அபிதான 
சிந்தாமணி 


ஆ . சிங்காரவேலு முதலியார் 

ABITHANA 
CHINTAMANI 
MELOPEDIA OF TAMIL LITERATUP. 


SINERAVELIMUDALIAR 


அபிதான 
சிந்தாமணி 


ஆ . சிங்காரவேலு முதலியார் 


ABITHANAI 

CHINTAMANI 
THE ENCYCLOPEDIA OF TAMIL LITERATURE 


A. SINGARAVELU MUDALIAR 


திருத்தியது 


ஆ . சிவப்பிரகாச முதலியார் 


a 


ASIAN EDUCATIONAL SERVICES 

NEW DELHI * MADRAS * 2002 


ASIAN EDUCATIONAL SERVICES 
* 31 , HAUZ KHAS VILLAGE , NEW DELHI - 110016 

Tel : 6560187 , 6568594 Fax : 011-6494946 , 6855499 
e - mail : asianeds@nda.vsnl.net.in 


* 5 , SRIPURAM FIRST STREET, MADRAS - 600 014 

Tel : 8115040 Fax : 8111291 
e - mail : asianedsmd3.vsnl.net.in 


www.asianeds.com 


Price : Rs . 465 ( Special Popular Edition for Tamil Nadu Only ) 
First Published : Madras , 3rd edn . 1934 
First AES Reprint: New Delhi , 1981 
Eleventh AES Reprint : New Delhi , 2002 
ISBN : 81-206-0007 - X 


Published by J. Jetley 
for ASIAN EDUCATIONAL SERVICES 
31 , Hauz Khas Village, New Delhi - 110 016 
Processed by Gautam Jetley 

. 
Printed at Shubham Offset Press , DELHI - 110 032 


கடவுள் அணை 


இரண்டாம் பதிப்பின் 
முன்னுரை 


தமிழ் லின்கண்ணே வழங்கிவரும் சிறப்புப் பெயர்களைக் குறித்தும் பழக்க 
வழக்கங்களைக் குறித்தும் எளிதில் அறிந்து கொள்ளக் கூடிய சாதன மொன்றுமில்லை . 
திவாகரம் பிங்கலந்தை முதலிய ஏல்கள் சொல்லுக்குப் பொருள் உறுவனவேயன்றி 
சிறப்புப் பெயர்களைக் குறிக்கவுமாட்டா , விவரிக்கவுமாட்டா . அக்குறையை நீக்க 
எழுந்தது அபிதான சிந்தாமணி என்னும் இந்நூல் . 

மதுரையின் கண்ணே நிறுவப்பட்டுள்ள தமிழ்ச் சங்கம் வாயிலாக , இற்றைக்கு 
இருபத்துநான்கு ஆண்டுகட்கு முன்னர் 1910 - ம் ஆண்டில் என தருமைத் தந்தையார் 
திருவாளர் . சிங்காரவேலு முதலியார் அபிதான சிந்தாமணி எனப் பெயரிய 
பெரியதொரு அகராதியை வெளியிட்டார்கள் . அப்போது முதலே எனது தந்தையார் 
அந்நூலில் விடப்பட்டுப்போனதாகக் கண்டவற்றையும் பின்னும் தம் ஆராய்ச்சிய 
தெரிந்தனவற்றையும் அவ்வப்போது குறித்துவந்தார்கள் . முதற்பதிப்பு 1050 பக்கம் 
சன் கொண்டன . இந்தலோ 1634 பக்கங்களுடையன. அதுகொண்டே இந்ரலில் 
மந்துள்ள புதிய சொற்களும் இது அடைந்துள்ள திருத்தங்களும் ஒருவாறு விளங்கும் . 

இந் நூலை எனது தந்தையார் அச்சுக்குக் கொடுத்துத் தாமே ஆயிரம் பக்கம் 
என் வரை அச்சுத்தாள்களைத் திருத்திவந்தார்கள் . பின்னர் கோய்வாய்ப்பட்டு 1931 - ம் 
ஆண்டு நவம்பர் ( பிர ) சிவபெருமானது திருவடி நீழலை யடையவே , அதனை 
அச்சிட்டு வெளியிடும் பொறுப்பு என்னைச் சார்ந்தது . என்னுடைய உத்தியோகத் 
தோடு இவ் வேலையையும் செய்வது சிறிது அசாத்தியமாகவே இருந்தது . ஒரு நாள் 
தற்செயலாக சென்னை யூனிவர்சிட்டியைச் சார்ந்த தமிழ் லெவலிகன் ஆபீசில் எனது 
தந்தையாருக்குப்பின் அவர் ஸ்தானத்தில் வேலைபார்த்துவரும் எனது நண்பர் இலச் 
கணவிளக்க ஆசிரியர் பரம்பரை திருவாரூர் சோமசுந்தா தேசிகாவர்களைச் சந்திக்க 
நேர்த்தபோது அவர்களை அச்சுத்தாள்கள் திருத்துவதோடு முடியும்வரை ஆவன 
செய்து முடிக்கவேண்டுமென்று கேட்டுக்கொண்டேன் . அவர்களும் ஒத்துக்கொண்டு 
பிற்பாகத்து அச்சுத்தாள்களைப் பார்த்தும் , தன்னாலியன்ற திருத்தங்களைச் செய்தும் 
வேண்டும் உதவி புரிந்தார்கள் . அவற்றின் பலனாக இந்நூல் இப்பொழுது வெளியா 
சின்றது . இதனை அழகுற அச்சிட்டு முடித்த சென்னை வி . குமாரசாமி காயுடு கம்பெனி 
யாருக்கும் திரு . சோமசுந்தா தேசிகாவர்களுக்கும் என் நன்றி உரியதாகும் . 


திருமயிலாப்பூர் 
சீமுகதைத்திங்கள் எ . 


a .} 


சிவப்பிரகாச முதலியார் , B.A., 
offg. Assistant Presidency Postwister, 

General Post Office ( Sorting ), Madras 


INTRODUCTION 
( TO THE FIRST EDITION ) 


BY 


MR . V. KANAKASABAI PILLAY , B.A. , B.L .. 


AUTHO S OF 


The Tamils Eighleen Hundred Years Ago ; 
Superintendent of Post Offices, Presidency Division , Madras. 

17th February , 1899 . 


I have read a few pages of the Sarvartha Siddhi ( Abithana Obintamani) or 
Encyclopædia of Tamil Literature which the compiler M. R. Ry . Singaravelu 
Mudaliar, Tamil Pandit, Pachaiyappa s Charities, kindly obered for my perusal 
and found them very interesting, written in a simple and easy style , and 
presented for the first time in the form of an Encyclopædia . As the book 
Supplies a long - felt want, I have no doubt it will prove very useful to teachers 
as well as to students of the Tamil Language . The author has spared no 
pains in making the work as comprehensive as possible by consulting all the 
Tamil Puranams and classical works which bave been printed hitherto and by 
condensing the information available therein to such a limit as to permit ready 
reference. I bavo , therefore, great pleasure in recommending the work to 
Tamil gentlemon, whose support the author may seek for the publication of 
his work . 


V. KANAKASABAI . 


PREFACE TO THE FIRST EDITION 


GENTLEMEN AND LOVERS OF TAMIL LITERATURE , 

I began to write this Abithana Chintamani, the Encyclopædia ol " Pamil 
Literature, some twenty years ago . For the materials of this book , I wont 
to several places in the Madras Presidency and secured the needed information . 
The book does not treat of a single subject but treats of many. It contains 
amongst other things ( 1 ) Biographical sketches of deities, saints and other 
illustrious personages . ( 2 ) Descriptive and explanatory notes on places of 
Sanotity and antiquity . ( 3 ) Explanations of allusions to Hindu mythology. 
( 4 ) Grammer , Literature and Logio . ( 5 ) Genealogical, Geographical and 
Historical faots. ( 6 ) Dissertation on different systems of philosophy and 
religion . ( 7 ) Description of the birth and growth of the Hindu sects and 
reeds that are extent . ( 8 ) Genealogy of the principal obaracters that figure 
in our annels. ( 9 ) Origin of precious stones. ( 10 ) Physiognomy , Astro 
logy and Medicine . ( 11 ) History of illustrious Tamil Authors and 
Madathipathies and many other items interesting to the student of Tamil 
Literature and the antiquarian , all . arranged alphabetically . The facts 
gleaned are from classic authorities, Puranas, Sratis and Smritis. 
short, the work is the compendium of the results of vast research in Tamil 
Literature presented in the form which would facilitate reference — a Tamil 
Encyclopædia in a nut shell. The book is written in a simple and easy style 
so as to be useful to all . It is written without any bias or prejudice, 

After the completion of this work , as my income as a Tamil Pandit was 
not sufficient to publish this ela horate work , I showed the manuscript copies 
of the work to man . wealthy and educated gentlemen in Madras, who simply 
stated , without offering any help, that the publication would cost much . Then 
I thought of publishing it in monthly parts and to that effect published leaf 
lets with specimen pages of my book . As very few joined as subscribers and 
as I feared that my attempt would be a failure, I gave up the idea . While T 
was thus dejected and disheartened , one of my leaflets reached the hands of 
Sriman Pandithoraiswami Thevar , the President - Founder of Madura Tamil 
Sangam and Zemindar of Palavanatham , Ramnad . He came to Madras, looked 
into some portions of the book and kindly consented to publish this work . I 
shall not expatiate on the various troubles and difficulties that I have gador 
gone in writing and publishing this work . The merit of this work is left to the 
judgment of those wbo may consult it as a book of reference whenever dim . 
culties present themselves to them . My thanks are due to tbose gentlemen who 
bave rondored me invaluable help with informations and with books and expo 
ołally to Sriman Pandithoraiswami Thevar who has rendered me timely help 
in undertaking to publish this elaborato work . I wish him prosperity and success . 

A. SINGARAVELU MUDALIAR, 
Tamil Pardit, Pachaiyappa s Institution , Madras, 


கடவுள் இனை 
முதற் பதிப்பின் 

முகவுரை 


மதிமிசை மிலைந்த மாப்பெகு மிமயக் 
சதிபெறு கன்னித் துவணயா யமைந்த 
அந்தமில் பாரதப் பதியி னருந்தமிழ் 
நந்த லில்லாத் தமிழ்நா வலர்முன் 
பந்த மொருவாப் பசுவா நாயேன் 
கொந்தா ரிரவி முன் கொளுமின் மினியும் 
அவலநிரை யளச்கர்மு னருநீர்க் காலென 
புன்மொழி கொண்டு புகல்சில வாசகம் 
என்னா லியன்ற தேழதின னதனிடை 
மாசுள தாயின் மறுவில தாக 
வேச லிலாது வேற்றுக் கொள்கை 
கடமையென் றெண்ணிக் கதையல . கொண்ட 
நடையமை சிந்தா மணிகலின் றேனே . 


அருங்குண நிறைந்த அன்பர்காள் ! 

நானிந்த அபிதான சிந்தாமணி யென்னு ஏலைச் சற்றேறக்குறைய 1890 - ம் 
வருஷங்களுக்குமுன் தொடங்கினேன். இது எனது அரிய நண்பரும் சென்னை 
பச்சையப்ப முதலியார் ஹைஸ்கல் எட்மாஸ்டருமாகிய ம---- ஸ்ரீ சி . கோபாலராய 
ரவர்கள் , B.A. , எனமண்டாம் வெங்கடராமையரவர்கள் செயத புராணநாம 
சந்திரிகை போல் , தமிழில் ஒன்று இயற்றின் கலமாமென்று அந்தப் புத்தகமும் 
ஒன்று கொடுத்து தவ , அதை முதனூலாகக் கொண்டு புராண , நாமாவலி யென்று 
பெயர் புனைந்து எழுதத்தொடங்கினது . அந்நூல் எனக்குக் காட்சி மாத்திரை 
யாயிற்றேயன்றிச் சாலப்போதாது . ஆதலினது நிரம்பிய ஏலன்றெனத் தேறிப் 
பன்னூலாராயத் தொடங்கி வேறுபொழுது போக்காக் கொள்ளாது , இதனிடை 
முயன்று வருந்தினேன் . இதனை விளையாட்டாகத் தொடங்கினேன் . பின்னரி தனை 
முடிப்பது எவ்வாறென்ற கவலைமிக்கது . 

காரணமாக நான் ஒருவனே பலர்கூடிச் செய்யவேண்டிய இதனை 
( கலேகபோதநியாயமாக பல விடங்களிற் சென்று பல அரிய கதைகளைப் பல 
புராண , இதிஹாஸ , ஸ்மிருதி , ஸ்தல புராணங்களிலும் , மற்றுமுள்ள எல்களில 


yli 


முள்ள விஷயங்களையும் , உலக வழக்குகளையும் அவற்றினுட் கருத்துக்களையும் 
தழுவியதாகும் . இதலடங்கியவை : வேதப்பொருள் விளக்கம் , பல மஹா புராண 
கதைகள் , ஸ்தலபுராண கதைகள் , பாரதாதி இதிஹாசங்கள் , ஸ்மிருதி விஷயங்கள் , 
பலகாட்டுச் சமைய நிச்சயங்கள் , பலஜாதி விஷயங்கள் , பாதம் , இரத்தினோற்பத்தி , 
வைத்யம் , சோதிடம் , விரதம் , நிமித்தம், தானம் , கனாநிலை, பலசமய அடியராழ்வார் 
களின் சரிதைகள் , பல வித்வான்களின் சரிதைகள் , சிவாலய விஷ்ணுவாலய 
மான்மியங்கள் , சூர்ய சந்திரராகச இருடிகளின் பரம்பரைகள் , சைவ வைஷ்ணவ 
மாத்வ ஸ்மார்த்த சமயவாலாறுகள் , சைவாதீன பண்டார சந்ததிகளின் மடவரலாறு 
கள் , இந்துதேசம் ஆண்ட புராதன அரசர் வரலாறுகள் முதலிய பல அரிய 
விஷயங்களாம் . 

இது ஒரு தத்வ கலாரத்னாகரமாய் மந்திர சாஸ்திரமாயுள்ள அரிய விஷயங்கள் 
நீங்க மற்றவைகளின் சாரசங்கிரகமாகும் . இதனை எழுதப்புகுங்கால் சிலர் வாயிலாகக் 
கேட்டதை அப்போதைக்கப்போது மறப்பெனும் கள்வ னவற்றை வஞ்சியாது என் 
கைப்புத்தகத்தில் முதலில் குறித்துக்கொண்டு , பின்னர் கதையெழுதும் புத்தகத்தில் 
பதித்து , அவற்றைச் சின்னாள் பொறுத்து அகராதி முறைப்படுத்தி , மீண்டும் 
பெயர்த்து எழுதினேன் . இதற்குள் என் அன்பர் கோபாலராயர் காலமாயினர் . 

இந்நூல் இற்றைக்கு ( 131 ) பாரங்களுக்குமேல் இராயல் எட்டுப்பக்கங்கள் 
கொண்ட உருவத்தில் சற்றேறக்குறைய லெட் இல்லாமல் ( 1050 ) பக்கங்கள் 
ஸ்மால் பைகாவில் முடிந்தது . இதனை நோக்கு மறிவாளர் இதனை நான் 
முறைத் தனித்தனிக் கதையி னுருக்கொண்டு எழுதிப் பின்னொரு முறை அகராதி 
முறைப்படப் பெயர்த்தெழுதிப் பின்ன தனைச் சுத்தப் பிரதியாக்கிய பிரயாசையை 
யறியாதிரார் . 

இந்நூல் இவ்வாறு ஒருவாறு முற்றுப் பெற்றபின் இதனைச் சென்னையிலிருந்த 
பிரபுக்கள் சிலரிடம் காட்டினேன் . அவர்கள் இத்தகைய ஏல் தமிழிற் இன்றி 
யமையாததே : அதனை வெளியிடுக என்றனரேயன்றி யதனை யச்சிட்டு வெளிப்படுத்த 
ஒன்றும் கூறிற்றிலர் . 

பின்பு யாழ்ப்பாணம் ம ----- ஸ்ரீ கனகசபைப் பிள்ளை , பி.ஏ. , பி.எல் . , அவர்களிடம் 
இதின் ஒரு பாகத்தைக் காட்டினேன் . அவர் இஃது அரிய தமிழ்க்கதை அகராதி ; 
இதனைச் சென்னையிலுள்ளார் ஆதரிக்க வேண்டுமென ஒரு பச்திரம் எழுதித்தந்தனர் . 
புரொபஸராயிருந்த சேஷகிரி சாஸ்திரியார் அவர்களிடம் காட்டினேன் . அவர் 
இதனையொப்ப நானும் ஒரு நூல் எழுதிக்கொண்டு வருகிறேன் என்று கூறினமே 
அன்றி வேறொன்றும் கூறவில்லை. அவர் கருத்தென்னோ அறியேன் . அதற்குப் 
பின்னிதனைச் சென்னை கியூரேடரும் பச்சையப்பன் கல்விச்சாலைத் தரும விசாரணை 
யின் எடிகேஷனல் டிரஸ்டியுமாகிய பிரம்மஸ்ரீ வ . கிருஷ்ணமாசாரியரிடம் காட்டி 
னேன் . அவர் பல அச்சாபிசுக்காரர்களிடம் காட்டி செலவு அதிகம் பிடிக்கும் எனக் 
கூறி விடுத்தனர் . நான் கூடிய அளவில் உயர்தரக் கல்வி போதிக்க வல்லேனாயினும் 
ஊழ்வலியால் சென்னை பச்சையப்பன் விசாரணைக்குட்பட்ட பி . டீ . செங்கல்வராய 
நாயகர் , கோவிந்தகாயகர் கலாசாலைகளில் அமர்ந்து செல்வாக்கிலாததால் வருவாய் 
மட்டாக அச்சிடப் பொருளிலாது இதனைச் சஞ்சிகை வாயிலாக வெளியிட ஒரு 
அறிக்கைப் பத்திரம் வெளியிட்டேன் . அதன் பொருட்டுப் பலரிடம் கையொப்பம் 


siii 


கேட்டேன் , அவர்கள் இது தொடர்ந்த கதையாயின் வாங்கலாமெனவும் , சிலர் 
முற்றுறப் பலநாள் பிடிக்கும் எனவும் , சிலர் கையொப்பமிட்டுஞ் சென்றனர் . இச் 
சோர்வால் எனக்கு அக்கார்யத்தில் ஊக்கஞ்செல்லாது ஏலைப் புற்றிடுவோமா என 
எண்ணினேன் . இதற்குள் சிலர் இதனையொத்த சிறு நூல்களியற்றினர் . அதனைக் 
கண்டும் திருவுளப்பாங் கென்றிருந்தேன் . இது நிற்க , நான் வழிபடு கடவுளாகிய மலை 
மகணாயகர் உள்ளக் குறிப்போ , அல்லது நான் முதன் முறை வெளியிட்ட அறிக்கைப் 
பத்திரிகையோ , அல்லது இரண்டாமுறை வெளிப்படுத்திய அறிக்கையோ , மதுரைத் 
தமிழ்ச் சங்கத்துப் பிரசிடெண்டும் பாலவனத்தம் ஆமீன் தார் அவர்களும் , தமிழ் 
வளர்த்த ஸ்ரீமான் பொன்னுசாமி தேவரவர்களின் திருக்குமாரரும் , என் தளர்ச்சிக்கள் 
ஊன்றுகோல் போல்பவருமாகிய ஸ்ரீமான் பொ . பாண்டித்துரைசாமித் தேவரவர் 
களின் கைப்பட்டுத் தாமே சென்னைக்கு வந்து நான் எழுதிய நூலைக் கண்டு களித்து 
அதனை மதுரைத் தமிழ்ச் சங்க அச்சுயந்திரசாலையில் அச்சிவொன் எண்ணி என்னிட 
மிருந்த பிரதிகளைத் தாமே மதுரைக்கு எடுத்துச்சென்று அவ்விடத்தில் நாம் எழுதிய 
அனைத்தையும் பலரைக்கொண்டு சுத்தமாய் எழுதுவித்து மீண்டுமவற்றைச் சென்னையி 
லுள்ள அச்சுயந்திரசாலையில் என் முன்னிலையில் அச்சிட வுத்தரவளித்து அப் 
போதைக்கப்போது பொருளுதவி செய்து வந்தனர் . அவர்கள் அருஞ்செயலை இப் 
புத்தகத்தை நோக்கும் அறிவாளிகள் புகழாமற் போகார் . 

இந் நூல் ஒருதனி நூ லன்று . இது பல சான்றோரியற்றிய நூல்களின் தொகுப் 
பாம் . இதனை எழுதுமிடத்து எனக்குச் சென்னை பிரசிடென்ஸி காலேஜ் தமிழ்ப் 
பண்டிதரும் மஹாமஹோபாத்யாயருமாகிய பிரம்மஸ்ரீ வெ . சாமிநாத ஐயரவர்கள் 
வெளிப்படுத்திய சங்கச் செய்யுட்கள் எனக்குதவிய வாதலால் அவர்களுக்கும் , மது 
ரைச் செந்தமிழ் வாயிலாக வெளிவந்த பல அரிய விஷயங்கள் எனக்கு உதவிய 
வாகையால் அப்பத்திராசிரியருக்கும் , பல நூல்களிலிருந்தும் பல அரிய விஷயங் 
களைத் திரட்டினேனாதலால் அந்நூலாசிரியர்களுக்கும் , இந்நூற்கு வேண்டிய புத்த 
கங்களை 

நான் கேட்கும்போது நோவாது உதவிய பண்டிதர்களுக்கும் , எனக்குச் 
சமண தீர்த்தங்கரரின் சரிதைகளைத் தம் வேலைவிட்டு அருகிருந்து விளக்கிய வீர் 
வித்வான் ம ---- ஸ்ரீ , அப்பாசாமி நயினாருக்கும் , இதில் நான் தவறிய விஷயங்களைப் 
பெரு நூலென்று பொறுத்துத் திருத்திக்கொள்ளும் பொறையாளர்க்கும் நான் பன் 
முறை வந்தனம் புரியக் கடமைப்பட்டவ னாகிறேன் . இந்நூல் என்னை எழுதும் 
வகைத் தூண்டி யென்முயற்சியிலாது அதனை முற்றுறச் செய்வித்த முக்கண்மூர்த்தி 
மூவாமுதல்வன் செக்கர்மேனிச் சிவனடி யென்றும் பாசி படர்ந்த குட்ட நிகர்த்த 
ஆசுடை மனத்து அமர்ந்து வாழ்க . 

இங்ஙனம் : 
ஆ . சிங்காரவேலு முதலியார், 

கிருஷ்ணாம்பேட்டை , சென்னை . 


பொருளடக்கம் 


விஷயம் 


பக்கம் 


விஷயம் 

பக்கம் 
கோபிலமடம் 

- 1603 
அணு வம்சம் - 

- 1599 
அதர்வணவேத பரம்பரை - 1601 
அநுபந்தம் - 

- 1569 
அபிதான சிந்தாமணி 

1 
அமிருதாதி யோகங்கள் - 1583 
அம்சோற்பத்தி - 

1589 
அறுபத்து மூவர் திருநக்ஷத்திரம் 1567 
ஆருந்தாதி யோகம் 

1584 
ஆந்திர வம்சம் 

- 1623 
ஆழ்வாராதிகள் திருநக்ஷத்திரம் 1565 
ஆரியர் காலத்துத் தேசங் 
கள் 

- 1632 
இருக்குவேத பரம்பரை - 1601 
இருடிகளின் பரம்பரை . 1592 
இலங்கை . 

1630 
எசுர்வேத பரம்பரை - 1601 
ஓரங்கல் கணபதிராஜ வம்சம் - 1625 
கங்க வமிசாவளி . 

1625 
காகதீய வம்சம் . 

- 1625 
காச்மீர ராஜ்யம் - 

1624 
காண்வ வம்சம் 

- 1622 
காதி வம்சம் 

1599 
கார்வார் வம்சம் . 

1624 
குறும்பரசர் 

- 1621 
கீழைச் சாளுக்கியர் - 1620 
கூர்ஜர ராஜ்யம் - 

- 1625 
கொங்கர் 

1621 
சங்கராசாரியர் மடம் - 1604 
சந்திர வம்சம் 

-1598 
சாதிப் பட்டப்பெயர்கள் - 1590 
சாத்தன்வா மாபு 

-1599 
சாமவேத பரம்பரை - 1601 
சாளுக்கியர் வம்சம் 

- 1619 
சிவஷேத்ரம் 

- 1531 
சங்க வம்சம் 

- 1622 
சுத்தசைவ ஆதீனங்கள் . 

1609 
சுவாயம்புமனு சந்ததி 

1598 
குரிய வம்சம் 

- 1596 
சேதுபதிகள் 

- 1628 
சோ ராஜாக்கள் பரம்பரை 1617 


சைவ மடங்கள் 

-1602 
சைவா ஆதீன மடங்கள் - 1604 
சோழ வம்சம் 

- 1609 
சௌஹாண அரசர் 

1624 
தருமபுர ஆதீனம் 

1605 
திருவாவடுதுறை மடாதீனம் - 1604 
திவ்யபிரபந்த வியாக்கியான 
பரம்பரை 

1603 
திருத்துறையூர்ச் சிவப்பிரகாச 
சவாமிகள் மடம் 

- 1608 
தென்கலை வானமாமலை மடம் . 1603 
தென்னாசாரிய சம்பிரதாய குரு 
பரம்பரை 

1602 
தேவார வைப்புத்தலங்கள் - 1565 
தொகை 

1574 
தொண்டைமண்டலம் - 1639 
நாயக வம்சம் 

1626 
பஞ்சபக்ஷி 

1586 
பாகாலசுவாமி மடம் 

1603 
பரத வம்சம் 

- 1600 
பல்லவர் . 

- 1617 
பாண்டிய வம்ச பரம்பரை - 1613 
பார்மார வம்சம் . 

- 1624 
புராண பரம்பரை 

1602 
புலத்தியர் மரபு . 

- 1595 

- 1622 
மத்வ மடங்கள் 

. 1604 
மத்வாசாரிய பரம்பரை . - 1603 
முன்னுரை முதலியன 

- iii 
முனித்திரய சாம்பிரதாயம் - 1603 
மேற்குச் சாளுக்கியர் - 1620 

- 1600 
யயாதி வம்சம் 

- 1599 
சகஸ்ய ரெந்த பரம்பரை - 1603 
விஜயநகர வம்சம் 

- 1628 
விருஷ்ணி வம்சம் 

- 1601 
விஷ்ணுத்தல மான்மியம் - 1558 
வேங்கி தேசம் 

1625 
வைஷ்ணவ குருபாம்பரை 1602 
ஹேவூய வம்சம் . 

1599 
ஸ்ரீபாஷ்ய பாமபரை .1603 


. 


மகத வம்சம் 


யது வம்சம் 


உதி 


Sஉ 


சென்னை பச்சையப்பன் கலாசாலைத் தமிழாசிரியரும் 
" அபிதான சிந்தாமணி " யின் நூலாசிரியருமாகிய 

காலஞ்சென்ற 
ஆ சிங்காரவேலு முதலியார் 


im 


கடவுள் துணை 


அபிதான சிந்தாமணி 


கடவுள் வாழ்த்து 

கலிநிலைத் துறை 
பொன்னே மணக்கும் புவிபுரக்கும் புரவலர்க்குப் புடவிமிசை 
தன்னே ரில்லாத் தவமணக்குந் தவத்தினார்க டகுங்குணத்துச் 
சொன்னேர் பொருளும் யாப்பணியுந் துகடீர்புலவர் வாய்மணக்கு 
மென்னேர் மனத்த லெஞ்ஞான்று மிறைவன்பதமே மணந்தருமால் . 


அகத்திய முனிவர் 


அகத்தியழனிவர் -1 . தாரகன் முதலிய 
அரக்கர் உலகைவருத்த அவர்களை நிவர் 
த்திக்க, இந்திரன் , அக்கி , வாயு முத 
வியவர்களுடன் கூடிப்பூமியில் வந்தனன். 
அதைக்கண்டு அசுரர் கடலில் ஒளித்தனர் . 
ஒளித்த அசுரர் , தேவர்களை வருத்த உபா 
யந்தேடுகையில் அக்கி , அவர்களுடைய 
துராலோசனையையறியாமல் அசுரர் கட 
லிற்பயந்து ஒளித்தாராதலின் வருத்தலா 
காதென முயற்சியின்றி யிருந்தனன் . பின் 
அசுரர் , காலாவதியிற்பூமியில்வந்து தேவர் , 
மக்கள் , நாகர் , இருடிகள் முதலியவர்களை 
வருத்த இந்திரன் , மருத்துக்களோடு கூடிய 
அக்கியைப்பார்த்து நீ சும்மாவிருந்தமை 
யால் இத்துன்பம் விளைந்தது . ஆகையால் 
கடலிலுள்ள நீரை வறட்டின் அசார் அகப் 
பட்டு நம்மாலழிவரென அக்கி , இந்திர 
னைப்பார்த்து அசுரர் பொருட்டுக்கடல் 
நீரை வறளச்செய்தால் சலசரங்கள் அழியு 
மென்று கூற , இந்திரன் கோபித்து நீ என் 
சொல்லை மறுத்தனையா தலால் , வாயுவுடன் 
கூடிப் பூமியிற்போய்க் கும்பத்திற்பிறந்து 
கடனீரெல்லாங் குடிக்க என் றனன் . பிறகு 
தேவசரீரங்கொண்ட அக்கி , மருத்துக்களு 
டன் கூடிப் பூமியில் விழுந்து அகத்தியனா 
யினான் . எவ்வாறெனில் , பூர்வம் விஷ்ணு 
மூர்த்தி, தருமன் குமானாய்க் கந்தமாதன 
பருவதத்தில் தவஞ் செய்கையில் , அத்த 
வத்தைக் கெடுக்க , இந்திரன் , அப்சரசுக் 
களை யனுப்ப , அத்தபோதனர் , சலிக்காமல் 


தம் தொடையினின்றும் அதிரூபலா வண் 
யத்துடன் ஒரு பெண்ணைச் சிருட்டித்து 
ஊர்வசியெனப் பெயரிட்டனர் . அந்த ஊர் 
வசியை மித்திரன் மணந்து அவளோடு 
கூடியிருக்கையில் வருணன் , அவளை விரும் 
பினன் . அதற்கு அவள் , புன்னகையுடன் 
என்னை யொருவன் மணந்திருக்கையில் 
அந்நியன் விரும்பலாமோவென , வருணன் , 
அவளைப்பார்த்து ஆயின் அம்மித்திரனு 
-ன் நீ கூடியிருக்கையில் உன் எண்ண 
மாத்திரம் என்னிடத்தில் வைக்க என , 
அதற்கு ஒப்புக்கொண்டு மித்திரனுட 
கலந்திருந்தனள் . இதனை ஞானதிருஷ் 
டியால் அறிந்த மித்திரன் , ஊர்வசியைப் 
பார்த்து , நீ , வேறு எண்ணத்துடன் என் 
னிடமிருந்தனையாகையாற் பூமியில் மனு 
ஷப்பிறவி யடைந்து புரூரவன் தேவி 
யாக எனச் சாபமிட்டனன் . இவ்வகைப் 
பட்ட ஊர்வசியின் மோகத்தால் மித்திரா 
வருணருக்கு வெளிப்பட்ட ரேதஸு ஒரு 
கும்பத்திலடைபட , அதிலிருந்து நிமிபிறர் 
தனன் . அந்த நிமி அநேக பெண்களுடன் 
கூடி விளையாடுகையில் வசிட்டமுனிவர் 
வா , அவரை அவன் , மரியாதை செய்யா , 
சனால் அவர் கோபித்து தேகமில்லாத 
வனாக எனச்சபித்தனர் . அச்சாபஞ் சகி 
பாத நிமி , வசிட்டரையும் அவ்வாறு தேக 
மில்லாதிருக்கச் சபித்தனன் . இவ்வகை 
ஒருவர்க்கொருவர் சாபமேற்று மே பிர 
மனிடத்திற்போகப் பிரமன் , நிமியை நோ 


கத்தயமுனவர் 


அகத்தியமுனிவர் 


திரத்தில் வசிக்கச் செய்தனன் . அது கார ழாகத் தொங்கிக்கொண்டிருந்த இருடிகூட் 
ணமாக நிமிஷம் உண்டாயிற்று . பிறகு உங்களைப்பார்த்து நீங்களேன் இவ்வகைத் 
இமிசாபத்தால் தேகமிழந்த வசிட்டர் , மித் தொங்குகின்றீர்களென இருடிகள் , எங்கள் 
திராவருண வீரியமுள்ள கும்பத்திருந்து சந்ததியில் அகத்தியன் என்ற ஒருவன் 
முதலினும் , இரண்டாவது சமர்ப்புஜத்து பிறந்து இல்லறமடையாது இருக்கின்றா 
டன் கமண்டலங் கொண்டவராய் அகத்தி னாதலால் எங்களுக்கு இத்துன்பம் நேரிட் 
யரும் , பிறந்து தவமியற்றி , தாரகாசுரன் டதென மறுமொழிகூற , அகத்தியர் கேட் 
முதலியவர்களைக் கொல்லுதல் வேண்டிச் டுத் திடுக்கிட்டு , அவர்களைத் தன்னைச்சபி 
சமுத்திரபானஞ் செய்து , இரண்டாவது யா திருக்கவேண்டி , நானே அசத்தியன் , 
மிருத்தியுவை நியமித்து , நடவிற்பிறந்த அதிசீக்கிரத்தில் இல்ல நமடைந்து உங்களை 
காலகூட விஷத்தை வியர்த்தமாக்கி யிருக இத்துன்பத்தினின்று நீக்குகின் றேனென் 
கையில் , இவரிடம் திரிமூர்த்திகள் று , விதர்ப்பநாடடைந்து அவ்வாசன் யாகத் 
வந்து உனக்கென்னவரம் வேண்டுமென்ன! திற்பிறந்த உலோபா முத்திரையை அதிக 
உடு ,0000000000 கணக்குள்ள சிருட்டி பொருள் தந்து மணந்து 

தாதைகளைச் 
கர்த்தாக்கள் மாறுமளவும் தக்ஷிணபதத்தில் சுவர்க்கமடைவித்தவர் . ( பார - வன) 
ஆகாசவீதியிலிருக்க வரக்கேட்டுப் பெற் 4. இவர் , தென்திசை நோக்கிச் செல்லு 
றனர் . ( மச்ச புராணம் ). இவரைப் புலத் கையில் விந்தமலையின் மிகுதியைத் தேவர் 
திய புத்திரர் என்றும் கூறுவர் . 

அகத்தியருக்குக் கூறினர் . அதைக்கேட்ட 
2. வாதாபி , வில்வலன் என்னும் அரக் அகத்தியர் , அவ்விடம் வருகையில் விரதம் , 
கர் இருவரில் , வில்வலன் வேதியர் உருக் மேருவுடன் மாறுபட்டு வழியிலாது நிற்ற 
கொண்டு வழியிற் செல்லும் வேதியர் இரு இலக்கண்டு அதனிடஞ் சென்றனர் . விந்தம் 
டிகள் முதலாயினாரை விருந்திற்கு வலிய முனிவரைப்பணிய அகத்தியர் , நாம் தென் 
அழைத்துவந்து , வாதாபியை ஆடாக்கி 

றிசைநின்று மீளும் வரையில் இவ்வகை 
யறுத்துப் பாகஞ் செய்து விருந்தாக வர்த பணிந்திருக்கவென்று பொதிகையிலெழுந் 
வரையுண்பித்து இறுதியில் வில்வலன் 

தருளி இராவணன் தமிழ் நாடாளாமல் 
வாதாபியை அழைப்பன் , அவனுண்டோர் அவனைக்காந்தருவத்தாற் பிணித்தவர். 
வயிற்றைக்கிழித்து வெளிவா இறந்தவனை ( திருநெல்வேலிப்புராணம் , தொல்காப்பி 
அவ்விரண்டு அரக்கருந் தின்று பசி தீர்வர் . யப்பாயிரம் ) 
இவ்வகையியற்றும் இந்த அரக்காது தீமை 5 தமிழ் நாட்டைக் கந்தமூர்த்தி அகத் 
களை இருடிகள் அகத்தியருடன் முறையிட தியருக்குக் கொடுக்க இருடி , பாண்டிய 
அகத்தியர் , அவர்களிடம் விருந்தாகச்சென் னுக்குக் கொடுத்தனர் . ( நெல் - புரா ) . 
றுண்டனர் . 

வில்வலன் அகத்தியர் வயிற் 6. அகத்தியருக்குத் தாமிரபரணி சிவ 
றிலிருக்கும் வாதாபியைக் கூப்பிட , அகத் மூர்த்தியாற் கொடுக்கப்பட்டது . 
தியர் வாதாபேஜீர்ணோபவ என்று வயிற் 7. மதியநந்தை யென்பவள் , தவத்திற் 
றைத் தடவ அரக்கனி றந்தனன் . வாதாபி கிடையூறு செய்ய , அவளை மனிதப்பிறவி 

சண்ட அரக்கன் , கோபித்து யடையச் சபித்தவர் . 
அகத்தியரை யடிக்கச் செல்ல முனிவர் , 8 தேவர்களை வருத்தியவிருத்திராசுரன் 
சினத்துடன் நோக்கித் தருப்பையில் பாசு இந்திரனது வச்சிராயுதத்திற்குப் பயந்து 
பதமந்திரமேவி அரக்கனைக் கொல்லமுயன் கடலில் ஒளிக்கத் தேவர் வேண்டுகோளாற் 
றனர் . பின் வில்வலன் , அசத்தியர் வேண் சமுத்திர ஜலத்தை ஆபோசனஞ் செய்து 
டியபொருள்களைச்கொடுத்து உயிர்ப்பிச்சை அவனை இந்திரன் கொலை புரிய , மீண்டும் 
யேற்றுப் பிழைத்தான் என்ப ( பார ஜலத்தை விடுத்தவர் . (திருவிளை ) 
வன - 

9 சந்திரவம்சத்தரசனாகிய நகுஷன் 
3. சிவபிரான் , பராவததேவியாரைத் என்போன் , இந்திரபட்டமடைந்து புலோ 
திருமணஞ்செய்த காலையில் தேவர் முதலி மசையிடம் விருப்பங்கொண்டு அவளைக் 
யோர் வடதிசை நிறையத் தென் திசை கேட்க , அவள் , சத்த இருடிகள் தாங்குஞ் 
யுயர்ந்ததால் சிவபிரான் கட்டளைப்படி சிவிகையிலூர்ந்து என்னிடம் வரின் அவ் 
அகத்தியர் , தென் திசையிற் பொதிகைமலை 

உடன்படுவேனென அவ்வாறே 
பிலிருக்க வருகையில் ஒருமாத்தில் தலைகீ . இருடிகள் தாங்கச் சிவிகையிலேறிச் செல் 


வராமை 


வகை 


அகத்திய முனிவர் 


3 


அகத்தியமுனிவர் 


லுவோன் காமவெறியால் இருடிகள் என்று 
மதியாமல் “ சர்ப்ப சர்ப்ப " என்ன அந்த 
இருடிகளின் முதலிலிருந்த இவர் அவனைச் 
சர்ப்பமாகச் சபித்தனர் . (திருவிளையாடல் . ) 

10. ஒருமுறை இருடிகள் , மூவாண்டு 
நெற்கொண்டு யாகஞ் செய்துவா , தேவர் 
கள் கோபித்து வேள்வியை அடையாமல் 
அகத்தியரிருக்கும் நாட்டினும் மழையி 
லாது வளங்கள் குன்றும்படி செய்துவேள் 
விக்கு இடையூறு செய்வித்தனர். இருடி 
கள் , அகத்தியரிடம் 

முறையிட 
முனிவர் , உத்தரகுருவிலிருந்து பொருள் 
களை வருவித்து வேள்வியை நடத்தித் 
திரிமூர்த்திகளுக்கு அவிர்ப்பாகந்தா இருக் 
கையில் தேவர்கள் நடுங்கி அபரா தக்ஷமை 
வேண்டி யாக தரிசனஞ் செய்து அவிர்ப் 
பாகங்கொண்டு மழைபொழியச் செய்த 
னர் . ( பார - வன ) . 

11. நீரிற்படுத்துப் பன்னிரண்டு வரு 
டந் தவஞ் செய்தவர் . 

12. ஸ்ரீ இராமமூர்த்திக்கு விருந்தளித் 
துத் திவ்யபாணங்கள் கொடுத்து அப்பா 
ணங்களின் வரலாறும் மந்திரமுங் கூறிய 
வர் . ( இரா ). 

13. சுவேதனுக்குப் பிணந்தின்னுஞ் 
சாபம் போக்கியவர் . (உத்தர ராமாயணம் ). 

14. இவர் , நைமிசாரண்ய முனிவர்களு 
டன் மாறுபட்டுத் தென்னாடடைந்து பொதி 
கையிற் கந்தமூர்த்தியை வழிபடக் கந்த 
மூர்த்தி , அவரது இருக்கையில் ஒரு மண 
முண்டாக்க அகத்தியர் அதனை எடுக்க அது 
பரிமளித்த இனிமை நோக்கித் தமிழென , 
அதுமுதல் தமிழெனப்பட்ட பாஷையை 
வளர்த்தவர் . 

15. தாடகை, தன் கணவன் சுந்தன் அக 
த்தியராலி றந்தபின் அகத்தியரை வருத்த 
அவளை அரக்கியாகச் சபித்தவர் ( இரா ) . 

16. சிவாநுக்கிரகத்தாற் சிவபூசையின் 
பொருட்டுக் கமண்டலத்திற் கங்கையைப் 
பெற்றுத் திரும்பி வருகையில் மாயமாபுரத் 
தருகில் மலையுருவாயிருந்த கிரவுஞ்சன்மா 
யையிற்பட்டு அதினின்றுந் தெளிந்து 
அவனை மலையுருவாகவே இருந்து குமாரக் 
கடவுளின் வேலாற் பிளப்படையச் சாபம் 
ளித்து நீங்கிக் காசித்தலத்தைச் சேவித் 
தவர் . ( காசி - கா ). 

17. தேவர் வேண்டு கோளால் விநாயக 
மூர்த்தி , அகத்தியர் கமண்டலத்திலுள்ள 
சலத்தைக் காகவுருக்கொண்டு ச 


தோட , அகத்தியர் விகாயகரைக் கோபித் 
துப்பின் தொடர விநாயகர் , கைக்கு அகப் 
படாது விலக வருந்திப்பின்னர் அருகுவர 
அகத்தியர் குட்டநினைக்க , கணபதி தமது 
உருக்காட்டப் பிழைபொறுக்க வேண்டிக் 
குட்ட நினைத்ததைத் தாமே செய்து கொண்டு 
அவ்வகை உலகத்தவரும் செய்ய வரம் 
பெற்று , காவிரியிற்சிறிது கணபதிபாற் 
பெற்றவர் . 

18. திருக்குற்றாலமடைந்து அவ்விட 
மிருந்த விஷ்ணு ஆலயத்துட் புக இவாது 
சிவவேடத்தைக் கண்ட வைணவர் மறுக்க , 
மீண்டு வைணவவேடம் பூண்டு கோயி 
லுட் சென்று விஷ்ணு மூர்த்தியைச் சிவ 
மூர்த்தியாகத் தியானித்து மூர்த்தியைத் 
தொட்டுச் சிவலிங்க மாக்கினவர் , ( திருக் 
குற்றால - பு ). 

19. கந்த மூர்த்தியை எண்ணித் தவம் 
புரிந்து சகலகலைகளையும் பெற்றவர் . 
(பழனித்தல - பு ) . 

20. சூரியனிடந் தமிழைக் கற்றவர் 
என்றுங் கூறுவர் . 

21. மணிமந்தனை மனிதனாலி றக்கச் 
செய்தவர் . 

22. கொல்லாபுரத்தில் திருமகலை 
வணங்கி அவள் குமாவேள் உனக்கு வேண் 
டியவை கொடுப்பர் எனக் கூறக் கேட்டுக் 
களித்தவர் . 

23. இந்திரத்துயம்மனை யானையாகச் 
சபித்தவர் . 

24. கவேரன குமரியாகிய காவிரியை 
மணந்தவர் . இவளே உலோபாமுத்திரை 
யெனக் காவிரிபுராணங் கூறும் . இவளை 
விதர்ப்பராசபுத்திரி யெனப் பாரதம் கூறும் . 

25. பிரமதேவன் , உருப்பசியின் 
னத்தைக் கண்டு தன் வீரியத்தை விட அதி 
லிருந்து அகத்தியர் பிறந்தனர் என்பர் . 
( காவிரிபுராணம் ). 

26. ஒருகாலத்து அகத்தியர் , இந்திரன் 
சபைக்குச் செல்ல இந்திரன் உருப்பசியை 
நடனஞ்செய்ய எவினன் . இவள் சித்திர 
சேநன் யாழ் அமைப்ப நடனஞ் செய்பவள் 
சயந்தனிடம் வைத்த காதலால் இசைபிறழ 
நடித்து இந்திரனையும் சவையி லுள்ளோ 
ரையுங் களிப்பித்திலள் . அதனால் சயந்தனை 
யும் , உருப்பசியையும் பூமியிற் பிறக்கச் 
சபித்தவர் . (சிலப்பதிகாரம் ) 

27. அங்கிராமுனி , அறிவிற்குறியை 
யெனக் கூறக் கேட்டுச் சத்திகா , சிவரி 


நட 


அகத்தியமுனிவர் 


அகத்தியமுனிவர் 


பெற்று அறிவடைந்து குமாரக்கடவுளரு 
லால் இலக்கணமியற்றியவர் . ( பழனித் 
தலபுராணம் .) 

28. தேவமெல்லாரும் சுடியாஞ்சோ 
இருத்தலின் மேருத்தாழ்ந்து தென்றிசை 
யுயர்ந்ததற்கு அகத்தியனாரே ஆண்டிருத் 
தற்கு உரியர் என்று அவரை வேண்டிக் 
கொள்ள அவரும் தென்றிசைக்கட்போது 
கின்றவர் , கங்கையாருழைச் 

சென்று 
காவிரியாரை வாங்கிக்கொண்டு பின்னர் , 
யமதக்கினியாருழைச்சென்று அவர் மக 

திரணதூமாக்கினியாரை வாங்கிக் 
கொண்டு , புலத்தியனாருழைச் சென்று 
அவருடன் பிறந்த குமரியார் உலோபா 
முத்திரையாரை அவர் கொடுப்ப நீருடன் 
பெற்றுப்பெயர்ந்து , துவாரவதி வந்து நிலங் 
கடந்த நெடுமுடியண்ணல் வழிக்கண் அர 
சர்பதினெண்மரையும் , பதினெண் கோடி 
வேளிருள்ளிட்டாரையும் , அருவாளரை 
யும் கொண்டு வந்து , சார்கெடுத்து நாடாக் 
சிப் பொதிசையிலிருந்து இராவணனைக் 
கந்தருவத்தாற் கட்டி ( வசித்து) இராக்க 
தர் தென்னாடடையாமற் செய்து திரண 
தூமாக்கினியாராகிய தொல்காப்பியனாரை 
நோக்கி நீர் சென்று குமரியாரைக்கொண்டு 
வருக என்ன , அவரும் , எம் பெருமாட் 
டியை 

எவ்வகைக் கொண்டு வருவன் 
என்றார்க்கு , முன்னாகப்பின்னாக நாற்கோல் 
நீளமகல நின்று கொண்டு வருக என் 
றார்க்கு , அவரும் அங்கனங்கொண்டு வரு 
கையில் வையைநீர் கடுகிக் குமரியாரை 
யீர்த்துக்கொண்டு போயவழி , தொல்காப் 
பியனார் , கட்டளை கடந்து சென்று ஒரு மூவ் 
சிற்கோலை முரித்து நீட்ட அதுபற்றி 

யேறி 
னார் . அது குற்றமென்று அகத்தியனார் , 
குமரியாரையும் தொல்காப்பியனாரையும் 
சுவர்க்கம் புடாப்பிரெனச் சபித்தார். யாங் 
கள் ஒரு குற்றமுஞ் செய்யாதிருக்க எங் 
களைச் சபித்தமையால் , எம்பெருமானுஞ் 
சுவர்க்கம் புகாதிருக்கவென அகத்தியனா 
ரையும் சபித்தனர் . அதனாலவர் கோபித் 
தனராதலின் , இவன் செய்த நூலை அதங் 
கோட்டாசிரியரைக் கேளற்க என்று கூறி 
யவர் . ” ( தொல் - பா ). 

29. வதுவாதி பராசன் , திராவிடபூபதி, 
கிருதபவன , இந்த அரசர்களைப் பொருள் 
கேட்க அவர்களிடம் 

பொருளிலாதது 
சண்டு அவர்களையும் உடனழைத்துக்கொ 
ஸ்டு அசமுகி குமானும் வா தாயியின் சகோ 


தானுமாகிய வில்வலனிடஞ் சென்று 
பெருஞ்செல்வமடைர்து அம்மூன்றாசருக் 
கும் கொடுத்தவர் , 

30. புலத்தியருக்கு ஆவிர்பூவிடம் 
உதித்த குமரன் என்பர் . சிவசன்மாவைக் 
காண்க. 

31. இவர் வண்டுருக்கொண்டு புஷ்பங் 
களிலிருந்த தேனையெடுத்துச் சிவபூசை 
செய்ததாலீங்கோய்மலையென்னுந்தலமுண் 
டாயிற்று . (திருச்செங்கோட்டுப்புரா). 

32. இந்திரசாபத்தால் பூமியில் வேசை 
யாகப் பிறந்த அரம்பையின் சாபத்தைப் 
பார்வையாற் போக்கியவர் . ( அவிநாசித் 
தலபுராணம் ). 

33. மதியநந்தை யென்பவளுக்கு மானி 
டஜன்மம் வரச் சபித்தவர். 

34. காந்திருவர் சிலர் , தமது சிவபூசை 
வேள்விக் கிடையூறு விளைவிக்க அவர் , 
ளைச் சபித்தவர் . விஷங்களுக்கஞ்சி இவ் 
சால் இருக்குவேதத்தில் ஒருகீதம் செய் 
யப்பட்டிருக்கிறது . இவர் காய்சினவழுதி 
காலத்து முதற்சங்கத்தில் முதல்வராயிரு 
ந்து தமிழைவளர்த்து வருகையில் மதுரை 
கடல் கொண்டு அழிந்தது . குமரியாற்றி 
னருகே ( சக ) நாடுகளு மழிந்தன . இவர் 
பெயரால் ஒரு நக்ஷத்திர மாகாயத்திலிரு 
ந்து உதயத்தில் கடல்லையை வற்றச்செய் 
யும் . 

35. துட்பண்ணியனுக்கு யானையாயிரு 
ந்த சாபம் போக்கியவர் . துட்பண்ணி 
யனைப் பார்க்க . 

36. கிருதாசி எனும் அரம்பையை அங் 
காரகை எனும் அரக்கியாகச் சபித்தவர். 

37. இந்திரனைச் சபிக்க அவன் பூமி 
யில் விழுந்து பிரமகத்தியால் பீடிக்கப் 
பட்டு மானத தடாகத்திலுள்ள தாமரை 
நாளத்தில் ஒளித்திருந்தனன் ( தேவி - 
பாகவதம் ) . 

38. காந்தன் எனும் அரசன் வேண்டு 
கோளால் தமது கமண்டலத்துள்ள காவிரி 
யைப் பெருகச்செய்தவர் . அவ்வாசன் , 
பரசிராமருக்குப் பயந்து தம்மிடம் அடைக் 
கலம் புகுந்தகாலத்து அவனைக் காத்தவர் . 

39. தூங்கெயிலெறிந்த தொடித்தோட் 
செம்பியன் காலத்துக் காவிரிப்பூம் பட்டி 
னத்து இந்திரன் விழாவை யெடுப்பித்த 
வர் . (மணிமேகலை ) . 

40. இவர் தம் மாணாக்கர்கள் , திரண தூ 
மாக்கினி அல்லது தொல்காப்பியமுனிவர், 


அகத்தியன் 


5 


அகப்பேய்ச்சித்த ... 


அதங்கோட்டாசான் , துராலிங்கன் , செம் அகத்தியவடம் - இமயத்தருகிலுள்ள 
பூட்சேய் , வையாபிகன் , வாய்ப்பியன் , தீர்த்தம் . (பார - ஆதி ) 
பனம்பாரன் , கழாரம்பன் , அவிநயன் , காக் அகத்திய வேளாஎன் அகத்தியர் செய்து 
கைபாடினியன் , நற்றத்தன் , வாமநன் 

வைத்திய நூலை விருத்தி செய்தவன் . 
முதலியவர்கள் . இவர்க்குக் கும்பமுனி, அகத்தியாச்சிரமம் - பஞ்சவடிக்குச் சமீபத் 
குறுமுனி , கலசயோநி எனப்பல நாமங்க 

திலுள்ள புண்ய ஷேத்சம் . இந்த இடத்தில் 
ண்டு , இவர் செய்த நூல்கள் அகத்தி , 

லோமசேனனுடன் யுதிஷ்டிரன் சென் 
யம் , ( இது ஐந்திலக்கண மடங்கிய நூல் ) 

முன் . இது நாசிக் எனும் இடத்திற்கு 
வைத்திய நூல்கள் , பெருந்திரட்டு , ஆயுள் 

( உச ) மைல் தூரத்திலுள்ளது . ( பார் ) . 
வேதபாஷ்யம் , விதி நூன் மூவகைக் காண் 
டம் , வைத்தியசிந்தாமணி , செந்தூரம் 

Agastipuri 24 mile s to the South 

east of Nasik , now called Agastipuri . 
B.00 , மணி 5000 , சிவசாலம் , சத்தி அகத்திணைக்குரிய பதினான்கு வகைக்கருப் 
சாலம் , சண்முகசாலம் , வைத்தியக்கண் 

பொருள்கள்- தெய்வம் , உயர்ந்தோர் , 
ணாடி , வைத்தியாத்நாகரம் , வைத்தியம் 

தாழ்ந்தோர் , புள், விலங்கு , ஊர் , நீர் , பூ , 
க 100 , சிசு 00 , கர்மவியாபகம் , கரிசில் 

மரம் , உணவு , பறை , யாழ் , பண் , தொழில், 
பஸ்மம் 200 , தண்டகம் , பக்ஷணி , நாடி . என்பன . ( அகப் ) . 
இவர் , முதல் இடைத் தமிழ்ச் சங்கங்க 

அகத்துழிஞை- மாறுபாடுகெடக் கோபமிக்க 
ளில் புலவரா யிருந்தவரென்ப . அகஸ் 

உழிஞையார் எயிலினுள் நொச்சியானார் 
திய சம்மிதையெனும் வைத்திய வடநூ போரை வென்றது . ( பு - வெ) . 
லிவராற் செய்யப்பட்டது . 

அகத்தியர் 
என்ற சப்தத்திற்குப் பொருள் விந்தமலை அகண்டாநந்தர்- பௌத்த முனிவரிற் ஒரு 

வர் , பொதிகையில் இருந்தனராம் . 
யை யடக்கியவர் என்பது . 

41. இவருக்கு இத்மவாகு , அல்லது அகநானூறு - இது எட்டுத்தொகையில் ஏழா 
திருடன் என ஒரு குமரன் உண்டு பார 

வது . பாரதம்பாடிய பெருந்தேவனார் முத 
வா ) இவரது சிஷ்யர் அக்னிவேசயர் . 

லிய புலவர் பலரால் அகப்பொருட் பகுதி 
இவர் யாகஞ்செய்யத்தனம் வேண்டிச் சரு 

யையே பொருளாகக் கொண்டு பாடப்பட் 
தாவணன் , பிரதனச்வன் , திரிசதஸ் என்ப 

டது : இது களிற்றுயானை நிரை எனவும் , 
வரிடஞ் சென்று செல்ல மடைந்தனர் . 

மணிமிடைபுவளம் எ - ம், நித்திலக்கோவை 

எ - ம் பிரித்துத் தொகுக்கப்பட்டது . இது , 
இவர் யக்ஷேப்யனைச் சபித்தனர் . 

தொகுத்தான் உருத்திரசன்மன் , தொகுப் 
அகத்தியன் - ( 2 ) ஒரு வேதியன் போகனைக் 

பித்தான் உக்கிரப்பெருவழுதி , இதற்கு 
காண்க. 

நெடுந்தொகை எனவும் பெயர் . 
அகத்தியம் - அகத்தியரா லியற்றப்பட்ட 

அகப்பாட்டுறுப்புக்கள் - திணை , கைகோள் , 
எழுத்துச் சொற்பொருள் , யாப்பு , அணி 

கூற்று , கேட்போர் , இடன் , காலம் , பயன் , 
முதலிய அடங்கிய இலக்கணத் தமிழ் நூல் . 

முன்னம் , மெய்ப்பாடு , எச்சம் , பொருள் 
இது , இறந்தது . 

வகை , துறை , 

எனப் பன்னிரண்டு 
அகத்திய தீர்த்தம் - ஒரு தீர்த்தம் , இது, தென் 

வகைத்து , (அகம் ) . 
கடற்கரைக்கருகிலுள்ளது. இதில் அருச் 
சுனன் தீர்த்த யாத்திரையில் தங்கினான் . அகப்புறக் கைக்கிளை - சாமஞ்சாலா இளக் 

தலை மகளிடத்துக் குறிப்பறியாது சென்று 
இதில் நீராடில் மகாபாதகங்கள் நீங்கும் . 

சேர்ந்து அவளோடு மேன்மேலும் கூறு 
( பார - ஆதி ) . 

வது . ( அகம் ). 
அகத்தியநக்ஷத்திரம் - ஒரு நக்ஷத்திரம், இது அகப்புறப் பெருத்திணைக் குரியவை - மட் 
கடலலையை நிறுத்துவது . 

லேறல் , விடை தழுவல் , குற்றிசை, குறுங் 
அகத்தியபக்தவிலாசம் - சிவனடியார்கள் 

கலி , சுரநடை , முதுபாலை , தாபாவிலை , 
சரிதையை வடமொழியிற் கூறும் நூல். 

தபுதாரநிலை , எனக்கூறினவையியற் பெயர் 
அகத்திய பர்வதம் - காலாஞ்சர பர்வதத் 

பொருந்தாது வருவன . 
தருகிலுள்ள மலை . 

அகப்பேய்ச்சித்தர் - ஒரு சித்தர் . இவர் 
அகத்தியப்பிராதா - அகத்தியனுடன் பிறந் தம் மனதைப் பேயாக அலைதல்பற்றிப் 
தவன் . வயிற்றிலேயே ஞானமடைந்தவன் . பேயென உருவகப்படுத்தி அலையாது நிற்க 


அகப்பை 


6 


அகவிசை 


சுளான் 


என அறிவுகூறிப் பாடியவர் . இவர் செய்த காலத்தில் இராவணனுக்கு இறந்த செய்தி 
நூல் அகப்பேய்ச்சித்தர் பாடல் . 

அறிவித்தவன் . இராமமூர்த்தி இலங்கையை 
அகப்பை - இச்சொல் அகழ்ப்பை யென் முற்றுகை செய்தகாலத்து அநுமனால் கொல் 
பதின் மரூஉ ; இது , அன்னத்தைத் தோண் 

லப்பட்டவன் . முற்பிறப்பில் கந்தமூர்த் 
தியாலி றந்த தாருகன் , கரனுக்கு மந் 

மந்திரி. 
நம் சருவி . இது , மரத்தினாலும் , தேங்கா 
காயின் ஓட்டினாலும் செய்யப்பட்டது . 

( இரா ) (ஸ்கா ) . 
அகப்பொருள் - இது , சைக்கிளை , ஐந்திணை , அகம்பன்மாலாதனார் - அகம்பல் எனும் 
பெருந்திணை என்னும் எழு வகைப் பொ 

ஊர்க்குத்தலைவர் . இவர் மதுரை ஜில்லாவி 
ருள்களை விரித்துக்கூறும் நூல் , 

லுள்ள அசமலை யென்னும் கிராமவாசியாக 

இருக்கலாம் . இவர் நற்றிணையில் முல்லைத் 
அகப்பொருட்பெருந்திணை - அகன்றுழிக் 
கலங்கல் , மடற்கூற்று , குறியிடையீடு, 

திணையைப்பாடி யிருக்கின்றனர் . 
தெளிவிடை விலக்கல், வெறிகோள் வகை, அகம்யாதி- பூரு வம்சத்தவனான சம்யாதி 
விழைந்துடன் போக்கு ,பூப்பியலுரைத்தல் , 

யின்குமரன் . பாரி , பானுமதி ; கார்த்த 
பொய்ச்சூளுரைத்தல் , தீர்ப்பிலூடல் , போக் 

வீரியன் தங்கை . 
கழுங்கியல்பு , பாசறைப்புலம்பல் , பருவ அகவற்பா- நாற்சீர் கொண்ட அளவடிய 
மாறுபடுதல் , வன்புறையெதிர்ந்து மொ தாய் , இயற்சீர் பயின்றும் , அயற்சீர் விர 
ழிதல் , மனைவியுந் தானும்வனமடைந்து வியும் , தன் றளை தழுவியும் , பிறதளை மயங் 
நோற்றல் , பிறவுமாம் . ( அகம் ) . 

கியும் , கருவிளங்கனி, கூவிளங்கனி , யெனு 
அகமலர்ச்சியணி- ஒன்றன் குணகுற்றங் 

மிரு சீருங்கலவாது , மூன்று முதலிய பல 
மற்றொன்றற்கு அவையுனவா 

வடிகளான் வருவது , அது நேரிசை யாசி 
தலைச் சொல்லுதலாம் . இதனை உல்லா 

ரியப்பா , இணைக்குறளாசிரியப்பா, நில 
சாலங்காரம் என்பர் . ( குவல) 

மண்டில வாசிரியப்பா , அடிமறி மண்டில 
அகமருஷணம் - விந்திய மலைக்கருகிலுள்ள 

ஆசிரியப்பா என ( ச ) வகை , ( யாப்பு - இ ) . 
ஒரு தீர்த்தம் . 

அகர்க்கான்- கத்துருகுமான் . 
( 2 ) ஒரு மந்திரம் இது , நீரில் மூழ்குவோர் ஒரு சர்ப்பம் . ( பார 

( பார - ஆதி ) . 
கூறுவது . 

அகர்த்தவிருஷ்ணர் - உரோமகருஷணருக் 
அகமருஷணன்- சூ.சந்தியின் குமரன் . 

கும் சுகருக்கும் மாணாக்கர் . 
அகமர்ஷன்- மதுச்சந்தன் புத்ரன் . இருக்கு அகலிகை- ( 1 ) கௌ தமமுனிவர் பத்தினி 
வேதி . 

முத்கலமுனிவர் குமரி . இவளைக் கணவன் 
அகழடையார் - இவர்கள் , தமிழ் நாட்டில் கங்கா தீர்த்தத்திற்கு நீங்கிய சமயங்கண்ட 
பரவியுள்ள ஒருவகைச் சாதியார் , இவர்கள் இந்திரன் , கணவனைப்போ லுருக்கொண்டு 
இராமநாதபுரம் , மதுரை முதலிய இடங்க புணர்ந்து கற்புக் குலைத்தனன் . முனிவர் , 
ளில் கோவில் வேலை செய்கிறார்கள் . சிலர் தம்வரவறிந்து பூனையுருக்கொண்டு செல் 
ஜமீன் தார்கள் வீடுகளில் வேலையாட்களு லுமிந்திரனை நோக்கி நீ ஆயிரம் பெண்க 
மாயிருக்கின் றனர் . இவர்கள் மறவர் ளுக்குரிய குறியும் , பீஜமறுகையும் பெறுக 
கள்ளர் முதலியவர்களிலிருந்து அகமுடை 

வெனச் சபித்துப் பாரியையுங் கல்லாகச் 
யராய்ப் பிறகு நாகரிகத்தினால் வேளாளர் சபித்தனர் . பின் அகலிகை வேண்ட 
எனத் தம்மைக்கூறுகின்றனர் . ( தர்ஸ்டன் முனிவர், மனதிரங்கி இராம மூர்த்தி மிதி 
அகம்பனன் - ஒரு அரசன் , இவன் சத்ருக் 

லைக்கு எகும் காலத்தில் அவரது திருவடித் 
களுடன் யுத்தஞ் செய்கையில் இவன் கும துகளால் உருப்பெற , கருணைசெய்தனர் . 
ரனாகிய அரி இளையவன் சத்ருக்களுடன் 

இவள் பஞ்சகன்னியராகிய கற்புடைப் பெ 
யுத்தஞ்செய்து மரணமடைந்தான் . இதனால் 

ண்களில் ஒருத்தி . இவள் பாற்கடலிற் 
இவன் விசனமடைய நாரதர் இவன் விச 

பிறந்தவள் என்பது சிவபுராணம் . இவள் 
னத்தை மிருத்யுவின் கதைகூறிமாற்றினர் . குமார் , சதாநந்த ருஷி . ( இரா ) . 
( பார - து ) 

( 2 ) இந்திரத்துய்ம்மன் எனும் மகதநாட்டர 
அகம்பன்- இவன் சுமாலியின் புத்திரனாகிய சன் தேவி . இவள் வஞ்ச இந்திரனுடன் 

அரக்கன் , கரன் , தூஷணன் , திரிசிரன களவுப்புணர்ச்சி செய்ததினிமித்தம் நாட் 
முதலியோரை இராமமூர்த்தி வதைத்த டைவிட்டுக் கணவனா லகற்றப்பட்டனள் . 


அகளங்கநாட்டாழ்வார் 


7 


அக்கமாதேவி 


வகை 


அகளங்கநாட்டாழ்வார் - திருவரங்கர் சந்தி அகிக்ஷேத்ரம் - உத்தரபாஞ்சாலத்து ராஜ 
தியின் காரியங்களைப் பார்க்க இளையாழ் தாளி . 
வாரால் நியமிக்கப்பட்டவர் . 

உடையவர் 

அகீநான்- (சந்) உதயன்குமரன் , இவன் 
திருவடி சம்பந்தி , உடையவரிட மிருந்து 

குமரன் தண்டபாணி . 
பிரதிபக்ஷ நிரசனம் செய்பவர் . 
அகளங்காசாரியர்- அகளங்காஷ்டகம் செ 

அத்தை - மதுரையில் இருந்த ஒரு வள்ளல் . 

ஏற்பார்க்கு யானை கொடுப்பவன் . போர் 
ய்தபண்டிதர் . 

வல்லன் . இவனைப் புகழ்ந்தபுலவர் கபி 
அகனிஷ்டன் - புத்தன் 

லர். (புற - நா ). 
அகன் - வசுக்கள் எணமரில் ஒருவன் . இவன் அதர் தவருணன் - பிரம்மரிஷி இன் பாசு 
குமாரன் ஐயோதி . இவனுக்கு ஆபச்சை 

ராமனுக்கு நண்பன் , இவனிடம் யுதிஷ்டி 
வன் என்றும் பெயர் . 

ரன், அன்புற்றிருந்தனன் . ( பார ) வனபர் . 
அகாசூரன் - இவன் , பகாசுரன் சகோதரன். அதர்ஷன் - கத்துரு தநயன் . 
கஞ்சன் ஏவலால் விருந்தாவனத்திலிருந்த 
கிருஷ்ணபகவானைப் பாம்புருவாக விழுங்கி அகூபான் -- ஒரு ஆமை , இந்திரத்துய்மனம் 
அவரால் கொல்லப்பட்டவன் . ( பாக ). 

எனும் தடாகத்திருந்தது . 
ஆகி- பிரமன் கேசங்களிலுதித்த பாம்புகளின் 

அகோபில மடம் - சடகோபாசாரியரைக் 

காண்க். இதற்கு அழகிய சிங்கர் மட 
புகிச்சத்திரம்- உததர பாஞ்சாலத்தில் உள்ள 

மெனவும் பெயர் . 
தேசம் , துரோணாசாரியரால் கொள்ளப் 

அகோரசிவாசாரியர் - ஆதிசைவர் . 
பட்டது . Ramnagar 20 miles west 

னெண்பத்ததி செய்தவர்களில் ஒருவர் . 
of Bereli.It was the capital of North 

இவர் சி சிதம்பரத்தில் வசித்தவர் என் 
Panchala in Rohilkhand . 

பர் . இவர் செய்த பத்ததி அகோர பத் 
ஆகிதமிஷ்டிரன்- ஒரு அசுரன் , விதூமனைக் 

ததி எனப்படும் . இவர் பத்ததியே சித் 
காண்க. 

தாந்த சைவர்களால் பரத கண்டத்தில் 

கையாளப்படுகிறது . 
அகிநன் - சூ - தேவாரணிகன் குமான் . 
அகிருத்திரமவிஷம் - தாவரசங்கமங்களா அகோரழர்த்தி - இவர் வெண்மை கலர்த 
லுண்டாம் விஷம் . இதில் தாவாவிஷம் கருநிறத்தராய் , காதிற்குண்டலம் , மீசை, 
விருக்ஷம் , பூண்டு , செடி, கொடி , புல், சிசை , கோரப்பல் , பயங்கர முசம் , கபால 
கிமங்கு , வேர் , பட்டை , பால் , பிசின் , மாலை , சர்ப்பபூஷணம் , கட்டுவாங்கம் , 
இலை, புஷ்பம் , காய் , கனி, பாஷாணம் கபாலம் , கேடயம் , பாசம் முதலிய இடக் 
முதலிய வற்றிலுண்டாம் விஷம் 

கரங்களிலும் ; சூலம் , கோடரி , சத்தி , தடி , 
அகிர்ப்புத்தியன் - பூதனுக்குச் சுரபியிட 

வலக்கரங்களிலும் பெற்று எட்டுத் தோன் 
முதித்த குமரன் . ஏகாதச உருத்திரருள் 

களையுடையராய் இருப்பர். ( அகோரபத் ) 
ஒருவன் . 

அகோரம் - சதாசிவ மூர்த்தியின் திருமுகம் 
அகிர்ப்புத்தநீயன் - சுதரிசனம் வேண்டித் களுள் ஒன்று . நீலகற்பத்தில் பிரமன் 
தவஞ்செய்க சுதரிசன தீர்த்தம் கண்ட 

நினைக்க அவன் முன் தோன்றி அருள் 
வன் , 

புரிந்த சிவாவசரம் . இவர் பிரமனுக்கு 
அகிலதான் - பத்திராதன்குமரன , இவன் 

நான்கு இருடிகளைச் சிருட்டித்துக் காட் 
குமரன் பிரகத்ர தன் , 

டினவர் . 
அகிலேசன் - காசித்தலத்திலெழுந்தருளிய அகோராஸ்திரழர்த்தி - சத்ததந்து என்னும் 
சிவமூர்த்திக்குப் பெயர் . 

அசுரனைக் கொலை செய்ய எழுந்தசிவா 
அகில் - அருமணவன் , தக்கோலி , இடார 

வசரம் . ( சிவ - பரா ) ( 2 ) சிவாஸ்திரம் . 
வன் , காரகில் முதலியன சேர்ந்தது . அக்கபாதர்- நியாய நூல் இயற்றிய கௌ 
அகிற்கூட்டு - சந்தனம் , கற்பூரம் , எரிகாசு , தமருக்கு ஒரு பெயர் 
தேன், எலம் . 

அக்கமாதேவி - உடுதடை யெனும் கிரா 
அகிற்புத்தி- திருவேங்கடமலையில் தவஞ் மத்தில் நின்மலன் என்பவனுக்கும் , சுமதி 
செய்து சித்திபெற்ற இருடி . (திருவேங் யென்பவளுக்கும் பிறந்து மாதேவியெனப் 
கட தல - பு) . 

பெயரடைந்து அழகிற் சிறந்தவளாய் 


, 


அக்கமாலை 


8 


அக்நி 


இருந்தனள் . இவளை விச்சலன் என்னும் வந்து அவர்களைக்கண்டுகளித்து மீண்டும் 
சமண அரசன் மணக்கவிருந்தது அறிந்து ஸ்நானம் செய்து சேஷசயனத்துடன் 
அவன் தன்னை வலியத் தொடாதிருக்கச் பரமபத நாதனாகிய விஷ்ணுமூர்த்தியைச் 
சபதம் பெற்று அவனை நீ வீர சைவனாக சலத்திற் கண்டு தரிசித்து ராம கிருஷ்ணர் 
என்று கூற அவன் மறுத்ததால் துறவு களை அழைத்துச்சென்று கம்சனுக்கு வரவு 
பூண்டு ஞானாசாரியரைத் தேடித்திரிந்து கூறிய பரமச் சிரேட்டர் . சததன்வாவிடத் 
அல்லமலரக் கண்டு ஞானோபதேசம் பெற் தில் இருந்த சியமந்தகமணியை அவனிட 
உறுக் கதலி வனத்தில் நிஷ்டைகூடி யிருங் மிருந்து சவரச்செய்து அதைக் கண்ண 
தவள் . ( பிரபுலிங்கலீலை ). 

பிரான் அறியாதிருக்க , கங்காயாத்திரை 
அக்கமாலை - அருந்ததி . 

செய்து மீண்டும் கண்ணனால் வெளியிடப் 

பட்டவர் . இவரது பாரி , சித்திராதை 
அக்காச்சுதகம் - இது சித்திரக்கவி வகை 
யுள் ஒன்று , இது ஒருபொருள் பயப்ப 

குமார் தேவவா, உபதேவன் . ( பாக ) . 

2. சுவர்கன் குமரன் . 
தொரு சொற்கூறி அதனில் ஒவ்வொரு 
எழுத்தாக நீக்க,வெவ்வேறு பொருள் தரப் 

3. ஒரு இருடி , திருக்காஞ்சியில் வாத 
பாடுவது , மாத்திரைச்சுதகழம்உண்டு அது 

ராசர் அருள் பெற்றவர் . 
எழுத்தின் மாத்திரை சுருங்கல் . ( தண்டி ) 

4. இடையெழுவள்ளல்களில் ஒருவர் . 
அக்கன் - இராவணன் குமான் . 

அக்குரோதன் ( சந் ) குருவம்சத்தவனான 

அயுதானன் குமரன் . இவன் தாய் பாசை ; 
அக்காரக்கனிநச்சுமனர் - கடைச்சங்கப் புல 

இவன் தேவிகண்டு , புத்ரன் , தேவா திதி 
வர் நாற்பத்தொன்பதின்மருள் ஒருவர் உக் 

( பார - ஆதி .) 
இரப்பெருவழுதியால் ஆதரிக்கப் பட்டவர் . 

அக்நி - 1. விச்வாநான் புத்திரன் . தவத் 
( திருவள்ளுவமாலை . ) 
அக்கி அக்கினி . 

தால் திக்குப்பாலகனானவன் , பிரசாபதிக் 

குச் சாண்டிலியிடம் பிறந்தவன் . இவன் 
அக்கிரகேசன் காசிபர் புத்திரர்களாகிய 

பாரி சுவாகாதேவி . இவனுக்கு இரண்டு 
அசுரர்களில் தலைவன் . 

முகம் , நீண்ட எழு நாக்குகள் , நான்கு 
அக்கிரசன்மன் - பிரமன் . 

கொம்புகள் , முன்று பாதம் . இவன் பட்ட 
அக்கிசேசுரன் ஒரு அசுரன் . 

இவன் , ணம் தென்கிழக்கில் உள்ள தேஜோவதி , 
கூ 000 அண்டங்களுக்கு அரசனாய், கூ 000 வாகனம் ஆடு , இவனுக்குக் குமரன் என் 
விஷ்ணுக்கள் , ங .000 பிரமர் - 000 இந் னும் பெயருள்ள ஒரு குமரன் உண்டு . 
திரர் முதலியோர் தனக்கு எவல் செய்ய 2 அமிர்தம் சுமக்க அஞ்சித் தீர்த்தத் 
ஆண்டுகொண்டிருக்கையில் தேவர் வேண் தில் ஒளித்த காலத்துத்தேவர்கள் தேடினர் . 
கோளால் சிவமூர்த்தி பூமனுக்குப் புத் அப்போது மீன்கள் காட்டியபடியால் அக்கி 
திரராய்க் கந்தமூர்த்தி தமக்குத் தம்பியாக அம்மீன்களைத் தூண்டிலில் அகப்படச்சபி 
இராசசேகரர் எனும் பெயருடன் வந்து த்துத் தவஞ்செய்து அமிர்தம் சுமக்க வலி 
இவனைக் கொலை செய்தனர் . (சிவபராக் பெற்றவன். இம்மீன்களுக்குத் தேவர் 
இரமம். ) 

இமையாவிழி அளித்தனர் . 
அக்குநர் - யது வம்சத்தவர் , சுவபல்கன் 3. இவன் தந்தையாகிய விசவாநரன 
குமார் . தாய் காந்தினி, கம்சன் மந்திரி , தவஞ்செய்யச் , சிவமூர்த்தி தரிசனந்தந்து 
இவர் தந்தைக்குச் சுவபலர் என்றும் பெயர் 

உனக்கு என்னவாம் 

வேண்டுமென்ன , 
கூறுவர் . இவர் , கம்சன் 

கம்சன் வேண்டுகோ உம்மைப்போல் புத்திரன் வேண்டுமென்ற 
ளால் நந்தகோபரிடம் சென்று தனுர்யா 

அதனால் அக்கி , இவனிடம்பிறந்து 
கச் செய்தி கூறிப் பலராம கிருஷ்ணனை வளருகையில் நாரதர் தந்தையிடம் வந்து 
அழைத்துக்கொண்டு யமுனா நதிக்கரை உன்குமான் பன்னிரண்டாம் வயதில் இடி 
யடைந்து தாம் தனித்துச் சலத்தில் மூழ்கி விழுந்து இறப்பன் என்றனர் . கேட்ட 
ஸ்நானஞ்செய்தனர் . இவர் பலராம கிரு தந்தை, விசனமடைந்து குமானுக்கு அறி 
ஷ்ணரிடத்து அந்தரங்க பக்தியுடையவரா விக்க , அக்கி சிவமூர்த்தியை எண்ணித் 
கையால் பலராமகிருஷ்ணர்கள் இருவரும் தவஞ்செய்தனன் . சிவமூர்த்தி இவனது 
இவருக்குச் சலத்திற்குள் இரதத்துடன் நிலையறிய இந்திரனைப்போல் தரிசனம் 
தரிசனம் தரத் திடுக்கிட்டு வெளியில் 

தந்து என்ன வேண்டுமென்ன , உன்னி 


னன் . 


அக்கி 


அக்கி 


டம் யாதும் விரும்பேன் எனக் , கேட்டுக் 
கோபித்தவர் போல் , வச்சிரத்தை நோக்கி 
னர் . அது கண்டு குமானாகிய அக்கி , பயப் 
படத் தமது உருக் சாட்டி உனக்கு , யமபுரிச் 
கும் தெய்வ உலகிற்கும் நடுவிலிருக்கும் 
பதமளித்தோமென்று முதுகைத் தடவி 
மறைந்தனர் . ( காசிகாண்டம் ), 

4 இவன் தக்ஷயாகத்தில் வீரபத்திர 
மூர்த்தியால் எழு நாவும் , கையும் அறுப் 
புண்டு மீண்டும் பெற்றான் . சுவாகாவைக் 


காணக . 


5. சுவேதகியாகத்தில் பன்னிரண்டுவரு 
ஷம் நெய்யுண்டதால் மந்த நோய் கொண்டு 
அருச்சுநனிடம் அது தீர்த்துக்கொள்ளக் 
காண்டவ வனத்தைத் தகித்துண்டவன் 
( பாரதம் ) 

6. காண்டவ வனத்தில் இருந்த தக்ஷ 
கன் குமாரனாகிய அசுவ சநனை 
எட்டபடியால் கண்ணனால் நிலையில்லாத 
வனாகச் சபிக்கப்பட்டவன் . 
7. நீலனுக்கு உதவி புரிந்தவன் . 
8. ஒருமுறை சத்த இருடிகள் யாகஞ் 
செய்து ஒரு கருமவசத்தால் தங்கள் மனை 
வியரை அந்த யாகாக்கி அவியாது வளர்க் 
கச்செய்து நீங்க, அக்கி அந்த எழுவர் 
பத்தினிகளையுங்கண் டுமயல் கொண்டு வருந் 
தினன் . 

தையறிந்த மனைவியாகிய 
சுவாகாதேவி , அருந்ததி ஒழிந்த அறு 
வர்போலத் தனித்தனி உருக்கொண்டு 
ஆசையைத் தணிக்கத் தணிந்தவன் . 

9. அவுரவமகருக்ஷியின் மனைவியின் 
தொடையில் நெடுநாள் மறைந்திருந்தவன் . 

10. வசிட்டரால் பூமியில் சிகண்டி 
வயிற்றில் பாவகன் , பவமானன், சுசி என் 
மூவருவாய்ப் பிறந்தவன் . 

11. தன் அம்சத்தால் சூர்ய வம்சத்தில் 
உபகுபதனெனப் பிறர் தவன் . 

12. சிபிச்சக்கரவர்த்தியின் சத்தியத்தை 
யறியப் புறாவாகச் சென்றவன் . 

13. ஒரு காலத்து நிகும்பனுடன் யுத் 
தஞ் செய்து தோற்றவன் . 

14. இராம ராவணயுத்தத்தில் சீலன் 
என்னும் வாநாவுருக்கொண்டவன் . ( இரா ). 

15. இலங்கையில் சிறையிருந்த சீதை, 
தன்கற்பினை உலகறியும்படி தீயில் 
குளிக்க , அவளது கற்பின் தீயால் சுருக் 
குண்டு சீதாபிராட்டியைத் தாங்கி இராம 
மூர்த்தியிடம் வந்து முறையிட்டு உண்மை 
யாகிய பிராட்டியைக்கொடுத்தவன் . ( இரா) . 


16. இவன் , சுதரிசனை என்பவளிடம் 
ஆசை கொண்டிருக்க , இவள் தந்தை 
தனக்கு அவளைக் கொடுக்காததனால் தன் 
கலைகளைச் சுருக்கிப் பூமியில்யா காதி காரி 
யங்களை அடக்கினன் . அவை நடவாமை 
சண்ட அப்பெண்ணின் தந்தை , வேதியர் 
உருக்கொண்ட அக்ரிக்கு அவளை மணஞ் 
செய்வித்தனன் . 

17. அக்கி , தேவர்களிடத்துக் கோப 
மாய்க் கபிலைப்பசுவின் வயிற்றில் ஒளிக்க , 
அப்பசுவைத் தேவர் வேண்டி அக்கியின் 
நிலையறிந்து அழைத்துச்சென்று 
னைப் புண்ணியதேகியாக ஆசீர்வதித்தனர் . 
( காஞ்சி - புரா ) . 

18. அக்கி , சிவவீரியத்தைத் தாங்க முடி 
யாது பூமியில் விட , அது பொன்னாயிற்று , 
அதனை , வேதியர் தானப்பொருளாகக் 
கொண்டனர் . 

19. மருத்து யாகத்தில் இந்திர தூத 
னாய்ச்சென்று வியாழ்பகவானைக் குருவா 
கக் கொள்ளக் கூறினவன் . 

20. உதங்கர் , குண்டலமிழந்து அதைத் 
தேடி நாகலோகஞ் சென்று வழியறியாது 
தியங்கிய போது , குதிரை உருக்கொண்டு 
வந்து காதில் ஊதப்பெற்றவன் . ( பாரதம் .) 

21. நீலனுக்கு அருச்சுநன் பெருமை 
களைக் கூறியவன் . கடோற்கசன் , சகா 
தேவன் இருவரும் நீலனுடன் போர் 
செய்ய வந்தகாலத்துச் சமாதானஞ் செய் 
வித்தவன் . ( பாரதம் ) . 

22. கலிபிறந்தபின் பாண்டவர் , தங்கள் 
நாடுகளை விட்டுத் தவசிகளாய்ச் செல்லு 
கையில் அருச்சுனன் தன் சாண்டீவம் 
கொண்டு செல்வதறிந்து 

அவன் 
முன் தோன்றிக் காண்டீவத்தினை வாங்கி 
ஒடித்துக் கடலில் எறிந்தவன் . ( பாரதம் ) 

23. பரதனும் , அவன் தாயும் , என்னு 
டன் நண்புபாராட்ட வரமருள் என , இரா 
மருக்கு அவ்வகை அளித்தவன் . ( இரா ) . 

24. தேவர் வேண்டுகோளால் 
ரக்கடவுள் தேரில் கோழிக்கொடியான 

( கந்த 
25. சிவபிரான் முகத்திற் பிறந்த தீப் 
பொறிகளைத் தாங்கிச்சென்று கங்கையில் 
விட்டவன் . ( சந்த ). 

26. சந்தனு அரசாக்ஷியில் , விச்வாமித் 
திரர் வேள்வியில் , தனக்கு நாயூன் அவி 
கொடுத்ததால் கோபித்து மழையிலாக் 
குறை யென்று அறிந்து மூங்கிலில் ஒளித் 


வன் . 


அக்சி 


10 


அக்நிகோத்ரஹவணி 


தனன் , தேவர்கள் , எவ்விடத்தும் தேடிக் 32. இவனுக்கு இரண்டு சகோதார் 
காணாது ஒருயானை கூறக் கேட்டு உணர்ந் இருந்தனர் . அவர்கள் , தேவர்களின் அவி 
தனர் . அக்கி , அந்த யானையைக் கொம் சுமந்து மாய்ந்தனர் என்பது ( பாட லவன 
பிழக்கச் சபித்து , அவ்விடம் விட்டு நீங்கி , 

புராணம் ) 
ஒரு அரசமரத்தில் மறையப் பிரமன் ஒரு 33. இவன் சகல பக்ஷ எனானது சீதை 
மாத்திலிருந்த கிளிப்பிள்ளை சொன்ன கொடுத்த சாபம் . (சிவமகா - புரா ). 
தைக்கேட்டு அரசமரத்திடம் செல்ல அக்கி 34. இவன் , சுவாகாதேவியை மணந்து 
கிளிப்பிள்ளைக்கு வாக்கொழியச்சபித்து , அவளுடன் கூடினன் . சுவாகாதேவி , பன் 
நீங்கித் தீர்த்தத்தில் ஒளிந்தனன் . அவ் னிபண்டு தேவவருஷம் கருத்தாங்கி , 
விடத்தும் , ஒரு தவளை , பிரமனுக்கு அக்கி தக்ஷணாக்னி , கார்ஹபத்யம் , ஆசவனிட 
யின் இருத்தலைச்சொல்ல அக்கி, அதற்கு முதலிய குமாரரைப் பெற்றாள் . ( பிரம்ம 
நா ஒழியச் சபித்து , வெளிவந்து இந்திரன் கைவர் த்தம் ) 
மழையிலாது செய்த கொடுமையைப் பிரம 35 பிரஜாபதியின் கோபத்திற் பிறந்த 
னுக்குக் கூறி , அவனால் மழை பெய்வித்து வன் . தேவி - தக்ஷப்ரஜாபதியின் குமரி . 
முன் 

சபித்தவைகளுக்கும் அவை பெற குமரன் - ஸ்கந்தன் . (பாரதம் - சாங் ) 
அநுக்கிரகம் செய்தவன் , 

36. முதலில் பிரமன் முகத்திற் தோன் 
27. சிவமூர்த்தி பார்வதி தேவியா 

றியது . இது , ஒளபாஸனம் , ஆவஸத்யம் , 
ருடன் ஏகாந்தத்தில் இருக்கையில் அக்கி , 

ஸப்யம் , பசனாக்னி என்று வகுக்கப்படு 
தேவர்களின் ஏவலால் காலமறியாது புறா 

கிறது. த்விஜன் , தன் வீட்டிலுள்ள எந்த 
வுருக்கொண்டு சென்றனன் . இதையறிந்த மூலாக்னியில் ஹோமம் செய்கிறானோ 
பார்வதியார் , அக்நியைப் புறாவாக இருந்து 

அந்த ஆவஸ த்யம் எனும் அக்னியைப் பச 
கல் தின்று சகோதரத்தைப் புணரச் சாபம் னாக்னி யென்பர் . அவைகளுள் ஸப்யை 
தாப் பெற்றுச் சிவவீர்யம் தாங்கிச் சரவணத் யடைந்த அக்னியை ஸப்யம் என்பர் . கார் 
தில் விட்டுச்சாபம் நீங்கினவன் . ( பூவா ஹபத்யம் , தக்ஷிணாக்னி , ஆகவனீயம் தனித் 
ளூர்ப்புராணம் ). 

தனி காண்க . ஆலஸ த்யம் பிரஜாபதியாகி 
28. பிருகுவால் அசுத்தம் புசிக்கச் 

றது . சப்யம் சுப்ரமண்யன் ( பார - அச்வ ) 
சாபமேற்றுப் , பிரமனால் அவ்வகை புசித் 

37. இஷ்வாகு வம்சத்துத் துரியோ தனன் 
தும் தூய்மையுடனிருக்க வரம் பெற்றவன் 

புத்திரியை மணந்தவன் . ( பாரதம் - அது ) 
( பார - சா ). 

2. பதினான்காம் மன்வந்தாத்து இருடி . 
29. விருத்திரனது பிரமகத்திக்கு அஞ்சி 

3. வசுக்களில் ஒருவன் . தருமனுக்கு 
ஒளித்த இந்திரனுக்கு ஜராணி 

வசுவிடம் உதித்தகுமான் . பாரி வசோர்த் 
னால் விரும்பப்பட்டமை யறிவித்து இந்திர 

தாரை , அல்லது கிர்த்திகை, 
னால் வேள்வியில் தன்னுடன் அவிபெற அக்நி - 6 ) இராகம் , கோபம் , காமம் , சடம் , 
வாரம் பெற்றவன் . (பூவாளூர்ப்புராணம் ). 

அக்நிகர்பை- பூமிதேவி , [ தீபனம் . 

அக்நிகேசர் - கௌதமரிடம் சிவார்ச்சனா 
30. சீதை , அநுமனைத் தகிக்காதிருக்க 

விசேடம் கேட்டுணர்ந்த முனிவர் (சிவாஹ ) 
வேண்ட அவ்வகை புரிந்தவன் . ( இரா) . 

அக்நிகேது - ஒரு இராவண சேநாபதி , 
31 , மகருஷிகள் , இவ்வக்கிச்வாலையி அக்திகோத்ரபட்டர் - ஒரு வடநூற் புலவர் . 
னைச் சூர்ய சந்திராதித்தரிடத்துச் சோதி அக்நிகோத்ரமுனி - துரோணனுக்கும் , பாஞ் 
யாகவும் , மேகத்து மின்னலாகவும் , பூமி சாலனாகிய துருபதனுக்கும் , வில்லாசிரி 
யில் தீயாகவும் , கடலில் வடவையாகவும் , யர் . இவருக்கு அக்நிவேச்யர் என்றும் 
ஆன்மாக்களிடத்தில் , ஜடராக்கியாகவும் , பெயர் . பரத்துவாஜருடன் பிறந்தவர் ; 
இருக்குமென்பர் . 

இவ்வக்கி மண்டல அகத்தியர் மாணாக்கர். ( பார - ஆதி ) 
வாசிகள் அநலர் முதலிய நாற்பத்தொன் அக்நிகோத்ரஹவணி- நாள் தோறும் ஓமம் 
பதின்மர் . அவருள் தலைமை பெற்றான் செய்பவன் , காலை மாலை வேள்வித் தீக் 
அபிமானாக்னியெனப்படுவான் . இவன் 

காரியத்தில் ஓமம் செய்கிற பால் முத 
குமார் பாவகன் , சுசி , பவமாகன் , இம் லிய ஹவி திரவியங்களைச் சேகரித்து வைக் 
மூவரும் ( சசு ) குமார்களைப் பெற்றனர் . கும்படி திருத்தப்பட்ட மரபாத்திரம் . ஓமம் 
( வேதப் பொருள் விளக்கம் 

செய்த பின்பு இப்பாத்திரத்தை நக்கித் 


அக்கிசயனம் 


11 


அக்கிமுகன 


தருப்பைச்சலத்தால் சுத்தி செய்வது வழக் லிருக்கும் இடத்தையும் கொடுத்தனன் . 
கம் . பராச- மா 

இவையே நவகண்டமாம் 
அக்நீசயனம் - இது , சாந்தியக்ஞம் . இது அகீநிதேசயன் - இவன் துரோணாசாரிய 
தபன் என்னும் அக்கி புத்ரர் பதினெழு னுக்கு வில்லாசிரியன் . ( பாரதம் ) 
வரால் கவரப்பட்ட யாகபலசாந்தியின் அக்நீத்து யோதன் -- திருஷ்ணமூர்த்தி விடம் 
பொருட்டுச் செய்யப்படுவது. 

விவாகத்தின் பொருட்டு உருக்குமணி தே 
அக்நிசருமன்- நரும தாநதி தீரத்து இருந்த வியால் அனுப்பப்பட்ட தூ தன் . 
விஷ்ணுசருமனுக்கு , அக்செருமன், சோம அக்நி நாள் - நக்ஷத்திரம் காண்க . 
சருமன் என இருவர் குமார் இருந்தனர். அக்நீபர்வதம் - (volcanies ) இது , கொத் 
அவர்களுள் அக்நிசருமன் , காசியடைந்து தில் ஒரு பெரிய , துவாரத்தையுடைய மலை . 
தவம்புரிந்து அஷ்டசித்தி பெற்று முத்தி அநேக நூற்றாண்டுகளுக்கு முன் இவ்வுல 
யடைந்தனன் . சோமசருமன் , அவனை 

கம் தீக்கோளமாக இருந்து பின் இவ்வாறு 
மதியாது சித்திபெற்றுத் தெய்வநிந்தை குளிர்ந்து பூமியாயிற்றென்பர் . ஆதலால் , 
கூறி நன்மையைத் தீமையாகவும் தீமை இந்தப் பூமியினடியில் எப்போதும் எரிந்து 
யை நன்மையாகவும் மாற்றியுழன்று , கொண்டிருக்கும் நெருப்பிருக்கிறது . அந் 
மரித்து, மறுபிறப்பில் மிலேச்சனாகி 

நெருப்பு , இந்த மலையிலிருக்கும் துவாரத் 
இறந்து நாகவே தனை படுகையில் காசி தின் வழியாகச் சில காலங்களில் புகை , 
யின் நினைவுவர மீண்டும் வேதியனாய்ப் அக்னிசுவாலை , கற்கள் , உருகிய பாறை 
பிறந்து கங்கையாடி முத்தி பெற்றவன் . இவற்றை மும்முரமாய் ஆகாயத்தில் 
( காசிரகசியம் - 

அதிக உயரமாய்ச் செல்லும்படி கக்கும் . 
அக்நீசுவத்தர் - தேவர்களுக்குப் பிதுரர் . கரிய சேறுபோலும் உருகிய கல்லின் 
அக்நிசுவார்தர் - பிதுர்க்கணங்களைச் சேர்ந்த குழம்பு , ஆறுபோல் பெருகும் . பல நாட் 
வர் . சசியப்புத்திரர்கள் . ஹரிவம்சம் ) 

கள் கொதிப்பு அடங்காது . படிப்படியாக 

ஆறும் . இதற்கு எரிமலை யெனவும் பெயர் . 
அக்நிசூலி- ஒரு இருடி , விருஷத்துருவனைக் 

அக்நிபிரபன்- பிருகுகுலத்தில் உதித்தவன் . 
காண்க. 

இவனை ஒரு நாய் , சிறுத்தை முதலியவை 
அக்நிதாரை- கௌ தமருடைய ஆச்ரமத்து 

களுக்கஞ்சிச் சாணடைய இதை முதலில் 
க்கு அருகிலுள்ள ஒரு தீர்த்தம் . பாரதம் ) 

சிறுத்தையாகவும் பின் புலியாகவும் , யானை 
அக்நீதீர்த்தம் - யமுனாந்திக்குத்தக்ஷணத்தில் யாகவும் , சிங்கமாகவும் , சரபமாகவும் செய் 

உள்ள ஒரு தீர்த்தம் . ( பாரதம் - வனபர்வம் ) வித்தான் . பின் அந்தநாய் , மீண்டும் நம்மை 
அக்நிதுருவன் - பிரியவிரதன் குமரன் . தாய் ஒரு கால் இவன் நாயாக்குவான் என்று 
சுகன்னி, மனைவி பூர்வசித்தி . இவன் சம் முனிவனைக்கொல்ல எண்ணிற்று . இதன் 
புத்தீவினையாண்டவன் . இவனுக்கு ஒன் எண்ணத்தை யறிந்த முனிவன் , பழமை 
பது குமார் . அக்குமரராவார் - நாபி , இம் போல் இதனை நாயாக்கினன் . ( பார- சாந்தி ) 
புருஷன் , அரி , இளாவிருதன் , ரம்யன் , அக்திபுராணம் - ஆக்னேயபுராணங்காண்க. 
இரண்யவந்தன் , குரு , பத்ராச்சுவன் , கேது அகிநிமாதா - பாஷ்களருக்குச் சீஷர் . 
மாலி . இவர்களுக்குத்தன் இராச்சியத் அக் நிமான்- பிராயச்சித்தஅக்னி விசேஷம் . 
தைப் பகுத்துக்கொடுத்தனன் . இவர்களுள் அக் நிமித்ரன்-1. மகததேசத்து அரசனாகிய 
நாபி யென்பவனுக்குப் பரதகண்டத்தை புஷ்ப மித்ரன் குமரன் . 
யும் , கிம்புருடனுக்கு எமகூடத்திற்குத்தெ 

2. சுங்கன் குமரன் . இவன் குமரன் 

சுசியேஷ்டன் , 
ற்கிலுள்ள இடத்தினையும் , அரி என்பவ 
னுக்கு நீடதத்தையும் , இளாவிருதனுக்கு அநீழகன் -- சூரபன்மன் குமரன் . 
இளாவிருதகண்டத்தையும் , ரம்யனுக்கு னுக்கு இரண்டு முகம் , வீரவாகுவுடன் 
இளாவிருதத்திற்கும் நீலாசலத்திற்கும் நடு பிறந் தவரைக்கொன்று பிறகு வீரவாகு 
விடத்தையும் , இரண்யவந்தனுக்குச் சுவேத தேவருடன் யுத்தஞ்செய்து ஆற்சது 
கண்டத்தையும் , குருவிற்குச் சிருங்கவந் தேரில் விழுந்து தன் குலதேவதையாகிய 
தத்தால் சுற்றப்பட்ட இடத்தையும் , பத்தி காளியையேவி அவள் பின்னிடைந்த பின் 
ராசுவனுக்கு மேருவிற்குக் கிழக்கில் இருக் வீரவாகுதேவரால் இறந்த வீரன் . 
ஆம் இடத்தையும் , கேதுமாலிக்கு மேற்கி 

பதுமகோமளை . ( ஸ்கா - பு ) 


அக்நியோகம் 


12 


அங்கதபூபதி 


லதை 


சகோதர 


அகிநியோகம் -- ஞாயிற்றுக் கிழமையில் அங்கணமாழனி- இவர் , தவத்திலிருந்த 
துவாதசியும் , திங்களில் சஷ்டியும் , செவ் பொழுது தவச்சுவாலை தேவர் 
வாயில் சத்தமியும் , வெள்ளியில் தசமியும் , வருத்த தேவர் சிவமூர்த்தியை வேண்டி 
சனியில் ஏகாதசியும் வருவதாம் . 

னர் . சிவமூர்த்தி , இவரிடம் எழுந்தருளி 
அகீநிவர்ச்சஸ் 

பௌராணிகராகிய சூத எழுக என்று கூற , இவர் எழுந்திராதிருந் 
ருஷியின் மாணாக்கர் . 

தமையால் அங்கிருந்த ஒரு பாறையை விர 
அக்நிவர்ணன்- இவன் , இராமர் சந்ததியில் லினால் தட்டினர் . அதிலிருந்து அக்கி 
இருபத்தாறாவது அரசன் . இவன் தந்தை உண்டாகி இவர் தவத்தைக் குலைக்க எதி 
சு தரிசநன் . 

ரில் சிவமூர்த்தியைத்தரிசித்து அபராத 
அகீநிவான் - சூ . சந்தனன் குமான் . 

க்ஷமை வேண்டிய முனிவர் . 
அகீநிவிந்து - திருமாலைப் பூசித்து அவரைக் அங்கதபுரம் இலக்குமணன் குமரனாகிய 
காசியில் பஞ்சநதத்தில் எழுந்தருளச் செய் அங்கதன் ஆண்ட பட்டணம் ; இமயமலை 
தவன் . இதனால் அங்கு எழுந்தருளி க்கு அருகிலுள்ளது . 
யிருக்கும் திருமாலுக்கு விந்துமா தவன் அங்கதபூபதி - இராயசிங்கு அங்கதபூபதி 
என்று பெயர் . ( காசிகாண்டம் ) 

யிருவருஞ் சகோ தார் . இவர்கள் வட 
அக்நிவேசன் - இக்ஷ வாகுவின் 

நாட்டிலிருந்தோர் ; அங்கதபூபதியின் 
னும் , நரிஷ்யந்தன் வம்சத்தவனுமாகிய மனைவி பாகவத விசுவாசியாய் ஒருநாள் 
தேவதத்தன் குமான் இவன் கானீனன் , தனக்கு உபதேசித்த ஆசாரியர் வர அவ 
சாதுசர்ணன் எனப்பட்ட இருடியாயினன் . ருக்கு அமுதளிக்க எண்ணிப் போசனாதி 
இவன் வம்சத்தில் அக்நிவேச்ய பிராமணர் கள் சமைத்திருக்கையில் அங்கதபூபதி, தன் 
பிறந் தனர் . 

மனைவியை நோக்கிக் கற்புடையாருக்குக் 
அக்நீவேச்யர் அக்நிகோத்ர முனியைக் கணவனிலும் தெய்வம் வேறுளதோ இருக் 
காண்க . 

தாற் காட்டுகவென முகந்திரிர்து நோக்கி 
அக்நிவைச்யாயனம்- அக்நிவேசன் குலம் . னர் . இவ்வாறு சினத்துடன் கூறிய மாற் 
இவன் குலத்தவர் வேதியராயினர் . 

றக்கேட்ட மனைவியார் , விசனமடைந்து 
அக்ஷ்டோமம் - ஒருயாகவிசேஷம் . இது மூன்று நாள் அன்ன முதலிய இலாது உப 
வசந்தகாலத்தில் ஐந்து நாட்களில் செய்து 

வாசமாய் நாராயண ஸ்மரணையுடனிருந்த 
முடிப்பது 

னர் . இவ்வகை இருக்கப் , பெருமாள் 
அக்நிஷ்டோமன் - சக்ஷர்மனுவின் குமரன் , அங்கதன் கனவிடைத்தோன்றி நீ உன் 
அக்நிஷோமர் -- வைசுவ தேவபலி கொள் மனைவியைக் காட்டக் கேட்ட தெய்வம் 
ளுக் தேவதைகள் . 

நானேயெனக் கூறி மறைய , அங்கபூபதி 
அகநிஸ்தோமன்- பிரமனால் வசுக்களுக்கு விழித்து மனைவியிடஞ் சென்று உன்னை 
யாகஞ் செய்விக்க நியமிக்கப்பட்ட ஒரு வீணே கோபித்தேனென வேண்டி அவ 
இருடி . ( யசுர் ). 

ளிஷ்டப்படி பெருமாளையும் பாகவதரை 
அக்நிஹோத்ரம்- யாகங்களில், ஹோ - என் 

யும் சேவித்திருக்கச்செய்தனர் . 
பது விஷாதம் எனப் பொருள்படும் , த்ரம் , வகையிருக்கையில் மனைவியாருக்குப்தே 
காப்பது , துக்கத்தைக் காப்பது என்பது . சித்த ஆசாரியர்வா மனைவியார் , அவரைக் 
( பார - அச் ) . 

கொண்டு கணவருக்கும் தீக்ஷை செய்வித் 
அக்நீத்ரன் - அக்நியைப் பிரகாசிக்கச் செய் தனர் . இவ்வாறு வருகையில் தமயனாகிய 
பவன் . 

இராயசிங்கன் , தம்பியை நோக்கி , நீ சேனை 
அக்ரஹாயி- திருதராஷ்டான் புத்திரன் . யுடன் சென்று நம்மேல் வந்த பகைவ 
அக்ரஹணி- அக்னி விசேஷம் . 

னையும் அவன் படைகளையும் வென்று 
அங்கக் கிரியை - ( கசு ) சரிகை, புரிகை, சம ருகவென , அவ்வாறிசைந்து பகைமேற் 
கலி , திரிகை, ஊர்த்வகலிகை, பிருட்டகம் , சென்று அவன் பொருள்களைக் கொள் 
அர்த்தபிருட்டகம் , சுவத்திகம் , உல்லோ கையில் பெரிய வயிரமணி 
லம் , குர்த்தனம் , வேட்டனம் , உபவேட் கிடைத்தது . அதனை அங்கதபூபதி சகந் 
டனம் , தானபதப்பிராயவிருத்தம் , உஷேப நாதனுக்கெனப் பத்திரப்பாத்தி வைத்த 
ணம் , அவக்ஷேபணம் , நிகுஞ்சனம் என்பன . னர் . இதனைப் பலராலறிந்த இராயசிங்கு 
அங்கசன்- மன்மதனுக்கு ஒரு பெயர் . 

அதனைப் பலவாறு தன் கைப்படுத்தத் 


ஒன்று 


அங்கதபூபதி 


13 


அங்கமோகினி 


நாராயண 


OV 


தம்பியைக் கேட்க, அவர் மறுத்தது கண்டு வெனச்கேட்டு அன்புடன் 
தம்பியைக் கொலை புரியத் தங்கையிடம் பஜனை செய்திருந்தவர் . ( பக்தமாலை ). 
விஷமளித்து இதை அங்கதனுக்கு அன்ன அங்கதன் வாலியின் புத்ரன் , 
த்திலிடுக வென்றனன் . தங்கை , தமயன் 

னம்சம் . அநுமான் சீதையின் இருக்கை 
கட்டளைக்கஞ்சி அன்னத்தில் விஷமிட்ட கண்ட செய்தி கேட்டுவந்த களிப்பால் 
னள் . அங்க தன் அதனை நாராயணப் பிரீதி மதுவனத்தை உண்ணச்சென்று அவ்விடம் 
செய்து உண்ணத் தொடங்குசையில் ஜகந் காவலோனாகிய ததி முகன் எதிர்க்க அவ 
நாதன் கைமேலாக , இது விஷங்கலந்த னைக் கொன்றவன் . இவன் அநுமனுடன் 
அன்னம் உண்ணேலெனக்கூறக் கேட்டும் கூடிச்சீதையைத் தேடுகையில் துமிரன் 
இது தேவப்பிரீதி செய்த அன்னம் உண்ணா என்னும் இராக்கதன் , இவன் உறங்குங் 
தொழியேன் என வுண்டு ஊறிலாதிருந்த காலை , மார்பில் அறைய அவ்வரக்கனை அவ் 
னர் . இனி யீண்டிருக்கின் அடாதென வகை அறைந்து கொன்றவன் . 

தராந்த 
மனைவியுடன் யோசித்துச் சகந்நாதம் கன் எனும் பெயருள்ள இராவண புத்தி 
நோக்கிச் செல்லுகையில் தமயனறிந்து ரீனைக் கொன்றவன் . இராமரிடம் வாகு 
அவ்விருவரையும் மறித்து அவரிடம் இருக் வலபம் பெற்றவன் . சீதையைத் தேடச் 
கும் வைரத்தைக் கவர்ந்து வரும்படி சென்றகாலத்து ஒரு பெண்ணினால் பாதா 
அமைச்சனைச் சேனையுட னனுப்பினன் . ளத்து இருந்து வெளிவரப் பெற்றவன். 
அமைச்சன் சென்று மறுக்க அங்கபூபதி 

சீதையை விட்டு விடும்படி இராமமூர்த்தி 
அருகிருந்த ஆற்றில் இது சகந்நாதனுக் யால் இராவணனிடம் அனுப்பப்பட்டுச் 
கர்ப்பணமென அவன் காணும்படி எறிந் செய்திகூற, அவன் இவனைக் கொல்ல நால் 
நனர் . அமைச்சன் , தன் சேனைகளை வரை எவ , அந்த நால்வரைக் கொன்று 
நோக்கி இதனை நீவிர் தேடிக்கொண்டு மீண்டவன் . கும்பகர்ண 

கும்பகர்ண யுத்தத்தில் அவ 
வருகவென, அவர்கள் அவ்வாறு செய்து னடியால் சோர்ந்தவன் . அதிகாயன் யுத் 
இளைத்து அகப்படாது மீண்டனர் . 

தத்தில் இலக்குமணருக்கு வாகனமான 
னைக்கண்ட அங்கதர் , நீங்களேன் வருந்து வன் . இந்திரஜித்தின் தலையை இராம 
கிறீர்கள் என்னுடன்வரின் அதனைச் சசக் 

ரிடம் கொண்டு சென்றவன் . தன் தந்தை 
நாதன் மார்பிலிருக்கக் காட்டுகிறேனென் யைக் கொன்றபழி தீர்க்கக் கிருஷ்ணாவ 
றனர். 

அமைச்சன் பின்றொடா அங்க தாரத்தில் வேடனாய்க் கண்ணனை எய்து 
தரும் சகந்நாதஞ் சென்று பெருமாளைச் பழி தீர்த்தான் என்பர் . ( இரா ). 
சேவித்தனர் . சேவிக்கையில் பெருமாள் 2. இலக்குமணருக்கு மூத்த குமரன் , 
மார்பிலிருந்த வயிரத்தைக் கண்டு இது இராமர் சொற்படி காருபதம் அரசாண் 
ஏதென மந்திரி அர்ச்சகரை விசாரிக்க டவன் . 
அருச்சகர் , இவ்வயிரம் மூன்று நாட்களுக்கு 3. ஒரு நிமித்திகன். ( சூளா) 
முன் அங்கதர் இதனை எமக்குக் கொடுத் 4. ஒரு க்ஷத்திரியன் திருதராஷ்டிரன் 
தனர் . இதனைப் பதக்கத்திற் பதிப்பித்து புத்திரன் . 
எமக்குச் சாத்துகவெனச் சகந்தா தன் சட் அங்கதீயா- காருபதத்தில் புத்திரர் பொரு 
டளையிட்ட வண்ணம் செய்தோமெனக் ட்டு இலக்குமணரால் நியமிக்கப்பட்ட 
கேட்டு நடந்தவற்றை இராயசிங்கனுக்கு பட்டணம் . 
அறிவிக்க இராயசிங்கன் , தம்பி ஜகந்நாத அங்கதேசம் - இது , உரோமபதன் அரசாட்சி 
னுக்கு அன்பனான தறியாடல் 

தறியாமல் இயற் யில் மழையில்லாம விருந்தது . பின்னால் 
றினேனென வருந்தித் தம்மிக்கு 

வருந்தித் தம்மிக்கு நீ ஜகந் ரூசியசிங்க முனிவர் வரவால் மழை பெய் 
நாதனருளை நாடினை ; உனைக்காண எனக்கு 

யப் பெற்றது . இந்த ராஜ்யத்தைத் துரி 
ஆசை மிகுகின்றது . ஜகநாதன் ஆணைப் யோ தனனால் கர்னன் பெற்று அரசாண் 
படி திரும்புக எனக் கடிதமெழுதினன் . டான் The Country of Bhagalpur .. 
இக்கடிதங் கண்ட அங்கதபூபதி , அண்ண ( பாரதம் - ஆதிபர்வம் ) . 
னுக்குச் சகந்நாதன் நல்லறிவு தந்தானெ அங்கநாடு -விசயவான் என்னும் அரச 
சகந்நாதனிடம் விடைப்பெற்றுத் 

னுடைய நாடு . 

இதன் தலைநகர் சண்பை . 
திரும்பித் தமயனையணுகத் , தமயன் தம்பி ( பெருங்கதை ) 
யைத் தழுவி இனி நீ உன் மனப்படியிருக்க அங்க மோகினி- திவோதானன் தேவி . 


அங்கம் 


14 


அங்கவுறுப்புக்களினிலக்கணம் 


ளது 


அங்கம்- ( ச ) யானை ; தேர் , பரி , சாலாள் . 

2. ( p ) மலை , ஆறு, காடு , ஊர் , மாலை 
பரி , கரி , முரசு , கொடி , செங்கோல் . 

3. (ரு ) திதி , வாரம் நக்ஷத்திரம் , யோ 
கம் , சாணம் . 

4. ஒரு தேசம் , இது, மன்மதனது 
எரிந்த உடம்பிலிருந்த என் புகள் , சிந்திய 

ஆதலாலிப்பெயர் பெற்றது. 
கக்கை , சாயு இந்த இரண்டு நதிகளும் 
கூடுமிடத்திலுள்ளது . இது , கர்ணபுரி , 
லோமபாதபுரி எனவும் பெயர் பெறும். 
இது, வங்காளத்தில் பகல்பூர் , கர்ணன் 
பட்டணம் . 

5. அச்சயன் நாடு , இந்நாட்டின் இராச 
தானிகச்சயநகரம் . (மணிமேகலை ) . 
அங்கயுக் -1. வாயு ரூபமாய்த் தேகத்திலிரு 
ந்து உண்டாம் துடிப்பு முதலிய அசை 
வால் சுபாசுபங்களைத் தெரிவிக்கும் தேவ 
தை . ( மார் ). 

2. ஒரு தேவதை ; இவள் , இந்திரிய 
நிக்கிரக மில்லாப் புரூடரை யடைந்து பலத் 
தைப் போக்குபவள் . ( மார் ) . 
அங்கயோகம் ( அ ) இயமம், நியமம், ஆத 

னம் , பிராணாயாமம், பிரத்தியாகாரம் , 
தாரணை , தியானம் , சமாதி . 
அங்கவுறுப்புக்களினிலக்கணம் இது , மனித 
சரீர அகப்புற உறுப்புக்களையும் அவற்றின் 
தொழில்களையுங் கூறுவது . 

மனிததேகத் 
தில் பற்களுடன் சேர்ந்து ( 249 ) வெவ்வே 
ரான எலும்புகள் உண்டு . இவ்வெலும்புக் 
கூடுகள் , பலவித தொழில்களைச் செய்கின் 
றன. ( 1 ) அவை உடம்பைத் தாங்க ஆதா 

( 2 ) அவை உடம்பினுள் 
உள்ள உள் அங்கங்களைக் காக்கின் றன . 
( 3 ) அவை நாம் இடம்விட்டு நகாவன்மை 
தருகின் றன. நீங்கள் மனித உடம்பைக் 
கவனித்துப் பாருங்கள் , உடம்பில் எலும் 
புக்கூடு இல்லாவிடின் உள்ளிருக்கும் மெது 
வான உறுப்புக்கள் நில்லா என்பதை அறி 
வீர்கள் . தலையிலுள்ள முக்கியமான உறு 
ப்பு மூளை . இது ஒரு பெட்டிக்குள் அடங்கி 
யிருப்பது போலிருக்கிறது . இருதயம் , இரத் 
தாசயம் முதலியவை ஒரு கூண்டுக்குள் 
அடைத்தவை போலக் காணப்படுகின்றன. 
கால்களும் அவற்றை யடைந்த தசைகளும் 
இக்கனத்த உடலைத்தாங்கத் தூண்கள் போ 
லிருக்கின்றன . 

எலும்புகள் - இவை , தேகத்தின் மேல் 
பாசத்தில் எழும்பியிருத்தலா லிப்பெயர் 


பெற்றன . இவை ஒருவகைச் சுண்ணாம்பும் , 
வச்சிரத்தை 

ஒத்த பசையும் சேர்ந்த 
பொருள்கள் . குழந்தைகளுக்கு உள்ள எலு 
ம்பை எலும் பெனக் கூறுவதற்கில்லை . 
அவர்களின் எலும்பு , வளையுமே ஒழிய 
முரியாது . இதற்குக் குருத்தெலும் பென்று 
பெயர் . 

தலை- மண்டைக்கூண்டு, இது முட்டை 
வடிவான எலும்புகளால் இணைக்கப்பட்டுள் 

இது , மூளையைத் தன்னில் அடக் 
கிக் கொண்டிருக்கிறது . இது , எட்டு எலும் 
பின் பாகங்களைக் கொண்டது . அவை 
நெற்றி யெலும்பு 1. சுவர் போன்ற எலும் 
புகள் 2. கன்னப் பொறிச்சம்பந்தமான 
எலும்புகள் 2. தலையின் பின்பக்க சம்பந்த 
மான எலும்பு 1. வட்டமான எலும்பு 1 . 
சல்லடை எலும்பு 1. நெற்றி எலும்பு 
தலைக்கு முதலாக முன்னிற்பது , சுவர் 
போன்ற எலும்புகள் , இவை , பக்கச்சுவர் 
போன்று தலையின் மேல் பாகத்தையும் மண் 
டையின் பின்புறத்தையும் காப்பவை . கன் 
னப்பொறிச் சம்பந்தமான எலும்புகள் 
இவை , காதைச்சுற்றி யிருக்கும் காதெலும் 
புகள் , தலையின் பின்பக்க சம்பந்தமான 
எலும்பு , இது , மண்டையின் பின்புறத்தி 
னடியிலுள்ளது ; இது, அகலமும் தட்டையு 
மானது . 

இது முதுகெலும்பின் மேல்பா 
கத்தில் உள்ளது . முதுகெலும்பு இதி 
லுள்ள தொளையினின்று ஒருவித சாரத் 
தைப் பெறுகிறது . 

வட்ட எலும்பு - இது,சிரத்தின் நடுவில 
ஆப்புப்போலவும் தளவரிசை யிட்டது போ 
லவும் சில சிறு எலும்புகளால் நெருங்கி 
முகத்தின் எலும்புகளுக்கும் கபால சம்பந்த 

ந்த 
மான எலும்புகளுக்கும் நடுவிலுள்ளது. 
சல்லடை எலும்பு - இது , சல்லடைபோ 
ன்று சிறு தொளைகளுடனியைந்தது. இது , 
முக எலும்பிற்கும் கபாலத்திற்கும் நடுவில் 
மூக்கின் தொடக்கத்தில் தங்கித் தன்னிட 
முள்ள தொளைகளின் வழியாக வாசனை 
யைக் கிரகிக்கிறது . 

ழகம் - முகத்தில் ( சச ) எலும்புகளிருக் 
கின்றன. அவை ர் . மூக்கெலும்புகள் 2 , ii . 
கடற்காளான் போன்ற எலும்புகள் 2 , iii . 
கண்ணீர் சம்பந்தமான எலும்புகள் 2 , iv . 
மூக்கைப் பிரிக்கும் தட்டை யெலும்பு 1 , 
V. தாடை எலும்புகள் 2 , vi. மேற்கன்ன 
எலும்புகள் 2 , ii. மேல்வாய் எலும்புகள் 2 , 
vill . கீழ் கன்ன எலும்பு 


ரமாகின்றன . 


1 


அங்கவுறுப்புக்களினிலக்கணம் 


15 


அங்கவுறுப்புக்களினிலக்கணம் 


எலும்புகளும் , மார்பு சம்பந்தமாய் மொத் 
தத்தில் ( ங - ) எலும்புகளும் , வயிற்றின் சம் 
பந்தமாக ( க ) எலும்புகளும் இருக்கின்றன . 
முதுகெலும்பு சம்பந்தமான பன்னிரண் 
டெலும்புகளில் விலாவெலும்புகள் 24 , 
இணைக்கப்பட்டுள்ளன . மார்பெலும்பு ( க ) 
இடுப்பின் பின்பாகத்தெலும்புகள் ( 3 ) 
திரிகாஸ்தி எலும்பு ( ச) இடுப்பு எலும் 
புகள் 2 , முதுகெலும்பினடி எலும்பு ( 
முது எலும்புகள் , உறுதியாய் ஒன்றின் 
மேலொன்று பொருந்தி நடுவில் அவைக 
ளைத்தாங்கச் சும்மாடு போல் ஒரு தாங்கியைப் 
பெற்றிருக்கின்றன. முதுகெலும்பின் முள் , 
துவாரத்துடன் கூடிய திரிசூல வடிவின 
தாகக் காணப்படும் . - 

முதுகெலும்பின் தொளை , மண்டை வரை 
யில் ஊடுருவிச் செல்லும் . முது கெலும்பி 
னடிப்பாகம் , சிறு எலும்புகளால் முடி 


கிறது. 


1. முக்கெலும்புகள் - இவை, இரண்டு 
எலும்புகளின் சேர்க்கையுள்ளவை . இவை , 
பாலம் போன்று உறுதியாய்க் கபாலத்தை 
நோக்கிச் செல்வன . 

2. கடற்காளான் போன்றஎலும்புகள் 
- இவை இரண்டு , 

இவை , பின்னல் 
போன்று ஒன்றை ஒன்று பின்னிக் 
கொண்டு மூக்கின் சுவாச வழியினீட்சியை 
வளர்க்கின்றன. 

3 ழக்கின் கண்ணீர் சம்பந்தமான 
எலும்புகள்- ?, இவை , சிறு எலும்புக் 
கால்வாய்கள் , இவை கண்குழியிலிருந்து 
கண்ணீரைக்கொண்டு வருவன . 

4. ழக்கைப் பிரிக்கும் தட்டை எலும்பு 
ஒன்று 

இது , கலப்பையிலுள்ள உழு 
படை போன்று மூக்கின் இரண்டு தெளை 
களுக் கிடையில் சுவர்போன்றிருப்பது. 

5. தவடை எலும்புகள் இரண்டு , 
இவை 

தவடையின் இருபுறத்திலும் 
உள்ளவை . 

6 மேல்கன்ன எலும்புகள் - இரண்டு, 
இவை , குழந்தைப்பருவ நீங்கிய பாலியத் 
தில் எட்டுப் பற்களைக் கொள்ளும் . 
7. மேல்வாய் 

எலும்புகளிரண்டு 
இவை வாய்க்குக் , கூரைபோன்று வாயைக் 
காப்பது . 

8. கீழ்க்கன்ன எலும்பு ஒன்று , 
பதினாறு பற்களைக் கொண்டு காதுகளுக்கு 
முன்னுள்ள கீல்களின் உதவியால் மேலுங் 
கீழும் அசைவது . 
கட்தழி - இது , எலும்பாலான பள்ளம் , 

கண் அமைக்கப்பட்டிருக்கிறது . 
ஒவ்வொரு கட்குழியின் பின்புறத்திலும் 
ஒரு துவாரம் இருக்கிறது . அத்துவாரத் 
தின் வழியாக மூளையிலிருந்து பார்வை 
நரம்புகள் கண்களுக்கு வருகின்றன . 

தலையின் அமைப்பை நோக்குகையில் 
தலையிலும் முகத்திலுமுள்ள எலும்புகளின் 
அடிகள் , வாளின் பற்களைப்போல இருக் 
கின்றன . இளைமைப் பருவத்தில் இவை 
யொன்று சேரா . பால்யத்தில் சிறுகச்சிறு 
கப்பெருகி ஒன்று சேர்ந்து உறுதிப்படு 


தோளைச் சார்ந்த எலும்புகள் - இதன 
சம்பந்தமான புஜ எலும்பு ( க ) முன்கை 
எலும்புகள் ( 2 ) மணிக்கட்டு எலும்புகள், 
( அ ) உள்ளங்கையில் எலும்புகள், ( ரு ) 
கையில் கட்டை விரலில் வெவ்வேறான 
எலும்பு சளும் , மற்ற நான்கு விரல்களில் 
மும்மூன்று வெவ்வேறான எலும்புகளும் 
உண்டு. 

காலைச் சேர்ந்த எலும்புகள் 
காலைச்சார்ந்த எலும்புகள் , தொடையில் 
எலும்பு , ( க ) முழங்காவில் இரண்டு 
நீண்ட எலும்புகளும் , முழங்காலையும் 
தொடையையுமிணைக்கும் சிப்பி எலும்பு 
( க ) முழங்காலும் பாதமும் ( எ ) கணுக்கால் 
எலும்புகளால் இணைக்கப்பட்டனவ . பாதத் 
தில் ( ரு எலும்புகள் உள்ளன . கட்டை 
விரலில் ( உ ) எலும்புகளிருக்கின்றன , மற்ற 
விரல்கள் ஒவ்வொன்றிலும் ( கூ ) துண்டெ 
லும்புகள் உண்டு. மேற்கூறிய புஜமும் 
தொடையும் முறையே கழுத்தெலும்பின் 
சம்பந்தமான கீலிலும் , முதுகெலும்பின் 
சம்பந்தமான பூட்டிலும் இணைக்கப்பட்டி 
ருக்கின் றன . இந்தக் கீல்கள் மூன்று வகை , 
ஒன்று பந்து போல் தலையுடைய தாய் ஒரு 
பள்ளத்தில் பொருந்தி யிருப்பது. அது, 
எப்படித் திரும்பினும் திரும்பும் , அது , 
தோளினெலும்பை ஒத்தது . ஒன்று பெட்டி 
யின் கீல்போல முன்பின் அசைவது ; அது , 
மணிக்கட்டுப் போல்வது . மற்றது முளை 
மூட்டு , கபாலத்தைத் தாங்கி நிற்பது . 


இன்றன . 


உடல் அல்லது முண்டம் , இது , இர 
ண்டு பாகமாகப் பிரிக்கப்பட்டிருக்கிறது . 
ஒன்று மார்பு , மற்றொன்று வயிறு . இந்த 
முண்டத்தில் ( 5 ) எலும்புகள் உள்ளன. 
கழுத்தில் , கழுத்தின் சம்பந்தமாய் எழு 


அங்கவுறுப்புக்களினிலக்கணம் 


16 


அங்கவுறுப்புக்களினிலக்கல 


வதையான 


தலை 


தசைநார்- இது , மேல்தோலுக்கு அடி 
யில் செய்கிறாய்க் காணப்படுவது, இதில் 
பல இரத்தக் குழாய்கள் ஊடுருவிச் செல் 
வ்கால் செந்நிறத்ததா யிருக்கிறது. இது , 
தேகத்தை அசைக்கவும் திருப்பவும் பல 
விதத்தில் உதவுகிறது . இதன் உதவியில் 
லாமல் அசையமுடியாது . தேகத்தில் இவ் 

தசைகளின் அடுக்கு பல 
இருக்கின்றன. இத் சசைார்களில் சில 
நீளமாயும் , சில அகலமாயும் , சில நடுப்பரு 
த்தும் , நுனிசிறுத்தும் இருக்கின் றன . இ 
கசைநார்களின் நுனிகளில் ஒன்று அசை 
பும் எலும்பிலும் , மற்றது அசையா எலும்பி 
லும் பொருந்தியிருக்கும் . தேகத்திலுள்ளும் 
புறம்புமா யிருவித தசைகளுண்டு . ஒன்று 
கம்மனதிற் கிஷ்டப்படி செய்வது , ஒன்று 
தன்னிஷ்டப்படி செய்வது , தன்னிஷ்டப் 
படி செய்வது குடல் , சீரணக்கருவி , இரு 
தயம் முதலிய . நம்மிஷ்டப்படி செய்வன 
கைகால்களிலுள்ளவை . 
நாம்புகள் 

மூளையிலிருந்து 
முதுகெலும்புகளுடன் சேர்ந்து அரசிலை 
யின் பெருநரம்பிலிருந்து நரம்புகள் வியா 
பித்திருப்பது போல் , தேகமெங்கும் வியா 
பித்துச் சத்த பரிச ரஸ ரூப கந்தங்களையும் 
மற்றத் தொழில்களையும் செய்வன இவை 
பலவகை . 

தோல் - இது , தேகத்தின் மேற்போர் 
வை ; இது, தேகத்தில் தனக்சடியிலுள்ள 
மற்றப்போர்வைகள் செய்யுந்தொழில்களை 
வெளிப்பார்த்துகிறது . இந்த மேற்றோ 
லுக்கடியில் மற்றொரு தோல் , குழல்களு 

தசையுடனமைந்து உள் தோலா 
மிருக்கிறது . இந்த உள் தோலுக் சடியில் 
சுவே கோளம் , நிணக்கோளம் , மயிர்க் 
கால் இரத்த நரம்புகள் , ஸ்பர்ச நரம்புகள் , 
வேர்க்குறுவை ஒத்த சிறு மேசெள் உள . 

இரத்தம் - இது , தேகத்தை மரத்திற்கு 
நீர் போன்று வளர்க்கும் திரவப்பொருள் . 
இது, நரம்புகளின் வழியாய்த் தேசமுழு 
தும் வியாபித்திருக்கிறது . இப்படி வியா 
பிப்பதற்கு இருதயமே மூலம் . 
இருதயத்திலிருந்து பெருங்குழாய் , நடுத் 
தரமான குழாய் , சிறு குழாய்களாசப் 
பிரிந்து எற்றவிரக்கமாகப் பாய்ந்து தேகத் 
தைப் போஷிக்கும். 

இருதயம் - இது , ஆழ்ந்தசதைத்போரிக் 
காய்ப்போன்ற உறுப்பு . இதுவே இரத்த 
வோட்டத்திற்கு மூலம் . இதில் மரணம் 


வரையில் இரவும் பகலும் இடைவிடாது 
வேலை செய்யும் குழாய் ஒன்றுண்டு. இது , 
ஒரு மெல்லிய ஜவ்வுபோன்ற மூடியால் 
சுற்றப்பட்டிருக்கிறது . இருதயம், மார்பி 
னிடையில் மார்பெலும்பின் பின்னும் , வல 
இடங்களிலுள்ள இரண்டு ஆசயங்களுக் 
கிடையிலு மிருக்கிறது . இது , சற்றேறக் 
குறைப் ( 5 ) அங்குல நீளமும் , ( 31 ) அங்குல 
அகலமும் , ( 23 ) அங்குல சனமுள்ளதாக 
இருக்கிறது . இதில் ( ச ) அறைகள் உண்டு 
( உ ) மேலும் , ( உ ) கீழுமாக இருக்கும் , இரு 
மேலறைகளுக்குச் சிரவம் எனவும் , இரு 
கீழறைகளுக்கு ஜடாம் எனவும் பெயர் . 
வல இடப்பக்க அறைகளுக்கு இடையில் 
தடித்த தசைச் சுவரிவற்றைப் பிரிக்கிறது . 
இருதயத்தின் வலப்பக்கத்தில் 

கறுத்த 
இரத்தமும் , இடது பக்கத்தில் சிவந்த 
இரத்தமும் இருக்கும் . இரு சிரவங்களி 
லுள்ள இருவகை ரத்தங்களும் ஜடாங்க 
ளில் விழும்படி ஒவ்வொரு சிரவத்தினடி 
யிலும் பெரிய துவாரம் அமைந்துள்ளது . 
ஜடாம் அடைந்த உதிரம் மீண்டும் சிரவத் 
திற்குப் போகவொட்டாமல் தடுக்கச் சிர 
வங்களினடியில் ஜவ்வு கபாடங்கள் உண்டு . 
இருதயத்திலிருந்து இரத்தம் ஓடுகையில் 
இரத்தத்தை வெளிப்படுத்தலும் , அடக் 
கலுமாகிய இத்தொழிலே இருதயத் துடிப் 
பாம் . இந்த இருதயத் துடிப்பே நாடி 

இது , அந்த ஓசையில் மிகினும் 
குறையினும் நோயைக் காட்டு . 
நுரையீரல் - இவைஇருதயத்தினிரண்டு 
பக்கங்களிலு முள்ளவை . இவற்றில் காற் 
றுப் பைகள் உண்டு . இவையே சுவாச 
கோசம் . நெஞ்சுலராமலிருக்கக் காற்றுக் 
குழல்கள் கோழையை உண்டாக்கி ஈரத் 
தைத் தருகின்றன . காற்றுக் குழலின் 
மேற்பாகம் தொண்டையிலிருக்கிறது . 
அதுவே தரல்வளை , நாம் உட்கொள்ளும் 
வாயு , காற்றுக்குழல் வழியாகச் சுவாசப் 
பைக்குச் செல்லுகிறது . 
கல்லீரல் - இது கீழறையின்பிரிவிலுள் 
ளது இது , சருஞ்சிவப்பு நிறமுள்ளது . இது , 
பித்தநீரை உண்டாக்கிப் பித்தப்பையில் 
சேர்க்கிறது . இப்பித்தநீர் , ஒரு சிறு குழல் 
வழியாகச் சிறுகுடலுக்குள் சென்று ஆகா 
ரத்தைச் சீரணிக்கச் செய்கிறது. கல்லீர 
லின் - இடப்புறத்தில் இரைப்பை யிருக் 
கிறது , நாம் உண்ணும் உணவு வாயின் 
வழியாகத் தொண்டைக்குள் சென்று அன் 


நடை . 


அங்கவுவப்புக்களினிலக்கணம் 


அங்கவுறுப்புக்களினிலக்கணம் 


னக்குழல் வழியாய் இரைப்பையை யடை 
கிறது . இரைப்பைக்கு இடது பாகத்தில் 
மண்ணீரல் இருக்கிறது . இரைப்பைக்கு 
அடியில் ( உங ) அடி நீளமுள்ள ஒரு குழற் 
சுருள் சுருள் சுருளாய்ச் சுருண்டிருக்கிறது . 
அதன் ஒருமுனை இரைப்பையிலும் , மற் 
றொருமுனை பெருங்குடலிலும் இருக்கி 

அதற்குச் சிறுகுடல் எனப்பெயர் . 
சிறுகுடலை அடுத்து ஆறு அடி நீளமுள்ள 
பெருங்குடல் இருக்கிறது . இது , தலைகீழா 
ய்த் திரும்பிய ( 1 ) பகரவுருப்போலச் சிறு 

லைச் சுற்றி இருக்கிறது . இப் பெருங் 
குடல் அபானத்தை வந்தடைகிறது . முத் 
திரகோசங்கள் இவை , இரைப்பைக்குப் 
பின் முதுகெலும்பை ஒட்டினது போல 
இரண்டு பக்கங்களிலும் இருக்கும் மாங் 
சாய்ப்போன்ற உறுப்புகள் . இவற்றை 
மாங்காயீரல் என்பர் . இவற்றிலிருந்து 
ஒவ்வொரு மெல்லிய குழல் மூத்திரப்பைச் 
குப்போகிறது. இதிலிருந்து மூத்திரம் 
வெளிப்படுகிறது. 

வாய் - இது , முகத்திலுள்ள பேசும் 
உறுப்பு . இது , நாம் உட்கொள்ளும் ஆகா 
ரத்தைச் செவிக்கு அடியிலும், கீழ்த்தாடை 
யிலும் , நாவிற்கடியிலுள்ள சவ்விற்குப் 
பக்கத்திலுமுள்ள பல உமிழ் நீர்க்கோளங் 
களினீர்களால் நனைத்துப் பற்களால் 
அரைத்து உட்செலுத்துகிறது , 

நாக்கு - இது, தடித்த தசைப் பொருள் . 
வாயிலடங்கியது . நாக்கினடியிலும் மேலும் 
முட்கள் போன்ற சதைகளுண்டு , மூளையி 
லிருந்து நாவிற்குச் சிறுநரம்புகள் வருகின் 
நன . இந் நரம்புகள் நாவின்மேலிருக்கும் 
முட்களில் மலர்ந்து முடிகின் றன. நாம் 
உருசியுள்ள பொருள்களை வாயிற்கொண்ட 
வுடன் கரையச்செய்து நாவில் மலர்ந்துள்ள 
நரம்பில் பட ருசியை மூளைக்கறிவிக்கும் . 
வாயிற்கொண்ட பொருளைத் தொண்டை 
யின் வழியாய் உட்செலுத்தும் . 

பற்கள் - இவை வாயினுள் ஆகாரத்தை 
மெல்வதற்கு உதவியான கருவிகள் . இவை 
மேல்வாயினிருபக்கங்களிலும் பதினாறாக 
வும் , அடிவாயினிருபக்கங்களிலும் பதினா 
முகவும் முப்பத்திரண்டு இருக்கின்றன. 
குழந்தைப் பருவத்திலுண்டாம் பற்கள் 
நிலைத்தவையல்ல . அவை பிள்ளைகளுக்கு 
( எ ) ஆம்மாதம் முதல் , இரண்டு வருஷத்திற் 
குள் உண்டாகும் . இவை , ( ரு - சு ) வருஷம் 
வரையில் பயன்பட்டுப் பிறகு விழுந்து 


விடும் . அந்தப் பற்களைப் பால் பற்கள் 
என்பர் ( எ ) வயதிற்குமேல் முளைக்கும் 
பற்கள் நிலையான பற்கள் , அவை முன்பற் 
கள் ( அ ) கோரப்பற்கள் ( ச ) கடைவாய்ச் 
சிறிய பற்கள் ( அ ) கடைவாய்ப் பெரிய 
பற்கள் ( கஉ ) ஆக ( கூஉ ) பற்கள் . இவை 
எழுத்துக்களை என்றாய் உச்சரிப்பதற்கும் , 
ஆகாரத்தைக் கடித்திழுத்து மெல்லுவதற் 
கும் உதவி புரிகின்றன . 

ழக்கு- நமக்கு அருகிலும் தூரத்திலும் 
உள்ள பொருள்களின் மணத்தை அறியும் 
உறுப்பு . இவற்றினிலக்கணம் முகத்தில் 
கூறப்பட்டது . இதன் மேல் பாகம் எலும் 
பினாலும் கீழ்ப்பாகம் ஜவ்வினாலும் ஏ 

ஏற் 
பட்டு உட்புறம் இடையிலுள்ள கலப்பை 
யடி போன்ற தண்டால் இருபாகங்களாகப் 
பிரிக்கப்படுகிறது . இத்துவாரங்கள் , தொ 
ண்டை வரையில் செல்கின்றன . நாசிதவா 
ரத்தின் மேற் பக்கத்தில் வாசனை நாம்பு 
கள் பரவி இருக்கின்றன , இவற்றின் 
வேர் மூளையிலிருந்து வருகிறது . இவை 
மேற் பக்கத்திலிருப்பதால் நாம் வாசனை 
அறிய மூச்சை இழுக்கவேண்டியிருக்கிறது . 
ஒவ்வொரு நாசித்வாரத்தினும் மூன்று பள் 
ளங்கள் உண்டு . அடியிலிருக்கும் பள்ளத் 
தில் கண்ணிலிருந்து ந சித்வாரத்திற்குப் 
போகும் குழல் இருக்கிறது . நாசித்வா 
ரத்தை அணைந்திருக்கிற ஜவ்விலிருந்துசளி 
சுரக்கிறது . 

நாசியின் உட்பிரதேசத்தில் 
தூசு முதலிய உட்புகாவண்ணம் உரோ 
மங்கள் உண்டு. வாய்க்குட் செல்லும் பொ 
ருளைச் சோதித்தனுப்ப மூக்கு மேலமைக் 
கப்பட்டிருக்கிது . 

காது - இது , தலைக்கு வலது பக்கத் 
திலும் இடது பக்கத்திலும் உள்ள ஓசை 
அறியுமுறுப்பு . காது மூன்று பிரிவினை 
புடையது . ( 5 ) வெளிக்காது , ( உ ) நடுக் 
காது , ( ந ) உட்காது , 

வெளிக்காது , 
காதின் மடலும் , காதிற்குள் செல்லும் 
தொளையும் சேர்ந்தது . மடல் ஓசையைக் 
கொண்டு வரும் காற்றினலைகளைத் தடுத்துக் 
காதின் தொளை வழியாய் அதை உட்புகச் 
செய்கிறது . காதின் தொளை , ஓரங்குல 
அளவு நீண்டு சற்று வளைந்திருக்கும் . இத் 
தொளை வழியிலிருக்கும் மயிரும் குறும் 
பியும் காதில் தூசு முதலிய உட்செல்லாது 
தடுக்கும் . நடுக்காது இது , காதின் தொ 
ளைக்குள்ளிருக்கும் ஜவ்வு இருக்கும் பாகம் . 
காதினுட் செல்லும் ஓசை உட்சென்று 


3 


அங்கவுறுப்புக்களினிலக்கணம் 


18 


அங்கன் 


ஆம் . 


முதல் 


இந்தச் சவ்வின் மேற்பட இந்த ஜவ்வதி இதனிடையிலுள்ள வாரத்திற்குப் 
ரும் ; அந்த அதிர்ச்சியை உட்காது பெறும் . பாவை,கண்தாரை,கருமணி எனப்பெயர் . 
இது , ஒரு பள்ளமும் , வளைவாய் குழல் கண்வரி சுருங்கின் கண்தாரை விரியும் ; அப் 
போன்ற ( கூ ) எலும்புகளையும் , நத்தைச் போது வெளிச்சம் சண்ணிற் செல்லும் . 
சிப்பி போன்ற ஓர் எலும்புக் கொண்டது , கண்வரி பலநிறமாயிருக்கும் . கண்வரிக் 
அதனை அடுத்த மூன்று அறைகளுள் ஒரு குப்பின் வெள்ளையாய் உருண்டு காணப் 
விதஜலம் நிறைந்திருக்கிறது . அச்சலத்தில் படும் உறுப்பு , ஒளிவட்டம் எனப்படும் . 
மூளையின் சம்பந் தமான கேள்வி நரம்புகள் விழிக்குப் பின்னால் குழகுழப்பாய் முட் 
மிதந்து கொண்டிருக்கின்றன. மேற் கூறிய டையின் வெள்ளைக்கருவைப்போல் ஒரு 
ஜவ்விற்பட்ட அதிர்ச்சி , வளைந்த ( கூ ) எலும் வகை நீர் ஒரு ஜவ்விற்குள்ளடங்கி விழி 
பில்பட அவ்வளைந்த எலும்புகள் ஜலத்தில் வின் முக்கால் பாகம் நிறைந்திருக்கும் . 
மிதக்கும் நரம்புகளைத் தாக்க அவை மூளை இதனால் எல்லாச் சவ்வுகளும் மலர்ந்திருக் 
க்குச் சத்தத்தை அறிவிக்கும் . 

இந்த நீர் போய் விட்டால் கண் 
கண்கள் - இவை , சிரசிற்கு இனறிய நொள்ளையாகும் . நாம் காணும் வஸ்துக் 
மையா தன . இவற்றிற்குத் தீங்கு நேராத களின் உருவம் , ( க ) சுக்லமண்டலம் , ( உ) 
படி இவை, ஒரு எலும்பின் குழியில் அமை நீர்ப்பாகம் , ( ங ) கண்வரி , ( ச ) கண்மணி, 
க்கப்பட்டிருக்கின் றன . இவை அக்குழி ( ரு ) ஒளிவட்டம் , ( சு ) ஒருவகை நீர் , ( எ ) 
யில் உள்ள கொழுப்புப்போன்ற பொரு ரூப உற்பத்தி ஜவ்வு , இவற்றின் வழியாக 
ளில் நான்கு பக்கங்களிலும் சுழன்றுவர வா , அவ்வுருவத்தைப் பார்வைநரம்பு , மூளை 
எளிதாய் அமைக்கப்பட்டிருக்கின்றன. க்கு அறிவிக்கிறது. கண்ணிற்கு வெளிப் 
இவற்றிற்கு அதிக வெளிச்சம் , அபாயம் புறத்தில் மூக்கிற்குச் சற்றுத் தூரத்தில் 
நேரிடாதபடி இவை இமைகளென்னும் கண்ணீர்க் கோளங்களிருக்கின்றன. அவற் 
மூடிகளால் காக்கப்பட்டு இருக்கின்றன . றிலிருந்து கண்ணீர் கசிந்து கண்ணின் 
விழியில் ( ந ) புரைகள் உள்ளன . 

மேற் புறத்தை நனைத்துத் தூசு , தும்புகள் 
புரைக்கு வெள் விழியென்று பெயர் . இது , கண்ணில் வராமல் காக்கின்றது . இக்கண் 
உறுதியான வெள்ளைச் சவ்வினால் ஆனது . ணீர்க் கோளங்கள் குழல்களாக மூக்குடன் 
இது கண் மணியை ஒழித்து மற்றைப் சேர்ந்திருப்பதால் நாம் அழுகையில் மூக் 
பாகங்களை மூடிக்கொண்டிருப்பது . முற் கில் நீர் வடிகிறது . ( V. T . Murche & 
பாகம் வளைந்து முதல் புரையோடு சேர்ந் V. K. N ) இயற்கைப் பொருட்பாடம் . 
துள்ள ஜவ்விற்குக் கருவிழியின் மேல்தோல் அங்கனை - வடக்கின்கணுள்ள பெண்யானை . 
அல்லது சுக்லமண்டலம் என்று பெயர் . அங்கன் -1, யயாதியின் நான்காம் புத்திர 
இது கறுப்பாயிருப்பதன் காரணம் பின் னாகும் அணுகுலத்தரசனாகிய பவி கு 
னால் கறுத்த ஜவ்வைப் பெற்றிருப்பதனால் 

மூத்தகுமரன் . 
என்பர் . இது பக்கத்திலுள்ள ஜவ்வில் ஒட் 2. உன் முகன் மூத்தகுமான் . இவன் 
டிக்கொண்டிருக்கிறது . கருவிழியின் மேல் பாரி சுபீதை , தாய் நட்வலை அல்லது பிரீத 
தோலையடுத்து ஒருவகை நீர் இருக்கிறது . கேசி , குமரன் வோன் . 
இரண்டாம்புரை இரத்த நரம்புகளால் ஏற் 3. உசீநரன் குமரன் . தீர்க்கதமர் இவன் 
பட்டது . இதனிறம் கறுப்பு , இது மெல்லிய தாயின் அங்கத்தைப் பரிசிக்கப் பிறந்த 
புரை , இது விழிக்குள் செல்லும் அதிகமான தனால் இப்பெயர் பெற்றனன். 
ஒளியைக் கிரகிப்பது . இது இல்லாவிடிற் னாண்ட நாடு அங்கம் . 
பார்வை சிதறும் . ழன்றுவது புரைக்கு 

4. விரோசகன் புத்ரன் . ஓர் அரசன் . 
ரூப உற்பத்தி ஜவ்வு எனப்பெயர் . 

5. துர்யோ தன பக்ஷத்தைச் சேர்ந்த 
வெண்ணிறமானது . பார்வை நரம்புகள் மிலேச்ச அரசன் . பீமனால் கொல்லப்பட் 
மலர்ந்து இந்தச் சவ்வு உண்டாகிறது . இந் டான் . இவன் புத்திரன் நகுலனால் கொல் 
தச் சவ்வின்மேல் வஸ்துக்களின் உருவம் லப்பட்டான் . ( பாரதம் - துரோணபர்வம் ) 
விழுகிறது . இவ் வீழ்ச்சி , பார்வை நரம்பு 6. அநுவம்சத்தில் பிறந்த பலி என்னும் 
களின் வழியாய் மூளைக்குச் செல்ல மூளை பெயருள்ள அரசனுக்குச் சுதேஷணை என் 
மனதிற்குத் தெரிவிக்கிறது . விழியிலுள்ள னும் தேவியினிடத்தில் தீர்க்க தமன் என் 
கறுத்த ஜவ்விற்குக் கண்வரி என்று பெயர் . னும் ரிஷியினால் பிறந்தவன் . இவனுடைய 


அங்காகமம் 


19 


அங்கீரசன் 


சகோதரர்கள் அங்கன் , கலிங்கன் . ( பார பயந்து சேதுவில் விழுந்து தன்னுருப் 
தம் - ஆதிபர்வம் ) 

பெற்றவன் . (சேது - 4 ). 
7. பூருவம்சத்தில் பிறந்தவன. இவன் அங்காரதாரை- ஒரு அரக்கி . இவன் அது 
மகாயாகங்களைச் செய்து யாகதஷி ணை 

மன் இலங்கைக்குச் சீதாபிராட்டியாரைத் 
அதிகம் கொடுத்துச் சுவர்க்கமடைந்தவன் . 

தேடிச் சென்றகாலத்து வழி மறித்து 
( பார - துசோ ) 

அவனை வாயினுள் புகும்படி சொல்லினன் . 
அங்காகமம் - ஜைநாகமத்தொன்று . அவ்வகை அநுமன் புகுந்து குடல்கொ 
அங்காடிப்பூதம் - இந்திரன் விழாவை மறந் 

ண்டு வெளிவர இருந்தவள் , ( இரா). 
தாரை வருத்தும் பூதம் . (மணிமேகலை ) 

அங்காரவருணன்- அருச்சுநனுடன் யுத்தஞ் 
அங்காயி அங்காளம்மனை இவ்வாறு கூறு 

செய்து அவனது அக்கியஸ்திரத்தால் 
வர் . பெரியாண்டாவனைக் காண்க . 

தகிக்கப்பட்டுச் சித்திரரதன் எனும் பெய 
அங்காரகன் - ஸ்ரீபார்வதி தேவியார் நீங்க 

ருடன் எழுந்து அருச்சுநனை நட்புக்கொ 
வும் , சிவபெருமான் யோகத்திருந்தனர் . 

ண்டு பாண்டவர்க்குத் தௌமியரைப் 
இவர் நெற்றிக்கண்ணில் வியர்வுண்டாய்ப் 

புரோகிதராக இருத்தியவன் . இவன் பாரி 
பூமியில் வீழ இவன் குழந்தை வடிவாய்த் 

கும்பீநசி . ( பார் ). 
தோன்றினன். இவனைப் பூமிதேவி வளர்த் அங்காரவேகன்- சுவலனபுரத்தரசன் ( சூளா ) 
தனன் . இவன் தவஞ்செய்ய , யோகாக்கினி அங்காளம்மாள் - ஒரு தேவதை. காளன் 
இவன் தேகத்திலுண்டாயிற்று . அதனால் 

என்னும் வீரபத்திரரின் தேவி . தயா 
அங்காரகனாய்க் கிரகபதம் பெற்றனன் . 

கம் அழிக்கச்சென்று கோரவுருக்கொண்ட 

மகாகாளி. 
2. தக்ஷயாகத்தை அகஞ்செய்து திரி 

இவளுக்கு எலும்பு மாலை ; 

கபாலம் , சடைமுடி முதலிய சின்னங்கள் , 
லோகத்தையும் நீறாக்கத்தொடங்கிய வீர 
பத்திரமூர்த்தியைத் தேவர்கள் வேண்ட 

இவளை ஆராதிப்போரும் அவ்வகைக் சங் 

காளம் பூண்டு ஆடுவர் . 
அந்த உருவத்தை மாற்றிச் சௌமியராக 
வேறுருக்கொண்டு அங்காரகன் 

அங்கிசு - ச . அதுகுமான் . இவன் குமான் 
பட்டனர் . ( மச்சபுராணம் ) 

சரத்துவதன் . 

அங்கிசுமான்- அஞ்சுமான் எனவும் பெயர் . 
3 பிரமனுக்குப் பூராடத்துதித்தவன் . 

சூரியகுலத்து அசமஞ்சன் புத்திரன் . சகா , 
4 பாரத்துவாச முனிவர் ஸ்நானத் னுக்குப் போன் . இவன் சகானால் ஏவப் 
திற்குச் சென்று ஒரு பெண்ணைக் கண்டு பட்ட குதிரையைக் கபிலரிடமிருந்து பெற் 
மோகித்த மனதை மீட்கவும், தாளாது று சகானிடம் விடுத்து யாகத்தைப் பூர்த்தி 
வீர்யம் கலி தமாய்க் குழந்தை யுருவாயிற்று. செய்வித்தவன் . இவன் கங்கைபூமிக்குவாத் 
அதைப் பூமிதேவி வளர்த்துப் பாரத்து 

தவஞ்செய்து பலனடையாமல் லோகார் 
வாசரிடம் அனுப்பிச் சகல கலைகளையும் தரத்தை அடைந்தவன் . இவன் குமான் 
கற்பித்தனள் . இவன் தவத்தால் கிரகபத 

திலீபன் . ( பாகவதம் ). 
மடைந்தான் . புதலுக்குமேல் இரண்டு அங்கிரன் - ஒரு வேடன் . இவன் மகாபாபி . 
லக்ஷம் யோசனை உயாத்தில் இருப்பவன் . மேலைச்சி தம்பரத்தில் நற்கதியடைந்தவன் , 
இவன் தேரில் எட்டுக் குதிரைகள் பூட் ( அவகாசிபுராணம் ) 
ப்பட்டிருக்கும் . இவனுக்குக் குசன் , அங்கிரசி - வாஸ்துவெனும் வசுவின் தேவி , 
பெளமன் , மங்கலன் , ஆரல், குருதி , வக்கி குமரன் விசுவகர்மன் . 
ன் எனப் பல பெயர்கள் உண்டு. யௌ அங்கிரா- விஷ்ணுவின் மானசபுத்திரர் . 
னமுடையவன். 

2. அங்கீரசைக் காண்க 
5. ஏகா தசருத்திரரில் ஒருவன் , 

3. பிரமரிஷி . பிரமாவின் மானசபுத் 
6. ஜயத்ரதனுடன் பிறந்தவன் கூத்ரி 

திரன் . 
யன். 

அங்கிராழனி - அகத்தியரை , உருவத்தைப் 
பங்காரகை - இவள் கிருதாசியெனும் அர போல் அறிவிலுங் குறுகியவனெனக்கூறித் 
ம்பை , அகத்தியருக்குச் செய்த தீமையால் தவஞ்செய்யச் சொன்னவன் . ( பழனி - 4) . 
அரக்கியாகிச் சுவேதமுனிவரை வருத்தி அங்கிழகன் - சிவாணத்தவரில் ஒருவன். 
வருகையில் அவர் இவள் மீது ஏ விய அங்கீரசன்- பிரமனுக்கு முகம் பிரதானால் 
பாறை , இவளைப்பின்றொடர்தல் கண்டு கம் , தேஜோவந்தமாகும் பிரதானாங்கத்தால் 


அங்கீரன் 


20 


அசதி 


அக்கி 


ரன் . 


பிறந்தபடியால் இப்பெயர் பெற்றனன் . அசகன்- புரூரவ வமிசத்தவனாகும் ச 
இரம் என்பது தேஜசைத் தெரிவிக்கும் . என்பவனுக்குப் போன் . 
இவனுக்கு அங்கீரன், அங்கிரா, அங்கீரசன் 2. ( சந் ) பாலகன் குமரன். 
எனவும் பெயர் . இவன் பிரமன் மானஸ அசகான் -- ஒரு இருடி . இவன் நாம் தவம் 
புத்திரர்களுள் ஒருவன் . இவனுக்கு உதத் பூண்டால் நம்மைக் காப்பவர் யாரென்று 
தியன் அல்லது சம்வர்த்தனன் பிரகஸ்பதி காட்டிற் செல்கையில் இடம் விட்டுப் 
என்று இருவர் குமாரும் , யோகசித்தி பெயரா ஒரு மலைப்பாம்பைக் கண்டு இத 
என்று ஒரு குமரியும் உண்டு , 

னைச் காப்பவன் நம்மைக் காப்பானென்று 
ஒருமுறை தேவாவியைச் சுமக்க 

தவமேற்கொண்டவன் . இவன் பாமதரு 
யற்று வனத்திற் செல்ல அந்தக் காலத்தில் மத்தினைப் பிரகலா தனுக்கு உபதேசித் 
இவனைத் தேவர் அக்நிபதத்தில் இருத்தி தவன் . இவன் காவிரி நதிக்கரையில் சக்ய 
னர் . பிறகு அக்கிவர இவன் அக்நியை பர்வத தடத்திலிருந்தான் . ( தே - பா ). 
முதலாக வைத்துத் தானிரண்டாவதாய்ப் 2. வீரபத்திரரால் கொலையுண்ட அசு 
புத்திரனாயினன் . இவன் பாரி சிவை . 
இவளிடத்திலிவனுக்குப் பிரகச்சோதி , 3. ஒரு அசுரன் . இவன் மலைப்பாம் 
பிரகத்கீர்த்தி , பிருகன்முகன் , பிருகன்மதி, புருக்கொண்டு பாலவிநாயகரை விழுங்க 
பிருகத்பானன் , பிருசஸ்பதி , பிருகற்பிர விநாயகர் இவனுடலைப்பிளந்து வெளி 
மன் எனும் குமாரும் அநுமதி , இராகை, வந்தனர் . ( விநாய புராணம் ). 
சிவாலி , குகு , அர்ச்சிஷ்மதி , அவிஷ்மதி , 4. ஒரு பாம்பு , பீமசேனனைப் பிடித் 
மசாமதி எனும் பெண்களும் பிறந்தனர் . திக்கொண்டது . தமயந்தியைப் பிடித்துக் 
இக்குமரர் எல்லாரும் அக்கினிகளாயினர் . கொண்டது . நந்தன் என்பவனைப் பிடித் 
இவன் குமரியாகிய யோகசித்தி பிரபாவசு துக்கொண்டது . யுதிஷ்டிரனிடம் 
வெனும் வசுவை மணந்து விசுவகர்மனைப் வாதம் செய்தது . 
பெற்றாள் . பார்யைச் சிமிருதி . 

அசகாவிரதம் - முதலை தன் அருகல் வந்த 
2. ( இ z ) உன் முகனுக்குப் பிரீதகேசி பொருளைப் புசிக்கும் ; அது போல் சந்யாசி 
யிடம் உதித்த குமான். 

தனக்கு நேரிட்டதை யுண்டு திருப்தி 
அங்கிரன் - அங்கிரசுவிற்கு மிருதியிடமுதி யடைவன் என்பது . ( பரா - சாந் ). 
த்த குமரன் . 

அசக்கிரீவன் - கத்துரு குமரன் . இவனுக்கு 
அங்குலன் - இவன் திருவோமாம்புலியூரி அயக்கிரீவன் என்றும் பெயர் . 
லிருந்த வேடன் , இவனைப் புலி காட் அசக்தி - தக்ஷனுக்குப் பாரி . பஞ்சசேனன் 
டிற் றுரத்த அஞ்சி அங்கிருந்த வில்வ பெண் . 
மரத்தில் ஏறிக்கொள்ளப் புலியும் விடாது 2. பிரமன் குமரி , தக்ஷன்தேவி . இவ 
அடியிற் படுத்தது . இவனும் இராமுழு ளுக்கு க 000 குமார் . 
தும் தனக்குத் தூக்கம் வராதிருக்க மரத்தி அசங்கன் - வாநரத்தலைவன் . 
லிருந்த வில்வத்தைப் பறித்தெறிய, அவை 2. பிளயோகன் சந்ததியான் . இவன் 
அடியிலெழுந்தருளியிருந்த சிவமூர்த்தி தேவி சசுவதி . இவன் பெண்ணாகவுருமாற் 
யின் மேல்விழுந்தன , அதனால் சிவமூர் றப்பட்டுப் பின் மேதையதிதி யென்பவ 
த்தி காட்சி தந்து தம்மை இராமுழுதும் ளுடைய தோத்திரத்தால் ஆண் வடிவ 
நோக்கியிருந்த புலிக்கும் வேடனுக்கும் மாக மாற்றப்பட்டவன் . 

மேதையதிதி 
முத்தி தரப் பெற்றவன் . 

க்கு அதிகமாகத் தானஞ்செய்தவன் . 
அங்குராமன் - சரசுவதி யென்பவளின் 

3. அக்ரூசன் தம்பி . 
ரன் , இவன் தேவி அமிசை. 

4 மிதிலை நாட்டுக்குனகுமான் . 
அங்கெங்கரா - ஏம கூடத்தருகிலிருக்கும் அசதி- இவர் பிறப்பால் தொண்டை நாட்டு 
தீர்த்தம் . 

இடையர் ; மகாகொடையாளி ; இவர் பாதி 
களவை -ஔவைக்கு விருந்திட்டு விரவில் விருந்தாசவந்த ஔவைக்குப் 
ஒளவையின் சொல்லால் சோன் பொன் பொன்னிலையில் அன்னமும் வேண்டிய 
ஆடு சீதனந்தரப் பெற்றவள் . 

வும் கொடுத்துக் கோவைப்பிரபந்தம் தம் 
அசகணர் -- ஒரு 

வீரசைவர் , வசவதேவர் பெயராற் பெற்றவர். அது அசதிக் 
காலத்திலிருந்தவர். ( பச ) . 

கோவை யெனப்படும் . 


LDL 


அங்கே 


அசதிக்கோவை 


24 


அசலன் 


அசதிக்கோவை - ஒளவையாரால் 

ஔவையாரால் அசதி விமலை , ரூட்சை , ரூட்சையின் புத்திரன் 
யென்னும் கோவைசியப்பிரபரீது பாடப் சம்வர்னன் . ( பாரதம் - ஆதிபர்வம் ) 
பட்ட பிரபந்தம் . 

அசழகன்- சண்முகசேநாவீரன் . 
அசமஞ்சர்கள் - போஜபுத்திரர்கள் . 

2. ஒரு அரக்கன், மது எனும் பூதகணத் 
அசமஞ்சன்- ( சூ ) சகான் குமரன் . தாய் தலைவன் மீது நாராயணாஸ்திரம் பிரயோ 
கேசினி , இவன் முதற்பிறப்பில் யோகி சஞ்செய்து அதனால் மாண்டவன் . 
யாயிருர்து . அதினின்றும் தவறியதால் அசழகி- ( அசு ) மாயை எனும் அசாப் 
கேசினியிடம் பிறந்து பூர்வக்ஞானத்தால் 

பெண் , நான்காஞ் சாமத்தில் ஆட்டினுருக் 
இல்லறத்திருந்து நீங்க எண்ணித் தெரு கொண்டு காசிபரைப் புணரப் பிறந்தவள் . 
வில் விளையாடும் பிள்ளைகளைச் சரயுவில் இவள் , துர்வாசரை வலிதிற் புணர்ந்து 
எறியத் தந்தை சோபித்து இவனைக் காட் வாதாபி வில்வலனைப் பெற்றனள் . இந்தி 
டிற் றுரத்தக் கட்டளையிடக் களிப்புற்று ராணி தனித்திருக்கக் கண்டு அண்ண 
முன் எறிந்த குமார்களை எழுப்பித்தந்து னுச்கு ஆவள் என்று இழுத்துச் செல்லு 
சாடடைந்து தவமேற் கொண்டவன் . சையில் மகாகாளரால் கையறுப்புண்டு 
( பாகவதம் ) . 

சூசனுக்குத் தனக்கு நேரிட்டதை உணர் 
அசமஞ்சசன்- ( சூ ) சுகேசினி என்பவளுக் த்திப் பிரமனால் கைவளரப் பெற்றவள் . 
குச் சசுரனால் பிறந்த குமரன் , இவன் ( ஸ்கா ). 
குமரன் அஞ்சுமந் தன் , இவன் மிகத்தீயவ அசம்பவம் - இலக்கியத்தில் இலக்கண 
னாய் இருந்தபடியால் இராச்சியத்தை மிராது , இலக்கியமல்லாததின் கண் இலக் 
விட்டுத் தகப்பனால் துரத்தப்பட்டனன் கண மிருத்தல் . ( தரு ) 
அசமவாயிகாரணம் 

சமவாயிகார அசான் - கத்ரு குமரன் . 
ணத்தணுகி இருப்பதும் , துணிந்த கார அசரீரி - ஆகாய வாணியெனவுங் கூறுவா . 
ணத்தன்மையுடையதுமா யிருப்பது . ( தரு ) ( தரும தேவதை ) கடைச்சங்கத்தில் திருக் 
சமாதி- இக்ஷவாகு சந்ததியான் ; இவன் , குறள் அரங்கேறச்செய்த காலத்தில் 
தன் பூர்வாசாரியர்களை விட்டு வேறு ஆசா திருக்குறளை உருத்திரசன்மருடனிருத்த 
ரியர்களைக் கொண்டதால் அவர்கள் இவ ஆகாசவாணியால் சொல்வித்த முதற் 
னிடத்துக் கோபித்து அரசன்செட மந் றெய்வம் , இவரை ஒரு புலவர் எனவும் 
திரோச்சாரணஞ் செய்தனர் . இவனது 

கூறுவர் ( திருவள்ளுவமாலை ) " திருத் 
புதியகுருக்கண்மார் எதிராக வேறு மந்தா தகு தெய்வத் திருவள்ளுவரோ, ஒருத்தகு 
மேவி அவர்களில் ஒருவனை மரணமடை நற்பலகை யொக்க- விருக்க , வுருத்திர 
வித்தனர் . இவனுடனியைந்த மற்ற சன்மரென வுரைத்தவானி , லொருக்க 
வேதியர் அவனது பிழைப்பிற்காக முய வோ வென்றதோர் சொல் , ” பல காலம் 
ன்றனர் . ( இருக்கு ). 

களில் அடியவர்க்கு ஆகாயவாணியாக 
அசமீடன்- ( சங் .) பௌரவ வம்சத்தவனாகிய உபசரிக்குந் தெய்வம் . 
அத்தி குமரன் . இவன் குமாரர்கள் பிரு அசலகீர்த்தி- கனகமாலையின் சகோதாருள் 
கதிக்ஷன் , நீலன் , இருஷன் . 

ஒருவன் ( சிங் ) 
2. இவன் ஒரு க்ஷத்திரியன் , சந்திர அசலழனி-- யானையிடம் பிறந்த இருடி . 
வம்சத்தைச் சேர்ந்தவன் புமன்யூ புத்திர அசலன் -1 சண்முகசேநாவீரன் . 
னாகிய சகோத்தரனுடைய புத்திரன். 2. கயமுகனு -ன் விநாயகர் யுத்தஞ் 
இவன் தாய் , எட்சுவாக்கி . இவன் உடன் செய்யச் சென்றகாலத்து அவரைத் தாங் 
பிறந்தார் சுமீடன் , புருமீடன், இவன் கிச்சென்ற பூதகணத் தலைவன் . ( விநாயக 
தேவியர் மூவர். துமினி, நீலி , கேசினி, புராணம் ). 
முதலோர் ; துமினி இவள் புத்திரன் ருக்ஷ் 3. புத்தி சேநன் பிதா 
சன் . நீலி , இவள் புத்திரர்கள் . துஷ்யந் 4. பசுவயிற்றிற் பிறந்த முனிவன் (மணி 
தன் . பரமேஷ்டி . கேசினி, இவள் புத் 
திரன் ஜகுறு ( பாரதம் ஆதிபர்வம் ). 

5. காந்தார தேசத்து அரசனாயெ சகு 
3. சந்திரவம்சத்து விகுஞ்சனன் புத்தி னிக்கு உடன் பிறந்தவன் ஏகாதன் . அர்சு 
ரன் . 

தாய் சுந்தரி. இவனுக்கு ஐந்து னனால் கொல்லப்பட்டவன் . ( பாரதம் . 
தேவியர் . கைகேயி , நாகை , காந்தாரி , துரோணபர்வம் ) . 


மேகலை 


அசலிகை 


22 


அசாமீளன் 


அசலிகை - ஒரு தீர்த்தம் 

3. நிமிவம்சத்து ஊர்த்தசேதுவின் 
அசனிகச்சீர்பாதன் - சிவகணத்தவரில் ஒரு குமான் , 
வன் . 

4. பிரமன் சபையிலுள்ள தேவர். அஜர் 

என்பர் . 
அசனிதேவர் -- ஒரு சிவயோகி , இவர் சிவத் 
தியானஞ்செய்து கொண்டிருக்குங்காலத் அசாதகத்துருவன்- விதிந்திரன் குமான் . 
தில் ஆற்றுநீர் பெருக அதைக்கண்ட 

இவனது குமான் துருபதன் . 
இவ்யோகியர் கோபங்கொண்டனர் . அக் அசாதசத்ரு -1. தருமராசன் . 

2. காசிதேசத்தாசன் ; பாலாகி யென் 
கோபத்தீயால் ஆறு வடிந்தது . 
அசனிவேகம் - ஜீவான் பட்டத்துயானை 

னும் குருவிற்கு ஞானோபதேசஞ் செய் 

தவன். 
அசனை -1 . பாணாசுரன் தாய் ; 
தாய் ; பலியின் 

3. இக்ஷ்வாகு வம்சததவனாகிய விதிசா 
தேவி . 

ரன் குமரன் . மசததேசாதிபதி . இவனும் 
2. அர்க்கன என்னும் வகவின் தேவி ; சாக்ய முனியும் ஒரு காலத்திருக்கலாம் . 
இவளிடத்து ஆசை முதலிய பிறந்தன . அசாதாரணலக்ஷணம்- (உண்மைலக்ஷணம் ) 

அந்நிய ஜாதியின் லக்ஷணங்களும் , 
அசன் -1 . ( சூ . ) இரகு புத்திரன் . இவன் 
குமான் தசரதசக்கிரவர்த்தி . இவன் வித 

தன் ஜாதியின் லக்ஷணங்களும கன்று நிற் 
ர்ப்பநாட்டாசனாகிய போசன் புத்திரி 

பது . ( சிவ - சித் ) . 
யாகிய இந்துமதியின் சுயம்வரத்திற்குச் அசாத்தியகாலக்ஷணம்- இது , சோதிக்குத் 
செல்லுங்கால் வழியில் பூர்வத்தில் ஒரு 

தேக நடுக்கலுடன் நோவு , மேல்மூச்சு , 

மூர்ச்சை , இரைப்பு , கண்ணில் நோயுடன் 
இருடி சாபத்தால் யானையுருவடைந்து 
உலாவிக்கொண்டிருந்த பிரியம்பதன் 

குத்தல் , முசம் குங்குமம்போல் சிவத்தல் , 
எனும் காந்தருவனாகிய யானையைக்கண்டு 

ஈனத்தொனி , சிலேஷ்ம காடிவேசம் , சுவா 

சம் சில்லிடல் , மார்பு , உந்தி , மூக்கு, உள் 
ஒரு அம்பெறிந்து கொல்லச் செல்லுகை 
யில் யானையுருப்பெற்ற காந்தருவன் , நான் 

ளங்கை , உள்ளங்கால் குளிர்தல் , சிரம் 

அக்னிபோல் சுடுதல் , நாடிகள் குடிலமாக 
மதங்கருஷிசாபத்தால் இவ்வுருவ்டை 
ந்தேனென்று அவனுக்கு முன் தோன்றி 

நடத்தல் , தேகங்குளிரல் , மேல்மூச்சு , 
அவனுக்கு அஸ்திரவித்தைகள் அநேகம் 

அடித்தொடை வீக்கம் , இரவில் தேக 
உபதேசிக்க அந்த அஸ்திர சகாயத்தால் 

எரிவு , கண்டத்தில் சிலேஷ்மம் , நாசி , கை , 
சுயம்வரத்தில் எதிர்த்த அரசர்களை 

கால் குளிர்ச்சி முகலிய தீக்குறிக ளிருத் 
வென்று இந்துமதியை மணந்தவன். 

தலாம் . ( ஜீவ ) 
இவன் , ஒருநாள் மனைவியுடன் இருந்த அசாத்யவாதரோகங்கள் - எந்த வாதரோ 
காலத்தில் ஆகாயத்திலிருந்து மாலை 

கத்தில் அதி நடுக்கல் , வீக்கம் , சகிக்கக்கூ 
யொன்று மனைவிமீது விழுந்தது . அது 

டாத நோவு , சருமத்தில் திமிர் , தேகஞ் 

சுஷ்கித்துச் சுருங்கல் முதலிய இக்குணங் 
காரணமாக மனைவி சுவர்க்கமடைந்தனள் . 

கள் கண்டால் ரோகம் அசாத்யம் , அன்றி 
அதனால் அரசன் வருந்தினன் . அதை 
வசிட்டர் அறிந்து அரசனுக்கு இந்துமதி 

யும் , வாதரோகம் , அபஸ்மாரகம் , ரத்த 
மானுடப்பெண் 

வாந்திரோகம் , க்ஷயம் , குன்மம் , மேகசோ 
அல்லள் . 

தேவர்கள் , 
திரணபிந்து செய்த யாகத்தைத் தடுக்க 

கம் , இவைகளுக்கு உடனே சிகிச்சை 

செய்யாவிடில் பிரபலப்பட்டு அசாத்யமாம் . 
அரினியென்பவளை யேவ அவள் , அவ்வ 
கைசென்று புரிகையில் இருடிகோபித்து 

( ஜீவ ) . 
நீ மானுடவுருக்கொள்கவெனச் சபித்த 

அசாமீடன் - சந்திரகுலத்தரசன் . இவன் 
அவளே இந்துமதியாகப் பிறந்து 

தந்தை அத்தி , குமார் பிரகதிஷன் , நீலன் , 
உன்னை மணந்தனள் . அவள் சாபந் தீர்க் 

ருக்ஷன் , இவனால் பார்ஹ திஷ, பாஞ்சால , 

கௌரவ வம்சங்களுண்டாயின . 
ததால் மேனாடடைந்தனள் என , அசன் 

அசாமீளன் கன்னியாகுப்தபுரத்திலிருந்த 
தேறிக்குமானுக்குப் பட்டமளித்து மேனாடு 

ஒரு வேதியன் ; இவன் மகா பாபி . இவன் 
அடைந்தனன் . 

இறக்கும்போது தன் குமாருள் ஒருவன் 
2. பூசனுக்குச் சுரபியிடம் உதித்தவன் ; பெயராகிய நாராயணனாமத்தை அபுத்தி 
ஏகாதசருத்திரருள் ஒருவன் . 

பூர்வகமாய் அழைத்து யமபடரினின்று 


னர் . 


அசி 


28 


அசீரணரோசம் 


2. ஒரு 


நீங்கி விஷ்ணுபதமடைந்தவன் . இவனு ( கச ) சந்தித்த விசேஷியாசித்தன் ( 52 ) 
க்கு அசாமேளன் எனவும் பெயர் . 

சந்தித்த விசேஷணாசித்தன் . ( சிவ - சித்) 
அசி- ஒரு நதி . காசிக்கருகிலுள்ளது . அசித்தன்- பப்பா நாட்டுச் சுபான் குமான் . 
அசிகீனி - இரண்டாவது தக்கன் மனைவி . 

தீயொழுக்கமுள்ளவனாய் ஒரு பார்ப்பினி 
அசிக்கினி - இது ஒரு நதி .( Chandrabhaga ) யைக் களவில் புணருகையில் பூஜாகாலம் 
The river Chenab . 

வர , அவள் முலையைச் சிவலிங்கமாகப் 
2. வீரிணியைக் காண்க . 

பூசித்து மறுபிறப்பில் மன்மதனாகப் பிறர் 
அசிதர் - கௌதம புத்தர் பிறாத காலத்து தவன் 
அவர் அவயவங்களைக் கண்டு ஞானவா அசிபத்திரவதம் இருப்புவான் போலும் 
னென்று ஆதித்த தவத்தவர் . 

செடிகள் நிறைந்த காடு ; இத பாபிகள் 
2. இவர் இந்திர சாபத்தால் தர்ம வழி நரகத்திற்குச் செல்லும் வழியில் உள்ளது ; 
தப்பி நடந்து சிவபூசையால் தர்மத்தையும் க , 000 யோசனைகளுள்ளது . அதி உஷ்ண 
தீர்க்காயுளையும் பெற்றார். இவர்க்குத் முள்ள சூர்யகிரணம் நிறைந்து உள்ளது . 
தேவலர் எனவும் பெயர் . ( பார் - அதுசா) இந்த வனத்தில் பாபிகள் முட்செடிகளா 
அசிதன் -1. தி தராட்டிரன் குமான் . லும் துஷ்டமிருகாதிகளாலும் துன்பப்படு 

ருஷி , தருமபுத்திரனுக்குத் வர் . ( கருடபுராணம்) . 
தருமம் உபதேசித்தவர் . 

அசிர்க்காசோகம் - ( பிரதரரோகம் ) இது 
3. சூர்யகுலத் தரசரில் ஒருவன் ;இவன் பெண்களின் சோகத்தொன்று . இது அல் 
அரசாண்டு மரணமடையப் பிரிவாற்றாது குலின் துவாரத்தைச் சுருக்கி மூடிக்கொண் 
உடன் செல்லத் துணிந்த கருவுற்ற மனை டதனால் சேர்ந்திருக்கும் உதிரத்துடன் 
வியைச் சியவனருஷி , உன் வயிற்றில் வாயு கூடி உதிரத்தைக் கெடுத்துத் துர்க் 
நல்லகுமான் உதித்து மரபு விளங்க இருத் கந்த முண்டாக்கி அதாலத்தில் வேதனை 
தலால் நீ சாகாமலிருக்கவெனத் தடுத்த யுடன் வெளிப்படுவது . இது உபவாசத் 
னர் . அதனால் அவ்வரசன் மனைவி உயிர் 

தாலும் , துக்கத்தாலும் , மிகுபுணர்ச்சியா 
பெற்றிருக்கையில் மாற்றவள் , வயிற்றிலி லும் , உஷ்ண வஸ்துக்களைப் புசித்தலாலும் 
ருந்த கருவைக்கொல்ல விஷங்கலந்த அன் உண்டாவது. இது, வாதம் , பித்தம், சிலே 
னமூட்ட இருடியின் வரபலத்தால் துன்ப ஷ்ம , சந்நிபாத அசிர்க்கரமென நான்கு 
மில்லாமல் விஷத்துடன் சகான் எனப் வகைப்படும் ( ஜீவ ) . 
பெயர்பெற்ற புத்திரனைப் பெற்றவள் . அசீகீர்தன் - ஒரு வேதியன் , சுநச்சேபன் 
( அயோத் ...ம் ). 

தந்தை . இவனை இருடியெனவும் கூறுவர் . 
4. சைந் தீர்த்தங்கரரில் இரண்டாவதா இவன் அரிச்சந்திரனுக்குச் சுச்சேபனை 
னவர் ; இவர் சீதசத்ரு மகாராஜாவின் கும யாகப் பசுவாக விற்றவன் . இவன் முதலில் 
ரர் , தாய் விசயசேனை , இவர் காலத்தாசன் ( 5000 ) பசுக்களை வாங்கிக்கொண்டு விற் 
சகாச்சக்கிரவர்த்தி இவர் உயரம் சடுல் றும் , மீண்டும் ( க ) பசுக்களைப் பெற்று 
வில் , அ உ லக்ஷபூர்வம் ஆயுஷ்யம் , சுவர்ண 

யூபத்தில் கட்டியும் , சாச்சேபனை யெவரும் 
வர்ணம் , கிருதயு 5 ம் , மாசிமீ சுக்ல பக்ஷம் , பலியிடச் சம்மதியாதபோது பின்னும் 
தசமிதிதி , உரோகணி நக்ஷத்திரம் ஜநநம் நூறு பசு தரின் பலியிடுவேன் என்று ( 500 ) 
( மாபுராணம் ) 

பசுக்களைப் பெற்றுக்கொண்டு கத்தியைக் 
5. அங்கநாட்டாச புரோகி தன் . சிவால கையிற் கொள்கையில் சுச்சேபன் தேவர் 
யத்து வாழையைச் சொந்தப் பிரயோசனத் களைத் தியானித்து யூபத்தம்பத்தினின்று 
தில் உபயோகித்து நாகமடைந்தவன் . வில விச்வாமித்திரர் மடியிலிருக்க , அசீ 
அசிதை- அப்சரஸ்திரிகளில் ஒருத்தி . 

கிருதன் தன் குமானைத் தரகக்கேட்க 
அசித்தபேதம் பன்னிரண்டு - அவை ( ச ) விச்வாமித்திரர் மறுத்தனர் . பின் விச்வா 
சொருபாசித்தன் , ( உ ) வியாத்திகரணாசித் மித்திரருக்குச் சுநச்சேபன் புத்திரன் 
தன் , ( ங ) வி சேஷ்யாசித்தன் , ( - ) விசேஷ ஆனான் . ( தேவி - பாக ) . 

சித்தன் , ( ரு ) பாகாசித்தன் ( சு ) ஆசாயா அசீமகிருஷ்ணன் - ( சங்.) அசுவமேதகன் கும 
சித்தன் ( எ ) ஆச்ரய எகதேசாசித்தன் ( அ ) என் ; இவன் குமரன் நிச்சக்கிரன் , 
வியாத்த விசேஷ்யாசித்தன் , ( க ) வியாத்த அசீரணபோகம் - இது கண்கள் , தவடை 
விசேஷணாசித்தன் , ( 50 ) சந்தேகாசித்தன் , அதைப்பு , உண்ணாதபோதும் உண்டது 


ை 


அசுபதி 


அசுவத்தாமா 


( ஜீவ ) . 


வன் . 


போங் ஏப்பம் , வாய் நீரூறல் , வயிற்றில் அப்பெண்ணினைப் பெற்றுத் தன் குமார 
வேதனை முதலிய உண்டாக்கும் , இது ரால் அரசனை வருவித்து அரசனுக்குக் 
ஆமாசீரணம் , விதர்தாசீரணம் , விஷ்டம் கொடுத்தவன் . இவர்களிருவரும் கான வித் 
பாசீரணம் , விளம்பிகா சீசணம் , ரசசேஷா தை பெற்றுச் சிவபெருமானைப்பாடிச் சிவ 
சீரணம் , உற்சுகாசீரணம் , சாமான்யாசீர பெருமான் திருச்செவிக்குத் தோடுகளா 
ணம், ஏமாசீரணம் , 

லீதூமாசீரணம் , யினர் . (பாரதம் ) 
விஸ்பஷ்டம்பாசீரணம் , ரஸசேஷாசீரணம் அசுவதீர்த்தம் - கன்னியாகுப்சத்துக்கு அரு 
எனப் பலவிதப்படும் . 

இவைகளைக் கிலுள்ள தீர்த்தம் . The confluence of 
குடாரிச் சூரணம் , சண்டாத்திரிசூரணம் , the Ganges and the Kalinadi in the 
அஸ்வசந்திச்சூரணம் முதலியவற்றால் வச district of Kanouj 
மாக்கலாம் . 

2. கங்கையிற் கால நதி கூடுமிடத்துள்ள 
அசுபதி- மத்திரதேசாதிபதி ; தேவி மாளவி . தீர்த்தம் . காதி , தன் மகளை மணக்க வந்த 
அசுரர் - சுாராகிய தேவர்க்கு விரோதிகள் . இரசிகனை ஆயிரம் அசுவங்கள் கேட்ப அச் 
பிரமன் சகனத்திலுதித்து அப்பிரமனைப் சத்தியவதி . பொருட்டுக் குதிரைகள் தந்த 
பெண்ணாக நினைத்து இச்சித்தமையால் 

இடம் . 
அசுரராயினர் . அமிர் தடான மொழிந்தவர் . அசுவத்தாமா - துரோணர் மனைவியாகிய 
சுரேந்திரன் - 1. ( அசு ) அசுரத்தலைவன் . கிருபியின் கற்பினை நாரதரால் அறிந்த 
கஜமுகாசுரன் பிறப்பிற்குக் காரணமான ருத்திரன் , அதனையறிய நிருவாண பிக்ஷை 

கேட்டு இவள் அழகினைக்கண்டு வீர்யத் 
2. ( அசு ) தாருகன் குமரன் . சூரலுக்குத் தைத் தட்டில்விட அதனை அவள் துரோ 
தனக்குற்ற துன்பமுணர்த்திப் பிரமனால் ணர் குதிரையிடம் வைத்ததனால் குதிரை 
அறுந்த சைவளரப் பெற்றவன் . சூரபதும யின் முதுகைக் கிழித்துக்கொண்டு அசுவத் 
னுக்குத் தன் தந்தையின் மாண முணர்த்தி தாமா பிறந்தான் . இவனுக்கு மயிற்கொடி ; 
யுத்தத்திற்கு அனுப்பிடவன் . 

( ஸ்காந்த இவன் பஞசசியத்தாற் பாண்டவரைக் 
புராணம் ). 

கொலைபரிய நினைதது அதைவிட, விஷ்ன 
அசுவஇருதயம் - நளன் ருதுபர்ணனுக்கு மூர்த்தி சக்கரத்தால் பாண்டவரைக் காத் 
கூறிய அசுவசாஸ்திரம் . 

தனா இளம் பஞ்சபாண்டவர்களைப் பாச 
அசுவசேனன் - 1. தக்ஷன் குமான் , சாண் றை யுத்தத்திற் கொன்று வியாசரால் சாய 
டவ வனத்தில் அக்கியில் அகப்பட்டு இ மடைந்து பிறகு பாண்டுபுத்திரரால் சிரோ 
திரனால் காக்கப்பட்டவன் . அருச்சுனனைக் மணி கவரப்பட்டு அவமானமடைந்தவன் . 
கொல்லக் கர்ணனிடம் நாகாஸ்திரமாக மகாவீரன் , நாராயணாஸ்திர முதலியவற் 
இருந்து அருச்சுனன் முடியைக் கவர்ந்த றைப் பாண்டவர்மீது 

அவை பயன் 
வன் , அருச்சுனனால் கொல்லப்பட்டவன் . படாதது கருதிக் காடுநோக்கித் தவஞ் 
அசுவதான் -- ஒரு நாகராசன் . இவனும் கம் செய்யச் செல்லுகையில் வழியில் வியாச 
பளனும் சரஸ்வதியிடம் கானவித்தை பெற் ரைத் தரிசித்து உறுதிபெற்றவன் , பாரத 
றுச் சிவமூர்த்தியைப் பாடிச் சித்தி யடைந் யுத்தத்தின் பதினெட்டாநாளிரவு பாசறை 
தனர் . இவர்களுள் அசுவதரன் , குவலயா யுத்தத்திற்குச் செல்ல அங்குச் சிவாஞ்ஞை 
சவன் மனைவி 

மதாலசையை அரக்கன் யால் பூதமொன்று மறுக்க ஏக்கங்கொண்டு 
வஞ்சஞ் செய்து கொன்ற செய்தி கேள்வி ஒரு தடாகம் அடைந்து தவம்புரிகையில் 
யுற்றுச் சிவமூர்த்தியைப் பாடி அவர் தரிச இவன் தவம் நடவாதிருக்கச் சிவபூதங்க 
நந்தா அவரிடம் குவலயா சுவன் அல்லது ளிவனைத் தூக்கி அக்குண்டத்தருகில் 
இரதத்துவசன் எனும் நண்பனது தேவி விட்டன . சிவபூசைக்கு இடையூறு வந் 

நதி 
மதாலசை இறந்தகாலத்து எந்த வயதுடன் தென அசுவத்தாமன் குண்டத்தில் வீழ்ந்து 
இறந்தனளோ அந்த வயதுடனும் , அப் இறக்கத் துணிர் தனன் . அப்போது சிவ 
போதிருந்த நினைவுடனும் தன்னிடம் பிற மூர்த்தியும் உமையும் தரிசனந்தந்து வேண் 
க்க வாங்கேட்க , சிவமூர்த்தி , நாகராசனை டிய தென்னவெனப் , பாரதப் போரில் 
நோக்கி , பிதுர் சிரார்த்தஞ்செய்து நடுப் மிகுந்த வீரர்களைக் கொல்லவேண்டு மென் 
பிண்டத்தையுண் , உனது நடுப்படத்தில் றனன் . சிவபிரான் ஒரு வாளைப் பிரசா 
அவள் பிறப்பளென அவ்வாறு செய்து தித்து இன்றிரவு யாரைச் சந்திக்கின்ற 


அசுவநதி 


25 


அசோகன் 


தனர். 


னையோ அவர்கள் மாய்வர் என்று மறைந் களும் தொழில்களுமுடைய நூற்றெண்பத் 

அவ்வாறே பாசறை யுத்தத்தில் தைந்து மனிதரைப் பதினொரு ஸ்தம்பக் 
எதிர்த்தவரை மாய்த்துப் பாண்டவர் பத் களில் கட்டி நாராயண பலியைக் குறித்து 
தினிகள் பெற்ற கருக்குலையப் பாணம் ஓதப்பட்ட கீதங்களுக்குப் பின்பு அவிழ்த்து 
விட்டுக் கிருஷ்ணனால் குட்டவியாதி யடை விடப்படுகிறது . 
ந்து ( B000 ) வருஷம் கருவில்லாமலும் அசுவமேததத்தன் - சந்திர வம்சத்து 
நல்ல ஆகாரமில்லாமலுமிருக்கச் சாபம் அரசன் . தாய் வைதேகி . ஜெனமேஜெயன் 
பெற்றவன் . அப்பாணம் கருக்களைச் போன் , 
சேதித்து உத்தரையின் வயிற்றிலிருக்கும் அசுணம் - இது பேடையை விட்டு நீங்காத 
கருவிடஞ் செல்ல அந்தக் கருப்பத்தில் பறவை . இதனிறம் உருவம் முதலிய நன் 
கண்ணபிரான் ஒரு சிறு உருவமாயிருந்து முக விளங்கவில்லை , 

இதன் ஓசையை 
உங்கரிப்பப் பாணமஞ்சி நீங்க அவமதிப் தலைவனீக்கத்தில் தலைவி பொறாமைக்குத் 
படைந்தவன் . ( பார் ) ( பாக ) . 

தமிழ் நூலார் உவமை கூறுவர் . 
2. மாளவ தேசாதிபதியின் யானை . 

யானை . அசுராயணன் - விச்வாமித்திரபுத்திரன் ,, 
இந்த யானை இறந்ததாகத் தருமர் கூறக் அசுவரோகிதம் - இந்திரப்பிரத்தத்திற்கு 
கண்ணன் மாறுபாடு செய்தனர் . 

அருகிலுள்ள தீர்த்தம் . 
அகவநதி - 

குந்திதேவி கர்ணனைப் பெட்ட அசுவாருடழர்த்தி- பாண்டியனிடங் குதிரை 
கத்து வைத்து விட்ட நதி . 

விற்கவந்தகாலத்து வேதத்தைப் பரியாக 
அசுவநாமன் - சந்தனுவின் மந்திரி . 

ஏறிவந்த சிவமூர்த்தியின் பரிமேலழயே 
அசுவமேதம் - இது உத்தமமான குதிரை திருவுரு . (சிவபரா ). 
யின் நெற்றியில் அரசனது வீரம் முதலிய அசெயதான் - அலம்பு தன் குமான் . 
வைகளை வரைந்த பட்டத்தைக் கட்டிப் 2. பாரத வீரருள் ஒருவன் . 
பூப்பிரதக்ஷணம் செய்வித்துப் பின் யாகஞ் அசை- எழுத்துக்களாலாக்கப்பட்டுச் சீர்க்கு 
செய்வித்தல் . அசுவமேதம் என்று சொல் உறுப்பாய் வருவது . அது , தொகை, வகை , 
லப்படுகிற யாகக்கிரியையின் விஷயமாய் விரியால் 1. தோசை , II . நிரையசை யென் 
இருக்கிற அசுவம் , விராட்டுக்கு அல்லது னுந் தொகையானும் , 1. தோசை , 2. நிரை 
மூலகாரணமான சர்வ விளக்கமான வஸ்து யசை , 3. நேர்பசை , 4. நிரைபசை யென் 
விற்கு உறுதியான அடையாளமாக இருக் னும் வகையானும் , 1. சிறப்புடைகோசை , 
கின்றது . தைத் திரிய யஜுர் வேதத்தின் 2. சிறப்பில் கோசை , 3. சிறப்புடைநிரை 
கடைசிப் பிரகரணத்தில் அசுவ உடலினது யசை , 4. சிறப்பில் நிரையசை , 5. சிறப் 
பலவித பாகங்கள் காலத்தின் பிரிவுகளைக் புடைநேர்பசை, 6. சிறப்பில் தேர்பசை , 
காட்டப்பட்டவைகளாக இருக்கின்றன . 7. சிறப்புடைநிரைபசை 8. சிறப்பில் நிரை 
காலைப்பொழுது , அதன் சிரசாகவும், சூரி பசை யென்னும் விரியானும் மூவகைப் 
யன் அதன் கண்ணாகவும் , வாயு அதன் பாகுபாட்டை அடையும் . ( யா - வி ). 
மூச்சாகவும் , சந்திரன் அதன் காதாகவும் அசைகபாத்- பூதனுக்குச் சுரபியிடம் உதி 
கூறப்பட்டிருக்கிறது . அசுவமேதத்திலும் , த்த குமரன் . ஏகாதசருத்திரருள் ஒருவன் . 
புருஷமேதத்திலும் , மனிதர்களும் , அசுவங் அசோகன் -1. தசரதன் மந்திரிகளில் ஒரு 

வன் . 
களும் பலி கொடுக்கப்படுவார் அல்லர் . 
அசுவதமேத யாகச் சடங்கில் அநேக விதங் 2. மகததேசாதிபதியாகிய ஒரு புத்த 
களாகச் சொல்லப்படும் அறுநூற்றொன் அரசன் . மயூரியவம்சத்தாசன் . இவன் சங் 
பது காட்டுமிருகங்கள் , குடி முறைக்கு திரகுப்தனுக்குப் போன் , தந்தை பிந்து 
அடுத்த மிருகங்கள், பக்ஷிகள் , மச்சங்கள் , சாரன் . 

புத்தமதத்தை யெங்கும் பரவச் 
புழுப்பூச்சிகள் , இருபத்தொரு ஸ்தம்பங் செய்தவன் . ( B. 0 , 260 ) இல் ஆண்டவன் . 
களில் கட்டப்படுகின்றன . சாதுவான 

இவனும் இவன் குமரனும் புத்தசமயத்தைப் 
மிருகங்களைக் கற்றூண்கள் மத்தியில் கட் பலவாறு எங்கும் பாவச்செய்தனர் . இவன் 
டிச் சில தோத்திரங்கள் ஓதப்பட்ட பின்பு குமரன் மாவிந்தன் , இலங்கையில் புத்த 
பலியாகிய யாதொரு துன்பமும் இல்லா மதத்தைப் பாவச்செய்தவன் . ( B.T. 222 ) 
மல் அவிழ்த்துவிடப்படுகின்றன . புருஷ இல் , இறந்தான் . 

3. பீமசேன தேர்ப்பாகன் . 
மேதத்திலும் பலவித குலங்களும் நடை 

4 


அசோகவர்த்தன் 


26 


அச்சோதை 


பகுதியர் . 


அசோகவர்த்தன் - மகதநாட்டாசன் . சந்திர மடிமேல் வரப்பெற்றவன். (திருவள்ளுவர் 
குப்தன் போன் . 

சரித்திரம் . 
அசோகவர்த்தனன்- வாரிதாரன் குமான் . அச்சுதன் -1. எக்காலத்தும் அழிவில்லாத 
இவன் குமான் சுசேசு . 

வன் , விஷ்ணு , சிவன் . 
அசோதாம் - இரவிவன்மன் நகாம் . (மணி ). 2. சண்மு.சேநாவீரன் . 
அசோதரன் - ஒரு முனிவன், சீவகன் முற் அச்சுதாலி - வாணியரில் ஒரு பகுதியர் . 
பிறப்பில் பெற்ற பெயர் . ( சிந் ) . 

அச்சுதேந்திரர்- இருஷபதீர்த்தங்கரின் 
2. ஒரு முனிவன் . ( சூளாமணி ). 

எட்டாவது பிறப்பு. 
அசோதை - நந்தகோபன் தேவி . கண்ணன் அச்சுவகண்டன் - இரத்தினபல்லவத் 
மண்ணையுண்ணும்போது 

திறந்து 

தரசன் , மயூரகண்டன் மகன், பூலோக 
காட்டப் பயமுறுத்தி 

பயமுறுத்தி அவன் வாயைக் வித்தியாதர லோகங்கள் முழுதும் திறை 
காட்டியகாலத்துச் சகல அண்டங்களையும் பெற்று அதிபதியாயிருந்தவன் , 
வயிற்றிற் கண்டவள். ( பாக ) 

வாசுதேவர்களி லொருவன் இவனுக்கு அச் 
அசோழநாடகம் - அருணாசலக்கவிராய சுவக்கிரீவன் எனவும் பெயர். ( சூளாமணி ). 

ராற் செய்யப்பட்ட அசோமுகிகதை. அச்சுவசேனன் -1 , ஒருபாரத வீரன் . 
அச்சணந்தி - இவன் வெள்ளிமலைக் கருகி 2. கர்ணன் குமரன் , 
லுள்ள வாரணவாசிக்கரசன் ஜீவகனுக்கா அச்சுவபுரம் ஒரு வித்தியாதா நகரம் . 
சிரியன் இவனுக்கு லோகமாபாலன் என்று ( சூளாமணி ) . 
பெயர் . இவன் யானைத்தீநோயால் வருந்தி அச்சுவப்பெருமகன் -இவன் கேகய நாட் 
ஸ்ரீ வர்த்தமான சுவாமிகளிடத்து அருள் டின் அரசன் . குற்றமற்ற புகழையுடைய 
பெற்று நோய் தீர்ந்தவன். 

வன் . முடியுடைமன்னன் , மிக்கவீரன் . தரு 
அச்சநாபம்- பரதகண்டத்தின் முதற்பெயர் . சகன்பால்மிக்க அன்பினன் (பெருங்கதை ). 
அச்சாப்பாக்கத்தவர் - செட்டிகளில் ஒரு அச்சுவரோக- இந்திரப்பிரத்தத்தின் வழிய 

லிருக்குந் தீர்த்தம் . 
அச்சார்- ஒரு தேவசாதியார் . 

அச்சுவேளாளர்- பட்டினவர்களுக்குள் ஒரு 
அச்சுதகளப்பாளர் -1 , இவர் நடு நாட்டில் பகுதியர் . 
திருக்கடந்தை யென்றும் , திருப்பெண் அச்சோதம் - இது சோதையென்னும் நதிக் 
ணாகடம் என்றும் கூறப்படும் திருத்தூங் குற்பத்தி ஸ்தானம் 
கானை 

மாடத்திலிருந்த வேளாளர் . சந் 2 . பொய்கை . 
தான குரவர்களில் முதல்வராகிய மெய் 3. காஸ்மீரத்திலுள்ள சித்த ஆசாமத் 
கண்டாருக்குத் தந்தையார் . 

துக்கு அருகிலுள்ள நதி . ( In Kashmir 
2. இவர் தமிழ் நாட்டு மூவேந்தரையும் Dear Marttarda . 
சிறையிலிட்டவர். இவர் ஒரு அரசராக அச்சோதை - இவள் , ஒரு புண்ணிய நதி 
இருக்கலாம் எனத் தோன்றுகிறது . இவ் 

வடிவமான பெண் இவள் மரீசிமக்களா 
வச்சுதகளப்பாளர் சிதம்பரத்தி லிருந்தவ கிய பிதுர்க்களுக்குக் குமரி . இவள் தம் 
ராக மூவேந்தர் செய்யுட்களால் தெரிகி பிதுரரால் நிருமிச்சப்பட்ட அச்சோதமெ 
றது . ( தமிழ்நாவலர் சரிதை ) 

ன்னும் நதிக்கரையில் ( க 000) u தவஞ் 
அச்சன் பால காட்டிலுள்ளவர்களின் செய்ய , பிதுர்க்கள் பிரத்தியக்ஷமாயினர் . 
பட்டம் . 

அவர்களுள் ஒருவனாகிய மாவசு வென்ப 
அச்சுதபிரேக்ஷர் - இவர் , ஆனந்த தீர்த்தர் வனை நாயகனாக எண்ண அதனால் அவள் 
எனும் மத்வாசாரியருக்குச் சந்நியாசங் விபசாரியாய்ச் சுவர்க்கத் 
கொடுத்த ஆசாரியர். இவர் இதற்கு முன் தள்ளப்பட்டுப் பூமியில் விழாது அந்த 
பிறப்பில் அஸ்தினபுரத்தில் மதுகரவிரு ரத்து நின்று தவஞ்செய்தனள் . 
த்தி செய்திருந்து திரௌபதி தேவி தன் வசமாகாத மாவசு , இச்செய்தி நடந்ததின 
சாத்தாலிட்ட அன்னத்தால் நிருமலாய் த்தை அமாவாசை யாக்கினன் . 

அவள் 
இப்பிறவியில் துறவியானவர் . 

மீண்டும் அவர்களை வேண்ட தேவர் கர் 
அச்சுதராசன் - திருவள்ளுவர்காலத்த மத்தைப்புசித்து , ( உ.அ )வது , துவாபர யுக 
வன் . அழகாநந்தரைப் பெற்று ஏலேல த்தில் ஒரு மீன்வயிற்றில் சத்தியவதியெ 
சிங்கர் 

புகழ்ந்தகாலத்து அக்கு மந்தை னப் பிறந்து பராசனைக்கூடி வியாசனைப் 


அவள் 


அச்மகன் 


27 


"அச்வலக்ஷணம் 


வங்சது , 


ை 


பெற்றுப் பிறகு சந்தனுவின் தேவியாய் குச் சியவநரால் சோமபானங் கொடுக்கப் 
இரண்டு புத்திரரைப்பெற்று அப்பால் பட்டது , இந்தச் சோமபானத்திற்கு இந் 
அச்சோதை யெனும் புண்ணிய நதியாக திரன் கோபித்து வச்சிரமெறிய இந்திர 
வென அருளிப்போயினர் . இத்தினத்தில் னுக்குக் கையில் வாத முண்டாயிற்று . 
அப்பிதுர்க்களை - நினைத்துக் கர்மாதிகள் இதனை இவர்கள் போக்கினதால் தேவர்க 
செய்யின் அவை பிதுர்ப் பிரீதியைத் தரும் . ளுடன் அவிபெற வரம் பெற்றனர் . வேத 
( மச்சபுராணம் ). 

மந்திரங்களில் இவர்களைப் பலவாறு கூறப் 
அச்மகன் - ( சூ ) கல்மாஷபா தன் குமரன் . பட்டிருக்கிறது . ( பாரதம் ) . 
இவன் குமரன் மூலகன் . இவன் தாய் இவ 2. மாஸத்யன் , தஸான். இவ்விருவரும் 
னைப் பெறுங்காலத்தில் பிரசவவே தனை சூர்ய புத்திரர் . சம்ஞா தேவியின் மூக்கிலி 
யதிகமடைய வசிட்டர் அவள் வயிற் ருந்து பிறந்தவர் ( பார - அது ) 
றைக் கல்லாற் கீறிச் சிசுவை வெளிப் அச்வபதி - மத்திர தேசாதிபதி . இவன் பதி 
படுத்தினர் . கல்லாற் கீறப்பட்டு வந்தமை னெட்டு வருஷம் சாவித்திரியை நோக்கித் 
யால் இவனுக்கு இப்பெயர் 

தவஞ்செய்து சாவித்திரி யெனும் பெண் 
( அயோ ... ம் ). 

ணைப் பெற்றனன் . 
அச்மரிரோகம் இது மூத்திரசோகத்தின் 2 , கேகய நாட்டாசன் . பெண் , 
வகை . இது மூத்திரத்தில் கற்களை உண்டு கேசி . குமரன் யு தாசித். 
பண்ணுவது , இது நாபியில் நோவு , நீர் , அச்யுதர்- சக்ரபாணியார் குமார் . இவர் கும 
ஆட்டின் மூத்திர நாற்றமாய் வருத்தத்துட ரர் செந்தாமரைக்கண்ணர் . இவர் நம்மாழ் 
னிறங்கல் , சுரம் , அரோசகம் இவைகளை வாருக்கு நான்காம் பாட்டர் . 
உண்டாக்கும் . இது வாதபித்த சிலேஷ்ம் அசிவமகாராசன் - ( சூ ) அரசன் , இவன் புத் 
அஸ்மரிகள் , சுக்லாஸ்மரி , சர்க்கராஸ்மரி திரனிலாது வருத்தமடைந்து பிருகுமுனி 
எனப் பாகுபாடடையும் . இதுவே கல்ல வரையடைந்து புத்திரகாமேஷ்டி செய்வித் 
டைப்பு ரோகம் . இவைகளைச் சலமஞ்சரி , துக் கொள்கையில் நடுச்சாமத்தில் தாகம் 
வெடியுப்புச் சுன்னம் முதலிய இவற்றால் கொண்டு யாக தீர்த்தத்தை யுண்டனன் . 
வசமாக்கலாம் . 

அதனால் வயிற்றில் கருவுண்டாகி ( 500 ) 
அச்மர் - ஒரு இருடி விதேக தேசாதிபதியா வருஷம் கருச் சுமந்து மாதோதாவைப் 
கிய ஜநகருக்கு ஞானோபதேசஞ் செய்த பெற்றுச் சுவர்க்கமடைந்தவன் . 
வர் . (பரா - சாந் ) 

அச்வமேதன்- ( சந் ) சுதா நீகனுக்கு வைதேக 
அச்வசிரசு - அச்வரிதேவர்களால் உபாசிக் யிடம் பிறந்தவன் . சநமேசயன் பெளத்தி 
கப்பட்ட ஒரு மந்திரம் . 

ரன் . ( பாரதம் ) . 
அச்வசிரன் - இவன் கபிலோபதேசத்தால் அ வலக்ஷணம் - குதிபைகள் , சாமவேதத் 
வனமடைந்து தவமியற்றி இஷ்டசித்தி தின் நாவினும் , பிரமதேவர் ஓமஞ்செய்த 
பெற்ற அரசன் . ( வராஹ - புரா ). 

போது அவர் கண்ணினும் , அக்நியினும் , 
அசீவத்தநாராயணன் - இவன் தர்ப்பசய அவர் கைவழியொழுதிய நீரினும் , இந் , 
னத்தில் தவம்புரிந்து திருமாலருள் பெற் ரன் முதலிய திக்குப்பாலகர் எண்மரிடத் 
றவன் . 

தும் , கடலிற்றோன்றிய அமுதினிடத்தும், 
அசீவதிதேவர்கள் - விவச்சுவான் எனும் சூரி இலக்ஷ்மி சாபத்தால் , பிரமன் கோட்டா 
யன் , தன் பாரி சஞ்ஞை அல்லது துவஷ் னாக அக்கோட்டான் முட்டையிலும் பிறர் 
டரை , தன்னை விட்டுப் பெட்டைக் தன . இந்தக் குதிரைகள் பாடலம் , கோட 
குதிரை உருக்கொண்டு தவஞ் செய்வதை கம், இவுளி , வன்னி , குதிரை , பரி, கந்து 
யறிந்து ஆண் குதிரை உருக் கொண்டு கம் , புரவி என எட்டு வகையாகக் கூறப் 
தொடா அப்பெட்டைக் குதிரையாகிய 

அவற்றுள் : -1 . பாடலம் என் 
சஞ்ஞாதேவியின் 

பது , நெய்த்து மாந்தளிர் நிறமான நாவும் , 
தொளை களிலிருந்து சூரியபோதஸால் பிறந் உயர்ந்து நீண்ட குளம்புகளும் , சரியொத்த 
தவர்கள் . தேவவைத்தியர் . சியவகர் பாரி பற்களும் , பாம்பின் படம்போல் விரிந்த 
சுகன்னியைச் சோதித்துச் சியவாருக்கு கழுத்தும் , மார்பும் கொண்டது . 2. கோட 
யௌவனமளித்தவர்கள் . சுகன்னியைக் 

என்பது , விசாலமான நெற்றியும் , 
காண்க . சையாதியஞ்ஞத்தில் இவர்களுக் நீண்ட தலைமயிர்போல் ஒரு நிறமான பு . 


படும் . 


அசவலக்ஷணம் 


28 


அசவலக்ஷணம் 


உண் 


மயிரும் , மூன்று கோணமாய் அழகிய கழு 
ததையும் உடையது . 3. இவுளி என்பது , 
யுத்தத்தில் முகத்திற் கத்திகொண்டு வெட் 
டினும் எதிர்த்துச் சண்டை செய்ய வல் 
லதாய்க் குரங்கு, வேங்கை, யானை , நரி , 
சாபம் , முயல்கள் போலும் வேகம் உடை 
யதாம் . 4. வன்னி என்பது , உன்னத 
மாய்ச்சங்கு , கற்கண்டு களைப்போல் வெண் 
மையுடைய தாய் , நுரையுடைய தாய்ப் பின் 
னமான ஒரு நிறமும் , மைந்நிறமும் உள்ள 
தாம் . 5. குதிரை என்பது , கழுத்தில் 
தெய்வமணியும் அஷ்டமங்கலமும் அழகிய 
பஞ்சகல்யாணமும் உடைய தாம் . 6. பரி 
என்பது, குங்குமம் , கற்பூரம் அகில் முதலி 
யவற்றின் மணம் வீசுவதாய்ச் சங்கு , யே 
கம், சரபம் , சிங்கம் இவைகளைப்போல் 
அனுமானிப்பதாம் . 7. கந்துகம் என் 
பது , நான்குகால்களும் கடைந்து எடுத்து 
நாட்டின போன்ற தாய் கொள்ளி வட்டம் 
போல் 

வட்டம் இட்டுச் சுழல்வ தாய் 
மேலேறின வீரன் காலுக்குள் அடங்கி 
னதாம் . 8. புரவி என்பது , மலைமேற் 
கோட்டையையும் , கோட்டை மதில்களை 
யும் , அகழி , ஆறு முதலியவற்றையுந் தாண் 
இம் வலியுள்ள தாய் மேற்கூறிய இலக் 
கணங்கள் முழுதும் கொண்ட தாம் . 
இனிக் 

குதிகைளின் பொதுநி றங்க 
ளாவன : வெள்ளி, முத்து , பால் , சந்தி 
ரன் , சங்கு , வெண்பனி இந்த நிறமுள் 

வெள்ளைக்குதிரை. மாதுளம்பூ , 
செம்பஞ்சிக்குழம்பு இந்த நிறங் கொண் 
டது சிவப்புக் குதிரை, குயில் , உண்டு , 
மேகம் இந்த நிறமுள்ளது கறுப்புக் 
குதிரை. கோரோசனை நிறம் உள்ளது 
பொன்னிறக் குதிரை. இந்த நான்கு நிற 
மும் கலந்து இருப்பது மிசிரக்குதிரை. 
முகம் , மார்பு , உச்சி , வால் நான்குகால்கள் 
வெளுத்து இருப்பது அஷ்ட மங்கலம் . 
முகமும் , நான்கு சால்களும் வெளுத்து 
இருப்பது பஞ்சகல்யாணியாம் . 
நிறப்பேதங்கள் மிகுந்திருந்தாலும் வெண் 
மை கலந்திருப்பின் நன்றாம் . கறுத்த குதி 
ரைக்கு வயிறாயினும் , மார்பாயினும் சிவந் 
திருந்தால் வெற்றியைத் தரும் . வயிறும், 
மார்பும் , வெண்மையாயிருக்கின் அதற்கு 
வாருணம் எனப் பெயர் . அந்தக் குதிரை 
போரில் வெற்றியைத் தரும் . பிடரி 
வெளுத்திருந்தால் உடையவனுக்குப் புத் 
திரலாபம் உண்டாம் . மார்பு வெளுத்திருக் 


தால் சந்தோஷத்தைக் கொடுக்கும் . 
மணிக்காலும், கண்டமும் வெளுத்திருந்தால் 
பொருள் சேரும் . முகம் வெளுத்திருந் 
தால் வெற்றியைத் தரும் . பின்பக்கத்தி 
னிடம் வெளுத்திருந்தால் சுகங்கொடுக் 
கும் , இடுப்பு வெளுத்திருந்தால் புத்திரப் 
பேறும் , வலப்புறம் வெளுத்திருந்தால் 
தன தானியமும் பெருகும் . முதுகு , வால் , 
முகம் வெளுத்திருந்தால் ஜயம் 
டாய் . உந்திமுதல் முன்புறமெல்லாம் 
சிவந்தும் பின்புறமெல்லாம் வெளுத்து 
முள்ள குதிரை பகலில் வெற்றி தரும் . 
முன்புறம் வெளுத்துப் பின்புறமெல்லாம் 
செந்நிறமுள்ள குதிரை இரவில் வெற்றி 
தரும் . மூன்று கால்கள் வெளுத்தும் ஒரு 
கால் கறுத்தும் வெள்ளையான கண்க 
ளும் , பெருந்திண்டியும் , லேகண்டமும் , 
பீஜமில்லாமையும் , ஏற்றக்குறைவான 
பெரிய பீஜமும் , அசைவு இல்லாமையும் 
தீது . முகம் , வால் , நான்கு கால்களில் சுழி 
கள் இலாமையும் குற்றமாம் . நரி , பூனை , 
காக்கை, பேய் , நாய் , பன்றி இவைகளின் 
ஓசைபெறாமல் கடல் , மேகம் , சங்கம் , 
இடபம் , பேரிகை 

இவைகளைப்போல 
ஓசை யுடையனவாய்ப் புலி, கரடி , கழு 
தை , செந்நாய் , பூனை, நரி, காகம் , தீ , 
புகைகளின் நிறங்கள் பொருந்தாதனவாய் , 
வாயுவேகத்துடன் இயைந்து , வெண் 
முத்து , சந்திரன் , நீலரத்னம் , தாமரை 
யின் மகரந்தம் , பொன் , காயாம்பூ , செவ்வ 
ரத்தம்பூ , நல்ல பச்சைக்கிளிபோலும் நிறம் 
உடையனவாய் , நெற்றி பாந்து , உயர்ந்த 
மேல் உதட்டைப் பெற்றும் வெண்ணிறம் 
நிறைந்து தம்மில் வரிசையாய் ஒத்து விளங் 
குகின்ற பற்களையுடையனவாய் , நன்மணம் 
வீசும் நாக்கு , மாந்தளிர்போல் சிவந்து 
இமையின் மயிர்கள் திரண்டு , கண்கள் 
அமர்ந்த பார்வையுடையனவாய்த் தேகத் 
தில் அதிக மாமிசம் இல்லாமல் உள்ளே 
வளைந்து முக்கோணமாயுள்ள முகத்தை 
யுடை 
டையனவாய் வலிமைகொண்ட குளம்புக 
ளுள்ளனவாய் நரம்புகள் புறந்தோன்றாத் 
தசையுடையனவாய் , முழங்கால் நெறித் 
தல் இல்லாமல் நெளிப்பாகிய முதுகு 
உடையனவாய்ப் பருத்த தொடைகள் 
திரண்டன வாய்க்கால்கள் நீண்டு சிவந்தன 

பின்னும் இந்தக் குதிரைகள் மங் 
காளன் , சாரங்கன் , கங்கா நீலன் , மௌ 
வழகன் , கொங்காளன் , சன்னசம்பான் , 


ளது 


( 


நன்று . 


அச்வலக்ஷணம் 


29 


அசவலக்ஷணம் 


தங்கும்சீசோரன் , கரியான் , நீலன் , 
சாரன் , மள்ளான் , உரஞ்சிவந்தான் , நல் 
லான் , பொல்லான் , கருங்காற்சம்பான் , 
எனப் பல நிறங்கொண்டிருக்கும் . 
குதிரைகள் , காலை ஊன்றி வைக்கின் பந்து 
வைத்தது போலவும் , நின்றால் மலைபோல 
வும், அனுமானிக்கின் யானை போலவும் 
சிங்கம் போலவும் , வேகத்தில் வாயுபோல 
வும் , ஆட்டத்தில் நடிப்பவன் போலவும், 
நடக்கின் யானை போலவும் , சிங்கம் போல 
வும் , குலமகளிர் போலக் கவிழ்ந்த முகமும் , 
கருநெய்தல்போல் மணமும் , கண்ணும் , 
மேகநிறமும் , மலராலும் , மணத்தாலும் , 
அலங்கரிக்கின் 

நீங்காத சந்தோஷமும் 
கொண்டன உத்தமக் குதிரைகளாம் . உத் 
தமக்கு திரைக்கு உயரம் நூ றுவிரல் அளவு. 
மத்திமக் குதிரைக்களவு எண்பத்து நான்கு 
விரல் , 

அதமக் குதிரைக்கு அளவு அறு 
பத்தொரு விரல் . கொம்பைப் போலிருக் 
கும் நீண்ட காதும் முருக்கிய காதும் ஆகா 
வாம் . இவற்றின் ஒட்டம் , நாகபந்தம் , 
விருத்தம் , நெடு வீதி யெனப்படும் . பின் 
னும் இவற்றின் சுழிகளின் இலக்கணங்க 
ளின் வகையாவன : - தண்டையடியி 
லிருக்கிற அண்டவர்த்தம் , உடலின் ஒரு 
புறத்திலிருக்கும் கௌவகம் , காகவர்த் 
தம் , முன்வளைச்சுழி , கேதாரிச்சுழி , காலி 
லிருக்கும் கேசாவர்த்தம் , கச்சை நிலையி 
லிருக்கும் பட்டடையாகச் சொல்லப் 
பட்ட சுழியும் ஆகாவாம் . கழுத்து அடி 
யில் மார்க்கண்ட மிரட்டையிராமல் சிர 
சில் இரண்டு சுழியும் , நாபியில் நான்கு 
சுழியும் மார்பில் இரண்டு சுழியும் , நெற்றி 
யில் ஒரு சுழியும் , உதட்டில் ஒரு 
சுழியும் ஆகிய சுழிகள் பத்துங் குறை 
யாது இருத்தல் நலந்தரும் . கழுத்தில் 
வலஞ்சுழித்திருந்தால் அதைத் தெய்வ 
மணி யென்பர் . முகம் , தலை , மார்பு , நாசி 
இந்த நான் கிடங்களிலும் இரண்டு சுழிக 
ளும் , நடுநெற்றி , பின் பக்கம் இரண்டிடத் 
தும் ஒவ்வொரு சுழியும் பெற்ற குதிரை 
உத்தமம் உள்ள தாம் , வெவ்வேறாக மார்பில் 
ஐந்து சுழிகள் இருந்தால் அதற்குச் சீரீ 
வத்சம் எனப்பெயர். நெற்றியில் இரண்டு 
சுழியாவது மூன்று சுழியாவது இருக் 
கின் நன்று . அப்படி இல்லாவிடின் நெரு 
க்கமாக நான்கு சுழிகள் வலஞ்சுழித்து 
இருக்கின் நன்மை தரும் . இரண்டு சுழி 
கார் முன்னங்காலிலும் , காலின் மூலத்த 


னும் இருந்தால் நலம் என்பர் . கண்டத் 
தின் நடுவே இரட்டைச்சுழி பெற்ற 
குதிரை தலைவனுக்கு வறுமை , துன்பம் , 
மரணம் இவற்றைத் தரும் என்பர் . இர 
ட்டைச்சுழி கணைக்காலில் இருந்தால் 
அக் குதிரையுடையானுக்குப் பயம் , துன் 
பம், விலங்கு உண்டாம் . மேலுதடு , முன் 
காலடி , கபோலம் , முழங்கால் இந் நான் 
டெங்களில் சுழிகளிருந்தால் தன் தலை 
வனைக் கொல்லும் . இந்தச் சுழிகளை 
யுடைய குதிரைகளை எறாமல் குதிரைக் 
கூடத்தில் கட்டிவைக்கினும் குற்றமாம் . 
இந்தக் குதிரைகளுக்கு வயது முப்பத் 
திரண்டு . அவஸ்தை பத்து . அவஸ்தை 
ஒன்றுக்கு வருஷம் ஒன்று , மாதம் இர 
ண்டு , நாள் பன்னிரண்டு என்டர் . குதிரை 
யின் மெல்லியாடை சுவரிதகம் . விரை 
வான நடை , ஆகிரந்திகம் . இருகாற்றூக்கி 
ஆடிவருநடை , வல்கிதம் , சுற்றியோடல் , 
இரேசிதம் . முழுவோட்டம் , பு லிதம் 
எனப்படும் . சக்கிரிதம் - வட்டமாகச் சுழன் 
றோடல் . தௌரிதம் - கால்களை வளையா 
மல் விரைந்து அழகாச் செல்லல் . ஆப்பு 
லுதம் - நான்கு கால்களாலும் துள்ளிச் 
செல்லல் . துரம் - விரைந்தோடல் மந்தம் 
மெலிய நடை , தடிலம் - வளைந்து செல் 
லல் . பரிவரு த்தனம் பின்னுக்குப்போதல் , 
நடத்து வோனது குதிகால் தாக்கலால் 
விரைந்தோடல் தாரை . விஜயம் - தனங் 
களின் நடுப்பாகத்தில் இரட்டைச் சுழி 
களுள்ளது புகழைத்தரும் , பதுமம் 
தோளினிருபக்கங்களிலும் சுழிகளையுடை 
யது , செல்வந்தரும் . பூபாலன் - மூக்கி 
னவிேல் - ஒன்று அல்லது ( கூ ) சுழிகளை 
யுடையது . இது குதிரைகளில் சக்ரவர்த்தி 
சிந்தாமணி - கழுத்திற் பெரிதாக ஒற் 
றைச் சுழியுள்ளது . அது பொருளையும் 
இன்பத்தையுந் தரும் . சுற்கம் 

நெற்றி 
யிலும் , கழுத்திலும் சுழிகளுள்ளது , 
செல்வத்தையும் , புகழையும் தரும் .. 
கிருதாந்தம் - குறி , வால் , திரிசம் , ( க ) 
இடத்தும் சுழிகளையுடையது . இது அச் 
சத்தைத் தரும் . சியாமகன்னம் உடல் 
முழுதும் ஒரே நிறமும் , செவியில் நீல நிற 
முடைய குதிரை , சயமங்கலம் - வை 
பேர்ய நிறம் போன்ற கண்களையும் பலவகை 
நிறத்தினையு முடையது . தளபஞ்சி 
நெற்றியில் வெண்மையும் உடல் முழுதும் 
வேறு நிறம் பெற்றது . இதன் விரிவைச் 


அஞ்சகன் 


80 


அஞ்சி 


அஞ்சனை 


காரீதியிற்காண்க. (திருவிளை ). ( சுக் - 8 ) . 3. வடபாகத்திலிருக்கும் பெண்யானை . 
அஞ்சகன் சகுனி புத்ரன் . 

இதனாண் சாருவபூமம். 
அஞ்சமந்தன் -1. சூரியன் . 

அஞ்சி இவன் , அதியமானெமொனஞ்சி 
2. அசமஞ்சசன் குமான் ; சூர்யவம்சம் . யெனவும் பெயர் பெறுவன் . அதியர் மா 
இவன் குமரன் திலீபன் . 

பினனாதலின் அதியமானெனக் கூறப்படு 
அஞ்சலன்- சாணக்கியன் . 

வான் . இயற்பெயர் அஞ்சியென்பது 
அஞ்சனகிரி- திருவேங்கடமலை . 

போலும் ஆர்கலி நறவினதியர் கோமான் , 
தவஞ்செய்ததால் வந்த பெயர் . 

போரடு திருவிற் பொலந்தாரஞ்சி " (புறம் 
அஞ்சனகுமாரன் - விராடதேசாதிபதி . கக . ) இதனை ( அகம் கூடுஉல்)( அஞ்சி அத் 
பாண்டவர் அச்வமேதம் செய்த காலத்தில் தை மகனார் ) என்ற வாக்கியத்தாலும் பிற 
அருச்சுநனுடன் சிநேகங்கொண்டவன் . வற்றாலும் அறிக . 

கொல்லிக் கூற்றத்து 
அஞ்சன பருவன்- பாரதயுத்தத்தில் அசுவத் மலையினின்று இவன் பெருஞ்சேரலிரும் 
தாமனாற் கொல்லப்பட்ட கடோற்கசன் பொறையொடு போர் செய் தவனென்று 
குமான் . 

பதிற்றுப்பத்து எட்டாம் பதிகத்தாலறி 
அஞ்சனம் - அட்டதிக்கு யானைகளில் ஒன்று , பப்படு தலால் இவனது தகடூர் சொல்லிக் 
மேற்கிலுள்ளது . இதனது பெண்யானை கூற்றத்தின் கண்ணதெனக்கொள்க . 
தாமிரபர்ணி வருணனது 

இவன் சோமானுக்கு உறவினனாதலால் 
அஞ்சனவர்மன் - பாண்டவர் படைவீரன் . பனை மாலையுடையவன் . குதிரைமலைக் 
கடோற்கசன் குமான் . ( கச ) ஆம் போரில் குத்தலைவன் . 

முன்னோர்க்கு 
அசுவத்தாமனால் இறந்தான் . 

வரங்கொடுக்கும் பொருட்டுத் தகடூரின் 
அஞ்சனுக்ஷி தஞ்சாவூரில் இருந்த கல்வி கண்ணே வானவர் வந்து தங்கிய சோலை 
மா தாகிய தாசி . கம்பர் இராமாயணத் 

யொன்றிருந்தது . 

வேற்று நாட்டுச் 
திற்கு " அம்பரா அணி சடையரனயன் சென்று அங்குள்ள சரும்பைக்கொண்டு 
முதல் , உம்பரால் முனிவரால் யோகரா வந்து இந் நாட்டிற்பரவச் செய்தவர் இந்த 
லுயர், இம்பராற் பிணிக்கருமிராம வேழஞ் அஞ்சியின் முன்னோரே ; ( புறம் கூக ) ஒரு 
சேர் , கம்பராம் புலவரைக் கருத்திருத்து காலத்து இவன் , தன்பாற் பாடிச் சென்ற 
வாம் . " எனும் துதிகூறியவள் . 

ஔவையார்க்கு யாதும் பரிசில் கொடா 
அஞ்சனவதி 

கிழக்கிலுள்ள திக்கு னாகி நீட்டிப்ப அவர் வெகுண்டு மீள்வாரா 
யானையாகிய சுப்பிர தீபத்தின் பிடி . யினர் (புறம் உ 0 சு ) அதனையறிந்த அஞ்சி , 
அஞ்சனை -1 . இவள் ஒரு காந்தருவமாது . பயந்துவந்து உடையும் , நெல் முதலிய 
சாபத்தால் காமரூபிணி யென்னும் வாநர பிறவும் அளவு கடப்பக்கொடுத்து அவரால் 
மாகக் குஞ்சரனெனும் வாநரத்திற்குப் புகழ்ந்து பாடப்பெற்றான் . ( புறம் கூ க o ) 
பிறந்து கேசரி யெனும் வாதரனை 

பிறிதொரு பொழுது இவன மாற்றாச 
தவள் . இவள் ஒருநாள் தன் உண்மைவடி னுக்கு அஞ்சித் தன்னினத்தோடு காட்ட 
வத்துடன் உலாவுகையில் வாயு 

கண்டு கத்து ஒளித்திருந்தனன் ( சினமிகுமுன் 
சாமுற்று இவளைப் புணர்ந்தனன் . அத பின் வயமானஞ்சி யினல் கொண்டொளி 
னால் இவள் வயிற்றில் அநுமன் பிறந்த க்கு மஞ்சவரு கவலை " ( அகம் காடு ) அஞ்சி 
னன் . ( உத்- ரா ). 

யொளித்ததினால் அஞ்சியெனப்பட்டான் 
2. இவள் புத்திரப்பேறு வேண்டித் எனவுங் கருதற்கிடனாகிறது . ஒருபோது 
திருவேங்கடம் மயில் தவஞ்செய்தனள். இவனது கொடைத் தன்மையாற் பாண்ம 

வ்வகையிருக்க வனப்பார்க்க வந்த களாகிய ஒளவையார் புதியனவாகச் சில 
ருத்ரமூர்த்தி சத்திகளிருவருக்கு , முன் பாடல் பாடிப் பொருள் கூறக்கேட்டு மகிழ் 
ஆணும் பெண்ணுமாகிய குரங்குகள் இர ந்திருந்தனன் . அதனை யறிந்த இவனது 
ண்டு நடித்துப்புணா அவற்றைக்கண்ட அத்தை மகனாற் புகழ்ந்து பாடப்பெற்ற 
ருத்ரமூர்த்திக்குக் கலிதமான வீர்யத்தை னன் ( அகம் கூடு உ ) வேறெருகாலத்து 
வாயு ஏந்தித் தவஞ்செய்யும் அஞ்சனையின் இவன் திருக்கோவலூரை வென்ற பொ 
கையில் இட்டனன் . அதனைப் பழமென ழுது பரணராற் புகழ்ந்து பாடப்பெற்றான் 
வட்கொண்டு அநுமனைப் பெற்றனள். ( அகம் கூ . உ ) அதனை யெடுத்துக்காட்டிப் 
( திருவேங்கடபுராணம் ) 

பாணராற்பாடப்பெற்ற நீயன்றோவென்று 


மணம் 


அஞ்சி 


31 


அஞ்சிலஞ்சியார் 


ஔவையார் சிறப்பித்துக் கூறியுள்ளார் ; தகடூர் மிக்க வீரராற் காக்கப்படுதலாலும் 
(புறம் கக ) இவனொருகால் மலைமேற் தன்னூர் பகைவராற் பிடித்தற் கரிய 
சென்ற பொழுது அங்குவிடரிலுள்ள கரு தென்று எதிர்த்துப் போர்புரியாது தகர் 
நெல்லியின் பழத்தைக்கண்டு அதனையுண் னுள்ளேயே இருந்துவிட்டான் ( தொல் . 
டார் , சாவாது நெடுங்காலம் உயிரோடிரு பொரு . சு உ , உரை ). பாண்டியருஞ் சோழ 
ப்பரென்பதனை அறிந்ததனால் அப்பழத் ரும் படையொடு தனக்குத் துணையாக 
தைப் பறித்து, வந்து ஒளவையார்க்குக் வந்தவுடன் அக்கொல்லிக் கூற்றத்திலியே 
கொடுத்து உண்பித்து அப்பால் அதன் 

பெரும் போர் நடந்தது (பதிற்றுப்பத்து , 
சிறப்பைக் கூறி அவராற் பாடப் பெற் எட்டாம்பத்துப்பதிகம் ) அப்போர்செய்தற் 
முன் ( புறம் - கக ) பெருஞ்சித்திரனாரே குச் சேரமான் புறப்பட்டது முதல் போர் 
னும் புலவர் பரிசிலுக்கு வந்திருக்கிறா புரிந்துவென்று மீண்டுவருமளவும் நிகழ்ந்த 
ரென்று கேட்டவளவில் அவரை நேரிற் வற்றைக் கூறு நூல் தகரே யாத்திரை 
காணாமல் பரிசில்வா விடுத் தனன் . அதனை யெனப்படும் . அப்போர் நிகழுங் காலத்து 
அவர் ஏற்றுக் கொள்ளாராய் வெறுத் ஒளவையார் பாடின பாடல்கள் பல . அப் 
துப் பாடப் பெற்றான் . ( புறம் உ 04 ) போரில் அதியனெழினியென்பான் யானை 
ஔவையாரால் பல பால் புகழ்ந்து பாடப் யெறிந்த வேல் பாய்ந்திறந்தானென்று 
பெற்றவன் ( நற் - அச ) ( குறு கக ) ( புறம் தெரின்றது . அஞ்சியின் மகன் பொகுட் 
அஎ ) நெடுநாட் பிள்ளைப்பேறின்றி அரிய டெழினியோ வென்றையப்படுதற் கிடமா 
தவத்தாற் பிறந்த தன் மகனைப் பார்க்க கிறது . (அதியனெழினியருநிறத்தழுத் 
எண்ணி அப்பொழுது வேற்று நாட்டிலே திய , பெருங்களிற் றெஃகம்போல , ( அசம் 
தான் செய்யும் போரை நிறுத்தித் தான் உசசு ) பின்னர் புண்பட்டு நின்று ( புறம்கஉ ) 
கொண்ட போர்க்கோலத்தோடு 

ஈற்றிற் பகைவரெறிந்த வேல் மார்பிலே 
நோக்கிய காலை ஒளவையாராற் புகழ்ந்து பாய அதனாலி றந்தான் ; ( புறம் உஙடு ) இவ 
பாடப்பெற்றான் . ( புறம் 100) இவன்கோ னுக்குத் துணையாகிவந்த சோழனும் பாண் 
வலூரை அழித்துக் கைக்கொண்டதனால் டியனும் தத்தங் குடையுங் கலனும் முரசும் 
அதன் தலைவனாகிய மலையமான் திருமுடிக் களத்தேபோட் டோடிவிட்டார்கள் ( பதிற். 
காரி இவனை எதிர்க்கவலியின்றித் தோற் எட்டாம் பத்து பதிகம் ) . அக்காலத்து 
றோடிப்போயினன் . அங்ஙனஞ் சென்ற ஒளவையார் புலம்பியழுத பாடல் கேட்போ 
காரி , தான், மூவேந்தர்க்குந் துணைபோகக் ரிரங்குந் தன்மையது (புறம் உரு) பின்பு 
கூடியவனாதலிற் ( புறம் சஉ உ ) பேராச அவனைத் தகனஞ் செய்துவிட்டு ( புறம் 
னாகிய பெருஞ்சேரலிரும் பொறையை உஙக ) அவ்விடத்திலே கல் நாட்டி விட் 
யடுத்து நிகழ்ந்ததுகூறி அங்கு வைகுவா டார்கள் . ( புறம் உ.உ ) அஞ்சியைவென்ற 
னாயினான் . அந்நாளிற் பெருஞ்சேரலிரும் பெருஞ்சேரலிரும்பொறை அவனது 
பாறை கொல்லிமலையைத் தான் பெற குதிரை மலையைக் கைப்பற்றித் தன் சேனா 
வேண்டு மென்னுங் கருத்துடையனாதலை பதி பிட்டங் கொற்றனுக்கு முற்றூட்டாக 
யறிந்த காரி , படையொடு சென்று கொல் அளித்தனன் . இவனை நற்றிணையிற் பாடிய 
விமலையை அரசாண்டிருந்த வல்வில் வள் ஔவை . இந்த அஞ்சி மாபு கி . பி . 
லோரியைப் போரிலே கொன்று அம் 

பதின்மூன்றாம் நூற்றாண்டின் பின்னரும் 
மலையைச் சேரமானுக்குக் கொடுத்து விட் இருந்ததாகத் தெரிகிறது ; இது விடுகா 
டனன் . ( அசம் உஅ , 20 க ) 

தழகிய பெருமாள் சாதன மொன்றில் 
தேன் முதலாய மிக்க வருவாயை யுடை வரும் . " வஞ்சியர் குலபதியெழினி வகுத்த 
யது ( கொல்லி மலைத் தேன் சொரியும் வியக்கரியக்கியரோ , டெஞ்சிய வழிவு 
கொற்றவா " ( கம்பர் ) என்பதனாலறிக . திருத்தியெண்குண விறைவனை மலைவைத் 
பின்பு திருமுடிக்காரியின் முயற்சியாலே தான் , அஞ்சி தன் வழிவ மவன் முதலிக 
சோமான் படையெடுத்துத் தகைேர முற் லதிகன வகன நூல் ? விஞ்சையர் தகைமை 
றுகை செய்தான் . அதனை யறிந்த அஞ்சி யர் காவலன் விடுகாதழகய பெருமாளே 
தனக்கு நட்பாளராகிய பாண்டியனுக்குஞ் என்னுஞ் செய்யுளாற் புலப்படுகின்றது . 
சோழனுக்கும் தூது விடுத்து அவர் வருவ அஞ்சிலஞ்சியார் இவர் அஞ்சில் எனும் 
தற்குச் சிறிது காலம் தாழ்த்தமையாலும் ஊரினராக இருக்கலாம் . இவர் இயற் 


அஞ்சியத்தைமகனார் 


32 


அடைநெடுங்கல்லியார் 


பெயர் . அஞ்சியார் .. இவர் நற்றிணையில் அடிகள் - இவர்கள் அடிமைகளாகத்திருவாங் 
மருதத்தைப் பாடியுள்ளார் . ( நற்றிணை ) . கூரில் கூறப்படுவோர் . இது உயர்ந்தவர்க 
அஞ்சியத்தைமகனார் - கடைச்சங்க மருவிய ளுக்கும் பட்டமாகக் கூறப்படுகிறது . 
புலவர் . ( அகநானூறு ). 

அடிதானவன் - அந்தகாசுரன் குமரன் . 
அஞ்சிலாந்தையார் - இவர் அஞ்சில் எனும் இவன் தன் னுண்மையுருவத்தால் யாரும் 
ஊரிலிருந்தவராகக் காணப்படுகிறது . வெல்லாதிருக்க வரம் பெற்றவன் . இவன் 
இவர் அவ்வூரிலிருந்த ஆதன் என்பானுக் ஒருகால் , பார்வதியார் உருக்கொண்டு சிவ 
குத் தந்தையாராக இருக்கலாம் . ஆதன் மூர்த்தியிடஞ் செல்லுகையில் கபடமறிந்த 
தந்தை ஆந்தை இவர் நற்றிணையினும் 

சிவமூர்த்தி இவனைக் கொன்றனர் . 
குறுந்தொகையினும் ஒவ்வொரு செய்யுள் ; அடிப்படவிருந்தல் பகைவர் 
பாடியவர் . ( நற்றிணை ). 

சினத்தை உமிழத் தன் ஆணையை ஏற்றுக் 
அஞ்சுமதி- சத்தியா தனனைக் காண்க 

கொண்டு நாடுவழிப்பட 

நெடுங்காலம் 
அஞ்சுமான்- மருசியின் தந்தை . ( சூளாமணி ) இருந்த இருப்பிலே இருந்தது . ( பு - வெ ) . 
அஞ்சுலன் - இவன் சாணக்கிய குலத்தவன் அடிமறிமண்டில ஆசிரியப்பா - எல்லா அடி 
இராஜநீதி நூலாசிரியன் . 

யுமள வொத்து எவ்வடியை முதன டு இறு 
அஞ்ஞ- பள்ளரில் ஒருவசையர் . 

தியாக உச்சரித்தாலும் ஓசையும் பொரு 
அஞ்ஞாதம் - வாதியும் சபையிலுள்ளவர்க ளும் வழுவாது நிற்பது . ( யாப்பு - இ ). 
ளும் , வாக்யார்த்தத்தை யறியா திருத்தல் . அடிமறிமாற்றுப் பொருள்கோள் செய் 
(சிவ - சித்) 

யுளிலுள்ள அடிகளைப் பொருளுக்கேற்கு 
அடமானன்- மேகசுவாதி குமான் . இவன் 

மிடத்து எடுத்துக் கூட்டினுமிசையும் பொ 
குமரன் அரிஷ்டகாமன் . 

ருளுமாறாதது . ( நன் ) . 

சிலப்பதிகார உரை 
அடவி நன்னாடு ஐம்பது - இடவகனுக்குச் சீவி அடியார்க்குநல்லார் 

யாசிரியர் . இவரது நாடு முதலியவை 
தமாக உதயணனாற் கொடுக்கப்பட்டவை . 

நன்கு புலப்படவில்லை. இவர் நிரம்பை 
( பெருங்கதை ). 

யென்னும் ஊரிற் பிறந்தவர் என்பதை 
அடவியாசன் தருசகனோடு போர் செய் 

" ஆருந்தெரியவுரை விரித் தானடியார்க்கு 
தற்கு தோற்றுப்போன அரசர் 

நல்லான் , காருந்தருவுமனையானிரம்பையர் 
எழுவர்களுள் ஒருவன் , (பெருங்கதை ). காவலனே ” என்பதால் அறிக . 
அடி- தளைகள் ஒன்றும் பலவுமடுத்து வரு பொப்பண காங்கயன் காலத்திலிருந்தவர் 
வது அது , குறளடி , சிந்தடி , அளவடி , என்பதை " காற்றைப்பிடித்து ... பொப் 
நெடிலடி , கழிநெடிலடி என ஐவகைப் 

காங்கயன் கோனளித்த... கொல் 
படும் . பின்னும் அதனை 1. இயலடி 11 . 

வித்ததே " என்பதால் அறிக 
உரியடி , 111. பொதுவடி என்னுந்தொ 2. மதுரையில் உலவாக் கோட்டை 
கையானும் ; 1. குறளடி , 2. சிந்தடி , 3 

பெற்ற அடியவர் . 
அளவடி , 4. நெடிலடி , 5. கழிநெடிலடி அடியான் - வேலைக்காரன் . இவன் தம்பிரா 
என்னும் வகையானும் ; 1. இயற்குறளடி , 

ன்களுக்கு வேலை செய்பவன் . 
2. உரிக்குறளடி , 3. பொதுக்கு றளடி , 4 . 

அடியோடி - அடிமை . மலை நாட்டைச் சேர் 
இயற்சிந்தடி , 5. உரிச்சிந்தடி , 6. பொதுச் 

ந்தவன் . 
சிந்தடி , 7. இயலளவடி , 8. உரியளவடி, அடுட்டன் - மலை நாட்டு அம்பட்டன.. 
9. பொதுவளவடி , 10. இயனெடிலடி ,11. அடுப்பு - இது சமைத்தற்றொழிலுக்கும் வே 
உரிநெடிலடி , 12 . பொது நெடிலடி , 13 . அசாரியங்களுக்கும் உபயோகப்படும் நெ 
இயற்கழிநெடிலடி , 14. உரிக்கழிநெடிலடி ருப்பின் இருக்கை இது ஒற்றையடுப்பு , 
15. பொதுக்கழிநெடிலடி என்னும் விரி கிளையடுப்பு , இரட்டை யடுப்பு , சரியடுப்பு , 
யானும் பலபடக் கூறுவர் . ( யா - வி ) . 

இரும்படுப்பு , காளவாயடுப்பு , நெல் அவிக் 
அடிகளின் வகை இருசீரான் 

வருவது கும் அடுப்பு , வெள்ளாவி அடுப்பு எனப் 
குறளடி , முச்சீரான் வருவது சிந்தடி , பலவகைப்படும் . 
நாற்சீரான் வருவது அளவடி , ஐஞ்சீரான் அடைநெடுங்கல்லியார்- இவர் ஒரு தமிழ்ப் 
வருவது நெடிலடி , ஐஞ்சீரின் மிக்கு வரு புலவர் . புறநானூற்றில் மருதத்தைப் பாடி 
வன கழிநெடிலடியாம் . 

யவர். இவர் ஊர் விளங்கவில்லை ( புற- று ). 


வந்து 


இவர் 


அட்டகன் 


33 


அட்டதிக்குப்பாலகர் 


யயா 


கையில் 


அட்டகன் - விச்வாமித்திரன் குமாரர்களில் மசையக் கண்டனர் . சாரஸ்வதனோத , மர 
ஒருவன். 

மசையாதிருத்தல் கண்டு பாடத்தைத் 
( 2 ) யயாதியின் தௌகித்ரன் . 

திருத்தினர் . அநேக பத்தரைக் காண்க. 
தியிடம் தருமங் கேட்டுச்சுவர்க்கமடைந் உரோமமுனியைக் காண்க , உரோமருஷி 
தவன் . (மச்சபுராணம் ) 

ஒருவர் இறந்தால் இவருக்கு ஒருகோண 
அட்டகோணமகருஷி -1. கண்டுவருஷியின் நிமிரும் . இவரைக் ககோடருஷியின் கும 
புத்திரர் . சுப்பிரபையை மணக்க மாமன் ரர் எனவும் , தாய் உத்தாலகருஷியின் குமரி 
சொற்படி குபோனைக்கண்டு அங்கனம் யெனவுங் கூறுவர் . இவர் தந்தை , ஒரு 
நிற்கையில் , ஒரு பெண் இவரை மயக்க , புத்தனுடன் வாதிட்டு நீரில் மூழ்குஞ்சமயத் 
மயங்காது. பிரமசர்யவிரதம் பூண்டிருந்து தில் தந்தைக்கு உதவி செய்ததால் தந்தை 
மீண்டு தம் பதிக்கே வந்து வதான்ய களிப்புற்று இவரைச் சாமங்க நதியில் 
முனிவன் பெண்ணை மணந்தவர் . 

மூழ்குவித்துக் கோணலை நிமிர்த்தினர். 
2. இவர் , தம் தாயுடன் பிறந்தார் கணவ அட்டசித்தி- அணிமா, மகிமா , கரிமா, இல 
ராகிய தானவரிடம் , வேத முதலிய வுணர் கிமா , பிராப்தி , பிராகாமியம் , ஈசத்துவம் , 
ந்து தம் தந்தையை வெற்றி கொண்ட வசித்துவம் என்பனவாம் . அவற்றுள் 
வந்திகரை வென்று தந்தைக்கு வெற்றி அணிமா - ஆன்மாவைப்போலணுவாதல் . 
கூறிக் களித்தவர் . 

மகிமாடமகத்தாதல் , கரிமா - தன்னுடல் 
3. இவர் , இருந்த இடத்தில் விஷ்ணு , கண்டிப்பின்றாய்க் கண்டிப்புள்ளவற்றை 
பிரமன் , உரோமமகருஷி முதலியோர் யுருவவல்லனாதல் . இலகிமா - - இலகுத் 
வந்து ஆயுட்காலங் கேட்டுச் சென்றனர் . துவமாதல் , பிராப்தி - வேண்டுவன 
4. இவர் யமுனைக்கரையில் தவம் புரி அடைதல் , பிராகாமியம் -- நிறையுள்ளானா 

பில் , தீர்த்தமாடவந்த மந்தாதாவின் தல் . ஈசத்துவம் - ஆட்சியுளனாதல் . வசித் 
புதல்வியர் இவரழகைக்கண்டு மணந்து , துவம் - தன் வசமாக்க வல்லவனாதல் , 
இவர் நிற்கக் கோணலிருந் தமை கண்டு அட்டதிக்குப் பாலகர் - இந்திரன் , அக்கி ,, 
மறுக்க , அதனால் கோபித்து அப்பெண்க யமன் , நிருதி, வருணன், வாயு , குபேரன், 
ளைக் கூனிகளாகச் சபித்தவர் . 

ஈசானன் . 
5. இவர் , சத்தியவுலகு சென்று பிரம இவர்களின் உருவம் - இந்திரன் , ஐரா 
னைத் தொழ இவரது நிலைகண்டு சரஸ்வதி வதமென்னும் யானைவாகன முடையவ 
சிரித்தனள் , முனிவர் கோபித்துப் பூமி னய்த் தங்கமயசரீரம் உற்றவனாய்க் கிரீடம் 
யில் பெண்ணாக வெனச் சபிக்க, அவ்வ ஆயிரங் கண்கள் வச்ராயுத உடையனா 
கையே காசியரசன் புத்திரியாகப் பிறந்த பிருப்பன் . 
னள் . அரசன் , இவளை ஒரு வேதியனுக் அகீத் , ஏழு பிரிவினையுடைய சுவாலை , 
குக் குமரியாகத் தந்தனன் . அவ்வேதிய ஜபமாலை , கமண்டலம் , சிவப்புவர்ணம் , 
னிடம் வளர்ந்து மற்றொருவனை மணந்து ஜ்வாலாமாலை , சத்தி, ஆயுதம், நாகாசனம் 
ஒரு குமரனைப்பெற்று அவனுக்குச் சாரஸ் உடையனாயிருப்பன் 
வதன் எனப் பெயரிட்டு வேத முதலிய யமன் , எருமைவாகனம் , தண்டம் , பய 
ஓதுவித்து வந்தனள் . இவ்வாறிருக்க ங்கரமான முகம் , கபாலம் , பாசம் , கறுத்த 
க்ஷாமத்தால் வருந்திய இருடிகள் , கங்கா நிறம் உடையனாயிருப்பன் . 
சலம் குடித்துச் சிறிதுநாளிருப்போ நிருதி , ரத்தக்கண் , 

பிணவாஹனம் , 
மென்று எண்ணிக் கங்கைக் கரைக்குச் நீலோத்பலநிறம் , வாளேந்தியகை, ரத்த 
சென்றனர் . 

அவ்விடம் வேதமோதும் பானங்களையுடைய ராக்ஷஸசேனை உடை 
சாரஸ்வ தன் படனத்தைக் கேட்டுத் தவ யனாயிருப்பன் . 
றென , சாரஸ்வ தன் நான் கூறுவது தவ வருணன், நாகபாசத்தைத் தரித்தவனா 
நன்றென்று பிரமனிடஞ் செல்லப் , பிர யும் , ரத்தப்பிரகாசம் , சந்திரனையொத்த 
மன் , புல்லாரண்யம் வந்து அவ்விடமிருந்த 

வெண்மை , மகராசனம் உடைய எ 
அரசமரத்தைக் காட்டி நீங்கள் ஒதுவ யிருப்பன் , 
தில் தவறுளவானால் தவறொன்றிற்கு மர வாயு , 

பெருத்தவுரு , பச்சைநிறம் , 
மசையும் , தவறிலாதிருக்கின் மரமசையா அசையும் தவஜம் , பிராணாதார் பூதம் , மான் 
தென்ன , இருடிகள் ஓதப் பலமுறை மா வாஹனம் உடையனாயிருப்பன் . 

5 


அட்டதிக்கஜம் 


35 


அணிகலன்கள் 


போன் , நாவாகனம் , பெருமிதம் தக்ஷன் குமரிகளாகிய பதின்மரில் வசு 
வளைந்தவுருவம் , பொன்னிறம் , கையிற் என்பவளுக்குப் பிறந்தவர்கள் எனவும் 
கதாயுதம் உடையனாயிருப்பன் . 

கூறுவர் . இவர்கள் வசிட்ட ஒமதேனு 
ஈசானர் , ருஷபாரூடம் , மூவிலைச் வைத் திருடி அவரால் மனிதப் பிறவி 
சூலம் , சர்ப்பாபரணம் சாத்கால சந்திரவர் பெறச் சபிக்கப்பட்டுச் சந்தனுவின் தேவி 
ணம் , சந்திரமௌலி, முக்கண் உடையரா யாகிய கங்கையிடம் ஜனித்தனர். இவர்க 
யிருப்பர் . ( அ . பத்ததி ) 

ளுள் மிகுந்த குற்றவாளியாகிய பிரபாசன் , 
அட்டதிக்கஜம் ஐராவதம் , புண்டரீகம் , மற்ற வசுக்களும் பிறந்து தாயால் கங்கை 
வாமனம், குமுதம் , அஞ்சனம் , புட்பதந் யில் எறியப்பட்டதற்குப் பிறகு, தான் பிற 
தம் , சார்வபௌமம் , சுப்பிரதீகம் , இவற் ந்து , அரசன் தன் பாரியைக் குழந்தை 
றின் பெண்யானைகள் , முறையே அப்பிர யைக் கொல்லாதிருக்கவேண்ட வளர்ந்து 
மை , கபிலை , பிங்களை , அனுபை , தாம்பிர பீஷ்மாச்சாரியாயினன். ( பாரதம் ). 
பர்ணி, சுபதந்தி , அங்கனை , அஞ்சநாவதி . அட்டவர்க்கம் - இந்திரவிக்காறெட்டாமம் 
அட்டமங்கலம் - 1. கண்ணாடி , நிறைகுடம் , புலிக்கொன் , றொட்செனிசேய் முப்பத் 
கொடி , சாமரம் , தோட்டி , முரசு , விளக்கு , தொன்பதாம் - இட்டபுதற் , கைம்பத்தினா 
இணைக்கயல் . ( புராணம் ). 

ன்கு குருக்கா றெட்டோ , டெட்டா மைம் 
2. கண்ணாடி , பூர்ணகும்பம் , ருஷபம் , பத்திரண்டுபுதற்காம் இவ்வாறு அந்தந்தக் 
இரட்டைவெண்சாமரம் , லக்ஷ்மியுரு , ஸ்வ கிரகங்களுக்குச் சொன்ன பாலை அந்தக் 
ஸ்திகம் , சங்கம் , தீபம் , இவற்றை தக் கிரகங்களிருக்கிற வீடு முதலாகக் 
யுடையார் , ஊர்வசி , மேனகை , ரம்பை , கொண்டு லக்னத்தைத் தொட்டும் எண் 
திலோத்தமை , சுமுகி, சுந்தரி , காமினி, ணிப்போடுவது . 
காமவர்த்தினி என்பவர்களாம் . ( ஆகமம் ). அட்டவித்யேச்வார் இவர்கள் மாயைக்கு 
அட்டமணம் - பிரமம் , பிரசாபத்தியம் , ஆரி மேல் சுத்தவித்தைக்குக் கீழிருக்கும் புவன 
டம் , தெய்வம் , காந்தருவம் , ஆசுரம் , வாசிகள் . அநந்தர், சூக்ஷ்மர் , சிவோத்தமர் , 
இராக்கதம் , பைசாசம் . இவற்றின் விரி 

ஏகநேதார் , ஏ கருத்ரர் , திரிமூர்த்தி , 
வை மணத்திற்காண்க. 

ஸ்ரீகண்டர் , சிகண்டி ; இவர்களின் , உரு, 
அட்டமாநாகர் - அநந்தன் , வாசுகி , தக்கன் , 

அஷ்டதிக்குப்பாலகர் எண்மரின் நிறம் , 
கார்க்கோடகன் , பதுமன் , மகாபதுமன் , ஒருமுகம் , அஞ்சலி அத்தம் , முக்கண் , 
சங்கபாலன் , குளிகன் . 

சந்திரசடாமகுடம் , சூலம் , கண்ணாடி 
அட்டழர்த்தம் - பிருதிவி முதலிய ஐந்து 

யுடைமை . 
பூதங்களிலும் சூரியன், சந்திரன் , ஆன்மா அட்டாங்க இருதயம் வாகபடரால் 
முதலிய இடங்களிலும் அந்தர்யாமியாகிய மொழியில் செய்யப்பட்ட வைத்திய நூல் , 
சிவமூர்த்தம் . இவற்றின் அதிதேவதை இது ( கஉ O ) அத்யாயங்களுடையது . 
யர் - பவன் , சர்வன், ஈசானன், பசுபதி , அட்டாலை மண்டபம் - திரு ஆலவாயிலில் 
பீமன் , உக்ரன் , மகாதேவன் , உருத்திரன் . இப்பெயருள்ள மண்டபமொன்று பண் 
இவர்களின் தேவியார் - உஷை , சுகேசி , டைக்காலத்திற் கீழை மதிலைச்சார இருந்த 
சிவா , சுவாகா , திசை , தீக்ஷை, ரோகணி , தென்று தெரிகிறது ; இக்காலத்து மண் 
சுவர்ச்சலை . புத்திரர் - சுக்ரன் , செவ்வாய் , உயூர்த் தெப்பக் குளத்தின் வாயுமூலையில் 
அநுமான் , கந்தன், சுவர்க்கன் , சந்தானன் , ( கசு ) கால்களால் ஆகியதோர் மண்டபமாக 
புதன் , சநேச்சான் . பிரமனுக்கு இவ் இருக்கிறது . இதற்கு 

வடக்கேயுள்ளது 
வுருக்கொண்டு சிருட்டித்தொழில் அறி யானைமலை . (திருவிளையாடல் ). 
விக்கவந்த மூர்த்தங்களெனவுங் கூறுவர் . அணி-இது , மாடத்திற்குச் சித்திரமும் 
அட்டவக்கிரன் --- ருஷி . ககோலன் புத்திரன் மாநகர்க்குக் கோபுரமும் , ஆடமைத்தோள் 
வித்தாலகனுடைய தௌகித்திரன் தாய் . நல்லார்க்கு அணியும் போல் செய்யுளை 
சுஜாதா. 

அலங்கரிப்பதான அணியிலக்கணமாம் . 
அட்டவசுக்கள் - அனலன் , அணிலன் , 

இது சொல்லணி , பொருளணியென 
ஆபத்சைவன் , சோமன் , தரன் , துருவன் , 

இரண்டாம் . 
பிரத்தியூஷன் , பிரபாசன் முதலியவர்கள் . அணிகலன்கள் - மக்கள் , பொன் வெள்ளி 
இவர்கள் பிரமன் புத்திரர்கள் எனவும் , முதலியவற்றால் அணிந்து கொள்ளும் 


அணியியலுடையார் 


35 


அணிவகுப்பு 


அணிகளாம் . ஆண் அணிகளாவன னிலை அணிலாடு முன்றில் போல புல்லென் 
முடி, குண்டலம் , வாகுவலயம், வீரகண் றிருந்ததெனக் குறுந்தொகையில் காதல 
டை , அரைஞாண் முதலியன. பெண்க ருழை -- . மக்கள் போகிய வணிலாடு முன் 
ளின் அணிகளாவன - கால்விரல் அணி றில் " என்ற செய்யுள் பாடிய தால் இப் 
கள் , மகரவாய்மோதிரம் , பீலி , கான் பெயர் பெற்றனர். (குறுந்தொகை) 
மோதிரம் முதலியன . காலணிகளாவன-- அணில் - இது சிறிய உருவமுள்ள பிராணி ., 
பா தசாலம் , சிலம்பு , பாடகம் , சதங்கை , இதன் தேகம் மயிரடர்ந்து மூன்று வரிக 
காற்சரி, பரியகம் முதலியன . தொடை ளைப் பெற்றிருக்கும் . தலை உருண்ட வடி 
யில் அணி ஆபரணமாவது - குறங்கு செறி வானது . 

சாம்பல் நிறமுள்ளது . வயிற் 
என்பது. அல்குலிடத்து அணிவது . றின் ரோமம் வெண்மை . இதன் உடல் 
விரிசிகை என்னும் அணி . தோளிடத் சற்று நீண்டிருக்கும் . இது ஒடித் திரி 
தணிவது- மாணிக்கவளை , முத்துவளை . 

கையில் வாலைத் தூக்கிக்கொள்ளும் , காது 
கையணியாவது - சூடகமும் , பொன்வளை கள் மேனோக்கியும் , கண்கள் உருண்டும் 
யும் , நவமணிவளையும் , சங்கவளையும் , பவழ இருக்கும் . இதன் பற்கள் முன்னீண்டி 
வளையுமாம் . கைவிரல் அணியாவது ருக்கும் . பற்களின் உதவியால் கடினமான 
நெறி , பல ரத்தினங்கள் இழைத்த மோதி கொட்டைகளையும் பிளந்து வித்தைத் தின் 
ரங்கள் , கழுத்தணிகளாவன வீரசங்கிலி , னும் , அணிலின் முன்னங்கால் பின்ன 
நேர்ஞ்சங்கிலி , பொன்னூல் , சவடி , சாப் வற்றினும் சிறியவை . இது குதித்துக் குதி 
பளி . காதில் அணிவன - கடி 

ப்பிணை 

த்து ஒடும் . இது இரைகளைத் தின்கை 
வாளி , குழை முதலிய . தற்காலத்தவர் யில் பின்னங்காலிற் குந்திக்கொண்டும் 
காலத்திற்கு இயைந்தபடி பலவகைப்படச் வாலை யுயர்த்திக்கொண்டு முன்காலில் 
செய்து அணிவர் . தலைக்கு அணிகலன்க இரையைப் பற்றித் தின்னும் . இது சிறு 
ளாவன - சீதேவியார் எனும் பணி , வலம் கொடிகளின்மேற் செல்கையில் வாலி 
புரிச்சங்கும் , பூரப்பாளையும் , தென்பல்லி னு தவியால் உடற்பாகத்தைச் சரிப் 
வடபல்லியும் , புல்லகமும் , சூளாமணி , படுத்திக் கொள்கிறது . இச் சாதியில் 
பொன்னரிமாலை முதலியன , இடைக் வெள்ளணில் எனவும் , பறக்கும் அணில் 
கணி முதலிய இக்காலத்து அணிகள் ஒட் எனவும் , பெருஞ்செவ்வணில் , சிறுநரை 
டியாணம் முதலியவாம் . மூக்கிலும் , காதி அணில் எனப் பேதமுண்டு . பறக்கு மணி 
லும் இக்காலத்து அணியும் அணிகள் பல லுக்கு இறகுகளில்லை ஆயினும் , முன்பின் 
வுள அவற்றை அறிந்து தெரிக. பின் கால்களுக்கு ஒரு தடித்த தோல் உண்டு , 
னும் ஆடவர் அணிவது - முடி , பதக்கம் , அதன் உதவியால் ( BO ) அடிகளுக்குமேல் 
தோளணி , குண்டலம் , காதணி , குணுக்கு , பாயும் , 
தோடு , கங்கணம் , கைவளை , சுட்டி , பட் அணிவகுப்பு-- ஆனை - ய , தேர் -5 , குதிரை -ா , 
டம் , பாதகிண்கிணி , சதங்கை , சிலம்பு . காலாள் ( க 000 ) இவைகொண்டது பதாதி . 
காற்சரி , பாதசாலம் , பாடகம் , ஓசை இந்தப் பதாதி ( அ உ ) கொண்டது ஒரு 
செய்தளை , கழல் , பெண்களணியாவன தண்டு , தண்டின் தொகை தேர் - சசசு , 
காஞ்சி , மேகலை , கலாபம் , பருமம் , விரி யானை -அஉய , குதிரை அஉள , காலாள் - 
சிகை, அரைப்பட்டிகை, அரைஞாண் , அ 200 , இவ்வகையான தண்டு ( m ) கொ 
செவிமலர்ப்பூ , ஆழி , பூணு நூல் , நுத ண்டது ஒரு அக்குரோணி . இன்னும் 
லணி , தெய்வவுத்தி , தலைக்கோலம் , தலைப் அக்குரோணிக்கு தேர் -உச , 0 கா , குதிரை 
பாளை , கிம்புரி , பெருஞ்சூட்டு , சரப்பணி , அ உ doo , ஆனை - அ 200 , காலாள் அ அ 

லக்ஷம் என்றும் 
மதாணிமுதலிய . 

கூறுவர் . 

பின்னும் 
அணியியலுடையார் - ஓர் தமிழாசிரியர் . யானை ( உடு ) ஒரு அக்குரோணி எனவும் , 
புணியியல் ஒரு அணியிலக்கணம் . 

குதிரை ( அடு ) ஒரு மொத்தம் எனவும் 
புணிலன் வசுக்களிலொருவன் . பிரசாப கூறுவர் . பின்னொருவகை க- யானை, - 
திக்குச் சுசனையிடம் பிறந்தவன் . மனைவி குதிரை , க -ரதம் , டு - காலாள் கொண்டது 
சிவை . குமார் புரோசநன் , அவிக்யா தமதி . ஒரு பத்தி . இந்தப் பத்தி மூன்று கொண் 
அணிலாடுழன்றிலார் - பெண்பாலர் இவர் டது சேனாமுகம் , சேனாமுகம் மூன்று 
கணவன் பிரிவு கண்டு வருந்திய தலைவியி கொண்டது குமுதம் . குமுதம் மூன்று 


அணிவகுப்பு 


86 


அண்டகோசலக்ஷணம் 


கொண்டது 


என 


னது , 


கணம் . கணம் - 

மூன்று 

பின் ஒழுங்கு போல்வது . காருடவியூக 
கொண்டது வாகினி . வாகினி மூன்று மாவது கருடனை ஒப்பது . சூசீகாவியூ 
கொண்டது பிரளயம் . பிரளயம் மூன்று கமாவது 

சூசியை யொப்பது . தெண்ட 
கொண்டது சமுத்திரம். 

சமுத்திரம் வியூகத்தால் நாற்புறத்தும் சண்டை நேரி 
மூன்று கொண்டது அநீகினி. அகினி ைெகயிலும், சகட வியூகத்தால் பின்னால் 
பத்து கொண்டது அஷோகிணி எனப் பயம் உண்டாகும் போதும் , வராகவியூகம் , 
படும் . அக்குரோணிக்கு தேர் உக அஎ0 , காரூடவியூகம் , இவற்றால் இருபக்கத்தி 
யானை - உக அ என , குதிரை - கருசு கப் , லும் பயமுண்டாகும் போதும் , மச்சவியூ 
காலாள் கககூடும் எனவுங் கூறுவர் . கத்தால் முன்னும் பின்னும் பயமுண்டா 
பின்னும் இச் சேனையை நிறுத்தும் வகை கும்போதும் , சூசிகாவியூகத்தால் முன்னே 
தண்டம் , போகம் , மண்டலம் , 

பயமுண்டாகும் போதும்எதிர்க்கவேண்டும் . 
மூவகை எனவும் , தண்டம் சேனையைக் அணு - 1. யயாதி குமாரில் ஒருவன் . 
குறுக்காக நிறுத்துதல் எனவும் , அவற் 2. ( ய ) குருவசன் குமரன் . 
றின் பிரிவு ( சஎ ) வகை எனவும் , போகம் 3. கபோதலோமன் குமரன் . 
சதுர் அங்கங்களையும் ஒன்றின் பின் ஒன்று அணுகன்-1 . விப்பிரசன் குமரன் . இவன் 
நிறுத்துகை எனவும் , அவற்றின் பேதம் பாரி கீர்த்திமதி . இவன் சுகர் குமரியாகிய 
(ரு ) எனவும் , மண்டலம் வட்டமாக சர்ப்ப கிருத்தியிடத்தில் பிரமதத்தனைப் பெற் 
சரீரம்போல் நிறுத்துகை எனவும் , அவற் சான் , 
றின் பேதம் ஸர்வதோபத்ரம் முதலிய 2. அநாயுவுக்கு ஒரு பெயர் . 
தூர்ச்சயபேதங்கள் எனவும் கூறுப. இவற் 3. அணுசதாசிவர்கள். சதாசிவதத்வ 
றின் விரிவை அவ்விலக்கணம் சொன்ன 

புவனவாசிகள் காண்க . 
நூல்களுள் பரக்கக்காண்க . பின்னொரு அண்ட கோசலக்ஷணம் இவ்வண்டமா 
விதம் சமுத்திரம் ( கூ ) கொண்டது சங்கம் 

நூறுகோடி யோசனையுயாமும் , 
சங்கம் ( கூ ) கொண்டது அநீகம் . அநீகம் நூறு கோடி யோசனை பரப்பும் உள்ள 
( ங ) கொண்டது அக்குரோணி எனவும் , தாம் . இவ்வகை ஆயிரங்கோடி அண்டங்க 
அந்த அக்குரோணி ( அ ) கொண்டது ஏகம் , ண்டு , இந்தத் தூலப்பிருதிவியில் ஒரு 
ஏகம் ( அ ) கொண்டது. கோடி , அண்டலக்ஷணமாவது , ஒரு அண்டத்தின் 
கோடி ( அ ) கொண்டது மகாசங்கம் , 

கனம் ஒருகோடி யோசனை , இது , மந்த 
சங்கம் ( அ ) கொண்டது விந்தம் . விந்தம் மாய்ப் பொன்னிறமான வர்ணமுடைய 
( அ ) கொண்டது குமுதம் . குமுதம் ( அ ) தாய்ச் சுற்றும் அற்புதயோசனை படுவான 
கொண்டது 

பதுமம் . பதுமம் (அ ) தூலமுடைய தாய் ( க 00 ) கோடி யோசனை 
கொண்டது நாடு . நாடு ( அ ) கொண்டது யுயாமும் மகம்மேருவிற்கு மகம் மேரு 
சமுத்திரம் . சமுத்திரம் ( அ ) கொண்டது கூடச்சுற்றும் ( க )0 ) கோடி யோசனை 
வெள்ளம் . இவ்வகைப் பத்தி கொண்ட பாப்புமாயிருக்கிறது . இப்பிரமாண்டத் 
சேனைகளை வியூகமாக வகுக்கவேண்டி தைப் பிரமதேவன் கொப்பரை யாகார 

அந்த வியூகம் பல வகைப்படும் . மாய் இரண்டு சிப்பிகள் செய்து தானதிற் 
அவற்றுள் சிலவருமாறு தெண்டவியூகம் , புகுந்து நடுவாக விருந்து கொண்டு கரண்ட 
சகடவியூகம் , வராகவியூகம் , மச்சவியூகம் , கம்போலக் கீழ்மேல் சிப்பியை யமிழ்த்தி 
சூசிகாவியூகம் , காரூடவியூகம் . அவற்றுள்: யதிற் புவனரஸனைகள் செய்கையினாலே 
தெண்டவியூகமாவது - முன்னேசேனைத் இதற்கு பிரமாண்டமென்று பெயருண்டா 
தலைவனும் , நடுவில் அரசனும் , பின் சேனா யிற்று . இப்பிரமாண்டத்தைச் சுற்றி வாரி 
பதியும் , இருபுறமும் யானை , குதிரைகளும் பூரிதமாயிருக்கும் . இந்த வாரியில் திவ்ய 
இதற்கப்புறம் காலாட்களும் இருப்பது . சிங்கா தனத்திலிருந்து கொண்டு ஜலஸ்தம் 
சகடவியூகமாவது - முன்னே கொஞ்சஞ் பமாய் விளங்குவது ஆதாரசத்தி . இது 
சேனையும் , பின்னால் அதிக சேனையுமாக சர்வசோபித சர்வாயுதத்துடன் ஹிரண் 
இருப்பது , வராகவியூகமாவது முன் மயச்வரூபமாயிருக்கும் . இச்சத்தி ஈச் 
னும்பின்னும் சொற்பசேனைகளும் இடை வரத்யானமா யிருக்கும் . இச்சத்தியின் 
யில் பெருஞ் சேனைகளைக் கொண்டிருப் சிரத்தில் இரண்மய கமலம்போல் ( 500 ) . 
பது . மச்சவியூகமாவது சிற்றெவம் கோடி யோசனை அகலமாய்ச் சுவர்ணமய 


LD IT 


அண்டகோசலக்ஷணம் 


37 


அண்டகோசலஷணம் 


மான கூர்மம் இருக்கும் . இந்தக் கூர்மத் 
தின் முதுகில் அஷ்டதிக்கிலும் அஷ்ட 
கஜங்க ளிருக்கும் . இவற்றின் நடுவே 
எட்டுத்திக்கிலும் எட்டுநாகங்களிருக்கும் . 
இந்த நாகங்கள் ( ங 0 ,oco ) யோசனை அகல 
மான ( க 000) சிரசுகளுடன் பிடரியை 
வளைத்துப் படங்களால் (அ ) திக்குகளையும் 
தாங்கிக்கொண்டிருக்கும் . மேற்சொன்ன 
கூர்மத்தின் நடுமுதுகில் மகா சேஷ னிருக் 
கும் . இச்சேஷன் படமீதில் கோடியோ 
சனை கனமுள்ள சர்வா தாரமான சுவர்ண 
மயபூமியிருக்கும் . இக்கடாக பூமியின் 
புறத்தில் துவாரவாசற் காவலாளராய் 
( 500 ) ருத்திரரிப்பர் . இந்தக் கடாகத்தி 
னுள்ளில் , இந்திராதி தேவர்களுடன் பத் 
துத்திக்கினும் ( க0 ) ருத்திரர் இருப்பர். 
அவர்க்கு மத்தியில் நாயகராய்க் காலாக்னி 
ருத்ரர் , தம் காலாக்னிருக்க புவனத்திலி 
ருப்பர் . இவர்கள் புவனம் , ஐந்து கோடி 
யோசனை அகலமும் ஒருகோடி யோசனை 
உயாமுமா யிருக்கும் . இப்புவனத்தின் 
புகை ( 6 ) கோடி யோசனை . இப்புகை 
யின் மேல் யமன் ஆக்ஞையால் ( கா ) லக்ஷம் 
யோசனை வெளிக்குமேல் ( கூ ) பட்ட 
ணங்களுண்டு . அவற்றின் மேல் ( உ.அ ) 
இராஜ நாகங்களாய் ஒவ்வொன்றை ஒவ் 
வொரு கோடி நரகம் தற்சூழ ( உ. அ ) கோடி 
நரகங்களிருக்கும் . 

நரகங்களின் 
மேல் ( $ 0.000 ) யோசனை வெளியுண்டு , 
இதன்மேல் ( க ) லக்ஷம் யொசனை பூமி 
யுண்டு . இதற்கு மேற்புறம் ( ச ) லக்ஷம் 
யோசனை சுவர்ணபூமி யிருக்கும். மற்ற 
( ச ) லக்ஷம் யோசனை கிழக்குத் திசை 
யிற் பொன்மயமாயும் இருப்புமயமாயும் 
பூமியிருக்கும் . இந்த ( க ) லக்ஷத்திற்கும் 
முன் சொன்ன நரகங்களுக்கும் அதிபதி 
யானயமனுக்கும் கூஷ்மாண்டர் தலைவரா 
யிருப்பர் . இவரிருக்கும் புவனம் கூஷ் 
மாண்டபுவனம் எனப்படும் . இந்தக் கூஷ் 
மாண்டத்தின் மேல் பல்லாயிரம் உயரமாய் 
ஒவ்வொன்று ( க 0,000 ) யோசனை உயர 
மும் (20 ,p ) யோசனை அகலமுமாய் 
ஏழபாதாளங்கள் ( எ 0,000 ) யோசனை 
கூடியதா யிருக்கும் . அப்பாதாளங்களா 
வன : - மகா தல , ரசா தல , தராதல . சுதல , 
நிதல , வி தல , அதலம் என்பவை , இவை 
முறையே பொன் , வெள்ளி , செம்பு , 
வெண்கலம் , இரும்பு , மணல் , மண் ஆன 
வையாம் . இவ்வேழிற்கும் பலன் முத 


லிய எழு அரசர்களிருப்பர். இவை ஒவ் 
வொன்றிலும் மூன்று பாகமாய்த் தயித்தி 
யர் , புஜங்கர் , ராகதர் இருப்பர் . இந்தப் 
பாதாளத்தில் ( அ ) லக்ஷம் கன்னியர் இருப் 
பர் . இவாகளுடைய தேககாந்தியால் அப் 
பா தளங்கள் சூரிய வொளியிலாது பிரகா 
சித்துக் கொண்டிருக்கும் . இப்பாதளங் 
களின்மேல் ( உ ) கோடி ( அ அ ) லக்ஷம் 
யோசனைகளுக்குமேல் முன்சொன்ன ஏழு 
பாதாளங்களுக்குந் தலைவராய் ஆடகேசா 
புவனத்தில் ஆடகேசுசர் இருப்பர் . இதன் 
மேல் பூமி ஒரு கோடி யோசனை உயரம் 
அதற்குமேல் பூலோகம் இருக்கும் . இனி 
பூலோகத்தின் அளவாவது : 

மத்யவுலக வர்ணனை 
இந்தப் பூலோகம் எவ்வளவு அகலமென் 
னின் ( க 00 ) கோடி யோசனையாயிருக்கும் , 
மக்கட்கு 

நாபி நடுவானாற்போல இந்தப் 
பூமிக்கு நடுவே மகம் மேரு நிற்கும் . அம் 
மகம் மேருவானது முற்கூறிய பாதாளத் 
திற்கு மேலாய் எழு சமுத்திரங்களாலும் 
சூழப்பட்ட பூமியினடுவே பொருந்திப் 
பூமிக்குக் கீழ்ப்பதினாயிரம் யோசனையளவு 
புதைந்து , பூமிக்குமேல் ( அச , 000 ) யோ 
சனை உயரமாயிருக்கும் . 

அதன் 

அடி 
விரிவு (கசு, 000 ) யோசனை , அதன் நுனி 
விரிவு ( உ.உ , 000 ) யோசனை , இது தாம 
ரைக்காய்போல் அடி சிறுத்தும் தலைவிரி 
ந்து மிருக்கும் . அதன் புடையில் ஒன்றுக் 
கொன்று விரிவு அதிகமாய் மூன்று மேக 
லைகள் பொருந்தும் . மேருவினடியில் 
அந்தராளம் ( உடு , 000 ) யோசனை 
ரம் . அதற்குமேல் முதன்மேகலையினுயரம் : 
( ங , 000 ) யோசனை . அதன் புடைவிரிவு 
( 50,000 ) யோசனை . அதன் மேலிரண் 
டாம் அந்தராளம் (உரு, 200 ) யோசனை 
யுயரம் . அதன்மேலிரண்டாம்மேகலை 
( க , 000 ) யோசனை உயாம் . அதன் புடை 
விரிவு ( கச , 000 ). அதற்குமேல் மூன்றா 
மந்தராளம் (உரு , 000 ) யோசனை உயரம் . 
அதற்குமேல் மூன்றாமேகலை உயரம் 
( கூ , 00 ) யோசனை . அதன் புடைவிரிவு 
( கஅ , 00 ) யோசனை . ஆக மேகலை மூன் 
றுக்கும் அந்தராளம் மூன்றுக்கும் உயரம் 
அச , 000 ) யோசனை உயரம் . 
ஆயிரம் கொடுமுடிகளுண்டு . ஒவ்வொன் 
றிலும் தேவகணங்கள் வசிப்பர் . - இம்மே 
ருவின் மேற்கங்கணத்தில் இந்திரனுக்கு 


இதில் 


அண்ட்கோசலக்ஷணம் 


88 


அண்டகோசலகூடிணம் 


களும் 


அமராவதியும் , அக்கிக்குத் தேஜோவதி 
யும் , யமனுக்குச் சம்யமனியும் , நிருதிக்கு 
சமோவதியும் , வருணனுக்குச் சுத்தவதி 
யும் , வாயுவிற்குக் கந்தவதியும் , குபோ 
னுக்கு மகோதய புரியும் , ஈசானனுக்கு 
கைலையும் இருக்கும் . இப்பட்டணங்களைச் 

அநேக பட்டணங்களுமிருக்கும் . 
நடுக்கங்கணத்தில் சிவபிரான் தேவருஷி 
கணங்களுடன் சூழக்கொலுவிருப்பர் . 
கீழ்க்கங்கணத்தில் கந்தருவரிருப்பர் . மேரு 
விற்கு அடிவாரத்தில் கீலகபர் வதங்க 
ளுண்டு. இதற்குக் கிழக்கில் மந்தரகிரி , 
தெற்கில் கந்தமாதனம் , மேற்கில் விபுல 
கிரி , வடக்கில் சுபார்சுவகிரியுமுண்டு . 
மேற்கூறிய நான்கு மலைகளுக்கும் இடை 
யில் நான்கு விருக்ஷங்களுண்டு , அவை 
முறையே கதம்பம் , சம்பு , வடம் , அச்வத் 
தம் ; சம்பு விருக்ஷத்தின் கனியிலுண்டாம் 
ரஸத்தினால் சம்புநதி பெருகி யோடுகிறது . 
கிழக்கிலுள்ள மந்தரகிரியில் நந்திநதி பிறக் 
கும் , கந்தமா தனத்தில் பத்திசைந்தி பிறக் 
கும் , விபுலகிரி மூலத்தில் சுரதிந்தி பிறக் 
கும் , சுபார்சவகிரியிற் சுமனைந்தியும் பிறக் 
கும் . மேற்கூறிய கிரிகளுக் கிடையே 
சித்தாந்த சாருகுந்தம் , திரிகூடம் , வைடூர் 
யம் , சங்ககூடம் முதலிய அநேக பர்வதங் 
களுண்டு . மேருவைச் சுற்றிலும் நவ 
கண்டமிருக்கும் ; அவை இளாவிருத 
முதவியன. 

( 0 ) இளாவிருதகண்டமாவது , நீலம் 
ஷாத மால்ய வந்த கந்தமாதன கிரிகளுக் 
கிடையில் ( க , oco) யோசனை அகலமுள்ள 
தாய் அநேக குலபர்வதங்களும் , நதிகளும் 
பெருகிப் பட்டணங்களுடனிருக் 
கும் . இதில் தேவகாந்தருவர் வசிப்பர். 

( 2 ) பத்ராசவ் வருஷ கண்டமாவது , 
மேருவுக்குக் கிழக்காக ( க ,000 ) யோசனைக் 
கப்பாலிருக்கிற மால்யவந்தமாகிற சீமா 
இரிமுதல் கிழக்குலவண சமுத்திரமட் 
டாய்ச் சந்திரகாந்த வர்ணமாயிருக்கும் . 
இதில் அநேக பர்வதங்களும் , மகாநதி 
களும் , பூஞ்சோலைகளும் , தடாகாதிகளு 
முண்டு. இதில், சந்திரகாந்த மயமான 
ஜனங்கள் ( க0 , vo) ஜீவித்திருப்பர் . 

( 3 ) கேதுமால்ய வருஷகண்டமாவது , 
மேருவிற்கு மேற்கில் ( க ,000) யோச 
னைக்கு அப்பாலிருக்கிற கந்தமாதன பரு 
வதமுதல் மேற்கு லவண சமுத்திரமட் 
டாகப் பொன்னிறமுள்ள பூமியாய் 


( k coc) யோசனை யுள்ள தாயிருக்கும் . 
இதில் அநேக குலபர்வ தங்களும் , மகா 
நதிகளும் , பல புரங்களும் , வாவிகளும் , 
நந்தனவனங்களுமுண்டு , இதில் பொன் 
னிறமான ஜனங்கள் பலாப்பழரஸமுண்டு 
( 50,000 ) ஜீவித்திருப்பர் . 

(4 ) சம்யக வருஷகண்டமாவது , மேரு 
விற்கு வடக்கு ( க ,000 ) - யோசனைக்கு 
அப்பாலிருக்கிற நீலச்சுவேதகிரிகளிரண் 
டற்கு நடுவே கிழக்கு மேற்குச் சமுத்திர 
மட்டாக இருக்கும் . இதில் அநேக குல 
பர்வ தங்களும் , நதிகளும் , நந்தனவனங்க 
ளும் , மடுக்களும் உண்டு . இது நீலவர்ண 
மான பூமி . இதிலுள்ள சனங்கள் நீலாஞ் 
சனக்காந்தியுடன் கருப்பஞ்சாறுண்டு 
( 52,000 ) ஜீவித்திருப்பர் . 

( 5 ) இரண்ய வருஷகண்ட மாவது , 
சிவேதசிருங்கமாகிற சீமாகிரியிரண்டிற்கு 
இவே (க , 000 ) யோசனை விஸ்தாரமாய் 
வண்ணிறமுள்ள பூமியாயிருக்கும் . 
இதில் அநேக குலபர்வதங்களும் , மகாநதி 

நந்தனவனங்களும் , தடாகாதிக 
ளும் உண்டு . இதிலுள்ளவர்கள் சந்திரகிர 
ணம்போல லாகுள விருகூபழம் புசித்து 
( கஉ , 000 ) ஜீவித்திருப்பர் . 
( 6 ) தருவருஷகண்டமாவது , 

சிங்ருக 
முதலாக லவண சமுத்திரமீறாக 
( க 000 ) யோசனை விரிவுற்ற தாய்க் கற்றா 
ழைப்பூ 

வர்ணமாயிருக்கும் . 
அநேக குலபர்வதங்களும் , நதிகளும் , 
சோலைகளும் , தடாகங்களும் உண்டு . 
ஜனங்கள் கொசும்பைப் பூவர்ணமாய் நாவற் 
பழம் புசித்து (கூஉ, 000) ஜீவித்திருப் 
பர். 

( 7 ) அரிவருஷகண்டமாவது , 
வின் பிரதேசத்தில் நிஷத ஏமகூட மென் 
கிற இரண்டு கிரிகளுக்குப் புறத்தில் 
( க , 000 ) யோசனை அகலத்தில் வெள்ளி 
மயமான பூமியாய்க் கிழக்கு , மேற்கு 
லவணசமுத்திர பரியந்தம் சத்தகுல பர்வ 
தங்களையும் , மகாநதிகளையும் , நந்தனவனம் 
தடமுதலியவைகளைக்கொண்டு விளங்கும் . 
இதிலுள்ளார் வெண்மயமாய்க் கரும்பு : 
ஸம் உண்டு (க ,200 ) ஜீவித்திருப்பர் . 

( 8 ) கிம்புருஷவருஷகண்டமாவது , ஏம 
கூட ஏமசைலங்களுக்கு நடுவில் ( க , 000 ) 
யோசனை விரிவாய்ப் பொன்மயமான பூமி 
யாய்க் கிழக்கு மேற்கு லவணச 

சமுத்திர 
மளவும் அநேக குலபர்வதங்களுடனும் , 


மேரு 


அண்டகோசலக்ஷணம் 


89 


அண்டகோசலக்ஷணம் 


மகா நதிகளுடனும் கூடியிருக்கும் . இதில் 
பொன்வர்ணமான ஜனங்கள் ( 5 ,ood ) u 
ஜீவித்திருப்பர் . 

( 9) பாதவருஷகண்டமாவது . ஹேம 
சயிலத்திற்கு மேல் கிழக்கு மேற்குச் சயில 
பரியந்தம் ( க ,010 ) யோசனை நானாவர்ண 
பூமியாய் ஏறிட்ட வில்லைப்போலிருக் 
கும் . இது வெகு கண்டங்களா யிருக்கும் . 
இதை அநேக ராஜாக்கள் அரசாண்டிருந் 
தனர் . 

அவர்களில் சகரசக்ரவர்த்தியின் 
குமரரால் தோண்டப்பட்ட பூமியில் 
கடல் வந்து பாய முழுகினவைபோக 
கரைகளால் தீவுகள் உண்டாயின . அவை : 
இந்திரத் தீவு , தசத்தீவு , தாம்பிரத் தீவு , 
கபஸ்திமத்தீவு , சௌமியத்தீவு , கந்தத் 
தீவு , வாருணத்தீவு முதலியவாம் . ஒவ் 
வொன்றும் ( க ,000 ) யோசனை அகல 
முள்ளது . இவற்றில் மிலேச்சாதியர் வசி 
ப்பர் . இதில் மிகுந்த ஆயிரம் யோசனை 
பூமி இமயபர்வ தபர்யந்தமாய்க் கன்னிகா 
தீபமென்று பெயராய்ப் பிராமணாதியர் 
வசிக்குமிடமாம் . இதில் இமசேது மத் 
யப்ரதேசம் ( எ 00 ) யோசனை பரதகண்ட 
மாம் . அதில் மஹேந்திர, மலைய , சம்சிய, 
மந்த , விருக்ஷநந்த , விந்திய , பார்யாத்ர 
மென்கிற சத்தகுல பர்வதங்களுண்டு , 
அவற்றிற்பிறக்கும் நதிகளாவன மகேந்திர 
கிரியில் திரிசரம் , புஷிகுலம் ( உ ) ; மாலய 
கிரியில் கிருதமாலினி , தாம்பிரபாணி ( உ ); 
சம்சயகிரியில் கோதாவரி , பீமரதி , கிரு 
ஷ்ணவேணி ( ந ) ; விருக்ஷநந்த பருவதத் 
தில் தாபி , பயோஷ்ணி ( உ ) ; விந்திய 
கிரியில் நர்மதை , சுரசம் ( உ ) ; பாரியா 
த்ரகிரியில் வேதி , சயது ( உ ) ; ஹேம 
வந்தகிரியில் சதத்ரு , சந்திரபாகை ( உ ) 
பின்னும் கங்கையே முதலாக அநேக 
புண்ய நதிகளும் ஸ்ரீ சைலமுதல் சேது 
ஈரான க்ஷேத்ரங்களும் , அங்கம் , வங்கம் 
முதலிய ( நசு ) தேசங்களும் இதில் இருக் 
கின்றன . இதிலுள்ளார் உழவாதி கிரியை 
கள் செய்து அற்ப வாழ்நாளுள்ளவராய்த் 
துக்கிகளாய்ச் சுவர்க்கநரகம் அனுபவித்து 
நானா ஜீவர்களாய்ப் பிறப்பர் . இப்படிச் 
சொல்லப்பட்ட நவகண்டமும் கூட லக்ஷம் 
யோசனை அகலமாய் மனோரம்யமா யிருக் 
கும் . இதற்குச் சம்புத்தீவு என்று 
பெயர் . இந்தச் சம்புத்தீவை வளைந்து 
கொண்டு லவண சமுத்திரம் லக்ஷம் 
யோசனை விசாலமாயிருக்கும் . 


சமுத்திரம் அநேக சலசரங்கள் முத்து , 
பவள முதலிய மணிகளுக்குப் பிறப்பிட 
மாய் 

அதிகோஷமாயிருக்கும் . 
லவணவாரியை வளைந்து கொண்டு சுப்ர 
வர்ண பூமியாய்ச் சாதத்தீபம் ( உ ) லக்ஷம் 
யோசனையா யிருக்கும். இதில் ( எ ) கண் 
டங்கள் , ( எ ) மலைகள் , ( எ ) நதிகள் உண்டு . 
இதிலுள்ள ஜனங்கள் ( க 

ஜனங்கள் ( ங ) தாளப் பிர 
மாணமாய் ( க ,cooju ஆயுளுடையரா 
யிருப்பர் . இந்தச் சாகத் தீவை வளைந் 
திருக்கிற பாற்கடல் ( உ ) லக்ஷம் யோசனை 
அகலமாயிருக்கும் . 

விஷ்ணு 
சேஷசாயியாய்ப் பள்ளிகொண்டிருப்பர். 
இந்தப் பாற்கடலை வளைந்து கொண்டு நீல 
வர்ண பூமியாய்க் குசத்தீவு ( ச ) லக்ஷம் 
யோசனை யகலமாயிருக்கும் . இது ஏழு 
பங்காய் எழுகிரி , நதிமுதலிய கொண் 
டிருக்கும் . இதிலுள்ள ஜனங்கள் ஒரு 
தாளப்பிரமாணம் உயரமாய்க் கற்பகவி 
ருக்ஷபலஹாசத்தாலே (20,000 ) u ஜீவித் 
திருப்பர் . இந்தக் குசத்தீவைச் சூழ்ந்த 
தயிர்க்கடல் ( ச ) லக்ஷம் யோசனை வளை 
ந்துகொண்டிருக்கும் . இதைச்சூழ 
லக்ஷம் யோசனை விசாலமாய்க் கபிலவர்ண 
பூமியாய்க் கிரவுஞ்சத்தீ விருக்கும் . 
தீவு ஏழுபாகமாய் எழுகிரிகள் , நதிகள் , 
சோலைகள் கொண்டிருக்கும் . இதிலுள்ள 
ஜனங்கள் ( ங ) தாளப் பிரமாணமாய்க் 
கற்பக விருக்ஷ பல ஹாரமுள்ளவர்களாய் 
( 20,000 ) ஜீவித்திருப்பார் . இந்தக் 
கிரவுஞ்சத்தீவை வளைய நெய்க்கடல் ( அ ) 
லக்ஷம் யோசனை விரிவுள்ள தாயிருக்கும் . 
இதைச்சூழச் செந்நிறமுள்ள பூமியாய் 
( கசு ) லக்ஷம் யோசனை விசாலமாய்ச் சான் 
மலித்தீவிருக்கும் . 

இது எழுபாகமாய் 
எழுகிரி, எழுந்திகள் , சோலைகள் முதலிய 
கொண்டிருக்கும் . இதிலுள்ள ஜனங்கள் 
( கூ ) தாளப்பிரமாணமாய்க் கற்பக விருக்ஷ 
பல ஹாரத்தாலே ( 20,000 ) u p வித் 
திருப்பார் . இந்தச் சான்மலித் தீவை 
வளைய இக்ஷரஸஸழத்ரம் (கருப்பஞ் 
சாற்றுக் கடல் ), ( கசு ) லக்ஷம் யோசனை 
விசாலமாய் வளைந்திருக்கும் . இந்தச்சமுத் 
திரத்தைச் சூழ இரத்தவர்ண பூமியான 
கோமேதகத்தீவு ( உ ) லக்ஷம் யோசனை 
யாய் வளைந்திருக்கும் . இது எழுபாகமாய் 
ஏழுமலை , நதி முதலியவைகள் நிரம்பப் 
பெற்றிருக்கும் . இதிலுள்ள ஜனங்கள் 
( கூ ) தாளப்பிரமாணமாய்க் கற்பக விருக 


அண்டகோசலக்ஷணம் 


10 


அண்டகோசலக்ஷணம் 


பல ஹாராதிகளாலே (20,000 ) » ஜீவித் 
திருப்பர் . இதைச் சூழச் காாசமுத்ரம் 
( உ ) லக்ஷம் யோசனையாய் வளைந்திருக் 
கும் . இந்தச் சுராசமுத்திரத்தைச் சூழத் 
தவளவர்ண பூமியான புஷ்காத்தீவு (சுச ) 
லக்ஷம் 

யோசனையாயிருக்கும் . 
இரண்டு பாகமாயிருக்கும் . இதனிடையில் 
சோத்ர பர்வ தமிருக்கும் . இதில் குலபர் 
வதங்களும் , மகாநதிகளும் இருக்கும் . 
இதிலுள்ள ஜனங்கள் ( ந ) தாளப்பிரமாண 
மாய் ( 20,000 ) u ஜீவித்திருப்பர். இந்தப் 
புஷ்காத்தீவை வளைந்து கொண்டு சுத்தோ 
தகசமுத்ரம் (கச ) லக்ஷம் யோசனை 
விசாலமா யிருக்கும் . இது சமஸ்தமேகங் 
களுக்கும் ஜலத்தைக் கொடுத்து லோகோ 
பகாரமா யிருக்கும் . இச்சுத்த ஜலக்கடலை 
வளைந்து கொண்டு இரண்மயபூமி ( க ) 
கோடி யோசனை விரிந்திருக்கும். இதிற் 
சனங்களில்லை . இதை வளைந்து கொண்டு 
சரசந்ததிக்கு ஆஸ்பதமாய்ச் சூரியனது 
ரதசக்ரத்திற்கு ஸ்தலமாயிருக்கிற லோகா 
லோக சக்கிரமென்கிற சக்ரவாளகிரி 
இருக்கும். இதன் தென்பாகத்தில் சூரி 
யப்பிரகாசமுண்டாய் உத்தர பாகத்தில் 
சூர்யப்பிரகாக மில்லாமல் இருளாய் இர 
ண்மயபூமி வளைந்துகொண்டு ( க0,000 ) 
யோசனை விசாலமும் ( 60,000 ) யோசனை 
உயரமுமா யிருக்கும் . இந்தச் சக்ரவாளத் 
தைச் சூழ ஒரு கோடியே யிருபத் 
தேழு லக்ஷம் விரிவாய்ப் பெரும் புறக் 
கடல் இருக்கும் . இதை வளையப் பேரந்த 
காரமாய் வெகு இருள் ( ங ரு ) கோடியும் 
( கச ) லக்ஷத்து (50,000 ) யோசனை விரி 
வாயிருக்கும் . இதில் நிசாசரர் வசிப்பர் . 
இந்தக் கடலில் தக்ஷிணாவர்த்த சங்ககிரி 
யுண்டு , இக்கடலினடுவுள் பர்வ தாகார 
மான ஆமையொன்று பிரகாசமா யிருக் 
கும். இதற்கப்பால் பிரமாண்ட கடாகாந்த 
பரியந்தமாயிருக்கிற வெளி , 
யோசனை விசாலமாயிருக்கும் . இது மத்ய 
பூமி லக்ஷணம் . 

ஊர்த்வலோக வர்ணனை 
மத்யபூமி யகல நூறு கோடிக்கு மேரு 
நடுவாகையால் மேருவைச் சுற்றி ( 10 ) 
கோடியாம் . மேருவைச் சுற்றி நான்கு 
திக்கிலும் ( க C0 ) கோடி யோசனை யகலம் . 
இனி ஊர்த்வ லோகமாவது பூமிமுதல் 
துருவண்டல் மந்தமாக ( கரு ) லக்ஷம் 


யோசனை புவலோகம் . இந்தப் புவலோ 
கத்தில் வாயுவா தாரமாய்ச் சமஸ்த மேகங் 
களும் ஒன்றின்மே லொன்றாய் இருக்கும் . 
முதலில் தத்துவாயுவி லுண்டான அசுண் 
டவாயு பூமியில் வியாபித்துச் சீவர்களுக் 
குத் தீபனாதிகளையும் , இராக்ஷதர் பணி 
முதலியோர்க்குக் கமனாதாரமாயும் இருக் 
கும் . இதிலுண்டான பிரசேதனென்கிற 
வாயு , அக்கினியை யெழுப்பிச் சுழல்காற் 
சாய் வடவையை நிலைத்திருக்கச் செய்யும் . 
இதன்மேல் ( 500 ) யோசனை யளவாயிருக் 
கிற ரெசனி என்கிற வாயு மூகமென்கிற 
மேகத்தைச் சுத்தோதகக் 

கடலுக்காயி 
னும் , லவண சமுத்திரத்திற்காயினும் , 
கொண்டுபோய் முழுகச்செய்து அதில் 
மொண்ட நீரைப் பூமிக்குமேல் ( க 60 ) 
யோசனை மட்டாக எழுப்பி மழையாகப் 
பெய்விக்கும் . பின்னும் முன் சொன்ன 
( ச) யோசனைக்கு மேலாக ( க 00 ) 
யோசனை உயரத்தில் ரெசனியென்கிற 
வாயு சத்துவவகம் என்கிற மேகத்தால் 
மழை பொழிவித்துத் தவளை , மீன் முத 
லிய ஜலசரங்களைச் சாகச் செய்யும் . இதன் 
மேல் ( 10) யோசனை யுயரத்தில் மோக 
மென்கிற வாயு , கௌஷமென்கிற மேகத் 
தால் அதிமழைவருஷித்து ஜனங்களுக்குத் 
துக்கத்தை யுண்டாக்கும். இதன் 
மேல் ( 10 ) யோசனை உயரத்தில் அமோக 
மென்கிற வாயு மாருகமென்கிற மேகத் 
தால் , மழை பெய்வித்துப் பூமியிலிருக்கிற 
பிராணிகளுக்கு மரணத்தை யுண்டாக்கும் . 
இதன்மேல் ( 60 ) யோசனை உயரத்தில் 
வச்ராங்க னென்கிற வாயு பலகாம்யமென் 
கிற மேகத்தால் மழை பொழிவித்து விரு 
க்ஷங்களைத் தளிர்க்கப் பூக்கக் காய்க்கச் 
செய்யும் . இதன்மேல் ( 10 ) யோசனை 
உயரத்தில் வைத்து திய மென்கிற வாயு 
அப்பெயருள்ள மேகத்தால் பூமியை அதி 
ரச்செய்யும் . இதற்கு ( 10 ) யோசனைக 
ளுக்குமேல் ரைவகமென்கிற வாயு விரு 
ஷ்டிவக மென்கிற மேகத்தால் மனுஷருக் 
குப் புஷ்டியை யுண்டாக்கும் . இதற்கு 
மேல் ( 10 ) யோசனைக்கு அப்பால் சம் 
வர்த்தனென்கிற வாயு குரோதமென்கிற 
மேகத்தால் பூமியில் ரோகங்களை யுண் 
டாக்கும் . இதன் மேல் மோகனென்கிற 
வாயு வாதாரலோகத்தில் ததை , விஷண 
காளிக , வீமரூபிணி முதலான பிசாச சாத் 
திகள் பூலோகத்தில் பிள்ளைகளை விசாஞ் 


கோடி 


அண்டகோசலக்ஷணம் 


அண்டகோசலக்ஷணம் 


கண 


செய்து கொண்டிருப்பர் , பின்னும் இதன் 
மேல் அமோக வாயு ஆதாரமான பட்ட 
ணத்தில் (Bo, oco ) விநாயகர்கள் பூமியில் 
தூர்மார்க்கர் செய்யும் பூசை யேற்றிருப் 
பர் . இதன்மேல் வச்சிரகம்ப வாயு வாதார 
மான லோகத்தில் பலவீர தேவதைகள் 
பூலோகத்தில் ஸ்மசானபூத வேதாளாச்ர 
யிகளாய் வீசர்பொருட்டு நாட்டியிருக்கிற 
கற்சிலைகளிலிருந்து பூசை 

கொள்வர் . 
இதன்மேல் வைத்துதி என்கிற வாயு 
வாதாரபட்டணத்தில் வீரசுவர்க்கமடைந் 
தவர்களிருப்பர் . இதன்மேல் 

சைவத் 
னென்கிற வாயு வா தாரமான மேகாச்ரய 
பட்டணத்தில் சித்தரிருப்பர் . இதன்மேல் 
சசம்வர்த்தவாயு ஆதாரமான மேகாச்ரய 
பட்டணத்தில் வித்யாதரரிருப்பர் . இதன் 
மேல் விதுர் தகவாயு ஆதாரமான மேகாச் 
ரய பட்டணத்திலும் வித்யாதரரிருப்பர் . 
இதற்குமேல் ( க 00 ) யோசனை தசவாயு 
வாதாரமான மேகாச்ரயமிருக்கும் . இதில் 
காந்தருவராதியரிருப்பர் . இதன்மேல் 
( க 0,000 ) யோசனையில் சத்தமாதாக்கள் 
யோகினிகளிருப்பர் . இதன்மேல் 
தேவரிருப்பர். இதன்மேல் ( க 0,000 ) 
யோசனையில் இந்திரனது ஐராவத முத 
லிய விருக்கும் . இதன்மேல் ( க 0,000 ) 
யோசனையில் கருடன் வசிப்பன் . இதன் 
மேல் ( க 0,000 ) யோசனையில் தேவகங்கா 
சலம் ( 50 ) லக்ஷம் யோசனை விரிவாயிரு 
ந்து பாபக்ஷயம் பண்ணும் . 

இதன்மேல் 
( ச 0,000 ) யோசனையில் பிரமதகணங்க 
ளிருக்கும் . இதன் மேல் (50,000 ) யோச 
னையில் தக்ஷப்பிரசாபதியிருப்பர் . இதன் 
மேல் ( 50,000) யோசனையில் ஒருவாயு , 
மேகங்களுக்கு 

விமானஸ்தானமாயிருக் 
கும் . இதன் மேல் சூரியன் புவலோக 
மிருக்கும் . இது பூமிக்கு லக்ஷம் யோச 
னைகளுக்கு மேலே யிருக்கும் . இதிற் சூரி 
யன் , தனது தடிநி , வாலறி , துமு , மரீசி , 
ஜ்வாலினி , ருசி , சுஷூந்துணை , போக்தா, 
விஸ்வா, போதினி , தாரினி , க்ஷேமா முத 
லிய ( கஉ ) கலைகளுடன் ஹேமகிரணம் 
( ங ), உஷ்ணகிரணம் ( கூ ), வரு 
ஷகிரணம் ( ), பீஜப்ரமதாங்குர 
மான அமிர்தகிரணம் ( க) இப்படி ( க ,000 ) 
கிரணங்களோடும் ( கசு ) ஆயிரம் யோசனை 
உயரமும் , ( உஎ , 000 ) அகலமும் , மண்ட 
லமுங்கூடி ( கூசு, 000 ) யோசனை விசால 
முள்ள இடம் பெற்றிருப்பன் . இதன்மே 

6 


லிரண்டு லக்ஷம் யோசனைக்கு அப்பால் 
சந்திரலோக மிருக்கும் . இதில் தக்ஷர் 
முதலான ஏழு விச்வதேவதைகளுடனும் 
பிதுர் தேவதைகளுடனும் ஓஷதீச்வர 
னான சந்திரனிருப்பன் . இவனது ரதத் 
தைத் துருவன் , சம்பகம் என்னும் கயிற் 
றைக் கொண்டு நடப்பிப்பன் . பின் 
இதன் மேல் லக்ஷம் யோசனைக்கு அப்பால் 
நக்ஷத்ரமண்டல மிருக்கும் . இதற்குமேல் 
( உ ) லக்ஷம் யோசனைக்கு அப்பால் 
செவ்வாயிருப்பன் . 

இதன்மேல் ( உ ) 
லக்ஷம் யோசனைக்கு அப்பால் புதனிருப் 
பன் . இதன்மேல் ( உ ) 

லக்ஷம் யோச 
னைக்கு அப்பால் பிரகஸ்பதி யிருப்பன். 
இதன்மேல் ( உ ) லக்ஷம் யோசனைக்கு அப் 
பால் சுக்ரனிருப்பன் . இதன்மேல் ( உ ) 
லக்ஷம் யோசனைக்கு அப்பால் சதி இருப் 
பன் . இந்தக் கிரகங்களால் சூரிய சந்திரர்க 
ளொழிந்தவைகளைத் துருவன் , வராகவா 
யுக் கயிற்றைப்பற்றி நடப்பிப்பன். மேற் 
சொன்ன சநி மண்டலத்துள் இராகு, 
கேதுக்களிருப்பர். இவர்களின் மேலிருக் 
கிற துருவன் , பரிவகவாயுவாகிற கயிற் 
றைக் கொண்டு நடப்பிப்பன் . சரி உல 
கத்திற்குமேல் ( அவரு ) லக்ஷம் யோசனை 
யில் சப்தருஷி மண்டல மிருக்கும் . இச் 
சப்த்தருஷி மண்டலத்திற்கு லக்ஷம் யோச 
னைக்குமேல் சிஞ்சுமார்சக்ர மிருக்கும் . 
இது முதலை வடிவுடையது . இதனது 
சிரசு முதலிய அவயவங்களில் சர்வ தேவ 
தைகளும் வசிப்பர் . இதற்கப்பால் ( 2 ) 
லக்ஷம் யோசனைக்குமேல் தேவேந்திரன் , 
தேவர்கள் சேவிக்கச் 

சுரலோகத்தில் 
வீற்றிருப்பன் . இதற்கப்பால் ( உ ) கோடி 
யோசனைக்கு மேல் மகாலோக மிருக் 
கும் . இதில் மார்க்கண்டர் முதலிய ருஷிக 
ளிருப்பர் . இதற்கப்பால் ( அ ) கோடி 
யோசனையில் ஜநலோக மிருக்கும். ( இது 
வே பிதுர் உலகம் ) . இதில் வசிட்டர் முத 
லியோர் பிதுர்க்களுடன் வசிப்பர். அப் 
பால் ( கஉ ) கோடி யோசனையில் தபோ 
லோக மிருக்கும் . இதில் சநகர் முதலிய 
மகருஷிகளிருப்பர் . அப்பால் ( கசு ) கோடி 
யோசனையில் சத்தியலோக மிருக்கும் . 
இதில் பிரமதேவர் எழுந்தருளியிருப்பர் . 

அப்பால் நாலுகோடி யோசனையில் 
வைகுண்ட மிருக்கும் . இதில் விஷ்ணு 
மூர்த்தி லஷ்மிதேவியுடன் எழுந்தருளி 
யிருப்பர் . அப்பால் கோடியோசனையில் 


அண்டகோளங்கள் 


அதச்சிரசு 


உள் . 





கந்தபுவா மிருக்கும் . அப்பால் கோடி வாய்நீர் கருப்பங்கடல் , இரத்தம் தயிர்க் 
யோசனையில் கோவுலகமிருக்கும் . இதிற் கடல் , வாயில் உண்டாம் மதுரப்புனல் சுத் 
காமதேனுமுதவிய சுரபிகள் வசிக்கும் . தோதகம் , சரீரத்தில் இரண்டு சக்கரங்கள் 
இதற்குமேல் ( ங ) கோடி யோசனையில் 

அவற்றில் நாதசக்கிரத்தில் சூரிய 
உருத்திரபுவன மிருக்கும் . இதுவே கைலா னும் , பிந்து சக்கிரத்தில் சந்திரனும் , நேத் 
சம் . அப்பால் கடாகாந்த மிருக்கும் . இது திரங்களில் அங்காரகனும் , இருதயத்தில் 
பிரமாண்டலக்ஷணம் . இந்தப் பிரமாண்ட புதனும் , வாக்கில் குருவும் , சுக்கிலத்தில் 
வலையாகார உச்சியில் சிவலோக மிருக் சுக்கிரனும் , நாபியில் சனியும் , முகத் 
கும் . இவ்வகை அண்டகோசலக்ஷணம் தில் ராகுவும் , காலில் கேதுவும் , இருக் 
சுருக்கிக் கூறியதென்றறிக . ( சிவ தர்மோத் கின்றனர் ஆதலால் , அவ்வாறு கூறுவர் . 
தாம் , தத்வநிஜாநுபோகசாரம் ). 

(கருடபுராணம் ). 
அண்டகோளங்கள் - இவை ஆகாயத்தை, அண்டரோகம் - இது , பீசங்கள் தடித்து வீங் 
தமக்கிடமாக்கொண்டு அந்த வெளியில் கும் சோகம் , இது , வாத, பித்த , சிலேஷ்ம 
முதலில் வியாபித்திருப்பன. வாயுபூதமும் , அண்டங்கள் , குடல் அண்டம் , குமுறலண் 
அக்னிபூதமும் , ஜலபூதமும் , அந்த வெளி டம் , நீரண்டம் , தசை அண்டரோகமெனப் 
யில் திரட்சியடைந்து கோளமாக விள பேதப்படும் . இத்தசைஅண்டரோகம் 
ங்குகின்றன . 

அவ்வாகாயத்திலியங்கும் போன்ற சோகம் பெண்களுக்கும் பெண் 
அக்னிகோளம் சூரியன் , அதனை யடுத்த குறியில் உண்டாதலுண்டு. இவை கஷ்ட 
கோளங்கள் கிரகங்கள் எனப்படும் . அந் சாத்தியங்கள் . ( ஜீவரக்ஷாமிர்தம் ) . 
தக் கிரகங்களைச் சிறு கிரகங்கள் சுற்றி அண்டர் பாணன் -- சண்முகசேநாவீரன் , 
வருகின்றன . அவற்றிற்கு உபக்ரகங்கள் அண்டர்மகன் குறுவழதி -- ஒரு புலவன் . 
என்று பெயர் . இவ்வகை பல அண்ட இவன் பொதுவனாகப் பெயரினால் தோ 
கோளங்கள் ஆகாயவெளியில் உலாவுகின் ன்று கிறது . ஆயினும் வழுதியென்பதால் 
றன . இவையே அண்டகோளங்களாம் . பாண்டியர் வம்சத்தவனாக இருத்தல் கூடும் . 
இவற்றில் எக்காலமும் இடம்விட்டுப் ( புற - 346 -காஞ்சி ). (குறுந் - 345 - நெய் ) 
பெயராது பிரகாசிப்பவை அண்டாதிபதிக ( அகத் - 228 - குறிஞ்) . 
ளாகிய சூரியர்களாம் . மற்றவை கிரகங்க அண்டிரன் - ஆயைக் காண்க . 
ளாம் . இவ்வாறு கணக்கிட முடியாத பல அண்ணம் - - ( அண்மை ) பதங்கள் தம் 
கோடி அண்டங்கள் உண்டு என்பர் . பொருளை விளக்க இடையீடின்றி விரையக் 
அண்டபிண்டம் - அண்டத்தில் உள்ளவை கூறுதல் . ( தரு ). 
பிண்டத்தில் உண்டு , எவ்வகையெனின் : அண்ணர் - திருவாய்மொழிப் பிள்ளைக்குத் 
உள்ளங்கால் அதலம் , கணைக்கால்வி தலம் , தந்தை , பிள்ளை லோகாசாரியர் திருவடி 
முழந்தாள் சுதலம் , அதற்குமேல் நிதலம் , சம்பந்தி . 
ஊருதலா தலம் , குஹ்யம் 

ரசாதலம் , அண்ணன் - நயனாசாரியர் திருவடிசமபந்தி . 
இடை பாதாளம் , நாபி பூலோகம் , வயிறு நயனாசாரியார் திருக்காஞ்சியில் இருக்கை 
புவர்லோகம் , இருதயம் சுவர்க்கம் , தோள் யில் ஒரு மாய சந்நியாசி வாதத்திற்கு வா , 
மகாலோகம் , முகம் ஜனலோகம் , நெற்றி இவனைக்கண்டு எல்லாரும் அஞ்சி நிற்க 
தபோலோகம் , சிரம் சாத்தியலோகம் , திரி அண்ணன் தாம் வாதித்து சயங்கொண்டு 
கோணம் மேரு , கீழ்க்கோணம் மந்தரம் , வந்தாராகையால் இவர்க்குப் பிரதிவாதி 
அக்கோணத்துக்கு வலபக்கம் 

கைலை , பயங்கரம் அண்ணன் , என்று ஆசாரியரால் 
இடப்பக்கம் இமயம் , மேற்பக்கம் நிஷ பட்டப் பெயர் இடப்பட்டது . ( குருபரம் 
தம், தென்பக்கம் கந்தமாதனம் , இடக் பரை). 
கையின் உள்ளங்கைகளிலுள்ள ரேகைகள் அதங்கோட்டாசிரியர் - அகத்தியர் மாணாக் 
வருண பருவதம் , எலும்பு நாவலந் தீவு , கருள் ஒருவர் . இடைச்சங்கத்தவர் . தொல் 
மேதசு சாகத்தீவு , தசை குசத்தீவு , நரம்பு காப்பியத்திற்குக் குற்றங்கூறத் தொடங்கி 
கிரௌஞ்சத்தீவு, தொக்குச்சான்மலித்தீவு, ஆசிரியர் கூறிய சமாதானத்தால் அடங் 
மயிர்த்திரள் பிலக்ஷத்தீவு , உகிர் புஷ்கரத் கினவர் . 
தீவு , மூத்திரம் உப்புக்கடல், நீர் பாற்கடல் , அதச்சிரசு - லஞ்சம் வாங்கவோர் போம் 
கபம் சுராக்கடல் , மச்சை நெய்க்கடல் , நரகம் . 


அதமயன் 


அதிஉஷ்ணமுள்ளபிரதேசம் 


அதமயன் -- அத்திரியின் குமான் . 

குமான், இவன் கங்கொண்டு அங்கிருந்த கள்ளைக் குடித்து 
ஆசாரிய புத்திரருக்கு ( உ , 000 ) பசுக்க வெறிகொண்ட காமத்தால் புலைச்சியைக் 
ளைத் தானஞ் செய்தவன் , ஆசாரியருக்கு கூடிச் சிலர் அடிக்கப் பயந்து ஓடிச் சாபால 
( 50,000 ) யானைகளையும் , அவ்வளவு தாதி முனிவர் இருக்குமிடம் அணைய அவர் 
களையுங் கொடுப்பதாக வாக்களித்தவன் . கமண்டல நீர் கருணையுடன் அவன்மீது 
அதரிடைச்செலவு - செருவினைப் பொறா இறைக்க நல்லறிவு சிறிது பெற்றுத் திருப் 
தார் ஊரிலே நிற்கக் காலனை யொப்பக் பெருந்துறையில் இறைவன் பெயர் உறிப் 
கோபித்துப் பகைவர்போன வழியிடத்தே பாபநீக்கம் அடைந்தவன் . இவனை இலக் 
சென்றது . (பு . வெ ). 

குமி என்னும் காம்பிலிநாட்டுப்பெண் கண 
அதர்மன் -1. சேஷ்டாதேவிக்கு வருணனா வனைக்கொன்று கொள்ளிவாய்ப் பேயா 
லுண்டான குமரன் . இவன் பாரி நிருதி னவள் பிடிக்கவந்து அவளும் இச்சாபால 
யின் பெண்ணாகிய இம்சை . 

குமாரர் முனிவரால் சாபம் நீக்கினள் . 
பயன் , மகாபயன் மிருத்யு. பெண்கள் அதர்வணருஷி - கர்த்தமப் பிரசாபதியின் 
சுரை , நிந்தனை . அதர்மன் , மாருஷையை குமரியான சாந்தியை மணந்தவர் . 
மணந்ததாகவும் , அவளிடத்தில் தம்பன் அதர்வணவேதம் - இது , ( 60 ) சாகைகளை 
எனும் குமானும் , மாயையெனுங் குமரி யுடைய நான்காம் வேதம் . இதற்குள்ள 
யும் பிறந்ததாகவும் , அவ்விருவர்க்கும் உபநிடதங்கள் : பிரச்சினம் , முண்டகம் , 
லோபன் எனுங் குமரனும் , நிக்ருதி மாண்டூக்யம் , அதர்வசிரசு , அதர்வசிகை, 
யெனும் குமரியும் பிறந்தனர் எனவும், பிருகத்சாபாலம் , நிருசிம்மதாபனி, நாரத 
அவர்க்குக்குரோதன் , ஹிம்சை என்பவர்கள் பரிவிராசகம் , சீதை, சரபம் , திரிபாத் 
பிறந்தனர் எனவும் , அவர்க்குக் கலியும், விபூதி மகாநாராயணம் , இராம ரகசியம் , 
துருக்தியும் பிறந்தனர் எனவும் , அவர்க்கு இராம தாபனி, சாண்டில்யம் , பரமஹம்ச 
மிருத்யு , பீதியும் பிறந்தனர் எனவும் , அம் பரிவிராசகம் , அன்னபூரணை , சூரியன், 
மிருத்யுவுக்குப் பீதியிடம் நிரயன், யாத ஆத்மம் , பாசுபதம் , பரப்பிரமம் , திரிபு 
னையும் பிறந்தனர் என்றும் பாகவதம் ராதாபனி , தேவி , பாவனை , பஸ்மசாபா 
கூறும் . பின்னும் விஷ்ணு புராணத்தில் லம், கணபதி , மகாவாக்யம் , கோபாலதப 
அதர்மனுக்கும் இம்சைக்கும் அந்ருதன் னம் , கிருஷ்ணம் , அயக்ரீவம் , தத்தாத் 
எனும் குமரனும் , நிக்ருதி எனும் குமரியும் திரேயம் , காருடம் என முப்பத்தொன்று . 
பிறந்ததாகவும் , நிக்ருதியிடம் அந்ருதனுக் இவற்றுள் , அதர்வசி கோபநிடதம் , கைவல் 
குப் பயன் , நரகன் எனும் இருவர் குமர யோபநிடதம் , சுவேதாச்வ தரம் காலாக்னி 
ரும் , மாயை , வேதனை யெனும் இருவர் ருத்ரம் என்னும் ஐந்தும் பஞ்சருத்சம் 
குமரியரும் பிறந்தனர் எனவும் , அவர்க என்னப்படும் . 
ளுள் மாயையிடம் மிருத்யுவும், நரகனுக்கு அதர்வணாசாரி-- ஒரு வடநாட்டுப் புலவர் . 
வேதனையிடம் துக்கன் என்பவனும் பிறந் அதர்வா -1. ஒரு இருடி. ததீசியின் தந்தை 
தனர் எனவும் , கூறியிருக்கிறது . பின்னும் 

2 ஒரு இருடி , இவர் தேவி - சாந்தி , 
மிருத்யுவிற்கு வியாதி , ஜரை , சோகன் 

குமரன் - தத்யங்கன் , 
திருஷ்ணன் , குரோதன் , என்பவரும் 
பிறந்து உலக நாசத்தைச் செய்வர் என்று 

அதலம் - கீழுலகத்தொன்று . 
கூறப்பட்டிருக்கிறது . 

அதலர் - நாகர் . அதோலோகவாசிகள் . 
2. இவன் வேதபுரியில் இருந்த திரியம் அதவியார் தஞ்சாவூர், திருநெல்வேலி 
பகவேதியன் புதல்வன் . ஒருநாள் காட் 

முதலிய ஜில்லாக்களில் உள்ள நெய்யக் 
குள் சென்று , ஆங்குத் தவமேற்கொண்டு 

காரர் . ( தர்ஸ்டன்). 
புற்றால் மூடப்பெற்றிருந்த முனிவரது அதிஉஷ்ணழள்ளபிரதேசம் அமெரிகா 
கண்ணைத் தொளை வழியிற் கண்டு தன் கண்டத்துக் காலிபோர்னியா எனு மிடத் 
கையில் இருந்த கோலாற் குத்தி அவரால் திற்குக் கீழ்பாகத்திலுள்ள டெத்வாலி 
தீயனாய்க் காட்டில் திரியச் சாபம் ஏற்றுத் யெனும் பாலைவனப் பள்ளம் . இதில் 
தந்தையிடஞ் செல்லத் தந்தை , சில புத்தி உஷ்ணம் (கஙச ) டிகிரிக்கு அதிகப்படு 
போதிக்கக் கேளாது தந்தையைக்கொன்று கிறது . இதில் பெய்யும் மழை அந்தரத்தி 
பசியால் புலைச்சேரியில் ஊனருந்தித்தா லேயே மாறிவிடுகிறதாம் . 


அதிகண்டன் 


அதிசூரன் 


அதிகண்டன் - சௌபாக்கிய நகாத்துவேதி பெற்ற வில்லுடையவன் , பலசாலி . 
யன் . இவன் இளமைப்பருவத்தில் தெரு ( இராமாயணம் ) 
விற் போம்போது ஒரு ருத்ராக்ஷம் கண் அதிகாரிப்பிள்ளை - எழுபத்துநான்கு சிங்கா 
டெடுத்து ஒரு வேதியனுக்குக் கொடுத்து சனாதிபதிகளில் ஒருவர் ஸ்ரீ வைஷ்ண 
நற்பதம் பெற்றவன். (உபதேசகாண்டம் ). வர் ( குருபரம்பரை). 
அதிகமான் - சேரமானால் வளர்க்கப்பட்ட அதிகோரன் -1. இராக்ஷசசேநாபதி , 
வர் . இவர் பாணபத்திரரைப் பரிபாலித்த 2. சூரபதுமன் சேநாபதி . வீரமாயேங் 
வர் . இவர் , சோழதேசத்தில் ஆதிக்கும் திரவாயிற் காவலாளி. ( கந்த ). 
பகவனுக்கும் பிறந்து அரசராய்ப் பாண அதிசயவணி-கருதிய பொருளின் வனப் 
பத்திரருக்குச் சிவமூர்த்தி அளித்த திரு பை யுவந்து கூறுகையில் , உலகநடை கட 
முகப்பாசுரத்தால் பொருளளித்துப் வாது உயர்ந்தோர் வியப்பக் கூறுவது . 
பொன்வண்ணத்தந்தாதி முதலிய பாடி இது , பொருள் , குணம் , தொழில், ஐயம் , 
ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் திருக் துணிவு , திரிபால் வேறுபடும் . இதுவே 
கைலைக்குச் சென்று திரு ஆதியுலா அரங் உயர்வு நவிற்சி , இதனை ( அதிசயோக்தி 
கேற்றினவர். இவர் ஒருவகை வீரர்பாற் யலங்காரம் ) என்பர். ( தண்டியலங்காரம் ) 
பட்ட அதியர் குடியினர் . திருவள்ளுவ அதிசாரரோகம் - இது மார்பு , குதம் , வயிறு, 
ருடன் பிறந்தவர் . தகடூரில் வதிந்தனர். முதலிய இடங்களில் நோய் , உடம்பிளை 
(திருவள்ளுவர்சரிதை) 

ப்பு , மலபந்தம் வயிறுப்பிசம் , அஜீரணம் , 
அதிகமானெடுமானஞ்சி மகன் பொகுட்டெ இவைகளைப் பழைய உருவமாகப் பெற் 
ழினி- கொடையும் ,இன்பமும் உள்ளவன் . றது . பின்னும் , கெட்டுலர்ந்த மாமிசம், 
இவன் பெயர் அதியமான் மகன் பொகுட் 

வேகாப்பதார்த்தம் , மந்தவஸ்துக்கள் , 
டெழினி யெனவும் வழங்கும் . இவன் அதிதிண்டி , மிகுநடை இவற்றால் வாயு 
மீது " அலர்பூந்தும்பை " எருதேயிளைய " அதிகரித்துத் தாதுக்களைக் கெடுத்து மலத் 
" மதியேர் வெண்குமை 

என ( 1) செய் 

தைச் சலம்போலாக்கி அபானவழியால் 
யுட்கள் ஒளவையார் பாடினர் . ( புற - நா ) . தள்ளும் . இது , வாத , பித்த , சிலேஷ்ம 
அதிகன் -1. இவன் ஔவைக்குத் தான் திரிதோஷ, பய , துக்க அதிசாரங்களென 
பெற்ற கருநெல்லிப்பழத்தைத் தந்தவன் . அறுவகையாகியும் மற்றும் , சாம , நிசாம , 
இவனுக்கு அதிகமான் எனவும் பெயர் . 

ரத்த , குதபிரம்ச , சுர அதிசாரமெனப் 
இவன் புகழ்ச்சோழ நாயனார் காலத்திருந்த பலவி தமாம் . இது , தயிர்ச்சுண்டிச் சூர 
அதிகனோ அன்றோ என்று துணிந்து ணம் , சப்தகபாடமாத்ரை , முதலியவற் 
சொல்லக்கூடவில்லை . இப்பெயர் கொண்ட சால் வசமாம் . ( ஜீவரக்ஷாமிர்தம் ) 
அரசன் ஒருவன் கோளதேசத்தில் இருந்த அதிசாரன் - நிதந்துவின் குமாரன் . 
தாகவும் , அவனுக்கு இராஜராஜனென்று அதிசுஷ்கரோகம் - தேகத்தில் சமாகனி 
ஒரு பெயர் உண்டென்றும் , அவன் வம் யால் செழித்த மாமிசம் , அக்னிக் குறை 
சத்தில் எழினி என்னுமொருவன் இருந் வால் சீரணக்குறை பெற்றுத் தேகம் சுஷ் 
தனனென்றும் , அவன் வம்சத்தில்வந்த கிப்பது மன்றி , நரம்புகள், கீல்கள் , கழுத்து , 
விடுகாதழகியபெருமாள் என்பவன் வயிறு , தொடைகள் முதலிய உலர்ந்து 
ைேரயாண்டான் என்றும் , இந்த அதிகன் , சூம்பும் . அப்போது ஆயாசம் , துர்ப்பலம் 
நெடுஞ்சடையனால் அயிரூரிற் செயிக்கப் உண்டாம் . இதற்குக் கூஷ்மாண்டகிருதம் 
பட்டான் என்றும் புறநானூற்றுரையிற் முதலிய நன்மை தரும் . ( ஜீவரக்ஷாமிர்தம் ). 
கூறப்பட்டிருக்கிறது . 

அதிசூரன் -1. ஏனாதி நாதநாயனாரை வஞ்ச 
2. புகழ்ச்சோழ நாயனார் சேனைகளால் னையாற் கொலைபுரிந்த மாபாவி . இவன் 
வெல்லப்பட்ட மலைநாட்டரசன் . 

சரிதையை ஏனாதிநாதநாயனாரைக் காண்க . 
அதிகாயன் -- ஒரு அரக்கன் . இராவணன் ( பெரியபுராணம்) . 
குமாரர்களுள் ஒருவன் . பிரமனிடம் சவ 2. சிங்கமுகாசூரன் குமரன் . 
சம் பெற்றவன் , யுத்தத்தில் இலக்குமண 3. சூரன் முதலிய பதினெண்மரில் 
ரால் பிரமாஸ்திரம் விட்டுக் கொல்லப்பட் முதல்வன் . நீதிநெறிச்சோழன் காலத்தில் 
டவன் , இவன் முற்பிறப்பில் கைடவன் அரசர்களைக் கொலை புரிந்து வருத்திக் 
என்னும் அசுரன் , சிவபெருமானிடம் கொண்டு வல்லான் என்று ஒரு வல்லவன் 


தக 


அதிதர் 


45 


அதிரதர் முதலியவர் 


யின் புதரி . 


காணக . 


இருந்தனன் . அவனை வெல்லச் சென்று பணமென விடுத்து வருந்தாதிருந்தமை 
பல வருத்தமுற்றுத் தன்னொடு அவனை கண்டு சிவமூர்த்தி இடபாரூடராகத் தரி 
வெல்லவந்தவர்களைப் பரிகொடுத்துத்தான் சனந் தந்து முத்தியளிக்கப் பெற்றவர் . 
ஒருவனே அவனைச் சிறைசெய்து அவன் ( பெரியபுராணம் ). 
குதிரை ஆயுதம் முதலியவற்றைக் கவர்ந்து அதிபதி- சண்முகசேநாவீரன் . 
அரசனுக்குக் காட்டி எப்படி வல்லான் தலை 
யை வெட்டினாயென்று அரசன் கேட்க , 

அதிபலமாழனி- ஒரு இருடி புங்கவர் . 
இப்படித்தானென்று தானும் வெட்டிக் அதிபலன் -1. சிவபூதகணத்தவரில் ஒருவன் . 
கொண்டு இறந்தவன் . இவன் , சூரன் என் 

2. மகாபலன் , தந்தை சைநன் . 
பவன் செய்த குமாரசுவாமி பூசையால் அதிபலை - ஸ்ரீராமருக்கு 

ஸ்ரீராமருக்கு விச்வாமித்திரர் 
உயிர் பெற்றனன் . 

உபதேசித்த மந்திரம் , 
அதிதர் - வைராசனுக்குச் சம்பூதியிடம் உதி அதிபாத - ஒரு அப்சரஸ்திரி , அரிஷ்டை 
த்த குமார் , விஷ்ணுவினவதாரம் . 

, 
அதிதி -1 . ( சூ ) ஸ்ரீராமபிரான் போன் , குசன் அதிமதுரகவி - திருமலைராயன் சமஸ்தான 
குமான் . இவன் குமரன் நிஷதன் . 

வித்துவான் . காளமேகரை யமகண்டம் 
2. காசிபர் பாரி , தக்ஷன்பெண் , துவாத பாடுவித்தவன். காளமேகரைக் காண்க . 
சாதித் தரையும் , வாமமூர்த்தியையும் பெ அதியமான் - ஒரு அரசன் . தகடூர் பொரு 
ற்றவள் . இவள் காதணியை நாகாசுரன் தவன். போர்வல்லவனும் கொடையாளியு 
கவர்ந்தனன் . இவளது சரித்திரத்தைக் மானவன் . 

அரிசிற்கிழாராற் பாடப்பட் 
காசிபரைக் காண்க. 

டவன் . 

இவனை அதியமான் தகடூர்பொ 
3. தேவர்கள் அசுரர்களைக் கொல்லு ருது வீழ்ந்த எழினி யென்பர் - ( புற.நா. ) 
வார்கள் என தேவர்களுக்கு அன்னத்தைப் அதியமான் நெடுமானஞ்சி அஞ்சியைக் 
பாகஞ் செய்தாள் . புதன் பசியாயவளி 
டம் அதிதியானான் . அவள் தேவர்களுக்கு அதியன்விண்ணத்தனர் . - கடை சசங்க 
முதலிலிட்டுப் பிறகு அளிப்பேனென, 

மருவிய புலவர் , ( அகநானூறு) . 
புதன் கோபித்து உன் கர்ப்பத்தில் பீடை அதியுச்சம் ( சூரி ) க்கு மேஷத்தில் ( க0 ) 
யுண்டாகவெனச் சபித்தனன் . ( பார் - சாந் ). பங்கு வரையிலும் , ( சங் ) க்கு ரிஷபத்தில் 
அதிதூலரோச தேகமாமிசம் , போகத் ( கூ ) பங்கு வரையிலும் , ( செவ் ) ககு மகரத் 
தாலும் ரோகத்தாலும் வளருங் காரணத் தில் ( உ.அ ) பங்கு வரையிலும் , ( புத ) க்கு 
தால் சரீரம் பருத்து ஸ்தனம் , வயிறு , 

கன்னியில் ( கரு ) பங்கு வரையிலும் , ( குரு) 
தொடை , 

அளவுக்கதிகமாகப் பருத்து க்கு கற்கடகத்தில் ( ரு ) பங்கு வரையிலும் , 
கடினமாகும் . இதனால் நடையிற் குலுங் (சுக்) க்கு மீனத்தில் ( உ.எ) பங்கு வரையி 
சல் , ஆயாசம் , இரைப்பு , கபாதிக்கம் , லும் , ( சரி) க்கு துலாத்தில் (20) பங்கு 
பொடியிருமல் , பெருமூச்சு , முதலிய தூர்க் 

வரையிலும் அதியுச்சமாம் . 
தணங்களுண்டாம் . இது , சுக்ல சோணி அதிரதன் சத்தியகர்மன் குமான் , இவன் 
தங்களைக் கெடுத்துக் கர்ப்ப நாசத்தைத் கங்கைக்கரையில் குந்தியால் எறியப்பட்ட 
தரும் . இதனைக் கோமூத்ரம் , அசுவகந் 

கன்னனையெடுத்து வளர்த்தவன் . இவன் 
திச்சூரணம் முதலியவற்றால் வசஞ்செய்ய 

மனைவி பாதை . இவள் குமரர் சத்ருத 
லாம் . ( ஜீவரக்ஷாமிர்தம் ) 

பன் , துருமன் , விருகர தன் , சத்ருஞ்ஜயன் , 
அதிபத்த நாயனார் - இவர் , சோழநாட்டில் 

விபாடன் , முதலியோர் (பாரதம் ) . 
நாகப்பட்டினத்துக் கடற்கரை யடுத்த அதிரதர்ழதலியவர் - அதிரதர் தம்மையும் 
வூரில் அவதரித்த செம்படவர் இவர் , தமது சேனையையுங் காத்துக்கொண்டு பல 
தமக்கு , வலையிற்படும் முதல் மீனினை 

தேர்வீரர்களோடு போர் செய்யும் வீரர் . 
நாடோறும் சிவமூர்த்திக்கு என்று விட்டு மகார தர் தம்மையும் தாமேறிய தேர் , 
விடுவது . கடமையாக் கொண்டவர் . இவ் 

குதிரை, சாரதி , சேனைகளையுங் காத்துக் 
வகை - நடத்துகையில் சிவாஞ்ஞையால் கொண்டு சில தேர்வீரரோடு போர்செய் 
சிலநாள் மீனே பட்டது . இதனால் பவர் . சமரதர் தம்மையும் தம்முடைய 

தேர் , சாரதி , குதிரைகளையுங் காத்துக் 
குடிமுழுதும்வறுமையுண்டாயிற்று. பிறகு 
பொன்மீன் ஒன்று பட அதனையும் சிவாற் கொண்டு ஒரு போர்வீரனோடு போர்செய் 


அதிராத்தன் 


46 


அதிவீரராமபாண்டியர் 


பவர் . 


என் . 


பவர் . அர்த்தர தர் தம்மை மட்டுங் காத்துக் சாண்டில்யமுனிவர் தோன்றிப்புண்ணிய 
கொண்டு ஒரு தேர்வீரனோடு போர்செய் தீர்த்தமாடச் செய்யப் பாபம் நீங்கிச் சுத்த 

மானவன் , 
அதிராதான் --சாக்ஷசமனுவிற்கு நட்வலை அதிவியாப்தி- இலக்கியத்திலேயே யன்றி 
விடம் உதித்தகுமரன் , 

இலக்கியமல்லாததின் கண்ணும் இலக் 
அதிராவடிகள் - மூத்தபிள்ளையார் திரு 

கண மிருத்தல் . ( தர் ) 
மும்மணிக்கோவை அருளிச்செய்த சிவ அதிவீரன் -- ஓர் அசுரன். யாளிமுகன் கும 

ரன் , இலங்கை , நீரில் அமிழ்வது கண்டு 
னடியவர் . 

மானம்பாதிக்க வீரவாகு தேவருடன் 
அதிராஜம் - இராஜசூயயாகத்தின் பொருட்டு 
சகதேவனால் ஜயிக்கப்பட்ட தேசம் . அர 

யுத்தஞ்செய்து மாண்டவன் , ( கந்தபுரா 
சன் . தந்தவக்கான் . குவாலியரில் உள்ளது . அதிவீரராமபாண்டியர் - பாண்டிநாட்டுமன் 

ணம் ). 
Datiba in The Gwalior territory , 
where Dantavakara was killed . 

னரில் ஒருவர் . சிவபக்திமான் , சுவாமி 

தேவனிடம் சிவ தீக்ஷை பெற்றுக் காசிகா 
அதிராஜேந்திரன் - வீரராஜேந்திரன் கும 

ண்ட முதலியவியற்றியவர். இவர் சகோ 
முன்வேங்கைநாடு , வீரராஜேந்திர 

வரதுங்கபாண்டியர் , தமிழிற் கொக் 
னால் விஜயாதித்தனுக்குக் கொடுக்கப்பட் 

கோகஞ் செய்தவர். இவர் தமிழில் வல்லவ 
டது . அந்த நாட்டின் இளவரசன் குலோத் 

ராகி முதலில் நளன் கதை பாடத்தொட 
துங்கன் , நாடிழந்து துன்புற்றிருந்தான் . 

ங்கிப் பாடிக்கொண்டு வருகையில் ஒரு 
அதிராஜேந்திரன் பட்டம்பெறவே அவனை 

நாள் , தாயுடன் உண்ணும் வழக்கத்தின 
வென்று பட்டினத்தைத் தான் அடைய ராதலால் காலந் தாமதித்து உணவு கொள 
வேண்டுமெனக் குலோத்துங்கனெண்ணி 

வந்தனர் . தாய் கால தாமதத்திற்குக் கார 
னான் . இதனால் மேலைச் சாளுக்கியனாகிய 

ணங்கேட்க , இவர் தாம் செய்யும் நைட 
விக்ரமாதித்யன் தம்பி சோமாசுரன் ( 11 ) 

தம் தாமதிக்கச் செய்ததெனத் தாய் அக் 
உடன் சிநேகித்துச் சோழராஜ்யத்தின்மீது 

கதையில் அருவருப்புற்றுப் பசுநூல் பாடத் 
படைகொண்டு சென்று அதிராஜேந்திர 

தொடங்கினை யென்று செஞ்சுடரின் 
னைக் கொன்று பரகேசரி இராஜேந்திர 

மைந்தனையும் தென்னிலங்கை வேந்தனை 
சோழனுக்குத் தொகித்ரபர் தயங்கொண்டு 

யும் , பஞ்சவரிற் பார்த்தனையும் பாராதே 
சோழ ராஜ்யாதி பதியாயினான் . குலோத் 

விஞ்சு , விரதமே பூண்டிந்த மேதினியை 
துங்கன் தாயாகிற அம்மங்காதேவி தனக் 

யாண்ட , பரதனையும் ராமனையும் பார் 23 
குப் பிள்ளைபிறந்ததும் தன் தகப்பன் பெய 

எனும் கவியைக் கூறித் தமயன் சொற்படி 
ராகிய இராஜேந்திரசோழன் பெயரைப் 

நடக்கக் கட்டளையிட்டனள் . அவ்வகை 
பிள்ளைக்கிட்டாள். இப்பெயர் இந்தக் 

தமயன் சொற்படி அதிசீக்கிரத்தில் ஷை 
குலோத்துங்கனுக்கு ( ச ) வருஷம் வழங் 

தத்தை முடித்துக் காசிகாண்டம் , திருக் 

கருவையந்தாதி முதலிய செய்து முடித் 
அதிர்சீய நதி - இவள் , சித்ரமுகன் பெண் .. 

துப் புலவர்கள் செய்யுளில் குற்றங்கூறின் 
இவள் வசிஷ்ட குமானாகிய சத்தியை அவர்களைக் குட்டியும் புலவர்க்குப் பரிச 
மணந்தவள் . இவளுக்குப் பராசரர் பிறந் ளித்தும் வந்தனர் . இவர் புலவர்க்கு முன் 
தார் . ( பார - அநுசா ). 

தாம் செய்த நைட தகவிகளைக் காட்டி இதற் 
அதிவிடன் - ஒரு வேதியச்சிறுவன் . காமச் கும் இராமாயணத்திற்கும் யாது பேத 
செருக்கால் ஒருத்தியைக்கூடி இரவில் மென்ன, அவர்கள் உமது செய்யுள் கரும்பு , 
தாகங்கேட்க அவள் கள்ளுண்டவெறியில் அவரது வேம்பெனக் கூறக்கேட்டுப் புல 
கள்ளை நீரென்று கொடுத்தனள் . அதனை வர்களின் கருத்தறிந்தவர் . 
வாங்கியுண்டு கள்ளென் றறிந்து வேதிய 

இவர் நைஷதத்தை அரங்கேற்றுகையில் 
ரிடம் நடந்தவைகூறிப் பிராயச்சித்தங் வாய்ந் தமின்னை மடந்தைய ராக்கி விண், 
கேட்டனன் . வேதியர் நெய்யை மழுப் போந்திடாமலன்றோ மலர்ப் புங்கவன் , 
போலுருக்கி வாயில் விடுவதே பிராயச் சாந்தணிந்த தமனியக்குன்றென, எந்து 
சித்தமென்று உருக்கிவிட இருக்கையில் வெம்முலைப்பார மியற்றினான் " எனுஞ் 
தாய் தந்தையர் பரிதபித்த நிலையறிந்து செய்யுளைப் பிரசங்கிக்கையில் புலவர்கள் 


அதிஷ்டானபுரம் 


17 


அத்திர இதயம் 


கேட்டு மின்னில் தமனியக்குன்று நிற் கையில் வாயிற்காவலர் தடுக்கவும் உட் 
குமோ என ஆக்ஷேபிக்கையில் , அரசன் சென்று பார்வதியாரால் யானையாகச் சாப 
விடைகூறமயங்கி நாளை கூறுவோமென்று ம்பெற்றுப் பார்வதியாரை வேண்ட அவர் 
வீட்டில் வந்து ஒருவாறு சிந்திக்கையில் இரக்கப்பட்டு நீ கஜராண்யத்தில் சிவபூஜை 
மனைவிகண்டு களிப்புடனிருக்காதற்குக் செய்து முன்பே அவ்விடம் பூஜை செய்து 
காரணம் வினவிக் கூறகேட்டு அது முலைக் கொண்டிருக்கும் காளனு டன்மாறு 
காம்பென்னும் முறுக்காணிகொண்டு முறு கொண்டு இறந்து முத்தியடைக என்ற 
க்கியிருந்ததால் நிற்கிறதெனக் கூறக்கேட் சொற்படி பூஜைசெய்து முத்தியடைந் 
இக் களித்து மறுநாள் புலவர்க்குக்கூறிக் தவன் . (திருக்காளத்திபுராணம் ). 
களித்தவர் எனவும் ஒருகதை கூறுவர் . 

3. சந்திரகுலத்து அசமீளன் தந்தை , 
அதிஷ்டானபும் - சேதிநகரத்தின் இராஜ 4 , அஸ்தியைக் காண்க . 
தானி . 

5. சந்திரவம்சத்து அரசன் , சுகோத்தி 
அதீர்க்கன் - திருதராஷ்டிரன் குமான் . ரன் புத்திரன் . தாய் ஜயந்தி , புத்திரன் 
அதீனன் - சகதேவன் புத்திரன். 

விகுஞ்சன் . பாரியை யசோதரை . ஜயந் 
அதுலகீரீத்திபாண்டியன் - அதுல விக்ரம திக்குச்சுகுமாரி என்றும் , விகுஞ்சனனுக்கு 
பாண்டியனுக்குக் குமான் . இவன் குமரன் விகுண்டன் எனவும் , யசோதைக்கு யசோ 
கீர்த்திபூஷணபாண்டியன் . 

தரை எனவும் வேறு பெயர்கள் . 

இவன் 
அதுலவிக்ரமபாண்டியன் - சமர கோலாகல அத்தினபுரியை நிர்மாணஞ் செய்தவன் . 
பண்டியனுக்குக் குமரன் . இவன் குமரன் அத்திகன் - 1. சலற்காரன் குமரன் , தாய் 
அதுலகீர்த்தி . 

சலற்காரை, ஆதிசேடன் முதலிய மரது 
அதுஷ்டாவிரணம் - சிகிச்சைகளால் வசமா லரைக் காக்கச் சனமேசயன் சர்ப்பயாகத் 
வது , அது ரஸவாததுஷ்டவிரணம் , ரஸ தை நிறுத்தினவன். இவன் தாய் தன்னை 
பித்தாதுஷ்டவிரணம் , ர ஸ சிலேஷ்மா விட்டுப் பிரியும் கணவனை எனக்கு என்ன 
துஷ்டவிரணம் , ரஸவாதபித்தாதுஷ்ட கதியென ருஷி அஸ்தியென்று கூறிச் 
விரணம் , ரஸவாதசிலேஷ்மாதுஷ்டவிர சென்ற பிறகு இவர் பிறந்ததால் இவர்க்கு 
ணம் , ரஸசிலேஷ்மபித்தாதுஷ்டவிரணம் , இப்பெயர் இடப்பட்டது . 
ரஸதிரிதோஷாதுஷ்டவிரணம் என்பன 2. பூரு வம்சத்து அகோதரன் குமரன் , 
வாம் . ( ஜீவரக்ஷாமிர்தம் ). 

இவனாண்ட காரணத்தால் இவன் பட்ட 
அதூர்த்தன்- குசனுக்கு மூன்றாம் புத்திரன் . ணத்திற்கு அத்தினபுரமென்று பெயர் . 

இவன் குமரன் ராஜருஷியான கயன் . இவன் குமாரர் அசமீளன் , தவிமீளன் , 
அதோத்தரஜன் - சூரியவம்சத்து அரசன் , 
கயனுக்குத் தந்தை. 

3. வசுதேவனுக்கு உரோசனையிடம் 
அதோக்ஷசன் - விஷ்ணுவிற்கொரு பெயர் . உதித்தகுமான் . 
அத்தாமலகன் - ஒரு வேதியன் , இவன் கும் அத்திகிரி - இது காஞ்சி மாநகரத்திலுள்ள 
ரன் ஆக்கினவர்க்கன் . இவன் பதினாறு மலை . பூர்வம் ஐராவதமென்னும் யானை 
வயதில் அவதூ தாச் சிரமியாயினன் . விஷ்ணு மூர்த்தியைப் பூசித்துப் பேறு 
அத்தாமலகாசாரியார் - ஒரு சித்தர் . யமுனை பெற்ற இடம். பிரமன் அசுவமேதயாகஞ் 
யாற்றங்கரையில் தவஞ்செய்து கொண் செய்த தலம் . (காஞ்சிபுராணம் ). 
டிருக்கையில் இவரது தவநிலை அறியாத அத்திபதி காந்தாராநாட்டரசன் . லேபதி 
ஒருத்தி, தன் குழந்தையை இவரிடம் கணவன் , இராகுலன் தந்தை , இவனது 
விட்டு நீராடச்செல்லக் குழந்தை தவழ்ந்து இராஜதானி இடவயம் என்ப . பிரமதரு 
சென்று யமுனையில் வீழ்ந்து இறந்தது . 

மன் கட்டளையால் அவந்தியை இராச 
இதனைக் கூக்குரலால் அறிந்த சித்தர் தானியாகக் கொண்டவன் . ( மணிமேகலை ) 
அக்குழந்தை உடலில் சென்று சங்கராசாரி அத்திமேசம் --- தேவர் பூஜித்த காசியிலுள்ள 
யரை அடுத்தனர். 

சிவபிரதிட்டை . 
அத்தி -1. சராசந்தன் பெண் . கஞ்சன் அத்திர இதயம் - ஒரு வித்யை . இது பகை 
தேவி . 

வரை நசிக்கும் பொருட்டுச் சிவமூர்த்தி 
2. ஒரு சிவகணத்தவன் . இவன் திருக் யால் சுவாயம்பு மநுவிற்கும் அம்மது , வசி 
கைலையில் சிவமூர்த்தி ஏகாந்தத்திலிருக் ட்டருக்கும் , வசிட்டர் , சித்திராயு தனெ 


புருமீளன் . 


அந்தா 


48 


எத்துழாயம்மாள் 


னும் காந்தருவனுக்கும் , அச் சித்திராயு தன் னத்தைத் தடுத்தமையால் மீனாகக்கடவை 
தன் தௌஹித்திரியாகிய மனோரமைக் எனச் சாபம் பெற்றவள் . பின்னர் , அப் 
கும் , அவள் சுவாரோசிஷ மனுவிற்கும் பெண் முனிவரை வணங்கி அனுக்கிரகிக் 
உபதேசித்தது , 

கக் கேட்க அவர் நீ சிலகாலஞ் சென்று 
அத்திரி -1 . அகரம் ஈச்வரனைத் தெரிவிக் இரண்டு குழந்தைகளைப் பெறுவாய் . அக் 
குஞ் சப்தம் , திரி என்பது திரிகுணாத்மக குழந்தைகளுக்குப் பிறகு சுவர்க்கம் அடை 
மாகும் பிரகிருதியைத் தெரிவிக்கும் ; இவ் வாய் என்று நீங்கினர் . இவள் , மீனுருப் 
விரண்டினும் சமமான பக்தியை வைத் பெற்று உபரிசர வசுவின் வீரியத்தை விழு 
தவராதலால் இப்பெயர் பெற்றவர். பிர ங்கி வலையன் வலையில் அகப்பட அவன் , 
மன் நேத்திரத்தில் பிறந்தவர் . திரிமூர்த் வயிற்றைச் சேதிக்க அதில் இரண்டு குழந் 
திகள் குமாரர்களாய் வரத் தவஞ்செய்த தைகள் இருக்கக்கண்டு அரசனுக்கு அறி 
வர் . இவர் தேவி அநசூயை , இவர் காமத் விக்க அரசன், குமானைத் தான் எடுத்துக் 
தால் அநசூயையை நோக்க வீரியம் கொண்டு குமரியை வலையனுக்குக் கொடு 
வெளிப்பட்டது . அதை வாயு , திரட்டி த்தனன் . அவ்வலையன் , காளி அல்லது 
ஆகாயத்திவிட அது சந்திரன் ஆயிற்று . மச்சகந்தி எனப் பெயரிட்டு இவளை வளர் 
இவர் உடம்பில் விஷ்ணு புகுந்து வேதிய த்தனன் . இவளே மச்சகந்தி . ( பார -ஆதி . ) 
ராகப் பிறந்து அநசூயையின் பாலுண்டு அத்ரி - மூன்று தினம் அத்யயனம் செய்யாத 
தத்தாத்திரேயர் ஆயினர். இவரை ஏகயன் ராதரி கிடையாது எனும் பொருளில் தரி - 
கோபித்துக் கொல்லவாத் துருவாசரிவ மூன்று முறை அத்யயனமில்லாத , 
ரிடம் ( எ ) நாட்களிற் பிறந்து அவனை ராதரி அ - இல்லை ( அராத்ரி ) எனும் பெயர் 
யெரித்தனர் . இவர் ஆச்சிரமத்தில் அத்ரி என மருவியது . 
ஸ்ரீராமமூர்த்தி தங்கி ஆரண்யஞ் சென் அத்திரிலோசனன் - துரியோதனன் தம்பி , 
றனர் . தேவாசுர யுத்தத்திற் பயந்த சூர்ய அத்திவல்லன்- கங்கவம்சத்தரசன் . 
சந்திரர்களுக்குப் பயத்தைப் போக்கி அசு அத்துவா - இது, ஷடத்வாவெனச் சைவர்க 
ரரை ஒரு சொல்லில் வென்றவர் . அருந்த ளால் கூறப்படுவது. அவ்வத்து வாக்கள் 
திக்குத் தந்தை . இருக்குவேதத்தின் ஐந் கலாத்வா, புவனாத்வா , வர்ணாதவா , மந்தி 
தாவது காண்டத்தின் அதிகாரியானவர் . ராத்வா , பதாத்வா , தத்வாத்வா என்பன . 
2. சண்முகசேநாவீரன் . 

இவற்றைச் சிவபிரானுக்குத் திருமேனி 
3. ஒரு பிராமணர் , தயிரிய மகாராச யாக ஆகமங்கள் கூறும் . சாந்தியாதீதகலை 
னிடஞ் சென்று செல்வம் பெற்றுப் பிள் திருமுடி , சாந்திகலை திருமுகம் , வித்தை 
ளைகளுக்குக் கொடுத்துத் தவத்திற்குச் மார்பு , பிரதிஷ்டைகுய்யம் , நிவர்த்தி முழ 
சென்றவர் . 

ந்தாளும் பாதமும் ஆகிய பஞ்சகலைகளும் 
4. ஒரு தீர்த்தம் . 

அங்கங்களாம் . புவனங்கள் ரோமம் , வன் 
5. அத்திரி குலவேதியன் . இவன் கும் னங்கள் தோல் , மந்திரங்கள் உதிரம் , பதங் 
ரன் ஆத்திரேயன் . இவன் காமத்தால் கள் நரம்பு , தத்வங்கள் எலும்பும் தசையும் 
காயத்திரி முதலிய விடுத்துத் திருக்கும் சதா சிவர்க்குத் திருமேனியும் , பிராணன் 
மூலமலயமாருத பரிசத்தால் பாவநீங்கி பரமசிவனாம் . 
முத்தியடைந்தவன் . ( குற்றாலபுராணம் ). அத்துழாயம்மாள் - பெரியநம்பிகளின் திரு 
அத்யந்தாபாவம் - முக்காலத்தினு மின்மை . மகள் . இந்தம்மாள் நீராடப்போகையில் 
இது வாயுவில் உருவமின்மை. பூதலம் மாமியாரைத் துணையழைக்க அவள் உங் 
கடமுடைய தன்று என்றாற்போல்வது . கள் வீட்டிலிருந்து வெள்ளாட்டி கொண்டு 
அத்யாத்மராமாயணம் - விச்வாமித்திரரால் வந்தையோ வென வெறுக்க இதை இந் 
செய்யப்பட்ட இராமகதை . 

தம்மாள் உடையவரிடம் 

தெரிவிக்க, 
அத்ரிகை - இவள் ஒரு அப்சரஸ்திரி. இவள் உடையவர் இவளுக்கு முதலியாண்டானை 
கங்கையில் ஸ்நானஞ் செய்துகொண்டி வேலையாளாகரியமித்து , மீண்டும் அழைத் 
ருந்த ஒரு முனிவரின் காலைப் பற்றி துக்கொண்டனர் . இந்தம்மாள் பெரியநம் 
இழுக்க முனிவர் , யோக திருஷ்டியால் பிகள் , மாறநேர் நம்பிக்குச் சாமகைங்கர் 
இவள் காந்தர்வ ஸ்திரீ என்றறிந்து மீன் யம் செய்ததற்காகப் பெரிய நம்பிகளைச் 
போல் என்னை யிழுத்துச் சந்தியாவந்த சிலர் கோவிலுள் வரவொட்டாது விலக்க 


அத்தோதயமகோதயம் 


19 


அத்வைதமதம் 


இவள் பெருமாள் திருத்தேர் தெருவில் 
வரத் தரிசித்துப் பெரிய நம்பிகள் செய்தது 
திருவுளத்திற்குவப்பு , அல்லது அன்று 
என்று தெரிவித்தபிறகே அப்புறம் போக 
வேண்டுமென்று வேண்டப் , பெருமாள் , 
உகப்பெனக் கந்தாடை அண்ணன் தோண் 
மீது பெரிய நம்பியைத் திருத்தேர்த் தட் 
டிற்குக் கொண்டுவாக் கட்டளையிடக் களி 
த்தவள். இவள் , கூரத்தாழ்வான் சரம 
தசை யடைந்தபோது அவர் முடியைத் 
தம் மடி மீது வைத்துக்கொண்டவள். 
( குருபரம்பரை ) 
அத்தோதயமகோதயம் - ஆதிதித்தியனுஞ் 
சந்திரனும் மகரத்துத் திருவோணத்திலே 
நிற்க ஞாயிற்றுக்கிழமையில் வியதிபாத 
யோகமுங்கூடிலத்தோதயம் , இவை 
சோமவாரங்கூடின் மகோதயமெனப்படும் . 
(விதானமாலை ). 
அத்வநி- பல்லாரிக்கு அருகிலுள்ள அதோ 

னியெனும் பட்டணம் . 
அத்வைதமதம் - சுத்தப் பிரமமாகிய சர்வ 
சாக்ஷியினிடத்தில் அக்நியிற் சூடுபோல 
அபின்னமாக விருக்கின்ற ஒரு சத்தி 
உண்டு . அச்சத்தி அவ்வ தீதப் பிரமத்தி 
னிடத்தில் அடங்கியிருக்கும்போது அதற் 
குச் சுத்தப்பிரமம் என்று பெயர் . மேற் 
கூறிய சத்தி , விச்ரம்பித்துச் சுத்தப் பிர 
மத்தை வியாபிக்கும்போது அப்பிரமம் 
பரைவியாபகத்துளிருந்தபடியால் அதற் 
குப் பிரமம் என்று பெயர் . அப்பிரம 
சந்நிதானத்தில் லக்ஷண சூன்யமான சத் 
தியினிடத்தில் அவிகிருத குணங்களாகிய 
சுத்த சத்வம் , சுத்த ரஜஸ் , சுத்த தமஸ் , 
எனும் மூன்று குணங்கள் தோன்றின . 
இந்தச் சுத்த சத்வத்திற்கு ஆனந்தரூப 
சத்தியெனவும் , சுத்த ரஜஸுக்குச் சித் 
ரூபசத்தியெனயும் , சுத்த தமஸுக்குச் சத் 
ரூபசத்தியெனவும் பெயர் . மேற்கூறிய 
பிரமம் , ஆனந்தரூபசத்தியுடன் கூடிச் 
சுழுத்தியையடைகையில் பரமானந்தன் 
எனவும் , சித்ரூபசத்தியுடன்கூடிச் சுவப்ப 
னத்தை யடைகையில் பரிபூரணன் என 
வும் , சத்ரூபசத்தியுடன்கூடிச் சாக்ர த்தை 
படைகையில் பான் எனவும் படும் . முற் 
கூறிய சச்சிதானந்த பிரமத்தினிடத்தில் 
மூலப்பிரகிருதி உண்டாயிற்று . மூலப் 
பிரகிருதியின் சத்வகுணத்திற்கு மாயை 
எனப் பெயர் . அம்மூலப்பிரகிருதியின் 
தமோகுணத்தில் ஆவரண விக்ஷேபசக்திக 

7 


ளுண்டாயின . அம்மூலப்பிரகிருதியின் 
ரஜோகுணத்தில் அவித்தை 
யிற்று , ஆவாணசத்தி சீவர்களை யுணமை 
யறிய வொட்டாமல் மறைக்குஞ் சத்தி , 
விகேபசத்தியில் பிரபஞ்சம் தோன்றுவ 
தற்கான ஆகாசம் தோன்றிற்று. அவ் 
வாகாசத்திடம் ஒன்றிலொன்சாய் மற்றப் 
பூதங்கள் தோன்றிப் பிரபஞ்சம் உண்டா 
யிற்று , அவித்யை, அபாரமார்த்திகம் , சத 
சத்விலக்ஷணம் , ஜடம் , அஞ்ஞானரூபமா 
யிருப்பது ; பிரமம் , சுத்தசை தன்னியம் , 
மாயாவச்சின்னசை தன்னியம் , அந்தக்கர 
ணாவச்சின்னசை தன்னியம் , விருத்திய 
வச்சின்னசை தன்னியம், வி ஷயாவச் 
சின்னசைதன்னியம் என ஐவகைப்படும். 
இந்த வேறுபாடுகள் சுத்தசை தன்னியத் 
திற்கு உபாதி பேதங்களாலுண்டாகின் 
றன . சுத்தசை தன்னியம் என்பது சுத்த 
பிரமம் . மாயாவச்சின்னசைதன்னியம் 
என்பது பிரபஞ்ச சிருட்டிக்குக் காரண 
மாய்ச் சர்வாந்தர்யாமியாகிய ஈச்வரன் . 
அந்தக்காணவச்சின்னசைதன்னியம் என் 
பது ஆன்மா , ஆகாசத்திலிருக்குஞ் சூரி 
யன் கடத்திலிருக்குஞ் சலத்தில் பிரதி 
பலிப்பது போல் பிரமம் அந்தக்காணாவச் 
சின்னர்களாகிய சீவர்களிடத்தில் பிரதி 
பலித்திருப்பது ; எங்கனம் ஆகாச ரூர்ய 
னுக்கும் கடகுரியனுக்கும் பேதமில்லை 
யோ அவ்வகை பிரமத்திற்கும் சீவர்களுக் 
கும் பேதம் இன்று . விருத்தியவச்சின்ன 
சைதன்யம் என்பது ஞானம் . விஷயாவச் 
சின்னசைதன்யம் என்பது கடப்படாதிகள் . 
அப்பிரமம் , பிரபஞ்சத்திற்கு விவர்த்தோ 
பாதான காரணம் . 

விவர்த்தோபா தானம் 
என்பது , 

கிளிஞ்சல் வெள்ளியெனும் 
பிராந்திபோல்வது . இவ்வகைப்பிரபஞ்சத் 
திற்குப் பிரளயம் மூவகைப்படும் . அப்பிர 
ளயம் நித்யம் , நைமித்யம் , ஆத்யர்திகம் , 
இவற்றுள் , கடையிற்கூறிய ஆத்யந்திகப் 
பிரளயம் பிரம சாக்ஷாத்காரம் அதாவது 
அவித்யாரூபகாரணத்துடன் பிரபஞ்ச 
நிவர்த்திபெற்றுப் பிரமத்துடன் ஏகமாகக் 
கலத்தல் , இந்த ஐகபத்யம் சிரவண , மாடு , 
நிதித்தியாஸத்துடன்கூடிய வேதாந்த 
ஞானத்தாலுண்டாம் . அவற்றுள் , சிர 
வணம் , ஆசார்யனால் வேதாந்த போதனை 
யைக் கேட்டல் , மதநம் , கேட்டவற்றை 
ஐயந்தீரச்சிந்தித்தல் , நிதித்தியாலம் , அநா 
திப் பழக்கத்தால் விஷயங்களில் பிரவர்த் 


அத்வைதானந்தன 


BU 


அநசூயை 


றுள் 


திக்கும் மனதை நிறுத்தல் . இந்த ஞானம் யப் பலராமர் , சமாதானஞ்செய்து கேளா 
கர்மாநுஷ்டானங்களைச் செய்த பாபக்ஷயத் மையால் கலப்பையால் இது கங்கையில் 
தால் உண்டாம் . சிரவணாதிகளில் மோக்ஷ மூழ்கப் பிரயத்தனஞ் செய்தனர் . அப் 
இச்சையுள்ளவர்களுக்கே அதிகாரிகள் போது இந்நகர் கடல் கொண்டது . 
என்று பெயர் . அது , சாதன சதுஷ்டயத் காள ராஜ்யத்திலுள்ளது . 
தால் உண்டாம் . 

அச்சாதன சதுஷ்ட ( 2 ) அஸ்தியென்னும் பெயருள்ள அர 
யங்களாவன : நித்யாநித்யவஸ்துவிவேகம் , சனால் நிருமிக்கப்பட்ட பட்டணம் . The 
இகமுத்ரார்த்தபலபோகவிராகம் , சமாதி Capital of the Kurus , north east 
சட்கசம்பத்தி , முமுட்கத்வம் . இவற் of Delhi entirely diluviated by the 

நித்யாநித்ய வஸ்து விவேகம் என river Ganges. It was situated ( 22 ) 
பிரமமே நித்யம் எனவும் சகத்து 

mileś north east of Mirat and the 
அநித்யமெனவும் பகுத்தறிவது . 

south west of Bijnor , on the right 
முத்ரார்த்த பலபோகவி ராகமாவது bank of the Ganges . 
இகபர வைராக்யங்களாற் சகல போகங் அத்தினபுரத்தாசர் - தருசகனோடு போர் 
களையும் சுகதுக்க கன்மங்களையும் விட்டு செய்ய வந்தவர்களுள் 

எலிச்செவி யரச 
நிராசையாயிருப்பது . சமாதிசட்கசம்பத் னுடைய முன்னோர் (பெருங்கதை .) 
தியில் , சமமாவது 

சமமாவது - மனோநிக்ரகம் அநகன் -1 . யதுவம்சத்தவனான வசுதேவன் 
அதாவது மனதைச் சலியாமல் அடக்கு 

தம்பி . 
தல் . தமமாவது - பாகியேந்திரியநிக்ரகம் . 2. நிமிவம்சத்துக்குறி தன் குமரன் . 
உபரதியாவது - மண் , பெண் , பொன் அநங்கன் -1. மன்மதனைக் காண்க . 
என்கிற ஈஷணத்ரயத்தியாக பூர்வகமான 2. கர்த்தமப் பிரசாபதியின் குமான் . 
சர்வ கர்ம சன்னியாசம் . தி தீக்ஷையாவது இவன் குமரன் நன்னிதி . 
- சுகதுக்கங்கள் வரிற் பொறுத்திருத்த அநங்கமாலை - நாடகப்பரத்தையருள் ஒரு 
லாம் . சமாதானமாவது சடேந்திரியங் த்தி . 
களையும் சிரவணத்திருத்தல் , சிரத்தையா அநங்கலேகை - சிவசந்மாவைக் காண்க . 
வது - குருவிடத்திலும் ஈச்வானிடத்தி அநங்கவிலாசினி-- கனகமாலைக்குத் தோழி . 
லும் சித்தத்தை ஏகாக்ரமாக வைப்பது . அநசுவான் - சந்திரவம்சத்து அரசன். புரு 
மேற்சொல்லிய உண்மை ஞானமடைய வம்சத்தில் பிறந்த குரு புத்திரனாகிய விது 
வலியில்லார் பிரம உபாசனை செய்தல் ரன் என்பவனுடைய புத்திரன் . தாய் 
வேண்டும் . அவ்வுபாசனை சகுணப் பிரம சம்பிரியை . இவளுக்கு மாகதி என்றும் 
உபாசனையெனவும் நிர்க்குணப்பிரமவுபா பெயருண்டு . தேவி , அமிர்தை, புத்திரன் 
சனை யெனவு மிருவி தப்படும் . அவற்றுள் பருட்சித்து, ( பாரதம் - ஆதிபர்வம் .) 
சகுணப்பிரம உபாசனையால் மனம் வயப் அநசூயை - தக்ஷன் பெண் , அத்திரிக்குத் 
படுமாயின் நிர்க்குணப்பிரம உபாசனை தேவி , குமரர் சந்திரன் , முதலியவர் . 
செய்து உலகம் மருமரீசிகையிடத்தில் பஞ்சகன்னியரில் ஒருத்தி . கௌசிகன் 
சலங்காலத்திரயத்திலும் இல்லாதவாறு தேவியிடஞ் சென்று பொழுது விடிய 
போலவும் ரச்சுவினிடத்தில் சர்ப்பமில்லா வேண்டிய நன்மைக்குத் திரிமூர்த்திகளைக் 
தது போலவும் பொய்யெனக்கண்டு சகல 

குமார ராகப்பெற்று அந்த மூர்த்திகளிடம் 
சங்கற்பங்களும் நாசமாகப் பூரணமாயிருக் வரம்பெற்று அவர்களைத் துருவாசர், தத் 
கும் அப்பிரமமே தானென்று பாவித்து தாத்திரேயர் , சோமர் முதலிய புத்திர 
அதில் லயமடைதல் , இதுவே முத்தி . ராகப் பெற்றவள் . ஸ்ரீராமன் தண்டக 
( தத்துவநிஜானுபோகசாரம் ). 

வனத்துச் சீதாபிராட்டியுடன் சென்று 
அத்வைதானந்தன் - ஒரு அத்வைத சந்தி அத்திரி ஆச்சிரமத்தில் தங்க இவள் பிராட் 
யாசி . 

டிக்கு வழியில் நீக்கம் வராது மங்கல 
அத்தினபுரம் குரு குலத்தரசன் நகரம் . அணி அணிந்து வேண்டிய தருமங்கூறி 
அசமீளன் தந்தையாகும் அத்தியென்ப அனுப்பினவள். கர்த்தமப் பிரசாபதியின் 
வன் ஆண்டது . ஒருமுறை துரியோத பெண் என்றுங் கூறுவர் . அத்திரிமுனி 
னன் பெண்ணைக் கவர்ந்த கண்ணன் குமர வர் தவஞ் செய்கையில் தானும் கூடச் 
னாகிய சாம்பனைக் கௌரவர் சிறைசெய் சிவபூஜையிலிருந்து கணவற்கு வேண்டிய 


5 


அந்தாரியப்பமுதலியார் 


31 


அநந்தக 


- 


உபசாரஞ செய்துகொண்டு வந்தனள் . 

யில் சமணர் அபிகாரயாகஞ்செய்து அர 
இவ்வாறு ஐம்பத்து நான்கு வருடங்கள் யாகத்தில் பெரும்பாம்பை உண்டாக்கித் 
முடியவும் மழையிலாது பிராணிகள் வ தமிழ்நாட்டு மதுரைமேலேவினர் . அச 
துகையில் முனிவர் எழுந்து மனைவியை வருதலறிந்த பாண்டியன் சிவாநுக்கிரகத் 
நோக்கி நீர் வேண்டும் " என அனசூயை தாலதைக் கொல்லப் , பாம்பு விஷத்தைக் 
கமண்டலங்கொண்டு நீர்க்குச் செல்லுகை கக்கிற்று. அந்த விஷச்சுவாலையாற் சுனம் 
யில் , பெண்ணுருக்கொண்டு கங்கை பிரத் களிறக்கப் பாண்டியன் சிவமூர்த்திவை 
தியக்ஷமாகி எங்குச் செல்கின்றாய் ” என வேண்டினன் . சிவமூர்த்தி அமுத்தாரை 
அனசூயை நீர் யார் ? " எனக் கங்கை , யால் விஷச்சுவாலையைப் போக்கினர் . 
தான் " கங்கை ” யென " ஆயின் என் கண இவன் காலத்துச் சமணர் மதுரைமீ 
வர் தவம் முடியுமளவும் இங்கிருக்க " மீட்டும் பசுவை ஏவினர் . அதைச் சிவ 
வெனக் கேட்க , கங்கை நீ " செய்த தவத் மூர்த்தி நந்திமாதேவராற் கொல்வித்தனர் . 
தில் ஒருமாதபலந் தருக என வேண்ட அந்தசிவாசாரியர் - சித்தாந்த சாராவளி 
அவ்வாறு கொடுத்துத் தன் கணவர்க்கு 

யெனும் பத்ததிக்கு உரைசெய்த ஆதி 
நடந்தவைகூறி ஒருவருஷ பலம் 

சைவ சிவாசாரியர் . 
கைக்குக் கொடுத்து எக்காலத்தும் தக்ஷி 

அநந்தசூரிகள் - புண்டரீகாக்ஷ யஜ்வாவின் 
ணத்தில் காமதவனத்தில் இருக்க வா 

குமரர். தோதாரம்மன் புருஷர் ; திருவேங் 
மடைந்தவள் . 

கடமுடையான் கட்டளைப்படி திருவேல் 
அந்தாரியப்பழதலியார் - இவர் 

வாயல் 

கடஞ் சென்றிருக்கையில் சுவப்பனத்தில் 
எனும் ஊரிலிருந்த கும்பமுதலியார் குமா 

திருவேங்கடமுடையான் பிராமணப் பின் 
பர் . இவர் ஒரு வித்வானுக்குத் தம்மை 

ளைபோல் வந்து திருமணிதர அதனை வாங்கி 
விற்றுப் புகழ்பெற்றவர் இவரும் சிறந்த 

மனைவியிடந்தந்து 

அதனால் வேதார் 
தமிழ்க் கவி . இவர் தமிழில் பாகவதபுரா தேசிகசைப்பெற்றவர். ( குருபரம்பரை ). 
ணம் பாடியவர் வேளாளர் . " கம்பனென் 

அநந்தசோமயாஜமார்- எழுபத்து நான்கு 
றுங் கும்பனென்றுங் காளியொட்டக்கூத்த 

சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர் . இவர் கும 
னென்றும் , கும்பமுனி யென்றும் பேர் 

ரர் புண்டரீகாக்ஷயஜ்வர். ( குருபரம்பரை ). 
கொளவரோ - அம்புவியில், வன்னா வலர் 
புடைசூழ் வார்க்குடந்தை யாரியப்பன் , அநந்தப்பன்- நயனாராசாரியர் மாணக்கன் . 
அந்நாளிலே யிருந்தக் கால் ” இக்கவி இவர் அநந்தநேமி - உசசயனியாண்ட புத்த அர 
மீது பாடப்பட்ட தென்கிறார்கள் . இவர் சன் . இவனுக்குத் தந்தை பிரத்தியோதன் . 
தொண்டை நாட்டு வாயற்பதியினர். இவர் அநந்தருஷி ஆதிசேஷர் அவதாரமாய்ப் 
உறத்தூரிலிருந்த வேதியரிடத்துத் தமிழ் புரிகாபுரியில் வித்துருமனென்பவனிட 
கற்கப் புகுந்து அவராற் சிங்கராயனுக்கு தில் நபும்சக உருவாய்ப் பிறந்தனர் . இத 
விற்கப்பட்டவர் எனவுங் கூறுவர் . இவர் னால் தந்தை குற்றமடைந்து சிவனை நோக் 
கன்றாப்பூரிலிருந்த தண்டாயு தெனென்ப கித் தவமியற்றி நபும்சக நீங்கிப் பும்சத் 
வன்மீது " திரம்பெறு கன்றாப்புடைய துவமடைய வரம் பெற்றார் . பின் ஆண் 
சிங்கப்பெருமா , னுரம்பெறு தண்டாயுத 

தன்மையடைந்த அருந்தருஷி எக்யரா தன் 
னுக் கோலை பெரும்பகலே , யந்திவரு பெண்ணாகிய குணவதியை மணந்தார் . 
நீ நினைந்தாலல்லவென்றாலுங்காலம் , இவர் மாதாபிதாக்கள் களிக்க விஷ்ணுமூர் 
பிந்திவரு முந்தி வரும் பேச்சு " எனக் 

த்தியால் உபதேசிக்கப்பட்டனர் . இவர் 
கவி பாடினவர் . இவர் சுந்தர பாண்டிய மனைவியுடன் தவம்புரிந்து வருகையில் 
மெனப் பெயரிய திருவாலவா யுடையார் 

பன்னிரண்டாம் வருட துவாதசியில் சமும் 
திருவிளையாடலைக் கச்சி வீரப்பன் எனும் திரஸ்நாகஞ் செய்யப் போய் ஜலத்தில் 
மன்றை எனும் ஊர்க்குரிய மதுரை அர மூழ்கி யெழுந்திருக்கச் சக்தியற்றவராய் 
சனுக்கு மந்திரியாகிய செவ்வந்தியின் ஜலசாங்களால் உபத்திரவஞ் செய்யப் 
துணை வனான திருவிருந்தான் எனும் உப பட்டு ஜலத்திவிருக்கையில் விருத்தசர்மா 
காரிவேண்ட இயற்றினர் என்பர் . 

என்கிற பிராமணன் இவரைத்தூக்கி உப 
அநந்தகுணபாண்டியன் 

குலோத்துங்க சரித்து வீட்டுக் கழைத்துச் சென்று பிள் 
பாண்டியன் குமரன் . இவன் அரசாளுகை | 

ளையைப் போல் வளர்த்தான் . இவர் அவன் 


அநந்தா 


32 


அநந்தாழ்வார் 


வான் . 


பண்ணாகிய அசாருமதியை விவாகஞ் 

இவன் ராமாவதாரத்தில் லஷ் 
செய்து கொண்டு ஜயன் , விஜயன் , கம மணனாகவும் , கிருஷ்ணாவதாரத்தில் பல 
என, விமலன் , புதன் எனும் ஐந்து புதல் ராமனாகவும் பிறந்து விஷ்ணுவைப் பிரி 
வர்களைப் பெற்றனர் . பின் மூத்தகுமார் யாது அவருக்குத் திருப்பாற் கடலில் 
னாகிய புதனுக்குத் தர்மசாரனென்பவன் அணையாகவும் , நிற்கும்போது குடையா 
தன் பெண்ணைக் கல்யாணஞ் செய்வித் கவும் , பாதுகையாகவுமிருந்து கைங்கர் 
தான் . இவ்வகை அருந்தருஷி களித்திரு யஞ் செய்பவன் . இவன் சிவமூர்த்தியின் 
க்கையில் மகோததி சமுத்திர ஸ்நானத் நடனதரிசனங்காண விஷ்ணுவின் கட்ட 
திற்குப் போய்ப் பாகவதர் கானசிநேகி ளையால் பூமியில் பதஞ்சலி முனிவனாகப் 
தர்களைக் கண்டு ஒன்றுந்தோன்றாம லிருக் பிறந்து சிதம்பரத்தில் தவஞ்செய்து நடன 
கையில் ஒரு பெண் இவரைக்கண்டு அழுது தரிசனங் கண்டவன் . (சிதம்பரமான்மியம் ) 
கொண்டு இருந்தாள் . அவளைக் கண்டு 3. ஆதிசேடனைக் காண்க. 
இவர் என் அழுகிறாய் ? என்றார் . அப் 1. பராசருஷியின் புத்ரன் . 
போது , ஓர் அன்னப்பறவை வந்தது . 5. ஒரு தமிழ்ப்புலவன் . வில்வியெனும் 
அங்கேயிருந்த ருஷிகள் இவர் என் திகை புலவனுக்குத் தோற்று , என் பெயர் , ஆதி 
த்து நின்றாரென்று கேட்டார்கள் . 

சேடனுக்கும் உண்டெனக் காதறுப்புண் 
கதை கிடைத்தவரையில் எழுதப்பட்டது . 

ணாது தப்பினவன் . 
( சல்கி புராணம் ). 

அநந்தாதிகள் எண்மர்- அருந்தர் , சூக்ஷமர் , 
அநந்தர் - அசுத்தபுவனங்களைப் பிரேரித்து சிவோத்தமர் , ஏகநேத்திரர் , ஏகருத்திரர், 
எழுந்தருளியிருக்கும் சிவாதிஷ்டான மூர் திரிமூர்த்தி , ஸ்ரீகண்டர் , சிகண்டி இவர் 
த்தம் . இவர் அநாதருடைய மூர்த்திபேதம் . களே அஷ்டவித்யேசுவரர் எனப்படுவர் . 
அநந்தவிரதம் - இது புரட்டாசி மாதம் பூர்வ இவர்கள் வாமாதி சத்திகளோடு கூடியவர் . 
பக்ஷசதுர்த்தசியில் நதிக்கரையில் விதிப் அதிகாரமலம் உள்ளோர் . சுத்தாத்வாவில் 
படி சுத்தஞ்செய்து கலசமமைத்து ஈச்வரதத்வவாசிகள் . 
விஷ்ணுமூர்த்தியை அதில் ஆவாகனஞ் அநந்தாழ்வார் " இவர் , திருவேங்கடமா 
செய்து ஒருகயிற்றில் ( கச ) முடியிட்டு மலையிலே 

ராமானுஜபுத்தேரிகட்டும் 
அக்கயிற்றைக் குங்குமத்தில் நனைத்துப் போது மணல் சுமவாநிற்க , பிள்ளைக 
பலவித பலகாரங்களை நிவேதித்து இஷ்ட ளிலே யொருவர் வந்து கூடையை வாங் 
சித்தியைவேண்டி வலக்கரத்திற் கட்டி கப்புக, அநந்தாழ்வானும் நான் கூமை 
விரதமிருப்பது . கிருஷ்ணமூர்த்தி பாண்ட 

யைவிடிலிளைப்பற்று கூடையைத் 
வர்க்கு உபதேசித்த விரதம் . 

தொடில் இளைப்புதியென்ன , பிள்ளையு 
அநந்தவிஜயம் - தருமன் சங்கு . 

மிளைப்பாகாதென்று கூடையை வாங்கப் 
அநந்தவிஜயன் - பிரச்னோத்தரமாலை செய்த புக , நான் ஜீவிக்கிற ஜீவனத்தை வாங்க 
தவி . 

வேணுமோ நீயுமொரு கூடையை எடுத் 
அநந்தனர் 

பதினாலாவது ஜைந தீர்த்தங்க துச் சுமக்கலாகாதோ வென்றருளிச் செய் 
ரர் . தந்தை சிம்மசேநமகாராஜா . தாய் செய தார் . பின்னையுமொருநாள் அநந்தாழ்வார் , 
சியாமை , ஆனிமாசம் கிருஷ்ணபக்ஷ துவா கர்ப்பவதியான தேவிகள் மேலே மண் 
தசித்தி ரேவதிநக்ஷத்திரம் ஜனனம் ; உன் சுமத்தா நிற்கத் திருவேங்கடமுடையார் 
னதம் ( க) வில் , சுவர்ணவர்ணம் (10 ) லக்ஷ ஒரு பிள்ளையாய்வந்து எதிரே கூடையை 
வருஷம் ஆயுஷ்யம் . புத்ரன் அருந்தவிசயன் வாங்கிக்கொண்டுபோக , தேவிகள் கடுகி 
சயாச்சியர் முதல் கண தார் ( 60 ) பெயர் . வருமதுகண்டு இதென்ன கடுகி வருகிறாய் 
இவர்காலத்து ராஜாக்கள் சுப்பிரபன் , பல என்ன , தேவிகளும் ஒரு பிள்ளை கூடை 
தேவன் , புருஷோத்தமவாசுதேவன் , மது யை எதிரே வாங்கிக்கொண்டு போகிறா 
சூதன பிரதிவாசுதேவன். 

னென்ன அருந்தாழ்வானும் கைங்கர்ய விக் 
அநந்தன் -1 . சிவன் , விஷ்ணு , ஆதிசே கினகாரீ கூடையைத் தொடாதே என்று 

கொட்டெடுத்து ஓடி யடிக்கப்புகத் திரு 
2. ஆதிசேடன் , கத்ருகுமான் . 

வேங்கடச்செல்வன் கோவிலிலே புகுந்தா 
யந்திமாலை தரித்தவன் . இவன் தனது னென்பார்கள் . அசந்தாழ்வான் திருநந்த 
ஆயிரஞ் சிரங்கொண்டு பூமியைத் தாங்கு வனத்திலே திருப்பள்ளித் தாமமெடா 


ஷன் . 


வைச 


அருந்தை 


53 


அநபாயாதியோகம் 


என்றி 


நிற்க ஸர்ப்பம் ஸந்தஷ்டமாக இவரும் இவன் அரசாண்டு வருகையில் இவனுக் 
நீராடிக் கைங்கர்யத்திலே புகுதத் திருமே குச் சேக்கிழார் அமைச்சுத் தொழில் 
னிக்குப் பரிவாயிருப்பார் , விஷந்தீர்க்க பூண்டு இருந்தனர் . இவர் , அரசன் சமண 
வேண்டாவேர் வென்று கேட்க இவரும் நூலாகிய சீவகசிந்தாமணியிடை அன்பு 
வேண்டாவென்றார் . திருவேங்கடமுடை கொண்டிருத்தல் அறிந்து அதனை நீக்கல் 
யான் , சந்நிதியிலே அருந்தாழ்வானைப் வேண்டி அரசனே இச்சிந்தாமணி சமணப் 
பார்த்து விஷந்தீர்க்க வேண்டாவென்று புரட்டு நூல், இந்நூல் மறுமைப்பயனைத் 
என்ன நினைத்துச் சொன்னாய் என்ன ? தராது என்று கூறினர் . கேட்ட அரசன் 
அநந்தாழ்வானும் , " கடித்த பாம்பு வலி தா ஆயின் மெய்ந்நூல் என் என்ன ? முனிவர் 
கில் விந்ஜையிலே தீர்த்தமாடி ஸ்ரீ வை அரசனை நோக்கி மெய்ப்பொருளாகிய 
குண்டநாதனைச் சேவித்துக்கொண்டிருக்கி பரமபதி முதலெடுத்துத் தர " தில்லைவா 
றேன் ; கடியுண்டபாம்பு வலி தாகில் திருக் ழந்தணர் ” எனத்தொடங்கிச் சுந்தரமூர்த்தி 
கோனேரியில் தீர்த்தமாடி , தேவரீரைச் சுவாமிகளால் சுருக்கி அருளிய திருத் 
சேவித்துக்கொண்டிருக்கிறேன் 

தொண்டத் தொகைக்குத் திருநாரையூர் 
ருந்தேனென்று விண்ணப்பஞ் செய்தார் . " பொல்லாப்பிள்ளையார் பொருள் கூறக் 
அருந்தாழ்வான் போசல ராஜ்யத்துக்கு கேட்டறிந்த நம்பியாண்டார் நம்பி தமது 
எழுந்தருளும்போது தீர்த்தப்பிரசாதங்கள் பெயரை 

முன்னிட்ட 

கலித்துறையக் 
கொண்டெழுந்தருள ஓரிடத்தில் நீராடி தாதி இயற்றியருளினர் . அதனை ஒரு 
யமுது செய்யப் புக்கவாறே பட்டை யடங் வாறு கூறுகிறேனென்று அரசன் மகிழக் 
கலும் சிற்றெறும்பா யிருக்கக்கண்டு கூறினர் . கேட்ட அரசன் , களிப்படைந்து 
துணுக்கென்று ( எம்பெருமான் பொன் அவ்வகையினை விரி நூலாக்குக என 
மலைமேலேதேனுமாவேனே ) என்கிற வேண்ட , அவ்வாறே சேக்கிழார் இயற்ற 
படியே இப்படி சிதலாய்த் திரிவார்கள் . அதற்குப் பெரியபுராணமெனப் பெய 
ஆகையால் இப்படியே வைத்து வாருங் ரிட்டு அரங்கேற்றக்கேட்டு அத்திருமுறை 
கள் என்று எழுந்தருளினார் . பின்னையு யினை யானைமீது வைத்துச் சர்வவிபவங் 
மொருநாள் அநந்தாழ்வான் திருமாலைச் களுடன் வீதிவலம் வரக்கண்டு சிந்தா 
சேர்க்கும்பலகையிலேயிருந்து திருமாலைச் மணியை நீக்கினவன் . ( பெரியபுராணம் ). 
சேர்க்கும் போது திருவேங்கடமுடையா 2. கம்பர் காலத்திலிருந்த குலோத் 
னருளப்பாடிட இவரும் பேசாதே எழுந் துங்கனுக்கும் 

என்று 
தருளியிருந்து திருமாலைச் சேர்த்துக்கொ பெயரிருந்த தென்று கூறியிருக்கிறது . 
ண்டு ஸந்நிதியிலே சென்றவளவிலே திரு அதனை " இன்றும் யான் மீள்வதறியே 
வேங்கடமுடையான் , நானழைப்ப வரா னிரணியனை , யன்றிரு கூற யடர்த்தரு 
திருப்ப தென்னென உம்மைக்கொண்டு ளிக் -- கன்றுடனே ஆவின்பின் போன , வா 
கார்யமென் ? ஆசார்ய கைங்கர்யமான கரு கனனபாயன் , மாவின் பின்போன மனம் . 
முகைமொட்டு வெடியா நிற்கவென்று 

என்றும் “ ஆழிப்பெருமானபயனனபா 
விண்ணப்பஞ் செய்தார் . திருவேங்கட 

யன் " எனவும் 

கூறிய குலோத்துங்க 
முடையான் உம்மை இக்கிலும் போகச் 

சோழனு லாவாலும் , அறிக . இவன் சிவ 
சொன்னால் என் செய்வீரென்ன ; ஆழ்வா பக்திமான் . திருத்தில்லையில் திருப்போம் 
னும் இவ்விடம் , தேவரீரை ஆச்ரயித்த பலம் பொன் மேய்ந்தான் என்ப . இவன் 
வர்கள தன்றோ தேவரீர் ஒரு கிழமை முற் திருக்காமக்கோட்டத்திருப்பணியுஞ் செய் 
படரீரித்தனை பரன் சென்று சேர் திரு வித்தவன் . 
வேங்கடமன்றோ, நாங்கள் திருமலையை அநபாயாதியோகம் யோகமறியுமிடத்து 
யாச்ரயித்தோமென்று விண்ணப்பஞ்செய் யாவனொருவன் சென்மித்தகாலத்துச் சந் 
தருளினார் . ” ( குருபரம்பரை). 

திரனுக்கு ( க 2 ) இடத்துச் சுபக்கிரகங்கள் 
அநந்தை - சுவாயம்புமநுவின் தேவி . இவ நின்றால் அனபாயோகமென்றும் , ( உ ) ம் 
ளது குமாரர் , பிரியவிரதன் , உத்தானபா இடத்துச் சுபக்கிரகங்கள் நின்றால் சுனபா 
தன் முதலியோர் . ( மச்சபுராணம்) 

யோகமென்றும் , இவையிரண்டு யோக 
அநபாயச்சோழமகாராஜன் - 1. இவன் 

முண்டானால் துருதுராயோகமென்றும் 
சோழச் சக்கிரவர்த்திகளில் ஒருவன் . பெயராம் . இதிலனபாயோகத்துப் பிறர் 


அநபாயன் 


அருமித்ரன் 


54 


அநாயு 


தால் ஆயுராரோக்கிய மிகவுமுண்டாம் . அதலை மாலியவானுக்குச் சுந்தரி வயிற்றிற் 
சனவாயோகத்து மிப்படியே . துருதுரா பிறந்த புத்ரி . 
யோகத்துப் பிறந்தால் ஆயுராரோக்கிய 2. சுரபி புத்திரியாகிய ரோஹணியின் 
மும் , ஐசுவரியமும் , சந்தானவிர்த்தியு புத்ரி . அவள் புத்திரி சகி . 
மிகவுமுண்டாம் . சென்மவிலக்கனத்துக்கு அதவஸ்தை - முடிவின்மை யெனும் குற் 
( எ ) ம் , இடத்துநின்ற பூரணசந்திரனுக்கு 

றம் . 
இரண்டு பாரிசங்களினுஞ் சபக்கோணின் அநாகத்சிவன் - யோகிகளால் வியோம் 
முல் அதியோகமென்று பெயராம் . இதிற் வியாபினிக்கப்பால் அறியப்படும் தேசோ 
பிறந்தால் மிகவும் பிரபுத்வமாம் . ( வி தான மூர்த்தி . (சதாசிவரூபம் . ) 
மாலை ). 

அநாதலன்- இடைச்சங்கத்தார் காலத்திரு 
அரமித்ரன் - ( சங்.) சிரி குமான். இவன் கும் ந்த தெய்வப்பாண்டியன் . திலோத்தமை 
ரன் சத்திராசிதன் , பிரசேநன் . 

யுடன் புணர்ந்து சாரகுமாரனைப் பெற்ற 
அநாண்யன் -1. ( சூ .) காகுத்தன் குமரன் . வன்: 

2. ( ரூ .) வசு தன்குமான் . இவன்குமரன் அநா சீருதம் - அநாசிரிதெரெழுந்தருளியிருக் 
அர்யச்வன் . இவனை இராவணன் வருத்து கும் ஒரு புவரும் . 
கையில் இவன் தோற்றது கண்டு நகைத்த அநாசீரிதர் --பரசிவத்தில் ஆயிரத்தொருகூறு 
தால் இவன் இராவணனை நோக்கிப் வலியுள்ளவர் . இவரைப் பிரியாத சத்தி 
போரில் இளைத்தல் வீரர்க்கியல்பு , என் அநாசிரிதை . இவர் பரயை அதிட்டிக்கை 
னைக்கண்டு நகைத்ததால் என் வம்சத்தில் யால் பான் எனவும் கூறப்படுவர் . தேவி 
இனிப் பிறக்கும் இராமனா லிறக்கவெனச் பரை யெனவும் படுவள் . இவர் ஒருவரை 
சபித்தவன் . இவனுக்கு அநாரணியன் என் 

ஆச்ரியா தபடியால் 

அநாசிரிதர் - எனப் 
றும் பெயருண்டு. (உத்தர ராமாயணம்) . படுவர் . இவரைக் கிழக்கில் அனாதா , 
3. திரிசதசுவின் குமரன். 

அநாதையெனும் சத்தியுடன் கூடியம் , 
1. ( சூ .) பாணன் குமரன் . 

தெற்கில் அருந்தர் அருந்தையெனும் சத 
அதலகேசன் -- சண்முகசேகாவீரருள் ஒரு யுடன் கூடியும் , வடக்கில் வியோமரூபா , 
வன் . 

வியோமரூபியெனும் சத்தியுடன் கூடியும் , 
அதலர் -- அக்னிகள் , இவர்கள் (சக ) வகை மேற்கில் வியாபகர், வியாபினியெனும் 
யினர் , இவர்கள் முதல்வன் அபிமானன் . சத்தியுடன் கூடியும் தோத்திரஞ் செய்து 
அவற்கு , பாவகன் , பவமானன் , சுசி , என கொண்டிருப்பர். சமனையெனும் பரை 
மூவரும் , அவருக்கு (சடு) குமரரும் உண்டு யும் உன்மனையெனும் பாமும் தம்மிற் 
அரலன் - அக்கி , 

கூடி ஆன்மாக்களைத் திருவுளத்தடைத்த 
2. குசன் வமசத்தவனான நிஷாதன் அவதாரம் அநாசிருதர் என்பர் . இவர் , 

ஆன்மாவை அருளுக்கு மேற்படுத்திச் 
3. மாலியின் புத்திரன் அரக்கன் . சிவாநுபூதியாகிய சிவாநந்தத்தைச் சடுதியி 
4 வசுக்களில் ஒருவன் , 

லநுக்ரகிப்பர் . பராசத்தியால் சிவசா தாக் 
5. ஒருஷ்ணமூர்த்திக்குப் பத்திரை யத்தில் பஞ்சகிருத்யம் நடத்துபவர் . 
யிடம் உதித்த குமரன் . 

( சதா ). 
6. அரக்கன் , விபீஷணனுக்கு மந்திரி . அநாதர் - கிரியாசத்தியால் அசுத்த பஞ்ச 
அநலா கான் -1. ஒரு அசுரன் தேவரைத் கிருத்யம் நடத்தும் சிவாம்சம் . 
துன்பப்படுத்திச் சிவமூர்த்தியின் நெற்றிக் அநாதிநாதர் - ஒரு சித்தர் . 
கண்ணாலெரிந்தவன் . (சிவபராக்ரமம் ). அநாதிருவீடன்- சந்திர வம்சத்து அரசன் . 

2. யமன் தன் சபையில் நடித்த புருவம்சத்துப் பிறந்த ரௌத்திராசுவன் 
திலோத்தமையைக் கண்டு வீரியத்தை 

குமரன் . 
விட அதினின்றுந் தோன்றித் தேவரை அநாதிருஷ்யன் திருதராட்டிரன் குமார 
வருத்தின அசுரன் . இவனை விநாயகமூர் 

ருள் ஒருவன் . 
த்தி விழுங்கினர் . ( விநாயகபுராணம் ). அநாமித்ரன் - யதுவம்சத்துதித்த யுதாசித் 
அதலி-- - இராகத சேநாதிபதி சிங்கனால் தின் குமரன் . இவன் குமாரர்கள் நிக்கன் , 
இறந்தவன் . 

சிரி , பிரசுநி . 
2. சூரபத்மனுக்குப் படைத்தலைவன் . அநாயு - தக்ஷப் ரசாபதியின் குமான் . 


குமரன் . 


அநாரண்யன் 


55 


அநுமதி 


அநுதிது 


பாை 


அநாரண்யன் அநரண்யனைக் காண்க . அநுக்கிலாதன் 

திதிவம்சத்தவனான இர 
அநாவிலன் - புவனகிரிக்கரசன் . அருச்சு ண்யகசிபின் குமரன். பிரகலாதன் தம்பி . 
னன் திக்குவிஜயத்திற்குச் சென்றகாலை பாரி சூசமி . குமரர் பாஷ்கிலன் , மகிஷன் . 
யில் இவனிடத்தில் யுத்தஞ் செய்தனன் . அநுக்கிரகா - நவசத்திகளில் ஒருத்தி . 
அதிட்டன் - நிரைமீட்சியில் அருச்சுநனால் அநுக்கிராதன்-- குரோதத்தால் நஷ்டமடை 
கொல்லப்பட்டவன் . 

ந்த அரசன் . 
அநீதன் - சண்முக சேநாவீரன் . 

அநுசதிகன் -- நூறு காலாட்களுக்குத் தலை 
அநித்தியசமை - அநித்யமான திருஷ்டாந்த 

வன் . 

சதானீகனுக் குதவி செய்பவன் . 
த்தின்சாதர்மியத்தினால் சர்வபதார்த்தமும் (சுக்கிரநீதி ). 
அநித்தியமாம் என்று நிரூபித்தல் . ( தரு). அநுசாமந்தன் - அரசனால் நூறு கிராமங்க 
அநிந்திதையார் - திருக்கைலையில் பார்வதி ளுக்கு அதிபதியாக நியமிக்கப்பட்டவன் . 
பிராட்டியார் சந்நதியில் திருத்தொண்டு ( சுக்கிரநீதி ). 
செய்துகொண்டிருந்து சுந்தரமூர்த்தி சுவா அநுசுகன் - திருதராட்டிரன் குமரன் . 
மிகளிடத்து ஆசைப்பட்ட அபசாரத்தால் அநுதாபகன்- தநுவின் குமரன் . 
பூமியில் சங்கிலி நாய்ச்சியாராய் ஞாயிறு 

தகாலம் - இராக்காலத்தைப் பதினாறு 
எனும் தலத்தில் ஞாயிறு கிழவர்க்குப் புத் 

பங்காக்குமிடத்துக் கிரகங்களும் நக்ஷத்தி 
திரியாய் அவதரித்துச் சுந்தரமூர்த்திகளைத் 

ரங்களும் பிறவுங் காணப்படுகின்ற கடைப் 
திருவொற்றியூரில் மணந்தவர் . இவரது 

பாகம் . ( பராசரமா தவியம் ) . 
சரித்திரத்தைச் சுந்தரமூர்த்தி சுவாமிகளைக் அதுபசங்காரி - அந்வய திருட்டாந்தமும் 
காண்க. ( பெரியபுராணம்) . 

வியதிரேக திருட்டாந்தமும் இல்லாதது . 
அநீமிஷன் - கருட புத்திரன் . 

அநுபதேவன் -1 . யதுவம்சத்தவனான 
அநிருத்தன் -1 . நாராயணனாக 

வியூகாவகா 

தேவகன் குமரன் . 
ரத்தில் ஒன்று , 

2. அக்குரூசன் இரண்டாம் புத்ரன் . 
2. ( ய ) கிருஷ்ணன் போன் . 

அநுபமர் --அக்பிரபனைக் காண்க , 
சுரன் குமரியாகிய உஷையைச் சித்திர 
ரேகையாற் களவிற்புணர்ந்து வாணனால் 

அநுபமை - நிருதிதிக்கு யானை . 
சிறையிடப்பட்டுக் கிருஷ்ணனால் மீட்கப் அநுபம் - கார்த்தவீரியன் பட்டணம் . 
பட்டவன் . பிரத்யும் நன் குமரன் . இவன் 

மகாஷ்மதி . ( Mhow in Malwa ). 
குமரன் வச்சிரசுவரூபன் . 

அநுபலத்தி - இன்மையைத் தெரிவிக்கும் 

பிரமாணம் . 
3. காமன் குமரன் . 
4. அட்டவசுக்களில் ஒருவன் . 

அநுபலப்திசமை - வாதி அநுபலப்தி வச 
அநிலன் -1. கருட புத்திரன் . 

நங்களால் சிலபதார்த்தங்களை அங்கீகரியா 
2. அட்டவசுக்களில் ஒருவன் , இவன் 

திருக்கையில் பிரதிவாதி அநுபலப்தி வச 
தேவி சிவை . புத்திரன் மனோஜவன் . 

நங்களால் வாதி அங்கீகரித்துள்ள சில 
3. மாலியின் மகன் . 

பதார்த்தங்களின் அபவாதத்தைச் சாதிப் 
அநீகன் -1. யதுவம்சத்தவனான வசுதேவ பது . (தரு ). 
னுக்குத் தம்பி . 

அநுபாயி - பீமனால் கொல்லப்பட்ட திருத 
2. யதுவம்சத்தவனான அநகன் குமரன் . 

ராஷ்டிர புத்திரன் . 
( ச .) பாதியின் குமரன் , 

. 
அது - 1. ( ச. ) யயாதிச்குச் சன்மிஷ்டை அநுபாவுகள் - 
யிடம் பிறந்த குமான் . இவன் குமரன் 

இவன் குமரன் சோதனன் . 
சபாநரன் . 

அநுப்பர் - திருநெல்வேலி , மதுரை , கோ 
2. புருவசன் குமரன் . இவன் குமார் யம்புத்தூர் முதலிய இடங்களில் வசிக்கும் 
புருவோத்ரன் , அங்கிசு 

கன்னட உழவர் சாதி . ( தர்ஸ்டன் ). 
3. விலோமாகுமரன் . இவன கமான் அநுமதி -1. ஆங்கிரஸ இருடிக்குச் சிரத்தை 

யிடம் உதித்த குமரி . 
அநுகீதை பாரதம் அசுவமேதயாகத்திற் 2. தாதா எனும் ஆதித்தனுக்குத் தேவி . 
கூறப்பட்ட வேதாந்த நூல் , 

குமரன் பூர்ணமாசன் . 
அநுகை- காசிபர் மனைவி . தக்ஷன் பெண் . 3. வைசுவதேவ பலி கொள்ளும் 
இவள் குமரர் சித்தர் . 

தேவதை . 


துந்துபி . 


அங்மதியம் 


56 


அருமான் 


அதுமிதி . 


ஒருவன் 


அதுமதியம் -அநமலை கூறப்பட்ட பாத 

சாஸ்திரம். 
அதுமாதம் - இலிங்கபராமரிசம் , ( குறியினா 
லறிபப்படுவது , வன்னியின் வியாப்பிய 
மான புகையையுடையது . இம்மலையென் 
னுமிடத்தில் குறியால் இம்மலை நெருப் 
புடைமை அறியப்படுதலால் 

இலிங்க 
பராமரிசம் அநுமானம் . இந்த இம்மலை 
நெருப்புடையதென்பது 
இது கண்ட பொருளை அநுமித்தறி தல் . 
து தன்னைவிட்டு நீங்காத வியாத்தி 
பொருந்தின எதுவைக்கொண்டு மறைந்த 
பொருளை யறிவது , இது ஸ்வார் த்தாது 
மானம் , ( தன்பொருட்டநுமானம் ,) பரார்த் 
தாநமானம் , (பிறர்பொருட்டநுமானம் . 
எனவும் தர்மாதர்மிய நுமாநம் - ( பூர் 
வக்காட்சி யநுமாநம் ) பூர்வத்தில் புஷ்பத் 
தையும் வாசனையையும் ஓரிடத்திற்கண்டு 
அப்புஷ்பத்தைக் காணாதிருக்கவும் புஷ்ப 
முண்டென அநுமித்தல் , வசநலிங்காது 
மானம் 

கருதல நுமானம் ) 
சொன்ன வாக்கியத்தினா லறிவி னளவறி 
வது ஆகமலிங்காநுமாநம் (உரையால நு 
மானம் ) சுகதுக்கங்களால் புண்ணியபாவங் 
களி னிலையறிவது எனவும் வேறுபடும் . 
அநுமாபகம் - அநுமிதியை உண்டுபண்ணு 

வது . ( தர் ). 
அநுமாலர் - தேவாங்கஜாதிவகை . 
அருமானுபாசம் அநித்யம் சத்தம் , கண 
ணாற் காணப்படு தலால் என்பது . இதனை 
அப்ரசித்திவிசேஷியம் எனபர் . 
அதுமான் - புஞ்சிகஸ்தலை யென்னும் அப்ச 
ரஸு , சாபத்தால் அஞ்சனை யென்னும் 
வாநர ஸ்திரீயாகிக் கேசரி யென்பவனை 
மணந்திருந்தனள் . ஒருநாள் வாயு , இவ 
ளது நிஜவுருக்கண்டு கூட , அவனது 
அம்சத்தால் பிறந்தவர் . இவர் , பிறந்து 
வளர்கையில் சூரியனை இராகு 

இராகு பற்ற 
அவனைப் பழமெனக்கண்டு கவரப்போ 
கையில் , இராகு இந்திரனையடைய இந் 
திரன் தனது வச்சிராயுதத்தால் அடிக்க 
அதுமுரியப்பெற்றவர் . இவரை இந்திரன் 
எறிந்ததனால் வாயு கோபித்துத் தம்பித் 
திருக்கப் , பிரமன் முதலிய தேவர்கள் வந்து 
அநுமுரிந்ததால் அநுமன் எனப் பெயரி 
ட்டுப் பிரமாத்திரத்தாலும் தேவாத்திரத் 
தாலும் சாவில்லாவரந் தந்தனர் . இாமை 
யில் குரியன் இரதத்திற்கு முன் சென்று 
நவவியாகரணங் கற்றவர் . வீமனுடன் நட் 


புக்கொண்டவர் . அருச்சுனன் இரதத்திற் 
கொடியாயிருந்தவர் . இவர் சுக்கிரீவனென் 
னும் வாநரனுக்கு நண்பனாகத் திரிந்து 
கொண்டு இருடிகள் ஆச்சிரமத்திற்சென்று 
அவர்களுக்கு மனவருத்தத்தைத் தருங் 
காரியத்தைச் செய்து கொண்டிருந்தனர் . 
அதனால் இருடிகள் கோபித்து , உனக்கு 
உன்னைப்புக்ழுங்காலந்தவிர மற்றக்காலங்க 
ளில் இராமன் உன்னைக் காணுமளவும் உன் 
பலம் உனக்குத் தோன்ற திருக்கவெனச் 
சபித்தனர் . இவ்வாறு தன்பலந் தோன் 
முது திரிந்து கொண்டிருக்கையில் இரா 
மன் வநவாசம் வந்தகாலத்து மரத்தின் 
மீதிருந்து இராம லக்குமணரைக் கண்டு 
சந்தை சொற்படி திருமாலவதார மெனத் 
தேறிப் பிராமண வுருக்கொண்டு வந்து 
பணிந்தனர் . இராமலக்குமணர் இவரைக் 
கண்டு புகழ அவர்களைத் தம் நண்பன் 
சுக்கிரீவனுக்கு நட்புச் செய்வித்து இராம 
பிரான் சொற்படி திருவாழிபெற்று ஜாக 
கியைத் தேடச்சென்று ஒரு பாலைவனத் 
தின் அழலுக்குச் 

சகிக்காது சாம்ப 
னுடன் ஒரு பிலத்திற் புகுந்து வழிதெரி 
யாமல் 

திகைக்கையில் பின்தொடர்ந்த 
வாநரர்களைத் தம் வாலைப் பிடித்துக்கொள் 
ளக் கட்டளையிட்டுப் பிலத்தினுள் புகுந்து , 
சுவயம்பிரபையைக் கண்டு அவள் சாபத் 
தைப் போக்கி அவளைச் சுவர்க்கத்திற் 
கனுப்பினவர் . அங்கிருந்து நீங்கிச் சம் 
பாதியைக்கண்டு வழியறிந்து மகேந்திர 
மேறித் தாவி வழியில் மறித்தமைநாகத் 
தைத் தலைகீழாகத்தள்ளி அநுக்கிரகித்து , 
சுரசையென்பவள் வாயுட்புகுந்து வெளி 
வந்து , வழிமறித்த அங்கார தாரை , 
சாயாக்கிரகி 

யென்னும் அரக்கியரைக் 
கொன்று தாண்டி இலங்கையிலுள்ள பவள 
மலை சென்று சேர்ந்து இலங்கணியை 
யறைந்து அவளாலுளவறிந்து இலங்கை 
மாநகரஞ் சென்று தேடுகையில் கும்பகர் 
ணன் உறங்கும் பெருமூச்சிற்பட்டுத் திரு 
ம்பி , அசோகவனஞ் சென்று சீதையைக் 
கண்டு பணிந்து திருவாழி தந்து தேற்றித் 
தன் குறுகிய உருவத்தை விட்டுப் பெரிய 
உருவத்தைக் காட்டிச் சில அடையாளங்க 
ளையும் , சூடாமணியையும் சிரஞ்சீவித்வ 
மும் அவளிடம் பெற்று அசோகவனத்தை 
அழிக்கையில் எதிர்த்த கிங்கரரை வதைத் 
துச் சம்புமாலி , பஞ்சசேநாபதிகள் , அக்ஷ 
குமாரன் முதலியோரைக்கொன்று இந்திர 


அங்மான் 


57 


அஙமான் 


சித்தாற் பிரமாத்திரத்தாற் கட்டுண்டு இரா 
வணன் எதிரில் தன்வாலை ஆசனமாகக் 
கொண்டிருந்து , அவன் வாலில் தீயிடுவிக்க 
அத்தீயைக்கொண்டு இலங்கையை யெரி 
த்து மீள்கையில் ஜானகியைக் கண்டுவிடை 
பெற்று மைநாகமடைந்து நீங்கிக் கடலைக் 
கடந்து மகேந்திரஞ் சென்று வரவு பார்த் 
திருந்த அங்கதன் முதலானவருடன் சீதை 
யைக் கண்ட செய்தி கூறிக்களித்து இராம 
மூர்த்தியைக்கண்டு சுபசெய்தியை அறி 
வித்துச் சீதை தந்த அடையாளங்களையும் , 
சூடாமணியையும் கொடுத்தவர் . ஸ்ரீராம 
மூர்த்தியுடன் இலங்கைக்கு யுத்தத்திற்கு 
வந்து துன்முகனைக் கொன்று இலக்கு 
மணருக்கு அக்ஷயத்தூணி அறுந்தகாலத்து 
இராவணன் மத்தியில் இருந்து தன்னை 
யொரு குத்துக்குத்தென்று இராவணனைக் 
கேட்டு அவன் குத்த அதனால் சற்றுச் 
சலித்துச் சகித்து அவனைத் தாம் குத்தி 
முன் திக்குயானைகளால் அவன் தேகத்திற் 
புதையுண்ட தந்தங்கள் உதிர்ந்து இராவ 
ணன் சாயக்கண்டு களித்தவர் . முதனாள் 
யுத்தத்தில் இராவணன் வேலினால் மூர்ச் 
சித்த இலக்குமணரைக் குட்டி போல் தூக் 
கிச்சென்றவர் . இராமமூர்த்திக்கு வாகன 
மாயிருந்தவர் . கும்பகர்ணன் மீது மலை 
களையெறிந்து அவனது அஞ்சா நிலைகண்டு 
சலித்தவர் 

சுக்கிரீவன் மீது கும்பகர் 
ணன் எறிந்த வேலைத் துண்டுகளாக்கி 
அதிகாயன் யுத்தத்தில் தேவாந்தகனையும் , 
திரிசிரனையுங்கொன்று பிறகு நிகும்பன் , 
தூமாஷன் , வச்சிரதந்தன் , அகம்பன் என் 
னும் துஷ்டர்களாகிய அசுரர் முதலியோ 
ரை வதைத்து இலக்குமணர் முதலியோர் 
மூர்ச்சை யடைந்தகாலத்துச் சாம்பவந்தரா 
லேவப்பட்டுச் சஞ்சீவி மலை சென்று 
சஞ்சீவி கொண்டு வந்து 

கொண்டு வந்து அவர்களைப் 
பிழைப்பித்தவர் . இராவணன் வஞ்சக 
மாகக் கொலை செய்வித்த மாயா சீதை 
யைக் கண்டு புலம்பி இராமருக்குச் செய்தி 
கூறியவர். இராவணன் மூல பலத்துடன் 
யுத்தத்திற்கு வந்து விபீஷணர்மீது எவிய 
வேலை இலக்குமணர் தாங்கி மூர்ச்சைய 
டைந்தபோது , மீண்டும் சஞ்சீவி கொண்டு 
வந்து மூர்ச்சை தெளிவித்தவர். இராம 
பிரான் கட்டளையால் சீதாபிராட்டியை 
மீட்க விபீஷணருடன் சென்று கொண்டு 
வந்து இராமமூர்த்தியிடங்காட்டியவர் . குக 
னுக்கும் பாதனுக்கும் ஸ்ரீ ராமமூர்த்தியின் 


வரவறிவித்து முத்திரைமோதிரங்காட்டித் 
தீயில் விழாது தடுத்து மீண்டு இராமமூர்த் 
தியை யடைந்து சிரஞ்சீவி பெற்றவர் . 
விபீஷணர் , இவர் இலங்கையில் செய்த 
வீரத்தை இராமமூர்த்திக்குக் கூறிய 
போது இராமமூர்த்தி களித்துப் பிரம 
பதம்பெற வரமளிக்கப் பெற்றவர் . பஞ்ச 
பூதங்களால் அழியாதவர் , பெண்புணர்ச்சி 
யற்றவர் . இவருக்கு மாருதி , ஆஞ்சனே 
யன் , கேசரிபுத்திரன் , வாயுபுத்திரன் 
எனவும் பெயர் . இராமமூர்த்திக்குச் சிவ 
பூஜையின் பொருட்டுக் 

காசியினின்றும் 
சிவலிங்கங் கொணர்ந்து தாபித்தவர் . ஒரு 
முறை இராமமூர்த்தியின் சிவபூஜைக்குக் 
கங்கா தீர்த்தம் அநுமான் கொண்டு வந்த 
னன் . அவ்வநுமான் 

வருவதற்குமுன் 
இராமர் சிவபூஜை முடித்தனர் . அதனால் 
அநுமான் அத்தீர்த்தக்குடத்தை யெறிய 
அதில் ஒரு நதி உண்டாகிப் பெண்ணை நதி 
யில் கலந்தது . இவர் சஞ்சீவியின்பொரு 
ட்டு உத்தரதிசை செல்கையில் தான்ய 
மாலியின் சாபம் போக்கினவர் . அந்தக் 
காலத்துக் கபடமாகத் தவஞ்செய்து 
கொண்டிருந்த காலநேமியை வதைத்தவர் . 
சஞ்சீவி கொண்டு வருகையில் எதிர்த்த 
மால்யவந்தனைக் கடவில் எறிந்தவர் . மயில் 
ராவணனைக் கொன்றவர் . 

கந்தமாதன 
னைச் சத்தியஉலகஞ் சென்று அழைத்து 
வந்தவர் , சதகண்டராவணனாலுதையுண்ட 
சுக்ரீவ விபீஷணர்களை வாற்பாலத்தால் 
வருவித்தவர் , சதகண்டன் உதிரத்தில் 
பிறந்த சதகண்டர்களை வதைக்கக் குரங்கு , 
நாசிங்கம் , கருடன், வராகம் , குதிரை 
ஆகிய பஞ்சமுக ஆஞ்சநேயராக உருக் 
கொண்டு அரக்கனை வதைத்து இராம 
னிடம் ரத்னமாலை பெற்றவர் . இராம 
பணி முடித்துக் கந்தமா தனமடைந்து 
கதலிவனத்தில் தவம்புரிந்தவர் . கருட , 
னது கர்வத்தை வாலையசைத்து அவனை 
த்வாரகையில் தள்ளிக் கர்வமடக்கினவர் . 
ரூக்மணியைச் சீதையாகவும் கண்ணனை 
இராமனாகவுங்கண்டு சத்தியபாமையின் 
கர்வபங்கம் செய்தவர் . 

நாரதவீணையில் 
கானம்பாடிக்கல்லை உருகச்செய்து அதில் 
தாளத்தையிட்டு இறுகச்செய்து மீண்டும் 
கல்லுருகப் பாடுக என அவர்கள் பாடாதது 
கண்டு கர்வமடக்கினவர் . புஷ்பயாத்திரை 
சென்ற வீமனது கர்வத்தை வாலைத் தூக் 
கச்செய்து அடக்கினவர். ( இராமாயணம் ). 


8 


அஙமிதி 


அந்தகக்கவி வீரராகவ முதலியார் 


செய்வது . 


ரேணுகை, 


சாத்தகி அந்தகர் 


அநுமிதீ- அநுமானத்திற்குக் காணத்தைச் டுச் சுக்கிலத்தில் அடங்குமென்பன் . 

பகுத்தறி தலாலுண்டாகும் இதுவே முத்தியுமாமெனவுங் கூறுவன், 
அறிவு . ( தர் ). 

அநே நஸ் -1 . ஆயுவின் குமரன் . இவன் 
அநுலோமன் - உயர்குலத்தாணும் இழிகு குமான் சுத்தன் . இவன் நகுஷனுக்குச் 
லப் பெண்ணும் கூடிப் பிறந்தவன் . 

சகோதரன் . 
அநுல்கை-இரண்யகசிபின் புத்திரன் . 

2. காகுத்தன் குமரன் . இவனுக்கு அரு 
அநுவர் சமதக்கியின் குமார் . தாய் 

ரண்யன் , சுயோ தனன் என்றும் பெயர் . 

3. (சூ . ) புரஞ்சயன் குமான் . 
அனுவர்தியை - பிராதபுத்ரி . அப்சரசு . அந்தகராசித்தோஷாபவாதம் -உதயராசி 
அநுவாதம் அந்நியப்பிரமாணத்தால் சித் க்கு உபசயத்தானத்திலே சந்திரன் சுபாங் 
தித்த அர்த்தத்தைக் கூறுவது , ( தரு) 

கிசகனாய் நிற்பினும் , அன்றி இடபகர்க்கட 
அநுவிந்தன் - அவந்திதேசத்து அரசன் . தூர் 

த்திலே நிற்பினும் , அன்றிச் சுபாங்சகனாய் 
யோ தனபக்ஷத்தைச் சேர்ந்தவன் , அர்ச்சு 

நின்ற சந்திரன் ( ச ) ம் இடமாதல் ( 50 ) ம் 
னனால் கொல்லப்பட்டவன் . 

இடமாதல் நிற்பினுஞ் சொல்லப்பட்ட வங் 
2 , கேகய தேசத்து அரசன் , துர்யோ 

தகராசித்தோஷமில்லை. 

( வி தானமாலை ). 
தனபக்ஷ த்தைச் சேர்ந்தவன் . 

அந்தகர் - யதுகுல சாதிபேதம் , கம்சன் 
யால் கொல்லப்பட்டவன் . 

பகைவர். பிராமணசாபத்தால் ஒருவரை 
3. தூர்யோ தன பக்ஷ த்தைச் சேர்ந்த 

யொருவர் அடித்துக்கொண்டிறந்தவர் . 

அந்தன் -- விப்பிரசித்தியெனுந் தானவனுக் 
வன் . பீமனால் கொல்லப்பட்டவன் . 
4. திருதாாட்டிரன் குமரன் . 

குக் குமரன் . 

2. அதலலோகத்தவன் , 
அநுஜானை - இவள் ஒரு அப்சரஸ்திரி. 
அநுற்பத்திசமை- உற்பத்தியினபாவத்தால் 

3. துருக்கியன் குமரன். 

4. திருதராட்டிரனுக்கு ஒரு பெயர் . 
பதிர்த்து வருவது . 

அநீதகன் -- 1 . இயமனிடமிருக்கும் தேவதை 
அநுஹன் - பரத்வாசரைக் காண்க . 

2. திருதராட்டிரனுக்கு ஒரு பெயர் . 
அநுஹிராதன்- குரோதத்தால் நஷ்டமடை 

3. யதுவம்சத்துச் சாத்வ தன் குமார் 
ந்த அரசன் , 

களில் ஒருவன் . இவனுக்குப் பஜமாகன் , 
அதூடு - அருணன். தொடையிலான் என் 

குகுரன் , கம்பளபர்ஷன் , சுசி முதலியோர் 
பது பொருள். 

புத்திரர் . 
அநேகபத்தர்-- ஒர் இருடி . தேவி சுசாது . அந்தகக்கவி வீரராகவமுதலியார் 
இவர் பிள்ளைகளிடம் ஆசையால் பலபிள் செங்கல்பட்டு ஜில்லாப் பொன்விளைந்த 
ளைகளுக்கு வேதமுதலிய போதித்து வரு களத்தூரில் சைவவேளாளர் குலத்திற் 
கையில் ஒரு மாணாக்கன் உறங்கினன் . வடுகநாத முதலியார் குமாரராய் அந்தகரா 
அவனைக்கண்டு முனிவர் அதட்டினர் . 

கப் பிறந்து இயற்கையில் கவிவல்லராய்க் 
இதைக்கேட்ட இவரது தேவியின் கருப் 

கற்பினையுடைய மனைவியை மணந்து ஒரு 
பத்திருந்த கரு, இராப்பகல் நித்திரையி 

முறை அயலூருக்குச் சென்று திரும்பி 
லாது ஓதினால் தூக்கம் வாராதோவென்ன 

வருகையில் வீட்டு எவ்லாளிகள் தலைவிக்கு 
முனிவர் கோபித்து என்னை மறுத்துக் 

முதலியார் வரவை அறிவித்தனர் . தலைவி 
கூறியபடியால் நீ பூமியில் விழும்போது விளையாட்டாக முதலியார் யானைக்கன்றும் 
எட்டுக்கோணலாக எனச் சபித்து மனைவி வளநாடும் பொற்பந்தமும் பெற்று வரு 
யின் பிரசவத்துக்காக மருந்து சேகரிக்க 

கின் றனரோ என்றனள். 

அதனைப் 
மிதிலை சென்று அங்கிருந்த வந்திகர்செய்த 

பிறராலறிந்த முதலியார் தேசயாத்திரை 
வாதத்திற்கு விடைதர அறியாது கடலில் செய்யவெண்ணிக் கட்டமுது பெற்றுக் 
கடுந்தவமியற்றச் சென்றவர் . 

கொண்டு ஓரிடத்திலி றங்கிக் 
நேகேசுவாவாதிமதம் இவன் , தேர் , லலம்பிவர வைத்துச் செல்லுகையில் 
வீடு மண்டப முதலிய , அநேகர் கூடிச் அதை நாய் தூக்கிச்சென்றது . அதனால் 
செய்வதுபோல உலகம் அநேக ஈசுரர்கள் பசிகொண்டு சீராடையற்ற வயிரவன் 
காரியப்படுத்த உண்டாகி அக்கடவுளர் வாகனஞ் சேரவந்து , பாராளும் நான்மு 
தமது தொழிலைநிறுத்த ஆன்மாக்கள் லயப் கன் வாகனந் தன்னை முன்பற்றிக் கௌவி , 


கைகா 


அந்தகக்கவி வீரராகவ முதலியார் 


59 


அந்தகக்கவி வீரராகவ முதலியார் 


நாராயணனுயர் வாகனமாயிற்று நம்மை 
முகம் , பாரான் மை வாகனன் வந்தேவயிற் 
றினிற் பற்றினனே ” எனப் பாடினர் . 
பின் , புலவர் சோணாடு சென்று ஆங்குச் 
சிலநாள் தங்கி ஈழநாடடைந்து அரசன் 
பரராஜ சேகரன் தரிசனம் அகப்படாமல் 
காத்திருக்கையில் இவரது வீணைவல்ல 
திறத்தையும் கவிவன்மையையும் பிறரா 
லறிந்த பரராஜசிங்கனென்னும் அரசன் 
தேவி , கவியைச் சம்மானிக்காததற்குக் 
கோபத்துட னிருந்தனள் . அரசன் அவ் 
ஆடலுக்குக் காரணமறியாது மறுநாள் சிங் 
காரவனஞ்செல்ல அவ்விடத்தில் ஒருகிளி , 
மரப்பொந்தினின்றும் வெளியேவருவதும் 
உள்ளே புகுவதுமா யிருந்தது . அரசனுக்கு 
முன்னம் மனைவியூடலுடன் இதுவும் ஒரு 
கவலையாயிற்று . அரசன் கொலுவிற்கு 
வந்ததும் - கண்டசுத்தி பாடும் புலவரைத் 
தன் மனவெண்ணம் அறிவிக்கக் கூறினன் . 
கேட்டபுலவர் , அந்தகக்கவியின் ஆற்றலை 
யெடுத்துக்கூறி அரசன் முன் விட்டனர் . 
அரசன் , இவரது வரவறிந்து இவரது வர 
கவியின் உயர்வறியத்திரையிட்டுக் கையில் 
வில்லும் அம்பும் ஏந்தியிருந் தனன் . புலவர் 
கொலுவினுட் சென்று சிதம்பரம் என்று 
மாணாக்கன் கூறியதால் குறுக்கில் திரை 
யென அறிந்து குறுக்கேதிரையோ வென் 
று தாம் உட்கார்ந்து அரசன் நிலையறிந்து 
" வாழுமிலங்கைக்கோமானில்லை மானில் 
லை , எழுமராமரமோ வீங்கில்லை - ஆழி , 
அலையடைத்த செங்கையபிராமாவின்று , 
சிலையெடுத்தவாறெமக்குச் செப்பு என் 
னுஞ் செய்யுளைப் பாடினர் . அரசன் 
மகிழ்ந்து பின்பு புலவரைக் கண்டசுத்தி 
பாடக் கூறப் , புலவர் வடவைக்கனலைப் 
பிழிந்து கொண்டு மற்றுமொருகால் வடித் 
தெடுத்து , வாடைத் துருத்திவைத்தூதி 
மழுகக்காய்ச்சிக் குழம்பு செய்து , புடவிக் 
கயவர் தமைப் பாடிப் பரிசுபெருமற்றி 
ரும்பிவரும் , புலவர்மனம்போற் சுடுநெருப் 
பைப் புழுகென்றிறைத்தாற் பொறுப் 
பாளோ, அடவிக் கதலிப் பசுங்குருத்தை 
நச்சுக்குழலென்றஞ்சியஞ்சி , அஞ்சொற் 
கிளிகள் பஞ்சரம் விட்டகலாதுறையு மக 
ளங்கா, திடமுக்கட வாரணமுகைத்ததே 
வதேவசிங்கமே , திக்குவிஜயஞ்செலுத்தி 
வரும் செங்கோனாடாத்து மெங்கோனே 
என் றனர் . இவர் பொற்பந்தம் பெற்ற 
போது பாடியது . " பொங்குமிடியன் பக் 


தம்போயதே யென் கவிதைக் கெங்கும் 
விருது பந்தமேற்றதே - குங்குமந்தோய் , 
வெற்பந்தமான புய வீர பர ராசசிங்கம் , 
பொற்பந்த மின் றளித்தபோது , ” யானை 
பெற்றபோது பாடியது " இல்லென்னுஞ் 
சொல்லறியாத சீமையில் வாழுதானனைப் 
போய் யாழ்ப்பாணன்யான் , பல்லை விரித் 
திரந்தக்கால் வெண்சோறும் பழந்தூசும் 
பாலியாமற், கொல்ல நினைத்தே தனது 
நால்வாயைப் பரிசென்று கொடுத்தான் 
பார்க்குள் , தொல்லையென தொருவாய்க் 
கும் நால்வாய்க்கு மிரையெங்கே துரப்பு 
வேனே " என்றனர் . இவரை ஈழநாட்டுப் 
புலவர் கேட்ட வினாக்களுக்கு இவர் கூறிய 
விடைகள் : ( க ) உதிரமுண்ணும் பறவை 
யாது 

? விடை - துக்கம் . ( உ ) பசும்பால் 
எனும் பண்புத்தொகைக்குப் பொருளென் 
னை ? விடை- கார்காலத்து வெள்ளாட்டுப் 
பால் . ( ங ) " பங்கமில் மாது பசுமஞ்சணன் 
றிழந்தும் , மங்கல முநன்கலமுமற்றிழக் 
காள் . " பின்னிரண்டடிகள் எவை என்ன ? 
புலவர் விடையாகத் தனிச்சொல் , " சங்கை 
யென்ன , " என்பதைக் கூட்டி " மங்கல 
மென்ப மனை மாட்சி மற்றதன் நன்கல 
நன்மக்கட்பேறு ” என்று கூறினர் . இவர் 
இராமாயண மவதானித்துக் கூறியபோது 
அரசன் " இன்னங் கலைமகள் கைமீதிற் 
புத்தக மேந்தி யந்தப், பொன்னம்புயப் 
பள்ளி புக்கிருந்தாளென்ன புண்ணியமோ, 
கன்னன் களந்தைக் கவி வீரராகவன் கச்சி 
யிலே , தன்னெஞ்சமேடெனக்கற்றானொரு 
முத்தமிழையுமே " என்ற செய்யுளைப் 
பாடிக் களிப்பித்தனன் . இவர் அரசன்மீது 
வண்ணம் பாடியபோது அரசன் வியந்து 
" விரகன் முத்தமிழ்க்கவி வீரராகவன் , வர 
கவிமாலையை மதிக்கும் போதெல்லாம் , உர 
கனும் வாணனுமொப்பத் தோன்றினாற் 
சிரகரகம்பிதஞ் செய்யலாகுமே . ” என்ற 

இவர் செய்த ஆரூருலாவைக் 
கேட்டுப் பரராசசிங்கம் பாடியது . " புவி 
யேர் பெறுந்திருவாரூருலாவைப் புல 
வர்க்கெல்லாஞ், செவியே சுவைபெறு 
மாறு செய்தான் சிவஞானமது , பவியே 

நங்கவி வீரராகவன் பாடியநற் , 
கவியே கவியவனல்லாத பேர்கவிகற் கவி 
யே , " எனப்பாடினன் . இவர் தம்மூர்க்குத் 
திரும்பிவர மனைவியார் என்ன கொணர்ந் 
தீர் என இவர் கூறியது . " இம்பர்வா 
னெல்லை யிராமனையே பாடி யென் 


னன் . 


அந்தகக்கவி வீரராகவ முதலியார் 


60 


அந்தகக்கவிவீரராகவ முதலியார் 


2 


கொணர்ந்தாய் பானா நீயென்றாள் பாணி , 
வம்பதாங்களபமென்றேன் பூசுமென்றாள் 
மாதங்கமென்றேனாம் வாழ்ந்தேமென்றாள் 
பம்புசீர்வேழமென்றேன்றின்னுமென்றாள் 
பகடென்றேன் உழுமென்றாள் பழனந் 
தன்னைக் , கம்பமா வென்றே னற்களியா 
மென்றாள் கைம்மாவென்றேன் சும்மா 
கலங்கினாளே . " இவர் மயிலை கிருஷ்ணப்ப 
வாணனைப் பாடிய சீட்டுக்கவி , இனிதினி 
தெனச் சேரசோழபாண்டியர் மெச்சு 
முச்சித மதுரவாக்கி , ஈழ மண்டல மளவும் 
திறைகொண்ட கவி வீரராகவன் விடுக்கு 
மோலை , வநிதையர் விசார மன்மதராஜ 
ரூபன் மயிலையாதிபதி சக்கிரவாளத்தியாகி 
நங்காளத்தி கிருஷ்ணப்பவாணனெதிர் 
கொண்டு காண்க , கன தமிழ்த்துறையறி 
மரக்கலங் காதல்கூர் கன்னிகாமாட நன் 
னூற் , கட்டுபேர் கொட்டாரம் வாணிசிங் 
கா தனங் கவிநாடகஞ் செய்சாலை , வினவு 
சிவகதையிற் சர்க்கரை யெனத்தக்க வினை 
யேனுடம்பு நோயால் மெலியுமோ மெலி 
யாத வகைபால் பெருத்ததொரு மேதி 
வரவிடல் வேண்டுமே " எனப் பாடிப்பெற் 
றனர் . இவர் கயத்தாற்றான்மீது ஒரு 
உலாப்பாடியபோது ஆங்கிருந்த புலவர் 
ஒருவர் கூறியது “ ஒட்டக்கூத்தன் கவியும் 
ஒங்கியகம்பன் கவியும் , பட்டப் பகல்விளக் 
காய்ப் பட்டதே - அட்டதிக்கும் , வீசுங் 
கவி வீரராகவனாம்வேளாளன் , பேசுங்கவி 
கேட்டபின் " என்றனர் . இவர் அருந்தை 
யாதிபதி சந்திரவாணன்மீது ஒரு கோவை 
பாடினரென்பது மின்னுமாளிகை 
யனந்தை யாதிபதி சந்திரவாண மகிபாலன் 
முன் , வீரராகவன் விடுக்குமோலை தன் 
விருப்பினால் வலியவேயழைத், துன்னு 
காவியமதிற் பெருத்ததொரு கோவை 
யோது கெனவோதினன் , ஓதிமாதமொரு 
மூன்று மோதியொருநாலு மாதமளவாக 
வும், இன்னமுந் தனது செவியிலே றவிலை 
யென்னிலென்ன வுலகெண்ணுமோ, விரா 
சராசர் திறைகொள்ளுமென்கவிதை யிங்கு 
வந்து குறையாகுமோ, தன்னையென் 
சொல்வாரென்னையென் சொல்வர் தான் 
தமிழ்க்கு மணமல்லவோ, தன் புகழ்க்கு 
மிது நீதியோ கடிது தானின்னேவா 
வேணுமே " என்றனர் . இவர் திம்மய்ய 
அப்பய்யன் வேண்டுகோளால் திருக்கழுக் 
குன்றபுராணம் பாடினர் என்பதை 
இந்நாளிருந்தபேர் புதியபாகம் பண்டி 


ருந்த பேர் பழையபாகம் , இருபாகமும் 
வல்லலக்கணக்கவி வீரராகவன் விடுக்கு 
மோலை , அன்னாதி தானப் பிரவாகன் பிர 
சங்கத் தனந்த சேடாவ தாரன் , அகிலப் 
பிரகாசன் திம்மய்ய அப்பய்யன் மகிழ்ந்து 
காண்க, தன்னாளும் ஓலையும் வரக்கண்டு 
நாம் வேதசயில புராணத்தை யித்தனை 
நாளிருந்தோதினோம் அரங்கேற்றுவது 
தான் வந்தலாமவில்லை, நன்னாவலோருட 
னிதைக் கேட்டெனைச் சோழநாட்டுக் 
கனுப்ப வேண்டும் , நவிலோலை தள்ளா 
மலே சுக்கிரவாரத்து நாளிங்கு வரவேண் 
டுமே " என்றனர் . இவருடைய சீட்டுக் 
கவியை நிரஞ்சன கவிஞர் சிறப்பித்தது . 
சீட்டுக்கவியென்று சொல்வார் சிலர் அந் 
தத் , தீட்டுக்கவி காட்டுக்கெரித்த நிலவா 
கிப்போஞ் செங்கனகரத்தச் , சூட்டுக்கிரீட 
முடி வேந்தருற்பத்திச் சூறைகொள்ளும் , 
நாட்டுக்கிலக்கியம் கவிவீரராகவ னற்கவி 
யே ” என்றனர் . இவர் சந்திரவாணன்மீது 
கோவைப்பிரபந்தம் பாடிப் பிரசங்கிக்கை 
யில் மாலேநிகராகுஞ் சந்திரவாணன் 
வரையிடத்தே, பாலேரிபாயத்தேன் 
மாரிபெய்ய நற்பாகுகற்கண்டாலே யெரு 
வட முப்பழச் சேற்றின முதவயன் . 
மேலே முளைத்த கரும்போவிம் மங்கைக்கு 
மெய்யெங்குமே ” என்ற செய்யுளில் , அச் 
சபைக்கணிருந்த அம்மைச்சி யென்பாள் 
" கவிராயருக்குக் கண்கெட்டது மதியுங் 
கெட்டதோ, கரும்பு புஞ்சைப்பயிரன்றோ 
சேற்றில் முளைக்குமோ " வென்னப் புல 
வர் சற்று நிதானித்துத் தன் மாணாக்கனை 
நோக்கிக் கொம்பை வெட்டிக் காலை நடு 
வென்ன , அவர் அவ்வகை, " சேற்றின் 
என்பதைச் சாற்றின் " என மாற்றப் புல 
வர் களித்தனர் . மறுநாள் , பிரசங்கத்திற்கு 
அம்மைச்சி வாவுகேட்ட புலவர் " கலை 
மகளு நாணிநின்று கைகட்டிப் போற்றச், 
சிலைம தவேள் முன்கணையே தாங்கக்- குல 
மருவ , கொம்மைச்சிங்காரமுலைக்கோதில் 
திருப்பனங்காட்டம்மைச்சி வாராளதோ 
என்றனர் . இதனைக்கேட்ட அம்மைச்சி 
அன்று முதல் நட்பாயிருந்தனள் . 
வைத்தியநாதநாவலரை ஐம்பதின்மர் சங் 
கத்தாராகி விடாரோ , நாற்பத், தொன்ப 
தின்மரென்றே யுரைப்பரோ இம்பர் 
புகழ் , வன்மீகநாதனருள் வைத்தியநாதன் 
புடவி , தன்மீ தந் நாட்சரித்தக்கால் " எனப் 
புகழ்ந்தனர் . இவர் காஞ்சிபுரத்தில் வாசித் 


இவர் 


அந்தகக்கவி வீரராகவ முதலியார் 


81 


அந்தகக்கவி வீரராகவ முதலியாக 


இவர் 


தபோது இவரைக்கந்தபுராணங்கச்சியப்பர் 
பாடியது . " பொங்கு தமி ழயோத்தியில் 
வாழ்தசரதெனென்போ னிடத்தும் பூதூர் 
வேந்தன் , துங்கவடு கன்னிடத்தும் வீரரா 
கவரிருவர் தோன்றினாரால் , அங்கொருவ 
னொருகலைமா னெய்திடப்போய் வசை 
பெற்றானவனிபாலன் , இங்கொருவன் 
பலகலைமா னெய்திடப்போய்க் கவியினா 
லிசைபெற்றானே . " இவர் ஸ்ரீ வில்லிபுத் 
தூரிற் பாடிய கவி . " வேசையரே மல்கு 
மூர் வீதியிலார் வந்தாலும் , பேசிவலை 
வீசிப் பிடிக்குமூர் - ஆசைமயல் , பூட்டு 
மூர் , கையிற் பொருள் பறித்தே யோடுகொ 
டுத் , தோட்டுமூர் சீவிலிபுத்தூர் . " அரிய 
லூர் மழவராயன் படி கொடுத்ததற்குப் 
பாடியது . சேயசெங்குன்றைவரு மொப் 
பிலாதிக்குச் செங்கமலத் , தூயசெங்கண்ண 
னிணை யொப்பனோ தண்ழொயணிந்த, 
மாயனளக்கும்படி மூன்று கிட்ணைய மாம 
ழவ , ராயனளக்கும்படி யொருநாளைக் 
கிலக்கமுண்டே . " இவன் சகம் கசுசுச - ல் 
திரிசிராப்பள்ளி ஜில்லாவிலுள்ள அரிய 
லூர்க்கதிபன் , இவன் பெயர் கிருஷணை ஒப் 
பில்லாத மழவராயன் என்பது . 
குமாரஒப்பில்லாதான் சங்கீதத்தைக் கேட் 
டுப் பாடியது . வாழொப்பிலாதவன் சே 
யொப்பிலாதமழவதிசை, ஆழக்கடல்விட்டு 
போடுங்காலத் தரிசெலுங்கால் , நீழற்கவுத் 
துவ நீத்துச்செல்வானந்த நீண்மணிதான் , 
காழொப்பினும் நின்னிசைகேட்குங்காற் 
கரைந்தேகுமன்றே . " தீத்தான் சங்கீதத் 
தைக்கேட்டுப் பாடியது . " வாவியபொற் 
பரியாவூரில் வீரையன்மைந்தபஞ்ச, காவி 
யந்தேர்கின்ற தீத்தாசங்கீதத்திற் காவலா 
தாம் ? ஓவியசாலையெல்லாம் கொல்லியா 
முள்ளுருகும் ரத்னம் , மேவியகூடமெல் 
லாந் திரிகூடத்தின் மேற்படுமே . " செழிய 
தரையன் பரிசில் கொடுத்தனுப்பின 
போது சில பொருள்வேண்டிப் பாடியது . 
இவர் சேலத்தரசரா யிருக்கலாம் போலும் . 
" சாலப்பழுத்தமரம் பார்த்தெறிவர் தண் 
ணீர்சுரக்கும் , ஞாலத்தகழ்வர் கறக்கின்ற 
வாவைநற் காறளைவர் , நீலக்கடல்விட்டுப் 
பாலாழிமத்திட்டுநிற்பரென்னீர் , சேலத்து 
வேந்த னகத்தாகந்தீர்த்த செழியனுக்கே . 
செழிய தசையனுக்கு விடுத்த தீட்டுக்கவி . 
எடாயிரங்கோடி யெழுதாது தன்மனத் 
தெழுதிப்படித்த விரகன் , எது சொலினு 
மதுவே யெனச்சொலுங் கவிவீரராகவன் 


விடுக்குமோலை , சேடாதிபன்சிர மசைக் 
குங்கலாகான் திரிபதகை குலசேகரன், 
தென்பாலைசேலஞ் செயித்ததாகந் தீர்த்த 
செழியனெதிர் கொண்கொண்க, பாடாத 
கந்தருவ மெறியாதகந்துகம் பத்திகோ 
ணாதகோணம் , பறவா தகொக்கு அனற் 
பண்ணாதகோடை வெம் படையாய்த் தொ 
டாதகுந்தம் , சூடாதபாடலம் பூவா தமாத் 
தொடை தொடுத்து முடி யாதசடிலம் , 
சொன்ன சொற் சொல்லாத கிள்ளையொன் 
றெங்குந் துதிக்கவர விடவேண்டுமே .3 
இடும்பாவனத்திற் 

பாடிய கவி . " பசி 
முருக நோவ தல்லாற் பாழ்வீட்டிற் பாழ் 
த்த , கொசுகுகடியாலுங் குமைந்தோம் 
மிசையில் , நெடும்பாவம் 

யாம் செய்தா 
னீரென்ன செய்வீர் இடும்பாவனநாதரே . " 
நாகதேவனைப் பாடியது . " வாயிலொன்று 
கல்லுமொன்று நெல்ல தானவண்ணமும் , 
வாடலாகவாறு மாதம் வைத்திருந்த கத்தி 
ரிக் , காயிலுப்பிலாத கஞ்சியைக்கலந்த 
வண்ணமுங் , காம்பொடிந்ததோரகப்பை 
கைப்பிடித்தவண்ணமும் , மோயிலா தமீன் 
கள் வந்து மொலுமொலென்ற சட்டியும் , 
மோருதர்க் கிடக்கொணர்ந்த .... 
நாகதேவ னிட்டவூணை நாம்மறப்பதில்லை 
காணுமே . ” சிரையன் தினகரனைப் பாடி 

சிரையன் தினகரனைச் செந்த 
மிழ்க்குநல்ல , துரையென்று நாங்கவிதை 
சொன்னோஞ் 

சுரையுண்ணும் , 
ணமே செய்தான் வரகவிக்கு வண்மை 
யென்னும் , எண்ணமே செய் தானிலை. 
நந்தியமாணிக்கத்தைப் பாடியது . " மாதா 
வைப்போற் பிறக்கத் தந்தையைப்போற் 
செனிக்கவிந்த வையந் தன்னில் , ஏதேனு 
மொன் றல்லால் நந்தியமாணிக்கமிவனேற் 
றம் பாரீர் ... 

பாதாதிகேச 
மெல்லாந்தன் ராயைப்போற் படைத்தான் 
பதுமத்தானே . " சடையாண்டியைப் 
பாடிய வசை . " கொடையாண்ட மன்ன 
ரிற்கச்சி நல்லானைக் குறுகியன்னோன் , 
தொடையாண்ட முல்லைப் புயவரைச்சார 
லிற் றுன்னிமுப்பான், உடையாண்டிரு 
ந்து கவிமதமாக்க ளுடன் பொருத , சடை 
யாண்டிகையிற் குசங்காணவாமுத் தமிழ்ச் 
சிங்கமே .. ஒரு தாதிநிமித்தமாகக் குடம் 
தைப்பயணந் தவிர்த்திருந்தபோது பாடி 
யது . மனந்தான் வளர்ந்தார்க்கும் வாயு 
முண்டோகச்சி , அனந்தா 
வோஞ் - சினந்து , வடித்தெடுத்த வேற் 


ca 


. 


வண் 


புதனாளகல் 


அந்தகாசுரன் 


62 


அந்தகாசான 


சன் மணியிரண்டுகொண்ட , கொடி தடுத் 
தாலா சேகுவார் . ? இவர் , விஜயராஜன் 
தம் பல்லக்கைப் பின்பற்றியபோது " திரு 
மாலு மீசனும் பின்போயுந் தூது செலத் 
துணிந்தும் ; அருமா துரியத் தமிழ் வளர்த் 
தாரவரோடு பங்காய் , வருமா மறையவன் 
பேர்சாதித்தே மிகவண்ட மிழ்க்கும் , பெரு 
மான் சிவிகைக்குப் பின் சென்றான் விஜய 
செமனுமே ” என் றனர் . காஞ்சிபுரத்தி 
லிருந்த அம்மைச்சியினிடம் விசோதல் 
கொண்ட வைணவர்கள் , பெருமாள் ரத 
த்தை அம்மைச்சி வீட்டின் மீது விட்டிடிக் 
கத் தொடங்குகையில் ஆங்கிருந்த இவர் 
அவர்களைச் சமாதானப்படுத்தியும் கேளாத 
போது சதத்திலிருந்த பெருமாளை நோக்கி 
“ பார்ப்பார் குரங்காய்ப் படையெடுத்து 
வந்தீரோ, தேப்பெருமாளே கச்சி செல் 
வரே - கோப்பாகக் , கொம்மைச் சிங்கார 
லங்கைக் கோட்டையென்று வந்திரீ , தம் 
மைச்சிவாழுமகம் . ” எனா தம் ஒதுங்கிற் 
றென்பர். இவ்வாறு பல பிரபந்தங்கள் 
பாடி இல்ல றாடாத்திச் சிவபத மடைந் 
தனர் . இவர் தேகவியோகங்கேட்ட கயத் 
தாற்றரசன் பாடிய கையறம் " இன்ன 
முதப் பாமாரி யிவ்வுலகத்திற்பொழிந்து , 
பொன்னுலகிற் போய்ப்புகுந்ததால் - மன் 
னும் , புவிவீரராகமன்னர் பொன்முடிமேற் 
சூட்டும், கவிவீரராகவமேகம் , ” “ தோற்றா 
தொளிந்திருந்த தூலக்கவிகளெல்லா, மேற் 
முரகையின் விளங்கியவே -யேற்றாலும் , 
கன்னாவ தாரன் கவி வீரராகவனாம், பொன் 
னாருஞ் செங்கதிரோன் போய் , ” “ முன் 
னாட்டுத் தவமுனியுஞ் சேடனும் வான்மீ 
கனுமுன் முன்னில்லாமற், தென்னாட்டு 
மலையிடத்தும் பாரிடத்தும் புற்றிடத்தும் 
சென்று சேர்ந்தார், இந்நாட்டுப் புலவ 
நனக் கெதிரிலையே கவிவீரராகவா நீ , 
பொன்னாட்டுப் புலவருடன் வாது செய்யப் 
போயினையோ புகலுவாயே . ” என இரங் 
கினர் . இவர் செய்த நூல்கள் திருக்கழுக் 
குன்றபுராணம் , திருக்கழுக்குன்றமாலை , 
சேயூர் முருகன் பிள்ளைத் தமிழ் , சேயூர்க் 
கலம்பகம் , திருவாரூருலா , சந்திரவாணன் 
கோவை , கயத்தாற்றாசனுலா, பல சீட்டுக் 
கவிகள் . ( தமிழ் நாவலர் சரிதை) 
மந்தகாசுரன் -1. இவனைத் தது என்னும் , 
தானவன் குமரன் என்றும் , இரண்யா 
ஷன் குமாரன் என்றும் கூறுவர் . இவன் 
பிரமனையெண்ணித் தவம்புரிந்து பலவாக 


களைப்பெற்றுத் தேவரை வருத்தத் தேவர் 
கள் சிவமூர்த்தியை வேண்டினர் . சிவ 
மூர்த்தி வடுகக்கடவுளை யேவ வெள்ளி 
அசுரகுருலா தவின் இடையிற்புகுந்து இற 
ந்தவரை மிருத்துஞ்சயமந்திரத்தாலெழுப் 
பினர் . இதைச் சிவமூர்த்தி யறிந்து வென் 
ளியைவிழுங்க, வடுகநாதர் சூலத்தாற் குத் 
திச் சிவசக்தி தானத்தின் முன் கொண்டு 
போனகாலத்து அந்தகன் வேண்டச் சிவ 
மூர்த்தி கருணை செய்து பூதகணத்தலைமை 
யளிக்கப்பெற்றவன் . ( காசிகாண்டம் ). 

2. இவன் ஒரு அசுரன். இவன் தங்கா 
சுரன் அம்பாசுரனுடன்கூடி இருள் மலை 
மேகவுருக்கள் கொண்டு மழை வருஷித்து 
சிற்க , மகோற்கடப் பெயருள்ள விநாயக 
மூர்த்தி , ஓர் பறவை யுருக்கொண்டு 
அவற்றை நீக்க , மீண்டும் அம்மூன்று அசு 
சரும் ஆலமரமாகவும் , கண்ணியாகவும் , 
வேடனாகவும் உருக்கள் கொண்டு பதி 
யாகிய விநாயகரைத் துரத்த , விநாயகர் , 
இம் மூவரையும் மூக்காலும் , காலாலும் 
கௌவித் தவலோக வுயரஞ்சென்று இவர் 
கள் தாயாகிய பிரமரையிடம் பிரேதங்க 
ளாக வீழ்த்தினர் . ( விநாயகபுராணம் ). 

3. சிவபெருமான் கண்களைப் பிராட்டி 
யார் விநோதமாக மூடியகாலத்து உண் 
டான அச்சத்தால் தேகத்தில் வியர்வை 
உண்டாயிற்று . அவ் வியர்வை யானது 
இறைவன் நெற்றிக்கண்ணாற் சூடுண்டு 
மூடிய விரலிலேயே ஒரு கருப்பமாயிற்று . 
அவ்வகைக் கருவில் அசுரவுருவமாக ஒரு 
வன் கோரத்துடன் ஜனித்தான் . இவன் 
பிறவிக் குருடனாகத் தோன்றினமையால் 
அந்தன் எனப் பெயருற்றான் . இவன் 
இரணியாக்ஷனுக்குச் சிவபெருமானால் கொ 
டுக்கப்பட்டுப் பிரமதேவரையெண்ணி ஒரு 
வராலுஞ் செயிக்கப்படாத வன்மையும் 
கண்களும் பெற்று அரசுசெலுத்திப் பார் 
பதிதேவியைக் கண்டு மோகிதனாய்ச் சிவ 
பெருமான் மீது யுத்தத்திற்குவந்து அவ 
ரது சூலத்தாற் குத்தப்பட்டு அச்சூலத்தின் 
மேல் பலநாள் உலர்ந்திருந்து சிவபெருமா 
னைத் துதித்ததால் கருணைபெற்றுச் சிவ 
கணத்தவனாயினவன். ( சிவமகாபுராணம் .) 

1. இவனது நாசத்தின் பொருட்டுத் 
தேவர் சிவபிரானை வேண்ட , சிவபிரான் 
முகத்தில் ஒரு சுவாலை உண்டாயிற்று . 
அதில் அஷ்டமாத்ருகைளுண்டாய் அசுர 


அந்தசில் 


68 


அபசதர் 


னது உதிரத்திலுண்டான அநேக அந்தகா அந்துவங்கிரன் - ஒரு வள்ளல் . காவட்டனா 
சுரரை மாய்த்தனர் . ( வராகபுராணம் ). சாற் பாடல்பெற்றவன் . " பானுபட " 
அந்தசில்- விந்தியமலையில் தோன்றிய நதி , எனும் பெருங்காஞ்சிபாடியவன் . ( புற- நா ) 
அந்தணன் - துரியோதனன் தம்பி. 

அத்துவஞ்சாத்தன் - இவன் ஒல்லையூர் தந்த 
அந்தராயம் 6. தானாந்தராயம் , லாபாந் பூதபாண்டியனால் " மடங்கலிற் " எனும் 
தராயம், போகாந்தாராயம் , உபபோகாந் பாடல்கூறப் பெற்றவன் . ( புறநானூறு ). 
தராயம் , வீர்யாந்தராயம் . (சினபத்ததி ). அந்துவஞ்செள்ளை --மையூர்கிழான் மனைவி , 
அந்தராளன் - அநுலோமத்தானிற்கும் பிர அந்நபூரணி- காசியில் எழுந்தருளி யிருப்ப 

திலோமப் பெண்ணிற்கும் பிறந்தவன். வள் . ஈச்வரி . 
அந்தரி 

விந்தமலையை இருப்பிடமாகக் அந்தம்பட்டர் - தர்க்கசங்கிரகஞ் செய்த சம 
கொண்ட துர்க்கை , இவளுக்கு விந்தா ஸ்கிருதகவி . 
கடிகை ஏவலாளி. ( மணிமேகலை ) அந்தியதாகர்மஜசையோகம் - யாண்டு ஒன் 
அந்தரிஷன்- முராசான் குமரன் , கண்ண நன் தொழிலால் சையோக முண்டாகின் 
னாற் கொல்லப்பட்டவன் . 

றதோ அது , ( தரு ). 
2. ( சூ .) ருகன் குமான் . 

அந்நியோந்வாபாவம் இது ஒன்றினொன் 
அந்தரிக்ஷன் -- ருஷபனுக்குச் சயந்தியிடம் றின்மை , இது குடம் ஆடையன்று என் 
உதித்த குமரன் . 

இது அபேத சம்பந்தத்தால் வரை 
அந்தர் தீபம் - துவாரகையிலுள்ள ஒரு தீவு . த்து கொள்ளப்பட்ட அபாவம் . 

எனை 
இதில் மகாதேவனுடைய திருவிழாவின் சம்பந்தத்தால் வரைந்து கொள்ளப்பட்ட 
பொருட்டு யாதவர்கள் சென்றார்கள் , அபாவம் சம்சர்க்கா பாவமாம் . இந்தச் சம் 
அந்தர்த்தாசன் - விசித்திரசுவனைக் காண்க. 

சர்க்கா பாவம் . பிராகபாவம் , பிரத்வம் 
அந்தலிளங்கீரன் - கடைச்சங்க மருவிய புல 

சாபாவம் , அத்யந்தா பாவம் என ( 5 ) 
வன் , அகநானூறில் , "நிறைந்தோர் எனும் 

வகை இவற்றைத் தனித்தனிகாண்க. ( தரு ) 
பாலையைப் பாடியவன். ( அகநானூறு ). அந்நீ- ஒரு அரசன் . திதியால் வெல்லப் 

பட்டவன் . 
அந்திசாரன் - ( பூரு ) மதிசாரனுக்கு ஒரு 
பெயர் . 

அந்வக் பாது --சந்திரவம்சத்து அரசன் புரூ 

வின் பேரனாகிய மது என்பவன் . மிசா 
2. யதுவம்சத்துச் சாத்வகன் புத்ரன் , 

கேசி என்னும் அப்சரசுக்குப் பிறந்தவன் . 
இவன் புத்ரர் பசமாகன் , சுசி , குங்குரன் , 

அந்வயவியதியேக அநுமானங்கள் - இவற் 
கம்பளகிஷன் , 
3. தனுபுத்ரன் . 

றிற்குப் பசு தருமத்வம் , சபக்ஷேசத்வம் , 

விபக்ஷ த்வாத்வியாவிர்த்தி , அபாதி தவிஷ 
அந்திதேவன் -- ஒரு அரசன் , பசுக்கள் இவ 

யத்வம், அசத்பிரதி பக்ஷ தவம் என்னும் 
னிடம் வந்து யாகஞ்செய்யக் கேட்டுக் 

ஐந்து அவயவங்கள் உண்டு . இவை பக்ஷத்தி 
கொண்டபின் இவன் யாகஞ்செய்து 

லுண்டாயிருக்கை, விபக்ஷத்திலில்லா திரு 
கொண்டு வருகையில் ஒரு 

க்கை , கெடுக்கப்படாத விஷயமாயிருக்கை , 
கன்றைவிட்டுப் பிரிதலாற்றாது வருந்த பிரத்தியக்ஷ மில்லாமலிருக்கை என்பன 
யாகத்தை நிறுத்தினவன் . இவன் நாள் 

வாம் . ( சிவ - சித் ) . 
ஒன்றுக்கு உரு , coo பிராமணர்களுக்குப் 

அபகீருஷசமை - அவ்யாப்தமான திருஷ் 
போஜனஞ் செய்வித்துச் சத்திரயாக 

டாந்த தருமத்தால் அவ்யாபகமான தரு 
முடித்து இராச்சியமாண்டு புண்ணியவுல 

மத்தின் அபாவத்தை வருவித்தல் . ( தரு ). 
கடைந்தவன் . 

அபகர்ஷை - வித்வேஷிணியின் குமரி . 
அந்திபதி- காந்தாரநாட்டுள்ள பூர்வதேசத் பொய்ச்சாக்ஷி சொல்லுவோரிடத்தும் தர் 
தாசன் . இவன் பிரம தருமன் கட்டளையால் 

மார்த்த காமங்களை நீக்குவோரிடத்தும் 
அவந்தியை இராஜதானியாகக் கொண் 

வசிப்பவள் . ( மார் ) 
டவன் . 

அபசதர்- பிராமணனுக்குத் தனக்குத் தாழ் 
அந்திமான் - இடையெழு வள்ளல்களி லொ ந்த மூன்று சாதியிலும் , க்ஷத்திரியனுக்குத் 
ருவன் . இவன் இதற்கு முன்ஜனனத்தில் தனக்குத் தாழ்ந்த இரண்டு சாதியிலும் , 
பிராமணன் . கிருத்திகைவிரதத்தை அநுட் 

வைசியனுக்குத் தனக்குத் தாழ்ந்த ஒரு 
டித்து வள்ளலாயினன் . 

சாதியிலும் பிறக்கிறவர்கள் . 


தன் 


அபசன் 


தே 


அபராசிகள் 


அபசன் - கிருகத்தனாகிய வேதியன் தன் துவது . சைவர்செய்யுஞ் சடங்குகளாவன . 
னிடம் வந்த அதிதிக்கு அன்னமிடாது மிருதமடைந்த பின்னர் ( க) சூர்ணோற்ச 
தானே தின்பவன் . ( சிவ - சித் ) . 

வம் , ( உ ) சிவப்பிரசாதம் , ( க ) சாவியா 
அபசித்தாந்தம் - ஒரு சித்தாந்தம் சொல்லத் லங்காரம் , ( ச ) தேகாந்தியேஷ்டி . கரும 
தொடங்கி அதற்கு விருத்தமா யிருக்கிற ஆரம்பத்தில் ( க ) கணபதி பூஜை, ( உ ) புண் 
சித்தாந்த வசனஞ்சொல்லுகை. (சிவ -சித்) யாஹவாசனம் , ( கூ ) பூதசுத்தி , ( ச ) அங் 
அபஞ்சிகன்- காசிநகரத்து வேதியன் . சாலி தர்யாஹம் , ( 3 ) ஆசார்யாலங்காரம் , (சு ) 
யென்பவளுக்குக் கணவன் . இவன் வேத பஞ்சகவ்வியம் , ( எ ) விக்ராமம் , ( அ ) புத் 
மோதுவிக்குந் தொழிலை உடையோன். தளியந்தியேஷ்டி , ( க ) புத்தளியந்தியே 
(மணிமேகலை) 

ஷ்டி சஞ்சயனம் , ( ய ) நக்னசிரார்த்தம் , 
அபதானம் - சூத்திரபிடகத்தொன்று 

( கக ) பாஷாணஸ்தாபனம் , ( க 2 ) திலோ 
அபத்தியபதார்த்தங்கள் - கொள்ளு , காடி , தகம் , ( ந ) வாசோ தகம் , ( கச ) பிண்டம் , 
குமட்டிக்காய் , கொம்புபாகல் , முற்றின (கரு ) நவச்சார்த்தம் , ( கசு ) ஏகோதாவி 
அவரை, காராமணிக்காய் , சேப்பங்கிழங்கு , ருத்தி , ( கஎ ) பிரபூதபலி , ( அ ) சிலோத் 
வள்ளிக்கிழங்கு , மாங்காய் , மாதுளங்காய் , வாசனம் , ( சக ) விருஷோற்சர்ஜனம் , 
இளநீர் , மாப்பண்டம் , சேவல் , பன்றி , ( 20 ) ஏகோதிஷ்டம் . இவை யொருநாள் 
கொக்கிறைச்சி , புளி , கடுகு , தேங்காய் , 

செய்யவேண்டியது . 

இவை செய்த மறு 
எருமை நெய் , ஷ பால் , கிழங்குவகை, நாள் ( க ) ஷோடசம் , ( உ ) சபிண்டீகரணம் , 
முப்பழங்கள் , வெங்காயம் , பெருங்கா ( உ ) பிண்டபிர தானம் , ( ச) பிண்டசம்யோ 
யம் , பலவகை மதுக்கள் முதலியவாம் . சனம் , ( 5 ) சுவர்க்கபாதேயம் , ( சு ) புனர் 
(தேரையர் ) . 

பிண்டம் , ( எ ) சோ தகும்பம் , ( அ ) அநுமா 
அபமார்வன் - இவன் சிவபிரானை யெதிர்க் 

சியம், ( க ) ஆநந்தஹோமம் , ( ய ) கிரகயக் 
கத் துள்ளி வந்து உதைபட்டு 

யம் . வைஷ்ணவர்கள் ஸ்ரீ சூர்ணபரிபா 
முரிந்து இறந்த அசுரன் 

லனம் . 

சுவாமி பிரசாதம் . கர்மாரம்பத் 
அபயக்குலச்சோழமகாராஜா - இவர் சோழ தில் (க) அக்கிஸந்தானம் , ( உ ) பிராயச்சித் 
ராஜாக்களில் ஒருவர் . சம்பந்தர் முத தாதிகள் , ( கூ ) சமஸ்காரம் , ( ச) பாஷாண 
லிய சைவசமயாசாரியர்களால் அருளிச் ஸ்தாபனம் , ( 5) சஞ்சயனம் , ( சு) வாஸோ 
செய்யப்பட்ட தேவாரங்கள் இருக்கு தகாதி , ( எ ) நக்னசிரார்த்தம் , ( அ ) எகோ 
மிடத்தை நம்பியாண்டார் நம்பிகளால் த்ர விருத்தி , ( க ) நமசிரார்த்தம் , ( ) தசா 
அறிந்து எடுக்கச் செல்கையில் தீக்ஷிதர் ஹம் , ( கக) விருஷோற்சர்ச்சனம் , ஆனந்த 
கள், வைத்தவர்கள் வந்தாலன்றி எடுக்க ஹோமம் , சாந்திஹோமம் , புனர்விரு 
லாசாதென அவ்வகையே சமயாசாரியர் ஷோற்சர்ச்சனம் , ( 52 ) ஏகாஹம் , ( கங ) 
கள் மூவருக்கும் சிறப்புச் செய்வித்து ஷோடசம் , ( கச ) சபிண்டீகரணம் , ( கரு ) 
உற்சவங் கொண்டருளச்செய்து அத்திரு வைதரணிகோதானம் , ( கசு ) தசதானம், 
முறைகள் இருக்குமிடத்தில் எழுந்தருளச் ( கஎ ) பாலோகபாதேயம் , ( அ ) பிண்ட 
செய்வித்துத் திருமுறைகளைப் புற்று மூடி சம்யோஜனம் , ( க 5 ) புண்யாவரசனம் , 
யிருக்கக்கண்டு விசனமுற்றுத் திருமுறை ( 20) சோதகும்பம் , ( உக ) இயல் அல்லது 
களுக்குப் பரிமளதைல முதலிய அபிடே சேவாகாலம் . 
கஞ்செய்வித்துப் பூசித்து வெளியிட்டவர் .. அபராந்தை - ரிஷபகூட பர்வதத்திற்குச் 
இவருக்குத் திருமுறைகண்ட சோழர்எனப் சமீபத்திலுள்ள நதி , சுக்கிரிந்தி என்றும் 
பெயர் . இராஜராஜ தேவரைக் காண்க . பெயர் . ( A small stream which tows 
அபயர் --ஒருவகை இராக்கதர் , 

through the districts of Gaya and 
அபயன் -1. திருதராட்டிரன் குமரருள Patna and falls into the Ganges ) . 

அபாநாதகலைகள் - இந்திகை, தீபிகை, 
2. தருமன் குமரரில் ஒருவன் . 

ரோசிகை, மோசிகை, ஊர்த்தவகாமினி. 
3. இயமனுக்குத் தயையிடம் உதித்த அபாவிந்துகலைகள் - நிவர்த்தி , பிரதிஷ்டை 

வித்தை , சாந்தி , சாந்திய தீதை. ( சதா ) . 
அபாக்கிரியை - இது , மதத்தவர் தங்கள் அபராசிகன் - திருதராட்டிரன் குமார்களில் 
ஆகமபுராணாதிகளில் சொன்னபடி நடத் ஒருவன் . 


ஒருவன் . 


குமான் . 


அபராசி தமகாராஜன் 


63 


அபிதர்மபீடகம் 


என 


அபராசிதமகாராஜன் - இவன் சக்ரபுரத்தர ணம் , கலிக்கம் , மலக்குடாரிவமன விசே 
சன் , இவ்ன் தேவி வசுந்தரை . இவன் னம் , நன்னாரிஷாயம் முதலியவற்றால் 
குமான் சக்ராயுதன் . இவன் தேவி சித் வசமாம் . ( ஜீவரக்ஷாமிர்தம் ). 
திரமாலை . இவன் குமரன் காபிஷ்ட கல் அபாநமித்ரன்- கதருவின் குமான் . 
பத்தில் தேவனாகிய கிரணவேகன் அல் அபாநன்- தசவாயுக்களுள் ஒன்று . 
லது வச்சாயுதன் , இவன் தேவி இரத் அபாந்தாதமர் விஷ்ணுவின் வாக்குத் 
தினமாலை ( இவள் முன் தவத்தினால் தேவ பிறந்த புத்ரர் . இவர் சுவாயம்பு மன்வந்தா 
னாகிய ஸ்ரீதரை ) இவன் குமான் இரத்னா த்தில் வேதத்தைப் பிரித்தவர் . கலியுகத் 
யு தன் இவர்களில் அபராஜிதனும் சக்ரா தில் வியாசராகப் பிறந்தவர் . இவர்க்குப் 
யுதனும் சினதீக்ஷைபெற்று உலகுச்சி பிராசீன கர்ப்பர் எனவும் பெயர் .( பாரசாங் ) 
வடைந்தனர் . 

அபாரோசன்- பீமனுடன் யுத்தஞ்செய்து 
அபராசிதன் -1 . திருதராஷ்டா குமரன். தோற்றவன் 
2. ஒரு பாம்பு . 

அபார்த்தகம் - அந்வயத்தில் அர்த்தமாகா 

திருக்கிற பதவாக்யங்களைச் சொல்லுகை . 
3. ஓர் அரசன் . 

( சிவ - சித் ) 
அபராசிதை- அஷ்டசத்திகளில் ஒருத்தி 

அபாவ அணி - ஒன் றனது இன்மையைக் 
அபராசினன் சந்திரவம்சத்து அரசன் . 

கூறுவது . அது என்று மபாவம் , இல்லதன 
புருவம்சத்தில் பிறந்த ஜயச்சேனன் புத் பாவம் , ஒன்றினொன்றபாவம் , 

உள்ள 
திரன் . தாய் சுசிரவை . தேவி மரியாதை. 

தனபாவம் , அழிவுபாட்டபாவம் 
புத்திரன் ஹரி . 

ஐந்து வகையாம் . ( தண்டி ). 
அபராதிகன் - கத்ரு குமரன் நாகன் . அபாவம் - இல்லையென்னும் ஞானத்திற்கு 
அபராந்தம் - ஒரு தேசம் . Konkan and விஷயம் . பிரதியோகியின் அபேலையு 
Malabar . 

டைய ஞானத்திற்கு விஷமாயிருப்பது, 
அபரேகம்- இது பூமியிலுண்டாம ஒருவகை 

இது , சம்சர்க்காபாவம் , அந்நியோன்யா 
கண்ணாடிபோன்ற பொருள் . இது இந்தி 

பாவம் என இருவகைப்படும் . ( தரு) . 
யாவில் , சென்னை ராஜதானியில் நெல்லூர் அபிசாரர் - காச்மீரத்தருகில் வசிப்பவர் . 
ஜில்லாவில் இருக்கிறது . இது தகடுபோல் அபிசாந்தி - ஒரு தீர்த்தம். 
உரிக்கக்கூடிய பளபளப்புள்ள பொருளா அபிசாரம்- தக்ஷசிலைக்கு வடக்கில் உள்ள 
தலின்இதனால் விளக்குக்கூடுகளும்மற்றும் 

ஒரு தேசம் . சித்திரசேனனுக்கு உரியது . 
வேடிக்கைப் பொருள்களும் செய்கின்ற இசாசசூயயாகத்தின் பொருட்டு அர்ச்சுன 
னர் . ஒளஷதங்களும் செய்யப்படுகின்றன . 

னால் ஜெயிக்கப்பட்டது . ( The Country 

of ilayara) . 
அபரீணை - மேனையின்புத்திரி , பித்ருக்களைக் 
காண்க. இவள் தளிர் முதலியனவும் அபிசித் -1. சந்திரன் தேவிகளில் ஒருத்தி . 
புசிக்காமல் சிவமூர்த்தியை 

சிவமூர்த்தியை எண்ணித் 2. ஒரு நக்ஷத்திரம் , சந்திரனுக்குமேல் 
தவமியற்றியதால் இப்பெயர் பெற்றவள் . லக்ஷம் யோசனை உயரத்தில் இருப்பது 

நக்ஷத்திரம் காண்க . 
( மார்க்கண்டபுராணம் ) . 

3. கணன் தந்தை . 
அபலை- இராமமூர்த்திக்குப் பசி இளைப்பு 

4. யது வம்சத்தி அரசன் 
முதலிய துன்பம் வராதபடி விச்வாமித் 
திரரால் உபதேசிக்கப்பட்ட மந்திரம் . அபிசித்துமுகூர்த்தம்- ஒருமு கூர்த்தமா 
( இரா- பால ). 

வது ( உ ) நாழிகையாகப் பகலளவில் ஆதித் 

தியன் மத்திய மான காலத்திலெட்டா 
அபஸ்மாரரோகம் - நுரை நுரையாகக் கக்கு 
தல், பற்கடித்தல் , உதறல் , கால் பின்னல் , முகூர்த்தம் . அதற்கு உத்தமமான வபி 
புத்திதோன்றாமை , பிரமை , கிடந்த இடத் 

சித்து முகூர்த்தமென்று பெயராம் . இம் 
தில் கிடத்தல் இவற்றைத் தனக்கு உருவ 

முகூர்த்தம் ஏறாயிரங் குற்றத்தைக் கெடு 
மாகக்கொண்டு வருவது . இது வாதம் , 

க்கும் . ( விதானமாலை ) 
பித்தம், சிலேஷ்மம் , திரிதோஷ அபஸ் அபிதர்மபிடகம் - பௌத்தாது மூன்றாவது 
மாரரோகம் எனக் கூறுபடும் . 

ஆகமம் . இது தர்மசங்கணி, விபங்கம் , கதா 
ஜெந்துக்களின் பிச்சுக்களாலாகிய ஆக்ரா வஸ்து , பிரகாணம் , புத்கலப்பி 

9 


அபிருந்தனர் 


66 


அபிஷேகர் 


காதுகதை , யமகம் , பிரஸ்தானபிரகாணம் அபிமான்- அநலன் முதற்குமான் . 
என எழு பிரிவுகளை யுடையது . 

அபிரன்- பிராமணனுக்கு அம்பஷ்ட கன் 
அபிரந்தனர் -1. சைநநாலாவது தீர்த்தங் னிகை இடம் பிறந்தவன். ( மறு .) 
கார் , இக்ஷவாகுவம்சம் , சுயம்வரமகாராஜா அபிராமன்- காளமேகனை 
வின்குமார் , தாய் சித்தார்த்தாதேவி . இவர் 

நாலுபாஷையி 

லும் கவிபாட ஏவினவன் . 
மாகம் சுக்லபக்ஷம் துவாதசி புனர்பூச அபிராமீ - சத்தமாதர்களுள் ஒருத்தி . 
நவத்திரத்தில் சநாம் . இவர் உன்ன தம் 

அபிராமிபட்டர் 
( உடு ) வில் சுவர்ண வர்ணம் . ( நம் ) லக்ஷம் 

இவர் சோழநாட்டுத் 
பூர்வம் ஆயுஷ்யம் , 

திருக்கடவூரிலிருந்த பௌரோகிதர். இவர் 
அபிநந்தனன் - இந்திரபதம்பெற யாகஞ் 

வாமியின் பூசை மேற்கொண்டவர் . அபி 
செய்ய , இந்திரன் காலரூமி யென்பவனை 

சாமியிடம் அந்தரங்க அன்புள்ளவராய்ப் 
வேண்டி யாகத்தை அழிப்பிக்க யாகமிழந் 

புறத்தில் யார்க்கும் அதைத் தெரிவிக்கா 

மல் பஞ்சமகாபாதகர்போல் நடித்து வரு 
தவன். 
2. ஒரு சாரணன் . ( சூளாமணி ) . 

கையில் இவரிடம் வெறுப்புக்கொண்ட 
அபிநவதத்தன் - இவன் மந்திர சித்தியால் 

வேதியர் தஞ்சை சரபோஜி அரசனிடங் 

குறைகூறினர் . அரசன் உணர்ந்து இவரை 
சங்கராசாரியருக்கு மூலநோய் ஏவியவன் . 

கட்டளையிடச் 
அழைத்துவரக் 

சேவகர் 
அபிநவகுப்தாசாரியன் மதம் இம்மதம் , 
சங்கராசாரியருக்கு ( உஉ + ) வருஷங்க 

இவரை அரசனிடல் கொண்டுபோய் விட் 

டனர் . அரசன் பட்டரை நோக்கி நீர் , 
ளுக்குப்பின் காச்மீரத்தில் பிறந்த மகா 
மகேச்வராசாரியர் என்ற பிருதுப் பெய 

கையில் வைத்திருப்பது என்னவெனப் 
ரடைந்த அபிநவகுப்தாசாரியரால் கற் 

பட்டர் , அது பஞ்சாங்கம் என்றனர் . ஆயின் 
பிக்கப்பட்டது , 

நாளை என்ன திதியெனப் பட்டர் , அமா 
இது , ஒருவித சைவ 

வாசையைப் பௌர்ணிமா என்றனர் 
மதம் . இவ்வுலகம் , ஆண்டவனாகிய சிவ 

உடனே அரசன் இது மதிகெட்ட தினம் 
னது ஆகாரம் , பதார்த்தங்களும் , ஆத்மா 

சிவனே 
வும் சிவனின் வேறுபட்டவை . 

என்று பட்டரை நோக்கி நாளை முழுமதி 

யைக் காட்டக்கூடுமோ என்ன , அதற்கு 
சுவதந்திரன் . மற்றத் தேவர்கள் அச்வ 

உடன்பட்டு அரசன் கட்டளைப்படி சிறை 
தந்திரர், மாயை யென்று ஒரு பொருள் 
குரு உபதேசத்தினால் , தான் 

யிலிருந்து அக்னிகுண்டத்தைக் கீழே 
ஈசனென்று அறியின் முத்தியடைவன் 

கொளுத்தி உறியிலிருந்து பாடி ஒவ்வொரு 

கவிக்கு ஒவ்வொரு கயிறுகளை நறுக்கி 
என்னும் . இவர் , பிரத்தியபிஞ்ஞா விவ்ருதி 
விமர்சனி யெனும் பெயரால் சைவசூத்ர 

விழிக்கே யருளுண்டு " எனுங் கவியில் 

தேவி தரிசனந்தா , தேவியை அபிராமி 
பாஷ்யஞ் செய்திருக்கின் றனர் . 

அந்தாதி பாடி உபாசனை செய்து அவள் 
அபிபூ - காசிராஜன் புத்திரன் . பாண்டவர் 

தரிசநத்தில் தமது குறைகூறி இரந்து 
பக்ஷத்தைச் சேர்ந்தவன் . வசு தானபுத் 

அம்மையாரிடம் குண்டலம் பெற்று அவள் 
திரனால் கொல்லப்பட்டவன் . 

கட்டளைப்படி ஒன்றை ஆகாயத்தில் விட் 
அபிமதி- 

துரோணன் பாரி . இவளிடத்துச் 
சோகம் , பயம் முதலிய உதித்தன. 

டெறிந்து மறுநாள் சாயங்காலம் அரசனும் 

மற்றவரும் அஞ்சும்படி ஆகாயத்தில் பூரண 
அபிமன்யு - இவன் அருச்சுநனுக்குச் சந் 

சந்திரனைக் காட்டியவர் . இவர் பாடிய 
திரன் அம்சத்தால் சுபத்திரையிடம் பிறந் 
பாரியை விராடராசன் பெண் 

அபிராமி அந்தாதி சொன்னோக்கம் பொரு 

ணோக்கமும் பிராட்டியருளுந்தரத்தக்கது . 
ணாகிய உத்தரை . இவன் பாரதப்போரில் 
பதின்மூன்றா நாள் பதுமயூகத்துள் புகுந்து அபினி- இது கசகசாச்செடியின் காயைக்கிள் 
பேதித்துத் துன்முகன் , விடசேனன் , லக்ன ளுதல் , பிளத்தல் முதலியஇடங்களிலிருந்து 
குமரன் , முதலியோரை மாய்த்துச் சயந் 

ஒழுகும் பால் . காற்றுப்பட இறுகுவது . 
தனால் கொல்லப்பட்டவன் . இவனிறந்த 

தின்றால் மயக்கம் உண்டு உறக்கமுண்டாம் . 
காலத்து இவன் மனையாள் வயிற்றில் பரீ அபீஷியந்தன் - சந்திரவம்சத்து அரசன்குரு 
ஷித்துக் கருவாயிருந்தான் . 

இவனது 

புத்திரன் . தாய் வாகினி ( பாரதம்.ஆதி . ) 
மற்ற குமார் சுதசோன் , வீமசேநன் , உக் அபிஷேகர் - பண்டாரத்தார் வகைகளில் 
இரசேநன் . ( பாரதம் ). 

ஒருவகை வேளாண் ஜாதியார் , இவர்கள் 


உண்டு , 


தவன் . 


அபிஷேகபாண்டியன 


அப்பிராப்திசமை 


சிவாகமப்படி சைவர் வீடுகளில் சில சடங் மேயத்தும் துணிகளைத் தைத்தும் பரிசா 
குகளைச் செய்வோர் . தர்ஸ்டன் ). 

கனாகியும் யதேச்சையாகத் திரிந்தவன் . 
அபிஷேகபாண்டியன் வீரபாண்டியன் இவன் ஒருநாள் காட்டுவழியில் தன்னை 
குமரன் , இவன் இளமையாயிருக்கையில் யறியாது தூங்கிக்கொண்டிருக்கையில் நாக 
இவன் தந்தைக்குப் போகஸ்திரீகளிடம் மொன்று வெயிற்படாது முகத்தைக் காத் 
பிறந்தார் பொக்கிஷத்திருந்த முடி முத திருந்தது . அந்தவேளையில் வழிப்போன 
லியவற்றைக் களவிற் கைக்கொண்டனர் . பட்டுமூர்த்தியார் அதனைக்கண்டு இவனெ 
இவன் முடி சூடுங்காலத்தில் சக்க முடியும் ழுந்தபின் அப்பா உனக்குச் சிலநாளில் 
அதில் அணிய மாணிக்கமும் இல்லாமை இராஜ்யசம்பத்து உண்டாகும் அந்தக் கால 
கண்டுசிவமூர்த்தியைவேண்டச்சொக்கநாத த்தில் என்னை ஆதரிக்கின்றாயா என , அப் 
சுவாமிகள் தாமேரத்னவியாபாரியாக வந்து பாஜி எழுத்தறியாத எனக்கு இராச்சிய 
மாணிக்கம் விற்று முடி செய்யச் செய்தனர் . மேது அப்படி உண்டா குங்காலத்தில் செய் 
இவன் காலத்தில் வருணன் கோபித்து கிறேன் எனக்கூறினன் . சிலநாள் தரித்து 
மதுரைமீது மேகங்களையும் கடலையும் ஏவி அப்பாஜி இராசாங்க உத்தியோகத்தைச் 
அழிப்பிக்க அரசன் , சிவானுக்கிரகத்தால் சேர்ந்து ஒரு சிறு அலுவல் பெற்று முறை 
அவ்விபத்தினின்று நீங்கினன் . இவன் யாக உயர்ந்து அதிக புத்தி நுட்பமுடைய 
எல்லாம் வல்ல சித்தராய் வந்த சிவமூர்த்தி வனாய் மந்திரிபதம் பெற்றுத் தனக்குச் 
யைக் கல்லானைக்குக்கரும் பருத்த எவிக் செல்வம் வருமென் றவனைத் தேடி ஆத 
எல்லானையுண்ணக் கண்டு பணிந்து புத்தி ரித்தவன் . இவனுக்குச் சாளுவ திம்மராசு 
ரப்பேறு வேண்டிப் பெற்று விக்கிரம அப்பாஜி எனவும் பெயர் . இவனைப் பற் 
பாண்டியனைப் பெற்று நற்கதி அடைந் றிப் பல சிறுகதைகள் உண்டு . 
தவன் . (திருவிளையாடல் . ) 

அப்பாலுமடி சார்ந்தார்-- தமிழ் நாடொந்த 
அபீஷ்ட திரிதியை - இது மார்கழிமாத சுக் மற்ற பாஷைகள் வழங்கும் நாடுகளிலிரு 
கிலபக்ஷ திரிதியையில் விதிப்படி கலசத் ந்து சிவத்தியானத்தால் முத்தியடைந்த 
தில் சிவசத்தியைத் தாபித்துப் பூசிப்பது . அடியவர்களின் தொகை (பெரியபுராணம் ) 
இது அபீஷ்டத்தைத் தரவல்ல விரதம் . அப்பாவையா 

இவர் திருவதிகைவீரட் 
அபுவர்ணன் - சாவித்திரியின் குமரன் . தேவி டான புராணம் பாடிய புலவர் . 
சவந்தரி . 

அப்பியசித்து- சண்முகசேநாவீரன் . 
அபூர்வன் - (ச .) நிருபஞ்சயனுக்குக் குமரன் . அப்பிரதி- மேருதேவியின் பெண் . கிம்புரு 
இவன் குமரன் நிமி . 

ஷன் பாரி . 
அப்சாசுக்கள் - அரம்பை , ஊர்வசி , திலோ அப்பிரதிட்டம் - ஒருவித நரகம் . இதில் பாபி 
த்தமை , மேனகை, கிருதாசி , முதலியவர் கள் யந்திரங்களால் திருப்பப்பட்டு இரத்த 
கள் . இவர்கள் பாற்கடலிற் பிறந்தவரென மாம்சங்களைக் கக்கிக்கொண்டிருப்பர் . 
வும் காசிபர்க்கு முனியென்னும் பாரியிடம் அப்பிரதிபத்தி - வாதியானவன் , தான் 
பிறந்தவரெனவும் புராணங்கள் கூறும் . சொன்னதும் , பிரதிவாதி சொன்னதும் 
ப்சார் - ஒரு தேவசாதியர் . 

அறியாதிருப்பது . ( சிவ -சித் ) 
ப்பர்-- திருநாவுக்கரசுசுவாமிகளைக் காண்க . அப்பிரதிரதன் - (சங். ) மதிசாரனுக்கு மூன் 
பாகம் - ஒருவகை லோகக்கல் . இதனைப் சாம் புத்திரன் . கண்வனுக்குத் தந்தை . 
பூவிந்து நாதமென்பர் . இது ஏமாப்ரகம் அப்பிரதியை - வாதி சொன்னதற்குத்தா 
பொன்னப்பிரகம் , இரசதாப்ரகம் , தேன னும் அங்கீகரித்திருக்கையும் , அதற்கு உத் 
ப்ரகம் , கிருஷ்ணாப்பகம் , கந்தகாப்பிரகம் தரம் சொல்லாதிருக்கையும் . ( சிவ -சித் . ) 
எனப் பலவகைப்படும் . 

அப்பிரமை - கிழக்குத்திக்கிலுள்ள பெண் 
ப்பன் -1 . குருகைக் காவலப்பனுக்கு ஒரு 

யானை . இதனாண் ஐராவதம் . 

அப்பிராத்தகாலம் - வாதம் பண்ணுமிட 
2. சிம்மாத்திரி பெருமாள . 

த்து வாதிபஞ்சா அவயவங்களை அடைவில் 
ப்பாஜி- இவன் வேலூராண்ட கிருஷ்ண மாறிப் பிரயோகித்தல் . (சிவ-சித்). 
தேவராயன் மந்திரி . இவன் நியோகிப் அப்பிராப்தி - சமன மனைவி , 
பிராமணன் . இளமையில் தாய் தந்தையரை அப்பாப்திசமை- அடைவின்மையால் எதிர் 
இழந்து கல்வியறிவிலாது ஆடுமாடுகளை த்து வருவது . 


68 


அப்பையதீக்ஷிதசுவாமிகள் 


அப்பு - இது அம்புத்தன்மை சாமான்யத் முன் எல்லாருக்கும் விபூதி பிரசாதிக்க 
தோடுகூடியது . இரசனேர்திரியம் , சரீரம் , மனத்தில் எதோ கவலைகொண்டு உமது 
ஆக , கடல் , பனி , ஆலி , முதலிய உருவ மூத்தகுமான் எங்கேயென, இருகுரவரும் 
முடையது . நித்தம் , பரமாணுரூபம். ( தரு ) அவன் இப்போது தேவரீர்க்கு உதவான் ; 
அப்புர சால்மனி - ஓர் இருடி . 

தேவரீர் அமுது கொள்க என , நாயனார் 
அப்புள் ளார் - கிடாம்பி . ஸ்ரீரங்கராஜருக்குக் உண்மை கூறுகவெனக் கேட்டு அறிந்து 
குமார் . இவர் கல்வி கேள்விகளில் வல்ல சிவசந்நிதானத்துச் சென்று விஷம் நீங்க 
வராய் இருந்தது பற்றி அங்கிருந்தார் இவர் " ஒன்று கொலாம் " எனும் திருப்பதிகம் 
க்கு இப்பெயரிட்டனர் . கடாதுரம்மாளை பாடி உயிர்ப்பித்து அமுதுண்டு சென் 
ஆச்ரயித்தவர் . அம்மாளிடத்தில் காலகே றனர் . இதற்குப் பிறகு சிலகாலம் அப் 
பஞ் சேவித்திருக்கையில் புறமதத்தவர் பூதியடிகள் திருநாவுக்கரசு சுவாமிகள் திரு 
வாதத்திற்கு வர அவர்களை வென்று வாதி வடியைத் தியானித்திருந்து பரமசிவன் 
ஹம்ஸாம்புதர் என விருதுபெற்றவர் . திருவடி யடைந்தனர் . ( பெரியபுராணம் . ) 
( குருபரம்பரை). 

அப்பையதீக்ஷிதசுவாமிகள் இவர் , வட 
அப்பூதியடிகணாயனார் - இவர் சோழமண் மொழியில் வல்ல மகாவித்வான் . சிவ 
டலத்தில் திங்களூரில் பிராமணகுலத்தில் 

பக்திமான் . 

இவரிடங் காஞ்சியிலிருந்த 
திருவவதரித்தவர். இவர் திருநாவுக்கரசு தாதாசாரியார் என்பவர் உட்பகை 
சுவாமிகளைச் காணாதிருந்தும் அவரிடத் கொண்டு இவரைக் கொல்ல வகைதேடிச் 
தில் மிருந்த அன்புபூண்டு அவர் பெயரை சிவன் விஷமுண்டது நீரும் உண்ணும் 
யே எல்லாருக்கும் வைத்தழைத்து அவர் 

பார்ப்போமென விஷமுண்பிக்க அதனை 
பெயரால் தண்ணீர்ப்பந்தல் வைத்திருக் வாங்கிச்சிவார்ப்பணஞ்செய்து உண்டு சலி 
தனர் . இவர் செய்திகளைத் திங்களூருக்கு யாதிருந்தவர் . அரசன் தீக்ஷிதருக்கும் 
வந்த திருநாவுக்கரசுசுவாமிகள் கேள்வி தாதாசாரியாருக்கும் சால்வைகள் மரியா 
யுற்று அவ்விடத்திலுள்ளாரை இடம் தை செய்விக்கத் தாதாசாரியர் அதனை 
வினவி அவர் சமீபத்திற் சென்று நீர் உம் வாங்கித் தாம் அலங்கரித்துக்கொண்டிருக் 
முடைய பெயரால் தண்ணீர்ப்பந்தல் முத தனர் . தீக்ஷிதர் அதனைச் சிவாக்னி வளர் 
லிய அறச்சாலைகள் வையாமல் வேசெ த்தி அதிலிட்டனர் . இச்சால்வையைத் 
ருவர் பெயரால் வைத்தற்குக்காரணம் , 

தீயிலிட்ட செயலைக் கேள்வியுற்ற தாதா 
என்ன என , அப்பூதியடிகள் சமணசம சாரியர் அரசனிடம் நீர் தீக்ஷிதருக்குக் 
யத்தினின்று நீங்கிக் கல்லைத்தெப்பமாகக் கொடுத்த சால்வையை அவர் அவமதித் 
கொண்டு கடந்த அத்திருப்பெயரினும் துத் தீயில் இட்டுக் கொளுத்தினர் என்று 
மற்றப்பெயர் விசேடமோ நீர் சைவரா கூறி அரசனுக்குத் தீக்ஷிதர் விஷயத்தில் 
யிருந்தும் அறியாது கேட்கிறீர் நீர் யார் சற்று மனவெறுப்பு உண்டாக்கினர் . அர 
என்றார் ? அதற்குத் திருநாவுக்கரசு சுவாமி சன் , தீக்ஷிதரைநோக்கி நாம் கொடுத்தசால் 
ஊள நான் பரமசிவம் , சூலைகொடுத்து ஆட் வை எங்கே இருக்கிறதென , அதனை நாட் 
கொண்டவன் என்று கூறக்கேட்டு ஆனந் வைக்குமிடத்தில் வைத்தோ மென்றன . 
தக்கடலில் வீழ்ந்து எழுந்து அடிபணிந்து ஆயின் அதனை நான் பார்க்கவேண்டு 
திருவமுது செய்ய வேண்டினர் . அரசுகள் மெனத் தீஷிதர் உடன்பட்டு அரசனைச் 
உடன்பட்டு இருக்கையில் அப்பூதியடிகள் சிவமூர்த்தியின் சந்நிதானத்து அழைத்துச் 
திருநாவுக்கரசுகளுக்கு அன்னம் பரிமாறத் சென்று சிவமூர்த்தி அணிந்திருக்கக் காட் 
தமது குமாரரையழைத்து வீட்டின் புறத் டினர் . அரசன் தீக்ஷிதர் விஷயத்தில் 
தில் இருக்கும் வாழையில் ஒரு இலை முன்னிலும் அதிக பக்தியுமச்சமுமுடை 
கொண்டுவர ஏவினர் . குமார் வாழை யவனா யிருந்தனன் . தீஷிதர் விஷயத்தில் 
யிலை யறுக்கையில் நாகமொன்று தீண்ட அரசன் அன்புகொண்டிருத்தலைத் தாதா 
இலையை அறுத்துத் தந்தையாரிடம் சாரியர் அறிந்து தீக்ஷிதரை வாதத்திற்கு 
கொடுத்து நடந்ததைக்கூறி மரணமூர்ச் அழைக்க அரசனுக்குக் குறிப்பிக்க , அரசன் 
சையடைந்தனர் . அப்பூதியடிகள் சவத் அதைத் தீக்ஷிதருக்குத் தெரிவித்தனன் . 
தை மறைத்துத் திருநாவுக்கரசுகளுக்கு தீஷிதர் மத்தியஸ்தர் வேண்டுமென , அர 
அமுது பரிமாற , அரசுகள் உண்ணு 

| 
சன் வியாஸபட்டர் , பராசபட்டர் , எனும் 


அமங்கலநாள 


80 


அமர் 


இரண்டு மார்த்தவ கவிகளை வருவித்து தோல்வியடைந்தனர் . பின் ஜீஹாங்கிர் 
மத்தியஸ்தராக்கினன் . தாதாசாரியர் , சக்கன் எனும் இராஜபுத்ரனைச் சித்த 
தீஷிதருடன் எழுநாள் வாதித்துத் தோற் ருக்கு ரான ஆக்கினால் ராஜபுத்திரர் பிளவு 
தனர். இந்த வாதங்களை அறிந்த இரண்டு படுவரென்று அவனை அரசனாக்கினான் . 
மார்த்தவரும் சைவராயினர் . இதற்குப் அவன் ரஜபுத்ரன் ஆகையால் தங்கள் முன் 
பிறகு தீஷிதர் இன்னும் பாராயினும் னோர் கோட்டையின் சீர்கெட்ட நிலை 
வாதத்திற்கு உளரோ என , வரநந்தி கண்டு பரிதவித்து அமரசிங்கிடம் கோட் 
பெனும் புத்தன் வாதிட்டுத் தோற்றனன் . டையை ஒப்புவித்து தீங்கினான் 
தோற்றதனால் வெட்கமடைந்த தாதாசாரி ஜிஹாங்கிர் இவனை யழைத்து என் இப்ப 
யர் தீக்ஷிதரைக் கொல்ல வகைதேடித் டிச் செய்தாய் என அவன் தன் வாளை 
தீக்ஷிதசுவாமிகள் ஒருநாள் ஆற்றிற்கு யுருவித் தற்கொலை செய்து கொண்டான் 
ஸ்நானத்திற்குப்போன சமயமறிந்து 

இவர்கள் மகம்மதியர்கள் வசமிருந்த ஒந்த 
கொன்றுவிட்டுவரச் சிலரையேவ அவள் 

லம் எனும் கோட்டையைப் பிடிக்கச் சண் 
கள் அந்தப்படி செல்லுகையில் தீவித டாவதரெலும் சாஜபுத்ரரும் சுக்தாவத 
ரிடம் பலர் சூலபாணிகளாய் நிங்கக்கண்டு சென்போரும் போட்டி போட்டுக்கொண் 
அஞ்சித் தாங்கள் வந்த செய்தி கூறினர் . 

டனர் . கடைசியில் சண்டரவதரே பிடித்த 
தீக்ஷிதர் அச்செய்தி கேட்டு அந்த இடத் னர் . இதனால் சோஷமடைந்த சக்தரவத் 
தில் சிவபிரானிடம் சிவனடியவர்க்குத் ரின் தலைவன் , யானையைத் தன்மீது பாயச் 
தீங்கு செய்பவரைப்பற்றி முறையிடத் 

செய்திறந்தான் . அமாசிங்கின் பலம்குறை 
தாதாசாரியர் இடி விழுந்தி றந்தனர் என் யும் காலம் வந்தது . இராஜபுத்ர சேனாபலம் 
பது தீக்ஷி தவைபவம் . 

குறைவடைந்தது . துருக்கியரின் பலம் 
அமங்கலநாள் - நக்ஷத்திரம் காண்க . 

வளர்ந்து வரத்தலைப்பட்டது . இதனால் 
அமணமலை - சைனர்களிருந்த மலை ; இது மனக்கலக்கமடைந்த அமரசிங் தன் கும 
மதுரைக்குமேற்கே யுள்ளது ; இதற் ரனை டெல்லி சக்ரவர்த்தியிடம் அனுப்பி 
சைனர்களிருந்த குகைகள் பல காணப்படு னான் . பிறகு தான் தன் குமரனுக்குப் பட்ட 
கின்றன . (திருவிளையாடல் . ) 

மளித்துத் துருக்கியனைப் பணியாது நவ 
அமணன் -ஒப்பிலாமணிப்புல வரைக் சோகி யென்னுமிடத்தில் தனித்திருந்து 
காண்க. இவன் ஒரு வள்ளல் . 

காலத்தைப் போக்கினான் . 
அமநஸ்கர் - ஆன்மாக்களின் மனதிற் கெட் அமாசிங்கமகாராஜா இவன் தஞ்சாவூர் 
டாது சோதி சுவரூபமாக விளங்குஞ் சில 

ராஜா என்பர் . 

இவன் தன் பெண்கள் 
மூர்த்தி . 

இருவரையும் ஸ்ரீசங்கத்தில் அசங்கநாயக 
அமாகம் - காமகலை உணர்த்தும் வடதா ருக்கு விளக்கெடுக்கச் செய்வித்தவன் . 

சங்கராசாரியரால் இயற்றப்பட்டது . | அமரசிங்கள் - விக்கிரமார்க்கன் காலத்திரு 
அமாகன் - ஒரு அரசன் . இவனது உயிர் ந்த சைகபண்டிதன் . வடமொழி நிகண்டு 
நீங்கிய உடலில் சங்கராசாரியார் புகுந்து தன் பெயரால் செய்தவன் . ( அமரம் ) . 
இவன் தேவியிடம் காமகலை பயின்று அம் அமரசுந்தரி - பூமி சந்திரன் எனும் அரசன் 
ரகம் என ஒரு நூல் இயற்றினர். இவனை 

புண்ணியாசனை வளர்த்தவள் 
மன்மதன் அம்சம் என்பர் . இவனுக்கு (மணிபே . 

( மணி ) . 
தூறு மனைவியர் . 

அமராபுரம் 5 - வதயா தரநகரம் . ( சூளா 
அமாசிங் - இரசபுத்ர அரசனாகிய பிரதாப் அமராவதி- இது தேவேந்திரன் முப்பத்து 

இவன் சற்று மந்த நிலை முக்கோடி தேவர்கள் குழ அரம்பை முதலிய 
கொண்டவன் . அக்பருக்குப் பின் பட்ட தேவமாதர்கள் ஏவல் செய்யக் கற்பகத்தரு 
மடைந்த ஜிஹாங்கர் இவன்மது படை சந்தானம் , பாரிசாதம் , காமதேனு, நவநிதி , 
யெடுத்து வருவதறிந்தும் சம்மாவிருக்க தன்வந்திரி , சசி , உச்சைச்சிரவம் , ஐரா 
இரசபுத்திரத் தலைவனாகிய ஸலம்ப்ர ராஜ வதம் , தேவவிமான முதலிய செல்வங்க 
புத்ரத்தலைவன் , பிரதாபசிங்கிடம் வாக்க ளுடன் அரசாளுமிடம் . பூவுலகத்திற் புண் 
ளித்தபடி அமரசிங்சை வலிய சிங்காசனத் சியஞ் சொய்தோர் அடையும் - கு . 
திருந்து இழுத்து யுத்தத்தை கடத்தினான் . அமர் திரேதாயுகத்தில் வரவிற்கு 
இதில் முகம்மதியர்கள் இரண்டு முறை - : பெயர் 


மனைவி . 


சிங்கின் குமரன் 


அமாக்க 


70 


அமிர்தமதனம் 


" அது 


அமர்க்கன் சுக்கிராசாரியின் குமாரன் . அமித்திரன் - ஒரு முனிவன் . இவன் பொரு 
அமர்நீத நாயனார் இவர் பழையாறைப் வருஷத்திற்கொருமுறை பழுக்கும் 
பதியில் வணிகா- குலத்தில் அவதரித்துச் நெல்லிக்கனியை அருச்சுநன் திரௌபதி 
சிவனடியவரிடத்திலன்பு பூண்டு அவர் சொற்கேட்டு எய்துகொடுத்து மீண்டும் 
சன் பொருட்டுத் திருநல்லூரில் மடங்கட்டு கண்ணனருளாலதைப் பொருந்தச் செய் 
வித்து அடியவர்க்கு அமுது செய்விக்கை தனன் . ( பாரதம் . ) 
யில் வேமூர்த்தி இவரது அன்பை உலகத் அமிர்தகண்டன் - குடிமிக்குயவர்க்கு முதல் 
தவர் அறிய ஒரு பிரமசாரி உருவமாக வன் . ( குலாலபுராணம் ) 
எழுந்தருளி " நாம் நித்தியகன்மம் முடித்து அமிர்தகவிராயர் - பொன்னங்காலி ற 
வருகிறோம் , இந்தக் கோவணத்தைப் பத் பிறந்த சைவவேளாளர் . கவிபாட வல்லவ 
திரப்படுத்திவைக்க வெனக் கட்டளை 

பாய்த் தளவாய் இரகுநாதசேதுபதி என் 
தந்து சென்றனர் . நாயனார் வீட்டிலதைப் னும் சிற்றரசன் சமஸ்தான வித்துவானா 
பத்திரப்படுத்திடை க்கச் சிவமூர்த்தி மாயை யிருந்து ஒருநாள் அச்சமஸ்தான வித்வான் 
யால் அதை மறைத்தனர் . சிவமூர்த்தி களைச் சேதுபதி " நீவிர் , ஒரு துறையாக 
சற்றுப்பொறுத்து ஸ்நானமுடித்து மழை எத்தனை கோவைபாடவல்லீர்களென 
யில் நனைந்து அடியவரிடம் வந்து முன் அவர்கள் , ஒவ்வொருவரும் நான் அறுபது , 
தாம் கொடுத்துவிட்டுப்போன கோவணத் எழுபது எனப் பலவாறு கூற இவர் நான் 
தைக் கேட்டுப் பொது வேறொன்று ஏறு பாடவல்லே " னெனச் , சொன்னயத் 
தருகிறோனென அடியவர் கூறக் கோபங் தால் அரசனும் வித்வான்களும் நீர் 
கொண்டவர்போல் அடியவரைப் பார்த்து நானூறு பாடவல்லீசோவென 
“ நான் முன் கொடுத்த கோவணத்திற் வென்ன பொருட்டா "வென நானூறு 
கொத்த கோவணம் என்னிடத்தில் மந் செய்யுட்களடங்கிய நாணிக்கண் புதைத் 
றொன்று இருக்கிறது அதற்குத் தகுந்தது தல் துறையில் கோவை பாடியகவி . இரகு 
உன்னிடம் உள்ளதேல் நிறுத்துத் தருக நாத சேதுபதி மீது அப்பெயர் கொண்ட 
வெனக்கேட்டுத் தமது கோவணத்தை கோவை பாடிப் பரிசுபெற்றவர் . வெர் 
நிறையிட வைத்தனர் . நாயனார் தம்மிட காலம் ( 200 ) வருஷமிருக்கலாம் . 
மிருந்த புதிய கோவணமொன்றை நிறை 2. இவர் ஒரு துறைக்கோவை பாடிய 
யிடவைக்கச் சரிவராமைகண்டு தம்மிடம் அமிர்தகவிராயரின் வேறு இவர் இருக் 
இருந்த உடைகளையும் பொருள்களையும் கைதொண்டைமண்டலத்துப் பாலூர் 
மற்றவைகளையும் வைத்து இடையொவ் போலும் . கோகுலசதகம் பாடியவர் 
வாமைகண்டு கடைசியாகத் தாமும் மனைவி அமிர்தகிரணன் - சந்திரன் . 
மைந்தருடன் துலையேறித் தேவர்பூமாரி அமிர்தசாகரம் பிரதாபசிங்கன் செய்த 
பொழியத் துலையே விமானமாகச் சிவ வைத்திய நூல் . 
புரஞ் சென்றவர் . ( பெரியபுராணம் .) அமிர்தபிரபாள் எட்டாவது மன்வந்தரத் 
அமாத்தியன் - காலமிடங்களை 

காலமிடங்களை நன்றாக துத் தேவர் . 
அறிந்தவன் . ( சுக்கிரநீதி . ) 

அமிர்தபிரபை -- சயம்பிரபை என்பவளுக் 
அமாவன் புரூரவன் குமரன் . 

குத் தோழி . ( சூளாமணி .) 
மாவடம் - ஒரு பாம்பு . 

அமிர்தமதனம் கிருதயுகத்தில் தேவர்க 
அமாவாஸ்யை - அச்சோதையைக் காண்க . ளும் அசுரர்களும் பாற்கடலில் மந்திரத் 

தை மத்தாக நாட்டி வாசுகியைத் தாம் 
அமிதத்துவசன் - காண்டிக்கியன் தந்தை . 

பாகப் பூட்டி இருகூட்டத்தாரும் இரண்டு 
அமிததேசன் - அருக்ககீர்த்தியின் மகன் ( சூ ) 

பக்கத்திலிருந்து பாற்கடலைக் கடைந்தனர் . 
அமீதாசுவன் - இஷ்வாகு வம்சத்தவன் . 

அந்தக் காலத்தில் மந்திரம் நிலையாதிருந் 
அமிதோசன் - திரைப்பு றமென்கிற நகரத்து ததனால் விஷ்ணு ஒரு கையால் அதனை 
அரசன் , 

அசையாமலழுத்தியும் கூர்ம உருக்கொண் 
அமித்தி - 1. திருதராட்டிரன் குமரருள் டும் தாங்கினர் . இதில் தேவாசுரர் சலிக்க 

விஷ்ணு இழுப்பவரில் தாமும் ஒருவரா 
2. ( ரூ . ) - தப ஸ்து என்பவனுக்குக் யிருந்து இழுத்தனர் . இத் தொழிலாற் 
குமான் . 

கலிலிருந்து விஷமுண்டாயிற்று , அதைக் 


ஒருவன் . 


அமிர்தலிங்கசுவாமிகள் 


71 


அமுதசுரபி 


( வி , 


கண்டு தேவர் முதலியோர் அஞ்சியோடிச் அழதகடிகை- பாணி , மிருகசீரிடம் , பூரம் , 
சிவமூர்த்தியை வேண்ட அதனைச் சிவ இவற்றுக்கு முப்பதின்மேலும் , பூசத்துக் 
மூர்த்தி யுண்டு நீலகண்டன் எனப் பெய குப் பதினொன்றின் மேலும் அச்சவினிக் 
ரடைந்தனர் . - ( அந்த விஷத்தை விஷ்ணு கிருபத்தொன்றின் மேலும் கார்த்திகைக்கு 
உண்டு மிகுந்ததைச் சிவனுக்குக் கொடுத் ஐம்பதின் மேலும் , திருவாதிரை, ஆயிலி 
தனர் என்பர் வைணவர் . அதனை உண் யம் , இவற்றுக்கு நாற்பதின்மேலும் , பூரா 
ணப் போகையில் விஷச்சுவாலை பொறுக் டம் , பூரட்டாதி இவற்றுக்குப் பத்தின் 
காது உடல் கறுத்துத் திரும்பினர் என்பர் மேலும் , அத்தத்துக்கு ஏழின்மேலும் , உத் 
சைவர் ) . பின்பு தேவாசுரர் கடைகையில் திரட்டாதிக்குப் பதினெட்டின் மேலும் , 
அக்கடலினின்றும் திருமகள் , இந்திராணி , சோதிக்கு இருபத்திரண்டின் மேலும் , 
சந்திரன் , உச்சைச்சிரவமெனுங் குதிரை , இரேவதிக்குப் பன்னிரண்டின் மேலும் 
ஐராவதம் , கௌத்துவமணி , ஐந்தருக்கள் , அடைவே ( ச ) நாழிகை யமிர்தகடிகையாம் 
காமதேனு , தன்வந்திரி , வாருணி , தேவ தான மாலை ) . 
மாதர், அமுதகலசம் பிறந்தன . பிறந்த அமுதகடி கை - அனுடம் , மூலம் , உத்திரா 
வைகளில் திருமகள் , கௌத்துவமணி , டம் , அவிட்டம் , புநர் பூசம் , உரோகிணி , 
இவ்விரண்டினையும் விஷ்ணுமூர்த்தியும் , இவற்றுக்குப் பதினாலின் மேலும் , சித்தி 
காமதேனுவினை இருடிகளும் , வாருணியை ரைக்குப் பதினாறின் மேலும் கேட்டைக்கு 
அசுரரும் , மற்றவைகளைத் தேவ இந்திர 

முப்பத்தொன்றின் மேலும் , விசாகம் , திரு 
னும் கிரகித்தனர் . அமிர்தத்தின் பொரு வோணம் , மகம் , சதயம் , இவற்றுக் கிருப 
ட்டுத் தேவாசுரர் யுத்தஞ் செய்யும் காலத் தின்மேலும் , உத்திரத்துக்கு முப்பத்து 
தில் விஷ்ணு , மோகினி யுருக்கொண்டு மூன்றின் மேலும் அடைவே ( ச ) நாழிகை 
அதனைத் தேவருக்குப் பரிமாறுகையில் 

யமிர்தகடிகையாம் . 
இராகு கேதுக்கள் தேவஉருவால் அதைக் 

அமுதகதிர்-- சூர்யகிரணத்திலொன்று , 
கிரகிக்க அதனைச் சூரிய சந்திரர்களால் 
அறிந்த விஷ்ணுமூர்த்தி சக்கிரத்தால் 

அமுதக்கொடி - முருகக்கடவுளை நாயகராகப் 
அவர்களைச் சேதித்தனர் . மேற்சொன்ன 

பெறச் சரவண பொய்கையில் தவமியற் 
இந்திரனது செல்வங்கள் பலமுறை தூர் 

றய சத்தி . 
வாசர் முதலிய இருடிகள் சாபத்தால் கட அழதசாகார் - தமிழ்ச் செய்யுள் இலக் 
லில் ஒளிக்கத் தேவர்கள் பலமுறை கட 

கணத்தை உறுப்பியல் , செய்யுளியல் , 
லைக் கடைந்தனர் என்று புராணங்கள் 

பொதுவியல் என மூன்று உறுப்படக்கிய 

பிண்டமாக்கிக் கட்டளைக் கலித்துறையால் 
கூறும் . அந்தக் காலங்களில் பலமுள்ளவர் 
களாகிய பலர் தேவர்களுக்கு உதவியாகக் 

காரிகையெனப் பெயரிட்டுச் செந்தமிழ்ப் 
கடைந்தனர் என்பர் . ஒருமுறை வாலி , 

புலவருக்கு உதவியவர் . இவர் சைநசமயத் 
கார்த்தவீரியாருச்சுநன் முதலியவர் உதவி 

தவர் ( இவரைக் குணசாகரர் " பண்டை 
செய்தனராம் . ( பாகவதம் ) . 

யோருரைத்த தண்டமிழ்யாப்பிற் கொண் 
அமிர்தலிங்க சுவாமிகள் - இவர் திருவண் 

டிலா தகுறியினோரைக் குறிக்கொள்ளுதல் 

காரணமாகக் செய்யப்பட்ட நூலுடையார் 
ணாமலை ஆதீனத்தவர் . திருமயிலைப் புரா 
ணம் பாடியவர் . 

என்பர்) . 
அமிர்தஸாக - இது சீக்கியருடைய குரு அழதசுரபி - தென் மதுரையில் கலாநிய 
வாகிய இராமதாசசென்பவரால் ( 3- பி மத்துள்ள சிந்தாதேவியால் ஆபுத்திரனுக் 
1581 ) இல் வெட்டப்பட்ட ஒரு குளம் . குக் கொடுக்கப்பட்ட தெய்வத்தன்மை 
இது ( 500 ) அடி சதுரமாய் எவ்வளவு யுள்ள பாத்திரம் . இது எடுக்கக் குறை 
ஜனங்கள் நீராடினும் கலங்காததாயிருக் யாத அன்னமுடையது . இது , சிலநாள் 
கிறது . இது , பாஞ்சாலதேசத்து வைதிக ஆபுத்திரன் கையிலிருந்து பலவுயிர்களுக் 
ககாம்.சீக்கியருக்கு முக்கியமானது . ( மணி) குப் பசியொழித்து மணிப் பல்லவத்துற்ற 
அமிழ்தபதி -ஒரு வித்யாதர நகரம் . ( சூளா கோமுகி யெனும் பொய்கையில் அவனா 
அழசன் - பிரமன் புத்திரருள் ஒருவன் . லிடப்பட்டு மணிமேகலையிடம் வந்து பல 
நைட்டிக பிரமசரிய மநுட்டித்த இருஷி. உயிர்களின் பசியையும் காயசண்டிகை 
இராகுவின் குமான் . 

யின் தீராப்பசியையு மொழித்து அவரின் 
அழதகடகன் 


அமுதந்தி 


12 


அம்பர் 


காண்க . 


பஸ்மக வியாதியையும் போக்கியது : 5. இடிசிகனைக் காண்க . 
(மணிமேகலை ). 

6. கஸ்யபபுத்ரன் , தாய் அதிதி . ( பார் ) 
அழதந்தி- ஒரு இருடி , மானுருக்கொண்டு 7. அரிஷ்டையின் புத்திரனான சந்தர் 
மனைவியுடன் புணருகையில் பாண்டுவால் 

வன் . இவனே திருதராஷ்டிரனாகப் பிறந் 
எய்யப்பட்டுப் பாண்டுராஜனுக்கு நீ இனி 

தவன் . ( பாரதம் - ஆதிபர்வம்:) 
உன மனைவியைச் சேர்கையில் இறக்க அம்சி-- ஒரு அரசன் . அம்சர் எனப்படும் 
வெனச் சாபமளித்தவன் . ( பாரதம் ) 

யோகியரை வசப்படுத்தி வைத்துக்கொண் 
அழதபதி- இரவிவன் மன் தேவி . இவள் 

டிருந்தவனாதலால் இவனுக்கு இப்பெயர் 
குமரியர் தாரை , வீரை , இலக்குமி ( மணி ) . 

வந்தது . 
அழகனா - திருவரங்கத்தமுதனாரைக் 

2. பகீர தன்புத்ரி. கௌசரிஷியின் பாரி 
யை . ( பாரதம் - அது . ) 

அம்சு- புருகோதரன் குமரன் . 
அழர்த்திசாதாகயம்-- சாந்தியெனும் பெய 

அம்சுமான் 

-1. ( சூர் , ) அசமஞ்சன் குமரன் . 
ரையுடைய ஆதிசக்தி , அரூபியா தலால் 
அமூர்த்தியெனும் பெயரடைந்து , வடி 

இவன் குமரன் திலீபன் . சகான் பெளத் 

ரன் ( பாரதம் - ஆதி பர்வம் ) . 
வறுதி ஆதலால் விகற்பமான கலைகளுக் 
கப்பாற்பட்டு , தூணாகாரமான விங்கமாய் , 

2. ( ஷத் . ) திரௌபதியின் ஸ்வயம்வாத் 
கோடி சூர்யப்ரகாசமான லிங்கத்தி னடுவே 

சிற்கு வந்தவன் . ( பாரதம் ). 
காண்டற்கரிய வடிவைக் கற்பித்திருப்பது . 

3. ( ஷத் ) பாண்டவபக்ஷத்தவன் போஜ 

வம்சத்தவன் , துரோணாசார்யனால் கொல் 
அமெரிந்தியர் - கொலம்பஸ் முதல் முதல் , லப்பட்டவன் . ( பாரதம் கர்ணபர்வம் ). 

அமெரிகாவைக் கண்டு பிடித்தபோது அம்சுமாலி -- ஒரு சூரியன் . இவனுக்கு ஆறு , 
அதனை இந்தியாவென எண்ணி அதிலுள் 

முகம் பன்னிரண்டு கைகள் சிவப்புவர்ணம் , 
ளாரை இந்தியர் என்றான் . பிறகு இந்தி 

இரண்டு கைகளில் இரண்டு கமலங்கள், 
யருக்கும் அப் பெயருள்ளதால் அவர் 

தோமரம் , வாள் , பட்டயம் , கேடயம் , 
களை வேற்றிய அமெரிந்தியர் என்றனன் . 

பாசம் , அங்குசம் , சத்தி , வேதாளம் , அப 
( Amerinds ) . 

யம் , வரதம் இவற்றை வல இடக்கரங் 
அமோகன் -1 . சூரனுக்கு முத மந்திரி . களில் கொண்டிருப்பன் . 
2. சணமுகசேநாவீரன் . 

அம்பட்டன் வைசியப்பெண் பிராமண 
அமோகவருஷன் தொண்டைமணடலத் னைக் கூடிப் பிறந்த குமரன் . பிராமணன் 
தில் அரசிருந்த சை அரசன் 

சூத்திரப்பெண்ணைக்கூடியும் , அரசன் 
அமோகை- சிவசூர்யனிடம் அமநஞ் சிவ வைசியப் பெண்ணைக்கூடியும் பிறந்தவன் 
சத்தி . 

என்பர் . இவனுக்குப் பரிகாரி யெனவும் 
அம்சம் - மேருவின் வடக்கின்கணுள்ள பெயர் . இவன் தொழில் கிராமத்தில் 

தலைசிறைத்தலும் வைத்யம் செய்தலுமாம் ; 
அர்சர் திரேதாயுகத்தில் விஷ்ணுவிற் பெண்கள் மருத்துவத்தொழில் செய்வர் . 
கொரு பெயர் . 

இவ்வகுப்பினர் ஜகந்நாதத்தில் பெருமா 
அம்சகன்- குனி புத்திரன் . 

ளுக்கு நிவேதனம் , பூஜை முதலிய செய்கி 
அம்சகீதை - பிரமன் அன்ன உருவமாய் முர்கள் . சேலம் ஜில்லாவில் கொங்கு 
இருடிகளுக்குக் கூறிய ஞான நூல் . 

வேளாளர் கல்யாணத்தில் இவர்கள் கல் 
அம்சத்துவசன் - ( சங் .) ஒரு அரசன் . இவ யாணப் பெண்ணுக்கு மங்கல நாண் தரிக் 
எது குமரன் கவுசலன் . 

கின்றனர் என்பர் . இவர்கள் எல்லாச் 
அம்சன் -1 . வசுதேவருக்கு ஸ்ரீதேவியிடம் சுபாசுபகாரியங்களுக்கு உ ,கவியானவர்கள் . 
உதித்த மூன்றாங் குமரன் . 

( தர்ஸடன் , 
2. சராசந்தனுக்குச் சிநேகன் . மகாபரா அம்பாள்- திதிபுத்திரனாகிய அகான் . 
கரமசாலி . பலராமனால் ( கன ) -ஆம் நாள் பர் -1 . சோணாட்டிலுள்ள ஓர் ஊர். 
பாரதயுத்தத்தில் மூர்ச்சை வடைந்தவன். 2. தஞ்சாவூர்க் கல்வெட்டுகளில் கூறப் 
3 ஒரு காந்தருவராசன் - 

பட்டிருக்கிற சிவஸ்தலம் . 
4 ஞானாப்பியாச நிவ்ட சபாகிைய சந் 3 திவாகா மியற்றுவித்த என் சிற்றா 

M 


ஒரு மலை. 


ம்பர்கிழானருவந்தை , 


73 


அம்பலவாண தேசிகர் 


4. ஓர் மாப்பிசின் . இது அஸ்ஸாம் , அவமதித்துச் சலபானஞ் செய்த அரசனைக் 
னா, ஜபான் , இந்தியாவில் தக்கன் , திரு கொல்ல எண்ணித் தமது சடையிலொன் 
வாங்கூர் முதலிய இடங்களில் அகப்படும் றைக் கோபத்துடன் பூமியிலெறிய அதி 
மருந்துச்சரக்கு . 

னின்றும் ஒரு பூதமுண்டாகி அரசனை 
பம்பர்கிழானருவதிதை - கலலாடரால் எதிர்க்க அரசன் அதை விஷ்ணு சக்கிரத் 
பாடப்பெற்ற வள்ளல் , திவாகரரால் திவா தாற் கொன்றனன் . பிறகு சக்கிரம் முனி 
கரத்துள் புகழப்பட்டவன் . இவனுக்கு வரைத் துரத்த முனிவர் , திரிமூர்த்திக 
அருவந்தையெனவும் பெயர் . ( புற - நா . 

- ) ளிடஞ் சென்றும் விடாமை கண்டு அர 
அம்பர்மாகாளம் அம்பன் , அம்பாசுரன் சனை அடைக்கலம் புகுந்து வேண்ட அர 
எனும் அசுரர் இருவர்களைக் காளி கொலை சன் சக்கிரத்தை வேண்டிக் கொல்லாது 
செய்த , பாவம் நீங்கப் பூசித்த சிவஸ்தலம் . காத்தனன் . முனிவர் பயநீங்கி அரசனை 
( வீரசிங்காதன புராணம் ). 

ஆசீர்வதித்தனர் . இவன் குமார் விரூபன், 
அம்பர்ஷன் - 1. ( சூ . ) நபாகன புத்திரன் . கேதுமான் . இவனது சரித்திரத்தைப் 
இவன் , விஷ்ணுவை எண்ணித் தவம் 

பருவதனைக் காண்க . ( பாகவதம் ) 
புரிய விஷ்ணு இந்திரனுருக்கொண்டு 2. இஷ்வாகுவம்சத்து மாந்தாதாவின் 
எதிர்வர அரசன் உம்மை நினைந்து தவம் குமரன் . இவன் குமான் யவனாச்வன் . 
புரியவில்லை உமது பதஞ்செல்க என , 3. ஓர் அரசன் . இவன் குமரன் , சிந் 
விஷ்ணுமூர்த்தி தம் முருக்காட்ட மகிழ்ந்து துத்வீபன் . 
பலவரம் பெற்றவன் . இவன் பெண் அம்பலக்காரர் - மறவர் கள்ளர்களில் தலை 
ஸ்ரீமதி . இவன் அரண்மனையில் ஸ்ரீ சைல வர் . இவர்கள் தெலுங்கு நாட்டு முத் 
முனிவனை விஷ்ணு அபகரித்தனர் . இவன் , 

திரியரை யொத்தவர்கள் . இவர்களுக்கு 
இந்திரனுடன் ஒரு ஆசனத்திருந்தவன் . 

விதவா விவாகம் உரித்து . இவர்களுக்குச் 
இவன் சேநாபதி , சுவேதன். பருவதன் , 

சேர்வைக்காரர் எனவும் , மாளவராயர் , 
நாரதன் இவ்விருவரும் ஸ்ரீமதியை விரு முதாரசர், வன்னியர் , எனவும் பட்ட 
ம்பி , இவனிடஞ்சென்று விஷ்ணுமாயை முண்டு , இவர்கள் கண்ணப்பர் சந்ததி 
பாலவளை இழந்து கோபத்தால் அந்த யென்பர் . ஒவ்வொரு அம்பலக்காரனுக் 
காரத்தையேவ அதை விஷ்ணு கொடுத்த கும் ஒரு வேலைக்காரன் உண்டு , அவன் 
சக்கிரத்தாற் காத்துக்கொண்டவன் . இவன் குடிப்பிள்ளை . ( தர்ஸ்டன் ). 
ஒருகாலத்தில் யாகப்பசுவை இழந்ததனால் அம்பலவாசிகள் - இவர்கள் மலபார் நாட் 
அப்பசுவிற்குப் பதில் நாப்பசுகொள்ள டில் கோயில் வேலை செய்பவர்கள் . இவர் 
எண்ணி இருசிகன் குமாரனாகிய சுநச்சே களில் புதுவரல் , சாக்கியர் , நம்பியாசான் , 
பனை விலைகொடுத்து வாங்கிச் செல்லு பிடாரன் , பிசிரோதி , வாரியன் , நம்பி , 
கையில் சுருச்சேபன் விச்வாமித்திரரிடம் தெய்யம்பாடி , புஷ்பகன், பூப்பள்ளி, அடி 
நடந்தது கூற , விச்வாமித்திரர் அவனுக்கு கள் , நம்பிடி , பிளப்பள்ளி, நாட்டுப்பட் 
மிருத்யுஞ் ஜய மந்திரம் உபதேசித்து டம் , தையாத்துணி , குருக்கள் , எனப் பல 

சுநச்சேபன் யாகத்தில் மர் வகுப்புண்டு . இவர்களிற் சிலர் கோவில் 
திரத்தைச் செபிக்கத் தேவர் அரசனைக் 

வேலை செய்யாமலும் இருக்கின்றனர் . 
கண்டு நாங்கள் அவிபெற்றோமெனக் கூறி ( தர்ஸ்டன் ). 
இப்புதல்வனைக் காத்தனர் . இவன் ஏகாதசி அம்பலவாண சிகவிராயர் - 1. சதுரகிரி 
விரதம் அநுஷ்டித்து முடிவில் அறுபது அறப்பளீசுரரை முன்னிட்டு அறப்பளீசுர 
கோ தானஞ்செய்து துவாதசியில் பாரணை சதகமெனும் நீதி நூல் பாடிய கவி , அருணா 
செய்ய இருக்கையில் துருவாசர் அதிதி 

சலக்கவிராயர் குமார் . 
யாகவந்து அன்னம்வேண்ட அரசன் களிப் 2. இவர் மருதூரிலிருந்த கவிவல்லவர் . 
புற்று வருகவென்றனன் . முனிவர் , காளி ஆதித்தபுரி புராணம் பாடியவர். 
ந்தி நதி சென்று தீர்த்தமாடுகையில் அர 

தீர்த்தமாடுகையில் அர அம்பலவாண தேசிகர்- பண்டார சாத்திரத் 
சன் துவாதசி கடத்தலை எண்ணிப்பயந்தவ தில் பதினொன்றாகிய அதிசயமாலை , உய 
கிைச் சலபானஞ் செய்தனன் . தம் கருமம் தேசவெண்பா, உபாயநிட்டைவெண்பா, 

உயிரட்டவணை , சன்மார்க்கசித்தியார் , சித் 
முடித்துத் திரும்பிய முனிவர் , அரசன் 
செய்கையறிந்து கோபித்துத் தம்மை தாந்தசிகாமணி , சித்தாந்த பஃறொடை , 

10 


அனுப்பினர் . 


அம்பலவாணபண்டிதர் 


75 


அம்பிகை 


சிவாச்சிரமத்தெளிவு , தசகாரியம் , நமச்சி கூறினான் எனப் பிரத்தியக்ஷத்திற் காட்டி 
வாயமாலை ,நிட்டைவிளக்கம் இயற்றியவர் . ஐயம் நீக்கினர். பின்பு அரசன் மந்திரி 
அம்பலவாணபண்டிதர் இவர் யாழ்ப் 

சொல்லால் அம்பிகாபதிக்குச் சந்தனம் 
பாணத்து வித்வான்களில் ஒருவர் . தமிழ் பூசி இராஜகுமரியிடம் முத்துச்சுன்னம் 
வல்லவர் . இவர் கோப்பாய் அருளம்பல 

பெற்றுவர ஏவ அவ்வகைசென்று அரச 
முதலியாருக்கு மைந்தர் . சேனாதிராய குமரியால் தழுவப்பெற்றுச் சின்னங்க 
முதலியாருக்கு மாணவகர். வேளாளர் . ளுடன் வந்ததைக் குறிப்பாலுணர்ந்து நீர், 
சைவசமயத்தவர் . காலம் இற்றைக்கு பேரின்பம்பட (500 ) செய்யுட்களைப் 
( உ.எ ) வருடங்களுக்கு முன் என்பர் . இவர் பாடின் என் குமரியை உமக்குத் தருவன் 
நூல்கள் ஒன்றுஞ் செய்திலர் . 

அன்றேல் கொலைபுரிவன் என , உடன் 
அம்பஷ்ட தேசம் - உசீநான் குமாரன் நிரு பட்டு ( கக) செய்யுட்கள் பாடி முடித்து 
மித்த தேசம் . 

ஒரு செய்யுள் பாடத் தொடங்குகையில் 
அம்பா - 1. காசியாசன் குமரி . 

அரசிளங்குமரி இதைக் கேட்டிருந்து விநா 
2. ஒரு சத்தி , 

யகர் வணக்கமுட்பட ( 100) செய்யுட்கள் 
அம்பாலிகை - அம்பிகையைக் காண்க . முடிந் தனவெனக் களித்துப் புலவரை 
அம்பிகா ஒரு மாயாதேவி , 

யெட்டிப் பார்க்கப் புலவர் அவளைப் பார் 
அம்பிகாபதி கம்பநாடர் குமார். இவர் த்து சற்றே பருத்த தனமே குலுங்கத் 
கம்பர் அருளிய இராமாயணத்திற்குச் தாளவடந் , துற்றேயசையக் குழையூச 
" சம்பகாடன்னுமை செவி ” எனும் சிறப் லாடத் துவர்கொள் செவ்வாய் , நற்றே 
புப்பாயிரங் கூறினர் என்பர் . இவர் ஒரு னொழுக நடனசிங்கார நடையழகின் , 
நாள் , நிலவில் அரசன் அரண்மனை வழி பொற்றேரிருக்கத் தலையலங்காரம் புறப் 
யாகச் செல்லுகையில் உப்பரிகைமீதிருந்த பட்டதே எனும் செய்யுளைப்பாடி அர 
அரசன் புத்திரியைக் கண்டு பூவாச நிழ சனால் கொலையுண்டனர் என்ப . இராஜ 
லிலே புல்நிலாத்தனில் ” எனுஞ் செய் குமரியும் துக்கமேலீட்டால் இறந்தனள் 
யுளைப்பாட அரசகன்னிகை அரசனிடங் என்பர் . இவர் , தம்பெயராற் 

செய்த 
உற அரசன் அம்பிகாபதியை அழைத்துக் கோவை அம்பிகாபதிக்கோவை யெனப் 
கேட்க அம்பிகாபதி அரசனுக்கு அக் கவி படும் . இவர் குமரர் தண்டி யென்பர் 
யை மாற்றிப்பாடித் தப்பினர் . பின்பு ( அருளம்பிகாபதி பொன்னடித் தாமரை 
அரசகுமரி , இவரது கவிவன்மையையும் சூட்டியகப் , பொருளம்பிகாடதிகம் புனைந் 
வனப்பையும் கண்டு மயல்பூண்டு வாயில் தேனிப்புனைந்த செஞ்சொல் , தெருளம் 
களால் வருவித்துக் களவி புணர்ந்து வரு புலவர்முன் செப்பியபோதுள தப்புரை 
வதை மந்திரியறிந்து அரசனுக்குக் குறிப் யார், மருளுங்குழவி மழலைக் கென்னோ 
பித்தனன் . அரசன் , புலவர்க்கு விரு பொருண்மற்றிங் கன்றே " இது , இவர் 
திட்டுக் களவுகாண எண்ணிப் பல புலவர் தம் கோவையி னவையடக்கம் ( அம்பிகா 
களை வருவித்துத் தன் குமரியைப் பரி பதிக் கோவை ). இப் பெயர்கொண்ட மற் 
மாறச்செய்ய அம்பிகாபதி , அரசகுமரி றொருவர் ஒட்டக்கூத்தர்க்கு மாணாக்கராக 
அடிவருந்தி வருவதைச் சகியாதவராகி இருந்திருக்கலாமென்பது " காவடம் 13 
" இட்டடிகோவ எத்தடி கொப்புளிக்க என்ற செய்யுளால் தெரிகிறது . 
வட்டில் சுமந்து மருங்கசைய " எனும் அம்பிகை - 1. பரமேச்வரி . 
இரண்டடிகளைக் கூறியதை அருகிருந்த 2. காசியரசன் பெண் . இவள் அம்பா 
தந்தையாராகிய கம்பநாடர் கேட்டு லிகையின் உடன்பிறந்தவள் . 

உடன்பிறந்தவள் . இவ்விரு 
மோசம் வந்ததென்று மற்ற இரண்டடி வரையும் பீஷ்மாசாரியர் காசியாசனிடம் 
கள் முடியுமுன் கொட்டிக் , கிழங்கோ பெற்றுக்கொண்டு விசித்திரவீர்யனுக்கு 
கிழங்கென்று கூறுவாணாவில் , வழங் மணஞ் செய்வித்தனர் . இவ்விருவரும் 
கோதை வையம் பெறும் என்று முடித் விசித்ரவீர்யனுக்குப் பிறகு சத்தியவதி 
தனர் . இதைக் கேட்ட அரசன் முதலி பின் கட்டளையால் வியாசரைக்கூடித் 
யோர் சந்தேகித்து வினவியதற்குக் கம்பர் திருதராட்டிர பாண்டுக்களைப் பெற்றவர் 
சாஸ்வதி தெருவில் கிழங்கு விற்றுச் கள் . ( பாரதம் ) 
சென்றனள் அகனைக்கேட்ட அம்பிகாபதி 3. பவன் எனும் ஏகாதசருத்ரன் தேலி , 


அம்பிகைபாகர் 


75 


அம்மூவனார் 


அம்பிகைபாகர் இவர் யாழ்ப்பாணத்து அம்போதாங்க வொத்தாழிசைக்கலிப்பா 
இணுவில் பிறந்த சைவவேளாளர் , தமிழ் - வண்ணகவொத்தாழிசைக்கலிப்பாவில் 
வல்லவர் . இணுவையந்தாதி இயற்றியவர் . அராகம் ஒழிய வருவது . 
அம்புசழனி-- குலாலகுரு. தேவி உதபதி . அம்போருதன் – விஸ்வாமித்திரபுத்திரன் , 
இவர் சுவாயம்பு மனுவென்பர் குலாலர் . அம்மங்கிப் பெருமாள் - எழுபத்தினான்கு 
( குலாலபுராணம் ). 

சிங்காசனாதிபதிகளில் ஒருவராகிய வைண 
அம்புதாரை - ஆயுஷ்மனுவின் தேவி . வாசிரியர். ( குருபரம்பரை). 
அம்பை -1. ஒரு நதி , உயிர்கள் மழையி அம்மங்கியர் மாள் - உடையவர் திருவடி 
லாது வருந்திய காலத்தில் பார்வதி பிரா சம்பந்தி , 
ட்டி நதி யுருக்கொண்டு வந்தனள் என்பர் . அம்மங்கியாண்டான் எழுபத்தினான்கு 
இருடிகள் மாமரவுருக்கொண்டு இதன் சிங்காசனாதிபதிகளில் ஒருவராகிய வைண 
கரையில் தவஞ்செய்ததால் இதற்கு ஆம் 

வாசிரியர். உடையவர்க்குப் பாலமுது 
பிராநதி யெனவும் பெயர் . 

காய்ச்சும் கைங்கர்யம் மேற்கொண்டவர் . 
2. பார்வதி 

( குருபரம்பரை). 
3. காசியாசன் பெண் . இவள் சகோ அம்மணியாழ்வான்- பட்டர் திருவடிகளை 
தரிகள் அம்பிகை , அம்பாலிகை, இவர் ஆச்ரயித்தவர். 
களின் பருவகாலத்தில் இவர்களின் தன் அம்மள்ளனார் - மள்ளனார் எனப் பலபேர் 
தை சுயம்வரம் நாட்ட பீஷ்மர் , சாளுவன் உளராதலால் அவர்களினின்றும் வேறு 
முதலாயினாரைத் துரத்தி மூன்று கன்னி படுத்த இவர் அம்மளனாரெனப்பட்டார் 
யரையும் வலிவிற்கொண்டு தம் தம்பியா போலும் . 

இவர் குறிஞ்சித்திணையைப் 
கிய விசித்ரவீர்யனுக்கு மணக்கப் போகை பாடியுள்ளார் . 

இவர் பாடலில் முருக 
யில் அறிவோர் , முன்பே அம்பை அவள் வேளும் , வள்ளியம்மையும் உவமிக்கப் 
தந்தையாற் சாளுவனுக்குக் கொடுக்கப் பட்டுள்ளனர் ; தலை மகன் தலைமகளை 
பட்டாளாகையால் அவள் ஒழிந்த இரு அழைத்தல் மிக்க இனிமை யுடையது . 
வருமே மணக்கத்தக்கவர்கள் என்றனர் . இவர் பாடியது நற் . ( அ உ )-ஆம் செய்யுள் . 
அதைக் கேட்ட வீஷ்மர் , அவளைச் சாளுவ அம்மவ்வை - பெச்சமாதேவியைக் காண்க . 
னிடம் அனுப்பினர் . சாளுவன் , ஒருவன் அம்ழவனார் மூவன் என்பது இவர் இயற் 
வலிவிற்கொண்ட உன்னை நான் மணக் பெயர் . அடைமொழி புணர்த்தி அம்மூவ 
கேனென்று மறுத்தனன் . என்னை இவ் னாரெனப்பட்ட தென்று எண்ணலாம் . 
வகைசெய்த உன்னை உயிர்போக்குகிறே ஆயினும் இவர் பாடவில் மேலைக் கடற் 
னென்று தவஞ்செய்து காளி வரத்தால் கரையின்கணுள்ள தொண்டி , மாந்தை 
துருபத தேசாதிபதியாகிய இராஜசேரு முதலாய சேரநாட்டு ஊர்கள் சிறப்பித்துப் 
னிடம் சிகண்டியெனும் பெயருடன் பிற பாடியிருப்பது பற்றி இவர் சேரநாட்டு 
ந்து பத்தாநாள் பாரதயுத்தத்தில் பீஷ் மேலைக் கடற்கரையிலிருந்தவரென்று கரு 
மரை மாய்த்தவள் . ( பாரதம் ). 

தற்கிட மிருத்தலாலும் , இக்காலத்தும் அந் 
அம்பை , விருத்தை - இவ்விருவரும் சமற் நாட்டில் அம்மு , திம்மு , திப்பு என்னும் 
காரன் என்னும் அரசன் குமரிகள் . இவர் பெயர்கள் மக்களுக்கிடப்பட்டு வழங்கி 
கள் மணப்பருவம் அடைந்து இரண்டா வருதலாலும் , இவரது இயற்பெயர் அம் 
சர்களை மணந்தனர் . அரசர் இருவரும் மூவென்றுமிருக்கலாம் . இவர் பாடியவற் 
யவனதேசத்தாருடன் போரிட்டு மாண் றுள் அகம் ( கூடு)-ஆஞ்செய்யுளொன்றுமே 
டனர் . அதனால் இவ்விருவரும் சத்தியை பாலைத் திணையாகவும் , ஏனையவெல்லாம் 
எண்ணித் தவம்புரிந்து அவள் பிரசன்ன நெய்தற்றிணையாகவும் காணக்கிடத்தலின் 
மாகப் பகைவரை வென்று சித்தி அடைந் இவர் நெய் தனிலவளத்தைச் சிறப்பித் 
தவர்கள் . இரண்டு சத்திகள் . 

துப் பாடுதலில் வல்லவராவர் . நற்றிணை 
அம்போதரங்கம் - இது , கலிப்பாவின் உறு யில் (எசு ) - ஆஞ் செய்யுளைப் பாலைத் 
ப்புக்களில் ஒன்று . இது நாற்சீரடியாகிய திணையிற் பாடத்தொடங்கியவர், கிளவித் 
ஈரடியாலிரண்டும் , ஓரடியானான்கும் , முச் தலைவியை நெய்தனிலத்தினளாக வமைத் 
சீரடியாலெட்டும் , இருசீரடியால் பதினாறு ததனால் இவரது ஆற்றல் பெரிதும் விளங் 
மாக வருவது . 

கும் . நற்றிணையில் இவர் கூறிய உள்ளுறை 


அம்மெய்யனாகனார் 


78 


அயக்ரீவர் 


கள் படிப்போர்மனத்தைக் கவாந்துகொள் கூறுவர். இவள் , வீடிடிந்தபோது பாடி 
ளுக் தன்மையவாயுன . தமிழ் நாட்டரசர்க யது . " பெருமாள் திருநாளைப் பேயாக்க 
ளுள் சேரன் , பாண்டியன் , என்னும் முடி வென்றே , வருமாண்டு தோறுமிந்தமாண் 
யுடை வேந்தர் இருவராலும் , திருக்கோவ பர் - ஒருநாளும் , மாக்கு திரையேற்றியா 
லூரையாண்ட காரியென்னும் வள்ளலா மாசனங்க ளாமணக்கஞ், சாய்க்குதிரை 
லும் ஆதரிக்கப்பெற்றவர். பாண்டி நாட்டுக் யேறினார் தாம் " எனக் கூறினள் . அக்காலத் 
கொற்கை நகரும் , நடுநாட்டின் கண்ணதா தவ்விடமிருந்த அந்தகக் கவி வீரராகவ 
கிய திருக்கோவலூரும் , பெண்ணையாறும் , முதலியார் இவர்களது பொறாமைகண்டு 
சோழநாட்டுக்கோயில் வெண்ணியும் , இவ பாப்புக் குரங்கைப் படையாகக் கூட்டி 
பாற் பாடப்பெற்றுள்ளன . தலைமகன் காம வந்தீர் , தேப்பெரு மாளே கச்சிச் செல் 
வேட்கையால் உப்புவிற்பாளைத்தடுத்துக் வரே , - கோப்பமைந்த , கொம்மைச் சிகா 
கூறல் வியக்கத்தக்கது ; அகம் ( கூக0 ) . லங்கைக் கோட்டையென்று கொண்டீரோ , 
தலைமகளைப் பெறவேண்டிய தலைமகன் அம்மைச்சிவாழ்வாளகம் . " என் றனர். 
ஆங்கு அடிமைத் தொழில் செய்தேனும் ( தமிழ் நாவலர் சரிதை ) . 
பெறுவேமோ வென்பதும் அத்தன்மைய அயக்கண்டன் - அயக்கிரீவனுக்கு ஒரு பெ 
தாகும் . அகம் ( 240 ) கீழைக் கடற்கரை யர் . 

இவனுக்கு அச்வகண்டன் எனவம் 
யைச் சிறப்பித்துப் பாடும் உலோச்சனா பெயர் . 

மேலைக்கடற்கரையைச் சிறப்பித் அயக்கிரீவன் ! . மதுகைடவர் வேதங் 
துப் பாடும் இவருமாகிய இவ்விருவரும் களைத் திருடிச்சென்றகாலத்துக் குதிரை 
தமிழ்நாட்டிற்கு இருபாலும் விளங்கும் யின் கழுத்துள்ள திவ்யவுருக்கொண்டு 
இரண்டு வளரிளஞாயிறெனவும் , இர 

இரண்டு 

சென்று அவர்களைக் கொலை புரிந்து அவற் 
கண்களெனவும் , இரண்டு இரத்தினங்க றைக் கொண்டுவந்து உதவிய விஷ்ணு 
ளெனவும் கூறத்தக்கவராவார் . இவரியற் 

வின் திருவுரு . 
றியனவாக நற்றிணையில் பத்துப் பாடல் 2. சண்முகசோரவீரன் . 
களும் , குறுந்தொகையில் பதினொன்றும் , 3. நரகாசூரனுக்கு மந்திரி . நரசாசூர 
ஐங்குறு நூற்றுல் நெய்தற்பாட்டு நூறும் , வதையில் கண்ணனால் கொலைசெய்யப் 
அகநானூற்றில் ஆறுமாக ( கஉஎ ) பாடல் பட்டவன் . ( பாகவதம் ) . 
கள் கிடைத்திருக்கின்றன. ( நற்றிணை ) 4. பிரமன் சத்திரயாகத்துதித்த விஷ் 
அம்மெய்யனுகனூர் - நாகன் என்பது இவர் ணுவினம்சம் . ( பாகவதம் ) . 
இயற்பெயர் ; நாகன் என்னும் பெயருடை 5. திதிபுத்திரனாகிய அசுரன், விஷ்ணு 
யார் பலரா தலால் அவரின் இவர் வேறு மூர்த்தியாற் கொல்லப்பட்டவன் . 
என்பது தெரிய இவர் இயற்பெயருக்கு 6. பிரமன் உறங்குகையில் வேதங் 
முதலில் " அம்மெய்யன் " என்னும் பெயர் களைத் திருடிச்சென்று விஷ்ணுவால் 
புணர்த்தப்பட்டது . அம்மெய்யனென்பது கொல்லப்பட்ட அசுரன் . 
தந்தையின் பெயர்போலும் , இவர் பாலைத் 7. நக்கீரரைப் புசிக்க எடுத்துச்சென்ற 
திணையைப் புனைந்து பாடியுள்ளார் . இவர் 
கர தவியை வருணித்திருப்பது வியக்கத் அயகிரிவர் - ஒருகாலத்தில் விஷ்ணு அசு 
தக்கது . இவர் பாடியது நற். ( உரு உ )-ம் சரோடு பதினாயிரம் வருடம் யுத்தஞ் 
செய்யுள் . ( நற்றிணை ). 

செய்து சோர்வு அடைந்தவராகி ஒயிடத் 
அம்மை -- வனப்புகள் ( க 0 ) இல் , ஒன்று , சில திற் சென்று நாணினை முகவாய்க்கட்டை 
வாய மெல்லியவாய சொற்களால் தெள் யில் ஊன்றிக்கொண்டு நித்திரை செய்யத் 
ளிய பொருண்மேல் சிலவடிகளால் சொல் தொடங்கினர் . அந்தக்காலத்து இந்திரன் 
லப்படுவது. ( யாப்பு - வி 

முதலானோர் ஒர் யாகத்தைச் செய்ய 
அம்மைச்சி-இவள் காஞ்சிபுரத்திலிருந்த விரும்பி வைகுண்டத்தில் விஷ்ணுவைக் 
ஒரு தாசி , கவிவல்லவள் . இவள் வீடு வரத காணாமல் ஞானதிருஷ்டியால் இருக்கு 
ராஜர் தேரோடும் வீதியிலிருந்ததென்றும் மிடம் உணர்ந்து அவ்விடம் பலநாள் காத் 
இவளிடம் பொறாமை கொண்ட வேதியர் திருந்தும் விஷ்ணுவிற்கு உறக்கந் தெளி 
இவளிருந்த வீட்டை இடிக்கவேண்டி ரத யாததனால் விசனம் அடைந்து இந்திரன் 

டின்மீது விட்டனரென்றும் தன் பரிவாரங்களை நோக்கி இவரது சித் 


பூதம் . 


அயக்ரீவர் 


77 


அயனாதிசங்கிரமம் 


என 


திரை தெளியும் விதம் ஆலோசிக்க என டாயிற்று . பின் அயக்கிரீவராகிய விஷ் 
அவர்களுள் உருத்திரர் , செல்உருக்கொ ணுவால் அவ்வசுரன் கொலை செய்யப் 
ண்டு நாணினைப் போக்கின் விஷ்ணுவிற்கு பட்டனன் . ( தேவிபாகவதம் ) 
நித்திரை தெளியும் என , பிரமன் இந் - யகீரீவன் – 1. விஷ்ணுவின் அவதாரம் 
திரனை நோக்கி நீ செல்லுருக்கொண்டு மதுகைடபரைக் கொல்ல வெழுந்த அவ 
அவ்வாறு செய்யின் யஞ்ஞத்தில் பக்கமாக சரம் . இவர் சந்திரகாந்தியுடைய தேகம் 
எது விழுகிறதோ அது உன்னுடைய பாக உடையராய்த் தேவர்களெல்லாரும் தம் 
மாக அறிதி எனக்கற , இந்திரன் செல் முருவிலமைத்து அயக்ரீவ உருவமாய்ப் 
வருக்கொண்டு காணினை அறுத்தான் . பாதானஞ் சென்று வேதசிக்ஷையி லுண் 
அறுந்த அந்தச் சத்தத்தால் திசைகள் டான உத்கீதஸ்வரத்தை உண்டு பண்ணி 
எல்லாம் நடுங்கின . உடனே விஷ்ணுவின் னார். இந்தச் சுவரம் வந்தவழி அசுரர்வந்து 
சிரம் அறுந்து விழுந்த இடம் தெரியாமற் திருமாலிடம் போரிடத் திருமால் அசுர 
போயிற்று . இதனால் இந்திரன் முதலா ரைக் கொன்றனர் . ( பாரதம் - சாந்தி ) 
னோர் துக்கிக்க அவர்களைப் பிரகஸ்பதி 2. இவன் ஓர் அரசன் , இவன் தன் 
தேற்றத் தேறினர் . பின் பிரமதேவர் 

இராஜ்யத்தை அரசுசெய்து சுவர்க்க மடை 
தேவர்களை நோக்கித் தேவியைத் துதிக்கக் ந்தவன் . இவனது சரிதம் வியாசரால் தரு 
கூறத் தேவி அசரீரியாய்க் கூறுவாள் . ஒரு மருக்குச் சொல்லப்பட்டது . ( பார - சாங் ) . 
காலத்தில் விஷ்ணு மிக்கசுந்தரமுள்ள திரு அயசிரை - 1. வைச்வாநரன் பெண் 
மகளின் முகத்தைப் பார்த்து இகழ்ந்து 

2. சூரியனுடைய ரூபவிசேடம் . 
கூறினார் . அதனால் கவலையுற்ற திருமகள் அயதி நகுஷபுத்திரன் . யயாதியின் உடன் 
இது நம்மிற் பொறாமை கொண்ட ஒருத்தி 

பிறந்தான் . 
செய்த கலகத்தால் விளைந்தது 
எண்ணி , விஷ்ணுவின் தலை அற்றுவிழக் அயத்ரிழனிவர் 

அயத்ரிழனிவர் - துரியோதனனுக்கு நீதி 
கடவது என்று சபித்தனள் . 

கூறிப் பாகந்தரச்சொல்ல , மறுத்த துரி 

ஆதலால் 
இப்போது விஷ்ணுவின் தலை 

தனனை , வீமனால் தொடை முரியச் 
சமுத்திரத்தில் ஆழ்ந்து போயிற்று . இதன் 

சபித்தவர் . 
காரணம் முன்னொரு காலத்தில் அயக் 

அயனம் - இது சூரியகதியைத் தெரிவிப்பது , 
கிரீவன் என்னும் அசுரன் , ஆயிரம் 

1. உத்தராயனம் , தக்ஷணாயனம் , பூரணாய 
வருஷம் என்னை நோக்கித் தவஞ் செய் 

னம் எனப்படும் . 
தனன் . அவனுக்கு எதிரில் நான் பிரத்தி 

2. சூரியன் ருது திரயத்தில் சாக்கும் 
யக்ஷமாகி உனக்கு என்ன வரம் வேண்டும் காலம் . இது , தைமீ முதல் ஆறுமாதம் 
என அவன் எவ்விதத்திலும் எனக்கு மர 

உத்தராயனம் . ஆடிமீ முதல் ஆறு மாதம் 
ணம் நேரிடா தவி தம் அருளுக என , அவ் 

தக்ஷிணாயனம் . மேஷவீதி உத்தராயனம் 
வாறே நான் , உன்னை எவருங் கொல்லார் . ருஷபவீதி பூரணாயனம் . மிதுன வீதி 
உன் வேண்டுகோளின்படி உன்னை ஒப் 

தக்ஷிணாயனம் . உத்தராயணம் சூரியன் 
பவனால் உனக்கு முடிவு நேர்க என்று தென்கிழக்குத் திசையிலிருந்து வடகிழக் 
வரந் தந்தேன் . அவ்வரம் பெற்ற அசுரன் 

கிற்குச் செல்லல் தேவர்க் குரியது . தக்ஷி 
தேவர் முனிவர்களைத் துன்பஞ் செய்து 

ணாயணம் சூரியன் வடகிழக்குத் திசையி 
கொண்டிருந்தனன் , அவனைக் கொல்ல லிருந்து தென்கிழக்குத் திசைக்குச் செல் 
வேண்டி இது நேர்ந்தது . ஆதலால் அஞ் 

லுங்காலம் . அசுராதியர்க் குரிய காலம் 
சற்க எனத் தேவர்களை நோக்கிப் பிரமன் இக்கதியால் ருதுக்கள் உண்டாம் . 
ஒரு குதிரையின் சிரத்தை விஷ்ணுவின் அயனுதிசங்கிரமம் இரண்டயனங்களுக்கு 
தேகத்தில் பொருத்துவன் . விஷ்ணு எழு முன் ( கூ ) நாளும் , பின் ( உ ) நாளுங் கழிக் 
ந்து உங்கள் காரியத்தை முடிப்பர் எனக் கப்படுவது . ( உ ) விஷவங்களுக்கு முன் 
கூறக்கேட்ட தேவர்கள் பிரமனை வேண் ஒன்றரை நாளும் , பின் ஒன்றரை நாளும் 
டப் பிரமன் ஒரு குதிரையின் தலையை கழிக்கப்படுவது . அல்லாத மாசசங்கிரமங்க 
அறுத்து விஷ்ணுவின் தலையிற் பொருத்த ளுக்கு முன் ( K0 ) நாழிகையும் கழிக்க 
விஷ்ணுமூர்த்தி எழுந்தனர் . அன்று முதல் படுவது . நாட்களுக் காதியந் தகளில் இவ் 
அயக்கிரீவநாமம் விஷ்ணுவிற்கு உண் விரண்டு நாழிகைகள் கழிக்கப்படும் . திதிக 


ல வண 


அயன் 


18 


அயோத்து 


ளுக்கு ஆதியந்தங்களின் மும்மூன்று நாழி தாழ்ந்த சண்டாளன் என்பர் . இவனுக்குத் 
கைகள் கழிக்கப்படும் . சாவண வாண்டுக்கு தச்சுவேலை என்பர். (மது . ) 
( 5 ) நாள் தவிரப்படும் . நகத்திரவாண் அயோத்தி - இது, எழு முத்தித்தலங்களுள் 
டுக்கு ( உ ) நாட்கள் தவிரப்படும் . சௌர ஒன்று . இது , பகைவரால் யுத்தத்தில் 
வாண்டுக்கு ( கூ ) நாட்கள் தவிரப்படும் . ஜெயிக்கப்படாதது . இது பூர்வம் , பரம 
குரு வாண்டுக்கு ( ச ) நாட்கள் தவிரப்படும் . 

பதத்தில் இருந்து சுவாயம்பு மநுவால் 
சந்திரவாண்டுக்கு ( சு ) நாட்கள் தவிரப் பெறப்பட்டுப் பூமியில் கொண்டுவரப்பட் 
படும் . (விதானமாலை ). 

டது . இப்பட்டணம் , பெண்ணுருக்கொ 
அயன் - 1 , பிரமனுக்கு ஒரு பெயர் . ண்டு குசலவதியை ஆண்ட குசனிடத்திற் 

2. துந்து என்பவனுக்குப் பிதா. சூரிய சென்று தன்னையாளும்படி வேண்டிற்று 
வம்சத்து அரசன் . 

இது சூர்யவம்சத்து அரசர்களுக்கு இராஜ 
அயா - அநேக யாகங்கள் செய்த அரசன் . தானி. இதில் சகஸ்திர தாரை , சுவர்கத்து 
அயாசிததீக்ஷதர் - சங்கராசாரியருக்கு நெல் 

வாரம் , இராமதந்த தாவனகுண்டம் ,அனும 
விக்கனிதந்த அம்மணியின் வீட்டுக்காரர் . குண்டம் , கஜேந்திரகுண்டம் , சீதாகூபம் , 
அயிந்தவர் - இவர் காசிபர் குலத்துதித்த 

ஞானகூபம் , சுக்ரீவகுண்டம் , அக்னிகுண் 
சிந்து என்போனது மறுபிறவியாய்ப்பிரம 

டம் , வசிட்டதிலோதகிசங்கமம் , கணேச 
பட்டமடைந்து பிரமனுக்குப் பதில் உலக 

தீர்த்தம் , தசரதகுண்டம் , கோசலைகுண் 
சிருட்டி செய்தவர் . 

டம் , சுமித்திராகுண்டம் , யோகினிகுண் 
அயரலேகம் - ஓர் தீர்த்தம் . 

டம் , ஊர்வசி குண்டம் , மகப்பிரம் , தூர்ப் 

பரசரசு , பிரகஸ்பதி தீர்த்தம் , ருக்மணி குண் 
அயிராமகாதேவி- சாந்தி தீர்த்தங்கரருக்குத் 

டம் , க்ஷரோதகம் , தனக்ஷய தீர்த்தம் , ரண 
தாய் . சைநமதம் . ( மா புராணம்) . 

விமோசன தீர்த்தம் , பாபவிமோசன தீர்த் 
அயிநர் , புகழியூர் நெடுஞ்செழியன் , அதிய 

தம் , வைதரணிகோஷராக்கம் எனும் சூர்ய 
னுடன் போரிட்டுவென்ற இடம் . காவிரி 

தண்டம் , ரதிகுண்டம் , காந்தருவகுண்டம் , 
வடகரையிலுள்ளது . 

குசுமாயு தகுண்டம் , மந்திரேசுர தீர்த்தம் , 
அயிரை - ஓர் நதி . (சிலப்பதிகாரம் ). 

இந்திர தீர்த்தம் , துர்க்காகுண்டம் , 
அயிர் இது ஒரு மணப்பொருள் . 

யணகுண்டம் , வான்மீக தீர்த்தம் , புண் 
குடகுதிசையினின்றும் கீழ்த்திசையினின் 

ணிய அரிதீர்த்தம் , கிருதாசி தீர்த்தம் , சரயு 
றும் இறக்குவது . அவற்றுட் குடதிசை 

கர்க்கரசங்கம் , சம்பு தீர்த்தம் , அகஸ்திய 
அயிர்யவன தேசத்தது , குணதிசை அயிர் 

சாசு , ஸ்ரீகுண்டம் , குடிலநதி கலக்கும் 
காரகில் இதினுறுப்பு கட்டி , செந்தேன் , 

வரசிரோதசு தீர்த்தம் , குப்ஜாதீர்த்தம் , 
நிரியாசம் , பச்சிலை , ஆரம் , அகில் என மகஸ் தானம் , இராமரேகை முதலிய பல 
ஐந்தாம் . 

தீர்த்தங்களும் , விக்னேச்வரப்பிரதிட்டை , 
அயிலன்- புரூரவனுக்கு ஒரு பெயர் . 

நாகேச்வரப்பிரதிட்டை , தூர்க்கேச்வரப் 
அயில் பினி- ( சூ ) தசரதன் குமரன் , 

பிரதிட்டை , மந்திரேச்வரப்பிரதிட்டை , 
அயுகன் -- (சர். ) வசுவிற்குப் புத்திரகாமேஷ்டி 

க்ஷரேசுவரப்பிரதிட்டை , பைரவப்பிரதிட் 
யாகத்தில் பிறந்தவன். 

டை , 

சொப்பனேச்வரிபிரதிட்டை , 
அயுதசித்- (சங் . ) பஜமானன் குமரன் . சகத் 

தேவி , 

வந்திதேவிகளின்பிரதிட்டை , 
திரசித்துடன் பிறந்தவன் . 

சுடகிபிரதிட்டை , சந்திர அரி , தரும அரி , 
அயுதாயு- ( சூ . ) சிந்துத்தீபன்குமரன் . இவன் 

இராகவப்பிரதிட்டை , விஷ்ணு அரிப்பிர 
குமரன் இருதுபர்ணன் . இவனுக்கு அயு 

திட்டை , சக்ர அரி, குபுதஅரி , லக்ஷ்மி முத 
தாயுசு எனவும் பெயர் . 

லிய பிரதிட்டைகளும் அயோத்தியாபீடம் , 
சண்முகசேதாவீரன் . 

இரத்தமண்டபம் , கனகமண்டபம் , ஜனன 
அயை கோசலநாட்டரசன் பெண் , மகேந் 

ஸ்தானம் , கண்டகம் என்கிற யமஸ்தலம் , 
திரன் தேவி . 

பொக்கிஷசாலை , வேதிகை, சீதை உத்தி 
அயோகவன் - சூத்திரனுக்கு வைசியஸ்திரீ , யானவனம் , சித்தபீடம் முதலியவைகளும் 
கத்திரியஸ்திரீ , பிராமணஸ்திரீ இவர்க இருக்கின்றன . இது சரயுநதிக்கண் ( ச அ ) 
ளிடத்தில் பிறந்தவன் . இவனுக்கு கூத்தா மைல் நீளமும் ( 52 ) மைல் அகலமும் கொ 
என்றும் பெயர் . இவனை மனிதருக்குள் ண்ட தேசம் . இதனைச் சாகேதமெனவுங் 


நாரா 


சீதளா 


அயுத்தன் 


அயோத்தியரசன் 


79 


அரசரைப்பற்றியவருவாய்வகை 


கூறுவர் . சாயூநதி தீரத்திலுள்ள கோசல பாராட்டுவதும் , அரசர் தமக்கு வெகு 
தேத்து இராஜதானி . Oudh , the birth மானம் சம்மானஞ் செய்யுமிடத்து அவை 
place of Rama. 

தமக்கு அமையாவென்று இகழ்தலும் , 
2. இக்குவாகு குலத்தரசர் நகரம் ( குளா .) அர்சனுக்கு ஒப்பத்தம்மை அவங்கரித்துக் 
அயோத்தியாசன்- தருசகனோடு போர் செய் கொளலும் , அரசவையை யூடறுத்துச் 
தற்கு வந்து தோல்வியுற்றுச் சென்ற அர சென்று வேறொருவனைச் சேர்ந்திருப் 
சர்களுள் ஒருவன் . (பெருங்கதை .) 

பதும் , தம்முறுதியையும் , அரசனால் பிறர் 
அயோ முகன் - திதிபுத்திரனாகிய அசுரன் . க்கு உதவியாகிய கட்டுரைகளையும் அரச 
அயோழகி - தண்டகவனத்தில் இருந்த னிடங் கூறலும் ஆகாது .( ஆசாரக்கோவை ) 
அரக்கி , இராம லக்குமணர் சீதையைப் அரசச் சின்னம்- ( உக ) முடி , குடை , கவரி , 
பிரிந்து வனத்திலிருக்கையில் இராமமூர்த் தோட்டி , முரசு , சக்கரம் , யானை , கொடி 
திக்காகச் சலத்திற்கு வந்த இலக்குமண மதிள், தோரணம் , நீர்க்குடம் , பூமாலை , 
ரைக் கண்டு மோகித்து அவரால் மூக்கும் சங்கு , கடல் , மகரம் , ஆமை , இணைக்கயல் , 
காதும் அறுப்புண்டவள் . ( இராமாயணம், சிங்கம் , தீபம், இடபம் , ஆசனம் முதலிய 
அரக்கு - இது ஒருவகை மரத்தின் பிசின். அரசபந்து - ஒரு அரசன் , பூர்வஜன்மத்தில் 
இது , இந்தியா, இலங்கை முதலிய பிரம்மசாரியாகிப் பிறகு புலையனாகிய 
இடங்களில் உண்டாகிறது . இந்தப் பிசி ஒருவனால் வேதியர் பொருளின் தன்மை 
னைச் சலத்தில் ஊறப்போட்டால் இதில் இவ்வகையெனத் தெரிந்து கொண்டவன் 
ஊ தாவர்ண முள்ள பொருள் ஜலத்தில் அரசப்பிரகிருதிகள் - ( 50 ) புரோகிதன் , 
கரையும் . அதை வடிகட்டி இறுகச்செய்து பிரதிநிதி, பிரதானன் , சசிவன் , மந்திரி , 
சாயக்காரர் பட்டு 

முதலியவற்றிற்குச் நீதியதிபன் , பண்டி தன் , சுமந்திரன் , அமா 
சாயம் போடுகிறார்கள் . ஜலத்தில் நிறம் த்தியன் , தூதன் , இவர்களுடைய இலக் 
கரைந்தபின் தங்கியது பிசின் , இது தவிட்டி கணங்களைத் தனித்தனி காண்க . ( சுக்-8) 
னிறங்கொண்டிருக்கும் இதுவே அரக்கு . அரசழல்லை பொரும்பகையை வருத்தும் 
இதில் கொம்பாக்கு , அவலாக்கு , செவ் சிவந்த சோதியாற்பொலிந்த நெடிய வே 
வாக்கு முதலிய உண்டு . 

லினையுடைய பெரிய புவியைக்காக்கும் 
அரங்கதாசன் - திருவேங்கடத்தில் புஷ்ப அரசன் றன்மையைச் சொல்லியது (பு.வெ ) 
கைங்கர்யஞ் செய்ததால் மறுஜென்மத்தில் அரசயானை இலக்கணம் - நான்கு காலும் , 
தொண்டைமானாகப் பிறந்தவன் . (திரு துதிக்கையும் , கோசமும் , வாலும் ஆகிய 
வேங்கடபுராணம் . ) 

ஏழு உறுப்பும் நிலத்திற் றோய்வதும் , பா 
அரங்கத்துவாரம் - ஓர் தீர்த்தம் . 

லையும் சங்கையும் ஒத்த வெண்ணிறம் வாய் 
திருவரங்கம் பெரிய கோயில் ந்த கால்நகம் உடையதுமாய்க் காலினாலும் , 
எனும் காவிரிசூழ்ந்த தீவு . விஷ்ணு த்தலம் . துதிக்கையினாலும் , சரீரத்தாலும் , வாலினா 
திருவரங்கம் காண்க . (சிலப்பதிகாரம் .) லும் , கொம்பினாலும் , கொல்லவல்லதாய் 
அரசகேசரி - 

1. தனதத்தன் பெருமை எழுமுழம் உயர்ந்து ஒன்பது முழம் நீண்டு 
ணர்ந்து சிவபூஜை கடைப்பிடித்து நாகை பதின்மூன்று முழம் சுற்றுடைத்தாய்ச் 
யில் சிவாலயம் புதுக்கியவன் . 

சிறிய கண்களையும் சிவந்த புள்ளிகளையும் 
2. இவர் யாழ்ப்பாணத்து நல்லூரினர் . உடைய தாய் முன்பு முற்கூறியவாறு உயர் 
இவர் பரராசகேசரி மகாராஜாவின் மருகர். ந்து பின்பு தாழ்ந்தது அரசயானை யென்று 
பாண்டி நாட்டு ஆழ்வார் திருநகரியிலிருந்த கூறுவர் . பத்ரம் , மந்திரம் , மிருகம் இவை 
அஷ்டாவதானி இராமாநுச கவிராயரிடம் யானையின் ஜாதிவிசேஷம் . ( இராமாயணம் ) 
கல்வி பயின்றவர் . இவர் காலம் சற்றேறக் அரசாதுதொழில் --ஓதல் , பொருதல் , நாடு 
குறைய முந்நூறு வருடங்களுக்கு முன் புரத்தல் , ஈதல் , வேட்டல் , படை பயிறல் 
என்பர் ; இவர் வட நூல் இரகு வம்சகா ( பிங்கலம் ) 
வியத்தைத் தமிழில் செய்யுட்களாக இயற் அரசரெழவகைநிலை - அறம் , பொருள், 
றியவர் . 

இன்பம் , இம்மை , மறுமை , புகழ் , மதிப்பு. 
அரசசேலையில்செய்யத்தகாதன- அரசர் ( பிங்கலம் .) 
வாயிலில் செல்லத் தடையுண்டானால் அரசரைப்பற்றிய வருவாய்வகை -- சாமந் 
கோபித்தலும் , அரசருடன் அதிக சொங்கம் தன் - குடிகளை வருத்தாமல் வருடத்தில் 


அரங்கம் 


அரசா 


80 


அரசுநம்பி 


யன் . 


கருடமென்னும் அளவுள்ள பொன் வரு அரசவுழிதை- காவற்செய்தி மிக்கு நடக் 
வாய் பெற்றவன் . சருடம் ( க 0) மாட கும் பூமி காவலன் றன் கீர்த்தியைச் சொல் 
அளவினது மாடம். ( க0 ) குன்றி எடை , லியது . ( புறப்பொருள் வெண்பாமாலை).. 
நிருபன் - மேற்கூறிய காசு மூன்றிலக்கமனவு அரசவையில் தவிர்வன - அரசனெதிரில் 
வருஷத்தில் வருவாயுள்ளவன் . மண்டலி இராஜசபையில் மற்றொருவனுடன் 
கன் - ஷை காசு பத்திலக்ஷம் வரையில் இருந்து கொண்டு ஒரு காரியத்தை ஆராய் 
ஆண்டுதோறும் வருவாயுள்ளவன் . கோடி தலும், அரசனுக்கு அருகில் நிற்றலும் , 
முதல் பத்துக்கோடி வருவாயுள்ளான் சம் அரசன் வேருெருவனிடம் பேசுகையில் 
சாட் ( 50 ) கோடிமுதல் ( 60 ) கோடி வரை செவிகொடுத்துக் கேட்டலும் ஆகா . 
வருவரயுள்ளவன் விராட்டு ( எ ) தீவு ( ஆசாரக்கோவை ). 
களைத் தன்வசப்படுத்தி ஆள்வோன் சக்ர அரசியல்- ( சு ) படை , குடி , கூழ , அமை 
வர்த்தி சார்வபௌமன் , அக்காசு ( 10 ) ச்சு , நட்பு , அரண் , ( பின்னும் ) அறநிலை 
முதல் ( 20) வரை ஆண்டில் வருவாயுள்ள பறம் , மறநிலையறம் , அறநிலைப்பொருள், 
வன் அரசன் ( 20) முதல் ரு ) வரைஆண்டு 

மறநிலைப்பொருள் , அறநிலையின்பம் , மற 
தோறும் வருவாயுள்ளான் பேராசன் ( ரு ) 

நிலையின்பம் என்பன . இவற்றில் அற 
கோடி வரை வ வாயுள்ளவன் கராட்டு . நிலையறமாவது நான்கு வருணத்தவரும், 
( சுக்கிரரீதி ) 

தத்தம் வருணத்திற் பிறழாதுகாத்தல் , ம 
அரசர் - ( க ) சேரன் , சோழன் , பாண்டி 

நிலையறமாவது நிரைமீட்டலும் , பகை 
வெல்லுதலுமாகிய செஞ்சோற்றுக்கடன் 

கழியாதாரைத் தண்டித்துக் குறைவுறச் 
அரசர்க்குக் குழ மந்திரியர் , புரோகிதர் , 

செய்தல் , அறநிலைப் பொருளியலாவது , 
சேனாபதியர் , தூதர் , சாரணர் . (திவா ). 

நெறிவழிநின்று தத்தநிலையினால் முயன்று 
அரசர்க்குத் துணைவர்- ( அ ) மந்திரியர், கரு பெறுபொருளாம் . மறநிலைப் பொருளிய 
மாதிகாரர் , சுற்றம் , கடைகாப்பாளர் , நகர 

லாவது , பகைஞர் பொருளும் , திறைப் 
மாக்கள் , படைத்தலைவர் , இவுளி மறவர் , 

பொருளும் , குற்றம் செய்தோரையொறுக் 
யானைவீரர் . 

கும் பொருளும் , சூதில் வெல்பொருளு 
அரசர்க்குறுதிச்சுற்றம் 

கு ) நட்பாளா , மாம் . அறநிலையின்பமாவது , குலமும் 
அந்தணாளர் , மடைத்தொழிலாளர், மருத்து ஒழுக்கமும் , குணமும் , பருவமும் , ஒத்த 
வக்கலைஞர் , நிமித்திகப்புலவர். (பிங்கலம் ) . சன்னிகையை மணஞ்செய்து கொண்டு 

இல்லறத்தொழுகல் , மறநிலை இன்பமா 
அசசர்தானை - வேல் , வாள் , வில் , தேர் , பரி , 
யானை. ( பிங்கலம் ). 

வது , ஏறு தழுவலும் , வில்லாலிலக்க மெய் 

தலும் , பொருள் கொடுத்துக் கோடலும் , 
அரசர்சூளாமணிச் சோழன் - ச ந நாத 

வலிந்து கோடலும் ஆகிய நெறியால் மணத் 
சோழனுக்குப் புத்ரன் , இவன் திரிசிரா 

தலாம் . ( சுக்கிரநீதி .) 
மலை தரிசித்து நீங்குகையில் கோழி யொ 
ன்று இவன் சேனைகளின் மீதும் இவன் அரசு , ஒரு விருக்ஷம் - விஷ்ணு மூர்த்தியின் 

வலக்கண்ணில் உதித்தது . இதனை அவர் 
மீதும் குதித்துத் தடுத்தது . அரசன் இவ் 

எல்லா விருக்ஷங்களுக்குத் தலைமையாம் 
விடம் ஏதோமகிமை இருக்கிறதென்று 

அபிஷேகம் புரிந்து அரச எனப் பெய 
அறிந்து அவ்விடம் அப்பெயரால் ஒரு பட் 

ரிட்டனர் . இதனைப் புராணங்கள் கூறிய 
டினங்கட்டினான் . ஆதலால் அப்பட்டினத் 

படி வாரந்தோறும் பூஜிப்போர் வேண் 
திற்குக் கோழியென்று பெயர், 

அரச 

டுஞ் சித்திகளைப் பெறுவர் . இது திரி 
னுக்குக் கோழிவேர் தன் என்று பெயர் 

மூர்த்தி ஸ்வரூபம் . இதைத் தினந்தோறும் 
இந்தமரபில் சூர ஆதித்த சோழன் பிறந் 

பிரதக்ஷணம் செய்பவன் மூவரையும் பிர 
தான் . ( செவ்வந்திபுராணம் ). 

தக்ஷணம் செய்தவனாகிறான் . புண்யவுலகங் 
அரசர்மீளி - ( சங் .) நிகும்பன் குமான் , 

களை அடைந்தவனாகிறான் . இவ்விருவுத் 
அரசவாகை - துகத்திற் பகலாணிபோன்ற நடு 

திற்கு ஒரு கெடுதியும் செய்யக்கூடாது , 
நிலைச்சொல்லினையுடைய மாறுபாட்டாற் (திருமுட்டபுராணம் ). 
சிறந்த மன்னனது தன்மையைச் சொல்லி அரசுநம்பி -மணக்கால் நம்பியின் திருவடிகளை 
யது . (புறப்பொருள் வெண்பாமாலை ) . ஆச்ரயித்த ஆசாரியர் . ( குருபரம்பரை). 


அரசை 


81 


அரதத்தாசாரிய சுவாமிகள் 


அரசை- சுக்கிரன் பெண் கண்டகனாற் கற் நல்ல நீரைப் பின்புறத்தில் கொண்டு மலை 
பழிக்கப்பெற்றுத் தந்தையால் நிருமிக்சர் களால் சூழப்பட்டிருப்பது. ( அ ) படை 
பட்ட சோலையிலிருந்தவள் . 

யாண் தேர்ந்த போர்வீரரால் சூழப்பட் 
அரசன்- கிருஷ்ணமூர்த்திக்கு மித்திர விந் டுப் பகைவரால் வேறு படுக்கப்படாதது . 
தையிடம் உதித்த குமரன் 

( க ) துணையாண் துணையாகிய சுற்றத்தவ 
2. பிரமன் , இந்திரன் , வாயு , இயமன் , ரால் காக்கப்படுவது , ( சுக்கிரநீதி . ) 
சூரியன், அக்னி, வருணன் , சந்திரன் , அரதத்தாசாரிய சுவாமிகள் - இவர் , சோழ 
குபோன் , ஆகிய இவர்களுடைய கூறுக நாட்டில் காவிரிக்கு வடகரைக்கண் உள்ள 
ளாகப் பிரமனால் படைக்கப்பட்டான் . இவ கஞ்சபுரத்திலுள்ள வைணவ அக்சாரத்தில் 
னுக்கு எட்டுத்தொழில்கள் , தீயரை ஒறுத் வாசுதேவாசாரியர் அல்லது மதுசூதனாசா 
தல் , ஈதல் , காத்தல் , வேட்டல் , அறநெறி ரியர் என்பவருக்குப் புத்திரராகப் பிறந்து 
பிறழாது பொருளீட்டல் , திறைகோடல் , சுதர்சனாசாரியர் என நாமமிடப்பெற்று 
பகைவரைத் தொலைத்தல் , மேன்மேல் நில வளர்ந்து தந்தை வைணவராயிருக்கவும் 
ங்கொளல் . (சுக்கிரநீதி . ) 

தாம் சிவபக்தி மேலீட்டால் குழந்தைப் 
அரட்டன் - கோவலனுக்கும் கண்ணகிக்கும் பருவத்திலேயே விபூதி , ருத்ராக்ஷ முதலிய 
நேர்ந்த துன்பத்தை மாடலன் சொல்லக் சிவசின்னங்களில் அன்பு பூண்டிருந்தனர் . 
கேட்டு இறந்த மனைக்கிழத்தியும் கண்ணகி இதைக்கண்ட தந்தை , தம் மதத்திற்கு 
யின் தாயும் தனக்குப் புத்திரியராக வந்து மாறாக ஒழுகுதலை யெண்ணிக் குமாரை 
பிறக்கப்பெற்ற சேரநாட்டானாகிய ஒரு வெறுக்கத் தொடங்கிப் பிள்ளாய் நீ நீறிடு 
செட்டி . (சிலப்பதிகாரம் .) 

வோரின் ஒழுக்கமேற்கொண்டாய் , நீ இனி 
அரணபாதம் - ஓர் மலை. இதில் சிநன் ஆல நமக்குரிய திருமண் முதலிய சாத்தா தொ 
யம் இருக்கிறது . 

ழுகின் உனக்கு அன்னமிடோமெனச் சினந் 
அரணி- இருசிகசிங்கர்க்குத் தந்தை . 

தனர் . அதனைச் செவிகொளாத குமரரைத் 
அணை- ஒரு பிராணி இதன் , முகம் சற்றுக் தந்தையார் பலவகை வளாரினாலடித்து 
குறுகி உடல் நீண்டு கால்கள் குட்டை உருக்கியும் , கேளாததுகண்டு , தாம் , அவன் 
யாகத் தடித்தவாலுடன் மினு மினுத்த இல்லம்வரின் அவற்கு என் உத்தரம் 
உடல் பெற்றது . இதுஉருவத்தில் பெருத்த இன்றி அன்னமளிக்காதையென மனைவிக் 
பல்லி போன்றது . இதன் நாக்குப் பிளவுபட் குக் கட்டளையிட்டனர் . இதனையறிந்த 
டிருக்கும் . இது முட்டையிட்டுக் குள் சுவாமிகள் , அவ்வூர்க்கண் திருக்கோயில் 
பொரிப்பது . இதன் கடி கெடுதி செய்யும் . கொண்டு எழுந்தருளியிருக்கும் அக்நீசுரர் 
அரணை கடித்தால் மரணம் என்ப . 

திருவாலயத்துச் சென்று சிவபிரானைப் 
அரண் - ( ச ) மலை , காடு , மதில், கடல் . பணிந்து முறையிடச்சிவபிரான் தரிசனந் 

2. பகைவராற்றுன்பம் நேர்ந்தவிடத்து தந்து சிவமந்திர முபதேசித்து அரதத்தா 
அது தனக்கும் அரசனுக்கும் காத்தலாக சாரியர் எனப்பெயருமிட்டு அஞ்சாதை 
வுள்ளது . அந்த அரண் ( க ) வகைப்படும் . யென அநுக்ரகித்து அனுப்பினர் . பின் 
( க ) களர் நிலவரண் பிறர் உட்புக இயலாத அரதத்தர் , வீட்டிற்கு வந்து அன்னையைப் 
வாறு பள்ளம் , முள் கல் இவற்றால் அமை பசிக்கிறது அன்னமிடுக எனக்கேட்க , 
க்கப்படுவது. ( உ ) அகழியான் கோட்டை அவள் தந்தைகூறிய துரைத்தனள் . இங்ஙன 
யைச்சுற்றிலும் நான்குபுறத்திலும் மிக்க கெழுகையில் தந்தை வெளிவந்து நீ சிவால 
ஆழமாகத்தோண்டி நீர் நிறைத்திருப்பது. பஞ்செல்லாது விபூதி பூசாது ஒழிவையேல் 
( ங ) மதிலாண் செங்கற்களாலும் , மலைக் அன்னமிடுவன் என்று சிவதூஷணஞ் செய் 
கற்களாலும் மண்ணாலும் எடுக்கப்பட்ட தனர். கேட்ட அரதத்தர், சினந்து விஷ்ணு 
கனத்த சுவர்களால் சூழப்பட்டது ( ச ) விற்கும் சிவத்திற்கு முள்ள தாரதம்மியங் 
காட்டரன் பெரியமுள் மரக்கூட்டங்களைச் களைப் பிரசங்கிப்பாராயினர் . 

இவ்வகை 
சூழ அமைத்திருப்பது . ( ரு ) நீலவான் வாதத்தின் கண் அவ்வூர்க்கண் உள்ள சைவ 
நீரும் , நிழலுமின்றி நாற்புறத்துமுள்ள வைணவர் பலருங் கூடினர் . வாதம் ஒரு 
பெருவெளி. ( க ) நீரான் நாற்புறத்து வாறும் முடிவுறாமை யறிந்தோர் , இங்க 
மிக்க நீர்ப்பரப்பை யுடையது ( எ ) மலை னம் வாதித்தலிற் பயனில்லை . ஒருநாள் 
யாண் மனித சஞ்சாரமில்லாத இடத்தில் குறித்து அதனைப் பல நாடுகளிலும் அறி 


11 


அரதத்தாசாரியசுவாமிகள் 


82 


அரதத்தாசாரிய சுவாம கள 


என் 


வித்துப் பலரும் வந்து கூடியபின் வாதத் 
தில் மத்தியஸ்தர்களை நியமித்து வாதஞ் 
செய்யின் நலமென்று , ஒருநாள் நிச்சயித்து 
அந்நாளில் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி 
அவ்வூரின்கணுள்ள திருமால் ஆலயத்து 
மண்டபத்தில் பலருங் காணப் பழுக்கக் 
காய்ந்த இருப்புமுக்காலி மீதிருந்து வாதஞ் 
செய்யத் 

தொடங்கிச் சுருதிபுராணக் 
கருத்துக்களடங்கிய " காயத்ரீ வல்லபத் 
வாத் " என்பதாதியான , அதாவது உயர் 
காயத்ரிக்குரிய பொருளாகலிற் " எனும் 
கருத்துக்களடங்கிய சுலோகங்களைப் பிர 
சங்கித்தும் , சதுர்வேத தாற்பர்ய சங்கிர 
கத்தாலும் வாதிட்டும் வென்றனர் . 
னால் வந்த வைஷ்ணவர்கள் பயந்து அ 
கிச் சைவராயினர் . அன்று முதல் வாதி 
டத்தொடங்கிய தந்தையாரும் சைவராகிக் 
குமாரரிடம் பஞ்சாக்ஷர உபதேசம் பெற் 
றுச் சைவராயினர் . 

பின்னர் ஆசாரிய 
சுவாமிகள் இல்லறத்திருக்கையில் தந்தை 
யார் குமாரருக்கு மணஞ்செய்யவெண்ணி 
வாதூலகோத்திரத்தில் ஒரு மணமகளைப் 
பேசி மணமியற்றினர் . இவரது அற்பு 
தச் செயல்களைக் கேட்ட சிவலிங்கபூபதி 
எனும் அரசன் ஆசாரிய சுவாமிகளிடம் 
வந்து அடிமைப்பட்டுத் தொண்டு பூண்டு 
சுவாமிகளுக்கு வேண்டிய தந்து உபச 
ரித்து வந்தனன் . சுவாமிகள் நாடோறும் 
நித்ய கன்மாநுட்டானாதிகள் முடித்து 
அக்கீசுவார் , திருக்கோடிகா, திருவாலங் 
காடு , திருஆவடு துறை முதலிய தலங்க 
ளைத் தரிசித்து வருவர் . இங்ஙனம் வரு 
நாட்களுள் ஒருநாள் அக்நீசுரர் ஆலயத்திற் 
குக் காலந்தவறிச் செல்லுகையில் இராத் 
திரி திருக்கோயிற்றிருத்தொண்டிற்கு 
வராத உருத்திர கணிகையரிற் சிலரைக் 
கோவிலதிகாரிகள் மண்டபத்தின் மீதே 
ற்றி வருத்த, சுவாமிகளைக் கண்ட கணி 
கையர் தமது வருத்தங்கூறச் சுவாமிகள் 
காரணம் வினவித் தம்மை இவ்வாறு தண் 
டிப்பா ரில்லையோவென மிகவும் பரிதபிக் 
கையில் கோவிலதிகாரிகள் . இவரது பரி 
விற்கு அஞ்சிக் கணிகையரை இறக்கி 
விட்டனர் . இவர் ஒருநாள் சிவபூசைசெய் 
யுங் காலத்தில் நாயொன்று நீர்வேட்கை 
யால் எதிர்வந்து நீர்விரும்பச் சுவாமிகள் 
அபிஷேகசலத்தை நீட்டினர் , நாயுண்டு 
மறைந்தது . அருகு நின்றோர் நாயுண்ட 
| சேஷம் அபிஷேகிக்கத் தகுமோ வென் 


னச் சுவாமிகளும் நாயுருக்கொண்டு சிவ 
மூர்த்திவரின் நான் 

செய்வேன் 
என்றனர் . இவரிருந்த அக்ராகாரத்து 
வேதியர்களுள் ஒருவன் அபுத்தி பூர்வக 
மாக வைக்கோற்சுமையைப் பசுவின் கன் 
றின் மீதிட அது இறந்ததைக் கண்ட 
வேதியர் இவனைக் கோ அத்தி செய்தவ 
னென்று தமது கோஷ்டியினின்று நீக்க , 
அவன் சுவாமிகளில்லம் 

புகுதுகையில் 
வாயிற்படி தலையிலிடிக்கச் சிவசிவ என்ற 
னன் . இதனைச் செவியுற்ற சுவாமிகள் 
வெளியில் வந்து சிவனடியவர் என்று உப 
சரிக்கப் பிராமணன் நடந்தவைகூறச் சுவா 
மிகள் நீ செய்த பாபம் முதலிற்கூறிய 
சிவசப்தத்தால் ஒழிந்தது . இரண்டாமுறை 
கூறிய சிவசப்தத்தால் முத்தியுமுண்டா 
யிற்றெனக் கூறி அனுப்பினர் . இதனைக் 
கேட்ட வேதியர் பரிகசிக்கக்கண்டு , அப் 
பாவஞ் செய்த வேதியனை நோக்கி நீ 
அக்கிராத்தவர்களுடன் சென்று அக்கோர் 
ஆலயத்திற் கெதிரிலுள்ள நந்திதேவருக்கு 
அறுகம்புல்லை இட்டு நான் செய்த பாபம் 
ஒழிந்ததாயின் இப்புல்லை நீ அருந்துக எனக் 
கூறுக என அவனும் அவ்வாறு அருத்த 
நந்திதேவர் உண்ணக்கண்டு வேதியர்கள் 
சுவாமிகள் கட்டளைக்கஞ்சி விலகினர் . 
ஒருநாள் அதிக வறுமை கொண்ட வேதி 
யர் ஒருவர் தமது வறுமை எவ்வாறு 
நீங்குமென ஆராய்கையில் ஒரு சிவயோகி 
யர்க்கு அன்னமிடின் ஒழியுமென்று தேர் 
ந்து , சுவாமிகளைப் பிக்ஷைக்கு அழைத்துச் 
சென்று அன்னமிட்டனர் . சுவாமிகள் 
உண்டு பசி தீர்ந்து விபூதி பிரசாதிக்கை 
யில் அரசனது சேவகர் அன்னமிட்ட 
வேதியரை அரசன் அழைப்பதாக அழைத் 
துச்சென்றனர் . அரசன் வேதியரை எதிர் 
கொண்டு பணிந்து வேண்டிய பொருள் 
களை உதவி , வேதியரின் வறுமை நீக்கி 
னன் . மற்றொருநாள் அரசன் சுவாமிக 
ளுக்கு நானூறு 

தானியப்பொதிகளை 
அனுப்பினன். அவர்கள் கொண்டு வருகை 
யில் வெள்ளத்தில் இருநூறு பொதிகள் 
அடித்துச் சென்றன . இதுவிற்க ஒருநாள் 
சுவாமிகளின் தாயார் சிவநிவேதனத்தின் 
பொருட்டு ஒரு வேதியரிடம் பதக்குத் 
தானியம் கடன் வாங்கி உலர்த்துகையில் 
அதை ஒரு காளை வந்து தின்றது . அதனை 
அரதத்தர் கண்டு மீண்டும் இருந்த நெற் 
களை உண்பிக்கத் தாயார் அதனை வெருட்டி 


அரதத்தாசாரியசுவாமிகள் 


83 


அரதத்தாசாரியசுவாமிகள் 


ஒட்டினள் . அரதத்தர் அதனை ஒட்டின 
காரணத்தால் உனக்கு வரும் பலத்தில் 
பாதி ஒழியும் என்றனர் . இது நடவா 
நிற்கையில் அரசன் எவலாளர் வந்து மூட் 
டைகளிழந்த செய்தி கூறினர் . சுவாமி 
களின் மனைவியார் ஒருநாள் அரிசி களை 
யும்போது நாயொன்று வந்து அரிசியில் 
வாயிட அந்தம்மாள் அங்கிருந்த அரிவா 
ளைக் கொண்டெறிய அது மாய்ந்தது . 
கண்ட . சுவாமிகள் , பரிதபித்து அது 
மனைவி கதவினை அடைக்காத தோஷ 
மென எண்ணி அதற்குப் பஞ்சாக்ஷர மந் 
திரம் உபதேசித்து முத்தியளித்தனர் . 
தமது கிருகத்தில் தாயாரும் மனைவியா 
ரும் பசுங்காளையை அடித்ததற்கும் , நாயி 
னைக் கொன்றதற்கும் பிராயச்சித்தம் 
விரும்பி ஒரு சுலோகம் எழுதி வைத்து 
விட்டுத் தீர்த்தமாடப்போக அதனைச் சிவ 
பெருமான் சுவாமிகளைப்போல் வந்து சிவ 
நாம உச்சாரணமே பிராயச்சித்தமென 
எழுதிவைக்கக் கண்டு சிவபிரான் கருணைக் 
குப் பணிந்தனர் . இவர் ஒருநாள் காவிரி 
ஸ்நானத்திற்குச் சென்று ஆங்குத் தம் 
மனைவி காவிரியில் ஸ்நானமாடுதல் பாபங் 
களைப் போக்குமெனக் கூற அதனைக் 
கூடாது , காவிரியிலுள்ள மணல் எல்லாம் 
சிவலிங்கம் நாம் பரிசிக்கவும் அருகரல் 
லோம் என மறுக்கும் புலையனது பாத 
ரக்ஷைகளைச் சிரசில் வைத்துக்கொண்டு 
நடனஞ்செய்து , உலகத்திற் பலர் 
வகையாகத் தெய்வங்களைக் கொள்ளுகின் 
றனர் . நாம் சிவனடியவரின் பாதரக்ஷை 
களை அவலம்பிக்கிறோம் என்றனர் . இவர் 
ஒருநாள் மடைப்பள்ளியுள் நாயொன்று 
அன்னத்தையுண்ண அது சிவநிவே தனம் , 
சிவமூர்த்தி அவ்வாறு வந்துண்ட தாகக் 
கூறிப் பலருடனும் அவ்வன்னம் புசித்த 
னர். ஒருநாள் ஸ்நானத்திற்குக் காவிரிக் 
குச் செல்கையில் எதிரில் பசிகொண்டு 
புலையனாக வந்து அன்னம்வேண்டிய சிவ 
மூர்த்திக்குக்கஞ்சி வார்த்துச்சிவாக்ய சோழ 
மகாராஜனால் சிவமூர்த்தியென்று தெரிந் 
துகொண்டவர் . சிவாக்ய சோழமகாராஜ 
னுக்கு நாடோறுஞ் சுவப்பனத்தில் தரி 
சனந்தரும் சிவபெருமான் கஞ்சி குடித்த 
மறுதினம் அரசன் சிவபிரானுக்கு மகாபி 
ஷேகஞ் செய்து பலவித சித்ரான்னங்கள் 
நிவேதிக்கவும் அன்றைக்குச் சுவப்பனந் 
தராமையால் விசன முற்றிருக்கச் சிவமூர் 


த்தி கனாவிடைத்தோன்றி நேற்று அரதத் 
தன் வார்த்த கஞ்சிக்கு இணையல்ல உன் 
அன்ன மென்ன, விழித்துக்கொண்டு , 
சோழன் அரதத்தரைப்போய்ப் பணிந்து 
அடிமைபூண்டனன் . இவர் தம்மைச் சா 
ணடைந்து சோழன் மோக்ஷம் வேண்டச் 
சுவாமிகள் அரையாமத்தில் அக்நீச்சுரத் 
திற் கருகிலுள்ள ஏழு சிவாலயங்களையும் 
சேவித்துவருவையேல் முத்தியுண்டாகும் 
எனக் கூறக்கேட்டுத் தான் குதிரையுடன் 
குடையாள் பின்றொடரச் சென்று ஏ 

ஏழு 
சிவாலயங்களையும் தரிசித்து நிற்கக் குதி 
ரையும் குதிரைஆளும் சிவலோகஞ்செல்ல 
அரசன் தனித்திருந்து இரங்கச் சுவாமி 
கள் நீயும் பாதசாரியாக அவ்வாறு செல் 
வாய் எனக் கூறக்கேட்டு அவ்வகைசெய்து 
உடலோடு சிவபுரஞ் சென்றனன் . ஒரு 
விலைமாது தன்னிடம் யாரோ ஒரு வேதி 
யன் தமது குமாரனென்று வந்து ஒன்றுங் 
கொடாது சென்றனன் என அவளுக்கு 
விலைபெற்ற ஆபரணந் தந்து எடுத்துச் 
செல் என அவள் செல்லுகையில் சுவாமி 
களின் குமார் அவ்வாறு செய்யாரெனப் 
பலர்கூறக் கேட்டு அவள் அவ்வணிகளை 
மீண்டுந் தரப்போகச் சுவாமிகள் மறுத் 
துத் திருப்பணி செய்யக் கட்டளை தந்த 
னர். 

அக்நீசுரர் இரதோற்சவத்திற்குச் 
செல்ல ஆபரணம் வேண்டிய தமது கும 
ரியர்களுக்குப் பசுவின் காலடிகளின் சுவ 
கெளில் ஆபரணங்காட்டி அவைகளை அணி 
யக்கூறிக் களிப்பித்தவர் . ஒருநாள் திரு 
வாவடுதுறை ஆலய தரிசனஞ் செய்து 
நீங்குகையில் பொழுது போய் மழையுண் 
டாகச் சிவபெருமான் கோபால வுருக் 
கொண்டு நானும் கஞ்சனூர் வருவோன் 
என்று துணைசென்று சுவாமிகள் இட்ட 
அன்னத்தை வாங்கிக்கொண்டுவந்து பலி 
பீடத்தருகிற் இறைத்து விட்டு அசரீரியாக 
நடந்தவை கூறினர் . பஞ்சாக்ஷர உபதே 
சத்தைப் பரிபாகம் வருதற்கு முன் உரைக் 
கலாகாதென்று சீடன் வருதற்குமுன் 
தேகநீங்குதலெண்ணி அங்கிருந்த மண 
வில் அதனை எழுதக்கண்ட , கழைக்கத்தி 
அம் மந்திரத்தைக் காதோலையில் எழுதி 
அணிந்து கொண்டதை அறிந்த மாணாக்கர் 
கழைக்கூத்திக்குப் பலநாள் ஏவல் செய்து 
அவளுண்ட சேஷமுதலிய வுண்டு அவள் 
தரப்பெற்ற மந்திரம் பெற்றுப் பிராயச் 
சித்தத்தின் பொருட்டுச் சுவாமிகளைச் 


பல் 


அரதனகுத்தன 


84 


அரம்மியாசுவன் 


சரண்புகச் சுவாமிகள் பூசநக்ஷத்திரத்தில் வழுவாதுவரச் சொல்லு தலாம் . இதனை 
காவிரி ஸ்கானஞ்செய்து சிவதரிசனஞ் வட நூலார் ரத்னாவளி யலங்காரமென்பர் . 
செய்யின் ஒழியுமெனக் கேட்டு அவ்வாறு அரதன் - (சந் ) புரீசன் குமான் . 

இவன் 
செய்தும் , அக்கிராசத்து வேதியர் சம்மதிக் குமான் அரம்மியாசுவன் . 
காமையால் தாம் சென்று திருவிடை அரதீர்த்தங்கார் பதினெட்டாவது சைந 
மருதூர் ஆலயத்துள் அனைவருங் காண தீர்த்தங்கரர் , குருசாங்கல தேசம் , அத் 
அசரீரியாகச் சிவமூர்த்தி பாபங்கிற்று தினபுரம் , குருவம்சம் , இவர் , தந்தை சுத 
எனக் கூறக் கேட்பித்தவர். முடவராகிய ரிசன மகாராஜா . தாய் பிரபாவதி. உன் 
தமது சகோதரியாரின் குமார் காசியில் னதம் ( கூ 0) வில் , சுவர்ண வர்ணம் . 
மணிகர்ணிகாகட்ட ஸ்நானம் விரும்ப , அச , ooou! ஆயுஷ்யம் , மார்கழி பூர்வ 
அவரைத் தம்மூரிலுள்ள அக்கி தீர்த்தத் பக்ஷம் நவமிதிதி ரேவதி நக்ஷத்ரம் ஜநநம் . 
தில் மூழ்குவித்துக் காசியில் மணிகர்ணி புத்ரன் அரவிந்தன் . இவர் காலத்து ( $ 0 ) 
கையில் தோன்றச்செய்து அங்குச் சொக் கும்பாதி கண தரர், நந்திஷேண பலதே 
கட்டானாடிக்கொண்டிருந்த தம்பதிகள் வர் , புண்டரீக வாசுதேவர் , சுபௌமன் 
சுவாமிகள் க்ஷேமத்தை விசாரிக்க, கூறி சக்கிரவர்த்தி . 
அவர்கள் சொற்படி மணிகர்ணிகையில் அரபத்தநாவலன் - திருப்பெருந்துறையில் 
மூழ்கி அக்கி தீர்த்தத்திலெழுந்து நடந்த வேளாளர் குலத்துதித்துத் தமிழிற் பரத 
செய்தி கூறக்கேட்டுக் களித்தவர் . சிவப் சாத்திரஞ் செய்தவன் . 
பிரியரெனும் வேதியருக்கு முற்பிறப்பில் அரபத்தர்- ஓர் இருடி . இவர் ஒருகற்பத்தில் 
அடிமைகளாக இருந்த நந்தன் , வீரன் 
என்பவர்கள் இப்பிறப்பில் அவருக்குச் 

வேதத்திற்குப் பொருள் தெரியாதிருந்த 

இருடிகளை மதுரையில் சிவவிரதம் அநுட் 
சுமதி , தருமபாலன் எனப் பிறந்து கரும 

டிக்கச் செய்ய அவர்களுக்குச் சிவமூர்த்தி 
ஒழிவில் விஷபேதியாலும் பாம்பின் கடி 

ஆசாரிய மூர்த்தமாக எழுந்தருளி வந்து 
யாலு மிறக்கக்கண்ட தந்தை விசனமுறக் 

வேதத்திற்கு பொருள் அருளிச்செய்தனர் . 
கேட்டு அவர்களை 
அவர்களை உயிர்பெறக் கூறி 

அரப்பாயம் - நாடகவிகற்பத்தொன்று , அரு 
அவர்களது செய்தி தெரிவித்துச் சிவபதம் 

ளில்லாதோர் தலைமக்களாய்ப் பெண்ணு 
தந்தனர் . ஒருநாள் அரசன் வீட்டிற் களவு 

டைத்தாய் வாரம் போலியாவது . இதனை 
செயத கள்வன் ஒருவன் , சேவகர் தொடர் 
தல கண்டு அடைக்கலம்புக அவனுக்கு 

அர்ப்பீடமெனினு மொக்கும் . ( வீரசோ ) 

அரம்பன் - விவும்சதியின் குமரன். 
விபூதி தந்து உணவளிக்கச் சேவகர் உள் 
புகுந்து கள்வன் எங்கென இங்கு நமது 

அரம்பை - தெய்வதாசிகளில் ஒருத்தி . ஒரு 
புதல்வன் உணவு கொள்கிறான் எனக் 

முறை பரத்துவாசரை மயக்கியவள் , விசு 
காத்தவர் . இவர் தாம் முத்திக்குச் செல் 

வாமித்திரரின் தவமழிக்கச்சென்று அவர் 
லுகையில் தம்முடனிருதே பதினான்கு 

சாபத்தாற் கல்லாகிக் காவிரியில் ஸ்நானஞ் 
வீட்டினர்க்கும் தமது வைச்சுவதேவ பலி 

செய்து சுத்தையானவள். 
யுண்ணும் நாய்க்கும் முத்தி யளித்தனர் 

தேவி . ( காவிரிபுராணம் ). 
இவர் கிரகத்தாச்சிரமத்தால் முத்தியடைந் அரம்பையர் உலகம் - இவ்வுலகத்திற் பாற் 
தவர் . இவர்க்கு எட்டு குமரர்கள் , இரண்டு கடலிற் பிறந்த அலம்புசை , மனோகரை , 
குமரியர் என்பர் . இவர்செய்த நூல்கள் : உருப்பசி , உமாவதி , கிருது ,திலோத்தமை , 
சதுர்வேதசாரம் , தத்வநிரூபணம் , அரி சந்திரகலை , சுநகை , மேனகை, கலாவதி , 
அர தாரதம்யம் , ஸ்ரீகண்டபாஷ்ய சமர்த் காந்திமதி , கலாநிதி , மோகினி, அரம்பை , 
தனம் , உஜ்வலம் , ஞானரத்நாகரம் , சிவா சந்திரவிலேகை முதலிய சு 0,000 தெய்வப் 
திக்யசிகாமணி , பக்தாதிக்யசிகாமணி , பெண்கள் இருப்பர். இவர்கள் இளமை 
சைவாகமபூஷணம் , விபூதிருத்ராக்ஷபஞ் நீங்காது வேண்டிய உருவெடுப்பர் . இவர் 
ஈகம் முதலிய 

உலகத்தை , விரதந்தவறிய பெண்களும் , 
அரதனதத்தன் 

காவிரிப்பூம்பட்டினத்து கணவருடன் இருமனப்பட்டுப் புணர்ந்த 
வர்த்தகன் 

வர்களும் அடைவர் . 
அாதனமாலையணி -- அஃதாவது , சொல்லத் அம்மியாசுவன் - (சங்.) அரதன் குமரன் . 
தொடங்கிய பொருள்களை முன்பின் முறை இவன் குமான் முத்கலன், இவன் தன் 


நளகூபரல் 


அரரூட்கிழங்கு 


85 


அரிகேசன் 


டை 


பிள்ளைகள் ஐவரும் ஐந்து காரியஞ் செய் அரி ஆனந்த வைஷ்ணவர்- இவர் இராமா 
யப் பாஞ்சாலர் எனப்பட்டனர் . 

நந்தர் சீடர் . இவர் மாணாக்கரில் ஒருவர் 
அரநட்கிழங்கு - ( Arrow - Root ) இது, அமெ மாப்பிச்சைகொண்டு பலர்க்கும் உண 
ரிகா கண்டத்துக் கிழங்கு வகையைச் சேர்ந் வருத்தி வருவர் . இவ்வகை இருக்கையில் 
தது . இதில் மாச்செய்து உணவாதிக இராமாநந்தரை இச்சீடர் காண இராமா 
ளுக்கு உபயோகிக்கின் றனர் . இது வியாதி நந்தர் நாளை நீ இறப்பை என் றனர் . அதைக் 
யாளருக்கும் குழந்தைகளுக்கும் , பலவீனப் கேட்ட மாணவகர் , தம் ஆசிரியர் பால் கூற 
பட்டவர்களுக்கும், பத்தியச் சாப்பாடாக ஆசிரியர் சீடரைச் சகுணோபாசனை செய் 
உபயோகப்படுகின்றது . 

யச் சொல்லித் தாம் யோகத்திலிருந்தனர் . 
அரவான் - அருச்சுனனுக்கு நாககன்னிகை சீடர் சங்கு முதலிய பஞ்சாயுதங் கொண் 
யாகிய உலூபியிடம் உதித்த குமரன் . டோனாய்த் திருமாலைத் தியானிக்கத் திரு 
பாரதயுத்தத்திற்கு முதற்பலியாக உதிரந் மால் திருவாழியால் காலன் அவரைக் 
தந்தவன் . எதிர் உரோமம் உள்ளவன். 

கண்டு அஞ்சி நீங்கினன் . காலனீங்கிய 
துரியோதனன் பாரதயுத்தத்தில் தீனக்கு துணர்ந்த சீடர் ஆசிரியர் யோக நீங்கியபின் 
முதற்பலியாக இருக்கவேண்ட உடன்பட் நடந்தவை உணர்த்திப் பஜனை செய்திருக் 
டவன் . பிறகு பாண்டவர்க்கும் உடன்பட் தனர் . ( பக்தமாலை ). 
இக்களப்பலியாக உதிரந்தந்தவன்( பாரதம் ) அரிகண்டம் - கழுத்திற் பூட்டிக்கொண்டு 
அரவிந்தப்பாவை - வங்கிபுரத்தாய்ச்சியின் நினைத்தது முடியுமளவும் கழற்றதிருக்கும் 
குமரி . நாதமுனிகளுக்குத் தேவியார் . ஓர் இருப்புவட்டம் . இது அரியும் முட் 
ஈசுவரமுனிகளுக்குத் தாய் . 

களை யுடையது . 
அளை - சிற்பியின் மகள் . சூரியன் தேவி . அரிகண்டன்- ( சூ) கீதமாநகர இராஜகுமான் . 
அரன் -1 . சர்வ சங்கார காலத்தில் அனைத் அரிகரபுத்திரன் - மாசாத்தர் , ஐயனார் என்று 

தையுமொழித்துத் தனித்து நிற்கும் சிவன் பெயர் கொண்டவர் . விஷ்ணு மோகினி 
திருநாமங்களில் ஒன்று . 

யுருக்கொண்ட காலத்துச் சிவவீரியத்தால் 
2. மாலியின் குமரன் . விபீஷணனுக்கு உதித்த குமரர் . இவர் சூரபன்மனால் இடை 
மந்திரி , 

யூறடைந்த இந்திரன் தேவிபாகிய இந்தி 
3. ஏகாதச ருத்ரரில் ஒருவன் 

ராணி , தன்னைக் காக்கும்படி இவரை 
4. கலிங்கலை தேசத்தரசன். 

வேண்ட மகாகாளரால் காவல் செய்வித்த 
அராகம் - இது கலிப்பாவின் உறுப்புக்களில் வர் . இவர்க்கு ஆயுதம் செண்டு வாகனம் 
ஒன்று . இது அளவடிமுதல் எல்லா அடிக யானை தேவிமார் பூரணை, புட்கலை . இவ 
ளாலும் நான்கடி முதல் எட்டடி அளவாக ரை ஒரு சோழன் செண்டு வேண்டிப் 
வருவது . 

பெற்று மேருவின்மீதெறிந்து தனம்பெற் 
அராலி- விஸ்வாமித்திர புத்திரன் . 

றுப் புலிக்குறி வைத்தான் என்பர் . சிலப் 
அரி -1 . விஷ்ணுவின் திருநாமம் . சுவாயம்பு பதிகார நூலாசிரியர் . 
மதுவைக் காண்க 

அரிகான் - ஒரு பாதி சிவனும் ஒரு பாதி 
2. ருஷபனுக்குச் சயந்தியிடம் உதித்த விஷ்ணுவுமாக நின்ற சங்கரநாராயணன் 
குமான். 

திருவுரு . இதனைக் கேசவார்த்த மென்பர் . 
3. தாரகாக்ஷன் புத்திரன் . 

அரிகன் - சந்திரவம்சத்து அரசன் . அபரா 
4. பாண்டவபக்ஷத்தவனான சேதி தே சீனபுத்திரன் . தாய் . மரியாதை . மனைவி 
சத்தவன் . கர்னனால் கொல்லப்பட்டவன் . ஆங்கி . குமரன் . மகாபவுமன் . 

5. அகம்பன் என்னும் பெயருள்ள ராஜ 2. நாலாம்மன் வந்தரத்துத் தேவன் . 
புத்திரன் . 

அரிகிராமம் - விதர்ப்ப தேசத்திலுள்ள ஒரு 
6. கருடபுத்திரன் . 

பட்டணம் . 
அரி அஸ்வன் - அயோத்தி நகரத்து அரசன் . அரிதாவன் - நாயர் ஜாதிகளில் ஒருவகை. 
சூரியவம்சத்து யயாதி புத்திரியாகிய மாத அரிகேசன்- வசுதேவர் தம்பியாகிய சியா 
வியிடத்தில் பிறந்தவன் . இவனுக்கு வசு 

மகன் குமரன் . 
மனன் என்னும் பெயர் . 

2. பூர்ண பத்திரன் எனும் யக்ஷன் கும் 
2. காசிதேசத்து அரசன் . புத்திரன் ரன் . இவன் சிவசிந்தனையுட னிருத்தலைக் 
சுதேவன் , போன் திவோதாசன்.( பா - அது ) , கண்ட தந்தை வெறுப்புற்று இவனை அக 


அரிகேது 


88 


அரிச்சந்திரன் 


னன் . 


ந இவன் காசிலேத்திரமடைந்து தவஞ் புலவர்களும் , திருவள்ளுவரும் , ஔவையார் 
செய்து சிவபெருமான் பிரசன்ன ராகத் ரும் , உக்கிரப்பெருவழுதியாரைப் பாடிய 
துதித்துக்காசிஷேத்திரபாலகனாகத்தண்ட ஐயூர்மூலங்கிழாரும் , வையாவிக்கோப்பே 
மொன்று பெற்றுத் தண்டபாணியாய்ச் கனைப்பாடிய பரணர், பெருங்குன் நூர் 
சிவாஞ்ஞையால் உத்பிரமன், சம்பிரமன் கிழார் முதலியோரும், தகடூர்யாத்திரையில் 
எனும் இரண்டு ஏவலாளருடன் கங்கா வந்துள்ள பொன்முடியாரும் , இவர்காலத் 
ஸ்நானஞ் செய்வோர் , தன்னை வணங்கும் துப் புலவர்களென்று எண்ணுதற் கிட 
பதம் பெற்றவன் . (சிவமகாபுராணம் ). முண்டு . இவர் செய்தனவாக இப்பொ 
அரிகேது - ஒரு வித்யாதரன் மாயாசிங்கமாகத் ழுது (20) செய்யுட்கள் கிடைக்கின்றன . 
திவட்டனிடம் அரிமஞ்சுவால் அனுப்பப் அரிசோன்- ஒரு வித்யாதரன் . அச்வகண்ட , 
பட்டவன் . ( சூளாமணி ) 

னுக்குத் தோழன். ( சூளாமணி ). 
அரிசகன் - ( சங்.) உருசுகன்குமான் . மனைவி அரிச்சத்திரம் - குருமக்கள் சேனையின் இரு 
தக்ஷகன் குமரியாகிய சுவாலாதேவி . 

க்கை . 
2. உருமண்ணுவாவின் புதல்வன் , அரிச்சந்திரபுராணம் - நல்லூர் , வீரகவிராய 
அரிசி- பிரமன் மானசபுத்திரரில் ஒருவன் . ரால் தமிழில் விருத்தப்பாவால் இயற்றப் 
உடலில் உதித்தவன் . புத்திரன் காசிபன் . பட்டது . இது ( 

கரு) செய்யுட்கள் 
அரிசில் சோணாட்டிலிலுள்ள ஈகிகளில் அடங்கியது 
ஒன்றன பெயா . 

அரிச்சந்திரன் ( சூ .) திரிசங்குவின் புத்திரன் . 
அரிசில் கிழார் - கடைச்சங்கத்துப் புலவர்க இவன் வருணனை நோக்கி எனக்குப் புத் 
ளில் ஒருவர் . இவர் , தகெேரறிந்த பெருஞ் திரசந்ததி நேருமேல் அக்குமானைப் புரு 
சேரலிரும்பொறையென்னும் அரசனைப் ஷப் பசுவாகக்கொண்டு உன்னைத் திருப்தி 
பாடி ஒன்பது நூறாயிரம் பொற்காசு பரி செய்விக்கிறேன் எனக்கூறி அவ்வலை 
சில் பெற்ற தன்றி அவன் கொடுத்த அர உதித்த குமரனை யாகப்பசுவாக்கா திருந்த 
சாட்சிக்குரிய சிங்கா தன த்தை அவனுக்கே 

தந்தையின் செய்கையுணர்ந்த கும 
மீட்டும் இரந்து கொடுத்து அவன்பால் ரன் தன்னிலை உணர்ந்து பயந்து காட்டில் 
அமைச்சுரிமை பூண்டு விளங்கினார். வசித்தனன் . பின்பு வருணன் அரிச்சந் 
" கிழார் ” என்பது வேளாளாக்கே உரிய திரலுக்கு மகோ தாநோயுண்டாக்னென் . 
சிறப்புப்பெயராக இருந்ததென்று தெரி தந்தை மகோதரத்தால் பீடிக்கப்படுகிற 
தலின் இவரை வேளாண் மரபினரென்று னென வினவுற்று நகரநோக்கி வருகையில் 
சொல்லவேண்டும் . அரசிலென்பது இந்திரனால் வனத்தில் ஆறுவருஷம் தடை 
சண்டு ஒரு நதியின் பெயரோ , ஒரூரின் பட்டு அந்த ஆறாம் வருஷக் கடைசியில் 
பெயரோ, யாதும் விளங்கவில்லை . சோழ அ சி கிரதன் என்பவனிடத்தில் சுனச் 
நாட்டிலுள்ள நதிகளுள் அரிசிலென்று சேபனை விலையாகக்கொண்டு தந்தைக்கு 
ஒதி நதியும் , மைகுரைச்சார்ந்த ஊர்களும் அளித்தனன் . அரசன் சுநச்சேபனை யாகப் 
அரிசிற்கரையென்று ஒரூரும் உள்ளன . பசுவாக்கி வருணனைத் திருப்தி செய்வித் 
வையாவிக்கோப்பெரும் பேகனால் துறக்க தனன் . குமான் தந்தையை வருணகோ 
ப்பட்ட கண்ணகியை அவனுடன் சேர்த் பத்தாலுண்டாகிய மகோதரத்தினின்றும் 
தல்வேண்டி அவனைப் பாடினர் . அதிக நீக்கினன் . இவன் சம்சாட் . இவன் தேவி 
மான் தகெேரறிந்து வீழ்ந்த எழினியென் சந்திரமதி , மந்திரி , சத்தியகீர்த்தி . ஒரு 
பவனுடைய பிரிவாற்றாது வருந்திப் புலம் முறை தெய்வசபையில் இந்திரன் , தேவர் 
பினர் . தகடூர் யாத்திரையென்னு நூலில் முதலியவரை நோக்கிப் பூமியில் சத்தியக் 
அவ்வச்சமயங்களில் இவர் செய்தனவாகச் தவறா தவன் யார் எனக்கேட்கையில் வசிட் 
சில பாடல்களுண்டென்று தெரிகிறது . டர் எழுந்து என் சீடன் , அரிச்சந்திரன் 
மேற்கூறிய சேரவாசனும் , உக்கிரப்பெரு சத்தியந் தவறா தவன் என் றனர் . இதைக் 
வழுதியாரும் , பேகனென்னும் வள்ளலும், கேட்ட விச்வாமித்திரர் எழுந்து அப்படி 
அதிகமானும் இவர்காலத்துத் தலைவர்கள் . யாயின் அவனைப் பொய் சொல்விக்கிறேன் 
திருவள்ளுவமாலையில் " பரந்தபொருள் " என்று சபதஞ் செய்து கொண்டு பூமியில் 
என்னும் ( க ) ம் செய்யள் இடர் செய்த அயோத்திபையடைந்து அரிச்சந்திரனைச் 
தாகத் தெரிதலின் ,இரு 

பண்டு யாகம் செய்யவேண்டி குந்த 


கள் 


அரிச்சந்திரன் 


87 


அரிதர் 


வியங்கேட்டு அவன் கொடுக்கப் பெற்று பேறு வேண்டிச் சிவபூசை செய்து சத்தி 
அவனிடமே அதனை வைத்துச்சென்றனர் . யை வணங்காததனால் புத்திரன் அரவா 
சிலநாள் கழித்து விச்வாமித்திரர் அரிச்சந் விறக்கச் சாபம் பெற்றுப் பின் அநுக்கிர 
திரனிடம்வந்து அவன் பூமியைத் தானமா கம் பெற்றான் . ( அரிச்சந்திரபுராணம் ). 
கப்பெற்றுத் தாம் முன்பு வைத்துப்போன அரிச்சிதர் - ஓர் இருடி . இவரை ஆயமங்கை 
பொருளினுக்கும் வட்டி கேட்க அரசன் யர் பூஜித்துப் புத்திரப்பேற்றை யடைந் 
காசிநகர் சென்று மனைவியையும் குமரனை தனர் . இதனை இப்பெண்களின் கணவர் 
யும் வேதியனுக்கு விற்றுத் தான் புலைய கள் தவறாகவெண்ணி அரசனிடம் முறை 
னுக்கு அடிமைப்பட்டு விச்வாமித்திரருக்கு யிட அரசன் ஆய்ச்சியர் கற்புடையார் என் 
பொருளை அளித்தனன் . விச்வாமித்திரர் பதை ஆயர்க்கு அப்பெண்களினால் அறி 
அரசனை இவ்வளவு துன்பப்படுத்தியும் வித்தனன் . 
பொய் பிறவாமைகண்டு அரிச்சந்திரன் அரிடிகம் - சிற்பநூல்களில் ஒன்று . 
குமான் தர்ப்பை கொய்யுங்காலையில் பாம்பு அரிட்ட காமன் - அடமானன் குமரன் . இவன் 
கடித்திறக்கச்செய்தனர் . இதனைக் கூடச் குமரன் ஆலயன் . 
சென்ற பிள்ளைகளால் அறிந்த தாய் தன் அரிட்டநேமி -1. ஓர் பிரசாபதி சகரனுக்கு 
குமரனைத் தேடிச்சென்று மயானத்திட் அநேக தர்மங்களை உபதேசித்தவன் . 
டுத் தன் புருஷனைக்கண்டு , அவன் சொற் 2. நிமிவம்சத்துப் புருசித்தின் குமரன். 
படி வேதியரிடம் ஈமக்கடன் பெற்று வரத் 3. காசிபன் . 
திரும்புகையில் மாயையால் விச்வாமித் 4. விநதையின் புத்திரன் 
திரர் காசியரசன் புத்திரனைக் கொலை 5. யமன் சபையில் உள்ள க்ஷத்திரியன் , 
செ வித்து வழியில் எறியச்செய்தனர் . 6. சகதேவன் விராடநகரத்தில் வைத் 
அர் - காசியரசன் புத்திரனைத் தன் துக்கொண்ட பேர் . 
புத்திரனென்று உணர்ந்து பார்க்கையில் 7. ஒரு வேதியன் சகரனுடன் மோக்ஷ 
அரசன் காவலர் கருகிப் 

கடுகிப் பிள்ளையைக் த்தின்பொருட்டுச் சம்வாதம் செய்தவன் . 
கொன்றாளெனப் பிடித்துச் சென்றனர் . அரிட்டன் -1 . கிருஷ்ணாவதாரத்தில் கம்ச 
அரசன் இவளிடத்துக் குற்றக்குறி காணா னால் ஏவப்பட்டுக் கண்ணனைக் கொலை 
திருந்தும் மந்திரியர் சொல்லால் புரிய இடபமாக வந்து கோபாலரை வரு 
கொலை செய்விக்கக் கட்டளையிட்டனன் . த்திக் கண்ணனால் கொம்பிழந்து மாய்ந்த 
காவலர் சந்திரமதியைக் கொலைசெய்யும் 
படி அரிச்சந்திரனிடங் கொடுக்க அரிச்சந் 2. தனுவின் குமாரனாகிய ஒரு தானவன் . 
திரன் வெட்டச் செல்லுகையில் தேவர் 3. மித்திரனுக்கு இரேவதியிடம் உதி 
முதலியோர் சூழத் திரிமூர்த்திகள் தரிசனம் த்த குமரன் . 
தந்து குமானை எழுப்பி அரிச்சந்திரனுக்கு அரிட்டை -1 . காசிபர் தேவி , தக்ஷன் குமரி . 
வேண்டிய வரமளித்து விச்வாமித்திரன் இவளிடம் காந்தருவர் பிறந்தனர் . 
சபதப்படி அவனது தபத்தையும் வாங்கித் 2. மகாசுவேதையின் பாட்டி , 
தந்தனர் . அரிச்சந்திரனை வருத்தியதால் அரிணாங்கன் - சந்திரன் . 
வசிட்டர் விச்வாமித்திரனைக் கோபித்துக் அரிணி -- 1. காசிபர் புத்திரி, குரங்குகளைப் 
கொக்காகவெனச் சபிக்க விச்வாமித்திரர் பெற்றவள் . 
வசிட்டரைக் கூகையாகெனச் சபித்தனர் . 2. அரிமேதசின் பாரி . 
இவ்விருவரும் உலகம் நடுங்கச் சண்டை 3. ஒரு தானவன் . 
செய்யப் பிரமதேவர் தோன்றிச் சமா 4. பிரமன் புத்திரர் , நைட்டிகப் பிரம 
தானஞ் செய்வித்தனர் . அரிச்சந்திரனைக் சரியம் அநுட்டித்த இருடி . ஊர்தவரே தஸ் , 
கொடுமை செய்ததைச் சகிக்காத விச்வ இவர் பிறந்தகாலத்து அருணனைப்போல் 
தேவர் விச்வாமித்திரரிடங் கோபிக்க அவ விளங்கியதால் இப்பெயர் பெற்றனர். 
ரை விச்வாமித்திரர் கோபித்து நீங்கள் 5. இரண்யகசிபின் புத்தரி , அக்னியின் 
மணமும் புத்திரரும் இல்லாமல் மனிதராக தேவி . 
என அவ்வகையே விச்வதேவர் திரௌ அரிதர் -1 . பன்னிரண்டாவது மன்வந்தரத் 
பதியின் வயிற்றில் இளம் பஞ்சபாண்டவ துத் தேவர் . 
ராக உதித்திறந்தனர் . இவன் , புத்திரப் 

2. ஓர் இரும 


அசுரன் . 


அரிதன் 


88 


அரிமேதன் 


அரிதன் -1 . யுவனாசவன் குமரன் . இவன எழுந்தருளிப் புண்ணியத் தலமாக்கிய 
பச்னாயினுந் தவத்தால் இருடியாயினன் . தலம் . மாயாவைக் காண்க . ( காசி காண்டம் ) 
இவன் முதலாக அரிதகோத்ரர் எனும் அரிந்தமன் - விஷ்ணுமூர்த்தி . 
வேதியர் பிறந்தனர் . 

அரிபாளதாசர்- இவர் அதிக செல்வமுள்ள 
2. ( சூ ) சோகி தாச்வன் குமரன் . வராய் அரிபக்தி மேற்கொண்டு பாகவதர் 
அரிதாசர் - ஒரு பாகவதர் . இவர் திருமலை க்கு அன்னம் அளித்துத் தமது செல்வங்க 
யில் முதலாழ்வார்கள் மூவர்களின் அருள் ளெல்லாம் போகச் சாதுக்களுக்குத் தரச் 
பெற்று அக்ஷய பாத்திரமும் திருவாழியும் செல்வமிலராய்க் கள்ள வேடம்பூண்டு காட் 
பெற்றுத்திருமலையில் அர்ணேக் காரணஞ் டின் வழிச் செல்வோரை வழிபறித்து 
செய்தவர் . 

வந்து பாகவதரை உபசரித்து வருகையில் 
அரிதாசன் - தமிழில் இருசமயவிளக்கஞ் ஒருநாள் பொருளிலாமல் வருந்திக் காட் 
செய்த புலவன் . 

டின் வழி வில்லும் அம்புமாக நிற்கை 
அரிதாரம்- இது , ஒருவகை மஞ்சனிற யில் கால தாமதமாதல் நோக்கிப் பாகவ 
முள்ள சரக்கு . இது வைப்புச் சரக்கிலொ தர் வருந்துவரே யெனக் கவலுகையில் 
ன்று , இது பொன்னரிதாரம் , தாளகம் , பெருமாளும் தேவியாரும் வணிகவுருக் 
கட்டியரிதாரம் , காட்டரிதாரம் , தகட்டரி கொண்டு வழிவரக்கண்டு களிப்புடன் 
தாரம் , மடலரிதாரம் , வைப்பரிதாரம் எதிர்சென்று மறித்துப் பொருள் பெற்று 
எனப்பேதப்படும் . 

உபசரித்தனர் . இதைக்கண்ட தேவியார் 
அரிதா சமதம் - வடமதுரைக் கருகிலுள்ள பெருமாளை நோக்கி உம் 

பக்தனது 
கோல எனுங்கிராமத்தில் 

சநந்தனன் பெருமை இவ்வாறெனப் பரிகசிக்க, பெரு 
எனும் வேதியன் ஒருவன் கிருஷ்ணமூர்த் மாளவனது தன்மைகாட்டக் கிழவுருக் 
தியைக் கிராமத்தில் பிரதிஷ்டித்தான் . கொண்டு அவர் வீடடைந்து சீதாராம 
இவனுக்கு விக்ரமசகம் ( சகசக ) இல் ஒரு என உட்கார்ந்தனர் . தாசர் எதிரடைந் 
ஆண்குழந்தை பிறந்தது . இவனுக்கு ஹரி துபசரித்து அன்னமிட்டு வேண்டிய தென் 
தாசன் என்று பெயர் . இவன் கல்வி வல்ல எனக் , கிழவர் நாங்கள் வணிகர் இவ்வழி 
வனாகத் தவமேற் கொண்டிருக்கையில் வருகையில் எங்களைக் கள்ளன் ஒருவன் 
இவனிடத்தில் தயாளுதாஸ் என்பவன் பழிபறித்தனன் ; அதனால் நொந்தடைந் 
தான் பெற்ற பொன் செய்யுங் கல்லையிழந் தோமென்று முன்னைய வணிக வுருக்கொ 
தமை கூறக்கேட்டு இவன் யமுனையி ள்ளத் தாசர் இவர் பெருமாளென வேண் 
லுள்ள ஒருகல்லை எடுத்துப் பார்க்க என டிக்கொண்டு இவ்வகைப் பெருமாளுக்குத் 
அவ்வாறே தயாளுதாஸ் எடுத்துப் பார்க்க தீமை செய்தேனென வருந்துகையில் 
அது பொன்னாயிருக்கவும் தான் இழந்த பெருமாள் தரிசனந்தந்து இனித் திருட 
பொற்கட்டி போலவுங்கண்டு வியப்புற்றுச் வேண்டாம் உனக்கு எல்லாச் சித்திகளும் 
சீடன் ஆயினன் . இவ்வகை பல வியப்புக் உண்டாம் என அருள் செய்து மறைய 
கள் காட்ட பலரும் இவனிடம் மோகப் அன்று தொட்டுப் பாகவத சேவையும் உப 
பட்டுச் சீடராயினர் . இவர்கள் விஷ்ணு சாரமும் செய்திருந்தவர் . ( பக்தமாலை .) 
பக்தர். இவர்கள் தத்வ விசாரஞ்செய்து அரிபுரம் - ஒரு வித்யாதரகோம் . ( சூளாமணி )) 
சர்வ தர்மபரித் யாகஞ்செய்து சுத்த சந்யா அரிமஞ்சு - அச்சுவக்கிரீவனுக்குமந்திரி. ( சூளா ) 
சம் அடைதல் உண்மை யென்பர் . 

அரிமர்த்தனபாண்டியன் - குலேசபாண்டி 
அரிதி- கத்ரு குமான் . 

யன் குமரன் . இவன் காலத்து மாணிக்க 
அரித்திரகன் - கத்ரு குமரன் . 

வாசகர் சரித்திரம் நடந்தது . திருவாத 
அரித்துவசன் - தமிழ்நாட்டாசன் . இவன் வூரைக் காண்க . ( திருவிளையாடல் . ) 
ஆதிசேடனுக்குச் சுவதியிடம் பிறந்த நாக அரிமித்திரன்- ஓர் விஷ்ணு பாகவதன் . புவ 
கன்னிகைகையை மணந்தவன் . 

னேசனால் செல்வ முதலிய இழந்து 
அரித்துவாரம் - ஒரு மகா தலம் . இது தக்ஷப் விஷ்ணுபதம் பெற்றவன் . 
பிரசாபதி யாகஞ்செய்த இடம் . மதுவைச் அரிமேதசு - விஷ்ணுவினம்சாவதாரமாகிய 
சம்மாரஞ் செய் தவிஷ்ணுமூர்த்தியை மது , ஸ்ரீ அரியைப்பெற்ற ஓர் இருடி புங்கவர், 
இனி இது ,புண்ணியத்தலமாக என வேண் 

பாரி , அரிணி . 
டினமையால் அவ்வகை விஷ்ணு மூர்த்தி , அரிமேதன்-- துவஜவதி என்பவளின் தந்தை , 


அரியசுவனன் 


89 


அரிவியாசர் 


அரியசுவனன் - சங் . ) கிருதன் குமரன் . நிலையை அறிவிக்கும்படி சிவமூர்த்தி அவ் 
இவன் குமரன் சகதேவன் . 

ஷர் முழுதும் செந்நெல்வே விளைவித்த 
அரியசுவன் - ) . பிருதுச்சக்கரவர்த்திக்கு னர் . அடியவர் அக்கூலிகொண்ட செல் 
அர்ச்சசியிடத்தில் உதித்த குமரன் . 

நெல்முழுதும் சுவாமிக்கு வைத்துவிட்டுத் 
2. ( சூ . ) அநரண்யன் குமரன் . 

தாம் தம் மனைவியார் சமைத்து வைத்த 
3. திடாசுவன் குமரன் . ( சூ ) 

கீரை முதலியவற்றையே ஆகாரமாகக் 
4. நிமிவம்சத்துத் திருஷ்டகேதின் 

கொண்டு வந்தனர் . இவ்வகை புரிந்தும் 
குமரன் . 

கீரை முதலியவை கெட்ட காலத்து நீர் 
அரியசுவாசர் இவர்கள் பதினாயிரவர். முதலியவை உண்டு பசி தீர்ந்து விரதம் 
தக்ஷனுக்கு அசக்னி யிடத்துதித்த குமார் விடாது நடத்தி வந்தனர் . ஒருநாள் தாம் 
கள் , இவர்கள் நாரதரால் உபதேசிக்கப் செந்நெல்லரிசியும் , செங்கீரையும் , மாவடு 
பட்டு ஞானம் அடைந்தனர் . இவர்களுக்கு வந்தாங்கி முன்செல்ல , மனைவியார் , பஞ்ச 
அரியசுவர் எனவும் பெயர் . 

கவ்யந் தாங்கிப் பின் செல்லச் சிவாலயத்திற் 
அரியமன் -1 . அத்திரி ரிஷியின் குமரன் . குப் போகையில் தாயனார் அன்னமில்லா 
அரியமா -1 . காச்யபருக்கு அதிதியிடம் உதி இளைப்பாலும் அரிசி முதலிய தாங்கிச் 
த்த குமரன் . துவாதசாதித்தரில் ஒருவன் . செல்லுதலாலும் காலிடறி வீழ்கையில் 
2. ரம்மியக வருஷமாள் பவன் . 

பின்சென்ற தேவியார் தாங்கவும் தரியாது 
அரியமாரையர் - ஒரு சிவனடியவர் . இவ அரிசி மாவடு முதலிய திரவியங்களைக் 
ரிடத்து ஒருவன் பிச்சைக்கு வர இவர் கமரிற் சிந்தினர் . தாயனார் இனி ஆலயத் 
அவனுக்கு அன்னம் இட்டனர் . அப்போது திற்குச் செல்வதிற் பயனில்லையென்று 
சிறிது அன்னம் பூமியிற் சிந்தியது . அன் தம்மிடமிருந்த அரிவாளெடுத்து ஊட் 
னத்திற்கு வந்தவன் அத்தருணம் சிவனல் டியை அரியச் சிவமூர்த்தி கமரிடமிருந்து 
லார் பெயர் கூறினன் . இவர் கோபித் தமது திருக்கரத்தை நீட்டித் தாயனார் 
துப் பிச்சைக்கு வந்தவனைச் சட்டுவத்தால் கரத்தைப் பிடித்துக்கொண்டு 

மாவடு 
தலையில் இடித்து வீழ்த்தினர். இதனை 

வைக் கடிக்கும் “ விடே லென்னும் ஓசை 
அரசன் அறிந்து அரியமாரையரை வரு யைக் காட்டினர் . " தாயனார் அவ்வோசை 
விக்க வேவுகாரரை அனுப்ப இவர் சிவ கேட்டு மனமகிழ்ந்து பணியச் சிவமூர்த்தி 
சந்நிதானத்திற் புகுந்து நான் அரசன் நமது சிவலோகத்தில் வாழ்ந்திருவென்று 
முன்போகவோ " என்று சிவசாருப்பியம் திருவுருக் கரந்தனர். இவர் அரிவாளால் 
பெற்றவர் . ( பசவபுராணம்.) 

ஊட்டியரிந்த காரணத்தால் அரிவாட்டா 
அரியார் - பட்டினவ சாதிப்பகுப்பு . ( தர் ) யனூர் எனப் பெயரடைந்தனர் . ( பெரிய 
அரிளி-- ஒருவகை ஸ்தானிகர். 

புராணம் . ) 
அரிவருஷன் - அக்கியித்ரனுக்குப் பூர்வசித்தி அரிவியாசர் இவர் பரமபாகவதர் . 
யிடம் உதித்த குமரன் . தேவி . உக்ரத மதுரையில் வாழ்ந்தவர் . இவர் ஜகந்நாத 
மஷ்ட்ரை . 

மடைய வேண்டி யாத்திரை செய்கையில் 
அரிவாட்டாய நாயனார் - இவர் சோழநாட் ஒரு சோலையிடையடைய அவ்விடம் ஒரு 
இக் கணமங்கலம் என்னும் ஊரில் வேளா காளிகோயிலிருக்க , அக்கோயிலுக்கு ஆட் 
ளர் குலத்தில் தாயனார் என அவதரித்துச் டினை ஒருவன் பலியிடக் கண்டு அப் 
சிவபக்தியிற் சிறந்து தமது மனைவியா பொழில்விட்டு நீங்கி வேறோரிடஞ் செல் 
ருடன் இல்லறம் நடத்தி வரும் நாட்களில் கையில் 

அக்கோயிலிலிருந்த 
நாடோறும் பரமசிவத்திற்குச் செந்நெல் இவரையடைந்து என்னிடம் விருந்துண்டு 
லரிசியும் , செங்கீரையும் , மாம்பிஞ்சும் செல்க எனத் தாசர் இன்று முதல் உயிர்க் 
படைத்து வருவதே நியமமாகப் 

கொலை விரும்பாதிருக்கினுடன்படுவே 
படைத்து வருவர் . இவ்வகை நடத்தி னென அவ்வாறு காளி சம்மதித்துக் கூற , 
வரும் நாட்களில் வறுமை 

விருந்துண்டவர் . அரசன் கனவில் காளி 
அந்தக் காலத்தும் கூலிக்கு வேலைசெய்து தோன்றி தனக்கு இனி உயிர்க்கொலை 
வந்த செந்நெல்லரிசியைச் சிவமூர்த்திக் செயின் உன்னை வருத்துவேனென அரசன் 
சென்று வைத்துத் தாம் கார் அரிசி யன் பயந்து ஊரில் கொலை செய்யாதிருக்கப் 

பறை யறைவித்தனன் . 
னம் புசித்து வந்தனர் . இவரது அன்பின் 

பின் அரசன் 
12 


காளி , 


பூண்டு 


வந்தது . 


அரினி 


90 


அருச்சுநன் 


தாசரையடைந்து 
த்து அருள் பெற்றனன் . தங்களில் ஆசையின்றி இருத்தல் . ( ங ) ஸம் 
தாசர் ஜகந்நா தமடைந்து பெருமாளைச் யக்சாரித்திரம் எனின் பாதகங்களை உண் 
சேவித்திருந்தனர் . ( பக்தமாலை ). 

டாக்கும் கர்மங்களை விடுகை . இவை அநுட் 
அரினி -- தெய்வப்பெண் . தேவர் எவலால் டித்தல் முத்தி . இம்மத சந்நியாசிகள் 
திரணபிந்துவின் தவத்தை அழிக்கச் பிக்ஷையேற்று உண்பவர்களாய்க் கையில் 
சென்று அவரால் மானிட வுருப்பெற்றுப் குண்டிகை யுள்ளவர்களாய்ச் செந்நிற வஸ் 
போஜன் புத்திரியாக இந்துமதியெனப் திரமணிந்தும் சிலர் வெள்ளுடை தரித்து 
பெயரடைந்து அஜனை மணந்து நாரதர் மிருப்பர் எனின் சிலர் சுவேதாம்பரரென் 
விழச்செய்த பூமாலை காரணமாக முன் றும் சிலர் திகம்பரர் என்றுங் கூறப்படுவர் 
னுருக்கொண்டு தேவருலகடைந்தவள். இவ்விரண்டு சந்நியாசிகளும் தலைமயிரைத் 
இவள் குமரன் தசரதன் . 

தாங்களே பிடுங்கிக்கொள்வர் , க்ஷெளரம் 
அரிஷ்டன்- யமன் சபையில் உள்ள க்ஷத் செய்துகொள்ளார் . (தத்வநிஜானு. ) 
திரியன். 

அருகதாசன் - ஒரு சைநகவி . சுத்திமுக்தா 
2. தார்ட்ச்யாபான் என்னும் பெயர் 

வலி செய்தவன் . 
உள்ள ரிஷி . 

அருகன் -- 1. ஒரு அரசன் . பாஷண்டமதத் 
3. ரிஷப உருவம் பெற்ற அசுரன் . தாபகன் . 
கிருஷ்ணனால் கொல்லப்பட்டவன் . 

2. சிநனுக்கு ஒரு பெயர் . 
அரீதன் -1. விச்வாமித்திரன் குமரன் . இக் அருக்ககீர்த்தி- சடியாசன் மகன் . திவட்டன் 
கோத்திரத்திற் பிறந்த குமார் அரீ தகோத்ர மைத்துனன், ( சூளாமணி ) . 
பிராமணராயினர் . 

அருக்கசந்திரன் - இவன் உஞ்சைமா நகர 
2. மலைநாட்டுத் திருமூழிக்களத்தில் வாசி . குண்டலகேசிக்கு அருகமதசித்தாக் 
திருமா லருள்பெற்ற ஓர் இருடி . 

தம் உபதேசித்தவன் . 
அருகமதம்- இம்மதம் பாட்னா நகரத்தில் அருக்கபாணி -- ஒரு காந்தர்வ ஸ்திரி ,. 
உதிட்டிரசகம் ( கச சடு)-ம் வருஷத்தில் பிற அருக்கனிலை - சனிக்கிழமை - இரா - ( 10) 
ந்த ஆருக தன் என்பவனால் ஸ்தாபிக்கப்பட் நாழிகையும் , ஞாயிற்றுக்கிழமை 
டது . இவன் ஜயினமதத்தைக் கண்டித்த (10 ) நாழிகையும் தெற்கிலும் , ஞாயிறு - 
வன் . இவன் அருகன் , சர்வஞ்ஞனெனவும் இரா - ( கூ 0)ம் , திங்கள் ( சு )-ம் தென் 
திரிலோகத்தாராலும் கொண்டாடப்பட்ட மேற்கிலும் , செவ்வாய் - பகல் - ( ங 0 )-ம், 
வனென்றும் எக்காலத்தும் சத்தியத்தைப் இரா - ( க )-ம் , மேற்கிலும் மற்ற ( உ ) ம் 
போதிப்பவனென்றுங் கூறுவன். 

புதன்கிழமை பகல் - ( நடு ) ம் , வடமேற் 
மதத்தில் பதார்த்தங்கள் ( எ ) விதம் . அவை கிலும் , புதன் - இரா - (50)-ம் , வியாழம் 
யாவன : ஜீவம் , அஜீவம் , ஆஸ்ரமம் , சம் பகல் - ( BO) -ம் , இரா - ( க ) - ம் வடக் 
வரம் , நீர்ச்சரம், பந்தம் , மோக்ஷம் என் கிலும் மற்ற ( 20)-ம் வெள்ளி - (சும) -ம் , 
பன , ( ச ) ஜீவ மென்றால் போக்தாவான வடகிழக்கிலும் அருக்கனிருக்கும் . அக்னி 
ஆத்மா, ( உ ) அஜீவமென்றால் போக்ய மூலை பாழ் . 
பதார்த்தங்கள் . ( ங ) ஆஸ்ரமமென்றால் சத் அருக்கன் -1. சூர்யனுக்கு ஒரு பெயர் . 
தாதி விஷயங்களைப்பற்றிச் சுரோத்திரேந் 2. ஒரு பூதன் சண்முக சேநாபதி ,. 
திரியங்கள் செல்லுதல் . ( ச ) சம்வரமென் அருசி- பிருது சக்கிரவர்த்தியின் தேவி . 
முால் இந்திரிய வியாபாரங்களைத் தொலைக் அருசிமாலை - மருசியின் தாய் . ( சூளாமணி ). 
கத் தகுந்த இயமநியமாதிகள் . ( ந ) நிர்ஜா அருச்சாதிமார்க்கம் - பர்வனையால் பூசிப் 
மென்றால் பாப பரிகாரமான தப்த சிலா போரடையும் ஆதித்யாதி மண்டல மார் 
சோகணாதி காயசுத்திகள் , ( சு ) பந்தமென் க்கம் . 
முல் கர்மம் . ( எ) மோக்ஷமென்றால் கர்ம அருச்சுநகன்- கௌதமியைக் காண்க , 
பாபநாசமான சத்வலோகாகாசத்தைப் பிர அருச்சுநன் -1 . இவன் பூர்வம் நான் எனும் 
வேசித்து எக்காலமும் ஊர்த்வகமனத்தை ஒரு இருடி , பூபார நிவர்த்தியின் பொருட் 
யடைதல் , அருகமதசித்தாந்தம் ,( க) ஸம்யக் இப் பாண்டுவின் தேவியாகிய குந்திதேவி 
தரிசனம் எனின் அருகனால் கூறப்பட்ட மிடம் இந்திர மந்திரத்தால் பங்குனியுத்தி 
தத்வார்த்தங்களில் நம்பிக்கை வைத்தல் . ரத்தில் பிறந்து தந்தையாகிய பாண்டு 
( 2 ) ஸம்யக்ஞானம் எனின் ஜீவாதிபதார்த் இறக்கப் பெரிய தந்தையாகிய திருதராட் 


பகல் 


அருச்சுநன 


91 


அருச்சுகன் 


ஒரு நாள் 


டிரனிடம் வளர்ந்து துரோணரிடம் வில் 
வித்தை முதலில் கற்று வல்லவனாய்த் தன் 
சகோ தாருடன் இருந்தனன் . 
துரோணர் ஸ்நானத்திற்குச் சென்றபோது 
முதலைபற்றத் துரியோ தனாதியர் அவரை 
மீட்க வலியற்றது கண்டு அம்முதலையைக் 
கொன்று அவரை மீட்டவன் . துரோணர் 
கட்டளைப்படி பாஞ்சாலனைத் தேரில் கட் 
டிச்சென்றவன் . இந்த அருச்சுநன் முத 
லிய ஐவரும் உயிருடனிருக்கின் தனக்குப் 
புகழும் , இராச்சியமும் நிலைக்காவென்ற 
கருத்துள்ள துரியோதனன் , சூதால் அரக் 
குமாளிகை 

கட்டுவித்துத் தந்தையால் 
பாண்டவர்களை வருவித்து அதிற் பாண் 
டவர் இருக்கையில் அதைக் கொளுத்து 
வித்தனன் . பாண்டு புத்திரர் அதினின்று 
நீங்கி நிலவறை வழியாகத் தப்பிப் பிரா 
மணவேடம் பூண்டு வேத்திரகீய நக 
சடைந்து வாழ்கையில் அருச்சுநன் திருப 
தன் கட்டிய மச்சயந்திரத்தை அறுத்துத் 
திரௌபதியைக் கொணர்ந்து தாய் சொற் 
படி நால்வருடன் மணந்து திருதராட்டிரன் 
சொல்லால் அத்தினபுரஞ் சேர்ந்து இந்தி 
ரப்பிரல் தத்தை ஆண்டு வந்து அத்தின 
புரத்தில் மண்டபம் கட்டினதைப் பார்க் 
கச்சென்று அங்குச் சூதாடி நாடு முதலிய 
இழந்து தமயனார் சொற்படி அடங்கி 
யிருந்து தாயத்தார் தமது மனைவியின் 
துகிலையுரியப் பொறுத்துக் கடைசியில் 
கர்ணனைக் கொல்லச் சபதஞ்செய்து நீங்கி 
ஆரண்யஞ்சென்று இந்திரன் வருவிக்கச் 
சென்று அங்கு உருப்பசி மோகிக்க உடன் 
படாது பேடியுருவாக அவளாற் சாபம் 
பெற்று , அவ்வுரு சமயத்தில் வரும்படி 
வரம் பெற்றுக்கொண்டு நீங்கி அக்கி வேண் 
டக்காண்டவவகத்தை அத்திக்களித்து அந்த 
அக்கியிடத்தில் காண்டீபமென்னும் வில் 
லையும் அக்ஷயத்தூணீரத்தையும் , இரதத் 
தையும் பெற்று வீமனால் அநமக்கொடி 
யடைந்து திரௌபதை கேட்க மித்திர 
னென்னும் இருடிக்காகக் கனிந்த நெல் 
விக்கனியைக் கொய்து தந்து பிராமணன் 
பொருட்டுத் திருடர்களைக் கொல்ல முய 
லுகையில் திரௌபதியும் தருமனும் இருக் 
கக்கண்டு தீர்த்தயாத்திரை சென்று நாரீ 
தீர்த்தத்தில் முதலைகளாயிருந்த பெண் 
களின் சாபத்தைத் தீர்த்தவன் . உலூபி 
யென்னும் நாககன் செயை மணந்து 
அவானைப் போற 

புர 


தின் அரசனாகிய சித்திரவாகனன் பென் 
ணாகிய சித்திராங்கதையை மணந்து பப்பு 
ருவாகனைப் பெற்று , முதலையாக இருந்த 
காந்தருவன் சாபத்தைப் போக்கி , சுபர் 
திரைபொருட்டுத் தவசிவேடங்கொண்டு 
துவாரகை சென்று அவளை மணந்து அபி 
மன்யுவைப் பெற்று , பாசுபடத்தின் 
பொருட்டுச் சென்று தவஞ்செய்கையில் 
துரியோ தனனால் ஏவப்பட்ட பன்றியுருக் 
கொண்ட மூகதானவனென்னும் அரக்க 
னைக் கொல்லச் செல்லுகையில் வேடராக 
வந்தெதிர்த்த சிவமூர்த்தியைப் பழித்து 
அவரால் துன்பமடைந்து வருந்தியபோது 
அவர் காட்டிய உண்மை யுருவைக் கண்டு 
தரிசித்து மோக்ஷம் வேண்ட , நீ என்னை 
வேடனென நிந்தித்தபடியால் மறுபிறப் 
பில் திண்ணன் எனும் வேடுருக்கொண்டு 
பூசித்து முத்தியடைக என்னும் வரமும் , 
பாசுபதமும் பெற்று மீண்டு, அஞ்ஞாத 
வாசத்தில் விராடபுரத்தில் பேடியுருவம் 
கொண்டு , மறைந்திருந்து , நிரைமீட்சென் 
டையால் வெளிப்பட்டுப் பாரதப்போரில் 
ஐந்தாகாள் , ஏழாநாள் , பத்தாநாட்களில் 
பீஷ்மருடன் சண்டை செய்து , பத்தாதான் 
இறுதியில் அவரைப் போரில் விழ்ச் 
செய்து , பதின்மூன்றா நாளில் தன் குமரன 
கிய அபிமன்யு இறக்கச் சூரியன் அஸ்தமிக் 
குமுன் என் குமரனைக் கொன்றவனைச் 
சொல்லுவேனெனச் சபதஞ்செய்து சயத் 
திரதனைக் கொன்று , அவன் தலையைத் 
தவஞ்செய்யும் அவன் தந்தைகையில் விழச் 
செய்து பதினான்காநாள் 

பூரிச்சிரவன் 
கையை அறுத்துப் பதினேழாநாள் கர்ண 
னைக்கொன்று பதினெட்டாநாளிறுதியில் 
அக்கி கொடுத்தவரத்தின்படி தேர் எரியக் 
கண்டு வியப்படைந்து சகோ தாருடன் அர 
சாட்சி புரிந்து யாதவவம்ச அழிவைத் தார 
சனாற் கேள்வியுற்று விசனமடைந்து துவா 
ரகை சென்று வசுதேவரைத் தேற்றி யாத 
வர்களின் பாரிகள் முதலியவரை அழைத் 
துக்கொண்டு இந்திரப்பிரத்தஞ்சென்று வச் 
சிரதந்தனைக் காவலாக்கி மீண்டு , கண்ணன் 
உடலைத் தகனமாக்குவித்துக் கண்ணன் 
தேவியர்களை அழைத்துக்கொண்டு வரு 
கையில் வேடரிடத்தில் அவர்களைப் பறி 
கொடுத்து வெல்ல வலியில்லாமல் இதம் 
பேசித் தப்பித்துக்கொண்டு இந்திரப்பிரம் 
கஞ் சென்று வச்சிரனுக்குப் பட்டங்கட்டி 
வியாசரைக் கண்டு நடந்தவைகளே . கறி 


அருச்சு நன் 


92 


அருணகிரிநாதர் 


னன் . வியாசர் அருச்சுகனை நோக்கி நீங்கள் அருச்சுனி -1 . வாணாசுரன் புத்ரி . 

இவளு 
தவமேற் கொள்ளுங்களென அதைத் தமய க்கு அருச்சுனை யெனவும் பெயர் 
னுடன் கூறி ஐ வரும் கலியுகத்தின் 2. ஒரு நதி , 
தொடக்கத்தில் தவமேற்கொண்டு செல்லு அருச்சுனை - பாகுதை யென்பவளின் பெயர் 
கையில் அருச்சுநன் காண்டீபத்துடன் அருஞ்சயன் -1. விசையைக்குப் பாட்டன் . 
செல்வது கண்ட அக்கி , எதிர் தோன்றிக் 2. இந்திர சஞ்சயராஜகுமாரன் . ( சூளா). 
காண்டீபத்தைக் கேட்கக் கொடுத்துச் சண் அருட்சத்தி- பரமசிவனைப் பிரியாதிருக்குஞ் 
டையில் ஒருநாளில் செயிக்கிறேனென்று சக்தி . 
மூன்று நாள் கழித்ததனால் நகுலனுக்குப் அருட்டநகர் - உச்சயினிக்கும் சயந்தி நகருக் 
பின்னிறந்தவன் . மகாவீரன், அதிசௌந் கும் இடையேயுள்ள பட்டணம் . ( பெருங் 
தர்யன் , இவனுக்கு வெண்ணிறமாயிருத் கதை) . 
தலால் அருச்சுநன் எனவும் , பங்குனி அருணகிரிநாதர் - பட்டினத்து 

பட்டினத்து அடிகள் 
உத்திரத்தில் பிறந்ததால் பற்குநன் என திரு அருணைக்கு எழுந்தருளிய காலத்துக் 
வும் , பிரதையெனும் குந்தி புத்திரனாகை கருமவசத்தால் கோயில் தாசியைக் கண்டு 
யால் பார்த்தன் எனவும் , இந்திரனால் மோகித்தனர் . அத்தாசி தன் தாயிடங் 
தரிக்கப்பட்ட கிரீட முடையவனாதலால் கூறத் தாய் பெண்ணை அழைத்து வருமுன் 
கிரீடி யெனவும் , வெள்ளைக்குதிரைகள் சுவாமிகள் வீரியத்தை அரசிலையில் வைத்து 
கட்டிய தேருடையானாதலால் சுவேதவா அவளது வரவறிந்து உன்னை நினைத்தவன் 
கனன் எனவும் , பகைவர் வெறுக்கப் போர் தொன்னையில் இருக்கிறான் என்றனர் . 
செய்வோனாகையால் வீபற்சு எனவும் , யுத் தாசி அவ்வீரியத்தை அருந்த அதனால் 
தத்தில் வெற்றியுள்ளோனாகையால் விஜ கருக்கொண்டு இவரைப் பெற்றனள் என் 
யன் எனவும் , அஞ்ஞானத்தை நீக்கவல்ல பர். அருணகிரியார் வளருமிடத்து இளமை 
வனாகையால் கிருட்டினன் எனவும் , இடம் யில் தாயிறக்கத் தமக்கைவளர்க்க வளர்ந்து 
வலம் என்கிற இரண்டு கைகளாலும் எய்ய இருந்த செல்வ முதலியவைகளைக் காமங் 
வல்லவனாகையால் சவ்வியசாசி எனவும் , காரணமாகச் செலவழித்துத் 

செலவழித்துத் தமக்கை 
உத்தரகுருவரையுஞ் சென்று பகைவரிடம் கர்ணகரேமாகக் கூறிய வார்த்தை கேட்டுப் 
தனம் பெற்றவனாதலால் தனஞ்சயன் என பெண்களில் வெறுப்படைந்து திருவண் 
வும் ( 50 ) பெயர்களுண்டு . இவன் சங்கத் ணாமலையார் திருச்சந்நிதானத்தில் வல்லா 
திற்குத் தேவதத்தமென்று பெயர் . இவன் ளராசனால் கட்டப்பட்டிருக்கும் கோபுரத் 
முதற் பிறப்பில் நானாகவும் , இரண்டாவது தின் மீதிருந்து உயிர் போக்கிக்கொள்ளக் 
இலக்ஷ்மணனாகவும் , மூன்றாவது அருச்சுந குதித்து உயிர் நீங்காமல் அவ்விடம் துற 
னாகவும் பிறந்து விஷ்ணுமூர்த்தியை நீங்கா வியாகவந்த குமாரக்கடவுளால் சடாக்ஷரம் 
திருந்தவன் . தித்திரி , கல்மாஷம் , மண் உபதேசிக்கப் பெற்றுத் துறவடைந்து 
கேம் இவை , அருச்சுநன் காந்தருவரிடமி குமாரக்கடவுள் எழுந்தருளியிருக்கும் ஆல 
ருந்து திக்கு விஜயத்தில் காணிக்கையாகக் யங்கள் தோறுஞ்சென்று திருப்புகழ்பாடிக் 
கொண்ட குதிரைகள் . ( பாரதம் - சபா கோபுரத்தில் எழுந்தருளி யிருக்கையில் 
பருவம் . ) 

வில்லிபுத்தூரர் என்னும் கவி அருணைக்கு 
2. (சூ-), ரைவு தன் எனும் மதுப்புத்தி வந்து அரசன் அனுமதி பெற்று அருணகிரி 
ரன் . 

யாரிடம் வாதிடத் தொடங்குகையில் அரு 
3. சமீகருக்குச் சுதானியிடம் உதித்த ணகிரிநாதர் வில்லிபுத்தூராருக்கு மரி 
குமரன் . 

யாதை முதலிய செய்யவும் வில்லிபுத் 
4. ஒரு வேடன் , பிராமண ஸ்திரீயின் தூரார் செய்யாதிருந்ததனால் அருணகிரி 
புத்திரன் பாம்பு கடித்து இறக்கக் கண்டு 

நாதர் 

விகடபரிமளம் விளம்பக் கவி 
அப்பாம்பைப் பிடித்து மிருத்யு முதலிய கோபித்ததை அரசனறிந்து வில்லியை 
வரைக் கண்டவன் . அப்பிள்ளையின் தாய் அடக்கி நடுவாக நின்று அருணகிரியாரை 
வேண்ட்ப் பாம்பைக் கொல்லாது விடுத்த ஒரு அந்தாதி பாடச்செய்து அதற்கு வில் 
வன் . 

வியை உரைகூறச் செய்து , தோற்றவர் 
5. கார்த்தி வீர்யார்ச்சுநனுக்கு ஒரு வென்றவர் மனப்படி நடக்கக் கட்டளை 
பெயர் , 

யிட்டனன் . அக்கட்டளைப்படி அருண 


அருணந்திசிவாசாரியர் 


98 ) 


அருணன 


கன 


கிரிநாதர் கந்தரந்தாதி பாட அதற்கு வில்லி சிவ தீக்ஷை செய்துவரும் நாட்களில் ஒரு 
உரை கூறிக்கொண்டு வந்து திதத்தத் 

நாள் மெய்கண்டதேவர் தம்மை யடைந்த 
தத்தித் தத்திதி தாதை தாத துத்தித் மாணாக்கர்க்கு அருளுபதேசஞ் செய்துவரு 
தத்திதா , " என்னுஞ்செய்யுட்கு உரைகூற 

தலைக் கேட்டுத் தம்மிடம் அவர் வராமை 
அறியாது மயங்கித் தோற்க வில்லிபுத் யால் தாமே அவரைக் காண்பான் எண் 
தூரார் காதைக் காட்டினர் . அருணகிரி ணிச் செருக்குடன் வருதலைக்கண்ட மெய் 
நாதர் அது உமக்கு நாம் கொடுத்ததாக கண்ட தேவர் , அக்காலம் தமது மாணாக் 
எனவிட்டுக் கோபுரத்தில் எழுந்தருளி கர்க்குப் பாச பதார்த்தமாகிய ஆணவ இலக் 
யிருந்தனர் . இதுநிற்கச் சம்பந்தாண்டான் கணத்தை விளக்குவோர் , அதற்குக் காட் 
எனும் தேவி உபாசகனாகிய சமணன் , பிர டாகத் தம்பாலடைந்த சகலாகம பண்டி 
புட தேவ மகாராசனை எவி . அருணகிரி தரைக் காட்டினர் . அதனைக் கேட்ட பண் 
யாரைக் கந்தமூர்த்தியை வருவிக்கவெனக் டிதர் ஒன்று முரையாடாது தேசிகாது 
கூறித் தான் தேவியை உபாசித்து அவரது ஞான நோக்கத்தால் அதி தீவிர பக்குவ 
வரவைத் படுக்கச் செய்தனன் . அவ்வி தஞ் மடைந்து பணிந்து நின்றனர் . மெய்கண்ட 
செய்தும் கந்தமூர்த்தி அருணகிரியார்க்கும் தேவரும் அவரது பக்குவத்தால் அவருக்கு 
அரசனுக்கும் தரிசனந் தந்தனர் . கந்த ஞான தீக்கை செய்து தாமருளிச்செய்த 
மூர்த்தியின் பேரொளியால் அரசனுக்குக் சிவஞான போதத்தை உபதேசித்தனர் . 
கண்ணொளி மழுங்கிற்று. இதனால் அரசன் சகலாகம பண்டி தரோ அவற்றை 
விசனமடையச் சம்பந்தாண்டான் அரசனை குணர்ந்து அச்சிவஞான போதத்தின் 
நோக்கி அருணகிரியாரைக் கொண்டு வழி நூலாக " பார்விரித்த ஏலெல்லாம் 
தெய்வலோகத்துப் பாரிசாதமலர்கொண்டு பார்த்தற்குச் சித்தியிலே யோர் விருத்தப் 
வாத் தூண்டினன். அவ்வகை அரசன் பாதி போதும் . " " சிவனுக்குமேற் றெய்வ 
வேண்டுகோளால் அருணகிரியார் தமது மில்லை சிவஞான சித்திக்குமேற் சாத்திர 
தேகத்தை மலையிலடக்கஞ் செய்து கிளி மில்லை ” எனக்கூறும் சிவஞானசித்தி ார் 
யருக்கொண்டு பறந்து தேவலோகஞ் எனும் சைவசித்தாந்த சாத்திரத்தை - ரு 
சென்று இந்திரனால் உபசரிக்கப்பட்டு ளிச்செய்து தேசிகர் சந்நிதானத்தில் எழுந் 
இருந்தனர் . அருணகிரியார் தேகமிருந் தருளச் செய்தனர் . அதனை மெய்கண் 
ததை அறிந்த சம்பந்தாண்டான் அருண டார் கடைக்கணித்தருளி அருணந்தியெ 
கிரி பொய்கூறி உயிர் நீங்கினரென்று அர னும் திருநாமமும் இட்டனர் . 
சனுக்குத் தெரிவித்தனன் ; அரசன் அருண ணந்தி சிவாசாரியர் தேசிகர்மீது இருபா 
கிரிநாதர் தேகத்தைத் தகிக்கும்படி ஏவி இருபது எனும் ஒரு சாத்திரமுஞ் செய்து 
னன் . கிளியுருக்கொண்டு நீங்கிய அருண தேசிகர் திருவடி நீங்காதிருந்து திருக் 
கிரியார் மலர் கொண்டு மீண்டு அரசன் கடந்தை மறைஞானசம்பந்தருக்கும் மற் 
கொலுவிற்குவர அரசன் விசனமடைந்து றவருக்கும் உபதேசித்துச் சிவபெருமான் 
புஷ்பத்தால் கண் பெற்றனன் . இவை திருவடி யடைந்தனர் . 
களைக்கண்ட சம்பந்தாண்டான் பொறாமை அருணபுரத்தாழ்வான் - எழுபத்து நான்கு 
கொண்டு காளியை உபாசிக்கக் காளி தரி 

சிங்காசனாதிபதிகளில் ஒருவர் . வைஷ்ண 
சனந் தரவும் வணங்காததினால் அவளாற் வாசாரியர் . ( குருபரம்பரை ). 
கொலை யுண்டனன் . இவர் இக்கிளி யுரு 

அருணபுரத்து நம்பி - எழுபத்துநான்கு சிங் 
வடன் முருகக்கடவுள் கட்டளையால் அவ 

காசனாதிபதிகளில் ஒருவர் . வைஷ்ணவா 
ரது வலது தோளில் வீற்றிருந்தனர் . இவர் 

சாரியர் . ( குருபரம்பரை). 
செய்த நூல்கள் , திருப்புகழ் , திருவகுப்பு , 
கந்தரந்தாதி . ( கர்ணபரம்பரை ). 

அருணமச்சிவாயதேவர் - உமாபதி சிவாசா 

ரியர் மாணாக்கர் . சித்தாந்த சைவாசாரி 
அருணந்திசிவாசாரியர் - இவர் , திருத்துறை 

யர்களில் ஒருவர். 
யூரில் ஆதிசைவர் குலம் செய்த தவப் 
பேற்றால் திருவவ தரித்துக் காமிகாதி ஆக அருணர்- கிருஷ்ணன் குமார் . 
மங்கள் முதலியவற்றில் வல்லவராகச் சக அருணன்- . காசிபருக்கும் , விநதைக்கும் 
லாம பண்டிதர் எனத் திருநாமம் அடை பிறந்தவன் . இவன் தாய் , தன் மாற்றாளா 
ந்து தம்மையடைந்த அடியவர்களுக்குச் கிய கத்துருக்கு முதலில் குமரர்கள் பிறந் 


பின் அரு 


அருணாசலக்கவிராயர் 


94 


அருணாசலக்கவிராயா 


காணப் 


தனர் என்று பொறாமையால் தான் அவ 
யங் காத்திருந்த முட்டையைப் பருவம் 
அடையா தமுன் உடைக்க அதிலிருந்து 
காவில்லாதவனாக இவன் - பிறந்து என் 
னைக் காலில்லாதவனாகச் செய்தபடியால் , 
நீ மாற்றவளுக்கு அடிமையாகிப் பின்பு 
என் சகோதான் கருடனால் நீங்குக என்று 
சபித்தவன் . இவன் பார்யை ஸ்யேனி . 
குமரர் சம்பாதி , சடாயு . தம்பி கருடன் . 
இவன் சூரியனுக்குச் சாரதியாயினன் . 

2 , இவன் , இந்திரன் கொலு வின் 
விநோதங்களைக் 

பெண்ணுருக் 
கொண்டு செல்ல இவனை இந்திரன் கண்டு 
புணர்ந்தனன் . அதனால் வாலி பிறந்த 
னன் . பின்பு சூரியன் இவனது தாமத 
மறிந்து நடந்ததை வினவி அப்பெண்ணு 
ருக்கொளச்செய்து புணாச் சுக்கிரீவன் 
பிறந்தனன் . இவன் புத்திரன் உத்தால 
கன் என்பர் . (திருவொத்தூர்புராணம் ). 

3. முராசுரன் குமான் கண்ணனுடன் 
பொருது மாண்டவன் . 

4. இவன் ஒரு அசுரன் சிவசத்தியாகிய 
பிரமராம்பிகையால் கொல்லப்பட்டவன் . 
( பிரமராம்பிகையைக் காண்க .) 
அருணாசலக்கவிராயர் - சோழ மண்டலத் 
திலே தில்லையாடியிலே , கார்காத்தவே 
ளாண் மரபிலே , நல்லதம்பிபிள்ளையும் , 
கற்பிலே சிறந்த அவரது மனைவி வள்ளி 
யம்மையும் , புரிந்த அரிய தலப்பேற் 
றினாலே , அருணாசலக்கவிராயரென்பவர் , 
பிறந்து உரிய பருவத்தே கல்வி பயின்று 
வருங்காலத்தில் இவரது ( கஉ ) வது வய 
தில் , தாய் தந்தையர்கள் தேக வியோக 
மடைந்தமையால் கல்விப்பயிற்சிக்கு 
இடையூறாயினும் ஊழ்வலி துணைக்காரண 
மாய்ச் சமீபமாயுள்ள , திருக்கைலாய பரம் 

நிகமாகம சித்தாந்த சைவாசாரிய 
பீடமாக விளங்கும் தருமபுரவாதீனத் 
தைச் சார்ந்து அப்போதைய பண்டார 
சந்நிதிகளால் , அபிமானிக்கப்பெற்று அவ் 
வாதீனத்துப் பிரபலவித்துவானாகிய அம் 
பலவாணக்கவிராயரிடத்தே ( உரு) வது 
வயதுவரையில் உபயபாஷாப் பிரணீதங்க 
ளாகிய , பொது நூல்களையும் , சைவசமய 
நூல்களையும் ஐயந்திரிபறக் கற்றுணர்ந்து 
வருங்காலத்து அவ்வா தீனத்துப் பண்டா 
ரச் சந்நிதிகள் இவரது புத்தி நுட்பத்தை 
யும் , கல்வியறிவொழுக்கங்களிற் சிறந்து 
விளங்கும் பரிபக்குவத்தையும் உணர்ந்து 


தீக்ஷை செய்து , திருவுந்தியார் முதல் 
சங்கற்ப நிராகரணமீறாகவுள்ள சித்தாந்த 
சாத்திரங்கள் பதினான்கையும் உரையுடனே 
விதிப்படி உபதேசிக்க உணர்ந்து அவற் 
றின் மெய்ப்பொருளாவார் சிவபெரு 
மானே என்றும் தெள்ளிதிற்றுணிந்து 
தெளிந்தனர் . பின்பு திருவள்ளுவநாயனார் 
அருளிச்செய்த திருக்குறளில் , அறத்துப் 
பாலில் முதற்கண் இல்லறமும் பின்னர் 
துறவறமும் கூறியிருத்தலால் , தாமுமவ் 
வாறே இல்லறத்தை அடையவேண்டு 
மென்னும் விருப்பைப் பண்டாரச் சந்நிதிக 
ளுக்கு விண்ணப்பஞ்செய்து 

அநுமதி 
பெற்றுத் தமது ஜனன பூமியாகிய தில்லை 
யாடியை அடைந்து ( 10 ) வது வயதில் 
அபிஷேகக் கட்டளைக் கருப்பூரில் குல 
முறைக்கேற்ற ஒரு கன்னிகையை விதிப் 

விவாகஞ்செய்துகொண்டு தில்லை 
யாடியிலிருந்து இல்லறத்தை நடத்து தற் 
குத் துணைக்காரணமாகிய பொருளைப் 
பிறவுயிர்களுக்குக் கேடுபயவாத நன்னெறி 
யிலீட்டி , நித்திய கருமத்துக்கும் , பொரு 
ளீட்டுதலுக்கும் , உரியகாலமல்லாக் கால 
மெல்லாம் அவமாக்காது புண்ணிய நூலா 
ராய்ச்சி செய்யவுங் கருதிக் காசுக் கடைத் 
தொழிலைக்கொண்டு இல்வாழ்வாராயினர் . 
வாழுநாளில் தமது வியாபா நிமித்தம் புது 
வைக்குச் செல்கையில் சீகாழிக்கோயில் 
கட்டளை விசாரணை கர்த்தரும் முன்னர்த் 
தம்மோடு பயின் றவருமாகிய சிதம்பரநாத 
முனிவரை ஷ யூர் தெற்கு வீதிக் கட் 
டளை மடத்திற் கண்டிருவரு நெடுநாட் 
பிரிந்த பிரிவு நீங்கப் பரஸ்பரம் தழுவி 
ய த்யந்த விநயத்தோடு சம்பாஷிக்குங்கால் 
முனிவர் சீகாழிக்குப் பள்ளுப் பாடுவதற் 
குப் பீடிகை இட்டதையும் , அதை முடிக் 
கப் பிரமேசர் கைங்கரியத்தால் தனக்கவ 
காசம் இன்மையையுங் கூறி இவர் கையிற் 
கொடுக்க அன்று இரவிலேயே , இவர் 
சொற்சுவை , பொருட்சுவை , அமையப் 
பள்ளைப் பாடி முடித்து அவசியம் தாம்புது 
வைக்கேகும் பயணச்செய்தியை முனிவ 
ரிடங்கூறாது அவரது அணுக்கத் தொண் 
டினர்பாற்கூறிக் காழிப்பள்ளைக் கொடுத்து 
விட்டுப் புதுவைக்கேகிச் சிலகாலம் அங்கு 
வசித்தார் . சிதம்பரநாதமுனிவர் வைகறை 
யிற் றமது தொண்டரால் காழிப்பள்ளின் 
முடிவையும் கவிராயர் பயணச் செய்தி 
யையும் , கண்டும் , கேட்டும் , களித்தும் , 


பரை 


அருணாசலக்கவிராயர் 


95 


அருந்ததி 


சலித்தும் அவரை எவ்வாற்றானும் இவ் ( கசு ச ) லில் பிறந்து ( க 10 க ) ல் சீகாழி 
விடம் இருத்த வேண்டுமென்னுங் கருத் 

யில் சிவபெருமானுடைய திருவடியை , 
தால் அவருக்கென்றே ஒரு கிருகம் வடக்கு அடைந்தார் . 
வீதியிற் கட்டுவித்து அவரது குடும்பத் அருணாசலழதலியார் - இவர் திருமயிலையி 
தைக் கவிராயர் வருவிப்பதுபோற் சீகா லிருந்த தமிழ் வித்வான் . இவர் செய்த 
ழிக்குத் தாம் வருவித்து , புதுவைக்குச் நூல்கள் : கொடியிடைமாலை , சிதம்பரம் 
சென்ற கவிராயர் இங்ஙனம் விரைவில் சிவகாமியம்மைப்பதிகம் , திருமுல்லைவா 
வருவாரென அவர்களுக்குத் திடவாக் யில் மாசிலாமணி பீசர் பதிகம் . 
களித்துத் தம்மாற் கட்டுவித்த புதுக்கிருகத் அருணாசுவன் இக்ஷ்வாகு வம்சத்தவனான 
திற் சுபதினத்திற் பிரவேசம் பண்ணுவித் பர் ஹிணாசுவன் இரண்டாம் புத்திரன் , 
தனர் . கவிராயர் புதுவைநீங்கிச் சீகாழிக் அருணாதித்தன் அருணன் தவஞ் செய்ய 
குச் சிதம்பரநாதமுனிவரிடம் வந்தபோது அவன் முன் சூரியன் தோன்றித் தனக்குப் 
கவிராயரும் , முனிவரும் உலாப்போவது பாகனாக என வேண்டிய தால் இப் பெயர் 
போற் சென்று இவர் குடும்பத்தார் வசிக் பெற்றனன். ( காசிகாண்டம் ). 
கின்ற புதுக்கிருகத்திற் புகுந்தார்கள் , கவி அருணி- பிரமன் மானசபுத்ரருள் ஒருவன் . 
ராயர் , தமது மனைவி முதலாயினோர் அங்கு அருணை -1. பஞ்சபூதத் தலங்களிலொன்று . 
இருக்கக் கண்டு வியப்புற்று அவர்களால் இது தேயுத்தலம் . இதில் சிவாலயம் 
நடந்த எல்லா வரலாற்றையும் அறிந்து ஒன்று இருக்கிறது . இது திருவண்ணாமலை 
குருலிங்க சங்கம க்ஷேத்திரமாயும் , திரு யென்று வழங்கும் . வடஆற்காடு ஜில்லா. 
ஞானசம்பர் தப் பிள்ளையார் திருவவதாரத் 

2. வசிட்டரைக் காண்க. 
தலமாயும் விளங்கும் , சீகாழித்தலத்தில் அருண்மொழித்தேவர் - சேக்கிழார் குடியிற் 
வசிக்க ஆகூழிருந்தமையையு முணர்ந் தம் பிறந்த பெரியபுராணம் பாடிய சேக்கிழா 
முனிவர் வேண்டுகோளுக்கு இசைந்து ருக்கு ஒரு பெயர். (பெரியபுராணம் ). 
அவ்விடத்திலேயே வசித்திருந்தார். ஆத அருத்தாபத்தி- பொருள் , இது , கங்கையில் 
லால் இவர் அன்று தொட்டுச் சீகாழி அரு இடைச்சேரி யென்முல் கங்கைக்குள் 
ணாசலக்கவிராயரெனப் பேர் பெற்றனர் . என்றுணராமல் அதன் கரையிலென்றுண 
இவரிடத்தே கம்பராமாயணங் கற்றுவல் ரலாம் . 
வராகிய சட்டநாதபுரம் கோதண்டராமை அருத்தாபத்திசமை - அருத்தாபத்தியைமுன் 
யர் , வெங்கிடராமையர் என்னும் சங்கீத னிட்டுச் சாத்தியா பாவத்தைக் காட்டல் . 
வித்வான்கள் வந்து இராமாயணத்தைக் கீர் அருந்ததி -1. கருத்தம முனிவர்குமரி . வசிட் 
த்தனை களாகப் பாடித் தருகவென அவ் டர் தேவி . மகா பதிவிரதை . இவள் , தன் 
வாறே அவர்கள் வேண்டுகோளின்படி நாயகனிடம் சந்தேகித்ததால் கரு நிற 
கீர்த்தனா ரூபமாக ஷை இராமாயணத்தை மியைந்த செந்நிற முள்ளவளாய் யாவருங் 
யும் அதனுடன் அசோமுகி நாடகம் , அது காண நக்ஷத்திர பதம்பெறச் சாபமடைந் 
மார் பிள்ளைத் தமிழ் , காழியந்தாதி , காழிக் தனள் . இவள் குமார் சத்திமுனிவர் முத 
கலம்பகம் , காழிக்கோவை , தியே கேசர் விய நூற்றுவர் . பஞ்சகன்னியரில் ஒரு 
வண்ணம் , சம்பந்த சுவாமிகள் பிள்ளைத் த்தி . உலகத்தவர் மணஞ்செய்து கொள் 
தமிழ் முதலிய பிரபந்தங்களையும் இயற் கையில் கற்பிற்கு இலக்ஷியமாகத் தங்கள் 
றினார் ; பின்னர் சிதம்பர நாதமுனிவர் 

மனைவியர்க்கு இவளைக் காட்டுதல் மரபு . 
வேண்டுகோளின்படி வடமொழியிலுள்ள துருவமண்டலத்தருகு சப்தருஷி மண்ட 
சீகாழி த்தலபுராணத்தைத் தென்மொழியில் லம் , இந்த எழு நக்ஷத்திரங்களுக் கிடை 
( ங்க ) அத்தியாயமாக இயற்றிச் சிவபெரு யில் வசிட்டர் இருப்பர் . அவர்க்கருகில் 
மான் சந்நிதியில் எழுந்தருளப் பண்ணி அருந்ததி இருப்பள் . சிவமூர்த்தி பூர்வம் 
விதிப்படி அருச்சித்து நமஸ்கரித்து இருந் பாலவேடந் தரித்தெழுந்தருளிய காலத்து 
துகொண்டு அங்கு வந்திருந்த உபயபாஷா நிலைகலங்காத பதிவிரதை, திகம்பரராகத் 
பண்டித சைவசித்தாந்த சாஸ்திரிகள் முத தாருகவன மடைந்த காலத்தும் நிலைகலங் 
லாயினோரும் , சிதம்பாநாதமுனிவரும் காதவள் . இவளை மணவினை காலத்துக் 
கேட்டு மகிழப் பிரசங்கித்து அரங்கேற் கணவன் தன்னிடம் அன்புடனிருக்கவும் , 
றினார் . சாலிவாகன சகாப்தம் தனவானாகவும் , 

ஸ்திரீசங்கமம் 


அன்ய 


அருந்தமன் 


96 


அருளையர் 


வேண்டாதிருக்கவும் விரும்பித் தம்பதிகள் போடும் பலியுணவை உண்ணவேண்டிக் 
தரிசித்துப் பிரார்த்திப்பது வழக்கம் . இவ காக்கைகள் கூடியிருப்பதை “ கொடுக்கட் 
ளிடம் சூரியன் , இந்திரன் , அக்கி மூவரும் காக்கைக் கூர்வாய்ப்பேடை என்னுஞ் 
ஸ்திரீகளின் மனோபாவமறிய வேதிய செய்யுளில் நக்கீரர் வெகு சிறப்பாக எழு 
ருருக்கொண்டு சென்றனர் . இவர்களைத் துகிறார் ( கூசு எ ) இவனுடைய சிறுகுடி 
தேவரென்று அறிந்துகொண்ட அருந்ததி யென்னுமூர் மிகப் பழமையுடைய தாகக் 
அர்க்கிய பாத்தியத்திற்கு நீர்கொண்டு கொண்டு மூதூரென்னும் பெயராலே கூறு 
வரச் செல்ல இம்மூவரும் அவளைத் தடு வர் ; கள்ளில் ஆத்திரேயனார் ஆதியரு 
த்து நாங்களே இக்கும்பத்தை நீரால் மன் மூதூரன்ன " என்றார் . குறு . ( உக கூ ) 
நிறைக்கிறோமென்று முதலில் , இந்திரன் இவனை நற்றிணையிற் பாடியவர் நக்கீரர் . 
ஜன்மத்தால் பிராமணனிடத்தில் பயமிலா ( நற்றிணை ) 
தும் , தவம் , பிரமசரியம் , அக்கிஹோத் அரும்புகட்டிகள் - வேளாளரில் ஒருவகை 
ராதிகளால் என் பதவியை 

பதவியை ஒருவன் யார் . இவர்கள் சிவாலயத்தில் பூமாலை 
அடைவது சத்தியமாயின் இக்குடம் காற் தொடுக்கும் தொழில் மேற்கொண்டவர் 
பங்கு நீரால் நிறைக எனவும் , அக்கி , யாக கள் . இராமநாதபுரம் ஜில்லாவில் உள்ளவர் 
த்தைக் காட்டிலும் அதிதியைப் பூசித் கள் . இவர்கள் ஐந்து நூற்றாண்டுகளுக்கு 
தன்னமளிப்பதில் யான் திருப்தியடை முன் தொண்டை நாட்டிலிருந்து சென் 
வது சாத்தியமாயின் மற்ற காற்பங்கும் நீர் றவர்கள் . ( தர்ஸ்டன் . ) 
நிறைக எனவும் , சூரியன் , நாடோறும் மந் அரும்பைத்தொள்ளாயிரம் - ஒட்டக்கூத்த 
தேஹர்கள் செய்யும் தீமையை வேதியர் ராற் பாடப்பட்ட ஒரு பிரபந்தம் . 
செய்யும் அர்க்கிய பிரதானமாகிய பிரம் அருவந்தை - அம்பர் கிழானருவந்தையைக் 
மாஸ்திரம் நீக்குவ துண்மையாயின் மிகுதி காண்க. 
காற்பங்கு நிறைக எனவும் , அருந்ததி , அருவர் - கஞ்சம் தாலூக்காவில் கரையோரத் 
இரகசிய ஸ்தானமும் இதர புருஷ சம் திலுள்ள உழவர்கள் . ( தர்ஸ்டன் ) 
பாஷணையுங் கிடைக்காவெல்லை ஸ்திரீகள் அருவாநாடு -- தென்னாற்காடு . பெண்ணை 
பதிவிரதைகள் ஆதலின் ஸ்திரீகளைச் சாக் யாற்றிற்குத் தென்பாகம் ( கூடலூர் , மஞ்ச 
ரதையாகக் காக்க என முழுதும் நிரம் 

குப்பம் ). 
பியது . இவள் சுவாகாவால் அநுக்ரகம் அருவாவசு - (1 ) பராவசுவைக் காண்க . 
பெற்றவள் . (சிவமகாபுராணம் .) 

2.ரைப்பியரிஷியின் இரண்டாவது புத் 
2. ஒரு பர்வதம் , 

திரன் . இவன் சகோதரன் பராவசு . 
3. ( அநுருந்ததி ) இதில் ( ந ) கெட்டது . அருவா வடதலை - செங்கற்பட்டு ஜில்லா. 
நாயகனின் விருப்பத்தை அநுசரிப்பவள் . அருளாளதாசர் - இவர்க்குமதுரகவிவரதராஜ 
பார - அநுசா . ) 

ஐயங்கார் எனவும் பெயர் . இவர் நெல்லி 
4. பதரபாசனம் காண்க . 

நகர்வாசி , கவிபாடுவதில் வல்லவர் . இவர் 
அருந்தமன்- குபேரனைக் காண்க. 

தமிழில் ஒரு பாகவதபுராணம் பாடி யிருக் 
அருமருந்துதேசிகர் - இவர் பாண்டி நாட 
டுத் திருச்செந்தூரிலிருந்த சைவர் . பல அருளாளப் பெருமாளெம் பெருமானார் - 
இலக்கியங்களிலிருந்த சொற்களைத் திர யஞ்ஞமூர்த்தியைக் காண்க . 
ட்டி ஒரு சொற் பல பொருளுடைய அருளாளப்பெருமாள் - ஞானசாரம் பிரமேய 
வாக அரும்பொருள்விளக்கமெனும் நிகண் சாரமென்னும் நூலியற்றிய வைஷ்ணவர் . 
டியற்றியவர் . அஃது ( 200 ) விருத்த இவர் உடையவருடைய நியமனப்படி பே 
முடையது . தில்லை மன்றில் அரங்கேற் ரருளாளரைத்திருவாரா தனஞ்செய்திருக்க 

நியமனம் பெற்றவர் . ( 14th Century ) 
அருமன் இவன் ஒரு பிரபு . சிறுகுடி அருளாளன் - ஒரு மறையவன் திருச்சோற் 
யென்னு மூரிலே பரம்பரைச் செல்வ றுத் துறையில் சிவமூர்த்தியால் அளவு 
முடைய மரபிலே தோன்றியவன் . எக் படாத சோறு பெற்றவன் . 
காலத்தும் வருவார்க்கு வரையாது சோற் அருளையர் - தாயுமான சுவாமிகள் என்பவ 
றுணவு கொடுப்பவன் . 

இவன் வீட்டில் ரிடம் உபதேசம் பெற்றவர் . தாயுமான 
நாள்தோறும் தெய்வத்துக்கு நிவேதித்துப் சுவாமிகளின் சிறியதாயின் குமாரர் . 


கின் றனர் . 


அருளொடு நீங்கல் 


97 


அர்த்தவசு 


மாக 


கிறது . 


டவன். 


அருளொடு நீங்கல் - முழங்கும் கடலுலகத் தீபாக்னிசூரணம் , முதலியவற்றால் வச 
துத் துயரத்தைப் பார்த்துப் பற்றை யொ மாக்கலாம் . ( ஜீவரக்ஷாமிர்தம் .) 
ழிந்தது . (புறப்பொருள் வெண்பாமாலை . ) அரோராபோரியாலிஸ் துருவவொளி, 
அருள்மாரி- திருமங்கையாழ்வார் திருமதில் இது , துருவத்தை யடுத்துத் தோன்றும் 
கட்டுகையில் தொண்டரடிப்பொடிகள் ஒளி , இது இராக்காலத்தும் ஒளி 
திருமாலைகட்டும் மண்டபத்தை விட்டுக் யாகவே இருப்பது . இவ்வொளி , சில 
கட்டியபடியால் இவருக்குப் பெருமாள் காலங்களில் ஒரே நிலையாகவும் , சில சம 
இட்டபெயர் . 

யங்களில் புழுக்கள் போல் நெளிந்து 
அருள்வித்தர் - ஒரு வேதியர் , சிவபூசைக்கு அசைந்து கொண்டு மிருக்கிறது . சில 
மாலைகொண்டு பூக்குடலையுடன் ஆற்றில் வேளைகளில் தனித்தனி துணிக்கைகளா 
இறங்க வெள்ளம் அடித்துச் சென்றது. கக் காணப்படுகிறது . இது , பலவி தமிற 
அப்படிச் செல்லவும் பூக்குடலையை விடா 

மின்னற்காட்சி போல் காணப்படு 
மல் இருந்து சிவத்தியானத்தால் கரை 

( கக ) வருஷங்களுக் கொருமுறை 
யேறிச் சிவமூர்த்தி ஆசாரியராக உபதே இக் காட்சிகள் மாறுகின்றன என்கின்ற 
சிக்கப்பெற்றுச் சித்தியடைந்தவர் . 

னர் . அக்காலங்களில் சூரிய கோளத்திற் 
அதஜன் - இராவணனுக்கு உதவிபரியவந்த காணப்படும் புள்ளிகளும் மாறுகின்றன 
இராக்ஷசன் , விபீஷணனால் கொல்லப்பட் வாம் . ஆதலால் இப் பூ மண்டல துருவ 

முனைக்கும் சூரியனுக்கும் ஏதோ சம்பந்தம் 
அருஷணர் - சூதருஷியின் புத்திரர் . இவர் இருப்பதாக எண்ணப்படுகிறது . 

க்கு உரோம அருஷணர் எனவும் பெயர் . வன்றி அத்துருவ முனையின் வடகோடி 
அருஷன் - தருமன் எனும் மனுவின் புத்தி யில் வட்டவடிவான மின்னற்சோதி எக் 
ரன் . மனைவி நந்தி . 

காலத்தும் பிரகாசித்துக்கொண் டிருக்கிற 
அருபப்பிரமர்- உலகம் முப்பத்தொன்ற தாம் . அவ்வட்டத்தின் நடுவிடம் திணிந்த 
னுள் இருபத்தெட்டாவதாகிய ஆகாசா இருளாகத் தோற்றுகிற தென்கிறார்கள் . 
நந்தியாய தனலோக முதலிய நான்குலங் இந்த இடங்களிலும் சிலர் வாழ்ந்து கொண் 
களிலும் முறையே தங்கும் நான்குவகைப் டிருக்கின்றனராம் . அவ்வொளி அவர் 
பிரமகணங்கள் . இவர்களைத் தியானமைந் களின் போக்குவரவிற்கு உபகாரமானதா 
தனுள் ஐந்தாவதிற் றேறியவர் என்பர் . யிருக்கிறதென்பர். 
(மணிமேகலை 

அர்க்கதந்தீர் - சோமகரைக் காணக . 
அருபை - ஒரு தெய்வம் . பிஜஹாரிணியின் அர்க்கன் - வசுக்களிலொருவன் தருமனுக்கு 
குமரி . வீர்யகவித முண்டு செய்பவள் . வசுவிடம் உதித்த குமரன் . பாரி அசனை . 
(மார். ) 

அர்ச்சகன் -- ஒச்சன் ,கிராம தேவதைபூஜகன் . 
அரைஞாண்கட்டுதல் , சிற்றடையுடுத்தல் அர்ச்சசு வேனன் தோளைக் கடைந்ததி 
பிள்ளை பிறந்த 

பிறந்த ஒருவயதாகிய பிறந்த னால் உண்டான பெண்ணுரு . இவள் இல 
மாதம் பிறந்த நக்ஷத்திரத்திலே பிள்ளை க்ஷமி அம்சம் ; பிருதுவை மணந்தனள் . 
யைச் சுத்த ஜலத்திலே முழுக்காட்டிப் அர்ச்சிகம் - ஓர் மலை . 
பிராமணருக்கு ஆராதனை செய்து சுபக் அர்சீசிசு- தக்ஷன் குமரி . கிரிசாசுவன 
கோளு தயமாகப் பொன்னரை ஞாண் தரித் தேவி . குமரன் தூம்ரகேசன் . 
துச் சிற்றாடை யுடுத்துஞ் சடங்கு . அர்த்தசித்தி- சாத்தியருக்குப் பிறந்த 
அரையம் - இது பெரியதொரு நகரம் . சிற் குமரன் . 
றரையம் , போரையமென்னும் இரண்டு அர்த்த்தர் சீ - பதினேழாவது புத்தன் . 
பிரிவினையுடையது . ( புறநானூறு ) அர்த்தநாரீசன்- பார்வதிபிராட்டி கௌதமர் 
அரோசகபோகம் - இது நாவையும் மனதை 

ஆச்சிரமத்தில் தவஞ்செய்து சிவமூர்த்தி 
யும் அநுசரித்த திரிதோஷங்களால் பிறப் யின் திருவுருவில் பாதியுருப் பெற்றனள் . 
பது , இது , வாத , பித்த , சிலேஷ்ம , சந்தி அன்று முதல் அர்த்தநாரிபாகன் ஆயினன் . 
பாத , துக்கமென ஐந்து வகைப்படும் . இது , பிருங்கியைக் காண்க . 
நாவை உருசி தெரியவொட்டாது வேறு அர்த்தபிரகரணன் - புதன் குமரன் . 
படுத்தும் . இதனை வேம்பின் லேகியம் , அர்த்தழலம் - நக்ஷத்திரம் காண்க. 
நவாஸத்துவையல் , வில்வாதிலேக்யம் , அர்த்தவசு - இரப்பியன் புத்திரன் , 

13 


அர்த்தவீரன் 


98 


அலம்புதன் 


அர்த்தவீரன் - அர்த்தாசுரனைக் காண்க, குப்பின் ஹர்ஷன் பட்டமடைந்து வங் 
அர்த்தன்- யமனுக்குப் புத்தியிடம் உதித்த காள முதலிய பல நாடுகளையும் செயித் 
குமான் , 

தான் . சாளுக்ய வம்சத்தவனான புலிகேசி 
அர்த்தஹாரி தேவதை, சுயம்ஹாரியின் யின்மீது யுத்தம்புரிந்து பின்னிடைந்தான் , 
குமரி . அநாசாரர்களைச் சேர்ந்து தீமை 

இவன் கல்வியிடத் தாவலுள்ளவன் . 
செய்பவள். ( மார் ) 

பண்டிதர்களை ஆதரித்தான். மதத்வேஷம் 
அரீத்தாசுரன் - இந்த அசுரன் அர்த்தவீர 

இல்லாதவன் , புத்தன், சூரியன் , சிவன் 
னுடன் கூடித் தேவரை வருத்தினன் . 

முதலிய விக்ரகங்களுக்குத் திருவிழா செய் 
தேவர் தமது குறைகளை இருடிகளிடம் 

வித்தான் . இவன் அரசாட்சியில் சீன 
முறையிட்டனர். இருடிகள் அசுரரைக் 

யாத்ரிகனாகிய ஹியான்சான் என்பவன் 
கொல்ல யாகஞ் செய்தனர் . அவ்விடம் 

புத்தருடைய அவதாரத் தலங்களைச் சேவி 
இந்த அசுரர் இருடிகளை விழுங்க வர இரு அர்ஷன் - தருமனுக்குச் சிரத்தையிடம் பிற 

க்க வந்தான் , 
டிகள் பயந்து சிவமூர்த்தியை அடைக் 
கலமாக அடைந்தனர் . சிவ மூர்த்தி 

ந்த மூன்றாங் குமரன் . இவன் தேவி 
கௌரியை நோக்கச் சத்தி அவ்வசுரரிடம் 

நந்தை . சகோதரர் சமன் , காமன் . 
போர்செய்கையில் அவர்கள் உதிரம் விழு 

அலகநந்தை- கங்கையின் கிளைநதி . 
ந்த இடந்தோறும் அசுரர் வெளிப்பட்டு அலக்குமி - பிரமன் புத்திரி . 
யுத்தத்திற்கு வரப் பிராட்டி கோபித்ததில் அலங்காரமாலை - இலக்கணையின் தோழி . 
அக்கோபத்தில் காளி தோன்றி அவ்வசுார் அலங்காரவேங்கடவர் - உடையவர் திரு 
களின் உதிரம் பூமியில்விழாது உறுஞ்சி 

வடி சம்பந்தி . பாமை காந்தியரில் ஒருவர் . 
உயிர் போக்கினன் . 

அலசரோகம் - அபக்குவான்ன த்தைப் புசிப் 
அரீத்தாந்தாம் - பிரதிவாதி சொன்ன தூஷ 

பதாலும் , மந்தாக்னியாலும் , பதினான்கு 
ணத்திற்குத்தான் அதற்கேற்ற வசனஞ் 

வேகத்தை யடக்கலாலும் , ஆமாசயத்திலதி 
சொல்லாமல் அதற்குபயோகமில்லாத 

கரித்த திரிதோஷங்கள் அவ்வன்னத்தோடு 
வார்த்தையை அவ்விடத்திற் சொல்வது . 

கலந்து சிலேஷ்மத்தால் மறிபட்டு ஆச 
( சிவ - சித் ). 

னத்தில் ஆப்படித்தது போல் ஸ்தம்பித்து 
உபத்திரவங்களை 

உண்டாக்கும் . 
அர்ப்புதமணி - மேகவாகனன் எனும் பெய 
ருள்ள அரசன் . இவன் தலையில் ஒரு 

ஆமாலசம் , தண்டாலசம் , விஷாலசம் என 
மாணிக்கமிருந்ததால் இப்பெயாடைந்த 

மூன்று வகை . இதனைத் தாளிசவடகம் , 

வச்சிரவல்லி வடகம் முதலியவற்றால் வச 
னன் . 

மாக்கலாம் . ( ஜீவரக்ஷாமிர்தம் .) 
அர்ப்புதம் - இந்திரப்பிரத்தத்தின் வழியி 
லுள்ள மலை, இது ஆநர்த்த தேசத்தில் அலந்தன்- ( சூ ). நாபா கன் குமரன் 
இருக்கிற தென்பர் . 

அலம்பசன் -1. பகாசுரன் தம்பி . 
அர்யச்வன் - 1. நிகும்பனுக்குத் தந்தை . 2. பகாசுரன் குமான் . கடோற்கசனால் 

2. அநாரண்யன் குமரன் . சுமனசுக்குத் இவ்விருவரும் இறந்தனர் . 
தந்தை , 

அலம்பலை - விசாலன் தாய் . இஷ்வாகு வம் 
3. திருஷ்டகேதுவிற்குக் குமான் . 

சத்தவனான திரணபிந்துவின் பார்யை . 
அர்ஷவர்த்தனன் - இவன் ( எ )-வது நூற் அலம்பன்- அலாயுதனென்னும் அரக்கனுட 
சாண்டில் வட இந்தியாவில் அரசனா யிருந் னிருந்த அரக்கன் . 
தவன் . இவன் சகோதரனும் இவனுக்கு அலம்புசை -1. ஒரு அப்சரசு . திரணபிக 
முன் ஆண்டவனும் இராஜீயவர்த்தனன் . துவை நாயகனா யடைந்தவள் . 
இவர்களுக் குடன்பிறந்தவள் ராஜீயஸ்ரி 2. இக்ஷ்வாகவின் தேவி . குமரன் 
இவள் புருஷன் கிரகவர்மன் இவன் விசாலன் , 
மாளவ , வங்காள தேசத்தரசர்களால் 3. அஷ்டசத்திகளில் ஒருத்தி. 

இவள் 
கொல்லப்பட்டான் . ஆதலால் இராஜீய வாகனம் காகம் . 
வர்த்தனனிருவரையும் எதிர்த்தான் . 4. விதூமனைக் காண்க . 
வெற்றி இவனதே ஆயினும் வங்காள அலம்புதன் -1. ஒரு வாக்கன் . 
அரசனால் கொல்லப்பட்டான் . இவனுக் அசேய சூரன். 


இவன் 


அலரி 


99 


அல்லமாப்பரபு 


2. சடாசுரன் குமரன் . பகாசுரன் தம்பி தரும் . இது தேகம் நீலநிறத்தைத் தருத 
அரவானைக் கொன்றவன் , கடோற்கசனால் லால் இதற்கு இப்பெயர் உண்டாயிற்று . 
இறந்தவன் . இவனுக்கு அலம்பஸன் அலுமீனியம் - உலோகவகைகளில் ஒன்று . 
எனவும் பெயர் . 

இது மண்ணிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட 
அலரி ஒருவித பூஞ்செடி . இதனுடைய வேரா உலோகம் . இது நிறத்தில் வெண்மையா 
னது மிகவும் விஷமுடையது . 

இதை 

யும் , இலேசாயும் , துருப்பற்றததாயும் , 
உள்ளுக்குக் கொண்டால் மரணம் . இதன் அழுத்தமும் , நயப்புமுள்ள தாயுமிருக்கி 
மலர் வெகு அழகாயிருக்கும் . இந்த அலரி றது . இதனால் சமையற்குரிய சாமான்கள் 
செவ்வலரி , குங்குமவலரி , வெள்ளலரி , செய்யப்படுகின்றன . இன்னும் பலவிதத் 
ஆற்றலரி , ஈழத்தலரி , நீரலரி என பேதப் தில் இதைப் பயன்படுத்துகின்றனர் . இது 
பட்டுக் குணங்களும் வேறுபடும் . 

பலவிடங்களில் உண்டாகின்றது . 
அலர் கீகன் -1 . தியுமான் குமரன் . இவன் அலோலகன்-- திருதராட்டிரன் குமான் . 
யுவாவாய் ( சுசு , 000 ) வருஷம் இராச்சிய அல்லங்கீரனார் - கீரன் என்னும் பெயருடை 
பாரஞ் செய்தான் . குமரன் சந்நிதி , தத் யார் பலராதலால் அவரின் இவர் வேறெ 
தாத்திரேயரால் உபதேசம் பெற்றவன் . ன்பது தெரிய அல்லங்கீரனாரெனப் பட் 
குவலயாச்வன் குமான் எனவும் கூறுவர் . டார்போலும் . இஃது ஊர்பற்றி வந்த 
2. இருதுத்துவசன் குமான் . 

பெயர் ; அல்லம் என்பது சேரநாட்டி 
அலர் மேன்மங்கை - வியனைக் காண்க . லுள்ள ஓர் ஊர் ; இவர் நெய்தலைச் சிறப் 
அலாகான் - பார்வதிபிராட்டி வேண்டச் பித்துப் பாடியுள்ளார் . முகம்புகுகிளவி 

சிவபிரானாற் கொல்லப்பட்ட அசுரன் . பாடவல்லவருள் இவருமொருவர் . இவர் 
அலாதனி - ஒரு விஷ்ணு பக்தன் . 

பாடியது நற்றிணை நகையாகின்றே 17 
அலாதனிக சமபிரசாபதி - சோணாட்டுள் எனும் ( உசரு ) ம் செய்யுள் , (நற்றிணை ). 
திருவாலி நகரத்துள் விஷ்ணுவால் சித்தி அல்லமாப்பிரபு - இவர் வள்ளிகாவையென் 
பெற்றவர் . 

னும் ஊரில் நிராங்காரன் , சுஞ்ஞானி இரு 

வருஞ் செய்த தவாக்னியில் பிறந்தவர் . 
அலாதன்- பிரகலாதனுக்குத் தம்பி . 

சிவாம்சமாயுள்ளவர் . யாவர் மனத்தையும் 
அலாயுதன் -- 1 . பலராமனுக்கு ஒரு பெயர் . 

அறிந்தவர். கையில் இலிங்கமுள்ளவர் . 
2. பதினான்காநாள் இராச்சண்டையில் 

இவர் சஞ்சரிக்குங்காலையில் தருக்கள் , காடு 
வீமார்ச்சுநரிடம் போர்செய்து இறுதியில் 

கள் , மலைகள் முதலிய இவரைப் பணியும் , 
கடோற்கசனால் மாண்ட அரக்கன் . இவன் 

இத்தன்மையுள்ள இவர் , வச்சலபுரமெழுந் 
ஒருகாலத்து இராவணனைப் பின்னிடச் 

தருள வசவதேவர் இவர் திருவடியை 
செய்தவனாம் . 

அடைந்து சிங்காதனத்திருத்தி அமுதுக்கு 
3. ஒரு சிவனடியவர் , இவரது வைராக் 

எழுந்தருளச்செய்ய அங்கனமிசைந்து , வச 
கியத்தைத் தெரிவிக்கச் சிவமூர்த்தி சிறுத் 

வர் லஷத்து எண்பதினாயிரம் பெயர்க 
தொண்டருடனிவரிடத்திற்சென்று சிறுத் 

ளுக்கு வைத்திருந்த உணவுகளைப் புசித்து 
தொண்டரின் வரலாறு கூற , அலாயுதர் விட , வசவர் பயந்து அடியேனோ அமுது 
கொலைத்தொழில் மேற்கொண்ட அவனும் படைப்பவனென்ன அநுக்கிரகித்தவர். 
சிவனும் சிவனடியவர்க்குப் புறம் பென்ன , 

இவர் வசவரிடமிருந்த அன்னமெல்லாம் 
உமையும் சிறுத்தொண்டர் மனைவியும் 

உண்டதனால் வந்திருந்த சங்கமரனை வரும் 
இவரிடத்தில் வந்து புறம்பைப் போக்க 

பசி தீர்ந்தனர் . இவர் தம்மை மயக்கவந்த 
வேண்டிப் பெற்று அலாயுதர்க்கு முத்தி 

மாயையை மயக்கித் தாம் கொக்கிதேவர் , 
யளித்தனர். 

முத்தாயி அம்மை , வேடன் இவர்களுக்கு 
அலிநாள் - நக்ஷத்திரம் காண்க. 

உபதேசஞ்செய்து வசவரிட்ட சூனிய சிங் 
அலிழகப்பாண்டுரோகம் - பாண்டுரோகத் கா தனத்திலிருந்து வசவருக்கு அருள் புரிந் 
தில் சோபையுண்டாக்கிப் பிறகு வாத 

இவர் காயகற்பஞ் செய்திருந்த 
பித்தம் அதிகமாதலினால் சரீரம் நீலம் கோரக்கரிடஞ்சென்று அவர், தம்மை 
அல்லது மஞ்சள் நிறமாகும் . அப்போது , வாள் கொண்டு வெட்டச்சொல்ல வெட்டி 
பிரமை , தாகம் , அற்பசுரம் , சோம்பல் , அதிருந்தது கண்டு மெச்சித் , தம்மை 
துர்ப்பலம் , அக்னிமந்தம் இக்குணங்களைத் அவரை வெட்டச்செய்து வாள் தேகத் 


தனர் .. 


அலலமையா 


100 


அவத்தை 


தில் நுழைந்துவரக்கண்டு அவர் பணிய அவகீர்ணிபசு - பிரமசாரி பெண்புணர்ச்சி 
அவர்க்கு அதுக்கிரகம் புரிந்தவர் . (பிரபு செய்யின் அந்தப் பாபம் நீங்கக் கழுதை 
லிங்கலீலை ) 

யைப் பசுவாகச் செய்து வேள்வி செய்வது , 
அல்லமையர்- வசவர்காலத்து இருந்த சங் ( பராசரமா தவியம் ) 
கமர் . 

அவதூதன் புாஞ்சயனுக்கு உற்பதேசத் 
அல்லியாசி - சித்ராங்கதையைக் காண்க. தைக் காட்டினவன் , 
அல்லையர் ,மதுவையர் -- இவர்கள் இருவரை அவத்தை - இவ்வவத்தை, சாக்கிரம் , சுவப்ப 
யும் விச்சலராசன் கண்ணைப் பிடுங்கினன் . னம் , சுழுத்தி , துரியம் , துரியாதீதம் என 
வசவர் இவனைக் கோபித்து ஊரைவிட்டு ஐவகைப்பட்டுக் கீழாலவத்தை, மேலால 
நீங்கிச் சபித்துக் கூடலசங்கம மேவினர் . வத்தை, சுத்தாவத்தை என மூன்று பிரிவு 
இதனையறிந்த மொல்லையர் , பொம்பையர் , படும் . அவற்றுள் கீழாலவத்தை வருமாறு 
சகதேவர் மூவரும் அரசனைக் கோபித்து ஆன்மா, ஞானேத்திரியங்கள் ( ரு ) , கரு 
அவன் சேனைகளைக் கொன்றனர் . பின்பு மேந்திரியங்கள் ( ரு ), தன்மாத்திரைகள் 
அரசனும் இறந்தனன் . வசவரும் தமது ( ரு ), அந்தக்கரணங்கள் ( ச ), உள்ளம் ( க ), 
கூட்டத்துடன் சிவத்திற் கலந்தனர் . வாயுக்கள் ( ய ) , வசனாதிகள் (ரு ), ஆகிய 
அல்வழிப்புணர்ச்சி- சொற்கள் புணருகை ( கூடு ) கருவிகளுடன் லலாடத்தானத்தில் 
யில் இடையில், வேற்றுமையுருபுகள் வரா நின்ற அவசரம் , சாக்கிரம் , ஞானேந்திரி 
மல் புணர்வது . அது பதினான்குவகையுடை யங்கள் ( ரு )-ம் கருமேந்திரியங்கள் ( ரு) -ம் 
யது . தொகை, ( ரு ) தொடர் ( க ) தொகை ஆகிய ( ய )-ம் , லலாடத்தானத்தில் நிற்க 
வினைத்தொகை, பண்புத்தொகை , உவ ( உரு) கருவிகளுடன் கண்டத்தானத்தில் 
மைத்தொகை , உம்மைத்தொகை, அன் நின்ற அவதரம் , சுவப்பனம் , தன்மாத்தி 
மொழித்தொகை . மற்றவை தொடர்கள் . ரைகள் ( 5 ) சித்தமொழிந்த அந்தக்கரணங் 
அவை , எழுவாய்த்தொடர் ,விளித்தொடர் , கள்-( கூ ) பிராணவாயு ஒழிந்த வாயுக்கள் 
பெயரெச்சத்தொடர் , வினையெச்சத் தொ (க ) வசனாதிகள் - ( ரு ) ஆகிய ( உ ) -கருவி 
-ர் , தெரிநிலைவினை முற்றுத்தொடர் , களும் கண்டத்தானத் திருக்க , சித்தமும் , 
குறிப்புவினைமுற்றுத்தொடர் , இடைச் பிராணவாயுவும் , உள்ளமும் ஆகிய - ( ங ) 
சொற்றொடர் , உரிச்சொற்றொடர் , அடுக் கருவிகளுடனும் இருதயத்தில் நின்ற அவ் 
குத்தொடர் என்பனவாம் . ( நன்னூல் .) தரம் . சுழத்தி . சித்தமொன்றும் இருத 
அவகிரீதன் -பரத்து வாசருஷிபுத்திரன் . யத்தானத்தில் இருக்க , பிராணவாயுவும் , 
இவன் தவத்தால் வேதங்களுணர்ந்து கர் உள்ளமும் ஆகிய இரண்டு கருவிகளுடனே , 
வித்து ரைப்பியன் கோபத்திற் பிறந்த நாபித்தானத்திலே நின்ற அவதாரம், துரி 
அரக்கனாற் கொல்லப்பட்டு ரைப்பியன் யம் , பிராணவாயுவொன்றும் நாபித்தானத் 
புத்திரனாகிய அர்த்தவஸு என்பவனால் 

திலே நிற்க உள்ளமொன்றுடனே மூலா 
மீட்டும் உயிர் பெற்றவன் . 

தாரத்தில் அடங்கின அவதரம் , துரியாதீ 
அவகீர்ணக்ஷேத்ரம் சரஸ்வதிநதி தீரத்தி தம் . மேலாலவத்தையாவது , இவ்வகைக் 
லுள்ள தீர்த்தகட்டம் . தாலப்யரைக் கேவலாவத்தைப்பட்டு அதீதப்பட்டுக் கிட 
காண்க. இதில் பலராமர் தீர்த்தயாத்தி ந்த ஆத்மாவிற்கு விந்து சாத்தி ஆன்மா 
ரையில் தங்கினர் . இதில் பிரகஸ்பதி விற்குள்ள கருமத்துக்கீடாக வாக்குகளைத் 
அசுரநாசத்தின் பொருட்டு மாம்சத்தால் தோற்றுவிப்பதாம் . அவை பஞ்சமை , 
யாகஞ் செய்தனர் . ( பாரதம் -சல்லி ). சூக்குமை , பைசந்தி , மத்திமை , வைகரி 
அவகீர்ணி - விரதானுஷ்டானமுள்ள பிரம யென்னும் வாக்குகளின் காரியப் பாட் 
சாரி , பெண்போகம் விரும்பி அவளுடன் டினால் உண்டாவதாம் . 

இனிச் சுத்தா 
புணரின் அவனை அவகீர்ணி யென்பர். வத்தை , நின்மல சாக்கிர முதலாக ஐவ 

கைப்படும் . நின்மல சாக்கிரமாவது உல 
இவன் ஒற்றைக் கண்ணுள்ள கழுதையின் 
வபையினால் நிருதி , வாயு , குரு , இந்திரன் , 

கம் அநித்தியமெனத் தோன்ற ஆசாரி 
அக்னி இவர்களுக்கு ஹோமஞ்செய்து 

யனை யடைந்து பசுகாணங்கள் பதிகரண 

மாகப் 
தோலைப் போர்த்துக் 

பெறுகை, 
அக்கழுதையின் 

நின் மலசுவப்பன 
கொண்டு ( எ) வீட்டில் ஒரு வருஷம் மாவது , அருந்தல் , பொருந்தல் , மனதில் 
பிக்ஷையெடுத் துண்ணவேண்டும் . 

பொருந்தாதிருத்தலாம் . நீன்மலசுழத்தி 


அவநுதி அணி 


அவிஞ்ஞாதமதி 


யாவது , 

இவ்வகைப் பேறு பெற்றோ அவரோதன்- கேயன் குமான் . தாய் செய 
மென்னும் நிராசையால் பரிணாமத்தை 
அடைகை, நின் மலதுரியமாவது , தனக் அவர்ணியசமை - சாத்திய ஏதுக்களைப் 
கின்பந்தோன்றிச் சம்பூரண திசையை பகூத்தில் ஒப்பாகச் சாதிப்பது . 
அடைகை. நின்மலதுரியாதீதமாவது , அவலோகழனிவர் - இவர் சைநர் . இவரை 
முற்கூறிய நான்குமின்றி நிறைய வுண் அகத்தியருக்குத் தமிழாசிரியர் என்பர் . 
டவனைப்போலச் சிவப்பேற்றின் தன்மை இவர் இருக்கை பொதிகையில் என்பர் . 
யடைதலாம் , 

இவரை அவலோகிதர் என்றுக் கூறுவர் . 
2 காட்சி , வேட்கை , ஒருதலையுள்ளு அவாய்திலை - எப்பதத்திற்கு எப்பதமின்றிப் 
தல் , மெலி தல் , ஆக்கஞ்செப்பல் , நாணு பொருள் கோளுணர்ச்சியை உண்டாக்குக் 
வரையிறத்தல் நோக்குவவெல்லாமவையே 

தன்மையில்லையோ அது . அதாவது ஒரு 
போறல் , மறத்தல் , மயக்கம் , சாக்காடு , 

தொடர் , தன்பொருளை விளக்க வேறொரு 
அவநுதி அணி -- சிறப்பின தூஉம் , பொருளி 

பதத்தை அவாவிநிற்றல் . ( தரு ) 
ன தூஉம் , குணத்தின தூ உமான உண்மை அவி- பூர்வசிருட்டியில் தேவர்கள் பிரமன் 
யை மறுத்துப் பிறிதொன்றாகவுரைப்பது , சபையை அடைந்து தங்களுக்கு ஆகாரம் 
அவநுதியென்னுமலங்காரமாம் . இவ்வலங் கேட்க , பிரமன் தியானத்தால் நாராயண 
காரம் பிறவலங்காரங்களோடு கூடியும் ரைப் பூசித்தனன் . அப்போது நாரா 
வரும் . ( தண்டியலங்காரம் ). 

யணர் , யஞ்ஞவுருவடைந்து என்னிடத் 
அவந்தி- 1.முத்தித்தலங்கள் ஏழினுள் ஒன்று . 

தில் சொரியும் அவியைத்தேவர் உண 
இதில் ஆடகேசுரர் , தாரகேசுரர், மாகாளர் 

வாகக் கொள்க என்றனர் . பின்னர் தேவர் 
எழுந்தருளியிருப்பர் . இதில் ஒரு ஆலமரம் கள் , இருக்கை சென்று மீண்டும் பிரமன் 
இருக்கின்றது . அதற்கருகிலிருக்கும் 

சபையை அடைந்து ஆகாராபாவத்தை 
தீர்த்தத்தில் ஸ்நானஞ்செய்து அவ்விட விண்ணப்பிக்கப் பிரமதேவன் பிரகிருதி 
மிருக்கும் சிவமூர்த்தியைத் தரிசித்தவர் 

யைப் பூசிக்கப் பிரகிருதியக்கிக்குத் தாஹி 
முத்தியடைவர். இதனை விக்ரமார்க்கன் 

காசக்தியாயும் , ஆத்மகாமினியாகும் சுவா 
ஆண்ட உச்சயனி பட்டணம் என்பர் . 

காதேவியாயும் ஆயினள் . இவ்விருவரையும் 
இது நருமதைக்கும் மகாநதிக்கும் இடை 

பிரமன் பூசித்து நீங்களின்றி அக்கி தகிக் 
யிலுள்ள மாளவதேசம் . (சிலப்பதிகாரம் ) கும்வன்மை யின்றி இருக்கிரனாதலால் 
2. மாளவதேசத்தில் உள்ள பட்ட 

நீங்களவனை அடைக என வேண்ட , அவ் 
விந்தானுவிந்தர்களால் ஆளப்பட் 

வகையாயினர் . பின் தேவர் அவிசை உண 
டது . இதில் பலராமகிருஷ்ணர்கள் சாந் 

வாகக்கொண்டனர் . ( பிரம்மகைவர்த்தம் .) 
தீபினிரிஷியினிடம் வித்தைகள் கற்றனர் . 

இவன் வெயிலில் 
(விஷ்ணுபுராணம் ). ( The Country of அவிகாரவாதசைவன் 

விடாய்பட்டோன் நிழல் தேடுமாறுபோல் 
which ujjain was the Capital). 

நிர்விகாரமாகிய பதிப்பொருளை ஆன்மா 
3. இந்நாட்டின் தலைநகர் உஞ்சேனை . 

தானே பக்குவமடைந்த காலத்து அடை 
இதன் அரசன் பிரச்சோ தனன் . ( பெருங் ) . 

யும் என்பன் . 
அவமாகம் -- நக்ஷத்திரம் காண்க . 
அவமிருது- கேதுவின் குமரன் 

அவிக்யாதார்த்தம் - பிரதிவாதி ஒரு ஏதுவை 
அவயழல்லை - குற்றங்கெட நடுவுசொல்லும் மூன்று தரஞ் சொல்லுகையிலும் சபையி 
அவைக்களத்துச் சான்றோர் தன்மையைச் 

லுள்ள பரீக்ஷித்துக்கள் அநுவாதிக்கையி 
சொல்லியது . ( புறப்பொருள் வெண்பா) . 

னாலும் , பிரதிவாதியானவன் எனக்கிந்த 
அவரை - ஒருவகை காய்த்தானிய வகையிற் எது தெரியாதென்கை. (சிவ -சித்.) 
சேர்ந்தது . இந்த அவரை , நாட்டவரை , 

அவிக்யாதி புஞ்சயனுக்கு நண்பன் , 
காட்டவரை , கொத்தவரை , சீனியவரை , 

( அவிக்யாதா ). 
கோழியவரை , செவ்வவரை , தீவாந்தர அவிசேஷசமை - எல்லாம் சமானமாக 
அவரை , நகரவவரை , பேயவரை , பேர இருத்தலைக் காட்டுவது . 
வரை , முருக்கவரை , வாளவரை , வெள்ள அவிச்சீ - ஒரு நாகம் . 
வரை எனப் பேதப்பட்டுக் குணங்களும் அவிஞ்ஞாதமதி- அணிலன் என்னும் 
( பறுபடும் . 

வின் குமான் . தாய் சிவை . 


ணம் . 


அப்படல் 


102 


அவிநயம் 


அவிப்பலி - தெளிந்த வாட்பூசலிடத்துச் 
செஞ்சோற்றுக் கடனன்றி நினையாத மற 
வர் உயிரைப் பலியாகக் கொடுத்தது . 
அவிநயம்- இது பாவகம் , அஃது ( உச ) 
வகைப்படும் . 

அவை வெகுண்டோன் 
அவிநயம், ஐயமுற்றோன் அவிநயம் , 
சோம்பினோன் அவிநயம், களித்தோன் 
அவிநயம் , உவந்தோன் அவிநயம் , அழுக் 
காறுடையோன் அவிநயம் , இன்பமுற் 
சோன் அவிநயம், தெய்வமுற்றோன் அவி 
கயம் , ஞஞ்ஞையுற்றோன் அவிநயம் , சிந் 
தை உடன்பட்டோன் அவிநயம் , உறங்கி 
னோன் அவிநயம் , துயிலுணர்ந் தோன் 
அவிநயம் , செத்தோன் அவிநயம் , மழை 
பெய்யப்பட்டோன் அவிநயம் , பனித்தலைப் 
பட்டோன் அவிநயம் , வெயிற்றலைப்பட் 
டோன் அவிநயம் , நாணமுற்றோன் 
அவிநயம் , வருத்தமுற்றோன் அவிநயம் , 
கண்ணோவுற்றோன் அவிநயம் , 

தலைநோ 
வுற்றோன் அவிநயம் , அழற்றிறம் 
பட்டோன் அவிநயம் , சீதமுற்றோன் 
அவிநயம் , வெப்பமுற்றோன் அவிநயம் , 
நஞ்சுண்டோன் அவிநயம் 

என்பன . 
அவற்றுள் : 

1. வெகுண்டோன் அவிநயமாவது , 
மடித்த வாயும் , மலர்ந்த மார்பும் , துடித்த 
புருவமும் , சுட்டிக்காட்டும் விரலும் , கன் 
றின மனமும் , கைபுடைத்தலுங் கூடியது . 

2. ஐயமுற்றோன் அவிநயமாவது , வா 
டிய உறுப்பும் , மயங்கிய கண்ணும் , நிலை 
கெட்ட மனமும் , பேசாதிருத்தலும் , மாறு 
பட்ட செய்கையும் , ஆகாயத்தைப் பார்த் 
தலும் ஆம் . 

3. சோம்பினோன் அவிநயமாவது , கை 
நொடித்தல் , கொட்டாவி பலவிடல் , மூரி 
விடல் ( திமிர்) கோபத்துடன் ஒன்றைச் 
செய்தல் , காரணம் இல்லாது ஆழ்ந்து 
சோம்பியிருத்தலும் பிறவுமாம் . 

4. களித்தோன் அவிநயமாவது , ஒளித்த 
செய்தியை வெளிவிடல் , 

கவிழ்ந்தும் , 
சோர்ந்தும் , தாழ்ந்தும் , தளர்ந்தும் , தளர்ந்த 
சொல்லுடன் சாய்ந்து நடத்தலும் , களித்த 
கண்ணுடன் பார்த்தலுமாம் . 

5. களிப்புற்றோன் அதாவது சந்தோ 
ஷமடைந்தோன் அவிநயமாவது , ஏறிட்ட 
களித்தபார்வையுடைமையும், செம்மை 
யுடைய மனமுடைமையும் , கோபமில்தா 
கிய நகையுடைமையும் , உட்கார்ந்து இருத் 


தலும் , உலாவுதலும் , பாட்டுப் பாடுதலும் 
முதலியவாம் . 

6. அழுக்காறுடையோன் அவிநயமா 
வது , குற்றத்துடன் தோன்றும் சொல் 
லும் , பொருளுமுடைமையாதலும் , கூம் 
பிய வாயுடைமையும் , செம்மையான 
சொல்லில்லாமையும் , பல படக்கைகளை 
விதிர்த்தலுடைமையும், குற்றப்பட்ட 
கோபமுடைமையும் , காரணமின்றி மெலி 
ந்த முகமுடைமையும் , மெலிவொடு புணர் 
ந்த இடும்பையும் என்ப . 

7. இன்பமொடு புணர்ந்தோன் அவிநய 
மாவது , துன்பம் நீங்கி வலிகொண்ட தேக 
முடைமையும் , தயங்கித் தாழ்ந்த பெரு 
மகிழ்வுடைமையும் , மயங்கி வந்த சொல் 
லுதலுடைமையும் , அழகோடு கூடிய சொ 
ற்களையுடைமையும் , அழகிய மலர்ச்சூட்டு 
டைமையும் , அணிகளணிந்த தோளும் , 
மார்பும் , உடைமையும் என்ப . 

8. தெய்வமுற்றோன் அவிநயமாவது 
கைவீச்சுடைமையும் , வாயை மடித்துப் 
பற்களைக் கடித்தலும் , துடித்த புருவ 
முடைமையும் , அசைந்த நிலையுடன் கூடி 
யிருத்தலும் , சிவந்த முகமுடைமையம் , 
செருக்குடைமையும் என்பர் . 

9. ஞஞ்ஞையுற்றோன் அவிநயமாவது, 
கடிப்பதுடன் , இறுகிய பற்களுடைமை 
யும் , நாத்தம்பித்தலுடைமையும் , நுரை 
வழிந்து குவிந்த வாயுடைமையும் , காண் 
போர்க்கு ஏதோ கூறுவான்போன்று கூற 
துடைமையும் , உணர்விலாமையும் , விழித் 
துக்காண்போன் போலக்காணாதிருத்தலும் , 
இடையாக் கிடத்தலும், நடவாமையும் , 
விளக்கமுற்ற முகம் அழுங்கிக்கிடத்தலும் 
பிறவுமாம் . 

10. சிந்தையுடம்பட்டோன் அவிநயமா 
வது , முந்தையாயினும் உணராநிலைமை 
யும் , பிடித்தகை மேலடைத்த கவினும் , 
முடித்தலுாாத கருமநிலையும் சொல்லுவது 
யாதுமுணரா நிலைமையும் போல்வனவாம் . 

11. தூங்காநின்றேன் அவிநயமாவது , 
மூடித்திறக்கும் விழிகளுடைமையும், மூச் 
சுப்பெருக உயிர்த்தலுடைமையுமாம் . 

12. துயிலுணர்ந்தோன் அவிநயமாவது , 
சிறு கொட்டாவி 

விடுதலுடைமையும் , 
உயிர்ப்பும் , தூங்கிய முகமும் , அசைந்த 
தேகமும் ஓங்கிய திரிபும் உடைமையாம் . 

13. செத்தோன் அவிநயமாவது, அச்ச 
முடைமையும் , கெடலும் , உயிர்த்தலும் , 


அவிநயம் 


103 


அவிநயம் 


பற்களிறுகுதலும் , வேர்வரும்பலும் , உறு 
ப்புகள் விறைத்தலும் , மார்பு மென்மைப் 
படலும் , கண் நட்டுப் பஞ்சடைதலுமாம் . 

14. மழை பெய்யப்பட்டோன் அவிநய 
மாவது, இழி தகவுடைமையும் , தேகநடுக்க 
மும் , வஸ்திரத்தைப் போர்த்துக்கொள் 
ளுதலுடைமையும் , தேகம் முகத்துடன் 
கவிழ்ந்திருத்தலும் , நன்மனமிலாத உல 
றிய கண்ணுடைமையும் , விளியினும் துளி 
யினும் மடிந்த செவியுடைமையும் , குளிர் 
மிகவுடைமையும் , நடுங்கிய பல வொலி 
யுடைமையும் பிறவுமாம் . 

15. பனித்தலைப்பட்டோன் அவிநயமா 
வது , நடுக்கமுடைமையும் , நகைப்படுநிலை 
உமயும் , சொற்றளர்ந்திசைத்தலும் , அற்ற 
வில் அவதியும் , போர்வை விழைதலும் , 
அந்திநோவுடைமையும் , நீறாம்விழியும் , 
சேறு முனிதலும் முதலியவாம் . 

16. உச்சிப்பொழுதின் வந்தோன் அவி 
நயமாவது , நெருப்புப்பட்டது போல் உட 
லெரிந்து சிவந்த கண்ணும் அயர்ந்த நோக் 
கமும் உடைமையாம் . 

17. நாணமுற்றோன் அவிநயமாவது , 
வணங்கிய தலையும் , மறைந்த செய்கை 
யும் , வாடிய முகமும் , கோடிய உடம்பும் , 
கெட்டவொளியும் , கீழ்க்கண்ணோக்கமும் 
உடைமையாம் . 

18. வருத்தமுற்றோன் அவிநயமாவது , 
பொருத்தமில்லாத துன்பமுடைமையும் , 
சோர்ந்தவுடலும் முடியும் , மிக்க வியர்வு 
டைமையும் , வருத்தமும் , வற்றிய வாயும் , 
வணங்கிய உறுப்பும் உடைமையாம் 

19. கண்ணோவுற்றோன் அவிநயமாவது , 
கண்ணிலிருந்து ஒழுகும் கண்ணீரை விர 
லாற் றெறித்தலும் , வளைந்த புருவமுடை 
மையும் , வாடிய முகமுடைமையும் , வெளி 
யில் காண்பதற்கில்லாத கண் கூசுதலுடை 
மையும் பிறவும் ஆம் . 

20. தலைநோவுற்றோன் அவிநயமாவது , 
நிலைத்தலிலாத் தலையாட்டுடைமையும் , 
கோடியவிருக்கையும் , தளர்ந்த வேர்வை 
யும் பெருவிரலிடுக்கிய நெற்றியுடைமை 
யும் , இங்கிய கண்ணுடைமையும் பிறவும் 
ஆம். 

21. அழற்றலைப்பட்டோன் அவிநயமா 
வது , நிழல் வேண்டும் விருப்புடைமை 
யும் , அழலையும் வெயிலையும் சுடரையும் 
அஞ்சுதலும் , நிழல் நீர் சோறு முதலிய 


விரும்பலும் , பனிநீர் பாதிரி முதலிய 
விரும்பலும் பிறவும் ஆம் . 

22. சீதமுற்றோன் அவிநயமாவது , மன 
வருத்தத்துடன் உலாவலும் , ஈரமாகிய 
போர்வை யுறுத்தலும் , மிக்கவெயிலிலும் 
ந்து நெருப்பையும் விரும்பலும் , முரசியும் 
முரன்றும் , உயிர்த்தும் பேசலும் முதலிய 
வாம் . 

23. வெப்பன அவிநயமாவது , கடைப் 
பிடித்தன்மையும் , தாகமும் , நெருப்பை 
யொத்த வெப்பத்துடனியைவும் , வெரு 
வருமியக்கமும் , வெம்பியவிழியும் , நீருண் 
வேட்கையும் , நிரம்பாவலியும் பிறவும் ஆம் . 

24. நஞ்சமுண்டோன் அவிநயமாவது , 
கொஞ்சிய மொழியிற் கூரெயிறு மடித்த 
லும் , வாயினுரையுடைமையும் , தன்னுற் 
றாரை நோக்கியின் சொல் கூறுவான் 
போன்று கூறாமையும் பிறவும் ஆம் . 

பின்னும் அவிநயம் சுவை முதலிய ஒன் 
பது வகைப்படும் . அவற்றுள் 1. வீரச் 
சுவை அவிநயமாவது , விரிந்த புருவமும் , 
சிவந்தகண்ணும் , பிடித்தவாளும் , கடித்த 
வெயிறும் , மடித்த உதடும் , சுருட்டிய நுத 
லும் , திண்ணென உற்ற சொல்லும் , பசை 
வரை மதிக்கா இகழ்ச்சியும் பிறவுமாம் 
2. அச்ச அவிநயமாவது , 

ஒடுங்கிய 
உடம்பும் , நடுங்கிய நிலையும், மலங்கிய கண் 
ணும் , கலங்கிய உள்ளமும் , ஒளித்துவா 
லும் , கையெதிர் மறுத்தலும் , பரந்தநோக் 
கமுடைமையும் பிறவுமாம் . 

3. இழிப்பின் அவிநயமாவது , இங் 
கிய கண்ணும் , எயிறு புறம்போதலும் , 
ஒடுங்கிய முகமும் , உஞற்றாக் காலும் , 
சோர்ந்த வாக்கையும் , சொல் நிரம்பாமை 
யும் பிறவுமாம் . 

4. அற்புத அவிநயமாவது, சொற்சோர் 
உடைமையும் , சோர்ந்தகையுடைமையும் , 
மெய்ம்மயிர் சிலிர்ப்பும் , வியப்புடைமை 
யும் , இமைத்தலும் , விழித்தலும் உடைமை 
யாம் . 

5. காம அவிநயமாவது , தூவுள்ளுறு 
த தொழிலும் , காரிகைகலந்த கடைக் 
கணும் , சிரித்தலும் , மலர்ந்த முகமும் , 
இரந்த கிளவியும் பிறவுமாம் 
6. அவலத் தவிநயமாவது , 

கவலை 
யொடு புணர்ந்த கண்ணீர் ஒழுக்கும் 
வாடிய நீர்மையும் , வருந்திய சொல்லும் , 
பீடழி யருமையும் , பிதற்றிய சொல்லும் 


அவிநயனார் 


14 


அவீக்ஷித்து 


நிறைகை யழி தலும் , நீர்மையில் கிளவியும் , சர் எனப்படுவர் . இவனை விகிதாசுவன் 
பொறையின்றாகலும் பிறவுமாம் 

குமரன் என்பர் . இவன் பாரி அவிர்த் 
7. நகையி னவிநயமாவது , மிகைப்படு தானி. இவன் குமாரை இவ்வகையும் 
நகையும் , பிறர் நகையுடைமையும் , கோட் கூறுவர் . பரிகிஷித் , சேயன் , சிதப்பிர 
டியமுகமும் , விட்டு முரி புருவமும் , விலா பன் என்பர் 
உறுப்புடைமையும் செய்வது பிறிதாய் அவிர்த்தானி- அவிர்த்தானன் பாரி . 
வேறு சேதிப்பது என்ப 

அவிர்புக்கு- புலத்தியன் பாரியை . இவளி 
8. நடுவுநிலை யவினயமாவது கோட்பா டம் அசத்தியனும் விசிரவாவும் பிறந்தனர் . 
டறியாக் கொள்கையும் , மாட்சியும் , அறந் அவிர்பூ - அவிர்புக்குக்கு ஒரு பெயர் 
தரு நெஞ்சமும் , ஆறிய விழியும் , பிறழந்த அவிர்ழகன் - கத்ருதநயன் 
காட்சி நீங்கியநிலையும், குறிப்பின் முகலும் , அவிழ்தவாதி மதம் - அவிழ்தம் உணவாக 
துணுக்கமின்மையும் , தட்பமுடைமையும் வும் , உணவாகப் பிழைக்கச்செய் தலாலும் , 
அளத்தற் கருமையும் , அன்பொடு புணர் சாகின்றவர்களைப் பிழைக்கவைத்தலாலும் 
தலும் , கலக்கமொடு புணர்ந்த நோக்கும் வியாதிகளைத் தீர்த்தலாலும் , விஷமாகவும் , 
கதிர்ப்பும் பிறவுமாம் . 

விஷத் தீர்வாக இருத்தலாலும் , காயசித்தி , 
9. ருத்திரச் சுவை அவிநயமாவது , தீர்க்காயுள் , தருதலாலும் , சராசரங்களின் 
பிசைதலும் , வாய் மடித்தலும் , கண் சிவத் பசிகளைத் தீர்த்துப் பிழைப்பித்தலாலும் 
தலும் , பெருமூச் செறிதலும் , உடல் நடுங் பிராணிகளின் நோய்களைத் தீர்த்துப் 
குதலும் , வியர் வரும்பலும் , வெகுண் பிழைப்பித்தலாலும் அவிழ்தமே தெய்வம் 
டெழுதலும் பிறவுமாம் . (சிலப்பதிகாரம் .) என்று கூறும் மதம் . ( தத்வநிஜானு) 
அவிநயனார் - அகத்தியர் மாணாக்கர்கள் பன் அவிஜிஹ்வன் - கைலாயத்தின் வடமேற்கு 
னிருவரில் ஒருவர் . இவர் யாப்பியல் 

வாயிற் காவலாளி . 
சூத்திரஞ் செய்தவர் . அதற்கு அவிநயம் அவிஷ்மதி - ஆங்கீரசரிஷியின் புத்திரி,. 
என்று பெயர் . இச்சூத்திரங்களில் காரி அவிஷ்மான் - ஆறாமன் வந்தரத்து ரிஷி 
கையுரையிற் சிலவே ஆங்காங்கு உதாரண அவீக்ஷித்து - யயாதி வம்சத்துக் கரந்தமன் 
மாகக் காட்டப்பட்டிருக்கின்றன. நூல் குமான் . இவன் குமரன் மருத்துச் சக் 
இறந்தது . இவர் செய்த நூல் அவிநயம் . கிரவர்த்தி . இவன் பிறந்த காலத்துக் 
அவிநாசி- கொங்கு நாட்டிலுள்ள ஒரு சிவத் கிரகங்கள் தீயவீக்ஷண்ய மில்லாமையால் 

அவீக்ஷித்து என்று பெயர் . இவன் எம 
அவிநாபாவம் - விட்டு நீங்காத சம்பந்தம் . வர்ணன் என்னுமரசன் குமரியின் சுயம் 
அவிந்தியன்- ஒரு இராக்ஷசன் . 

வரத்தைக்கேட்டுச் சென்று . அரசர்களை 
அவிபூ - விரசினவாவின் புத்திரன் . இவன் வென்று அவளை மணந்தனன் . அப்படியே 
குமரன் திரிசங்கு . 

சுயம்வரம் நாட்டுக் தலங்களுக்கெல்லாஞ் 
அவிழத்தம் - சிவமூர்த்தி உமையை மணந்து சென்று அவ்விடம் அந்தப் பெண்களைப் 
காசியடைந்து ஒரு சிவலிங்கமியற்றி உமை பலாத்காரமாகக் கொண்டு வருவன் . 
க்குக் காட்டிய தலம் . சிவமூர்த்தி யாவரும் இவன் ஒருமுறை சுபத்திரை, கௌரி 
உணராவகை எழுந்தருளி யிருத்தலாலும் யென்னும் கன்னியரையும் பலாத்கார 
உலகம் அழிந்தகாலத்தில் சிவபெருமான் மாய்க் கொண்டுவந்தான் . இவ்வாறு செய் 
காசியை மஞ்சமாகக் கொண்டிருத்தலா துவருகையில் விசிதபுரத்து அரசன் குமரி 
லும் இப்பெயரடைந்தது . ( காசிகாண்டம் ) யாகிய வைசாலினி சுயம்வரத்தைக் கேட் 
அவிரோதிநாதன் - திருநூற்றந்தாதி நூலா டுச் சென்று அவளையும் அவ்வாறு செய்ய 
சிரியன் சைநன் . 

அரசர்களெல்லாம்கூடி அவனிடம் போரி 
அவிர்த்தானன் - அந்தர்த்தானன் அல்லது ட்டு வெல்லாமல் பலர் அநியாயப் போ 
விஜயாஸ்வனுக்கு நபஸ்வதியிடத்திற் பிற ரிட்டு ஒருங்கு கூடி ஒருவன் வில்லையும் மற் 
ந்த பிள்ளை . இவனுக்குப் பிராசீனபர்கி , சொருவன் கையையும் பிடித்துக்கொண்டு 
கயன் , சுக்கிலன் , கிருஷ்ணன் , ஸத்தியன் கட்டி விசாலனிடம் விட விசாலன் வைசா 
அல்லது யஜன் என்று அறுவர் குமார். லினிக்குக் காட்டினன் . வைசாலினி 
பிராசீனபர்கி யென்பவனுக்குப் பதின்மர் அவீக்ஷித்துத் தவிர மற்றவர்களை மணக் 
குமார்கள் பிறந்தனர் . அவர்கள் பிரசேத கேன் என்றனள் . அவீக்ஷித்து விசால 


தலம் , 


அவீக்ஷித்து 


105 


அவ்வியாப்தியபிதானன 


னிட மிருப்பதைத் தந்தையாகிய கரந்த மனித வருப்பெறச் செய்தனர் . நீ தடை 
மன் கேட்டுப் படையெடுத்து அரசர்களை யின்றி மணக்க என , அரசன் அவளைக்கூடி 
வென்று அவீக்ஷித்தை மீட்டனன் . பிறகு மருத்து என்பவனைப் பெற்றுத் தந்தை 
விசாலன் தன் குமரியை மணக்கும்படி யாகிய கரந்தமனிடம் தந்து அவனுக்குப் 
வேண்ட அவீக்ஷித்து நான் கன்னியரெதி பட்டம் அளிக்கச்செய்து தான் பட்டம் 
ரில் அவமானமடைந்தபடியால் இவளே ஏற்காமற் களித்திருந்தனன். 
யல்லாமல் இனி எந்தப் பெண்களையும் அவுணர்கூற்றன் சண்முகசேவீைரரூள் 
மணக்கேன் என்றனன் . இதனை விசாலை ஒருவன் . 
கேட்டு இவனைத் தவிர மற்றவர்களை மணப் அவுநாசிபி- யயாதி தௌகித்ரன் . 
பதில்லையென்று தானும் தவத்திற்குச் அவுரவமகருவி - இவர் ஒரு இருஷி . இவரது 
சென்றனள் . இது நிற்க ஒரு நாள் அவீ தேவி அக்நிதேவனைத் தன் வல்லமையால் 
க்ஷித்து வேட்டைக்குச் சென்றனன் . தொடையில் அடக்கிவைத்து இருந்தனள் . 
அங்கே ஒரு மூலையில் " ஐயய்யோ நான் சகரனுடைய தாய் புருஷனுடனிறவாமல் 
அவீக்ஷித்தின் தேவி என்னை அநியாயமாக தடுத்து அவள் வயிற்றிலிருந்த கருப்பத் 
இந்தத் திருடகேசி யென்னு மரக்கன் தைக் கலைக்கும்படி மாற்றுந்தாயாரூட் 
எடுத்துச் செல்கின்றான் " என்னும் ஓசை டிய விஷத்தாற் சகரனிறவாது காத்தவர் . 
தன் செவியிற்படக் கேட்டு அவள் சரித் இவரைச் சவார் என்றுங் கூறுவர் . 
திரத்தைப் பின் ஆராய்வோம் என்று அவுரி - ஒருவித செடி , இது ( கூ) அடி வள 
அவ்விடஞ்சென்று அரக்கனைக் கொன்று ருகிறது . இது இந்தியாவில் விசேஷம் 
அவளை விடுவித்தான் . பின்பு அரசன் பயிராகிறது. இது முதிர்ந்தவுடன் செடி 
அவளை நீ யார் என்று வினாவி அவள் களைப் பிடுங்கி நீர்த்தொட்டியிலிட்டு அவற் 
வாய்ச்சொல்லால் விசாலை யென்று அறி றின் நிறமாறியவுடன் மற்றோர் தொட்டி 
ந்து நீங்குகையில் தேவர் வெளிப்பட்டு யில் அந்நீரைவிட்டுச் சுண்டக்காய்ச்ச ஜல 
உனக்கு என்னவரம் வேண்டும் என்ன மிறுகி நீலக்கட்டிகளாகின் றன . 
அரசன் எனக்கு ஒரு புத்திரன் வேண்டும் லிருந்து நீலநிறக்கட்டிகள் உண்டாக்கிச் 
என்றனன் . தேவர் அரசனை நோக்கி சாய முதலிய போடுகிறார்கள் . இச் செடி 
உனக்கு இந்த விசாலையினிடத்து ஒரு யின் சத்து மகாபாஷாணங்களின் விஷங் 
புத்திரன் பிறப்பான் என்று வரந்தந்து களையும் மாற்றும் வன்மையுள்ளது . மலை 
சென்றனர் . அரசன் விசாலையை நோக்கி யாளதேசத்தில் இதன் வேர் கஷாயமாகக் 
நீ இவ்விடம் எப்படி வந்தனையென்ன ? நீர் கொடுக்கப்படுகின்றது . 
என்னை விட்டுப் பிரிந்தவுடன் நான் தவம் அவேதுசமை - முக்காலத்தினும் எதுத்தன் 
ஆசரிக்கையில் ஒருநாகன் என்னைக் கௌவி மை சம்பவியாமையால் ஏது அன்றென்று 
நாகலோகத்திற்குச் சென்றனன் . அவ் 

கூறுவது . 
விடமிருந்த நாசர் எனக்கு இளமை கொடு அவை- ( சவை ) இது நான்கு வகைப்படும் , 
த்து என்னால் அவர்கள் குடும்பத்திற்கு நல்லவை , தீயவை , குறையவை , சிறை 
இடையூறுவாராதிருக்க என்னிடம் வரம் 
பெற்று என்னைக் கௌவிச் சென்ற நாக அவ்யகர்ணன் - கத்ருதநயன் . ( நாகன்) . 
னிடம் என்னைக் கூட்டிப் பூமிக்கனுப்பி அவ்யம் - தெய்வத்தை உத்தேசித்துச் செய் 
னர் . நான் இவ்விடம் வந்து தவஞ்செய்து யுஞ் சடங்கு . கவ்யம் பிதுர்க்களை உத்தே 
கொண்டிருக்கையில் எனக்கு இவ்வித சித்துச் செய்யுஞ் சடங்கு . 
இடையூறு நேர்ந்தது . உன்னால் மீண் அவ்யவாகன் -- அக்கி , அவிகளைச் சுமப்பவன் 
டேன் என அவீக்ஷித்து களிப்படைந்து என்பது பொருள் . அக்கியைக் காண்க 
என் தந்தை தனக்குப் பௌத்திரன் வேண் அவ்வியாப்திய பிதானன்- யாதொன்று மூர் 
டும் என்ற தால் இப்போதே மணக்கின் த்தம் அது நித்யம் , கடம்போல் , என்பதில், 
றேன் என் றனன் . 

அப்போது சுனையன் இந்த ஏதுவிற்குத்தானே கடம்போலென் 
என்னுங் காந்தருவன் தோன்றி அரசனைப் கிற திருஷ்டாந்தத்தினாலே யாதொன்று 
பார்த்திவள் முன் சன்மத்தில் மதியநந்தை மூர்த்தம் அது நித்யம் , கடம்போலென் கிற 
என்பவள் அச்சன்மத்தில் அகத்திய முனி தலத்திலே யொழியப் புறத்தில் வியாத்தி 
வரைக் கோபம்வாச் செய்தமையால் அவர் தோன் தபடியினால் என்ப . 

14 


அவ்வியாப்தி 


106 


அளவர் 


அல்வியாப்தி- இலக்கியத்தின் ஏகதேசத் அழிசி- இவன் சோழர் மரபினனாகிய ஒரு 
தில் இலக்கண மிருத்தல் , 

சிற்றரசன் . மிகுந்த கொடையாளி, சோழ 
அவ்வியேயன் -- சூத்திரசா தனியைக் காண்க . னாட்டிலுள்ள ஆர்க்காடென்னு மூரிலிருந் 
அழகர்மலை இது பாண்டி நாட்டிலுள்ள தவன் . இவன் ஆர்காட்டையும் , சிலவூர் 
மலைகளில் ஒன்று . இதனைத் திருமாலிருஞ் களையுங் கைக்கொண்டு ஆண்டு வருநாளில் 
சோலைமலை என்பர் . இது முதலில் குமர இவனுக்குப் புதல்வனொருவன் பிறந்த 
வேள் குன்றென்றும் பின் திருமாலுக்கிட னன் , அவன் சேந்தனெனப் பெயரிட்டு 
மென்றுங் கூறுவர் . இப்போது இது சுரப் வளர்க்க வளர்ந்து (திதலை யெஃகிற் சேந் 
பிரதேசமாயிருக்கின்றது . இதில் புண் தன் தந்தை , தேங்கமழ் விரிதாரியறே 
ணியசரவணம் , பவகாரணி , இட்டசித்தி ரழிசி ... அரியலங்கழனியார்க்காடு " 
யென்னும் மூன்று பொய்கைகளும் , சிலம் நற்றிணை ( கக 0 ) பின்பு உறையூரைக் 
பாறென்று ஒரு ஆறும் உள்ளன . இம்மலை கைப்பற்றி அரசாண்டு வந்தனன் . எந்து 
யில் திருமால் நின்ற கோலத்துடன் எழுந் கோட்டி யானைச் சேந்தனு றந்தை " குறுந் . 
தருளியிருக்கிறார் . இக்கோயில் வாயிற் ( உடு அ ) இவனை நற்றிணையிற் பாடியவர் 
படியிற் பதினெட்டாம்படிக்கறுப்பன் பெயர் தெரியவில்லை, ( நற்றிணை ) . 
என்னும் க்ஷத்ரதேவதையின் கோயில் அழிசீநச்சாத்தனார் - இவர் பெயர் சாத்தனா 
இருக்கிறது . (சிலப்பதிகாரம் ) 

ராய் இருக்கலாம் ஊர் அழிசிபோலும் . 
அழகாநந்தர் - ஏலேலசிங்கர்க்குக் குமார். இவர் குறுந்தொகையில் தலை மகற்கு 
இவர் அரசர் நினைத்தபோது மடியில் வந் வாயில் நேர்ந்து புக்கத் தோழிக்கு " அருவி 
திருந்தனராம் . 

யன்ன எனும் செய்யுள் தலைமகள் கூறிய 
அழகியசிற்றம்பலக்கவிராயர் - இவர்பாண்டி தாகப் பாடல் பாடியுள்ளார் . (குறுந்தொ .) 
நாட்டுச் சிவகங்கையை அடுத்த மிதிலைப் அழிபடைதாங்கல் - தம்படைத் தாழ்விற் 
பட்டியிலிருந்த சைவசமயத்தினர் . கட் 

குக் கோபித்து மாறுபாடு மிகக் கெட்ட 
டளைக் கலித்துறை பாடுதலில் வல்லவர் . சேனை எயிலைக்காத்தது . ( பு- வெ) 
இவர் காலம் இற்றைக்கு (200 ) வருஷன் அழம்பில் சேரநாட்டுக் குறுநிலமன்னனது 
களுக்கு முன் என்பர். இரகுநாதசேதுபதி 

ஊர் . (சிலப்பதிகாரம் ) 
யரசர்மீது தளசிங்கமாலை யென்னும் நூல் 
இயற்றிப் பரிசு பெற்றவர். 

அழம்பில்வேள் - செங்குட்டுவனுடைய நட் 
அழகியமணவாளப்பெருமாணயினார் பிள்ளை 

பாளனாகிய ஒரு குறுநிலமன்னன் . (சிலப் ) 
லோகாசாரியர் தம்பி , தேசிகரிடத்து 

அளக நந்தை - பதரிகாச்சிமத்திலுள்ள ஒரு 
விரோதித்துத் தேசிகர் , வீட்டிலிருந்து 

தீர்த்தம் . இது மகாபாதகங்களைப் போக்கு 

கிறது . 
புறப்படுகையில் அவர் தலையிற்படும்படி 
செருப்புக்கட்டி வைத்துத் தேசிகாது பொ அளகந்தை - கைலைமலைக்கருகிலுள்ள ஒரு 

நதி , 
றுமைகண்டு அபராதக்ஷமணஞ் செய்து 
கொண்டவர் . இவர் செய்த நூல்கள் அளகை - குபேரன் பட்டணம் , 
அருளிச்செயல்ரஹஸ்யம் , ஆசார்ய ஹிருத அளபெடை :-( உ ) உயிரளபெடை , ஒற்றள 
யம், மாணிக்கமாலை , அமலனாதிப்பிரான் , 

பெடை . செய்யுளில் ஓசை குறையின் 
கண்ணினுண்சிறுத்தாம்பு வியாக்யானம் , உயிரும் ஒற்றுந் தமக்குச் சொன்ன அள 
திருப்பாவை வியாக்யானம் ஆறாயிரப்படி . 

வைக் கடந்து நீண்டொலிப்பது . ( நன் ) . 
அழகியமணவாளன் - 1. திருவரங்கத்தில் அளர்க்கம் - ஒருபுழு , இது எட்டுக்காலும் 
எழுந்தருளியிருக்கும் பெருமாளின் திரு கூர்மையான பற்களும் , தேகமுழுதும் 
நாமம் . 

மையான மயிர்களுடைய துமானது . 
2. மணவாள மாமுனிகளுக்குத் தந்தை இது , கர்ணன் தொடையில் பரசுராமருறங் 
யிட்ட பெயர் . 

குகையில் கர்ணனது தொடையைத் தொ 
அழகு - செய்யுட் சொல்லாகிய திரிசொல் ளைத்தது , தம்சனைக்காண்க . ( பார - சாந்தி ) 
லால் ஓசையினிதாக நன்கினிது யாக்கப் அளவர் மதுரை திருநெல்வேலி பக்கத் 
படுவது (யாப்பருங்கலவிருத்தி ) . 

துள்ள உப்பளங்களில் வேலை செய்யும் 
அழலாசுரன் -விநாயகரால் விழுங்கப்பெற்ற ஆட்கள் . இவர்களுக்குப் பண்ணையன் மூப் 

பன் என்பது பட்டம் . இவர்கள் கோவில் 


ஓர் அசுரன் 


அளவழிச்சந்தங்களின் பெயர் 


107 


அளவை 


களில் பிரவேசிக்கக்கூடாது . இவர்களுக் 
குப் பச்சைகுத்தலும் ஒரு தொழில். ( தர் ) 
அளவழிச்சந்தங்களின் பெயர் - நிகர்த்து , 
விராட் , புரிக் , சுராட் , பவமத்திமம் , 
தோரையிடைச்செய்யுள் , பிபீலிகாமத் 
திமம் , எறுப்பிடைச்செய்யுள் , பாதிச் 
சமச்செய்யுள் , அளவழிப்பையுட்சந்தம் ,, 
முதலிய . இவற்றின் விரிவை யாப்பருங் 
கலத்திற் காண்க . ( யாப்பருங்கல விருத்தி ) 
அளவியனூர் - ஒரு தமிழாசிரியர் . 
அளவுகருவிகள் , எடுத்தலளவை - தூக்கு , 
தராசு பெருந் தராசு , சிறு தராசு , பொன் 
னிறுக்குந்தராசு , மணிநிறுக்குந்தராசு , கட் 
டைநிறுக்குந்தராசு . இது , அளவு கோ 
வின் மூன்று தொளைகளைப் பெற்றது 
கோலின் கடைசியிலுள்ள தொளைகளிலி 
ரண்டு தட்டுகள் கோக்கப்பட்டு நடுத்துவா 
சத்தில் கயிறிட்டுத் தூக்கி அளவு காண் 
பது . மற்றவையுமப்படி , முருக்குக் கம்பி 
தராசு , ரோமன் ஸ்டீல்யார்ட் , டேனிஷ் 
ஸ்பீடீயார்ட் , கப்பி புல்லி , நகருங்கப்பி , 
மட்ட யந்திரம் , ஜலமட்ட யந்திரம் , நிலை 
ஜல யந்திரம் , வாயுவிளக்கும் வாயுமானி . 
முகத்தலளவு கருவிகள் மரக்கால் , படி , 
அரைப்படி , உழக்கு , ஆழாக்கு முதலிய . 
நீட்டலளவு அங்குலம் , சாண் , அடி, 
முழம் , கஜம் , பாகம் முதலிய . 
அளலை - (1 )நிறுத்தளத்தல் ,பெய் தளத்தல் , 
சார்த்தியளத்தல் , நீட்டியளத்தல் , தெறித் 
தளத்தல் , தேங்கமுகந்தளத்தல் , எண்ணி 
யளத்தல் என எழுவகைப்படும் . பின் 
னும் அளவை , எண்ணல் , எடுத்தல் , முகத் 
தல் , நீட்டல் , தெறித்தல் என ஐவகைப் 
படும் . | பின்னும் காட்சி , அநுமானம் , 
அருத்தாபத்தி , ஆகமம், உவமானம் , அபா 
வம் , சம்பவம் , ஐதிகம் என ( அ ) விதம் . 

( 2 ) ( பொன்னிறைப்பெயர் ) . சிறுபுழை 
வழிவருஞ் சூரிய கிரணத்திலே நுண்ணி 
தாகக் காணப்படுகின்ற துகளுக்குத் திரி 
சரேணுவென்று பெயர் . திரிசரேணு ( அ ) 
கொண்டது ஈர் , ஈர் ( க ) கொண்டது மன் 
கடுகு , மன்கடுகு ( க ) கொண்டது வெண் 
கடுகு , வெண்கடுகு ( சு ) கொண்டது 
நடுத்தாயவம் , நடுத்தரயவம் ( ங ) கொண் 
டது குன்றி , குன்றி ( ரு ) கொண்டது . 
மாடம் (அதற்குக் கருஷமென்றும் , அக்ஷ 
மென்றும் , பெயர் . மாடம் ( க ) கொண் 
டது . பொன், பொன் ( ச ) கொண்டது 
பலம் ( அதற்கு நிட்கமென்று பெயர்) 


பலம் ( க 0) கொண்டது 

தரணம் . 
(வெள்ளிநிறைப்பெயர் ) குன்றி ( உ ) 
கொண்டது வெள்ளிமாடம் , வெள்ளி 
மாடம் ( சசு ) கெண்டது வெள்ளித் தாரணம் 
( அதற்குப் புராணமென்றும் பெயர் ) வெள் 
ளித்தரணம் ( 50 ) கொண்டது பலம் , 
( அதற்குச் சதமாமென்று பெயர் ) செம்பி 
னிறைப்பெயர் . பொன்னிறையிற் காட் 
டிய பலத்தில் நாலி லொருபங்கான தாம் 
பிரத்திற்குக் காருடிக மென்றும் , காரூடா 
பணமென்றும் , பணமென்றும் பெயராம் . 
( விவகாரசாரசங்கிரகம் . ) 

( 3 ) தன்றி , மாடம் , கருடம் , பதார்த் 
தம் , பிரத்தம் . இவை ஒன்றினொன்று 
பதின் மடங்கதிகம் . குன்றி (10 ) கொண் 
டது மாடம் , மாடம் ( க 0 ) கொண்டது 
கருடம் , கருடம் ( க ) கொண்டது பதார்த் 
தம் , பதார்த்தம் ( 50 ) கொண்டது பிரத் 
தம் , பிரத்தம் ( ரு ) கொண்டது ஆடகம் , 
ஆடகம் ( அ ) கொண்டது அருமணம் . அரு 
மணம் ( 20 ) கொண்டது காரிகை . இவை 
நாடுகள் தோறும் வேறுபடும் . ஐந்தங்குல 
ஆழமும் நான் கங்குல நீளமும் உள்ள பாத் 
திரம் முகத்தலளவையில் கால் பிரத்தம் 
(சுக்கிரநீதி ). 

( 4 ) நிலத்தின் அளவு - ( 1000 ) முழம் 
ஒரு குரோசம் என்று பிரசாபதியினாலும் , 
(5000 ) முழம் குரோசம் என்று மதுவி 
னாலும் சொல்லப்பட்டன . பிரம்மாவின் 
கொள்கைப்படி ( உ ) கோடி முழங்கள் 
அல்லது (உரு oo ) சதுர நிவர்த்தனங்கள் 
ஆதல் ஒரு குரோசத்தின் சதுர அள 

நடுவிரலின் நடுவிலுள்ள இரண்டு 
கணுக்களுள் நடுப்பாகம் நீளம் அங்குலம் 
என்று கூறப்படும் . யவம் என்னும் தானி 
யத்தின் நடுப்பாகம் ( அ ) கொண்ட நீள 
மும் அதன் ( ரு ) கொண்ட அகலமும் ஒரு 
அங்குலமாகும் . அங்குலம் (உச ) கொண் 
டது ஒரு முழம் . ( ச ) முழம் கொண்டது 
ஒரு கோல் , ( 6 ) முழம் கொண்டது 
இலகு, 

யவதானியத்தின் நடுப்பாகம் 
( எசு அ ) கொண்டது ஒருகோல் என்பது 
பிரஜாபதியின் கருத்து . யவதானியத் 
தின் நடு அளவு ( க 00 ) கொண்டது ஒரு 
கோல் என்பது மநுவின் கருத்து . இவ் 
( உரு ) கோல்கள் 

கோல்கள் கொண்டது 
நிவர்த்தனம் . (கஉடு) கோல்கொண்டது 
பரிவர்த்தனம் . பரிவர்த்தன அளவு விஷ 
யத்தில் ( உரு ) கோல்கள் கொண்டது ஒரு 


வாம் . 


வாறு 


அளிதாங்கன் 


108 


அறம்வளர்த்தான் முதலியார் 


புயமாகும் . ( - ) புயங்களின் அளவுள்ளது வினாவல் , பாங்கிவெறிவிலக்கல் , வெறி 
உழவுநில பரிவர்த்தனம் என்று கூறப் விலக்கிய வழிசெவிலி பாங்கியைவினாதல் , 
படும் . (சுக்கிரநீதி ). 

பூத்தரு புணர்ச்சியாலறத்தொடு நிற்றல் , 
அளிதாங்கள் - திரிபுரராசகுமாரன் ( சூளா, புனல் தருபுணர்ச்சியால் அறத்தொடு 
அளைமறிபாப்புப் பொருள்கோள் செய் நிற்றல் , களிறு தருபுணர்ச்சியாலறத்தொடு 
யுளின் ஈற்றினின்ற சொல் இடையினும் நிற்றல் , தலை மகள் வேற்றுமைகண்டு 
முதலினும் சென்று முடிவது , 

நற்றாய் செவிலியை வினாதல் , செவிலிநற் 
அள்ளூர் நன்ழல்லையார் - ( பெண்பாலார் ) நாய்க்கு முன்னிலை மொழியால் அறத் 
ஒரு தமிழ்ப்புலவர் , இவர் இடம் அள்ளூ தாடு நிற்றல் , எனும் விரியினையும் 
ராக இருக்கலாம் . கடைச்சங்க மருவி உடைத்து , ( அகப்பொருள் ) 
யவர் . இவர் குறுந்தொகையில் கிள்ளை அறநெறிச்சாரம் - தமிழ் நீதி நூல்களு 
வாயிற்கொண்ட வேம்பின் பழம் பொற் ளொன்று . 

முனைப்பாடியாராலியற்றப் 
காசேய்க்கும் எனவும் , கூறினர் . இவர் பட்டது . சைந்நூலாகத் தெரிகிறது , 
பாடிய செய்யுட்கள் உவமை பொதிந்தன அறந்தாங்கியார்-- திருவழுதி வளநாடர்க்கு 
வாக இனிமை தருவன . ( அகநானுறு , குமார் . இவர் குமார் சக்கிரபாணியார் . 
குறுந்தொகை .) 

இவர் நம்மாழ்வார்க்கு நான்காம் பாட்டர் . 
அறக்கான் மதம் - இத்தேசத்தவர் , பல தேவ அறம் - இல்லறம் , துறவறம் என இரு 
ர்களை ஆராதித்து வருவராயினும் குவே 

இல்லறம் , கொடுத்தலு மளித் 
புருக்கிறயா என்னும் தேவதையை ஆரா தலும் கோடலும் , இன்மையும் , ஒழுக்கம் , 
தனை செய்து கொண்டு பூஜை உற்சவாதி புணர்தல் , புணர்ந்தோர்ப் பேணல் மற்றை 
கள் செய்வர் . இவர்கள் தங்கள் குருக் யவுமாம் . துறவறமாவது-துறவும் ,அடக் 
களை ரேவினியன் என்பர் . சந்நியாசிகள் கமும் , தூய்மையும் , தவமும் , அறவினை 
மஞ்சள் வஸ்திரந்தரித்து முண்டிதர்களா யோம்பலும் , மறவினை மறுத்தலும் , பிறவு 
யிருப்பர் . இவர்கள் புனர்ஜன்ம மேற்றுக் மாம் . ( வீரசோழியம் ) 
கொள்வர் . இத்தேச புருஷர்கள் நாலு அறம் முப்பத்திரண்டு- ஆதுலர்க்குச் சாலை , 
ஸ்திரீகளுக்கு அதிகமாகவே விவாகஞ் ஒதுவார்க்குணவு , அறுசமயத்தோர்க் 
செய்து கொள்வார்கள் . 

குண்டி , பசுவிற்குவாயுறை , 

சிறைச் 
அறத்துறுப்பு ( அ ) -ஐயப்படாமை , வெறுப் சோறு , ஐயம் , தின்பண்டம் நல்கல் , அந 
பின்மை , விருப்பின்மை , மயக்கமின்மை, வைச்சோறு , மகப்பெறுவித்தல் , மகவு 
பழியைநீக்கல் , அழிந்தோரைநிறுத்தல் , வளர்த்தல் , மகப்பால் வார்த்தல் , அறவைப் 
அறம்விளக்கல் , பேரன்புடைமை . 

பிணஞ்சுடல் , அறவைத்தூரியம் , 

சுண் 
அறத்தொடு நிற்றல் களவை முறையே ணம் , நோய் மருந்து , வண்ணார் , நாவிதர் , 
வெளிப்படுத்தி நிற்றல் , வெளிப்படுத்த கண்ணாடி , காதோலை , கண்மருந்து , தலைக் 
லாவது . 

பாங்கிக்கறத்தொடு கெண்ணெய் , பெண்போகம் , பிறர் துயர் 
நிற்கும் , 

பாங்கி செவிலிக்கறத்தொடு காத்தல் , தண்ணீர்ப்பந்தர் , மடம் , தடம், 
நிற்கும் , செவிலி நற்றாய்க்கறத்தொடு 

ஆவுறுஞ்சு தறி , விலங்கிற்குணவு , 
நிற்கும் , நற்றாய் தந்தை தன்னையர்க் கறத் ஏறு விடுத்தல் , விலைகொடுத்துயிர்காத்தல் , 
தொடு நிற்கும் என்பது . இது முன்னிலை , கன்னிகா தானம் முதலியனவாம் . 
முன்னிலைப்பு றமொழி இரண்டு அறம்வளர்த்தநாயகி- பார்வதி பிராட்டியார் 
வகையினையும் , கையறு தோழி கண்ணீர் சிவபிரானை நோக்கி நான் அறம் வளர்க்க 
துடைத்தல் , தலைமகள் கலுழ்தற் காரணங் வேண்டுமென , சிவபிரான் இருநாழி நெல் 
கூறல் , தலைவன் தெய்வங் காட்டித் லளித்து இதைப் பூலோகத்திற் கொண்டு 
தெளிப்பத் தெளிந்தமை கூறல் , இறைவி சென்று உழவுத் தொழிலால் பெருக்குக 
தலைவனி கந்தமையியம்பல் , பாங்கியியற் என அவ்வாறே கங்கைநாட்டு உழவர்பால் 
பழித்தல் , தகலைமகளியற்படமொழி தல் , நெல்லளித்து விருத்தி செயச்செய்து காஞ் 
தெய்வம் பொறைகொளக் 

செல்குவ 

சியடைந்து தவஞ்செய்து நெற்கொண்டு 
மென்றல் , இல்வயிற் செறித் தமையியம் உழவாலதைப்பெருக்கி அறம்வளர்த்தனள் . 
பல் , செவிலிகனையிருள் அவன் வாக்கண் அறம்வளர்த்தான் முதலியார் - இவர் அம்பி 
டமைகூறல் , எறி வளைவேற்றுமைக் கேது என்னும் ஊரார் . கிருஷ்ணதேவராயருக்கு 


தலைவி 


கா , 


என 


அறவணவடிகள் 


109 


அறுபத்து நாலுகலை 


வேளாள 


மந்திரி. ஞானப்பிரகாசசுவாமிகளுக்கு தினைப்புனல் காவலோம்புமாறு தோழி 
முதலில் மடம் உண்டாக்கி 

கூற்றாக இவர் பாடியது இனிமை தரும் , 
ருக்கு அவரைக் குருவாக்கினவர் . இம் அகம் ( உ அ ) இவர் நெய்தலையுங் , குறிஞ் 
மடம் நாட்டு மடம் எனனப்படும் . முதலி சியையும் புனைந்து பாடியுள்ளார் . இவர் 
யாரிடம் பகைகொண்ட சிலர் , வேளாளப் பாடியனவாக நற்றிணையில் (கரு ) ம் பாட 
பெண்கள் போல் வேடமிட்டு நடிக்கச் செய் லொன்றும் , குறுந்தொகையில் ஒன்றும் , 
தனர் . முதலியார் அவர்களைத் தண்டித்து 

அகத்திலொன்றும் புறத்திலொன்றுமாக 
ஒட்டினார் . இவர் பல புலவர்களாலும் ( ச ) பாடல்கள் கிடைத்திருக்கின்றன . 
புகழப்பட்டவர் . 

(நற்றிணை ) 
அறவணவடிகள்- காவிரிப்பூம் பட்டினத்தி அறுகு - ஒருவி தமான பூண்டு , இதைக் கஷா 
லிருந்த புத்த சங்கத்திலுள்ள ஒரு முனி யம் செய்து மிகவும் விருப்பமான உருசி 
வர் . கோவலன் சொலையுண்டது கேட்டு யுள்ள , குளிர்ச்சியுண்டாக்குகிற குடிநீராக 
வருந்தியடைந்த மாதவிக்குத் தருமோப உபயோகப் படுத்துகின்றனர் . இது உப் 
தேசஞ் செய்து துறவு பூணச் செய்தவர் . பறுகு , கூந்தலறுகு , சிற்றறுகு , புல்ல 
பாதபங்கயமலையைத் தாம் தரிசித்ததன் றுகு , பேரறுகு , பானையறுகு , வெள்ள 
றித் துச்சயன் எனும் அரசனைத் தன் றுகு என பேதப்பட்டுக் குணங்களும் மாறு 
மனைவியுடன் தரிசிக்கச் செய்தவர் , மணி படும் . இது , தேவர்கள் பொருட்டு அநலா 
மேகலைக்கு ஆபுத்திரன் வரலாறு அமுத சுரனை விநாயகர் விழுங்கியகாலத்து வெப் 
சுரபியின் பெருமை , உணவளித்தலின் பந் தணிவுற முனிவர் பூசித்தலாலும் , 
விசேஷம் , போதித்துப்பலருக்கும் உண விரோசனையால் விநாயகமூர்த்தி பசியாக 
வளிக்கச் செய்து தருமோபதேசஞ் செய் வந்தகாலத்திற்பசி தணியநிவேதிக்க இட்ட 
சவர். தீவதிலகையாலும் , கந்திற்பாவை மையாலும் , ஆசிரியையெனும் ரிஷிபத் 
பாலும் புகழப்பட்டவர் . காவிரிப்பூம் பட் தினியால் தேவேந்திரனிடம் துலையேறப் 
டினம் கடல் கொண்ட பின்னை , வஞ்சிநக பெற்றுத் துலையில் தேவேந்திரன் செல் 
ரடைந்து அவ்விடம் துறவு பூண்டிருந்த வத்தினும் உயர்ந்தமையாலும் , தருப்பை 
கோவலன் தந்தையுடன் அளவளாவி அப் களில் ஒன்றா தலாலும் ஏற்றமுடைத்தாம் . 
பாற் காஞ்சி நகரஞ் சென்று தவஞ் செய் (விநாயக புராணம் ) 
திருந்தவர் . (மணிமேகலை .) 

அறுகை - மோரிய வம்சத்தரசன். இவன் 
அறிவனூர்- பஞ்சமரபு என்னும் நூலியற் மோகூர் அரசனாகிய பழையனுக்குப் பகை 
றிய தமிழாசிரியர் . 

வன் . இவன் பொருட்டுச் சேரன் செங் 
அறிவன்வாகை - தன் கீர்த்தியைச் சொல்ல 

குட்டுவன் பழையனுடன் போர்புரிந்தான் , 
மூன்று கால நிகழ்ச்சியையும் அறியுமவன் 

இவ்வறுகை செங்குட்டுவனுக்கு நண்ப 
தன்மையைச் சொல்லியது . ( பு . வெ . 

னாக இருக்கலாம் . 
அறிவானந்தசித்தீ- வலங்கை மீகாமனியற் 

அறுசமயம் - சைவம் , வைணவம் , சாத்தம் 
றிய தமிழ்த் தத்துவ நூல் . 

சௌரம் , காணபத்தியம் , கௌமாரம் . 
அறிவின் வேறுபாடு- ( ரு ) புத்தி தற்காலோ 
சிதமான பொருளைக் கிரகிப்பது , மதிமேல் அறுசுவை - கைப்பு , இனிப்பு : புளிப்பு , 
வரும் காரியத்தைக் கிரகிப்பது . ஸ்மிருதி 

உவர்ப்பு , துவர்ப்பு , கார்ப்பு . (நாலடியார் ) 
யாதாமொருவன் முன் சொன்ன விஷயத் அறு நாட்டார் - இவர்கள் மொட்டை வேளா 

ளர் எனப்படுவர் . இவர்கள் மீசையை 
தை யறிவது . பிரஞ்ஞை முற்காலத் துண் 
டாகிய வியாபார த்தை யறியு மறிவு . பிர 

யெடுத்துவிட்டுச் சிறு குடுமி வைத்திருத்த 

லால் வந்த பெயராம் . இவர்களுக்கு ஆறு 
திமை பிரஞ்ஞையின் மிகுந்த அறிவு. 
அறிவுடைநம்பி - பாண்டியன் அறிவுடை 

நாடுகள் . அவற்றில் மூன்று ஆறு கொள்ளப் 
நம்பி யென்பவரிவரே . புதல்வரில்லார்க்கு 

பட்டன . இப்பொழுதுள்ளவை இரண்டு 
இருமைப்பயனுமில்லை யென 

ஒன்று சீர்குடிநாடு , மற்றது ஓமாண்டூர் 

நாடு . ( தர்ஸ்டன் ) 
புறம் ( கஅ அ ) ஆம் பாடலில் விளங்கக் 
கூறியுள்ளார் . இவர் பிசிராந்தையாராற் அறுபகை - காமம், குரோதம் , உலோபம் , 
பொருண்மொழிக்காஞ்சி பாடப் பெற்ற மோகம் , மதம், மாற்சரியம் . 
வர் ; புறம் ( ச அச ) தலைவியை அச்சுறுத்திக் அறுபத்து நாலுகலை -கலைஞானம் காண்க , 


அறுபத்து மூவா 


110 


அனாசாரங்கள் 


அறுபத்துழவர் - நாயன்மார் அறுபத்து 

மூவர் காண்க . 
அறுழகக்கடவுள் - சூராதிகளின் ஒடுக்கத் 
தின்பொருட்டு , தேவராதியர் . சிவமூர்த் 
தியை வேண்ட அக்காலத்தில் அறுமுகத் 
துடனிருந்த சிவமூர்த்தியின் நெற்றி விழி 
களாறினும் ஆறு பொறிகள் சிதறின. அவந் 
றைச் சிவமூர்த்தியின் ஏவலால் வாயுவும் 
அக்கியும் தாங்கிக் சங்கையில் விடக் கங்கை 
சரவனத்தில் வைக்கக் குழந்தையுருவாகி 
வளர்கையில் தேவரேவலாற் கார்த்திகை 
முதலறு வரும் பாலூட்டவுண்டு வளர்ந்து 
சூரன் முதலாயினாரை வென்ற திருவுரு . 
( ஸ்காந்தம் ) 
அறு முறைவாழ்த்து - முனிவர் , பார்ப்பார் , 
ஆனிரை , மழை , முடியுடை வேந்தர் , 
உலகு என்ற ஆறனையும் பற்றிக்கூறும் 
வாழ்த்து . 
அறுவகை நிலை - வைணவம் , சமநிலை . வை 

சாகம் , மண்டலம் , ஆலீடம் , பிரத்யாலீடம் . 
அறுவகைப்படை- மூலப்படை , 

கூலிப் 
படை , நாட்டுப்படை, காட்டுப்படை , 
துணைப்படை , பகைப்படை , 
அறுவைவாணிகனூர் இளவேட்டனார் - கடை 
ச்சங்கமருவிய புலவர் . மதுரை அறுவை 
வாணிகனா ரிளவேட்டனாரைக் காண்க . 
அற்பகன்- 

துருபதன் குமரன் . இவனுக்கு 
நந்திவர்த்தன ஆசயன் என்பவன் குமரன் . 
அற்புதம் - இந்திரப்பிரத்தத்தி னருகிலுள்ள 


டன்றி ஓராடை மாத்திரம் உடுத்துக் 
கொண்டு உண்ணுதலும் , ஒருவர் தாம் 
உடுத்த ஆடையைத் தோய்த்துத் தண்ணீ 
ரிலே பிழிதலும் , ஓராடை உடுத்துக்கொ 
ண்டு சபையில் போதலும் கூடா . தலையில் 
தேய்த்த எண்ணெயை வழித்து மற்ற 
அவயங்களில் பூசுதலாகாது . மற்றவர்கள் 
உடுத்த அழுக்கு வஸ்திரத்தைத் தீண்டு 
தல் கூடாது . பிறருடைய செருப்பைக் 
காலில் அணிந்து கொள்ளுதல் கூடாது . 
தண்ணீரிலே தம்முடைய நிழலைப் பார்த் 
தலும் , சும்மா உட்கார்ந்து கொண்டு தரை 
யைக் கீறுதலும் , இரவில் ஒரு மரத்தின் 
அருகிலே போதலும் , நீரைத் தொடாமல் 
எண்ணெய் தேய்த்துக் கொள்ளுதலும் , 
எண்ணெய் தேய்த்து கொண்டபின் உடம் 
பின்மேல் நீரைத் தெளித்துக்கொள்ளா 
மல் புலையனைப் பார்த்தலும் ஆகா . ஐங்கு 
ரவர் சொல்லிய சொல்லைக் கடந்து ஒரு 
காரியத்தையும் செய்யலாகாது . முடிவு 
பெறாத குறைவிரதம் உடையவர்கள் அவ் 
விரதத்தை மறத்தல் கூடாது , பூரணையில் 
பல் தேய்த்தலு மாகாது . மரங்களை வெட் 
தெலுமாகாது . ஒருவர் உட்கார்ந்திருக் 
கின்ற இடத்திற்கும் , விளக்கிற்கும் நடுவி 
லே போதலாகாது , சுவரின்மேல் எச்சிலை 
உமிழ்தல் கூடாது . பிறர் உடுத்துக் கிழிந்த 
அழுக்கு வஸ்திரத்தைக் கீழே போட்டுக் 
கொள்வதும் மேலே போர்த்துக் கொள் 
வதும் ஆகாது . எப்படிப்பட்ட சமயத்தி 
லும் தாம் உடுத்திருக்கின்ற வஸ்திரத்தின் 
காற்று மற்றவர்மேல் படும்படி செல்லு 
தல் கூடாது . பலர் நடுவில் தாம் உடுத்திரு 
க்கின்ற வஸ்திரத்தை உதறுதல் கூடாது . 
காலொடு காலைத்தேய்த்தலாகாது மனைவி 
பூப்புநாள் மூன்றிலும் அவளை நோக்கு 
தல் ஆகாது . நடுப்பகலிலும் நள்ளிரவி 
லும் , மாலையிலும் , திருவாதிரையிலும் , 
திருவோணத்திலும் , அமாவாசை , பௌர் 
னமியிலும் , அஷ்டமியிலும் , பிறந்தநாளி 
லும் , கலவிசெய்தல் ஆகாது . அளக்கும் 
படியை மணைமேல் வைத்தலும் , புது வஸ் 
திரத்தைத் தலைக்கடையில் பிரித்தலும் , 
தலைக்கடையில் கட்டிலிட்டுப் படுத்தலும் 
கூடா . தம்மை யறியா தாரெதிரில் நிற்ற 
லொழிக. கல்லியாண பந்தலின் கீழ் துடை 
ப்பம் , செத்தை , பூவின் புறவிதழ், பழைய 
கரிப்பானை , கிழிந்த கட்டில் ஆகிய இவை 
களைப் பரப்பலாகாது ( ஆசாரக்கோவை ) 


ஒரு மலை. 


ண 


அனந்தகுணபாண்டியன் குலோத்துங்க 
பாண்டியன் குமரன் . இவன் காலத்து நாக 
மெய்தது , மாயப்பசுவை வதைத்தது . 
அனந்தசதுட்டயம் - அனந்தஞானம் , அன 

ந்த தரிசனம் , அனந் தவீரியம் , அனந்த 
சுகம் . ( சீவக) 
அனந்தசுகபாண்டியன் -- அனந்தகுணபாண் 

டியனுகுப்பின் மதுரையாண்டவன் , 
அனந்தபாரதி ஐயங்கார்- இவர் தஞ்சாவூரி 
விருந் தவித்வான் . உத்தரராமாயண கீர்த் 
தனை , பாகவத்தசமஸ்கந் தநாடகம் , தேசி 
கப்பிரபந்தம் , மருதூர்வெண்பா , யானை 
மேலழகர்கொண்டிச்சிந்து , முப்பாற்றி 
ரட்டு செய்தவர். 
அனவர்த்தி விருத்தாசலபுராணம் நாத 

சன்மா இடம் கேட்டவர் . 
அனுசாரங்கள் - இவை, இல்லறம் துறவறத் 
திருப்போர் அநுட்டிக்கும் ஒழுக்கங்கள் . 
ஆடையின்றி ஸ்நானஞ்செய்தலும் , இரண் 


அனாசிப்பூ 


111 


அன்னம் புசிக்கத் தகாத இடம் 


அனசீப்பு - இது ஜபான் தேசத்தில் வளர் றுண்டு. இது ஆற்றோரங்களில் கூடுகட்டி 
கிற ஒருவித மரத்தின் பூவாக இருக்கிறது . வசிக்கும் . பெண்ணன்னம் பசுமை கலந்த 
இதில் ஒருவிதமான மணமுண்டு . இதன் வெண்மையான 

முட்டைகளிடும் . 
உருசியும் , வாசனையும் சோம்புக்குச் சரி இவை கூட்டங்கூட்டமாக வசிக்கும் , 
யாக இருக்கும் . இதைச்சேர்த்து வாசனை இவை நீரிலிருக்கும் கிழங்கு முதலியவை 
யெண்ணெய் செய்கிறார்கள் , இதனை மரு களையும் புழுப் பூச்சிகளையுந்தின்று ஜீவிக் 
ந்தாகவும் , உணவாதிகளில் மணமுண்டா கும் . இதனிறகுகளைத்தலையணைக்கு உப 
கவும் சேர்க்கிறார்கள். 

யோகிப்பர் . வெண்ணிற 

முடையதும் 
அனுகற்பவிபூதி அனுகற்பவிபூதியாவது செவந்த நிறமுள்ளதும் பாஜஹம்ஸம் . 
சித்திரைமாதத்தில் வனத்தில் பசுமந்தை அழுக்கடைந்த மூக்குடையது மல்லிகமெ 
களில் சென்று உலர்ந்து கிடக்கும் கோம னும் ஜாதி . கறுத்த மூக்குள்ளவை தார்த்த 
யங்களை ஓரிடத்திலே குவித்து உரலிலே ராஷ்டாங்கள் என்ப , இதனைப் பிரமதே 
போட்டு இடித்துத் தூளாக்கி வாமதேவ வர் வாகனமென வல்கள் கூறும் . இச்சா 
மந்திரத்தினால் கோஜவத்தை வார்த்துக் தியில் ஒன்று நளனுக்குத் தமயந்தியிடம் 
கலந்து அகோரமந்திரத்தினால் பிசைந்து தூது சென்றது . 
ருட்டித் தற்புருடமந்திரத்தினால் பதரை அன்னம் - எந்தக் காரணத்தால் அன்னத்தின் 
விரித்துவைத்துச் சிவாக்கினியில் தகனஞ் வழியாகப் பிரம்ம விஞ்ஞானம் உண்டா 
செய்து ஈசான மந்திரத்தினால் எடுத்துக் கின்றதோ அந்தக் காரணத்தால் அன்னத் 
கொள்ளும் தன்மையுடையதாம் . சைவ தை நிந்திக்கக்கூடாது . பிரதவி ஆகாசங்க 
சமயநெறி ) 

ளிரண்டும் ஆபோஜ்யோதிகளிரண்டும் , 
அனுபந்தம் - ( ச ) அதிகாரி, விடயம் , சம் அன்னமும் பிராணமும்போல் ஒன்றிலொ 
பந்தம் , பிரயோசனம் . 

ன்றிருத்தலால் அன்ன ஸ்வரூபமாகவும் , 
அனுமானவுறுப்பு- ( 3 ) பிரதிஞ்ஞை, எது , ஒன்றுக்கொன்று ஆதாரமாதல் பற்றி அன் 
உதாரணம் , உபாயம் , நிகமனம் . ( தருக் னாதமாகும் பிராணஸ்வரூபமாகவும் இருக் 
கசங் ) 

இவ்வாறு சரீரப்பிராணங்க 
அன்னக்குழிமண்டபம் -மதுரையில் மேலைச் ளிரண்டினையும் அன்னான்னாதங்களாகத் 
சித்திர வீதியிலுள்ளது ; இது பூதமுண்ட தெரிந்து கொள்பவன் அன்ன அன்னாதஸ் 
திருவிளையாடல் விழா நடைபெறுதற்கு வரூபனாய்ப் புத்ராதி சந்தான நிறைவா 
இடமாக இருக்கின்றது . இதிற் பல லும் கவாச்வாதி பசு சம்பத்தாலும் , பிரம்ம 
தெய்வ வடிவங்கள் உள்ளன . இதிலிருந்த தேஜசாலும் , உலகத்திற் புகழாலும் மிக்க 
குண்டோதர வடிவம் இக்காலத்துத் திருக் உயர்ந்தவனாகிறான் . அன்னத்தைப் பல 
கல்லியாண மண்டபத்தில் வைக்கப்பெற் வகையிலும் சம்பாதித்தல் வேண்டும் . அச் 
துள்ளது . ( திருவிளையாடல்) 

சம்பாதித்த அன்னத்தை அன்னார்த்திக 
அன்னபேதி - ஒருவகை மருந்து , 

ளுக்குக் கொடுத்தல் வேண்டும் . அவ்வாறு 
அன்னத்தைப் பேதித்தலால் இப்பெயர் எந்த வயதுகளில் கொடுக்கிறானோ அந்த 
பெற்றது . இதன் வகை மாம்சபேதி , 

வயதுகளில் அது அவனுக்கு தவுகிறது . 
சொர்ணபேதி , அஸ்திபேதி , சகஸ்திர இது பிரம்மதேவரின் ஸ்ருஷ்டி ஞானத் 
பேதி என்பன . 

தை உண்டுபண்ணக்கூடிய எல்லா லாத 
அன்னப்பறவை - இது நீர்வாழ் பறவையி னங்களுக்கும் பாவனங்களான எல்லா 
னத்தில் வாத்தின் உருவத்தைச் சேர்ந் யஞ்ஞங்களுக்கும் சாதனமானது . இதன் 
தது . இது வாத்தைப் பார்க்கிலும் பெரி 

பெருமை அன்னபூர்ணோபநிஷத்தும் 
தாய் அழகாய் வெண்ணிறத்த தாய்மூக்கும் தைத்திரீயோபநிஷத்தும் காண்க. 
கால்களும் சிவந்திருக்கும் . கருநிற அன் 2. அன்னம் ஒன்றுக்கு நாழிகை ( சு ) 
னமும் உண்டு , 

அன்னத்தினிறகுகள் , அது பூர்வான்னம் , பரான்னம், மத்தியான் 
உடம்போடொட்டி அடர்த்திருக்கின்றன . னம் , அபரான்னம் , சாயான்னம் ஆக . ( 3 ) 
வாத்தின் உடம்பு போல அன்னத்தின் அன்னம் புசிக்கத்தகாத இடங்கள் - மதம் 
உடலும் 

படகை யொத்திருக்கிறது . பிடித்தவன் , கோபி , நோயாளி , சிசுஹத்தி 
கழுத்து நீண்டு வளைந்திருக்கும் . இதன் செய்தவன் இவர்கள் பார்த்த அன்னத்தினை 
தலையில் கருநிறத்த கொண்டை யொன் யும் , மயிர் , புழு விழுந்த அன்னத்தினையும் , 


கின்றன . 


அன்னபூரண 


112 


அஷ்டகணநாதர் 


மாதவிடாய் ஆனவளுக்கு இட்டுமிகுந்த கடுத்த குறுக்கையென்னு மூரிலுள்ள தும் 
அன்னத்தினையும் , காக்கை , நாய் இவைகள் அத்தி தியனது காவன்மரமுமாகிய ஒரு 
தீண்டிய அன்னத்தினையும் , பசுவினால் புன்னை மரத்தை விரும்பி ( அகம் சடு ) 
மோக்கப்பட்ட அன்னம் , தருமசத்திரத் வைப்பூரிலுள்ள எவ்வியென்பவன் அடக் 
தில் அதிதிக்காகச் சமைத்த அன்னம் , சாமா கவும் , அடங்காமல் ( அகம் கட்டு ) அந்தப் 
னிய ஜனங்களைக் கூட்டிப்போடும் புன்னைமரம் நிரம்ப பூத்திருக்கும்பொழுது 
அன்னம் , வேசியின் அன்னம் , பெரியோர் அதனை வெட்டிச் சாய்த்தனன் . ( அகம் 
களுக்கு இஷ்டமாகாத அன்னம் ,திருடன் , கசடு ) அது காரணமாகத் திதியனுக்கும் , 
பாடகன் இவர்களின் அன்னம் , வட்டியி அன்னிக்கும் போர் மூண்டது . அப்போ 
னால் பிழைக்கிறவன் , தீதன் , கிருப ரும் புன்னையை வெட்டி வீழ்த்திய குறுக் 
ணன் , காவலில் வைக்கப்பட்டவன் , இவர் கையிலேயே போர் செய்தற்குரிய ஓரிடத் 
களின் அன்னம் , பஞ்சமகாபாதகன் ,பேடி , தில் நடந்தது . அப்போரில் திதியன் 
குடிசைக்காரி , டம்பாச்சாரி இவர்களின் வெற்றிகொண்டு அன்னியைப்பற்றி அவ 
அன்னம் , முரிந்த பால் சேர்ந்த அன்னம் , ன் கண்ணைப் பிடிங்கிவிட்டான் . ( அகம் 
சூத்திரனுக்கு இட்டு மிகுந்த அன்னம் , ககக ) அன்னியின் புதல்வனாகிய மிஜிலி 
வைத்தியன், வேட்டைக்காரன் கொடுமை யென்பவன் கடுஞ்சினமடைந்து தனக்குப் 
யுள்ளவன் , எச்சிற்பொறுக்கி , அனுலோம படைத்துணை பெருகுமளவும் தான் பரி 
சாதியான், அரசன் இவர்களின் அன்னம் , கலத்துண்ணாமலும் வெளிய உடைகளை 
பிரசவித்தவளுக்குச் சமைத்த அன்னம் , உடுக்காமலும் , சிலகாலமிருந்தான் . ( அகம் 
பந்தியில் ஒருவன் எழுந்தபின் போடப் உசு உ ) பின்பு வெற்றி மிக்க குறும்பிய 
படும் அன்னம் , தீட்டுக்காரன் அன்னம் , னென்பவனால் தி தயனை மரபோடழியக் 
தேவாராதனை செய்யாத அன்னம் , கண கொல்லுவித்து மிக்க மகிழ்ச்சி யுடையவ 
வன் பிள்ளையின்றி ஸ்திரீயால் சமைக்கப் னாகித் திருவழுந்தூரிற் பெரிய ஆரவாரத் 
பட்ட அன்னம் , சத்துருவின் அன்னம் , தோடு சென்று வந்தானென்பதாம் . குறு 
பதி தன் அன்னம் , தும்மினவன் எச்சிற் க்கை யென்பது கும்பகோணம் ரெயில்வே 
பட்ட அன்னம் , கோளன் , பொய்ச்சான் ஸ்டேஷனுக்குத் தென்பால் இரண்டுமைல் 
அரைப்பான் , எக்ய பலனை விற்பான் , நட் தூரத்திலுள்ளது . வைப்பூர் நாகப்பட்டி 
வென் , தோணிக்காரன் , செய்ந்நன்றி மறந் னந் தாலுக்காவிலுள்ள தோரூர் . அன்னி 
தவன் , கருமான் , செம்படவன் , கூத்தாடி , யின் கதையைக்கூறும் நற்றிணை ( க அ 0 ) ம் 
தட்டான் , பிரம்பு வேலை செய்பவன் , கத்தி பாட்டைப் பாடினோர் பெயர் தெரிய 
முதலிய ஆயுதம் விற்பவன் , வேட்டைக் வில்லை . ( நற்றிணை 
காக நாய் வளர்ப்பவன் , கள்விற்பவன் , அன்மொழித்தொகை- இது குறிப்பு மொழி 
வண்ணான் , துணிக்குச் சாயம் போடுகிற களிலொன்று . வேற்றுமைத் தொகை 
வன் , காதகன் இவர்களது அன்னம் , கள்ள முதலிய ஐவகைத் தொகையின் புறத்துப் 
புருஷனை யுடையாளது அன்னம் , இறந்த பயனிலைக் கல்லாதமொழி தொக்கு நிற் 
தீட்டுள்ளான் , அன்னம் , தன்மனதுக்குச் பது . ( நன்னூல் . ) 
சகியாதவன் அன்னம் , இவைகளைப் புசிக் அன்வய இலக்கணம் ( ரு ) விசேடணம் , 
கக்கூடாது . ( மது ) 

விசேடியம் , கருத்தா , கருமம், கிரியை . 
அன்னபூரணி- காசியிலமர்ந்த சிவசத்தி . அன்றகன் - தத்தாத்திரேயரிடம் தத்வ உப 
அன்னவாது - திதி புத்திரனாகிய அசுரன். தேசம் பெற்றவன் . 
அன்னி - இவன் சோழநாட்டுப் பாபவிநாசம் அன்னதம் - விச்சுவவுருவன் சிரத்திலொன்று . 
ரெயில்வே ஸ்டேஷனுக் கருகிலுள்ள ஒரு தித்திரி பக்ஷியுருக்கொண்டது . 
கிராமத்திலிருந்த சிற்றரசன் . இவன் இரு அஜைகபாதன்- இவன் சிவகணன் , இவனு 
தேவூர் பிற்காலத்து இவன் பெயராலே 

க்கு நான்குவாய் , ஆயிரம்புஜம் , கராளவத 
அன்னிகுடியென்று வழங்கி வருகிறது . னம் , சங்குகர்ணம் , ஏறுகால்களுமுடைய 
இவன் மயூரத்தின் மேற்கிலுள்ள திருவழு வன். ஒரு காலத்துச் சிவபெருமானுக்கு 

வாகனமானவன் . 
நகரிலிருந்த அகம் ( க்கா ) வேளிர் மா 
உனனாகிய திதியனுக்குரியதும் நந்திபுர அஷ்டகணநாதர் - நந்தி ,மகாகாளர் ,பிருங்கி ,, 
விண்ணகர மென்னும் திருமால் கோயிற் கணபதி , இடபம் , கந்தர்,பார்வதி , சண்டா . 


அயுடகணபதிகள் 


113 


அஷ்டதிக்குப்பால . 


ன 


வாத 


அஷ்டகணபதிகள் - ஆதிகணபதி , மகாகண அஷ்டகாதியர் - யயாதியின் குமரியின் வயி 
பதி , நடனகணபதி , சத்திகணபதி , வாலை ற்றுதித்தவர். அஷ்டகன் , பிரதர்த்தன் , 
கணபதி , உச்சிட்டகணபதி , உக்ரகணபதி , வசுமன் , அவுசீ, நரனான சிபி முதலி 
மூலகணபதி . ( வை த்யம் ) . 

யோர் . 
அஷ்டகணம் - செய்யுட்குரிய வெண்கணம் அஷ்டகடபேதம் - இவை ( சுஎ ) வகைப் 
அவை , ஆகாயம் , இயமானன் , சூரியன் , படும் . 

அவை , ஓணான் ( ச ) , தவளை ( a ), 
தீ, நிலம் , நீர் , மதி , வாயு . 

காட்டீ ( சு ) , பல்லி (ரு ) , காட்டுக் கொசுகு 
அஷ்ட கணிதம் - கனமூலம் , கனம , குன ( ச ) , குளவி ( சு ) , மலை எறும்பு ( ச ), 
னம் , சங்கலி தம் , பாகாரம் வருக்கமூலம் , 

சிலந்தி ( உ அ ) 
வருக்கம் , விபகலிதம் . 

அஷ்டதலபர்வதம் - இமயம் , மந்தாம் , சை 
அஷ்டகர்மம் - இது வசியம் , மோகனம் , லாசம், விந்தியம் , நிடதம் , ஏமகூடம் 
உச்சாடனம் , தம்பனம் , பேதனம் , ஆக நீலம் , கந்தமாதனம் . (பிங்கலம் .) 
ருஷ்ணம் , வித்வேஷணம் , மாரணம் என அஷ்டதற்றம் - அந்தராயம் , ஆயு , கோத்தி 
எட்டு விதமாம் . அவற்றுள் வசியம் பல ரம் , ஞானாவாணியம் , தரிசனாவரணியம் 
வித மூலிகைகள் , கருக்கள் , சேர்ந்தமையி நாமம் , மோகநீயம் , வே தநீயம் . 
னால் வசமாக்கல் , அது லோகவசியம் , அஷ்டதன்மம் - சூலைகுன்மம் , வாதகுன்மம் , 
ராஜவசியம் , ஸ்திரீ வசியம் , புருஷவசியம் , பித்தகுன்மம் , சிலேத்து மகுன்மம் , எரி 
மிருகவசியம் , பூதபிரே தவே தாள வசியம் குன்மம் , சத்திகுன்மம் , வன்னிகுன்மம் , 
என்பன . இவை மந்திர தந்திரங்களால் சலிகுன்மம் , வாதபித்தகுன்மம் , 
வேறுபடும் . மோகனம் மனத்தைக் கவர் சிலே த்மகுன்மம் , பித்த சிலேத்மகுன்மம் , 
தல் . இதுவும் அவ்வாறே கருக்கள் மூலி திரிதோஷகுன்மம் , ரத்தகுன்மம் , வாத 
கைகள் சேர்ந்தமையினால் தேவர்களையும் , பித்த சிலேத்மகுன்மத்துடன் எட்டாக 
பூதபிரேத பைசாசங்களையும் , மனுஷரை இவ்வாறுங்கூறுவர். ( ஜீவாக்ஷாமிர்தம் .) 
யும் மோகிப்பச் செய்தல் , உச்சாடனம் . அஷ்டசத்திகள் - சயை , விசையை , சயந்தி , 
துரத்தல் . இது தன் வசப்பட்ட தேவதை அபராசிதை, சித்தை , இரத்தை , அலம் 
களைப் பகைவர் மீது துன்பப்படுத்த ஏவு புசை , உற்பலை ( எ - ம் . ) வாமை , சேஷ்டை , 
தல் . தம்பனம் பகைவனையும் , தானெண் ரௌத்திரி , காளி , கலவிகரிணி , பலவி 
ணிய பொருள்களையும் , இருந்த நிலைபெய கரிணி , பலப்பிரம தனி , சர்வபூததமனி, 
ராது தம்பிக்கச் செய்தல் . அது ஜலஸ்தம் ( எ - ம் ) கூறுவர் . 
பம் , அக்கினிஸ் தம்பம் , வாயுஸ்தம்பம் , அஷ்டதயாவிருத்தி- பிறரையந்தீர்த்தல் , தீ 
வாக்குஸ்தம்பம் முதலிய பலவற்றைச் மைக்கஞ்சல் , பிறர் துயர்க்கிரங்கல் , நன்மை 
செய்யும் . பேதனம் நட்புக்கொண்ட இரு கடைப்பிடித்தல் , பிறர்கருமத்திற் குடன் 
வரைப்பிரித்தல் , ஆகருஷணம் தான் நினை படல் , பிறர்கருமமுடிக்க விரைதல் , பிறர் 
த்தபொருள் எவ்விடத்து இருக்கினும் க்குப் பொருள்வரவையுவத்தல் , பிறர்செல் 
காண்போர் முன்வரச் செய்வது . வித் வம் பொறுத்தல் . 
வேஷணம் இது ஒருவர்க் கொருவரை அஷ்டதனம் - அழகு, குணம் , ஆயுள , குலம் , 
விரோதிகளாக்குங் கருமம் . மாரணம் , 

சம்பத்து , வித்தை, விவேகம் , தனம் . 
எண்ணினவனுக்கு மரணத்தை 

அஷ்ட தாது - பொன் , வெள்ளி , செம்பு , 
உண்டாக்கல் . 

இரும்பு , வெண்கலம் , தரா , வங்கம் , துத்த 
அஷ்டகல்யாணி- கால் , முகம் , தலை , வால் , 

நாகம் . 
மார்பு ,இவை வெளுத்தகுதிரை ( அசுவசா.) 

அஷ்டதானபரீக்ஷை - இதனை அஷ்டவித 
அஷ்டகன் -1. யயாதி வம்சத் தரசன் . 

பரீக்ஷையிற் காண்க . 
2. விசுவாமித்திரன் குமரன் . 

. 
அஷ்டகாசிரார்த்தம் - மார்க்கசிரம் , புஷ்யம் , அஷ்டதிக்கஜம் - அட்டதிக்கஜம் காண்க 

மா .4 , எனு மாதங்களில் அபரபக்ஷத்தில் , அஷ்டதிக்கு - கிழக்கு , தென்கிழக்கு , தெற் 
சப்தமி , அஷ்டமி , நவமி , எனும் ( கூ ) 

கு , தென்மேல் , மேற்கு , வடமேல , வட 
நாட்களிலும் செய்யத்தக்க காமிய பலத் 

க்கு , வடகீழ் . 
தைத்தரும் ( சு ) நாளைய சிரார்த்தம் . இது அடக்குப்பாலகர்- அட்டதிக்குப் பால் 
இராஷ்டகம் எனவும்படும் . 


தான் 


கா கா ை 5 . 


அஷ்டதேவகணங்கள் 


115 


அஷ்டவக்ரமுனிவா 


அஷ்டதேவகணங்கள் - ஆதித்யர் , வசுக்கள் , சந்தானலக்ஷ்மி , கஜலமி, வித்யாலக்மி . 
ருத்ரர் , விச்வதேவர் , சாத்யர் , மருத்துக் இவர்களுக்கு முறையே உருவங்கள் , தன 
கள் , பிருகு , அங்கிரர் . 

லக்ஷ்மி, சதுர்ப்புஜம் உள்ளவளாய் இர 
அஷ்டபந்தனம் - சுக்கான் கல் , கொம்பரக்கு , ண்டு கரங்களில் தாமரைகொண்டு 
சாதிலிங்கம் , செம்பஞ்சு, தேன்மெழுகு , கரத்திற் தனப்பெட்டியும் , மற்றொரு கரம் 
எருமை வெண்ணெய் , குங்கிலியம் , நற்காலி , அபயமுள்ளவளாய் விளங்குவள், தான்ய 
அஷ்டபரிசம்- ஊன்றல் , கட்டல் , குத்தல் , லக்ஷ்மி , நான்கு புஜங்கள் உள்ளவளாய் 
தடவல் , தட்டல் , தீண்டல் , பற்றல் , இரண்டு கரங்களில் தான்யக்கதிர் ஏந்திக் 
வெட்டல் , 

கொண்டும் மற்றிரண்டு கரங்கள் வரதம், 
அஷ்டபாலகர்தறி - இடி , புகை , சீயம் , அபயம் கொண்டிருப்பள். தைர்யலக்ஷ்மி, 

ஞாளி , இடபம் , கழுதை, யானை , காகம் . நான்கு கரங்களிலும் முறையே , வேல் , 
அஷ்டபுஷ்பங்கள்- 

அஹிம்சை , இந்திரிய வில், பலகை , அம்பு தாங்கியிருப்பள் . 
அடக்கம் , ஷாந்திபுஷ்பம் , தயாபுஷ்பம் , விஜயலக்ஷ்மி, மூன்று கரங்களில் தாமரை 
ஞானபுஷ்பம் , தவபுஷ்பம் சத்தியபுஷ்பம் , கொண்டு ஒரு கரத்தை லம்பிதம் கொண் 
பாவபுஷ்பம் ஆக-( அ ) 

டிருப்பள் , வீரலக்ஷ்மி, இரண்டு கை 
அஷ்ட போகம்- பெண் , ஆடை , அணிக களில் தாமரைகள் மற்றிரண்டு கரங்களில் 
லன் , போசனம் , தாம்பூலம் , பரிமளம், வாள் , பலகை கொண்டிருப்பள் . சந்தான 
பாட்டு , பூவமளி . 

லக்ஷ்மி, இரண்டு கைகளில் தாமரைகள் 
2. விக்கிரயம் , தானம் , அடகு , ஜலம் , மற்றிரண்டு கரங்களில் குழந்தையை எந் 
சரு , பாஷாணம் , நிதி நிஷேபம் 

தியிருப்பள் . கஜலக்ஷ்மி, இரண்டு கரங்க 
3. அட்சிணி , ஆகாமி , ஜலாமிருதம் , ளில் தாமரைகளேந்தி மற்றிரண்டு கரங் 
பாஷாணம் , நிதி , கேபம் , சித்தி , சாத் களை அபயவரதமாகக் கொண்டிருப்பள் . 
தியம் . 

இவள் ஏந்தி நிற்கும் தாமரைகளை இரு 
அஷ்டப்பிரமாணம்- அளவை காண்க . புறங்களிலும் இரண்டு யானைகள் துதிக் 
அஷ்டமகாபோகங்கள் - வாதரோகம் , கல் கையால் அபிஷேகிப்பது போன்று விளங் 
வடைப்புரோகம் , குஷ்டரோகம் , மேக குவள் . வித்யாலக்ஷ்மி. இரண்டு கரங் 
சோகம் , மகோதரரோகம் , பகந்தரரோகம் , களில் தாமரைகள் ஒருகரம் அபயம் , மற் 
மூலரோகம் , இரகணிரோகம் . இவை சொருகரம் புத்தகம் கொண்டிருப்பள் . 
யெட்டும் எளிதில் வசமாகா , ( ஜீவ ). இவற்றுள் தைர்யலக்ஷ்மி நீக்கி யோக 
அஷ்டமாசிச்கூறு - நக்ஷத்திரம் காண்க . லக்ஷ்மி கூறுவாருமுளர் . அவள் இரண்டு 
அஷ்டமாசித்தீ -- அட்டசித்தி காண்க . 

கரங்களில் தாமரைகொண்டு ஒருகரம் சின் 
அஷ்டமாத்ருகைகள் - அந்தகாசுரவதத்தின் முத்திரையாகவும் , மற்றொருகரம் அபயம் 
பொருட்டுச் சிவபிரான் முகத்திலுண்டான கொண்டும் விளங்குவள். 
வர்கள் இவர்கள் அஷ்டமூர்த்திகளிடமிருந் அஷ்டலோஹி கம்மாளன் எழுலோகமா 
துண்டானவர்கள் , காமம் , யோகீச்வரி , கிய பொன் முதலிய வேலை செய்வோன் . 
குரோதம் மாகேச்வரி , மதம் பிரம்மாணி , அஷ்டவக்ரமுனிவர் - இவர் வதான்ய முனி 
லோபம் வைஷ்ணவி , மோகம் கெளமாரி , வர் குமரியாகிய பிரபா என்பவளை மணக்க 
மாச்சர்யம் இந்திராணி , பிசுநம் , யமதண்டி , வதான்யரைக்கேட்க , வ தான்யர் வடக்கில் 
அசூயை , வராகி . ( வராக - புராணம் .) கந்தமாதன முதலிய கடந்து திசா என்ப 
அஷ்டமாநாகம் - அட்டமாநாகர் காண்க . வளைக் கண்டு அவள் கூறுவதை எனக் 
அஷ்டமாந்தம் செரியாமாந்தம் , போர் ஏறிவித்து மணந்து கொள்க எனக் கேட்டு 
மாந்தம் , மலடிமாந்தம் , பெருமாந்தம் , வடக்கே சென்று உத்தரதிக்கில் அத்திக் 
வாதமாந்தம் , சுழிமாந்தம் , வலிமாந்தம் , கின் தலைவியாகிய திசாவைக்கண்டு அவள் 
கணமாந்தம் ( வைத்தியம் .) 

இவரைப் பலவி தத்தில் மயக்கியு மயங் 
அஷ்டழலம் - சுக்கு , அரத்தை, செவ்வியம் , 

காது அவள் ஸ்திரீகள் காமத்திலதியாசை 
சித்திரமூலம் , கண்பொங்கி , கோரைக் யுடையாரென்று அவரைப் புகழ்ந்து அது 
கிழங்கு , நன்னாரிவேர் , காஞ்சொறிவேர் . ப்பவந்து வதான்யருக்கு அறிவித்துப் பிர 
அஷ்டலக்ஷ்மீ - தனலக்ஷ்மி , தான்யலக்ஷ்மி , பாவை மணந்து கொண்டவர் . ( சிவமகா 

விஜயலஷ்மி , வீரல் , | புராணம் ). 


நடவக்கிரன் 


145 


அஸ்திபுரம் 


அஷ்டவக்கிரன் - இது ஒரு பாம்பு . 

படி , 

ஸ்ரீய : ப்பதிப்படி , தத்வசேகரம் , 
அஷ்டவசுக்கள்- அட்டவசுக்களைக் காண்க . 

தனித்வயம் , தனிச்சரமம் , தனிப்பிரண 
அட்டே வயிரவர் - காளியைக் காண்க . 

வம் முதலிய விசிட்டாத்வைத சித்தாந்தத் 
இவ் 

தைப் பாக்கக் கூறும் வைணவ நூல்கள் . 
வயிரவராவார் , சுதந்திரவயிரவன் , சுவேச் 
சாவயிரவன் , உலோகவயிரவன் , காலவயி அஷ்டாவதானம் - ஒரே சமயத்தில் எட்டுக் 

காரியங்களிற் கவனஞ்செலுத்துகை. இலா 
ரவன் , உக்ரவயிரவன் , பிரச்சையாவயிர 
வன் , நின்மாணவயிரவன் , பூஷணவயிர 

டசங்கிலிசேர்ப்பு , ஒருவரிருவர் வினாவிற் 

குத்தரம் , சொக்கட்டான் , முதுகிலிட்ட 
வன். மற்றொருவகை, சங்காரகாலவயிர 
வன் , அசிதாங்கவயிரவன் , குரோதவயிர 

பால் எண்ணல் , சதுரங்கம் , புதுக்கவிதை 
வன் , சண்ட வயிரவன், உன்மத்தவயிரவன் , 

கூறல் , கண்ட பத்திரிகை,கணிதம் கூறல் , 
கபால வயிரவன் , விபீஷணவயிரவன் , 

குதிரையடி கூறல் முதலிய , 
மார்த்தாண்ட வயிரவன் எனவுங் கூறுவர் . அஷ்டாவதானம் வீராசாமி செட்டியார் 
அஷ்டவர்க்கர் -1 . சீரகம் , கருஞ்சீரகம் , 

இவர் , சென்னை சூளையிலிருந்த வைசிய 

குலத்தவர். இலக்கண இலக்கியங்களில் 
சுக்கு , மிளகு , திப்பிலி , இந்துப்பு , பெருங் 

வல்லவர் . சென்னையில் பலர்க்கு இலக்க 
காயம் , ஓமம் . 

ணப் பயிற்சி செய்வித்தவர். தமிழில் 
2. சோதிடத்தில் ஒருவகை . 

விநோதரஸமஞ்சரி யெனும் நூல் எழுதிய 
அஷ்டவிதபரீக்ஷை - இது நோயாளிகளை வர். இவர் சற்றேறக்குறைய நூறு வா 
நோயின் நிதானமறிய எட்டு வகையாகச் ஷங்களுக்கு முன்னிருந்தவர் . 
சோதிப்பது . ( க ) நாடிகளைச் சோதித்தறி அஷ்டைசுவரியம் இராசாங்கம் , மக்கள் 
தல் , ( உ ) பரிசித்தறி தல் ( ங ரூபமறி தல் , சுற்றம் , பொன் , மணி , நெல் , வாகனம் 
( ச சத்தமறிதல் , ( ரு ) நேத்திரக்குறி , சு ) 

அடிமை . 
மூத்திரக்குறி , ( எ ) நாவின்குறி , ( அ )மலக் அஷ்டோத்தரசதோபநிடதம் - உபநிடதம் 
குறி அறிதல் . இச்சோதனைகளால் இன்ன 

காண்க. 
நோய் என்று ஆயுள் வேதியர் நிதானித் அஸ்தமகன் - 1. ( கு ) கல்மாஷபா தன் கும் 
தறிவது . 

ரன் . தாய் மதயந்தி . இவன் குமரன் 
அஷ்டவிவாகம் - அட்டமணம் காண்க . 

மூலகன் . 
அஷ்டவூறு -- சருச்சசை, சீர்மை , தண்மை , அஸ்தன் - சுகோத்ரன் குமரன் . இவனுக்கு 
திண்மை , நொய்மை , மென்மை , வன்மை , அத்தியெனவும் பெயர் . 
வெம்மை . 

அஸ்தி -1 . அந்தகாசுரனுக்கு மந்தா . 
அஷ்டாங்கயோகம் - அங்கயோகம் காண்க. 2 , வசுதேவருக்கு சோசனையிடம் உதி 
அஷ்டாதசகுணம் : - பசி , தாகம் , பயம் த்த குமரன். 
கோபம் , சந்தோஷம் , விருப்பம் , நினைவு , 3. சராசந்தன் குமரி . கம்சன் தேவி , 
உறக்கம் , நரை , நோய் , மரணம் , பிறப்பு , 4. சுகோதரன் குமரன் . இவனே அத் 
மதம் , இன்பம் , அதிசயம் , வியர்த்தல் , தினபுர மாண்டவன் . இவன் குமார் அச 
துன்பம் , செயலின்மை . ( ஆக- கசு ) 

மீடன் முதலியோர் . 
அஷ்டாதசழலம் - கொடிவேலி , எருக்கு , அஸ்திகர் - சலத்கார முனிவருக்கு நாக கன் 
நொச்சி , முருங்கை , மாவிலிங்கம் , சங்கங் னிகையாகிய சலத்காரையிடம் பிறந்த 
குப்பி , தழுதாழை , குமிழ் , பாதிரி , வில் முனிவர் . இவர் ஜனமேசயனை வேண்டிச் 
வம் , கண்டங்கத்திரி , கறிமுள்ளி , சிற்றா சர்ப்பயாகத்தை நிறுத்தினவர்.( தேவி - பா ). 
மல்லி , பேராமல்லி , வேர்க்கொம்பு , கரந் அஸ்திசிராவம் - ( எலும்புருக்கி ) ரஸதாது 
தை, தூதுளை , நன்னாரி 

கொதிப்பினால் ரத்தஸ்வபாவம் கெட்டத 
அஷ்டாதசாகஸ்யர் - இது முமூக்ஷுப்படி , னால் அல்குல் மார்க்கமாக இரத்தம் வெண் 
தத்வத்ரயம் , அர்த்தபஞ்சகம் , ஸ்ரீ வசா மையடைந்தும் , மிகச் செவந்தும் துர்க் 
பூஷணம் , அர்ச்சராதி , பிரமேயசேகரம் , கந்தமடைந்தும் எலும்புகளின் இடையி 
பிரபன்ன பரித்திராணம் , சாரசங்கிரகம் , 

லுள்ள மச்சைகளை யுருக்கிச் சூலையுடன 
சம்ஸாரசாம்ராஜ்யம் , நவரத்னமாலை , நவ வெளிப்படின் அஸ்திஸ்ராவமென்பர் 
வித சம்பந்தம் , யாத்ருச்சிகப்படி , பாந்த அஸ்திநபுரம் அத்தினபுரங் காள் 


அஸ்திபத்ரன் 


116 


அககமா . 


அஸ்திபத்ரன் - கத்ரு தநயன் . 

முஸலம் , காபாலம், கங்கணம், நந்தனம் , 

காந்தர்வம் , மானவம், பிரஸ்வாபனம் , பிரச 
அஸ்திரமுருதயம் - ஒருமந்திர வித்தை , இது 

மனம் , சௌரம் , தர்ப்பணம் , சோஷணம் , 
சத்ருநாசத்தையும் , கீர்த்தியையும் தரவல் 
லது . இது சிவமூர்த்தியிடம் சுவாயாம்பு 

சந்தாபனம் , விலாபனம் , மதனம் , சந்தர்ப் 

பதயிதம், பைசாசம் , மோஹனம் , தாம 
மனுவும் , சுவாயாம்புவிடம் வசிட்டரும் , 
அவரிடம் சித்ராயுதனெனும் காந்தருவ 

ஸம் , சௌமனம் , சம்வர்த்தம் , மௌஸலம் , 
னும் , அவனிடம் அவனது தௌதித்ரியா 

ஸத்யம் , மாயாதரம் , தேஜஸ்பாபம் , சீசி 
கிய மனோரமையும் , அவளிடம் சுவரோசி 

ரம் , சுதாமனம் , சிதேஷ இந்த அஸ்தி 
யும் பெற வந்தது . 

ரங்கள் பிருசாச்வ புத்தர்கள். இவை விச் 

வாமித்திரரால் இராமருக்குக் கொடுக்கப் 
வுஸ்திரங்கள் தண்டசக்கரம் , தருமசக்க பட்டவை . ( இசா- பால ) 
சம் , காலசக்கரம் , விஷ்ணுசக்கரம் , ஐந்தி அஸ்திரபாலர் நான்குமுகம் நானகு கைகள் , 
சாஸ்திரம் , சைவாஸ்திரம் , வச்சிராஸ்திரம் , 

பிரகாசிக்கின்ற அக்கிப் பிரபையின் ஸ்வ 
குலம் , பிரமசிரோஸ்திரம் , ஐகாஸ்திரம் , 

ரூபம், வல இடக்கைகளில் சத்தி , சூலம் , 
பிரமாஸ்திரம் , மோதகி , சிகரி, தர்மபாசம் , 

அபயம் , வரதம் சடாமகுடத்தில் மூன்றாம் 
காலபாசம் , வருணாஸ்திரம் , சுஷ்கம் , ஆர்த் 

பிறையணிந்தவரா யிருப்பர். 
திரம் , பைநாகாஸ்திரம் , நாராயணாஸ்திரம் , 
ஆக்னேயாஸ்திரம் , வாயவியாஸ்திரம் , அய 

அஸ்வ இருதயம் - இது குதிரைகளின் மன 
சிரோஸ்திரம் , கிரௌஞ்சாஸ்திரம் , விஷ் 

நோக்க மறியும் வித்தை. இதில் நானும் , 
ணுசக்தி , ருத்திரசக்தி , கங்காளம் , காபா 

நகுலனும் வல்லவர்கள் , 

இவ் வித்தை 
லம் , கங்கணம் , வைத்தியா தராஸ்திரம் , 

யால் இருது பர்னனுக்கு நளன் தேர் செலு 
காந்தருவாஸ்திரம் , பிரஸ்வாபனாஸ்திரம் , 

த்தினான் . அசுவ இருதயம்காண்க 
சௌராஸ்திரம் , தர்ப்பணம் , கோஷணம் , அக்ஷத்ரிதியை - ஒரு விரதம் . இது சித்தி 
சந்தர்ப்பணம் , விலாபனம் , மதனம் , மோக 

ரைமீ சுக்கிலபக்ஷத்திரிதியை முதல் வை 
னாஸ்திரம் , தமசம் , சௌமனம் , சம்வர்த் காசிய திருதியை வரையில் பார்வதி 
தம் , மௌசலம் , சத்தியாஸ்திரம் , மாயாத 

பிராட்டியை ஆவாகித்துப் பூசிப்பது . 
ராஸ்திரம் , தேஜப்பிரபாஸ்திரம் , சௌம் அக்ஷபாதமதம் - இது பாதத்தில் கண்ணு 
யாஸ்திரம் , துவஷ்டாஸ்திரம் , விதேஷு , டைய கௌதமமுனிவரால் கற்பிக்கப் 
மானவாஸ்திரம் , சத்தியவந்தம் , சத்திய பட்ட மதம் . இம்மதசித்தாந்தம் . ஆத்மா 
கீர்த்தி , திரஷ்டம் , ரபஸம் , பிரதிகாரதரம் , சரீரேந்திரியாதிகளுக்குப் பின்னன் என 
பிராமுகம் , அவாங்முகம் , வட்சாக்ஷம் , விஷ வும், உடல்கள் தோறும் ஆன்மா வேறு 
மம், திருடநாபம் , சுநாபகம் , சோதிஷம் , வேறு , ( எ -ம் . ) ஆத்மா ஒரு சரீரத்தை 
கிருசனம் , நைராசியம் , விமலம் , யோகம் விட்டு மற்றொரு சரீரத்திற்குப் பாய்வன், 
தரம் , அரித்திரம் , சார்ச்சி , சர்மாலி ,திருதிர் ( எ - ம் . ) பரமாத்மா ஒருவனே , ( எ - ம் . ) 
மாலி , விரத்திமான் , ருசிகரம் , பிதுருசௌ தன்னைத் தான் அறிதலே சுகம் , (எ - ம் . ) 
மனசம் , வி தூனம் , மகரம் , கரவீகரம் ,தனம் , கூறும் . இம்மதத்தவருக்குப் பிரத்யக்ஷம் , 
தான்யம் , காமரூபம் , காமருசி , மோகம் , அநுமானம் , உபமானம் , சப்தம் எனும் 
ஆவரணம் , ஜிரும்பகம் , சர்வநாபம் , சந்தா நான்கும் பிரமாணங்கள் . பிரமேயங்கள் 
னம் ; வாணம் என்பன . ( அயோ- ம் .) ( கட் ) ஆத்மா , சரீரம் , இந்திரியம் , அர்த்தம் , 
அஸ்திரசஸ்திரங்கள் - தண்டசக்கிரம் , தர்ம 

புத்தி , மனம் , பிரவிருத்தி , தோஷம் , 
சக்கிரம் , காலசக்கிரம் , விஷ்ணுசக்கிரம் , 

பிரேத்யம் , பாவம் , பலதுக்கம் , அபவர்க் 
இந்திராஸ்திரம் , வஜ்ராஸ்திரம் , மஹா 

கம் என்பனவாம் . ஆக பதார்த்தங்கள் ( 52 ) 
சூலம் , பிரம்மசிரஸ் , ஜஷகம் , பிரம் 

ஆதலால் பதார்த்த தத்வஞானமே மோ 
மாஸ்திரம் , மோதகி , சிகரி , தர்மபாசம் , 

ஷத்திற்கு முக்கிய சாதனம் என்பர் . 
காலபாசம் , வருணபாசம் , வருணாஸ்திரம் , அகூ பாசர் - கௌதமர் , பாதத்தில் கண் 
சுஷ்காசங் , ஆர்த்தி ராசமி , பைநாகாஸ்திரம் , 

ணுள்ளவர் . 
நாராயணாஸ்திரம் ஆக்னேயாஸ்திரம் , சிக அக்ஷமாலை -- 1. வசிஷ்டரால் விவாகஞ் 
ரம் , வாயல்யம் , ஹயசிரஸ், கிரௌஞ்சம் , செய்து கொள்ளப்பட்ட தாழ்ந்த ஜாதிப் 
எலுசக்தி , ருத்ரசக்தி , கங்காளம் , சோர பெண் . 


அடியகுமாரன் 


117 


ஆகமம் 


என 


2. வசிஷ்ட பத்னி . ( அருந்ததி ) பாரதம் 
( ஆதி - பர் .) 
அக்ஷயகுமாரன் - ( அவன் ) இராவணன் 
குமாரர்களிலொருவன் . அதுமனாற் கொ 
ல்லப்பட்டவன் , 
அக்ஷயதேவர் - ஒரு சிவனடியவர் . 
அக்ஷயபாத்திரம் - சூரியனிடமிருந்து தர் 

ஆஅய் அண்டிரன் - ஆயைக்காண்க , 
மன் பெற்ற வற்றாத அன்னம் அளிக்கும் 
பாத்திரம் , 

ஆகண்டிதன் -துரியோதனன் தம்பி , 

ஆகமம் - சிவ விஷ்ணுக்களால் இருஷிகள் 
அக்ஷயவடம்- காசிக்கருகில் கௌதமபுத்தர் 

பொருட்டு அருளிச்செய்யப்பட்ட எல் 
நிஷ்டைகூடியிருந்த ஆலமரம். 

கள் . அவற்றுட் சிவாசமம் இருபத்தெட்டு 
அக்ஷசாரம்பம் அக்ஷராரம்பம்பண்ணுமி வகை , அவை சதாசிவமூர்த்தியின் ஐந்து 
டத்து உத்தராயணத்து மாசிமாதமொழிய திருமுகங்களிலிருந்தும் தோன்றின. 
( ச ) வயது சென்று (ரு ) வயதிலே பூருவ அவை , சிவபேதம் , ருத்ரபேதம் 
பக்கத்துப் பகற்காலத்திலே பஞ்சாங்க இருவகைப்படும். அவற்றுள் முதலாவது 
சுத்தியுண்டாகத் திருவாதிரை , திருவோ காமிகாகமம் , இது பரார்த்த தொகையுள் 
ணம் , இரேவதி , அனுஷம் , புநர்பூசம் , ளது . இதனைக் ( கேட்டோர் ) பிரணவர் , 
அத்தம் , சித்திரை, சோதி , அசுவதி இந் திரகலர், ஹரர் , இதன் உட் பிரிவு , வக்த்ரா 
நாட்களிலே ஸ்திரராசியு தயமாக எ , அ , 

ரம் , பைரவோத்தரம் , நரசிங்கம். ( உ - 
இவ்விடங்கள் சுத்திபெற அக்ஷராரம்பம் வது ) யோகசம் , இது லக்ஷசங்கியை 
பண்ணுவது . சிலர் ( ச ) ம் இடஞ்சுத்தியாக ( கேட்டோர் ) சுதர் முதலியோர். ( உ - பி ) 
வேண்டுமென்பர் . அக்ஷராரம்பத்துக்குத் வீணாசிகோத்தரம் , தாரம் , ஆத்மயோகம் 
திருவாதிரை, திருவோணம் , அனுஷம் , முதலிய . ( கூ -வது ) சிந்தியம் , ( கே - ர் ) 
புநர்பூசம் , பூசம் , அவிட்டம் , அத்தம் , சுதீப்தர் முதலியோர் . ( உ - பி ) சுசிந்தியம் 
சோதி , மிருகசீரிஷம் , அசுவதி , சித்திரை, முதலிய மூன்று . ( ச.வது ) காரணம் 
சதயம் இவை உத்தமம் . இரேவதி , உரோ ( கேட்டோர் ) காரணர் முதலியோர் ( உ -பி ) 
கிணி , உத்திரத்திரயம் இவை மத்திமம் . பாவரும் முதலிய ஆறு , ஐந்தாவது அசி 
ஸ்திரராசி யுதயமும் , பக்கங்களில் திரயோ தம் , ( கே - ர் ) சுசிவர் முதலியோர் . 
தசி , சத்தமி இவையொழிந்த சுபதிதிக ( உ - பி ) பிரபூத முதலிய நான்கு . ஆறா 
ளும் நன்றாம் (விதானமாலை . ) 

வது தீப்தம் . ( கே - ர் ) ஈசர் முதலிய 
அக்ஷரேகைகள் --நிரக்ஷரேகைக்கு வடக்கி மூவர் . ( உ - பி ) அமேயம் முதலிய ஒன் 

லுந் தெற்கிலும் துருவங்கள் வரையிலும் , பது . ஏழாவது சூக்ஷமம் , ( கே - ர் ) குமர் 
ஒரு டிகிரி தூரத்திற்கு ஒன்று வீதம் பூமி முதவிய மூவர், எட்டாவது சஹச்சரம், 
யுருண்டையைச் சுற்றி வரையப்பட்ட 

( கே -ர்) காலர் முதலிய மூவர். ( உ - பி ) அதீத 
கோடுகள் . 

முதலிய பத்து . ஒன்பதாவது அம்சுமான் , 
அக்ஷன் - அஷய குமாரனுக்கு ஒரு பெயர் . 

( கே - ர் ) அம்பு முதலிய மூவர் , ( உ - பி ) 

வித்யாபுராண 
இவனுக்கு அடியன் என்றும் பெயர் . 

முதலிய பன்னிரண்டு, 

பத்தாவது சுப்ரபேதம் , ( கே - ர் ) தசேசர் 
அக்ஷஹிருதயம் - த்யூதசாஸ்திரம் , ருதுபர்ண 

முதலிய மூவர் . இதுவரையிற் கூறிய 
5 ள சம்வாதத்தில் பெற்றது. ( பாரதம் ஆகமங்கள் சிவபேதமாம் . இனிக் கூறு 
வன - பர் .) 

வன ருத்திரபேதம் , பதினொராவது விஜ 
அக்ஷத்திரயம் - விசாலாக்ஷி , காமாஷி , 

யம் , ( கே - ர் ) அநாதிருத்ரர் முதலிய இரு 
மீனாக்ஷி . 

வர் , ( உ - பி ) விஜயம் முதலிய எட்டு , 
அஜீணன்- விஸ்வாமித்ரபுத்ரன் . ( பாரதம் பன்னிரண்டாவது நிச்வாசம் , ( கே - ர் ) 
அது - பர். ) 

தாசார்ணர் முதலிய இருவர் , ( உ - பி ) நிச் 
அக்ஷோப்யழநீ- வித்யாரண்யருடன் வாதி வாச முதலிய எட்டு , பதின்மூன்றாவது 

ட்டு வேதாந்ததேசிகர் எழுதியனுப்பிய ஸ்வயம்பூ , ( கே -ர் ) நிதநேசர் முதலிய இரு 
சியாயத்தாற் களிப்படைந்தவன் . 

வர் , ( உ.பி ) பிரசாபதி பத்மம் முதலிய 


ஆகமங்களில் சிவபேதம் 


118 


ஆகாயம் 


மூன்று , பதினான்காவது 

ஆக்நேயம் , சுக்ரர் , ரவி , தசேசர் , விக்னேச்வரர் , சசி , 
( கே - ர் ) வியோமர் முதலிய இருவர். பதி இவர்கள் சிவபேதமாகிய பத்து ஆகமங் 
னைந்தாவது வீரம் , ( கேர்) தேசசுமுதலிய களைக் கேட்டோர். (காமிகம் .) 
இருவர் , ( உ - பி ) பிரஸ்தாரம் முதலிய ஆகமங்களில் ருத்ரபேதம் ( கஅ ) கேட்டோர் 
பதின்மூன்று, பதினாறாவது ரௌரவம் , அநாதிருத்ரர் , பரமேசர் , தசார்ணர் , சைல 
( கே - ர் ) பிராம்மணேசர் முதலிய இருவர், சர் , நிதநேசர், பிரமர் , வ்யோமர் , உதாச 
( 2 - பி) காலக்கம் முதலிய ஆறு . பதினே நர் , தேஜசு , ப்ரஜாபதி , ப்ராம்மணேசர் , 
ழாவது மகுடம் , ( கே - ர் ) சிவர் முதலிய நந்திகேசர் , சிவர் , மகாதேவர் , சர்வாத் 
இருவர் . ( உ.பி ) மகுடம் முதலிய இரண்டு . மகர் , வீரபத்ரர் , அநந்தர், பிரகஸ்பதி , பிர 
பதினெட்டாவது விமலம் , ( கே -ர்) சர்வா சாந்தர் , ததீசி , சூலி , கவசர், ஆலயேசர், 
த்மகர் முதலிய இருவர் . ( உ - பி ) அருந்தம் லளிதர், பிந்து , சண்டிகேசர் , சிவஷ்டர் , 
முதலிய பதினாறு , பத்தொன்பதாவது அசம்வாயர் , சோமர் , நிருசிம்மர் , ஸ்ரீதேவி , 
சந்திரஞானம் , ( சே - ர் ) அருந்தர் முதலிய உசனர், தேவவிபவர். சம்வர்த்தகர் , சிவர், 
இருவர் . ( உ - பி ) ஸ்திரம் முதலிய பதினா மகாகாளா . ( காமிகம் ) 
ன்கு . இருபதாவது முகபிம்பம் ( கேர்) ஆகர்ஷணசக்தி- காந்தசக்தி மின்சாரசக் , 
பிலசாந்தர் முதலிய இருவர். ( உ - பி ) சதுர் (Magnet Power ) இது அக்னியின் சக்தி , 
முகம் முதலிய பதினைந்து . இருபத்தொ இது அசைவால் நெகடிவ், பாஸிடிவ் என்ற 
ன்றாவது ப்ரோத்கீதம் , ( கே-ர் ) சூவி பிரிவுடைத்தாய் இயங்கிப்பின் ஒன்றுடனொ 
முதலிய இருவர் . (உ.பி ) கவசம் முதலிய ன்று கூடு தலாகிய வழியில் ஒடுங்குகிறது 
பதினாறு , இருபத்திரண்டாவது லளிதம் , இது இக்காலத்துப் பல வழியில் உபயோ 
( கே -ர் ) ஆலயேசர் முதலிய இருவர், ( உ.பி ) கிக்கப்பட்டு வருகிறது . இதன் சக்தியால் 
லளிதம் முதலிய மூன்று , இருபத்து மூன் தீபங்கள் எரிகின் றன . கம்பித் தந்திகள் 
சாவது சித்தம் , ( கே - ர்)பிந்து முதலிய இரு கம்பியிலாத் தந்திகள், நெடுந்தூர வார்த்தை 
வர் , ( உ.பி ) சாரோத்தர முதலிய நான்கு களைக் கேட்டல் , யந்திர இயக்கம் , கப்ப 
இருபத்து நான்காவது சந்தானம் , ( கேர் ) லோட்டல் முதலிய பல வேலைகளைச் செய் 
சிவநிஷ்டர் முதலிய இருவர் . 
இலிங்காத்யக்ஷம் முதலிய ஏழு . இருபத் ஆகன்- யாதவ வம்சத்தவன் . அநேக லகத் 
தைந்தாவது சர்வோத்தமம் , (கேர் )சோமர் தவரில் கடைசியிற் பிறந்து கீர்த்தியை 
முதலிய இருவர் ( உ - பி) சிவதர்மோத் அடைந்தவன், 
தாம் முதலிய ஐந்து . இருபத்தாறாவது ஆகா - ஒரு கந்தருவன் . 
புரமேச்வரம் , ( கே -ர் ) ஸ்ரீதேவி முதலிய ஆகாசராசன் இவன் ஸ்ரீலக்ஷ்மிதேவி 
இருவர் . ( உ- பி ) மதங்கம் முதலிய எழு . யைச் சிவபூசைக்குப்பரிக்குங்கமலத்திடம் 
இருபத்தேழாவது கிரணம் , ( கே - ர் ) தேவ குழந்தையுருவாகக் கண்டு எடுத்து வெங் 
விபவர் முதலிய இருவர் . ( உ - பி ) காருடம் கடேசுவரசுவாமிக்குத் திருமணஞ் செய் 
முதலிய ஒன்பது . இருபத்தெட்டாவது 

வித்தவன் . 
வாதுளம் , ( கே - ர் ) சிவர் முதலிய இருவர் . ஆகாமியம் - பிரார்த்தம் புசிக்கையல மானா 
( உ.பி ) வாதுளம் முதலிய பன்னிரண்டு வாக்குக் காயங்களால் செய்யப்படும் நல்ல 
( ஸ்ரீ காமிகம் , சித்தாந்த சாராவளி). இனி தீய கருமங்களால் வந்தேறுகிற சன்மம் . 
வைஷ்ணவாகமங்கள் , வைகாநசம் . பாஞ் ஆகாயகப்பல் - இதுபுகைக்கப்பலைப்போல 
சராத்ரம் என இருவி தப்படும் . அவற்றினை ஆகாயத்தில் வேகமாகச் செல்லும் கப்பல் . 
அப்பெயர் கூறியவிடத்துக் காண்க . 

இது தனக்கு முன் , முன் தள்ளும் இரண்டு 
ஆகமங்களில் சிவபேதம் ( க 0 ) கேட்டபரம் கருவிகளையும் , ஒரு சுக்கான் போன்ற நடத் 
பரைகள் - சதாசிவர் பரணவருக்கும் அங் தும் கருவியையும் கொண்டிருப்பது . இது 
கிருந்து பரம்பரையாக , திரிகலர் , சுரர் காற்றின் சகாயத்தால் செல்லும்தன்மை 
சுதர் , பஸ்மர் , விபு , சுதீப்தர் , கோபதி, யுடையது . 
அம்பிகை , காரணர் , சர்வருத்ரர், பிரஜா ஆகாயம் இது சத்ததன்மாத்திரையினி 
பதி , சுசிவர் , சிவர் , அச்சுதர், ஈசர் , ஈசா ன்று தூலமாகத் தோன்றிப் பல வேறு 
னர் , உதாசநர் , சூஷ்மர் , வைசாவணர் , வகைப்பட்ட சத்தமுடைத்தாய்ப் பிராணி 
பிரபஞ்சனர் , காவர் , பீமர் , தர்மர் , அம்பு , களின் போக்கு வரவிற்கு இடங்கொடுத்து 


இன்றனர் . 


ஆகாயவாணி 


119 


ஆக்கியித்ரன் 


நிற்பது . சத்தத்தைக் குணமாகவுடையது . 

பான் . உங்களைப் பிரித்த சிவயோகி அன் 
இது சத்தம் , சங்கியை , பரிமாணம் , பிரதக் னமாகப் பிறந்து உங்களிருவருக்கும் , மண 
த்வம் , சையோகம் , விபாகம் எனும் ஆறு முடித்து வைப்பான் . அப்பிறப்பில் நீங்கள் 
குணங்களுடையது . 

முத்திபெறுவீர்கள் என்று திருவுருக் கரம் 
ஆகாயவாணி - அசரீரியாகிய தருமதேவ தனர் . (சிவமகா புராணம் ). 
தை . எல்லாக் கருமத்திற்கும் சாக்ஷியாக ஆகுகன் -ஜாம்பவதியின் தந்தை . ( பாரதம் 
இறைவனால் நியமிக்கப்பட்ட சத்தி . இவ் அது - ம் . ) 
வசரீரியின் ஒலி பலபுராண கதைகளாற் ஆகுகீ - ஆகுகனைக் காண்க . 
காண்க, 

ஆகுகை - புனர்வசுவின் குமரி . 
ஆகிண்டிகன்- நிஷாதனுக்கு வைதேக ஸ்தி ஆகுதி -1 . தேவகனுக்கு நல்லத்தை, 
ரீயிடம் பிறந்தவன் . இவனுக்குக் குற்ற 2 சுவாயம்பு மனுவின் குமரி . ருசிப் 
வாளிகளை அடித்தல் , கட்டுதல் , கொலை பிரசாபதியின் தேவி . இவளுக்கு ஆகு 
செய்தல் தொழில். ( மது . ) 

நாதி எனவும் பெயர் . 
ஆகு - இவன் ஓர் அசுரன் . இவன் பெருச் 3. பிரிதுஷேணன் தேவி . 
சாளி முகமுள்ளவன் . இவன் தேவர்களை ஆதநாதி - ஆகுதிக்கு ஒரு பெயர் . 
வருத்தி வந்ததால் தேவர்கள் விநாயகக் 

விநாயகக் ஆகுபெயர் ஒரு பொருளினியற்பெயர் 
கடவுளை வேண்ட விநாயகக் கடவுள் இவ அதனோடியைந்த வேறு பொருளுக்காகி 
னைப் பந்து போல் ஆகாயத்தே எறிந்து வருதல், இது பொருள் முதலிய அறுவகை 
கொன்றனர் . இவன் விநாயக பூசையால் யாலும் பிறவற்றாலும் வரும் . ( நன் ) 
விநாயகரைத் தாங்கும் வரம் பெற்றான் . ஆதலம் - வருஷக் கடையில் (கரு ) நாட்க 
(திருவோத்தூர்ப் புராணம் .) 

ளும் , மா தக்கடையில் கூ - நாட்களும் , நக்ஷ 
ஆதகன்- . ஒரு யா தவன் , புனர்வசுவின் த்திர முடிவில் உ - நாழிகைகளுமாம் . 
குமரன் . இவன் குமார் தேவகன் , உக்ர இவை சுபகாரியங்களுக்கு ஆகா. ( சோ 
சேனன் . 

திடம் ) 
2. அர்ப்பு தெமென்னும் பர்வதத்தில் தன் ஆகூ தீ -1 , இவள் சுவாயம்பு மனுவிற்கு 
மனைவி ஆகுகியுடனிருந்த வேடன் . இவன் சதருபையிட முதித்த குமரி . இவள் தம 
தன் மனைவியுடன் கூடி அருகிருந்த சிவால க்கை பிரசூதி . இவள் பிரஜாபதியை மண 
யத்து நியமம் தவறாமல் சிவபூசை செய்து ந்து அவனால் , அஞ்ஞன் என்னுங் குமா 
வருகையில் , ஒருநாள் சாயங்கால வேளை னையும், துணை யென்னுங் குமரியையும் 
யில் சிவயோகி ஒருவர் அவ்விடம் வா பெற்றனள் . 
ஆகுகி எதிர்சென்று உபசரித்து வேண் 2. சர்வதேஜஸன் பாரி . சக்ஷர் மனு 
டியதென்னென முனிவர் ஒன்று முரையா விற்குத் தாய் , 
திருக்கக் கணவன் வெளிப்பட்டு முனி ஆகோள் --பகைவா முனயனைக் கடந்து 
வரை உபசரிக்கையில் முனிவர் இராத்தி ஆரவாரித்து வெற்றியினைப்பெற்ற வீரர் 
ரிக்கு இருக்க இடந்தரவேண்டும் எனக் கன்றுடனே பசுநிரையைக் கைக்கொண் 
கேட்க , ஆகுகன் தன் குடிலில் இடங் டது . ( புறப்பொருள் - வெண்பாமாலை .) 
கொடுத்துத் தானும் தன் மனைவியும் காத் ஆக்கியவல்லியர் - பாஷ்களர் மாணாக்கர் . 
திருக்கக் கண்ட யோகியர் , பெண்பாலாத ஆக்கியாளவான் - ஆளவந்தார் காலத்து வித் 
லின் அவளையுங் குடிலிலிருக்கக் கட்டளை வான்களைப் பங்கப்படச்செய்து , 
யிட்டுத் தாம் சிவயோசம் புரிந்தனர் . ஆகு பாஷ்ய பட்டரையும் தனக்குக் கப்பமிடப் 
கனோ வெளியில் வில்லேந்தி இரவு முழுது 

பட்டயமனுப்பினவன் . இவனுடன் ஆள 
மிருக்கப் புலியால் கொல்லப்பட் டிறந்த வந்தார் வாதித்துத் தோற்பித்தனர் . 
னன் . இதனால் கணவனுடன் உயிர் துறக்க ஆக்கினவர்க்கம் - அத்தாமலகனைக் காண்க . 
எண்ணிய ஆகுகி, தீமுட்டிச் சிந்திய தன் ஆக்குரோசன் - தசார்ண தேசாதிபதி . 
கணவன் உறுப்புகளைத் தீயிலிட்டு நிற்கை ஆக்தியித்ரன் -1. பிரியவிரதனுக்குக் கும 
யில் சிவபெருமான் தரிசனந்தந்து நீ, விதர் 

தாய் பெரிகிஷ்மதி. தேவி பூர்வ 
ப்ப தேசத்தில் வீமராசன் புத்திரியாகச் சித்தி . இவ னிவளுடன் கூடி வருஷம் 
சரிப்பாய் , உன் கணவன் நிடததேசத்தில் தோறும் ஒவ்வொரு குமாரைப் பெற் 
வீரசேநன் குமானாகிய நளனாகச் சரிப் நான் . இவன் குமார் , நாபி , கிம்புருஷன் , 


மகா 


ஆக்நேயம் 


120 


ஆசியாகண்டம் 


பலவகை 


அரிவருஷன் , இளாவிருதன் , இரம்யகன் , ஆசகான் - ஒரு பிராமணன் பிரஹலாதனு 
இரண்மயன் , குரு , பத்ராசுவன் , கேது டன்வாதிட்டவன் . ( பாரதம் சாந்தி பர்வம் . ) 
மாலன் , முதலியவர்கள். இவர்களால் வ ஆசங்கர் - சுவபலருக்குக் காந்தினியிட முதி 
வருஷங்கள் உற்பத்தியாயின . 

த்த குமார். 
2. பன்னிரண்டாவது மன்வந்தரத்து ஆசவபாண்டேசர் --ஒருவற்குக் கள்குடுவை 
ரூஷி ( பாகவதம் .) 

யிலிருந்து தரிசனந்தந்து மோக்ஷந்தந்த 
ஆக்நேயம் - சூரிய வெப்பத்தாற் பிறக்கும் காசித்தலத்தி வெழுந்தருளியிருக்கும் சிவ 
மேகம் . 

மூர்த்தம் . 
ஆக்நேய புராணம் - இது மகாபுராணங்க ஆசாடி- இவர்கள் தெலுங்கு நாட்டுமால 
ளுள் ஒன்று . 8,000 - கிரந்தமுள்ளது . இது ஜாதியின் வகுப்பு பாடிப்பிழைப்போர் . (தா ) 
சிவ தீக்ஷாவிதி , விஷ்ணு தீக்ஷாவிதி , ஆசாபூராகர் - விநாயகருக்கு ஒரு பெயர் . 
அக்கார்யம் , விஷ்ணுவின் அவதார ஆசாரக்கோவை - பதினெண்கீழ்க் கணக்கு 
விசேஷம் , பிரபஞ்ச விவரணம் , இராஜ களுள் ஒன்று , பெருவாயின் முள்ளியார் 
நீதி , சத்தம் , சோதிடம் , ஒளஷதம் முத இயற்றியது . இருடிகள் சொல்லிய ஆசா 
வியவற்றைச் சுருக்கிக் கூறும் . 

ரங்களைக் கோத்துரைக்கும் 
ஆங்கரிஷ்டன் - ஒரு அரசன் காமந்தகருஷிக் வெண்பாக்கள் தற்சிறப்புப் பாயிரமுட்பட 
குத் தருமம் உபதேசித்தவன். ( பார் .) 

நூற்றொன்றுடையது . 
ஆங்கி- சந்திரவம்சத்தவள் , அபராஜீன புத் ஆசாரமிலிகளாவர் - அறியாததேசத்தார் , 
திரனான ஹரிகன் தேவி . இவள் புத்தி தரித்திரர் , மூத்தோர் , சிறுவர் , உயிரிழந் 
ரன் மகாபவுமன் . 

தார் , பயமுற்றார் , உண்பார் , அரசர் 
ஆங்கீரசர் -1 . சில இருஷிகணங்கள் , இவர் தொழில் தலைக் கொண்டார் மணாளன் 
களின் வடிவைச்சு தரிசனன் என்னும் வித் எனும் ஒன்பதின்மர் . ( ஆசாரக்கோவை . ) 
யா தான் கண்டு நகைக்க முனிகணங்கள் ஆசாரி- தட்டான் , கம்மாளன் , கன்னான் , 
கோபித்து நீ கொண்ட அழகாற் செருக் கருமான் முதலியவர்க்குப் பட்டப் பெயர் . 
கடைந்து சிரித்தபடியால் , மலைப்பாம் ஆசாரியர் - மூவகையர் , பிரோகாசிரியர் , 
பாக எனச் சபித்தனர் . பின்பு வித்தியா போதகாசிரியர் , முத்தி தாசிரியர் . இவர்க 
தரன் வேண்ட யது குலத் தலைவனாகிய ளுள் பிரோகர் , இவனுனக்குத் தக்க ஆசிரி 
நந்தகோபன் , அம்பிகை பூசைக்கு வரும் யனிவனிடத்து நீயுபதேசங்கொள்க எனப் 
போது அவனை விழுங்குவாய் , அக்காலத் பிரேரிப்பவர் . போதகர் தன்னை யடை 
துக் கிருஷ்ணமூர்த்தியா லிச்சாபம் நீங்கி ந்த மாணாக்கனுக்குச் சமயவிசேட தீக்கை 
முன்னிலுமதிக அழகுள்ள வனாவை என் செய்பவர் . முத்திதர் பாசநீக்கம் வரச் 
றனர் . 

செய்து முத்திவரச் செய்பவர் . ( சைவ 
2. ஒரு இருஷி . இவர் அக்நிக்கு மூத்த 

சமயநெறி .) 
குமாரனானபிறகு அவர்க்குப் பிறந்த கும ஆசார்யன் - உபநயனஞ் செய்வித்து வேத 
ரர்களி லொருவனாகிய வியாழன் என்பர் . வேதாங்கங்களையும் யாக மந்திரங்களையும் 

3. உன்முகன் குமாரர்களி லொருவன் . ஓதுவிப்பவன் . ( மது . அ-1 . ) 
ஆங்கீரசப் பிராமணர் - இரதி தனைக் ஆசார்லு--தென்கலைவைஷ்ணவ பிராமணர் 
காண்க . 

களுக்குப் பட்டப் பெயர் . 
ஆங்கீச்சு- பிரமன் குமார்களில் ஒருவன் . ஆசியாகண்டம் - இது, வடக்கில் உத்தரமகா 
தேவி சிரத்தை, சுதா , சதி . தக்ஷனுக்கு சமுத்திரம் கிழக்கில் பஸிபிக்மகா சமுத் 
மருகன் , இவனை அதர்வணவேதியென்பர் . திரம் , தெற்கில் இந்து மகாசமுத்திரம் , 
இரதிதனைக் காண்க . சித்திரகேதுவிற்கு மேற்கில் , செங்கடல் , மத்ய தரைக்கடல் , 
ஒருகாற்புத்திரகாமேஷ்டி செய்வித்த கருங்கடல் , ஐரோப்பா கண்டங்களை யெல் 
வன் . கரந்தமனிடம் நட்புக்கொண்டு நற் லைகளாகப் பெற்றிருக்கிறது . ஆசியகண் 
பதவி தந்தவன். 

டப் பிரிவுகள் ஆசியருஷியா, சினா 
2. ஒரு இருஷி . இவர் அக்நிக்கு மூத்த ஜபான் , ஆனாம் , ஸயாம், பர்மா, இந்தியா , 
குமாரனான பிறகு அவர்க்குப் பிறந்த கும் அரேபியா , ஆசிய துர்க்கி , பாரசீகம் , ஆப் 
ரர்களி லொருவனாகிய வியாழன் என்பர் . கனிஸ் தானம் , பெலுசிஸ்தானம் , துர்க்கி 
3 , உன்முகன் குமார்களி லொருவன் . ஸ்தானம் . 


ஆசிரியத் தாழிசை 


121 


ஆச்ரய ஏகதேசாசித்தன் 


குமரி , 


ஆசிரியத்தாழிசை எனைத்துச் சீரானும் கிரண்டாநாள் விரோதம் , ஒன்பதாகாட் 
தம்முள் ஒத்த மூன்றடியாய்த் தனித் பரிகம் . பதின்மூன்றாநாள் வச்சிரம் , ஆறா 
தேனும் , ஒரு பொருண்மேல் மூன்றடுக்கி நாள் தண்டம் . பதினாறா நாள் கண்டம் . 
யேனும் வருவது . ( யாப்பு இலக்கணம் ) பதினெட்டா நாள் சூலம் . பத்தொன்பதா 
ஆசிரியத்துறை - எனைத்துச் சீரானும் வரும் நாள் வியதிபாதம், என்று சொல்லப்பட்ட 
அடிகள் நான்குடையதாய் ஈற்றயலடி 

எழியோகத்துக்கும் ஆசீவிஷ மென்று 
குறைந்தேனும் , முதலடியு மூன்றாமடியும் 

பெயராம் . ( வி தானமாலை .) 
குறைந்தேனும் வருவது . ( யாப்பு - இ ). ஆசீவிஷாபவாதம் - பூருவபக்கத்துச் சந்தி 
ஆசிரிய நிகண்டு - இது ஆசிரியப்பாவால் ரன் , ஆதித்தியனிவர்கள் சுபாங்கி சத்து 
ஆண்டிப்புலவராலியற்றப்பட்ட தமிழ் நிற்பப் பிரகஸ்பதி கேந்திரத்திலா தல் , திரி 
நிகண்டு.. 

கோணத்திலாதல் , வர்க்கோத்தமத்தினாதல் 
ஆசிரிய விருத்தம் - அளவொத்த கழிநெடி நிற்கிற் , சொல்லப்பட்ட ஆசீவிஷ தோஷ 
படி நான்காக வருவது . 

மில்லை . ( விதானமாலை . ) 
ஆசிரியர்நல்லந்துவனர் - கடைச்சங்கப் புல ஆசுகவிராஜசிங்கன் ஒரு தமிழ்க்கவி . 

வருள் ஒருவர் , கலித்தொகை செய் தவர் . இவர் கடிகையாரைப் புகழ்ந்து பாடியவர் . 
ஆசிரியன் பெருங்கண்ணன் - இவர் கடைச் " செந்தமிழோர் தங்கள் சீபாததூளிபோல் , 
சங்க மருவிய புலவர்களிலொருவர் . இவர் வந்தபுலவோர் தம்மார் பாணி- கந்தன் , அடி 
க்கு ஆசிரியர் என்பது பட்டமாக இருக்க கை யாற்பரவு மாசுகவி ராஜன் , கடிகை 
லாம் . இவர்க்குப் பெயர் உறுப்பால் வந் யார் கோலாகலன் . 11 
திருக்கக்கூடும் . (குறுந்தொகை ) ஆசுசி - பகனுக்குச் சித்தியினிடம் - உதித்த 
ஆசிரியன் வாலாறு- மேன்மையாகிய குல 
மும் , மேலாகிய கருணையும் , கடவுள் வழி ஆசுரம் - சிங்கமுகாசுரன் பட்டணம் . 
பாடும் , பல நூல்களில் பழகிய தேற்ற ஆசுவமேதகன் - சகஸ்ரா நீகன்குமான் .. 
மும் , நற்பொருளை மாணாக்கனுக்கு எளி இவன் குமரன் அசீமகிருஷ்ணன் . 
எனுணர்த்தும் உரைவன்மையும் , நிலத் ஆசுவலாயனர் - இருக்கு வேதக்கருத்து 
தையும் , எலையையும் , துலாக்கோலையும் , நிரம்பிய சூத்திரஞ் செய்தவர் , சௌநகர் 
பூவையுமொத்த மேன்மையும் , உலகநடை 

மாணாக்கர் . 
யறியுமறிவுடன் உயர்ந்த குணமும் பிற ஆசூரி -1 . கபிலரிஷியின் மாணாக்கன் . 

அமைந்தவன் நூலாசிரியனாவன் . 2. தேவதாசித் என்பவனுக்குத் தேவி . 
மேற்கூறிய குணமில்லாரும் தாழ்ந்த ஆசூரிகேசவப்பெருமாள் தெய்வத்துக் 
குணங்களினியற்கையும் , பொறாமை , கரசு நம்பிக்கு மருமகர் . பூமிபிராட்டி 
ஆசை , வஞ்சனை , அவைக்கு அஞ்சல் , கழ யென்பவளுக்கு நாயகர் , வைஷ்ணவாசா 
ற்குடம் , மடற்பனை, பருத்திக்குண்டிகை , ரியர் . 
முடத்தெங்கொத்த முரண்கொள் சிந்தை ஆசூரிப்பெருமாள் - எழுபத்தினாலு சிங்கா 
யுடையோர் ஆசிரியர் ஆகார். ( நன்னூல் ) சனாதிபதிகளிலொருவர். வைஷ்ணவாசா 
ஆசிரியை - கௌண்டினியர் தேவி , தம் ரியர் . ( குருபரம்பரை ). 
கணவன் தந்த அறுகம்புல்லை , இந்திரன் ஆச்சான் - கிடாம்பி ஆச்சானுக்கு ஒரு 
குபோன் முதலியவர்க்குக் காட்டி அவ்வ 

பெயர் . உடையவர் திருவடி சம்பந்தி . 
ளவு பொன்கேட்டு அவ்வறுகைத் துலை ஆச்சிரமம் - பிரமசரியம் , இல்வாழ்க்கை , 
யேற்றி அவர்கள் செல்வ முதலிய யாவுங் வானப்பிரத்தம் , சந்நியாசம் என நான்கு 
கவர்ந்து கணவனை யடைந்தவள் . 

வகைப்படும் . 
பூசீவகன்-- சைத ஏகதேசி , இவன் தேகாதி ஆச்சிரீதன்- துஷ்யந்தன் போன் . சேரன் , 
விலக்ஷணனான ஆத்மா தேகபருமி தனாய் , சோழன் பாண்டியன் மூவருமிவன் கும 
மத்திமபரிணாமத்தாலே சங்கோசவிகாச ரர்கள் . 
தன்மயுக்தனாயிருப்பன் என்பன் . இனி ஆசியபதாதிகள் - பிதுர்பேதம் , இவர்க்கு 
ஆகாசத்திலுத்தரோத்தர 

ஆச்யபாள் என்று பெயர் . பித்ருக்களைக் 
மென்பன் . ( தத்துவநிஜாநுபோகசாரம் .) காண்க . 
ஆசீவிஷம் - ஆதித்தியனுஞ்சந்திரனும் ஆச்ரய ஏக்தேசாசித்தன் - இது பிரதான 
கூடின நாளான வமாவாசையுற்ற நாளுக் மும் , ஆத்மாவும் , ஈசுவரனும் , நிதயம் 

16 


வம் 


கமன 


முத்தி 


ஆச்ரயவீனன் 


122 


ஆடல் 


ஒருவராற் பண்ணப்படாதிருக்கையினால் , ராகிய வச்சிரதேகன் , வச்சிரதந்தன் , வரு 
இந்த ஏதுவில் , பக்ஷமாயிருக்கிற பிரதா ணன் , இரத்தகேசுரன் முதலிய பூ . 5 
னம் , ஜீவன் ஈச்வரனிவர்களுக்குள்ளே டைத்தாய்த் தூண்கள் பெற்ற தாய் , நில 
பிரதானம் அசித்தம் ஆகையினால் என்க . விளக்குகள் உள தாய் , இடத்தூணிடத்தே 
பூச்ரம வீனன் - இந்த வேதுவிற்கு ஆகா உருவுதிரையாகிய ஒருமுக எழினியும் , 
சத்திற்பூப்போல , என்கிற திருட்டாந்தமா இரண்டு வலத் தூண்களிடத்தும் உருவு 
யிருக்கிற ஆகாசப் புஷ்பமில்லா தபடியால் திரையாகிய பொருமுக எழினியும் , மேற் 
ஆச்ரயவீனன் என்ப , 

கட்டுத் திரையாகக் கரந்து வால் எழினி 
ஆச்ரயா சித்தன் இது , தனக்கு மாறாக நிற் யும் , சித்திரவிதானமு முடைய தாய்ச் சர் 
கிற வாதியின் கருத்தறிய எதுவிற்குப் திரன், குரு , அங்காரகரை அதிதேவதை 
பொருந்திய தர்மமில்லையாகிய ஏதுவைக் களாகப்பெற்ற வெண்மை , பொன்மை , 
காட்டல் . அதாவது , சாங்கியன் , பிரகிருதி செம்மை 

யென்னும் 

முத்துமாலைகள் 
யுண்டு விசுவம் பரிணாமி யாகையினால் . தொங்கவிட்டதாய் இருப்பது . 
இந்த ஏதுவில் , ஆச்ரயமாயிருக்கிற பிரதா ஆடல்- என்பது நிருத்தம் , அது பதினொரு 
னம் , தார்க்கிகனுக் கில்லா தபடியினால் வகை.- அல் , கொட்டி , குடை , குடம் , 
என்க . (சிவஞானசித்தியார் ) 

பாண்டரங்கம் , மல் , துடி , கடையம் , 
ஆச்லேஷசக்தி- கனபதார்த்த அணுக்களை 

பேடு , மரக்கால் , பாவை என்பனவார் 
யும் , திரவபதார்த்த அணுக்களையும் ஒன்று இவற்றுள் : 
சேர்க்கும் சக்தி . ( Adhesion ) . 

( க ) அல்லியம் - மாயவன் ஆடல் அதற்கு 
சீவலாயனன் - ஆசுவலாயனனைக் காண்க . 

உறுப்பு ஆறாம் . ( உ ) கொட்டி விடை 
ஆஞ்சநேயன் - அஞ்சனை வயிற்றிலுதித்த யோன் ஆடல் அதற்கு உறுப்பு நான்காம் 
வன் . அநுமனைக் காணக . 

( ங ) குடை அறுமுகன் ஆடல் அதற்குறு 
ஆஞ்சிக்காஞ்சி - தலைவன் உயிரினை நீக்கின ப்பு நான்காம் . ( ச ) தடம் கண்ணன் ஆடல் 
அயிலாலே மனைக்கிழத்தி இனிய ஆவியை அதற்குறுப்பு ஐந்தாம் . ( ரு ) பாண்டரங் 
ஒழிப்பது .(புறப்பொருள் வெண்பாமாலை ) கம் சிவனிருத்தம் அதற்குறுப்பு ஆறாம் . 
2. அன்பினையுடைய 

தன் கொழுக ( சு ) மல் விஷ்ணுவின் ஆடல் அதற்குறுப்பு 
னோடு செறிந்த நெருப்பிலே அழுந்தும் ஐந்தாம் . ( எ) துடி முருகன் ஆடல் அதற் 
காதலையுடைய மெத்தென்ற தன்மையாற் குறுப்பு ஐந்தாம் . ( அ ) கடையம் ஐராணி 
சிறந்தவள் தன் மிகுதியைச் சொல்லியது . ஆடல் அதற்கு றுப்பு ஆறாம் . ( க ) பேடு 
( பு . வெ ) . 

காமன் ஆடியது அதற்குறுப்பு நான்காம் . 
ஆடகன் -- 1 . சண்முக சேநாவீரருள் ஒருவன் . ( 50) மாக்கால் காளி ஆடிய கூத்து அதற் 
2. சூரபதுமன் மூன்றாங் குமரன் . குறுப்பு நான்கு . ( கக ) பாவை திருமக 

திருவனந்தபுரத்திலுள்ள ளாடல் அதற்குறுப்பு இரண்டு. மேற்கூறிய 
ஒரூர் . (சிலப்பதிகாரம் .) 

ஆடல்கள் அசுரர் வதையின் பொருட்டு 
ஆடகேசுார் பாதலத்தைக் காக்கின்ற கோடி ஆடினவை . அல்லியம் கஞ்சன் வஞ்சத்தின் 
உருத்திரர்க்குத் தலைவர் . 

ஏவிய யானையின் கோட்டை ஒசித்தற்கு 
டலரங்கினமைதி - தேவர் கோயில் , மடம் , ஆடியது . 

இது ஆடலின்றி நிற்கும் கூத் 
பக்ஷிக்கூடு இருந்த இடம் , புற்றெழுந்த துள் ஒன்று . கொடுகொட்டி என்பது , 
இடம் , பூழி , கல்லப்பட்ட மண் , யானைக் சிவமூர்த்தி திரிபுரம் தீமடுத்து எரியக் 
கூடம் , குதிரைப்பந்தி , கூபம் , குளம் , கா , கண்டு இரங்காது கைகொட்டி 
போர்க்களம் , சேரி இவைகளை 

ஆடு தலிற் கொடுமை யுடைத்தாதல் கண்டு 
நுண்மையுடன் திண்மை யுடைத்தாய் கூறிய தென்க . தடை என்பது அவுணர் 

னிப்புடன் நன்மண முடைத்தாய் , நல்ல தாம் போர்செய்தற் கெடுத்த படைக்கலங் 
மாட்சிமை பெற்ற தாய் , உத்தமன் கைப் களைப் போரிற் காற்றாது போகட்டு வரு 
பெருவிரலால் இருபத்துநான்கு விரல் த்தமுற்ற வளவிலே முற்கூறிய முருகன் 
கொண்ட ஒரு கோலால் எழுகோல் அகல குடையை முன்னே சாய்த்து அதுவே 
மும் , எண்கோல் நீளமும் , ஒருகோல் உயர ஒருமுக எழினியாக நின்றாடியது . தடம் 
மும் உடைய தாய்ப் புகவும் வெளிவரவும் என்பது காமன் மகன் அநிருத்தனைத் தன் 
வாயில்கள் உடைய தாய், நால்வகை வருண மகள் 

உஷைகாரணமாக வாணன் சிறை 


ஆட கமாடம் 


நின்று 


ஆடல்பாடலரங்கேற்றகாலம் 


123 


ஆடித்திதிக்குறி 


வைத்தலின் அவனுடைய சோவென்னும் ஆடாதோடை - இது ஒருவி தச்செடி இதன் 
நகரவீதியிற்சென்று கண்ணன் பஞ்சலோ இலையை முக்கியமாய்க்கெண்டை வாங்கல் 
கங்களாலும் மண்ணாலும் குடங்கொண்டு வலி , நரம்புப்பிடிப்பு , காசரணவாதம் , 
ஆடியது . பாண்டரங்கமாவது தேவர்க கொறண்டல்வாதம் , இவைகளுக்கு உப 
ளாகிய தேரில் வேதப்பரி பூட்டி நெடும்பு 

யோகப் படுத்துகிறார்கள் , ஈழை , காசம் , 
மறைத்துக் கூர்முள் பிடித்துத் தேர்முன் மாந்தாரகாசம் , கபவியாதி , இவைகளுக் 
நின்ற திசைமுகன் காணப் பாரதி வடிவாய கும் உக்கிரமாய் வருகிற நளிர்ச்சுரம் வரா 
இறைவன் பாரதி காண ஆடு தலில் இப் மல் தடுக்கவும் , கஷாயமாகவுஞ் செய்து 
பெயர் பெற்றது . மல் என்பது வாண கொடுக்கிறார்கள். இது கொஞ்சம் கசப்பா 
னாகிய அவுணனை வெல்லுதற்கு மல்ல யிருக்கும் . 
னாய்ச் சேர்ந்தாரிற் சென்று அறைகூவி ஆடி- ஒரு அசுரன் பார்வதியார் சிவமூர்த் 
உடற் கரித்தெழுந்து அவனைச் சேர்ந்த தியை நீங்கியிருக்குந் தருணம் பார்த்துக் 
அளவில் சடங்காகப் பிடித்து உயிர்போக காவலாயிருக்கும் வீரகனையும் உத்தாலகு 
நெரித்துத் தொலைத்தமையிற் பெற்ற சுமையென்னும் பார்வதியாரின் தோழி 
பெயர் . துடி என்பது சூரனது வேற்றுரு யையும் நீங்கிச் செல்லுதலருமையென 
வாகிய வஞ்சத்தை யறிந்து அவன் போரை ஒரு பாம்புருக்கொண்டு உட்சென்று பார் 
வென்ற குமாரக்கடவுள் அக்கடல் நடுவண் வதியார் வடிவங்கொண்டு காமக்குறி செய் 
திரையே அரங்கமாக நின்று துடிகொட்டி கையில் உணர்ந்த சிவமூர்த்தி இவனுடன் 
ஆடியது . கடையம் என்பது வாணனுடை சரசஞ் செய்பவர்போல் அவனைக் கொன் 
நகரின் வடக்குவாயிலில் உள்ள வயலில் றனர் . (சிவமகாபுராணம் .) 
நின்று அயிராணி ஆடியது . பேடு என் ஆடிக்குறி ஆடி வளர்பிறை பஞ்சமி , 
பது , ஆண்மைத்தன்மையிற்றிரிந்த பெண் ஞாயிற்றுக்கிழமையில் வரில் கொஞ்சம் 
மைக் கோலத்தோடு காமன் ஆடிய கூத்து . மழை . திங்களில் வரில் வெள்ளங் கானும் , 
இதனைப் பேடுகாண்க . மரக்கால் என்பது 

செவ்வாயில் வரில் சண்டையுண்டாம் . புத 
அவுணர்களுடன் காளி போரிடுகையில் னில் வரில் பெருங்காற்றடிக்கும் . வியா 
அவர்கள் இவளுடன் உண்மைப் போர் ழனில் வரில் நல்ல விளைவுண்டாம் . வெள் 
செய்யின் வெல்லலாகாதென வஞ்சப் ளியில் வரில் பெருமழையுண்டு. சநியில் 
போர் செய்ய எண்ணிப் பாம்பு , தேள் வரில் விளைவில்லை . 
முதலியவாகப் புகுதல் எண்ணி அவள் ஆடிம- உத்திராடக்காற்று - ஆடிய உத்தி 
அவற்றை உழக்கிக் களை தற்கு மரக்கால் பாட நக்ஷத்திரத்தில் உதயத்தில் கீழ் காற் 
கொண்டு ஆடினமையின் பெற்ற பெய நடித்தால் பின்மாரியுண்டாம் . அக்னி 
ராம் . பரவையென்பது - அவுணர் வெவ் மூலைகாற்றும் , தென்காற்று மடித்தால் 
விய போர் செய்தற்குச் சமைந்த போர்க் கலகமும் , பஞ்சமும் உண்டாம் . 
கோலத்தோடு மோகித்து விழும்படி மேற்குக் காற்றடித்தால் நல்ல மழை . 
கொல்லிப் பாவை வடிவாகத் திருமகள் வடமேற்குக் காற்றடித்தால் மிருகப் பலிப் 
ஆடியது . 

பும் , விட்டிலும் , புழுவும் உண்டாம் . வட 
ஆடல்பாடலாங்கேற்றகாலம் பூசம் , கிழக்குக் காற்றடித்தால் முன்மாரி உண் 
பரணி , இரேவதி , பூராடம், அவிட்டம் ,சித் 

டாம் . அப்போது பூரணையுங் கூடினால் 
திரை , திருவாதிரை, கார்த்திகை, விசாகம் , உத்தமம் . அன்று தயத்தில் பொழுதுகட் 
இந்நாட்களிலே சுபதிதிகளில் மிதுனம் , டினால் நல்ல மழை . 
சிங்கம் , விருச்சிகம் , கர்க்கடகம் , தனு, ஆடித்திக்குறி -ஆடிமாதம் வளர்பிறையும் , 
துலாம் , மீனம் , இவ்விராசிகளுதயமாகத் சோதிநக்ஷத்திரமும் கூடின நாளில் மந் 
திங்கள், புதன் , வியாழன் , வெள்ளி , தாரமாவது , மழையாவது , காற்றாவது , 
இவர்கள் வாரத்தில் கூத்துக் காப்பிய குமுறலாவது ,மின்னலாவது உண்டானால் 
முதலிய பாட்டுக்க எரங்கேற்றுவது . முன் மழை . தசமியும் , விசாகமும் கூடிய 
( வி தானமாலை ) 

போது இக்குறியுண்டானால் நடுவில் மழை . 
ஆடவர் பருவம் - பாலன் , காளை , குமாரன் , ஏகாதசியும் , அனுஷமும் கூடினபோது 
ஆடவன் , மூத்தோன் , விருத்தன் . 

இக்குறிகள் காணின் பின்மழை. ஆடிய 
ஆடன்மா-- திருமங்கையாழ்வாரின் குதிரை தேய்பிறை தசமியுடனேயாவது , ஏகாதசி 


தென் 


ஆடிப்பஞ்சமிசித்திரைச் சங்கிரகபலன 124 


ஆண்டாள் 


இன்ற 


யுடன் ரோகணி நக்ஷத்திரங் கூடினபொழு இண்டனை ... பசி தீர்ப்போரே எனப்பாடிய 
தாவது, பொழுது கட்டினால் நல்லமழை புலவர் . இவர் ஊர் ஆடுதுறை போலும் , 
உண்டு. 

ஆடை அதிபன் -- அரசனுக்குப் படாம் நெய்த 
ஆடிப்பஞ்சமி சித்திரைச் சங்கிரகபலன் : நாட்டின் வேற்றுமை , நூலின் சாதிவேற் 
ஆடி மாதத்துப் பூருவபக்கப் பஞ்சமியும் , றுமை , பட்டு பருத்தி முதலியவற்றின் 
சித்திரை விஷுவமுமுற்ற வாரத்தின் இழை அளவை , விலை முதலிய நன்கறி 
பலன் , அற்பவிருட்டி அதிவிருட்டி , யுத் விப்பவன் . ( சுக்கிரநீதி .) 
தம் மகாவாதம் , சுபிட்சம் , பிரளயகாலம் ஆட்கொண்டான் கண்ணனூர் - இது வில் 
நாசம் என்ற எழுபலனும் ஞாயிற்றுக் லிபுத்தூராரை ஆதரித்த வரபதியாட் 
கிழமை முதலாக அடைவே அறியப்படும் , கொண்டான் ஆண்ட இடமாக இருக்கக் 
( வி தானமாலை . ) 

கூடும் என ஊகிக்கப் படுகிறது . திருப்பத் 
ஆடு - இது பசுவின் சாதியைச்சோந்த சாக தூர் தாலூகா செங்கம்மா , ( சாசனம் ) 
பஷணி , உருவத்தில் சற்று நீண்ட முக ஆட்டனத்தி - ஒரு சேரநாட்டரசன் ஆதிமந் 
முள்ள தாயும் ஒரு அங்குல மயிர் அடர்ந்த தியைக் காண்க . 
தோலை யுடைய தாயும் , சிறுத்த தலையுள்ள ஆணவமலம் - இது ஆன்மாக்களுக்கு அநாதி 
தாயும் , மூக்கு குறுகியும் , காது சிறுத்தும் , யாய் ஒன்றாய் , செம்பிற் களிம்பு போலச் 
கண்கள் தலையின் இருபக்கங்களிலமை சகசமாய் , தனது அதிகாரமுடிவில் அழி 
ந்து பெருத்தும் , பிளவுள்ள குளம்புக 

புருஷன் தோறும் ஞானத்தை 
வள்ள தாகவும் , தலையில் கொம்புகளிரண் மறைக்கும் அநேக சத்தியுள்ள தாய் , வஸ்து 
டைப் பெற்றும் இருக்கும் . இது பயந்த வாய் , ஆன்மாவின் சரீராதிகளுக்கு நிமி 
சாதுவான பிராணி . குளிர்ந்த தேசங்களி த்தமாய் , பரிபாக காலத்தில் சத்தி குறை 
அள்ள ஆடுகளுக்கு மயிரடர்ந்து நீண்டி வதாய் , ஆன்மாவைச் சர்வஞ்ஞத்வத்தி 
ருக்கும் . இது இரண்டு குட்டிகளுக்கதிகம் னின்று கிஞ்சி தவம் செய்வித் தணுவெனும் 
போடும் . இதில் செம்மறியாடு , வெள்ளாடு, பெயர் தருவதாயுள்ளது . இது , மோஹம் , 
குறும்பாடு , வரையாடு முதலிய பல . பள்ளை மதம் , ராகம் , விஷாதம் , தாபம் , சோஷம் , 
யாடு இந்த ஆடு , பசுவைப்போலவே தீனி வைசிதரியம் எனும் காரியங்களைச் செய் 
ப்பைகள் பெற்றிருக்கும் . இதன் தசைக் மும் . இதன் பெயர்கள் , ருக் , பசுத்வம் , 
காக ஆசைகொண்டு வளர்த்துக் கொல்லு அஞ்ஞானம் , ஆவ்ருதி , மூலம் , ம்ருத்யு , 
கிறார்கள் . இதன் பாலும் தோலும் பயன் மூர்சை அஞ்சனம் , நீவாரம் , அவித்தை, 
தரும் . இது அக்னிக்கும் , குமாரக்கடவுட் பாபம் , க்ஷயம்,மிருத்யு ,கிலானி , என்பன . 
கும் வாகனமாம் , குமாரக்கடவுளைக்காண்க . ஆணிமாண்டவ்யர் - மாண்டவ்யரைக்காண்க . 
ஆடுகோட்பாட்டுச்சேரலாதன் - இவன் ஆண்டாள் -- இந்தம்மாள் கலியுகத்தில் (சுஅ ) 
இமயவரம்பன் நெடுஞ் சேரலா தனுக்கு வது ஆன , நளளு ஆடிமீ சுக்ல சதுர்த் 
வேளாவிக்கோமானான பதுமன் குமரி தசி செவ்வாய்க்கிழமை கூடிய பூரநக்ஷத் 
யிடம் பிறந்த ( உ ) -வது குமரன் . 

களங்கா 

திரத்தில் பெரியாழ்வார் கொத்திவைத்த 
ய்க்கண்ணி நார்முடிச்சேரலுக்குத் தம்பி . பூமியில் , துளசியடியில் திருவவதாரஞ் 
இவன் தண்டாரண்யமெனும் வடநாட்டா செய்தனள் . இவளைப் பெரியாழ்வார் 
ரால் கவரப்பட்ட பசு நிரைகளை மீட்டுத் எடுத்து வளர்த்துக் கோதையென நாம 
தொண்டியிற் சேர்ப்பித்ததாலிப்பெயர்பெ காணஞ் செய்தனர் . இவள் பெரியாழ் 
ற்றான் . இவன் காக்கைபாடினியார் நச்செ வார் பெருமாளுக்குத் தொடுக்கும் மாலை 
ள்ளையார்க்கு அணிகள் பொருட்டு ( சு ) காப் களைத் தானே சூடிக் கண்ணாடியிற்றன் 
பொன்றும் நூறாயிரம் காணமும் கொடுத் னழகைக்கண்டு இந்த அழகு பெருமாளுக் 
அத் தன் கொலுவில் வைத்திருந்தான் , குப் பொருந்துமோவென வெண்ணிக் 
இவன் ( உரு) ஆண்டு ஆட்சி செய்தான் , கொடுத்தனுப்புவள், 

இவ்வகையே 
ஆடுதுறை மாசாத்தனர் - சோழன் குளமுற் நாடோறுஞ் செய்து வந்தனள் . ஒருநாள் 
நத்துத்துஞ்சிய கிள்ளிவளவன் இறந்த கோதை பெருமாளுக்குத் தொடுத்த மாலை 
தைச் சகியாமல் வருந்திக் கூற்றத்தை களைத் தான் சூடிக்கொண்டதைப் பெரி 
நோக்கி வெறுப்புடன் நனிபேதையே யாழ்வார் கண்டு இது தகாதகாரிய மென் 
நயனில் கூற்றம் , விரகின்மையின் வித்தட் றனர். பெரியாழ்வார் , பெருமாள் சந்நதி 


ஆண்டான் 


125 


ஆதனுங்கன் 


க்கு மாலை தொடுத்து எடுத்துச் செல்ல , ஆண்டுநிறைவு - ஆதித்திய கெதியால் ஓரா 
பெருமாள் கோதை சூடிய மாலையே ண்டு சென்ற , சென்மமாதஞ் சென்ம 
நமக்கு உகப்பாமென , ஆழ்வார் அன்று நக்ஷத்திரத்திலே யாதல் , பஞ்சாங்கயோகம் 
முதலிம்மங்கையைப் பூமிபிராட்டி முத நன்றாகப் பொருந்தினநாளிலே யாதல் , 
லிய மூவரில் ஒருத்தியாயிருக்கவேண்டு சுத்த சலத்தினாலே பிள்ளையை முழுக்காட் 
மென்றெண்ணிச் சூடிக்கொடுத்தாளெனத் 

டிப் பிராமணருக்குப் போசனங்கொடுத்து 
தாம் பெயரிட்டு அழைத்து வந்தனர் . விதான நூல் சொல்லுகிறபடியே சுபக் 
இவ்வகை கோதை வளர்ந்து வருகையில் கோளு தயமாக ஆண்டு நிறைவிற் சிற் 
மணப்பருவம் நெருங்குதல் கண்டு அம்மே , றாடை உடுத்திப் பொன்னரை ஞாந்துக் 
நீ யாருக்கு வாழ்க்கைப் படவுள்ளாய் என , தரிப்பது . ( வி தானமாலை ). 
ஆண்டாள் மனிதனெனில் வாழேன் ஆண்பாலெழத்து - அ , இ , உ , எ , ஒ, ( இலக் 
மணிவண்ணனல்லது என்றனள் . ” அவன் 

கண விளக்கம் ). 
எவ்வூரான் என, கோதை, பெருமாள் ஆண்பாற்கிளவி - வேட்கை மிகும் ஆசை 
எழுந்தருளியிருக்கும் திவ்ய தேசங்களை எல்லைகடப்ப ஏக்கமுற்று மயங்கியிருந்த 
யெல்லாம் சொல்லும்படி கேட்டுத் திருவ தலைவன் சொல்லியது . ( புறப்பொருள் 
ரங்கன் பெயர் கேட்டு நாணினள் . ஆழ் வெண்பாமாலை . ) 
வார் இம்மணங் கூடும் வகை எவ்வித ஆண்பாற் பிள்ளைத் தமிழ் சாப்பு செங் 
மென்றிருக்கையில் இவரது சுவப்பனத் கீரை , தால் , சப்பாணி , முத்தம் , வாரானை , 
திற் பெருமாள் நீர் , திருமணக்கோலமாய்க் அம்புலி , சிறுபறை , சிற்றில் , சிறுதேர் 
கோதையைக் கோயில் என்னும் திரு பெற்றது . 
வரங்கத்திற்கு அழைத்து வருகவென்று ஆண்பெண் அலி நாட்கள் - பரணி , கார்த் 
கட்டளை கொடுத்துக் கோயிற் பரிசனங்க திகை, உரோகிணி , புநர்பூசம் , பூசம் , அத் 
ளுக்கும் அவள் வரவு தெரிவித்தனர் . பரி தம் , அனுடம் , திருவோணம் , பூரட்டாதி , 
சனங்கள் கோதையை எதிர் சென்று உத்திரட்டாதி இவை புருஷ நக்ஷத்திரங் 
அழைத்து வந்து பெருமாளிடத்தில் விடக் கள் . மிருகசீரிடம் , சதயம் , மூலம் இவை 
கோதை பெருமாளிடம் மறைந்தனள் , அலிநக்ஷ த்ரங்கள் ஒழிந்த அசுபதி , திருவா 
இவளருளிச் செய்த நூல்கள் நாய்ச்சியார் திரை , ஆயிலியம் , மகம் , பூரம் , உத்திரம் , 
திருமொழி திருப்பாவை முதலிய . ( குரு சித்திரை, சோதி , விசாகம் , கேட்டை , 
பரம்பரை ). 

பூராடம் , உத்திராடம் , இரேவதி , இவை 
ஆண்டான் - திருமலையாண்டானுக்கு ஒரு பெண்ணாட்களாம் . கிரகங்களிற் செவ் 
பெயர் . 

வாய் , வியாழன் , ஆதித்தியன் , இவை 
ஆண்டிகள் - தமிழ்நாட்டு இரந்துண்போர் . ஆண் . சனி , புதன், இவை அலி . வெள்ளி , 
இவர்களுக்குப் பண்டாரங்கள் என்றும் சந்திரன் , இராகு , கேது இவை பெண் 
பெயர் . இவர்கள் பலவகைப் பட்ட ஜாதி ணாம் . ( வி தானமாலை ). 
பார் . ஜங்கமாண்டி , ஜோகியாண்டி , கோவி 

மேஷம் , மிதுனம் , சிங்கம் , 
லாண்டி , முடவாண்டி , கோமணாண்டி துலாம் , தனசு , கும்பம் ஆக சு . 
லிங்க தாரி , உப்பாண்டி , பஞ்சத்தாண்டி , ஆததாயிகள் - வீட்டிற்குத் தீயிடுவோர் , 
பரம்பரையாண்டி முதலியோர் இவர்கள் ஆயுத முதலியவற்றாற் கொலை புரிவோர் , 
வீடுவாசல் இல்லாமல் பிக்ஷை யெடுத்தலே பிறர்பொருளை முற்றுங் கவர்வோர் , பிறர் 
தொழிலாக் கொண்டவர்கள் . ( தர்ஸ்டன் . ) மனைவியை விரும்புவோர் . (சுக்கிரநீதி ) 
ஆண்டி நியர் தொம்சாதியர் தவளை ஒன்போர் . ஆதபன் - விபாவசு என்னும் வசுவிற்கு 
ஆண்டிப்புலவர் - இவர் செஞ்சியை யடுத்த உஷையிடம் பிறந்த குமான . 
ஊற்றங்காற் கிராமத்திற் பிறந்தவர் . இவ ஆதனழிசி - ஒல்லையூர் தந்த பூதபாண்டிய 
ருக்குப் பிதா பவதேவன் . இவர்க்குப் பா னுக்கு நண்பன் . 

( புறநானூறு ) 
வாடை வாத்தியார் எனவும் பெயர் கூறு ஆதனுங்கன் - கள்ளில் ஆத்திரையனாரால் 
வர் , நன்னூலுக்கு ஒரு உரை செய்தனர் . பாடப்பெற்ற வள்ளல் வேங்கடமென் 
அதற்கு உரையறி நன்னவென்று பெயர் . னும் ஊரிலிருந்தவன் . புலவர் இவனை 
இவர் ஒரு நிகண்டு இயற்றினர் . அதற்கு உன்னை எக்காலத்தும் மறவேன் என்கை 
ஆசிரியநிகண்டென்று பெயர் . 

கருச்சமைந்த " எந்தைவாழி ஆதனும் 


ஆன்ராசி 


ஆதன்ஓரி 


126 


ஆதிசைவர் 


கார 


சகல 


எனவும் , நீர் நுங்கின் கண்வலிப்ப " என கொண்டனர் . 

வாயு , தன் முழுவலியாலு 
வும் பாடினர் . ( புறநானூறு .) 

முயன்றுங் கூடாதது கண்டு தேவர் , சேட 
ஆதன் ஓரி- ஓரியைக் காண்க , 

னைச்சிறிது தலை தூக்கவஞ்சிக்க, வாயு அச் 
ஆதாரசத்தி -- இவள் உலகத்திற் காதார 

சமயத்தில் மலையின் சிகரத்தைக் கவர்ந்து 
மான சத்தி . கூர்மபீடம் , வெள்ளை நிறம் , கடலிலிட்டனன் . அது இலங்கைத் தீவெ 
சிரசில் அங்கு ராகாரம் , வரதம் , அங்குசம், ன்பர் . ( க ) பாற்கடலில் விஷ்ணுமூர்த்திக் 
பாசம் , அபயம் உடையவளாய்ப் பூமி குப் படுக்கையாகவும் , பரமபதத்தில் ஆசன 
யைத் தாங்கி நிற்பவள் . 

மாகவும் , நடந்தாற் குடையாகவும் உதவு 
ஆதாரம்- ( சு ) மூலாதராம் , சுவாதிட்டா வோன் (எ ) இவன் , விஷ்ணு மூர்த்தியைத் 
னம் , மணிபூரகம் , அநாகதம் , விசுத்தி , தாங்கிக்கொண் டிருக்கையில் விஷ்ணுமூர்த் 
ஆஞ்ஞை, இவற்றிற்கு முறையே , குதம் , தியின் தேக வியர்வையைக் கண்டு 
குய்யம் , நாபி , இதயம் , அடிநா , நெற்றி , ணங்கேட்க விஷ்ணுமூர்த்தி சிவமூர்த்தி 
இடங்களாம் . 

நடித்த நடனத்தில் மத்தளங் கொட்டிய 
ஆதானம் - சிரௌத விதிப்படி அரணியைக் தால் வியர்வு தோன்றிற்று எனக்கூற அறி 
கடைந்து தீயை உண்டாக்கிக்கொள்ளும் ந்து அந்நடனங்காணச் சிதம்பரத்தலத்தில் 
கருமம் . 

பதஞ்சலியாய்த் தவஞ்செய்தவன் . ( கோயி 
ஆதி -1 , கலியுகத்தில் வேதகிரியிற் கழுகு ற்புராணம் , வடாரண்யபுராணம் ). ( அ ) சிவ 
உருக்கொண்டு பூசிக்கு முனிவர் . 

மூர்த்தியின் முடியிலிருந்து நாம் 
2. தவமுநியென்னும் வேதியன் அரு ராலும் பூசிக்கப்படுகிறோம் என்று இறு 
ண்மங்கை யென்பவளைப் புணரப் பிறந் மாந்த காலத்துச் சிவமூர்த்தியா விழுத்து 
தவள் . 

இவள் பிறந்த பிறகு , பிறந்தவூர் எறியப்பட்டுச் சிரம் ( 5000 ) பிளவுகளா 
மண்மாரியாலழிய , இவள் ஒருத்தியும் யின . அவைகளைத் தவத்தாற் றலைகளாகப் 
மழைத்து , உறையூர்ப் பெரும் பறையன் பெற்றுச் சிவமூர்த்தியை அடைந்தவன் . 
வீட்டிலும் , நீதியையனிடத்தும் வளர்ந்து அதிக புத்தியுடையன் . சகல கலைகளு 
பகலனை மணந்து ஒளவை முதலியவரைப் மறிந்தவன் . ( க ) பதஞ்சலியாகப் பிறந்து 
பெற்றாள் . 

சிவபூசை செய்தவன் . (50 ) இவன் சுவதி 
ஆதிசத்தி- பராசத்தியில் ஆயிரத்தொருகூறு யென்னுந் தேவியைப் புணர்ந்து நாககன் 
வலி யுடைத்தாய்ப் பெத்த முத்திகளில் னிகையைப் பெற்று அரித்துவசனுக்கு 
வியாபிப்பது , ( சதா- ம் ) 

மணஞ்செய்வித்தான் . ( அவி- தல புராணம் ) 
ஆதி சாரம் - சிற்ப நூல்களில் ஒன்று , ஆதிசைவர் - சதாசிவ மூர்த்தியின் திருமுகத் 
ஆதிசேடன் - கத்ருவின் குமரன் , நாகன் , துதித்த கௌசிகர் , காசிபர் , பாரத்வா 

( க ) மந்தரகிரியைப் பெயர்த்துத் தேவர்க் ஜர் , கௌதமர், அகஸ்தியர் முதலிய ரிஷி 
கு தவினவன் . ( உ ) அமுதகலசம்கருடன்கொ கோத்திரோத்பவராகிய வேதியர் . இவர் 
னடுவர அது மறைந்தது கண்டு அவ்விட கள் முதலில் சதாசிவமுர்த்தியால் தீக்ஷிக் 
மிருந்த தருப்பையை அமுதம் உண்ணும் கப்பட்டவர்களாதலின் இவர்கள் 
விருப்பத்தால் நக்கி நாப்பிளவு பட்டவன் . சைவர்கள் எனப்பட்டனர் . இந்த ரிஷி 
( க ) பிரமன் கட்டளையால் பாதலத்திலுள்ள களின் வழிவந்தவரும் ஆதிசைவர் . இவர் 
நாகர்க்குத் தலைமைபூண்டு பூமியைத்தா களே கர்ஷணாதி பிரதிஷ்டாந்தம் செய் 
ங்கவும் , கருடனிடம் சிநேகமும் பெற்ற யத்தக்கவர் ஆவார். மற்ற வேதியருக்கு 
வன் . ( ச ) பிருகு சாபத்தால் பலராமன் , அந்த அதிகாரம் இல்லை. இச்சைவர் 
இலக்குமணன் முதலியவராகப் பூமியிற் அநாதிசைவர் , ஆதிசைவர் , மஹாசைவர் , 
பிறந்தவன் . ( ரு ) ஒருகாலத்தில் வாயுதேவ அநுசைவர் , அவாந்தரசைவர் , பிரவர 
னிடம் தன் பலம் அதிகம் என்று மாறு சைவர் , அந்யசைவர் எனவுங் கூறப்படு 
கொள்ளத் தேவர் யுத்தஞ்செய்தல் தகாது வர் . இவர்களுள் அநாதிசைவர் சதாசிவ 
என்றனர் . ஆதிசேடன் நாமிருவரும் மேரு மூர்த்தி , ஆதிசைவர் அவர் முகத்திற் 
க்கருகிற் செல்வோமெனச் சென்று தேவர் றோன்றிய ரிஷிவம்சத்தவர். மஹாசைவர் 
சொற்படி சேடன் , நான் மேருவின் சிகரத் ஆதிசைவரிடம் சிவ தீக்ஷை பெற்ற வேதி 
தைக் கவித்துக்கொள்ளுகிறேன் நீ அச்சி யர் , அநுசைவர் சிவ தீக்ஷை பெற்ற க்ஷத் 
கரத்தைப் பெயர்த்து விடுகெனச் சபதங் ரிய வைசியர் , அவாந்திரசைவர் சிவ தீக்ஷை 


ஆதிதிராவிடர் 


127 


ஆதிமந்தியா 


பெற்ற சற்சூத்திரர் . இவரொழிந்த மற்ற ஆதீத்ததிருஷ்டி - சூரியன் நின்ற நாளுக்கு 
சைவர் அந்யசைவர் எனப்படுவர் . 

முன் மூன்று , பின் மூன்றுநாளும் குருட்டு 
2. சைவ வேளாளராகிய சைவாசாரியர் நாள்களாம் . அதற்கு முன்னான்கும் , பின் 
கள் , தென்னாட்டில் தேவார திருவாசகங் னான்கு நாள்களும் ஒருகண் பார்வையுள்ள 
களை ஓதும் ஓதுவார் . இவர்களுந்தங் நாள்களாம் . மற்ற நாட்கள் இருகண் 
களை ஆதிசைவரென்பர் . 

பார்வையுள்ளனவாம் . 
ஆதிதிராவிடர் - பறையரைக் காணக . ஆதித்தர்பன்னிருவர் - வைகத்தன் , விவச்சு 
ஆதிதெய்விகம் - தெய்வத்தா லுண்டாம் தன் , வாசன் , மார்த்தாண்டன் , பார்க்க 
கன்மம் , இது மாதாவின் கருப்பத்திலுண் ரன் , இரவி , உலோகப்பிரகாசன் , உலோ 
டாம் விசனம் , சநநம் , நரை , திரை, மூப்பு , 

கசாக்ஷி , திரிவிக்கிரமன் , ஆதித்தன் ,திவா 
சுவர்க்க , நரகாதிகள் முதலிய .. 

கரன் , அங்கிசமாலி . இவர்கள் மாதம் ஒரு 
ஆதிதேயர் -1 . கச்யப பிரஜாபதிக்கு அதிதி வராய்க் கடவுளாஞ்ஞைப்படி இருளைப் 
தேவியிடம் பிறந்த குமாரர் இவர்களே . 

போக்குவர் . 
துவா தசாதித்தர் எனப்படுவர் . அவர்க ஆதித்தன் -1, இவன் விஜயாலயன் குமான் , 
ளாவார்- தாதை , மித்திரன் , அரியமான் , இவன் காலத்துத்தான் நிருபதுங்கபல் 
சுக்ரன் , வருணன் , அஞ்சுமான் , பகன் , லவனுக்கும் சோழ பாண்டியர்களுக்கும் 
விவச்வந்தன் , பூஷன் , சவி தன் , துவஷ் திருப்புறம்பியம் , அரை சூர் , வேம்பில் 
டா , விஷ்ணு . ஒரு கற்பத்திற் பிரசைக முதலிய இடங்களில் போர் நடந்தது . 
ளைச் சிருட்டி செய்யப் பிரமனால் சிருட் இதில் சோழபாண்டியர்கள் சுவாதீன 
டிக்கப்பட்டவர்கள் . இவர்கள் சயர் எனப் மடைந்தனர் . இந்த யுத்தத்தில் அபரா 
படுவர் . பிரமன் கட்டளையை மறுத்தமை 

ஜி தவன்மனென்னும் நிருபதுங்கனுக்குத் 
யால் மன்வந்தரந்தோறும் பிறக்கும்படி 

துணை செய்த கங்க அரசனாகிய பிரதிவிபதி 
சாபமேற்றவர் . 

வரகுண பாண்டியனால் திருப்பு றம்பியத் 
2. அதிதிபுத்ரர் . தேவர்கள் . 

தில் கொல்லப்பட்டான் . ஆதித்தன் - 1 - க்கு 
ஆதித்தகேது - துரியோதனன் தம்பி . திரு பராந்தகள் , கன்னரதேவன் என இர 
தராட்டிரன் குமரன் . 

ண்டு குமார்கள். 
ஆதித்தகேயன் - திருதராட்டிரன் குமரன் . 2. சேரநாட்டரசருள் ஒருவன் , 
ஆதித்த சோழன் --விஜயாலயன் குமரன். இவ 3. சூரியன் 
னுக்குக் கோவிராஜகேசரிவர்மன் , இரா ஆதித்தியன் - 1. நான்கு முகமுடைய சூரி 
ஜேந்திரசோழன் எனவும் பெயர் . இவன் யன் சிவசூரியனுக்குப் பின்புறத்திவிருப் 
கொங்கு நாட்டின் மேல் படைகொண்டு பவன் .. 
சென்று அவ்விடத்தரசனாயிருந்த பிரதி 2. சிவகணத்தவரில் ஒருவன் . 
விபதியின் குமரனாகிய சிவமாரனைவெ ஆதித்யார்த்தி - ஏகமுகம் , இரண்டு கைக 
ன்று கொங்குநாட்டை வசப்படுத்தி இரா ளில் கமலங்கள் , மாதளம்பூ நிறம் , செவ 
ஜாதிராஜன் எனப் பெயர்பெற்று உரை ப்பு வஸ்திராத்னாபரணங்கள் உடையவரா 
யூரைத் தனது இராஜதானி யாக்கினான் . 

யிருப்பர். 
இவன் கோவிஜய நிருபதுங்கன் மகளை ஆதித்யஹிருதயம் - இது அகத்தியரால் சூரி 
மணந்து பல்லவ தேசத்தையு முட்படுத்தி யனுக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரம் . 
னான் என்பர் . இவன் தில்லையில் பல ஆதிநாதர் - சைன தீர்த்தங்கரரில் ஒருவர் . 
திருப்பணிகள் செய்தவன் . இவன் ஆதிபராசன் - மத்திரதேசாதிபதியின் கும 
பாலாற்றங் கரையில் களந்தையில் ஆதித் பன் . 
தேச்சுரம் என ஒரு சிவாலயங் கட்டுவித் ஆதிபௌதிகம்-பஞ்ச பூதங்களால் ஆன் 
தான் . சுபன் எனும் செங்குந்தனைத் மாக்களுக்குண்டாம் நலந்தீங்குகள் , குளிர் , 
துணையாகக்கொண்டு இராஜாதிராஜ சோ வெம்மை , மழை , காற்று , மின்னல் இடி, 
முன் பகைவனான ஈழநாட்டரசனை வென்ற வீடிடிந்து விழல் , மரம் விழல் முதலிய 
வன் . இவனுடைய சமஸ்தானத்தில் ஒட் ஆதிமந்தியார் இவர் ஓர் பெண்பாலர் . 
டக்கூத்தர் இருந்தார் என்பர் . 

இவர் திருமாவளவன் எனச் சிறந்த கரி 
மகன் குலோத்துங்க சோழனுக்கு இவர் காற்சோழன் மகளார் . சேரநாட்டரசனாகிய 
கல்வி பயிற்றுவித்தார் . 

ஆட்டனத்தி என்பவனை மணந்தவர் 


இவன் 


ஆதியக்கன் 


128 


ஆதொண்டைச்சக்கரவர்த்தி 


யிற்று . 


இவர் தம் நாயகனுடன் காவிரிக்குப் புதுப் வேண்டுகோளாற் சிவமூர்த்தி வேடுருக் 
புனல் விழவிற்குச் சென்று விளையாடு கொண்டு ஆண்மானை எய்ய , அதினின் 
கையில் கணவனைக் காவிரி வவ்விய தனால் றும் ஒரு சோதி தோன்றி ஆதிரை நாளா 
எங்குந்தேடிக் காணாது கலுழ்ந்த கண்ண 
ராய்க் காவிரியோடும் வழியெல்லாம் புக் 2. சாதுவன் மனைவி , கணவனிறந்த 
குக் கடல்வாய்ச் சென்று கணவனைக் கூவி தாற் றீப்புகத் தீச்சுடாமையால் , கணவன் 
யாற்றக் கடலே அவனைக் கொணர்ந்து வரவை அசரீரி சொல்லக்கேட்டு கணவன் 
கொடுக்கப் பெற்றவர் . " மள்ளர் குழீ இய வரக் கண்டு கூடி வாழ்ந்தவள் , மணிமே 
விழவினானும் , மகளிர் தழீ இய துணங்கை கலைக்கு முதற்பிச்சை யிட்டவள் . ( மணி 
யானும் , யாண்டுங்காணேன் மாண்டக் 

மேகலை ) . 
கோனை , யானுமோராடு களமகளே யென் அதிவண்சடகோபசீயர் - சடகோபாசாரி 
கைக் , கோடீரிலங் குவளை நெகிழ்ந்த , பீடு யரைக் காண்க. 
கெழுகுரி சிலுமோராடு களமகனே என ஆதிவராககவி- இவர் சோழநாட்டு வேதி 
வருந்திப் பாடினர் . ( குறுந்) இச்செய்தி யர் , வடமொழியில் பாணகவி இயற்றிய 
யைப் பாணர் . “ பாலை பாடியதில் அகம் காதம்பரி எனும் கிரந்தத்தைத் தமிழில் 
" ஆதிமந்தியினறிவு பிறிதாகிப் பேதுற்றி மொழிபெயர்த்துப் பாடலாகப் பாடியவர் 
சினே " எ - ம் , மற்றோரிடத்து " ஆட்டனத் ஆதிவராககேது - விராடனுக்குச் சுரதையி 
தியைக்காணீரோவென நாட்டினாட்டினூரி 

விடம் பிறந்த குமரன் . 
னூரிற் , கடல் கொண்டன்றெனப்புனலொ ஆதிவராகழர்த்தி-உலகம் சலத்தில் மூழ் 
ழிந்தன்றெனக் கலுழ்ந்தகண்ணற் காதலற் கிற்றென்று ஏங்கிய பிரமதேவன் நாசி 
கெடுத்த ஆதிமந்திபோல , வேதஞ் சொல் யில் உதித்து இரண்யாக்ஷனைக் கொலை 
லிப் பேது பெரிதுறலே . " எ - ம் , அகம் செய்து ரக்ஷித்த விஷ்ணுமூர்த்தியின் அவ 
குறிஞ்சியில் - வானுற --- ஆட்டனத்தி தாரம் . 
நலனயந்துரைஇத், தாழிருங் கதுப்பின் ஆதிவாயிலார்- பாதசேகாபதிய நூலாசிரி 
காவிரிவவ்வலின் , மாதிரந்துழைஇ மதி 
மருண்டலந்த, ஆதிமந்திகா தலற் காட்டிப் , ஆதூர்த்தன்- அதூர்த்தனைக் காண்க . 
படுகடல் புக்கப்பாடல்சால் சிறப்பின் ஆதொண்டைச்சக்கரவர்த்தி கரிகாலச் 
வீர்ந்தணாறே " என எடுத்துக் காட்டினர் . சோழன் வேட்டைக்குச் சென்று 
( அகம் ) ( குறுந்தொகை). 

கன்னிகையைக் கண்டு மோகிக்க , அக் 
ஆதியக்கன் - திருதராட்டிரன் புத்ரன் . 

கன்னிகை யாசனை நோக்கி என்னிடம் 
ஆதியாவிரதன்- இருஷபனுக்குச் சயந்தி பிறக்கும் குமானுக்கு உன் அரசு கொடுப் 
யிட முதித்த குமரன் . 

பதாயின் மணப்பேன் என , அவ்வகையே 
ஆதியான்மிகம் - தன்னாலுண்டாம் நலந்தீங்கு அரசன் உடன்பட்டு உன்னிடம் பிறக்கும் 
கள் அவை , தேகவியாதி , மிருகம் , பசாசு , குமரன் வயது வந்து நான் என் குமா 
அரசன் , கள்வர் , பகைவர் முதலியவர் னென் றவனை அறியும்படி , இப்போது 
களாலுண்டாவன . பிறருடைய செல்வம் , 

நாமிருக்கு மிந்த ஆதொண்டையின் மலர் 
கல்வி , மனை முதலிய கண்டு பொறாமை மாலை சூட்டியனுப்பின் அவ்வகை செய்கி 
இச்சை முதலிய கொளல் முதலிய . 

றேன் என் றனன் , நாககன்னிகை, அரச 
ஆதிரதன் -- சத்தியகர்மாவின் குமரன் . இவ னைக்கூடித் தன்னுலகஞ் சென்று , குமா 

குப் புத்திரர் இல்லை . இவன் கங் னைப்பெற்று வளர்த்து அவனுக்குப் பரு 
கக்குச் செல்ல அவ்விடம் கர்ணனைக் வம் வந்தபின் ஆதொண்டைமாலை சூட்டிக் 
கடத்திக் குந்தி ஆற்றில் விட்ட பெட்டியை கடலில் விட்டனள் . கடல் அவனைக் கரை 
எடுத்துக் கர்ணனை வளர்த்தவன் . 

யிற் சேர்த்தது ; ஆதலால் திரையன் 
ஆதிராஜன் - உபமன்னியரைக் காண்க எனப்பட்டு அரசன் அவை சென்று தன் 
அதிரை -1 ஒரு நக்ஷத்திரம் . பிரமன் சரஸ் வரவினைச் சோழனுக் கறிவிக்க அரசன் 
வதிதேவியைச் சிருட்டித்துத் தான் புண மறுத்தனன் . பின்பு ஆகாசவாணியாலும் 
ரச் செல்லுகையில் சரஸ்வதி மானுருக் ஆதொண்டைமாலையாலும் 

தன் குமர 
கொண்டோடினள் , பிரமனும் அவ்வு னென முன்பு அறிந்து இளவரசான புத் 
ருக்கொண்டு தொடர்ந்தனன் . தேவர் 

காவிரிக்கரையைக் ார்ந்த 


காக 


ஆத்திகன் 


129 . 


ஆநந்ததீர்த்தர் 


நூல் . 


சங்கரா 


நாட்டினைக் கொடுத்து நாககன்னிகையின் 2. இது பலவாய், நித்யமாய் , ஆண 
குமரனுக்குக் காஞ்சி மண்டலத்தை யளி வாதி மலத்தால் மறைப்புண்டு பசு வெனப் 
த்து ஆதொண்டைச் சக்கரவர்த்தியெனப் பட்டுக் கர்மத்திற்கீடாகத் தேகமெடுத்துப் 
பெயருமிட்டனன் . அதுமுத விவனாண்ட போகங்களைப் புசித்து அப்புசிப் பாலுண் 
நாடு தொண்டைநாடெனப்பட்டது. இவ டாகிய இதா கி தங்களால் பாவ புண்ணியம் 
ன் புழற்கோட்டத்திருந்த குறும்பரசரை களையார்ச்சித்து அவற்றால் இறந்தும் பிறந் 
வெல்லச் செல்லுகையில் அரசன் ஏறி தும் வருவது . இவ்வான்மாக்கள் ஆண 
யிருந்த யானையின் கால் முல்லைக்கொடி வாதி மாயாகன்மங்களின் இன்மையுண் 
யாற் கட்டுண்டது . அரசன் கையிலிருந்த மைகளால் விஞ்ஞானகலர் , பிரளயாகலர் , 
வாளால் அதனை வெட்டினன். அவ் சகலர் என மூவி தப்படுவர் . ( சித்தா ) . 
வெட்டு அவ்விட 

அவ்விட மெழுந்தருளியிருந்த ஆத்மாச்சயம் - தன்னைத் தானே பற்று தல் 
சிவலிங்கமூர்த்தியின் மீது பட்டு 

எனும் குற்றம் . 
வெள்ளம் உண்டாயிற்று .அரசன் பயந்து ஆநகதுந்துபி -1. வசுதேவருக்கு ஒரு 
வேண்டச் சிவமூர்த்தி காக்ஷிகொடுத்து , 

பெயர் . 
நந்திபிரானை அழைத்துப் படைத்துணை 2. இவன் , சாளுவனுடன் கர்ணன் 
யேவிக் குறும்பரசரை வெல்வித்தனர் . போர்செய்ய , கர்ணன் அவனால் அந்தப் 
இச்சிவமூர்த்தி தரிசநந்தந்த தலம் திரு போரைவிட்டு நீங்கும்படி மாயையால் 
முல்லை வாயி லெனப்பட்டது . 

உருவாக்கப்பட்டுச் சாளுவனால் வெட்டப் 
ஆத்திகன்- ஜரத்காருரிஷிக்கு ஒரு பெயர் . பட்ட மாயாவசு தேவவுருக்கொண்டவன் . 
ஆத்திசூடி- ஔவையார் அருளிச்செய்த நீதி ஆநகன் -1 . வசுதேவருக்குத் தம்பி . பாரி 

கர்நகை . குமரன் இருததாமன். 
ஆத்திசூடி புராணம் ஆத்திசூடியினீதியை 2. சூரனுக்கு மாரிஷையிடம் பிறந்த 
முதலாகவும் , சூத்திரப்பொருள் மாறாம 

குமான் . 
லும் விருத்தத்தால் பாடிய நூல் . இதிற் ஆநந்தகிரி -- ஒரு சம்ஸ்கிருத கவி . 
பெரும்பான்மை பெரியபுராணக் கதைகள் 

சாரியரின் மாணாக்கர். இவர்க்குத் துரோ 
அடங்கியுள்ளன. 

டகாசாரியர் எனவும் பெயர் . 
ஆத்திசூடி வெண்பா ஆத்திசூடி நீதியை ஆநந்தக்கூத்தர் - திருவாசகத்திற்கு உரையி 
இறுதி யடிதோறுங்கொண்டு வெண்பா 

யற்றிய புலவர் , 
வாற் பாடப்பட்ட ஒரு நூல் . 

ஆநந்த சித்தர் --ஒரு சித்தர் . 
ஆத்தியந்திகப்பிரளயம் - எல்லாப் பொருள் ஆநந்ததீர்த்தர் - மத்வாசாரியர் , இவர் சாலி 

வாகனசகம் (கசக ) இல் பிலவங்க வரு 
களும் அதன தன் காரணத்துள் ஒடுங்க 
ஆன்மா ஞானத்தால் முத்தியை அடையும் 

ஷம் பிறந்தவர். இவர் தேவர்கள் , கலியில் 
பிரளயம் . 

தெய்வபக்தி குறைதல்நோக்கி விஷ்ணு 

வைப் பிரார்த்திக்க விஷ்ணு மூர்த்தி வாயு 
ஆத்திரேயர் -1 . அத்திரியைக் காண்க . 

வின் அவதாரமாக இவரைப் பூமியில் 
2. திருவல்லிக்கேணியிற் பெருமாளைப் 

எனும் ரஜி தபீடபுரத்தையடுத்த 
பிரதிட்டை செய்து பூசித்த இருடி . 

சிவரூப்யமென்னும் கிராமத்திருந்த மத்ய 
ஆத்திரையன் பேராசிரியன் - ஒரு தமிழா கேஹபட்டாசாரியரின் மனைவியிடம் பிற 
சிரியர் . இவர் செய்த நூல்கள் காணப்பட ப்பித்தனர். இவர் பிறந்து வாசுதேவா 
வில்லை . ஒரு பொதுப்பாயிரங் காணப்படு 

சாரியர் என்று முதற்பெயர் பெற்றுப் 
கிறது . இவர் தொல்காப்பியத்திற்கு உரை 

பூர்வாலயன் தந்த பசுவின் பாலுண்டு 
எழுதியவர்போலும் . 

வளர்ந்து தந்தை தாயாரால் காட்டின் வழிச் 
ஆத்மா- இது ஆன்மத்வ சாமான்யமுடை செல்லுகையில் பிசாசங்களால் பீதியடை 
யது . சுசதுக்க முதலிய வேறுபாட்டாற் ந்த வழிப்போக்கரைக் காத்து , தாய் காரிய 
பல . இதற்குச் சங்கிய முதலிய ஐந்தும் 

வெளியிற் சென்றிருக்கையில் 
சாமான்ய குணங்கள் , புத்தி , சுகம் , துக் அழுது தமக்கையால் கொள்ளினை உண் 
கம் , இராகம் , வேஷம் , பிரயத்னம் , தர் பிக்கவுண்டு , துன்பமிலாதிருந்து ஓராண் 
மம் , அதர்மம் , பாவனை முதலிய ( க ) டில் பசுவின் வாலைப்பிடித்து மறைந்து 
விசேஷ குணங்கள் . ( தருக்கம் ) 

போய்ச் சாயங்காலம் வீடுவந்து சேர்ந்து , 
17 


வசமாக 


ஆகந்ததீர்த்தர் 


130 


ஆநந்த தீர்த்தர் 


தம் தந்தை எருதுவாங்கின கடனுக்குத் 
தொந்தரை செய்தவனுக்குப் புளியங் 
கொட்டைகளைப் பொன்னாக்கிக் கடனளி 
த்து , நெடுத்தரத்தில் நடந்த கல்யாணத் 
திற்குத் தாய் தந்தையருடன் சென்று 
குழந்தைப்பருவத்தில் தனித்துக் காட்டின் 
வழி மீண்டு உடுப்பி பட்டணமடைந்து , 
அதிவிரைவில் கல்வி வல்லவராய்க் கிருத 
வல்லி கிராமத்திற் சென்று சிவபட்டென் 
பவன் பிரசங்கித்ததற்குத் தவறுகூறிச் 
சரிப்படுத்தி , தம் தந்தை பிரசங்கித்த புரா 
ணத்தில் கூற துவிட்ட லிகுசபதத்திற்குப் 
பொருள் கூறி , உபநயனாதிகளைப் பெற்றுப் 
பாம்புகடிக்க அதைக் 

அதைக் கட்டைவிரலால் 
நசுக்கித் துன்பமிலாதிருந்து , ஒரு குரு 
விடத்தில் வேதாத்யயனஞ் செய்கையில் 
விளையாடுவதைக்கண்ட குரு அத்யயனஞ் 
செய்ததைக் கூறுக என அக்குரு வியப் 
படையுமாறு தவறாதுகூறி , ஒரு காட்டில் 
தம்முடன் வந்த நண்பனொருவனுக்கு இளை 
மை முதலிருந்த தலைநோயைக் காதில் 
ஊதிப் போக்கி , தாம் துறவடைய எண் 
ணிக் குருவைத் தேடிச் செல்லுகையில் 
ஒரு கிராமத்தில் அச்சு தபிரேக்ஷர் எனும் 
துறவியைக்கண்டு, தமக்குத் துறவிய 
வேண்டுகையில் தந்தை தாயார் மறுக்கக் 
கண்டு இதை மிறுப்பிரேல் நான் உங்கள் 
கண்ணெதிர்ப்படாது எங்கேனும் போய் 
விடுவே னென் றதைக் கேட்ட தாய் தந் 
தையர் முன்னிருப்பினும் கண்டு களிக் 
கலாமென்று உத்தரவளிக்கச் சன்னியா 
சாச்சிரமம் பெற்று , பூர்ணபிரஞ்ஞர் 
எனும் தீக்ஷாநாமம் அடைந்து , கங்கையாட 
வெண்ணிப் பெருமாளருளால் அக் கங் 
கையை உடுப்பியிலுள்ள தடாகத்தில் வரப் 
பெற்று மூழ்கி , வாசுதேவன் முதலிய 
பிரதிவாதிகளைச் செயித்துத் தம் ஆசாரி 
யர் உபதேசித்த அத்வைத கிரந்தமாகிய 
இஷ்டசித்தியின் முதற் சூத்திரத்திற்கு 
முப்பத்திரண்டு குற்றங்கூறி , அங்கிருந் 
தாருக்கு மாயாவாதம் பொய்ம்மதமென்று 
பிரசங்கித்து , 

தவறாக அச்சுதப்ரேக்ஷ 
ரிடம் சீடர் வாசித்த பாகவத சுலோகத் 
தைத் திருத்தி வியாசர் கருத்துக்கூறிக் 
களிப்பித்தனர் . இவ்வாறு சில நாட்கள் 
கழிந்தபின் அச்சு தபிரேக்ஷதீர்த்தர் பிரம் 
மீமாம்சாசாத்திர விருத்தியின் பொருட் 
இப் பூர்ண பிரஞ்ஞாசாரியரை நியமிக்கக் 
கருதிச் சங்காபிஷேகஞ் செய்து ஆருந்த 


தீர்த்த நாமங் கொடுத்தனர் . அதுமுத 
லிவருக்கு ஆநந்த தீர்த்தர் என்று பெய 
ருண்டாயிற்று . மாயாவாதி 
னுடன் வாதிட்டுச் செயித்து அநுமான 
தீர்த்தர் என்று பெயரடைந்து , வாதிசில் 
கன் , புத்திசாகான் எனும் பௌத்த ரிரு 
வரை வென்று , கோளதேசத்தில் சங்கர 
பாஷ்யத்தின்மீது குற்றங்கூறிச் சங்கா 
ரைப் பரிகசித்து , புண்யக்ஷேத்ரங்களைத் 
தரிசித்து , 

பள்ளிக்கொண்டை கிராம் 
மடைந்து ஆங்குத் தம்மை எதிர்த்து 
வாதித்தவர்களை வென்று தம்மிருக்கை 
யடைந்து கீதாபாஷ்யஞ் செய்து பதரி 
காச்சிரம யாத்திரைசெய்ய எண்ணிக் 
குருவி னநுமதி பெற்றுச் சென்று பதரி 
யில் ஆநந்தமடத்தை அடைந்து அங்கிருந்த 
பெருமாள் 

முன் தாம் செய்த கீதாபாஷ் 
யத்தைப் பிரசங்கித்துப் பெருமாளைக் களி 
ப்பித்து , மௌனவிரதஞ் சரித்து , வியாச 
ரைக் கண்டு அவர் கட்டளையால் அவர் 
வசிக்குமிடஞ் சென்று அவரைத் தரிசித்து 
அவரிடம் சில இரகசியங்களை உணர்ந்து , 
அங்கிருந்த நாராயண மூர்த்தியின் அநுஞ் 
ஞையால் பிரம்ம சூத்ரபாஷ்யஞ் செய்யத் 
திரும்பித் தம்மிருப்பிடம் வர வெண்ணு 
கையில் இடையில் கோதாவரிக்கரைக்கண் 
தம்மை எதிர்த்து வாதிட்ட பாட்ட , பிர 
பாகர வாதிகளை வென்று , சோபனபட்டு 
என்பவனுக்கு வேண்டியவை உபதேசித்து 
ரஜி தட்டபுர மடைந்து ஒரு கிருஷ்ண விக் 
ரகம் பிரதிஷ்டிக்கவெண்ணிக் கடற்கரையி 
லிருக்கையில் கப்பலொன்று துறை தடுமா 
றக் கப்பலாளி இது துறைசேரவேண்ட , 
அங்கனமே அது துறைபுகக்கண்ட கப்பற் 
காரன் இக்கப்பலில் தங்களுக்கு வேண்டி 
யதை எடுத்துக்கொள்ளுக 

இவர் 
அதிலிருந்த கோபி சந்தனக்கல்வினை யெ 
ஒத்து மடமடைந்து அதனை அலம்பக் கட் 
டளை யிட்டனர் . அது ஒரு கிருஷ்ணவிக் 
ரகமாக இருக்க அதனைத் தமதிருக்கையில் 
பிரதிட்டித்து அபிஷேகாதிகள் செய்து 
மீண்டும் பதரி யடைந்து தாம் இயற்றிய 
பிரம்மசூத்ர பாஷ்யத்தை அவர்முன்கூறித் 
திரும்பி ரஜி தபீடபுர மடைந்தனர் . இவர் 
பதரிகாச்சிரமஞ் செல்கையில் ஈச்வரதே 
வனெனும் அரசன் வழிப்போக்கரை 
அழைத்துக்குளமெடுக்கச்சொல்வது போல் 
இவரையும் அவ்வாறு செய்யக்கூற இவர் 
நீர் தோண்டிக்காட்டி னவ்வாறு செய்வே 


என 


ஆநந்ததீர்த்தர் 


131 


ஆந்திரம் 


னெனக் கேட்டு அவ்வகையே பொழுது இவர் கழுத்தைநெருக்கி அவர்கள் களைத்து 
போம் வரையில் அவன் செய்து ஆசாரியரி விழ , அவர்களுக்குத் தமது கைப்பெரு 
டத்துப் பரவசப்பட்டனன் . இவர் கங்கை விரலை ஊன்றியதைத் தூக்கக்கூறி அவர்க 
யைத் தாண்டப் படகிலாமைகண்டு தம் ளதை இடம்விட்டுப் பெயர்க்கா திளை தக் 
மாணாக்கர் தம்மைப் பிடித்துவரக் கங்கை கண் டவமதித்து , சிலகாலமிருந்து தது 
யை நடந்து தாண்டி , அச்கங்கைக்கரைக்க பூசை முதலியவைகளைப் பத்மநாபதீத்த 
ணிருந்த து ருக்க அரசனொருவனுக்கு 

ரிடம் ஒப்புவித்துத் தாம் பதரியடைந் 
அவன் பாஷை அறியாதிருந்தும் அவன் 

தனர் . 
பாஷையில் விடையளித்து , தம்மிடம் ஆநந்தமதம் - இம்மதத்தாபகர் இராமாநந் 
வந்த கள் வரை அவர்க்கவரே வதையுண்டு 

இவர் கிறிஸ்து பிறந்த ( கச ) வது 
சாகச்செய்து , மற்றொரு இடத்தில் நூறு சகாத்தத்தில் பிரபலமான விஷ்ணு பக்தரா 
கள்வர் எதிர்க்கத் நமது சீடராகிய உபேந் யிருந்தனர் . இவர் மதம் சற்றேறக்குறைய 
திர தீர்த்தரிட மிருந்த கோடரியால் அவர் இராமாநுஜ மதத்தை யொத்தது . இம் 
களைத் தாமே வதைத்து , இமயபர்வதத் மதத்தவர் கோபி சந்தனத்தால் தென்கலை 
தருகில் பூஜைப்பெட்டகம் தாங்கித் தமக்கு திருமண்போலிட்டு இராம மூர்த்தியை 
மன்செல்லும் சத்திய தீர்த்தரைப் புலியு உபாசிப்பர் . இம்மதத்தவர் ஆக்ரா முத 
ருக்கொண்டு கொல்லவந்த அரக்கனைக் லிய தேசங்களில் அதிகம் . 
கையாலறைந்து கொன்று பதரியடைந்து ஆநந்தன் - சூரிய சன்மாவைக் காண்க. 
வியாசரைக்கண்டு அவர் தமக்குக் கொடுத்த ஆநர்த்தம் - துவாரகைக் கருகிலுள்ள ஒரு 
எட்டு விஷ்ணுமூர்த்திகளைப் பெற்று அவர் தேசம் . ஆநர்த்தனால் நிருமிக்கப்பட்டது . 
கட்டளையால் பாரத்தாத்பர்யம் செய்ய ஆநர்த்தன் - ( சங் . ) சர்யாதியின் குமான் . 
உத்தரவு பெற்று மீண்டு , கங்கையைத் இவன் குமரன் ரைவதன் . குசத்தலி 
தம்பிக்கச்செய்து அதில் நடந்து தாண்டி என்னும் பட்டணத்தை ஆண்டவன் . 
அதின் தீரத்தில் கங்கை பெண்ணுருவ ஆநாகரோகம் - அபானவாயுவும் , உதான 
டைந்து தம்மை வணங்கப்பெற்று , தம் வாயுவும் இரண்டும் ஒன்றாகச் சேர்ந்து 
சீடர் பலத்தால் செருக்கடைந்தமைகண்டு வயிற்றைப் பிகுவாக இழுத்துக்கொண்டு 
அவர்களை அடக்கவெண்ணிப் பதினைவ வயிற்றிரைச்சல் , மலச்சிக்கல் , சுரம் , சுவா 
ரைத் தாம் ஒருவரே பூமியில் தள்ளியெ சம் முதலிய உபத்திரவ முண்டாக்குவது . 
ழுந்திராதிருக்கச் செய்து , இந்திரபுரியெ இது அஷ்டிலாரோகம் , பிரத்தியஷ்டிலா 
னும் மாயசந்நியாசிகர்மம் பிரதானமென்று சோகம் , துனிசோகம் , பிரதி துனிரோகம் , 
எதிர்க்க அவனைவென்று , கோவிஷய சலகூர்மரோகம் எனப் பாகுபடும் . இந்தச் 
கிராமத்தில் பூவாது காயாதிருந்த மரங்க சலகூர்மரோகத்தை நீராமைக்கட்டியென் 
ளைக் காய்க்கச்செய்து , மாயாவாதியாகிய றும் , ஊராமைக்கட்டியென்றும் , கொண் 
புண்டரீகபுரி என்பவனை வாதில் வென்று , டைகட்டி , வல்லைகட்டி யெனவுங் கூறு 
பத்மதீர்த்தனை வென்று , ஜயசிங்கராசனை வர் . ( ஜீவரக்ஷாமிர்தம் .) 
நட்புக்கொண்டு, திரிவிக்ரம பண்டி தனைச் ஆநீகன் -- ஆநகன் குமான் . யதுவம்சத்தவன் 
சிஷ்யனாக்கிக்கொண்டு , முப்பத்தேழுகிரங் ஆந்தராகம் - கிருஷ்ணா, காவேரி நதிகளுக்கு 
தங்களியற்றினர் . இவர் மாணாக்கர்கள் , மத்தியிலுள்ள தேசம் . ( The Country 
விஷ்ணு தீர்த்தர் , இருஷிகேசதீர்த்தர் , ஜநா between Godavery sad Krishna . ) 
ர்த்தன தீர்த்தர் , நாவிம்ம தீர்த்தர், உபேந் ஆந்தான் - பலியின் மனைவியிடம் தீர்க்க 
திரதீர்த்தர் , வாமன தீர்த்தர் , ஸ்ரீராம 

தபசா லுதித்த குமான் . 
தீர்த்தர் , அதோக்ஷ தீர்த்தர் , திரிவிக்ரம ஆந்திரம் - கண்ணுவர் முதலியவரால் நிரு 
பண்டிதர் முதலியோர் . இவர் , தம் 

மிக்கப்பட்ட தெலுங்கு பாஷை , 
மாணாக்கருக்குப் பாடஞ் சொல்லுகையில் பாஷை வழங்குந் தேசத்திற்கும் ஆந்திரம் 
தீபமவியக்கால் விரலில் ஒளியுண்டாக்கிப் என்று பெயர் . இது மேற்குத்தொடர்ச்சி 
படிப்பித்து , மனிதரெடுக்கக் கூடாத ஒரு மலையை மேற்கிலும் , கோதாவரி கிரு 
பெரும்பாறையைத் தூக்கிப் பலர்க்கும் ஷ்ணை நதிகளை வடக்கிலும் தொலுெ 
பயன்பெறச் செய்து , 
செய்து , கடிஜா 

எனும் மாகக்கொண்ட தேசம் . 

தலிங் 
பலாஷ்டிகனும் அவன் சகோதரனும் கூடி 

கானா எனப்படும் . 


ஆந்திரா 


182 


ஆப்பியாயினி 


ஆந்திரர் - பரதகண்டம் ஆண்ட அரசருள் ஆப்ரிகாவின் தேசங்கள் 

தேசங்கள் ஐரோப்பியர் , 
ஒருவகையர் , 

பலரால் ஆளப்பட்டு வருகின்றன. இவ 
ஆந்தை- எயிலியூர்க்குத் தலைவன் . ஒல்லை ற்றில் ஆங்கிலர் , கேப்காலனி, நெடால் 
யூர் தந்த பூதபாண்டியனுக்கு நண்பன் ஆரெஞ்சு நதி காலனி, டிரான்ஸ்வால் முத 

2. ஒரு பறவை. இதன் முகம் உரு லியவும் , பிராஞ்சியர் , ஆல்ஜீயரியா , டியூ 
ண்டும் , கண்கள் திரண்டும் , தலை பருத்தும் , 

னிஸ் , ஸெனிகாம்பியா, காங்கோ , சோமா 
இறகுகள் தடித்தும் , நகங்கள் வளைந்து லிலாண்ட் முதலியவம் , ஜெர்மானியர் , 
கூராகவும் , கபிலநிறமாகவும் உள்ளது . கண்டத்தின் மேற்பாகத்திற் சிலவும், சாட் 
இது பகலெல்லாம் மரப்பொந்து பாழிடங் எரியடுத்த சிலபாகங்களும் , டாங்கினி 
களில் தூங்கி இரவில் இரைதேடப் புறப் யாகா எனும் ஏரியடுத்த பாகங்களையும் , 
படும். நிறம் கபிலம் . எலி , பூச்சிகள் முத போர்த்து கேசியர் அங்கோலா முதலிய 
லிய உணவு . 

சிலபாகங்களையும் , ஸ்பானியர் கண்டத் 
ஆந்தைக்காதல்- இது ஆந்தையின் கூப்பிட 

தின் மேல்பால் சிலவற்றையும் ஆளுகின் 
லால் சுபா சுபங்களை அறிதல் . ஒருரை 

றனர் . இதில் சுதேசராஜ்யங்கள் , மொரா 
உரைக்கு மாகிலுற்றதோர் சாவு சொல் 

கோ , அபினியா , லிபரீயா முதலிய 
லும் . ஈருசையுரைக்குமாகி லெண்ணிய ஆபீரம் - ஆரியாவர்த்தத்தி லிருக்கும் ஒரு 

தேசம் . 
கரும நன்றாம் , மூவுரையுரைக்கு மாகில் 
மோகமாய் மங்கை சேர்வாள் , நாலுரையு ஆபுத்திரன் -- சாலியின் புதல்வன் . 

தென் 
ரைக்கு மாகில் நாழியிற்கலகஞ் சொல் 

மதுரையில் கலாநியமத்துப் பிறந்தநாள் 
லும் , ஐயுரையுரைக்கு மாகிலங்கொரு முதல் எழுநாள் பசும்பாலூட்ட உண்டு 
பயணஞ் சொல்லும் , ஆறுரையுரைக்கு 

வளர்ந்தவன் . சிந்தாதேவி தந்த அமுத 
மாகிலடுத்தவர் வரவுகூறும் , எழுரையியம் 

சுரபி யென்னும் பாத்திரம் பெற்றுப் 
புமாகி லிறந்த பண்டங்கள் போதும் , எட் பலவுயிர்களைக் காத்து மணிப்பல்லவத்து 
ைெரயுரைக்கு மாகில் திட்டெனச் சாவு 

இறந்து பின்பு சாவகநாட்டுள்ள நாகபுரத் 
சொல்லும் , ஒன்பதும் பத்துமாகி லுத்தம 

தில் பசுவயிற்றிற் பொன்முட்டையிற் 

றங்கிப் புண்ணியராசனாகப் பிறந்தவன் . 
மிகவு நன்றே . 

(மணிமேகலை ). 
ஆபகம் -- ஒரு நதி , Phe Ayuk - nadi to 

ஆப்தங்கள் - பாண்டவாப்தம் , சாலிவாகன 
the west of the Ravi in Punjab . 

சகாப்தம் , விக்ரமாதித் யாப்தம் , போஜ 
ஆபச்சைவன் - வசுக்களில் ஒருவன் . அக 

ராஜாப்தம் , கொல்லாப்தம் , ராமதேவாப் 
னுக்கு ஒரு பெயர் . 

தம் , பிரதாபருத்ராப்தம் , கிருஷ்ணரா 
ஆப்தோத்தாரணழர்த்தி -- தேவர் முதலி 

யாப்தம் . 
யோர்க்குத் துன்பம் வந்தகாலத்து அதைப் ஆப்தன் - கத்ரு குமான் , காகன் . 
போக்க எடுத்த சிவன் திருவுரு . 

ஆப்தியர் - அப்புபுத்திரர் . இவர்கள் மூன்று 
ஆபத்தம்பர் - யசுர்வேத விதிகளைப்பற்றிச் சகோதரர்கள் . இவர்கள் ஒரு வனாந்தரத் 
சூத்திரஞ் செய்த மகருஷி . இவர் செய்த தில் யாத்திரை செய்கையில் தாகமேலிட் 
சூத்திரம் ஆபத்தம்பம் எனப்படும் . 

இவர்களில் ஒருவன் , மற்ற இரு 
ஆபன் - வசுக்கள் எண்மரில் ஒருவன் , கும 

வர்பொருட்டு அங்கு இருந்த கிணற்றில் 
சர்கள் சதபதன் , சிரமன் , சிராந்தி , துனி . நீர்மொள்ள இறங்கிச் சலம் ஏந்தினன் , 
ஆபிஞத்திரன் - சூரிய வமிசத்தரசன் , யோகி 

தண்ணீர்பெற்ற சகோதரர்கள் , அவனி 
யாயினான் . 

டம் இருந்து ஜலத்தைப் பெற்றுக்கொ 
ஆபிரம் -- ஒரு தேசம் . சிந்துநதிக்கு வடக்கி ண்டு ஒரு பாரமான வண்டிச்சக்கரத்தால் 
லுள்ளது . 

அக்கிணற்றில் அவன் அடங்க மூடிச் 
ஆபிராள் -பர தகண்டமாண்ட பூர்வ அரச சென்றனர். இவன் அக்கிணற்றி லிருந்து 
சாதிகளி லொருவகையர் . 

சில வேதகீதங்களை ஓதினன் , ( இருக்கு 
ஆபிரிக்காகண்டம்- இது வடக்கில் மத்ய வேதம் ) . 
தரைக்கடல் , கிழக்கில் செங்கடல் , இந்து ஆப்பியாயின் பதுமையின் பார்ப்பனத் 
மகாசமுதசம் , மேற்கில் அத்லாந்திக் மகா தோழி . அவளோடு ஒருங்கு வளர்ந்தவள் . 
சமுத்ரங்களால் சூழப்பட்ட 

பூபாகம் , தாழமைக்குரிய இயல்புகளிற் சிறந்த 


ஆப்பியாள் 


133 


ஆயுதப்பொது 


ஒரு பெயர் . 


வள் . உதயணனுடைய பார்ப்பனத் தோழ ஆயம் ஆண்டுதோறும் மாதந்தோறும் 
னாகிய இசைச்சனென்பவனால் , இவள் நாடோறும் அரசனுக்குரியவாக வரும் 
மணஞ்செய்து கொள்ளப்பட்டாள் . இப் பொன் , பசு , நெல் , குதிரை முதலிய 
பெயர் யாப்பியாயினியெனவும் வழங்கும் . 

வரவு . ( சுக்கிரநீதி ). 
(பெருங்கதை ). 

ஆயர் 

இடையர் , இவர்கள், இடையர் , 
ஆப்பியாள் - ஆறாம் மன்வந்தரத்துத் தேவ கோலாயர் என இருவி தப்படுவர் . 
ர்கள் . 

ஆயனர் - திருக்குருகூரில் எழுந்தருளிய 
ஆமணக்கு - ஒருவித எண்ணெய் தரும் வித் பெருமாள் . 
தமைந்த செடி . இது செவ்வாமணக்கு , ஆயாதி- நகுஷன் குமான் .. 
மலையாமணக்கு , கடலாமணக்கு , காட்டா ஆயியாழ்வான்பிள்ளை - தீர்த்தபிள்ளைக்கு 
மணக்கு , எலியாமணக்கு , புல்லாமணக்கு , 

. 
பறங்கியாமணக்கு , மணியாமணக்கு , ஆயிரக்கவசன் -- ஓர் இராக்கதன் . இவன் 
பேராமணக்கு, படுக்கையாமணக்கு , சிற்றா தேவர்களை வருத்த நரநாராயணரிவனிடம் 
மணக்கு எனப் பலவகை , 

யுத்தஞ்செய்து இவன் பூண்ட தொளா 
ஆழர் -1 , மகா பலி தல மென்பர் . 

யிரத்து த்தொண்ணூற்றொன்பது கவசங் 
2. இது முக்காவனாட்டுள்ளது ( புற -நா ) களை அறுத்தனர் . ஒரு கவசமிருக்கையில் 
ஆழர்க்கவு தமன் சாதேவனூர் --இவர் கடைச் சூரியனிட மடைக்கலமாகப்புகுந் துயிர் 
சங்கமருவிய புலவருள் ஒருவர் . இவர் பிழைத்தவன் . இவனே மறுபிறப்பிற் 
ஆமூர்வானவனைச் சிறப்பித்துப் பாடின கவசத்துடன் பிறந்த கர்ணன் . 
வர் . இவர் அந்தணராயிருக்கலாம் . ( அக- ஆயிரத்தெட்டுச் சிவத்தலங்கள் - மகாஸ் 

காந்தம் , அண்டகோசப்படலத்திலும் சிவ 
ஆழர்ழதலி - களப்பாளனைக் காண்க . 

ரகஸ்யத்திலும் கூறப்பட்டிருத்தல் காண்க. 
ஆமை- இது ஊர்வனவற்றில் ஒரு பிராணி . ஆயிரபாதன் -1. ஒரு முனிவன் . இவன் 
இது நீரிலும் தரையிலும் உண்டு. 

இதன் ஒரு முனிவராற் பாம்பாகச் சபிக்கப்பட்டு 
மேலுங்கீழுமாக ஓடுகள் உண்டு . மேலோடு உரூரவமுனிவராற் சாபநீக்கமடைந்தவன் . 
( கங ) சிறு ஓடுகளால் இணைக்கப்பட்டது . 

2. சண்முகசேநாவீரன் . 
மேல் மூடியி லிரண்டு தவாரங்களுண்டு . ஆயிரம் பரிக்கோர்சேவக சோழன் - இவன் 
மேல் வாரத்தின் வழியாகத் தலை கைகளை 

சுந்தரேச பாதசேகர பாண்டியனுடன் புத் 
நீட்டும் , கீழ்த்வாரத்தால் கால்களையும் 

தஞ்செய்து மடுவி லிறந்தவன் . 
வாலையும் நீட்டும் . இதற்குப் பல் இல்லா ஆயிரவாகு -1. சண்முகசேதாவீரருள் ஒரு 

வன் . 
விடினும் உறுதியான தாடைகளுண்டு . 
இது எந்தப் பிராணிகளையும் இம்சிக் ஆயிரவேலி- நெடுஞ் செழியன் அதியனைப் 
நீரில் சுவாஸம் விடாமல் 

பொருது வென்ற இடம் . 
பலநாள் ஜீவிக்குமாம் . இது ( சு ) வரு 

2. பாரதப்போரில் பதினான்காம் நாள் 
ஷங்களுக் கதிகம் ஜீவிக்கும் . இது வெளி 

அருச்சுனனாவிறந்தவன் . 
யில் முட்டையிடும் . முட்டைகள் சூர்ய ஆயு -1 . (சங்.) புரூரவனுக்கு உருப்பசியினி 
வெப்பத்தால் பொரியும் . இவ்வினத்தில் 

டம் பிறந்த குமாரன் . இவன் குமார் நகு 
கடலாமை பெரியது . பச்சையாமையும் 

ஷன் , க்ஷத்ரவிர தன் , ரசி , ரம்பன் , அநே 
உண்டென்பர் . இவை ( கசு 0 ) முட்டை 

நஸ் . இவனுக்கு ஆயுசு எனவும் பெயர் . 
யிடுமென்பர் . இவ்வுரு , திருமாலால் அசுர 

2. காசிபர் மனைவி . குமார் விசயன் , 
வதைபொருட்டுக் கொள்ளப்பட்டது . விசரன் , வீரன் , விருத்திரன் முதலியோர் . 
ஆமோதன் - பிரியவிரதன் பேரன் . கிருத ஆயுசு -1 . ஆயுவுக்கு ஒரு பெயர் . 

2. சந்திரவம்சத் தரசரில் ஒருவன், 
பிருஷ்ணன் குமரன் . 

காண்டவப்பிரத்த மாண்டவன் , 
ஆம்பிகேயன்-- அம்பிகையிடத்து வியாஸ 

3. பிராணனெனும் வசுவின் குமரன் . 
ராற் பிறந்தவன் திருதராட்டிரன் . - 

ஆயுதப்பொது - வளை விற்பொறி (இது 
ஆயண்டிரன் - ஆயைக் காண்க . 

வளைந்து தானே எய்வது ), கருவிரலூகம் 
ஆயதி- மேருவின் குமரி , தாதாவின் தேவி . ( இது குரங்கு போலிருந்து சேர்ந்தாரைக் 
குமான் மிருகண்டு . 

கொல்வது) , கல்லுமிழ்கவண் , கல்லிடு 


காது . 


ஆயுதம் 


134 


ஆய் 


துவி 


கடை ( இடங்கணி யென்னும் பொறிக் சூரியன் அதை உணர்ந்து மற்றொரு சம்மி 
குக் கல்லிட்டுவைக்கும் கூடை ), தூண்டில் தையைச் செய்தான் . அவ்வழியாகப் பின் 
(இது தூண்டில் வடிவாகச் செய்து அகழி வந்தார் அதைப் பரவச்செய்தனர் . தன்வந் 
யிலிட்டு மதிலேறுவார் அதிற் சிக்கியபின் திரி , திவோதாசன் , காசிராஜன் , அச்வரி 
இழுத்துக் கொள்வது ), தொடக்கு ( கழுத் தேவர் , நகுலன் , சகதேவன் , யமன், சியவ 
திற் பூட்டியிழுக்கும் சங்கிலி ), ஆண்டலை னன் , ஜனகன் , புதன் , சாவாலன் , ஜாஜலி , 
யடுப்பு ( சேவல் வடிவாகச் 

செய்யப்பட்டுப் பைலன் , காதன் , அகத்தியன் . இவர்கள் 
பறக்கவிட உச்சியைக் கடித்து மூளையை வைத்திய ஏலை முறையா யறிந்து வைத் 
எடுப்பது ) , கவை (இது கிடங்கிலேறின் தியசாத்திரம் இயற்றியோர். 
மறியத்தள்ளும் ஆயுதம் ) , கழு , புதை , ( அம் ஆயுஷ்டோமேஷ்டி -- ஆயுளை விரும்பினவன் 
புக்கட்டு ), ஐயவித்துலாம் ( இது பகைவர் செய்யும் காமியயாகம் . ( பராச - மா 
கதவை அணுகாதபடி அம்புகள் வைத்தெய் ஆயுஷ்மநு- ( சூ .) இருஷபரைப் பெற்றவர். 
யும் யந்திரம் ). கைப்பெயர்ஊசி , ( மதிற்ற ஆயுஷ்மந்தன்- அசுரன் . பிரகலாதன் கும 
லையைப் பற்றுவாரைக் கையைப் பொதிர் 

சர்களி லொருவன். 
க்கும் ஊசி ) , எரிசிரல் (இது சிச்சிலி வடி ஆயை- சிவபக்தி மிகுதியால் புருஷனை 
வாய்க் கண்ணைக் கொத்தும் ஆயுதம் ),பன்றி 

விட்டு நீங்கின ஒரு பெண் . 
( இது மதிற்றலையில் ஏறினாருடலைக் கோட் ஆயோதநப்பிரவீணபாண்டியன் 
டாற் கிழிக்க இரும்பாற் செய்தது ) , பனை ராஜ குலோத்தம பாண்டியனுக்குக் கும 
( மூங்கில் வடிவாகச்செய்து அடித்தற்கமை ரன் . இவன் குமான் இராசகுஞ்சர பாண் 
த்த பொறி , எழு , சீப்பு , கணையம் , கோல் டியன் , 
குந்தம் , வேல் , சதக்னி , தள்ளிவெட்டி , ஆய் எயினன் - இவன் அகநானூற்றிற் பல 
களிற்றுப்பொறி , விழுங்கும் பாம்பு , கழு விடங்களிற் கூறப்படுகின்றான் . இவனைப் 
குப்பொறி , புலிப்பொறி , குடப்பாம்பு , பாடியவர் பாணர் முதலியோர். வேள் 
சகடப்பொறி , தகர்ப்பொறி , அரி நூற் ஆயைப் பாடியவராகக் கூறப்பட்ட புலவர் 
பொறி , ஞாயில் ( குருவித்தலை ) , பிண்டி கள் இவனைப் பாடியவராகக் காணவில்லை . 
பாலம் , சூலம் , எழு , மழு , வாள் , கவசம் , ஆயெயினனும் புலவர்க்குப் பேருபகாரியா 
தோமரம் , கதை, தண்டம் , நாசாசம் , இரு யிருந் தவனென்று தெரிகின்றது . இவன் ,, 
ப்புமுள் , கழுமுள் , கூன் வாள் , சிறுவாள் , வேளாகிய ஆய் அண்டிரனின் வேறுபட்ட 
கொடுவாள் , அரிவாள் , ஈர்வாள் , உடை வன் . எயினன் என்னும் சொற்புணர்ப் 
வாள் , கைவாள் , கணையம் , சுழல்படை , புடனேயே வழங்கப்படுகின்றான் . வேள் 
கோடாலி , தோட்டி , வேல் , வச்சிரம் , ஆயைத் தனியே அண்டிரன் எனவும் 
குறுந்தடி , ஈட்டி , கவண் , சிறுசவளம் , பெ கூறு தல்போல , இவனைத் தனியே எயி 
ருஞ்சவளம் , சக்கரம் , கன்னம் , உளி , 

னன் எனவும் வழங்குவர். இதனை 
பாசம் , தாமணி , சாலம் , ஊசி , முசுண்டி , வண்மை யெயினன் வீழ்ந்தனன் " என 
முசலம் , இடங்கணி , அள் , பலகை முத வரும் அகநானூற்றடியால் ஆயண்டிர 
வியன . 

னின் முற்றும்வேறானவனென்பது அறிக. 
ஆயுதம் - அத்திரம் , சத்திரம் என இரு அன்றியும் ஆயெயினன் , மிஞ்ஞிலி என் 
வகை . அவை கைவிடு படை , கைவிடாப் பானோடு புரிந்த பெரும்போரில் உயிரிழந் 
படை என்பன . 

தவனென்பது , அகநானூற்றிற் பரணர் 
ஆயுதம காராஜன் - சேபனை யென்னும் 

பாடல் பலவற்றால் அறியக்கிடக்கின்றது . 
பெண்ணின் தந்தை. இவன் மண்கே ஆய்- இவனுக்கு ஆய் அண்டிரன் எனவும் 
நாதன் , தவளைகளுக் கரசன் . 

பெயர் . இவன வேளாண் மரபினன் . இவ 
ஆயுதிகன் - 

பதினாயிரம் காலாட்களுக்குத் னது ஊர் பொதிகைக் கருகிலுள்ள ஆய்க் 
தலைவன் . ( சுக்கிரநீதி ) 

குடி யென்பது . கடையெழு வள்ளல்களுள் 
ஆயுர்வேதோற்பத்தி - பிரமன் நான்கு வே ஒருவன் , சுரபுன்னை மாலையையுடையவன் . 
தங்களையும் படைத்து அதன் சாரமாகிய இவ்வள்ளல் ( வேளிர் கூட்டத்தைச் 
ஆயுர்வேதத்தைப் படைத்தான் . இவன் சேர்ந்தவனென்பது மாவேள் ஆய் " 
ஆயுர்வேதத்தை ஐந்தாம் வேதாமாக்கி 

தேர்வேள் ஆய் " எனப் புறநானூற்றில் 
அதைச் சூரியனுக் குபதேசித்தான் . அச் வருந்தொடர்களாற் றெரிகின்றது . அந் 


135 


ஆய் 


என்ப 


311 


நூலில் " கழறொடியா அய் மழை தவழ் 
பொதியில் " எனவும் " தென்றிசையாய் 
குடி 

எனவும் கூறப்படு தலால் , ஆய்நாடு 
பொதியின் மலைப்பக்கத்துள்ள தென்ப 
தும் , அவன் தலைநகர் “ ஆய்குடி ” யென் 

ம் பெயர் பெற்றதென்பதும் தெளி 
வாம் . இவன் மலை வேற்றரசரால் தாக்க 
முடியாத அரண்வலி யுடையதென்பர் . 
ஆய் நாட்டில் யானைகள் மிகுந்த காடுக 
ளுண்டென்றும் , பரிசிலர்க்கு யானைக் 
கொடை மிகுதியாக அளித்தவன் 
என்றும் சொல்லப்படுகின்றன. இவ்வள் 
ளலுக்கு " அண்டிரன் " என்னும் மறு 
பெயரு முண்டென்பது . இவனைப்பற் 
றிய பாடல்கள் பலவற்றிற் காணலாம் . 
புறநானூற் றுரையாளரும் " அண்டிரன் " 
ஆய்க்கொரு பெயர் என்பர் . புறப்பாட் 
டில் ( ஈகையரிய விழையணி மகளிர் 
" கோடேந்தல்குற் குறுந்தொடி 

மகளி 
சொடு ” என வருதலால் ஆய் , மகளிர்ப் 
பலரை மணம் புரிந்தவனென்பது அறியப் 
படும் . 

இவன் இன்சொல்லே தன்சொல் 
லாக வுடையன் என்பர் . ஆய் , கொங்கு 
நாட்டாரோடு போர்புரிந்து அவரை மேல் 
கடற்பக்கத்தே ஓட்டினவனென்று ( 0 ) 
வது புறப்பாட்டுக் கூறுகின்றது . இவன் , 
ஒருகால் நீலநாகமொன்றால் தான பெற்ற 
அருமை பெருமை வாய்ந்ததோர் ஆடை 
யை , சிவபிரானே அணியத் தக்கவர் என்று 
கருதி அப்பிரானுக்கு உவந்து சாத்தின 
னென்று சிறு பாணாற்றுப் படையில் 
வியக்கப்படுகின்றான் . இதனை , " நீலநாக 
நல்கிய கலிங்கம் , ஆலமர் செல்வற் கமர்ந் 
தனன் கொடுத்த , சாவந்தாங்கிய சாந்து 
புலர் திணிதோள் , ஆர்வ நன்மொழி ஆய் " 
என்பதனால் அறிக . இவ்வரலாறு , ஆய் 
சிவபக்திமிக்க வைதிக மதத்தின னென்ப 
தைக் குறிப்பது . இவ்வள்ளலின் நாளோ 
லக்கம் மிகச் சிறந்து விளங்கு மென்பர் . 
( நற் - கா ) . இவனைப் பாடிய புலவர் : 
உறையூர் எணிச்சேரி முடமோசியார் , 
துறையூர் ஓடைகிழார் , குட்டுவன் கீரனார் 
என்போர் . 

இவருள் முடமோசியார் அந் 
தணரென்பது தொல்காப்பிய மரபியலுரை 
யால் விளங்குகின்றது . இம்மோசியாரே , 
ஆயின் அருமை பெருமைகளை அதிகமாக 
வெளியிட்டவர் . வேள் பாரிக்குக் கபிலர் 
போலவும் , அதிகமானுக்கு ஒளவைபோல 
வும் , வேள் ஆய்க்கு மோசியார் பெரிதும் 


வேண்டிய புலவரென்பது திருந்து 
மொழி , மோசிபாடிய ஆயும் ” 
பெருஞ் சித்திரனார் என்னும் பழைய புல 
வர் கூறு தலால் தெரிகின்றது . வேள் - 
ஆயின் வள்ளன்மையையும் அருங்குணங்க 
ளையும் புறநானூற்றில் வரும் பாடல்கள் 
மிக வழகுபெற விளக்குவன. மோசியார் , 
ஆயின் அரண்மனையைப் பற்றிப் பேசுமி 
டத்து , " அவன் தன் மனைவியரது மாங் 
கல்ய சூத்திரமொழிய மற்றவை யனைத் 
தையும் பரிசிலர்க்கு வழங்கி விட்டனனாயி 
னும், கொடுக்கு மின்பத்தை அனுபவித் 
தறியாது தம் வயிறருத்திக் கழியும் மற்றப் 
பெருஞ் செல்வர்கள் பெருமனை போலப் 
பொலிவிழக்கா, ஆயின் அரண்மனை அழ 
குபொலிந்து விளங்கும் " என்று புகழ்கின் 
றார் . இப்புலவர் ஆயைக் காணாத முன்பு 
தாம் அவனைப் பற்றிக்கொண்ட எண் 
ணங்கள் அவனைக் கண்டதும் முற்றும் 
மாறுபட , அதற்கிரங்கி முன்னுள்ளு 
வோனைப் பின்னுள்ளினேனே , ஆழ்கென் 
னுள்ளம் போழ்கென்னாளே , பாமூர்க்கிண 
ற்றிற் றூர்கவென் செவியே " எனத் தம் 
மறியாமையை இழிப்பதன் மூலம் , ஆயின் 
குணங்களைப் புகழ்ந்தனர் . ஒருகால் இப் 

காட்டுவழியே சென்றபோது 
ஆண்டு வாழும் யானைக்கூட்டங்கள் தம் 
கண்ணுக்குப் புலப்பட அப்போது , 
" மழைக்கணஞ்சேக்கு மாமலைக் கிழவன் , 
வழைப்பூங்கண்ணி வாய்வா ளண்டிரன் , 
குன்றம் பாடின கொல்லோ , களிறுமிக 
வுடையவிக் கவின்பெறு காடே " என்னும் 
இனிய பாடலைப் பாடினர் . ஆயின் யானைக் 
கொடை , காட்டியானைகளைக் கண்டதும் 
தம் நெஞ்சில் தோன்ற அப்போது 
தானே சுரந்த பாடல் இது . இன்னும் 
மோசியார் , ஆயது ஒப்புயர்வற்ற ஞான 
தையும் தூய்மையையும் குறித்து , " 
மைச் செய்தது மறுமைக்காமெனும் அற 
விலை வாணிக னாஅ யல்லன் பிறருஞ் 
சான்றோர் சென்ற நெறியென ஆங்குப் 
பட்டன் றவன்கைவண் மையே " என்று 
பாடுகின் றனர் . இக்கருத்து வேள் 

-ஆயின் 
உயர்ந்த மனநிலையை விளக்குவதாகும் . 
இனி, மோசியார் மற்றோரிடத்தில் , " வட 
திசை யதுவே வான்றோ யிமயம் , தென் 
றிசை யாஅய் குடியின்றாயிற் , பிறழ்வது 
மன்னோவிம் மலர் தலை யுலகே " என ஆய் 
உலகிற்குப் புரியும் பேருபகாரத்தை விய 


புலவர் 


136 


ஆரியப்படை தந்த நெடுஞ்செழியன் 


கின் நனர் . இவ்வாறு வேள் ஆய் பெரு ஆரத்தன் - சேதுவின் குமரன் . இவன் கும் 
வள்ளலாய் உலகினர் தன்னை என்றும் ரன் காந்தாரன் , 
நினைக்கும்படி விளங்கி , பின் ,, " கால ஆரந்தாங்குபாண்டியன் - உக்ரகுமார பாண் 
னென்னுங் கண்ணிலியுய்ப்ப மேலோரு 

டியனுக்கு ஒரு பெயர் . 
லக மெய்தினன் . " இவன் பிரிவினை யாற் ஆரபடி : - நாடகவகை உறுப்பினுள் ஒன்று . 
முது , அவன துரிமை மனைவியர் தீப்பாய் ஆரம் - மலையாரம் . தீமுரண்பச்சை , கிழான் 
ந்து உயிர்விட் டொழிந்தனர். ஆய் இற பச்சை , பச்சைவெட்டை , அரிச்சந்தனம் , 
ந்தபோது அவனது பிரிவுக்கு இரங்கிப் வேர் , சுக்கொடி முதலிய , 
பாடிய புலவர் : - முடமோசியார் , குட்டு ஆராத்யர் - இவர்கள் கன்னட வீர சைவ 
வன் கீரனார் என்போர் . இவருள் மோசி வேதியர் . இவர்கள், கடப்பை , கர்னூல் , 
யார் , ஆய் அண்டிரன் விண்ணுலகு சென் மைசூர் முதலிய இடங்களில் வசிப்பவர் , 
றதற்கிரங்கி அடியில் வரும் இனிய பாட இவர்கள் , ரேவணாராத்யர் , மருளாராத்யர் , 
லைப் பாடினர் திண்டே ரிரவலர்க் கீத்த ஏகோராமராத்யர் , பண்டி தாராத்யர் , என 
தண்டார் , அண்டிரன் வரூஉமென்ன நான்கு வகையர் . இவர்கள் வீர சைவர் . 
வொண்டொடி , வச்சிரத் தடக்கை நெடி ஆராத்யம்-சிவசூர்ய பீடம் . 
யொன் கோயிலுட் , போர்ப்புறு முரசங் ஆராத்யன் பொன்மை நிறங்கொண்ட 
கறங்க, ஆர்ப்பெழுந் தன்றால் விசும்பி 

சிங்கவுருவாய் அநந்தரிட மிருக்கும் சிவ 
னானே " என்பதா லறிக . ( புறநானூறு ). படன் . 
ஆய்குடி - இஃது ஆயென்னும் வள்ளலின் ஆராவமுதன் திருக்குடந்தையி லெழுந் 
ஊர், பொதியின் மலைச் சாரலிலுள்ளது தருளிய விஷ்ணுமூர்த்தியின் திருநாமம் . 
( புறநானூறு) 

ஆரிட்ட சேனன் - கந்தமாதன பர்வதத்தில் 
ஆய்தம் - இது ( ஃ ) முப்புள்ளி வடி வின இருந்த ஒரு ரிஷி . பாண்டவர்கள் இவ 
தாய் உயிரு மாகாமல் , மெய்யு மாகாமல் 

னிடம் தங்கிச் சென்றார்கள் . ( பாரதம் 
தனி நிலையாய் நிற்கும் ஒரெழுத்து . ( நன் ). 

வனபர்வம் ) . 
ஆரஞ்சாத்து சோழன் இவன் கோடை 

2. ஒரு ராஜ ரிஷி . தவத்தால் பிராம 
வெப்பம் நீங்கச் சிவாலயங்கட்கு அபிஷே 

ணனாவன். 
கஞ் செய்வித்துக் கொண்டு வருகையில் ஆரிதன் -1. விச்வாமித்திரர்க்குக் குமான் . 

2. உசோமகர்ஷணருக்கும் , சுகருக்கும் 
திருவானைக்காவி லெழுந்தருளிய சிவ 

மாணாக்கன் . 
மூர்த்திக்குச் சாத்தமுத்தின் ஆரங்கொண்டு 

3. அம்பரீஷன் குமரன் . 
சென்றனன் . 

அந்த முத்தாரம் தான் 
ஸ்நானஞ்செய்கையில் ஆற்றில் விழுந்த 

ஆரியசித்தாந்தம் - ஒரு சோதிட நூல் . 
தனாற் றுக்கமடைந்து பூசை முதலிய ஆரியசேகான் - ஒரு பிரபு, புலவர் இவன் 

மீது பாடிப் பரிசுபெற்றதாகக் கூறப்பட் 
முடித்துச் சிவ தரிசனத்திற்கு ஆலயத்திற் 

டவன் . பாவலர் வாசலில் வந்திபம் வாங் 
குச் செல்கையில் அரசன் போக்கிய முத் 

கப் படிபுரக்கும் , காவலர் நிற்கும் படி 
தாரம் , அபிஷேகத்திற்குக் கொண்டு வந்த 

வைத்த வாகண்டி யொன்பதினும் , மேவ 
சலத்துடன் குடத்தில் வந்து சுவாமியின் 

லர் மார்பினும் திண்டோளினும் செம் 
திருமேனியிலிருந்தது. அரசன் சிவமூர்த்தி 

பொன் மேருவினும் , சேவெழு தும்பெரு 
யின் திருமேனியில் முத்தாரத்தினைக் 

மான்சிங்க வாரிய சேகரனே . 11 
கண்டு விசனம் நீங்கிக் களித்தனன் . 
லால் அன்றுமுத லிவனுக்கு இப்பெயர் ஆரியநந்தி - ஜீவகனுக்கு ஆசிரியன் . 

ஆரியபட்டன் - இவன் பூமி சுற்றி வருகிற 
வந்தது . 

தெனச் சித்தாந்தஞ்செய்த சோதிடப் புல 
ஆரட்டம்- பாகலிக்க தேசம் ( The Provin 

வன் 
ce of Punjab). 

ஆரியப்படைந்த நெடுஞ்செழியன் - இவன் 
ஆரணழனிவர் --ஓர் இருஷி . 

சேரன் செங்குட்டுவன்காலத்திருந்த பாண் 
ஆரண்யம் - தண்டகாரண்யம் , பதரிவரும் , 

டிநாட்டரசன் . இவன் வட நாட்டாசரை 
நைமிசாரண்யம் , சுவேதாரண்யம் , வேதா 

வென்றவன், இவனே கோவலனைக்கொல் 
ரண்யம் முதலிய 

வித்தவன் . இவனே தான் செய்த செயல 
ஆரண்ய தீர்த்தம்- ஒரு நதி . 

நீதியென்று தன் மனைவியுடன் உயிர் விட் 


ஆரியப்பப்புலவர் 


137 


ஆருடசக்கரம் 


காள 


டவன் இவனே அரசு கட்டிலிற்றுஞ்சிய ரோடு , குலப்பகை ஞனாதலின் , அக்குல 
பாண்டியனெடுஞ் செழியன் , இவன் வீர அரசாட்சிக்கு உரியனான 

உதயணன் 
னும் புலவனுமாவன் இவன் பாடிய சிறைப்பட்ட பொழுது பெரும்படை 
செய்யுளொன்று புறநானூற்றில் காணப் 

யோடு சென்று கோசப்பி நகரத்தைக் 
படுகிறது . 

கைப்பற்றிக்கொண்டு முரசறைவித்துத் 
ஆரியப்பப்புலவர் திருக்குடந்தையிற் தன் கொற்றத்தை யாவர்க்கும் தெரிவித்து 
பிறந்த வேளாளர் . இவர் பாகவதத்தைத் அந்நகரையே தனது இராசதானியாகக் 
தமிழில் ( சகஎ 0) விருத்தப்பாவா லியற் கொண்டு பின்பு ஆட்சி புரிந்தனன் . 
றினவர் என்பர் . ( பாகவத புராணம் ). மயிடனென்னும் ஒற்றனாற்பகைப்புலத்தே 
ஆரியமாலை - காத்தவராயன் தேவி . 

நிகழும் செய்திகளை அறிந்து கொண்டே 
ஆரியர் - வட நாட்டிலிருந்து பரதகண்டத் வந்தவன் . பூரண குண்டல னென்பவன் 
தில் வந்து ஸரஸ்வதிநதி தீரத்தில் வசித் இவனுக்கு முக்கிய மந்திரி , பின்பு உத 
தவர்கள் . 

யணன் வந்து செய்த பெரும் போரில் அவ 
ஆரியவாசன் யாழ்ப் பிரமதத்தன் : - இவர் னாற் கொல்லப்பட்டான் . அவனால் வெட் 
செந்தமிழேயன்றி யாழிலும் வல்லவராக இண்டபோது இவன்பாற் சிறிதும் அச்சக் 
இருக்கலாம் . இவர் பெயரில் அரசன் குறிகள் நிகழவேயில்லை யென்று கவி 
என்பதால் வேதியரில் தலைமை வாய்ந்த இவன் வீரத்தைப் பாராட்டுகிறார் . இவன் 
வர் போலும் . குலத்தில் அந்தணராக பாஞ்சாலராய னென்றும் வழங்கப்படு 
இருக்கலாம் . ( குறு - 184 ) . 

வான் . ( பெருங்கதை ). 
ஆரியை - பதுமையின் தோழி . அவளு ஆருடசக்காம்- ஒத்த நிலத்திலே கிழக்கு 
டைய மனக்குறிப்பறிந்தே ஒழுகுபவள் . நோக்கியிருந்து சதுரமாக வொரு வட்ட 
மிக்க மென்மையையுடையவள் . பந்தடித்த த்தையிட்டு , அதிலே கிழக்கும் , வடக்கு 
லில் மிக்க ஆற்றல் வாய்ந்தவள். ( பெருங் ) . மாக நான்கு ரேகைகள் கீறிப்பார்க்க (உரு ) 
ஆரீஷபாள்-- ஒருவித இராஜாக்கள் . 

அறைகளாம் . இதில் வடகீழ் மூலைய 
ஆரீதர்-- சாபாவி முனிவரின் குமார் ; வை றையை விட்டு , இதன் தென் திக்கிலறை 
சம்பாயனக் கிளியை ஆச்சிரமத்திற் சேர்த் மேடம் . இதன் தென்மேலையறை யிடபம் . 
தவர். 

இதன் தென் கீழ் மூலையறை மிதுனம் ; 
ஆருகதம் - சைநபே தமாகிய மதம் , இது இதன் மேல் மூலையறை கர்க்கடகம் . இதன் 
எல்லாக்கர்மங்களையும் விட்டு நின்றவிடமே வட மேல் மூலையறை சிங்கம் . இதன் 
மோக்ஷம் என்னும் . அருகம தம் காண்க . தென் மேல் மூலையறை கன்னி . 

இதன் 
ஆருகதன் அருக சமயசித்தாந்தஞ் செய் மேல் மூலையறை துலாம் . இதன் 
தவன் . 

வடகீழ் மூலையறை விருச்சிகம் , இதன் வட 
ஆருத்ரா தரிசநம் - சிவமூர்த்தி சிருட்டியா மேல் மூலையறை தனு . 

இதன் வட கீழ் 
தியாகிய தொழில்களைச் செய்யச் சகளீ மூலையறை மகரம் . இதன் தென் கீழ் 
கரித்தநாள் . இந்த நாளிற் சிவாலயங்டோ 

மூலையறை கும்பம் , இதன் வட கீழ் 
றும் பஞ்சகிருத்திய உற்சவ நடத்துவர் . மூலையறை மீனம் . இப்படிச் சோ , மும் 
ஆருஷி - பிருகு புத்திரனான சவனரிஷியின் மூன்று ராசியுமடுப்புக் கூட்டம் போலப் 
தேவி , மனுவின் புத்திரி . இவள் புத்தி படும் . இச்சக்கரத்தினடுவில் வீதியிற் கீழ் 
ரன் அவுருவன் . 

தலையறையிலே யாதித்தியன் . இப்படிச் 
ஆருணி - தெளமியர் மாணாக்கன் . 

சுற்றும் , புறம்பும் வீதியில் அக்கினி மூலை 
ஆருணியாசன் - இவன் பாஞ்சால தேயத் யிற் செவ்வாய் . தெற்கு வீதியில் வியா 
தரசன் , மிக்க பராக்கிரமத்தையும் , மிக்க ழன். நிருதி மூலையிற் புதன் , மேற்கு 
வீரியமுமுள்ள சேனையையு முடையவன் . வீதியிற் சுக்கிரன் . வாயு மூலையிற் சனி . 
கோசல தேயத்தரசனை வென்று அவனது வடக்கு வீதியிற் சந்திரன் . ஈசான மூலை 
ஊரையழித்து அவன் மகள் வாசவதத்தை 

யில் இராகு . 

இப்படி ( கஉ ) இராசியும் 
முதலியவர்களைப் பிடித்து வந்து தன் எட்டுக் கோளும் நிறுத்தி நடுவிலறை பிர 
உரிமை மகளிர்க்குத் தாதியர்களாக அமைத் மத்தானத்துக்கு இருப்பாகவும் , இதற்கீசா 
தனன் . இவன் பட்டத்து யானைக்கு னத்துப் பரிவேடம், இதற்கக்கினித்தூ 
மந்திரமென்று பெயர் . ஏயர்குலத்தா மம் , இதற்கு நிருதி இந்திரதனு , இதற்கு 

18 


ஆரூரன் 


138 


ஆலத்தூர்க்கிழார் 


3. இது 


வாயுநுட்பம் . இப்படி (உடு ) அறையும் , ஆலகாலன் - சிவபூதகணத்தலைவரி லொரு 
( உடு ) கோளுக்கிடமாக நியமிக்கப்பட்டது வன் , 
ஆருடசக்கிரமாம் . (விதானமாலை ). ஆலங்கானம் -1 . விபுலகிரியின் பக்கத்தில் 
ஆமான்-- சுந்தரமூர்த்தி நாயனார்க்குப் பாட் மிருகாவதியின் தந்தை தவஞ்செய்து 
டன் . 

கொண்டிருந்த இடம் . ( பெருங்கதை). 
ஆரேயிலுழிஞை வாளினையுடைய வீரர் 2. பூக்கொய்தற்கு வந்த பத்திராபதி 
தம்மைப் பணியா தாருடைய உயர்ந்த புரி யென்னுந் தெய்வ மகள் , யானையின் புணர் 
சையின் 

திண்மையைச் சொல்லியது ச்சியைக்கண்டு மனம் வேறுபட்டுப் பெண் 
( பு . வெ ). 

யானையாகப் பிறக்கும்படி குபோனாற் 
ஆர்- 

வெற்றியினையுடைய சேனை வீரர் தம் சாபம் பெற்ற இடம் , இது விந்திய மலை 
வெய்ய பூசலைக்காணிற் கொடுவினைப் பூச யின் பக்கத்தே நருமதை யாற்றங் கரையி 
லைச் செய்யவல்ல சோழன் புனையும் மலரி லுள்ளது . ( பெ.க) 
னைச் சொல்லியது . ( பு.வெ. பொதுவியற் ). 

தலையாலங்கானமென்னும் 
ஆர்க்காடுகிழார்மகனார் வெள்ளைக்கண்ணத் பெயரையுடையது . தற்காலம் தலையா 
தனூர் - இவரியற் பெயர் வெள்ளைக் கண் லங்காடென்று வழங்கப்படுகின்றது . 
ணத்தனார் , இவர்க்குக்கண்ணிடத்து ஏதோ ( புற . நா ) 
வெண்மை யிருக்கலாம் . இவர் தந்தை ஆலங்குடி - சோணாட்டுள்ள வூர் . 
யார் ஆர்க்காடு கிழார், இவரூர் ஆர்க்காடு ஆலங்குடி வங்கனார் - இவர் ஆலங்குடியி 
போலும் , இவர் கடைச்சங்க மருவிய புல லுள்ள வங்கனென்னும் இயற்பெயருடை 
வர்களிலொருவர். ( அகம் - 
( சுச ). 

யவர் . இவர் பாடியவற்றுட் புறத்திணை 
ஆர்ச்சிகன் - ஓர் இருடி . 

யொன்றொழிய எனையவெல்லாம் மருதத் 
ஆர்த்தாஸஸ் - குசன் மூன்றாம் புத்ரன் . திணையினவாதலின் மருத நிலத்துள்ள 
ஆர்த்திகன் - சூரிய வம்சத்து அரசன் , இஷ் ஆலங் குடியின ரெனக் கருதப்படுகின் 
வாகுவம்சத்தவனான விஸ்வகன் புத்தி றனர் . மருத நிலத்தில் ஆலங்குடி யென்று 
ரன் . இவன் புத்திரன் யுவனாஸ்வன் . பல வூருள வாதலின் இவரூர் இன்ன 
ஆர்த்திகீயன்- கிருதவர்மனுக்கு ஒரு பெயர் . தெனத் துணியக் கூடவில்லை . இவர் 
ஆர்த்திமான் - இவர் ஒரு ரிஷி . இவர் நினை பாடியன வெல்லாம் பெரும்பாலும் பாத் 

மாத்திரத்தில் , சர்ப்பம் தீண்டிய தையிற் பிரிவே . ஒவ்வொரு செய்யுளும் 
விஷம்போம் . 

இனிமை தாரா நிற்கும் . நற்றிணையின் 
ஆர்யகர்-( சூ . ) தர்மகேதுவின் வம்ச முதல்வர் . ( ங கூ 0 , 500 ) ஆம் பாடல்களிலுள்ளுறை 
ஆர்யகன் - கதரு குமரன் நாகன் . 

யும் அகம் ( காசு ) பரத்தை கூறுங் கூற்றும் 
ஆர்யாம்பாள்- மகீபண்டிதன் குமரி . 

வியக்கத்தக்கன . 

இவர் 

பாடியனவாக 
ஆர்யாவர்த்தம் - கிழக்குச் சமுத்திரம் தொ நற்றிணையில் மூன்று பாடல்களும் , குறுந் 
டங்கி மேற்குக் கடலீறாகவும் , இமயமலை தொகையில் இரண்டும் , அகத்திலொன் 
தொடங்கி விந்தமலை யீறாகவும் உள்ள றும் , புறத்தொன்றும் , திருவள்ளுவ மாலை 
மத்யப்பிரதேசம் . இது புண்ய பூமி . 

. யிலொன்றுமாக ( அ ) பாடல்கள் கிடைத் 
ஆர்வமொழியணி - உண்ணிகழும் ஆசை திருக்கின்றன . ( நற்றிணை ). 
பற்றி நிகழும்மொழி மிகத் தோன்றக்கூறு ஆலத்தூர்க்கிழார் இவர் ஆலத்தூர் என் 
வது . ( தண்டி ) 

னும் ஊரிலிருந்த வேளாளர்போலும் . 
ஆர்ஷ்டிஷேணர் - இவர் ஒரு பிராமணர் . இவர் கடைச் சங்கத்தவர் . இவர் சோழன் 
இவர் குருகுலத்தில் வசித்து வித்யாப்யா நலங்கிள்ளியின் படைப்பெருக்கினைக்கூறு 
ஸம் செய்து வந்தார் . இவர்க்குக் கல்வி 

படை செல்லும் வழியிலுள்ள 
முற்றுப் பெறவில்லை. பிறகு ஸரஸ்வதி பனைமரங்களின் நுங்குகளைத் தலைப்படை 
தீரத்திலுள்ள பிரூதக தீர்த்த ஸ்நானஞ் யும் , பழங்களை இடைப்படைகளும் , அப் 
செய்து ஞானம்பெற்று மகருஷியுமாயி பழங்களின் கொட்டைகளாலாகிய கிழங்கு 
னார் . இதில் சிந்து த்வீபரும் தேவாபி ,, களைக் கடைப்படைகளும் நுகர்ந்து சென் 
விச்வாமித்ரர் முதலியோர் நன்மை யடை றன எனத்தமிழரசன் படைமிகுதி கூறி 
ந்தனர் . பலராமர் இத்தீர்த்தத்தில் ஸ்நா 

( தலையோர் நுங்கின் தீஞ்சாறு 
னஞ்செய்தனர் . ( பார சல்வி ) 

மிசைய , இடையோர் பழத்தின் பைங் 


கையில் 


னர் . 


ஆலமரம் 


139 


ஆலய தரிசனவிதி 


ன 


கின்றன . 


சனிமாந்தக் , கடையோர் , விடுவாய்ப் பிசி ல் , வானவன் பிட்டன் குதிரை மலையையும் , 
ரொடு சுடுகிழங்கு நுகர ( புறம் - கூ + உ ) அகம் ( கஎடு ) ல் நெடுஞ்செழியன் போர் 
எனக் கூறினர் . 

வென்ற திருத்தலையாலங்கானத்தையும் , 
ஆலமாம் - இது , இந்தியாவில் உள்ள விரு நெவியனென்னும் கொடையாளி யொரு 
க்ஷங்களில் நெடுநாளிருக்கும் மரம் . 

வனையும் பாராட்டிக் கூறியிருத்தலானே 
சிறிய விதையிலிருந்து உண்டாகிப் பெ அவர்கள் காலத்தவரென்று கொள்ளலா 
ருஞ் சேனையும் தங்கும் வகைப் பரந்து கும் . இவர் பாடியனவாக நற்றிணையில் 
நெடுநாளிருப்பது , இது அகல மரமா த நான்கு பாடல்களும் , அகத்தில் நான்கு 
லின் இதனை ஆலமரம் என்றனர் . இதன் மாக எட்டுப் 

எட்டுப் பாடல்கள் கிடைத்திருக் 
இலையை உண்கலமாகவும் , சிறு விழு 
தைப் பல் தேய்க்கவும் உபயோகிக்கிறார் ஆலயதரிசனவிதி - தெய்வ வழிபாடுடை 
கள் . இதன் அடிமரம் , கெட்டாலும் விழு யான் தேவாலயத்திற்குச் செல்லுதற்கு 
தால் தாங்கப்பெற்றுப் பலநாளிருப்பது . முன் ஸ்நானஞ்செய்து தோய்த்து உலர் 
இதன் விதையைக் குளிர்ச்சிக்கு லேகியங் ந்த வேட்டிகள் உடுத்துச் சந்தியாவந்த 
களில் தமிழ் வைத்தியர்கள் உபயோகப் னம் முடித்துத் தேங்காய் , பழம் , தாம்பூ 
படுத்துகிறார்கள் , பல்வலி , ஈறுவலி , இவை லம் , கற்பூரம் முதலிய தட்டிற்கொண்டு 
கட்கு இம்மரத்தின் கொழுந்தின் பாலை பாதசாரியாகத் தேவாலயத்தை நெருங்கி 
உபயோகப்படுத்துகிறார்கள் . இதன் பால் ஆண்டுள்ள தீர்த்தத்தில் கை கால்களைச் 
கால் வெடிப்புகளுக்குச் சிறந்த மேல் பற் சுத்தப்படுத்தி ஆசமனஞ் செய்து கொண்டு 
முக உபயோகப்படுகின்றது . இந்த மாத் திருக்கோபுரத்தைத் தரிசித்துத் தேவ 
தின் பட்டை நீரிழிவு வியாதிக்கு நல்ல ஸ்மரணையுடன் 

கோயிலின் உட்புக 
பலமான துவர்ப்புடைய மருந்தென்று வேண்டும் . உட்புகுந்து பலிபீடத்தையும் , 
தமிழ் வைத்தியர்கள் அபிப்பிராயம் , இது துவஜஸ் தம்பத்தையும் , சிவாலயமாயின் 
குறு ஆல் , கல்லால் , சிற்றால் , இத்தியால் , இடபதேவரையும் , விஷ்ணுவாலயமாயின் 
கொடியால் எனப் பேதப்படும் . இதில் , பெரிய திருவடிகளையும் நமஸ்கரித்து உட் 
அசவத்தாமன் பாண்டவர்களைக் கொல்ல புக ஆஞ்ஞைபெற்று அபிஷேக நிவே தன 
யோசிக்கத் தங்கிக் கோட்டான் காக்கை சமயம் அல்லாத சமயத்தில் திருச்சங்கி 
களை யோட்டக் கண்டான் . 

திக்குமுன் ஆடவர் அஷ்டாங்க நமஸ்கார 
ஆலம்பாயனர் - இவர் இந்திரனுக்கு நண் மும், பெண்டிர் பஞ்சாங்க நமஸ்காரமும் , 
பர். இவர் கோகர்ணத்தில் நூறு வருஷ கூ , டு , எ , க , உ முறை செய்தல் வேண் 
காலம் தவஞ்செய்து சிவப் பிரசாதத்தால் டும் . பின் சந்நிதானத் துட்புகுந்து துவார 
நூறு புத்திரர்களைப் பெற்றார் . ருத்ர பாலகரை வணங்கி அனுமதி பெற்றுச் 
மாகாத்மியம் கூறியவர் ( பார - அநுசாம் ) சந்நி தானம் அடைந்து அங்கிருக்கும் அருச் 
ஆலம் பேரிசாத்தனார் - இவர் மதுரையைச் சகரிடம் தாம் கொண்டுசென்ற பொருள் 
சார்ந்த ஆருலவியநாட்டு ஆலம்பேரியென் களைத் தந்து தேவாராதனை செய்யத் தரி 
னு மூரிலுள்ள சாத்தனென்னு மியற்பெய சித்துக் கடவுளுக்குத் தன் புறத்தைக் காட் 
ருடையவர் . ஏடெழுதுவோரின் மிகை 

திரும்பல் வேண்டும் . திரும்பிக் 
யால் வாலம்பேரிசாத்தனாரெனவுங் கூறப் கைகளைக் குவித்து மந்திரோச்சாரண 
படுவர் . இவர் பாடலால் இவர் நெய்த ஸ்தோத்திரங்களைச் செய்து கொண்டு மூன் 
னிலத்தும் , பாலைநிலத்தும் நன்றாகப் பயின் றுமுதல் இருபத்தொன்று வரை ஒற்றை 
றவரென்று தெரிகின்றது . நற் ( கரு உ ) யாகப் பிர தக்ஷணஞ் செய்தல் வேண்டும் . 
எல்லாத் துன்பமும் மடல் முதலாயின தந் அவ்வாறே தேவியார் சந்நிதி யுட்புகுந்து 
தனவென்று தலைவனொந்து கூறுங் கூற் நான்கு முறை நமஸ்காரஞ்செய்து தரிசித் 
றம் . நற் (உருரு ) ல் ஆறு பார்த் துற்ற துப் பிர தக்ஷணஞ் செய்து கொண்டு வீட் 
வச்சமும் , நற் ( 105 ) ல் வேட்கை தாங் டிற்குத் திரும்பல்வேண்டும். திருக்கோயி 
காது தலை மகள் இரவுறு துயரங்கூறுவ லுள் ஆசாரமில்லாது போதல் , மலம் , 
தும் , மிக்க சுவையுடையனவாகும் . மற் சலம் , எச்சில் விமோசனஞ்செய்தல் , மூக் 
றும் இவர் , அகம் ( அக ) ல் கடலானது குச் சிந்தல் , தாம்பூலம் தரித்தல் பலகா 
விளங்கிலென்னு மூரையும் , அகம் ( கச ) ராதிகள் உண்ணல் , சயனித்தல் , ஆசனத் 


ஆலயன 


140 


ஆவூர்க்காவிதிகள் சாதேவனா 


ஆவி 


ஆலயன் 


திருத்தல் , காலை நீட்டிக்கொண்டிருத்தல் , ஆவர்த்தம் - சப்த மேகங்களில் ஒன்று , 
மயிர்முடித்தல் , தலையிலுந் தோளிலும் 

ஒரு குறுநில மன்னன் . இவன் மலை 
வஸ்திரம் தரித்துச் செல்லல் , நிர்மால் 

பொதினி ( ஆவிமலை ) இது , அரிசில் 
யத்தை மிதித்தல் , கடத்தல் , ஸ் தூபி , கிழாராற் பாடப்பட்ட தகெேரறிந்த 
துவஜஸ் தம்பம் , விக்கிரகங்களின் நிழலை 

பெருஞ்சோலிரும்பொறை என்னுஞ் சோ 
மிதித்தல் , தாண்டுதல் , வீண் வார்த்தை மானுடைய தாயாகிய பதுமன் தேவை 
பேசல் , சிரித்தல் , விளையாடல் , சுவாமிக் 

யின் தந்தைக்கு வேளாவிக்கோ என்பது 
கும் பலிபீடத்திற்கும் நடுவே குறுக்கிடல் , பேராதல் பதிற்றுப்பத்தா லறியற்பா 
ஒருமுறை இருமுறை வலம்வால் , அகா 

லது , பேகன் எனும் வள்ளலை வையா 
லத்தில் தரிசித்தல் , அபிஷேக நிவேதன விக்கோ பெரும் பேகன் என ஆவியர் 
காலங்களில் தரிசித்தல் , வீதி உற்சவங் 

குடிச்சி றக்கக் கூறியுள்ளது . இவற்றால் 
கொண்டருளும்போது கோயிலுட்புகுந்து ஆவினன்குடி , வையாபுரி என்பன இவர் 
வணங்குதல் கூடாவாம் . ஆலயத்தில் 

மலையும் நகரமுமாம் . 
வாசலில்லா வழியால் நுழைந்து போதல் 

ஆவிசன்- யானையுருக் கொண்டு பாலவிநா 
கூடாது . 

கறுப்புக் கம்பளிப்போர்வையு 
டன் ஆலயத்துள் போகக்கூடாது . வெளிச் 

யகரைத் துன்பப்படுத்தவந்து அவராவிற 

ந்த அரக்கன் . ( பார்க்கவ - புராணம் ) 
சம் இல்லா இடத்தில் மலர்மாலை தொடுத் 
தல்கூடாது . வீண்காரியஞ் செய்யக் ஆவிதீக்ஷன்-- காந்த மனுக்குக் குமரன் . 
கூடாது . பகவானது 

இவன் குமரன் மருத்து . 

சொத்துக்களைத் 
தன்பொருட்டு உபயோகித்துக்கொள்ளக் ஆவி நன்குடீ --பழனி. ஆவிகாண்க . பொதினி 
கூடாது . (சிவாலய தரிசனவிதி ) பிரபன்ன 

மலை பழனிமலையென மருவிற்று , 
பாரிஜாதம் ) . 

ஆவியர் - தமிழ்நாட்டுக் குடிகள். 
அரிஷ்டகாமனுக்குக் குமரன் . ஆவிருதவாதம் - இது பிராணவாயு முதலிய 
இவன் குமரன் ஸ்தம்பகன் . 

ஐந்து வாயுக்கள் , பித்தம் , சிலேஷ்மம் , 
ஆலவாய் - தென்மதுரை கடல் கொண்ட 

ரத்ததாதுக்கள் , ( சு ) அன்னம் , மூத்சம் , 
காலத்துச் சிவபெருமான் கட்டளையால் மலம் , இவை (சசு ). இவை ஒன்றையொ 
எல்லையறிய நாகத்தால் அளக்கப்பட்ட ன்று சூழும்போது ஆவிருத பேதங்களுண் 
தால் வந்த பெயர் . (திருவிளையாடற் டாம் . அவை , பித்தாவிருதம் , சிலேஷ் 
புராணம் ) . 

மாவிருதம் , ரத்தாவிருதம் , மாம்சாவிரு 
ஆலாலசுந்தார் - திருக்கைலையில் சிவபிரா தம் , மேதோ ஆவிருதம் , அஸ்தியாவிருதம் , 
ன் சந்நிதியி லிருப்பவர். இவர் சிவமூர்த் மச்சாவிருதம் , சுக்கிலாவிருதம் , அன்னா 
திய னேவலால் அமிர்தம தனத்தி லுண் விருதம் , மூத்திராவிருதம் , மலாவிருதம் , 
டான விஷத்தைத் திரட்டிச் சிவமூர்த்தி சகலதாது ஆவிருதம் , பித்த பிராண ஆ 
யின் சந்நிதியிற் கொண்டுவந்தவர் . 

விருதம் , பித்தவு தான ஆவிருதம் , பித்தவி 
ரது பிற்பிறப்பு சுந்தாமூர்த்தி சுவாமிகள் . யான ஆவிருதம் , பித்தசமான , பித்த 
சுந்தரமூர்த்தி சுவாமிகளைக் காண்க . 

அபான ஆவிருத மெனவும் , சிலேஷ்ம 
ஆலியார் - ஒரு தமிழ்ப் புலவர் . இவர்க்கு பிராண , உதான , வியான , சமான , அபான 

ஆனியாரெனவும் பெயர் . ( புற நா . ) ஆவிருத மெனவும் பேதப்படும் . ( ஜீவ ) 
ஆவகன்- திரிமதி யென்பவளுக்குக் கும் ஆவிர்பூ - கர்த்தமர் பெண் . புலத்தியன் 
என் . இவனை ஆவாகனென்பர் . 

தேவி . 
ஆவணிக்கிழவன்மகருஷிகோத்ரன் --- யானை 

ஆவிர்வோத்திரன் - ருஷபனுக்குச் சயந்தி 
யை எடைபோட்டுக் கீர்த்திபெற்றவன் , 

யிட முதித்த குமரன் , 
வணிகன் . ( வைசியபுராணம் ). 
ஆவணி முழக்கம் - ஆவணிமாதம் , ( சு ) ஆவூர்- இது தஞ்சாவூர்க் கல்வெட்டுக்களிற் 
மேகம் முழக்கில் மழையுண்டு. 

கூறப்பட்டிருக்கிற பழையவூர் . முன்னாளி 

லிருந்திருக்கலாம் . 
ஆவந்தியன் -- சயமுனிவர்க்கு ஒரு மாணாக் 

ஆவூர்க்காவிதிகள் சாதேவனார் -- சாதேவன் 
ஆவாணன் - பரதருக்குப் பஞ்சசேநியிடத்தி 

என்பது ஸஹதேவன் என்னும் வட 

சொல்லின் திரிபு. 
லுதித்தவன் . 

காவிதி யென்பது 


கன் . 


ஆவூர்க்கிழார் 


444 


ஆளவந்தப்பிள்ளையாசிரியர் 


பாண்டிநாட்டு வேளாளரில் உழுவித்துண் ஆளத்தி - இது , அச்சு பாரணை என்று 
போர் அரசராற் பெறுவதொரு பட்டம் . பெயர் பெறும் . அச்சுக்கு எழுவாய் குற் 
அகத்தில் இவர் பெயர் ஆவூர்க் கவுதமன் றெழுத்து , பாரணைக்கு எழுவாய் நெட் 
சாதேவன் என்று காணப்படுகிறது . புல டெழுத்து , அச்சு தாளத்துடன் நிகழும் . 
வர் பெரும்பாலோர் தத்தம் ஊரைச்சிறப் பாரணை கூத்துடன் கெழும் . ஆளத்தி 
பித்துக் கூறும் வழக்கின்படியே இவர் செய்யுமிடத்துத் தென்னா என்றும் , 
சேரநாட்டு ஆமூர் என்பதனைச் சிறப்பித் தெனா என்றும் , இரண்டு அசையும் கூட் 
துக் கூறியிருத்தலின் ஆமூர்க் கௌதமன் டித் தென்னா தெனா என்று பாடப்படும் . 
சாதேவனார் என்றிருக்க வேண்டிய இவர் இவை தாம் , காட்டாளத்தி , நிறவாளத்தி , 
பெயர், எடெழுதுவோரின் மிகையால் ஆ பண்ணாளத்தி என மூன்று வகைப்படும் . 
வூர்க்காவிதிகள் சாதேவனா ரென்றெழு இவற்றுள் காட்டாளத்தி அச்சுடன் நிக 
தப்பட்டது போலும் , அங்ஙனமாயின் 

ழும் . நிறவாளத்தி நிறம் குலையாமல் பார் 
இவர் சேரநாட்டு ஆமூரிலுள்ள கௌதம ணையுடன் நிகழும் . பண்ணாளத்தி பண் 
கோத்திரத்துப் பிறந்த ஸஹதேவனென் ணையே கருதி வைக்கப்படும் , பின்னும் 
னும் அந்தணராவர் . ஆமூர் , குறும்பொறை மற்றொருவகைக் குற்றெழுத்தாலும், 
யென்னும் மலையின் கீழ்பாலுள்ள பாலை நெட்டெழுத்தாலும் 

ஆளத்தி செய்யப் 
நிலத்தின் கண்ணது . அதற்கேற்ப இவர் படும் . மற்றும் மெய்யெழுத்துப்பதி 
பாடல்கள் பாலைத்திணையை வர்ணிப்பன னெட்டின் உள்ளும் மவ்வும் , நவ்வும் , தவ் 
வாகும் . கொண்டு தலைக்கழிந்த தலைமகள் வும் என மூன்று எழுத்து இனமுமல்லா 
நீ அஞ்சாது கொண்டைமேற் காற்றடிக்க மற்றை எழுத்துக்கள் ஆளத்திக்கு வரப் 
செல் என்றது சுவையுடைய தாகும் . இவர் பெறா . இவற்றுள் மவ்வினம் சுத்தத்திற்கு 
பாடியனவாக நற்றிணையில் ( உசுச ) ஆம் உரித்து . நவ்வினம் சரளத்திற்கு உரித்து , 
பாட லொன்றும் அகத்தி லொன்று மாக தவ்வினம் தமிழிற்கு உரித்து . இங்கனம் 
இரண்டு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன . மூலா தாரம் தொடங்கி எழுத்தின் நாதம் 
( நற்றிணை ) 

ஆளத்தியாய்ப் பின்னிசை என்றும் , பண் 
ஆவூர்க்கிழார் - ஒரு புலவர் வேளாளர் . 

என்றும் பெயராம் . பல இயற்பாக்க 
இவர்க்கு ஆவூர் அழகியார் எனவும் பெயர் . ளுடன் நிறத்தை இசைத்தலால் இசை 
( புற நா) 

என்று பெயராம் . பெருந்தானம் எட்டி 
ஆவூர்க்கிழார் மகனார் கண்ணனார் - கடைச் னும் கிரியைகள் எட்டாலும் பண்ணப்படு 

சங்க மருவிய புலவர் வேளாளர் . ( அக- று ) தலால் பண்ணென்றும் பெயராயிற்று . 
ஆவூர்க்கௌதமன்சாதேவன் - கடைச் பெருந்தானம் எட்டாவன : நெஞ்சும், 
சங்க மருவிய புலவர் . பாலையைப் பாடி மிடறும் , நாவும் , மூக்கும் , அண்ணாக்கும் , 
யவர் . ( அக- று ) 

உதடும் , பல்லும் , தலையும் என்பவைகளாம் . 
ஆவூர்ழலங்கிழார் -- சோழன் குளமுற்றத்துத் கிரியைகள் எட்டாவன : எடுத்தல் , படுத் 
துஞ்சிய கிள்ளிவளவனைப் 

பாடியபுல தல் , நலிதல், கம்பிதம் , குடிலம் , ஒலி , 
வர் . இவர் வேளாளர் . ( புற - நா ) ( அக - நா ) உருட்டு , தாக்கு என்பவைகளாம் . மகர 
ஆவூர்ழலங்கிழார் மகனார் பெருந்தலைச் த்தினொற்றுச் சுருதி விரவும், பகருங் குறி 
சாத்தனூர் இவர் கடைச்சங்க மருவிய னெடில் பாரித்து - நிகரிலாத் , தென்னா 
புலவர்களுள் ஒருவர் . இவரியற் பெயர் தெனாவென்று பாடுவரே லாளத்தி , மன்னா 
சாத்தனார் . இவர் ஆவூருக்குப் பெரியவ விச் சொல்லின் வகை " முதல் பாடுமிட 
ராக இருக்கலாம் . இவர் தந்தையார் த்து மகரத்தின் ஒற்றாலே நாதத்தை உச்ச 
மூலங்கிழார் வேளாளர் முல்லையைப் ரிக்கும் மரபு பகரில் பாரித்து முற்கூறிய 
பாடியவர் . (அகம் - உஉச ) . 

நாதத்தினைத் தொழில் செய்யுமிடத்துக் 
ஆவேசன் - சிவகணத் தலைவருள் ஒருவன் . குற்றெழுத்தாலும் நெட்டெழுத்தாலும் 
ஆழ்ந்த கிணறுகள் -ஜர்மனி தேசத்திலுள்ள 

செய்யப்படும் . (சிலப்பதிகாரம் ). 
மேல் சைலீஷியாவில் ( 7559 ) அடிகள் ஆளவந்தபிள்ளையாசிரியர் ஓர் உரையாசிரி 
ஆழமும் ஸ்பேம் பர்க் எனும் 

யர், ஊர் தெரியவில்லை, மலைபடுகடாத் 
( 9124 ) அடிகள் ஆழமும் உள்ள இரண்டு துக்கு , தீயினன்னவொண் செங்காந்தள் 
கிணறுகள் உலகத்தில் ஆழமுள்ளவை . என்பதி லானந்தக் குற்றங் கூறியவர் . 


ஊரில் 


ஆளவந்தார் 


142 


ஆளவந்தார் 


னும் 


ஆளவந்தார் -1 , மணக்கால் நம்பிக்குப் 
பின்வந்த வைஷ்ணவாசாரியர் . இவர் கலி 
(சசஎ ) க்குமேல் தாது வருஷம் ஆடிமீ 
புதன் கிழமை வீரநாராயண புரத்தில் 
அவதரித்தவர். தாய் அரங்கநாயகியம்மை . 
இவர் சிம்மானனாம்சம் . நாதமுனிகள் 
பௌத்திரர் , ஈசுரமுனிகளுக்குக் குமார் . 
மகாபாஷ்யபட்டருடன் சாஸ்திராப்பியா 
சஞ் செய்தவர் . ஆக்கியாழ்வான் என் 

சமஸ்தான வித்வானுக்குக் கப்பல் 
கட்டும்படி மகாபாஷ்யபட்டருக்குத் திரு 
முகம்வா , அதைக் கிழித்தெறிந்து அரசன் 
அனுப்பிய தண்டிகையிற்சென்று ஆக்கி 
யாழ்வானை வாதத்தில் வென்று , இராஜ 
பத்தினியாகிய திருவரங்கத் தம்மையால் 
என்னை யாளவந்தவர் எனப் புகழப்பட்டு 
அரசன் , வென்றவருக்குப் பாதிராஜ்யமும் 
தோற்றவர்க்குப் பணி செயலும் எனக் 
கூறிய பந்தயத்தில் இராஜ்யம் மாத்திரம் 
கொண்டு பணிசெய்தலை விலக்கிக் கிரகத் 
தராய்ச் சொட்டை நம்பி , தெய்வத்துக்கரசு 
நம்பி , பிள்ளை யரசு நம்பி , திருவரங்கப் 
பெருமாளரையர் , முதலிய புத்திரர்களைப் 
பெற்றுச் சுகித்திருந்தவர் . மணக்கால் 
நம்பி இவர் பிரபாவத்தினைக் கேட்டுச் சந் 
தோஷித்து இவரைக் காணவந்தவிடத்துக் 
கட்டுங் காவலுமாயிருக்கக் காணக்கூடாமல் 
பரிசாரகரைக் கண்டு இவர் இனிப்பாயுண் 
ணும் பொருள் எது என வினாவினர் . 
அவர்கள் தூதுளையெனக் கேட்டு அதனை 
நாடோறும் மடைப்பள்ளிக்குக் கொடு 
த்துவந்து ஒருநாள் நிறுத்தினர் . ஆளவந் 
தார் , போசனகாலத்தில் தூதுளையில்லா 
மையால் பரிசாரகரை வினாவினார் . பரிசா 
ரகர் , ஒரு விருத்தர் நாடோறுங் கொண்டு 
வந்து கொடுத்து வந்தனர் ; அவர் இன் 
றைக்கு வராமையால் அது நின்றது என் 
றனர் . அதைக் கேட்டு ஆளவந்தார் அவ் 
விருத்தர்வரின் என்னிடம் அனுப்புகஎனப் 
பரிசாரகர் கேட்டு அவ்வகையே புரிய , 
ஆளவந்தார் மணக்கால் நம்பியைக் கண்டு 
பணிந்து என்னிடம் வந்தகாரணம் என்ன 
என்றனர். நம்பி , ஆளவந்தாரை நோக்கி 
நாம் உம்மிடத்து விரும்பியதொன்று 
மின்று , ஆயினும் உன் பிதாமகார் வைத்த 
பொருளை என்னிடம் இருந்து கைக்கொ 
ள்கவென்று , அதைக் கொள்வதற்கு ஏகா 
ந்தத்தில் நாமிருவருமேஇருந்து தரப்பெற் 
றுக்கொள்ள வேண்டு மென்று ஏகாந்தத் 


திலிருந்து அன்று முதல் ரகஸ்யங்களை உப 
தேசித்து நாளுக்குநாள் சம்ஸாரத்தில் , 
அருசிபிறக்கச் செய்து திருவரங்கத்திற்கு 
அழைத்துச் சென்று நும்பி தாமகர் தேடி 
வைத்த மாநிதி இதுவேயெனப் பெருமா 
ளைக்காட்ட , ஆளவந்தார் தங் குமரர்களை 
யும் , நம்பி திருவடிகளிலிட்டு, ஆச்ரயிக்கச் 
செய்து , ஆத்மசமர்ப்பணஞ்செய்து , சது 
சுலோகி யருளிச் செய்து , துரியாச்சிரமத் 
தைக் கைக்கொண்டனர் . ஆளவந்தார் திரு 
வடிகளில் ஆச்ரயித்தவர்கள் : பெரியநம்பி , 
திருக்கோட்டியூர்நம்பி ஆளவந்தாராழ் 
வார் , பெரிய திருமலைநம்பி, திருமாலை 
யாண்டான் , தெய்வவாரியாண்டான் , வான 
மாமலை யாண்டான் , ஈசாண்டான் , திரு 
மோகூரப்பன் , திருமோகூர் நின்றான் , 
தெய்வப் பெருமாள், மாறனேறிநம்பி , திரு 
க்குருகூர் தாசர் , திருமாலிருஞ் சோலை தா 
சர் , திருவரங்கத் தம்மை , திருக்கச்சி நம்பி 
முதலியவராம் . பின் , குருகைக்காவலப் 
பன் யோகு செய்யுமிடத்தில் , பின்னால் 
நின்று அவரழைக்க முன்னின்று , அவர் 
சொற்படி வரமறந்து , இளையாழ்வாருக் 
குப் பெருமாள் வில்லியருருக்கொண்டு, 
கடாக்ஷத்ததைக் கேட்டு ஸ்ரீ காஞ்சிநகர்க் 
குச் சென்று இளையாழ்வாருடன் பேசின் 
யாதவப்பிரகாசனிடம் வாசிப்பதற்குப் 
பங்கம் வருமென்று , அவரைக் குளிரக் 
கடாக்ஷித்துப் பெருமாளையும் பணிந்து , 
திருவரங்க மெழுந்தருளினர் . சிலநாட் 
கழித்து இளையாழ்வாரைக் காண ஆவலுற் 
றவராகிப் பெரிய நம்பிகளை அனுப்ப அவர் 
வருவதற்கு முன் , திருநாட்டுக் செழுந்தரு 
ளினர் . இளையாழ்வார் வந்து , சாமவிக்கி 
ரகத்தைச் சேவிக்கையில் மூன்று விரல்கள் 
முடங்கி யிருக்க , இருந்தவர்களை வினாவி 
யுற்ற துணர்ந்து , பெருமாள் தலைக்கட்டக் 
கடவரென , அவை நிமிர்ந்தன . பின் இளை 
யாழ்வார் பெரிய பெருமாளைச் சேவியாது , 
ஸ்ரீ காஞ்சிக் கெழுந்தருளினர் . இவர்க்கு 
யமுனைத் துறைவரென்றும் யாமுநாசார் 
யர் எனவும் பெயர். இவர் செய்த நூல்கள் 
ஆகமப் பிராமாண்யம் , புருஷார்ணயம் , 
ஆத்மசித்தி , ஈச்சுரசித்தி , கீதார்த்த சங்கி 
ரகம் , ஸ்ரீ தோத்திரம் , சதுச்லோகி முத 
வியன . ( குருபரம்பரை ). 

2. இவர் பாண்டியநாட்டு வீரையூரித் 
. பிறந்த தமிழ்ப் புலவர். ஞானவாசிட்டத் 
தைத் தமிழிற் செய்யுளாகச் செய்தவர் . 


ஆளவந்தாராண்டான் 


148 


ஆனந்தக்கூத்தா 


கையை 


ஆளவந்தாராண்டான்- எழுபத்து நான்கு கமலம் , முக்கோணம் , ஸ்படிக நிறம் , உரு 
சிம்மாசனாதிபதிகளி லொருவர் . ( குருபரம் த்திரன், பார்வதி , சிகாரம் . விசுத்தி கண் 
பரை ) 

டம் , பதினாறி தழ்க்கமலம் , அறுகோணம் , 
ஆளவந்தாராழ்வார் - திருவரங்கப் பெருமா மேகநிறம் , பகேசுவரன் , மகேச்வரி , வகா 
ளரையருக்கு ஒரு பெயர் . ஆளவந்தார் திரு ரம் . ஆஞ்ஞை லலாடத்தானம் , மூன்றி 
வடிசம்பந்தி . இவர் ஆளவந்தார் நியமனப் தழ்க்கமலம் , வட்டம் , படிகநிறம் , சதாசி 
படி கீழையகத்தாழ்வானுடன் பெரிய பெ வம் , மனோன்மனி, யகாரம் . இவை ஆறா 
ருமாளுக்கு த்வயப்பிரபந்தம் பாட அனுப் தரங்களுக்கும் , தானம் , ஆசனம் , ம 

ரம் , 
பப்பட்டவர் . ( குருபரம்பரை ) 

தேவதையினிறம் , தெய்வம் , சத்தி 
ஆளிழகன் - சூரபதுமனுக்குள்ளடங்கி இலங் ரம் முதலியவாம் . (சித்தா) 
ஆண்டவன் . 

இவன் ஆயிரம் ஆறு - மலையில் பெய்த மழை அதனால் கிர 
யாளிகளின் முகமுடையான் . இவனில் கிக்கப்பட்டு அதினின்றும் வெளிவருவது , 
லாத காலத்துவீரவாகுதேவர் இவன் குமர இது பல சிற்றறுகள் தன்னிடம் கூடப் 
னைக் கொன்றசென்று , அவருடன் பகை 

பேராறாம் . 
த்து யுத்தஞ்செய்து மாண்ட அசுரன் . ஆறுமுகநாவலர் - இவர் சாலிவாகன சகம் 
ஆளிவிரை- இது சிறிய விதை. இவ்விரை 1745 சித்ரபானிற் பிறந்தவர். இவர் 
சீனாதேசத்தி விருந்து கொண்டுவரப்படு யாழ்ப்பாணத்து நல்லூரினர் . கார்காத்த 
கின்றது ... மந்தார காசம் , ஈளை , இந்த வேள ளர் குலம் , சுத்தசைவர். இவர் தந் 
வியாதிகளுக்குக் கொடுக்கப்படுகின்றது. தையார் கந்தப்பிள்ளை , இவர் நைட்டிக பிர 
ஆளுடைய தேவநாயனர் - இவர் திருவிசலூ மசரியம் அநுட்டித்தவர் . தமிழ் இலக்கிய 
ரிற் பிறந்தவர் . உய்யவந்த தேவநாயனா இலக்கணங்களைச் சேநாதிராய முதலியா 
ருக்கு மாணாக்கர் இவர் மாணாக்கர் , திருக் ரிடத்தும் , சரவணமுத்துப் புலவரிடத் 
கடவூர் உய்யவந்த தேவநாயனா 

தும் கற்றவர் . கல்வியறிவேயன்றி த்தெய்வ 
ஆளுடையார் கோயில் - திருப் பெருந்துறை வழிபாடு முடையவர் . சைவநிந்தை பொறா 
சிவபெருமான் ஆசிரிய வடிவங்கொண்டு தவர். இவர் செய்த சிறு நூல்கள் அராலி 
திருவாத வூரடிகளை ஆட்கொண்டருளிய சித்தி விநாயகர் விருத்தம் , நல்லை கைலா 
இடமாதலின் இஃது இப்பெயர் பெற் 

சப்பிள்ளையார் மங்கள விருத்தம் , வசந 
றது 

இது துறையெனவும் வழங்கும் . நூல்கள் , பெரிய புராணவசனம் பாலபா 
( திருவிளையாடல் ) 

டங்கள் , இலக்கணச் சுருக்கம் . இவர் தமது 
ஆளெறிபிள்ளை - பொருவாரை எதிர்விலக் பொருள்களைத் தமிழ்க்கல்வி விருத்தியின் 
கித் தானொரு வனுமேயாகி வீரரை வெட் பொருட்டு உபயோகித்து வண்ணார்பண் 
டியது . ( பு - வெ ) 

ணையிலும் சிதம்பரத்திலும் சைவப்ரகாச 
ஆள்வினைவேள்வி -கைத்தொழில் முடிவு வித்யாசாலை ஸ்தாபித்த தமிழ் அறிஞர் . 
பெற்ற செறிந்த கழலினை யுடையோன் ஆறுமுகசுவாமிகள் - குகை நமசிவாயச் 
இல்லறத்தினை யுடைய நிறைவைச் சொல் சுவாமிகளுக்கு மாணாக்கர் . தமிழில் நிஷ் 
( பு . வெ . பாடாண் ) 

டாநுபூதி செய்தவர் . 
ஆறதாம் - மூலாதாரம் , சுவாதிட்டானம் , ஆற்றூர்கிழான்- 

இவர் தொண்டைமண்ட 
பூரகம் அநாகதம் , விசுத்தி , ஆஞ்ஞை, லத்து வேளாளர் . ஆற்றூரிலிருந்த புலவர் 
என ஆறாம் . அவற்றுள் மூலாதாரம் குதத் ஒருவர் , ஒரு குதிரை கேட்க , அவர்க்கு 
திற்கும் , கோசத்திற்கும் நடு இடம் , முக் ஆயிரங்குதிரை யளித்தவர் . 
கோணம் நாலிதழ்க்கமலம் , மாணிக்க ஆனகொந்தி - இருஷியமூக பர்வதத் தருகி 
நிறம் , கணபதி , குண்டலிசத்தி , ஓங்கா லுள்ள ஒரு நகரம் , 
ரம் . சுவாதிட்டானம் 

கோசத்திற்கும் ஆனந்தக்கூத்தர் இவர் பாண்டி நாட்டு 
நாபிக்கும் நடு , நாற்சதுரம் , ஆறிதழ்க்கம பொருகை யாற்றங்கரைக் கணுள்ள வீரவ 
லம் , செம்பொனிறம் , பிரமா , சாஸ்வதி , நல்லூர்ச்சைவர் . இவர் சிவத்தல யாத்திரை 
நகரம் , மணிபூரகம் நாபிகமலம் , மூன் செய்து தக்ஷிண கைலாசமென்னுந் திருக் 
சம்பிறை , பத்தி தழ்க்கமலம் , 

மரகத 

காளத்தியில் தங்கியிருக்கையில் ஆங்கிருந் 
நிறம் , விஷ்ணு , லக்ஷ்மி , மகாரம் . 

அநா 

தார் வேண்டுகோளின்படி திருக்காளத்தி 
கதம் , இருதய கமலம் , பன்னிரண்டிதழ்க் புராணம் இயற்றியவர் . 


லியது . 


மணிய 


ஆனந்தநமசிவாய பண்டாரம் 


ஆஸ்திகமுனிவர் 


வகை 


ஆனந்தநமசிவாய பண்டாரம் - இவர் சிதம் 2. அசையும் மூக்கில் போன்ற தோளி 
பரம் குருநமசிவாய மூர்த்திகளின் மாணாக் னையுடையாள் நற்சொல்லும் நிமித்தமும் 
கர் . இவர்க்குக் கர்நாடகத்தரசன் வேங்க விகற்பிப்பப் பயப்பட்டு நடுக்கமுற்றது . 
டபதி தேவன் - 1 ( சகம் , 1514 ) இல் , 

3. மிகப் பெரிய வெய்ய பூசலிற் 
ஒரு மடம் கட்டித்தந்தனன் . ( விரிஞ்சி - பொருந்திய வீரனுக்கு வருந்தினும் முன் 
சா - ம் ) . 

பிற்றுறையேயாம் . ( பு . வெ . பொது). 
ஆனந்தப்பையுள் ( 1 ) இடும்பை மிக மூங்கில் ஆனந்தரு பசத்தி- சுத்த சத்துவசத்தி , 
போன்ற தோளினையுடையாள் கணவனி ஆனர்த்தம் - இது துவாரகைக்குச் சமீபத்தி 
றப்ப மெலிந்து வருந்தியது . ( பு . வெ . லுள்ள ஒரு நாடு . இதில் சரியாதி மகன் 
பொது ), 

ஆனர்த்தன் , குசத்தலி யெனும் பட்டணம் 
2 என்பது களவினும் , கற்பினும் தலை நிருமித்தான் . 
வனும் தலைவியும் , பிரிந்த காலத்துக் 

ஆனுயநாயனர் - மழநாட்டில் மங்கலவூரில் 
கையறு துயரமொடு காணுதற்கு விரும்பித் ஆயர்குலத்தில் ஆனாயர் என அவதரித்த 
துன்பத்துடன் நாயகனது நாடு ஊர் முத வர் . இவர் , வேய்ங்குழலிற் பஞ்சாக்ஷா 
லிய குறித்து அவனது ஊரில் அன்றில் த்தை விதிப்படி இசைத்து வருவர் . இவ் 
கூவினும் , குயில் கூவினும் , ஆயர் குழ 

இசைத்து வருபவர் , பசுக்காத்தற் 
விசை கேட்பினும் உயிர்கழியு மென்ப பொருட்டுப் பசுக்கூட்டத்துடன் சென்று, 
தும் , பிறவாற்றானும் துன்ப முறுதல் . காட்டில் நிறையப் பூத்த கொன்றை விரு 
( யாப்பு , வி ) 

ஷத்தைக் கண்டு , அதனடியிற் சென்று 
ஆனந்தம் - இது சொல்லணியிலொன்று , 

பஞ்சாக்ஷர த்தை வேய்ங்குழலில் இசைத்த 
இது அறுவகைப்படும் . எழுத்தானந்தம் , 

னர் , அதனாற் சராசரங்களெல்லாம் இசை 
சொல்லானந்தம் , பொருளானந்தம் , யாப் வயப்பட்டுத் தம்பித்தன . சாமகீதப் பிரிய 
பானந்தம் , தூக்கானந்தம் , தொடையானந் ராகிய சிவமூர்த்தி தரிசனந் தந்து , அன் 
தம் என்பன . எழத்தானந்தமாவது பாட பனே நீயிவ்வகை நமது சந்நிதானத்தில் 
ப்படுவோன் பெயரைச்சார்த்தி , எழுத்தள இருக்க என்ன , 

என்ன , நாயனார் வேய்ங்குழ 
பெழப் பாடுவது . சொல்லானந்தமாவது லிசைத்துக்கொண்டு கைலைக் கெழுந்தரு 
இயற்பெயர் மருங்கின் மங்கலமழிய தொ ளினார் . ( பெரிய புராணம் . ) 
ழிற்சொல்லைப் பாட்டுடைத்தலைவன் மேல் 

ஆனைமாமலை -சைநர்களின் மடங்களிவிரு 
ஏறப்பாடுவது, பொருளானந்தம் - பாட்டு 

ந்த இடம்போலும் , இது இந்த இடமென 
டைத்தலைமகன் நாட்டின் யாதானுமொன் தெரியவில்லை . ( தேவாரம் . ) 
றைச்சிறப்பித்துச் சொல்லலுற்ற விடத்து 
அத்திணைக்குரிய இறைச்சிப் பொருளை ஆன்பொருதை - வஞ்சிமாநகரத்துள்ள ஆறு 

இதற்கு ஆனி , வானி , ஆன்பொருந்தம் , 
ஊறுபடச் சாவவும் ,கெடவுஞ்சொல்வதும் , 

தண்பொருதை , சூதநதி யெனவும் பெயர் . 
மங்கலமழியப் புகல்வதும் , மங்கல உவ 
மைக்கு அமங்கல உவமேயத்தைக் கூறு ஆன்பொருந்தம் இது கருவூரைச் சார்ந்த 
தலுமாம் . யாப்பானந்தமாவது முன்தொ 

ஓராறு ; ஆன்பொருநையென்றும் பொரு 

கையென்றும் வழங்கப்படும் . ( புற - கா ) 
டுக்கப்பட்ட சிறப்புடை மொழியின் பின் , 
பாட்டுடைத் தலைவன் பெயர் நிறுவி , அதன் ஆன் மதத்துவம் - ஆன்மா நிலைத்த தேகத்தின் 
பின் சிறப்புடை மொழிநிறுவிச் சிறப்பிக் தத்வங்கள் . இவை ( 24 ) கூடியன . பூதம் 
கப்படு வதனை இவ்வாறிடர்ப் படப் ( 5 ) பிருதிவி , அப்பு , தேயு , வாயு , ஆகாசம் 
பாடுவது . தூக்காநந்தம்- கஞ்சத்தாளம் தன்மாத்திரை, ( 5 ) சத்தம் , பரிசம் , ரஸம் , 
முதலிய கருவிகளோடும் , இசைந்த இசைக் ரூபம் , கந்தம் , கன்மேந்திரியம் . ( 5 ) 
கீழ்ப் பாடுதற்கண் அவன் பெயரைச் சார் வாக்கு , பாதம் , பாணி , பாயுரு , உபத்தம் . 
த்தி உயரவும் இறுகவும் , பெயர் பிளந்து ஞானேந்திரியம் ( 5 ) சோத்ரம் , தொக்கு , 
பண்ணியும் , ஒருவர்க்கும் பெயர் புலனா 

சக்ஷ , சிங்கவை , ஆக்பாணம் . அந்தக்கர 
காமையுஞ் சொல்லுதல் . தொடையா 

ணம் ( 4 ) மனம் , புத்தி , சித்தம் , அகங்காரம் . 
னந்தம் - அளபெடைத் தொடைப் பாட் ஆஸ்தி கழனிவர் - ஜரத்காரு முனிவர்க்குக் 
டினுள் பாட்டுடைத் தலைவன் பெயர் குமார் . மானஸா தேவியின் குமார் . மான 
சார்த்தி அளபெடுப்பத் தொடுப்பது . ஸாதேவியைக் காண்க . 


ஆஸ்திரேலியா 


145 


இசைச்சா 


கிறது . 


ஆஸ்திரேலியா- இது ஒஷேனியாவின் ஒரு ஈஇ , ஊஉ , எஎ , ஐ இ , ஒவ , ஔஉ , (மாத் 
பிரிவு . இது நான்கு புறத்தும் பணிபிக் திரைகள் ) குரல் - , துத்தம் ஈ , கைக் 
இந்துமகா சமுத்ரங்களால் சூழப்பட்டது . கிளை உ , உழை ங , இளி ச , விளரி கூ , 
இதன் பிரிவுகள் , தென்வேல்ஸ் , குவீன்ஸ் தாரம் உ , இவற்றுள் , ஏழுபாலை பிறக்கும் . 
லண்ட் , விக்டோரியா , தென் ஆஸ்திரே பாலையைக் காண்க . 
லியா , மேற் காஸ்திரேலியா, டாஸ்மா இசைசீசன் - இவன் உதயணனுடைய பார் 
னியா, தென் புதிய வேல்ஸ் என்பார் . ப்பனத்தோழன் . அவனுடை அமைச்சனா 
புது ஸீலாண்ட் , மலினீஷியா, நியுகி கவுங் கூறப்படுவன் . இளமையில் இரு 
னியா , சாலமன் தீவுகள் , ஜர்மன் தீவுகள் , முது குரவரையுமிழந்தோன் . வாசவதத் 
பிராஞ்சிய தீவுகள் , பாலினிஷியா, முத தையையும் , யூகியையுமிழந்ததனால் மிகுந்த 
லிய தீவுகள் பஸிபிக் கடல் முதலிய கவலையுற்று மெலிந்த உதயணனை நோக்கி 
வற்றிலிருக்கின் றன . 

" இறந்த வாசவதத்தை பிறந்த இடத்தை 
ஆஸ்மாகி- பாரசீனவதன் பாரியை யாதவி , அறிந்து பழைய உடம்போடு அவளைத் 
புத்திரன் சையாதி . 

தருதற்குரிய மந்திர விச்சையில் வல்லவ 
ஆஸ்வலாயனன் - விச்வாமித்திர புத்திரன் . ராகிய பெரியவ ரொருவர் இராசகிரிய 
ஆஹலநீயம் - ஆஹுதி யென்பது எல்லாம் நகரின் பக்கத்தே யுள்ளார் 

அவரை 
என்பதை அறிவிப்பது , ஹவ்யம் என்பது அடைந்து வழிபட்டால் வாசவதத்தை 
வஹிக்கை ( = சுமத்தல் ) எல்லா ஹவ்யங் யையும் யூகியையும் நாம் பெற்றுவருதல் 
களையும் வஹிப்பது ஆதலால் இப் பெயர் எளிது ” என்று சொல்லி த்தேற்றி அவனை 
பெற்றது . ஹோமம் , தொடங்கி முடியு வேற்றுவடிவங் கொள்வித்து மற்றைத் 
மளவும் இதன் முகத்தில் செய்யப்படு தோழர்களோடு அந்நகர்க்கு அழைத்துச் 

இது ஸ்வர்க்கமாக எண்ணப்படு சென்றவன் . சென்ற இடத்துக் காமன் 
கிறது . ஸ்வர்க்கமானது நான்கு கோணங்க கோட்டத்தின் வாயிலிற் காணப்பட்ட 
ளுள்ளதும் , நிர்மலமும் , வியாதியற்றது பதுமாபதி தன்னை விரும்பினா ளென்று 
மாக இருப்பது ஆதலால் நான்கு கோணங் வேட்கையுற்ற உதயணனுக்கு மகததே 
களுள்ள தாம் . ( பார அச் ) 

யத்து மகளிரது நிறையுடைமையைக்கூறி 
அவனது காம வேகத்தைத் தணிவித்த 
வன் . அவன் பதுமாபதியின் கன்னிமாடத் 
தில் வேற்று வடிங்கொண்டு மறைந்திருந்த 
காலத்தில் மற்றத் தோழர்களோடு தானும் 
வேற்றுவடிவம் கொண்டு 

கொண்டு அயலிடத்தி 

விருந்து அவனைப் பாதுகாத்து வந்தோன் . 
கழ்ச்சியணி - அஃதாவது , ஒன்றன் குண தருசகனோடு பெரும் போர்புரி தற்கு வந்த 
குற்றங்களான் மற்றொன்றற்கு அவையு பகைவருடன் போர் செய்தற்குச் சென்ற 
ளவாகாமையைச் சொல்லுதலாம் . இதனை உதயணனுக்குத் துணையாகச் சென்றவன் . 
வட நூலார் அவஞ்யாலங்காரம் என்பர் . பதுமாபதியை நீ மணஞ்செய்து கொள்ள 
இசை- ( ங ) மந்தரம் , மத்திமம் , தாரம் . வேண்டும் என்று தருசகன் உதயணனை 
இசை ( எ ) குரல் , துத்தம் , கைக்கிளை , வற்புறுத்திய பொழுது இசைச்சனென் 
உழை , இளி , விளரி , தாரம் . இவற்றுள் னும் உயிர்த்தோழ னருமறை நாவினந்த 
மிடற்றால் , குரல் , நாவால் , துத்தம் , அண் ணனவன் றனக் கிருமுது குரவருமிறங் 
ணத்தாற் கைக்கிளை , சிரத்தால் உழை , தனரா தலின் வேதத்தியற்கையின்னே தந் 
நெற்றியால் இளி, நெஞ்சால் விளரி, மூக் தீரக்கிரிசையின் வழா அ வரிசை வாய்மை 
கால் தாரம் . ( இவற்றிற்கு ஓசையுவமை ) யோரந்தணன் கன்னியை மந்திர விதியின 
முறையே மயில் , இடபம், ஆடு, கொக்கு , வன் பாற்படுத்த பின்னரென்னையும் மி தன் 
குயில் , குதிரை, யானை (சுவையுவமை ) பாற்படுக்க என உதயணனாற் கூறப்பெற்று 
பால், தேன், கிழான், நெய் , ஏலம் , வாழை , ஒழிக்கினும் , குலத்தினும் விழுப்பமிக்க 
மாதுளங்கனி . (மணவுவமை ). மௌவல் , ஆப்பியாயினி யென்னும் அந்தணக் ச 
முல்லை , கடம்பு , வஞ்சி , நெய்தல் , பொன் னியை மணஞ்செய்து கொண்டவன் . படம் 
னாவிரை , புன்னை . ( அக்ஷரங்கள் ) ஆஅ , வருவாயையுடைய பல ஊர்களைச் வித 


19 


இசைஞானியார் 


இடபதீர்த்தங்கரர் 


மாக உதயணன்பாற் பெற்றவன் " மயக்க திருடினேன் என்ன , அரசன் கேட்டு 
மில்கேள்வியிசைச்சன் " வாய்மொழிந் இரக்கமுற்றுத் தமது பொக்கிஷத்தையும் , 
தாய்ந்த வுயர்ச்சியுள்ளத் திசைச்சன் அம்பாரத்தையும் , சிவனடியவர் கொள்ளை 
" இழுக்காவியல் பினிசைச்சன் " என்பர் . கொள்ளவிட்டு அரசுசெய்து முத்தியடைந் 
( பெருங்கதை ). 

தவர் . இவர் கோச்சிங்கப்பல்லவன் காலத் 
இசைஞானியார் - சடையனார் பத்தினியார், தவர் என்பர் . இவ்வம்சத்தவன் விசயால 
சுந்தரமூர்த்தி சுவாமிகளைப் பெற்றவர். யன் எனும் சோழன் . ( பெரியபுராணம் ). 
( பெரியபுராணம் ). 

இடந்தலைப்பாடு - முதனாளில் இயற்கைப் 
இசைநுணுக்கம் - இது சாரகுமார னிசை புணர்ச்சி புணர்ந்த தலைமகன் மற்றைத் 
யறிதற் பொருட்டுச் சிகண்டியாற் செய் தினத்தி லவ்விடத்தேவந்து தலைமகளைக் 
யப்பட்ட இசைநூல் . அகத்தியர் காலத் கூடுதல் , இது தெய்வந்தெளிதல் , கூடல் , 
திருந்தது . இடைச்சங்க மருவியதென்றுங் விடுத்தல் எனும் வகையினையும் , தந்த 
கூறுவர் . 

தெய்வந் தருமெனச் சேறல் , முந்துறக் 
சையானந்தம் அவலமுற்றிருந்தோர்க் காண்டல் , முயங்கல் , புகழ்தல் , ஆயத் 
குரிய இசைகள் , தலைவன் பாட்டிற்கு துய்த்தல் எனும் விரியினையு முடையது . 
இசையாகி வரப்புணர்க்கும் நூற்குற்றம் (அகம்) இரண்டாநாள் முடிவு . 
( யா - வி ) . 

இடச்சுத்தம்- குடிபுக - ( கஉ ) ம் , முடிபுனைய 
இசையெச்சம் - வாக்கியத்திற் சொற்கள் ( கக )ம் , அன்னப் பிராசனத்திற்கு ( 50 ) ம் , 
எஞ்சிய பொருளுணர்த்தி வருவது . மயிர்கழிக்க ( க ) ம் , உபநயனத்திற்கு (அ ) ம் , 
( தொல் . சொல் . 440 ) . 

விவாகத்திற்கு ( எ ) ம் , கோடியுடுக்க ( சு ) ம் , 
இச்மிருதி - யமனுக்கு மேதையிட முதித்த யாத்திரைக்கு ( ரு ) ம் , வித்யாரம்புத்திற்கு 
குமரன் . 

( ச ) ம், பொன் பூண ( உ ) ம் , நிஷேகாதி 
இச்சாசத்தி- இது , ஆதி சத்தியில் ஆயிரத் களுக்கு லக்னமும் , சுத்தமாக இருத்தல் 
தொரு கூறாக வடிவைப் பிரேரிப்பது. வேண்டும் , 
( சதா - ம் ) 

இடச்பதி - யஞ்ஞமூர்த்திக்குத் தக்ஷணையி 
இச்சுவா- தக்ஷன்பெண் . அத்திரிக்குத் டத் துதித்த குமான் . 
தேவி . 

இடபகிரி-- 

திருவேங்கடம் , ஆடபாசுரனைக் 
இஞ்சியம் - பிரமன் மூச்சிற் றோன்றிய காண்க. 
மேகம் , 

2. இது சோலைமலையெனவும் வழல் 
இடக்கரடக்கல்- நன்மக்களிடத்தே சொல் கும் . (திரு ) . 
லத்தகாத இடக்கான வார்த்தைகளை மறை இடபதீர்த்தங்கார் - இவர் ஜைன தீர்த்தங் 
த்துப் பிறவற்றற் சொல்வது . தகுதி காரில் முதற்றீர்த்தங்கார் . இவர் இத் 
வழக்குளொன்று . ( நன் ) 

தீர்த்தங்கா ராதற்கு முன் பத்துப் பிறவி 
இடக்சழிநாட்டுநல்லூர்நத்தத்தனார் - இவர் யெடுத்தனர் . முதலாவது ஜயவர்மா, 
ஏறுமாநாட்டு நல்லியக்கோடன்மீது சிறு உ - வது மகாபலர் , கூ - வது லளிதாங்கதே 
பாணாறு பாடிப் பரிசுபெற்ற புலவர் . வர் , ச - வது வச்சிரசங்கர் , டூ - வது போக 
இடங்கழி நாயனார் - கோனாட்டுக்குள்ளிட்ட பூமியில் ஆரியமனுஷன் , சு - வது ஸ்ரீதர 

குறிஞ்சிநிலமாகிய எயினர் வாழும் கொ தேவர் , எ - வது சுவிதிராசர் , அ - வது அச் 
கும்பாளூரில் , சூரியவம்சக் குறுநிலமன் சுதேந்திரன் , க - வது வச்சிரநாபிசக்கிர 
னர் குலத்தில் , திருவவதரித்து அரசாட்சி வர்த்தி , ய -வது சர்வார்த்தசித்தி அகமிக் 
செய்து கொண்டு , சிவபத்தி மேவிட்டவ திரதேவர் . இந்த ருஷபதீர்த்தங்காருக் 
ராக இருக்கையில் , சிவனடியார்க்கு அமு குத் தந்தை நாபிமகாராசா , தாய் மருதேவி . 
துபடைக்கும் நியமம் பூண்ட அடியவர் இவர் கருவில் வந்தவுடன் தாய் பதினாறு 
ஒருவர் , அடியவர் பூசைக்குப் படைக்க சுவப்பனங்கள் கண்டாள் . இவர் பிறந்தவு 
அமுதில்லாமல் , இராஜாவின் அம்பாரத் டன் தேவர்களிவரைத் தாய் தந்தைய ரறி 
தில் திருட , சேவகர் பிடித்து அரசன் யாது எடுத்துச் சென்று மேருசிகரத்தி 
முன் விட்டனர் . 

அரசன் அடியவரை லுள்ள பாண்டுக சிலையில்வைத்து மர 
நோக்கி என் திருடினீரென , சிவனடிய சமுத்திர சலத்தால் அபிஷேகஞ்செய்து , 
வர்க்கு அமுது படைக்க இல்லாமையால் அலங்கரித்து மீண்டும் தந்தையிடம் விட் 


இடபதேவர் 


147 


இடவகன் 


டனர் . இவர்க்குத் தேவிமார் யசச்சுதி , இவர் மகாசித்தராய் மலமுதலானவைக 
சுநந்தை . அவருள் யசச்சுதிக்குப் பரதே ளால் பூசப்பட்டாலும் , நல்ல மணமுடை 
சுரர் , இருஷபசேநர் முதலிய ( கக ) குமர யவராய் ஆகாயகமனம் முதலிய செய்து 
ரும் , பிராமியென்னும் ஒரு பெண்ணும் , காட்டி , யோகியர்கள் சரீரத்தை விடுகை 
சுநந்தைக்குப் பாகுபலியென்னும் ஒரு இவ்வகையென்று விட்டுக் காட்டினர் . 
குமரனும் , சுந்தரியென்னும் ஒரு பெண் பிறகு இவர் தேகம் மாத்திரம் யோகவாச 
ணும் உண்டு . 

இவர் சிலநா ளரசுபுரிந்து , னையால் சஞ்சரித்துக்கொண்டிருந்தது . 
தீக்ஷை மேற்கொண்டு , ( கச ) கர்மங் அத்தேகம் குடனசலமென்னும் காட் 
கெடுத்துத் தீர்த்தங்கரராயினர் . 

இவர் 

டருகு பித்தனைப்போல் மயிர்விரித்தலை 
உன்ன தம் ( Goo ) வில் , ஆயுள் ( அ- ) யக் காட்டுத்தீயாற் றகிக்கப்பட்டது . இவ 
லக்ஷம் பூர்வம் , (நிறம் ) பொன்மை , இவ ரை ருஷபதீர்த்தங்கரரென்று ஜைநர் கூறு 
ரிடமிருந்தார் ( அஉ ) கணதார் . அவருள் வர் . பாகவதம் 
முதல்வர் ருஷபசேனர் . 

5. ஒரு கோபாலன் . 
இடபதேவர்- இடபவடிவாக மூன்று கண் , 6. சக்கிர னென்னும் ஆதித்தனுக்குப் 
மனதில் சிவ த்யானம் , சாக்ஷாத் தர்மஸ்வ பௌலோமியிட முதித்தவன் . 
ரூபம், சுத்தஸ்படிகநிறம் , சமஸ்த்தத்திற் 7. அதலலோகத்தவன் , 
கும் ஆதாரபூதம் , கூர்மையான கொம்புக 8. அயோத்தியை இராமருக்குப்பின் 
ளுடன் மகாபலம் உள்ளவராக இருப்பர் . செழிப்பித்த சூர்யவம்சத் தரசன் . 
( ஆகமம் ) இவர் சிவபூசைசெய்து எக்கா 9. பிருகத்ரதனைக் காண்க 
லத்தும் சிவபெருமானை நோக்கி எதிரில் இடபாசான் - ஒருநாள் திருமால் வேட் 
தரிசிக்கும் வாகனமாயிருக்கும் வரமும் டைக்குச் சென்றனர் . அப்போது இவன் 
பெற்றவர் . ( சிவரஹஸ்யம் ) 

எதிர்க்கத் திருமால் சக்கிராயுதத்தை ஏவி 
இடபத்துவசன் - ஏகாதச ருத்திரருள் ஒரு னர் . அதனால் அசுரன் திருமாலென 
வன் , தேவி சற்பி . 

அறிந்து வேண்டித் தன் பெயர் அவனிரு 
இடபத்வசன் - காசியிலுள்ள சிவலிங்கத் ந்த மலைக்கு வர வரம்வேண்டி முத்திய 
தொன்று . 

டைந்தவன் . அதுவே இடப மலை. (திரு 
இடப்நேசர் - ருஷபதீர்த்தங்கரருக்கு யசச் வேங்கடபுராணம் ). 
சுதியினிடம் பிறந்த குமரர் . 

இடபாந்திகழர்த்தி - சிவமூர்த்தி சர்வசம் 
இடபநேசன்- பார தவீரருள் ஒருவன் . மாரஞ் செய்த காலத்து , எக்காலத்தும் 
இடபயோகி- மேருதேவியின் குமார் , விஷ் அழியாத தருமம் இடபவுருக் கொண்டு 
ணுவின் அம்சம் . 

இறைவனை அடைய அதற்கு அடைக்க 
டபநபன் 

சண்முகசேனாவீரருள் ஒரு லங் கொடுத்து ஆதரித்த திருக்கோலம். 
வன் . 

இடபாநடழர்த்தி - சிவமூர்த்தி திரிபுரமெரி 
டபவீதி- மீனம் , மேடம் , கன்னி , துலா த்தகாலத்து , வந்த விஷ்ணு , இடபமாகி 
மென்னு மிராசிகளடங்கிய சூரியனியங் நிற்க , அவரை வாகனமாக ஏறிய திருக் 
கும் நெறி . ( பிங்கலம் ). 

கோலம் . 
டெபன் -1 . உபரிசரவசு வம்சத்தவன் இடம் - ( ந ) தன்மை , முன்னிலை , படர் 
2. சுக்கிரீவன் 

சேனையிலுள்ள ஒரு 
வானரன் , வயமத்தனென்னும் அரக்கனைக் இடம்பன்- அதர்மத்தின் குமரன் . 
கடலில் விழத்தள்ளிக் கொன்றவன் . இடவகன் - உதயணனுடைய மந்திரிகளில் 
3. இந்திரனுக்கு இரண்டாம் புத்திரன் . ஒருவன் , அவனுடைய உயிர்த்தோழன் . 
4. நாபியின் குமார் , மகாயோகி . இவ சூழ்ச்சி , வாய்மை , நன்றியறிவு , வீரம் , 
ருக்குப் பரதன் முதல் நூறுகுமார் இருங் இவை இவனுடைய சிறப்பு குணங்கள் , 
தனர் . அவர்களில் மூத்தோனாகிய பரத வசவதத்தையை உதயணன் , உஞ்சை 
னுக்கு இராச்சியங் கொடுத்துத் தவநிலைக் நகரத்திலிருந்து வரைந்து அழைத்துவரும் 
குச் சென்றார் . தாய் மருதேவி . தேவி பொழுது பகைவரால் அவனுக்கு யாதோ 
சூர்யபுத்திரியாகிய சயந்தி , இவர் விஷ் ரிடையூறும் உண்டாகாதபடி நீ இங்கே 
ணுவி னவதாரமென்பர் . இவர் தம் நூறு சேனைகளுடனிருந்து பாதுகாக்கவேண் 
குமாருக்கும் ஞானோபதேசஞ் செய்தனர் . டும் என்று யூகி சொல்லியவண்ணம் புட்பக் 


டவகன் 


146 


இடி 


என்று 


சன்னத்தனாக இருந்தவன் . னுக்குத் துணையாகப் பல வீரர்களுடன் 
உதயண்னுடைய மேம்பாட்டை அறிந்து சென்று போர்செய்து வெற்றியடையும் 
பொறாமையுற்றுத் தந்திரமாக அவனை 

செய்தவன் . ஆருணியரசனைக் 
அடக்கப் பிரச்சோதனனுடைய தமர் கண் கொன்று கோசம்பியைக் கைப்பற்று தற்கு 
ணபிரானை அகப்படுத்து தற்காகத் தூர்யோ வருடகாரனுட னாராய்ந்து இவன் செய்த 
தனன் அமைத்தது போலப்படைக்கலங்கள் உதவிகள் பல . ஆருணி இறந்தபின் " உத 
உள்ளே நிறுவப்பெற்ற பொய்ந்நிலமொன் யணனையன்றி வேறு யாரையும் உள்ளே 
றை அமைத்து அதனைக் காட்டி அவனை விடோம் ? என்று கோட்டைவாயிலை 
வீழ்த்தினர் என்று பொய்மொழி யொன் அடைத்துக்கொண்டிருந்த கோசம்பி நக 
றைக் கேட்டு வருந்தி இச் செய்தி மெய் ரத்தார் இவன் வந்தமை தெரிந்தவுடன் 
மையாயின் யானும் உயிர் துறப்பேன் மிக்க மரியாதையோடு அழைத்துக்கொ 
நிச்சயித்துக்கொண்டு 

உடனே 

ண்டு உள்ளே சென்றார்கள் . உதயணனால் 
உண்மைதெரிந்து வரும்படி உஞ்சைநகர் இவன் சீவி தமாகப் பெற்றவை புட்பக 
க்கு ஓரொற்றனை அனுப்ப நினைந்து புறப் மென்னும் நகரமும் சிறு நாடுகள் ஐம்ப 
பட்டுநின்ற பொழுதில் வந்த வயந்தகனைக் தும் , பிறவருவாய்களும் , இவன் புட்பகத் 
கண்டு உயிர்த்துணைத்தோழ னுளனென தையே தலைநகராக்கி அரசாட்சி செய்து 
வுவந்து பெயர்ச்சியி லுலகம் பெற்றான் கொண்டிருந்து அழைத்தபொழுது சென்று 
போலச் செந்தாமரைக்கட் காவலன் செவ் உதயணனுக்கு வேண்டியவைகளைச் செய் 
வியை முந்துறக்கேட்ட பின்றை உதய துவருபவனாக இருந்தான் . ( பெருங் - க ). 
ணன் கூறிவிடுத்த அடையாளச் சொல் இடவயம் - காந்தார நாட்டுப் பூர்வ நகரம் . 
லால் வயந்தகனை நம்பி அவனுடன் பெரும் இதற்காசன் அத்திபதி . ( மணிமேகலை ) . 
படை தொகுத்துக்கொண்டுபோய்த் தான் இடவாகுபெயர் - இடத்தின் பெயர் அவ் 
இன்னானென்று அறியாத புளிஞ்சர் சவார் விடத்திலுள்ள பொருளுக்க ஆகிவருவது. 
களால் வளைப்புண்டு துணையற்றுநின்ற (நன்னூல் ) 
உதயணனையும் , வசவதத்தையையும் இடவிவரம்- க , ச , எ , 40 - கேந்திரம் ; ரு , க 
கண்டு மிக்க உபசாரத்தோடும் அழைத் திரிகோணம் க , அ , ச - ஷஷ்டாஷ்டகம் ; 
துச்சென்று சயந்திநகரிற் சேர்த்தியவன் . ங , சு , அ , கஉ - மறைவிடம் ; க -லக்னம் ; 
அங்கனம் சேர்த்தியபொழுது " துன்பப் உ - கண் , வாய் , முகம் , குடும்பம் ; -- 
பெருங்கடற் றுறைகட்பொருந்திய வின் வெற்றி , சகோதரம் ; ச - வாகனம் , பூமி ; 
பப்பெரும்புணை யாயினிரெமக்கு " என கு - புத்ரஸ் தானம் ; சு - ரோகம், சத்ரு , 
மனங்குளிர்ந்து உதயணனாற் பாராட்டப் சோரம் ; எ - களத்ரம் ; அ - மாரகம் , ஆயுள்; 
பெற்ற பெருமை வாய்ந்தவன் , உஞ்சை க -பிதா, குரு , செல்வம் ; க 0 -உத்யோகம் ; 
நகாத்திலிருந்து பிறரறியாதபடி நேரே கக லாபஸ்தானம் , தமயன் ; கஉ - விரயம் . 
தன்பால் தனியே வந்து வினவிய யூகிக்கு இடாகினி- பிணந்தின்னும் பேய் , ஒரு வஞ்ச 
உதயணன் செய்தி முழுவதையுங் கூறிச் துஷ்ட தேவதை . 
சயந்தியில் வாசவதத்தையை மணந்த இடி - மழை பெய்யுங் காலத்தில் மேகங்கள் 
பின்பு , மாகவிசும்பின் மதியமும் ஞாயி பூமிக்கருகில் வருவதால் அம் மேகங்களி 
றும் , எழுதலும் படுத்தலும் அறியாவின்ப லிருந்து மின்சாரம் பேரொளியாகப் பாய் 
மோடு அரசன் இருக்கின்றனன் . ஆருணி வது . இந்த மின்னல் , அதிக உஷ்ணமாக 
யாசன் கோசம்பியைக் கைப்பற்றிக்கொ இருப்பதால் இதன் வழியிலிருக்கும் எந் 
ண்டு ஆளுதலையும் அவனறிகிலன் . தன் தப் பொருளையுந் தகர்த்து எரித்து ஒடி 
னுயிரன்ன தம்பியரையும் , நினைந்திலன் த்துவிடும் . இம் மின்னலின் உஷ்ணத்தி 
பொன்னகர் புகுந்த நகுடன் போல்கின் னால் காற்றுள் பிளவு உண்டாகி உடனே 
றான் , அவனது சமயம் யாருக்கும் கிடைத் சேருவதால் இடியெனும் ஒரு பேரோசை 
திலது என்று விளங்கச்சொல்லி மேலே உண்டாகிறது . இம் மின்சாரம் , இரும்பு 
ஆகவேண்டியவற்றை யூகி ஆராய்ந்து கள் , செப்புக் கம்பிகள் , பெரிய கண்ணாடி 
செய்யும்படித் தூண்டியவன் . தருசகன் கள் , முதலியவற்றால் இழுக்கப்படுதலால் 
பொருட்டுப் பகைவசோடு போர்செய் இவைகளுள் உயர்ந்த இடங்களினடியி 
தற்கு உதயணன் சென்றபொழுது அவ லிருத்தல் அபாயத்தை விளைக்கும் . 


இடிசிகன் 


149 


இடைக்காடர் 


தக் காரணத்தால் தான் உயர்ந்த கட்டடங் துதிக்கத் தமது கணத்தலைவனாக்கினார் . 
களுக்குக் காந்தக் கம்பிகள் பொருத்திப் (பழனித்தலபுராணம் ). 
பூமியில் விட்டிருப்பது . 

3. கரடிகளுக்குத் தலைவன் . இராம 
இடிசிகன் - சராசந்தன் நண்பன் . இவர்க 

ருக்குத் துணையா யமர்ந்தவன் . 
ளிருவரும் ஆயுதங்களா லிறப்பிலாது வரம் 
பெற்றவர்கள் . இவனும் அம் சகனன் இடும்பா கான் - விநாயக ரவ தரித்த இடத் 

தில் மலையுருக் கொண்டிருந்து விநாயகர் 
போனுங் கண்ணனுடன் போரிடுகையில் 

பெருமூச்சா லி றந்தவன் , 
இருவருள் ஒருவன் இறந்தான் என்று 
வெறுஞ்சத்த முண்டாயிற்று . உண்டாத 

இடும்பி இடும்பன் சகோதரி அரக்கி . 
லும் அதைக்கேட்டு இடிசிகனிறந்தான் . 

அரக்கு மாளிகையி னின்றும் உயிர் தப்பி 
இடிசிகனிறந்த சங்கதி கேட்டு அம்சனு 

வந்து , இடும்பன் வனமடைந்து தன்னைக் 
மிறந்தான் . இவனுக்கு இடிம்பிகனெனவும் 

கொல்லவந்த இடும்பனைக் கொன்று நின்ற 

வீமனை மோகித்தவள். 
பெயர் . 

வீமன் , தாய் 
இடிபிகன்- அம்சனுடன் பிறந்தவன் . 

சொற்படி இவளை மணந்தனன் . இவளி 
இடுமருந்தின்வகை - ஸ்திரீகள் தங்கள் புரு 

டத்து வீமனுக்குக் கடோற்கசன் பிறந் 

தனன் . இவளுக்குக் கமலக்கன்னி யென 
ஷரையும் , புருஷர் ஸ்திரீகளையும் , தொழி 

வும் பெயர் . இவள் முக்காலமு முணர்ந்து 
லாளிகள் எசமான்களையும் வசியப்படுத் 

சொல்பவள் . 
தும்பொருட்டு அன்ன முதலிய உண்ணும் 
பொருள் களிலாவது, நீர் முதலிய பானஞ் இடும்பில் - ஒர் ஊர் . (சிலப்பதிகாரம ). 
செய்யும் பொருள்களிலாவது , தாம்பூலாதி இடைக்காடர் - இவர் , தொண்டைமண்ட 
களிலாவது சேர்த்துக் கொடுக்கப்படுகிற லத்தில் இடையன் திட்டிலிருந்த இடை 
டற்பல செந்துக்களின் கபாலபஸ்பம் , யா , பொதிகைமலைச் சாரலில் ஆடுமேய்த் 
அப்பவீரியவிஷம் , மலமூத்ர ஔஷதம் , திருக்கையில் , நவசித்தரில் ஒருவர் வந்து 
பச்சிலை முதலியவாம் . ( ஜீவ ) . 

பால் கேட்க அவருக்குப் பால் முதலியன 
இடும்பன் -1. ஒரு அரக்கன் . இவன் வன கொடுத்து உபசரித்ததனால் , அவர் 
த்தில் , அரக்குமாளிகையினின்றும் உயிர் ஞானோபதேசஞ்செய்து போயினர் . அத 
பிழைத்த வீமன் , சகோதரருடன் அறி னாற் சித்தியடைந்து சித்தராயினார் . 
யாது புக இடும்பன் வீமனுடன் போர் 

முறை மழையிலாது நாடு பன்னிரண்டு 
செய்து மாண்டனன் . 

வருடம் வற்கடமாகுமென முன்னறிந்து 
2. அசுரர்க்கு ஆயு தவித்தை கற்பிப்ப இவர் , தம் ஆடுகளுக்கு எருக்கிலை முதலி 
வன் . இவன் தாருகன் , சூரன் முதலியவர் யன கொடுத்துப் பழக்கிக் குருவிரகு என் 
தோற்றகாலத்தில் காட்டிற் றவம்புரிந்த னும் தானியத்தைச் சேற்றோடு கலக்கிச் 
னன் . இவனை அகத்திய முனிவர் கண்டு சுவர்வைத்துக் குடிசை யொன்று கட்டி 
நீ யாரெனத் தனது வரலாறு கூறிச் அதில் தம் ஆடுகள் எருக்கிலை தின்னும் 
சூரன் குமரன் இரணியன் , குமாரக்கட ஊறலாற் சுவரில் தேய்க்க, உதிர்ந்த 
வுள் வலிக்குத் தோற்றுத் தந்தையர்க்கு சிறிது தானியத்தைப் புசித்து வாழ்ந்து 
நீர்க்கடன் செய்யக் கடவிலொளித்த வந்தனர் . நாடுவற்கட மாய் உயிர்கள் எல்லா 
னன் ; நான் காட்டில் வசிக்கிறேன் எனக் மழிய, இவரும் இவர் ஆடுகளும் மாத்திரம் 
கூறக்கேட்டுச் சடாக்ஷரத்தை முனிவர் பிழைத்திருப்பதை அறியும்படி நவக்கிர 
உபதேசிக்கப் பெற்று அகத்தியர் கட் கங்களு மிவரிடத்து வந்தனர் . சித்த 
டளைப்படி சத்திகிரி , சிவகிரிகளைக் ரெதிர்கொண் பெசரித்து விருந்தினர்க்கு 
காவடிபோ லேந்தி வருகையில் குமாரக் ஆட்டின் பாலில் 

குருவாகைப் 

பாகஞ 
கடவுள் வேடனைப்போல் வந்து , மலை செய்து இடக் இரகதேவர்கள் புசித்துமயக் 
களை யிறுத்திவிட இடும்பன் கோபித்துக் கத்தா லுறங்கினர் . அந்தச் சமயத்தில் சித் 
குமாரக் கடவுளுடன் சண்டை செய்யக் தர் , ஒன்றுடன் ஒன்று மாறுகொண்டுல 
குமாரக்கடவுள் இடும்பனுடன் போரிட்டு கத்தை வருத்திய கிரகங்களை மழை பெய் 
அவனை , மூர்ச்சிக்கும்படி செய்தது தற்கு வேண்டியபடி மாற்றியிருத்தினர் . 
கண்டு , இடும்பியழக் , குமாரக்கடவுள் தரி உடனே நல்ல மழை பெய்தது . 
சனந்தந்து இடும்பனை உயிர்ப்பித்து , அவன் தேவர்கள் விழித்துத் தம் நிலையடைந்த 


இடைக்குன்றூர்க்கிழார் 


150 


இடையர் 


னர் . இவர் சாரீரம் என்னும் வயித்திய இடைச்சங்கம் - இச்சங்கம் பாண்டி நாட் 
நூல் இயற்றினர் . இவரைப் போகர் டில் கபாடபுரத்தில் வெண்டோட்செழி 
மாணாக்கர் என்பர் . மதுரைக்குக் கிழக்கி யன் காலமுதல் முடத்திருமாறன் கால 
லுள்ள இடைக்காட்டில் பிறந்தவர் எனக் மீராக ( ங எ 00 ) இருந்தது . இதிலிரு 
கூறுவர் . இவர் காலம் கடைச்சங்கத்தவர் ந்து தமிழாராய்ந்தார் , அகத்தியர் , தொல் 
காலம் , திருவள்ளுவர்க்குக் " கடுகைத் காப்பியர் , இருந்தையூர்க்கருங்கோழி , 
துளைத்தெனும் " கவிசாற்றிக் கொடுத்தவர் . மோசி , வெள்ளூர்க் காப்பியன் , சிறு 
இவர் இடைக்கழி நாட்டிற் பிறந்தவர் என 

பாண்டாங்கன் , திரையன்மாறன் , 
வும் ,ஊசிமுறி இவரா லியற்றப்பட்டதென ரைக்கோமான் , கீரந்தை முதலிய ( நக ) 
வும் கூறுவர் . இவர் குலேசபாண்டியன் பெயர் . இவரை யுள்ளிட்டு ( கூ எ 00 ) 
காலத்திருந்தவர் என்பர் . இவர் கபில பெயர் பாடினர் . சங்கத்து நூல்களும் , 
ருடன் சேர்ந்து அரசனைக் காண அரசன் மருவிய நூல்களும் , கலி , குருகு , வெண் 
மரியாதை செய்யாததால் , கோபித்து நீங் டாளி , வியாழமாலையகவல் , இசைநுணு 
கக் கபிலர் முதலிய புலவரும் உடன் நீங்கி க்கம் , அகத்தியம் , தொல்காப்பியம் , மா 
னர் , அரசன் இடைக்காடரை உபசரித் புராணம் , பூதபுராணம் முதலியன . நாடு 
தழைக்க மற்றைப் புலவரும் வந்தனர் கடல் கொண்டபிறகு சங்கங்கெட்டது . 
என்பர் . இவர் விஷ்ணுவி னவதார இடைச்சொல் - தனித்தியங்கு மாற்றலிலா 
மென்பர் . சங்கமழியச் சாபமிட்டவர் . தனவாய்ப் பெயரினும் வினையினும் பின் 
இவரிடம் சித்தர் சிலர் வந்து விஷ்ணுவின் னு முன்னுமாகிய இடத்து ஒன்றும் பலவு 
தசாவதாரத்தில் வணங்கத்தக்கவை எவை மாய் வருஞ் சொற்கள் . ( நன்) 
யென " ஏழை , இடையன் , இளிச்சவா இடைநிலை - பெயர்வினைகளின் பகுதி விகு 
யன்" எனக்கூறிச் செல்லச் சித்தர்கள் திகளுக்கு இடையில் நிற்கும் ஓர் உறுப்பு . 
தெரிந்து சென்றார்கள் என்பர் . ( கர்ண (நன்னூல் ) 
பாம்பரை .) இவர் மலையாளம் ஜில்லாவி இடைப்பிறவால் வேற்றுமை யுருபுகளும் 
லுள்ள இடைக்காடென்னும் ஊரினராக முற்றுக்களும் எச்சங்களும் கொண்டுமுடி 
இருக்கலாம் . இவர் குளமுற்றத்துஞ்சிய யும் பெயர்க்கும் விளைக்குமிடையே ஆண் 
கிள்ளிவளவனைப் பாடியிருத்தலின் அவன் டைக்குப் பொருந்துவனவாகப் பிறசொந் 
காலத்தவர் போலும் . இவர் இடையரது 

கள் வருவன. 
ஆடுமேய்த்தலை வர்ணித்திருத்தலின் இவர் இடைநிலைமெய்ம்மயக்கு- சொல்லினிடை 
பொதுவராதல் வேண்டும் . முல்லைத் 

யில் மெய்யெழுத்துக்கள் ஒன்றோடொ 
திணையைச்சிறப்பாகக் கூறியுள்ளார் , ஆயர் ன்று கூடும் நிலை ( நன்னூல் 
மழையில் நனைந்தபடியே ஊன்றுகோல் இடைமருது -- 

இடைமருது - திருஇடைமரு தூருக்கு ஒரு 
மேல் கால்வைத்து நின்று ஆட்டையழைக் பெயர் . இதற்கு மத்யார்ச்சுனம் எனவும் 
கப் பாடியதும் , அங்கனம் அழைப்பது ஒரு பெயர் வழங்கும் . இது மல்லிகார்ச் 
கண்டு அங்கு ஆட்டைக் கவர்ந்து போக சுனம் புடார்ச்சுனம் இவ்விரண்டனுக்கும் 
வந்து பதுங்கியிருந்த நரி அஞ்சியோடா இடையிலிருப்பதால் இப் பெயர் பெற் 
நிற்குமெனக் கூறியதும் சுவை யுடையன றது . ( வீரசிங் -பு ) . 
( நற் - கச 2 , அகம் - உஎச ) வம்பமாரி இடையர் - சூத்திரன் வைசியக் கன்னிகை 
யென்று தோழி தலைவியையே மாற்றி யைப்புணாப் பிறந்தவர் . இவர்கள் ஆடு 
யது இனிமை தரும் . ( நற் - கூ கசு ) இவர் மாடுகள் மேய்த்து வாழ்வர் . ( அருணகிரி 
முயற்கண்ணிற்கு நெல்லிக்கனியை உவ 

புராணம் ). ( இவர்க்குத் தசாங்கம் ) மலை , 
மைகூறினர் . ( அகம் உ அச ) இவர் , நற் கோவர்த்தனம் , நதி , யமுனை , நாடு , நந்த 
றிணையில் (கம் , குறுந்தொகையில் ( ச )ம் , மண்டலம் , நகரம் , கோகுலம் , கொடி , 
அகத்தில் ( ரு ) ம் , புறத்தில் (கம் , திருவள் கருடன் , வாத்யம் , முரசம் , மாலை ,முல்லை , 
ளுவ மாலையில் (கம் , ஆக ( கக ) பாடல் வாகனம் , யானை குதிரை. இவர்களைக் 
கள் பாடினதாகத் தெரிகிறது . 

கோவைசியர் என்று சூடாமணி நிகண்டு 
இடைக்குன் நூர்க்கிழார் - தலையாலங்கான கூறும் . தமிழ்நாட்டு ஆடு மாடு மேய்த் 
த்துச் செருவென்ற நெடுஞ்செழியனைப் துச் சீவிப்போர் . இவர்கள் யாதவர் எனப் 
பாடிய புலவர் . ( புற , நா ). 

படுவர் . இவர்களிற் சிலர் சைவராகவும் 


இடையநெடுங்கீரனார் 


151 


இந்தியத்தீவுகள் 


என 


கடைச 


இருக்கின்றனர் . இவர்கள் , கால்கட்டி , இணைக்கை- அஞ்சலி, பதுமாஞ்சவி , கபோ 
பாசி , பெண்டுக்கு மேக்கி , சங்குகட்டி , சாம் தம், கர்க்கடகம் , சுவத்திகம் , கடகாவருத் 
பன் , புதுக்கநாட்டார் , பெருந்தாலி , சிறு தம் , நிடதம் , தோரம் , உற்சங்கம் , புட்ப 
தாலி , பஞ்சரம்கட்டி , மணியக்காரன் , புடம் , மகரம், சயந்தம் , அபயவத்தம் , 
சோழியன் , ஆனைக்கொம்பு , பெருமாள் வருத்தமானம் . ( சிலப் ) . 
மாட்டுக்காரன் , பூ இடையன் , புதுநாட்டி இணைத்தொடை - அளவடியுள் முதலிரு 
டையன் , போண்டன் , கோனார் 

சீர்க்கண்ணும் மோனை முதலாயின வரத் 
வசைப்படுவர் ( தர்ஸ்டன்) . 

தொடுப்பது. 
இடைய நெடுங்கீரனார் - கடைச்சங்க மருவிய இணைமோனை - ஓரடியின் முதலிரு சீரி 
புலவர் . ( அக- று . ) 

னும் மோனை இயைந்து வருந்தொடை. 
இடையன் சேந்தன் கொற்றனர் 

( காரிகை ) . 
சங்கமருவிய புலவர். ( அ - று .) 

இணையளபெடை - முதலிரு சீரினும் அள 
இடையாகெதுகை -- அடிதோறும் இரண்டா பெடை வருந்தொடை . ( காரிகை 
மெழுத்தொன்றே யொன்றிவரத் தொடுப் இணையாரமார்பன் - கம்பர் சோழநாட்டை 
பது . ( காரிகை) . 

வெறுத்துப் பாண்டி நாட்டிலிருந்தபோது 
இடையாலத்துமுதலியார் தொண்டை 

அவரை அழைத்துவரப் பாண்டியன் 
மண்டலத்து இடையால மென்னும் ஊரி சமஸ்தானத்திற்குச் சென்றவர் . இவர் 
லிருந்து , தமிழ்ப் புலவரை ஆதரித்து, சரராமமுதலியாருக் கிளையார் . 
அடையாத வாயிலுடையான் எனக் கவி இணையியைபு - ஓரடியின் ஈற்றுச் சீரிரண் 
பெற்றவர். 

டும் இணைந்து வருந்தொடை ( காரிகை ). 
இடையினமோனை- இடையினத்துள் யகர இணையெதுகை - ஓரடியின் முதலிரு சீரி 
வகரங்கள் ஒன்றற்கொன்று மோனையாக னும் எதுகையியைந்து வருந்தொடை .. 
வருவது . (காரிகை ). 

(காரிகை). 
இடையினவெதுகை இடையின த்துள் இதாவிதாம் உவமைகளுள்ள இரண்டு 
வந்த எழுத்தன்றி அவ்வினத்து வேறெ வாக்கியங்களும் , முதலாவ தன் உபமேய 
ழுத்து இரண்டாமெழுத்தாக நிற்கவரும் உபமானங்கள் முறையே இரண்டாவ.தன் 
எதுகை. (காரிகை ) 

உபமான உபமேயங்களாகத் தொடர்ந்து 
இடையெண்- மூச்சீர் ஓரடியாக வரும் . வருமாறு இரண்டு வாக்கியமாகச் சொல் 
அம்போதரங்கவகை. ( காரிகை ). 

லப்படும் ஒருவகை உவமையணி ( தண்டி ). 
இடையெழத்துக்கள் - இது மெய்யெழுத் இதமன் யஞ்ஞமூர்த்திக்குத் தக்ஷணையிட 
துக்களில் வன்மை , மென்மையெனும் முதித்த குமரன் . 
ஓசைகொண்ட எழுத்துக்களுக்கு இடை இதிகாசம் - இராமாயணம் , பாரதம் , சிவ 
நிகரானவாக ஒலிக்கும் ய் , ர் , ல் , வ் , ழ் , ரகசியம் முதலியனவாம் . 
ள் எனும் ஆறுமாம் . ( நன் ) . 

இத்மசிக்கவன் - பிரியவிரதனுக்குப் பெரி 
இடைவள்ளல்கள் - அக்குரன் , சந்திமான் , கிஷ்மதியிட முதித்த குமரன் . 
அந்திமான் , சிசுபாலன் தந்தவக்கிரன் , இத்மவாகன் --1 . அசத்தியன் பேரன் . 
கன்னன் , சந்தன் . 

2. ஓர் இருடி . இவனுக்குத் தந்தை 
இட்சுமதி- ஒரு நதி . இந்த நதி தீரத்தில் 

மலயத்துவசன் . இவனுக்குத் திரட்சு தன் 
சடபாதர் வசித்தனர் . 

3. துருவி நீதனுக்குத் தந்தை . இவன் 
இட்சுமான் - தேவசிர வசுவிற்குச் சங்கவதி 

தேவி , உருசி , 
யிட முதித்த குமரன் . 

இந்தியத் தீவுகள் - லக்ஷத்தீவுகள் , மாலத் 
இட்டசித்தி ஒரு பொய்கை . அழகர் மலை 

தீவுகள் - இது , மலபாரிலிருந்து ( 50 ) 
யிலுள்ளது . நினைத்தவை யெல்லாந் தரத் 

மைல் தூரத்திலுள்ளது . இலங்கைத் 
தக்கது . ( சிலப்பதிகாரம் ) . 

தீவு - இந்தியாவின் தென் கோடியிலுள் 
இனக்குறளா சிரியப்பா - ஈற்றடியும் , முத 

இராமேச்வரம் இந்தியாவிற் 
லடியும் அளவடியாக இடையடிகள் பல கும் இலங்கைக்கும் நடுவிலுள்ள தீவு . 
குறளடியானும் சிந்தடியானும் வரும் அக அந்தமான் நைகோபார் - இது , வங் 
வல் . (காரிகை), 

காளக்குடாக் கடலிலுள்ள இரண்டு தீவு 


எனவும் பெயர் , 


இந்தியரப்பர் 


152 


இந்திரகாளியம் 


கள் . இதை இந்தியக் குற்றவாளிகளைச் ஓடிச் சூரத்திற்கருகிலுள்ள காம்பே குடா 
சேமிக்கும் இடமாக அரசாக்ஷியார் வைத் 

வில் விழுகிறது . 
திருக்கின்றனர் . 

மகாநதி - இது , வ காளத்திற்குத் 
இந்தியாப்பர் - இது ஒருவகை மரத்தின் தென்மேற்கிலுள்ள நியூயகதை 
பால் , இது , ஈஸ்டிண்டிஸ் , பிரேசில் , இந் மிடத்தில் தோன்றி ( 520 ) மைல் ஓடி 
தியா முதலிய சில உஷ்ண ப்ரதேசங் வங்காளக்குடாவில் விழுகிறது . 
களில் வளர்வது . இந்த மரத்தின் நடு 

கோதாவரி இது , நாசக்குக்கருகில் 
விலும் கிளைகளிலும் , வேரினும் துளைக மேற்குத்தொடர்ச்சி மலையில் தோன்றித் 
ளிட்டு அவற்றில் குழாய்களைப் பொருத்தி தென்கிழக்காக ஐதராபாக்கம் , வடசர்க் 
வைக்கக் குழாய்களின் வழியாகப் பால் 

கார் வழியாக ( 900 ) மைல் ஒடி வங்காளக் 
ஒழுகும் . ஒழுகிய பாலின் ஒரு பாகம் குடாவில் சங்கமமாகிறது . மைஞ்சூரை , 
பசையுள்ள தாகவும் ஒரு பாகம் நீராகவும் 

பூரணை , பிராணஹிதை, பேனகங்கை , 
பிரியும், பிறகு அந்த ரஸத்தைக் காய்ச்சி 

வேணுகங்கை , இந்திரவதி இதன் உபநதி 
னால் ரப்பராகும். இதைப் பலவி தமாக உட கிளைநதிகள் . 
யோகப்படுத்துவர். பென்ஸலால் எழுதி 
யதை அழிக்கவும் , துணியில் தோய்த்து 

கீருஷ்ணாநதி- இது மேற்குத்தொடர் 

ச்சி மலைகளின் கீழ்பால் மகாபலேச்வாத் 
மழை நீர்படாது தடுக்கவும் உபயோகிப்பர் . 

தருகில் தோன்றித் தென்கீழ்ப்பாகமாக 
இந்தியாவின் நதிகள் - சிந்துநதி --இது , இம 

( 800) மைல் ஒடி வங்காளக்குடாவில் 
யமலையின் வடபால் மானஸஸரஸில் தோ 

விழுகிறது. 
ன்றி அரபிக்கடலில் சேருகிறது , காபூல் , 

துங்கபத்ரை , மலப்ரபை , 

பீமை , இதன் உபநதிகளும் கிளைநதிகளு 
ஜீலம், சீனாப் , ரெவி , பியாஸ், ஸட்லேஜ் 

மாம் . 
என்பவை சிந்து நதியின் உபநதிகள் 

காவேரி - இது , வட இந்தியாவிற்குக் 
பிரமபுத்ரா- இது மானஸஸரசில்தோ 

கங்கை போலத் தென்னிந்தியாவிற்குப் 
ன்றிக் கிழக்கு நோக்கிச் சென்று சம்பு 

பெருநதி . இது , குடக நாட்டில் மேலை 
வெனவும் , பின் தெற்கு முகமாகத் திரும்பி 

மலைத் தெடரைச் சார்ந்த பிரமகிரியில் , 
தீஹால் என்றும் கூறப்படும் . இதன் 

தலைக்காவிரி யென்னுமிடத்தில் உற்பத்தி 
மேல்பாகம் கோனை எனப்படும் . இதன் 

யாகி அந்தநாட்டினூடாக வந்து மைசூரின் 
கிழக்குப்பாகம் மெக்னாஎனப்படும் . இதன் 

தென்பாகத்தில் பாய்ந்து சேலம் , கோய 
நீளம் ( 1,800 ) மைல் . இதன் கிளை நதி 

மூதூர்களுக் கிடையில் ஒழுகித் திரிசிராப் 
கள் திக்கு , சுர்மா , கும்தி , பில்கோமார் , 

பள்ளி வழியாகத் தஞ்சாவூரடைந்து பல 
தீஸ்தா என்பன . 

கிளைகளாகப் பிரிந்து ( 470 ) மைல் ஒடி 
கங்கை- இது பாகீரதி , அலகாந்தை 

வந்து சமுத்திர சங்கமமாகின்றது . இதன் 
யுடன் கூடியது , இது , இமயமலையின் 

உபாதிகள் , பவானி , அமராவதி , கொய் 
தென்பாகத்திற் பிந்து ஸாசிற் பிறந்து 

யல் , 
அரித்வாரத்தருகில் பூமியிற் பிரவேசித்து 

வடபெண்ணை - இது , மைசூரிலுள்ள 
1500 மைல் ஒடி வங்காளக்குடாவில் சங் 

சந்திர துர்க்கம் ஏரியில் தோன்றி ( 355 ) 
கமமாகிறது . இதன் கிளைநதிகள் யமுனை , 

மைல் பாய்ந்து ஓடி வங்காளக் குடாவில் 
செம்பல் , பெத்வா , சோணை , ராமகங்கை , 

விழுகிறது . 
கௌமதி , கோக்ரா , குமதி , கூசி , தோணை , 
காமநாசம் , பாகீரதி , ஊக்லி முதலியவை . 

பாலாறு - இது மைசூரில் தோன்றி 
உலூனை - இது , அரவல்லிமலையிற் 

( 200 ) மைல் ஓடிச் செங்கல்பட்டு ஜில்லா 

வாகிய சதுரங்கபட்டணத்தை யடுத்து 
றோன்றி அரபிக்கடலில் விழுகிறது . 

வங்காளக் குடாவில் சங்கம மாகிறது . 
நருமதை - இது , இராமகரம் எனும் 
ஜில்லாவில் உள்ள அமரகண்டகம் எனு தென்பெண்ணை- இது , மைசூரிலுள்ள 
மிடத்தில் தோன்றி விந்தியமலைக்குத் நந்தி துர்க்க மெனும் மலையிற் றோன்றி 
தெற்காக ( 800 ) மைல் சென்று காம்பே ( 244 ) மைல் ஓடிச் சென்று வங்காளக் 
குடாவில் விழுகிறது 

குடாவில் சங்கம மாகிறது . 
தபதி- இது , பெய்தவால் எனுமிடத் இந்திரகாளியம் -1, யாமளேந்திரர் செய்த 
தில் தோன்றி ( 450 ) மைல் மேற்காக இசைத்தமிழ் நூல் . 


இந்திரகீலம் 


153 


இந்திரத்துய்ம்மன் 


. 


2. ஒரு யாப்பிலக்கண நூல் ; இதனை பிரமாஸ்திரப் பிரயோகஞ் செய்தவன் . 
வெண்பா பாட்டியலுக்கு முதனூ லென் மாயையாற் சீதையுரு நியமித்து அநும 
பர் . 

னுக்கு முன் வெட்டியெறிந்து , நிகும்ப 
இந்திரகீலம்- ஒரு பர்வதம் , 

இதில் அருச் லைக்கு யாகஞ்செய்யச் சென்று அநுமனாற் 
சுனன் சிவபெருமானைக் குறித்துத் தவம் பங்கப்பட்டு மீண்டும் இலக்குமணருடன் 
இயற்றினன் . 

போரிட்டு விபீஷணரை நிந்தித்துப் 
இந்திரகோபப்பூச்சி - இது பட்டுப்போல் பாணப் பிரயோகஞ் செய்து மூன்றாம் 
மழமழத்த உருவமுடைய சிறு பூச்சி . முறை மறைந்து இலங்கைக்குச் சென்று 
செம்பட்டின் தோற்றமுடையது . இது வேறொரு தேரேறி வந்து இலக்குமண 
பூமியில் காணப்படின் பட்டுத்துண்டுகளைத் ருடன் போரிட்டுத் தோழிய வில்லுடன் 
துணித்துப் போட்டது போலக் காணப் கையறுப்புண்டு, அர்த்தசந்திரபாணத்தால் 
படும் . இதனைத் தம்பலப் பூச்செபன்ர். தலை யறுப்புண்டவன் . இவன் தேகத்தை 
இந்திரசஞ்சயம்- ஒரு வித்யாதர நகரம் . இராவணன் தைலத்திட்டு வைத்தனன் . 
இந்திரசந்தனம் - ஒரு நதி . 

இந்திரசேனன் -1 . வே தருஷபர் குமான் . 
இந்திரசாவர்ணி - பதினான்காம் மன்வந்த 2. சூரிய புத்திரன் . 
ரத்து மறு . 

3. தருமன் குமரன் . 
இந்திரசித் - இவன் அரக்கன் . இராவணன் 4 நளன் குமரன் . பிராமணனாற் பாட் 
குமரன் . இவன் பிறந்தவுடன் மேகமெனக் டனிடம் ஒப்புவிக்கப்பட்டவன் . இவன் 
கர்ச்சித்தமையால் , மேகநாதன் எனப் குமரன் சந்திராங்கதன் . 
பெயர் பெற்றவன் . இவன் தவத்தாற் சிவ 5. சூரியவம்சத்துச் சனுவானின் கும 
மூர்த்தியிடம் எங்கு முலாவுந் தேரும் , யுத் ரன் . 
தத்தில் யாருமறியாது ஒளித்து யுத்தஞ் 6. ஒரு அரசன் . இவன் பாம்புகடித்து 
செய்யும் வலிமையும் பெற்றவன் . மகா இறக்க விண்டுசேநனாகிய குமான் கயா தீர் 
மாயாவி . இராவணன் இந்திரனுடன் யுத் த்தத்தில் சிரார்த்தஞ்செய்யத் தந்தை கன 
தஞ் செய்கையில் , இவன் இந்திரனை வில் தோன்றி என் பாவம் நீங்கினேனல் 
மாயையாற் கட்டிச் சிறையிட்டுப் பிரமன் லன் நீ நாகதீர்த்தத்தில் சிரார்த்தம் செய் 
வேண்ட விடுத்தவன் . இவனுக்கு இரா 

என , அவ்வாறு செய்யப் பாவம் ஒழிந்தனன் . 
வணியென ஒரு பெயருண்டு. பதினான்கு 

7. பாண்டவர் தூ தன் . 
வருஷம் ஆகாரம் நித்திரையில்லா தவன் 8. ஜனமேஜய புத்திரன் 
எவனோ அவனா லிறக்க வரம் பெற்றவன் . இந்திர சேனை -1. முத்கலர் தேவி . 
அநுமன் இலங்கைக்கு முதலில் வந்த 2 நளன் குமரி . 
போது , பிர்மாஸ்திரத்தைக் கொண்டு கட் 3 நாளாயினியின் ஒரு பிறப்பு . 
டித் தந்தை முன் விட்டவன். இவன் 4. நரிஷ்யந்தனைக் காண்க . 
கையிற் கொண்டவில் , பிரமன் இந்திர இந்திரதுவஜ உற்சவம்-உபரிசர வசுவால் 
னுக்குக் கொடுக்க இந்திரனிட மிருந்து செய்யப்பட்ட உற்சவம் . 
அம்பறாத் தூணியுடன் இவனாற் கவரப் இந்திரத்துய்ம்மன் -1. பரதன் குமாரனா 
பட்டது . இவன் ( ச O ) வெள்ளஞ் சேனை கிய சுமதியின் குமரன் . இவன் ஒரு 
களுடன் முதலில் யுத்தத்திற்கு வந்து முறை கொலுவில் யோகவானா யிருக்கை 
அநேக வானரர்களை மாய்த்துக் கடைசி யில் , இவன் கொலுவிற்கு அகத்தியமுனி 
யில் இலக்குமணருடன் போரிட்டு முடி வர் வந்தனர் . அரசன் எழுந்து உபசரிக் 
யாது நாகாஸ்திரப் பிரயோகஞ்செய்து காமையால் முனிவர் கோபித்து , நீ மத்த 
கட்டிவிட்டு மறைந்தோடி வாநரவீரர்க யானை போல் மதியாதிருந்தமையால் 
ளெல்லாரையும் மூன்று முறை மூர்ச்சிக் யானையாகக் கடவையென்று சபித்தனர் .. 
கச் செய்தவன் . 

மீண்டும் இலக்குமண அரசன் , சாபவசத்தால் கஜேந்திரனென் 
ருடன் போரிட்டுக் கவசமறக்கண்டு ஆகா னும் யானையாயினன் . இவ்யானை காட்டில் 
யத்தில் மறைந்து , இலங்கைப் பட்டணஞ் நெடுநா ளுலாவித்திரிந்து ஒருநாள் நீரு 
சென்று பிரமாத்திரத்திற்குப் பூசை செய்து ண்ண ஒருதடாகத்திற்குச் சென்றது . அவ் 
மகோதரனுக்குப் பின்னால் மறைந்து , விடம் சாபத்தால் வேற்றுருக் கொண்டி 
இராமமூர்த்தி தவிர மற்றவரிறக்கும்படி ருந்த முதலை , யானையின் காலைப் பிடித் 

20 


இந்திரத்துய்ம்மம் 


154 


இந்திரன் A 


ஊ 


துக்கொண்டது . யானை தன்வலி முழு இந்திரவர்மன் -1. ஒரு அரசன் . இவன் 
தும் பயன்படுத்தி வெளியிலிழுக்கவும் இராச்சியத்தை இழந்து மீண்டுந் தவஞ் 
பயனற்று முடிவில் தன் வசமற்று , நாரா செய்து அந்த இராச்சியத்தை அடைந்த 
யணனை எண்ணி ஒலமிட விஷ்ணுமூர்த்தி வன் . 
சக்கரத்தை ஏவி முதலையைக் கொலை 2. மாளவதேசாதிபதி இவன் யானை 
செய்வித்துத் தரிசனந் தந்தனர் . அதனால் அசுவத்தாமா , பாரதம் பதினைந்தாம் போரி 
பரமபத மடைந்தவன் . ( பாகவதம் ) 

லி றந்தது . 
2. சந்திரகுலத் தாசருள் ஒருவன். இந்திரவதி -- கோதாவரியின் உபநதி . 
தேவருலகத்தி லநேகநா ளிந்திர பட்டம் இந்திரவாகள் - ( சூ . ) புரஞ்சயன் அல்லது 
அடைந்து ஆண்டு , தேவர்களால் பூமியில் காகுத்தனுக்கு ஒரு பெயர் . இவனை இந் 
தள்ளப்பட்டு மார்க்கண்டேயரைக் கண்டு திரன் வாகனமாகத் தாங்கின தால் , இப் 
வரலாறு கேட்டவன் . வெள்ளைக் குதிரை பெய ரடைந்தனன் . 
யாய் மார்க்கண்டேயரைத் தாங்கினவன். இந்திரன் A- 1. தேவராசன் . காசிபமுனிவ 

3. கிருஷ்ண மூர்த்தியால் செயிக்கப் ர்க்கு அதிதிதேவியிடம் உதித்த குமரன் . 
பட்ட அரசன் . 

இவன் இராஜதானி அமராவதி ; ஆயுதம் . 
4. பாத்ம கற்பத்திலிருந்த ஒரு பாண் வச்சிரம் ; தேவி , இந்திராணி ; வாகனம், 
டியன் . இவன் புராணங்கேட்டு மறுபிற ஐராவதமெனும் யானை , உச்சைச்சிரவம் 
ப்புப் பிராமணனா யுதித்து , விஷணுவை எனும் வெள்ளைக்குதிரை ; சபை , சுதர் 
எண்ணித் தவம்புரிய விஷ்ணுமூர்த்தி மை ; வனம் , நந்தனம் ; சாரதி , மாதலி ; 
தரிசனந் தந்து , தவத்திலிருத்தி முத்தி செல்வம் , கற்பகத் தரு ; சந்தானம் , அரிச் 
யடைவித்தனர் . இவன் குமரன் சுத்துய் சந்தனம் , பாரிசாதம் , மந்தாரம் ; உப்ப 
மன் , விப்பிரவாகு எனவும் கூறுவர் . ரிகை, வைசயந்தம் ; குமரன் , சயந்தன் ; 

5 , மகதநாட்டரசன் . இவன் தேவி இரதம் , வியோமயானம் ; பானம், அமிர் 
அகலிகை. இவன் வஞ்ச இந்திரன் தன் தம் ; தேவவைத்தியர் , அச்வநிதேவர் , 
மனைவியுடன் கள்ளப்புணர்ச்சி நடத்திய தன்வந்தரி ; அரம்பையர் , வசி, 
தறிந்து , தன் மனைவியையும் அவனையும் திலோத்தமை முதலியவர். இவன் , நூறு 
ஊரைவிட்டு நீக்கியவன் . 

அஸ்வமேதயாகஞ் செய்து இந்திரபதம் 
6. பல்லவி சந்ததியான் ( சாமவேதம் . ) அடைந்தவன் . கிழக்குத் திக்குப்பாலகன் . 
இந்திரத்துமீம்மம் -- ஒரு மடு . இந்திரத்து 2. தக்ஷகனைச் சர்ப்பயாகத்தில் காக்கும் 
யம்மன் என்னும் அரசன் தானஞ்செய்த பொருட்டு அபயந்தந்தவன் , 

பசுக்களின் குளம்புகளா லுண்டாகியது . 3. வசு என்பவனுக்கு விமான முத 
இந்திரத்யும்நன் - ஒரு அரசன் , ஜகந்நாத லிய பெற வரம் அளித்தவன் . 
க்ஷேத்ர நிர்மாணஞ் செய்தவன் . ( பிரகன் 4. கோபாலர் தனக்குச் செய்யும் பூசை 
னாரதீய - புரா . ) 

யை நிறுத்தின தால் கோபித்துச் சத்த 
இந்திரப்பிரத்தம் - இந்திர னேவலால் விச் மேகங்களை ஏவி அவர்கள் பாடியை அழி 
சுவகர்மனால் நிருமிக்கப்பட்ட பட்டணம் . க்க முயலுகையில் கிருஷ்ண மூர்த்தியால் 
இது பாண்டவ ரிருக்கை . இதற்குக் காண் 

கர்வ பங்கப்பட்டவன் . பிரமன் ஏவலால் 
டவப்பிரத்த மெனவும் பெயர் . இது தற் கிருஷ்ணமூர்த்திக்குக் கோவிந்த பட்டாபி 
காலம் டில்லிப்பட்டணத்திற் கருகிலிருக் 

ஷேகஞ் செய்து அபராதக்ஷமை பெற்ற 
கிறது . The old Delhi on the banks வன் . ( பாகவதம் ) 
of the river Jumna. 

5. துர்வாசர் சாபத்தால் செல்வங்களை 
இந்திரப்பிரமிதி - வியாசர்மாணாக்கராகிய இழந்து அமிர்த மதனத்தால் அச்செல்வங் 
பைலவருக்குச் சீடர் . 

இவர் இருக்கு களைப் பெற்றவன் . 
வேதத்தினை நான்கு சங்கிதைகளாகப் 6. ஒரு முறை பிரகஸ்பதி , இவன் சபை 
பிரித்துப் பாஷ்கலர் , போத்யர் , யாஞ்ஞ க்குவர அவரைக் கண்டு மரியாதை செய் 
வல்கர் , பராசர், மாண்டுகேயர் , அக்நிமதி யாததனால் குரு மறைந்தனர் . ஆசாரிய 
யென்பவருக்கு உபதேசித்தனர் . 

ரைத் தேடியுங் காணாமல் பிரமனிடங் 
இந்திரழனிவர் - திருமூலர் மாணாக்கரில் குறைகூறப் பிரமன் வினைவிளைவறிந்து 

துவட்டாவின் புத்திரனாகிய விச்சுவ 
ஒருவர் . 


இந்திரன் A 


155 


இந்திரன் A 


மடைக என 


வுருவனைக் குருவாகக் கொள்க என அவ் 
வகைகொண்டு ஒரு யாகஞ்செய்ய என 
உடன்பட்டு விச்சுவ வுருவனைக்கொண்டு 
யாகஞ் செய்விக்கையில் அவன் வாக்கால் 
தேவர்க்கு ஆக்கங்கூறி மனதினால் அசு 
ரர்க்கு ஆக்கமுண்டாகத் தேவர் துன்ப 

யாகஞ் செய்தலை ஞான 
நோக்கினால் இந்திரன் உணர்ந்து , வச் 
சிரத்தினால் அவனது மூன்று சிரங்கள் 
கழுகு , பருந்து , காகம் ஆகிய மூன்று 
பறவைகளாகப் பறந்தோட வெட்டினன் . 
அதனால் இந்திரனைப் பிரமகத்தியடைய , 
அதை மரம் , மண் , சலம் , பெண்கள் 
முதலியவர்க்குத் தேவர் பகுந்தளிக்கச் 
சுத்தமடைந் திருந்தனன் , விச்சுவவுருவ 
னுக்குத் தந்தை தன் குமரன் இந்திரனால் 
இறந்ததறிந்து ஒருவேள்வி செய்து அதில் 
விருத்திராசுரனை உண்டாக்கி இந்திரன் 
மீது ஏவினன் . அவ்வசுரன் இந்திரனிடம் 
யுத்தத்திற்குவர மகவான் சண்டையிட்டுத் 
தோல்வியடைந்து ததீசி முனிவர் தந்த 
முதுகெலும்பால் புதிய வச்சிரஞ் செய்து 
கொண்டு அவன் நடுக்கடலில் தவஞ் செய் 
வதுபோல் ஒளித்திருந்ததால் அகத்திய 
ரைவேண்டிக் 

பானஞ் செய் 
அவனைக் கொலை புரிந்தவன் , 
விருத்திரனைக் கொல்ல விஷ்ணுவிடஞ் 
சத்தி பெற்றவன் என்பர் . பிரமகத்தி 
யடைந்து தீர்த்தயாத்திரையால் பவித்திர 
னானவன் . ( திருவிளையாடற் புராணம் ). 

7. சியவாமுனிவர் அச்வ நிதேவர்க்கு 
அவிர்ப்பாகங் கொடுக்கையில் இவன் 
கோபங்கொண்டு அவர்மீது வச்சிரம் எறி 
ந்ததனால் முனிவர் கோபங்கொண்டு அவ் 
வச்சிரங்கொண்ட கை தம்பிக்கத் தண் 
டனையேற்றுக் கடலில் ஒளித்தவன் . 

8. மலைகள் சிறகு பெற்ற காலத்தில் 
அவற்றின் துன்பம் பொறாமல் சிறகுகளை 
அரிந்தவன் . இதனால் மைநாகபர்வதம் கட 
லில் ஒளித்தது . 

மலைகளின் உதிரம் சிங் 
திய இடத்தில் பவளமுண்டாயின . 

9. கௌதமர் பாரியாகிய அகவிகை 
இடத்து ஆசையுற்றவனாய் அவரை ஸ்நா 
நத்திற்குப் போக நடு இராத்திரியில் 
கோழியாகக் கூவி எழுப்பி அவர் கங்கா 
ஸ்நாகத்திற்குப் போனபின் 

போனபின் அவரைப் 
போல் உருவெடுத்து அவளுடன் புணர் 
ந்து அகப்பட்டு முனிவரால் ஆண்குறி 

பீஜமுமறவும் பெண்களுக்குள்ள 


கடலைப் 


அநேகம் குறிகள் தேகத்தில் வாவும்பெ 
ற்று நாணத்தால் தாமரைத் தண்டில் 
ஒளித்திருந்து தேவர் வேண்டுகோளால் 
முனிவர், அவை மற்றவர்க்குக் கண்களாக 
வும். இவனுக்குப் பெண் குறிகளாகவுந் தரப் 
பெற்றுத் தன்னுல கடைந்தவன் . தேவர் 
ஆட்டின் பீஜத்தை இவனுக்குப் பீஜமாகப் 
பொருத்தினர் ( இராமாயணம் . ) 

10. அசுவசோன் என்னும் நாகன் கா 
ண்டவனத் தீயிற்பட்டு இறவாமல் வரம் 
தந்தவன் . ( பாரதம் .) 

11. அருச்சுனன் காண்டவ வநத்தை 
அக்கியின் பசிக்குத்தர எரிக்க அருச்சுன 
னுடன் யுத்தஞ் செய்தவன் . ( பார் .) 

12. விந்தமலையின் கர்வமடங்க அகத்தி 
யரை வேண்டினவன் . ( காந்தம் . ) 

13. சிபிச்சக்கரவர்த்தியை வேடனாகச் 
சென்று சோதித்தவன் . (ரகுவம்சம் ) . 
14. சௌநகரால் உடல் 

தம்பித்து 
அவர் ஏவிய பூதத்திற் கஞ்சி இருடியைச் 
சரண்புகுந்து சுகமடைந்தவன் . 

15. மகாபலிக்குப் பயந்து அநேககா 
லம் தாமரைத் தண்டில் ஒளித்திருந்தவன் . 

16. பிருது சக்கிரவர்த்தியின் அஸ்வ 
மேதத்தில் யாகக்குதிரையைத் திருடிச் 
சென்றவன் . 

17. ஆபிசார யாகஞ்செய்து இரசியின் 
( நா ) குமரரையுங் கொன்றவன் . 

18. கண்ணனிடம் சென்று நரகாசுரன் 
செய்யும் துன்பங்கூறிக் கொல்வித்தவன் . 
(பாகவதம் ). 

19. சிவபூசை செய்து கைலைசென்று 
அவ்விடமிருந்து பாரிஜாத விருக்ஷம் கொ 
ண்டுவந்து தெய்வலோகத்தில் வைக்க , 
அதைக் கிருஷ்ணன் அபகரிக்கப்பொறாது 
யுத்தஞ்செய்து காசிபர் சொல்லால் சமா 
தானம் அடைந்தவன் . ( பாகவதம் . ) 

2 இராவணவதத்தில் இராமருக்குத் 
தேர் அனுப்பினவன் . ( இரா . ) 

21. வச்சிரமந்திரத்தால் விராகனன் 
குமரியைக் கொன்றவன் . 

22. சகரன் அச்வமேதத்தின் பொரு 
ட்டு விட்ட குதிரையைக் கபிலருக்குப் 
பின் ஒளித்தவன் . ( இரா .) 
23. திதிவயிற்றில் தன்னை 

வருத்த 
இருந்த கருவை எழு கூறாக்கி மருத்துக் 
களாக வரந்தந்தவன் . ( இரா ) 

24. ஒருமுறை அம்பரீஷனது யாகம் 
பசுவை மறைத்தவன் . 


யும் 


இந்திரன A 


156 


இந்திரன் A 


25. சரபங்கரைச் சத்தியவுலக மழை 
க்க அவர் மறுத்து நீங்குகையில் இராம 
மூர்த்தியைக் கண்டு தரிசித்தவன் . 

26 , கோர தவஞ் செய்திருந்த முனிவர் 
தவத்தைக் கெடுக்க, அவரெதிரில் தோ 
ன்றி ஒரு வாளைக் கொடுத்து அவர் முத 
வில் புல் , கொடி முதலியவற்றை அறுத் 
துப் பிறகு உயிர்க்கொலை செய்து தவம் 
நீங்கக் கண்டவன் , 

27. மாண்டு கண்ணரை மயக்க அரம் 
பையரை எவினவன் . ( காஞ்சி - பு . ) 
28. மயனை உயிர் போக்கினவன் . 
29. இராவணயுத்தத்தில் இறந்த வான 
ரர்கள் பிழைக்க இராமர்க்கு வரந்தந்த 
வன். ( இராமாயணம் .) 

30. சூரிய வம்சத்து அரசனாகிய ககுத் 
துவை எருதாகத் தாங்கினவன் . ( அயோம் ) 

31. தன் தாயின் காதணியைப் பறித் 
துச்சென்ற நாகனிடம் கண்ணனை ஏவிச் 
சண்டையிடக் கூறினவன் . 

32. சீர்காழியில் சூரபதுமனுக்குப் பய 
நது மூங்கிலில் ஒளித்திருந்து சிவபூசை 
செய்ய நந்தவனம் வைத்து அது உலர்ந்த 
தனால் அதைச் செழிப்பிக்க அகத்தியரி 
டம் காவிரி இருப்பதை நாரதரால் உண 
ர்ந்து விநாயகரை வேண்டிக் காவிரிபெ 
ற்று வனம் செழிக்கக் களித்தவள் , 

33 , தான் கைலைக்குச் செல்லுகையில் 
தன் தேவியின் தனிமைக்கஞ்சி மகா 
சாத்தாவால் மகாகாளரைக் 
வைத்துச் சென்று இந்திராணிக்கு அச 
முகியால் நேரிட்ட துன்பத்தை நாரதரால் 
அறிந்து மீண்டு மகாகாளரைத் துதித்து 
மனைவியை அணைந்தவன் . 

34. சூரபதுமன் யுத்தத்தில் மயிலாகிக் 
கந்தமூர்த்தியைத் தாங்கினவன் . (காந்தம் . ) 

35. ஒருகாலத்தில் தெய்வபக்தி பூண்டு 
அரசாணியில் கவலையில்லா 

திருந்தது 
கண்ட குருவாகிய பிரகஸ்பதி , அரசாக்ஷி 
யில் விருப்பமுண்டாக்குவிக்க உலகாயத 
மதம் போதிக்கக் கேட்டு அவ்வழியிருந்து 
நீங்கினவன் . 

36. நந்திதேவரிடம் அன்னம் யாசித் 
துப் பெற்று ஒருவனுக்குச் சுவர்க்க மளித் 
தவன் . 

37. அபிமன்யு இறந்தசெய்தி அருச் 
எனன் அறியாமுன்னம் அருச்சுனன் 
காணப் பிராமணவுருக்கொண்டு ஒரு தீக் 
குழி உண்டாக்கி அதில்விழ ஆயத்தமாகி 


இருப்பவன் போல் நடித்தனன். அதை 
வழிப்போக்கனாகிய அருச்சுனன் தடுக்க, 
உனக்கு அப்படி உண்டாகுங் காலத்தில் 
சாகாதிருக்கின் நான் தீக்குளியா திருக் 
கிறேனென்றுகூறி அவ்வாறே வாக்குப் 
பெற்றவன் ( பாரதம் ). 

38. தேவசன்மன் தேவியாகிய உரி 
சையை மோகித்து விபுலனைப் பணிந்து 
தன் குற்றத்தை மன்னிக்கவேண்டியவன் , 

39. சுநச்சக ருஷியாய்ச் சத்த இருடி 
களின் கிழங்கு மூட்டையை ஒளித்து 
அவர்களைக் கொல்ல வந்த பூதத்தைக் 
கொன்று மூட்டையைக் கொடுத்தவன் . 

40. ஒருமுறை கௌதமரிடம் திருத 
ராட்டிரன் 

போல் சென்று யானைக்குட்டி 
யாசித்தவன் . 

41. மருத்துக்களுக்கு அவிர்ப்பாகம் 
கொடாததனால் அவர்கள் பெரும்பூதத் 
தைச் சிருட்டித்து அனுப்பப் பயந்து 
சவனருஷியால் உயிர் தப்பினவன் . 

42. வியாழபகவானை மருத்து யாகத் 
திற்குப் போகாதிருக்கத் தடுத்து அக்கி 
யையும் காந்தருவனையும் தூதாக அனுப்பி 
வியாழபகவானால் யாகஞ் செய்தல் நலம் 
எனக்கூறி அவர் மறுத்தது கண்டு வச்சி 
பத்தை ஏவ அது சம்வர்த்தன ரால் தடை 
பட்டது கண்டு வெட்கினவன் . 

43. உதங்கர் குருகாணிக்கையாகக் 
கொண்டுவந்த குண்டலத்தை ஐராவத 
மென்னும் நாகன் திருடிச்செல்ல அவ்வி 
டம் வந்து நாகலோகத்திற்கு உதங்கருக்கு 
வழி தெரிவித்தவன் . ( பாரதம் . ) 

44. அகத்தியர்பசு நீக்கி , நெற்கொண்டு 
செய்த வேள்விக்கு இடையூறு விளைத்து 
அவர் கோபத்திற்குப் பாத்திரனாகாமல் 
க்ஷமை வேண்டினவன் . 

45. சிலாதரருக்குயுக தருமம் ,சிவபூசை , 
தேவியிடம் பிரம னுற்பத்தி கூறினவன் . 

46. யக்ஷனாக வந்த சிவமூர்த்தியால் 
சத்தியைக் கவரப் பெற்றவன் . 

47. தன் பட்டத்திற்கு மாந்தாதா வரா 
மல் தடைசெய்ய எண்ணி அவனுக்கு 
லவணாசுரனைக் காட்டிப் போரிட்டு இறக் 
கச் செய்தவன் . 

48. சிவதரிசனத்திற்குச் சென்று கர்வ 
மடைந்து பூதவுருக்கொண்ட சிவமூர்த்தி 
யால் வச்சிரம் இழந்து நொந்தவன். 

49. தக்ஷயாகத்தில் வீரபத்திரமூர்த்திக் 
குப்பயந்து குயிலாக ஓடி ஒளித்தவன் , 


காவலாக 


இந்திரன் A 


187 


இந்திரன் A 


50. பிரகலா தனைச் செயிக்க அவனிட 
த்து அடிமைவேலை செய்து அவனிடத் 
துள்ள ஒழுக்க முதலியவைகளைத் தானம் 
பெற்று அவனை வென்றவன் . 

51. பிராமணவுருக் கொண்டு காசிதே 
சத்து வேடனால் எய்யப்பட்ட உலர்ந்தமா 
த்திலிருந்த நன்றி மறவாக் கிளியின் பொரு 
ட்டுப் பட்டமரம் தளிர்க்க வரமளித்தவன் . 

52. பங்காசுவனைப் பெண்ணுருவுடன் 
இருக்கச் செய்தவன் . 

53. சூரபத்மன் எவலால் மீன்பிடித்து 
அரண்மனைக்கு இட்டவன் . சூரபத்மன் , 
தாருகன் முதலியவர்க்குப் பயந்து தன் 
ஆபரணங்களைச் சீர்காழி வனதேவதை 
யிடம் ஒப்புவித்துத் தாருகன் இறந்தபின் 
அத்தேவதை அந்த ஆபரணங்களைத் தரப் 
பெற்றவன் . ( ஸ்காந்தம் ). 

54. முசுகுந்தன் உதவியால் வலனைக் 
கொன்று தான் விஷ்ணு மூர்த்தி இடம் 
பெற்றுப் பூசித்துவந்த சோமாஸ் கந்தமூர் 
த்தியை அவன் கேட்க , கொடுக்க மன 
மிலாது வேறு ஆறுசோமாஸ்கந்தமூர்த் 
தங்களை மயனால் நிருமிப்பித்துத்தர அவன் 
மறுத்தது கண்டு விஷ்ணுவால் பூசிக்கப் 
பட்ட அந்த மூர்த்தத்தையே கொடுத்துச் 
சிவகோபத்தால் நீச்சனாகத் திருவாரூரிற் 
பிறந்தவன் . (திருவாரூர் - புரா .) 

55. சலந்தரன் தேடிய பெண்ணிடத் 
தில் தானும் மயல் கொண்டு அவனுடன் 
கடலில் தேடியவன் . 

56. சுகோதரன் அரசாட்சியில் இடை 
விடாது பொன்மாரி பொழிவித்தவன் . 

57 , குமதியெனும் அரக்கியை வதைத் 
தவன் . 

58. சிவவிஷ்ணுக்களின் பலாபலமறிய 
இரண்டு விற்கள் நிருமித்துத் தந்து சிவ 
மூர்த்தியின் வில்முரிந்தது கண்டு அதைப் 
பெற்றுச் சனகனிடம் வைத்தவன் . 

59. சுவயம்பிரபை , ஒரு அசுரனுக்கும் , 
அரம்பைக்கும் பிலத்தி னிருப்பிடம் கூறி , 
அவர்களுடன் இருக்க அசுரனைக்கொன்று , 
அரம்பையைத் தெய்வலோகத்திற்கு 
அனுப்பிச் சுவயம்பிரபையைப் பூமியில் 
அநுமான் வருமளவும் பிலத்தி லிருந்து 
வருந்தச் சாபமிட்டவன் . 

60. கட்டுவாங்கனை வேண்டி அசர 
ரைச் செயித்தவன் . 

61. கபந்தன் தலை , வயிற்றில் அழுந்த 
வச்சிரத்தால் எறிந்தவன் . ( இரா .) 


62. சுக்கிரசன் என்பவனிடம் பழி 
உருவாகச் சென்று நரமாமிசம் வேண்டு 
மெனக் கேட்டு அவன் மறுக்கச் சென்ற 
வன் . 

63. தன் அங்கத்தில் ஒரு பிரிவைப் 
பிரித்துக் கோழியாக்கிக் கந்தமூர்த்திக் 
குக் கொடியாகக் கொடுத்தவன் . ( ஸ்கா .) 

64. இரணியகசிபின் தேவியைச் சிறை 
கொண்டு நாரதர் இதோபதேசத்தால் 
விடுத்தவன் , 

65. செம்பன எனும் அசுரனைக் கொன் 
றவன் . 

66. இவன் யாகஞ் செய்தலால் தேவர் 
களுக்குப் புகழ் வருதல் கண்ட விஷ்ணு 
இவர்களது யசசைக் கவர்ந்தோட , தேவர் 
யுத்தத்தால் விஷ்ணுவை வெல்லாது 
அஞ்ச , இந்திரன் செல்லுருக் கொண்டு 
விஷ்ணுமூர்த்தியின் வில்லின் நாணியை 
அறுத்து யசசைக் கவர்ந்தவன் . 

67. முகுந்தையிடம் உருக்குமாங்க தன் 
உருக்கொண்டு புணர்ந்து கிரிச்சம தமுக ரி 
வரைப் பெற்றவன் , 

68. கபில முனிவர் விருந்திட அவருக் 
குச் சிந்தாமணி கொடுத்தவன் . 

69. அசுரருக் கஞ்சிய முசுகுந் கனைக் 
காக்கப் பூதத்தை அனுப்பிப் காள் 
ளச் செய்தவன் . 

70. தக்ஷகன் , ஜனமேசயன் ய்யும் 
சர்ப்ப யாகத்திற்கு அஞ்சி இந்த விடம் 
அடைக்கலம் புக , மந்திரம் இவனுடன் 
இழுக்க அஸ்திகன் ஜநமேசயனை வேண்டி 
யாகத்தை நிறுத்தினன் . ( பார . ) 

71. துருவாசர் சிவபூசை செய்தபுஷ்ப 
த்தை மதியாது யானைமேல் வைத்து 
அவர் கோபத்திற்குப் பாத்திரனாகி உக் 
கிரகுமார பாண்டியனால் முடிசி தறவும் 
வெள்ளையானை காட்டானையாகவும் சாப 
மடைந்தவன் . ( திருவிளை .) 

72. உக்கிரகுமார பாண்டியனிடம் 
மாறுகொண்டு கடலையேவி அவனுடன் 
யுத்தத்திற்கு வந்து வளையால் முடி சித 
றுண்டவன் . (திருவிளை . ) 

73. வலாசுரனுடன் யுத்தஞ் செய்து 
ஆற்றாது அவனை என்ன வரம் வேண்டு 
மென்ன , வலன் உனக்கு என்ன வரம் 
வேண்டும் என்ன , எனக்கு யோகப்பசு 

வேண்டு மென்ன வேண்டி அவ் 
வகை பெற்று அவனைக் கொன்றவன். 


வாக 


இந்திரன் A 


158 


இந்திரன் A 


74. ஒருமுறை தாருகாசுரனுக்குப் 
பயந்து எறும்பினுருவாகப் பூமியில் ஒளி 
த்திருந்தவன் ( எறும்பியூர்ப் புராணம் .) 

75. இவன் அரம்பையர்களுடன் கூடி 
இருக்கையில் நாரதர் வர அவரை 
உமக்கு இப் பெண்களில் 

வேண்டிய 
வரைப் பணிவிடைக்கு ஏற்றுக்கொள்க 
என்று வபு என்பவளை அவர்க்குக் கொடுத் 
சவன் , 

76. பூபார நிவர்த்தியின் பொருட்டுப் 
பூமிதேவி வேண்ட இவனிடம் இருந்த 
பிரமெஒளி பஞ்சபூதத்தில் ஒடுங்கக் குந்தி 
யிடம் ஐந்து உருவாகி வெளிப்பட்டவன் . 
இவர்களே பாண்டு புத்திரர் . இவர்கள் 
பொருட்டு இந்திராணி துருபதன் யாகத் 
தில் திரௌபதி ஆயினள் 

77. வச்சிராங்கியின் தவத்தைக் குரங்கா 
கச் சென்று கெடுத்தவன் . 

78. இவன் , நளாயினிக்கு ஆசையுற் 
றுக் கைலாசத்திற்கு அழைத்துச்சென்று , 
ஈச்வரியுடன் நிருத்தஞ் செய்யும் சிவ 
மூர்த்தியைக் கண்டு வச்சிராயுதத்தால் 
ஒங்க , அப்போது சிவமூர்த்தி திரும்பிப் 
பார்க்க அதனால் கைவழக்கமற்று வலது 
தோளில் வாதவியாதியாய்த் துக்கத்தை 
யுற்று வலியிழந்தவன் . 

79. பார்க்கபூமி யென்பவனால் அசுர 
ரைக் கொல்வித்தவன் . 

80. பிரமகத்திக்கு அஞ்சி ஒளித்திருந்த 
காலையில் அக்நியால் இந்திராணியின் 
செயல் அறிந்தவன் . 

81 , அமுதம் வேண்டித் தவஞ்செய்த 
உதங்கரிடம் நீசவுருக்கொண்டு அமுதம் 
தர அவர் மறுத்தது கண்டு நீங்கி அவரால் 
செல்வமிழக்கச் சாபம் பெற்றவன் . ( பூவா 
ளூர்ப் புராணம் . ) 

82. பிரதாத்தனுக்கு வேதாந்த சாத்தி 
ரம் உபதேசித்தவன் . 

83. பிரமஞானமில்லாத ( 100 ) சந்தியா 
சிகளின் தலைகளை உடைத்து நரிகளுக்கு 
இரையாக்கினவன் . 

84. இந்திராணி ஒருமுறை கொலுவில் 
சகல போகத்துடன் இருக்கும் இவனைக் 
கண்டு என்னால் இப்போகம் உனக்கு வந்த 
தெனக் கூறக் கேட்டுச் சினந்து நீ பூமி 
யில் பெண்ணாக எனச் சபிக்க , இந்தி 
ராணியும் அவ்வாறே கணவனை நீ ஆணாக 
எனச் சபித்தனள் . இவர்கள் இருவரும் 
பூமியில் புண்ணியகீர்த்தி என்பவனுக்குப் 


புத்திரனாயும் புத்திரியாயும் பிறந்தனர் . 
(நாகைக்காரோண புராணம் ). 

85 கலி என்னும் அசுரனுடன் யுத்தஞ் 
செய்து ஆற்றாது அஞ்சி மறைந்து திரி 
ந்தவன் . 

86. இந்திரன் பொருட்டு மழைக்காக 
உலகத்தவரால் செய்யப்படும் விழவேற்ப 
வன் . ( இதனைச் சிலப்பதிகாரம் இந்திரன் 
விழவூரெடுத்த காதையால் அறிக). 
87. வற்சநாபனைக் காண்க . 
88. வாலகில்லியரைப் பரிகசித்துக் கரு 
டனால் அவமதிப்படையச் சாபமடைந்த 
வன். கருடனைக் காண்க . 

89 பாரிஷதன் எனும் அரசன் மனை 
வியாகிய வபுஷ்டமையிடத்து ஆசையுற் 
றுப் பலவகையிலும் எண்ணம் முடியா 
மல் , அவ்வாசன் அசுவ மேதயாகஞ் 
செய்ய ஒரு புரவியைக் கொல்லக் கண்டு 
உயிர்விட்ட அந்தப் புரவியின் உடலில் 
புகுந்து இருந்தனன் . யாகமுறைப்படி 
யாக கர்த்தாவின் மனைவியாகிய வபுஷ்ட 
மை யுடலுக்கும் குதிரையின் குறிக்கும் 
சம்பந்திக்கும் சமயம் பார்த்து இந்திரன் 
தன் எண்ணத்தை முடித் தனன் . இத 
னால் யாகம் பலனற்ற தாயிற்று . ( சிவமகா 
புராணம் ). 

90. இவன் , தூங்கெயிலெறிந்த தொடித் 
தோட் செம்பியனால் விழாக்கொள்ளும் 
படி வேண்டப்பட்டான் . மணிப்பல்லவத் 
தில் புத்தபீடிகையை நியமித்துத் தரிசித் 
தோருடைய பழம்பிறப்பைத் தெரிவிக் 
கும் பெருமையை அதற்குண்டாக்கி அத 
னைக் காக்கும்படி தீவதிலகையை நியமித் 
தான் . உயிர்களைக் காக்கும் ஆபுத்திரனுக்கு 
வரமளித்தற்கு வந்து தன்வார்த்தையை 
அவன் மதியாததை எண்ணி இரப்பா 
ரில்லா தவகை மழை பெய்வித்து இரப் 
பொழித்தவன். தனது 

ஆசனமாகிய 
பாண்டு கம்பளத்தி னடுக்கத்தால் உலகி 
லுள்ள அறவியல்புடையார் வேண்டிய 
வற்றைச் செய்பவன் . சாவக நாட்டுள்ள 
நாகபுரத் தரசர் இவன் பரம்பரையோர் . 
( மணிமேகலை ) . 

91. இவன் சுரபியை நோக்கி இறவா 
திருக்கவேண்டச் சுரபி நீ கன்றாகி என் 
பாலை உண்பையாயி னிறவாமையும் பெ 
ரும்பலமும் அடைவாய் என அவ்வாறு 
கன்றாய்ப் பாலுண்டு துன்ப நீங்கினான் . 


இந்திரன் B 


159 


இந்திரியக்காட்சி 


யின்படி 


முள் 


92. பிராமண உருவாகச் சென்று ஒரு 3. பாண்டவராகப் பிறக்கும் இந்திரன் 
காலத்தில் சம்பராசுரனிடம் பிராமண பொருட்டுத் துருப தன் யாகத்தில் துரௌ 
ரின் மகிமையைக் கேட்டுணர்ந்தான் . 

பதியாகப் பிறந்தவள் . 
93. இந்திரன் கௌதமர் சாபத்தால் 4. நகுஷன் இந்திரபதம் பெற்றுத் தன் 
அகல்யைச் சேர்ந்ததால் பச்சை நிறமான னைப் புணரவர அவனை நோக்கி நீ , சத்த 
மீசையை யடைந்தான் . அண்டமில்லாத இருடிகள் சுமக்கும் பல்லக்கில் என்னிடம் 
வனுமானான் . 

வரின் உடன்படுவேனென்று மறுத்தவள் . 
இந்திரன்- பதரபாசனம் காண்க . 

5. நகுஷனால் மனைவியாகக் கேட்ட 
B. வஞ் இந்திரனுக்கு ஒரு பெயர் பொழுது 

விசனமடைந்து 

உபசுருதி 
0. சண்முகசேனாபதி . தருமகே பனு தேவியைவேண்ட அவள் கணவனிருக் 
டன் யுத்தஞ்செய்து மூர்ச்சை யடைந்த கும் இடத்தைக்காட்ட , கணவன் சொற் 
வன் . 

படி மகருஷிகளால் தாங்கப்பெற்ற சிவி 
இந்திரர் பதினால்வர் - அரி , விபசித்து , சுசா கையில் வருகவென்று கூறினவள் . ( பார 
ந்தி , சிபி , விபு , மனோசவன் , புரந்தரன் , சாங் . ) 
மாவலி , அற்பு தன் , சாந்தி , விருடன் , 6. இவள் சத்தமாதர்களில் ஒருத்தி . 
இருததாமன் , திவஸ்பதி , சுசி இவர்களுள் இவளைத் துவஷ்டாவின் மகள் என்பர் . 
விபுவை , வசு , இரவி எனவும் புரந்தானை இந்திரனுக் கொப்பாக வச்சிரம் , சூலம் , 
ஓசஸ்வி எனவுங் கூறுவர் . 

கதை முதலியவைகளைத் தரித்து யானை 
இந்திரவிழா - அகத்திய முனிவர் கட்டளை வாகனம் ஏறியிருக்குஞ் சத்தி , 

தூங்கெயிலெறிந்த தொடித் 7. ஒருமுறை கண்ணனை நோக்கி யுன் 
தோட் செம்பியனால் தொடங்கப்பட்டு மடிமிசை நானிருக்க அருள் செய்யென் 
வருடந்தோறும் காவிரிப்பூம் பட்டினத் 

இதைக் கேட்ட திருமால் அண 
திற் சோழ பரம்பரையோரால் இந்திர ங்கே நீ பூமியிற்சென்று ( ச , ( 00 ) u 
னுக்கு நடத்தப்பட்டு வந்த உற்சவம் . தவஞ்செய்யின் நாம் துவாரகையில் கிரு 
இதனை நெடுமுடிக்கிள்ளி யென்னும் ஷ்ணனாக அவதரித்து நீ விரும்பியபடி 
சோழன் செய்யாதொழிந்ததால் காவிரிப் செய்வோமென்ன அவ்வகை இந்திராணி 
பூம் பட்டினம் கடல் கொள்ளப்பட்டது . தவம் புரிந்து இராதையாகக் கோகுலத் 
(மணிமேகலை . ) 

தில் கண்ணனுடன் விளையாடி அவன் 
இந்திர விகாரம் ஏழ - காவிரிப்பூம் பட்டி துவாரகை சென்றபின் வருந்தி வேறுருக் 
னத்துள்ள புத்தாலயத்தில் இந்திரனால் கொண்டு கண்ணனைத் தரிசிக்க , 
நியமிக்கப்பட்டுள்ள ஏழரங்குகள் . ( மணி . ) ணன் இவளை எடுத்து மடியி லிருத்தி 
இந்திரஸ்பிருகு- ருஷபனுக்குச் சயந்தியிடத் னான் . இதனைக் கண்ட ருக்மணி பொறா 
துதித்த குமரன் . 

ளாய்த் திண்டீரவனஞ் சென்று தவமியற் 
இந்திராணி -1. பாறகடலிற் பிறந்து , இங் றினாள் , கண்ணன் இவளைத் தவவேடங் 
திரனை மணந்தவள் . 

கொண்டு திண்டீரவனஞ் சென்று கண்டு 
2. சிவமூர்த்தியிடம் சூரனாதியர் செய் ருக்மணி யென்னை விட்டுத் தவஞ்செய் 
யுந் துன்பத்தை முறையிடச்சென்ற இந் கின்றனையென ருக்மணி நீ யார் என , 
திரன் இவள் தனிமைக் கஞ்சி , மகாசாத் நான் உன்பதியென நீ வஞ்சவுருக்கொண் 
தாவைக் காவலிருக்கவேண்ட , சாத்தன் டிருக்கின்றாய் அகல்க என்று அசன்று 
அவ்வகையிருக்க அருள் புரிந்தனர் இந்தி தவமேற் கொண்டனள் . 
ராணி , பூஞ்சோலையிற் கைலைசென்ற நாய இந்திராயுதம் - சந்திராபீடனது குதிரை ; 
கன் விரைவாக வரத் தவமியற்றி யிருந்த கபிஞ்சலன் வைமானிகனது சாபத்தால் 
னள் . இவளை அசமுகியென்னும் அரக்கி இவ்வாறு ஆயினன் . 
கண்டு இவள் தன் தமயனுக்கு உகந்தவ இந்திராவாஜன் - உபேந்திரன் , 
ளெனக் கைப்பற்றி இழுத்தனள். அத இந்திரியக்காட்சி -- ஆத்மா , இந்திரியங்களும் , 
னால் இந்திராணி வருந்திய குரல் கேட்டு , கலாதிகளும் , சூர்யாதி பிரகாசங்களுடன் 
மகாகாளர் அசமுகியின் கையைத் தறித்து , கூடி உருவ முதலியவற்றை ஐயக்காட்சி 
இந்திராணியை விடுவிக்க, இந்திராணி முதலிய குற்றமின்றி அறிவது . இது , 
பாதலவழியாக மறைந்தனள் . 

சையோகம் , சையுக்த சமவாயம் , சையுக்த 


கண 


இந்திரேசுவரர் 


160 


இமயமலை 


சமவேத சமவாயம் , சமவாயம் , சமவேத கிழக்குத்தொடர்ச்சிமலை தக்ஷிணத் 
சமவாயம் , விசேடணவிசேடியபாவம் . தில் தொடர்மலை , இதில் முக்கியமானது 
என அறுவகை . (சிவ -சித். ) 

சேர்வராயமலை . 
இந்திரேசுவார் - இந்திரன் பெயரால் ஐரா பழனிமலை - கிழக்குத்தொடரின் ஒரு 
வதம் ஸ்தாபித்துப் பூசித்த சிவலிங்கப் கிளை . வேறு சிறு மலைகளும் உள . 
பெருமானுடைய திருநாமம். (திருவிளை இந்துமதி- அகன்தேவி , தசா தன் தாய் , விதர் 
யாடல் ) 

ப்பதேயத் தரசனாகிய போஜன் பெண் . 
இந்திரோதர் - ஒருவேதியர் ஜாமேசயனுக்கு அரினியைக் காண்க 
ஆபத்தருமம் கூறியவர் . சௌநகன் எனும் இப்பர்- செட்டிகளின் பேதம் . 
பெயருள்ள ரிஷ . ( பார - சாங் .) 

இமயமலை - இது உலகத்திலுள்ள எல்லா 
இந்தீவராக்ஷன் - நளநாபன் எனுங் காந்தரு மலைகளிலும் உயர்ந்தது . இது நீளத்தில் 
வன் குமான் . இவன் கபடமா யொருகுரு 1500 மைல் . இதன் அகலம் ( 200 ) மைல் , 
வினிடத்து வில்வித்தை கற்றுப் பின் குரு இது செங்குத்தாக உயர்ந்திருக்கிறது . கம் 
வைப் பரிகசித்த காரணத்தால் வேடனாக பீரமான தோற்றமுடையது . உலகத்தி 
வும் அரக்கனாகவும் அவராற் சபிக்கப்பட்டு லுள்ள எல்லா சீதோஷ்ண சமநிலைகளையும் 
ஸ்வரோசி ருஷியால் நீங்கப் பெற்றவன் . தன்னிடம் பெற்றது . இதிலுள்ள சி 
பிரமமித்திரர் எனும் மௌரி , தம்சீட தோஷ்ணநிலையால் இதனை ( 3 ) நிலையாகப் 
ருடன் உபதேசித்த மந்திரத்தை மறைந்து பிரித்திருக்கின் றனர் . இதன் கொங்க 
கேட்டு அரக்கனானவன் . குமரி மனோரமை . ளென்றும் நிலையாகப் பனியால் மூடப் 
இந்து- சந்திரனைக் காண்க . 

பட்டிருக்கின்றன . காலை வேளையிலிதை 
இந்துசேனன் 

பகையாசரா லரசுது றந்து அண்ணாந்து நோக்கின் பனி படர்ந்திருப் 
அகத்தியர் மகேசுரவிரதம் , அநுஷ்டிக்கக் பது தெரியுமன்றிச் சிகரம் தோற்றது . 
கூறியபடி அதை அநுஷ்டித்துக் குபேர இதை நோக்குவோர் மண்ணுலகினின் 
னாற் செல்வம் பெற்றவன் . 

றும் விண்ணுலகத்திற்குச் செல்லும் எணி 
இந்துதேசத்திலுள்ள மலைகள் இமயம் யென்பர் . இம் மலைத்தொடர் . ஒரே அள 
அட்டகுலாசலங்களில் ஒன்று. 

வாக உயர்ந்திருக்க வில்லை . ஒன்றின் மே 
கங்கை முதலிய மகாநதிகள் உற்பத்தியா லொன்றாகப் படிப்படியாக உயர்ந்து இரு 

தென்கடலி லிருந்து ( க 00 ) க்கிறது . இதில் அநேக கொடுமுடிகள் 
யோசனையிலுள்ளது . இதன் விஸ் தாரம் ஒன் றன்பின் ஒன்றாக உயர்ந்திருக்கின்றன . 
( உ ) யோசனை . தனியே காண்க . இம் மலையின் பின்புறமாக உயர்ந்த சிகரங் 
சுவாலிகமலை இது , கங்கை , பீயஸ் 

கள் இருக்கின்றன. அவைகள் : நங்கை 
எனும் நதிகளுக்கிடையில் உள்ள மலை . பர்வத் , நந்திதேவி , தவளகிரி , யவாஸ்த், 

கங்கைகளுக் 

கின்சின் சிங்கா . இவற்றுள் , யவரஸ்ட் 
சிடையிலுள்ளது . இதில் பெரிது ஆபுமலை . கடல் மட்டத்திற்குமேல் ( 29,000 ) அடி 

விந்தியபர்வதம் இது அரவாலி உயர்ந்திருக்கிறது . கின்சின்சிகா 
மலையிலிருந்து மாஹி மலையால் பிரிக்கப் 28,000 அடி , தவளகிரி 26,000 அடிகள் 
பட்டது . 

உயர்ந்திருக்கின்றன . இதின் அமைப்பு ஓ 
இது விந்திய பர்வதத் ரிடத்தில் உள்ளது போல் ஓரிடம் இல்லை. 
தின் ஒரு கிளை . 

இதன் மேலுண்டாம் நதிகள் , கீழ்புரண் 
சாத்பூராமலை- இது , நருமதை தபதி டோடி அடியில் சதுப்புண் டிருக்கிறது . 
களுக்கு இடையிலுள்ளது . 

அந்த இடங்கள் காட்டு விருக்ஷங்களடர்ந்து 
வடக்குத் தொடர்ச்சிமலை - இது , தக்ஷி 

போக்குவரவில்லாம லிருக்கின்றன . அடி 
ணத்திற்கு வடக்கிலுள்ள தொடர்ச்சி , தொடங்கி ( 5010 ) அடிவரையில் முதற் 

மேற்குத்தொடர்ச்சிமலை - இது , தப பாசம் , இதில் உஷ்ணதேச விருக்ஷங்கள் 
தியிலிருந்து தொடர்ச்சி . கன்னியாகுமரி மிருகங்களுண்டு . அதன்மேல் ( 9000 ) அடி 
வரையில் கீழ்க்கரை யோரமானது . இதில் வரையில் இரண்டாம் பிரிவு இதில் சமசீ 

தோஷ்ணபிரிவிலுள்ள விருக்ஷங்களும் பிரா 
சையாத்ரி , மகாபலேச்வாம் , நீலகிரி 

ணிகளும் உண்டு. ஐரோப்பிய செடி பற 
முக்யமானவை . தொடபெட்டா - நீலகிரி 
வில் முக்யமானது . 

வை மிருகங்களிருக்கின்றன. அதன் மேல் 


கின்றன . 


விந்து , 


அரவாலிமலை 


கைழர்மலை 


இமயவரம்பன் 


161 


இம்பூறல் . 


மூன்றாம் பிரிவு இது, ஐரோப்பா , அமெ வருவாயிற் பாகமும் பெற்றனர் . இவன் 
ரிகா கண்டத்து வடபாகத்துச் சீதோஷ்ண டு அ - ஆண்டு அரசாண்டான் என்பர் . இவன் 
நிலையை யொத்தது . இதன் நுனி துருவ தம்பி பல் யானைச் செல்கெழு குட்டுவன் 
தேசங்களைப்போல் எப்போதும் பனி பட இவன் தேவியர் சோழன் மணக்கிள்ளியின் 
ர்ந்தே யிருக்கும் . இதில் கைலாசமலை மகள் நற்சோணை , மற்றொருத்தி வேளா 
முக்கியமானது . இம்மலை பல பெருந்திக விக்கோமானான பதுமன் என்பவனின் 
ளுக்கும் பிறப்பிடமானது . இவற்றுள் மகள் . இவனுக்குப் பதுமன் மகளிடம் பிற 
சிறந்தவை , கங்கை , பிரமபுத்ரா, சிந்து . ந்த மக்கள் களங்காய்க்கண்ணிநார்முடிச் 
இவற்றுள் பிரமபுத்ரா , சிந்து , இவ்விரண் சோலும் , ஆடுகோட்பாட்டுச் சோலா 
டும் கைலாசமலையிலுள்ள மானஸஸரஸில் தானுமாவர் . இவன் வேற்பஃறடக்கைட 
ஒன்றுக்கொன் றெதிர்முகமாகத் தோன்று பெருநற் கிள்ளி எனும் சோழனுடன் 
கின்றன . செங்குட்டுவனென்னுஞ் சோன் போர் புரிந்த தொந்த யுத்தத்தில் இரு 
கண்ணகி யுருவத்தைச் சமைப்பித்தற்கு வருமே மாண்டனர் . இவர்களிருவருமிற 
வருவித்த கல் இம் மலையினதே . ( மணி ந்து கிடத்தலைக்கண்டு கழாத்தலையாரும் , 
மேகலை . ) 

பரணரும் உருகிப்பாடினர். இவன் சிவ 
இமயவரம்பன் தம்பி பல்யானைச் செல் பிரான் திருவருளால் செங்குட்டுவனைப் 
புகழ்க்குட்டுவன் - இவன் சோன் , பாலைக் பெற்றான் . இவன் உயிர் நீத்தபோது 
கௌ தமனாராற் பாடப்பட்டவன் . இவன் நற்சோணையும் உடனுயிர் நீத்தாள் என் 
உம்பர்க் காட்டைத் தன் கைப்படுத்தி ஒன் பது . ( புறநானூறு . ) 
பது வேள்விகள் செய்வித்து மேற்கடல் இமயவல்லி - உமை , இவள் மணத்தின் 
கீழ்க்கடல் நீர்களை ஒருநாளில் ஆடி அயிரை பொருட்டுத் தேவர்வேண்டச் சிவமூர்த்தி 
மலையிலுள்ள தேவியை வணங்கிப் பாரதா உமையிட மறிவித்து மீண்டுந் திருக்கல் 
யனாரை வேள்வியால் சுவர்க்கம் புகச்செய் யாணகாலத்து ஒரு குழந்தை யுருக்கொ 
தவன . 

ண்டு , அம்மையார் மடிமீதிருக்கத் தேவர் 
இமயவரம்பன் நெமஞ்சோலாதன் - இவன் சினங்கொள்ளப் பிரமனறிந்து , துதிக்கச் 
சேரவம்சத்துக் கீர்த்திபெற்ற அரசன் . சிவமூர்த்தி சோதியுருக் காட்டினர் . 
வடநாட்டின்மீது படைகொண்டு சென்று மவான் -1 . இவனுக்கு , இமவந்தன் என 
அவர்களை வென்றவன் . இவனை " வட வும் பெயர் . இவன் பர்வதராசன் . இவன் 
வருட்கும் வான்றோய் நல்லிசை குடவர் 

மேனையை மணந்து , 

கங்கை பார்வதி 
கோமான் நெடுஞ்சேரலாதன் " எனவும் யென்னும் பெண்களைப் பெற்றுச் சிவ 
ஆரியர் துவன்றிய பேரிசை யிமயம் , மூர்த்திக்குக் கொடுத்தனன் . 

மேருவிற் 
தென்னங் குமரியோடாயிடை , மன்மீக் குப் பந்து . 
கூறுநர் மறந்தபக் கடந்தே " எனவும் 2. இவன் பாரியை பிதுருக்களின்புத்திரி 
பதிற்றுப்பத்தில் புகழப்பட் டிருக்கிறது . யாகிய மேனை , புத்திரன் மைநாகன் , இவ 
இவன் குமார் சேரன் செங்குட்டுவன் , னுக்கு மூன்று பெண்கள் ( 1 ) அபாணை . 
இளங்கோவடிகள் . இவன் தந்தை உதி ( 2 ) ஏகவருணை . ( 3 ) ஏகபாடலை . அபரணை 
யஞ்சேரல் . இவன் தாய் வெளியன் என்பவள் மகாதேவனையும் , எகவருணை , 
வேண்மான் மகள் நல்லினி. இவன் இம் அசி தருஷியையும் , ( 3 ) ஏகபாடலை , ஜயக் 
யம் வரை படையெடுத்துச் சென்று அம் கீஷெளய ரி யையும் மணந்தனர் . 
மலைமீது தன் முத்திரையாகிய வில்லைப் ( மச்சபுராணம் . ) 
பொறித்தான் . தன்னுடன் எதிர்த்த ஆரிய இம்பூறல் - ஒரு பூண்டு . இதன் வேர் , கடுக் 
அரசரை வென்றான் . 

யவன அரசரை காய் படிகாரஞ் சேர்த்துச் சிவப்புச்சாயம் , 
வென்று அவர்களைக் கட்டியவரிடம் தனம் கிச்சிலிப்பழச்சாயம் , ஊதாச்சாயம் போடு 
பெற்று அவற்றை வஞ்சியிலுள்ளார்க்கு கிறதற்கு உபயோகப்படுகின்றது . இது , 
அளித்தான் . கடவிடையிருந்த பகைவரை ராமேச்சுரத்தில் விஸ்தாரமாக விளைகிற 
வென்று அவரது காவன் மரமாகிய படியால் இராமேச்சுர வேரென்று சொல் 
கடம்பை வெட்டி யெறிந்தான் . இவனைக் லப்படுகின்றது . இந்தச் செடிக்குச் சிறிய 
குமட்டூர் கண்ணனார் பாடி உம்பற்காட்டில் வெளுப்பான பல இலைகள் உண்டாயிருக் 
(600 ) ஊர் பிரம தாயமும் தென்னாட்டு கின்றன . இது சிறு கசப்பாகவும் , பருப்ப 

21 


இம்மித்திரபட்டாசாரியர் 


162 


இயமன் 


சுவய 


மில்லாத உருசியுடைய தாகவும் இருக்கின் 
றது . பேதியாக்குகிற மருந்தாகவு மிருக் 
கின்றது . 

இதை உலர்த்தி இடித்துச் 
சூரணமாக்கி அரிசிமாவோடு 

சேர்த்து 
அடை 

சட்டுக் கயரோகம் , அல்லது 
சுவாச சோகஸ்தர் அருந்துவர். 
இர்மீத்திரபட்டாசாரியர் - சுரேச்வராசாரி 

யருக்குத் தந்தை . 
இம்மென்கீரனூர் - இவர் கடைச்சங்கமருவிய 
புலவர். இவர் இயற்பெயர் கீரனார்போ 
லும் . இவர் தாம்பாடிய குறிஞ்சியில் இம் 
மென் றலமரன் மழைக்கண் டெண்பனி 
மல்க " என்று இம்மெனத் தொடுத்தமை 
வின் இப்பெயர் பெற்றனர் போலும் . 
( அகம் - கூக a ) 
இயக்கர் - இராக்க தரைக் காண்க . 
இயக்கன் பூதபாண்டி யனுக்கு நண்பன் . 

( புறநா). 
இயக்கி- ( இசக்கி ) ஒரு பெண் தெய்வம் . 

( சிலப்) . 
இயம நியமம் - இவற்றுள் இயமமாவது , பிர 
மசரியம், தயை , பொறுமை , தியானம் , 
சத்தியம் , சரியாயிருத்தல் , இம்சை செய் 
யாமை , திருடாமை , யாவர்க்கும் பிரி 
யனா யிருக்கை , இந்திரியங்க்ரகம் செய்கை 
ஆகப் பத்து . நியமமாவது ஸ்நானம் , 
மௌனம் , உபவாசம் , தேவபூசை , வேதா 
தயயனம் , புணராமை , குருசிசுருஷை, 
பரிசுத்தம் , கோபமின்மை , ஜாக்ரதை 
ஆகப் பத்து . 
இயமன் -1 . சூரியபுத்திரன் . தென் திசைக் 
கிறை . இவன் வாகனம் எருமைக்கிடா. 
ஆயுதம் தண்டு பாசமுதலிய . பிரஜைகளை 
நியமிக்கிற யமாள் எனும் கிங்கரர்களுக்குத் 
தலைவன், யமுனையுட னிரட்டையாகப் 
பிறந்தவன் . அஞ்சமைலைபோன்ற கருதி 
றம் பதினெட்டுக் கைகள் பிறைபோன்ற 
பற்கள் , தீப்பொறி சிதறும் விழிகள் , துடிக் 
கும் இதழ்களுடன் மிருத்யு காலன் , அங் 
தகன் , முதலினோர் சூழத் தன பட்ட 
ணத்தில் வீற்றிருப்பவன் . மாற்றான்றாயை 
உதைத்ததாற் சாபம் பெற்றவன் . 

2. ஓர் இருஷி சாபத்தாற் கீழ்ப்பிறப் 
பிற் பிறந்தவன் . 

3 , சிவே தன் பொருட்டும் மாக்கண்டர் 
பொருட்டும் சிவபெருமான் கோபத்துக்கு 
ள்ளாகி உயிர்நீங்கி மீண்டும் அடைந்தவன் . 

4. பாண்டவரைக் காக்கப் பிரமசாரி 
யுருக்கொண்டு , அவரிடஞ் சென்று ஒரு 


மான் என் மான்றோலைப் பிடுங்கிக் கொண் 

வாங்கிக் கொடுங்கள் என அபயங் 
கேட்டவன் . 

5. சாவித்திரி தொடர்ந்து வந்ததனால் 
அவள் கணவன் உயிரைத் தந்தவன் . 

6. தருமனுக்கு அஞ்ஞாத வாசத்தில் 
யார் கண்ணுக்குங் காணப்படாதிருக்க மந் 
திர முபதேசித்தவன் . 

7. உசீனரதேசத் தரசனாகிய , 
யக்கியன் மனைவியருக்குப் பாலனாய்த் 
தோன்றி அநித்தியங் கூறினவன். இவன் 
பாண்டு புத்திரரிற் றருமராசனாகப் பிறந் 
தான் என்பர் . 

8. ஒருமுறை சிபிச்சக்ரவர்த்தியி னுண் 
மையறிய வல்லூறாகச் சென்றவன் . 

9 இறலித்தீவிலிருந்த அரக்கரால் 
ஒருமுறை விலங்கிடப்பட்டவன் . 

10. பாண்டவர் , ஆரண்ய வாசத்திற் 
காளமா முனியினால் விடுக்கப்பட்ட பூதத் 
தாலி றவாவகை நச்சுநீரா லுயிர்நீங்கித் 
தருமரைத் தடுத்துச் சில தருமசந்தேகம் 
வினவியவன். 

11. பாண்டு புத்திரனாகிய தருமன் 
சுவர்க்கஞ் சென்றபோது நாயுருக்கொண்டு 
சென்று தருமனது 

உறுகியைத் தெரி 
வித்தவன் . 

12. சுவர்க்கஞ் சென்றபோது ஆகாய 
கங்கையில் ஸ்நானஞ் செய்தபின் தரிசனம் 
தந்தவன் . 

13. ஞானசுதரிசனன தேவியாகிய 
யோகவதியைப் புணர்ந்து கற்புநிலை தெரி 
வித்து , யமவாதனை நீக்கினவன் . இவனைச் 
சுதர்சனன் என்பர் 

( இலிங்க புராணம் . ) 
14. ஆணிமாண்டவ்யர் சாபத்தால் 
விதுரனாகப் பிறந்தவன் . 

15. இராவணன் , திக்குவிஜயஞ் 
செய்து வருகையில் , அவனுடன் எதிர்த் 
துப் போரிட்டுத் தன் ஆயு தங்களை இழந்து , 
கடைசியில் , ஏவினால் உயிர் வாங்காமல் 
நீங்காத கால தண்டத்தை ஏவ இருக்கை 
யில் , பிரமன் தோன்றி இவன் மகாவரப் 
பிரசாதி இதை எய்வையேல் , உயிர் 
வாங்காது மீளாதெனத் தடுத்துச் சமா 
தானஞ் செய்விக்க அடங்கினவன் (உத்தர 
ராமாயணம் ) . 

16. இவன் , புண்ணியர்க்குச் சாந்த 
முள்ளானாயும் பாவிகளுக்குக் கோரவுரு 
வுடனும் தோன்றுவன் . ஆதிசேஷன் மூச் 
சிற் றோன்றிப் பிராணிகளைத் தண்டிப்ப 


இயல்பு புணர்ச்சி 


163 


இரகுமகாராஜன 


வன். இவன் பட்டணம் சையமினி , தேவி இத் தன்மைய வழங்கினார் நீயும் அத் 
யர் அப்பிராப்தி , சாமளை , இரி என்பர் . தன்மையார் போல் அப்படியான பொருள் 
இயல்புபுணர்ச்சி - விகாரமின்றிச் சொற் களை எமக்குத் தருவாயாக என்று 
கள் புணர்வது . ( நன்னூல் ) 

சொல்லி எத்தன்மையோரும் உணர உயர் 
இயல்புவழக்கு -1 . எப்பொருளுக்கு எப் த்துச் சொல்லுவது . ( பு . வெ . பாடாண் ) . 
பெயர் இயல்பிலமைந்ததோ அப்பெய இயைபின் மையணி - அஃதாவது , ஒருவாக் 
ராலேயே அப் பொருளைக் கூறுகை , கியத்துள் ஒரு பொருளையே உபமானமா 
இது , இலக்கண முடையது - இலக்கண கவு முபமேயமாகவுஞ் சொல்லு தலாம் . 
நெறியில் விளங்குவது , இலக்கணப்போ 

இதனை வடநூலார் 

அநந்வயாலங்கார 
லி - இலக்கணத்தைப்போல் சொல் முன் மென்பர் ; தண்டியாசிரியர் பொது நீங்கு 
பின் மாறி வருவது , மரூஉ - இலக்கணஞ் வமை யென்பர் . 
சிதைந்து மருவியது . என மூன்று வகை 

என மூன்று வகை இயைபு - ஞ , ண , ந , ம , ன , ய, ர , ல, வ , 
யை யுடையது . (நன்னூல் ) 

ழ , ள , என்ற பதினொரு புள்ளியீறாய் 
இயற்கைப்புணர்ச்சி - தெய்வத்தாலும் வந்த பாட்டு , ( யாப்பு - வி . ) 
தலைவியாலும் புணரும் புணர்ச்சி , இது இரததணன் - சிந்துதேசாதிபதி . சடபா 
வேட்கையுணர்த்தல் , மறுத்தல் , உடன் தரைப் பல்லக்கு எடுப்பித்து விரைவாகச் 
படல் , கூட்டம் என நான்கு வகையினை செல்லும்படி கோபித்து அவரைப் பிறகு 
யும் , இரந்து பின்னற்றற்கெண்ணல் , இர மெய்யுணர்ந்தா ரென , அறிந்து அவரால் 

பின்னிலை நிற்றல் , முன்னிலை யாக் ஞானோபதேசம் பெற்றவன் இவனுக்குச் 
கல் , மெய்தொட்டுப் பயிறல் , பொய் சவ்வீரராசனென்னும் பெயரும் உண்டு . 
பாராட்டல் , இடம்பெற்றுத் தழால் , வழி இரகுநாதசேதுபதி- இவர் இராமநாதபுரத் 
பாமெறுத்தல் , இடையூறு கிளத்தல் , நீடு தரசர்களி லொருவர் . தமிழருமை யுணர் 
நினைந்திரங்கல் , மறுத்தெதிர் கோடல் , ந்து புலவரை ஆதரித்தவர் . ஒரு துறைக் 
வறிது நகைதோற்றல் , முறுவற்குறிப்புண கோவை இவர்மீது அமு தகவிராயராற் 
ர்த்தல் , முயங்கு தலுறுத்தல் , புணர்ச்சி பாடப்பட்டது . சேதுபதிகளின் வரலாறு 
யின் மகிழ்தல் , புகழ்தல் முதலிய பதி காண்க . 
னைந்து விரியினையு முடைய தாம் . இரகுபதி-சித்தூரை ஆண்ட இராஜபுத்த 
இயற்சொல் - யாவருக்கும் பொருள் விளங் அரசர்களில் ஒருவன் . இவன் கி . பி . 
குஞ் செல் . 

1201 - இல் , பட்டமடைந்து மாண்டாரா 
இயற்பகைநாயனூர் - சோழ நாட்டுக் காவி நாட்டின் மீது படையெடுத்து அதைக் 
ரிப்பூம்பட்டினத்தில் வைசியர் குலத்தி கைக் கொண்டான் . சிசோதா எனும் 
லுதித்துச் சிவனடியவர்க்கு வேண்டிய பட்டணத்தைக் கட்டினவன் இவனே . 
வைகளைக் கொடுத்திருக்கு நாட்களிலே 

இதனால் மீவார் 

நாட்டு இராஜபுத்ரர் 
சிவபெருமான் ஒரு காமுகவே திய ருருக் சிசோதயர் எனப்பட்டனர் . 
கொண்டு வந்து அவர் மனைவியைத் தாம் இரதமகாராஜன் - ( சூர் . ) தீர்க்க பாகுவின் 
பெற்றுச் செல்கையில் வழியில் சுற்ற குமரன் . இவனது குமாரன் அ ஜன் . 
தார் தடுக்க நாயனார் , அவர்களுடன் போரி இவன் விச்வசித் என்னும் யாகஞ்செய்து 
ட்டு விலக்கி மனைவியாரை வேதியர்க்குப் வறியனாய் இருக்கையில் கவசர் என்ற 
பின் அனுப்ப , வேதியர் திருச்சாய்க் காடு ஒரு வேதியர் இவனிடங் குருதக்ஷிணைக் 
என்னும் சிவஸ் தலம் வரை நாயனார் பின் காக வந்தார் . அரசன் எதிர்கொண்டு மட் 
வரச்சென்று , நாயஞர் நிற்றல் கண்டு பாத்திரத்தாற் கால் கழுவ நீர் தந்ததைக் 
ஏதோ பயந்தவர் போல் கூவ , நாயனார் குறிப்பால் அரசன் யாகஞ்செய்ததால் 
கேட்டு விரைந்து செல்லச் சிவமூர்த்தி வறுமையடைந்தனனென்றுணர்ந்து திரும் 
தரிசனந்தா முத்திபெற்றவர் . ( பெரிய புகையில் அரசன் வேதியரை மறுத்து 
புராணம் ). 

வந்தகாரியம் வினாவினான் , வேதியர் நான் 
இயன் மொழிவாழ்த்து - மயக்கமற்ற மிக்க குருதக்ஷிணையாகப் பதினான்கு கோடி 
புகழினையும் , குதிரையாற் பூட்டப்பட்ட பொன்பெற வந்தனன் . நீ மட்பாத்திரத் 
தேரினையுமுடைய அரசன் தன்மை தால் நீர் தந்த நிலையறிந்து செல்கின்றேன் 
வினைச் சொல்லினும் , இத தன்மையோர் எனக்கேட்டு அரசன் பிராமணரை இருத்திக் 


இரகுவம்சம் 


164 


இரசம் 


குபோனிடம் யுத்தத்திற்குச் செல்லத் னது நாட்டின்மீது படைகொண்டுசென்று 
துணிந்தனன் . குபேரனிதையறிந்து அர செயித்தல் வேண்டும் . பகைவர் இல்லா 
சன பொக்கிஷத்தை நிரப்பினன் . இதனை விடின் ஒரு போலி படையெழுச்சியாவது 
வேவுகாரரா லறிந்த அரசன் வேதியரைத் நடத்தவேண்டும் . திருமண வழக்கம் : 
திருப்தி செய்தனுப்பினன் . 

பெண்ணைக் கொடுக்க எண்ணியவர்கள் 
இரகுவம்சம் - சூரியவம்சத்தரசர் சரித்திரம் ஒரு தேங்காயை மணமகனுக் கனுப்ப 
சொன்ன நூல் தமிழில் அரசகேசரி வேண்டும் . அதனை அங்கீகரிப்பது மணத் 
யென்பவராற் செய்யப்பட்டது , 

திற் குடன் பட்டதாம் . அதனை அங்கீகரி 
ஜாக்ததந்தி- சத்தியைக் காண்க . 

யாமை உடன்படாமை . அங்கீகரித்த மண 
இராகீதபிக்ஷாடனம் --பிக்ஷாடனராய்ப் புறப் மகன் பெண்வீட்டாரிடஞ்சென்று கல் 
பட்டு விஷ்ணுமூர்த்தியின் நெற்றியினைச் யாண காலத்தில் முக்கோணம் போன்ற 
சூலத்தாற் கீறி நரம்பின்வழி ரக்த பிக்ஷை ( 3 ) மரச்சட்டங்களின் மீது வைக்கப்பட் 
யேற்ற பைரவத்திருக்கோலம் . 

டிருக்கும் ஒரு மயிற் பிரதிமையை மண 
இரங்காரி - ஒருவகை மராட்டிய ஜாதி . மகன் குதிரைமீதேறி ஈட்டியினால் அந்த 
தொழில் சாயந் தோய்த்தல் , தையல் முக்கோண தோரணத்திலுள்ள மயிலையும் 
வேலை செய்தல் , இவர்கள் அம்பாபவா தோரணத்தையும் முரித்துவிடவேண்டும் . 
னியை வணங்குவர் . இவர்கள் தங்களை 

அந்தச் சமயத்தில் அருகிருக்கும் பெண் 
ஷத்திரியர் என்பர் , இவர்கள் இராமனு கள் மணமகன் மீது பாடல்களைப் பாடிக் 
டன் படைத்துணையாக இலங்கை சென்ற கொண்டு புஷ்பபாணங்களையும் , மஞ்சட் 
தால் லங்காரி என்று தங்களுக்குப் பெயர் பொடிகளையும் தூவுவர் . ( தர்ஸ்டன் ) 
என்பர் . இப்பெயர் ரங்காரியென மாறிய இரசம் -1. ( க ) - சிங்காரம் , வீர்யம் , பெரு 
தென்பர் . 

நகை , கருணை, ரௌத்ரம் , குற்சை , சந்தம் , 
இரங்குதடிக்குன்றநாடன்- கடைச்சங்க மரு அற்புதம் , பயம் , 
விய தமிழ்ப்புலவன். 

2. இது ( பாதரஸம்) வெள்ளிபோல் 
இரங்கேசவெண்பா - அரவகயை முயனி பளபளப்பான திரவபதார்த்தம் . தொட் 
லையாக்கிப் பாதிவெண்பாவிற் குறளும் , டால் கையில் ஒட்டாது . பளுவானது . 
பாதிவெண்பாவி லதற்கியைந்த பழங்க உஷ்ணமான நெருப்பில் ஆவியாகிப் 
தையும் சொன்ன நீதி நூல் . இது சாந்த போய்விடும் . கீழ்கொட்டினால் சிதறி 
கவிராயன் கூறியது . 

விடும் . இது ஐரோப்பா , அமெரிக்கா , 
இரசகற்பூரம் - கந்தகத்துடன் இரசத்தைச் திபெத் , சீனா முதலிய இடங்களில் சனிக 
சேர்த்துப் பதங்கமிடின் இரசகற்பூரமாம் . ளில் வெட்டி யெடுக்கப்படுகிறது . இந் 
வைத்திய ஏ ற்களைக் காண்க . இது வைப் துக்களிதைச் சிவவீர்யம் என்பர் . இதை 
புச் சரக்கு 

மருந்துகளில் உபயோகிக்கையில் இதற் 
இரசக்கியன் - புரஞ்சயனுக்கு நண்பன் . குள்ள எண்வகைத் தோஷங்களை நீக்கத் 
இராசதாஸ்வன்- சௌனேயன் சாத்தியகி . தக்க எண்வகைச் சுத்திசெய்து உபயோ 
( பார - து . ) 

இக்கவேண்டியது . 

அவ்வகை உபயோ 
இரசபுத்ரர் - இவர்கள் பூர்வ ராஜாக்களின் கிக்காவிடின் பல விகாரங்களை உண்டாக் 
புத்திரராகக் கூறுபவர் . இவர்கள் வட கும் . எண்வகைத் தோஷங்கள் : சர்ப்பம் , 
இந்தியாவில் தாகூர் , சத்ரி எனப் பட்ட வங்கம் , கந்தி , வன்னி , சாஞ்சலம் , மலம் , 
மடைவர் . 

இவர்களில் சிலர் வடஆற் காளம் , மந்தம் , என்பன இவைகளை நீக் 
காடு , சித்தூர் , வேலூரில் குடியிருக்கின் காது உபயோகித்தால் முறையே ரணம் , 
றனர் . இவர்கள் ராஜபுதனத்திலிருந்து பெருவியாதி , தீச்சுவாலை , தபித்தல் , நிற 
மகம்மதிய அரசர் சேனைகளுடன் வந்தவர் மாறல் , வீர்ய நாசம் , மரணம் , சோபம் 
கள் . இவர்களிற் பெரும்பான்மையோர் என 6 -வித ரோகங்களுண்டாகும் . இதனா 
போர்ச்சேவகரா யிருந்து உபகாரச்சம்ப லின்னும் துணியைக் கிழித்தல் , கல்லா 
ளம் பெற்று ஜீவிக்கின் றனர் . பழக்க லடித்தல் , உயரத்திருந்து குதித்தல் , தண் 
வழக்கக்கள் : இவர்கள் மகுடம்பூண்ட ணரில் மூழ்கிமூழ்கிக் கிளம்பல் , மயங் 
மறுநாட் காலையில் அரசன் தன் சேனைக் கிப் பித்துக்கொள்ளல் , அழலை கொள்ளல் , 
ளுடன் புறப்பட்டுத் தனக்குப் பகைவ வாயில் ஜலறல் , வேர்வை பெருகல் , 


இரசனை 


165 


இரட்டைக்கிளவி 


பிரலாபம் உண்டாம் . சுத்திவைத்திய முதல் ( ச ) நாட் புறப்படவெண்ணிப் , 
நூல்களிற் காண்க . (பதார்த்தகுண சிந் பின்பு மூலமுதல் ( 3 ) நாளுள்ளே புக 
தாமணி ) 

வெண்ணிப் , பின்பு சதய முதல் ( ச ) நாட் 
3. நாவால் கிரகிக்கப்படுவது . விசேஷ புறப்படவெண்ணி , இப்படி ( 27 ) நாளு 
குணம் , பிருதவி , புனல்களி லிருப்பது மெண்ணி நின்ற உச்சமத்தியத்திலே மிரு 
இரசனை - பூஷாவின் தேவி . 

கசீரிடம் , சித்திரை, அவிட்டம் , கூடக் 
இரசன் -1. ஆயுவெனுஞ் சந்திரவம்சத்தர கிடக்க வெண்ணுவது . அஃதாவது மிருக 
சன் சந்ததியான் . இவனுக்கு ( 105 ) புத்தி சீரிடம் , சித்திரை, அவிட்டம் , சிசோரச்சு , 
ரர்கள் . இவன் இந்திரன் வேண்டுகோளால் உரோகிணி , திருவாதிரை, அத்தம் , 
தானவரை வென்று அவனுக்கு இந்திரபத சோதி , திருவோணம் , சதயம் இவ்வாறு 
மளித்தான் , பின் சிலகாலம் பொறுத்து நாளுங்கண்டாச்சு , கார்த்திகை, புநர்பூசம் , 
இவன் புத்திரன் இந்திரனுடன் போர் உத்திரம் , விசாகம் , உத்திரட்டாதி , பூரட் 
புரிந்து இந்திரபத மடைந்தான் . மீண்டும் டாதி இவ்வாறுநாளு முதராச்சு . ( சிலர் 
இந்திரன் அவன் பதத்தைப் பெற்றான் . பரணி , பூசம் , பூரம் , அனுடம் , பூராடம் , 
( பிரமபுராணம் ). 

உத்திரட்டாதி இவ்வாறையும் ஊருரச் 
2. விரசன் குமாரன் . 

சென்பர் . ) பரணி , பூசம் , பூரம் , அதுடம் , 
( இசஸ் - திரிக்குத்துத் தந்தை . 

பூராடம் , உத்திரட்டாதி இவ்வாறு நாளும் 
இரசாதலம் - ஒருபாதாள உலகு . இதுகற் 

யோனிரச்சு . அசுவதி , ஆயிலியம் , மகம் , 
கள் நெருங்கியது . இதன் முக்கிய பட்ட கேட்டை , மூலம் , இரேவதி , இவ்வாறு 
ணம் போகவதி . இதிற் பலியிருப்பன் . நாளும் பாதரச்சு இப்படி நாலுவட்டமும் 
இரசாதி - இவை யாகத்திற் குரியவை . நடுவுந் தலை , கழுத்து , வயிறு , யோனி 
ரஸம் , நெல்லிக்காய்கந்தகம் , சாதிலிங்கம் , காலெனப்படும் . இவையிற்றிலே வட்ட 
அரிதாரம் , சிலாசத்து . ( சைவ- பூ ) 

த்திலொரு விட்டத்திலே திரிபுமான்கள் 
இரசானை -1 மகாகாளனென்னும் , ஏகாத நாட்கிடக்கில் ரச்சுப் பொருந்தாது . பின் 
சருத்ரன் தேவி , 

னமாகிற் பொருந்தும் . ( விதானமாலை ) 
2. திதியின்பெண் . துவட்டாவின் இரச்மி கேது - ஒரு இராவணபடன் . 

இரச்சுமிஸ்புடம் - இது, ( எ ) இராசியும் ( க 0 ) 
இராசி -ஆயுசின் குமரன் , புரூரவன் போன் . பாகையும்வைத்து இதில் ஆதித்யன் சுத்த 
இவனுக்கு ( 1 ) குமார் . இவன் இந்திரனாற் புடத்தைக் களைவது . ( க ) இராசியும் ( அ ) 
பிரார்த்திக்கப்பட்டுத் தைத்தியரைக் பாகையையும் வைத்து இதில் செவ்வாய் 
கொலைபுரிந்தவன் . பிரகலாதனுக்குப் வியாழனுடைய சுத்தபுடத்தைக்ச அது . 
பயந்த இந்திரனுக்குத் தன்னைத் தத்தம் ( க) இராசியும் ( கஎ ) பாகையும் வைத்து 
செய்தவன் . சில நாள் பொறுத்து இரசி இதில் புதன் சுத்தபுடத்தைக் களைவது . 
லோகாந்தரத்தை அடைந்தனன் . இந்திரன் 6 ) இராசியும் ( க ) பாகையும் வைத்து 
சுவர்க்கத்தை வேண்டிப் புத்திரரைக் கேட் இதில் சுக்கிரன் சுத்தபுடத்தைக் களைவது . 
கப் புத்திரர் மறுத்து யஞ்ஞபாகத்தையும் ( எ ) இராசியும் ( எ ) பாகையும் வைத்து 
கவர்ந்து கொண்டனர் . அதனாலிந்திரன் இதில் சநி சுத்தபுடத்தைக் , களைவது . 
கோபித்து ஆபிசாரயாகஞ்செய்து நூறு இரண்டு ராசியும் ( கூ ) பாகையும் வைத்து 
குமாரரையுங் கொலை செய்வித்தனன் . இதில் கேதுவின் சுத்தபுடத்தைக் களை 
இரச்சு - ஒரு வட்டத்தையிட்டு இதன் புறம் வது . ( அ ) பாகைவைத்து ராகுவின் சுத்த 
பாக மூன்று வட்டத்தையிட்டு இதிலே புடத்தைக் களைவது . இப்படிக் களைந்து 
தன்னிலொக்கக் கதிர்போல் மூன்று விட் நின்ற சேடம் , இரச்சுமிஸ்புடமெனப் 
டத்தையிடின் அது இரச்சுச்சக்கிரமாம் . பெயர் பெறும் . இதனை நாள் பார்க்கும் 
இதன் புறம்பில் வட்டத்தி லொருவிட்டத் படியே பார்த்து உற்றநாளில் சுபகாரி 
தின்றலைதொடங்கி அஸ்வினி முதலாக யங்கள் தவிரப்படும் . ( விதானமாலை 
உள்ளே புக ( ரு ) நாளெண்ணிப் பின்பு பிர இரர்வரோமன்- சுவர்ணரோமன் குமரன் . 
தக்கிணமாகத் திருவாதிரை முதல் ( ச )நாட் இரட்சிதை - ஒரு அப்சரசு . 
புறப்பட வெண்ணப் பின்பு மகமுதல் ( கு ) இரட்டைக்கிளவி- இரட்டைச்சொற்க ளவ் 
நாளுள்ளே புகவெண்ணிப் பின்பு சோதி விரட்டையினின்று பிளவுபடாதது 


தேவி . 


இரட்டைச்செக்கா 


166 


இரட்டையர் 


நாட்டைச் செக்கர் - வாணியரில் ஒருவகை 

யார் . ( தர்ஸ்டன் ) 
பேட்டையர்- 

கவிவல்ல தெய்வப் புலவர் . 
ஒரு வேளாளன் தன் மனைவியுடன் புத் 
திரப்பேறு வேண்டிச் சிவபணி செய்து 
வந்தனன் . சிவமூர்த்தி தவசிபோல் வந்து 
உமக்கு என்ன 

வேண்டும் என்றனர் . 
அவ்விருவரும் குணமும் கல்வியும் ஒத்த 
இரு குமார் வேண்டும் என்றனர் . ஆயி 
னும் உறுப்புக் குறையில்லாத குமரரைக் 
கேட்கிலர், ஆதலால் பூர்வம் அச்வினி 
தேவர் வேண்டுகோளின்படி சிவமூர்த்தி 
அவர்களை இவர்களுக்குப் புத்திரரா யுதிக் 
கச் செய்தனர் . இவர்கள் பல சமஸ்தா 
எங்கள் சென்று , எது தரினும் வேண் 
டாது ஒரு பணம் மாத்திரம் பெற்றுச் 
செல்வர் . இவர்களில் இளையவர் அந்த 
கர் , மூத்தவர் முடவர் . இவ்விருவருங் 
தெய்வத் தருளாற்றமிழில் வல்லமைபெ 
ற்று அந்தகர் முடவரை முதுகிற் சுமந்து 
பல தலயாத்திரை செய்துவருவர் . இவர் 
கள் இளஞ்சூரியர் , முதுசூரியர் எனப் 
பட்ட பெருங்கவிப் புலவர்கள் எனவும் , 
திருவக்கையி லிருந்த ஆட்கொண்டான் 
எனப் பெயரிய கொங்கராயன் காலத் திருக் 
தவர்கள் எனவும் , அக்கொங்கராயனாலும் 
கச்சியிலிருந்த சம்பராயனாலும் 
போற்றப்பட்டவர்கள் எனவும் , திருவா 
மாத்தூர்க் கலம்பகம் பாடினார்கள் எனவும், 
திருவண்ணாமலைச் சம்பந்தன் சொன்ன 
சமுத்தி பாடினார்க ளெனவும் ஆறு விலகப் 
பாடினார்க ளெனவும் , வறுமைமிகுத்துக் 
குன்றும் வனமுங் கடந்து போய்ப் பிற 
ரைப் புகழ்ந்து பாடி வாணாள் கழித்தனர் 
எனவும் தமிழ்நாவலர் சரிதையால் அறிய 
லாவன . கலம்பகத்திற் 

கிரட்டையர் 
கள் எனப் பிற்காலத்தார் பாடியது . இவர் 
களியற்றிய திரு ஆமாத்தூர்க் கலம்பகம் 
பற்றியே யாமெனத் தோன்றுகின்றது . 
ஒரு செய்யுளை ஒருவர் பாதியும் மற்றொரு 
வர் பாதியுமாகப் பாடி முடிப்பார்கள் என 
வும் கூறுவர் . இரட்டையர் திருவக்கைக் 
கொங்கராயன் அசனம் இடுவித்தபோது 
பாடிய கவி “ சாணர்க்கு முன்னிற்கு மாட் 
கொண்டநாயன்றமிழ்க்கொங்கர் கோன் , 
பாணுற்ற வரிவண்டு சேர்வக்கை நக 
ராதி பக்கத்திலே , ஊணுக்கு வாரா திருப் 
பாய் விருப்பாகி யுயர்வானிலே , வீணுக்கு 
நின்னாக மெலிகின்ற தெவ்வாறு வெண் 


டிங்களே " திருவண்ணாமலைச் சம்பந்தன் 
சமுத்தி பாடச்சொன்ன போது பாடியது , 
மன்னு திரு வண்ணா மலையிற்சம் பந்த 
னுக்குப் , பன்னு தலைச்சவரம் பண்ணுவ 
தென் - மின்னி , னிளைத்த விடைமடவா 
செல்லாருங்கூடி, வளைத்திழுத்துக் குட்டா 
மலுக்கு . ” 

சம்பராஜன் விகடசமுத்தி 
பாடச்சொல்லப் , பாடியது , " எறிக்கும் 
புகழ்க்கச்சி யேகாம்பரன் சம்பனெண்டி 
சைக்கும் , பொறிக்கும் புலிக்கொடி , யான் 
புயம் வேட்டபின் பூவையன்னாள் , வெறிக் 
குங் குமக்கொங்கை மீதே விழிசொரி 
வெள்ளந்துள்ளித் தெறிக்குந்து வலை பழிக் 
குஞ்சிந் தூரத் திலகத்தையே , " படை 
வீடு முற்றியிருந்த பாண்டியனுக்குப் பாடி 

" காற்றா லலைப்புண்டு கண்ணன் 
கடல்கடைந்து , மேற்றானெடுத்து வளைத் 
தெய்து- மாற்றாத , செம்பொன் மலையில் 
லைச் சேலுக் கிடங் கொடுக்கச், சம்பன் 
மலைகைக்குவா. " ஆறு விலகிய பாட்டு . 
" ஆற்குழையோ வரவோ 

வாயர்பாடி 
யருமனையோ, 

பாற்கடலோ தம்பமோத 
ங்கு மாவம் பலபல்வா, மாற்கமு மாகி 
நின் றார்மாதை நாதர் வலங்கொள் பம்பை , 
மேற்கரை கோயில் 

கொண்டார்புரஞ் 
சீறியவெங்கணைக்கே. ” திருவாமாத்தூர்க் 
கலம்பகம் பாடச்சொன்னபோது பாடி 
யது . தொல்காப்பிய தேவர் சொற்ற 
தமிழ்ப் பாடலன்றி , நல்காத் திருச்செவி 
க்கு நாமுரைத்த தேறுமோ, மல்காப் 
புனறதும்ப மாநிலத்துக் கண்பிசைந்து , 
பல்காற் பொருளழற்கும் பாற்கடலொன் 
நீந்தார்க்கே . " காட்டு வழியிற் போகும் 
போது இளஞ்சூரியர் வினாவுக்கு முது 
சூரியர் விடைகூறியது . " குன்றும் வன 
முங் குறுகி வழிநடந்து , சென்று திரிவ 
தென்றுந் தீராதோ -- வொன்றுங் , கொடா 
தாரைச் சங்கென்றுங்கோ 

வென்றுஞ் 
சொன்னா, லடாதோவதுவே யிது . " இ 
விருவரும் தலயாத்திரையால் வருந்திப் 
பசித்துன்பத்தால் ஆங்கூர் சிவாலயத்திற் 
சிவதரிசனஞ்செய்து நீங்குகையில் இவ் 
விருவரில் தமயனார் தேங்குபுகழ் ஆங் 
கூர்ச் சிவனேயல் லாளியப்பா , நாங்கள் 
பசித்திருக்க நியாயமோ " என்ன , மற்றொ 
ருவர் - போங்கானும் கூறுசங்குடோன் 
முரசு கொட்டோசை யல்லாற் . சோறு 
கண்ட மூளியார் சொல் " 
வேறொருவனைப் பாடி அவன் செய்யுளின் 


நன்று 


என 


இரட்டையர் 


167 


இரண்ய அச்வதானம் 


அருமை யறியாதவனாசுலால் , " மூடர் யுளில் திருமால் துயர் தீர்த்தானுக்குப் 
முன்னே பாடன் மொழிந்தாலறிவரோ, ” பம்பையாற்றுக்கு மேற்கில் ஆலயமிருக் 
என வசைபாடி நீங்கி , மாங்காடடைந்து கிறதெனக் கூறினர் . இதைக்கேட்ட அந் 
அவ்விடமிருந்த வேளாளன் , சற்றுப் பரா நாட்டுப் புலவரும் அரசனும் இது பொய் 
மரிக்கையாய் மகளுடன் ஊர்விட்டு மரு யென நகைத்த துணர்ந்து இது திருவரு 
மகனிடம் நீங்குகை கண்டு " மாங்காட்டு 

ளின் செயல் இது உண்மைப்படினன்றிப் 
வேளாளன் மகளை மருமகன் பால் , போங் 

பிரசங்கிக்கோமென்று நிறுத்தினர் . அன் 
காட்டி . லின்பம் புணர்ந்தானே , அங்கா றிரவு பெருமழை வருஷித்து , பம்பை 
ணும் , மக்கண் மெய் தீண்டல் உடற்கின்ப 

வெள்ளங்கொள்ள ஆற்றிற்கு மேற்குக் 
மற்றவர் , சொற்கேட்ட லின்பஞ் செவி கரையிற் , கோவில் தோன்றியது . அரச 
க்கு " எனப் பாதி வெண்பா ஒருவர் பாடு னும் மற்றப் புலவரும் மகிழ்ந்து வியப் 
தல்கண்ட வேளாளன் பயந்து பணிந்து படைந்து புலவரை வணங்கிப் பிரசங்கங் 
உபசரிக்க மற்றவர் மற்றப்பாதி வெண்பா கேட்டுப் பொருள் தருகையிலிரட்டையர் 
வைத் துதியாகப்பாடி நீங்கினர் . இவர்கள் பொருள் பெறாது எமக்கு அவமானம் 
திருவாரூர் சென்று நாணென்றால் நஞ்சி வராது காத்தான் காப்பன் என நீங்கினர் . 
ருக்கும் நற்சாபங்கற்சாபம் என மதிலி இவர்கள் இயற்றிய நூல்கள் தில்வைக் 
லெழுதி வெண்பா முடிக்காது சென்று கலம்பகம் , கச்சியுலா , கச்சிக்கலம்பகம் , 
பல தல யாத்திரைகள் செய்து மீண்டும் திரு ஆமாத்தூர்க் கலம்பகம் , பலதனிப் 
அத்தலத்திற்குவந்து எழுதிய வெண்பா பாடன் முதலியன. இவர் காலம் வக்க 
வைக்கண்டு " பாணந்தான் மண் தின்ற 

பாகை வரபதியாட்கொண்டான் எனும் 
பாணமே - தாணுவே , சீராரூர் மேவுஞ் 

கொங்கர் குலபதிகாலம் . வக்கபாகைாடு 
சிவனேநீயெப்படியோ நேரார்புரமெரித்த 

நாட்டின் கண்ணது . இற்றைக்கு ( 457 ) 
நேர் " என முடித்திருத்தல் கண்டு காள வருஷங்களுக்கு முன்னாயிருக்கலாம் . 
மேகப் புலவரால் முடிந்ததென் றறிந்து இரணஞ்சயன் - ( சூ. ) தனஞ்சயன் குமான் 
அவரைக் காணச் சென்று , அவரன்றைக் இரண பேரிகை- ( உ ) அது யானை முரசம் , 
குச் சிவபதமடைந்துவேகு தல்கண்டு " ஆசு ஒட்டகமுரசம் , போர்தொடுக்க அறைதல் 
கவியாலகிலவுல கெங்கும் வீசு புகழ்க்காள யானைமுரசு , போர்விடுக்க அறை தல் ஒட் 
மேகமே --பூசுரா , விண் கொண்ட செந் 

டகமுரசு . 
தழலாய் வேகு தேயையையோ, மண்டி 

இரணமத்தன் - இராவணசேநாபதி . இவன் 
ன்ற பாணமென்றவாய் " எனப் பாடி விச 

பெயர் கேட்டமாத்திரத்திற் பகைவர் ஒடுங் 
னமடைந்து நீங்கிக் காஞ்சி ஏகாம்பரநாதர் 

கும்படியான வலியுள்ளவன் . 
மீது , எகாம்பார் உலாப்பாடிப் பல்லவரா 
யன் சமஸ்தானத்தில் அரங்கேற்றுகை 

இரண மோசனம் = அனுஷமாதல் , வியதி 

பாதயோகமாதல் உத்திரட்டாதியாதல் இந் 
யில் , முதல் வெண்பாவில் ஆயிரக்கால் 
மண்டபம் விகடசக்கர விநாயகர் 

நாட்களுடனே இருத்தைகளாதல் வியா 
எனக் 

ழக்கிழமை , சனிக்கிழமையாதல் , குளிக 
கூறியதால் அரசன் இல்லாததைக் கூறி 
னீர் எனப் , புலவர் அரசனை நோக்கி 

னாதல் சனியங்கிசம் , மகரம் , கும்பம் , 
நாமுமறியோம் அவளும் பொய் சொல் 

உதயமாதல்வரப் பூருவபக்கத்துச் சந்தி 
லாளென்று பிரசங்கித்துப் பரிசு பெற்று 

ரோதயமான காலத்துப் பகலிலே தனிசு 

வாங்கின பொருள் கொடுத்துச் சீட்டுக் 
நீங்கினர் . சிலநாள் தரித்துப் பல்லவன் 
கோபுரத் திருப்பணி செய்ய அங்கிருந்த 

கிழிப்பது . (விதான மாலை ) 
மண்மேட்டை நீக்க , அவ்விடம் ஆயிரக் இரண்மயன் அக்கினியித்திரனுக்குப் பூர் 
கால் மண்டபத்தையும் விகடசக்கர விநா வசித்தியிட முதித்தகுமரன். தேவிசநதை . 
யகரையுங் கண்டு வியப்படைந்து உலா இரண்ய அச்வதானம் - ( க 00 அ ) அல்லது 
வுக்குத்தெய்வீக உலாவென்று பெயரிட்ட (கஅ ) கழஞ்சு பொன்னால் ஒரு குதிரை 
னன் . இவர்கள் சிலாக்ஞையால் திருவா செய்வித்து , வெள்ளியினால் முகமுங் சாலு 
மாத்தூர்சென்று ஆமாத்தூர்க் கலம்பகம் மமைத்து அலங்கரித்து , வேதம் நன்றாக 
பாடி அங்காட்டாசன் சமஸ்தானத்துப் அறிந்த வேதியனை அழைத்து அவனை இந் 
பிரசங்கிக்கத் தொடங்கி முதற்செய் திரனாகப்பாவித்து ( ரு) கழஞ்சு பொன் , 


இரண்ய இடபதானம் 


168 


இரண்யதனு 


தக்ஷிணை வைத்து வேதியர்க் குணவளித் போர் கும்பன் , நிருபன் , விரோசநன் . 
தளித்தலாம் . இதைச் செய்தவர் சுவர்க் ( பாகவதம் ) நரசிங்கபுராணம் . 
காதிகளை அடைவர் . 

இரண்பகருப்பமதம் - இதனைப் பிராணத்ம 
இரண்ய இட பதானம் - முகமுங் கொம்பும் வாதிமத மெனவுங் கூறுவர் . தேகத்தில் 
வெள்ளியாலும் வால் கழுத்து முசிப்பு செவி , சண் , வாக்கு முதவிய இந்திரியங் 
இவைகளுக்குப் பதுமராகம் , கோமேத கள் குறைந்தகாலத்தில் முறையே செவிடு , 
கம் , முத்து இலைகளைப் பதிப்பித்து , குருடு , மூங்கை உண்டாயினும் தேகமாத் 
பொன்னா லிடப வுருச் செய்வித்து , படி திரம் இருக்கும் . பிராணமில்லையாயின் 
கத்தாற் பிறைசெய்து கழுத்திலணிந்து தேகநாச பண்டாகிறது . ஆகையால் 
முத்துக்களாற் பலவணிகள் செய்திட்டுக் ஆத்மா இந்திரியாதிகளுக்கு வேறென்பர் . 
கிழக்கு நோக்கவைத்து வேதியர்க்குத் இவர்கள் பிராணநீக்கமே மரணம் ஆதல் 
தக்ஷிணையுட னளித்து அமுது செய்வித்த பற்றிப் பிராணனே ஆத்மா என்பர். 
லாம் . இவை செய்தவர் சுவர்க்காதிபோக இரண்யகற்பன் -1. தமோசிருட்டி செய்து 
மடைவர் . 

விட்டவுடல் நீங்கி வேறுடல் கொண்டு பிர 
இரண்யகசிபு- காசிபருக்குத் திதியிட முதி 

மன் பெற்ற பெயர் . 
த்த அசுரன் . இவன் மூத்தவன் , இவனது 

2. இரண்யமயமான அண்டத்திற் பிற 
கனிஷ்டன் இரண்யாக்ஷன் . இவர்களிரு 

ந்தவனாகையாற் சூரியனுக்கு ஒரு பெயர் . 
வரும் வைகுந்தத்திலிருந்த துவார பாலகர் . 3. கேதாரம் தரிசித்து முத்தியடைந்த 
சந்தனாதிகளின் செல்லுகையைத் தடுத் 

ஒரு பாசுபதன் . 
துப் பூமியிற் பிறக்கச் சாபம் பெற்றுப் 4. காசியிலிருந்து அகமபரமவாதங் 
பிறகு விஷ்ணுமூர்த்தியை வேண்ட அவர் 

கூறிக் கால வயிரவரால் தண்டிக்கப்பட்ட 
நம்மிடம் ! கைவராவீரேல் மூன்று பிற 

ஒரு மடாதிபதி , ( காசிரகசியம் ). 
வியில் வைகுந்த மடைவீர்கள் என அவ் இரண்யகற்பதானம் - பொன்னினால் மனி 
வகையே அசார் முதலியவராகப் பிறந்த 
வர்கள் . இவர்கள் , முதற்பிறப்பில் இரண்ய 

தன் புகத்தக்க ஒரு குடம் விதிப்படி செய் 

வித்து, யாகவேதிகையிலிருத்திப் பூசித்து 
கசிபு . இரண்யாக்ஷன் . இரண்டாவது 

அதில் யஜமானன் புகுந்து கிழக்காயிருக் 
இராவணன் , கும்பகர்ணன் . மூன்றாவது 
சிசுபாலன் , தந்தவக்கிரன் , திக்குவிஜயத் 

குங்காலையில் கருப்பா தானம் , சீமந்தம் 

முதலியன செய்து , வலப்பால் அறுகும் 
தில் விஷ்ணுமூர்த்தி இவன மூக்கில் ஒளி 

அத்திப்பழத்தையும் பிழிந்து , பின் புரு 
த்து மறைந்தனர் . இவன் பாரி கியாதி , 

ஷன் தடத்தினின் றெழுந்த பின்பு சாத 
குமார் அறுகிலா தன் , சமகிலா தன் , கிலா 

கர்ம முதலியன செய்வித்து வேதியர்க் 
தன் , பிரகலாகன் ; குமரி சிம்மகி . இவர்க 

கமுதளித்து , முப்பதுகழஞ்சியிற் பெண் 
ரூள் முதலில் விஷ்ணு மூர்த்தியால் தம்பி 

ணுருச் செய்வித்து ஆலயத்திற்கு அதைத் 
யாகிய இரண்யாக்ஷன் 

கொல்லப்பட , 

தானஞ்செய்து குடத்தையும் மற்றுள்ள 
இரண்யகசிபு விசனமுற்றுப் பிரமனை 

அதிக பொருள்களையும் வேதியர்க்குத் 
நோக்கித் தவம்புரிந்து எங்கும் எவராலு 

தானஞ் செய்தலாம் . 
மிறவா வரம்பெற்றுத் , தவ வன்மையாற் 
றேவர் இருடிகளை வருத்திவந்தனன். இது இரண்யகற்பேசம் - காசியிற் பிரமனால் பிர 
ற் றேவர் முதலியோர் விஷ்ணுமூர்த் 

திட்டை செய்து பூசித்த சிவலிங்கம் . 
தியை வேண்டினர் . அசரீரி அவர்களை இரண்யகன்னிகாதானம் - ஒரு பிராமணக் 
நோக்கித் தேவர்களே இவனுக்கு நான்கு 

கன்னிகையைத் தந்தையரிடம் விலைக்கு 
புத்திரர் ; அவர்களுள் பிரகலாதன் என் 

வாங்கி , அவளைப் பொன்னாலும் ஆடை 
பவனிடம் இவனுக்கு எக்காலம் பகைமை 

யாலும் அணிந்து பிரமசாரிக்குத் தீமூன் 
யுண்டாகிறதோ அக்காலம் அவனுக்கு மர 

னர்ப் பாணிக்க ரகணஞ் செய்வித்துப் பூமி 
ணம் நேரும் என்றது . அதனைக் கேட்ட முதலிய தானஞ்செய்து வேயதிரை அருத் 
தேவர்கள் சமயம் பார்த்திருந்தனர் . துவதாம் . 
இவன் , பிரகலாதனிடம் பகைமைபூண்டு இரண்யகேசன்-சியாமகனுக்குச் சூரபூமி 
நரசிம்மமூர்த்தியாற் கொல்லப்பட்ட செய் யிட முதித்த குமரன் . 
தியைப் பிரகலாதனைக் காண்க . இவன் இரண்யதனு - ஏகலைவனது தந்தை , 


( ல 


இரண்யநாபன் 


169 


இரதந்தரி 


இரண்யநாபன் -1 . ( ஞர் . ) விவச்வகன் கும சிங்கன் , நீலன் முதலியோருடன் போரி 
ரன் . இவன் யஞ்ஞவல்கிய முனிவரிடம் யற்றி வீரவாகுதேவர் எவியப்படைக் கஞ்சி 
யோகம் உணர்ந்தவன் . சுகவர்மாவின் 

யும் , தந்தைக்குத் தில தர்ப்பணம் முதலிய 
மாணாக்கன் எனவும் கூறுவர் . 

. 

செய்யவும் மீனுருக்கொண்டு கடலில் 
2. ( சூ .) துர்த்தி குமரன் . இவனிடம் ஒளித்துச் சூரபன்மன் இருபிளவுபட்ட 
யஞ்ஞவல்கிய முனிவர் அத்யாத்மயோகம் பின்பு கடலினின்று வெளிப்பட்டுத் துக் 
பெற்றனர் . இவன் குமான் . பாஷ்யன் . கித்து அவற்குச் செய்ய வேண்டிய நீர்க் 
ரண்யபிந்து - ஓர் நதி . 

கடனை ஆசாரியரைக்கொண்டு செய்வித் 
இரண்யபுரம் - நிவாதகவச காலகேயர் பட் துத் தவமேற்கொண்டவன் . ( ஸ்காந்தம் .) 
டணம் . 

இரன்யஹஸ்தர்- காலவிருக்ஷரைக் காண்க . 
இரண்யபூதானம் - ஒரு துலாம் பொன்னி இரன்யஸ்தூயன் - அங்கீரசன் சந்ததியான் . 
லாவது அல்லது அதிலரைப் பாகத்தா ஓர் இருடி . 
லாவது சதுரத்தகடு செய்வித்து , அதில் இரண்யாஸ்தன் - ஒரு ரிஷி புத்திரனாகிய 
சத்ததீவுகள், எழுகடல்கள் , குலாசலங் மகரிஷி , பாரியை மதிராசுவன் புத்திரி 
கள் , நதிகள் , மேரு, வருஷங்கள் , விரு யாகிய சுமத்தியமை. ( பா - சா - அது . ) 
ஷங்கள் முதலிய அமைப்பித்து , ஓமமுத இரண்யாக்ஷன் -1. காசிபருக்குத் திதியில் 
விய சடங்குகள் முடித்து , பஞ்சகவ்ய முதித்த குமரன். இவன் சகோதரன் 
பூசை தகட்டிற்குச் செய்வித்து வேதியர்க் இரண்யகசிபு. இவர்கள் வைகுண்டத்தி 
கன்ன தானஞ் செய்வித்துத் தகட்டை லிருந்த துவாரபாலகர்களாகிய , சய , 
உத்தமனாகிய வேதியனுக்குத் தானஞ் விசயர் , சனந்தனாதியர் சாபத்தா லிப்பிறப் 
செய்தலாம். ( ஸ்ரீலைங்கபுராணம் .) 

படைந்தனர் . இவன் கதாபாணியாக இந் 
இரண்யழட்டத்துப் பெருங்குன்றூர்ப் பெ திராதிதேவர்கள் , இருடிகள் முதலி 
ருங்கௌசிகனூர் - நன்னன் மீது மலைப்படு யோரை வருத்தி ஒருமுறை பூமியைப் 
கடாம் அல்லது கூத்தராற்றுப்படை பாடிப் பாய்போற் சுருட்டிக்கொண்டு கடலில் 
பரிசுபெற்ற புலவர் . இவரது ஊர் இர ஒளிக்க விஷ்ணு மூர்த்தி சுவேதவராகவுரு 
ண்யமுட்டத்துப் பெருங்குன்றூர்போலும் . கொண்டு கொம்பினா விவன் மார்பைப் 
இவர் , கௌசிக ரென்றானால் அந்தணரா பிளந்து பூமியைப் பழமைபோல் நிறுத் 
யிருக்கலாம் . 

தினர் . ( நாரசிங்க புராணம் ) 
இரண்யாததானம் - பொன்னால் துலைக்குச் 2. யதுவம்சத்துச் சியாமகன் குமரன் . 
சொன்ன அளவில் தேர் செய்வித்து , தாய் சூரபூமி. 
அதிற் சுற்றித் தேவர்க் கிருக்கையமைத்து 3 , இவன் பிரமனது இடது நாசிக் 
அ , ச , உ பொற் குதிரைகளைப் பூட்டி கண் தோற்றிப் பூமியை அபகரித்துச் 
இடையிற் சூரியனை எழுந்தருளச் செய் சென்ற அசுரன் . இவனை விஷ்ணு மூர் 
வித்து மான் தோலில் எள்ளைப் பரப்பித் த்தி பிரமனது மூக்கினின்று நீலவராக 
தேரில்வைத்து வலஞ்செய்வித்து வேதி ராகத் தோன்றிக் கொலை புரிந்தனர். 
யர்க்குத் தானஞ் செய்தலாம் . ( புராணம் ) இவனுக்கு ஆதியிரண்யாக்ஷன் 

எனப் 
இரண்யரேதஸ் - பிரியவிரதனுக்குப் பெரி பெயர் . ( திருமுஷ்ட- புராணம் ) 
ஹிஷ்மதியிட முதித்த குமரன் . 

இரண்வதி - குருக்ஷேத்திரத்திற்கு அருகி 
இரண்யரோமன் -1. ஐந்தா மன்வந்தரத்து லுள்ள ஒரு நதி . 
ருஷி 

இரதகாரன் - அரசன் சோரத்தால் அரச 
2 உலகபாலகர் நால்வரி லொருவன் . கன்னிகையைக் கூடிப் பெற்ற குமரன் , 
இரண்யவர்மன் 

- தசாரணவ தேசாதிபதி , இரதசப்தமி - இது சூரியனது ரதம் உத்த 
சிகண்டியின் சுற்றத்தான் . 

ராயணத்திற் றிரும்புங்காலம் . இக்காலத் 
இரண்யவன்மன் -1 . ஒர் இருடி . 

திற் சூரியனை எண்ணிப் பலகாராதிகள் 
2. சிங்கவருமனைக் காண்க . 

செய்து நிவேதிப்பர். 
இரண்யன் - சூரபன்மனுக்குக் குமரன் . இரதநூபுரம்- ஒரு வித்தியாதர நகரம் . ( ரூ .) 
இவன் நீதிமான் . தந்தைக்குக் குமாரக் இரதந்தரி - இளீனன் பாரியை இவள் புத்தி 
கடவுளுடன் போர் செய்யாதிருக்க நீதி ரர் . துஷ்யந்தன் , சூரன் , பீமன் , பிரவசு 
கறத் தந்தை கோபித்த தறிந்து வீரவாகு , முதலானவர்கள் . ( பா - ஆதி .) 

22 


இரசம் 


170 


இரத்தினங்கள் 


இரதம்- 

இது பல சக்கரங்கள் , ஆர் , தட்டு , ணித் தவம்புரிந்து நான்கு முனி வரை 
பார் , கொடிஞ்சி , கூம்பு , கிடுகு முதலிய உதவப்பெற்றனன் . 
உறுப்புக்களா வாக்கப்பட்டு இரண்டு இரத்த சிகண்ணன் - | அர . ) இராவண சேநா 
முதலிய பல குதிரைகளா விழுக்கப் வீரருள் ஒருவன் 

மகர்க்கண்ணனுக்குத் 
படுவது . 

துணையாக வந்தவன் . நளனென்னும் 
நாதவாகனன்- விராடன் உடன் பிறந்த வாநாவீரனாற் கொலை செய்யப்பட்டான் . 
வன் . ( பா- துரோண .) 

இவனுக்குக் குருதிக்கண்ண னெனவும் 
இரதி -1 . இவள் இல்லாத இடத்துச் சந் பெயர் . ( இராமாயணம் . ) 
தோஷமில்லாததனால் இப்பெயர் அடைந் இரத்ததூணம் - (ச ) இராசியும் , ( 44 ) 
தனள் . 

மன்மதன் தேவி , பாற்கடலிற் பாகையும் வைத்ததிலேயற்றைச் செவ்வா 
பிறந்தவள் . மன்ம தன் தேவசேவலால் யுடைய சுத்த புடத்தைக் களைந்து நின்ற 
தன் வலிமையைச் சிவமூர்த்தியிடங்காட்டி தனை , நாள் பார்க்கும்படியே பார்த்தால் 
யவரால் நீறாயினன் . அதனா லிரதி சிவ அற்றை நாளுறில் அந்நாள் இரத்த தூண 
பெருமானை நோக்கி இரக்க, உன் புருடன் மென்று பெயராம் . இந்நாள் சுபகன்மன் 
உனக்கு மாத்திரம் உருவமாகவும் மற்ற களுக்காகாது . ( வி தான . ) 
வர்க்கு அரூபியாகவும் சில நாளிருந்து இரத்தபித்தரோகம் -- இது , ரத்த விருத்திய 
கிருஷ்ணனிடம் அவன் பிறக்குங்காலை னாலும் , ரத்தக் கெடுதியினாலும் , வா தாதிக 
யில் உருவத்துடன் உன்னிட மிருப்ப ளின் கூட்டத்தினாலும் வெளிப்பட்டு அபா 
னென வரம்பெற்றவள் . மனுவின் குமரி யத்தைத் தருவது . ரத்தத்திற்குத் தூர்க் 
யெனவுங் கூறுப. சம்பராசுரன் மனையிற் கந்தமின்றிச் சுபாவகந்தமாகவும் , சுபாவ 
பிறந்து மன்மதனை மணந்தவள் . ( பூவா வன்னமின்றி ரத்தம் மாறுவர்ணமாகவும் 
ளூர்ப்புராணம். ) 

இருப்பதாலி தற்கு இப் பெயருண்டா 
2. இவள் மயன் வீட்டில் பறந்திருக் யிற்று . இந்த ரத்தம் இருதயத்திற்கு இ 
கையில் சம்பான் என்னும் அசுரன் இவ வலப் புறங்களிலுள்ள மாமிச கண்டத்தி 
ளைப் பலாத்காரமாகக் கொண்டு போக லிருந்து வரும் . இது தேகத்திலுள்ள 
இரதி தன்னைப்போல் மாத்தாற் பதுமை கண் , காது , மூக்கு , வாய் , ஆண்குறி 
செய்வித்து அதனை அலங்கரித்துப் பிரா ரோமம் , மலத்வரரங்களின் வழியாக 
ணப் பிரதிஷ்டை செய்து தான் பிரத்தியும் வெளிப்படும் . இவ்விரோகம் தலைப்பாரம் , 
நனை அடைந்தனள் . சம்பரன் பொய்ப் அரோசகம் , தேககறுப்பு, வாயின் ருசி 
பிரதிமையுடன் இன்பம் அனுபவித்திருந் வேறுபடல் , கண்ணினிறமாறல் முதலிய 
தனன் . (சிவமகாபுராணம் .) 

வற்றைப் பூர்வரூபமாகப்பெறும் . ( ஜீவ ) 
இரதிகள் - ஜயத்சேநன் குமரன் 

இரத்தபீசன் - சும்பநிசும்பருக்கு மருமகனா 
திதன் - ( சூ. ) பிரஷதவன் குமரன் , இவ கிய அரக்கன் . இவன் தன் உதிரம் எவ் 
னுக்குப் புத்திரரில்லாமையாலிவன் தேவி வளவ பூமியில்விழுமோ அவ்வளவு கோடி 
யிடத்தில் , ஆங்கிரசர் புத்திரோற்பத்தி அரக்கர்கள் பிறந்து பகைவரைக் கொல் 
செய்தனர் . அவர்களே தீதகோத்திரத் லும்படி வரம்பெற்றவன் . இவனைக் காளி 
தவர்கள் . ஆங்கீரசப்பிராமணர்கள் . ஒரு துளி உதிரமும் பூமியில் விழாமல் 
இரதிழகன் - கத்ரு குமான் நாகன் . 

உதிரத்தையுண்டு கொன்றனள் . ( தேவி 
(இர தீதகோத்திரம்- இரதி தனைக் காண்க . பாகவதம் . ) 
இரதீதான்- சூ .) இக்ஷ்வாகு வம்சத்தாசனா ஜாத்தமாடியுடையான் - காஞ்சியிற் காமா 
கிய அம்பரீஷன் புதரன் . 

க்ஷ சந்ததியில் பலியிடக்கொண்டு சென்ற 
இரதை- பிரசாபதியின் மனைவி . குமரன் குசப்பெண் வயிற்றிற் பிறந்த குசவன் . 

( குலால புராணம் . ) 
இரதையல்: - திருதராட்டரனுக்குச் சாரதி . ஜாததாக்ஷன் - கத்ரு தாயன் நாகன் . 
என்னனப் பேழையிற் கங்கையினிடம் 1 , தினகண்டன் - அசுவகண்டன் மக்கள் 
கண்டு எடுத்து ஆகாயவாணி சொற்படி நூற்றுவரில் மூத்தவன் . ( சூளா .) 
கன்னனென்று பெயரிட்டவன் . 

இரத்தினங்கள் - வயிரம் , முத்து , பவழம் , 
இரத்தகற்பம் - இது முப்பதாவது கற்பம் கோமேதகம் , இந்திரநீலம் , வைடூரியம் , 
இதிற் பிரமன் , வெபெருமானை 

எண் புட்பராகம் , மாசதம் , மாணிக்கம் , 


நகுவன . 


இரத்தினசாங் 


1i4 


இரத்தினாவலி 


நவமணிகளாம் . வைரம் எல்லாவற்றி இரத்னலிங்கம் - எண்வகை. வச்ரலிங்கம் 
னும் சிறந்ததாம் . கோமேதகமும் , பவழ 

மாணிக்கலிங்கம் , வைரேயலிங்கம் , ஸ்படிக 
மும் எல்லாவற்றினும் தாழ்ந்தனவாம் . மர லிங்கம் , பவளவிங்கம் , இந்திர லேலிங்கம் , 
கதமும் மாணிக்கமும் , முத்தும் தலையாய கோமே தகலிங்கம் ,மரகதலிங்கம் ( சைவபூ .) 
மணிகளாம் . இந்திரநீலமும் , வைடூரிய இரத்தினவதி - ஆநர்த்த தேசாதிபன் குமரி . 
மும் இடையாயமணிகளாம் . இந்த இரத் இவள் சிவபூசையால் சித்தியடைந்தவள் . 
தின கள் சருக்கராடம் , சிபிடம் , தளாபம் , இரத்தினுயுதன் இவன் சக்ரபுர ததரசன் 
வருத்துலம் என ( - வகைப்படும் . சருக் குமரன் . இவன் மோஹத்தால் மயங்கி 
கராபம் சுக்கான்கல் போல்வது , சிபிடம் யிருந்தனன் . இவனது பட்டத்து யானை 
அவல்போலிருப்பது , 

தளாபம் நீண்ட வச்ர தந்தரெனும் முனிவருபதேசத்தைக் 
உருவுள்ளது , வர்த்துலம் உருண்டை வடி கேட்டுப் பூர்வத்தில் தானிருந்த நிலையுணர் 
வுள்ளது . சுக் - நீ . ) 

ந்து கவளங்கொள்ளாதிருக்க அரசனாங்கிரு 
இரத்தினசாது - மேருவிற் கொருபெயர் ந்த முனிவரைக் கேட்க முனிவர் அஸ்தின 
இரத்தினசூடன் - சங்கசூடன் புதல்வன் . புரத்தில் பீரீதிபத்திரனெனுமரசன் ஒருவ 
இரத்தினாவலிக்குப் புருஷன் . 

னிருந்தான் . அவன் தேவி வசுந்தரை புதல் 
இரத்தினதீபன்-- இரத்தினாவலியைக் காண்க . வன் பிரீதிங்கான் , மந்திரி சித்திரமதி , 
இரத்தினதீவகம் - இது மணிப்பல்லவத் இவன் தேவி கமலை , இவர்கட்குப் புதல் 
திற்கு அயலிலுள்ள ஒரு சிறு தீவு . இதில் வன் விசித்திரமதி , அரசகுமரனு மிவனு 
புத்தருடைய பாதப்படிமை அமைக்கப் மில்லற வெறுப்படைந் திருந்தனர் . அக் 
பட்ட ஒரு மலை உண்டு . இதுவே இல காலத்துப் புத்திஷேணை இவர்களில் பிரீ 
ங்கை . அம்மலைக்குச் சமனொளி எனப் திங்கரன் உபதேசத்தால் நன்னடையனை 
பெயர் . (மணிமேகலை . ) 

ந்ததைக்கூற விசித்திரமதி அவளிடம் 
இரத்தினதேனுதானம் - வேதிகை செய்வி மோகங்கொண்டு அந் நகரத்தரசனாகிய கந் 
த்து அதில் வெள்ளுப்புப் பரப்பி அதில் தமித்திரனுக்குச் சமையற்காரனாகி அவன 
கன்றினுடன் பசு எழுதி மூக்கில் ஏறு 

துதவியால் 

புத்திஷேணையைச் சேர்க் 
புட்பராகம் , முகத்தில் (அக) பதுமராகம் , தான் அவனே பட்டத்து யானையானான் . 
நெற்றியில் முத்து, பொற்பட்டம் , கண் 

இச்சரி தங்கேட்டு இரத்னாயு தன் விரக்தி 
களில் நூறு முத்துக்கள் , கழுத்தில் ஏறு பெற்றுப்பட்டத்தை மகனுக்குக் கொடுத்த 
கோமேதகம் , முதுகில் நூறு நீலம் , இர 

வச்ரசந்தரிடம் உபதேசம் பெற்று உலக , 
மண்டு பக்கங்களில் நூறு சீவரத்தங்கள் , துச்சியடைந்தனன் . அபராசிதனைக் காண்க 
பற்களுக்குப் பளிங்கு , வாலில் நூறு முத் (மேருமந்தரம் .) 
துகள் , அரையில் நூறுமாணிக்கம் , பொன் இரத்தினுவலி -1, இவள் பூர்வசன்மத்திற் 
னாற் குளம்பு , மூக்கில் சூர்ய சந்திரகாந்தி கலாவதியென்னுங் கத்தி , சிவபூசையால் 
கற்கள் , வெள்ளியால் நாபி , சந்தனம் , வசுபூதி யென்னுங் காந்தருவன் மகளாகப் 
குங்குமம் , கற்பூரம் முதலியவைகளால் 

பிறந்து , 

இரத்தினேசனென்னுஞ் சிவ 
உரோமகூபங்கள் செய்வித்துக் கருடப் மூர்த்தியைப் பூசித்துவருகையில் சிவமூர் 
பச்சைதன்னாற் கால்க ளமைத்து , சந்திக த்தி , உன் பெயர்கொண்ட புருஷன் உன் 
ளினவமணிகள் பதித்து, கற்கண்டிற் னை மணப்பான் என் றனர் . இரத்தினாவலி 
கோமய மமைத்து நெய்யைக் கோசலமாக தன் கனவி லவனைக் கண்டு விரும்பித் 
வைத்து , கன்று மிவ்வா றமைத்து , காலில் தோழியாகிய சந்திரலேகை சித்திரித்துக் 
கவடிகட்டி , இடங்கள் தோறும் நெல் முத காட்டிய சித்திரத்தால் அவன் நாகலோகத் 
லிய குவித்து வேதிகையிற் பூசைமுதலிய துப் புருடனென நினைத்து இருக்கையில் , 
செய்வித்து வேதியர்க் கருத்தித் தக்ஷிணை சுவா என்னும் அரக்கன் இவளைத் தூக்கிச் 
யுடன் தானஞ் செய்வதாம் . ( ஸ்ரீலைங்க செல்லச் சங்கசூடனெனும் நாகராஜன் 
புராணம் ) 

குமாரனாகிய இரத்தினசூட னரக்கனைக் 
இரத்தினபல்லவம் - ஒரு வித்தியாதர நகரம் . கொன்று இவளை மணந்தனன் . (காசி 

காண்டம் . ) 
இரத்தினபுரம்- காந்தார நாட்டிலுள்ள தொரு 
நகரம் . ( பெரு கதை ) 

2. இரத்தின தீபன குமரி இவள் மந் 
தாரதாமன் எனுங் காந்தருவன் குமானா 


நாத்தினமாலை - நீலன் பாரி 


இரத்தினேசன் 


172 


இரத்தினோற்பத்தி 


னன் , 


யெ பரிமளாலயனை மணந்து சிலநாளிரு 
ந்து இருவரும் முத்தியடைந்தனர். இவர் 
கள் பூர்வசன்மத்திற் புறாக்கள் ; ஒரு பருந் 
துடன் சண்டையிட்டு அயோத்தியில் 
உயிர் நீங்கிய தால் மறு சன்மத்திற் புருஷ 
உரு எடுத்தனர் . இவர்கள் தோழியர் 
கலாவதி , பிரலாவதி 
இரத்தினேசன் - காசியிலுள்ள சிவப்பிரதி 

இது , பர்வதராசன் தன் குமரி 
யாகிய பார்வதியாருக்குக் கொடுத்த இரத் 
தினங்கள் சிவலிங்கமான தா லிப்பெயர் 
பெற்றது . 
இரத்தினேற்பத்தி - வலன் எனும் அசுரன் , 
சிவபூசைசெய்து முக்கண்மூர்த்தி பிரத் 
தியக்ஷமாய் என்னவாம் வேண்டும் என்ன , 
யான் யுத்தத்தில் சாகா வரமும் , அங்ஙனம் 
விதியா லிறப்பின் என்னுடல் எவரும் 
விரும்புகின்ற நவமணிகள் ஆகக்கேட்ட 

அவ்வகை வரமளிக்கப் பெற்று 
அரசாண்டு இந்திரன் செய்த வஞ்சனையால் 
அவனுக்கு யாகப்பசுவாயினன் . 

இவன் 
உடல் , விலையுயர்ந்த இரத்தினங்களாயின . 
இந்திரனுக்கு யாகப்பசுவான வலன் இரத் 
தம் மாணிக்கங்கள் ஆயின . பற்கள் முத் 
துக்களாயின. மயிர்கள் வைடூரியமாயின . 
எலும்புகள் வைரமாயின. பித்தம் மரகத 
மாயிற்று . 

நிணம் கோமேதகமாயிற்று , 
தசைகள் பவளமாயின . கண்கள் நீலமா 
யின . கபம் புஷ்பராகமாயிற்று . இவற் 
றின் இடங்களும் , நிறங்களும் , சாதி 
களும் , தெய்வங்களும் , ஒளிகளும் , 
குற்றங்களும் , பயனும் சுருக்கிக் கூறு 
கிறேன் . மாணிக்கங்கள் கிருதயுகத்தில் 
யவனதேசத்தில் மக்கத்திலும் , திரேதா 
யுகத்தில் காளபுரத்திலும் , துவாபர் 
யுகத்திலும் , கலியுகத்திலும் , சிங்களத்தி 
லும் உற்பத்தியாம் . அந்த மாணிக்க 
மென்ற பதுமராகம் , ஒன்பதுவகை நிறத் 
ஒடன் இருக்கும் . அவை : - தாமரைப்பூ , 
மாதுளம்பூ , மாதுளவிரை, நெருப்பு , 
செங்கழுநீர் , மின்மினி , நாரத்தம்பழம் , 
விளக்கு , இந்திரகோபம் என்கிற நிறங் 
களைப் பொதுவில் பெறும் . இதில் பிரா 
மணசாதி சாதாங்க மெனவும் , க்ஷத்திரிய 
சாதி தருவிந்தம் எனவும் , வைசியசாதி 
சௌகந்திகம் எனவும் , சூத்திர சாதி 
காவாங்கம் எனவும் கூறப்படும . மேற் 
* றிய சாதரங்கத்தின் நிறம் பத்துவகை. 
அவை தாமரைப்பூ , கருநெய்தற்பூ, சூரிய 


னொளி , நெருப்பு , மின்மினி, மாதுளம்பூ , 
மாதுளவிரை, மேகம் , விளக்கு , இந்திர 
கோபம் . இம் மாணிக்கங்களில் பன்னி 
ரண்டு குணமும் பதினாறு குற்றமும் 
இலாதன கொள்க . தருவிந்தத்திற்கு நிறம் 
எட்டுவகை , குன்றிமணி , முயலிரத்தம் , 
விளாம்பூ , பலாசப்பூ , மஞ்சாடிப்பூ , செவ் 
வரத்தம்பூ , முள்ளிலவம்பூ , எரிபொன் . 
சௌகந்திகத்திற்கு நிறம் ஆறுவகை, இல 
வம்பூ , குயிலின்கண் , அசோகின் தளிர் , 
அவிர்பொன் , செம்பஞ்சு, ஐவனப்பூ . 
காவாங்கத்திற்கு நிறம் நால்வகை ; குர 
வம்பூ , குசும்பைப்பூ , செங்கல் , கொவ் 
வைக்கனி முதலியவற்றின் நிறத்துடன் 
இருக்கும் . இவற்றைச் சோதிக்கும் இட 
த்துக் கெட்டியாய் மேலே காந்தினால் உத் 
தமம் , கீழே காந்தினால் மத்திமம் , சுற்றுப் 
பக்கத்தில் காந்தினால் அதமம் என்பர் . 
சாதரங்கத்தை அணிந்தவர், வித்யாதா 
னம் , கோதானம் , கன்னிகாதானம் முத 
விய பல தானங்களைச் செய்த பலனும் 
அச்வமே தயாக பலனும் அடைவர் . குரு 
விந்த மணிந்தவர்கள் , உலகம் ஆண்டு வீ 
லக்ஷ்மியுடன் வாழ்வர் . சௌகந்திக மணிக 
தோர் செல்வம் , கீர்த்தி முதலிய பெறு 
வர். காவாங்கத்தை அணிந்தவர்கள் வீட் 
டில் பாலும் மலைபோல் நெற்குவியல்க 
ளும் அகண்ட ஐச்வர்யத்தையும் பெறுவர் . 
இவர்களிடம் மற்ற இரத்தினங்களும் வந் 
துசேரும் . இவற்றில் புள்ளி , புள்ளடி , 
கீற்று , வேறுநிறச்சார்பு , தராசம் என்கிற 
குற்றம் இலாது இருக்கின் அணிந்தோன் 
பகைவென்று விசயலக்ஷ்மி நேசனாவன் . 
அவனைப் பாம்பு , துஷ்டமிருகங்கள் , பை 
சாசு , பூதம் , தாமததெய்வங்கள் , தரித்தி 
ரம் , வியாதி , பாபக்கிரகங்கள் , யமவாதை 
முதலிய சேரா . பின்னும் இரத்தின 
பரீக்ஷை தெரிந்தோர் வயிரத்தினையும் , 
முத்தினையும் , வேதிய சாதி யெனவும் , 
மாணிக்கத்தையும் பவளத்தையும் க்ஷத்தி 
ரியசாதி யெனவும் , புஷ்பராகத்தையும் 
வைடூரியத்தையும் கோமேதகத்தையும் 
வைசியசாதி யெனவும் , மரகதத்தையும் 
நீலத்தையும் சூத்திரசாதியெனவுங் கூறு 
வர். முத்தையும் வயிரத்தையும் , பச்சை 
யையும் சாத்விக குணமுடையவெனவும் , 
பவளத்தையும் , மாணிக்கத்தையும் , கோ 
மேதகத்தையும் இராசதகுணம் உள்ளவை 
யெனவம் , நீலத்தினைத் தாமதகுணன் 


இரத்தினோற்பத்தி 


173 


இரத்தினோற்பத்தி 


ளவை யெனவுங்கூறுவர் . இவ்விரத்தினங் 
களை மதிப்போர் திங்களில் முத்தினையும் 
செவ்வாயிற் பவளத்தினையும் , புதனில் 
பச்சையினையும் , வியாழனில் புஷ்பராகதி 
தினையும் , வெள்ளியில் வயிரத்தினையும் , 
சனியில் நீலத்தினையும் , ஞாயிறில் 
கோமேதகத்தையும் , திங்களில் வைடூரி 
யத்தையும் , மதிக்கும் காலமெனக்கூறுவர் . 
இனி , முத்துக்கள் தலசம் , சலசம , என 
இருவகை. தலசம் , பூமியிலுள்ள பொருள் 
களிலுண்டாவன. சலசம் , நீரிலுண்டாம் 
பொருள்களில் பிறப்பன , அவை சங்கு , 
மேகம் , மூங்கில் , பாம்புத்தலை , பன்றிக் 
கொம்பு , வெண்ணெல் , இப்பி , மீன்றலை , 
கரும்பு , யானைக்கொம்பு முதலிய இ 
களிலுண்டாம் . கொக்கின் றலை , கற்புடை 
மகளிர் கண்டம் முதலியவற்றில் உண்டாம் 
எனவுங் கூறுவர் . அவையறிய , அவற்றில் 
யானைக்கொம்பிற் பிறக்கும் முத்து மாடப் 
புறாவின் முட்டை போற் றிரண்டு வெண் 
ணிறமா யிருக்கும் . மேகத்தின் முத்து 
இளஞ்சூரிய னிறமாயிருக்கும் . மூங்கில் 
முத்து மழைத்துளி நிறமாகும் . பாம்பின் 
முத்து நீலநிறமாயிருக்கும் . பன்றிக்கொம் 
பின் முத்து இரத்த நிறமாம் . நெல்லின் 
முத்து பச்சையாயிருக்கும் . மீன்முத்து 
பாதிரிப்பூ நிறமாம் . கரும்பின் முத்து 
பொன்னிறமா யிருக்கும் . இம் முத்துக் 
கள் நக்ஷத்திரம் போல் ஒளியும் உருட்சி 
யும் , அழுக்கில்லாமையும் , கையில் எடுத் 
துப் பார்க்கையில் கெட்டியும் , பார்வைக் 
கழகும் படிகநிறத்துடன் கூடியிருப்பின் 
உத்தமமாம் . இவற்றை அணியின் லக்ஷ 
மியும் , ஆயுளும் , செல்வமு முண்டாம் . 
மூதேவி நீங்குவள், இனித் ததீசி முனி 
வரின் எலும்பும் , வலாசுரன் எலும்பும் , 
கோசல முதலிய நாடுகளில் விழுந்து வயி 
ரமுண்டாயின . அவ்வயிரங்களுள் கோசல 
நாட்டிற் கிடைப்பன குணத்திற் சிறந்த 
னவாம் . அது உறுதியாய்த் தெள்ளிய தாய் 
விலை மதிப்புள்ள தா யிருக்கும் . இதைக் 
குறுநிலமன்னன் அணியினும் உலகங்களை 
வென்று சயமடைந்து செல்வம் உடையன் 
ஆவன் . தரித்திரம் , வியாதி , மிருகங்க 
ளால் வரும் வருத்தம் , அற்பாயுசு , பூத 
கணங்களால் இம்சையுண்டாகா . இரத்தி 
னங்களில் வயிரத்தையே முதல் என்று 
கற்றோர் கூறுவர் . அது மற்ற இரத்த 
னங்களைத் தொகயிடத் தகுந்ததுமாம் . 


தன்னைத்தானே அறுக்கும் தொளையிடு 
மன்றி மற்றொன்றில் அறுபடாது , 
கதம் வலாசுரன் பித்தத்தினைப் பக்ஷிகள் 
மூக்கினால் கொத்தித் தமக் கிரையாகக் 
கொண்டு சென்ற காலத்து மூக்கினின்று 
சிதறிவிழுந்த இடங்களே மரகத ரத்தினத் 
திற்கு உற்பத்தித்தலங்கள் ஆம் பின்னும் 
வினதை இடத்தில் அருணன் பிறந்த 
முட்டையின் ஓட்டைக் கருடன் ஓரிடத் 
தில் பத்திரமாக வைத்து இருக்க அந்த 
இடம் தா றிக் கடல் சூழ்ந்த தீவில் விழுந்த 
அந்த இடமும் மரகதம் பிறக்கும் இட 
மாம் . மற்றும் விஷ்ணுமூர்த்தி மோகினி 
யுருவாகச் சென்றகாலத்து ருத்ர மூர்த்தி 
பின்றொடர்ந்து மந்தரமலையிற் கூடி அரி 
கரனைப் பெற்றபோது சிதறிய வீரியத் 
தைக் கருடன் கடலிலும் துருக்க நாட்டிலும் 
இட , அது கருடப்பச்சை யாயிற்று . அந் 
தக் கருடப்பச்சைக்குக் காடம் , சுப்பிரம், 
காவம் என மூன்று குணங்கள் உண்டு . 
அவற்றுள் காடம் அறுகம்புல்லின் நிறம் 
உள்ளது . அந்தக் காடம் , சகுணமெனவும் 
சதோடமெனவும் இருவகை யென்பர் . 
இவற்றில் சகுணமாவது காடம் , உல்லசி 
தம் , பேசலம் , பித்தகம் , முத்தம் , பிதுகம் 
என அறு வகைப்படும் . அவற்றில் காடம் 
புல்லின் நிறம், உல்லசிதம் மெலி தாயிருக் 
கும் , பேசலம் குளச் செந்நெல் நிறமாயி 
ருக்கும் , பித்தகம் , பச்சைக் கிளிச்சிறகின் 
நிறமாம் . முத்தம் , துளசி நிறமாம் , 
பிதுகம் , தாமரையிலையின் நிறமாம் . 
சதோடமானது , தோடலே சாஞ்சிதம் , 
துட்டம் , தோடமூர்ச்சிதம் , தோடலேசம் 
மந்ததோடம் என்று ஐந்து வகைப்படும் . 
அவற்றில் தோடலே சாஞ்சிதம் , எலு 
மிச்சை நிறமாயிருக்கும் . திட்டம் , அலரி 
யிலை நிறமாயிருக்கும் . தோடமூர்ச்சிதம் , 
புல்லின் நிறமாகும். தோடலேசம் , 
தாமரையிலையின் நிறமாகும் . மந்ததோடம் 
மயிலிறகின் நிறமாகும் . இவ்வகை மரக 
தாதிகளின் இனங்களை அணிவோர் தீர்க் 
காயுள் உள்ளவர்களாய்ச் சகல ஐச்வரியங் 
களும் அடைவர் . மாகதப் பச்சைக்குக் 
குற்றம் எட்டுள. அவை கருகல் , வெள் 
ளை , கல் , மணல் , கீற்று , பரிவு, தார், 
சாயையி றுகுதல் என்பன . குணம் எட்டா 

நெய்த்த மயிற் சழுத்தொத்த 
பைம் பயிரிற் , பசுத்தல் பொன்மை தன 
னுடன் பசுத்தல் , வக்கிபாய்தல் பொன் 


வன. 


இரத்தினோற்பத்தி 


114 


இரத்தினோற்பத்தி 


வண்டின் வயி சொத்துத் தெளிதலோடு 
எட்டும்குணமே என்ப . நீலங்கனினினம் 
இங்கிலம் வலாசுரன் கண்களாம் . 
சிவமூர்த்தியின் கண்டத்தின் ஒளிபோல் 
விளங்கும் . 

அது மா நீலம் எனவும் , 
இந்திரநீல மெனவும் இருவகைப்படும் . 
அவற்றுள் , இந்திரநீலம் விசுவரூபனை இந் 
திரன் கொன்ற பாபம் தீர அச்சுவமே தஞ் 
செய்தனன் . அந்த யாகப்புகை குதிரை 
களின் கண்களில் நுழைந்து கலங்கிச் 
சேறு போல வழிந்து ஒழுகிய இடங்களின் 
உண்டான நீலமாம் . 

மாநீலமாவது , சூரி 
யன் , தேவி சஞ்ஞை, அவனது வெப்பம் 
பொறுக்காது பெட்டைக்குதிரை யுருக் 
கொண்டு ஓடினகாலையில் சூரியன் ஆண் 
குதிரை வடிவாகப் பின் தொடர்ந்தனன் . 
அக்காலையில் அவன் வீரியம் சிதறின 
இடத்தில் உண்டானவையாம் . இந் நீல 
ரத்தினங்கள் வெண்மை கலந்து இருக்கின் 
பிராமணசாதி , செம்மைகலந்து இருக்கின் 
கூத்திரியசாதி , செம்பொன்னிறங் கலந்து 
இருக்கின் வைசியசாதி , மிக்க கறுப்புக் 
கலந்திருக்கின் சூத்திரசாதியாம் . இந்த 
நீலரத்தின மணிவோர் சகல மங்களமும் 
பெற்று வாழ்வார்கள் . நீலத்திற்குக் குணம் 
பதினொன்று , குற்றம் எட்டு . " கோகுலக் 
கழுத்துக் குவளை சுரும்பர் , ஆகுலக்கண் 
கள விரிச்சாறு 

- கா யாநெய்தல் 
கனத்தல் பத்தி , பாய் தலெனக் குணம் 
பதினொன்றாமே . " கோமேதகம் 
இது வலாசுரன் நிணம் சிதறிய இடங் 
களில் உண்டாவதாம் . இது உருகிய 
நெய்த்துளி, தேன்றுளி, கோசலம் இவை 
களினிறமாய்ச் சிவந்து பசும்பொன்னிற 
மாய் மென்மையாய்ச் சுத்தமாய் உறுதி 
கொண்டிருக்கும் . 

இதை அணியின் 
அஞ்ஞானம் நீங்கிச் சுத்த முண்டாகும் . 
புஷபாாகம் 

விஷ்ணுமூர்த்தி 
அவதாரங்கொண்டு 

தமது 

பிலம் 
போலும் வாயைத் திறந்து அட்டகாசம் 
செய்தடோது வாயினின்றும் விழுந்த 
கபம் சிந்திய இடத்திலும் , வலாசுரன் 
கபம் விழுந்த இடத்திலும் உண்டானது . 
அது பாரியாத்ர கிரியின் கொடிமுடியாயும் 
மந்தரமால்வரைக்குப் புறஞ்சூழ் மேகலை 
யாயும் இருக்கும் . மயன் இந்த ரத்தினத் 
தினால் இந்திரனுக்குப் பட்டணமும் , மண் 
-பமும் உண்டாக்கினான் . இந்த ரத்தி 
னம் அணிவோர் பகைவரை வென்று 


வெற்றி பெறுவர் . வைடுரியம் வலா 
சுரன் சோமம் எல்லாம் இளாவிருத கண் 
டத்திலும் கோரக்கம் , மகதம் , சிங்களம் , 
மலயம் , பாரசீகம் , திரிகூடம் முதலிய 
தேசங்களிலும் மற்றத் தீவுகளிலும் பரந்து 
உண்டாயின , இது மேகம் இடிக்கையில் 
கடலிலும் உண்டாகும் . இது மூங்லினிலை , 
மேகம் , மயிலின் கழுத்து , பூனைக்கண் , 
தேன் , இந்நிறங்களையுடைய தாய்க் கனமாய் , 
தெள்ளிய தாய் , உறுதியாய் இருக்கும் . 
இது அழகாய் வலப்புறத்து ஒளி வீசின் 
பிராமண சாதியாம் , இடப்புறத்தில் ஒளி 
வீசின் க்ஷத்திரியசாதியாம் . மேலே ஒளி 
வீசின் வைசிய சாதியாம் . அடிப்புறம் ஒளி 
வீசின் சூத்திர சாதியாம் . இதனை அணி 
வோர் சம்பத்தை யடைவர் . பவளம் 
வலாசுரன் மாமிசம் விழுந்த இடத்தில் 
உண்டாயிற்று . இன்னும் பிரமன் சந்தி 
வடிவமாகிய தென்புலத்தவரைச் சிருஷ் 
டிக்கையில் அவர்கள் உடலின் அழுக்குச் 
சிந்திய இடத்தினும் , திருமால் மது கைட 
வரைக் கொன்ற காலத்து அவர்களின் 
உடலினும் , இரத்தம் ஒழுகிய இடங்களி 
லும் , இந்திரன் மலைகளின் 

சிறகுகளை 
வெட்டியபோது அவற்றின் உதிரம் சிந் 
தின இடங்களிலும் உண்டாயிற்று , இப் 
பவளம் , முருக்கம்பூ , பச்சைக் கிளிமூக்கு , 
செவ்வரத்தம்பூ , கொவ்வைக்கனி இவை 
களின் நிறமாகும் . இவைகளில் திருகல் , 
கோணல் புழுவரித்தல் , முகமொடிதல் 
குற்றமாம் . இவைகளைப் 

பெண்களே 
அணிவர் . அணியின் புத்திரலாபம் முத 
லிய உண்டாம் . இந்த நவரத்தினங்கள் 
அன்றிச் சந்திரகாந்தக் கல்லும் சூரியகாந் 
தக் கல்லும் உண்டு என்பர் . இவ்விரத் 
தினங்களுக்குக் குற்றம் பன்னிரண்டா 
வன, சரை,மலம் , கீற்று , சம்படி , பிளத்தல் , 
தொளை , கரிவிந்து , காகபா தம் , மிருத்துக் 
கோடிகள் இலா தன , கோடி முரிந்தன , 
தாரை , மழுங்கல் என விவை . இனிக் 
குணமைந்தாவன. எட்டுப் பலகையும் , 
ஆறு கோடியும் , தாரையும் , சுத்தியும் , 
தராசமும் என இவை . இக் குற்றங்கள் 
நான்கின் பயனாவன , காகபாதம் , நாகம் 
கொல்லும் . மலம் பிரியாதது நிலந்தரு 
கிளைகெடும் . விந்து சிந்தையின் சந்தாபம் 
தரும் . கீற்றுவாலினை யேற்றவர் மாங் 
வா . இவற்றின் சாதி அந்தணன் வெள்ளை , 
அரசன் சிவப்பு , வைசியன் பச்சை , சூத் 


வராக 


இரத்தை 


175 


இரவுக்குறி 


திரன் கருமை . 


கொன்றது . 


பெண் , 


இவற்றினை அணியின் 

இவர் பிள்ளைகளிருவரும் 
முறையே அச்சாதியாகப் பிறந்து நலம் அரசன் யாகத்துக்கு வந்த தேவர்களை 
பெறுவர் . இதைப் பெரும்பான்மை வயி 

வேண்டி இறந்த தந்தையையும் , பாரத்து 
ரத்திற்குக் கூறுவர். ( திருவிளையாடல் ) வாசரையும் , துல்லியவக்கிரரையும் உயிர்ப் 
இரத்தை- அஷ்டசத்திகளு ளொருத்தி பித்தனர் . 
இரந்திதேவன் -1 சங்கிரதி குமரன் . இகத் இரமணகம் -- ஒரு தீவு . இதில் பூர்வம் காளி 
தில் வெறுப்புள்ளவனாய்த் தனக்குத் தெய் 

யன் என்னும் நாகராசன் 

வசித்திருந் 
வகதியால் வரும் அன்னத்தை அதிதி தனன் . இதில் கருடன் நாகர்களைச் சுமந் 
களுக்குப் பங்கிட்டுக் கொடுத்து ( ச O ) தான். ( பா - ஆதி ) 
நாள் ஆக ரமில்லா திருந்தனன் . ஒருநாள் இரமணகன் - சதிகோத்ரன் குமரன், புட்க 
தனக்குக் கிடைத்த அன்னத்தையும் , பாய ரத்தீவை யாண்டோன் , 
சத்தையும் நீரையும் உண்ண ஆவலுடன் இரம்பன் -1 , வாநரத் தலைவன் . 
வருகையில் முதலில் ஒருவேதியன் , இரண் 2. ஆயுசின் குமரன் . 

புரூரவசுவின் 
டாவது சூத்திரன் , மூன்றாவது மிலேச் குமான் , இவன் குமரன் ரபசன் . 
சன்மூவருந் தனித்தனி விருந்தினராக வர , 3. மகிஷாசுரனுக்குத் தந்தை , 
அவர்களுக்கு முறையாக முதலில் வந்தவ இரம்யகன் - அக்கினியித்திரனுக்குப் பூர்வ 
னுக்கு அன்னத்தையும் , 

இரண்டாவது 

சித்தியிட முதித்த குமரன் . 
வந்தவனுக்குப் பாயசத்தையும் , மூன்று இரம்யதான் -தேவா வணத்தரசன்,(சூளா.) 
வது வந்தவனுக்குத் தண்ணீரையும் கொ இரம்யை மேருவின் தேவியின் 
டுத்துத் தான் ஆகாரமில்லாதிருக்கத் திரி இளா விருதன் பாரி , 
மூர்த்திகளும் தரிசனந்தந்து , அநுக்கிரகித் இரயிக்தவன் இவன் ஒரு வேதியன். 
தனர் . ( பாகவதம் . ) 

பிறக்கையில் முடவனாகப் பிறந்து ஒரு 
2 , இவன் யாகத்தில் பசுக்கள் தாமே வண்டியில் ஏறிக் காட்டின் வழிச் செல் 
தம்மை நல்லவழியில் உபயோகிக்க வேண் லுகையில் ஒரு பாலைவனத்தின் பாழ்க் 
டுமென வந்தன . இந்தப் பசுக்களின் 

கிணற்றில் இருந்து வந்த ( சா ) எனும் 
சருமச்சுவையிலிருந்து ஒழுகிய நீர் சர்மண் ஒலி கேட்டு அது தம் மதுரர்களின் ஓசை 
வதியென ஒர் ஆறாயிற்று . ( பார - சாங் .) 

உணர்ந்து அவர்கள் சொற்படி 
இரபசன்- இரம்பன் குமரன் . இவன் கும கயாபல்குனித்தீர்த்தம் ஆடித் தம்பிதுர்க 
ரன் கம்பீரன் . 

ளைச் சுவர்க்கம் அடைவித்தவன் . (பூவா . ) 
இரப்பர்மரம் - இந்தமரம் மலேயா தீவுகளி இரயுகவன் - சயுக்குவனைக் காண்க 
லும் , அமெரிக்காதேசக் காடுகளிலும் பயி இரவாளர் - இவர்கள் கோயம்புத்தூர்ஜில்லா 
ராகிறது . இம்மரத்தைப் பலவிடங்களில் முதலிய இடங்களில் வசிக்கும் ஒரு காட்டு 
தொளைத்துத் தொளைக்கப்பட்ட இடத்தில் வாசிகள் . இவர்களிற் சிலர் தமிழும் 
தகரக்கிண்ணங்களைத் தொடுத்துவிட அதில் சிலர் மலையாளமும் பேசுவர் . 
மஞ்சள் நிறமான அதன்பால் வடிகிறது . இரவி- நான்கு முகமுடைய சூர்யன் . சிவ 
அப்பால்களைச் சேர்த்துத் தொட்டிகளில் சூர்யனுக்கு இடப்புறத் திருப்பவன் . 
ஊற்றிக் கொள்ளுகின்றனர் . அது காற் இரவிதர்மனு - திருவரங்கத்திற் பெருமாள் 
றுப்பட வெண்ணிறமாய் மிருதுவாகிறது . பிரத்தியக்ஷம் பெற்றவன் . 
இாப்பியர் ஒரு இருடி புங்கவர் . பாரத்து இரவிபுரம் -- மலைநாட்டிலுள்ள ஓர் ஊர் . 
வாசருக்கு நண்பர் . இவர்குமாரர் பராவசு . இரவிவன்மன்- அமுதபதியின் கணவன் ,, 
பாரத்துவாசர். குமாரராகிய துல்லிய வக்ர அசோதரநகரத் தரசன் . (மணிமேகலை ) 
ரைப் பூதங்களை யேவிக் கொலை செய்வித் இரவி வீரன் - விக்கிரமார்க்கன் குமரன் . 
தவர் . இவா பிருகுத் துய்ம்மராசனிடத்து இவனாண்டது விஜயநகரம் . 
யாகஞ் செய்விக்கப் போன பிள்ளையைத் இரவுக்குறி - தலைவன் தலைவியை இரவுக்குறி 
தேடிக்கொண்டு காட்டின்வழி வா , அவ் யிற் கூடுதல் . இது , வேண்டல் , மறுத் 
விடந் தருப்பைக்கு வந்திருந்த குமாரன் தல் , உடன்படல் , கூட்டல் , கூடல் , பாரா 
தன்னைப் புலி பிடிக்க வருகிறதென் ட்டல் , பாங்கிற்கூட்டல் , உயங்கல் , நீங்கல் , 
றெண்ணி இருளிற் றருப்பையை அபி எனும் வகைகளையும் , இறைவி இருட்குறி 
மந்திரித்து ஏ.வத் தருப்பை தந்தையைக் 

வேண்டல் , பால்கி நெறியருமைகூரல் , 


என 


இரவுக்குறியிடையீடு 


176 


இராகத்தகுதி 


இறைவன் நெறியினெளிமைகூறல் , பாங் இஷபன் - ஆயுஷ்மனுவிற்கு அம்பு தாரை 
கியவனாட்டணியியல்வினாதல் , கிழவோன விட முதித்த குமரன் 
வணாட்டணியியல் வினாதல் , அவற்குத்தன் இரஸிகழாாரிதாசர் - மதுராபுரியில் சாயன 
னாட்டணியியல் பாங்கி சாற்றல் , இறை நகரத்தில் கிருஷ்ணபூசையி லன்புற்றவ 
விக்கிறையோன் குறை யறிவுறுத்தல் , ராய்ப் பாகவ தபத தீர்த்தங்கொண்டு அவர் 
நேராதிறைவி நெஞ்சொடு கிளத்தல் ,, 

களுக்கு அமுது படைத்து ஆசார்ய பக்தி 
நேரிழை பாங்கியொடு நேர்ந்துரைத்தல் , 

யதிகமாய்க்கொண்டு ஒழுகு நாட்களில் 
நேர்ந்தமைபாங்கி நெடுந்தகைக் குரைத் 

ஆசாரியர் நில 

முதலியவைகளை 
தல் , குறியிடை நிறீஇத் தாய் துயிலறி தல் , மிலேச்ச அரசன் ஜப்தி செய்தது கேட்டு 
இறைவிக்கிறைவன் வரவறி வுறுத்தல் , அவனிடஞ் சென்றனர் . அவ்வரசன் 
அவட்கொண்டு சேறல் , குறியுய்த்தக றல் , இவர்மீது யானையையேவ அவ்யானையை 
வண்டுறைதாரோன் வந்தெதிர்ப் படுதல் , இவர் தாரகமந்திரத்தால் வசஞ்செய்து 
பெருமகளாற்றின தருமை கண்டிரங்கல் , கொண்டு மான்ய முதவியவைகளை ஆசார் 
புரவலன்றேற்றல் , புணர் தல் , புகழ்தல் , யருக்கு மீண்டுங் கொடுப்பித்துப் பரமபத 
இறைமகளிறைவனைக் குறி விலக்கல் , மடைந்தவர் . ( பக்தமாலை ) 
அவன் இறைவியை யில்வயின் விடுத்தல் , இரக்ஷாபந்தனம் - காப்பு நாணணிதல் , 
இறைவியையெய்திப் பாங்கி கையறை ஆசிரியன் வடக்காக இருந்து அணிந்து 
காட்டல் , இற்கொண்டே கல் , பின் சென் கொள்ளுபவனைக் கிழக்காக நிறுத்தி ஒரு 
றிறைவனை வரவு விலக்கல் , பெருமகன் பாக்கும் மூன்று வெள்ளை வெற்றிலையும் 
மயங்கல் , தோழி தலைமகள் துயர்கிளந்து ஒரு தேங்காயும் ஒரு பாத்திரத்தில் 
விடுத்தல் ,திருமகட் புணர்ந்தவன் சேறல் வைத்துப் பொற்காப்பு அல்லது , கூ , ரு , 
ஆகிய விரிகளையுடைத்து . இவ்வளவும் இழைமுதலாக ஒற்றைப்படும் இழையி 
ஏழாநாள் செய்தி . ( அகம் . ) 

னால் முறுக்கப்பட்ட பருத்தி ஏலாற் 
இரவுக்குறியிடையீடு- எட்டாம் நாள் இர செய்த காப்பாவது பாத்திரத்தில்வைத்து 
வுக்குறிக்கண் வந்த தலைவன் , அல்ல குறிப் மந்திரித்து மூன்று முறை மந்திரத்தால் 
பறி தலால் இடையீடு பட்டுப்போதல் . அதை உருவிக் கட்டிக் கொள்வோனது 
இது அல்லகுறி , வருந்தொழிற்கருமை வலக்கையில் கட்டுவ தாம் . ( சைவ - பூ . ) 
யெனும வகையினையும் , இறைவிக்குளை இரக்ஷேழகன் - கத்ருவின் குமரன் நாகன் . 
யிறை வாவுணர்த்தல் , தான் குறி மருண் இரா - கச்யமன் தேவி . 
டமை தலைவி யவட்குணர்த்தல் , பாங்கி இராகம்- இதனைப் பாடுமிடத்துச் சித்திர 
தலைவன் தீங்கெடுத்தியம்பல் , புலந்தவன் வஞ்சனைகளை அறிந்து பாடுதல் வேண்டும் , 
போதல் , புலர்ந்தபின் வறுங்களம் தலைவி அவையாவன : - சித்திரப் புணர்ப்பு என் 
கண்டிரங்கல் , தலைவி தன் துணைக்குரைத் பது இசை கொள்ளும் எழுத்துக்களின் 
தல் , தலைமகளவலம் பாங்கி தணித்தல் , மேல் வல்லெழுத்து வந்தபோது மெல் 
இறைவன் மேற் பாங்கி குறிபிழைப்பேற் லொற்று நிறுத்தல் , வஞ்சனை புணர்ப் 
றல் , இறைவி மேலிறைவன் குறிபிழைப் பாவது இசைகொள்ளா வெழுத்துக்களின் 
பேற்றல் , அவள் குறி மருண்டமையவ மேல் வல்லொற்று வந்தவழி மெல்லொ 
ளவற்கியம்பல் , அவன் மொழிக் கொடுமை ற்றுப்போல நெகிழ்த்துப் புணர்த்தல் , 
சென்றவளவட்கியம்பல் , என் பிழைப்பன் இராகம் பாதத்திற் கூறினாம் . 
றென்றிறைவிநோதல் , தாய் தஞ்சாமை , இராகத்தததி ( ச ) இடம் , செய்யுள் , 
நாய்துஞ்சாமை , ஊர்துஞ்சாமை , காவலர் குணம் , காலம் . இவற்றுள் இடம் , பற்றிய 
கடுகுதல் , நிலவு வெளிப்படுதல் , கூகை இராகம் , ஐந்திணை இராகம் . செய்யுள் பற் 
குழறல் , கோழி குசல் காட்டுதல் என் றிய இராகத்துள் வெண்பா இராகம் , சங் 
பனவிரி. ( அகம் ) 

கராபரணம் . 

அகவல் இராகம் . தோடி . 
இரவுத்தலைச்சேறல் தலைவனைக் 

கலி இராகம் , பந்துவராளி . கலித்துறை 
வேண்டு மென்னும் ஆசையோடு செறிந்த இராகம்பைாவி , தாழிசைஇராகம் , தோட , 
இருளையுடைய ஒத்த யாமத்து மாட்சிமை விருத்த இசாகம் , கல்யாணி , காம்போ சி , 
பட்டமென்மையால் தன் இல்லினின்றும் மத்யமாவதி முதலிய உலா இராகம் , 
இறந்தது . பெருந்திணை . ( பு . வெ .) சௌராட்டிரம் . தோடைய இராகம் , சௌ 


காண 


இராகவன் 


177 


இராகு 


வன் 


ராட்டிரம் , நாட்டை , மங்கள ராகம் , மங்கள மண்ணிற் புரண்டு அழுதனள் . மூன்றாம் 
கௌசிகை. தேவாரத்தினிசாகம் , பூபாளம் , நாள் சூளை நெருப்பாறியபின் , சூளையைப் 
பிள்ளைக்கவி இராகம் , கேதார கௌளம் . பிரிக்கக் குட்டிகளிருந்த பாண்டம் வேகா 
குணம்பற்றிய இராகத்துள் ஆகிரி , கண் மல் குட்டிகளும் தாயைக்கண்டு களித்தன . 
டாராகம் , நீலாம்புரி , பியாகடை புன்னாக இதனைக் கண்ட கும்பாரும் மற்றைய குய 
வராளி துக்காராகங்கள் . இரக்க இராகம் , வர்களும் வியப்படைந்தனர் . கும்பாரும் 
வராளி . காம்போதி , சாவேரி , தன்னி மனைவியரும் இந்தத் தொழிலை விட்டுச் 
யாசி , மகிழ்ச்சி யிராகம் . நாட்டை யுத்த காட்டில் கட்டைவெட்டி விற்றுக் குப்பை 
இராகம் . காலம்பற்றிய இராகத்துள் வசந் யிலுள்ள சீலைகளையுடுத்தி ஜீவனஞ்செய்து 
தகால இராகம் காம்போதி , அசாவேரி , வருங்காலத்து இவர் குமரி வங்கா என் 
தன்னியாசி . மாலையி ராகம் , கல்யாணி , பவள் , வீமநதிக்கரையில் ஸ்நாக முடித்துப் 
காபி , கன்னடம் , காம்போதி . யாமராகம் , பூசை புரிகையில் நாமதேவர் குமரி , குய 
ஆகிரி , விடியலி ராகம் , இந்தோளம் , இரா 

புத்திரிக்குப் பூசையு முண்டோ 
மகலி , தேசாக்ஷரி , நாட்டை பூபாளம் . வென்ன வங்கா நாமதேவர் செத்த 
உச்சி யிராகம் , சாரங்கம் , தேசாக்ஷரி அன் பசுவை உயிர்ப்பித்தது காமியமென் றிகழ் 
நியும் , ஆகிரி , இந்தோளம் , இராமகலி ந்து கூறக்கேட்டுத் தந்தையிடங் கூற , நாம 
சாரங்கம் , பூபாளம் , நீக்கி நின்ற மற்றவை தேவர் பெருமாளை ராகாகும்பர் காமியோ 
எக்காலத் திற்கும் பொதுமைய . ( பரத நிஷ்காமியோவென்று கேட்கப் பெருமாள் 
சாத்திரம் . ) 

நிஷ்காமியரென அதைக் காட்டுகவென 
இராகவன் - இரகு என்பவனது வமிசத்திற் நாமதேவர் கேட்க , பெருமாள் தம்தேவி 

பிறந்த விஷ்ணுமூர்த்தியின் திருநாமம் . யுடன் ஒரு வேதியராய் ராகாகும்பார் 
இராகவாநந்தர் - ஏகான்மவாதி , திருவேங் கட்டை வெட்டுமிடத்திற் சென்று லக்ஷ 
கடசுவாமிக்கு ஆசிரியன் . 

மியின் பொற்கங்ணத்தை அடியில் வைத்து 
இராகா-1 . ஆங்கீரச ருஷிக்குச் சிரத்தையிட மேலே கட்டைகளைப் பரப்பித் தூரத்தில் 
முதித்த குமரி . 

நின்றனர் . பாகாகும்பார் விறகைத் தேடி 
2. சுமாலியின் பெண் . கரதூஷணர் வருங் காலத்தில் பொற் கங்கணத்தைக் 
தாய் . விசிரவசுவின் தேவி . 

கண்டு தூர விலகிச் சென்று தன் மனைவி 
3. தாதா வென்னும் ஆதித்தனுக்குப் யாருக்கு அறிவிக்க மனைவியாரும் தூர 
பாரி . குமரன் பிராதம் . 

விலகிச் சென்றனர் . இதனைக் கண்ட நாம 
இராகாதம்பார்- இவர் குஜராத்தி தேயத்தி 

தேவர் உண்மையான பச்தி யுள்ளா 
லுள்ள குயவர் . இவர் தேவி பாங்கா ரென்று பெருமாளை வேண்டப் பெருமா 
பாயி . இவர் மட்கலஞ்சுட்டுப் பிழைத்து ளுந் தம் முண்மை உருவை ராகாகும்பா 
வருங்காலத்து ஒருநாள் சூளை போடும்படி ருக்குத் தரிசனங்கொடுக்க இராகாகும்பார் 
யாக வைத்த சாலில் ஒரு பூனை , குட்டி கண்டு பணிந்தனர் . ( பக்தமாலை ). 
போட்டு வளர்த்து வந்தது . அத்தாய்ப் இராத- கிரகபதமடைந்தவர்களில் ஒருவன் . 
பூனை இரைக்குப் போயிருந்த சமயம் இவன் தந்தை விப்ரசித்தி. தாய் 
ஆதலால் ராகாகும்பார் இதனை அறியாமல் சிம்மிகை . தம்பி கேது . இவர்க ளிரு 
குட்டிகளிருந்த மட்பாண்டங்களைச் சூளை வரும் கச்யபருக்குப் பேரன்மார் . விஷ்ன 
யிலடுக்கித் தீயிட்டனர் . பின் இரைக்குச் மூர்த்தி சகன் மோகினி யுருக்கொண்டு 
சென்ற தாய்ப்பூனை திரும்பிக் குட்டி தேவர்களுக்கு அமுது பகுந்தளித்த காலத் 
யிருந்த சாலைக் காணாமல் கத்துங்காலத் தில் , இராகு தேவவுருக்கொண்டு சூரிய 
தில் சூளையிலிருந்த குட்டிகள் கேட்டுக் சந்திர ரிருவருக்கும் இடையிலிருந்து 
கதற ராகாகும்பார் அதிக விசனத்துடன் வாங்கிப் புசித்தனன் . இவ் விருவரும் 
தன்னுடைய மனைவிக்குக் கூற மனைவி இராகுவை விஷ்ணு மூர்த்திக்குக் குறிப் 
பூனைகள் படும் பாடும் தன்னாயகன் படும் பித்தனர் . 

மோகினி யுருக்கொண்ட 
பாட்டையும் கண்டு மூர்ச்சையடைந்து 

விஷ்ணு , 

இராகுவைத் தலையிற் சட்டு 
பண்டரிநாதனை வேண்டி இந்த அபாயத் வத்தா வடித்தார் . பிரிந்த சிரம் இராகு 
தினின்றும் காப்பாயேல் மட்கலஞ் சுடுந் வென்றும் மற்ற தேகம் கேதுவென்றும் 
தொழில் இனிச்செய்யேன் என்று புலம்பி பெயருற்றுச் சூர்யசந்திரர் தங்களைக் குறிப் 

23 


ை 


இராகுகாலம் 


178 


இராசசார்த்தூலபாண்டியன் 


பித்த காரணத்தால் , அவர்கண்மேற் பகை யக்ஷராகவும் ஆக என்றனர். காசிபருக்குச் 
மைகொண்டு தவவன்மையால் மறைப்பர் சுரசையிடம் பிறந்த குமார் எனவும் 
என்பர் . இவர்கள் தவத்தால் கிரகபத கூறுவர் . 
மடைந்தனர் . இவர்கள் விஷ்ணுவை இராசகம்பீரபாண்டியன்- இராசேச பாண் 
யெண்ணித் தவமியற்றிக் கரும்பாம்பு செம் டியன் குமரன் . இவன் குமரன் வங்கிய 
பாம்பின் உருவாயினர் . சூர்யனுக்கு தீபபாண்டியன் . 
( 5s ,ooo ) விஸ்தார யோசனையுள்ள மண் இராசகிரியம் - இது புகழ்பெற்றதும் , மிகப் 
டலத்தி லிருப்பவர்கள். இவன் தேர் ( அ ) பழமையானதுமான ஒரு பெரிய நகரம் , 
குதிரைகள் பூட்டிச் செல்லும். 

பலவகை நுகர்ச்சிகளை யுடைமையாலும் , 
இராகு, கேதுக்கள் முறைப்படி கிரகங்கள் அச்சத்தை விளைவித்தலாலும் பவணலோ 
அல்ல , இந்துக்கள் இவற்றைச் சாயா கத்தையும் , செல்வமிகுதியால் அமராவதி 
கிரகம் என்பர் . ஆயினும் இவை சூரியனை யையு மொப்பது . இது மகதநாட்டின் 
ஒரு முறை சுற்றிவர ( 185 ) வருஷங்கள் தலைநகர் , பல விண்மீன்களுக்கு நடுவே 
ஆகின்றன என்பர் . 

தோன்றும் முழுமதிபோலச் செல்வம் 
இராகுகாலம் - ஞாயிறு , மாலை 4 , - மணி நிரம்பிப் பல ஊர்களுக்கிடையே தோன் 
முதல் 6 - மணி வரையில் , திங்கள் , காலை றுவது . இதன் புறத்தே யவனச்சேரிகள் 
7 -- முதல் 9 - வரையில் , செவ்வாய் , மாலை நூறும் , ஏறி படைப்பாடிகள் நூற்றறுபதும் 
3 - முதல் 41- வரையில் , புதன் , நடுப்பகல் தமிழ்வீரர்களின் சேரிகள் ஆயிரமும் , 
12 - முதல் 1 - வரையில் , வியாழன் , பகல் கொல்லர் சேரிகள் பலவும் , மிலைச்சச்சேரி 
1 -முதல் மாலை 3 - வரையில் , வெள்ளி , கள் பலவும் , சித்திரசாலைகள் முதலிய 
காலை 10 -- முதல் 12- வரையில் , சநி காலை பலவகை இடங்களும் , தண்ணீர்ப் பந்தர் 
9 - முதல் 10 -வரையில் , இக்காலங்களில் முதலிய பல தருமத்தானங்களும் , பலவ 
சுபகாரியங்கள் நீக்கப்படும் . 

கைத் தேவாலயங்களும் இருந்தன. அழ 
ஓராதபணிச் சக்காம்- இராகுநின்ற நக்ஷத் கிய அகழிகளாலும் பல உறுப்புக்கள் 
திரம் முதல் அன்றைய நக்ஷத்திரம் வரை 

வாய்ந்த 

மதில்களாலுஞ் சூழப்பெற்ற 
எண்ணும்போது 27 , 26 25 வரையில் இதன் அகநகரில் பெரும் படைச்சேரி , 
சிரசுநாள் ; 23 , 22 , 21 கழுத்துநாள் . 19 , போகச்சேரி , உழவர்சேரி , வணிகர்சேரி , 
18 , 17 , 15 , 14 , 13 , 11 , 10 , 9 , 7 ; 6,5 , அந்தணர்சேரி , அமைச்சர்சேரி , முதலி 
வயிற்று நாள் ; 3 , 2 , 1 வால்நாள் , 24 , 20 , யன அமைந்த வீதிகள் பலவற்றாற் சூழப் 
16,12,8 , 4 வெளிநாள் ; சிரநாளாகிற் பயிர் பெற்று இடையே விளங்கும் , இராசமா 
தீயும் , கழுத்து நாளாகில் வெள்ளஞ்சுழிச் ளிகை , ஒரு தாமரை மலரிற் பலவகை 
கும் , வயிற்று நாளா 

ளாகில் 

நெல்விளையும் , இதழ்கள் சூழப்பெற்ற பூம்பொகுட்டைப் 
வால்நாளாகில் சாவியாம் . வெளிநாளாகில் போல விளங்கியது . இந்நகரத்தோர் 
கிருமி , கீடம் , மிருகம் இவைகளால் கேடு யாவரும் தத்தம் குல வொழுக்கங்களிற் 
உண்டு . 

நெல் விதைக்க வயிற்று நாட்கள் சிறிதும் வழுவாமலிருந்தனர். இதனாசன் 
உத்தமம் , 

தருசகனென்பவன் ,உதயணன் பார்ப்பனப் 
இராகுலன் அத்திபதி யென்னு மரசன் பிரமசாரி வடிவங்கொண்டு தோழர் முதலி 
குமரன் . தாய் நீலபதி . தேவி இலக்குமி . யவர்களுடன்சில மாதங்கள் மறைந்திருந்து 
இவன் திட்டிவிடமென்னும் பாம்புகடித் அவருக்கு உதவி செய்து பின்பு அவனு 
திறந்து உதய குமரனாகப் பிறந்தான் . டைய நட்பைப் பெற்று அவன் தங்கையா 

கிய பதுமையை மணந்து சிலநாள் இதில் 
இராக்கதர் - பிரமன் , இவர்களையும் இயக் தங்கியிருந்தனன் . இஃது இராசகிரியென 
கர்களையும் வித்தையிற் சிருட்டித்தனன் . வும் வழங்கும் . ( பெ - கதை .) 
உடனே இவர் பிரமனை நோக்கிப் பசியாற் இராசதஞ்சாபாண்டியன் - ஆயோதனப்பிர 
பக்ஷிக்கவேண்டு மென்றனர் . மற்றவர் வீணபாண்டியனுக்குக் குமரன் . இவன் 
இருக்கவேண்டு மென்றனர் . இப்படிப் குமரன் துவிசராச குலோத்துங்கன் , 
பட்ட புதல்வரைப் பிரமன் நோக்கிப் இராசசார்த்தூலபாண்டியன் - இராசசூடா 
பக்ஷிக்கவேண்டு மென்றவர்களை இராக்கத் மணி பாண்டியனுக்குக் குமரன் . இவன் 
சாகவும் , ரக்ஷிக்கவேண்டு மென்றவரை குமரன் துவிசராசகுலோத்துங்கன் . 


(மணி .) 


இராசசிங்கன் 


479 


இராசராசதேவர் 


காணக . 


இராசசிங்கன் - இராசேந்திர பாண்டியனைக் இராசபுரந்தரபாண்டியன் இராசேந்திர 

பாண்டியனுக்கு ஒரு பெயர் . 
இராசசூடாமணிபாண்டியன் -1, இராசமா இராசப்பகவி - திருக்குற்றாலக் குறவஞ்சி 
ர்த்தாண்ட பாண்டியனுக்குக் குமரன் . பாடிய கவிராயன் . 
இவன் குமரன் இராசசார்த்தூலன் . இராசப்பகவிராயர் - இவர் நடுநாட்டுத் திரு 

2 . குலசூடாமணி பாண்டியனுக்குக் வெண்ணெய் நல்லூரினர். திருநாவலூர்ப் 
குமான். 

புராணம் பாடியவர் . 
இராசசூயும் - ஒருயாகம் . இது செய்தவன் இராசப்பிரபுதெரிசனம் - கேட்டை , ஆயிலி 

வருணப தமும் சந்திரபதமும் அடைவன் , யம் , திருவாதிரை, பூரத்திரயம் , பாணி , 
இராசசேகரபாண்டியன் விக்கிரமபாண் கார்த்திகை இவை யொழிந்த சுப நாட்க 
டியன் குமரன் . இவன் அரசாட்சியில் கரி ளிலே சுபவாரோ தயங்களிலே திரராசி , 
காற்சோழனிட மிருந்து ஒரு புலவன் உபயராசி , உதயமாக இராசபிரபு தெரிச 
வந்து எங்கள் அரசனுக்குச் சகலகலையும் னம் பண்ணுவது . ( விதானமாலை .) 
வரும் . உமக்குப் பரதம் தெரியாது என் இராசமாதேவி- நெடு முடிக்கிள்ளியின் 
றனன் , பாண்டியன் பர தங்கற்க எண்ணி மனைவி . உதயகுமாரனுடைய தாய் . மணி 
வல்லபுலவரால் கற்றுணர்ந்தனன் . மேகலைக்கு விஷ முதலிய வூட்டியும் 
நாள் சிவ தரிசனத்தின் பொருட்டுச் சந்நிதி அவள் சலியாதது கண்டு அவளை அஞ்சி 
யிற்சென்று அங்கு வெள்ளியம்பலத்துள் அவள்கூறிய அறமொழி கேட்டுப் புத்திர 
நடனத் திருக்கோலமாய் எழுந்தருளி சோகம் நீங்கினவள் . இவளது இயற் 
யிருக்கும் சிவமூர்த்தியைத் தரிசித்து நின் பெயர் சீர்த்தி . இவள் மாவலி பரம்பரை 
றனன் . வயது முதிர்ந்து பரதம் கற்கத் யிற் சேர்ந்தவள் . ( மணிமேகலை .) 
தொடங்கி அதிக வருத்தத்துடன் கற் இராசமாபுரம் - சீவகன் பட்டணம் . 
றுணர்ந்தவனாதலால் நடராச மூர்த்தியைக் இராசமார்த்தாண்டபாண்டியன் - சித்திர 
கண்டு மனமுருகித் தேவரீர் எக்காலத்தில் விக்கிரமபாண்டியனுக்குக் குமான் . இவன் 
தூக்கிய திருவடியோ அறியேன் . அது குமரன் இராசசூடாமணி பாண்டியன் . 
தேவரீருக்கு வருத்தத்தை விளைக்குமாத இராசராசசோழன் - 1. இவன் குலோத் 
லின் தூக்கிய திருவடியை ஊன்றியும் துங்க சோழன் குமரன். 
ஊன்றிய திருவடியைத் தூக்கியும் நடிக்க டக்கூத்தர் இராஜராஜ தேவனுலாப்பாடி 
வேண்டும் என வேண்டினன் . 

னர் . இவனுக்கு வீரன் எனவும் ஒரு பெய் 
வேண்டியபடி நடராஜர் செய்யாதிருக்கப் ருண்டு , 
பாண்டியன் , என்னுயிரை இவ்வாளுக்கு 

2. இவன் சுங்கந் தவிர்த்த அபயன் மக 
இரையாக்குகிறேன் எனத் தன்னுயிரை னான விக்ரமன் மகனும் , சிற்றம்பலம் , பே 
நீக்கத் தொடங்கினன் . அச் சமயத்தில் ரம்பலம் , காமக்கோட்டம் முதலிய பெரிய 
சிவமூர்த்தி அவன் காண அவன் வேண்டிய திருப்பணிகளியற்றிய குலோத்துங்கனுக்கு 
படி மாறி நடித்தனர் .பாண்டியன் ஆனந்தக் மகனுமாவன் . 
கடலில் குளித்துச் சிவமூர்த்தியைப் பணி இராசராசதேவர் - இவர் திருமுறை கண்ட 
ந்து இம்மதுரையில் எக்காலத்தும் யாருங் சோழர் . இவரே அபய குலசேகர சோழ 
கண்டு களிக்க அத் திருக்கோலத்துடன் மகாராஜா . இவர் சில சிவனடியவர்கள் 
எழுந்தருளவேண்டி வரம்பெற்றுச் சிறிது தேவாரம் ஒதக்கேட்டு மனமுருகி முழு 
காலம் அரசாண்டு தன் குமரன் குலோத் தும் பெறும் வகை எவ்வகையென முய 
துங்க பாண்டியனுக்கு அரசளித்து முத்தி ன்று நம்பியாண்டார் நம்பிகளால் தேவார 
யடைந்தனன் . (திருவிளையாடல் ) மிருக்கும் இடமறிந்து தேவாரங்களை 
இராசதபுராணம் - 

பிரமம் , பிரமாண்டம் , எடுத்துச் சிவாஞ்ஞையால் திருநீலகண்ட 
பிரமவைவர்த்தம் , மார்க்கண்டேயம் . பவு த்து யாழ்ப்பாண நாயனார் மரபில் ஒரு 
டியம் , வாமனம் . பிரமனைத் துதிக்கும் பெண்ணினால் பண்ணமைக்கப் பெற்று 
புராணத் தொகுதி . 

இன்புற்றவர் . இப்பெயர் கொண்டவர் 
இராசபயங்கரபாண்டியன் - இராசகுஞ்சா தஞ்சையாண்ட முதலாவது பராந்தகச் 
பாண்டியனுக்குக் குமரன் . இவன் குமரன் சோழனுக்கு மூன்றாம் பேரர் ஒருவர் இருந் 
உக்கிரசேன பாண்டியன் . 

தனர் . அதாவது இரண்டாம் பராந்தக 


இவன் மீது ஒட் 


அரசன் 


ராசராசபாண்டியன 


180 


இராசாதித்தன் 


நீர் கூற 


னுக்குப் புதல்வரும் திருவிசைப்பா பாடிய விக்கு முதல் மரியாதை செய்து யாழ்ப் 
கண்டராதித்தருக்குச் சகோதரருமானவர். பாணிக்கும் வேண்டிய கொடுத்து அனுப் 
இவர் தம் பெயரால் இராஜராஜேஸ்வர 

பினன் . இவன் குமரன் சகுண பாண்டியன் . 
மென்னும் சிவாலயங் கட்டுவித்தனர் . இராசராசன் 111 - கி . பி . 1216 இவன் 
இராசராசபாண்டியன் - வரகுணபாண்டி குலோத்துங்கனுக்குப் பின் பட்டத்திற்கு 
யனுக்குக் குமரன் . இவன் காதற் பரத் வந்தான் . இவன் பட்டத்திற்கு வந்த 
தையரில் ஒருத்தி பாணபத்திரன் மனை காலத்தில் மாறவர்மன் சுந்தாபாண்டியன் 
வியுடன் இசைப்பொருட்டால் பகை பட்டத்திற்கு வந்தான் . இவனை அவனி 
கொண்டு பிறரைக்கொண்டு வெல்விக்கக் யாளப் பிறந்தான் கோப்பெருஞ் சிங்கன் 
கருதி யாழ்ப்பாணத்திருந்து யாழ்வல்ல எதிர்த்தான் . இதில் இவன் ஆபத்தில்பட்டு 
ஒருத்தியை அரசனால் வருவித்தனள் . இராஜ்யமிழந்து மீண்டும் இராஜயமடைந்து 
இவள் , அரசனை நோக்கித் தன் கருத்தை ( 1246 ) வரையில் அரசாண்டான் . 
அறிவித்துப் பாணபத்திரன் மனைவி எவ் இராசராசேந்திர சோழன் -1. இவன் 
வாறேனும் தோற்றாளென 

சேகரபாண்டியனுக்குக் குமரியாகிய கம 
வேண்டும் எனக் கேட்க , அரசனும் அவ்வா லினியை மணந்து பிரதாபருத்திரனுடன் 
றிசைந்தனன் . பின்பு அரசன் பாடுவார் சண்டை செய்து அவன் நடுநெற்றியிலிருந்த 
இருவரையும் வருவித்துச் சபை கூட்டிப் கண்ணைச் சிவமூர்த்திக்கும் கண் , உனக்கும் 
பாடுவிக்கையில் தோற்றவர் வென்றவ கண்ணா, எனக் குத்தி வென்று தன் மகன் 
ரைத்தோளிற் றூக்கவேண்டுமென , உடன் வீரமார்த்தாண்ட சோழனுக்குப் பட்டங் 
பட்டு இருவரும் பாடினர் . அதில் முதன் கட்டி எழுபத்தெட்டு வருஷம் அரசாண்டு 
முறை வென்றவள் பாணன் மனைவியாயி சுவர்க்கமடைந்தவன் . 
னும், அரசன் பாணன் மனைவி தோற்றாள் 2. குலோத்துங்க சோழனுக்குத் தந் 
எனக் கூறியது பற்றிச் சபையிலிருந்த மற் தை . இவன் கம்ப ரொட்டக்கூத்தர் காலத் 
றவரும் அவ்வாறு கூறினர் . அரசன் தவன் . 
மீண்டும் சபையாரை நோக்கி இவ்வொரு இராசவர்த்தனன் - ( சூ .) தமன் குமரன் . 
நாளில் வெற்றி தெரியாது ஆதலால் இராசனை - பதுமையின் தோழி , மிக்க அழ 
இதை மறுநாளும் நடத்துவோம் எனச் 

குடையவள் , உதயணனது விருப்பின்படி 
சபை சேர்க்கச் சபையாரும் உடன்பட்ட 

இவளை உருமண்ணுவா மணஞ்செய்து 
னர் . பத்திரன் மனைவி , தின்பமேலிட்ட கொண்டான் . பந்தாட்டத்தில் தேர்ச்சி 
வளாய்ச் சொக்கநாதரைத் துதித்தனள் , யுள்ளவள் . ( பெ - கதை .) 
சொக்கர் கனவிற்றோன்றி நாளை நீ வெல் இராசாதித்தன் - பராந்தகன் 1. குமான் . இச் 
வை எனக் கூறி மறைந்தனர் . பத்திரன் சோழன . இவன் பக்தியிற் சிறந்தவன் . 
மனைவி களிப்படைந்து மறுநாள் அரசன் திருநாமநல்லூரில் ஒரு சிவாலயம் நிருமித் 
கொலுவிற் சென்று நீங்கள் நடுநிலை தவறி தான் . அவ்வூர் இவன் பெயரால் இரா 
யிருக்கின்றீர்கள். சொக்கர் சந்நிதியில் 

ஜாதித்தபுரம் வழங்குவதாயிற்று , 
வந்து வெற்றி தோல்வி கூறுக 

இவன் மனைவியார் மலைநாட்டரசர் புத்திரி 
வேண்டினள். அப்படியே அரசனும் மற் யாகிய மஹா தேவடிகள் . இவன் இராஷ் 
றப் புலவரும் உடன்பட்டுச் சொக்கர் சந் 

டிரகூடத் தரசனான கிருஷ்ணன் உடன் 
நிதியில் பாடத் தொடங்கச் சொக்கர் வித் போர் செய்செய்கையில் உடன் பிறந்தாள் 
வானா யெழுந்தருளியிருந்தனர் . இரண்டா 

கொல்லப்பட் 

புருஷனான பூதுகனால் 
முறை இருவரும் பாடப் பத்திரன் மனைவி 

கி . பி . 949 - E . P.I. 
வெல்லச் சபையோர் யாழ்ப்பாணி பக்கம் 2. கி . பி . 947 -சிங்காசனம் பெற்றவன் . 
சொல்ல வாயெழாமல் பத்திரன் மனைவி இவன் துங்கபத்திரியில் அரசாண்ட இரா 
பக்கஞ் சொல்லினர் . அரசினும் தெய்வ ஷ்ட்ரகூட அரசஞகிய கன்னரதேவனைத் 
சங்கற்பத்தா லவ்வாறு கூறினன் . இவ தக்கோலத்தில் ஜெயித்தான் . 
ரைக் கண்ட சொக்கர் பாணன் மனைவி ராஜாதித்தனைக் கன்னர தேவனுடைய 
வென்றனள் எனக் கூறி மறைந்தனர் . மைத்துனன் பூதுகன் பூதராஜன் வஞ்ச 
அரசன் சபதப்படி பத்திரன் மனைவியை னையால் கொன்றான் . 

இவன் மனைவி 
யாழ்ப்பாணி மீதேற்றிப் பத்திரன் மனை இலாடத்தரயன் பிரதிவிபதியின் மகள். 


என 


என 


டான் 


இராசாலுவன் 


181 


இராசேந்திரசோழன் 


இராஜாதித்தன் இறந்தபின் சோழராஜ்யம் சில் , தனு , மேஷ க்ஷத்ரியசாதி , துலா , 
கன்னரதேவன் வசமாயிற்று , 

கும்ப , மிது , வைசியசாதி, கன்னி ,ரிஷபம் , 
இராசாலுவன் விருகனுக்குத் துருவாக்ஷி மகரம் சூத்ரசாதி , மேஷம் வேளாளன் , 
யிடம் உதித்தவன் 

ரிஷபம் இடையன் , மிதுனம் சக்கிலி, கட 
இராசி -1 , சூரியன் தன் வீதியிற் செல்லும் கம் கன்னான் , சிங் - பிராமணன் , கன் - நாவி 
போக்கை நோக்கி ராசி மண்டலத்தைப் தன் , துலாம் - செட்டி ,விருச்- வேடன் , தனு 
பன்னிரண்டு சமபாகங்களாக வகுத்திருக் தட்டான் , மகர வண்ணான் , கும்பம் குய 
கின் றனர் . இராசி மண்டலத்தின் சுற் வன் ,மீன- பறையன் - நிறம் மகர - கன் ,மிது 
மளவு 360 - டிகிரி , ஒவ்வொரு சமபாக கறுப்பு . விரு , கும் , மீன -பச்சை , மேஷ , 
மும் 30 - வீதம் , 12 - சமபாகங்க ளமைங் தனு , சிங் -சிவப்பு , ரிஷபம் , துலாம் , கர்க் 
திருக்கின்றன . இவற்றின் முதலிலுள்ள கடகம் வெள்ளை . பகல்விழிப்பு - சிவ் , கன் , 
நக்ஷத்ர கூட்டங்களுக்கு மேஷம் என்று துலா , விருச் , கும்ப , மீன - சு . இராவிழி 
பெயர் . இவ்வாறே மற்றவை ஒவ்வொரு ப்பு - மேஷ , ரிஷ , மிது , கர்க்கட , தனு , 
ராசிக்கும் ( 24 ) நக்ஷத்திரம் , சூரியன் , மகா ஆ -சு . சரராசி மேஷ , கட , துலா , 
மேஷராசியில் 1- வது டிகிரியிலிருந்து மகா - ச , ஸ்திர ரிஷ , சிங் , விரிச் , கும்ப 
30 - வது டிகிரி நகர ஒரு மாதமாகிறது . ச , உபயராசி - மிது , கன் தனு , மீனஆ - ச , 
இவ்வாறு சூரியன் மற்ற பதினொரு ராசி 

ஆண் அல்லது ஒற்றை -மேஷ, மிது , சிங் , 
களைக் கடந்து முந்திய மேஷத்தில் வா 

துலா , தனு , கும்ப , ஆ - சு . பெண் அல்லது 
ஒரு வருஷம் ஆகிறது . ஒவ்வொரு தினத் இரட்டை - ருஷ , கட , கன் , விரி , ம 5 , ன 
திலும் ஒவ்வொரு இராசியும் ஒன்றின்பின் ஆ - ச . இருகால் மிது , கன் , துலா , கும்ப 
ஒன்றாய் 2 - மணிக்கு ஒரு ராசி வீதம் கிழக் ஆ -சி . நாற்கால் மேஷ , ரிஷ , சிங் , தனு 
கில் உதிக்கிறது . இதை லக்னம் என்பர் . ஆ - ச.பலகால்- கட ,விருஆ . உ.பறக்கும் 
2. இராசி பன்னிரண்டு. 

இவை ராசி - மகரம் , மீனம்ஆ - உ . தலையுதயம் 
மேஷம் , ரிஷபம் , மிதுனம் , கர்க்கடம் ,, மிது , சிங் , கன் , துலா , விரு , கும்பஆ. -சு . 
சிங்கம் , கன்னி , துலாம் , விருச்சிகம், இவை பகல் வலியுடையன. காலுதயராசி 
தனுசு , மகரம் , கும்பம் , மீனம் முதலியன . மேஷ , ருஷ , கட , தனு,மகாஆ -டு . இரா 
இவை சித்திரை முதல் பங்குனி வரையில் வலியுடைய , உடலுதயராசி -மீனம் , சுட்க 
முறையே எண்ணப்படும் . இவை நாளொ பாசி - மிது , சிங் , கன்னிஆ.- க . லக்னத்யா 
ன்றில் முறையாக சவ, சத , ருவ , நத , ஜயம் -மேஷ- ருஷ -கன் ,தனு ( 2 ) நாழிகை. 
வே , ரு , டு , டுவ , ரு , தவ , சத , சவ , மிது , சிங் , துலா , கும்ப , நடுவில் ( 2 ) நாழி 
ஆக நின்று ( சுய) நாழிகையை நிரப்பும் . கை , கர்க்கட , விருச் , மகா , மீன , கடை 
அந்தந்த மாதங்களில் அந்தந்த ராசிகள் யில் ( 2 ) நாழிகைகளாம் . 
முதலாக வரும் . மேற்சொன்ன ராசிகள் இராசியதிபதிகள் -ஆதித்தியனுக்கு வியா 
அவற்றின் பெயர் கொண்ட உருவங்களாம் . ழன் , சந்திரனுக்கு வியாழனும் , புதனும் , 
இராசிகளின் உருவங்களும் அங்கங்கள் முத 

செவ்வாய்க்குப் புதனுஞ்சுக்கிரனும் , இவை 
லியவும்- மேஷம் , ரிஷபம் , மிதுனம் , கட நட்பு . அன்னியர் சத்துரு. புதனுக்கு 
கம் , சிங்கம் , கன்னி , துலாம் , விருச்சிகம் , ஆதித்தியன் , வியாழனுக்குச் செவ்வாய் 
தனுசு , மகரம் , கும்பம் , மீனம் . இவற்றின் சுக்கிரனுக்குச் சந்திராதித்தர் , சனிக்குச் 
உருவங்களும் அங்கங்களுமுறையே,வெள் சந்திராதித்தர் செவ்வாய் இவை சத்துரு 
ளாடு , எருது , ஸ்திரிபுருஷர் , நண்டு , சிங் அன்னியர்மித்துரு. ஸ்திரிபுமான்களுடைய 
கம் , பெண , தராசு , தேள் , வில் , முதலை , ராசிக்கதிபதி மித்துருவாகிற் பொருந்தும் 
குடம் , மீன் , அங்கங்கள் தலை , முகம் , கழு சத்ருவாகிற் பொருந்தாது . (விதா .) 
த்து , தோள் , மார்பு பக்கம் , முதுகு , பீஜம் , இராசேசபாண்டியன் - இராசேந்திரபாண் 
தொடை , முழங்கால் , கணுக்கால் , பாதம் டியன் குமரன் . இவன் குமரன் இராச 
என்பனவாம் . இவறிறின் திக்குகள் மேஷ கம்பீரன் . 
ருஷபமிதுனம் கிழக்கு . கடகம் , சிங்கம , இராசேந்திர சோழன் குலோத்து 
கன்னி தெற்கு . துலாம் , விருச்சிகம் , சோழனுக்குத் தந்தை, சற்றேறக் குறைய 
தனுசு மேற்கு . மகரம் , கும்பம் ,மீனம் வட ( க coo) வருஷத்திற்கு முன்னிருந்தவன் . 
க்கு . சாதி கட , விருச் , மீன , பிராமணன் , கம்பர் , ஒட்டக்கூத்தர் காலத்தவன் . 


இராசேந்திரதேவன் 


182 


இராச்சியாபிஷேக விவரணம் 


காடக 


இராசேந்திரதேவன்- ( கி . பி - 1052 ) இவ குப் பாதிராச்சியம் கொடுத்தனுப்பினன் . 
னுக்கு விஜயராஜேந்திரதேவன் எனவும் இவன் குமான் இராசேசபாண்டியன். 
பெயர் . இவனை யானை மேற்றுஞ்சிய இராசேந்திரன் - 1. பிரம்மாவர்த்த தேசத் 
பெருமாள் விஜயராஜேந்திரன் எனச் சாச திருந்த அரசன் சிவபூசையால் முத்திய 
னம்கூறும். இவன் கொல்லாபுரம் கைக் டைந்தவன் . (சிவாஹ.) 
கொண்டு ஒரு ஜயத்தம்பம் நாட்டினான் . 2. இராசேந்திரன் 111 - இவன மூன்றாம் 
இவன் குந்தலத்தின் மேல் படை கொண்டு இராஜராஜன் குமரன் , கி . பி . 1246 - இல் 
ஆகவமல்லனுடன் போரிட்டு முதலில் பட்டமடைந்தான் . இவன் தன் குமரன் 
சற்று அபஜயப்பட்டுப் பின் வெற்றிகொ வீரசோமீசுவரனை அதி தாழ்ந்த நிலையில் 
ண்டான் . இவன் இந்த யுத்தத்தில் சில வைத்திருந்தான் . இவன் கேரள பாண் 
யானைகளையும் சாளுக்யவராகக் கொடியை டியர்களை வென்றான் . தன் 

மாமனைப் 
யும் , சத்தியவ்வை சாங்கப்பை யெனும் பகைத்தான் . சோழவம்சம் இவனுடன் 
அவன் தேவிமார்களையும் பிடித்துக்கொண் முடிந்தது . கி . பி . 1251- இல் ஜடாவர் 
டான். இவன் ஈழத்தின் மீது படைகொ மன் சுந்தரபாண்டியன் இராஜாதிராசன் 
ண்டு மானாபரணனையும் , வீரசலாமேகனை பட்டந் தரித்துக்கொண்டு தான் சோழ 
யும் செயித்தான் என்பர் . இவன் மகள் வம்சமெனு மலைக்கு இடியே றென்றும் 
மதுராந்தகி முதலாவது குலோத்துங்கனை கர்நாடக அரசனாகிய வீரசோமேசுவரனைத் 
மணந்தாள் . இவன் காலத்து ஓர் ஷாமம் துத்தி யடித்தவனென்றும் , 
உண்டாயிற்று . கலிங்கத்துப் பரணியில் தேசாதிபதியாகிய கஜபதிக்குத்தான் ஓர் 
" மனுவினுக்தமும் மடிநான் மடியாஞ்சோ குளிர்காய்ச்சல் என்றும் , விஜயகண்ட 
ழன் " எனவும் , விக்ரமசோழ னுலாவில் கோபாலன் எனும் காட்டுக்குத் தீயென 
பாடாவப்பள்ளி மேயார்க்குப்பன் மணி வும் , காஞ்சீபுரத்திற் கதிபனான கணபதி 
யா, வாடாவப் பாயலமைத் தோனும் யாகிய மானுக்குப் புலியெனவும் தன்னைப் 
எனப் புகழப்பட்டவனு மிவனே . 

புகழ்ந்திருந்தவன் . 
கத்தில் இவன் பெயரால் இராஜமஹேங் இராச்சியவர்த்தனன் - தமனைக் காண்க , 
திரன் திருவீதி என்று ஒன்று ஆக்கப்பட் இராச்சியாபிஷேக விவாணம் - அபிஷே 
டிருக்கின்றது . 

கத்தை அடையவேண்டிய அரசன் , ஒரு 
இராசேந்திரபாண்டியன் குலபூஷண வருடத்திற்கு முன்பே வேதசாஸ்திரம் 
பாண்டியனுக்குக் குமரன் . இவனுக்கு உணர்ந்த புரோகிதரை வருவித்து மந்திரி 
இராசபுரந்தரன் எனவும் பெயர் . இவன் 

யருடன் ஆராய்ந்து உபகரணங்களைச் 
காலத்துக் காடுவெட்டிய சோழன் இவனி 

சேகரித்து 

ஒரு வருடமானபின் நல்ல 
டம் நட்புக்கொண்டு தன் குமரியை இவ முகூர்த்தத்தில் அரசன் அப்யங்கனஞ் 
னுக்குக் கொடுக்க எண்ணினன் . இந்தப் செய்து புரோகிதர் முதலியோர்க்கும் அப் 
பாண்டியனுக்குச் சகோதரனாகிய இராச யங்கனஞ் செய்வித்து அரசன் உபவாசி 
சிங்க பாண்டியன் இந்தச் சோழனிடம் யாய்த் தன்னாசனத்தில் இருக்க , புரோகி 
வந்து அந்தப் பெண்ணைத் தனக்குக் தர் , இந்திரன் முதலிய திக்குப்பாலகர்க்குச் 
கொடுக்குக்கும்படிக் கேட்டுத் தான் மணந் சாந்தி செய்து மந்திரங்களுடன் ஹோமம் 
தனன் . பின்பு சோழன் , மருகன் சொல் முதலிய முடித்து விஷ்ணு , இந்திரன் , 
லால் இராசேந்திர பாண்டியன் மீது படை சாவித்திரி , விச்வதேவதைகள் முதலியோ 
யெடுக்கப் பாண்டியன் , சொக்கரை வேண் ரைப் பூசித்து அக்கினிதிக்கிலும் , தென் 

சொக்கர் அசரீரியாய்க் கூறிய திக்கிலுமாகிய இரண்டு பக்கங்களிலும் 
சொற்கொண்டு பாண்டியன் சண்டைக்குச் இரண்டு கலசங்களைத் தாபித்துப் பூசித்துப் 
சென்றனன் . சொக்கர் பாண்டியன் சேனை பின் பொன் , வெள்ளி , தாம்பிரம் , மண் 
களைப்படையாமல் தண்ணீர்ப்பந்தல் ணிவற்றாலாகிய கலசங்களை நான்கு திக்கி 
வைத்து இளைப்பு நீக்கச் சேனை கள் சோழ லும் ஸ்தாபித்து அவற்றைப் பூசித்தல் 
னது சேனைகளை வென்று சோழனையும் வேண்டும் . பின் பர்வதத்தின் உச்சியின் 
இராசசிங்கனையும் பிடித்துக்கொண்டு வந் மண்கொண்டு அரசனது உச்சியினையும் , 
தனர். பாண்டியன் சொக்கர் சொற்படி புற்று மண்கொண்டு இரண்டு காதுகளையும் , 
சோழனுக்கு மரியாதை செய்து தம்பிக் விஷ்ணு ஆலயத்தின் மண்ணால் முகத்தி 


டினன் . 


இராட்சடப்பிரத்து 


183 


இராநித்திரைபங்கவிதி 


னையும் , இந்திராலயத்தின் கிழக்குத் திக் இராதாதேவி - இவள் பிரகிருதி யம்சம் , 
கின் மண்கொண்டு கழுத்தினையும் , யானை இவள் கோலோகத்தில் ராசமண்டலத்தில் 
யின் தந்தத்திலுள்ள மண்ணினால் தக்ஷிண கார்த்திகைமாத பூரணையில் கிருஷ்ணமூர் 
புஜத்தினையும் , இடப்பக்கத்தின் கொம்பி த்தியால் பூசிக்கப்பட்டுப் பின் கோபிகை 
லுள்ள மண்ணினால் வலது புஜத்தினையும் , கள் முதலியவர்களால் பூசிக்கப்பட்டனள் . 
குளத்தின் மண்ணால் பிருஷ்டத்தினையும் , ( தேவி - பா .) 
நதிசங்கமத்தின் மண்ணினால் வயிற்றினை இராதாவல்லபமதம் இதனை ஹிதஹரி 
யும் , இரண்டு தடங்களின் மண்களால் வம்சாசார்ய மதமெனவும் கூறுவர் . விக் 
பார்ச்வங்களையும் , வைசியன் வாயிற்படி ரமசகம் ( கடுதிக ) இல் , அர்ஷபூர்ஜில் 
மண்ணினால் கடிப்பிரதேசத்தினையும் , யஞ் லாவைச் சேர்ந்த தேவவனத்தில் இருந்த 
ஞஸ் தானத்திலுள்ள மண்ணினால் தொடை 

கௌடப் பிராமணன் புத்திர னில்லாது 
களையும் , பசுவின் கொட்டில் மண்ணால் வருந்துகையில் , டில்லிச் சக்ரவர்த்தியினி 
முழங்கால்களையும் , குதிரை கட்டுமிடத்து டம் உத்யோகத்தால் தன்னூர் விட்டுப் 
உள்ள மண்ணால் கணுக்கால்களையும் , இர 

போகையில் வழியில் தன் தேவி கருக் 
தத்தின் சக்கரத்து அடிமண்ணால் பாதங் கொண்டு மதுராபுரிக் கருகிலுள்ள தேவ 
களையும் தேய்த்துச் சிரசினைப் பஞ்சகௌ வனத்தில் ஒரு புத்திரனைப் பெற்றாள் , 
வியத்தால் அபிஷேகஞ் செய்வித்துப் இப் புத்திரனுக்கு அரிவம்சன் என்று 
பிராமண க்ஷத்திரிய வைசிய சூத்திரராகிய பெயரிட்டனர் . இவனுக்கு யுக்த வயசில் 
நான்கு மந்திரிகளும் நான்கு திக்கிலும் ருக்மணியென்பவளை விவாகஞ் செய்தனர் . 
ஸ்தாபித்துள்ள கலசங்களில் பிராம்மண அந்த ருக்மணியிடம் இரண்டு ஆண்பிள்ளை 
மந்திரி பொற்கலசத்திலுள்ள நெய்யினா களும் ஒருபெண்ணும் பிறந்தனர் . மூத்த 
லும் , க்ஷத்திரிய மந்திரி வெள்ளிக் கும்பத் வன் பெயர் மோகனசந்திரன் . இவனுக் 
திலுள்ள பாலினாலும் , வைசிய மந்திரி குச் சந்ததி இல்லை . இளையவன் கோபி 
தாமிர கும்பத்திலுள்ள தயிரீனாலும் , சூத் நாதன் இவர்களை விட்டுச் சந்நியாசம்பெற 
திரமந்திரி மட்குடத்திலுள்ள சலத்தினா வருகையில் வழியில் ஒரு விருத்த வேதியர் 
லும் அபிஷேகிக்கவேண்டும் . பின் வேதி தன் னிரண்டு குமாரத்திகளையும் மணஞ் 
யர்கள் தேன் முதலியவற்றாலும் , தருப் 

செய்துகொள்ளும்படி தேவாஞ்ஞை இருக் 
பையின் ஜலத்தாலும் , அபிஷேகித்து கிறபடியால் அவ்வாறு செய்து கொள்க 
அரசனுக்கு இராஜ்ய சித்தியின் பொருட்டு என உடன்பட்டு மணந்து அந்த வேதி 
வேதமந்திரங்களால் அக்கினி காரியம் யர் கொடுத்த இராதாவல்லப சுவாமியைப் 
செய்து சகஸ்திரதாரையுள்ள பொற்றாம் 

பிருந்தாவனத்தில் பிரதிட்டை செய்தனர் . 
பாளத்தால் சர்வ ஓஷதிகள் நிறைந்துள்ள இம்மதத்தவர் கிருஷ்ண உபாஸகர் , கழுத் 
கும்பத்தினை எடுத்து அபிஷேகித்துச் தில் துளசிமணி தரிப்பர். இவர்களுக்கு 
சகல புண்ணிய தீர்த்தங்களாலும் அபிஷே ஏகாதசியில் தாம்பூலம் தரித்துக்கொள்ளக் 
கிக்கக் கடவர் . பின் அரசன் , விஷ்ணு , கிருஷ்ணாஞ்ஞை யுண்டு , 
இந்திரன் முதலியவரையும் கிருகதேவரை இராதி- செயசேனன் குமான் . இவன் கும 
யும்பூசித்துப் பஞ்சசருமத்தின் மேலிருக்கப் ரன் அனுபாவுகன் . 
புரோகிதர் ராஜ்யசித்தியின் பொருட்டுப் இராதி தேவி சூரனுக்கு மாரிஷையிடம் 
பட்டங்கட்டவேண்டும் . பட்டம் அடைந்த பிறந்த குமரி . இவள் 

சயஸ் து சயனை 
அரசன் புரோகிதர்க்கு வேண்டிய அளவு மணந்தாள் , இவள் குமார் விந்தானு 
தானாதிகளைச் செய்து பசுவினைப் பூசித்துக் 

விந்தர் . 
கஜாரூட அசுவாரூடனாய்த் தானாதிகளைச் இராதை -1. கண்ணன் தேவியரில் ஒருத்தி . 
செய்து தன் நகரத்தைவலம் வரல் வேண்டும் . 2. அதிரதன் என்னும் தேர்ப்பாகன் 
இராட்சடப்பிரத்து- பரதருக்குப் பஞ்ச தேவி . கர்ணனை வளர்த்தவள். 
சேனியிடம் உதித்த குமரன் . 

இரா நித்திரைபங்கவிதி- இரவில் நித்திரை 
இராணுகாதீர்த்தம் - இது ஒரு தீர்த்தம் செய்யாதவர்களிடத்தில் புத்தி மயக்கம் , 
பாண்டவர் வனவாசத்தில் தீர்த்தமாடியது . தெளிவின்மை , ஐம்புலச்சோர்வு , சுட்கம் , 
பாஞ்சாலத்திலுள்ளது . ( In the Punjab , பயம் , அக்கினிமந்தம் , முதலிய நோய்கள் 
about 16 miles North of N - shan .) மெத்தவும் நம்பிக்கையாகத் தொடரும் 


இராமகண்டர் 


185 


இராமதாசர் 


உன 


நித்திரையில்லா தவரைப் பற்பல நோய்கள் சைவசித்தாந்த சாத்திரங்களிலும் தேர்ச்சி 
கவ்விக்கொள்ளும் . 

யுடையர் . கம்பரந்தாதி , முல்லையந்தாதி , 
இராமகண்டர்- சைவசித்தாந்த பத்ததி செய் திருவிளையாடற் புராணம் முதலியவற் 
தவர்களில் ஒரு ஆசிரியர் . 

றிற்கு உரை கண்டவர் . 
இராமகவிராயர் - திருவாய்ப்பாடிப் புரா ரோமசோமயாஜி - கூரத்தாழ்வானுக்குத் 
ணம் , சாரப்பிரபந்தம் முதலிய செய்தவர் . தந்தை . 
பிரம்பூர் ஆனந்தரங்கனைப் பாடிப் பரிசு இராமதாசர் - இவர் ஒருவேதியர் , தடாங் 
பெற்றவர் . 

கூரிலிருந்தவர் . துளசி வளர்த்து நூற் 
இராமகிருஷ்ணன் கிருஷ்ணதேவராயர் றைம்பது கோச தூரத்திலிருக்கும் கண் 
சமஸ்தானத்து வித்துவான்கள் எண்மர் ணனுக்குக் கைங்கர்யம் செய்து வருபவர் . 
களில் ஒருவன் , விகடகவி . இவன் பிறந்த இவ்வாறு ஐந்து வருடம் நீங்க ஒருநாள் 
வூர் தெனாலி . இவனுக்குத் தெனாவி போகுதல் ஒழிந்து பின்னர் துவாரகை 
ராமன் எனவும் பெயர் . 

சென்று கண்ணனைநோக்கி என் மூப்பி 
இராமசந்திரகவி தொண்டை நாட்டில் னால் வருதல் ஒழிந்தனன் , இனி அவ்வாறு 
இராசநல்லூரிற் பிறந்து சென்னபட்ட நான் வராதொழியினும் பொறுக்கவேண்டு 
ணத்தில் வசித்தவர் . இவர் காலம் சற்றே மென்று திருவடியைப் பிடித்து வேண்ட , 
றக்குறைய ( 50 ) ஹத்துக்குமேல் இருக் கண்ணன் தரிசனந் தந்து மார்புடன் தழுவி 
கலாம் . இவர் பாரத கதைகளை விலாச 

யான் கடன்காரனாயினேன் 
மாகப் பாடினவர். இவர் செய்த வேறு என்னை உன்னுடன் 

அழைத்துச்செல் 
நூல்கள் இரண்ய வாசகப்பா , இரங்கூன் என்ன , தாசர் , உன்னை எப்படி அழைத் 
சண்டை நாடகம் , சகுந்தலை விலாசம் , துச் செல்வேன் என்ன , இப்போது ஒரு 
தாருக விலாசம் முதலிய , 

தேர் தோன்றும் அதில் ஏற்றிச் செல்க 
இராமசந்திரபட்டர் அமளாள கிராமத்தி வென்ன அவ்வாறு ஏற்றித் தம்மூர் செல் 
லிருந்த அரசனது ஆசிரியரான வேதியர் . கையில் வழியில் கண்ணனை நோக்கி 
அரிபக்தி மிகுந்தோர் . இவர் அரசனுக்கா உம்மை அர்ச்சகர் தேடி என்னிடம் வரில் 
சாரியராயிருந்தும் பொன் முதலியவற்றில் என் செய்வேனென்னப் பெருமாள் , சும் 
வெறுப்புற்று நாடோறும் பிக்ஷைபெறு மாயிருத்தல் கண்டு தாசர் தம் மனை புகுந் 

இவரது செய்கையறிந்த அரசன் திருந்தனர் . அர்ச்சகர் பெருமாளைக் கோயி 
மனைவி , பட்டரின் தேவியாரை வருவித்து லில் காணாமல் தாசர் எடுத்துப்போ யிருக் 
வேண்டிய மணியும் பொன்னும் தந்து கலாமென்று சிலர் கூறக்கேட்டுத் தாச 
பிக்ஷை செய்யாதிருக்க என , அதைக் ரிடஞ் சென்று கேட்கையில் வரவறிந்த 
கொண்ட அம்மையார் கணவர்க் கறிவித் தாசர் பெருமாளை ஓர் கிணற்றிலிட்டு 
தனர் . பட்டர் , இதில் விருப்புளதேல் நம் நானறியேன் 

என்றனர் , அர்ச்சகர்கள் 
மைப் பெருமாள் அடையார் என்று கொடு இவர் வீடுமுழுதும் தேடிக் காணாது கிணற் 
த்த மணி, பொன் முதலியவற்றை நித் றில் ஒருவேளை இருக்கின் றனனோவென்று 
யாக்னியி விட்டனர் . இதனைக்கேள்வி தேடிக் கண்டு எடுத்துச் செல்கையில் 
யுற்ற அரசன் , ஆசிரியரையடைந்து தாம் தாசர் , என்னைவிட்டு 

நீங்குகின்றாயோ 
கொடுத்தமணி , பொன்களைக் கேட்கப் பட் எனத் துக்கிக்க நான் உன் வீட்டில் எக்கால 
டர் பெருமாளை வேண்ட அவை முன்னி த்து மிருக்கின்றேன் விசனப்பட வேண் 
லும் ஒளிகொண்டு 

ஓம் குண்டத்தில் டாமென்ன , அர்ச்சகர் தேரிலிருக்கும் நீ 
தோன்றின . இதை அவர் அரசனுக்குக் என்னிடம் எவ்வாறு வருவா யென்று 
கொடுக்க அரசன் கொடுத்தவைகளைப் தாசர் கேட்கப் பெருமாள் என் நிறைக்குத் 
பெறேன் எனப் பட்டர் அதனைப் பலர்க்குத் தக்க பொன் கொடுத்து என்னை நீகொள்க 
தானஞ்செய்து அரிபத மறவாதிருந்தனர் . வென்னத் தாசர் என்னிடம் பொன்னேது 
( பக்தமாலை ). 

என்னப் பெருமாள் உன் மனைவியின் 
இராமசுவாமி பிள்ளை - இவர் பாண்டி நாட்டு மூக்கிலிருக்கும் மூக்கணியோடு என்னை 
இராமநாத புரவாசி , பின்னர் மதுரையில் நிறுக்கில் நான் ஒத்திருப்பேன் அதைத் 
வசித்தனர் . இவர் திருவாவடுதுறை ஆதீன தந்து கொள்க வென்ன , தாசர் அர்ச்சக 
த்துச்சீடர். இலக்கிய இலக்கணங்களிலும் ரிடஞ்சென்று இவ்விடம் விரும்பிவந்த 


இராமதேவர் 


185 


இராமமூர்த்தி 


பெருமாளை எனக்குத்தரின் அவன் நிறை 
க்குத் தகுந்தபொன் தருகின்றேன் என்ன 
அர்ச்சகர் தாசரது வறுமையைக் கண்டு 
பரிகசித்து அறிவோமென்று இசைந்த 
னர் . தாசர் ஊரிலுள்ளாரை யெல்லாங் 
கூட்டித் துலையேற்றிப் பெருமாளை ஒரு 
துலையிவிட்டு உட்சென்று மனைவியின் 
மூக்கணியைக் கைக்கொண்டு நின்றனர் . 
அர்ச்சகர் முதலியோர் பொருளெங்கென் 
னத் தாசர் மூக்கணியைக் காட்டக்கண் 
டோர் இது ஒக்குமோவென்னத் தாசர் 
ஒக்குமென்று துலையிவிட மூக்கணி பெரு 
மாளினும் நிறை மிகுந்திருத்தலைக்கண்டு 
அர்ச்சகர் பெருமாளின் சித்தம் இவ்வகை 
யாயின் என்செய்வதெனப் பெருமாளை 
விட்டுத் துவாரகைசென்று வேறு பிர 
திட்டை செய்துகொண்டனர் . ( பக்தமாலை ) 
இராமதேவர்-ஒரு சித்தர் நாகப்பட்டணத் 
தில் வீற்றிருந்து சிவபூசா விசேஷத்தால் 
எல்லாச் சித்தியு மடைந்தவர் . இவர் வைத் 
தியநூல் செய்திருக்கின்றனர் . அதற்கு 
இராமதேவர் வைத்தியம் என்று பெயர் . 
இவர் காசியிலிருந்து சட்டைநாதரை எழுந் 
தருளச்செய்து நாகையில் தாபித்தனர் . 
இராமநாதசிவன் சைவசித்தாந்த பத்ததி 

செய்த சைவாசாரியருள் ஒருவர் . 
இராமநாதர் - இராமரால் தாபிக்கப்பட்ட 

சிவலிங்கம் . 
இராமநாதன் - துடி நூல் செய்தவாசிரியன் . 
இராமபாரதி - ஆத்திசூடி புராணம் தமிழில் 
பாடிய புலவர் . இவர் தொண்டை நாட்டுப் 
பாகை நகரிலிருந்த வேளாளர் . 
இராமப்பிரியர் திருநாராயண புரத்தில் 
எழுந்தருளியிருக்கும் உற்சவமூர்த்தியின் 
திருக்கோலம் . டில்லி பாதுஷாவின் குமரி 
யால் ஆராதிக்கப்பட்டு உடையவரால் 
செல்வப்பிள்ளை யெனப் பெயரிடப்பட் 
டவர் . 
இராமமிசிரர் - மணக்கால் நம்பிக்கு ஒரு 

பெயர் . 
இராமழர்த்தி -1. அயோத்தியாண்ட சூரிய 
வம்சத் தரசர்களில் அசன் புத்திரனாகிய 
தசரதன் தான் புத்திரன் இல்லாமல் கலைக் 
கோட்டு முனிவரால் புத்திரகாமேஷ்டியா 
கஞ் செய்விக்க, அந்த யாகத்தில் ஒருபூதம் 
தாம்பாளத்தில் பாயசமேந்தித் தந்தது . 
அதனைத் தசரதன் தனது மனைவியர் மூவரு 
க்கும் பகுத்துத் தந்தனன் . அதனால் முதற் 
றேவியாகிய கோசலையிடத்துத் தேவர் , 

24 


அரக்கர் உபத்திரவத்தைச் சகிக்காது விஷ் 
ணுமூர்த்தியை வேண்ட அந்தத் திருமால் 
நாம் தசரதன் புதல்வனாகப் பிறந்து உமது 
குறை தீர்க்கிறோம் , என்றபடி சித்திரை 
மாசம் நவமி திதி புனர்பூச நக்ஷத்திரத்தில் 
திருவவதரித்து இராமனெனப் பேர்பெற் 
றுத் தன் மாற்றாந்தாயாகிய சுமித்திரை 
யின் குமாரராகிய இலக்கு மணரைப் பிரி 
யாது கொண்டு பலகலையும் கற்று ஒருநாள் 
கூனியின் முதுகில் உண்டைவிட்டு அவ 
ளது உட்பகைகொண்டு , தந்தையின் கட் 
டளையால் விச்வாமித்திர முனிவருடன் 
சென்று அங்கநாடு கடந்து ஒரு பாலைவனங் 
கண்டு , அங்கு விச்வாமித்திரர் உபதேசித்த 
பலை , அதிபலை யென்னும் மந்திரங்களைப் 
பெற்றுப் பாலைவனம் கடந்து , தாடகை 
யை வதைத்து , முனிவர் யாகத்தைப் பூர்த் 
தியாக்கிக் கோமதி யென்கிற கௌசிகி 
யாற்றின் வரலாறு அவராலுணர்ந்து , கல்லா 
கவிருந்த அகலிகையின் சாபத்தைப் போ 
க்கி அவளைக் கௌதமரிடஞ் சேர்ப்பித்து , 
மிதிலை சென்று சிவமூர்த்தி இந்திரனிடங் 
கொடுத்த வில் , சனகனிடமிருக்க அதனை 
வளைத்துச் சாநகி யென்னும் சீதாபிராட் 
டியை மணந்து , தம் நாடுசோத் திரும்பு 
கையில் வழியில் பரசுராமர் தந்த வில்லை 
வளைத்து அவர் தவத்தைக்கொண்டு , அந்த 
வில்லைத் தாம் கேட்கும் போது கொடுக்கும் 
படி வருணனிடம் கொடுத்து , அயோத்தி 
அடைந்தனர் . இவர் தந்தை , யுவராஜ்ய 
பட்டாபிஷேகஞ் செய்விக்க முயற்சி செய் 
வதை அறிந்தகூனி உட்பகை கொண்டவ 
ளாதலால் கைகேசியிடஞ் சென்று அவள் 
மனத்தை வேறுபடுத்தி இராமனைக் 
காட்டிற்கேவச் செய்யத் தசரதனிடம் 
முன்பெற்ற மூன்று வரத்தைக் கேட்பித் 
தனள், 

அவ்வகையே கைகேசி வரம் 
பெற்றுத் தசரதர் சொல்லென்று இராம 
மூர்த்திக்கு வனம் செல்லக் கட்டளையிட்டு 
இராமமூர்த்தியைக் காட்டிற்கேகச் செய்த 
னள். இராமர் , தன் மனைவியுடனும் பிரி 
யாத இலக்குமணருடனும் நாடு நீங்கிக் 
காகாகான் அபசாரத்திற்கு அவன் ஒரு 
கண்ணைப் போக்கிக் , கங்கையில் ஓடத் 
தலைவனாகிய குகனை நட்புக்கொண்டு , பரத் 
துவாசாச்சிரமத்திற் றங்கி , அப்பால் காளி 
ந்திநதி கடந்து சித்திரகூடபர்வதஞ் சேர் 
ந்து , தாமும் தம் தேவியும் அம் மலைவளங் 
களைப் பார்த்து வருகையில் சண்டதயர் 


இராமமூர்த்தி 


186 


இராமமூர்த்தி 


வரவை 


சாபத்தால் பெருச்சாளியாகச்சாபமடைந்த 
சேது எனுங் கந்தருவன் குமானது சாபத் 
தைப் போக்கி அவனைக் குபேரனிடம் 
சேர்ப்பித்து , பர தரைக்கண்டு அவர் பிரி 
தலைச் சகிக்காமல் வேண்ட அவருக்குப் 
பாதுகையைக் கொடுத்து நீங்கி , விராத 
னென்னும் அரக்கனை வதைத்துச் சாபங்க 
ருஷிக்கு முத்தியளித்துத் தண்டகவன 
த்து ருஷிகளுக்கு அபயமளித்து , சுதீக்ஷ 
ணமனிவரைக் கண்டு பணிந்து அவாளி 
த்த தவத்தைப்பெற்று , அகத்தியரைக் 
கண்டு விருந்து முதலிய செய்யப்பெற்று 
ங்ேகிச் , சடாயுவைக் கண்டு அவருக்குத் 
தம் வரவை அறிவித்துப் பஞ்சவடி 
சென்று சூர்ப்பனகையின் பங்கங்கண்டு , 
தூஷணன் , திரிசிரன் முதலியவர்களை 
யொரு முகூர்த்தத்தில் கொன்று , கரனு 
டன் போர்புரிகையில் இவர் கைவில் முரி 
யத் தாம் மிதிலையினின்று வரும் வழியில் 
வருணனிடம் கொடுத்த வில்லை அவனுத 
வப் பெற்றுக் கரனை வதைத்து , மாயமா 
னாக வந்த மாரீசனைப் பிடித்துத்தரச் 
சீதை வேண்டியபடி அதன்பின் சென்று 
அது மாயமானென் றுணர்ந்து அதனைக் 
கொன்று , கபட சந்நியாசியாகிய இராவ 
ணனால் சீதையை இழந்து துக்கித்து , இர 
ண்டாமுறைச் சடாயுவைக்கண்டு அவரால் 
சீதை நிலையுணர்ந்து சீதையைத் தூக்கிச் 
சென்ற காலத்து அவனிடம் யுத்தஞ்செய் 
து இராமமூர்த்தி வருமளவும் உயிர் தாங்கி 
அவருக்குச்செய்தி கூறி உயிர் நீங்கிய சடாயு 
விற்குக் கர்மாதி கிரியைகள் முடித்துக் 
கவந்தனைக்கொன்று , சபரிக்கு முத்தியளித் 
தனர் . பின் இலக்குவரைப் பிரியாத 
இராமமூர்த்தி பம்பாநதிக் கரையடைந்து 
அநுமனைக் கண்டு , அவன் முகக்குறிப்பால் 
அதிமேதாவி யென்று புகழ்ந்து அவனால் 
சுக்கிரீவனை நட்புக்கொண்டு மராமரம் 
எழும் ஒரு பாணத்தால் தொளைத்துக்காட் 
டித் துந்துபியின் எலும்பின் குவியலைக் 
காலாற்றள்ளித் தமது வலியறிவித்து , 
சுக்கிரீவன் வாலியைக் கொல்லவேண்டச் 
சரணாகதியடைந்த அவன்பொருட்டு வேற் 
றுமை தெரியும் வகைச் சுக்ரீவனைப் பூச் 
சூடி யுத்தத்திற்குச் செல்லெனக் கட்டகா 
யிட்டு வேற்றுமையுணர்ந்து மறைவாக 
இருந்து வாலியைக் கொன்று , சுக்கிரீவ 
பட்டாபிஷேக முடித்து , மழைக்காலம் 
மாறுமளவும் பிரச்சிரவண மலையிலிருந்து 


சுக்கிரீவன்வரத் தாமதித்ததால் இலக்கு 
மணரை ஏவிப் படை சேர்ப்பித்துச் சாக 
கியைத் தேடச்செய்து , விரலாழி தந்து 
அநுமனால் சீதை இவங்கையி விருப்பதறி 
ந்து , கடல் கடக்க அணை கட்டவேண்டி 
வருணனை எண்ணி ஏழுநாள் சரசயனத் 
திருக்கவும் வராததனால் கோபித்து அத் 
திரத்தையெடுக்க வருணன் பயந்து ஒரு 
மணிமாலை கொண்டுவந்து சரணடைய 
நானெடுத்த அம்பிற்கு இலக்கென்னென 
அவன் சொற்படி அதனை மருக்காந்தார 
இராக்கதர்மீதேவிக்கொலை புரிந்து , வரு 
ணனைத் தாங்கக் கட்டளையிட்டு அவன்மீது 
அணை கட்டுவித்து இலங்கையடைந்து அங் 
கதனைத் தூதனுப்பினர் . இராமபிரான் 

இராவணன் கனாவிற்கண்டு 
பயந்து தனித்துவந்து வேண்டிச் சீதை 
யைக் கொடுக்கிறேன் என , சண்டை செய் 
யாது ஒருநாள் தாமதித்து அவன் மந்திரி 
யர் சொற்கேட்டு வித்யுச்சுவன் அனுப்பிய 
மாயாதையால் அதிகோ பங்கொண்டு இரா 
வணனுடன் யுத்தஞ் செய்ய ஆரம்பித்த 
னர் . இராமமூர்த்தி முதனாள் இராவண 
னுடன் யுத்தஞ்செய்யத் தொடங்கி அந்த 
இராவணன் தேர் , குடை , முடி ஆயு தம் , 
சேனை முதலியவைகளை நாசப்படுத்தி 
அவன் நிராயுதனாய்த் தனித்து இருக்கக் 
கண்டு , நீ யத்தத்தில் இன்று அதிகமாய் 
வருந்தினை இன்று போய் நாளை வெகு 
சேனை சேர்த்துக்கொண்டு வா வென்ற 
னுப்பிச் சுக்கிரீவன் சொல்லால் கும்பகர் 
ணனை நட்புக்கொள்ள விபீஷணரைச் 
செலுத்த அவன் மறுக்க அவனது காங் 
களையறுத்து அவன் வேண்டியபடி வா 
மளித்து மாய்த்து இந்திரசித்து எவிய 
நாகாத்திரம் இலக்குமணரை மூர்ச்சிக்கச் 
செய்ததால் துக்கித்துக் கருடனாலதை 
விலக்குவித்து மகாபாரிசுவனை இருபிள 
வாக்கி மகாக்கண்ணனை வதைத்துப் பிர 
மாத்திரத்தால் இலக்ஷமணர் மூர்ச்சித்த 
காலத்துத் தாமும் விசனத்தால் மூர்ச்சித்து 
அநுமன் கொணர்ந்த சஞ்சீவியால் மூர்ச் 
சைதெளிந்து அநுமனைச் சிரஞ்சீவியாக 
வாழ்த்தி மாயாசீதையைத் தமக்கு முன் 
கொல்லக்கண்டு துக்கித்து இந்திரசித்தைக் 
கொல்ல இலக்குமணருக்குக் கவச முத 
விய கொடுத்தனுப்பி , மூலபலசைந்யத் 
தைத் தாம் ஒருவராக நின்று நாசமாக்கி 
இராவணன் வேலால் மூர்ச்சையடைந்த 


இராமமூர்த்தி 


187 


இராமமூர்த்தி 


இலக்குமணரை இரண்டாமுறை சஞ்சீவி 
கொணர்ந்து மூர்ச்சை தெளிவித்த அது 
மனைத் தழுவி வாழ்த்தி இராவணனைக் 
கொல்ல இந்திரன் அனுப்பின தேரில் 
ஏறி இலக்குமணர்மீது சென்ற மகோதர 
னைக்கொன்று , இராவணனது சிரம் , காம் 
முதலியவற்றைப் 

பலமுறை கொய்து 
கடைசியில் பிரமாத்திரத்தால் உயிர்நீக்கி 
அவனுடலிலிருந்த வடுவால் மனநொந்து 
விபீஷணர் சொல்லாற்றேறி விபீஷண 
ருக்கு இலக்குமணரால் பட்டந் தரிப்பித் 
துச் சீதையை வருவித்து அவளைக் கற் 
பிழந்தவளெனத் தூஷித்து 

தூஷித்து அக்கியில் 
குளிக்கச்செய்து அக்நிதேவன் சொல்லால் 
தேறி லேற்றிக்கொண்டு அந்த அக்நிதேவ 
னிடம் பரதனும் கைகேசியும் தம்மிட 
நட்புடனிருக்க வரம்பெற்று வைகுந்த 
மடைந்த தசரதரைக்கண்டு களித்து வரம் 
பெற்று , யுத்தத்திலி றந்த வானரர்களைப் 
பிழைப்பிக்க இந்திரனிடம் வரம்பெற்றுச் 
சீதைக்கு எதிரிலுள்ளவைகளைக் காட்டிக் 
கொண்டு சேதுவின் கரையடைந்து இரா 
வணனைக்கொன்ற பிரமஹத்தி நீங்கச் சிவ 
பூசைசெய்து நீங்கிப் பரத்துவாசராச்சிரம 
மடைந்து பாதருக்குச் சொன்ன கால 
வளவு நெருங்குத லறிந்து அநுமனிடம் 
தமது விரலாழிகொடுத்தனுப்பிப் புஷ்பக 
மேறி அயோத்தியடைந்து சாயுநதியில் 
மூழ்கிச் சடைமுடிமாற்றி வசிட்டரால் 
திருமுடி சூட்டப்பெற்றுப் பிரமனால் 
இக்ஷவாகுவுக்குக் கொடுக்கப்பட்ட வாகு 
வலயத்தை அங்க தனுக்குக் கொடுத்து 
அநுமனுக்கு வச்சிரப்பதக்க மளித்து அர 
சாண்டகாலத்தில் சம்புகன் என்னுஞ் சூத் 
திரன் தவஞ்செய்ததால் பிராமணப்பிள்ளை 
இறக்கப் பிராமணன் அகாலமிருத்தியு 
வென்று விசனப்படுகையில் இதனை நார 
தராலுணர்ந்து இராமமூர்த்தி சூத்திரனைச் 
சங்கரிக்கப் பிராமணப்பிள்ளை யுயிர்பெற் 
றெழுந்தனன் . சீதை இரண்டாமுறை 
வனம்போக இச்சைகொண்ட காலத்தில் 
ஊரார்சொல்லை வியாசமாகக் கொண்டு 
காட்டிற் கனுப்பி அச்வமேதத்தில் குச 
லவராகிய புத்திரர்களைக் கண்டு ஆனந்தங் 
கொண்டு சீதையைப் பிரமாணஞ் செய் 
விக்கக் கேட்டு அவள் பூமியில் மறைய 
விசனமும் கோபமும் அடைந்து பூமி 
தேவியை மருட்டிப் பிரமனால் ஒருவிதம் 
தேறித் தாம் பதினொராயிரம் வருஷம் 


அரசாண்டு தம் குமாரராகிய குசலவர்க்கு 
உத்தர தக்ஷிண கோசலநாட்டைத் தந்து 
பரத இலக்ஷமண குமாரருக்குக் காருக 
பதம் , மல்ல பூமி முதலியவற்றைக்கொடு 
த்து வீற்றிருந்தனர் . இவர் ஒருநாள் கால 
முனிவர் வா அவரை ஏகாந்தத்தில் 
கொண்டு இலக்குமணரை யார்வரினும் 
விடவேண்டாமென வாயிலில் காவல் 
வைத்துத்தனித்து வசனித்துக் கொண்டி 
ருந்தனர் . அப்போது துருவாசர் இராம 
ரைக் காணவந்தனர். இலக்குமணர் 
அவரை விட்டதால் இராமமூர்த்தி யவ 
ரிடம் கோபித்துத் தேவரெதிர்கொள்ளச் 
சரயுவடைந்து சோதியிற் கலந்தருளினர் . 
இவரரசாட்சி திரேதாயுகம் . இவருக்குத் 
தாசரதி , இரகு நந்தனன் , இராகவன் , சக் 
கிரவர்த்தித் திருமகன் , காகுத்தன் , கௌ 
சல்யாநந்தனன் , பரதாக்கிரசன் , கோ தண் 
டபாணி எனப்பெயர். ( அத்யாத்மவான்மீகி 
ராமாயணம் . ) 

2. தந்தை சொற்படி வனத்தில் வசிக்க 
நேர்ந்தபோது பிதுர்க்களுக்குச் சிரார்த் 
தஞ்செய்ய நாள் வந்தது . இதனால் இரா 
மர் தம்பியை நோக்கி ஏதேனும் தானியங் 
கொண்டு வரக்கட்டளையிட்டனர் . இலக்ஷ 

நாணத்தால் சென்று கேளாது 
சிராத்தகாலங் கழியும்வரை பொழு 
போக்குகையில் இராமரும் தம்பியைத் 
தேடிச் சென்றனர் . இவ்விருவரும் வரு 
தற்கு தாமதித்தால் சீதை சிரார்த்தகாலஞ் 
சமீபித்ததறிந்து தாபசம் , இங்குதி இவற் 
றின் பழத்தைக்கொண்டு பிதுர்களுக்கு 
மாவினால் பிண்டமிட்டனள் . இதைப் 
பிதுராகவந்த தசரதர் எற்றுக் களிக்கச் 
சீதை அவரை நீர் யார் என்றனள் . நான் 
உன்மாமனாகிய தசரதன் என் றனர் . நீர் 
பிண்டம் உண்டதை என் கணவர் எப்படி 
நம்புவர் என நீதக்கசாக்ஷி வைத்துக்கொள் 
என்றனர் . அப்போது சீதை அவ்விட 
மிருந்த பல்குந்தி , பசு , அக்கி , தாழை 
இவற்றைச் சாக்ஷி வைத்தனள் . பின்பு 
கிராமத்திற்குத் தான்யத்தின் பொருட்டுச் 
சென்ற இராமலஷ்மணருக்குச் சீதை நட 
ந்தவைகூற அவர்கள் நம்பாமையாவ் சாரி 
களைவிசாரிக்க அவர்கள் பயந்து இல்லை 
யென்றமையால் இருவருஞ் சிரார்த்தம் 
தொடங்குகையில் அசரீரியாய்த் தசரதரா 
லும் சூரியனாலும் உண்மை கூறக்கேட் 
டுச் சிரார்த்தத்தை நிறுத்தினர் . பொய் 


மணர் 


இராமராஜர் 


188 


இராமலிங்கசுவாமிகள் 


கூறினவர்களாகிய பல்குருதியை அந்தர் சேனையுடன் எழுந்து சேதுவிற்குச் சமீ 
வாகினியாகவும் , தாழம்பூவினைத் தன்னாற் பித்துக் கடலைக்கடந்து சென்று பிராட் 
பூசிக்கப்படும் சிவமூர்த்திக் குதவா தபடி டியை மீட்கக் கடலிடை நெருங்குமுன் 
யும் , பசுவிற்கு முன்புறம் அயோக்யமும் சாமபிரான் சீதா லக்ஷ்மணருடன் காட்சி 
பின்புறம் யோக்யமாகவும் , அக்கி ஸர்வ தந்து சீதையை மீட்டுவந்தேன் எனக் 
பக்ஷகனாகவும் ஆகச், சீதை சபித்தனள் , கூறக் கோபந்தணிந்து நகரமடைந்து பக 
( சிவமகாபுராணம் ) . 

வத் பக்தியிலிருந்தவர் . ( பக்தமாலை .) 
3. சீதையுடன் வனவாசஞ் செய்யச் இராமலிங்கம் - இராவணவதையில் நேர்ந்த 
செல்கையில் ஒருநாள் கடற்கரைக்கருகில் பிரமஹத்தி நீங்கும்படி இராமமூர்த்தி பிர 
சீதையுட னுலாவுகையில் அக்கினிதே திட்டித்துப் பூசித்த சிவலிங்கம் . இது 
தோன்றிச் சீதையை அபகரிக்கும் காலஞ் சேதுவிலுள்ளது . 
சமீபித்தது , நான் தேவர்களா லனுப்பப் இராமலிங்கஐயர்- இவர் பிறப்பால் வேதி 
பட்டேன் . சீதையை 

என்னிடம் 

யர் . நல்லூரிற் பிறந்து கல்வி வல்லவ 
கொடுத்து விடும் . நான் கொடுக்கும் மாயா சாய்ச் சோதிடத்தில் சந்தான தீபிகை 
சீதையைப்பெற்றுக்கொள்ளும் , அசுரவதம் இயற்றியவர். 
முடிந்தபின் சீதையை உம்மிடம் சேர்க் இராமலிங்கசுவாமிகள் - திருவருட்பிரகாச 
கிறேன் என் றனன் . அவ்வாறே உண்மை வள்ளலாரென்று வழங்கப்படுகிற இராம 
யான சீதையை அக்னியிடம் சேர்ப்பித் லிங்கசுவாமிகள் , சோணாட்டில் சிதம்பரத் 
தனர் . ( தேவி - பா . ) 

திற்கு அருகிலுள்ள மருதூரில் கருணீகர் 
4. இவர் , இராவண வதஞ் செய்து குலத்தில் இராமைய பிள்ளை யென்பவர்க் 
திரும்பிக் கிட்கிந்தைக்குவந்து ராவண திரி குச் சின்னம்மையா ரென்பவரிடத்தில் 
- சிராதிகள் வதை நீங்கக் கௌதமி தீரத்தில் கலியாப்தம் ச O க 2 - u - இல் நிகழும் 
கிஷ்கிந்தா தீர்த்தம் கண்டு சிவலிங்கப் பிர சுபானு புரட்டாசியா உக s [ 1823 
திட்டை செய்து சிவபூஜை செய்தனர் . அக்டோபர் 5s ) சிவபிரானுடைய 
( 155 - ஆம் அத்தியாயம் பிரமபுராணம் .) திருவருளால் பிறந்தவர் . இவருடைய 

5. சமதக்னி புத்திரராகிய பரசிராமருக் சிறுபிராயத்திலேயே தந்தை இறந்ததனால் 
கொரு பெயர் . இவர் சிவமூர்த்தியை இவருடைய தமையனாகிய சபாபதிபிள்ளை 
எண்ணித் தவமியற்றிப் பாசுபெற்றுப் யென்பவர் , சென்னைக்குத் தமது தாய் 
பரசிராமர் எனப் பெயர் பெற்றனர் . 

தம்பிமார் முதலியவர்களோடு வந்து அவ் 
6. ஒரு வேதியன் . இவன் திருவேங்கட குள்ளதொரு வித்தியாலயத்திற் போதகா 
மலையில் சநற்குமாரமுனிவரா லுபதேசிக் சிரியராயிருந்து அதிற் கிடைக்கும் ஊதி 
கப்பட்டு நற்கதி யடைந்தவன் . 

யத்தைக்கொண்டு குடும்பத்தைப் போஷி 
7. தருமன் எனும் மனுப்புத்திரன் . த்து , தமது தம்பிமார்க்கு வித்தையையும் 
இவன் மனைவி நிருதி . 

போதித்தார் . இந்த இராமலிங்க சுவாமி 
இராமராஜர் - இவர் ஒரு அரசர் . இவர் ராம கள் அதனை வியாசமாகக்கொண்டு நல்லறி 
பக்தி மிகுந்து தம் சமுகத்தி லெக்காலும் வுதோன் றச் சுப்பிரமணியக் கடவுளை உபா 
இராமாயணப் பிரசங்கங்கேட்டு வருவார் . சித்து அவரது திருவருளைப் பரிபூர்ண 
இவ்வகை வருநாட்களுள் இராமனுக்குத் மாகப்பெற்று ஞானமுதிர்ச்சி யடைந்தார் . 
துன்பம் நேரும்போது அரசன் விசன பின்பு இவருக்கு விருப்ப மில்லாதிருக்கை 
முறுதல்கண்டு இராமஜெயம் என்று பிர யில் இவர் அண்ணனார் தமக்கைமகளை 
சங்கிப்போர் கூறி வருவது வழக்கம் . இத மணம்புரிவித்தனர் . இவர் பற்றற்றவராய் 
னால் அரசன்விசனம் நீங்கிக் கதை கேட்டு சதாநந்த சகஜரிஷ்டை சாதனமுடையராய் 
வருவன். பிரசங்கிக்கு ஒருநாள் நோய்வா , பல பாடல்களையும் அருளிச் செய்து 
புராணிகர் தம் புதல்வரை அனுப்பி அரச கொண்டிருந்தனர் . பின் , இவர் சிதம்ப 
னுக்கு இராமஜெயங்கூறுக வேறு ஒன்றுங் ரத்தின் நான்கு கோபுரமுந் தோன்று 
கூறவேண்டாமென , குமரர் அதை மற மெல்லையாகிய வடலூரென்கிற பார்வதி 
ந்து இராவணன் மாரீசனால் மயக்குவித்துச் புரத்தில் சத்திய தருமசாலை , சத்திய 
சீதையை இலங்கைக்குக் கொண்டு போயி 

ஞானசபை , சமாசவேத பாடசாலை , சன் 
னான் எனப் பிரசங்கஞ் செய்யவும் , அரசன் மார்க்கசங்கத் திருக்கோயில் , கருத்தசித்தி 


இராமாபாயி 


189 


இராவணன் 


விநாயகராலயம் முதலியவைகளைத்தாபிக்க given oblations to the names of his 
முயன் றனர் , பின் , இவர் வடலூரையடுத்த ancestors after destroying the Ksha 
கருங்குழி கருகில் மேட்டுக்குப்பமென்னுஞ் triyas . 
சிற்றூரில் சித்தி வளாகத் திருமாளிகையில் இராமாயணஉத்தாகாண்டம் - ஒட்டக்கூத் 
சிவத்தியானத்துட னெழுந்தருளி யிருக் தப் புலவரா லியற்றப்பட்டது . ( ககூக0 ) 
கையில் , சிவஞானயோக முதிர்ச்சியால் செய்யுட்களும் ( உஉ ) படலங்களும் கொ 
தோன்றிய சோதிவடிவமான அருட்பெ ண்ட தமிழ் நூல் . 
ருஞ்சோதியைத் தரிசித்துப் பின் கலியாப் இராமானுசகவிராயர் - இவர் பாண்டி நாட்டு 
தம் சகஎ அ- ஆவதான ஸ்ரீமுக தையா இராமநாதபுர வாசி . இவர் திருவாவடு 
சுகல . சுக்கிரவாரத்தில் செயற்கையுடல் துறை சோமசுந்தரக் கவிராயரிடம் கல்வி 
இயற்கையுடலாகத் திரிவுபடுஞ் சின் மாத் கற்றுச் சென்னையில் வசித்தவர் . இவர் 
திர சகஜசமாதியில் அசைவறவிருந்து சற் ஆத்திசூடி , கொன்றைவேந்தன் , நன்னூல், 
குருவைச் சிந்தித்துத் தாம் அமர்ந்திருந்த ஆத்மபோதப்ரகாசிகை, திருக்குறள் , திரு 
அறையை மூடிப் பூட்டிக்கொள்ளத் தமது வேங்கட அநுபூதி , பச்சையப்பவள்ளல் 
அன்பர்க்கு குறிப்புணர்த்தித் தாமும் தமது மீது பஞ்சரத்னமாலிகை, பார்த்தசாரதி 
இந்திரியக்கதவை மூடி மவுனநிட்டை கூடி மாலை , வரதராஜர் பதிற்றுப்பத்தந்தாதி 
நித்தியானந்தமுற்றனர் . இவர் அவ்வப் முதலியவும் , சிலவற்றிற்கு நல்லுரையு 
போது கடவுளுடைய திருவருளாற் பாடிய மியற்றியவர் . 
பாடல்களை ஆறு திருமுறைகளாகத் தொகு இராமானுசப்பிள்ளான் - 1. கிடாம்பியாச் 
த்து இவருடைய மாணாக்கராகிய தொழு சான் குமார் . இவர் குமார் ஸ்ரீரங்கராசர் . 
வூர் வேலாயுத முதலியார் முதலியோர் குமரி தோத்தாரம்மன் . 
அச்சிட்டு வெளியிட்டுள்ளார் . 

2. கிடாம்பி ஸ்ரீசங்கராசர் குமார் . இவ 
இராமாபாயி- இவள் காசியிலிருந்த சந்த ருக்கு அப்புள்ளார் எனவும் பெயர். 
ராஜன் புத்ரி , அரிபக்தியும் பாகவதபக்தி இராமானுசர் - எம்பெருமானாரைக் காண்க . 
யும் கொண்டவள் . இவளை யொருவனுக்கு இராமேச்சுரம் இராவணவதத்தால் வந்த 
மணஞ் செய்விக்க அவன் ஊன்தின்பதில் பாவம் நீங்க இராமமூர்த்தி பிரதிட்டித்துப் 
அவாவுற்றவனாய் அரிதினத்தில் ஒரு ஆட் பூசித்த தலம் . இது சேதுவிற் கருகி 
டைக் கொலைசெய்து சமைக்கக்கூற மனை லுள்ளது . 
வி இது தகாதகாரியமெனப் பல நீதி கூறி இராயர் - இது மார்த்தவப் பிராமணர்களும் 
யும் கேட்கா தவனாக இருந்தான் . இதனை குப் பட்டமாக வழங்கி வருகிறது . த 
யறிந்த மனைவி , இவ்வூரில் பெருமாள் காலம் ; பூணூல் தரித்துக்கொண்ட வன் 
கோயில் உண்டோ பாகவ தரின்றோ வென னியர் சிலர் இப்பட்டத்தைப் பெற்றிருக் 
அறிந்து கொண்டு தனது குழந்தைக்கு 

கின்றனர் . 
விஷமூட்டி இறப்பித்தனன் . மைந்த இராவதி- உத்தரனுடைய புத்திரி . பரீக்ஷித் 
னிறக்கக்கண்ட தந்தையும் சுற்றத்தாரும் தின் தேவி . இவள் புத்திரர் நால்வர் , அவர் 
தாய் கவலையுமு 

திருத்தல் கண்டு வினவ , களில் மூத்தோன் சநமேசயன் . 
அழியும் பண்டம் என்றும் அழியுமென இராவணா அஸ்தம் - ஒற்றைத் தேங்கா யோ 
விடைகூறி யிருந்தனள் . பின் கணவனை ட்டில் வீணாதண்டம் நுழைத்து மூன்று 
நோக்கிப் பாகவதர் பாத தீர்த்தம் கொள் தந்திகள் பூட்டி முறுக்காணி கொண்ட 
ளின் மைந்தன் பிழைப்பன் எனக் கூறத் இசைக்கருவி , இது , இராவணன் தன் 
தந்தை பாகவ தரை அழைத்து அவர்க்குப தலையைப் பூட்டித் தன் அஸ்தத்தைத் தண் 
சார நடத்திப் பாத தீர்த்தங்கொண்டு குழ டாயமைத்து நரம்புகளிணைத்துச் சிவபிரா 
ந்தை வாயில் விடக் குழந்தை உயிர்பெறத் னைப் பாடியதைக் குறிப்பிக்கும் . 
தந்தை உவந்து அன்று முதல் திருமாலிடம் இராவணியம் - இராவணனாலியற்றப்பட்ட 
அன்பு மிக்கவனாய் மனைவி சொற்படி இசைநூல் . 
வாழ்ந்து வந்தான் . ( பக்தமாலை .) இராவணன் -1. விசிரவசுவிற்குக் கேகசிய 
இராமஹிருதம் - இது ஒரு தீர்த்தம். Rama 

டம் பிறந்தவன் . இவன் தாய் இவனைப் 
hrada . A Sacred tank near Thaneswar , பெற்ற பிறகு குபேர செல்வத்தைப் 
where Parasurama is said to have பெறத் தவஞ்செய்க என , இவன் பஞ்சாக் 


இராவணன் 


190 


இராவணன் 


னன் . 


கினி மத்தியிலிருந்து பிரமனை யெண்ணித் 
தவஞ்செய்து ஆயிரவருட முடிந்தபின் 
தனது தலைகளில் ஒன்றைத்திருகி அக் 
கினியி லிடுவன் . இவ்வாறு தலைகளை 
யெல்லாம் திருகிப் பத்தாஞ் சிரத்தைத் 
திருகுகையில் பிரமன் தரிசனந் தந்து 
தேவர் , விஞ்சையர் , அவுணர் , சித்தர் , உர 
கர் முதலியவர்களால் இறப்பிலாதும் யுத் 
தத்தில் அற்றசிரங்கள் கரங்கள் மீண்டும் 
வளரவும் வரந்தரப் பெற்றவன் , 

2. பிரகத்தனைக் குபேரனிடத்து இலங் 
கா நகரங் கேட்க அனுப்பி அவன் தா இல 
ங்கையைப் பெற்று அரசாண்டவன் . 

3. இவன் இலங்கை அழியாதிருக்கச்சிவ 
பெருமானை எண்ணித் தவஞ்செய் தனன் . 
அவர் தரிசனந்தந்து ஒரு சிவலிங்கங் சொ 
இத்து இதனை அசுத்தத்துடன் தொடலா 
காது , இலங்கை போமளவும் பூமியில் வை 
க்கலாகாதெனத் திருவாய் மலாக் கேட்டு 
அதனைப் பெற்று இலங்கைக்கு மீண்ட 

இதனை யறிந்த தேவர் இவன் இல 
ங்கையில் இம்மூர்த்தியைப் பிரதிட்டிக்கின் 
இவனரசழியா தாகையால் இதற்கோர் 
லோசனை செய்ய வேண்டுமென்று விநா 
யகரிடங் குறைகூறி வருணனை வயிற்றில் 
நீர் சுரப்பிக்க ஏவினர் . அவ்வகை வரு 
பனன் செயலால் இராவணனுக்குச் சிறு 
நீரின் உபத்திரவ மதிகமாயிற்று . அச்சம 
யத்தில் விநாயகர் ஒரு பிரமசாரியாய் எதிர் 
வரக்கண்டு நான் கைகால் சுத்திசெய்து 
வருமளவும் நீர் இச்சிவலிங்கத்தைத் தயை 
செய்து பிடியும் என வேண்டினன் . இவ 
னது வேண்டுகோளுக் கிரங்கிய வேதியச் 
சிறுவர் , இராவணனை நோக்கி 
சிறுவன் இலிங்கபாரம் நான் பொறுக்கா 
விடின் கீழே வைத்து விடுவேனெனக்கூறி 
அவன் தமது கையிற் கொடுத்துப்போன 
சிறிது நேரத்தில் அவனை அழைத்தனர் . 
அவன் வாராமையால் பூமியில் சிவலிங் 
கத்தை வைத்து நின்றனர். அவன் 
வந்து ஏடா வைத்தனை யென்று வெரு 
ட்ட அப்பா இதன் வலிமை என்னால் 
பொறுக்கக்கூடவில்லையென்று அகல நின் 
றனர் . இராவணன் தன்னாற்றல் முழுதும் 
சிவலிங்கத்திடஞ் செலுத்தித் தூக்கியும் 
சிவலிங்கஞ் சற்றேனும் பெயராது பசுவின் 
காதுபோற் குழைந்தது . அதனால் இராவ 
ணன் சலித்து இது மகாபலலிங்க மென்ற 

அதுவே அந்த மூர்த்திக்குப் பெய 


ராயிற்று . 

இந்தச் சிவலிங்கம் பசுவின் 
காதுபோற் குழைந்தது பற்றி அந்தத் தல 
த்திற்குக் கோகர்ணமெனப் பெயராயிற்று. 
பின்பு இராவணன் பிரமசாரியிடம் கோப 
ங்கொண்டு சென்று பிரமசாரியைக் குட்ட 
விநாயகமூர்த்தி இவனைத் தமது துதிக்கை 
யால் செண்டாடினர் . அதனால் இராவ 
ணன் வலியொடுங்கி வேண்ட அநுக்கிர 
தித்து என்ன வரம் வேண்டுமென நான் 
தேவரீரைக் குட்டின துபோல் உலகத்தவர் 
தமக்கு முன் செய்து கொள்ளின் இஷ்ட 
சித்தி பெற அநுக்கிரகிக்க என அவ்வகை 
அருள் புரிந்து மறைந்தனர் . 
4. பின்பு , இராவணன் இலங்கை யடை 
து ஒருநாள் வேட்டைக்குச் சென்று 
மயன் குமரியாகிய மந்தோ தரியை மணந் 
தனன் , 

5. இவன் தேவரை வருத்து தலைக் கே 
ட்ட குபேரன் , சகோதரன் என்ற உரிமை 
பற்றி , நான் தவத்தால் சிவமூர்த்தியிடம் 
தோழமை பெற்றேன் , நீ தேவரை வருத் 
தாதை யெனத் தூதனிடங் கூறியனுப்ப 
அத்தூதனை வெட்டி யெறிந்து குபேரனி 
டம் யுத்தஞ் செய்யப்போய் மணிபத்திர 
னைக் கொலைசெய்து குபேரனை அடித்து 
அவனிடமிருந்த புட்பக விமானத்தைப் 
பிடுங்கிக்கொண்டு அந்த விமானத்திலேறிச் 
சரவணத்தருகில் வருகையில் விமானம் 
நின்றுவிட நந்திதேவர் , 

இராவணனைப் 
பார்த்து இது சிவமூர்த்தியினிருக்கை நீ 
போகல் தகாதென இராவணன் , நந்தி 
தேவரைக் கண்டு குரங்கு முகனெனப் 
பரிகசிக்க , நந்திதேவர் கோபங்கொண்டு 
உன்பட்டணங் குரங்காலழிகவெனச் சாப 
மேற்றுக் கைலையை 

முயன்ற 
னன் . அதுகண்ட சிவமூர்த்தி தம் திருவடி 
விரலாலழுத்த மலையில் கைகள் கப்பட்டு 
நசுக்குண்டு ஆயிரம் பருவம் அழுததால் 
இராவண னெனப்பெயரடைந்து அவ்வழி 
யில் வந்த வாகீசமுனிவர் சொல்லால் சாம 
கானம் பாடிச் சிவாநுக்கிரகம் பெற்றவன் , 
( இரா-உத்தரகாண்டம் ) 

6. அகத்தியரால் காந்தருவத்தால் பிணி 
யுண்டவன் . 

7. தவஞ்செய்யும் வேதவதியை த்தொ 
ட்டுக் குலமழியச் சாபமேற்றவன் , 

8. மருத்துவின் ஓமசாலையுள் புகுந்து 
அவனிடம் தோற்றேனெனச் சொல்லச் 
சொல்லிக் கேட்டுக் களித்தவன் . 


நான் 


எடுக்க 


னன் . 


ராவணன் 


194 


இராவணன 


9. காதியையும் , மயனையும் , துற்சந்த 
னையும் வென்றவன் . 

10. அயோத்தியை அடைந்து அன 
ரணியனை வென்றவன் , 

11. நிவா தகவசருடன் யுத்தஞ்செய்யச் 
சென்று பிரமனால் சமாதானஞ் செய்யப் 
பெற்றவன் . 

12. ( க.க ) திங்கள் பாதாளத்தில் தங் 
கித் தேனுவைப் பணிந்து வருணனைச் 
செயித்து அவன் பாசத்தைப் பிடுங்கிக் 
கொண்டு அவன் மைந்தரையுஞ் செயித்து 
அவனிடமிருந்த மாதரைக் கவர்ந்து இலங் 
கைக்கு வந்தவன் . 

13. சூர்ப்பநகையினைக் கரனூரிலிருக் 
கச் செய்தவன் , 

14. கும்பினசியைக் கவர்ந்த மதுவைக் 
கொல்லச் செல்லுகையில் கும்பின சி 
வேண்டுகையால் மதுவுட னட்புக்கொண் 
டவன் . 

15. நளகூபரன் தேவியாகிய அரம் 
பையை வலிவிற்புணர்ந்து அவனால் இனி 
யுடன்படா மாதரைத் தொடின் தலை வெடி 
க்கவெனச் சாபம் பெற்றவன் . 

16. கார்த்தவீரியனுடன் யுத்தஞ் செய் 
யப்போய் அவனாற் கட்டுண்டு சிறையிற் 
றங்கிப் புலத்தியரால் மீண்டவன் . 

17. வாலி சிவபூசை செய்யுந் தருணத் 
தில் அவனுடன் தனித்து யுத்தத்திற்குச் 
சென்று அவன் கக்கத்தி லகப்பட்டு நசு 
ங்கி அஞ்சி நட்புக் கொண்டவன் . 

18. திக்கு யானைகளின் தந்தங்களால் 
குத்துண்டு அவற்றின் தந்தங்களை முது 
கில் பெற்றவன் . 

19. சூரியனை இலங்கையில் வரவொட் 
டாமல் தடுத்தவன் . 

20. ஆகாச வீதியிற் புட்பகத்திற் 
சென்று அசுமநாகத்தைக் கண்டு அங்கி 
ருந்த பலியைக் கண்டு யுத்தத்திற் கழைத் 
தனன் . பலி இவனை நோக்கித் தானின்ன 
வன் விஷ்ணுவால் சிறையி லிருக்கிறே 
னென்ன நான் உன்னை விடுவிக்கின்றே 
னென்று இராவணன் கூறினன் . அதைக் 
கேட்ட பலி குலுங்க நகைத்து அவனைச் 
செயிப்பதற்கு முன் இதோ என் னெதிரி 
விருக்கும் இந்தக் குண்டலத்தைத் தூக் 
குப் பார்ப்போமென்ன , இராவணன் தன் 
னாலானமட்டும் தூக்கி உதிரங் கக்கிக்கொ 
ண்டு பூமியில் வீழ்ந்தனன் . பலி இராவண 
னை நோக்கி இக் குண்டலத்தைத் தரித்தி 


ருந்தவன் என் பாட்டனான இரணியகசிபு . 
அப்படிப்பட்ட வலியுள்ள வனையும் மற் 
றும் அநேக அரக்கர் அசுரர்களையும் கொன் 
றவனை வென்று என்னை விடுவிப்பது உன் 
னால் தரமல்ல என இராவணன் கோபித்து 
வாயில் 

காவலாகவிருந்த திருமாலிடம் 
யுத்தத்திற்குச் செல்ல அவனைக்கொல்ல 
வெண்ணிய திருமால் பிரமன் வரத்தைக் 
காக்கவேண்டி அவன் முன்றோன்றாது 
மறைந்தனர் . 

21. இவன் சூரியனிடம் யுத்தத்திற்குச் 
செல்லச் சூரியன் தண்டியிடம் சொல்லி 
யனு 

வப்பிய செய்தியால் வெற்றி முரசு முழ 
க்கி அவ்வுலகம் நீங்கினவன் . 

22. பருவ தமுனிவரைக் கண்டு யார் 
என்னிடம் போரிடவல்லாரெனக் கேட்டு 
அவர் அயோத்தி யாசனாகிய மாந்தாதா 
வெனக் கூறக்கேட்டு யுத்தத்திற்குச் 
சென்று சமயுத்தஞ்செய்ய இருவரும் பிர 
மாஸ்திரம் , பாசுபதாஸ்திரம் பிரயோகிக்க 
எடுத்தகாலையில் புலத்திய முனிவரும் 
காலவமுனிவரும் தோன்றிச் சமாதானஞ் 
செய்ய ஒத்துக்கொண்டு நீங்கினவன் . 

23. சந்திரனிடம் யுத்தஞ் செய்யச் 
சென்று பிரமனால் தடையுண்டு அவரால் 
மந்திரசித்தி யடைந்தவன் . 

21. மேற்கடற்கரை யடைந்த 
தீவில் பொன்னிறமும் தீப்போன்ற காங் 
தியுமுள்ள புருட னிற்கக்கண்டு அவனை 
நோக்கிப் போரிட வல்லையோவென அவ 
னும் ஓர் முட்டியால் இராவணனைத் தாக் 
கினன் . அதனால் இராவணன் பல குண் 
டாங்காணங்கள் போட்டுத் தரையில் வீழ் 
ந்து மூர்ச்சை யடையக்கண்டு அப்புருடன் 
பிலத்தில் புகுந்தனன் . பின்பு இராவ 
ணன் மூர்ச்சை தெளிந்து தானும் வாளேந் 
திக்கொண்டு பிலத்துள் புகுந்து அங்கு 
முன் கண்டபுருஷனைப்போல அநேகரைக் 
கண் டஞ்சி அவ்விடம் பாம்பணையிற் 
பள்ளிகொண்டு சுற்றிலு மக்கினிச்சுவாலை 
சூழ ரூபலாவண்யத்துடன் சாமரை யிர 
ட்ட இருந்த திருமகளைக்கண்டு மயல் 
கொண்டு எடுக்கப்போக அங்கிருந்த மகா 
புருடனாகிய கபிலன்மேற் போர்வை நீக்கி 
இவனைக்கண்டு நகைக்க இராவணன் அப் 
புருடனது சுவாலாமாலையா 

லெரிந்து 
மூர்ச்சித்து வலியடங்கி நீங்கி இலங்கை 
யடைந்து அரசாண்டிருந்தவன் . சூர்ப்ப 
நகை தன்னை இராம லக்குமணர் செய்த 


ராவணன் 


192 


இரானாகும்பன் 


சீதையை 


பல்கல்களைச் சொல்லிச் சீதையின் அழ 25. சாம்பான் வீட்டிலிருந்த மாயாரதி 
கைப்பற்றி வர்ணிக்கக் கேட்டு மாரீசன் யைக் கவர எண்ணி மயனால் நிருமிக்கப் 
கூறிய புத்தி கேளாமல் அவனை மானாக பட்டிருந்த பாசத்திற்பட்டுத் துன்புறுகை 
எவித்தான் கபட சந்நியாசி யுருக்கொண்டு யில் மந்தோதரியின் வேண்டுகோளால் 
சீதாப்பிராட்டி தனித்திருக்கையில் அதிதி மயன் தன் குமரியாகிய மாயாவதிக்குக் 
போல்சென்று தன்னைப் புகழ்ந்து அவ கூற மாயாவதி தன் கணவனுக்குக்கூறி 
ளைப் பர்ணசாலையுடன் தூக்கி இரதத்தி விடுவித்தனள் . ( சிவமகாபுராணம் ) . 
லிட்டுச் செல்லுகையில் சடாயு தடை சாவணி- இந்திரசித்திற் கொருபெயர் . 
செய்து சண்டையிட அவருடன் போரி இராவான் - அருச்சுனனுக்கு உலூபியிடம் 
மரணமூர்ச்சையாக்கிச் 

பிறந்த குமரன். இவனுக்கு அராவானெ 
யசோகவனத்திற் கொண்டு போய்ச் சிறை னவும் பெயர் . 
ப்படுத்தித் திரிசடையுட னாக்கியரைக் இராவுத்தன்- லப்பைகள் , மரக்காயர் , 
காவலாக்கிப் பலமுறை தன்னைமணக்கும் சோனகர்க்குப் பட்டம் , 
படி சீதையைவேண்டி , அநுமனைக் குத்தி இசாவ்- மார்த்தவ பிராமணர் , ஜயினர், சேர் 
வலிகண்டு தானும் குத்துண்டு அநுமன் வைக்காரர், முதலியவர்களுக்குப் பட்டப் 
வாலில் தீயிட வி அதுமன் இலங்கை பெயர் . 
யைச்சுட அதை முன்போல் நிருமிக்கச் இசானதம்பன் - இவன் சித்தூரை ஆண்ட , 
செய்து குடி புகுந்து மாலியவானும் விபீ ரானாலக்காவிற்குப் பௌத்திரனும் ரானா 
ஷணருங்கூறிய புத்திகேளாமல் சுகசார மொகல் என்பவனுக்குக் குமரனுமாகிய 
ணரையேவிப் பகைவரது சேநாபலங் இரசபுத்ர அரசன் . இவன்கி.பி . 1419இல் 
கண்டு வரச்செய்து அவர்கள் கூறியது சிங்காசனம் ஏறினான் . இவன் தன் ராஜ 
கேட்டஞ்சி இராமரிடம் , தனித்துவந்து தானியைக் காக்கும் பொருட்டு ( 86 ) கோட் 
சாண்புகுந்து சீதையைத் 

சீதையைத் திருவடியின் டைகளைக் கட்டினான் . அவற்றுள் ஒன்று 
சேர்க்கிறேனெனச் சென்று மந்திரிகளின் 

செங்குத்தான மலைமீது 

கட்டப்பட்ட 
சொற்கேட்டு மாயாசீதையை அனுப்பி கோமல்மர் கோட்டை , இவன் ஆபு சிக 
இராமமூர்த்திக்கு மிகுந்த கோபமுண் ரத்திலுள்ள கோட்டையிலு மிருப்ப 
டாக்கி அங்கதனால் முடியிழந்து முதனான் 

இங்குள்ள கோவிலில் இவன் 
யுத்தத்திற் பிரமனால் கொடுக்கப்பட்ட உருவச்சிலை உண்டு, 

இவன் கட்டுவித்த 
வேலெறிந்து இலக்குமணரை மூர்ச்சிக்கச் கோவில்களில் பெரிது ஸாத்ரிக்கணவாயி 
செய்து அவரைத் தூக்கிச்செல்ல முயன்று லுள்ளது . இவனும் இவன் மனைவியும் 
தூக்கமுடியாது 

வெட்கினவன் . பின் கல்வி விருப்பமுள்ள கவிஞர்கள் , இவன் 
இராமமூர்த்தியுடன் யுத்தஞ்செய்து ஆயுத கீதகோவிந்தமெனும் நூலுக்குப் பாஷ்யம் 
முதலிய இழந்து வெறுங்கையுடன் நிற்க , எழுதினான் . இவன் மனைவி மீராபாய் . 
இராமர் இன்று போய் நாளை வாவெனக் இவன் மகாவீரன் மால்வா , குஜராத் சைந் 
கூறி அனுப்ப வோடிவந்து மாலியவான் வங்களை முரியடித்தான் . மாமூதைச் சிறை 
கூறிய நீதிகேளாமல் மகோதான் துற் யிட்டான் . இவன் மாமூதை தயாளகுணத் 
புத்திகேட்டுக் கும்பகர்ணன் மறுக்கக் துடன் அவனிடம் ஒன்றும் பெறாமல் 
கேளாது அவனை யுத்தத்திற் கனுப்பி இந் விடுதலை செய்வித்தான் . இவனுடைய 
திரசித் திறந்ததற்கு 

விசனமடைந்து பெருங்குணத்தை அபுல்பேசல் 
சீதையைக்கொல்லச்சென்றுமகோதானால் சரித்திரக்காரர் புகழ்ந்திருக்கிறார் . இவன் 
விலக்கப்பட்டு மூலபலத்துடன் யுத்தத்தி காலத்தில் இவனால் கட்டுவிக்கப்பட்ட 
ற்கு வந்து வேலையெய்து ஓடிப் பின்பு ஜயத்தம்பம் இன்னும் காணப்படுகிறது . 
யுத்தத்திற்குவந்து இராமசெய்த பிரமாத் இந்தச் சயத்தம்பம் கட்டிமுடிக்கப் பத்து 
திரத்தால் அபாபக்ஷ பஞ்சமியில் மாய்ந்த வருஷங்களயினவாம் . 

னவாம் . இவ்வாறு ரானா 
வன் , இவன் மாய்ந்தவுடலில் மந்தோதரி கும்பன் ( 50 ) வருஷம் அரசாண்டான் . 
வீழ்ந்து உயிர்விட்டனள் , இவன் இராம இவன் ஆட்சியில் ஐம்பதாவது வருஷக் 
ருடன் எழுநாள் இராப்பகல் யுத்தஞ் கொண்டாட்டம் நடத்த இருக்குந் தரு 
செய்தனன் . இவனுக்கு மூன்றரைக்கோடி ணத்தில் இவன்மகன் இவனைக் குத்து 
ஆயுள் , வீணைக்கொடி , ( இராமாயணம் .) வாளால் குத்திக்கொன்றான் . இக்குடி கெடு 


துண்டு 


எனும் 


இரானாசங்கன் 


198 


இரானாஹமீர் 


க்கவந்த குடிகேடி இடிவிழுந்திறந்தான் . உட் படித்துக் கொண்டெழுந்து ரத்தன் 
இவன் குமார் ரேமால் , ஸங்கன் முதலிய மீது பாய்ந்து பழிக்குப் பழி வாங்கினான் 
நால்வர் . 

ரத்தன் சகோதரனாகிய விக்ரமஜித் இவ 
இரானுசங்கன்- இவன் கி . பி . ( 1509) இல் னுக்குப் பிறகு பட்டமடைந்தான் . 
பட்ட மடைந்தவன். பானாம்பன் கும் இரானாலக்கா - சித்தூர் இராஜ புத்திர அரச 
ரர்களிலொருவன் . இவன் தன் ராஜ் னாகிய ரானா ஹமீரின் குமான் . இவன் 
யத்தை வெகு தூரம் விசாலப்படுத்தி ஆண் அரசாண்டிருக்கையில் இவன் குமரன் 
டவன் . நிலையிலாது அலைந்து திரிந்த சண்டனை இளவரசனாக்கினன் , சண்ட 
தார்த்தாரிய அரசனாகிய பாமர் , டில்லியரச னுக்கு மாண்டாராநாட்டரசனிடமிருந்து 
னாகிய இப்ரீமை வென்று ராஜபுத்ர அரச முகூர்த்த தேங்காய் வந்தது . அக்காலத் 
னாகிய ரானாசங்கனுடன் போரிட்டு முத துச் சண்டன் ஊருக்கு வெளியில் சென் 
லில் தோல்வியடைந்து பிறகு தன்சேனை றிருந்ததால் காய்கொண்டு வந்தவர்களை 
களுக்குத் தைரியம் 

கூறிப்போரிட்டு லக்காதானே உபசரித்து என்னைப்போ 
வெல்ல , சங்கனும் மானத்தை விடாமல் ன்ற கிழவனுக்குத் தேங்காய் கொண்டுவா 
போரிட்டான் . முன்பு தன் சகோதரனுடன் 

வில்லையென மீசைமீதுகைபோட்டு அவர் 
செய்த யுத்தத்தில் ஒருகண் போய்விட் களைப் பார்த்துச் சொன்னான் . சண்டன் 
டது . டில்லி அரசனுடன் செய்த யுத்தத் திரும்பி வந்ததும் இவ்விஷயங்களைத் 
தில் ஒருகை விழுந்துவிட்டது . ஒருகுண்டு தெரிந்து தந்தைக்கு மண ஆசை யிருப்ப 
அடிபட்டதனால் காலும் குறைந்துவிட் தறிந்து தான் தேங்காயை ஏற்பதில்லை . 
டது . சரீரமுழுதும் ஆயு தங்களால் ( 80 ) அதனைத் தந்தையே ஏற்கவேண்டும் 
இடங்களில் பயன்கள் ஆயின . இவ்வகைப் என் றனன் , ஆயின் எனக்குப் பிள்ளை 
புறங்கொடாவீரன் , வெற்றிபெறாமல் சித் பிறந்தால் அவனுக்கே முடிசூட்டி வைக்க 
தூருக்குள் நுழைவதில்லையென அருகி வேண்டுமெனச் சண்டன் சபதஞ் செய்த 
ருந்த மலை நாட்டி விருந்தான் . இவனுக்குப் பின் லக்கா மணஞ்செய்து கொண்டான் . 
பிறகு இவன் குமரன் பத்நன் பட்ட 1 வருஷத்தில் மொகல் பிறந்தான். 
மடைந்தான் . இவனும் தம்முன்னோர் இரானஹமீர் - இவன் சித்தூர் ரானாவாகிய 
கௌரவம்போல் வீர தீர முள்ளவன் . லக்ஷ்மணசிங்கின் பௌத்ரனும் ஆர்சிங் 
இவன் பிரிதுவிராஜ குமரியைக் களவாக கின் குமரனுமாகிய இராஜபுத்திர அரசன் , 
மணம்புணர வெண்ணித் தன்வாளைத் தன சித்தூரை ஆண்டவன் . அலாவுதீன் சித் 
க்குப் பிரதியாக வைத்து , மணஞ்செய்து தூரை முற்றுகைசெய்த காலத்தில் தப்பி 
கொண்டான் . இச்செய்தி ரகசியம். பின்பு யோடிய அஜேசிங் ஹாராவளி மலைப் 
அவளைப் பூண்டிநாட்டரசன் ஹான்மணந் பிரதேசங்களின் பள்ளத்தாக்குகளின் 
தான் . அவ்வசியும் களவைப்பற்றி வெளி மேட்டில் கட்டப்பட்ட கைல்வாரா என் 
யிடவில்லை. இது ரத்தன் மனதை வருத்தி னும் பட்டணத்தில் வசித்துவந்தான் . 
ஹரனைக் கொலை செய்யக் கால ததை 

இதிலும் முஞ்சன் எனும் மலைநாட்டரசன் 
நோக்கியது . அகைரியா வசந்த பண்டி இவனை அடிக்கடி வருத்தி வந்தான் . இது 
கையில் அரசர்கள் தங்கள் காட்டில் வேட் அஜேசிங்கிக்கு மிக்க வருத்தம் . இதனைக் 
டையாடும் வழக்கம் போல் ரத்தன் தன் கண்ட சகோதரன் குமானாகிய ஹமீர் , 
னாட்டை யடுத்துச் சென்று அதற்கடுத் முஞ்சனை வென்றல்லது 

வென்றல்லது திரும்பேன் 
திருந்த பூண்டிக் காட்டில் ஹரனைக் கொ எனச் சபதஞ்செய்து புறப்பட்டுச்சென்று 
ல்ல ஒளித்திருந்து ஹான்மீது ஒரு அம்பு 

சில நாட்களில் முஞ்சன் தலையை வில் 
விட்டான் . அது அவனைக் கீழே வீழ்த்தி லின் முனையில் தூக்கிக்கொண்டு சிற்றப்ப 
யது . ஹான வஞ்சசப்போர் செய்த ரத்த னிடம் திரும்பினன் . சிற்றப்பன் களிப் 
னைத் தூஷித்தான் தூஷணை பொறாதரத் படைந்து இவனுக்கே தன் முடியைச் 
நன் இவனைச் கொன்றே நீங்கவேண்டு 

சூட்டினான். இவனுக்குத் தன் பிதுரார் 
மென்று சமீபிக்கையில் 

சாகுந்தருவாயி சிதமான சித்தூரைக் கைக்கொள்ள வேண் 
விருந்த வான் தன் கால்களால் ரத்தன் டும் எனும் எண்ணமுண்டு, பலமுறை 
குதிரையைத் தாக்க ரத்தன் நிலை தவறிக் இவனது சைந்யங்கள் சித்தூரையடுத்த 
கீழே வீழ்ந்தான் , உடனே ஹரன் உயி இடங்களை நாசப்படுத்திக்கொண்டு வர் 

25 


இராஜகுலோத்துங்கபாண்டியன் 


194 


இராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி 


தன . 

இந்த உபத்திரவத்தைச் சகியாத தில் போர்புரிகையில் இறந்தான் . இ 
அலாவுதீனால் நியமிக்கப்பட்ட சித்தூர் னுக்கு ஜயங்கொண்ட சோழன் எனவும் 
அரசனாகிய மால்தேவன் தனது குமரியை பெயர் . இவன் தம்பி இராஜேந்திர 
ஹமீருக்கு பாணம் செய்விக்க வேண்டு தேவன் , 
மென்ற எண்ணங்கொண்டான் . அவ்வாறே இராஜகோபாலப்பிள்ளை - இவர் சென்னை 
மணமுடிந்தது . ஹமீரின் மனைவி கணவ கோமளீசுரன் பேட்டையில் பிறந்த வடுகு 
னுடன் சைல்வாராசென்று கருப்பிணி யாதவர் குலத்தவர் . அஷ்டாவதானம் சபா 
யாய்க் கருவுயிர்த் தபின் , சித்தூரிலுள்ள பதி முதலியாரவர்களிடத்தும் , அஷ்டாவ 
தங்கள் குலதேவதைக்குச் சிறப்புச்செய்ய தானம் வீராசாமி செட்டியாரவர்களிடத் 
வந்தனள் . அந்தச் சமயத்தில் மால்தேவ தும் கல்வி கற்றவர். சென்னை சர்வகலா 
னாகிய தந்தை சித்தூரைவிட்டு வெகு சாலைத் தமிழ்த் தலைமைப் புலமை நடத் 
தூரத்தில் நடக்கும் போருக்குச் சென்றி தியவர் . இலக்கண இலக்கியங்களில் வல் 
ருந்தான் . இது தக்க சமயமென்று ஹமீ லவர் . தமிழில் எம்பார் ஜீயர் வைபவம் 
ரின் மனைவி கணவனுக் கறிவிக்க , ஹமீர் பாடியவர் . நாலடியார் , நீதிநெறி விளக் 
சேனைகளுடன் வந்து தங்களது புராதன கம் , பாரத வெண்பா முதலியவற்றிற்கு 
ராஜதானி சித்தூரைக் கைப்பற்றினான் . புத்துரை எழுதினவர் . எனக் கியற்றமி 
இதில் முகம்மதியர் துரத்தப்பட்டு முகம் ழாசிரியர். 
மதிய அரசனும் சிறையாக்கப்பட்டான் . இராஜசிங்ரானா- இவன் அமரசிங்கின் கும 
மால்தேவன் குமரனுக்கு ஒரு ஜாகீர் என் , சித்தூர் ரானாக்களில் ஒருவன் . 
கொடுக்கப்பட்டது. இவன் காலத்திலும் ஜிஹாங்கிர் கட்டளைக் குட்பட்டுச் சித் 
இவனுக்குப் பின் வந்த கைத்சிங் , லகிகா தூரை ஆண்டவன் , இவன் காலத்து 
என்பவர்கள் காலத்தில் இராஜபுத்ர அர ஔரங்கசீப் எனும் முகல் அதன் ரூப 
சாட்சி பிரபலப்பட்டது . இவன் காலத் நகரத்து ராஜபுத்ரியைத் தான் கொள்ள 
தில் அதிக திரவியச்செலவால் பல ஜயத் இச்சித்தான் . ராஜகுமாரி ராஜசிங்குக்குக் 
தம்பங்களும் மகம்மதியரால் இடிக்கப் சடி தமெழுதித் தன்னைக் காக்கக் றினாள் . 
பட்ட பல தேவாலடங்களும் மீண்டும் உடனே அம்பர் நாட்டு ஜயசிங்கம் மார் 
புதுப்பிக்கப்பட்டன . 

வார் நாட்டு யசஸ்வந்தசிங்கும் துணையு 
இராஜதலோத்துங்கபாண்டியன் - மதுரை டன் சென்று முகம்மதியரை வென்று 
யாண்ட 33 ) வது பாண்டியன் . 

ராஜகுமரியை மீட்டனர் . இதனால் 
இராஜகேசரிஅல்லது காசகேசரி-- ஈழநாட் ஒளரங்கசிப் ஜசியா தலைவரியை இந்துக் 

டாசன் ரகுவம்சம் தமிழிற்செய்தோன் . களுக்கு விதித்தான் . ஒளரங்க ப் ரானா 
இராஜகேசரி (இராஜாதிராஜன் - இவன் வைத் தாக்கப் பெருஞ்சேனை ( சர்த்துத் 
இராஜேந்திர சோழனுக்குப்பின் பட்டத் தன் பிள்ளையை அனுப்ப அவன் ராஜபுத் 
திற்கு வந்தான் . இவன் கி . பி . 1018 - இல் திரர்களுடன் வேண்டி யுயிர்தபி ஓடி 
பட்டமடைந்தான் . இவன் மானாபாணன் , 

ஒளரங்கசீப் பலமுறை பானாவை 
வீரகேரளன் , சுந்தர பாண்டியன் எனும் யெதிர்க்க எண்ணியும் வஞ்சனை செய்தும் 
பாண்டியருடன் போரிட்டு மானாபரணன் நிஷ்பலமாயிற்று . ராஜசிங் தன்க லத்தில் 
தலையைக் கொய்து வீரகேரளன் தலையை பன்னிரண்டு மைல் சுற்றளவுடையதும் 
யானையால் பிதிப்பித்துச் சுந்தரபாண்டி அதிக உறுதியுமுள்ள ரானாராஜ சமுத்ர 
யனை முல்லையூர் புகச் செய்தனன். மெனும் ஏரியைக் கட்டினான் . ராஜநகர் 
வேணாட்டரசன் ஒருவனைச் செயித்தான் . எனும் பட்டணமும் கட்டப்பட்டது . இவ 
இவன் காந்தளூர்ச்சாலையில் கலமறுத்தான் . னுக்குப்பின் வந்த ரஜபுத்ர அரசர் சிந்தியா 
இவன் குந்தவரின் அரசனாகிய ஆகவமல் ஹோல்கார் எனும் மராட்டியரால் துன் 
லனையும் அவன் குமார் சேனாபதிகளையும் புற்று ஆங்கிலேயரால் ராஜ்யம் பெற் 
வென்றான் . பின் ஈழத்தின்மீது படை 

றனர் . 
கொண்டுசென்று விக்ரமபாகு , 

விக்ரம் இராஜசூயம் - ஒரு யாகம் தர்மரால் செய் 
பாண்டியன் என்பவர்களை வென்றான் . யப்பட்டது . 
பின்னும் குந்தளருடன் போரிட்டுக் காம் இராஜசூயம் வேட்டபெருநற்கிள்ளி உலோச் 
பிலியைப் பிடித்துக்கொண்டு கொப்பத் சனாராற் பாடப்பட்ட சோழன் . 


னன் . 


இராஜதருமம் 


195 


இராஜராஜன் 


இராஜதாமம் - அரசன் திக்குப்பாலகர் சுவ மாவதும் ஆகிய இரண்டையும் தூதனிடத் 
ரூபம் ஆதலால் அனைவரையும் அடக்கி தும் நியமிக்க வேண்டியது . தன் பட்ட 
ஆளும் சக்தி அவனுக்கு உண்டாயிற்று . ணத்திற்குச் சமீபத்தில் உபகிராமங்களை 
அரசன் காரியாகாரியங்களையும் , தேசகா ஏற்படுத்த வேண்டியது . தனக்காகப் பல 
லங்களையும் எண்ணி அடங்கியும் பலமுள்ள அரண்களுள்ள கோட்டைகளையும் மனை 
போது உயர்ந்தும் வருவான் . அரசனை யையும் கட்டிக்கொள்ளல் வேண்டும் . தான் 
ஒருவனும் அவமதிக்கக்கூடாது , அவன் வாங்கவேண்டிய தீர்வையை ஆறிலொன் 
கையிற் கொள் கோல் சகலபிராணிகளின் று வாங்கி அவற்றைத் தேவர்கோயில் தேச 
ரக்ஷகத்தின் பொருட்டாம் . அது ஈசுவர ரஷணத்திற்கு உபயோகித்தல் வேண்டும். 
சுவரூபமாகவும் சராசரங்கள் அஞ்சத்தக்க பூமியைச் சாமபேத தான தண்டங்களால் 
தாகவும் இருக்கிறது . அரசன் தண்டத்தை பகைவரை அடக்கி ஆளவேண்டும் . துஷ்ட 
ஆளாவிட்டால் பொருள் , பசு , தானியம் , நிக்கிரகம் சிஷ்டபரிபாலனம் செய்தல் 
ஜாதி , யஞ்ஞம் , அழியும் . அத்தண்டத் வேண்டும் . மூடத்தனத்தால் பெரியோரை 
தைப் பட்டாபிஷேகம் உள்ளவனும் , ப் பகுத்தறியாமல் துன்பப்படுத்துகிறவன் 
உண்மை பேசுகிறவனும், பொய் , புத்திரமித்திர களத்திராதிகளுடன் அழி 
மெய் இவைகளை யறிந்து தீர்மானிப்ப கிறான் . அரசன் கடன் கோடல் முதலிய 
வனும் , நீதி சாஸ்திரஞானம் உள்ளவனும் , பதினெட்டு வகைத்தாகிய வழக்கத்தையும் 
தர்மார்த்தகாமங்களை அறிந்தவனும் பெற புத்தி நுட்பத்தால் அறிந்து தீர்க்க. ( மது .) 
வேண்டும் . அரசன் நாடோறும் நீதிசாத் இராஜபுரம் -கலிங்கதேசத்தில் உள்ள பட் 
திரம் அறிந்தோரை உபசரித்து நீதி செலு 

டணம் . 

சித்திராங்கதன் ஆண்டது . 
த்த வேண்டும் . இந்திரிய நிக்ரகஞ்செய்த இராஜராஜன் -1. ( இராஜகேசரி ) இவன் கார் 
அரசனுக்கு உலகம் வசப்படும் . காமத்தால் தளூரில் கப்பல்களைத் தாக்கினான் . அமர 
உண்டான வேட்டையாடல், சூதாடல் , புஜங்கன் எனும் பாண்டியனை வென் 
பகலுறக்கம் , வம்பளத்தல் , ஸ்திரீலோலனா றான் . பிறகு கங்கபாடி , நுளம்பபாடி , 
யிருத்தல் , குடித்தல் , பாட்டு , கூத்து , வேங்கைநாடு , குடகு முதலியவற்றையும் 
வாத்தியம் இவைகளில் விருப்பங்கொளல் , கைக்கொண்டான் . கி . பி . 1006 - இல் கவி 
வீண்திரிச்சல் ஆகிய பத்தும் , கோள் , யூரில் இவன் சேநாபதி கொத்தமண்டல 
துணிவு , துரோகம் , பொறாமை , பிறன் முடையானான அப்பிரமேயன் போஜன் 
குணத்தைச் சகியாமை , ஒருவன் பொருளை மந்திரியாகிய நாகண்ணனை வென்றனன். 
அபகரித்தல் , காரணம் இன்றி அடித்தல் , இதில் தானு மிறந்தான் . இவன் ( கி . பி . 
திட்டு தல் ஆகிய எட்டையும் ஒழித்தல் 972 ) இல் தன் மகன் வேங்கைநாடு அரசி 
வேண்டும் . தன் பாட்டன் நாள் முதல் மந் லாமை யிருப்பது கண்டு தன் மகன் இரா 
திரித்தனம் செய்தார் மரபில் கலைவல்லா ஜேந்திரனை அனுப்பி அந்நாட்டைத் தன் 
ராகிய எழு எட்டுப் பெயரைத் தெரிந்து , வசப்படுத்தினான் . இராஜேந்திரன் அச் 
மந்திரியராக்கிக் கொள்ளல் வேண்டும் . நாட்டுடன் சாளுக்கிய அரசனான விமலா 
பொருளை விருத்தி செய்பவராயும் , ஞான தித்தியனைப் பிடித்துச் சிறையாக்கித் தஞ் 
முள்ளாராயும் உள்ள வேறுசிலரை பொக் சைக்குக் கொணர்ந்து சிலநாள் பொறுத் 
ஷெ முதலான 

இடங்களில் நியமிக்க துத் தங்கை குந்தவ்வையை இவனுக்கு 
வேண்டியது . பலம் , சாமர்த்தியம் , நற் மணஞ் செய்வித்து அவனாட்டைத் தம் 
குலப் பிறப்புள்ளவர்களைப் பொக்கிஷம் , தான் . 
தங்கசாலை , நெற்கள முதலிய இடங்களில் 2. இவனது தண்டநாயகரில் ஒருவ 
நியமிக்க வேண்டியது . பயந்தோரை 
னான பஞ்சவமாராயன் 

பனசோகே 
மடைப் பள்ளியிலும் அந்தப்புரத்திலும் யெனும் இடத்தில் வெற்றி கொண்டதி 
இருத்த வேண்டியது . கல்வி அறிவுள்ள னிமித்தம் தண்டநாயகனை வேங்கைமண் 
தூதனை அழைத்துக்கொள்ளவேண்டியது . டலம் , சங்கமண்டலாதிபதியாக்கி கூத்ரிய 
ஆயுத வித்தையில் பழக்கமுள்ள சேனை சிகாமணி , கொங்காள்வான் எனப் பட்டமு 
யைச் சேனாதிபனிடத்தும், தேசவிசாரணை மளித்தான் . கொல்லமென்னும் மலை நாடும் 
பொக்கிஷம் முதலியவற்றைத் தன்னாதி இராஜராஜனால் செயிக்கப்பட்டது . 
னத்திலும் , சண்டை செய்வதும் சமாதான னால் ஈழமும் செயிக்கப்பட்டது . 


ராஜாதிராஜபாண்டியன் 


196 


இர்பு 


பாண்டி , சேர , ஈழமண்டலங்களை வென் இராக்ஷடபிரத்து - பாதருக்குப் பஞ்சசோதி 
நதால் இவனுக்கு மும்மடிச் சோழன் என யிடத் துதித்த குமார் . 
ஒரு பெயர் உண்டு. இவன் காலமுழுதும் இராஷதகணநக்ஷத்ரம் - காததகை, ஆயி 
மேற்குச் சாளுக்கியருடன் போரிட்டான் . லியம் , மகம் , சித்திரை, விசாகம் , கேட்டை , 
இவனுக்குச் சீவபாதசேகரன் , அருண் மூலம் , அவிட்டம் , சதயம் , 
மொழி , இராஜாச்ரயன் , கூதிரியசிகாமணி இராஷ்டாபலி - உக்ரசேகன் குமரி . 
யெனவும் பெயருண்டு , இவனுக்கு , பஞ்ச இராஷ்டாபாலன் ( யது . ) உக்ரசோன் 
வண்மாதேவி , அபிமானவல்லி , சோழ குமான் . கம்சன் தம்பி . 
மாதேவி , தந்திசத்திவிடங்கி , திரைலோ இராஷ்டான் - காசியின் குமரன் , இவன் 
க்யமாதேவி என ஐவர் தேவியர் . இவன் குமான் தீர்த்தபசு. 
குமான் பாகேசரி ராஜேந்திர சோழன் , ஓரி தக்ஷனுக்குப் பிரசூதியிட முதித்த 
இருவர் குமரியர் சந்தவ்வை , மாதேவடி குமரி. யமன் தேவி . 
கள் , நடுவிற் பெண்ணையென மற்றொரு ஓரிசிகர் - ருஷி ) இவர் பிருகுருஷியின் 
தி இருந்ததாகத் தெரிகிறது . 

புத்திரர் . தமக்குச் சத்தியவதியைத் தேவி 
3. இவன் தன்னாட்சியின் 29 - ஆம் வரு யாக்கும்படி காதியை யாசிக்க அவர் ஒரு 
ஷத்தில் துலாபாரதானஞ் செய்தான். காது பசுமையையும் மற்ற உறுப்புக்கள் 
இவன் தர்ம பத்தினியாகிய தந்திசக்தி வெண்மையுமான ( க 000 ) குதிரைகள் 
விடங்க இரண்ய கர்ப்பம்புக்க கதையைத் 

கொண்டு கொடுத்து மணந்து கொள்க 
திருவிசலூர் சாசனம் கூறும் . இவன் தஞ் என் றனர் . அவ்வகையே வருணனிடம் 
சையில் இராஜ ராஜேசுரர் ஆலயம் கட்டு ஆயிரங் குதிரைகள் பெற்றுச் சத்திய 
வித்தான் , இவனைப் புகழ்ந்து கருவூர்த் வதியை மணந்தவர் . இவாகுமார் சமதக்னி 
தேவர் பதிகத்தில் பாடியிருக்கிறார் . இவன் இவரை மாமியாரும் தேவியும் புத்ரன் 
தமிழ்ப் பாஷாபிமானி இவன்மீது இராஜ வேண்டுமென யாசித்தனர் . இவர் மந்திர 
சேஜேசுர நாடகம் பாடப்பட்டது . நம்பி 

மூலமான அவிசைப்பாகஞ் செய்து 
யாண்டார் நம்பிகளும் , கண்டாரதித்ததேவ வைத்து ஸ்நானத்திற்குச் சென்றனர் . சத் 
ரும் இவன் காலத்தவர்கள் . இவன் சைவப் தியவதி தனக்கென்று வைத்திருந்ததைத் 
பற்றுள்ளவனாயினும் மற்ற மதங்களில் தன் தாய்க்குக் கொடுத்து மற்றதைத் 
வெறுப்புற்றவனல்லன் .இவன் நாகப்பட்டி தான் அறியாது புசித்தனள் . ஸ்நானத் 
னத்து ஜைனவிஹாரத்திற்கு ஆனைமங்கல திற்குச் சென்ற முனிவர் இதனை யறிந்து 
மென்று ஒரு கிராம மளித்தான் . வைஷ் மனைவியை நோக்கி உன்னிடம் தண்ட 
ணவாலயங்களுக்கும் நந்தா விளக்குகள் நாயகனும் , உன் தாயிடம் பிரமஞானியு 
பல வைப்பித்தான் . இவனது முக்ய மந்திரி முதிப்பர் என்று தன் மனைவியை விட்டுச் 
ஸ்ரீ கிருஷ்ணன் ராமனான மும்மடிச்சோழ சுவர்க்கஞ் செல்ல மனை வியாகிய சத் 
பிரம்ம மாராயன் . இவன் குடிகளிடம் தியவதி யல்லது ( கௌசிகை) பிரிவாற் 
ஆறிலொரு கடமையே வாங்கினான் . முது உடன் தொடர முனிவர் திரும்பிப் 
- ( சாசனம் .) 

பார்த்துக் கட்டளையின்றி வந்ததால் 
இராஜாதி ராஜபாண்டியன் 

கௌசிகி நதியாகவெனச் சபித்துச் சென் 
யாண்ட 20 - வது பாண்டியன் . 

றனர் . ( பாகவதம் .) 
இராஜாதேவி - வாசுதேவன் தங்கை . ஜய இரிடி- இவர் உத்தாலகர் குமார் . நலபர்வ 
சோன்பாரி , விந்தானுவிந்தாதாய் . 

தத்தில் சிவபூசைசெய்து சிவகணத்தவ 
இராஜு -இவர்கள் தெலுங்கரில் ஒரு பிரிவி 

ருள் ஒருவராம் பதம் பெற்றனர் . 
னர் . இவர்கள் பூணூல் தரிப்பர் இவர்கள் 

இரிதுதாமன் - கோமுகனுக்குக் கற்கனிகை 
தங்களை ஷத்ரியர் என்பர். இவர்கள் தெலு 

பிட முதித்த குமரன் . 
ங்ககாபு , வெலமர்கள் , இவர்கள் தாங்கள் 

இரிதேயு - மேதாதி குமரன் . 
வீரர் என்பதைக் குறிக்கத் தங்கள் கல்யா 

இரித்துவஜன் - தியுமானுக் கொருபெயர் . 
ணத்தில் வாளைவைத்து வணங்குவர் . 
இராக்ஷசசத்திரம் - தந்தையைக் கொன்ற இரிபன்- யதுவின் குமரன். 
இராசவதைப் பொருட்டுப் பராசாரால் ஓரிபு -1 வேதசிரனுக்குத் துஷிதையாடத் 
செய்யப்பட்ட யாகம் , ( பாரதம் - ஆதி . ) தித்த விஷ்ணுவினவதார விசேஷம் . 


இரிபுஞ்சயன் 


1eri 


இருக்குமாங்கதன் 


2. பிரமன் குமார் . இவர் நிதாகருக்கு திருக்க வேண்டினள் . இவளுக்குப் பிரத 
ஆசிரியர் . 

துயும்நன் முதலிய ( க 0 ) குமார்கள் . 
இரிபுஞ்சயன் -1 . விசுவசித்தின் குமான். இருக்குமன் -1 . இருகன் குமான் . 

2. மகததேசத் தாசன் மந்திரியரால் 2. ருசன் குமரன் . 
கொல்லப்பட்டவன் . 

இருக்குமாங்கதன் -1. சூர்யவம்சத தாசன் . 
இரிபுமர்த்தன பாண்டியன் வமசத்துவச இவன் தேவி சந்தியாவளி . இவனை வசிட் 
பாண்டியனுக்குக் குமான் . 

டர் இந்திரசபையில் புகழ்ந்து கூறினர் . 
இரிபுஜித் - ரௌரவமுனிவரின் அநுக்ரகம் அதனால் இந்திரன் அதனுண்மையறிய 
பெற்ற அரசன் . ( பிரகன்னாரதீய புரா . ) நாரதரை அவன் சபைக் 

சபைக் கனுப்பினன் . 
இரிக்ஷன் -1 . அஜாமீடன் குமான் . இவன் அரசன் நாரதர் வர அவரை எதிர்கொ 
குமாரன் சமாவர்ணன் . 

ண்டுபோய் வணங்கி ஆசனத்திருத்தி வழி 
2. தேவாதிதி குமான் . இவன் குமரன் பாடு முதலியவை குறைவிலாது செய்து 
பீமசேனன் . 

தன் பூந்தோட்டத்திலுள்ள அரிய பூக்க 
இரீதன் - சாக்ஷஸமனுவ றகு நட்வலையிட ளைத் தொடுத்து மாலை செய்வித்து மாலை 
முதித்த குமரன் . 

சாத்தினன் . இந்த மாலைபூண்ட நாரதர் 
ரு - அதிதிதேவிக் கொருபெயர் . 

தேவசபைக்கு மாலையுடன் செல்ல இந்தி 
இருகதாச்சு- (ரிக்ஷாஜசு ). இவன் , வடபால் ரன் கண்டு இம்மாலை ஏதென்றனன் ? நார் 
சென்று , வந்தவர் பெண்ணுருவடையும் தர் இது இருக்குமாங்கதன் பூந்தோட்டத் 
தலத்தை அறியாது செல்லப் பெண்ணுரு திலுண்டாம்மலர்கள் என் றனர் . இந்திரன் 
வடைந்தனன் . பெண்ணுருவடைந்த இந்த நல்ல மலர்களிடத் தாசைகொண்டு 
இவனை இந்திரன் புணர்ந்து வாலியையும் , தன் . தூதர்களை அழைப்பித்து இன்று 
சூரியன் புணர்ந்து சுக்கிரீவனையும் , பெற் முதல் இருக்குமாங்கதன் தோட்டத்தி 
றனர் . இவன் பிரமன் அநுக்கிரகத்தால் லுள்ள மலர்களைக் கொய்து வருக என 
மீண்டும் 

ஆணுருவடைந்து வாலிக்குப் அவ்வகையே செய்துவந்தனர் . இவ்வகை 
பட்டங் கட்டினன் . 

தினமும் செய்துவர அரசன் தோட்டத் 
இருகன் - விருகன் தந்தை . 

துக் காவற்காரரைக் கோபித்தனன் , தோட் 
இருகால் இராசி-- மிதுனம் , கன்னி , துலாம் , டக்காரர் எவ்வகைத் தேடியும் காணாது 
கும்பம் , ஆக -4 . 

வருந்தி ஒரு நாளிரவில் இருளின் மிகுதி 
இருத -1 . சத்திய இதன் குமரன . 

யால் உலர்ந்த கத்திரிச்செடிகளின் பூண்டு 
2 , சவனன் குமாரனாகிய பிரமதிக்கும் களைக் கொளுத்தினர் . இப்புகை மிகுதி 
கிருதாசி யென்னும் காந்தருவ ஸ்திரிய யால் விமானத்தின் வலியடங்கத் தேவர் 
னுக்கும் பிறந்த இருடி . இவன் தேவி காவற்காரர் வசத்தி லகப்பட்டனர் . 
பிரமத்துவரைப் பாம்புகடித் திறந்தனள் . லாளிகள் தேவரை அரசனிடம் கொண்டு 
அதனால் பாம்புகளை இவன் கொலை வர அரசன் கண்டு வணங்கி இருப்பிடஞ் 
செய்து வருகையில் பாம்புருவடைந்திருந்த செல்ல அனுப்பினன் . தேவ தூதர் அரசனை 
சகஸ்திரபா தருஷி வேண்டுகையால் பாம் 

நோக்கி அரசனே கத்திரிப்பூண்டின் புகை 
புகளைக் கொலை செய்யாமல் நிறுத்தினன் . யால் தேவவிமானம் ஆகாயத்திற் செல் 
இவனை இருருவெனவுங் கூறுவர். 

லும் வலியற்றது . ஏகாதசி விரதமிருந்த 
இருக்குமணி - பிரத்துயும் நன் தாய் . பீஷ் யாராயினும் அந்த விரதபலத்திற் சிறிது 
மகன் குமரி . தமயனாகிய இருக்குமி தருவரேல் நாங்கள் விமானத்துடன் எங்க 
தன்னைச் சிசுபாலனுக்கு மணப்பிக்க விருக் ளிட மடைகின்றோமெனத் தேவர் கூறக் 
ததை ஒரு பிராமணர் மூலமாகக் கண்ண 

கேட்டு அவ்விடம் யாரையுங்காணாது ஏகா 
னுக் கறிவித்துக் கௌரி பூசையால் கண் தசியில் தன் கணவனுடன் சண்டை 
ணனுடன் சகல அரசருங் கண்டிருக்க இர செய்து உணவு கொள்ளாமல் அன்று இரா 
தத்திலேறித் துவாரகை சென்றனள் . ப்பகல் முழுதும் பட்டினியிருந்த வண் 
இதனால் இருக்குமி கண்ணனை யெதிர்த்து ணாத்தி ஒருத்தி ஏகாதசியில் விரதமிருந்த 
யுத்தஞ்செய்யக் கண்ணன் இருக்குமியின் பலத்தைத் தரப்பெற்றுக் சுவர்க்கமடைந் 
சிரத்தைக் கொய்யச் சரமெடுத்தலைக் தனர் , இதனை சுசனுணர்ந்து தன் காட் 
பண்ட இருக்குமணி தமயனைக் கொல்லா டிலுள்ளார் அனைவரையும் ஏகாதசிவிரத 


இருக்கும் 


198 


இருசிகசிங்கர் 


மிருக்கச்செய்து தானும் விரதமிருந்தனன் . அகமாலிகை, திரிபுரை, சௌபாக்யம் , 
இவனிடம் ஒருமுறை திருவாசமுனிவர் வக்விருச்சானை எனப் பத்தாம் . 
அதிதியாக வந்து பாரணைக்கு வருகிறே இருகீமாதன் - 1. மத்திராதிபதியாகிய சல் 
னென்று சொல்லி ஸ்நானத்திற்குச் லிய புத்திரன் இவன் புத்திரர்கள் அளை 
சென்று சற்றுத் தாமதித்திருந்தனர் . அர வரும் அபிமன்யுவால் கொல்லப்பட்டனர் . 
சன் பாரணை காலம் தவறுவ தறிந்து இருடி ( பா- பீஷ் . 
வராமையால் அன்னம் புசியாமல் விரத 2. துரோணாசாரியருக்கு ஒரு பெயர் . 
காலந் தவாமல் தீர்த்தபானஞ் செய்த ஒருங்கிருசன் - சமீக முனிவருக்குப் பாம் 
னன் , இருடிவந்து நடந்ததறிந்து மிக்க பைச் சூடியவன் இன்னான் என்று சிருங்கி 
சோபங்கொண்டு சாபமிடத் தொடங்கு முனிவருக்குக் கூறியவன் . 
கையில் அரசன் நாராயணனைத் துதிக்க , இருங்கோவேள் - இவன் , வடபக்கத்தில் 
விஷ்ணு சக்கரம் இருடியைத் துரத்தத் ஒரு முனிவருடைய வேள்வியில் தோன் 
தொடங்கியது . இருடி பயந்து சக்கரத் றித் துவாராபதியை ஆண்ட ( சக ) வே 
திற்கு ஒளிமழுங்கச் சாபந்தந்து அரசனி ளிருள் ஒருவன் , ஒரு பெரியவர் தவஞ் 
டம் வந்து 

வந்து குறையேற்று இருப்பிடஞ் செய்து கொண்டிருந்த காலத்தில் அவர் 
சென்றனர் . இவனாட்டி லுள்ளார் அனை க்கு இடையூறு செய்யவந்த புலியை அவர் 
வரும் ஏகாதசி விரதம் அனுட்டித்து வரு உத்தரப்படி கொன்று புலி கடிமால் 
கையில் யமன் தனக்கு வேலையின்றிப் பி: என்று பெயர் பெற்றவன் . இறந்த வேள் 
மனிடம் முறையிட அவன் மோகினியை பாரியின் பெண்களை மணந்துகொள்ளக் 
யேவீ அரசனை மயக்குவிக்க அரசன் அவ கூறிய கபிலர்சொல்லை மறுத்து அவரால் 
ளிடத்து மயங்கி யிருந்தனன் . நாள் வெறுக்கப்பட்டவன் . இவன் முன்னோ 
ஏகாதசி யென்று முரசு அறையக்கேட்டு ரில் ஒருவன் கழாத்தலையாரை இகழ்ந்து 
நீங்க , மோகினி அரசனைப்பார்த்து உன்னை 

அரைய நாட்டிருந்த சிற்றரையம் , போரை 
நீங்காதிருக்கின்றேன் கேட்டது தருகின் யம் இழந்தனன் , கொடையாளி , ( யே 
றேன் என் றகொம் மறந்தீரோ என அர வடபான் முனிவன் றடவினுட்டோன்றிச், 
சன் நீ எது வேண்டினு மீவேன் ஏகாதசி செம்பு புனைந்தியற்றிய சேணெடும்புரிசை, 
விர்தம் இழக்கேன் என் றனன் . மோகினி யுவராவீகைத்துவரை யாண்டு , நாற்பத் 
ஆயின் உன் 

குமானைத் தாய் பிடிக்க தொன்பது வழிமுறை வந்த வேளிருள் 
நீ கொலைபுரிந்து தருக என அவ்வகையே வேளே " " ஒலியற் கண்ணி புலிகடிமால் 
தன் தேவியடத்துக் கூறிக் குமானைக் என்ப . ( புறநானூறு . ) 
கொலை செய்கையில் தேவர்கள் தரிசனம் இருங்கோன் ஒல்லை ஆயன் செங்கண்ணனார் 
தந்து குமானை உயிர்ப்பித்து அரசனுக்கு - இவர் கடைச்சங்க மருவிய புலவருள் 
வேண்டிய வரந்தந்து தமதிருக்கை சென்ற 

இவர் சாதியில் 

சாதியில் இடையராக 
அரசன் சிறிது காலம் அரசாண்டு இருத்தல் கூடும் . இவரது இயற்பெயர் . 
தன் குமரன் தருமாங்கதனுக்குப் பட்ட செங்கண்ணனார் . உறுப்பால் வந்தபெயர் . 
மளித்து நல்லுலக மடைம் 

என் இவர் அகத்தில் பொருள்வயிற் பிரிந்து 
னாராநீய புராணம் .) 

போகாநின்ற தலைவன் கன்னெஞ்சினை 
2. சல்லியனுடைய குமரன் . ( பா- ஆதி . ) நோக்கிப் பரிதபித்தலைக் கூறுதல் இனிமை 
இருக்குமி-1 . விதர்ப்பநாட்டாசன் , இருக்கு தரும் . ( 279 ) 
மணியினுடன் பிறந்தவன் . 

இருசமய சோதி - சைவவைஷ்ணவ சமயல் 
2. பீஷ்மகன் குமரன் . 

களின் ஏற்றத் தாழ்வைக் கூறிய நூல் . 
3. போசகட நாட்ட சன் . 

இருசமயவிளக்கம் - சைவவைஷ்ணவ சம 
இருக்குமேசு - ருசகன் குமரன் . 

பங்களின் ஏற்றத் தாழ்வைக் கூறிய நூல் 
இருக்குமே - இருகன் குமான் . 

அரிதாதனியற்றியது . 
இருக்குவேதம் - நான்கு வேதங்களில் இருசி -1. ஒரு பிரசாபதி . 
ஒன்று . து இருபத்தொரு சாகைக 2. ஒரு க்ஷத்ர தேவதை. 
ளுடையது . இதற்குள்ள உபநிடதங்கள் சருசிகசிங்கர்- அரணி புத்ரர் என்பர் . 
ஐதரேயம் , கௌவி தகி , நாதபிந்து , ஆத் விபாண்டகர் புத்தர் எனவும் கூறுவர் . 
மப்பிரபோதம் , நிருவாணம் , முத்கலை , இவர் உரோமபதன் நாட்டில் மழையிலா 


ஒருவர் . 


னர் . 


இருசிகன் 


199 


இருதத்துவசன் 


திருக்கையில் வேசையரால் வஞ்சிக்கப் இருசேயன் - ரௌத்திராசவன் மூத்தகும 
பட்டு அந்நாடடைய மழை பெய்தது . 

ரன் . 
அது ண்ட அரசன் எதிர்கொண்டு வண இருஞ்சிறை- பாண்டியன் மேகங்களைக் கட் 
ங்கி ஆமைவேண்டித் தன் குமரியாகிய டிச் சிறைப்படுத்திய இடம் - கட்டுநல்லூ 
சாந்தையை மணம்புரிவிக்கப் பெற்றவர் . ரிருஞ்சிறை” என வழங்கும் ; மானாமதுரை 
தசரதனுக்குப் புத்திரகாமேஷ்டியாகம் செ க்குச் சமீபமானது . ( திருவிளையாடல் ) . 
ய்வித்தவர் . கலைக்கோட்டு முனிவரெனவும் , இருடிகொல்லியம்- கலிங்க தேசத்திலுள்ள 
பெயர் . விபாண்டகரைக் காண்க . ( பாகவ 

நதி . ( This is a river on which Gan . 
தம் இராமாயணம் , 

jam is situated . It rises in the Ma 
இருசிகன் -1 . ஊருவன் குமான் எனவும் , 

hendra bills . ) 
பிருகுவில் குமரன் எனவுங்கூறுவர் . இவன் இருடிகம் - வடதிசையில் காமபோஜ நாட் 
விச்வாமித்ான் உடன்பிறந்தவளாகிய சத் டிற்கு சமீபத்திலுள்ள தேசம் . ( The 
யவதியை மணந்தனன் என்பர் . இவனை Russian Empire . 
இரிசிகன் எனவுங் கூறுவர் . ஒருமுறை இருணத்திரயம் - கிரியாருணம் . பிரமசாய 
சூர்யவம்சத்தரசருள் ஒருவனாகிய அம்ப ருணம் , அல்லது தேவருணம் , ரிஷிரு 
ரீஷன் யாகப்பசுவினை யிழந்து அதற்குப் ணம், பித்ருருணம் 
பதில் நரப்பசுவேண்டித்தேடி வருகையில் இருதலைப்பு - இது தலைக ளிரண்டும் 
அவனுக்கு இவன் தன் குமார் மூவரில் உடல் ஒன்று மாகவுள்ள பக யென்பர் . 
முன்னோனும் , கடையவனுமொழிய நடுப் இப்பக்ஷியை அவ்வுருவமாக எழுதுகிறார் 
பிறந்தவனாகிய சுனச்சோனை விற்றுப் களேயன்றி அவ்வகை பகதியிருக்குமிடம் 
பொருள் பெற்றனன் . அம்பரீஷன் செய்கை ஒன்றும் கண்டதில்லை . 
அந்த வேதியச்சிறுவனை அழைத்து வரு இருதத்துவசன் -1, காச்யன் வம்சத்தவன் . 
கையில் சிறுவன் , வழியில் சந்தித்த அம்மா 2. குவலாயுசுவனுக்கு ஒரு பெயர். 
னாகிய விச்வாமித்திரனைக் கண்டு அழுத இவன் சத்துருசித்தின் குமரன் . காலவ 
னன் , விச்வாமித்திரன் அவன் காதில் மந் முனிவர் ஒரு நாள் தங்களை வருத்தப்படுத் 
திரமுப்தேசித்து இதை நீ செபித்து இரு, தும் அரக்கனைப்பற்றிச் சிந்திக்கக் குவல 
இதனால் தேவர் திருப்தி அடைவர் எனக் யாசுவமெனும் ஒரு குதிரை ஆகாயத்திலி 
கேட்டு அவ்வகை செய்து உயிர்பிழைத்த ருந்து சூரியனாலனுப்பப்பட்டது. உடனே 
னன் . இவன் குமரன் சமதக்னி . 

அசரீரி , முனிவரைநோக்கி இந்தக்குதிரை 
2. சௌநகன் குமரன் . 

யைச் சத்ருசித்தின் குமாரனாகிய இருதத்து 
3. தருமன் குமரன் . இவன் குமார் வசனிடம் தரின் அவன் உங்கள் பகையை 
சியாமகன், பிரது , இருக்மேஷ , இருக் 

வெல்வானென்று மறைந்தது . முனிவர் 
மன் , புருசித் . 

அந்தக் குதிரையைக்கொண்டு சத்ருசித்தி 
இருசியசிங்காச்ரமம்- கௌசகிந்தியின் தீர னிடம் வந்து நடந்ததைக் கூற அரசன் 

தில் உள்ள இடம் . அதில் லோமசேன தன் குமரனை முனிவர் எண்ணப்படி அனு 
னுடன் தர்மபுத்திரன் சென்றதாகப் பார ப்பினன் , - இருதத்துவசன் அந்தக் குவ 
தம் கூறுகிறது . 

லயாசுவம் ஏறினமையால் குவலயாசுவன் 
The hermitage of the Rishi near எனும்பெயாடைந்து முனிவருக்குப் பின் 
the river Kusi situated at Singhegwar செல்ல , அசுரன் முனிவராச்சிரமத்தில் 
in the District of Bhagalpur . 

பன்றியுருக்கொண்டு தீமை செய்வதறிந்து 
இருசிகர்- பிருகுபுத்ரர் , இருசிகரைக்காண்க. அவனைத் தொடாப் பன்றி யுருக்கொண்ட 
இருசியழகம் -- ஒரு மலை . இது கிஷ்கிந்தைக் அசுரன் பலகா தம் ஓடி ஒருபிலத்தில் மறை 
கருகிலுள்ளது . இதில் சுக்ரீவன் வாலிக் ந்தனன் . அரசனும் விடாது பின்பற்றி 
குப் பயந்து ஒளித்திருந்தனன் . பம்பை அப்பிலத்தின் வழிச்சென்று அங்கு நீர்ச் 
விரசு இதற்கருகிலுள்ள தெனவுங் கூறப் சனமான நகரம் தோன் நக் கண்டு அவ்வி 
பட்டிருக்கிறது . A mountain situated 8 டம் ஒருபெண் வாய்பேசாமல் போதல் 
miles from Anagundi on the bank of கண்டு தன்கு திரையை அவ்விடமிருந்த 
the river unga Thangabhadra . 

மரத்தில் கட்டி விட்டுப் பின்தொடா 
ஒருசுவரோமா- சுவர்ணரோமாவின்குமான் அவள் திவ்யமான மாளிகை யொன்றில் 


மாளிகை 


இருதத்துவசன 


200 


இருத்தை 


தினன் , 


புக அரசனுஞ் சென்று அம்மாளிகையில் 

இவன் குமாரர் விக்ராந்தன் , 
ஒரு பொன்மயமான மஞ்சத்தில் அழகு ஈபாகு , சத்ருமர்த்தனன் , அலர்க்கன் முத 
குடி கொண்டாற்போல் ஒருபெண்ணிருக் 

லியோர் . 
கக் கண்டனன் . அந்தப் பெண் , அரசகும இருகதாமன்- வசுதேவன் தம்பியாகிய அர 
சனைக் கண்டு மயல்கொண்டு மஞ்சத்தில் கன் குமான் , 
விழுந்தனள் . இவளைக் குண்டலை யென் இருதம் தகை - துஷ்யந் தன் தாய் . 
னும் அவளது நண்பி தேற்றி அரசனை இருதயதேவர் - சந்திரவர்ணமாய் , பதமா 
நோக்கி , அரசனே இந்தப் பெண் , விசுவா சனராய் மூன்றாம் பிறையைச் சடையிற் 
வசு எனும் காந்தரூவராசன் பெண் , பெயர் றரித்தவராய் முக்கண் நான்குபுஜம் 

சாத்தி 
மதாலசை , இவளைப் பாதாள வாசியாகிய சூலம் , அபயம் , வாதம் , உடையவராய்ச் 
வச்சிரகேதுவின் மகன் 

மகன் பாதாளகேது சர்வாபரணபூஷிதரா யிருப்பர் . 
எனும் அரக்கன் கவர்ந்து இவ்விடம் வைத் இருதவாக்கு - ஒரு ராஜருஷி . இவனுக்கு 
திருக்கின்றான் , இவுள் சாகத் துணிகை ரேவதி நக்ஷத்திரத்தில் பிள்ளை பிறந்து 
யில் காமதேனுதோன்றி இவளை நோக்கி தீயவன் ஆனமையால் இவன் அந்நக்ஷத் 
இந்த அரக்கன் 

மண்ணுலகடைகையில் திரத்தைப் பூமியில் விழச் சபித்தனன் . 
எவன் கையில் மாளுகிறானோ அவனே சைவ தமனுவைக் காண்க . 
உனக்கு நாயகன் எனக் கூறியது . அதனால் இருதன் - மிதிலை யாசனாகிய விசயன் 
இவள் சாகாதிருக்கின்றாள் என் றனள் . 

குமரன். 
அரசகுமான் அவ்விடமிவளை மணந் 

பௌண்டரீகனுக்குச் சகோதரன் . 
திரும்புகையில் பாதாள கேதுவுடன் கூடிய இருதிகன் - போசன் குமரன் , இவன் குமார் 
அரக்கர் எதிர்க்க அவர்களை வென்று மனை தேவமீடன் , சததன்வா, கிருதவர்மா . 
வியுடன் தன் னகரடைந்தனன் . இவன் இருதுசர்மா- பன்னிரண்டா மன்வந்தரத்து 
ஒருநாள் வேதியரைக் காக்கக் காட்டின் இந்திரன் . 
வழிச் செல்லுகையில் பாதாள கேதுவின் இருதுக்கள் -ஆறு . அவை . பன்னிரண்டு 
தம்பி தாலகேது தவசிவேடம் பூண்டு இவ மாதங்களை இவ்விரண்டாகக் கொள்வதாம் . 
னுக்குமுன் வந்து அரசனே உன்மார்பி அந்தருதுக்கள் வசந்தருது , கிரீஷ்மருது , 
லிருக்கும் பதக்கத்தைத் தரின் இந்த யமு வர்ஷருது , சாத்ருது , எமந்தருது , சசிர 
ஊனயில் மூழ்கி வருணயாகம் முடித்து 

ருது , என்பன. 

இவைகளில் வசந்தருது 
இந்தப் பதக்கத்தைத் தக்ஷிணை கொடுத்து பிராம்மணருக்கும் , கரீஷ்மருது - அரசர்க் 
வருகிறேன் , அதுவரையில் இந்தக் கரையி கும் , சரத்ருது- வைசியருக்குமாம் . இவை 
லிரு என்ன , அரசன் உடன்பட்டுப்பதக்கத் களில் வசந்தருது வருஷத்தின் முகமென் 
தைத் தந்தனன் . அரக்கன் 

னப்படும் . மேற்கூறிய ருதுக்கள் சாந்திர 
பெற்று நீரில் மறைந்து மதாலசையிடஞ் சௌரமென இருவகைப்படும் . அந்த 
சென்று அரசன் அரக்கனா லி றந்தனன் மரதத்தில் சித்ராநகூத்திரம் பௌரணை 
என்று பதக்கத்தைக்காட்டப் பிரிவாற்றாத. யுடன் கூடிவரின் சாந்திரருது . 
மதாலசை யிறந்தனள் . அரக்கன் பதக் மேஷங்களில் சூரியன் எவ்வளவு காலம் 
கத்தை யவ்விடம் எறிந்து மீண்டும் அர இருப்பின் அது , சௌரம் எனப்படும் . 
சனை அவனிடம் போகக்கூறி மறைந்தனன் . இருதுபர்ணன் சூ . ) - அயு தாயுவின் குமரன். 
அரசன் பட்டணஞ் சென்று அரக்கன் சர்வகாமனுக்குத் தந்தை இவனிடத்தில் 
செய்த வஞ்சனை யறிந்து விசனமடைந் நளன் நாட்டையிழந்து வேற்றுருவடை 
திருந் தனன் . இவ்வாசனுக்கு அசுவதரன் ந்து சமையற்றொழில் செய்திருந்தனன் . 
குமார் நண்பர் . இந்த அசுவதரன் , எனும் நளனிடத்தில் அச்வ இருதயவித்தை கற்று 
நாசராசன் தன் குமாரரால் குவலயாசுவ அதற்குப்பதில் அஸ்திரவித்தை தந்தவன் . 
னுக்கு நேர்ந்த ஆபத்தறிந்து சிவமூர்த்தி ( பாகவதம்) . 

எண்ணித் தவம்புரிந்து அவர் இருத்தை - ஒரு பெண் தேவதை . இவன் , 
சொற்படி அவளைத் தன்படத்தில் மீண் சுபங்கள் எல்லாவற்றையும் கெடுப்பவளும் 
டும் பழைய நினைவுடனும் வயதுடனும் கால தூ தியும் , நெஞ்சில் சற்றேனும் இரக்க 
பெற்று அரசனைக் குமரரால் வருவித்து மில்லாதவளும் ஆவள் . இவள் சிறப்பில் 
இரண்டாமுறை மதாலசையை மணப்பிக் லாத துகிலையும் , சிவந்த கண்ணையும் , 


அதனைப் 


மீன 


யை 


இருதுஹாரி 


2011 


இரும்பு 


நவமி உரு , 


நெருங்கிய வலிய வெண் பல்லினையும் , முதலியவரைப் படைத்தனன் . இவனுக்கு 
முழ அளவு நீண்ட நகத்தினையும் உடைய இடபன் எனவும் பெயர் . 
வள், இவள் காலம் இரண்டு பக்ஷங்களிலு இருபு - பிரமபுத்ரர் . கைட்டிகப் பிரமசரிய 
முள்ள சதுர்த்தி , சஷ்டி , நவமி , துவாதசி , மனுட்டித்த இருடி . 
சதுர்த்தசியுமாம் . இவை சுபகருமங்களுக்கு இருபுக்ஷன் - இந்திரன் . 
ஆகாவாம் . இவற்றைப் பக்கச்சித்திரை இருப்புப்பாதைவண்டி இது நீராவி யங் 
யென நீக்கினார்கள் , ஆகாவென்ற பக்ஷம் திரத்தால் ஓடும் வண்டி இந்த யந்திரத்தை 
களில் தோஷமான நாழிகை சதுர்த்தி , க முதல் முதல் தன் யுக்தியால் கண்டுபிடித் 

சஷ்டி க , அஷ்டமி கச , தவன் ஜார்ஜ் ஸ்டீவின்ஸன் , 
துவாதசி க , சதுர்த்தசி டூ , இந்நாழிகை இருமல் செடி ( Coughing Plant ) 
களைக் கழித்தால் , இத்திதி நன்றென்க, அமெரிக்காவிலும் அதை அடுத்த பாகல் 
சந்திரன் -சிங்கத்தினின்று , குருவு தயத்தி களிலு முள்ள ஒருவகைச் செடி , இச் 
னிற்க உச்சமெய்தில் சுபகருமஞ் செய்ய செடியின் காய்கள் முற்றி வெடித்து இலை 
லாம் . 

கள் மீது விழுகையில் இலைகள் மூச்சு 
இருதுஹாரி ஸ்திரீகளை ருதுகாலத்தில் விடும் பாகத்தில் காற்று நிறைந்து ஒரு 
அபகரிப்பவள் . 

குழந்தை இருமுகிறது போல் சத்தத் 
இருத்விக் - அக்னிசந்தானம் , பாகயஞ்ஞம் , துடன் புழுதியை மேலெழுப்பி விதையை 
அகனிஷ்டோமம் முதலியவற்றைச் செய் விசிறிக்கொண்டு இலை வெடிக்கிறது . 
விக்க வேண்டுமெனக் கேட்டுக்கொள்ளப் இருமை - உ . இம்மை , மறுமை . 
பட்டவனாய்ச் செய்விக்கிறவன் . (மது - இரும்பிடர்த்தலையார் - இவர் பாண்டியன் 
அத்தியாயம் - 1 ) 

கருங்கை யொள் வாட் பெரும் பெயர் வழு 
இருத்விக்குகள் இவர்கள் பதினறுவகை தியைப் புகழ்ந்த காலத்து பெருங்கை 
யர் . பிரம்மா , உத்காதா, ஹோதா, அத் யானை விரும்பிடர்த் தலையிருந்து " எனக் 
வர்யு , பிராம்மணன் , பிரஸ்தோதா , மைத் கூறினமையி னிவருக்கு இப் பெயர் வந் 
ராவருணன் , பிரதி பாஸ் தாதா , புரோதா , தது போலும் . இவர் , சோழன் கரிகால 
பிரதிஹர்த்தா , அச்சாவாகன் , நேஷ்டா , னுக்கு அம்மான் . அவனுக்குப் பெருந்துணை 
அக்கீத்ரன் , சுப்ரமண்யன் , கிராவஸ்துத் , யாயிருந்தவர் . இதனை சுடப்பட்டு யிருய் 
உன்னே தா , 

ந்த சோழன்மகனும் பிடர்த்தலைப் போரா 
இருநிதிக்கிழவன் - 1 குபோனுக் கொரு னைப் பெற்றே- கடைக்கார் , செங்கோல் 
பெயர் . 

செலீஇயினான் " என்னும் பழமொழி 
2. கோவலன் தந்தை கோவலனிறந் வெண்பாவானும் அறிக . ( புறம் செ. ச . ) 
தமை கேட்டுத் துறவுபூண்டோன் . ( சிலப்) இரும்பு - உலோகங்கள் எல்லாவற்றிலும் 
இருந்தையூர்க் கருங்கோழி மோசியார் மிக்க உறுதியுள்ளதும் உபயோகமுள்ளது 
இடைச்சங்கத்திருந்த தமிழ்ப் புலவருள் மான லோகம் . பூமியில் ஆழ்ந்த இடத்தில் 
ஒருவர் , 

மண் கல்களுடன் கலந்து இருப்பது . இத 
இருந்தையூர்க்கொற்றன் புலவன் கடைச் 

னைக் கழுவிக் கரியும் சுண்ணாம்பும் சேர்த்து 
சங்கமருவிய புலவருள் ஒருவர். இவரியற் உருக்கினால் சுத்தமாம் . இது கறுப்புகிற 
பெயர் கொற்றன் . இவரது ஊர் இருந் முள்ளது . இதை உருக்கி வார்த்தால் தண்ட 
தையூர் போலும் இவர் அகத்தில் குறிஞ்சி வாலம் என்பர் . இரும்புடன் நூற்றுக்கு 
யில் மகளிரையே மாற்றிக் குரங்குகள் ஒரு பங்குகரியைச் சேர்த்து உருக்கினால் 
தினை கவர்ந் துண்ணலைப் பாடியுளார் . எழது ஆகிறது . நயப்பில் எஃகுபொன்னிற் 
( அகம் - கூ கூடு ) 

கிரண்டாவதாகக் கூறலாம் . எழுகினால் 
இருபத்தொரு தலைமுறை - பிதா முதல் கத்தி , வாள் , ஊசி , கடிகாரப் பொருள்கள் 
முன்னேழுபெயர் தன் முதல் பின்னேழு மற்றும் உறுதியான கருவிகளும் , யந்திரங் 
பெயர் தாய் வம்சத்தில் பாட்டன் முதல் களுக்குரிய கருவிகளும் செய்யப்படுகின் 

றன . இரும்பில் துரு ஏறும் . இது , 
இருபன்- பிரமன் புத்திரர்களி லொருவன் . எல்லாத் தொழில்களுக்கும் உதவுதலால் 
இவன் சிருட்டியி லிச்சைபெறாது தவ இதை சாஜலோகம் என்பர் . காந்தமும் 
மேற்கொள்ளப் பிரமன் மறுபடியும் மரீசி சற்றேறக்குறைய இதனிறம் உடையது 

26 


ஏழு பெயர் . 


இரும்புமலை 


202 


இருஷினை 


இதனுடன் கலந்திருப்பது . சாந்தம் ஐதிசயானர் , அவடர் , அரஷ்டிஷேணர் 
ஒன்றே இரும்பைக் கவரவல்லது . இது , 
எல்லாக் கண்டங்களிலும் அகப்படுகிறது . 

அதூபர் , ஔசித்யர் , கட்சீவான் , கௌ 

முகர் , கௌதமர் , கமஷ்டர், கபிலர் , கால 
வார்ப்பிரும்பைக் காய்ச்சியத்திலுள்ள கரி வர், சவிஷ்டர் , கச்யபர் , இருது , கர்த்தமர், 
யை நீக்கினால் தேனிரும்பாகிறது . இது காணர் , கைவல்யர், கங்கணர் , காலாக்னி 
அவளக்கூடியது . இதனால் ஆணி முதலிய ருத்ரர் , கல்லாரர், களாதர முனி, கிலீபர், 
செய்வர் . 

காலரூபர் , காலமாலி , கார்க்கயர் , காத்யா 
இரும்புமலை இரும்பு பல இடங்களில் 

யனர் , கண்ணுவர் , சபிலர் , சாரத்துவார் , 
மண்ணுடன் கலந்தெடுக்கப்படும் பொரு சௌநகர் , சநற்குமாரர் , சுகர் , சாவருணி , 
வாம் , வட அமெரிகா கண்டத்து மெக் சங்கர் , சுவேதகேது , சாண்டில்யர் , சம்வர்த் 
ஸிகோ நாட்டில் ( 640 ) அடி உயரமும் தர் , சுமந்து , சமதக்கி , சியவனர் , சநகர் , 
( 4 ) சதுரமைல் விசாலமு முள்ள ஒரு சகந்தர் , சநத்குமாரர் , சநச்சுசாதர் , சைக 
இரும்புமலை உண்டு . 

ஷவ்யர் , சிதசத்ரு, சுகர் , சுவே தாச்வதார் , 
இருவருந்தபுநிலை - போர்செய்யும்சேக சுவேதவாகு , சங்கு , சம்பு , சக்திதர் , சங்கு 
ளிரண்டும் களத்திற்பட இருவாசரும் கன்னர் , சனைச்சார் , சபாவர்ணர் , சமக்கிரீ 
மாறுபாட்டாற் பட்டது . 

பர் , சரகர், சுசுருதர் , சடுகர்னர் , சௌமியர் , 
இருளப்பன் பாண்டிநாட்டில் கொண்டா சாதாதபர் , சுதீக்ஷணர் , சாபங்கர் , சாவர்ணி , 
டப்பட்ட ஒரு க்ஷத்ரதேவதை. 

சீவந்தி , சாபாலி , தேவலர் , துருவாசர் , 
இருளர் இவர்கள் நீலகிரி முதலிய இடம் தீர்க்க தமர் , தாண்டியர் , தேவஹோத்ரர் , 
களிலுள்ள சாதியார் . இவர்கள் இருள்நிற திரிபாதர் , துவிபாதர் , தக்ஷர் , நாரதர், 
முடையவர்கள் , கோடர் , படுகர் , கன்னடர் , 

பிருகு , பராசர் , பரசுராமர் , பாத்துவாசர் , 
குறும்பர் , தோடர் இவர்கள் எல்லாம் மலை பிரபிலா தர் , பருவதர் , பதஞ்சலி , பாண் 
முதலிய காட்டு வாழ்க்கையர் . இவர்கள் டாயினி, பைலர் , புலகர் , பிரசேதர், புலத் 
தமிழ் பேசுவர் . ( தர்ஸ்டன் ) 

தியர் , பிருங்கி , பதுமநாபர் , பக்ஷர் , 
இருளாயி -- பாண்டி நாட்டில் கொண்டாடப் பிலர் , பேளர் , பார்க்கவர் , போதாயனர் , 
பட்ட ஒரு பெண் க்ஷத்ரதேவதை , 

பார்த்தர் , மித்திராவருணர் , மேதை , மைத் 
இருஷபம் - 1. ஒரு மலை , பாண்டி நாட்டில் ரேயர் , மார்க்கண்டேயர் , மரீசி , மணி , 
உள்ளது. தர்மபுத்திரன் தீர்த்தயாத்திரை மகாசேநர் , மகாவீரர் , மகோதார் , மகா 
யில் தங்கியது . ( Alagiri hills in the வாகு , மசகாண்டர் , மாண்கெர்னர் , யஞ்ஞ 
District of Madura . ) 

வற்கர் , வசிட்டர் , விச்வாமித்ரர் , வியாசர் , 
2. மகததேசத்தில் உள்ள ஒரு பர்வதம் . வியாக்ரபாதர் , வைசுவாநார் , வான்மீகர் , 
3. வட சமுத்திரத்தின் கரையிலுள்ள வைசம்பாயனர் , வாலகில்லியர் , விபாண் 
ஒரு மலை . இதில் சாண்டிலி என்னும் டகர் , வாமதேவர் , விரசர் , விசுவர் , வச்சர் , 
பிராமணன் தவம் செய்தான் . 

வைரோஹிதி , வீதி அவ்யர் , வாத்யஸ்வர் , 
தீர்த்தம் . 

கோசலதேசத்தி வைநர் முதலியர் . மற்றும் பலர் . 
லுள்ளது . 

இருஷிகள் பதினொருவர் - அத்திரி , வசிஷ் 
5. சர்பவிசேஷம் . 

டர் , புலத்தியர் , கிருது , பரத்வாசர் , விச்வா 
இருஷபன் - இடபனைக் காண்க . 

மித்ரர் , பிரசேதஸ் , ருசிகர் , அகஸ்தியர், 
இருஷிகள் அத்திரி, அரிஷ்டநேமி , ஆங்கி ததீசி , தூர்வாசர் . 
ரஸர் , உசத்தியர் , இந்திரப்பிர தமர் , இத்ம இருஷிகன் - பாரதவீரரில் ஒருவன் , நிகும்ப 
வாகர் . 

அதிதி , ஆரக்ஷணர் , அவுசவர் , னம்சம் . 
அகத்தியர், இரிடி , அசிதர் , அவாந்தாதமசு, இருஷிகருமன் - திருதராட்டிரன் குமான் . 
ஆசூரி , இலிகிதர் , உத்தாலகர், உபமன்யு, இருஷிதல்லி - 1. பூமாவின் தேவி . ருஷி 
அவிஷ்மார் , இருசிகசிங்கர் , இருக்குவர் குல்லி யெனவுங் கூறுவர். 
யர் , ஆமலகப்பிரியர் , ஆர்த்திகர் , உக்ர 2. ஒரு நதி . ஆடகதேசத்து ருஷபர்வ 
வீரர் , ஏகபாதர் , உத்தமான் , இரண்யா தத்தி லுள்ளது . 
க்ஷன் , ஆபத்தர் , உலேலுபர் , அதர்ப்பர் , இருஷிகேசன் - விஷ்ணுவிற் கொருபெயர் . 
அப்பிரீதர் , அக்நிவர்ணர் , இலம்பகர் , அக்கி இருஷிகை மகேந்திர பருவதத்திலிருந்து 
வேசர், அரீதர் , ஆத்திரேயர் , ஆபத்தம்பர் ,. பாயும் ஒரு நதி . ( ருஷிகை) வேதியச் 


4. ஒரு 


இருஷியம் 


203 


இரேகைலக்ஷணம் 


என் . 


சிறுமி இளமையில் விதவையாய் நரும தா 
நதிக் கரையிலுள்ள நந்திகேசுவார்க் கரு 
கில் சிவபூசை செய்கையில் மூடன் எனும் 
தைத்தியன் வருத்த அவன் பொருட்டு 
நந்திமாதேவரும் கங்கையும் பிரத்தியக்ஷ 
மாய் இடையூறு நீக்க இஷ்டசித்தி பெற் 
றவன் . 
இருஷியம் - ஒரு பர்வதம் . அத்திரிமுனிவர் 
இருக்கை. மகததேசத்தில் வராகமலைக் 
கெதிரிலுள்ளது. 
இருக்ஷகன் 

( சூ .) சுநக்ஷ தான் குமான் . 
இருக்ஷதேவன் - க்ஷத்திரியன் , சந்திரவம் 
சத்து அரசன் . துருபத புத்திரனாகிய 
சிகண்டி புத்திரன் 
இருக்ஷம் 

ஒரு பர்வதம் மாளவதேசத் 
தருகிலுள்ளது . 
இருக்ஷயன்- மகாவீரியன் குமரன் . இவன் 
குமார் திரையாருணி , கவி , புஷ்கராருணி . 
இச்சந்ததியார் வேதியராயினார் . 
இருக்ஷன் - 1. அசாமீளன் மூன்றாங் கும 

இவன் போன் குரு 
2. புரூசன் குமரன் . பாமியாச்வன் . 

3. தேவாதிதி குமான் . 
இருக்ஷ வான் - குலபர்வதங்களில் ஒன்று . 

( The Eastern Part of Vindhya Range .) 
இருக்ஷவிரசன் - 

ஒரு குரங்கு . ஒருமுறை 
பிரமன் யோகத்திலிருந்தனன் . அவன் 
கண்ணிலிருந்து ஒரு துளிநீர் பூமியில் 
விழுந்தது . அந்நீர் ஒரு ஆண்குரங்காய் 
வனமெங்குஞ்சரித்துப்பார்வதியார்வனத்தி 
விருந்த தடாகத்தில் நீருள் முழுகிற்று . 
உடனே 

அழகுள்ள பெண்குரல் 
காயது . இக்குரங்கை இந்திரனும் சூரிய 
னும் கண்டு மோகித்து ரேதசைப் பதித்த 

இவர்கள் இரேதசில் சூரியன் இரே 
தசு கிரீவத்தில் விழுந்தது . 

அதனால் 
சுக்கிரீவன் பிறந்தனன் . இந்திரன் ரேத 
ஸ்வாலில் விழ வாலி பிறந்தனன் . வாலி 
க்கு இந்திரன் , பிறர் இவனிடம் யுத்தஞ் 
செய்யின் அவர் பலத்தில் பாதி வரவும் 
பொன்மாலையும் , தந்தனன் . 
இருக்ஷை - அஜமீளன் தேவி புத்திரன் 

சம்வர்னன் . 
இரெஞ்சிஷ்டன் - பிரியவிரதன் போன் . 

கிருதபிருஷ்டன் குமான் . 
இரேகைலக்ஷணம் 

புருஷரின் 
அங்கத்திலுள்ள இரேகைகளை நோக்கிப் 
பலன் கூறுதல் . நெற்றியில் நான்கு 
வரைகளும் , கழுத்தில் கூ வரைகளுமிருக் 


தால் அவனுக்குத் தாரம் இரண்டு , பித. 
வியாதியால் துன்புறுவன் . நெற்றியில் 
கூ , கழுத்தில் உ இரேகைகள் இருந்து, 
முதுகின் வலப்புறம் மறுவொன்று காணப் 
படின் ஒருதாரம் கெடும் , மறு தாரம் நிலைக் 
கும் , வறுமையடைவன் . நெற்றியில் உ 
ரேகைகளிருக்க இடப்பக்க மறுவுண்டா 
யின் மனைவிமக்கள் பகைமை கொண்டி 
ருப்பர் . பொருள் நஷ்டமாய் உதவியின்றி 
யிருப்பன் . நெற்றியில் ஐந்து வரைகள் 
இருக்கின் விசனம், பொருள் நில்லாது . 
நெற்றியிலும் , கழுத்திலும் மும்மூன்று 
சேகைகள் இருப்பின் பொருளுண்டாகிக் 
கெடும் . வேளாண்மையில் அரைப்பலன் , 
நெற்றியில் கூ ரேகைகளும் கழுத்தில் ஒன் 
றும் இருக்கின் , ஜலபயம் , பொருள் 
சேரும் , இடரில்லை, அதியோகம் , குழந் 
தைகளுண்டாம் . நெற்றியில் க இரேகை 
களிருக்கக் கண்கள் கறுத்து மூக்கு நீண் 
டிருக்கின் , இரண்டு தாரம் உடையவன் , 
சமர்த்தன் இவனுக்கு உக - வது வயதில் 
ஆண்மகவுண்டாம் , செல்வமும் கடனும் 
ஒத்துநிற்கும் . நெற்றியில் 

நெற்றியில் கூ இரேகைக 
ளும் இடது புறத்தில் மங்கு மறுவிருக் 
கின் பெருந்துயர், பொருள் நில்லாது , 
உயிர்ச்சேதம் , மனைவிசேதம் , நெற்றியில் 
ச இரேகைகளும் வலப்புறத்தில் மங்கிருக் 
கின் துன்பம் நீங்கும் . நெற்றியில் ரு 
வரைகளும் , கழுத்தில் மூன்று வரைகளும் 
மத்தகத்தில் மாலைபோல் கூ வரைகளு 
முள்ளவனாய்க் கன்னத்தில் மறுவுள்ளவன் 
விசனமும் அலைச்சலுமுள்ளவன் ஆவான் . 
நெற்றியில் ச , உ வசைகள் துண்டித்து 
நிற்க உட்கழுத்தில் கூ வரைகளுள்ளவன் 
பொருளற்றவன் ஆவான் . நெற்றியில் ச 
வரைகளும் , கழுத்தில் ஒருவரையும் உள் 
ளவன் கல்வி , பொருள் அற்றவனாய்க் கட 
னுள்ளவன் ஆவன். நெற்றியில் பொன் 
போன்றவரை ச இல் , ஒன்று துண்டாக 
நிற்கக் கழுத்தில் இரண்டு ரேகைகளுள்ள 
வன் செல்வன் , யோகவான் , உபகாரி , சிறு 
வயதில் கண்டம் . நெற்றியில் இரண்டு 
வரைகள் நிலைகுலைந்து தோன்றில் பொறு 
ளற்றவனாவன் . கையில் அன்ன வரை 
மேலேறி அதனருகில் கறுத்தது போல் 
ஒரு ரேகை இருந்தாலும், சிறுவிரலில் 
நான்குவரைக ளிருந்தாலும் , ஓரங்குலத் 
தில் இரண்டு வரைக ளிருந்தாலும் வறு 
மையால் வீட்டைவிட்டு விலகுவன், முத 


னர் . 


குமரகைலகர்ணம் 


204 ) 


இரேகைலக்ஷணம் 


லித் பெண் பிறந்து மாயும் ; பிறகு செல்ல 
முண்டாம் . 

சையில் அன்னவரை கீழ் 
போங்க அதன் அருகில் இரண்டு வரை 
ளிருந்தால் பொருளற்றவன் , கடனுண் 
டாம் , விசனமுண்டு. மணிக்கட்டில் இசே 
கைகள் உ இருக்கின் இராஜ போகமுள்ள 
வன் . 1. இருக்கப் பெற்றவன் ஸ்திரி 
லோலன் , - இருக்கப் பெற்றவன் பிர 
புவா யிருப்பன். இவை கங்கணரேகை 
கள் எனப்படும் . அவ்சை விரிவாய் ரேகை 
சள் அதிகமின்றி யிருப்பின் தீர்க்காயுள் 
உள்ளவனும் போகியாயு மிருப்பன் . அங் 
கை சிவக்கின் தனவான் . பசந்திருப்பின் 
பெண்போகி , சுண்டுவிரற்குச் சற்று இற 
க்கத்தி லுண்டாய் மேல் நோக்கும் இரே 
கை ஆயுஷ்யரேகை, அது சுட்டுவிரலைத் 
தாண்டிச் செல்லின் அவனுக்குத் தீர்க்கா 
யுள் , அது எந்த விரல்களி னடியில் நிற் 
கிறதோ அவ்விரல்களுக்கு உரு வயதுக 
வாகக் கணித்துக்கொள்க. ஆயுஷ்யரேகை 
சுதறித் தடையுண்டு நிற்கில் வியாதி முத 
லானவற்றால் கண்டம் . ஆயுஷ்யரேகை 
யை அடுத்தரேகை ஸ்திரிரேசை. பெரு 
விரற்குக் கீழ் மணிக்கட்டிற்கு நடுவிற் 
பிறந்து மேலேறும் ரேகை புருஷரேகை 
என்று பெயர் . புருஷரேகை பெண்ரேகை 
இரண்டும் கலந்திருப்பின் தம்பதிகள் 
சிகோ பான்மையாய்க் கலந்திருப்பர் , கல 
வாதிருப்பின் வியோகமுண்டாம் . புருஷ 
ரேகை அதிகமாகப் பெருகியிருக்கின் புரு 
ஷசந்ததியாம் . பெண்ரேதை , வளர்ந்தி 
ருப்பின் பெண்களுண்டாம் . இப் புருஷ 
ரேகை பெண்ரேகைக ளிரண்டும் கலவா 
திருப்பின் மணமாகாது . விவாகமாயினும் 
பலனில்லை . அங்கையில் ஆயுஷ்யரேகை 
புருஷரேகை பெண்ரேகைகள் ( கூ ) மாத் 
திரம் இருக்கின் சம்பத்துண்டாம் . பலரே 
கைகள் இருக்கின் வறுமை . மணிக்கட் 
டின் நடுவிடத்திற் பிறந்து ஸ்திரீ புருஷ 
ரேகைகளுக்கு நடுவாக நீண்ட ஆயுஷ்ய 
ரேகைக்குக் குறுக்கில் செல்லும் ரேகை 
தனரேதையாம் . அது செவ்வையாக மேற் 
சென்றிருக்கின் அவன் அதிக சீமானாய்ச் 
செல்வனா யிருப்பன் . அது முதலில் வளை 
ந்து புருஷரேகையுடன் கலந்திருப்பின் 
செல்வம் சுயார்ஜி தம் . தனரேகையினிடை 
யில் தடையுள்ள ரேகைகள் வரின் செல் 
வம் கள்வராலும் செலவாலும் அழியும் ( ச ) 
சத்திரி ரேகைகள் இருக்கின் தரித்திர 


என் , தனரேகை சிதறித் தோன்றின் அப் 
போதைக் கப்போது தனவருவாயுண் 
டாம் . தனரேகை இல்லாதிருக்கின் வறி 
யனாவன் , சிறிதிருக்கின் கொஞ்சம் சம்பா 
திப்பன் . ஆயுஷ்யரேகைக்க மேலாய்த் 
தனரேகைக்கு இடப்பக்கமாய் நீண்டிருக் 
கும் ரேகை வித்தியாரேகையாம் . அது 
எவ்வளவு பிரபலமா யிருக்கிறதோ அவ் 
வளவிற்கு வித்வானாம் . அங்கையின் விளி 
ம்பில் ஆயுஷ்யரேகைக்கு மேலும் சண்டு 
விரற்குக் கீழ்பாகத்தில் நடுவிலுள்ள குறு 
க்கு சேலைகளுக்குப் பத்தினிரேகைகள் 
என்று பெயர் . அவை ஒன்றுக்கு அதிக 
மாக இருக்கின் பத்னிகளே அன்றி விலை 
மா தரும் பல ரிருக்கலாம் . குதிரை, யானை 
சவாரி, குடை , கிரீடம் , சங்கு , தாம 
ரை , துவசம் இவை அவ்கையில் இருக்கப் 
பெற்றவன் பிரபு ஆவன் . சூர்யரேகை, 
சந்திரரேகை இருக்கப்பெற்றவன் தெய்வ 
பக்தி யுள்ளவனாய் லோக பூஜ்யனாவன். 
மச்சரேதையுள்ளவன் செல்வமுள்ளவன் 
ய்ப் பவர்க்கு அன்னம் அளித்துப் புண்ய 
வனாய்ப் புத்ரசந்ததி உள்ளவனாவன் , தரா 
சின் ரேகையுள்ளவன் பாக்யவான் ஆவன் . 
விரல்களின் நுனியில் ஒரு சக்கரமிருக்கப் 
பெற்றவன் போகியாவன். இரண்டுள்ள 
வன் ராஜபூஜி தனாவன் . 

மூன்று சக்கர் 
முள்ளவன் லோகசஞ்சாரியாவன் . நான் 
திருக்கப்பெற்றவன் பண்டிதனாவன் , அல் 
கையின் பெருவிரலின் மேற்கணுவில் 
அரிக்போலவும் , கோதுமை போலவும் , 
உள்ளரேகை யவரேகை யென்று பெயர் . 
அது பெற்றவன் தான்ய சம்பத்துள்ளவ 
னாய்ப் போகத்தை அனுபவிப்பான் . பெரு 
விரலின் நுனி சுட்டு விரலின் நடுக்கணு 
வைப் பொருந்தி யிருப்பவன் சில்பம் ,சஸ் 
திரம் , எழுத்து இவற்றில் பெயர் பெற்ற 
வன் ஆவன் , பெருவிரலின் புறத்தின் கணு 
வின் உள்ளரேகைகள் புத்ரரேகைகளாம் . 
அவற்றில் கீறுள்ளவை பெண்கள் , பின் 
னல் போன்றவை குமார்கள் . அவற்றில் 
நீண்டவை தீர்க்காயுளுள்ளவை . குறிய 
வை அற்பாயுளுற்றவை . அந்த ரேகை 
கள் இல்லாவிடின் சந்தானம் இல்லை , சுட் 
விரலின் அடியில் குறுக்காக இரண்டு 
ரேகைகளுள்ளவன் சார்யசித்தியடைவன் . 
நடுவிரலடியி லவ்வாறு பெற்றவன் தனம் , 
ஸ்திரீபோகம் , சந்தானம் , செல்வமுள்ளவ 
னாவன் . மொதிரவிரலில் அவ்வாறு பெற் 


தனள் . 


இரேணு 

2051 

இரரவணாராத்திரியர் 

பட 
றவன் வித்வான் ஆவன் 

சட்டு விரலடி களுடன் கலந்திருத்தலால் வேறுபாடறி 
யிற் பெற்றவன் இளமையில் விளையாட் யாது ஒரு உடலில் தன் தாயின் சிரத்தைப் 
டால் சுகமடைந்தவன் . 

பொருத்தி எழுப்பினர் . எழுந்தவள் கண 
இரேணு -1. ஒரு அரசன் இவன் சங்கை வரை அடைந்து நிற்க இருடி நீ கிராமங் 
யைப் புதல்வியாகப் பெறத் தவஞ் செய் களில் நிலைத்து , அவர்கட்கு உண்டான 
யக் கங்கை , அத் தம்பதிகளுக்கு நடுவில் நோயைப் போக்கி அவர் செய்யும் பலி 
ஒரு குழந்தை வடிவாய்ப் பார்வதி சாபத் யைப் பெறுக என்ன அவ்வலையிருந்து 
தால் பிறந்தனள் . இவளுக்குத் தந்தை பூசை பெறுபவள் . இந்தக் கோயில்களில் 
தாயார் ஆதிரையெனப் பெயரிட்டனர் . தலைமாத்திரமே இருக்கும் . இவள் கார்த்த 
இவளை வைரமலை வேந்தன் வளர்த்தச் வீரியனை மோகித்தனள் என்பது சிவபுரா 
சிவமூர்த்திக்கு மணஞ் செய்வித்தான். 

ணம் . 

இவள் , கணவன் கார்த்தவீர்யன் 
இவள் அம்மலையில் நதியுருவாய்ப் பிரவகி குமாராலிறந்தது பற்றி 

விசனமடைந்து 
த்துப் பச்சைமலையெனப் பெயரடைந் பரசுராமரைக் கண்டு எழுமுறை மார்பி 

லறைந்து கொள்ளப் பாசிராமர் அரசரை 
2. இரேணுகையின் தந்தை . 

ஏழு தலைமுறை கருவறுத்தனர். இவள் 
இரேணுகபீடம் - சத்திபீடங்களில் ஒன்று , குமார் தன்னுவன் , அனுவன் , விசுவாவசு 
ரேணுகம் - இது ஒரு யானை . ( பார்- அது ) 

பரசிராமன் . மாரி காண்க . 
இரேணுகர் அமிர்தரக்ஷகராகிய தேவர் . இரேவணசித்தர் - வீரசைவ ஆசாரியர்களில் 
( பார - ஆதி . ) 

ஒருவர் . இவர் ஜமதக்னிமுனிவரின் தேவி 
1. திக்கு யானைகளிடத்தில் தருமங் 

யாகிய ரேணுகைக்குத் தீக்ஷை செய்து 
கேட்ட யானை . நாகபலி காண்க . 

படைவீடு எனும் கிராமத்தில் அமர்த்தினர் . 
இரேணுகர் - சிவகணத் தலைவரில் ஒருவர் . ( வீரசிங்கா தன புராணம் .) 
இவரால் அகத்தியருக்குச் சித்தாந்த சிகா இரேணுவதி - நகுலன் பாரி . குமான் நீர் 
மணி யுரைக்கப்பட்டது . 

மித்திரன் . 
இரேணுகாசாரியர் - இவர் திருக்கைலையில் இரேடியம் - ஒருவித லோகசத்துப் பொருள் 
துவாரபாலகர்களில் ஒருவர். இவரைச் இது பிச்சுப்பிளண்டியெனும் தாதுவிலிரு 
சிவபெருமான் அழைக்க இவர் தாருகரைக் ந்து எடுக்கப்படுகிறது . இது தோற்றத் 
கடந்து வந்தமையால் நீ பூமியில் பிறக்க தில் மாசடைந்த உப்பு போல் காணப்படு 
என்றனர் . அவ்வாறே இவர் தெலுங்கு கிறது . இதன் ஒளி உலோகப் பொருள் 
நாட்டில் கொல்லிபாகம் எனுந் தலத்தில் களையும் ஊடுருவிச் செல்லுதலால் இதன் 
சோமலிங்கத்தில் அயோநிஜராகப் பிறந்து விலை மற்ற உலோகப் பொருள்களினும் 
வீரசைவாசாரியராக இருந்தவர் . ( வீரசில் அதிகப்படுகிறதென்பர் . இது இங்கிலாந் 
காசன புராணம் .) 

தில் காரன்வாலிலும் , போர்த்துகல்தேசத் 
இரேணுகை - இரேணுவின் புத்ரி . வரும் 

தில் குவார்டா எனு மிடத்திலு மகப்படு 
ராஜன் பெண்ணெனவுங் கூறுவர் . 

கின்றது . இதன் ஒளியால் மற்ற இரத் 
தக்கியின் தேவி . இவள் கங்கைக்குச் தினங்களுக்கு ஒளியூட்டி விலை மதிப் 
செல்ல அவ்விடம் அந்தரத்திற் சென்ற பேற்றுகின்றனர் . 
காந்தருவனாகிய சித்ரசேகனை நீரில் கண்டு இரேயன் - ( க ) புரூரவசுவிற்கு உருவசியிட 
மனங்கெட்டுக் கற்புக் குலைந்து கணவர் முதித்த குமான் . இவன் குமார் துருதன் , 
முன்னின் றனள் . அதனை முனிவர் அறி 
ந்து பரசிராமரை நோக்கி இவளைக் கொலை இரேவணாராத்திரியர் 

இவர் ஒரு புலவர். 
செய்க என்றனர் . அவ்விதம் தந்தை இவர்க்குப் பேராளம் இரேவணாசாத்திரி 
சொற்படி கொலை புரியச் செல்லுகையில் யர் எனப் பெயர் . இரேவணசித்தர் என 
பலர் விலக்க அவர்களையுங் கொலை புரிந்து வும் கூறுவர் . இவர் சிதம்பரத்தி லிருந்த 
தாயைக் கொலைசெய்து மனக்கவலையுடன் தாகக் கூறுகின்றனர் . வீரசைவர் இவர் 
நிற்கத் தந்தை , குமான் மனநிலை யறிந்து செய்த நூல்கள் , பரமாசசியம் , பட்டீச் 
தாயை எழுப்பவேண்டுமென மந்திரர் புராணம் , சிவஞான தீபம் , இரேவணா 
தந்து எழுப்பிவாக் கூறினர் . அவ்வகை பயமெனத் தம் பெயராற் சூத்திரங்கண்டு 
பாசுராமர் சென்று தாயினுடல் பல உடல் முதலிய, 


சம 


ஏகன . 


இரேவதன் 


206 


இரைவதமனு 


க . 


இரேவதன் - 1. ஆனர்த்தன் குமரன். இரைவதன் -1 . பூதனுக்குச் சுரபியிட முதி 
இவன் சமுத்திர மத்தியில் ஒரு பட்டணம் த்த குமரன் . ஏகாதச ருத்திரருள் ஒருவன் . 
நிருமித்து அதற்குக் குசஸ்தலி யென்னும் 2. இரேவதனுக்கு ஒரு பெயர் . 
பெயரிட்டு ஆனர்த்ததேச முதலிய உண் 3. தாபசமனுவின் சகோதான் . தூர்த் 
டாக்கினவன் , இவற்கு நூறு குமாரும் தமன் குமரன் . ரேவதியின் குமரன், ஐந் 
இரேவதி யென ஒரு குமரியும் உண்டு, தாம்மனு. 
இவன் சத்தியவுலகஞ் சென்று பிரமனைத் 4. சுமதி குமான் , இளிதனுக்கு ஒரு 
தன் பெண்ணுக்குத் தக்கவானை வினவ , பெயர் . 
சதுர்முகன் அரசனை நோக்கி நீ இந்த உல 5. பராவசு அர்த்தவசுக்களின் தந்தை , 
சத்திற்கு வந்து ( உஎ ) சதுர்யுக முடிந்தன . இரைவதமனு - டு - வது மனு . ருதவாக் 
இனி நீ பூமியடைந்து அவ்விடத்தி லவ எனும் அரசன் நெடுநாள் புத்திரர் இலாது 
தரித்திருக்கும் பலராமபிரானுக்கு உன் சிந்திக்கையில் இவனுக்கு ரேவதி நக்ஷத் 
பெண்ணைக்கொடு என அரசன் அவ்வகை திரம் நாலாம் பாதத்தில் ஒரு குமரன் 
செய்து பதரியடைந்து தவமியற்றினன் . பிறந்தனன். அவன் வளர்ந்து மகாபாத 
( பாகவதம் ). 

கம் முதலிய தீச்செயல்களைச் செய்து 
2. இவன் ஒருமுறை உச்சைசிரவமெ பழிபாவங்களைத் தாய் தந்தையர்க்குச் சேர் 
னும் குதிரையேறி வைகுண்டஞ்செல்ல ப்பித்ததால் தந்தை விசனமடைந்து கர் 
இவன் குதிரையைக் கண்டு லக்ஷ்மி மனம் க்கமுனிவரிடம் போய்த் தன் 

குமான் 
விலங்காது கண்டு விஷ்ணு சாபத்தால் குறைகளைக் கூறினன் , முனிவர் , அரசனை 
குதிரையாயினள் . ( தே - பா ) 

நோக்கி இதுஉன்மகன் குற்றமன்று , இரே 
3. குதிரை யுருக்கொண்ட தன் மனைவி வதி நாலாம் பாதத்தில் உதித்த குற்ற 
யைத் தொடர்ந்து சென்ற சூரியரே தவல் மென் றனர் . அதனால் அரசன் நடித்திர 
பிறந்தவன் . 

த்தைக் கோபித்து அது பூமியில் விழுக 
இரேவந்தன் - ஒரு குய்யகன் . 

எனச் சபித்தனன் . அவ்வாறே அது 
இரேவதி -1. மித்திரன் எனும் ஆதித்தன பூமியில் ஒரு மலைமேல் விழுந்தது . அம் 
தேவி . 

மலை ரைவதம் எனப்பட்டது . அந்த 
2. இரேவதன் குமரி . இரைவதமனு ரேவதி அம்மலையில் ஒரு மடுவாக அம்மம் 
வைக் காண்க , பலராமர் தேவி . 

வில் ஒரு கன்னிகை பிறந்தனள் , அக்கன் 
3. நக்ஷத்திரத்தி லொன்று . 

னிகையைப் பிரமுச்சர் எனும் முனிவர் 
4. பிப்பிலன் தேவி . அரிஷ்டன் தாய் . கண்டு அவளுக்கு இரேவதியெனப் பெய 
இரைப்பியன்- ஒரு இருடி . தன்னை மயக்க ரிட்டு வளர்த்தனர் . அவள் யௌவனம் 
வந்த ஊர்வசியை விகாரவடிவாகச் சபித்த அடைகையில் முனிவர் குமரிக்குத் தக்க 
மன் , இவன் அவகீர்த்தியைக் கோபாக் நாயகன் வேண்டி அக்கியைப் பிரார்த்தித் 
கினியிற் பிறந்த அரக்கனால் கொல்வித்த தனர். அக்கி , முனிவனை நோக்கி உன் 
வன் . இவன் குமான் அர்த்தவசு . 

குமரிக்குத் தூர்த்தமன் எனும் அரசன் 
இரையுமணல் - ( Singing Saad ) இது, பசி நாயகனாவான் என் றனன் . அவ்வாறே 
பிக்சமுத்திரத்திலுள்ள ஹாவாவியன் தீவுக சிறிதுநாளில் அவளை , அவ்வாசனுக்கு 
ளிலும் , கோலராடோ , வனாந்தரத்திலும் மணஞ்செய்விக்க நாள் பார்க்கையில் ரே 
காணப்படுகிததென்பர் . பெருங் காற்று வதி தந்தையிடஞ் சென்று ரேவதி நக்ஷத் 
வீசுகையில் இம்மணல் பறவைகள் கத்து திரத்தில் மணஞ்செய்விக்க வேண்டுமே 
வதுபோல் சத்தமிடுகிறதாம் . 

யல்லாமல் வேறு நக்ஷத்திரத்தில் மணஞ் 
கையிலள்ளிக் கசக்கினால் ஆந்தை அகவு செய்துகொள்ள உடன்படேன் என் றனள் . 
வதுபோல் சத்தமுண்டாகிறதாம் . 

தந்தை , குமரியை நோக்கி அது ருதவாக் 
சாக்கில் மணலை நிரப்பிக் குலுக்கின் நாய் குச் சாபத்தால் பூமியில் விழுந்தது எனக் 
குலைக்கும் சத்தமுண்டாகிற தென்பர். குமரி , ஆயின் அதை ஆகாயத்தில் ஏற்றி 
இரைவதகம் - இது ஒரு மலை , துவார மணம் இயற்றுக என வேண்ட அவ் 
கைக்குச் சமீபத்தில் உள்ளது என்பர் . வாறே முனிவர் செய்து , மணம் முடித் 
Mount Girpar near Junagar in Guze தனர் . பிறகு அரசன் முனிவனை நோக்கி 
rat , north of Prabhasa Somnath , நான் சுவாயம்பு மனு வம்சத்தில் பிறந்த 


மணலைக் 


இரைவதம் 


207 


இலக்கணம் 


குண 


வன் , எனக்கு மன்வந்தாதிபனாய் ஒரு 
குமான் வேண்டும் என முனிவர் அப்ப 
டியே அருள் செய்தனர் . சிலநாள் தரித்த 
பிறகு இந்தத் தூர்த்தமனுக்கும் ரேவதிக் 
கும் ரைவதமனுப் பிறந்தனன் . பலராம 
கிருஷ்ண அவதாரம் இந்த மன்வந்தரத்தி 
விருக்கலாம் . 
இரைவதம் - இரைவ தமனுவைக் காண்க . 
இதிலருச்சுநன் சந்நியாசி வேடங்கொண் 
டிருந்தான் . இதற்குக் குமுதம் எனவும் 
பெயர் . 
இரௌகிதம் - பாண்டவர் படை தங்கிய நாடு . 
இசௌத்திரகேது - அங்க தேசத்திருந்த 
வேதியன் . இவனுக்குச் சாரதையெனும் 
மனைவியிடம் தேவாந்தகன் , நராந்தகன் 
என இரண்டு பிள்ளைகள் பிறந்தனர் . இ 
ர்களிருவரும் நாரதருபதேசத்தால் தவஞ் 
செய்து பல சித்தியடைந்தனர் . 
இரௌத்திராசுவன் - ( சங் . ) சங்கிரதியின் 
குமான் . பாரி கிருதாசி . குமார் இருதேயு 
முதலியவர் , 
இரௌத்திரி அக்ரிக்கதிட்டான சத்தி , 

ஆதாரதேவர் , ருத்ரர் அல்லது பசுபதி , 
இரெளத்ரிதேவி- உருருவைக் காண்க . 
இரௌரவம் -1. நான் எனது எனும் அகங் 
காரங்கொண்டவ னடையும் நரகம் . 

2 சிவாகமத்தில் ஒன்று . 
னும் இருடிக்குக் கூறியது : 
இலகீர்மதி- நகுலன் பாரி . குமான் மித்தி 

ரன் , 
இலதலி -- இருபத்தெட்டாஞ் சதுர் யுகத் 
தில் வேதவியாசர் காலத்தில் சுடலையிற் 
கிடக்கும் ஒரு பிணத்தினுட் சிவபெருமான் 
புகுந்து லகுவி எனும் பிரமசாரியாய்த் 
தோன் று வரென இலிங்க புராணம் ( 24 -ம் 
அத்யாயம் கூறும் என ஸ்ரீராம கிருஷ்ண 
கோபால பண்டார்கர் கூறுவர் . 
இலகுளீசன்-சிவகணத்தவரில் ஒருவன் . 
இலகளேசழர்த்தி - அப்புத் தத்துவத்திலு 
ள்ள புவனங்களின் மத்தகத்திலுள்ளலகுள 
மென்னும் புவன வாசிகளால் ஆராதிக்கப் 
பட்ட சிவமூர்த்தியின் திருவுரு. 
இலக்கணம் - இது தமிழில் எழுத்து , 
சொல் , பொருள் , யாப்பு, அணி என 
ஐவகைப்படும் . இதில் எழுத்து , மொழி 
க்குக் காரணமாய் நாதகாரிய வொலியா 
கும் , அது எண் , பெயர் , முறை , பிற 
ப்பு , உருவம் , மாத்திரை, முதல் , ஈறு , 
டைநிலை , போலி எனப் பத்து வகைப் 


படும் . மேற்கூறிய பத்து வகை இலக்க 
ணத்துடன் கூடிய எழுத்துக்கள் தனித் 
தாயினும் இரண்டு முதலியவாகத் தொ 
டர்ந்தும் பொருள் தரின் பதமாம் . அப் 
பதம் ஒன்றுடன் ஒன்று நிலைமொழி வரு 
மொழிகளாக இயைவது புணர்ப்பாம் . அப் 
புணர்ப்பு உயிர்ஈறு மெய்யீறு உருபுமாகப் 
புணர்கையில் தோன்றல் திரிதல், கெடுதல் 
எனும் விகாரம் அடைந்தும் அடையாமலும் 
புணர்வதும் புணர்ப்பாம் . இனிச்சொல்லா 
வது மேற்கூறிய பதம் பொருள் குறித்து 
நிற்பதாம் . அது பெயர் , வினை , இடை , 
உரி என நால்வசைத்து . அப்பெயர் , இரு 
திணை ஐம்பால் மூவிடம் வேற்றுமை 
யேற்றுப் பொருளை விவகரிக்கும் . வினைச் 
சொல் , பொருள்களின் தொழிலை மேற் 
கூறிய திணை பால் இடங்களைப் பெற்று முத 
னிலை , தொழிற்பெயர் , வினைமுற்று , வினை 
யெச்சம் , பெயரெச்சமாக நின்று அவை 
அவாவிநிற்கும் பெயர்வினைகளைக்கொண்டு 
முடியும் . இடைச்சொல் , பெயர் வினை 
களையடுத்து அவற்றிற்கிடையே பொருள் 
குறித்தும் குறியாதும் வருவது ,. 

உரிம் 
சொல் 

பெயர் வினைகளின் 
விசேஷங்களாய் வருவது. இனிப் பொ 
ருள் அகப்பொருள் , புறப்பொருள் என 
இருவகைத்து , அவற்றுள் அகப்பொருள் 
கைக்கிளை ஐந்திணை பெருந்திணை என எழு 
வகைப்படும் . கைக்கிளையென்பது , ஒரு 
தலைக்காமம் , ஐந்திணை னென்பது அன் 
புடைக்காமம் . பெருந்திணை யென்பது 
பொருந்தாக்காமம் . ஐந்திணை யென்பது 
குறிஞ்சி , பாலை , முல்லை , மருதம் , நெய்தல் 
என்பனவாம் . இவற்றில் முதல் , கரு , 
உரிப்பொருள்களையும் கிளவி முதலியவற் 
றையும் பாந்த நூல்களிற் காண்க. ஒரு 
வாறு சுருக்கிக் கூறின் ஒத்த அன்பான் 
ஒருவனும் ஒருத்தியும் கூடும் கூட்டத் 
தில் பிறந்த இன்பம் அக்கூட்டத்தின் 
பின் அவ்விருவரும் ஒருவர்க்கொருவர் 
தத்தமக்குப் புலனாக இவ்வாறு இருந் 
தது எனக் கூறப்படாததாய் யாண்டும் 
உள்ளத்துணர்வே நுகர்ந்து இன்பமுறுவ 
தோர் பொருளரம் , இனிப்புறப் பொரு 
ளாவது அறம் , பொருள் எனப்படும் 
இயல்பினை யுடையதாய்ப் புறம்பே நிக 
ழும் ஒழுக்கமாம் . அது வெட்சி , வஞ்சி , 
உழிஞை , தும்பை , வாகை , காஞ்சி , 
பாடாண் என எழுவகைப்படும் . வெட்சி 


ருரு என் 


இலக்கர் 


203 


இலக்கினன் , 


யாவது நிரைகவர் தலாம் . உழிஞையாவது சாமிநாத தேசிகரா லியற்றப்பட்டது . 
பகைவர் அரணை வளைப்பதாம் . தும்பை தொல்காப்பியம் முதலிய இலக்கணக்க 
யாவது பகைவருடன் சண்டை செய்வ ளிலும் , இலக்கியங்களிலும் அருகிவரும் 
தாம் , வாகையாவது பகைவரை வெற்றி விதிகளைத் தழுவியும் , வட நூல் இலக்கணம் 
கொள்வதாம் . காஞ்சியாவது எதிரூன்ற களைத் தழுவியும் செய்தது . இந் நூற்கு 
லாம் . பாடாணாவது பாடுதற்குரிய ஆண் இவரே உரையுஞ செய்து போந்தனர் . 
மகனது ஒழுக்கத்தைப் புகழ்ந்து கூறுவ இலக்கணஞ் சிதம்பரநாதமுனிவர் - சிவ 
தாம் . இவற்றின் விரிவுகளைப் பன்னிரு ஞானமுனிவர் மாணாக்கர் . திருப்பாதிரிப் 
படலம் , புறப்பொருள் வெண்பாமாலை , புலியூர்ப் புராணம் பாடியவர் , 
தொல்காப்பியம் முதலியவற்றிற் காண்க . இலக்கணப்போலி - இலக்கண மில்லாத 
யாப்பாவது பல சொற்களால் அகம்புற தாயினும் , இலக்கணமுடையது போலச் 
மென்னும் பொருட்கு இடனாகக் கற்றுவல்ல சான்றோரால் தொன்று தொட்டு வழங்கப் 
புலவர் அணிபெறப் பாடுவது . அப்பா , படுவது . ( நன்னூல் ) . 
பாஎனவும் , பாவினம் எனவும் இருவகைப் இலக்கணசடையது இலக்கண வழியால் 
படும் . அவ்விருவகைக்கும் உறப்புக்கள் வருவது , ( நன்னூல் ) 
எழுத்து , அசை , சீர், தளை , அடி , தொடை இலக்கணவிளக்கம் - தொல்காப்பியம் அரு 
என ஆறாம் . பின்னும் அப்பா , வெண்பா, வெழங்குதலும் , நன்னூல் சின்னூலாயிருத் 
அகவற்பா , கலிப்பா, வஞ்சிப்பா, என தலுங்கண்டு தருமபுர ஆதினத்து வைத்திய 
நான்காம் . பாவினம் மேற்கூறிய பாக்க நாத தேசிகர் செய்தது . இவ்விலக்கணம் 
ளுடன் தாழிசை, துறை , விருத்தம் , எழுத்து, சொல் , பொருள் , யாப்பு , அணி 
கூடுவதாம் . இனி அணி யென்பது செய் என்னும் ஐந்து பகுதியினையும் உடையது . 
யுட்கு அழகு செய்து நிற்பதாம் 
நிற்பதாம் அது , 

இவரும் புதியன கொள்ளும் முறையான் 
தன்மை , உவமை , உருவகம் , 

உருவகம் , தீவகம் , தம்காலத்து வழக்காறு நோக்கி வடமொழி 
பின்வருகிலை , முன்னவிலக்கு , வேற்றுப் இலக்கணத்தையுந் தழுவிக்கொண்டனர் 
பொருள்வைப்பு , வேற்றுமை, விபாவனை , இவர் தாமே இதற்கோருரையுஞ்செய்தனர் . 
ஒட்டு , அதிசயம் , தற்குறிப்பேற்றம் , எது, இலக்கணவிளக்கச்சூறவளி - இது ஆசிரியர் 
நுட்பம் , இலேசம் , நிரைநிரை , ஆர்வ சிவஞான யோகிகள் எழுதியது . இது 
மொழி , சுவை , தன் மேம்பாட்டுரை, பரி இலக்கணவிளக்கம் என்னும் நூலிலுள்ள 
யாயம் , சமாயிதம் , உதாத்தம் , அவநுதி , குற்றங்களைக் காட்டுவதோர் கண்டன நூல் . 
சிலேடை , விசேடம் , ஒப்புமைக்கூட்டம் , இலக்கணை - ஒரு பொருளின் இலக்கண 
விரோதம் , மாறுபடுபுகழ்நிலை , புகழாப் த்தை மற்றொன்றற்கு ஏற்றிக்கூறுதல் 
புகழ்ச்சி, நிதரிசனம் , புணர்நிலை, பரி அது விட்ட இலக்கணை , விடாத இலக் 
வர்த்தனை , வாழ்த்து , சங்கீரணம் , பாவி கணை , விட்டுவிடாத இலக்கணை 
கம் எனப் பலவாம் . இவை தண்டியாசிரி மூன்றாம் , 
யர் கூறியவை . இனிக் குவலயானந்தம் இலக்கன் - கணனது சேனைகளைக் கொல்ல 
என்னும் அணி நூல் ஏறு 

நூறு அலங்காரம் சித்திதேவியால் சிருட்டித் தனுப்பப்பட்ட 
அவற்றின் விரிவெலாம் அவ் கணபதியின் வீரன் . ( பார்க்கவ புராணம்) . 
வவ்விலக்கண ஏல்களிற் பாக்கக் காண்க . இலக்கின தசை - யாவனொருவன் பிறந்த 
இலக்கா -1, சண்முகசேகாவீரர் . 

பொழுது நின்ற உதயராசியின் நவாங்கிசத் 
2. விநாயகருக்குச் சித்திதேவியிடம் தையுடைய ராசியில் ( க ) காலின் சுடர்த் 
பிறந்தவர் . 

தொகையாலாயு சறியப்படும் , வலநாளி 
இலக்கணை -1. சீவகன் மனைவியரில் ஒருத்தி . லிட நாளுண்ணுமிடத்தும் இடநாளில் 

2. பிருகத்சோன் குமரி . கிருஷ்ணன் வல நாளுண்ணுமிடத்தும் தத்தென்றறி 
தேவி , 

யப்படும் . தத்துமிடத்து இடைப்பட்ட 
இலக்கணன் துரியோதனன் குமரன் ராசிகளிலே இராகு நின்றானாகில் அக்கால 

த்தின் மரணமாம் . ( விதானமாலை . ) 
இலக்கணக்கொத்து - தமிழிலக்கணத்தி இலக்கினன்-- துரியோதனன் குமாரில் ஒரு 
லுள்ள சில அரிய நுட்பங்களைத் திரட்டிய 

பாரத முதனாள் யுத்தத்தில் அபி 
இலக்கண நூல் . இது திருவாவடுதுறை மன்னனுடன் போர்செய்து இறந்தவன், 


என 


இலக்கினன் . 


வன் . 


இலக்கினபலன 


209 


இலக்குமணர் 


இலக்கினபலன் - பிரதமார்த்தத்துத் தோன் 
றின இலக்கினம் துலா , மிதுனம் , கும்பம் , 
மசரம் , சிங்கமானாற் போகவதியாம் . தனு , 
விரிச்சிகம் மேடம் , மீனம் , திருவிவியாம் . 
இடபம், கர்க்கடகம் , பரதாரமாம் . கன் 
னியாசின் அருந்ததி போன்ற கற்பாம் . 
( விதானமாலை ) 
இலக்கின மீருத்து - உதயத்தும் ஈ -ம் இடத் 
தும் , உ - ம் இடத்தும் , எ - ம் இடத்தும், 
க - ம் இடத்தும் , ந - ம் இடத்தும் , அ - ம் 
இடத்தும் , உ - ம் இடத்தும் , க 0 - ம் இடத் 
தும் , பாபுகிரகங்கள் நின்றால் , முகூர்த்தத் 
துக்குத் தீமை உண்டாக்குவர் ; உ- ம் 
இடத்தும் , சு -ம் இடத்தும் , கக - ம் இடத் 
தும் இவர்கள் நிற்கில் அம்முகூர்த்தத்துக்கு 
மிகவும் நன்மை உண்டாக்குவர் . இரவு 
சந்திரோதயகாலமும் , ஆதித்தியன் அத்த 
மயகாலமுந் தோஷகாலமாம் . சுபகிரகங் 
கள் அ - ம் இடத்தும் , க - ம் இடத்தும் , கஉ.ம் 
இடத்தும் நிற்கில் முகூர்த்தம் தீதாம் . 
இந்த இடங்களும் மிருத்து முகர்த்த 
மாகச் சொன்னவிடமு மொழியச் சுபக் 
கிரகங்கள் நிற்கில் நல்ல முகூர்த்தமாம் . 
இலக்கினம் --இராசிகளுடைய உதயத்திற்குப் 

பெயர் . 
இலக்கின விஷாதி நிஷத்தாபவாதம் 
இடபம் மேடம் , தனு , கன்னி , இவற் 
றின் முதற் கூற்றிற்பாம்பு உண்ணும் . கும் 
பம் , துலாம் , மிதுனம் , சிங்கம் , இதினக் 
கூற்றில் கழுகுண்ணும் . விருச்சிகம் , கர்க் 
கடகம் , மீனம் , மகரம் , இதன் கடைக்கூற் 
றில் பன்றியுண்ணும் . இக்கூறுகளிற் சுப 
கன்மங்கள் பண்ணப்படா . சபக்கிரக 
முதயமாகி விந்தத் தோஷமில்லை . ( விதான 
மாலை . ) 
இலக்குமணர் -1. தசரதருக்குச் சுமித்திரை 
யிடம்பிறந்த குமார் . இவர் இராமரைவிட்டு 
நீங்காது மிதிலைசென்று சநகபுத்திரியாகிய 
ஊர்மிலையை மணந்து தமயனை விட்டு நீங் 
காமல் தாய் சொற்படி காடு சென்று இராம 
பிரானுட னிருக்கும்போது நித்திரைவா 
நாங்கள் ( கச ) வருஷம் வனஞ்சென்று 
வருமளவும் 

வராதையென்று கட்டளை 
தந்து தண்டகவனஞ் சென்று சூர்ப்பநகை 
நாசியைப் பங்கப்படுத்திச் சீதாபிராட்டிக் 
குக் காவலிருந்து மாரீசன் குரல் கேட்டுப் 
பரிதபித்த சீதைக்குத் தேறுதல் சொல் 
வியும் கேளாது அவள்கூறிய கடுஞ்சொல் 
லிற்கும் அவள் மரணத்திற்கும் அஞ்சி 

27 


விட்டு நீங்கித் , தமயனைக் கண்டு நடந்தது 
கூறிச் சீதையைத் தேடச்செய்து தமயன் 
தாகத்திற்குக் கேட்க , நீர் தேடிச்செல்லு 
கையில் , அயோமுகியெனும் அரக்கியைக் 
கண்டு அவள் செய்த தீமைபற்றி மூக்கை 
யும் காதையு மறுத்து , அநுமான் , சுக்கிரீ 
வர் முதலியோர் நட்பு கொண்டு , தமயன் 
சொற்படி துந்துபியின் உடலைக் காலாற் 
றூக்கி யெறிந்து , கார்கால மாறுமளவும் 
பொறுத்து வாநாவீரர் வராமையால் கோ 
பித்து , அவர்கள் இருக்கை சென்று தாரை 
முதலியோரால் தேறித் திரும்பி அநும 
னால் பிராட்டியி னிருப்பிடமறிந்து , தமய 
னுடன் இலங்கைக்குயுத்தத்திற்குச் சென்று 
முதனாள் யுத்தத்தில் இராவணன் விட்ட 
வேலினால் மூர்ச்சித்துத் தெளிந்து , அதி 
சாயனுடன் போர் புரிகையில் அங்கதனை 
வாகனமாக ஏறி அவனுடன் பெருத்த 
யுத்தஞ் செய்து அவன் சாகாம லிருந்தது 
கண்டு வாயுபகவான் கூறிய சொற்படி 
பிரமாத்திரப் பிரயோகஞ்செய்து கொன்ற 
வர் . இந்திரசித்துடன் போரிடுகையில் 
அநுமனை வாகனமாகக் கொண்டு இந்திர 
சித்தின் கவச முதலியவற்றை அறுத்து 
அவன் ஏவிய நாகபாசத்தால் கட்டுண்டு 
மூர்ச்சையடைந்து அக்காலத்து வந்த கருட 
பகவானால் மூர்ச்சை நீங்கினவர் . மாவி , 
யாககேது , விரூபாக்ஷன் , பிசாசன் முத 
லியவரைக் கொன்று இந்திரசித்தைத் 
தாமே கொல்லும்படிச் சபதஞ் செய்து 
கொண்டு இந்திரசித்துப் பிரயோகித்த பிர 
மாத்திரத்தால் மூர்ச்சித்துத் தெளிந்து 

செயிக்க இராமமூர்த்தியிடம் 
வில் , கவசம் முதலிய , பெற்று அவனிடம் 
யுத்தஞ்செய்து இலங்கைக் கோடச்செய் 
தவர் , தேர்பெற்று மீண்ட இந்திரசித்தை 
வில்லுடன் கையை அறுத்து அர்த்தசந்தில் 
பாணத்தால் உயிர் போக்கினவர் . இசா 
வணனுடன் யுத்தஞ்செய்கையில் அவன் 
விபீஷணர்மே லேவிய வேலைத் தாம் மார் 
பிலேற்று மூர்ச்சித்து அநுமனால் சஞ்சீவி 
தரப் பெற்று மூர்ச்சைங்கி இராமபிரா 
னிடஞ்சென்று இராவண வதைக்குப் பின் 
இராமமூர்த்தியின் ஓவலால் விபீஷணருக் 
குப் பட்டமளித்துச் சீதையின் கற்பறி 
விக்கத் தீமூட்டி இலங்கை நீங்கிப் பாத்து 
வாசராச்சிரமம் அடைந்து தம்மிடம் வந்த 
நித்திராதேவியைக் கண்டு நகைத்துத் தம 
யன் கட்டளைப்படி தம் குமாரருக்குக் 


அவனைச் 


இலக்குமணை 


210 


இலக்குமி 


காருபதம் செயித்துப் பட்டமளித்து இராம பையால் பேர்த்துக் கங்கையில் தள்ள யத் 
பிரான் ஏகாந்தத்தி லிருக்கையில் துரு 

தனிக்கையில் கௌரவர் நடுங்கிப் பணிந் 
வாசரை விடுத்து அவர் கோபத்திற்குப் தது கண்டு சினந் தணிந்தனர் . 
பாத்திரராக இராமமூர்த்தியை நீங்கிச் இலக்குமி - A. இவள் இடதுகையில் வில் 
சரயுநதியடைந்து யோகத்திருந்து தேவர்க வப்பழம் , வலக்கையில் பதுமம் , தங்கநிறம் , 
ளெதிர்கொள்ள ஸ்ரீ வைகுண்ட மடைந் இரண்டு யானை கன் பொற்கலசங்களில் 
தவர் . இவர்க்குச் சௌமித்திரி , இளைய கங்கா சலங் கொண்டு இரண்டு புறங்களி 
பெருமாள் , இராமாநுசன் எனவும் பெயர். லும் துதிக்கைகளால் அபிஷேகங் கொள்ள 
இவரை ஆதிசேஷா அவதாரம் என்பர் , இருப்பள் . பிருகுருஷிக்குக் கியாதியிடத் 

2. இந்திரசித்து மரணமடையும்போது தும் , அமிர்த மதனத்தில் திருப்பாற் கட 
அவன் தேகத்திலிருந்து ஓர் நாகச்சுரம் லில் , ஜேஷ்டா தேவியுடனும் பிறந்து 
உண்டாய் இவருடைய தேகத்தில் பிர திருமாலை மணந்தவள் . ஒருமுறை பசுக் 
வேசித்தது ; ஏனெனில் , பிரமசந்ததியில் களின் சோமயத்தையும் கோமூத்திரத் 
பிறந்து அக்கிஹோத்ரம் செய்ததால் பிரம் தையும் இடமாக் கொண்டவள் . பிருகுவா 
தேஜஸ் ஓர் நாகச்சுரமாய்விட்டது . அத லுதையுண்ட திருமாலின் மார்பினின்று 
னால் இவர் தாபத்தையடைய த்வி தன் நீங்கிக் கபிலரிடத் திருந்தவள் . இரத்த 
என்ற வானரன் தான் அஸ்வனிதேவ அம் பிக்ஷாடனத்தில் பிக்ஷாடன மூர்த்தியை 
சத்தில் பிறந்தவனாதலாலும் தன்வந்திரி விஷ்ணுவின் உயிர்ப்பிச்சைவேண்டியவள் . 
போல் வைத்தியன் ஆதலாலும் லக்ஷ்மண பிரமன் சிரங்கிள்ளிய வைரவர்க்கு அக்க 
ருக்குச் சிகிச்சை செய்வதில் பயனில்லை பாலம் கைபைவிட்டு நீங்கப் பிக்ஷையிட் 
யென் றுணர்ந்து லக்ஷ்மணருக் கெதிரில் டவள் . தத்தாத்திரேயரிடமிருந்து அசரர் 
இராமருடையபிரதிமையை எழுதிக்காட்ட கொள்ளச் சில தூரஞ் சென்று மறைர் 
உடனே லக்ஷ்மண செழுந்து உனக்கு தவள் , இராமாவதாரத்தில் சீதையாகவும் 
என்னவரம் வேண்டுமென்றனர் . அதைக் கிருஷ்ணாவதாரத்தில் இருக்மணியாகவும் 
சேட்ட வானான் உம்முடைய கையால் வேதவதியாகவும் , சூடிக்கொடுத்தாளாகவும் 
யான் இறந்துவானாஜன்மம் நீங்க வேண்டும் மற்றும் அடியவர் வேண்டியபடியும் திரு 
மென்ன இலக்குமணர் " த்விதா ! இச் வவதரித்து உல + த்து உயிர்களுக்கு வேண் 
சன்மத்தில் உனக்கு இது நீங்காதி , சமுத் டிய பெருவாழ்வு அளித்து வரும் விஷ்ணு 
திரத்தின் வடகரையில் பலராம ரூபியான வின் சத்தி . இவள், சாபத்தாற் சோட் 
என்னுடைய சரத்தால் உனக்கு நல்ல 

டானாக அம்முட்டைகளில் குதிரைகள் 
ஜன்மமுண்டாகும் ” என்றனர். இப் பட பிறந்ன . இலக்ஷ்மி , விஷ்ணுவுட னிருக் 
மானது நாகச்சுரத்தைப் போக்கும்படியா கையில் வாலகில்லியர் வந்தனர் . அவர்க 
னது என்று ஒரு பத்திரம் தந்தனர் . ( கல்கி ளது வாவை மதியாமல் நகைத்தது பற்றி 
புராணம் ) . 

விஷ்ணு மூர்த்தியால் குலக் கேடியாகச் 
3. துரியோதனுக்குக் குமரன் . 

சாபமேற்றனள் . (திருப்பூவணபுராணம் ). 
இலக்குமணை 1. மத்திர தேசாதிபதி இந்த லக்ஷ்மி , தன முதலிய உதவு தலால் 
யாகிய விருசேநன் குமரி . இவளைக் கிருஷ் தனலக்ஷமி , தான்யலஷ்மி , கஜலஷ்மி , 
ணன் , அரசர் எல்லாருங் காண மச்சயக் வீரலக்ஷ்மி எனப் பல பெயர் பெறுவள் , 
திர மறுத்துத் துவாரகைக்குக் கொண்டு இலக்ஷ்மி, சிருட்டி முதலில் நாராயணனது 
வந்து விவாகஞ் செய்து கொண்டனன். வாமபாகத்தில் தோன்றித் தானே இரு 
இவளுக்குக் கோத்ரவான் , பிரகோடன் கூராய் ராதையென்றும் , லக்கமியென்றும் 
முதலிய பத்துப்பெயர் குமார் . 

பெயாடைந்தனள் . இவள் உனது யோகத் 
2. சரியோ தனன் குமரி. இவளுக் தால் பல உருவடைந்து சுவர்க்கத்தில் 
குத் துரியோ தனன் சுயம்வரஞ் சாற்றிய சுவர்க்க லஷ்மியாயும் அரசர்களிடத்து 
காலத்தில் சாம்பன் பலவந்தமாகத் தூக் இராஜலஷ்மியாயும் கிருகத்தில் கிருஹ 
இக்கொண்டு 

விவாகஞ் செய்து லக்ஷ்மியாயும் , சம்பத்ஸ்வ ரூபிணியாயும் , 
கொண்டனன் . இதனால் கௌரவர் கோ கோக்களில் சுரபியாயும் , யஞ்ஞன் தேவி 
பித்து யுத்தத்திற்குவரப் பலராமர் அவர் யாகிய தக்ஷிணையாயும் , க்ஷரசமுத்திர கன் 
களையும் அவர்கள் பட்டணத்தையும் கலப் னிகையாயும் , சூர்யசந்திரர்களிடம் சோபா 


இலக்கும் 


211 


இலதீபுஷா 


ரூபிணியாயும் மற்ற மங்கலப் பொருள்களி மறைந்தனள். இக் குழந்தையை வேட 
லெல்லாம் நிறைந்து மங்கள ரூபிணியாயும் ரெடுத்து வளர்த்தனர் . (திருவோத்தூர் 
இருப்பள் . இலக்குமி பூர்வத்தில் நாராயண புராணம் .) சரஸ்வதியைக் காண்க . 
னால் பூசிக்கப்பட்டவள் , இவள் , எல்லாத் E. தருமன் எனும் மதுவின் தேவி . 
தேவர்களாலும் அரசர்களாலும் பூசிக்கப் 
பெற்றவள் . இவள் சர்வைச்வர்யங்களுக்கு 

இலக்குமிதானம் - ஆயிரமுதல் நூறு கழஞ் 

சிறுதியான பொன்னில் இலக்ஷமியின் 
மதிதேவதை, இவள் , இந்திரனுக்குச் 
செல்வங்கெடத் துருவாசரிட்ட சாபத்தால் 

உருச்செய்து விதிப்படி பூசித்துத் துணை 
வைகுண்டமடைந்து மீண்டும் தேவர் அச் 

யுடன் வேதியர்க்குத் தானஞ் செய்வது . 
செல்வம் பெறக் கடல் கடைந்தபோது 

இலங்கணி - இலங்கையைக் காத்திருந்து 
பாற்கடலிற் பிறந்தனள் 

அநுமன் வந்தகாலத்து அவனைத் தடை 

( பிரம்மகை 
வர்த்தம் ) வாசகற்பத்தில் நக்னசித்தின் 

செய்து அவனா லறையுண்டிறந்த அரக்கி . 
குமரியாய் விஷ்ணுவை மணந்தவள் . 

இலங்கை - 1. இது தென் கடலில் திரிகூட 
B. இலக்ஷ்மி , ரேவந்தன் ஏறியிருந்த 

சிகரத்தின் உச்சியில் எ 00 யோசனை விஸ் 
குதிரையி னழகைக்கண்டு அதில் மனதைச் 

தாரமாயுள்ள தீவு . இதன் கோட்டையாண் 
செலுத்தியிருந்து விஷ்ணு மூர்த்தி கேட் 

விச்வகர்மனால் இலக்ஷம் யோசனை ஆழ்ந்த 
கும் வினாவிற்கு விடை கூறாதிருந்தமை 

தாகச் சிருட்டிக்கப் பட்டது . இதனை முத 
யால் நீ எல்லாப் பொருள்களிலும் ரமித் 

லில் , மால்யவந்தனும் , இரண்டாவது 
திருப்பதால் ரமையெனவும் , எவ்விடத் குபோனும் , மூன்றாவது இராவணனும் 
தும் நிலையற்றிருப்பதால் சஞ்சலை யென 

ஆண்டு இறுதியாக விபீஷணனுக்கு விட் 
வும் பெயர்பெறுக என்றும் பின் குதிரை 

டனர் . 

இது ஒருமுறை அநுமனாலும் , 
யைக் கண்டு மன தழுந்தியபடியால் பெண் 

இரண்டாவது வாநாவீரராலுந் தீயிடப் 
குதிரையாகுக எனவும் சாபமடைந்து , பூமி 

பட்டது . இதன் உற்பத்தியை ஆதிசேட 
யில் வந்து காளிந்தி நதிக்கும் தமசாந்திக் 

னைக் காண்க. 
கும் நடுவிடத்தில் தவஞ்செய்யச் சிவ 

2. இது கயவாகுவென்னு மரசனுடைய 
மூர்த்தி உன்னை விஷ்ணு ஆண் குதிரை 

இராசதானி . இதனை இக்காலத்து அனு 
யாக வந்து அழைத்துச் செல்வர் என்று ராதபுர மென்பர் . (சிலப்பதிகாரம் ). 
மறைந்தனர் . அவ்வண்ணமே விஷ்ணு இலச்சை - தருமன் தேவி , தக்ஷன் பெண் , 
மூர்த்தி ஆண் குதிரையாக வர அவ்விடம் இலஞ்சிமன்றம் காவிரிப்பூம் பட்டினத் 
அக்குதிரைக ளிரண்டும் புணர ஓர் அழ 

திருந்த மன்றம் ஐந்தனுள் ஒன்று . இது 
கிய புத்திரன் உற்பத்தியாயினன், இக் 

நோய்களைத் தீர்க்கும் பொய்கையுடையது 
குழந்தை பிறகு ஏகவீரன் எனப் பெயர் சிலப்பதிகாரம் ) . 
பெற்றனன் . மற்ற சரிதைகளை ஏகவீர இலதீபுஷா- இவர் ஒரு துருக்கர் . இவர் 
னைக் காண்க . ( தேவி - பாகவதம் ). 

ராமபக்தியைக கடைப்பிடித்து அரிபஜனை 
C. இரவிவன் மனுக்கு அமுதபதி வயிற் செய்து வருகையில் துருக்கர் அரசன் இவர் 
றிற் பிறந்தவள். தாலா , வீரையென்பவர் வீட்டினைக் கொள்ளையிடப் பரிஜனங்களை 
களின் தங்கை . இராகுலனுடைய மனைவி ஏவினன் . பரிவாரங்கள் , ல தீபுஷாவிடம் 
திட்டி விடத்தாற் கணவனிறந்தவுடன் தீப் வர இவர் அரிபஜனையில் ஈபேட்டவராய் 
பாய்ந்து உயிரை நீத்தவள் ; சாது சக்ர அரசன்பணியை மறந்திருந்தனர் . அரசன் 
னெனும் முனிவனுக்கு உணவளித்த புண் தானே வந்து லதீபுஷாவைக் கண்டு அவு 
ணியத்தால் மணி மகலையாக வந்து பிற ரிருந்த வீட்டில் கிருஷ்ணனுக்கு ராதா 
ந்து பௌத்த தரும் கேட்டவள் . ( மணி பிராட்டி தாம்பூலம் மடித்துத்தரும் கோல 
மேகலை ) . 

த்தைச் சுவரில் எழுதியிருக்கக்கண்டு லதீ 
D ஒரு கற்பத்தில் கண்ணுவ முனிவர் 

கண்ணன் அவள் 
சாபத்தால் மானுரு வடைந்து வனத்தி கொடுக்கும் தம்பூலத்தை என் வாங்க 
லலைந்து சணவரைத் தேடித் திரிகையில் வில்லையென்று கேட்டனன் . லதீபுஷா 
ஒரு வனத்தில் தவம் புரிந்த கொண்டிருந்த பகவானை அவ்வாறு செய்யப் பிரார்த்திக் 
திருமாலைக்கண்டு மனங்களித்துக் கருவுற்று கக் கண்ணன் பிரதிமை அவ்வாறு செய்யக் 
ஒரு பெண்ணைப் பெற்று வேடரைக்கண்டு கண்டு களித்தவர் . ( பக்தமாவை ) . 


புஷாவை நோக்குக் 


இலதை 


212 


இலவணன் 


இலதை -1 , மேருதேவியின் பெண் . இளா ஒத்தவர்கள். இவர்கள் பேசுவது மராட்டி , 
விருதன் பாரி . 

இவர்கள் நிலையற்ற நாடோடிகள் . இவர் 
2. ஒரு காந்தருவப் பெண் , நீர்த் களின் பெண்கள் மணிக்கட்டு 
சம் காண்க 

முதல் 

தோள் வரையில் தந்தவளையல் பூண்டிருப் 
இலத்திமலை - இது பாண்டியனைக் கொல்லு பர். வர்த்தகத்தின் பொருட்டு ஊர்ஊராகத் 
தற்குச் சைனர்கள் அனுப்பிய யானையின் திரிவர் . ( தர்ஸ்டன் .) 
மீது அட்டாலைச் சேவகர் நரசிங்கக்கணை இலம்பை - தக்ஷன் பெண் . குமரன் வித் 
யை எவியபொழுது அந்த யானை அஞ்சிச் யோதன் . 
சொரிந்த இலத்தியாலாகியது . (திருவிளை ) இலம்போ தகன்- பௌாணமாசன்குமான் . 
இலந்தை- பதரபாசனம் காண்க. 

இவன் குமரன் சிபவுகன் . 
இலபிதை - ஒருமான் பேடு . மந்தபாலமுனி இலம்போதான்- விநாயகர்க்கு ஒரு பெயர் , 
வர் மானுருக்கொண்ட காலத்து உடனிரு இலலிதை - வந்த்யைக் காண்க . 

இலவக்கோட்டை இராமபிரான் புத்திர 
இலப்சேஞ்ச் மதம் - இம்மதம் மத்ய ஏஷி 

னாகிய லவனால் கட்டப்பட்ட கோட்டை 
வாவில் சமார் 2800 , வருடங்களுக்கு முன் இதுவே லாகூர் . 
னிருந்த லப்சென் என்னும் இராஜகன்னி இலவங்கப்பட்டை - இது பட்டை வகை 
கையால் ஸ்தாபிக்கப்பட்டது . இவர்க 

களில் மணமுள்ள பொருள் . காரமுள் 
ளுக்கு விக்கிரக ஆராசனை இல்லை . பிர 

எது . இது இலங்கை முதலிய தீவுகளில் 
இருதி அங்கீகரிக்கார் . அவதாரங்கள் ஒத் பயிரிடப்படுகிறது . இச்செடி ஏறக்குறைய 
இக்கொள்ளார் . 

20 , 25 அடியும் வளரும் . இதனை அதிகம் 
இலப்பைகள் - தமிழ் காட்டிலுள்ள மசம் வளரவிடுவதில்லை . இது , (10 , 12 ) அடி 
மதிய மதத்தைத் தழுவிய தமிழ் மக்கள் கள் வளர்ந்தவுடன் கிளைகளைச் சீவிப் பட் 
இவர்கள் , மரக்காயரின் வேறுபட்டவர் டையெடுத்துக் கொள்கின்றார்கள் . இதன் 
கள் . இவர்கள் சில நூற்றாண்டுகளுக்கு லைகள் வட்டமாகவும் , பூக்கள் உட்புறம் 
முன் இராக்கில் கவர்னராயிருந்த ஹாஜி மஞ்சள் நிறமாகவும் , வெளிப்புறம் வெண் 
பென்குஸாப் என்பவனால் தன்னாட்டிலிரு மை கலந்த நீல நிறமாகவும் இருக்கும் . 
துரத்தப்பட்டு இந்தியாவின் மேற்பாக 

இது , வாசனையுள்ள பொருள்களில் ஒன்று 
திலும் சிலர் கன்யாகுமரி துறையிலும் ஆதலால் இதனை மருந்துகளிலும் சம்பார 
குடி புகுந்த அரபியர் . இவர்கள் பல அரசர்க 

வருக்கங்களிலும் சேர்த்து உபயோகப் 
வாலும் மகம்மதியராலும் துன்புறுங்காலத் படுத்துவர் . இலவங்கப் பூச்செடி இத 
தில் ( லபெக்) நாங்களுங்களடிமை யெனும் னின் வேறு . 
பொருளுள்ள இச்சொல்லை உபயோகித்த இலவங்கப்பூ- இது அரும்பு வகையில் மண 
தனால் லப்பைகளெனப்பட்டனர் . 

வர் முள்ளதும் காரமுள்ளதமான ஒரு செடி 
கள் சோனகம் எனும் அரேபியாவிலிருந்து யின் அரும்பு . இச் செடிகள் இந்தியா, 
வந்ததால் சோனகர்எனப்படுவர் . தொழில், மெலூசஸ் முதலிய இடங்களில் பயிரா 
வெற்றிலை வியாபாரம் , மீன் பிடித்தல் , 

இச்செடி , ( 40 ) அடிகள் உய 
துணி , பாய்நெய்தல் , படகோட்டல் , இவர் ரம் வளருகிறது . இலைகள் தடிப்புள்ள 
களில் ஆண்பிள்ளைகள் மகமதியர்போல வாகவும் அழுத்தமாகவும் இருக்கின்றன , 
வும் , பெண்கள் தமிழர்கள் 

போலவும் உடை இது , கொத்துக் கொத்தாகப் பூக்கத் 
தரிப்பர் . இவர்கள் படகோட்டலால் மரக் தொடங்கி மலராமுன் இதனரும்புகளைப் 
காயர் எனப்படுவர் . காயல்பட்டன வாசி 

பறித்து உலர்த்திப் பதப்படுத்துகின்றனர் . 
களாதலால் சாயலார் எனப்படுவர் . ( தர்ஸ் இதன் அரும்பு மலர்ந்து விடின் மணம் 

குறைந்து விடுகிறது . இதன் பழத்தில் 
இலம்பகம்- இது ஒரு தேசம் . Langhan ஒரேவிதை காணப்படுகிறது . இது , மருந் 
on the Northern bank of the Kabul 

துவகைகளில் ஒன்றாகவும், சம்பார வகை 
river . 

களில் ஒன்றாகவும் எண்ணப்படுகிறது . 
இலம்பாடியார் இலவண வர்த்தகசாதி 

வர்த்தகசாதி இலவணன்- A. மதுவின் குமரன் . இவன் 
யென்று கூறப்படும் சாதி ( இலவணம் ) இருடிகள் முதலியவரைத் தொந்தரை 
உப்பு இவர்கள் மார்வாடிஜாதியைச் சிறிது செய்ய இராமபிரான் ஏவலால் சத்துருக் 


இன்றன . 


இலவணாசுரன் 


218 


இலாட்சி 


ஏறுக என 


இனன் இவன் ஆகாரத்திற்குச் சென்று இலளிதாங்கதேவர் - இருஷப தீர்த்தங்க 
மீளுஞ் சமயங்கண்டு இவனுடன் யுத்தஞ் ரின் மூன்றாவது பிறப்பு . ( சைநர் ) 
செய்து கொல்லப் பெற்றவன் , இவன் இலளிதை -1 . விரமனைக் காண்க . 
பட்டணம் வடமதுரை. மாந்தாதாவைக் 2. சிவமூர்த்தியின் வலது பாகத்தில் 
கொன்றவன் . 

திருவவதரித்தவள். இவளது வலம் , இடம் 
B. உத்தரபாண்டவ நாட்டரசன் . இவ நெற்றி முதலிய நேத்திரங்களில் பிரம , 
னரசில் சித்தன் ஒருவன் வந்து தன்னிட விஷ்ணு, ருத்ரர்களும் , முகத்தில் அக்கி , 
மிருந்த பீலியை அரசன் காணச்சுற்ற வேதியர் , வேதம் , சந்திரன் முதலியோ 
ஒரு குதிரை வந்தது . அதைக்கண்டு சித் ரும் பிறந்தனர் . இவளது மற்ற உறுப்புக் 
தன் , அரசனே இது நல்லகுதிரை இதில் களில் சராசரங்களுண்டாயின . 

அரசனுக்கு ஒரு முகூர்த்த இலக்ஷன் விநாயகருக்குச் சித்தியிடம் 
காலம் சோகம் உண்டாயிற்று . உடனே பிறந்த குமான் . 
அரசன் தெளிவடைந்து கூறுவான். நான் இலக்ஷ்மி-1 திருமகள் ( அஷ்டலக்ஷ்மி காண்க ) 
குதிரையேறிச் சவாரி செய்து வேட்டைக் 2. சும்பெனென்னும் அசுரன் குமரி . 
குச் சென்றேன் , என்னைக் கொடியொ செம்பனைக் காண்க. 
ன்று தடுக்க நான் கொடியைப் பிடிக்கக் இலக்ஷ்மீதுவாரம் - இது கைலாயத்தின 
குதிரை என்னைவிட்டு நீங்கிற்று , நான் தென் வாயில் . 
இரவுமுழுதும் கொடியிலிருந்து நானே இலாங்கலக்கினகான் - அஷ்டதிக்குப்பா 
இறங்கி வேறொருவரையுங் காணாது விகார லகரை வருத்திச் சிவமூர்த்தியா லிறந்த 
மான ஒரு புலைச்சியைக் கண்டு அவளை அசரன் . 
மணந்து மூன்று புத்திரரைப் பெற்று இலாங்கலன்- பவுஷ்பஞ்சியின் மாணாக்கன் . 
காமத்தால் வருந்தி உறவினர் இறக்க இலாங்கிலினி - மகேந்திரகிரியி லுற்பத்தி 
நானும் என் மனைவி மக்களும் நீங்கி ஒரு யாகும் நதி . 
பனையடியில் தங்கினோம் . அவ்விடம் இலாடர் - மைசூர் நாட்டிலுள்ள ஒருவகை 
எனது இளையகுமான் பசிக்கு மது மாமி வர்த்தக சாதியார் . இவர்கள் குஜராத்திரி 
சம் கேட்டுத் தளர்வதைக் கண்டு 

நான் 

லுள்ள லாத்தேசத்தவரென் எண்ணப்படு 
பொறுக்காமல் அக்நியில் வீழ்ந்து இறக்க 

கின் றனர் . 
இருக்கையில் விழித்தேன் என்று அரசன் இலாடுபாவா - இவர் ஜோத்பூர் என்னும் 
மந்திரியருடன் கூறி வெளியிற் சென்று நகரவாசி . விரக்தராகித் தீர்த்தயாத்திரை 
மேற்கூறிய செய்தியாலாகிய விளைவைப் 

செய்து வருங்கால் நரபலி செய்வோர் 
பிரத்தியக்ஷமாகக் கண்டவன் , (ஞானவா மூவர் இவரைப் பிடித்து இருவர் பிடித்துக் 
சிட்டம் . ) 

கொண்டும் ஒருவன் வாளுருவிக்கொண்டும் 
இலவணாசுரன் - இவன் சிவபிரான் வரத்பால் காளிமுன் நிறுத்தக்கண்டு பெருமாளைத் 
பெற்ற அஸ்திரத்தால் மாந்தாதாவைக் தியானிக்கக் காளி கோரரூபத்துடன் எதிர் 
கொன்றான் . ( பாரதம் - அநுசா . ) 

தோன்றிக் கொல்லநிறை மூவரையும் 
இலவந்திகைப் பள்ளித்துஞ்சிய நன்மாறன் கொலை புரிந்து தாசரை என்னவேண்டு 
இவன் பாண்டி நாட்டாசர்களில் ஒருவன் . மென இன்று முதல் நீ நரபலி வேண்டா 
நக்கீரர் முதலியோரால் பாடப்பெற்றவன் , திருக்க என அவ்வாறு உடன்பட்டு அர 
இலவன் 

இராமபுத்ரன் , வான் மீசரால் சன் கனவிடைத்தோன்றி இனி ஊரார் 
காவல்காரணமாகத் தர்ப்பையின் அடிப் நாபலி எனக்கிடின் ஊரிலுள்ளாரைத் 
புறத்தால் தடவப்பெற்றதா லிப்பெயர் துன்புறுத்துவேன், நீயு மற்றவடும் என் 
பெற்றவன் . இவனாண்ட பட்டணம் சரஸ் கோயிலிடம் வந்திருக்கும் பாகவதர் அரு 
வதி . 

ளைப் பெறகவெனக் கூறி மறைந்தனள் . 
இலவுகாதஷி- பவுஷ்பஞ்சி மாணாக்கன் . அரசன் விழித்துக் கொலைசெய்யாதிருக்கப் 
இலவு , வாயு - இவை விருக்ஷம் , காற்று இவ் பறையறைவித்துத் தானும் தாசர் அருள் 
விரண்டிற்கும் தன்னினும் வலியுள்ளா பெற்றான் . தாசர் பெருமாளைப் பணிக் 
னுக்கு அஞ்சவேண்டும் என நாரதர் செய்த திருந்தனர் . 
கலகத்தால் இலவு வாயுவுடன் பகைத்து இலாட்சி - துஷ்மந்தன் பாரியை . இவ 
இளை முதவிய நீங்கினது . ( பார -சாந்தி ). ளுக்கு இலட்சணை என்றும் ஒரு பெயர் 


இலாபன் 


214 


இலிங்கம் 


டனை 


உண்டு, புத்திரன் ஜனமேஜயன் , ( பாரதம் இலிகிதர் - 1. இவர் சங்கரெனும் ருஷியின் 

சகோதரர் . இவர்கள் பாகுதை யெனும் 
இலாபன் 

புத்திதேவியின் கோபத்திற் நதிக்கரையி லாச்ரமம் கொண்டிருந்தவர் 
பிறந்தவன் , விநாயகபுத்ரன் . 

கள் . ஒரு கால் இலிகிதர் சங்கர் ஆச்ரமஞ் 
இலாப்லாண்டர் மதம் --- இத்தேசத்தவருக்கு சென்று அங்கிருந்த பழங்களைப் பொறுக் 
ஜுமலா என்பவர்சிருட்டிசர் த்தா . அஜிகா , கித் தின்கையில் வெளிச் சென்றிருந்த சங் 
ஸ்தோர்ஜன்கரா , பெயூவி என்னும் மும் கர் நீ என் ஆச்ரமத்திலிருந்த பழங்களைத் 
மூர்த்திகளுளர் . இவர்களுக்குத் துணை திருடினையாதலால் அதற்குத் தக்க தண் 
யாக அநேகபிசாசங்களுண்டு . அவர்களைத் 

சுத்யு மநனென்னும் அரசனிடம் 
திருப்தி செய்ய ஆடுமாடுகளைப் பலிகொ பெறுகவென, அவ்வாறே தமயன் சொற் 
ப்ேபர் . இவர்கள் வீட்டில் யாராவது இறந் படி அரசனிடஞ் சென்று கையறுப்புண்டு 
தால் , அவர்கள் அவ்வீட்டில் ஆறு மாதம் மீண்டும் தமயனருளால் தீர்த்த ஸ்நானஞ் 
குடியிரார் . 

செய்து கைவளரப்பெற்ற ருஷிசுரேட்டர் . 
இலாமயன் - ஓரந்தணன் . இனிய மொழி சித்யம்கரைக் காண்க . ( பார - சாந்தி . ) 
யை யுடையவன் . மந்திரவித்தையிற் சிறந் 2. கண்வருஷியின் குமார். லிகி தஸ் 
தவன் உதயணனுக்கு இவன் பால் நன்கு மிருதி செய்தவர் . 
மதிப்புண்டு. இவனிருந்த இடம் காளவன இலிங்கபுராணம் - இது பதினொராயிரங் கிர 
மென்பது . ( பெருங்கதை .) 

நதமுடையது , இது சீவர்களுடைய 
( இலாவந்தன் - அருச்சுகனுக்கு உலூபியிடம் சீலம் , ஐச்வர்யம் , சுகமோக்ஷம் , அண்ட 
பிறந்த குமரன் . 

கோசம் , மன்வந்தாம் முதலியவற்றைக் 
இலாவாணகம் - இஃது உதயணனுக்குரிய 

பதினெண் மகாபுராணங்களுள் 
பெரிய நகர்களுள் ஒன்று . பகைவர் வரு ஒன்று , 
தற்கு மிக அஞ்சும் போரணிகள் முதலிய இலிங்கம் - ஒலி முதலிய புலன்களுக்கும் 
வற்றையும் , இடையே மிக அழகி தான மனோவாக்குகளுக்கு மெட்டாததாய் , அள 
ஓராண்மனையையும் உடையது . இதன் வில்லாத பேரொளியாய்த் தனக்குமேல் 
பக்கத்தே பலவ்கை வளமுள்ள ஒருமலை நாயகமில்லா ததாய் , அருவமாய் , நிர்மல 
உண்டு. அதன் சாரல் மிக்க இன்பம் பயப் மாய் , குணரகிதமாய் , 

அநந்தகுணமணி 
பதாக இருந்தது . உண்டாட்டுக்குரிய பல யாய் , வண்ணமற்றதாய் , நாசாகிதமாய்ச் 
வகை மரங்கள் , கொடிகளையுடைய பூஞ் சர்வசகத்தும் தோற்றுதற்கும் ஒடுங்குதற் 
சோலைகளும் , சுனை முதலிய நீர் நிலைகளும் கும் ஏதுவாய், அவ்யக்தமெனப் பழமறை 
படமாட முதலியன அமைத்தற்குரிய இட பகர்வதாகி ஆன்மாக்களின் தியானபாவனா 
விசேடங்களும் , இச்சாரலில் இருந்தன . நிமித்தம் நிட்கள் சகளத்திருவுருக்கொண்ட 
முனிவாச்சிரமங்களும் , தேவாலயங்களும் 

நிலையாம் . அவ் விலிங்கத்தின் பிண்டி 
மோகூறிய சோலைகளில் இருந்தன . கையே சத்தியுரு , இலிங்கம் சிவவுரு. 
தவஞ்செய்து கொண்டிருக்க ஓராச முனி ஆகவே இலிங்கம் ஞானசத்தி யுருவம் , 
வருடைய புத்திரியாகிய விரிசிகை யென் 

பீடம் கிரியா சத்தி வடிவம் 

ஆதலின் 
னும் கன்னியின் வேண்டுகோட் இரங்கி 

இவ்விரண்டுஞ் சிவனதிஷ்டிக்குந் தேகம் . 
அவள் கொடுத்த பலவகை மலர்களைக் இது திரிமூர்த்தி சுஉரூபமும் ஆம் . சிவ 
கண்ணி முதலியனவாகக் கட்டி உதயணன் லிங்கத்தின விருத்தமே ருத்ரபாகமாம் . 
சூட்டியது அச்சோலைகளுள் ஒன்றிலே பீடத்தின் அதோபாகத்தின் அடிநான்கு 
தான் அக்கன்னிகைவேறொன்றையும் அணி மூலை பிரம பாகம் , நடுவின் எட்டுமூலை 
யாமல் அம்மாலையுடனே இருந்து முயன்று விஷ்ணு பாகம், இது பிரண வசுரூபமாம் . 
உதயணனுக்குத் தேவியாயினான் . உருமண் இலிங் = லயம் , கம் = தோற்றம் , ஆகவே 
ணுவாவிற்கு அவனாற்கொடிக்கப்பட்டசீவி சிருட்டியாதி பஞ்சகிர்த்தியததைச் செய்யு 
தங்களுள் இந்நகரமும் ஒன்று இஃதுஇலா மீசுரப்பிரபாவம் இலிங்கம் . இதன் விரிவை 
வானமென்றும் வழங்கும் . ( பெருங்கதை ) எழுதப்புகின் விரியுமாதலின் மிகச் சுருக்கி 
இலாலா - இவர்கள் பந்தில் சண்டிலிருந்து எழுதுவேன் . இதன் விரிவை வேதாதி 
பல இடங்களில் குடியேறிய பொந்திரிய காமி , வாதுள கமங்களினும் , இலிங்கம் 

முதலிய மகாபுராணங்களினும் , திருமக் 


வகுப்பார் . 


இலிங்கம் 


215 


இலிங்கம் 


என 


சகளமான 


திரம் முதலிய தமிழ் நூல்களினும் பாக்கக் 
காண்க, பின்னும் இவ்விலிங்கம் , ஆட்யம் , 
அநாட்யம் , சுரேட்யம் , ஸர்வசமம் 
நான்குவி தமாம் . இது சலம் , அசலம் என 
இருவி 

தமுமாம் . பின்னும் அவை வியக் 
தம, வ்யக்தாவியக்தம் , அவ்யக்தம் என 
மூவகைப்படும் . அவற்றுள் 
பிரதிமாவுரு வியக்தம் , சகளநிகளம் 
வியக்தாவியக்தம் , நிஷ்களம் அவ்யக்தம் 
கிருகங்களில் பூசிப்பது சலம் எனவும் , 
ஆலயங்களில் ஸ்தாபிக்கப்பட்டது அசலம் 
எனவுங்கூறப்படும் . அசலம் ஸ்திரலிங்கம் , 
சுயம்பு தானே உண்டானது , தைவிகம் 
தேவர்களாற் பூசிக்கப்பட்டது , காணபம் 
கணேசராற் பூசிக்கப்பட்டது , ஆரிஷம் 
ருஷிகளால் ஸ்தாபிக்கப்பட்டது, மானுஷ் 
யம் மனுஷரால் ஸ்தாபிக்கப்பட்டது என 
ஐவகைப்படும் . பின்னும் ஸ்படிகலிங்கம் , 
ரத்னாதி லிங்கங்களு முள . 

அவைகளி 
னிலக்கணங்களை ஞானரத்நாவளி முத 
லியவற்றிற் காண்க . இவ்வகை இலிங்கங் 
கள் அதமாதமந் துவக்கி உத்தமோத்தமம் 
வரையில் 

ஒரு ஹஸ் தப்பிரமாண முதல் 
ஒன்பது ஹஸ் தப்பிரமாணம் வரை செய் 
யத்தக்கவை. மேற்கூறிய நால்வகையிலில் 
கங்களுக்கும் மேலே ருத்ரபாகம் விருத்த 
மாகவாவது ( கசு ) அல்லது ( உ ) அல்லது 
(கச ) மூலையாகவாவது இருக்கலாம் . பிரம 
பாகம் அடியில் 

நாலுமூலை , 
பாகம் நடுவில் எட்டு மூலை , பின்னும் 
பிரம பாகம் நபும்ஸசம் எனவும் , விஷ்ணு 
பாசம் ஸ்திரி லிங்கமெனவும் , ருத்ரபாசம் 
பும்லிங்கம் மனவும் கூறும் . ஆட்யலிங்கத் 
தின் சிரம் அர்த்தசந்திர வடிவமாகவும் , 
அநாட்யலிங்கத்தின் சிரம் வெள்ளரிப்பழ 
வடிவாகவும் , சுரேட்யலிங்கத்தின் சிரம் 
கோழியின் முட்டை போலவும் , சர்வசம 
லிங்கத்தின் சிரம் குடைவடிவமாகவும் 
க றப்பட்டிருக்கிறது . இந்த அர்த்தசந்தி 
ராதி நால்வகை வடிவும் தனித் தனி நன 
னான்கு விதமாகப் பேதப்படும் . 

பேதப்படும் . ஆட்ய 
விங்கத்தில் (கட்க) விங்கஞ்செய்ய வேண் 
டும் . சுரேட்யலிங்கத்தில் ( க o அ , லிங்கஞ் 
செய்யவேண்டும் . சர்வசமலிங்கத்தில் ரு , 
ச , முதலிய முகங்களுள்ள லிங்கங்கள் செய்ய 
வேண்டும் . ஆட்யாநாட்ய சுரேட்ய லிங்கங் 
களில் முகலிங்கஞ்செய்யக்கூடாது எனவுங் 
கூறுப . முகலிங்கத்தில் ஈசானாதி யைந்து 
முகங்களுமாம் . இலிங்கத்தின் மஸ்தகத்தில் 


ஈசானம் , கிழக்கே தற்புருடம் , தெற்கே 
அகோரம் , வடக்கே வாமதேவம் , மேற்கே 
சத்யோசாதமுஞ் செய்ய வேண்டும் . நான் 
குமுக லிங்கமாயின் ஈசானத் தவிரச் செய்ய 
வேண்டும் . இருமுகமான லிங்கத்தில் தத் 
புருஷமும் சத்யோசாதமும் 
வேண்டும் . 

ஒரு முகலிங்கத்திற்குத் தத் 
புருஷ மாத்திரஞ் செய்ய வேண்டியது . 
இவற்றின் நிருமாண முதலியவற்றைப் 
பிரதி மாசாஸ்திர மறிந்து செய்க . இனிப் 
பாணலிங்கமாவது எப்போதும் ஈச்வரா 
திட்டானமா யிருக்கும் . இப் பாணலிங்கம் 
( அரைக்கால் ) அங்குலமுதல் ஒரு ஹஸ்தப் 
பிரமாண முள்ள தாகவும் , பக்குவமான 
நாவற் பழத்தினிறம் போலவும் தேனி 
னிறமாகவும் , வண்டினிறமாகவும் , காசுக் 
கல் நிறமாகவும் , நீலவர்ணமாகவும் கொவ் 
வைக் கனிபோலவும் , பச்சை நிறமாகவும் , 
தன்னிறமான பீடங்க ளுள்ள தாகவும் , திக் 
குப் பாலகர்கணிறமாகவும் , பசுவின் முலை 
போலவும் , கோழியின் முட்டைபோலவும் , 
கண்ணாடி போல மழமழப் புள்ள தாகவும் 
இருக்கும் . இனிப் பாணலிங்கத்தின் வர 
லாமுவது : - பாணனென்னுமோ சுரன் 
தான் பூசித்துச் சித்தி பெறும் வகை அன் 
புடன் ஈச்வானைப் பிரார்த்திக்க அவர் பல 
வகைப்பட்ட பதினான் குகோடி விங்கங்கள் 
கொடுத்தனர் . அவன் பூசித்து அவற்றை 
முடிவில் லிங்காசலத்திலும் , காளிகாகர்த் 
தத்திலும் , ஸ்ரீநாகத்திலும் , கன்னிகாச்ர 
மத்திலும் , நேபாளத்திலும் , மகேந்திரத்தி 
லும் , அமரேச்வரத்திலும் , மற்றும் நதிமத் 
தியிலும் , பர்வதமத்தியிலும் எழுந்தருளச் 
செய்தான் . அவை தாம் பாண லிங்கங்கள் . 
அவை சுவயம்பு லிங்கசமமென்று காமி 
காதி ஆமங்களிற் கூறப்படும் . இவற் 
றிற்குப் பீடஞ்சிலை மிருத்து , லோஹம் , 
நல்லவிஷம் , ரத்னம் இவற்றாற் செய்ய 
லாம் . பீடம் லிங்கஸமான வர்ணமா யிரு 
த்தல் வேண்டும் . 

இவையன்றி இந்திர 
னால் பூசிக்கப்பட்ட லிங்கம் ஐந்திரலிங்க 
மெனப்படும் .. அது பசும்பொன்னிறமா 
யும் , அறுகோணமாயும் , வச்சாரங்கிதமாயு 
மிருக்கும் . அது ராஜ்ய சம்பத்தைத் தரும் , 
ஆக்னேயலிங்கம் அகநியாற் பூசிக்கப்பட்ட 
தாம் . அது தாம்பிரவர்ணமாய்ச் சத்தி 
டங்கிதமாய் உஷ்ணபர்சமுள்ள தா யிருக் 

அது தேஜோவர்ததிடைக் கொடுக் 
கும் . யாம்பலிங்கமானது யமனாற் பூசிக் 


விஷ்ணு 


இலிங்கம் 


246 


இலைவித்துண்டாம்மரம் 


கப்பட்டது . 

தண்டாகாரமாய் அல்லது ஆகாயலிங்கமும் பிரதிட்டை என்ன புரா 
தண்டாங்கி தமாய் அவ்யக்தமாய் முகூர்த்த 

ணங்கள் கூறும் . இரஸ்த்தால் சிவலிங்கஞ் 
காலத்தில் நிருமிக்கப்பட் டுண்டாவ தாய்க் செய்து பூசிக்கின் பஞ்சமகாபாதகங்களைப் 
கறுப்புவர்ணமாயிருக்கும் . அது சத்ருகா போக்கும் . சுயம்புலிங்கங்கள் அருந்தரு 
சஞ் செய்விக்கும் , நைருதலிங்கம் நிருதி டைய சிரம் அசைதலால் காலாக்னிருத்ர 
யாற் பூசிக்கப்பட்டது. இது கட்கநிறமா ருடைய கோபாக்கினியினின்றும் ( க ) தீப் 
ய்க் கட்காங்கி தமாய்த் தூமவர்ணமா யிருக் பொறிக ளுண்டாயின , அத் தீப்பொறிகள் 
கும் , இது சத்துருக்ஷயஞ் செய்விக்கும் . மூன்றும் நிர்மூலலிங்கம் , சமூலலிங்கம், 
வருணலிங்கம் வட்டமாய்ப் பாசாங்கி தமா பிரது விலிங்கமென மூன்றுவகை. நிர்மூல 
வச் சுக்லவர்ணமா யிருக்கும் . அதைச் 

லிங்கம் ஜலத்துளிருப்பது , சமூலலிங்கம் 
சலத்தில் விட்டால் அந்தச் சலம் இனிப் பூமியில் மலையை ஆதாரமாகவுடையது . 
பாய் நிர்மலமாயிருக்கும் , வாயவ்யலிங்கம் பிருதுவிலிங்கம் மண்முதலியவற்றை ஆதா 
தூமவர்ணமாய்த்து வஜாங்கி தமாயிருக்கும் . 

ரமாகக் கொண்டது . 
அதின் சிரத்தில் பஞ்சை வைத்தால் காற் இலிங்கசரீரம் புரிய ஷ்டக சரீரம் 
றில்லாம லசையும் , அது உச்சாடன முத 

காண்க . 
லான கர்மவிஷய பூசைக்குரியதாம் . கௌ இலிங்காயதர் - வீரசைவ மதத்தைச் சேர்ந்த 
பேரலிங்கமானது கதாகாரமா யல்லது இலிங்கதாரணம் செய்துகொண்ட சமயத் 
கதாங்கி தமாயிருக்கும் , நடுவிற் பொன்னி தவர் . தர்ஸ்டன் . 
நமா யிருக்கும் . அதை இரவில் பயிர் நடு இலிங்கி- இவனும் விருடாகபியும் விபூதி 
வில் வைத்தால் பயிர் விருத்தியாகும் . ருத்ராக்ஷ தாரிகளாய் வனத்தில் விளையா 
ஈசானலிங்கமானது சூலகிறமா யல்லது ைெகயில் புறாவொன்று தன் பெட்டை 
சூலாங்கி தமாய்ப் பனி , முல்லை , சந்திரனை யுடன் புணரக்கண்ட இலிங்கி அதனை 
யொத்த நிறங்களுள்ளதா யிருக்கும் . அது இகழ்ந்தனன் . விருடாகபி தன்னை இகழ் 
சகல சித்திகளையுந் தரும் . வைணவலிங்க ந்ததாக எண்ணி இவனுடன் சண்டை 
மானது சங்க சக்ர கதாபத்ம ஸ்ரீவத்ஸ யிட இருவரும் மாண்டனர் . இவ்விருவ 
சின்னங்களும் மச்சிய கூர்மவராகாதி சின் ரூம் அத்தேசத்து அரசனுக்கும் மந்திரிக் 
னங்களுள்ள தா யிருக்கும் . இது சர்வா கும் பராவதன் வலி முகன் எனப் பிறந்து 
பீஷ்டங்களையுங் கொடுக்கும் . பிரமலிங்க அரசாண்டு முக்தி பெற்றனர் . 
மானது பத்மாங்கி தமாய்ப் பத்மவர்ணமாய் இலிங்கோற்பவம் 

ஒரு காலத்துச் சிவ 
அக்ஷமாலை கமண்டலு இவற்றா லலங்கரிக் மூர்த்தியோகத் திருக்கையில் அவாது 
கப்பட்டதாய் மாலை , தண்டமிவற்றின் குறி திருமேனியில் வியர்வை உண்டாயிற்று . 
யுள்ள தா யிருக்கும் . இது புத்ராதிவிர்த் அவ் வியர்வையினிடம் அநேக கோடி 
தியைக் கொடுக்கும் . இவ் விலிங்கங்கள் லிங்கங்கள் உண்டாயின . (சிவரகஸ்யம் ) 
பொருள்களுட னிறுக்கில் கனமுள்ளனவா இலீலாட்டியன் - விஸ்வாமித்திர புத்திரன் . 
கவும் வெள்ளத்தில் விடின் மறுபடியு இலேசம் - கருதியது வெளிப்படுக்கும் சத் 
மகப்படுவனவாயு மிருக்கும் . இவையே துவமாகிய குணங்களைப் பிறிதொன்றால் 
பூசிக்கத் தகுந்தவை . இந்த ( கச ) கோடி நிகழ்ந்தனவாக மறைத்துச் சொல்வது .. 
பாணலிங்கங்கள் அமரேச்வரம் , மகேந்திர இது , புகழ்வது போலப் பழித்தல் , பழிப் 
பர்வதம் , நேபாளபர்வதம் , கன்யாதீர்த்தம் , பது போலப் புகழ்தல் , குற்றத்தைக் குண 
அதையடுத்த ஆச்ரமம் இவைகளில் ஒவ் மாகவும் குணத்தைக் குற்றமாகவுஞ் சொல் 
வொரு கோடியாக வைந்து கோடியும் , லுதல் . ( தண்டி ) 
ஸ்ரீசைலம் , லிங்கசைலம் , காளிசாகர்த்தம் இலைவித்துண்டாம்மரம் - ஐரோப்பாவின் 

மூன்று தலங்களில் மும்மூன்று வடபாகத்திலும் வேறு இடங்களிலும் 
கோடியாக ஒன்பது கோடி ஆகப் பதினா பியாட்ரி , பார்பரிட்ரி என்பவைகளின் 
ன்கு சோடியாம் . மற்றவை விரிந்த நூல் இலைகள், முதிருங்காலத்தில் இலைகளி 
களிற் காண்க . காஞ்சியில் பிரதிவி விங்க னடிப்புறத்தில் அரும்புகள் 

அரும்புகள் உண்டாகி 
மும் , திருவானைக்காவில் அப்பு லிங்கமும் , முதிர்ந்து காய்கள் போன்று வெடித்து 
திருவண்ணாமலையில் தேயுலிங்கமும் , சீகா விதைகளை நாற்பக்கமும் பரவச் செய் 
எத்தியில் வாயுலிங்கமும், சிம்பரத்தில் கின்ற ஓர்வகை மரம் . 


என்னு 


இலிங்கோற்பவம் 


27 


இழிசொல் 


இலிங்கோற்பவம் - ஒரு கற்பத்தில் பாற் மடவரல் அழகிய பழனஞ் சூழ்ந்தவூரனை 
கடலில் யோக நித்திரைசெய்யும் விஷ்ணு 

நகையைப் பெருக்கியது . ( பு . வெ . பெரும் 
மூர்த்தியைப் பிரமன் , தட்டியெழுப்பி 

திணை ) . 
மகனே என அழைத்தனன் . விஷ்ணுமூர் இல்லறக்கிழத்தியர் இல்லிற்துச் செய்வன . 
த்தி நீ என் குமானாயிருக்க என்னைக் அதிகாலையிலெழுந்து வீட்டைச் சுத்தி 
குமானென்பதென்னென வாதிட்டு இரு 

செய்து பாத்திரங்களைத் துலக்கி வீடுமு 
வரும் போரிட்டனர் . அவ்விருவர் இடை ழுதும் சாணநீர் தெளித்து நீர்ச்சால் கா 
யிலும் சிவபெருமான் தாணுமூர்த்தமாகத் 

கங்களை மலரணிந்து அடுப்பினுள் தீமூட் 
தோன்ற இருவரும் நம்மில் யார் இந்த கெ . இவ்வாறு செய்யின் நல்ல செல்வம் 
உருவின் அடிமுடி அறியவல்லோமோ 

உண்டாம் . ( ஆசார்க்கோவை ). 
அவர்களே பெரியர் எனச் சபதங்கொண்டு இல்லாண்ழல்லை - பொருந்திய காதற்கண 
இருவரும் பன்றியும் கழுகுமாகி அடியும் வனை வாழ்த்திப் பலருமிசைக்கும் அனு 
முடியுந்தேடி அறியாது திகைத்திருக்கை காணத்தினையுடைய கீர்த்தியாற் சிறந்த 
யில் ஓமென்னும் பிரணவவொலி கேட்க இல்லின் மிகுதியைச் சொல்லியது . ( 4 . 
ஐந்து திருமுகங்களுடன் அந்த இலிங்கத் 

வெ . பொது ) . 
திடை காட்சி தந்து முத்தொழி ற்கும் மூல இல்வலன் -1 . வில்வலனைக் காண்க . வில் 
காரணன் நாமென் அதில் லயித்த திரு வலனுக்கு ஒரு பெயர் . 
வுருவம் . இக்கதையை வாமன புராணத் 2. கிலாதனுக்குத் தெமனியிட முதித்த 
திலும் , சிவமகாபுராணம் முதல் அத்தியா 

குமரன் . 
யத்திலுங் காண்க . 

இல்வாழ்க்கை - ( இது கற்பியலின் தொடக் 
இலீலாப்பிரமவாதிமதம் - 

சமுத்திர நீர் கம் ) என்பது , தலைவனும் தலைவியும் இல் 
ஒன்றே , அலை , திவலை, நுரை , குமிழி , ஆயி வின்கண் வாழும் வாழ்க்கையைக் கூறு 
னாற்போல , பிரமம் ஒன்றே , தனு , காண , தல் . இது , உள்ள மகிழ்ச்சியும் , ஊடலும், 
புவன , போகங்களாய்ச் சநநமாணப்பட்டு ஊடலுணர்த்தலும் , பிரிவும் கூறும் . இது , 
மேற்சொன்ன அலை முதலிய , நீருள் அட இல்வாழ்க்கை , பரத்தையிற் பிரிவு , ஒதற் 
ங்குவது போல , சகத்தெல்லாம் தன்னுள் பிரிவு , காவற்பிரிவு , தூதிற்பிரிவு , துணை 
ஒடுங்கி நிற்பது என்று கூறுவது . 

வயிற்பிரிவு , பொருள் வயிற்பிரிவு , எனும் 
இலீலாவதி -1 . இரண்யகசிபின் தேவி . கிளவிகளையும் , கிழவோன் மகிழ்ச்சி , 

2. வடமொழிக் கணித நூல் செய்தவள் . கிழத்தி மகிழ்ச்சி ,பாங்கி மகிழ்ச்சி , செவிலி 
இலீலை - பதுமன் தேவி . இவள் சாஸ்வ மகிழ்ச்சி எனும் வகையினையும் , தலை 
தியை வேண்டி ஞானமடைந்து புருஷ 

வன் தலைவிமுன் பாங்கியைப் புகழ்தல் , 
னுடன் நற்பத மடைந்தவள் , 

தலைவனைப் பாங்கி வாழ்த்தல் , பாங்கி தலை 
இலைவாணியன் - (சுசுகன் ) வைசியன் சூத் வியை வரையு நாளளவும் வருந்தாதிருக் 
திரகன்னிகையைப் புணரப் பிறந்தவன் . தமை உரையாயென்றல் , பெருமகளுரைத் 
இவன் வெற்றிலைப்பாக்கு விற்பவன் . தல் , தலைவனைப் பாங்கி வரையு நாளளவு 
( அருணகிரி புராணம் ). 

நிலைபெற வாற்றிய நிலைமைவினாதல் , மன் 
இலேசகேத்தையர் -- இவர் தீப்பட்டெரிந்த றன்மனை வருசெவிலிக் கிகுளையன்புற 
நெல்லினை விதைத்து ஒன்று கோடியாக் வுணர்த்தல் , பாங்கி இல்வாழ்க்கை நன் 
கிய வீரசைவர் . வசவர்காலத் திருந்தவர்.. றென்று செவிலிக் குரைத்தல் , மணமனைச் 
இலேபகர் - பிதுர்க்கள் பதின்மரில் மூவர் . சென்று வந்த செவிலி நற்றாய்க் குரைத் 
இல்லத்தலைவன் - திருக்கோயி லரண்மனை தல் , நன்மனை வாழ்க்கைத் தன்மையுணர்த் 
அகழி மதில் பிரதிமை , யந்திரம் , அணைக் தல், செவிலி நற்முய்க்கு இருவர் காதலை 
கட்டு , வாவி , கிணறு , தடாகம் , புட்க யுமறிவித்தல் , எனும் 

விரியினையும் 
ரிணி , குண்டம் , நீர் முதலியவற்றை உடைத்து . ( அகம் ) . 
மேனோக்கிச் செலுத்தும் பொறி முதலிய இழிகட்பெருங்கண்ணனார் - கடைச்சங்கப் 
வற்றைச் சிற்ப நூற்படி அமைக்கும் அறி 

ஒருவர் . 

(திருவள்ளுவ 
வுடையவன் . ( சுக்ர ரீதி ) . 

மாலை ) 
இல்லவை நததல் - உள்ளன அல்லாதவற் இழிசொல் - பொய் , குறளை , கெடுஞ்சொல் , 
றைஉரைத்து விளங்கும் பல்லினையுடைய பயனில்சொல் , 

28 


புலவர்களில் 


இழுமதி 


248 


இளஞ்சேரலிரும்பொறை 


னாரைக் 


இழமதி - The River Kalinadi in the கூறினள் . இவர் துறவடைந்தபின் இளங் 
District of Bobilkhand . 

கோவுடன் அடிகள் புணர்க்கப் பெற் 
இழைபு - வல்லொற்று வராது செய்யுளி றனர். பின் வஞ்சிமா நகரின் கீழ்பாலு 
யலுடையரால் எழுத்தெண்னி வகுக்கப் ள்ள குணவாயிற்கோட்டம் என்ற இடத்து 
பட்ட 

குறளடி முதலாப்பதினேழ் நிலத்து வசித்து வந்தனர் . இவர் அக்காலத்திருந்த 
ஐந்தடிய முறையானே உடைத்தாய் ஒங் புலவர்களுள் ஒருவராகவும் விளங்கினர் . 
இய சொற்களான் வருவது . 

இவர் தமிழ் ஐம்பெருங் காப்பியங்களுள் 
இளங்கண்டீரக்கோ - பெருந்தலைச் சாத்த ஒன்றாகிய சிலப்பதிகாரம் இயற்றியவர். 

காண்க, கடைரக் கோவின் இந் நூல் பாடுதற்குக் காரணமா யிருந்தவர் 
தம்பி . ( புறநானூறு ) 

மதுரைக் கூலவாணிகன் சாத்தனார் . இவர் 
இளங்கீரந்தையார்- 

கடைச் சங்க மருவிய தாம் இயற்றிய சிலப்பதிகாரத்தைச் சாத் 
புலவருள் ஒருவர் . இவர் இளங்கீரனாரின் தனாரைத் தலைமையாக் கொண்ட அவைக் 
வேறாக இருக்கலாம் . அகத்தில் முல்லை கண் அரங்கேற்றினர் இவர் தமிழ்நாட்டு 
யைப் பாடியதில் இளஞ் சிறாரணிந்த கிண் வேந்தரையும் புகழ்ந்துள்ளார் . இவர் சை 
கிணியின் முகப்புத் தவளையின் வாயை நசமயப் போக்காக ஏலியற்றின ரேனும் 
யொக்கு மென உவமை கூறியுள்ளார் . வைதிக சமயாசாரங்களையும் தழுவினரா 
( அகம் . கஅச ) . 

கவே எண்ணப்படுகிறார். இவர் காலத் 
இளங்கீரனார் - இவர் தந்தை எயினந்தை திருந்த புலவர்கள் சாத்தனார் , பாணர் முத 
ஆதலின் இவரை எயினந்தை மகனார் லிய கடைச்சங்க மருவிய புலவர்களிற் 
இளங்கீரனார் என்பர் . இவர் பாலை நிலத் சிலராவர் . இவர்காலத்து இலங்கையை 
துள்ள வேடரைச் சிறப்பிதுப் பாடு தலின் ஆண்ட கயவாகு இருந்ததாகத் தெரிகிற 
இவர் அம்மாபினராக இருத்தல் கூடும் . படியால் இவர் காலம் சற்றேறக்குறைய 
இவர் உதியஞ்சோல் செய்த போரையும் ( கஎசு 0 வருஷங்களுக்கு முன்னிருக்கலாம் . 
மகளிர் பிறை தொழும் வழக்கத்தையும் , இவர்க்கு இளங்கோவேந்தன் , சேரமுனி 
நாயகன் பிரிவழி நாயகி சுவரில் கோடிட்டு எனவும் பெயர் . 
நாளெண்ணு தலையும் யாககுண்டத்துயா இளங்கோசர் - கொங்கு தேசத்தாசர். ( சில) . 
மையை வைத்து மூடலையும் சிறப்பித்துப் இளங்கோன் - உதய குமான் . 
பாடியுள்ளார் இவர் பாடியன, நற் - க - ம் , இளஞ்செழியன் - கொற்கை நகாத்திருந்த 
அகத்தில் - அ , ம் , ஆக - கச . ( நற்றிணை ) . வெற்றிவேற் செழியன் . (சிலப்பதிகாரம் ) 
இளங்குமணன் - குமணன் தம்பி . பெருந் இளஞ்சேட்சென்னி - கரிகாற் பெருவளவ 

தலைச்சாத்தனாரைக் காண்க . ( புற - நா ) . னுக்குத் தம்பி . 
இளங்கோவடிகள் இவர் சேரநாட்டு இளஞ்சோலிரும்பொறை - இவன் பெருஞ் 
வஞ்சிநகராண்ட நெடுஞ்சோலாதனுக்குக் சேரலிரும் பொறை எனுஞ் சோர் தலைவ 
குமார். சோன் செங்குட்டுவனுக்கு இளை னுக்கு மையூர் கிழான் வேண்மாள் அந்து 
யார் இளங்கோவேள் எனப்படுவர் . இவர் வஞ் செள்ளையெனும் மனைவியிடம் பிறந் 
பேரறிவும் உத்தம குணமும் வாய்ந்தவர் . தவன் . இவன் இரு பெருவேந்தரும் விச் 
ஒரு நாள் சோலாதன் தன் மக்களுடன் சியும் வீழ ஐந்தெயில் எறிந்து பொத்தி 
அத்தாணி மண்டபத்திருக்கையில் நிமித் ஆண்ட பெருஞ் சோழனையும் பழையன் 
திகன் ஒருவன் மக்களிருவரையும் உற்று மாறனையும் வென்றவன் . இவனைப் பதிற் 
நோக்கி அரசனைக் கண்டு இனி நீ விண் துப்பத்தில் ( க ) ஆம் பத்தால் பெருங்குன் 
ணுலகாளும் காலம் நெருங்கிற்று உன் மக் றூர் கிழார் " நிழல் விடுகட்டி , வினை நவில் 
களிருவருள் இளையோனே உன்ன ரசாள் யானை , பஃறோற்றொழுதி , தொழினவில் 
வான் எனக் கூறினன் . இதனைக் கேட்ட 

யானை . 

நாடுகாணெடுவரை, 
இளையார் அவ்வாறு முறை கெடக் கூறிய நடக்கை, வெண்டலைச் செம்புனல் , கல் 
தற்கு அவனை வெகுண்டு தன் தமயன் கால் கவணை , துவராக்கூந்தல் , வலிகெழு 
பெற்ற மனவாட்டம் ஒழிய அந்த அவைக் தடக்கை " எனும் செய்யுட்களால் பாடி 
கண்ணே அரசாள் ஆசை ஒழயத் துறவு மருளில்லார்க்கு மருளக்கொடுக்க என்று 
பூண்டனர் . இவரைத் தேவந்தியின் மீது உவகையின் முப்பத்தீராயிரம் காணமும் , 
ஆவேசித்த பத்தினிக் கடவுளும் புகழ்ந்து ஊரும் மனையும் , எரும் இன்பமும் , அருங் 


வெந்திற 


இளநாகனார் 


219 


இளம்பூரணர் 


னப் 


கலங்களும் அவரறியாமலமைத்து அவரை இளம்புல்லூரிக்காவிதி இவரியற் பெய 
வெறுமனே அனுப்பினன் என்ப . 

ரெழுதப்படவில்லை ; காவிதிபட்ட முடை 
இளநாகனூர் -- நாகன் என்னும் பெயருடை மையால் பாண்டிநாட்டு உழுவித்துண்ணும் 
யார் பலரிருத்தலின் அவரின் இவர்வே வேளாளரென்று கொள்ளத்தகும் . இவர் 
றென்பது தெரிய இளநாகனா ரென முல்லைத்திணையைச் சிறப்பித்துப் பாடி 
பட்டார் . இவர் பாலையையம் , நெய்தலை யுள்ளார் ; வாடைக் காற்றானது யானை 
யும் புனைந்து பாடியுள்ளார் . தலைவியைக் பெருமூச் செறிந்தாற் போன் றதென்று . 
கருதித் தலைமகன் செலவழுங்கியது நயமிக் இவர் கூறிய உவமை வியக்கத் தக்கது . 
கதாகும் . இவர் பாடியன நற்றிணையில் இவர் பாடியது , நற் - அக . (நற்றிணை ). 
இரண்டு பாட்டு ( 205 , உஙக) . 

இளம்பூதனார் - கடைச்சங்க மருவிய புல 
இளந்தத்தன் சோழன் நலங்கிள்ளியிட வருள் ஒருவர் . இவர் பூதனார் என்னும் 
மிருந்து காரியாற்றுத்துஞ்சிய நெடுங்கிள் புலவரின் வேறு என்பதறிய இளம்பூதனார் 
ளியிடம் ஒற்றனாக வந்து அவனால் கொல் எனப்பட்டனர் போலும் . அகத்தில் நெய் 
லப் புகுந்தவிடத்துக் கோவூர்க்கிழாராற் தலைப் பாடியுள்ளார் . ( அகம்-ஙச.) 
பாடி விடுவிக்கப்பட்டவன் . (புறநானூறு ) இளம்பூரணர் - இவர் உரையாசிரியர் எனச் 
இளந்திரையனூர் - தொண்டைமான் இளந்தி சிறப்புப்பெயர் பெற்றவர் . இவர் முத 
ரைய னென்பவர் இவரே. இவர் கடியலூர் வில் தமிழிற் சிறந்த இலக்கணக்கடலாகிய 
உருத்திரங்கண்ணனாரென்னும் அந்தண தொல்காப்பியத்திற்கு உரை யியற்றினவர் . 
ராற்பாடப்பட்ட பெரும்பாணாற்றுப்படை இவர் வேறு நூல்கள் செய்ததாகக் காணப் 
கொண்டவர் " ஆழியிழைப்பப் பசல்போ படவில்லை . இப் பெரியோர் , பழைய 
மிரவெல்லாந் , தோழி துணையாய்த் துயர் தமிழிலக்கண 

நூலாகிய தொல்காப்பியத்து 
தீரும்- வாழி , நறு மாலை தாராய் திரை க்கு முதன் முதல் உரை யிட்டதனால் , 
யவோ ஒவென்னுஞ், சிறுமாலை சென்ற உரையாசிரியர் " என்னும் பொதுப்பெ 
டையும்போது " எனப் பொய்கையாராற் யர் இவர்க்குரிய சிறப்புப் பெயராக வழங் 
பாராட்டிப் பாடப்பெற்றவரு மிவரே . குவதாயிற்று . பின் வந்த சேனாவரையர் 
இவர் நெய்தலைச் சிறப்பித்துப் பாடியுள் முதலிய பிரபல ஆசிரியர் , இளம்பூரண 
ளார் காதலி காதலனைக் கடிந்து கூறுவது வடிகள் ஒசோவிடங்களில் 

தவறியதை 
வியக்கத்தக்கது . ( நற் . கச ) வம்பமாரி அறிந்தவராயினும் , அதுபற்றி அவ்வடிகள் 
யென்று தலைவியை ஏமாற்றுதல் சுவையு பால் வைத்த மதிப்பை மாற்றினவால்லர். 
டையதாகும் . ( நற் . கக ) இவர் பாடியன உரையாசிரியர் கொள்கையைச் சேனாவ 
வாக நற்றிணையில் மூன்று பாடல்கள் உள. ரையர் மறுக்க நேரும் இடங்களில் அவர் 
அவை , சுச, சுக, கசு . 

பிறர்மதம்பற்றிக் கூறினாரென்க " எனவும் 
இளந்திரையன் - இளந்திரையம் செய்வித் " மாணாக்கர்க்கு உய்த்துணரவைத்தல் அவ 
தோன் . 

ர்க்கியல்பா கலாற் செய்யுண் முடிபென்று 
இளந்தேவனார் - மதுரைப் பண்டவாணிகன் 

கூறாராயினார் ” எனவும் உரையாசிரியர்க்கு 
இளந்தேவனா ரென்பவர் இவரே ; பண் அது சருத்தன்றென்க " எனவும் இவ்வாறே 
டம் - பலசரக்கு . இவர் வணிகர் மரபினர் . எவ்வளவு அச்சத்துடனும் மரியாதையுட 
பாலையையுங் குறிஞ்சியையும் புனைந்து னும் எழுதுகின்ற ரென்பதைச் சேனா 
பாடியுள்ளார் . காதலிவிருந்து புறந்தரு வரையத்தால் அறியலாம் . அறிதற்கரிதா 
தலை வியப்புறப் பாடியிருக்கிறார் .( நற் சக ) கிய தொல்காப்பியக் கடலைத் தம் மதிவலி 
தலைவன் இரவுக்குறி வருதலைக் கூறுவது கொண்டு கடைந்து முதன் முதல் இலக் 
பாராட்டற்பாலது . ( அகம் உசுஅ ) . இவர் கணவமுதம் அளித்த பெரியார் , மானுட 
பாடியனவாக நற்றிணையில் சக - ஆம் பாட வியற்கைக்குற்ற தவறுகளுடைய ராதல் 
லொன்றும் , அகத்தில் மூன்று மாச நான்கு பற்றி இகழற்பால ரல்லரென்பதும் , பெரு 
பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. ( நற்றி .) ங்காரிய மொனறைத் தொடங்குவோர் 
இளம்பஞ்சபாண்டவர் - பாண்டு புத்திரர் ஒரோவிடங்களின் மயங்குத லியல்பே 
க்குப் பிறந்தவர் . அரிச்சந்திரனைக் காண்க. யென்பதும் , அம் மயக்கமும் பின்ன 
அசுவத்தாமனால் பாசறையுத்தத்தி விறந் வர்க்கு நன்மையளித்தற் கேதுவாகக் கூடு 
தவர் . இவர்கள் விச்வதேவரம்சம் . மென்பதும் சேனாவரையர் முதலியோரது 


இளம்பெருமானடிகள் 


220 


இளாவிருதன் 


மேலான கொள்கைகளாகும் . இளம்பூரண இளவெளிமான் பெருஞ் சித்திரனார் 
வடிகள் தொல்காப்பியமுழுவதிற்கும்உரை வெளிமானின் தம்பி , வெளிமானிறந்தபின் 
செய்தவரென்று தெரிகிறது . உரையாசி இவனைப் பாட இவன் பரிசு தராததனால் 
ரியர் துறவுபூண்ட பெரியோரென்பது , அவனை இகழ்ந்தும் பாடினர் . ( புற - நா .) 
அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்திலே இளவேட்டமகருஷிகோதரன் - சோழ 
உரையாசிரியராகிய இளம்பூரணவடிகள் " ராஜாவினிடத்தில் வாணியம்பாடியெனும் 
எனக் கூறு தலாலும் , அடிகளென்றது கிராமம் பரிசாகப் பெற்றவன் வணிகன் . 
அறத்தலான் என அவரே அடிகள் என்ற இக்கோத்திரத்திற்கு முதல்வர் ஓர் இருடி 
சொற்குப் பொருள் உரைத்தமையானும் இப்பெயர்கொண் டிருக்கலாம் . 
தெளிவாகின்றது . இனி, நன்னூலியற் இளவேட்டனார் - மதுரையிற் பிறந்தவர் . 
றிய பவணந்தி முனிவர், தம் சூத்திரங்கள் தமிழிற் சிறந்த புலவர் . இப் பெயரால் 
சிலவற்றை , இளம்பூரணவடிகள் உரைக் இவர் வணிகருள் இளவேட்ட மகருஷி 
கருத்தைத் தழுவியே இயற்றிப் போந்த கோத்திரத்தவர் என்று காணப்படுகிறது . 
மையால் , பவணந்தியார்க்கு முந்தியவர், இவர் வஸ்திரம் விற்கும் வணிகக்குலத்த 
உரையாசிரியர் என்று ஊகிக்க 

வரா யிருக்கலாம் . இவரை மதுரை அறு 
தருகிறது . 

வைவாணிகர் இளவேட்டனார் என்பர் சிலர் . 
இளம்பெருமானடிகள் இவர் பொய்யடி கடைச்சங்கத்துப் புலவருள் ஒருவர். இள 
மையில்லாத புலவர் கூட்டத் தலைவர் . வேட்டனாரென்று அடைமொழி கொடாது 
சிவமூர்த்தியினிடத்து அன்பு பூண்டவர் . கூறப்படு தலின் இவர் மதுரை அறுவை 
இவர் 

சிவபெருமான் திருமும்மணிக் வாணிகன் இளவேட்டனாரின் வேறு 
கோவை யென்னும் பிரபந்தஞ் செய்தனர் . 

போலும் . 

இவர் பாலைத் திணையைச் 
அதனைப் பதினொராந் திருமுறையிற் சை சிறப்பித்துப் பாடியுள்ளார் ; கூதிர்ப் பரு 
வாசாரியர்கள் சேர்த்துக்கொண்டு அத்திய வத்து நதிகளில் நீர் குறைவதை வெகு 
யனஞ் செய்து வருகின் றனர். 

அழகாகக் கூறியுள்ளார் ; இவர் பாடியவை 
இளம்பெருவழதியார் இவர் பாண்டி நற்றிணையில் இரண்டு பாட்டுகள் . ( ங ங , 
நாட்டு அரசர் வகையிற் சேர்ந்தவர் . இள கடுஎ ) . 
மையிலேயே கல்வி கேள்விகளில் வல்லவ இளன் - கருத்தமப் பிரசாபதிக்குக் குமான் . 
ராயிருக்கலாம் . புறநானூற்றில் கடலுள் பாகுலிக தேசத்தை ஆண்டவன் . இவன் 
மாய்வதற்முன் இவர்க்கு இப்பெயர் உண் சிவமூர்த்தி உமையுடன் இருந்த நந்தவன 
டாயிருத்தல் கூடும் 

எண்ணப்படு த்தில் கட்டளையின்றிச் சென்று பெண் 
கிறது . இவர் , பரிபாடலில் திருமாலைப் வடிவடைந்து பார்வதிதேவியின் கட்டளை 
பாடி யிருக்கின்றனர் . 

யால் ஒருமாதம் ஆணுருவும், மற்றொரு 
இளம்போதியார் - போதியார் என்ற தனா மாதம் 

விருந்தவன் , 
லே இவர் புத்தசமயத்தினர் போலும் . இவன் பெண்ணா யிருந்தகாலத்துப் பெயர் 
இவர் நெய்தற் றிணையைப் புனைந்து கூறி இளை . 

இவன் குமரன் சசபிந்து . இவன் 
யுள்ளார் . தலைமகன் வரையாது களவின் அச்வமேதத்தால் சாபநீங்கிப் பிரஷ்டா நக 
வருதற்கு அஞ்சுகின்றானென்று தோழி ராண்டு புரூரவனுக்குப் பட்டமளித்தவன் . 
கூறுவதாக இவர்கூறியது வியக்கத்தக்கது . இளா -1 . வசுதேவருக்குப் பாரி . 
இவர் பாடியது இப்பாட லொன்றேயாம் . 2. காச்யபர் தேவி , தக்ஷன் குமரி , 
( நற்றிணை - எஉ . ) 

விருக்ஷங்களைப் பெற்றவள் . 
இளவிச்சிக்கோ பெருந்தலைச் சாத்தனா இளாவதி - காலன் எனும் எகா தசருத்திர 
ரைக் காண்க . இவனுக்கு இளவச்சிரக்கோ னுக்குத் தேவி . 
எனவும் பெயர் . ( புறநானூறு ). 

இளாவந்தன் - அருச்சுகனுக்கு உலூபியிட 
இளவெயினனூர் - எயினென்னும் பெயர்க் 

முதித்த குமரன் . 
காரணத்தால் இவர் வேட்டுவமரபினரென் 

இளாவிருதவருஷம் - இது நவவருஷங்களுள் 
று தெரிகின்றது . நெய்தற் றிணையைச் ஒன்று . சுமேருவைச் சூழ்ந்திருப்பது . 
சிறப்பித்துப் பாடியுள்ளார் . இவர் கூறிய இளாவிருதன் - 1. அக்கியித்ரனுக்குப் பூர் 
உள்ளுரை வியக்கத்தக்கது . இவர் பாடி வசித்தியிட முதித்த குமான் . தேவி , 
யது , நற் - ( உசு ) செய்யுள் , 

தை . 


என 


பெண்ணுருவுமா 


இளிபிளன் 


221 


இறப்புப் பிறப்புகளின் தீட்டு 


2 


யரை 


2 . இருஷபனுக்குச் சயந்தியிட முதித்த செய்து படைத்து நாளுக்குநாள் வறுமை 
குமான் , 

யடைந்தும் , ஒழுக்கங் குறையாதிருத்தலை 
இளிபிலன் - 1. சந்திரவம்சத் தரசன் . அறிவிக்கவேண்டிச் சிவமூர்த்தி பாதியிர 
இவன் காண்டவப் பிரத்தம் ஆண்டவன் . வில் வேதியராய் மழையில் நனைந்து , 
2. குபேரனுக்குப் புத்திரன் , 

நிற்க இடமில்லாது அவர் மனைக்கு எழுந் 
இளிபிளி - தசரதன் மகன் . 

தருளத் தம்பதிகள் இருவரும் கண்டு உப 
இளிபிளை திரணபிந்திற்கு அலம்புசை சரித்து ஈரவஸ்திரங்களைந்து வேறு தந்து 
யிட முதித்தவள் . புலத்தியர் தேவி , கும மனைவியரை அமுது படைக்க வினாவ , மனை 
ரன் குபேரன் . 

வியார் ஒன்றுமிலாமையைத் தெரிவித்துக் 
இளீனன் - 1. இரப்பியனுக்கு ஒரு பெயர் . கொடுப்பாருமில்லை , நாழிகையோ அதிக 

2. சந்திர வம்சத்து அரசன் . தாய் கா மாயிற்று ஆயினும் பகல் கழனியில் விதை 
ளிந்தி பாரியை , ரதந்தரி , குமார் , துஷ் 

தத 

நெல்லை வாரிவரின் அமுது சமைக் 
யந்தன் , சூரன் , பீமன் , பிரவசு , வசு முதலி கிறேனென்ன அவ்வகையே நாயனார் 
யவர்கள் . 

செய்ய , அடுப்பெரிக்க விறகு இல்லாமல் 
இளை -- A. வாயுவின் குமரி . துருவனுக்கு கூரையைப்பிடுங்கி அடுப்பெரித்துக் குழிப் 
இரண்டாவது பாரி , குமரன் உற்பவன் , பயிரைக் கறியாக்கி அமுது சமைத்து வேதி 
B. கச்யபர் தேவி . தக்ஷப்பிரசாபதியின் 

எழுப்ப வேதியர் ஒரு பெருஞ் 
பெண் . 

சோதியுருவா யிருக்கக்கண்டு மயங்கியிருக் 
0. வசுதேவனுக்குத் தேவி . குமார் கையில் சிவபிரான் ருஷபாரூடராய்த் 
உருவலகன் முதலியோர் . 

தரிசனந்தா முத்திபெற்றவர் . ( பெரிய 
D. ஊர்த்தரே தெஸென்னும் ஏகாதசருத் புராணம் . ) 
திரரின் தேவி . 

இறங்குடிக்குன்ற நாடன் - கடைச்சங்க மரு 
E. வைவச்சுதமனுவின் குமரி . 

விய புலவருள் ஒருவர் . இவரது பெயர் 
பெயர்கொண்ட பெண் பிறக்க அரசன் இடத்தால் வந்தது போலும் . இவர் அகத் 
சம்மதியில்லாமல் வசிட்டரைப் பார்க்க தில் பாலையில் எருவைகள் அழிந்த ஆடவ 
வசிட்டர், அரச னெண்ணமறிந்து ரது கண்மணி கொண்டு பெடைக் கருத்தும் 
வானை வேண்டி அப் பெண்ணைச் சுத்தியும் பாலை யெனப் பாலையைச் சிறப்பித்துப் 
நனென்னும் அரசனாக்கினர் . சுத்யும் நன் பாடியுள்ளார் . ( 215 ) 
அரசனாய்த் தன் பரிவாரங்களுடன் குமார இறந்துமிறவாதார் - கவி , தியாகி , சுத்த 
வனஞ் சென்று மீண்டும் பெண்ணாய்ப் வீரன் , செங்கோல்வேந்தன் , தருமி . 
புதனைப் புணர்ந்து புரூரவசுவைப் பெற் இறப்புப் பிறப்புகளின் தீட்டு- பல் முளை 
றான் . வசிட்டரிதனை உணர்ந்து சிவமூர்த் க்கும் போதும் முளைத்த பின்னும் சௌளம் 
தியை வேண்ட அந்த மூர்த்தி ஒரு மாதம் செய்த பின்னும் , குழந்தை இறக்கின் 
ஆணுருவும் ஒருமாதம் பெண்ணுருவுமாக பத்து நாள் தீட்டு உண்டு . தனக்குப் பிற 
இருக்க அருள் புரிந்தனர் . சுத்யும் நன் இடத்தில் பிள்ளை பிறந்தால் மூன்று நாள் 
இவ்விரண்டுருக் கொண்டே உத்கலன் , தீட்டு உண்டு . இறந்த குருவுக்குச் சிஷ்யன் 
கயன், விமலன் முதலிய மூவரைப் பெற் கருமஞ் செய்தால் பத்து நாள் தீட்டு உண்டு . 
றனன் . ( பாகவதம் . ) 

கர்ப்பத்தில் மூன்று மாத முதல் எழுமாதத் 
இளையாட்டக்குடி 

நாட்டுக் கோட்டை திற்கு உள்ளாகச் சிசுமரித்தால் எத்தனை 
செட்டிமார் வகுப்பு . 

மாதத்தில் மரித்ததோ அத்தனை நான் 
இளையாழ்வான் -1. உடையவர் பிள்ளைத் தீட்டு உண்டு. 

ருதுவான 
திருநாமம் . 

நின்றவுடன் ஸ்நானம் செய்யின் சுத்தப்படு 
2. எழுபத்தினான்கு சிங்காசனாதிபதிக வாள் . இரண்டு வயதிற்கு முன் சிசுமரிக் 
ளில் ஒருவர் , வைஷ்ணவாசாரியர் , ( குரு கின் அதை ஊர்க்கு வெளியில் புதைக்க 
பரம்பரை. ) 

வேண்டியது . 

சஞ்சயனம் கிடையாது . 
3. இலக்குமணருக்கு ஒரு பெயர் . 

அதற்குத் தகன தர்ப்பணாதிகள் கிடையா . 

பங்காளிகள் மூன்று நாள் தீட்டு இருக்க 
இளையான்குடிமாறநாயனூர் - இளைசையம் 
பதியில் வேளாளர் குலத்திற் பிறந்து வேண்டியது . தன்னுடன் ஓதினவன் 
நாடோறுஞ் சிவனடியவர்க்கு அமுது இறந்தால் ஒருநாள் தீட்டு , ஒரு பெண்ணை 


ஸ்திரீ அது 


இறப்புப் பிறப்புகளின் தீட்டு 


222 


இறையணி 


நிச்சயஞ் செய்தபின் அவள் இறந்தால் பானஞ் செய்கிறவர்கள் இவர்களுக்குத் 
யாருக்காக நிச்சயப்படுத்தப் பட்டாளோ தர்ப்பணஞ் செய்யவேண்டியது இல்லை , 
அவரும் அவர்களின் ஞாதியரும் மூன்று அரசன் திக்குப்பாலகர் தன்மையையடை 
நாள் தீட்டு இருக்கவேண்டியது . தீட்டு ந்து இருப்பதால் அவனுக்குத் தீட்டில்லை . 
உள்ளோர் உப்பு,மாமிசம் , புணர்ச்சி மூன் ஒரு கிராமத்தில் பிணங்கிடக்கின் அது 
றையும் நீக்கவேண்டும் . 6 

தேசாந்தரத்தில் தகனம் ஆம் வரையில் கிராமத்தார் சோ 
இருக்கையில் ஞாதிகளின் இறப்பைப் றும் , நீரும் , தாம்பூலமும் உண்ணலாகாது . 
பத்து நாட்களுக்குப் பிறகு கேட்டால் ஆசௌசம் உடையோர் , தேவ தாரா தனம் , 
அப் பத்து நாட்களுடன் தீட்டு நீங்கும் . ஓமம் முதலிய செய்தலாகாது . ஆசௌ 
சபிண்டர் பத்து நாளைக்குப்பின் கேட்டால் சம் உடையோர் வீட்டில் அது நீங்கும் 
மூன்று நாள் தீட்டு, ஒரு வருடத்திற்குப் வரை எவரும் உண்ணலாகாது . 

ஒருவ 
பின் கேட்டால் ஸ்நானத்தோடே போகும் . னுக்குப் பெண் பிறந்தால் அவன் தாயத் 
பிறந்த செய்தியைப் பத்து நாளைக்கு தாருக்கு ஆசௌசம் இல்லை . தாய்க்குப் பத் 
மேலே கேட்டால் தீட்டில்லை . சபிண்ட துநாட்கள் ஆசௌசம் உண்டு. மணக்கோல 
கன் ஞாதிகளின் இறப்பை , பிறப்பைப் காலத்திலும், யாககாலத்திலும் , உற்சவத் 
பத்து நாளைக்குள் கேட்டால் கட்டின திற்குக் கங்கணம் பூண்ட காலத்திலும் 
உடையுடன் ஸ்நானஞ் செய்தால் தொட ஆசௌசம் நேர்ந்தால் அத்தொழில் பூண் 
யோக்கியனாகிறான் . பத்து நாள் தீட்டுள்ள டானுக்கு ஆசௌசம் கிடையாது . பந்துக் 
இறப்பு பிறப்புகளில் வேறொரு தீட்டு களின் பிணத்தைத் தூக்கினால் மூன்று 
நேரின் முன்னைய பத்து நாளோடு இதுவும் நாள் தீட்டு உண்டு . பிணம் தூக்குகிறவன் 
ஒழியும் . அக்கினிஹோத்திரம் செய்கிற தீட்டு உள்ளான் வீட்டில் சாப்பிட்டுக் 
வனாயின் , ஆசாரியன் இறந்தாலும் தன் கொண்டு இருந்தால் அவனுக்குப் பத்து 
பங்காளி இறந்தாலும் வேதம் ஓதின பிரா நாள் தீட்டு உண்டு . பிணத்தைத் தொடர்ந் 
மணன் தன் வீட்டில் வந்து இறந்தாலும் , தவன் , கட்டின வஸ்திரத்துடன் ஸ்நானஞ் 
அம்மான் இறந்து போனாலும் மூன்று நாள் செய்தால் தீட்டு இல்லை . சிசுசூதகம் 
தீட்டு உண்டு . ஆசாரியன் மனைவி இறந் கருப்பந் தரித்து ஆறுமாதத்திற்கு உட் 
தால் ஒருநாள் தீட்டுஉண்டு, மாணாக்கன் , பட்டு எந்த மாதத்திலாயினும் , அந்தக் 
அம்மான் குமரன் முதலிய சுற்றத்தவர்கள் கருப்பம் கரைந்து விழுந்தால் விழுந்த 
இறந்து போனால் ( கூ C ) நாழிகைக்குத் மாதம் ஒன்ருயின் ஒரு நாளும் , இரண்டா 
தீட்டு உண்டு . இராசா பகலில் இறந்தால் யின் இரண்டு நாளும் மூன்றாயின் மூன்று 
பொழுதுபோகிற வரையிலும் , இரவிலா நாளும் முறையே நாலு , ஐந்து , ஆறு 
னால் நக்ஷத்திரம் மறைகிற வரையிலும் மாதங்களாயின் அத்தனைக் கணக்குள்ள 
தீட்டு உண்டு . இவ்வாறுகூறிய தீட்டுக் நாட்கள் மா தாவிற்கு மாத்திரம் ஆசூசம் 
களில் பிராமணர்களுக்குப் பத்து நாட்கள் 

உண்டு , பிதாவிற்கு இல்லை . கரு அழி 
தீட்டும் , கடித்திரியருக்குப் பன்னிரண்டு யாமல் பிறந்து மூன்று வயதிற்குள் மாண் 
நாட்கள் கட்டும் , வைசியனுக்குப் பதின் டால் மாண்ட அக்குழந்தையைக் குறித் 
மூன்று நாட்கள் திட்டும் , சூத்திரனுக்கு துப் பாற்சோறும் தபர்ச் சோறும் குழந் 
முப்பது நாட்களும் தீட்டுண்டு. பறையன் , தைகளுக்குக் கொடுக்க வேண்டும் . மூன்று 
தூரஸ்திரி , பதி தன் பரசவித்தவள் பிணம் வயதிற்குமேல் ஐந்து வயதிற்குள் இறந் 
பிணத்தைத் தொட்டவன் , இவர்களைத் தால் மேற்சொன்னபடி பாலகர்களுக்கு 
தெரியாமல் தொட்டவன் ஸ்நானஞ் செய் அன்னம் அளித்தல் வேண்டும் . பிறந்து 
தால் பரிசுத்தனாவான் , நித்யகர்மங்களை ஒரு மாதத்திற்குள் மாய்ந்தால் பால் பாய 
விட்டவர்கள் , சங்கரசாதியாரில் பிறந்த சாதிகளைக் குழந்தைகளுக்குக் கொடுக்க 
வர்கள் , வேதத்தைத் தூஷித்துச் சந்தி வேண்டும் . (மது). 
யாசி வேஷம் பூண்டவர்கள் , விஷத்தைச் இறைப் பொருட்டலைவன் 

குடிகளுக்கு 
சாப்பிட்டாவது , கழுத்தில் சுருக்கிட்டுக் வேண்டுவன உதவி சலஞ்செய்து அவர்க 
கொண்டாவது இறந்தவர்கள் , விபசாரி ளிடம் குடியிறை கொள்ளுவோன் ( சுக்-8 ) 
கள் , கருப்பத்தை அழிக்கிறவர்கள் , கண ( இறையணி - ஒரு வினாவிற்கு விடை கூறு 
வனுக்குத்துரோகம் செய்கிறவர்கள் , மத்ய 

இது மறைப்பிறை ஒரு அபிப்பிரா 


தல் , 


இறையனாரகப்போருள 


2123 


இனனா தனால கேட்டாரென்பது 


H 


நூல் . 


யத்தைத் தன்னுள் மறைத்து வைத்துக் இற்கொண்டுபுகுதல் -- வேந்தர் போரிடத் 
கொண்டிருக்கும் உத்தரம் . வியப்பிறை 

துப் பட்டவனுடைய கல்லென்று சொல்ல 
ஒரு வினாவிற்கு அதனையே விடையாகவும் வழுத்தினராய்ச் செறிந்து கோவிலெடுத் 
பல வினாக்களுக்கு ஒன்றே விடையாசவுங் துப் புக்கது . ( பு . வெ . பொதுவியல் ) 
கூறு தல் . இதனை உத்தராலங்காரம் என் இனமோனை - வல்லினமோனை , மெல்லின 
பர் . ( குவலயாநந்தம் ) 

மோனை , இடையின மோனை , இனவெழுத் 
இறையனாரகப்பொருள் - மதுரையி லெழுந் 

தால் வரும்மோனை . ( காரிசை). 
தருளி யிருக்கும் சொக்கலிங்க மூர்த்தியால் இனவெதுகை -- வல்லினவதுகை, மெல் 
அருளிச் செய்யப்பட்டு மூங்கைப் பிள்ளை 

லின வெதுகை, இடையினவெதுகை, இன 
யார் அல்லது உப்பூரிகுமக் கீழார் மகனார் 

வெழுத்தால் வரும் எதுகை . ( காரிகை 
உருத்திரசன்மனார் முன்னிலையில் உரை 

இனன்- சூரியன் . 
அரங்கேற்றப்பட்ட அகப்பொருளிலக்க இனிசந்தநாகனார் 

இவர் இனிய குரலோ 

போட வல்லாாதல் பற்றி இவ்வடைமொழி 
ணம் . இந்நூல் ( கா ) சூத்திரங்கள் கொண் 

கொடுக்கப்பட்டார் போலும் . 
இதற்குச் சங்கப் புலவருள் பலர் 

சந்தம் - 
உரை கூறினர் . அவற்றுள் மதுரை மருத 

குல் , இனிய சந்தம் இனிசந்தமொன விகா 
னிள நாகனார் உரையொரோ விடங்களி 

சப்பட்டு நின்றது . இவர் பாலையைப் புனை 
னும் , பெரும்பான்மையும் கணக்காயனார் 

ந்து பாடியுள்ளார் . இவர் பாடிய கற்றாய் 
மகனார் நக்கீரனார் உரையுமே சிறந்தன . 

மனை மருட்சி கேட்போர் யாவரையும் மரு 

வப்பண்ணும் , இவர் பாடியது நற்சுகம் 
இறையனார் - கடைச்சங்கப் புலவருள் ஒரு 

செய்யுள் , ( நற்றிணை ) 
வர் . சொக்கலிங்க மூர்த்தியையே ஒரு புல 

இனியவை நாற்பது சங்க மருவிய பதி 
வராகச் கூறுவர் . இவர் , பாண்டியன் 

னெண்கீழ்க் கணக்கினுள் ஒன்ற தாகிய நீதி 
அகப்பொருளிலக்கணம் வேண்டி வருந் 

மதுரைத் தமிழாசிரியர் மகனார் 
திய காலத்தில் அவனெண்ணத்தை நிறை 
ப்ப இறையனார் அகப்பொருளென ஒரு இன்பம் -இது வைதருப்பசெய்யுணெறியி 

பூஞ்சேந்தனார் இயற்றியது . 
அகப்பொருளிலக்கணம் திருவாய்மலர்ந்து 

லொன்று . இது , சொல்லினால் சுவைபடத் 
அதனைச்செப்பேட்டில் எழுதித் தாம் எழுந் 

தொடுத்தலும் , பொருளினால் சுவைபடத் 
தருளி யிருக்கும் திருப் பீடத்தினடியி 

தொடுத்தலுமாம் . ( தண்டி ) 
லிட்டு ஆதிசைவா சாரியரைக் கொண்டெ 

இன்பவணி- முயற்சியின்றி விரும்பப்பட்ட 
இப்பித்து அரசனுக்குக் கொடுப்பித்தவர் . 

காரியஞ் சித்தித்தலும் , விரும்பப் பட்ட 
தருமி யெனும் வேதியர் பொருட்டுக் 

பொருளினு மதிகஞ் சித்தித்தலும் , உபா 
கொங்குதேர் எனும் கவியும் பாணபத் 

யஞ் சித்தித்தற் பொருட்டுச் செய்யு முயற் 
திரர் பொருட்டு மதிமலி புரிசை எனும் 

சியால் பலமே சித்தித்தலுமாம் . இதனைப் 
கவியும் திருக்குறளுக்கு என்றும் புலராது 

பிரஹர்ஷணாவலங்காரம் என்பர் . 
எனும் பாயிரமு மியற்றியவர் . 

இன்மைநவிற்சியணி- யாதேனு மொன்றில் 
இறைவனெண் குணம் - 1. பவமின்மை, வாமையால் வர்ணியத்தை உயர்வடைவதா 
இறவின்மை , பற்றின்மை, பெயரின் 

எமை , கவேனும் தாழ்வடைவதாகவேனும் கூறு 
உவமையின்மை , வினையின்மை , குறைவி வது , இதனை விநோக்தி யலங்காரமென்பர் . 
லறிவுடைமை , கோத்திரமின்மை . ( பிங் . ) இன்னு நாற்பது - கபிலரியற்றிய நீதி நூல் , 
2. தன்வயத்தனாதல் , தூயவுடம்பினனா 

பதினெண்கீழ் கணக்கினுள் ஒன்று . 
தல் , இயற்கை யுணர்வினனாதல் , முற்று இன்னாரிதனால் கெட்டாரென்பது - வணக் 
முணர்தல் , இயல்பாகவே பாசங்களி னீங் கமில்லாததாற் கெட்ட அரசர் வோன் , 
கல் , போருளுடைமை , 

முடிவிலாற்ற நகுஷன் , சுதாசன் , யவனன், சுமுகன் , நிமி . 
லுடைமை , 

வரம்பி லின்பமுடைமை. சூதால் கெட்டோர் நளன் , தருமர் , உருக் 
இவை சைவாகமம் , கடையிலா அறிவு , குமி . பரதார மோகத்தால் கெட்டோர் 
கடையிலாக் காட்சி , சடையிலா வீரியம் , இராவணன் , கீசகன் , இந்திரன் , வாலி 
கடையிலா இன்பம் , நாமமின்மை , கோத் முதலியோர் . காமத்தால் துன்புற்றோர் 
திரமின்மை , ஆயுவின்மை , அழியாவியல்பு . சம்பநிசும்பர் , பிரத்யும் நன் , உருரு , அந்தகா 
( ஆருகதம் ) 

சுரன் , சம்பராசான் , இராவணன் , அசுரர் 


இன்னிசை வெண்பா 


224 


இக்ஷமதி 


பல 


மித் 


திருப்பாற்கடல் சடைகையில் தோன் இன்னிலை - பொய்கையார் பாடியது . மது 
றிய அப்ஸாஸுகளைக் சண்டு மயங்கி ரையாசிரியர் பூதனார் தொகுத்தது . 
அமுதமிழந்து தேவரோடு போரிட்டு மடி வுள் வாழ்த்து பாரதம்பாடிய பெருந்தே 
ந்தனர் . விஷ்ணு மூர்த்தி அமிர்த மதனத் வனார் இயற்றியது . அறப்பால் பத்தும் , 
தித் அசுரரைப் பின்றொடர்ந்து பாதா பொருட்பால் ஒன்பதும் , இன்பப்பால் 
ளஞ் சென்று அவ்விடமிருந்த அப்சரஸ் பன்னிரண்டும் , வீட்டிலக்கப்பால் பதினான் 
திரிகளைக் கண்டு மோதித்து நெடுங்கால கும் ஆகிய நாற்பத்தைந்து வெண்பாக்களை 
மவர்களுடன் கூடியிரூந்து பலபுத்திர யுடையது . 
ரைப் பெற்றனர் . பிரமதேவன் பிராட்டி இஷதகன் - சூரனுக்கு மாரிஷையிடம் பிற 
யார் திருவடி அழகைக் கண்டு மயங்கி 

ந்த குமான் . 
அபராதக்ஷமை வேண்டினான் . இந்திரன் இஷிகம் - பிருந்தாவனத்தைச் சார்ந்த ஒரு 
அகலியை பொருட்டுச் சாபம் பெற்றான் . 

அரண்யம் . 
சந்திரன் தாரையிடமும் , இந்திரன் வபுஷ் இஷிகன் - கங்கா தீரவாசியாகிய ஒரு பிரா 
டமையிடமும் சோரப்புணர்ச்சி செய்தனர் . மணன் இவனிடத்தில் சிகண்டி ஆண் 
வாயு குசநாபன் புத்திரிகளை விரும்பி அவர் தன்மை யடைவதற்குச் சென்று இருந் 
கள் முதுகொடித்தனன் . சூரியன் சஞ் தனன் . ( பாரதம் ஆதிபர்வம் ). 
ஞைப்பொருட்டுக் குதிரை வடிவேற்றுத் இஷிகாஸ்திரம் - பாண்டவர் வதையின் 
தன்னொளியைச் சாணையில் தந்தனன் . பொருட்டு அஸ்வத்தாமனால் விடப்பட்ட 
அவ்வொளிப் பொடியால் தேவர் 

அம்பு . 
ஆயு தங்கள் செய்துகொண்டனர் . இவன் இஷுமந்தன் - ( ய) வசுதேவன் தம்பியாகிய 
குந்தி யிடத்துக் கர்ணனைப் பெற்றனன் . தேவச்சிரவனுக்கு இரண்டாவது குமான் 
சந்திரன் ரோகிணியிடம் மிக்க ஆசை இஷ்டன் - வச்சிரனுக்குக் குமரன் . 
வைத்தலால் தக்ஷசாபத்தால் கலையிழந்த இக்ஷவாத- ( சூ ) ஒரு நாள் மது தும்புகை 
னன் , தாரையைப் புணர்ந்தனன் . 

யில் அவன் மூக்கிலிருந்து பிறந்தவன் . இவ 
ராவருணர் ஊர்வசியைக் கண்டு மோகித் னுக்கு விகுக்ஷி , நிமி, தெண்டன் முதலிய 
துக் கும்பத்தில் வீர்ய தானஞ் செய்தனர் . நூறு குமாரர் . ஒரு நாள் தந்தை விகுக்ஷி 
தக்ஷன் வித்யுத் பர்ணையால் துன்புற்றான் . யைச் சிரார்த்தத்திற்கு மாமிசம் கொண்டு 
யவக்கிரீவன் காமத்தாலுயி ரிழந்தனன்,, வரும்படி காட்டிற் கனுப்பினன் . விகுஷி 
சகோதரனை இகழ்ந்துகெட்டோன் வாலி , காட்டிற்குச் சென்று சிரார்த்த மிருகங் 
இராவணன் . கெட்ட வார்த்தையா லழிந் களை வேட்டையாடிப் பசியினால் மறந்து 
தவன் சிசுபாலன் , சொல்லிச் செய்யாது முயலைப் புசித்துக் கொண்டு போய்க் 
கெட்டவன் உத்தான் . வஞ்சனையால் கொடுத்தனன் . வசிட்டர் , இந்த மாமிசம் 
கெட்டவன் மாரீசன் ,வில்வலன் . அகங்கா உச்சிட்டமானதை அரசனுக்கு அறிவிக்க 
ரத்தா வழிந்தவன் துரியோதனன் , இரண் அரசன் சிரார்த்தத்திற்குத் தடை செய்த 
யாக்ஷன் . கள்ளாலழிந்தவன் சக்ரென் . அந்தக் குமாரனை நாட்டிலிருந்து ஒட் 
கோபத்தாற் கெட்டவர் தச்கன் முதலி டித் தானும் தவமேற் கொண்டனன் . 
யோர் . கொடுங்கோலாற் கெட்டவன் சம் இவன் பிரமனிடத்தில் வாகுவலயம் பெற் 
சன் , புல்லறிவாற் கெட்டோர் மதுகைட றவன் . கௌசிகன் என்கிற முனிவனி 
வர் , சலந்தான் . உட்பகையாற் கெட்டவன் டத்தில் சபத்தைத் தானம் வாங்கினவன் , 
சம்பான் . பெரியோர்ப் பிழைத்ததனால் இவனுக்கு அலம்புசையிடம் விசாலன் 
கெட்டோர் இந்திரன் , நால்வேந்தர் முத பிறந்தனன் . இவனைச் சூரிய வம்சத்து 
லியோர் . களவால் தீமையடை நீதோர் இக்ஷவின் குமான் என்பர் . திருவரங் 
வசுக்கள் எண்மர் . 

ஆணுருவா யிருந்து கனைப் பிரதிட்டை செய்தவன் . ( பாகவதம் ) 
பெண்ணுருவானேர் , இளன் , இருகதாச்சு இக்ஷ - பிரசானியன் புதான் . இவன் 
அல்லது ரிக்ஷரஜசு . 

புத்திரன் இக்ஷவாகு , 
இன்னிசை வெண்பா நான் கடியாய்த் இக்ஷமதி - குசத்துவசன் இராஜதானியா 
தனிச் சொலின்றி வருவதும் , அடிதோ 

கிய சாங்காச்ய புரிக்கணுள்ள ஒரு நதி . 
றும் தனிச்சொற்பெற்றும் நேரிசைவெண் கபிலராச் சிரமம் இதன் கரைக்கண்ணது 
பாவிற் சிறிது வேறுபட்டு வருவன எம் . என்பர் . 


225 


ஈயம் 


இவர் 


பௌத்ரர் . நாதமுனிகளுக்குக் குமார் . 

இவர் குமார் ஆளவந்தார் . 
s 

ஈசுவாராசன் - கிருஷ்ணதேவராயனுக்குப் 

பாட்டன் . 

ஈச்சமரம் இது , பேரீந்து , நாட்டீந்து சிற் 
ஈ - இது முதுகெலும்பில்லாப் பிராணி றீந்து எனப் பலவேறு படும் . பேரீந்து 
வகையைச் சேர்ந்தது . இதற்குத் துதிக்கை அரேபியாவில் உள்ளது . இதனிலைகள் , 
உண்டு . அதனால் பொருள்களில் உட் நடுத்தண்டில் தென்னைபோல் பலகிளைத்து 
கார்ந்து தன்னெச்சிலால் நனைத்துச்சத்தை நடுநரம்புடன் கூடியவை . இதன் குலை , 
யுறுஞ்சும் . இதில் பெரு ஈ முதலிய பல பல காய்களைப் பெற்றிருக்கும் . மரம் , 
நிற ஈக்கள் உண்டு . 

சற்றேறக்குறைய 60- அடி உயரமிருக்கும் . 
ஈங்கச்சோளாண்டான் 

மண 

னக்கால் நம்பி ஒலையால் பாய்முடைவர் , மட்டையால் 
யின் திருவடி சம்பந்தி . 

கூடை முதலிய கட்டுவர் . பழம் , உணவு , 
ஈசாண்டான் - ஆளவந்தார் திருவடி சம் 

குதிரை யுணவு , சாராயம் முதலியவாக 
பந்தி . ( குருபரம்பரை ) 

உதவும் , 
ஈசானசிவர் - சைவ சித்தாந்தபத்ததி செய்த 

ஈச்சம்பாடி ஸ்ரீநிவாசாசாரியார் 

தமிழிலும் வடமொழியிலும் 
ஆசிரியரில் ஒருவர் , 

வடமொழியிலும் வல்லவர் . 

சென்னை சர்வகலாசாலைத் தமிழ்ப்புலமை 
ஈசானழனிவர் -வாதுங்கராமபாண்டியனு 

நடாத்திய புலவர்களில் ஒருவர் . தமிழில் 
க்கு ஆசிரியர் . இவர் வேப்பத்தூர் சங்கத் 

விஷ்ணு புராண வசனம் , உத்தரராமாயண 
தைச் சேர்ந்தவர் . 

வசனம் , அதிக கதாசங்கிரக வசனம் குவல 
ஈசானழர்த்தி - படிக நிறம் , மூன்று கண் 

யாநந்த வசனம் எழுதியவர் . 
உடையராய்ச் சௌமியராய் , புருஷாகார ஈச்சம்பாடி சீயர் உடையவர் திருவடி 
மாய் , சூலம் , அபயம் உடையராயிருப்பர் . சம்பந்தி . 
ஈசானம் - சிவனினைந்து திருமுகத்தொன்று . ஈச்சம்பாடியாச்சான் - எழுபத்தினாலு 
ஈசானர் - வாயுவை அதிட்டித்து நிற்கும் சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர் . வைஷ்ண 
சிவமூர்த்தம் . இவரது, சத்தி காளி . இவர் வாசாரியர் . ( குருபரம்பரை) . 
க்குக் காலர் எனவும் பெயர் . 

ஈச்சான் குணம் இறைவனெண்குணம் 
ஈசானன் - திக்குப்பால கரில் ஒருவன் . 

காண்க. 
நவசத்திகளில் ஒருத்தி . 

ஈச்சுரன் பிரபுத்வ சாமார்த்தியதணம் ( க ) 
ஒரு மாயாதேவி . 

- கர்த்தத்துவம் , அகர்த்தத்துவம் , அன்ய 
ஈசானியசுவாமிகள் இவர் திருவாவடு தாகர்த்தத்துவம் 
துறை யாதினத்தவர் . கவிவல்லவர் . கடம் ஈச்சுரன் முகம் ஈசானம் , தற்புருஷம் , 
பற் கோயிற் புராணம் பாடியவர் . 

அகோரம் , வாமதேவம் , சத்யோசாதம் , 
2. பொம்மபுர வா தீனத்தவர் . கவிவல் ஈட்டி எழபது - இது , செங்குந்த மாபினர் 
லவர் . வசவபுராணம் பாடியவர் . 

மீது ஒட்டக்கூத்தரியற்றிய புகழ்ச்சிப் பிர 
ஈசுரதத்வம் - சுத்த மாயையில் சூஷ்மமாய்க் 

பந்தம் . 
காரியந்தோன்றற்கு உத்யுத்தனாய் நின்ற ஈயசெந்தூரம் -- ஈயம் , பிராணவாயு சேர்ந்த 
முதல்வன் , அதிகார அவத்தையினின்று பொருள் இதனுடன் நல்லெண்ணெய் 
கிரியா சத்தியை மிக்குச் செலுத்திப் பிர சேர்த் துருக்கி ரணங்களுக்குப் போடு 
விருத்தி செய்தவழி , சூக்ஷ்மமாய்க் காரியப் கிறார்கள் . 
பட்ட சுத்தமாயையின் நான்காம் விருத்தி , ஈயம் - ( வங்கம் ) இது, கனிகளில் உண் 
ஈசானாய் நின்ற சிவனாலதிட்டிக்கப்படுவது. டாம் லோகங்களில் ஒன்று . இது சையாம் 
(சிவ - போ . ) 

தேசத்திருந்தும் அரக்கன் தேசத்திருந்தும் 
வீரநாராயண புரத்தில் 
ஈசுவரழனிகள் 

கொண்டுவரப்படுகிறது . அரேபிதேசத் 
நித்யவாசியாய்ச் சடமர்ஷண குலத்தவ தில் ஓமன் என்ற இடத்தில் ஈயக்கனி 
சாய்ச் சொட்டைக்குலத் தரசென்று உண்டாயிருக்கிறது . இது , நீரினும் 11 
பெயர் பெற்ற ஈச்வரபட்டாழ்வாருக்குப் மடங்கு கனமுள்ளது . வெட்டினவுடனுட் 

29 


ஈசானி 


ஈயம்வளன 


220 


உக்தி 


பகுதி பளபளப்பாகவும் காற்றுப் படப்பட 
மங்கியும் போம் . 

இது இயற்கையில் 
வெண்மை கலந்த சகுநிற முடையது . 
நயப்புள்ளது , எளிதில் உருகத் தக்கது . 
இதை வெட்டி யொக்கையில் வேறு பல 
பொருள்களுடன் கலந்திருக்கும் . அதில் உகதன் - நிச்சக்கிரன் குமரன் . இவன் கும 
கந்தகமும் சேர்ந்திருக்கும் என்பர் . இதில் சன் சித்திராதன் . 
பலவித குழைகள் , துப்பாக்கி ரவைகள் , 

உகாய்க்குடி கிழார் 

இவர் உகாய்க்குடி 
சிற்சில ஒளஷதங்கள் செய்யப்படுகின்றன . 

எனும் ஊரினர் போலும் , வேளாளராக 
இதனை அண்டிமொனி யெனும் ஒருவகை 

இருக்கலாம் . கடைச்சங்கமருவிய புலவர் 
உலோகத்துடன் சேர்த்து அச்செழுத்து களில் ஒருவர் . ( குறு -43 . ) 
வார்க்கின் றனர் . இதனால் கறுப்புப் பென் 

உக்கழகரன் சத்ரு குமான் , நாகன் , 
ஸில் செய்கிறார்கள் , இது ஸ்பெயின் , உக்கருஷணி நவசக்திகளில் ஒருத்தி . 
இங்கிலாந்து , ஐக்யமாகாணங்கள் முதலிய உக்கலம்மாள்- உடையவர் திருவடிசம்பந்தி 
இடங்களிலும் எடுக்கப்படுகிறது . 

களில் ஒருவர் . உடையவருக்கு ஆலவட்ட 
ஈயவெள்ளை- ஈயம் , கரிப்பொருள் , பிராண 

கைங்கர்யஞ் செய்தவர் . ( குருபரம்பரை ). 
வாயு இவை சேர்ந்தது . இதனுடன் மா உக்கலாழ்வான் - எழுபத்தினாலு சிம்மாசனா 
எண்ணெய் சேர்த்து வர்ணம் பூசுகிறார்கள் 

திபதிகளில் ஒருவர் . வைஷ்ணவாசாரியர் . 
விஷமுள்ளது . 

( குருபரம்பரை ). 
ஈயுண்ணிமாதவர் - நம்பிள்ளையின் திருவடி 
சம்பந்தி , 

உக்கிரதலம் - இது சைன நூல்களிற் காணப் 

படும் ஐந்து குலங்களுள் ஒன்று . மற்ற 
ஈயுண்ணியாண்டான் - உடையவர் திருவடி 
சம்பந்தி . ( குருபரம்பரை ). 

நான்காவன இக்ஷவாகுகுலம் , ஹரிகுலம் , 

குருகுலம் , நாதகுலம் என்பவை . 
ஈரந்தூர் இது ஈரந்தை என்றும் வழங்கப் 
படும் ஊர். (புறநானூறு) 

குலத்திற் பிறந்தவன் சண்பை நகரத் தரச 

னான விசயவானென்பவன் . ( பெருங்கதை ) 
ஈரந்தூர்கிழான் - இவர் வேளாண்மரபினர் . 

இவன் பாண்டி நாட் 
அமைச்சுத் தொழில் மேற்கொண்டவர் உக்கிரப் பெருவழதி 
போலும் , கோனாட்டு எரிச்சலூர் மாடலன் 

டாசன் , கடைச்சங்கத்தை ஆதரித்தவன் , 
மதுரைக் குமானாரால் பாடல் பெற்றவர் . சங்கப்புலவருடன் ஒப்பப்பாடும் ஆற்றலு 

டையான் . இவன் வேங்கை மார்பன் 
இவர் பரிசிலர்க்கு இல்லை யென்னாது 
கொடுப்பவர் . இவர் தம்மாசருக்கு வந்த 

எனும் கானப் பேர் காளையார் கோயில் ) 
துன்பந்தாங்கிப் பகைவரை வென்றவர் . 

அரசனை வென்று கானப்பேரெயில் கட 
இவர்க்கு ஈரந்தூர்கிழான் தோயன்மாரன் 

ந்தபாண்டியன் உக்கிரப் பெருவழுதியெ 
எனவும் பெயர் ( புறநானூறு ) . 

னப் பெயர்பெற்றவன் . இவன் மாவெண் 
ஈழத்துப்பூதன்றேவன் இவர் ஈழநாட் 

கோ எனும் சேரமானுடனும் , இராஜ 
டவர்போலும் . கடைச்சங்கத்தவருள் ஒரு 

சூயம் வேட்ட பெருநற்கிள்ளியுடனும் 
வர் . (குறு-343 .) 

நட்புப் பூண்டவன் . ஒளவையாராலும் , 
ஈழம் - பாதகண்டத்துத் தெற்கிலுள்ள ஒரு 

ஆவூர்மூலங்கிழாராலும் பாடப்பெற்றவன் . 
தீவு . இதனைக் குபோனும் , இராவணனும் , 

உப்பூரிக்குடிக்கிழார் மகனார் உருதிரசன் 
சோழரும் , பாண்டியரும் , மகதநாட்டவ 

மரைக்கொண்டு அகநானூறு தொகுப்பித் 
ரும் , அவரைச் சார்ந்த பெளத்தரும் அர 

தோன் . இவனது அவையில் திருக்குறள் 
சாண்டனர் . இதனை இலங்கையென்றும் , 

அரங்கேற்றப் பட்டது நற் க - ம் - அக - க 
சிங்களத்லீபமென்றும் சேரத்வீபமெனவுங் 

திருவள்ளுவமாலை க - ஆக ( க ) பாடல்கள் 
கூறுவர் . 

இவன் கூறியவை . இவன் காலம் கூ - ஆம் 
ஈழன்- இவன் ஒரு அரசன் . இவன் பெண் நூற்றாண்டென்ப . 
ணுரு அடைந்து புண்ணிய நதியில் தீர்த்த உக்கிரவேகன் - பாரத யுத்தவீரன் . 
மாடி ஆணுருவடைந்தவன் . 

உக்தி இவன் வீடுகளிலிருந்து சுபாசுபங்க 
ஈளீனன் 

சப்யனென்னும் பெயருள்ள ளைப் பேசும்போது சதாஸ்து என்பவன் . 
புரூரவம்சத்தவன் . 

இவன் குமரன் காலசிக்வன் . 


உக்ரகுமாரபாண்டியன் 


227 


உசகச்சன 


உகாகுமாரபாண்டியன் -சோமசுந்தர பாண் வேண்டிய கொண்டு செல்க என்றது . 
டியனுக்கும் தடா தசை பிராட்டியாருக்கும் பாண்டியன் அவ்வகை செய்து தன்னாடு 
பிறந்து சகலகலைகளும் கற்றுக் காந்திமதி சேர்ந்து குடிகளுக் களித்து வறுமை நீக 
யை மணந்து அரசாக்ஷி கைக்கொண்டு கித் தன் குமரன் வீரபாண்டியனுக்கு அர 
ஆளும் நாட்களில் ( சுக ) யாகங்கள் செய்ய சளித்துச் சிவாகந்தவாழ் வடைந்தனன் . 
இந்திரன் பொறாமை கொண்டு கடலை விட் இவனுக்கு உக்ரபாண்டியன் , ஆரஞ்சாத் 
டனன் . கடல் மதுரையை வளைக்கப் பாண் துப் பாண்டியன் எனவும் பெயர் . 
டியன் தாமதித்திருக்கக் கண்டு சிவமூர்த்தி உக்ரசிரவன் -1 . திருதராஷ்டா புத்திரன் . 
சித்தவடிவுகொண்டு தரிசனந் தந்து வே 2. உரோமகர்ஷன் குமான் . சூதபுரா 
லெறிய எவி மறைந்தனர் . பாண்டியன் ணிகருக்குப் பெயர் . இதனைக் காண்க . 
வேலெறிந்து வருணனது வீறடக்கினன். உக்ரசேநபாண்டியன் - இராசபயங்கா 
இவனாசாக்ஷியில் நாடு மழையிலாது வற பாண்டியனுக்குக் குமரன் . இவன் கும 
ப்ப மூவேந்தரும் தேவருலகு சென்று ரன் சத்துருஞ்சயன் . 
இந்திரன் சபையைச் சோ இந்திரன் மூவ உகாசேநன் - 1. வடமதுரைக்கு அரசன் . 
ர்க்கும் ஆசனமிட இருவரும் அவனிட்ட தேவகன் தமயன் . கம்சன் தந்தை . 
ஆசனத்திருக்கப் பாண்டியன் இந்திரனு 

2 , அபிமன்னனுக்குப் பௌத்ரன் . சக 
டன் ஓர் ஆசனத்திருந் தனன் . இதனால் 

மேஜயன் தம்பி . 
இந்திரன் மனம் பொறாதவனாய்ச் சோ 

உக்ரச்யோதி - சைவசித்தாந்த பத்ததி 
சோழர்க்கு மரியாதை செய்து அவர்கள் 
நாட்டில் மாத்திரம் மழை பொழிவித்து , உாேதமஷ்டரை - அரிவருஷனுக்கு மேரு 

செய்த சிவாசாரியருள் ஒருவர். 
உக்ரபாண்டியனுக்கு மரியாதை செய்ப 
வன்போல் அநேகரால் தாங்கப்பட்ட ஒரு உக்ரபீடம் - சந்திபீடங்களி லொன்று . 

தேவியிட முதித்த குமரன் . 
பெரிய மாலையைக் கழுத்திலிட்டனன் . 

உக்சர் - சூர்யாதிட்டான தேவர் , இவரது , 
அதனைச் சலிக்காது தாங்கி ஆரந்தாங்கு 
பாண்டியன் எனப் பெயரடைந்து இந்தி 

சத்திபலப் பிரமதனி . 

உகரவீரியர் - சிவபூசா தூரந்தரராகிய ஒரு 
ரனை ஒன்றுங்கேளாது தன்னாடடைந்து 
சில நாட்கள் பொறுத்து வேட்டைக்குச் 

இருடி. 
சென்று காட்டில் வந்து மேய்ந்து கொண் உகான் - A. ஷத்திரியனுக்குச் சூத்திர 

மனைவியிடம் பிறந்தவன் . எலி, உடும்பு 
டிருந்த இந்திரனது மேகங்களைப் பிடித்துச் 
சிறையிட்டனன் . இதைக் கேட்ட இந்தி 

முதலிய பிடித்தல் தொழில். (மறு ) 

B. சிவன் திருநாமங்களில் ஒன்று , 
ரன் யுத்தத்திறகு வர அவன் முடிமேல் 

0. பூதனுக்குச் சுரபியிடத் துதித்த கும் 
வளையெறிந்து முடி விழும்படி பங்கஞ் 

ரன் . எகா தசருத்திரருள் ஒருவன் . 
செய்து பின்னிடையச் செய் தனன் . 

D. சண்முக சேதாவீரன் , மகாபலசாலி , 
பிறகு , இந்திரன் மழை பெய்விக்கிறேன் 
மேகத்தை விடுக்க எனத் தூதனுப்புவிக்கச் 

அதிசூரனிடம் பெரும் போரிட்டு இளைக்கா 

மல் அவனைக் கொன்றவன் . 
சம்மதிக்காது இருக்க , வேளாளர் இந்திர 

E. சூத்திரப்பெண்ணை வணிகன் கூடிப் 
னுக்குப் பிணையாகி விடுவிக்க விடுத்தனன் . 

பெற்ற பிள்ளை . 
இவன் அரசு செய்கையில் 

மழையிலா 

F. பிரமதேவன் கோபத்தி லுதித்து 
திருக்கப் பாண்டியன் சோமசுந்தரமூர்த் 
தியை வருந்திக் சேட்கச் சிவமூர்த்தி 

அவரா லிறந்தவன் . 

G. சாக்ஷசூசமனுவைக் காண்க . 
இவ்வகை ஒருவருட மிருக்கும் அது தீர 

பூருவம்சத்தவன் , கிருதி 
நீ மேருமலையிற் சென்று அங்கிருக்கும் உக்ராயுதன் 

குமாரன் , சந்தனு மாணமடைந்தபின் 
பொன்னறை திறந்து நிதிகொண்டு அவ் 

யோசனைகந்தியிடத்து மோகித்துப் பீஷ் 
வறையை மூடி உன் முத்திரையிட்டு மீளுக 

மனால் கொல்லப்பட்டவன் . இவன் கும 
னெப் பாண்டியன் அவ்வகை சென்று 

ரன் ஷேமியன் . 
மேருத் தெய்வத்தினை அழைக்க அதுவராது 
தாமதிக்கத் தனக்குச் சிவமூர்த்தி அருளிய உக்ரேசன் - சண்முக சேநாவீரன் . 
செண்டை விட்டெறிய அவ்வடியால் நடு உகீனம் - பாசுபதர் வசிக்கும் உலகம் 
நடுங்கி முன்னின்று பொன்னறைகாட்டி உசகச்சன் - வியாழன் சகோ தான் , 


உசகத்தியர் 


228 


உஞ்சேனை 


உசகத்தியர் - ஆங்கீரஸ ருஷிக்குச் சிரத் உசநன் - 1. வேதசிரசையின் குமான் . 
தைவிட முதித்த குமார் . 

2. வெள்ளிக்கு ஒரு பெயர் . 
உசங்கு - ஒரு குஷி , இவாது ஆச்சமத்தில் உசீகன் --- இருதியின் குமான் . இவன் கும 
ஆர்ஷ்டிஷேணர் தவஞ்செய்தனர். இவர் ரன் சேதி . 
தம் புத்திரர்களை அழைத்துத் தம்மைச் உசீதான் - மகாமநுவின் மூத்த குமான் . 
சாஸ்திந்திரத்துள்ள புரூதக தீர்த்ததிற் சிபிக்குத் தந்தை . வகாமனசின் குமாரன் 
கொண்டுபோகக் கட்டளையிட அவர்க ளவ் என்பர் . தீர்க்க தமரால் புத்திரப்பே 
வாறு செய்யப் போய்த் தீர்த்த ஸ்நானஞ் றடைந்தவன் . 
செய்து உயிர் விட்டனர் . இந்தத் தீர்த்தம் உசிரபீசம் மருத்து மகாராஜன் யாகஞ் 
புண்ணிய தீர்த்தமா தலின் பலராமர் செய்த இடம் , 
தீர்த்தயாத்திரையில் ஸ்பானம் செய்தனர் . உசேநஸ் - வேதசிரன் குமரன் . 
( பார - சல்ய . ) இந்த இடத்தில் விஸ்வா உச்சவசங்கேதர் --எழுகூட்டமாகிய அரசர் . 
மித்திரன் தவம் செய்து பிசாமணத்வ உச்சைசாவன் - சந்திர வம்சத்து அரசன் . 
மடைந்தான் . இவனுக்கு ருசங்கு என்றும் தாய் வாகினி 
ஒரு பெயர் . 

உசீசைச்சிரவம் - பாற்கடற் பிறந்த வெள் 
உசத்தியர்- இவர்க்குச் சந்திரன் தன் குமரி 

ளைக்குதிரை, இந்திரற்குரியது . இதைப் 
யாகிய பத்திரையைமணஞ்செய்வித்தான் . 

பலிச்சக்கரவர்த்தி கொண்டான் என்பர் . 
இவளிடத்தில் வருணன் நெடுநாள் ஆசை 

உசீசையந்தம் - பிரபாச தீர்த்தத்திற்குச் 
வைத்திருந்ததால் அவளைத் தூக்கிச்சென்று 

சமீபத்திலுள்ள பர்வதம் . ( Mount Girnar , 
தன் மாளிகையில் வைத்திருந்தனன் , 

slose to Junagar in Kathiwar .) 
இதனை அறிந்த முனிவர் நாரதரிடம் மனை உஞ்சமான் - ஒரு மலை . 
வியை யளிக்கக்கூறி யேவினர் . அவர்கூறி உஞ்சல் - மாத்தால் வீச்சாகச் செய்யப்பட்டு 
யும் வருணன் கொடாததனால் இருடிசோ 

விட்டத்திலுள்ள சங்கிலியில் தொங்குவது . 
பித்து எல்லாநீர்களையும்கலையும் குடித்து உஞ்சானகம் - ஒரு தீர்த்தம் . ( A sacred 
விட்டனர் . அதனால் பூமிதேவி நீங்கப் பூமி 

place on the river Indus immediately 

west of Kashmir . )) 
மருக்காந்தாரமாயிற்று . இதனால் துன்பம 
டைந்த வருணன் பத்ரையை ருஷியிடம் உஞ்சேனை - உச்சைனி நகரம் ; உஞ்சை 
விட்டுப் பணிந்தான் . ருஷியும் பழையபடி 

யெனவும் வழங்கும் . இஃது அவந்தி நாட்டி 

லுள்ளது . 
பூமியை நீருடன் நிறுத்தினர் . ( பார - அது ) 

பிரச்சோ தனனுடைய இராச 

தானி . மதில் முதலிய அரண்களாலும் , 
உசத்தியன் -1. ஒரு முனிவன் , இவன் தன் 

சேனைகளாலும் , பலவசைச் செல்வங்களா 
குமரிய ரிருவருடன் மாகஸ்நானத்திற்குச் 

லும் சிற்ப அமைதிகளாலும் , சிறப்புத் 
செல்லுகையில் காட்டானை துரத்தப் பெ 

றது . குளிர்ச்சியும் , பலவகை நுகர்ச்சியும் , 
ண்க ளிருவரும் கிணற்றில் வீழ்ந்திறந்த 

இதில் அதிகம் அகநகர் , புறநகர்களின் 
னர் , இதனால் வருந்திய உசத்தியனுக்கு 

டாகுபாடுகளினால் மிக்கது . யாதொரு குற் 
முன் மிருகசிங்க முனிவர் தோன்றி மிருத் 

றமு மில்லாதது , சத்ருபயம் இதற்கில்லை. 
தஞ்சய மந்திரத்தால் பெண்களை எழுப்பித் 

இதில் வாழ்வோர் பெரும்பாலும் முருகக் 
தந்தனர் . ( பதும் புராணம் .) 

கடவுளை வழிபடுவாரென்று தெரிகிறது . 
2. ஆங்கீகாசன் புத்திரன் உடன் பிறந் 

இது பெருநகர் மாநகரெனவும் வழங்கப் 
தார் . சம்வர்த்தன் பிரகஸ்பதி , தேவி 

படும் . இதனயலில் மாகாளவனம் அல்லது 
மமதை , புத்திரன் தீர்க்க தமனன் . இவன் 

காளவனமென்ற ஒரு தவவனமும் , அதில் 
தேவியினிடத்தில் பிறந்தவன் பரத்து 

ஒரு காளிகோயில் முதலியனவும் , ஒரு 
வாஜன் . (பாரதம் , விஷ்ணு புராணம் . ) 

நதியும் , அந்நதி பாயப்பெற்று 
3. அகாமயமென்னும் வனத்தில் தவம் யோசனை அளவுள்ள தான ஒரு பொய் 
புரிந்து கொண்டிருந்த பிரகஸ்பதியின் கையுமுண்டு. அந்ததியின் இருகரையிலும் , 
தமயன் , தேவி மங்கலை , 

அப்பொய்கைக் கரையிலும் , இந்நகரத்தார் 
உசநசு - தருமன் குமரன் . இவன் நூறு வருடத்திற்கு ஒருமுறை நீர்விழவு , அயரா 
அசுவமேதஞ் செய்தனன் . இவன் குமான் நிற்பர் , யாதொரு கவ யும் தமக்கு இல் 

லாமையாலும் , இன்பவகையையே பெறுத 


ருசகள் . 


உஞ்சை 


229 


உடுப்பின் வகை 


என 


லாலும் , இந்தகாமாந்தர் " எமக்கு எந்தப் அது , போக்கு , சற்பொடு புணர்ந்த 
பிறப்பும் இந்நகரத்திலேயே எய்தவேண் கௌவை , மீட்சி , என மூன்றுவகை. அவற் 
இம் , இந்நகரம் நீடூழி வாழ்க என்று மகிழ் றுள் போக்கு , போக்கறிவுறுத்தல் , போக் 
ந்து கூறுவர். உதயணன் வஞ்சனையாற் குடன்படாமை , போக்குடம்ப்பரத்தல் , 
பிடிக்கப்பட்டுச் சிறையிலிருந்தது முதல் போக்குடம்படுதல் , போக்கல் , விலக்கல் , 
வாசவதத்தையை அவன் பிடிமேலேற்றிச் புகழ்தல் , தேற்றல் எட்டுவகை. 
சென்றது இறுதியாகவுள்ள கதைப்பகுதி இது , பாங்கி தலைவற்கு உடன் போக் 
இந்நகரில் நிகழ்ந்தது இந்நகாம் அவந்தி குணர்த்தல் , தலைவன் உடன் போக்கு மறுத் 
யென்றுங்கூறப்படும் . இது முத்திநகரங்கள் தல் , பாங்கி தலைவனை உடன்படுத்தல் , தலை 
ஏழனுள் ஒன்று . பழைய நூல்களாலும் , வன்பேரக் குடன்படுதல், பாங்கி தலைவிக்கு 
சில சாசனங்களாலும் இதிற் சைனமுனி உடன்போக் குணர்த்தல் , தலைவி நாணழி 
வர் பலரிருந்ததாகத் தெரிகிறது. வடநூல் விரங்கல் , சற்பின் மேம்பாடு பால்கி கழ 
கள் பலவற்றிலும் , சிலப்பதிகாரம் , யசோ நல் , தலைவி ஒருப்பட்டொழுகல் , பாங்கி 
தர காவிய முதலிய தமிழ் நூல்களிலும் , சுரத்தியல் புரைத்துழி தலைமகள் சொல் 
மிகப் பாராட்டப்பட்டுள்ளது . உச்சைனி லல் , பாங்கி கையடை கொடுத்தல் , பாங்கி 
மகாகாளமென்னும் ஒரு சிவக்ஷத்திரம் வைகிருள் விடுத்தல் , தலைமகளைத் தலை 
இதில் உண்டு , ( பெருங் கதை ) 

மான் ஈரத்துய்த்தல் , தலைமகன் தலை மக 
உஞ்சை உச்சினிபுரம் . அவந்தி நாட்டு ளசைவறிந்திருத்தல் , உவந்தலர் குட்டி 
இராஜதானி , உஞ்சேனைகாண்க. 

யுண் மகிழ்ந்துரைத்தல் , கண்டோாயிர்த் 
உடலவர்த்தனை - ( க ) , மெய்சாய்த்தல் ( ச ) ,, தல் , கண்டோர் காதலின் விலக்கல் , 
இடைநெரித்தல் ( உ ) , சுழித்தல் ( கூ ) , அணை கண்டோர் தன் பதி அணிமைசாற்றல் , 
த்தல் ( ச ) , தூக்குதல் ( ரு ) , அசைதல் ( சு ) , தலைவன் தன் பதியடைந்தமை தலைவிக் 
பற்றல் ( எ), விரித்தல் ( அ ), குவித்தல் ( க ) குணர்த்தல் என்பனவாம் . ( அகப் ) 
முதலிய . 

உடுண்டிவிநாமகர் வக்ரதுண்டரைக் 
உடலற்ற நாள் நக்ஷத்திரம் காண்க . 

காண்க. 
உடலுதயராசி மீனம் . 

உடுண்டுபன் - ஒரு பாம்பு , சர்ப்பங்களைக் 
உடனிகழ்ச்சியணி அஃதாவது கற்றோ கொல்லும் விரதமேற்ற குருவைக் சண்டு 
ரை மகிழ்விக்கு முடனிகழ்தலைச் சொல்லு நான் பூர்வத்தில் ஒரு வேதியன் , எனக்கு 
தலாம் . இதனை வடநூலார் சகோத்திய மேககன் என்று ஒரு நண்பன் இருந்தான் . 
லங்கார மென்பர் . தண்டியாசிரியர் புணர் அவன் மகாவிரத ஒழுக்கம் உள்ளவன் . 
நிலை யென்பர் . 

நான் அவனிடத்தில் அவன் அஞ்சத்தக்க 
உடன் போக்கடையீடு - இது நம்மனையில் சில விளையாட்டுகளை விளையாடிக் கொண்டு 
வரைந்து கொள்ளாது தன்னூரில் வரைந் வரும் நாட்களில் ஒருநாள் ஒரு பொய்ப் 
தானென்று தலைவி சுற்றத்தார் வெறுப் பாம்பைச் செய்து அவன் அக்நிஹோத் 
படை தலால் தலைவியை உடன்கொண்டு 

திரஞ் செய்யங் கிருகத்தில் இருக்கும் 
போம்போது தலைவி சுற்றத்தாரிடை ஈடு போது அவன் அருகிற்போட்டு இதோ 
பட்டு மீண்டு தலைவி வருதல் , இது , போக் பாம்பு பாம்பு என்று அலறினேன் . 
கறிவுறுத்தல் , வரவறிவுறுத்தல் , நீக்கமிரக் கண்டு அவன் அறிவுதப்பி நடுங்கிப் பின் 
கம் , மீட்சியென நால்வகை யினையும் , நீங் 

பொய்ப் பாம்பென்று கண்டு தெளித்து 
குங் கிழத்தி பாங்கியர் தமக்குத் தன் செல என்னைப் பயப்படச்செய்த நீ மெய்ப் 
வுணர்த்தி விடுத்தல் , தலைமகள் தன் செல பாம்பு ஆகுக எனச் சாபம் அளித்தனன் . 
வின்னாட் குணர்த்தி விடுத்தல் , நற்றாய்க் நான் சிநேகமுறையாக அவனை விமோச 
கந்தணர் மொழிதல் , தலைவற் குணர்த்தல் , னங் கேட்கக் குருவால் நீங்கும் என்றனன் . 
தலைமகளைத் தலைமகன் விடுத்தல் , தம ஆதலால் உன்னைக் காண எனக்குச் சாபம் 
ருடன் செல்பவள் அவன் புறநோக்கிக் நீங்கியது . நீ இனிச் சர்பங்களைக் கொல் 
கவன்றாற்றல் எனும் விரியினையு முடை லற்க எனக் கூறிச் சென்றவன் . 
த்து. ( அகம் ) . 

உடுப்பின்வகை - இவை , உலகத்தவர் உ 
உடன் போக்கு - இது, தலைமகன் தன்னூர்க் கும் உடைகள் , அங்கவஸ்திரம் , தோவ 
குத் தலைவியை உடன்கொண்டு போதல் . த்தி , முழுஅங்கி , அரை அங்கி , உள்ளங்கி, 


உடும்பு 


230 


உணவாதி வகைகள் 


வளை 


பாக 


துண்டம் , குட்டை , தலைப்பாகை , குல் உணர்ந்ததை உணர்தல் - முன்பு குளிர்வந் 
லாய் , தொப்பி , பனியன் , ஷர்ட் , கோட் , துற்ற காலத்து நெருப்பு மருந்தென்றுணர் 
லங்கோட்டா , நிஜாரு , கச்சு , டை , காலர் , 

ந்தவன் பின்பு அது வந்தகாலத்து அதற்கு 
சால்வை , துப்பட்டி , புடவை, ரவிக்கை, அது மருந்தென உணர்தல் , 
ஜாகெட் , பாடி , துகில் , மயிர்ப்படாம் , சித் உணவாதி வகைகள் - பாகசாலை முதலிய 
திரப் படாம் , கம்பளிப்படாம் , சட்டை , வற்றில் சமைக்கும் உணவு , உயிர்களின் 
பாவாடை , மாராப்பு , தாவணி , விடுந்தலை பசி முதலிய பிணிகளை நீக்கித் தேகத்தை 
ப்புலுங்கி ஜிப்பா முதலியன . 

ஆரோக்கியமாகச் செய்வதாம் . இது 
உடும்பு இது மலையோணான் , இது ஒணா 

கிரியா பேதங்களால் பலவகைப்படும் . 
னைப்போல் உருவமுடையது . இது இரண் இது நாவிற்கு இனிமை தந்து மனதைச் 
டடி நீளமுடையது . மலைகளினிக்குகளி சுகப்படுத்தும் . இதனைச் சித்தஞ் செய் 
லும் , காடுகளிலும் 

தோண்டிக் வதற்கு ஏற்ற கருவிகளின் வகையும் 
கொண்டு வாழ்வது . இதன் நாக்குச் சற்று இதனைச் சித்தஞ் செய்வதற்குப் 
நீண்டது நகங்கள் கூர்மையுடன் உறுதி சாலையின் முறையுமாவன . ( ந.உ ) அடி 
பெற்றவை , கால்கள் குறுகியும் உடல் நீளமும் , ( அ ) அடி அசலமும் உள்ள தாய் 
நீண்டும் இருக்கும் . இது முட்டையிட்டுக் மேவில் புகை முதலிய செல்வதற்கும் , 
குஞ்சு பொரிப்பது , செல்லு பூச்சிகளைப் அக்நிக்கு உதவியாகிய காற்று இயங்குவ 
பிடித்துத் தின்னும் . இதன் நகங்களும் தற்கும் , புகைக்கூண்டு , பலகணிகள் , நீர்த் 
கால்களும் உறுதியுள்ளவையா தலால் அர தாரைகளைப் பெற்றதாய்ச் சுத்தமுள்ள 
சர்கள் பகைவாது கோட்டைமேற் செல் தாய் ஒரு பெரிய அறை இருக்கவேண்டும் . 
லக்கூடாத இடங்களில் இதனை ஏறவிட்டு இவ்வறைக்கு அக்கிங் திசையிலாவது இந் 
அதனைக் கட்டிய கயிற்றைப் பற்றிக் திரதிசையிலாவது பரணி , கிருத்திகை 
கொண்டு மேலேறுவர் என்பர் . 

முதலிய நக்ஷத்திரங்களில் பசுவின் வால் 
உடையநங்கை - நம்மாழ்வாருக்குத் தாய் . போல் செங்கல்லினாலாவது , களிமண்ணி 
காரி முதலியாருக்குத் தேவியார் . 

லாவது அடுப்பு நிருமித்தல் வேண்டும் . 
உடையார் - இவர்கள் கொங்குநாட்டு வேடர் அவ்வடுப்பின் இருபுறத்திலேனும் ஒரு 
சாதியின் வகுப்பு . இவர்களில் மூன்று புறத்திலேனும் மீயடுப்பு , கிளையடுப்பு , 
பிரிவுண்டு . நட்டமான் , மலையமான் , சுதர் புடையடுப்பு இருத்தல் வேண்டும் . அடுப் 
மான் , 

நட்டமான் காட்டுக் குரியவன் , பின் அடிப்புறத்தில் சாதம் வடிப்பதற்குக் 
மலையமான் மலைக்குரியவன் , சுதர்மான் கஞ்சிநீர்க்குழியும் , எனைப் பதார்த்தபாண் 
வீரன் . இவர்கள் சோராஜ குமார்கள் என் டங்களை அமைத்தற்குச் சிறு குழிகளையும் 
பர் . இப்பட்டம் குசவர்க்கும் உண்டு . 

வைக்கவேண்டியது . இவ்வகைச் செப் 
உட்கலம் கலிங்கதேசத்துக்கு வடக்கி பஞ் செய்த அடுக்களை யை நாடோறும் 
லுள்ள தேசம் ( Orissa ). 

மெழுகிட்டுக் கோலமிட்டு மலரிட்டு இஷ்ட 
உட்ணசிகை - ஆதித்யன் , செவ்வாய் , சரி , தேவதைகளையும் , நவக்கிரகங்களையும் , கிரக 
இவர்கட் கடைத்த இராசிகளில் கிடந்த தேவதைகளையும் , பூசித்து அடுப்பில் அக் 
நாட்கள், இவர்கள் காலாகிய அம்சங்கள் கிரியைப் பதித்தல் வேண்டும் . இவ்வடுக் 
உட்ணசிகை என்பர் ஓரம்சம் ( 15 , நாழி களைக்கு வேண்டிய உபகரணங்களில் அக் 

இதில் ஆதித்யனம்சத்தில் முதலைந் கிரியை அல்லது தீபத்தை அக்கிநிதிசை 
தும் , செவ்வாயம்சத்தில் நடுவில் ஐந்தும் , யிலும் , யமன்திசையில் விறகையும் , வருண 
சநியம்சத்தில் கடையில் ஐந்து நாழிகையும் திசையில் நீர்க்குடத்தையும் , வாயுதிசை 
கழித்துக் கொள்வது . இதில் சுப கன்மங் யில் விசிறி முதலியவற்றையும் , நிருதி 
கள் நீக்கவேண்டும் . (விதானமாலை ). 

திசையில் முறம் , துடைப்பம் முதலிய 
உட்ணீசர் - ஒருவகை அரக்கர் . 

வற்றையும் , குபேரதிசையில் தானியம் , 
உட்பகை - சு . காமம் , குரோதம் , உலோ காய்கறி முதலிய பொருள்களையும் , ஈசா 
பம் , மோகம் , மதம், மாற்சரியம் , 

னிய திசையில் உரல் , அம்மி , உலக்கை 
உண்பு - மரீசி பிரசாபதியின் தேவியரி 

முதலியவற்றையும் , அமைத்தல் வேண் 
லொருத்தி . இவள் குமார் செய்தி மரீசி டும் . வலது பக்கத்தில் பாகபாத்திரங்கள் 
யைக் காண்க . 

அமைத்திருக்க வேண்டும் . இவ்வகை 


கை . 


உணவாதி வகைகள் 


231 


உணவாதி வகைகள் 


சிறிது 


அமைந்த பாகசாலையில் சமைப்போன் 
அசோகியாய்த் தேகபுஷ்டி யுள்ளானாய் , 
பதார்த்த இலக்ஷணம் அறிந்தவனாய் , நற் 
குலத் துதித்தவனாய் உள்ளவன் , தான் 
ஸ்நானஞ்செய்து அரையில் சிறு துண்டும் 
மேவில் சிறு இண்டும் உடையவனாய்ச் 
சிகையை நன்றாய்த் தட்டி உதறி அவிழா 
முடியிட்டு நகங்களை நன்றாகச் சுத்திசெய்து 
கைகால் அலம்பி அடுக்களையில் பிரவே 
சித்துச் சுத்தபாத்திரங்களாகிய பாகபாத் 
திரங்களை உபயோகப்படுத்த வேண்டும் . 
பாகபாத்திரங்களுக்கு உரிய கருவிகளா 
வன . அகப்பை , கரண்டி , உரல் , முறம் , 
சல்லடை , அம்மி , குழவி , மாக்குழவி , 
இருப்புவாணா, சில்லிக்காண்டி , அரிவாள் 
மணை முதலிய . பித்தளைப் பாத்திரங்கள் 
இருக்கின் ஈயம் பூசப்பட்டனவாக இருத் 
தல் வேண்டும் . சாதம் சமைக்கும் லக்ஷண 
மாவது : 

செம்மையாகக் குத்தித் தவிடு 
போக்கிய அரிசியை உமி , கல் முதலிய 
இல்லாமல் பலமுறை அலம்பி , அதன் 
குற்றங்கள் நீங்கும் அளவும் அரித்துப் 
பின் தூய்மையை உடையதென அறிந்து 
அரிசியிலும் மூன்று பாகங் கொள்ளத்தக்க 
அளவுள்ள பாத்திரத்தில் வைத்த உலையில் 
அரிசியை ஒருமிக்கப் பெய்து அடிக்கடி 
துழாவிப் பதத்தில் பாலாவது நெய்யா 
வது சிறிதுவிட்டுத் துழாவி வடிப்பதத்தில் 
வடிதட்டால் வடிகுழிக்கு மேலிட்டு வடி 
த்து விடல் வேண்டும் . வடித்த சாதத்தில் 
கஞ்சியிருக்குமேல் சோகத்தை விளைக்கு 
மாதலின் அக்கஞ்சி சுவறச் சிறிது நெரு 
ப்பை வெளியிற்றள்ளி அதன்மீது சாத 
பாத்திரத்தை வடியுமட்டும் வைத்தல் 

இவ்வகை சமைக்காத அன் 
னம் , எண்வகைக் குற்றங்களுக்குள்ளாகி 
உண்பவனை ரோகியாக்கும் . அதற்கு எண் 
வகைத் தோஷங்களாவன : அஸ்திரீதம் . 
பிச்சளம் , அசுசி , குவதிதம், சுஷுமிதம் , 
தக்தம் , வீரூபம் , அநர்த்து ஜம் என்பன 
வாம் . இவற்றுள் அஸ்திரீதம் , கஞ்சி சுற் 
றிக்கொண்ட அன்னம் . இதைப் புசிப் 
போர்க்கு ஆமயம் முதலிய சோகங்களுண் 

பிச்சளம் , அளிந்த அன்னம் ,, 
இதைப் புசிப்போர்க்குக் குன்மாதி ரோகங் 
களுண்டாம் . அசுசி , புழு , மயிர் , சேர்ந்த 
அன்னம் , இதைப் புசிப்போர்க்கு வாய்நீர் 
ஒழுகல் உண்டாம் . குவதிகம் , நருக்கரிசி 
பட்ட அன்னம் இதைப் புசிப்போர்க்கு 


அஜீரண ரோகமுண்டாம் . சுஷமி தம் , 

வெந்தும் வேகாத அன்னம் , இதைப் 
புசிப்போர்க்கு இரத்தபீடனம் உண்டா 
கும் . 

தக்தமாவது காந்தின அன்னம் , 
இதைப் புசிப்போர்க்கு இந்திரிய நாச 
முண்டாம் . விரூபம் விறைத்த அன்னம் , 
இதைப் புசிப்போர்க்கு ஆயுள்க்ஷணம் உண் 
டாகும் . அனர்த்து ஜம் பழஞ்சாதம் , இதை 
உண்போர்க்கு அதி நித்திரை சீதாதிரோ 
கங்கள் உண்டாம் . இவ்வகை அன்னமும் , 
பலகாரங்களும் சமைக்கும் அரிசியாவன . 
ஈர்க்குச் சம்பா , புழுகு சம்பா , கைவரைச் 
சம்பா , செஞ்சம்பா , மல்லிகைச்சம்பா , 
குண்டுசம்பா. இலுப்பைப்பூச்சம்பா ,மணிச் 
சம்பா, வளை தடிச் சம்பா , கோரைச்சம்பா , 
குறுஞ்சம்பா , மிளகுசம்பா , சீரகச்சம்பா , 
காளான் சம்பா , மைச்சம்பா , கோடைச் 
சம்பா , காடைச் சம்பா , குன்றுமணிச் 
சம்பா , அன்னமழகி அரிசி , கார் அரிசி , 
மணக்கத்தை அரிசி வாலான் , கருங்குரு 
வை , சவ்வரிசி , மூங்கிலரிசி , கோதுமை 
யரிசி , கம்பரிசி, சாமையரிசி , தினையரிசி , 
சோள அரிசி , வரகரிசி , கேழ்வரகரிசி ; 
இவையன்றிக் கேடி லிச்சம்பா, கலிங்கஞ் 
சம்பா , கனகம்சம்பா , சலப்புச்சம்பா , கம் 
பஞ்சம்பா , காடைக்கழுத்தன் சம்பா , கோ 
டன் சம்பா , பாசடைச்சம்பா , சன்னசம்பா, 
சின்னசம்பா , சிறுமணிச் சம்பா , சுரைக் 
காய்ச்சம்பா, சுகு தாச்சம்பா , செம்பாளைச் 
சம்பா , சொரியஞ்சம்பா , திருவாங்கச்சம் 
பா , துய்யமல்லிகைச்சம்பா , பாலாஞ்சம்பா , 
பெருஞ்சம்பா, பேய்வள்ளைச்சம்பா, பை 
கோச்சம்பா , மங்கஞ்சம்பா , மணல்வாரிச் 
சம்பா , மலைகுலிக்கிச்சம்பா , மாவாம்பைச் 
சம்பா , முனைவெள்ளைச்சம்பா, கார்த்தி 
கைக்கார் , முட்டைக்கார் , சித்திரைக் 
கார் , கருமோசனம், வெள்ளை மோசனம் , 
வால்மோசனம் , பொச்சாரி , அருஞ்சோதி , 
இரங்கமாட்டான் , ஈசரக்கோவை , பிச்ச 
வாரி , செம்பாளை , கல்லுண்டையரிசி , புட் 
டரிசி , குளிப்பியரிசி , குச்சலாடியரிசி, 
கௌரிகுங்கவரிசி முதலிய பலவாம் , 
இவற்றால் பலவி தமாகிய சுத்தான்னங்கள் , 
சித்ரான்னங்கள் , பலகாரங்கள் செய்து 
இலைக்கறிகள் , காய்கள் , பிஞ்சுகள் , கனி 
கள் , பயறுகள் முதலியவற்றை ஜங்காய 
மிட்டுச் சமைத்த இணையுடன் அருந்துக . 
அவவாறு அருந்தின உடற்கு நோய்கள் 


தகுதியாம் . 


டாம் . 


உண்கலவகைகள் 


233 


உதங்கர் 


உண்கலவகைகள் - பொன் ,வெள்ளி, வெண் 
கலம் , இவற்றால் செய்வித்த கலங்கள் , 
வாழையிலை , பலா , முந்திரி , தாமரை , மர் 
தாலா, காட்டு முருக்கு மற்ற இலைகளால் 
தைத்த கல்லைகள் . 
உண்டாட்டு - கட்டி ஆர்க்கும் வீரக்கழலினை 
யுடைய தறுகண்ணர்மதுவை உண்டு மனங் 
தளித்து ஆடியது ( பு . வெ ). 
உண்டி - இது , வாய்குவிந்து காசிடமாத் 
திரம் துவாரமுள்ள பேழை . இந்த வகை 
யில் மேல் நாட்டார் பலவகையாகக் கண்டு 
பிடித்திருக்கின்றனர் . தற்காலம் இருப்புப் 
பாதையில் பிளாட்பாரம் டிகட் வாங்குவ 
தற்கு ஒரு அணா துண்டை உண்டியிலிட் 
டால் ஒரு டிகட்டு வருகிறது . இது ஒரு 


வகை . 


உண்ணழலை எல்லப்ப நயினார் - இவர் ஒரு 
புலவர் . திருவண்ணாமலையி லிருந்தவர் . 
சேறைக் கவிராஜ பண்டிதர் காலத்தவர் . 
இவரைப் பற்றி வேறொன்றுந் தெரிய 
வில்லை . " பாழ்ப்பாய் மடத்துப் பரமாவுன் 
பாண்கவிதை கேட்பாரெல்லாம் புத்தி 
கேட்டபேர் தோட்பாவும் , ஒணான் 
விழுந்தாலு முண்டு பரிகாரமிது வாணா 
எளவே வரும் . இவர் கவிராசரைப் 
பாடியது . 
உண்மை - ( சம்பவம் ) ஒரு கல் இரும்பை 

ஈர்த்ததெனில் அது காந்தமென அறிதல் . 
உண்மையா நந்தர் அரிசிற் கரைப்புத் 

தூரிற் சிவபூசைசெய்து பேறடைந்தவர் . 
உதக்சேநன் - விஷ்வக்சேநனுக்குக் கும 
ரன் விசவசேகன் குமான் என்றுங் கூறு 
வர். இவன் குமான் பல்லா தன் . 
உதங்கமேகம் உதங்கர் நீர் வேண்டிக் 
கண்ணனை வேண்ட அவ்வகையே கண் 
ணன் அமுதங் கொடுக்க இந்திரனுக்குக் 
கட்டளையிட அவன் நீசவுருக்கொண்டு 
தோற்பையில் அமுதங்கொண்டுவர உதங் 
கர் கோபித்து இது கண்ணன் வஞ்சனை 
யென்று எண்ணுகையில் கண்ணன் எதிர் 
நின்று உதங்கருக்குண்மை கூறி நீ எக் 
காலத்து ஜலத்தை விரும்புகின்றனையோ 
அப்போது மேகங்கள் உனக்குச் சலத்தை 
வருஷிக்கும் அந்த மேகங்கள் உன்பெயர் 
கொள்க என்றனர் . (பாரதம் - அச்வ. ) 
உதங்கர் - 1. பிருகு வம்சத்தவர் . பயிலவ 
சனிவர்க்குச் சீடர் . இவர் ஒருமுறை 
ஆசாரியர் பொருட்டுக் காட்டிற்சென்று 


பிறகுசுமை தூக்கிக்கொண்டுவந்து கீழிறக் 
இனபோது விறகில் சடையொன்று சிக்கிக் 
கொண்டு அறுந்தது . 

அறுந்த அந்தச் 
சடைவழியாய் உதிரம் ஒழுகி அக்நியாய் 
உபத்திரவப்படுத்தப் பயிலவர் , தமது கும 
ரியையேவி அவரைத் தூக்கித் தேறு தலை 
செய்வித்துத்தமது குமரியை மணம் புணர் 
ப்பித்தனர் . பாரதயுத்த முடித்துத் துவார 
கைக்குச் செல்லும் கண்ணனை வழியில் 
சந்தித்து நீ பதினெட்டு அக்குரோணிப் 
படைகளின் உயிர்களைக் கொலைசெய்வித் 
தமையால் உன்னைச் சபிக்கிறேன் என்னக் 
கண்ணன் இவரைச் 

இவரைச் சமாதானப்படுத்தி 
அவர்க்கு விச்வரூப தர்சனங் காட்டி உண் 
மை தெரிவிக்கத் துதித்தவர் . இந்த உதல் 
கர் குரு திணையின் பொருட்டுக் குருவின் 
பத்தினி விருப்பின்படி பௌடிக மகா 
ராஜன் பாரிக்கு ஒரு முனிவர் கொடுத்த 
நாசாத்தின காதணியை வாங்கிக்கொண்டு , 
வந்த சமயத்தில் அது வழியில் தக்ஷகனால் 
கவரப்பட்டது . அதனைப் பூமிதேவியின் 
சகாயத்தால் நாகலோகஞ் சென்று குதி 
ரையாக வந்து தவிய அச்நிதேவன் காதி 
லூதி நாகரைத் துன்பப்படுத்திக் குண்ட 
லத்தை மீண்டும் பெற்றுக் குருபத்தினிக் 
குத் தந்து குரு விசுவாசம் பெற்றவர் . 
சனமேசயனைச் சர்ப்பயாசஞ் செய்யத் 
தூண்டியவர் . குவலயாசுவனால் துந்து வைக் 
கொலை செய்வித்தவர் இவர் அமுதம் 
பெறும்படி தவஞ்செய்ய 

அத்தவாக்கி 
தேவரை வருத்தியதால் இந்திரன் சிவ 
மூர்த்தியிடம் முறையிடச் சிவமூர்த்தி 
அவனுக்கு வேண்டியது அமிர்தம் அதை 
அவனுக்குக் கொடுக்க இந்திரன் 
கோபத்தால் நீசவுருக்கொண்டு அமிர் தங் 
கொள்க என முனிவர் நீசனுக்கு அமிர்தம் 
எது என்றெண்ணித் தூர அகல்க என 
இந்திரன அகல , முனிவர் இந்திரன் வஞ் 
சனை அறிந்து இந்திரன் , அமுதத்தை இழக் 
கச் சாபமிட்டனர் . 

2. சூதர் சீடரில் ஒருவன் இவன் க்ஷய 
ரோகத்தால் வருந்தி ஆசாரியரை வேண்ட 
அவர் விபூதிகுண்ட ஸ்நானஞ் செய்கவென 
அங்கனம் ஸ்நானஞ் செய்து நீங்காமை 
கண்டு ஆசாரியலா இகழ ஆசாரியரால் 
காகவுருப் பெற்று விபூதிப் பையினைத் 
தின்னுமுணவெனக் கிரகித்து அவ் விபூதி 
பரிசத்தால் சாபம் நீங்கியவன் . 
3. சங்கராசாரியரை வழிபட்ட ஆசிரியர் , 


என 


உதங்கன் 


283 


உதயணன் 


உதங்கன் - உத்துங்க முனிவன் குமரன் .. 

டனர் . 

இதில் சித்தூர்கோட்டைத் தரை 
திருதமன் குமரியாகிய பிரபையை மண யாக்கப்பட்டது . பல ராஜபுத்திரிகள் தீப் 
ந்து கங்கா யாத்திரை செய்து , கங்கையில் புகுந்தனர் 
ஸ்நானம் செய்கையில் இவன் தேவியை உதயணகுமாரகாவியம் இது ஒரு தமிழ் 
முதலை பிடித்துச் செல்ல விசனம் அடை நூல் , இது வத்சதேசத் தாசனாகிய உத 
ந்து மீண்டவன் , 

யண குமாரனுடைய சரித்திரத்தைக் கூறு 
உதச்சியர் - ஆவந்தியர் மாணாக்கா . 

உதயணன் கதை - இது , பெரும் 
உதட்டில் உண்டாகும் ( கக ) ரோகங்கள் 

கதை யென்றும் வழங்கப்படுந் தமிழ் நூல் . 
1. கண்டோஷ்ட ரோகம் 2. வாதோஷ்ட உதயணன் குரு குலத்திற் பிறந்தவன் . 
ரோகம் 3. பித்தோஷ்டரோகம் 4. சிலேஷ் சதானிகனுக்கு மிருகாவதி பாற் றோன்றிய 
மோஷ்டரோகம் 5 . சந்நிபாதோஷ்ட 

வன் . இவன் நாடு வத்தவநாடு ; இராசதானி 
ரோகம் 6. ரத்தோஷ்டசோகம் 7. அற்பு 

கோசம்பிநகர் , சூரியோ தய காலத்திற் பிறந் 
தோஷ்டசோகம் 8. மாமி சோஷ்டசோகம் 

தது பற்றி இவனுக்கு இப்பெயர் அமைக் 
9. மேதோஷ்டரோகம் 10. க்ஷதோஷ்ட 

தது , தேவியார் வாசவதத்தை முதலிய 
ரோகம் 11. சலாம்புதோஷ்டரோகம் . ( ஜீவ 

நால்வர் . தன்னிகரில்லாதவனே தொடர் 
சக்ஷாமிர்தம் .) - 

நிலைச்செய்யுட்குத் தலைவனாக இருத்தல் 
உதத்தன் - ஓர் அசுரன் ; நராந்தகன் ஏவலால் 

வேண்டு மென்று ஆன்றோர் கூறியதற் 
இவனும் துந்துபியுங் கூடிக் கிளி யுருக் 

கேற்பக் கல்விமுதலிய சிறப்பியல்புகள் 
கொண்டு , மகோற்கடரைக் கொல்ல வந்து 

பலவற்றாலும் ஒப்பற்று விளங்கியவன், 

இவன் . 
பருந்துருக்கொண்ட விநாயகமூர்த்தியாற் 

அரசர்க்கரசனென்றும் , 

எகச் 

செங்கோலினனென்றும் வழங்கப்படுவான் , 
கொல்லப்பட்டவன் , 

இவனுடைய தாய்மரபு , தந்தைமாபு இர 
உதத்தியன் - சத்தியவிரதனைக் காண்க . 

ண்டும் மிகப் புகழ்பெற்றவை. தந்தையின் 
உதத்யன் - உசத்தியன் காண்க . 

குலம் குருகுலம் . தாயின் குலம் ஏயர் 
உதயகிரி - இருக்ஷபர்வதம் 

குலம் , இவன் இந்த இரண்டு குலத்திற்கும் 
உதயகுமரன் - காவிரிப்பூம் பட்டினத்தரச 

உரிமைபூண்டு விளங்கினான் , ஏயர் குடிக் 
னாகிய நெடுமுடிக்கிள்ளியின் புதல்வன் . 

கும் , சேதி நாட்டிற்கும் , உரியவர் இவன் 
இவன் இதற்கு முன் பிறப்பில் இராகுலன் . தாய் மரபினர் . வத்தவநாட்டிற்கும் , குரு 
இவன் அப்பிறப்பில் 

மணிமேகலைக்கு குலத்திற்கும் உரியவர் இவன் தந்தை மா 
நாயகன் ; இப்பிறப்பிலும் அவளிடத்து பினர் . இயற்கை யழகிலும் , செயற்கை 
ஆசைகொண்டு பலமுறை அவளிடஞ் 

யழகிலும் சிறந்தவன் . மிக்க இளமைப் பரு 
சென்று தன்னை மணக்க விரும்பினவன் , 

வத்திலேயே பலவகைக் கலைகளையும், பழம் 
மணிமேகலை இவன் , விருப்பத்தை மாற்ற பிறப்பிற் செய்த தவத்தால் முற்றக்கற்றுத் 
காய சண்டிகையின் உருக்கொள்ள இவன் தேர்ந்தோன் . விற்படை முதலியவற்றி 
தனித்து மணிமேகலை இருந்த இடஞ் லும் , யானை ஏற்றம் முதலியவற்றிலும் , 
செல்லக் காயசண்டிகை என்னும் வித் யாழ் விச்சையிலும் வல்லுநன் . விற்படை 
தியா தர மங்கையின் கணவனாகிய காஞ்ச முதலியவைகளைக் கற்பித்தலிலும் , சிறந்த 
னன் மணிமேகலையைத் தன் தேவி யென் 

இது பற்றியே ஆசான் , தேசிக 
று எண்ணித் தன் தேவியிடம் இவன் னென்றும் சிறப்புப் பெயர்களுக்கு உரிய 
களவுப்புணர்ச்சி வேட்டுவந்தான் என்று னா , இவன் விளங்கினானென்றும் விச்சை 
கொலைபுரிய அவனாற் கொலையுண்டவன் . வீரனென்று சிறப்பித்துப் பாராட்டுதற்கு 
(மணிமேகலை ). 

உரியனாக இருந்தானென்றும் தெரிகின் 
உதயசிங்- இவன் இராஜபுத்ர அரசன் ரானா றன செல்வத்துட் செல்வமாகிய கேள்விச் 
சங்கன் குமரன் . மொகல் அரசனாகிய அக் செல்வமும் இவன் பால் அமைந்திருந்தமை 

எதிர்க்காமல் ஹராவலி பள்ளத் புலனாகின்றது . இன்னும் , இவன் யானை 
தாக்கில் ஒளிந்தவன் . இந்த யுத்தத்தில் யை அடக்கும் ஆற்றலுடையானென்றும் , 
அரசனில்லாமலே ரசபுத்ர வீரர் மனைவி யானை யிலக்கணத்தை நன்கறிந்தவன் என் 
யர் சகிதராகச் சென்றனர் . சிலராஜ புத்தி றும் , யானைப் பேச்சில் வல்லவனென்றும் , 
ரிகள் வாளெடுத்து யுத்தஞ்செய்து மாண் கருதப்படுகிருன் . பிரச்சோதனுடைய 

30 


வன் . 


பரை 


உதயணன 


234 


உதாசீநமதம் 


பட்டத்து யானையாகிய நளகிரியென்பது உதயபலம் புதன் உதயத்து நிற்கின் 
மதவெறிகொண்டு திரிந்து ஒருவருக்கும் , ( 103 ) குற்றத்தைப் போக்குவன் . சுக்கிர 
அடங்காமல் உஞ்சேனை நகரத்தைப் பாழ் னும் உதயத்துநிற்கின் ( 500 ) குற்றத்தைப் 
படுத்திய பொழுது அவன் வேண்டுகோட் போக்குவன் வியாழன் உதயத்து நிற்கில் 
கிரங்கிச் சிறையினின்றும் சென்று அதனை ( க ) லக்ஷம் குற்றம் நீக்குவன் . இவர்கள் 
மிக எளிதில் அடக்கியது பற்றியே அவ கேந்திரங்களில் நின்றாலும் தோஷங்களைப் 
னாலும் , மற்றையோராலும் மிக மதிக்கப் போக்குவர் . இவை நட்பாட்சி உச்சமா 
விளங்கினான் . 

இதனாலேதான் இல் நலம் என்ப . பகை நீசமாகி லாகாது . 
பிரச்சோதனன் , உஞ்சேனை நகரியின் குஞ் உதயன் -1. சதாகேன் குமரன் . இவன் அக் 
சரச்சேரியிலுள்ள மாளிகையை இவனுக்கு 

நான் . 
இருப்பிடமாக அமைத்தனன் போலும் . 2. சகத்திரா நீகன் குமரன் . 
இவனுடைய யாழின் பெயர் கோடபதி உதயாவன் - அசாதசத்ருவின் போன் , 
என்பது ; அஃது எக்காலத்தும் தன் பாடவி புத்ரநகரம் நிருமித்தவன் . 
தன்மை திரியாதது ; அஃது இந்திரனாற் உதயையோடை இவள் பதுமாபதியின் 
பிரமசுந்தர முனிவருக்கும் அவரால் இவ நற்றாய் . சிவமதியின் சகோதரி . 
னுக்கும் கொடுக்கப்பட்டது ; அதன் பால் யரசன் மனைவி 

( பெருங்கதை). 
இவனுக்கு மிக அன்பு உண்டு . யாழிற் உதரரோகம் வாயினடியும் , உதடும் சுருங் 
குரிய மரங்களினியல்பையும் , நரம்புகளின் கல் , கைகால் வீங்கல் , பலம் , நடை அச 
இலக்கணங்களையும் இவன் நன்கு அறிந்த னம் குறைதல் , தேகம் உலால் , வயிறு 
வன் , அதிவிசித்திரகரமான சண்ணி கட் வீங்கல் இவைகளைப் பூர்வ ரூபமாகப் பெற் 
தேலிலும் , வாழைக்குருத்தில் நகத்தினாற் றிருக்கும் . இது வாத உதரரோகம் , பித்த 
பொய்கை முதலிய பலவகையான சித்தி உதரரோகம் , சிலேஷ்ம உதாரோகம் , திரி 
ரங்கள் பொதித்தல் முதலியவற்றிலும் , தோஷ உதரசோகம் பீலிகோதர ரோகம் , 
வல்லவனாக இருந்தான் . தன்னைச் சுமந்து பந்தோதர ரோசம் , க்ஷதோதர ரோகம் , 
வந்தபிடி இறக்கும் தருணத்தில் நற்கதி சலோதாசோகம் , யகுர் தோதாசோகம் ஜல 
யடையுமாறு பஞ்ச மந்திரத்தை அதன் ஸ்தம்போதர சோகம் எனப் பலவகை . 
காதில் ஓதினனென்றும் தெரிதலாலும் , இதனை மகோதரம் , பெருவயிறு , துந்தி 
பிறவற்றாலும் இவன் மந்திர வித்தையில் ரோகம் என்பர் . இதனைப் பில்வாதிலேக் 
வல்லவனென்று தெரிகிறது . ஒவ்வொன் யம் , அயச்செந்தூரம் முதலியவற்றால் வச 
றையும் , ஆராய்ந்தே தெளிபவன் . இவ மாக்கலாம் . ( ஜீவரக்ஷாமிர்தம் ). 
னுக்கு இடவகன் , உருமண்ணுவா , யூகி , உதவகன் - சண்முக சேநாவீரன் . 
வயந் தகனென்னும் நான்கு முக்கிய மந்திரி உதவாசு - 1 ( சூ . ) சநகன் குமான் . 
களும் , வேறு பல மந்திரிகளும் இருந்தனர் . 2. பிரசை குமரன் . 
அவர்கள் இவனுக்காகச் செய்த உதவிகள் உதாசநன்- அக்கி . 
மிகப் பல , இந் நால்வரும் , இவனுடைய உதாசித் - கேகய நாட்டாசன் தூதன் . பாத 
தோழர்களாகவும் விளங்கினார்கள் . அவர்க னைக் கேகயத்திற்கு அழைத்துச் சென்ற 
ளிடத்து இவனுக்கு விசேஷ அன்பு வன் . 

மேற் கூறிய மந்திரிகளாகிய உதாசீநமதம் - இம்மதம் , நாநக் என்பவனால் 
தோழர்களை யன்றி இசைச்சன் முதலிய தாபிக்கப்பட்டது . இதற்குச் சீக்மதம் என 
அன்புடைத் தோழர்கள் பலர் இவனுக்கு வும் பெயர் , இந்த நாநக் என்பவன் பஞ் 

ருந்தார்கள் . அறப்போரிலும் , மறப் சாபில் பீயாஸ் நதி தீரத்திலிருக்கும் ராம 
போரிலும் பேராற்றலுடையவர் . குறித்த புரத்தில் இக்ஷவாகு வம்சத்தவனான கல் 
இலக்கை ஊடுருவிக்கொண்டு அப்பாலுள் யாணசந்த் என்பவனுக்கு ( கஙகக ) இல் 
எவற்றையும் துளைத் துருவும்படி எய்ய பிறந்தவன் . இவன் முதலில் தன் மத 
வல்ல இராமன் ஓரி என்பவர்களைப்போல் த்தைவிட்டுப் பிறகு மகம்மதிய மதத்தைப் 
அம்புகளை எய்யும் வீரருள் வீரனாக இவன் பின்பற்றினான் எனினும் மகம்மதியர்க் 
விளங்கியதுபற்றி வில்வல்லி யென்றும் குரிய சுந்தத்தென்னும் சடங்கைச் செய்து 
பாராட்டப்பவொன் . நன்றி யறிவிற் சிறந் கொள்ளவில்லை . இவன் இந்து மதத்தில் 
தவன் , (பெருங்கதை ). 

சிலவற்றைக் கைக்கொண்டு வேறொரு 


உண்டு , 


உதாத்தவணி 


235 


உத்தமச்சோழப் பல்லவராயன் 


கள். 


புதிய மதத்தை ஸ்தாபித்தான் . இவன் ரித்து வந்தவன் . " முதியர்ப்பேணிய வுதி 
தன் சீடரை மிக்க சாந்தராகச் செய்வித் யஞ் சோல் " அகம் உங . தனது நாட் 
தான் . 

இவனுக்குப் பின் வந்த குரு டினைத் துன்பமெய்தாதபடி பாது காத்து 
கோவிந்தென்னும் சீடன் , சீக்கியரைச் 

வந்தவன் நாடு கன்னகற்றிய வுதியஞ் 
சூரர் ஆக்குவித்தான் . அதுமுதல் இச் 

சோல் " அகம் சுடு . பதிற்றுப்பத்து முதற் 
சாதியார் ஆயுதபாணிகளா யிருக்கின்றார் பத்திக்குத் தலைவன் இவனேயென் றூகிக் 
இம் மதத்தவர் இம்சை செய்யா 

கப்படுகின்றது, இவன் புதல்வர்கள் 
மையைப் பாமதர்மமாகக் கொண்டிருக் இமையவரம்பன் நெடுஞ்சேரலாதன் , பல் 
கின்றனர் . 

யானைச் செல்கெழு குட்டுவன் என இரு 
உதாத்தவணி வியக்கத்தக்க செல்வத் வர் . இவ்விருவரும் முறையே பதிற்றுப் 
ததும் , மேம்பட்ட உள்ளத்ததுமான உயர்ச் பத்து உ - ம் பத்துக்கும் கூ -ம் பத்துக்கும் 
சியை மிகுத்துச் சொல்வது . இதனைத் தலைவராயினார் . இவ்வுதியஞ் சோலை 
தமிழ் நூலார் வீறுகோளணி யென்பர் . நற்றிணை கக - ல் பாடியவர் யினந்தை 
உதாரம் - இது வைதருப்பச் செய்யுணெறி மகனார் இளங்கீரனார். 
விலொன்று . சொல்லப்பட்ட செய் உதிரன் - மித்திரசக னென்று 

மித்திரசக னென்னுஞ் சூர்யவம் 
யுளில் சொற்படு பொருளின்றி , அதன் சத்தரசன் . வசிட்டர் சாபத்தால் அரக்க 
குறிப்பினால் ஒரு பொருள் நெறிப்படத் னாய் விச்வாமித்ரர் ஏவலால் வசிட்டர் புத் 
தோன்றுவது . ( தண்டியலங்காரம் ) 

ரர்களைக் கொன்றவன் . 
உதார்மன் - 1. பாரதயுத்தத்து விடசேன உதீச்சீதேவர் - இவர் தொண்டமண்டலத் 
னுடன் போர்புரிந்தவன் . 

துப் பையூர் கோட்டத்து ஆரணிநெடுந் 
2. பாஞ்சாலன் குமரன் . 

துறை ஆற்பாகை, சைநர் . திருக்கலம்பக 
உதாவகன் - சூரபதுமன் படைத்தலைவன் . மெனுஞ்சைநக்கலம்பகஞ் செய்தவர் ( திருக் 
உதாவர்த்தரோகம் இதுவும் மூலரோ கலம்பகம் . ) 
கத்தை யொத்த சோகம் . இது வாததே உத்கசம் - ஒரு புண்ய தீர்த்தம் . 
கட்கு பயறு , வரகு , சோளம் , கடலை கார உத்கருஷசமை - அவ்யாப்தமான திருஷ் 
வஸ்துக்கள் சேர்கையில் வாயு அதிகரித் டாந்த தருமத்தால் சாத்யபக்ஷ அவ்வியா 
துக் குதத்தில் நோவையும் , மலபந்தத்தை பகமான தருமத்தை வருவித்தல் , 
யுஞ் செய்யும் . இது குதத்தில் வேதனை செ உத்கலம் - ( 1 ) ஒட்டிரதேசம் . 
ய்வதால் குதகீலம் என்பர் . இதற்கு மூல ( 2 ) புருஷோத்தம க்ஷேத்ர மென்னும் 
ரோக சிகிச்சை நலம் . ( ஜீவரக்ஷாமிர்தம் ). ஜகந்நாதக்ஷேத்ரம் . இந்த க்ஷேத்ரமகிமை 
உதிதகாலம் சூரியன் கிரணங்களுடன் 

பிரகன்னார தீய புராணத்தில் கூறியிருக் 
கோடு கிழித்தமாத்திரையே எதுவரையில் 

கிறது . 
காணப்படுகிறானோ அக்காலம் ( பராச - ம :) . உத்கலன் - 1. துருவன் மூத்த குமான் . 
உதிட்டிரன் - பாண்டுபுத்ரனாகிய தருமராஜ 

இவன் தம்பி வத்சரன் . இளமையில் 
னுக்கு ஒரு பெயர் . இவன் குமரன் பிரதி உண்மை ஞானம் பிறந்து இராஜ்யத்தை 
விந்தியன் . இவற்குக் கௌரவியிடத்துத் 

வீட்டுத் தவநெறி யடைந்தவன் . இவனாண் 
தேவகன் பிறந்தான் . 

டதேசம் உத்கலம் ஒட்டிரதேசம் என்பர் . 
உதியஞ்சேரல் இவன் ஒரு சேரர்தலைவன் . 2 சுத்யமன் குமரன். 
நெடுஞ் சேரலாதனுக்குத் தந்தை , இவன் உத்கலை - சம்பிராட்டின் தேவி . 
தேவி நல்லினி. 

உத்காதா தேவதைகளைக் கெட்டியாய்த் 
உதியன் - இவர் சோலர் மரபினன் பாரதப் துதிப்பவன் . 
போரில் இருபடை யாளர்க்கும் போர்முடி உத்கீதன் பூமாவின் குமரன் . தாய் ருஷி 
யுமளவும் உணவளித்தவனாதலிற் பெருஞ் குல்லி , தேவி தேவகுல்லி , குமான் பிரஸ் 
சோற்றுதியஞ் சோலெனவுங் கூறப்படு தாவன் . 
வான் . முதற்சங்கப் புலவராகிய முரஞ்சி உத்தமச்சோழப் பல்லவராயன் 
யூர் முடிநாகராயராற் புகழ்ந்து பாடப்பெற் சோழன் , சேக்கிழாருக்குத் தனதுரிமைச் 
றவன் . புறம் உ . தன் குலத்து முதியோ செங்கோன் மரியாதை செய்து திருத் 
ரிறந்தார்க்குச் செய்யுங் கடன்களெல்லாம் தொண்டர் புராணங் கேட்டுச் சைநசமயத் 
குறைவறச் செய்து ஏனையோரை ஆத திருந்து சைவசமயமாகத் திருந்தியவன் . 


உத்தமநம்பி 


236 


உத்தரன் 


உத்தம நம்பி மணவாளமாமுனிகள் காலத் தூங்குகையில் அச்வத்தாமனால் கொல்லப் 
தில் திருவரங்கத்தில் பெருமாளுக்குத் 

பட்டவன் . பாஞ்சாலன் , 
திருவாலவட்ட கைங்கர்யம் செய்துகொண் உத்தாகீதை - பாரதத்தில் ஒரு பாகமாகிய 
டிருந்தவர் . 

வேதாந்த நூல் . 
உத்தமபாநு - பாண்டவர் படை விரன் , உத்தரதரு - போக பூமியிலொன்று . இது 
உத்தமலக்ஷணம்- ( கூஉ ) நகங்கள் , கண்கள் , இமயம் , ஏமகூடம் , நிடதம் , மேருமுதலிய 
மூக்கு , தன்மத்யபாகம் , முழங்கால்கள் , வற்றிற்கு அப்பாலிருப்பது சஞ்சீவியைக் 

காண்க. 
எனும் ஐந்துறுப்புக்கள் நீண்டிருத்தல் 

அதுமான் சஞ்சீவி பொருட்டுச் 
வேண்டும் . கழுத்து , கணுக்கால் , முதுகு , 

சென்றபோது இதனைக் கண்டு பொழுது 
குறி , எனும் நான்கும் குறுகியிருத்தல் 

விடிந்ததென்று திடுக்கிட்டு இது வேறு 
வேண்டும் . நகம் , தோல் , கூந்தல் , பற்கள் , 

கண்டமெனத் தேறினன் . (சிலப்பதிகாரம் ) 
விரல்களின் கணுக்கள் எனும் ஐந்தும் மிரு உத்தாகோசமங்கை- இது பாண்டி நாட்டி 
துவா யிருத்தல்வேண்டும் . வயிறு, பிடரி , லுள்ள தலம் , திருவாதவூரடிகள் உபதேசம் 
தோள்கள் , மூக்கு , மார்பு , நெற்றி , இந்த 

பெற்ற தலம் . அம்பிகை இத் தலமான் 
ஆறும் உயர்ந்திருக்க வேண்டும் . கண்கள் , 

மியத்தை வினவ இறைவன் உத்தரத்தை 
உதடு , மோவாய்க்கட்டை , உள்ளங்கால் , 

( கோசம் ) இரகசியமாகக் கூறியதால் இப் 
உள்ளங்கை, நகம் , பீஜம் எனும் ஏழும் 

பெயரடைந்தது . வீரசிங்கா தனபுராணம்) 
சிவந்திருத்தல் வேண்டும் , முஷ்டி,மணிக் உத்தாகௌத்தன் - வாரணாசி நகரத் தாசன் 
கூடு , மார்பு எனும் மூன்றும் வலுத்திருத் 

( சிலப்பதிகாரம் .) 
தல் வேண்டும் . நெற்றி , மார்பு இரண்டும் உத்தரசிந்து - ஒருநதி வடக்கிலுள்ளது . 
விரிந்திருத்தல் வேண்டும் . ( சைவபூஷணம் ) உத்தாநல்லூர் நங்கை- இவள் ஒரு பெண் 

கவி, இவள் பிராமணரை வசைபாடினாள் . 
உத்தமறி -தாமசனுடன் பிறந்தவன் . 

" சந்தனமரமும் வேம்பும் தனிமையாக் 
உத்தமன் - 1 , மூன்றாம் மது . பிரியவிரத 

கந்தநாறும் , அந்தணர் தீயில் வீழ்ந்தா லது 
னுக்கு இரண்டாவது பாரியிடத்து உதித்த 

மண நாறக்காணேன் , செந்தலைப் புலைய 
குமான் . இவன் உலகையாண்டு தேவர் 

னார்க்குத் தீமணமதுவே நாறும் , பந்தமும் 
க்கு நன்மை செய்து உத்தமன் எனும் மனு 

தீயும் வேறோ பாய்ச்சலூர் கிராமத்தாரே " 
வாயினன் . 

என்றாள் . 
2. உத்தானபாதனுக்குச் சுருசியிடம் 

உத்தரமீமாம்சை - மீம்சா சாத்திரத்தின் 
பிறந்த குமரன் . இவன் வேட்டைக்குச் 

பிற்பகுதி . 
சென்று இயக்கன் ஒருவனுடன் சண்டை உத்தாம் - இது , வாதி பிரதிவாதிகளால் ஐய 
செய்து கொல்லப்பட்டான் . இந்தத் துயர் மிலாதும் , செவ்வி தாகப் பொருண்முற்றி 
சகிக்காத தாய் இவனைத் தேடிச் சென்று 

யதும் , எளிதிலுணரத் தக்கதும் , மிக்க 
காட்டிலி றந்தாள் , இவன் தன் பத்தினி விரிவில்லதுமானது . அது , சத்தியோத் 
யைக் கள் குடிக்கச் சொல்ல அவள் மறுத்த 

தரம் , மித்தியோத்தரம் , காரணோத்தரம் , 
தனால் அவளைக் காட்டிற்கு அனுப்பினன் . 

பூர்வகியா யோத்தரம் என நான்கு வகைத்து . 
அரசனை நீங்கிய தேவி , பாதாளத்திலுள்ள 

பூர்வ நியாயோத்தரமாவது முன்னமே 
சாலபோ தகன் என்னும் நாகராசனால் கிர 

இவன் இந்த விவகாரத்தில் நியாயத்தானத் 
கிக்கப்பட்டு இருந்தனன் . நாகன் அவளை தில் என்னால் வெல்லப்பட்டான் என்பது . 
வலிய அணை யச் செல்லுகையில் தன் குமரி 

மற்றவை வெளி . (விவகார சங்கிரகம் ) 
யால் மறுக்கப்பட்டு இருந்தனன் . அரசன் உத்தா வேதி - 1. ஒரு நதி . 
பல தர்ம நூல்களாலும் பத்தினியில்லாமல் 

2. குருக்ஷேத்ரம் காண்க . 
நடத்தும் அறம் வீணெனக்கண்டு முனிவர் 

உத்தான் - 1. விராடன் குமரன் . தாய் 
களைக் கேட்டுத் தன் பத்தினியிருக்கும் 

சு தக்ஷணை . பாண்டவர் அஞ்ஞாதவாசத்தி 
நிலையறிந்து தன் நண்பனாகிய பலாகனால் விந்த இடத்தில் இருக்கின்றார்களென்று 
வருவித்து அவளைக்கூடி உத்தமன் என் 

துரியோதனாதிகள் பசுக்கூட்டத்தைக் கவா 
னும் குமானைப் பெற்றான் . 

உத்தரன் பேடியைச் சாரதியாகக் கொ 
உத்தமோசா - துருபதன் குமரன் . திருட் ண்டு அவ்விடஞ் சென்றகாலத்தில் அந்தச் 
டத்துய்ம்மன் தம்பி . பாசறை யுத்தத்தில் சேனையைக்கண்டு பயந்து பின்னிடப் 


உத்தராதித்தன் 


237 


பேடியுருக் கொண்ட அருச்சுனன் உண் நோயைப் போக்கி முன்போல் திருவிழா 
மையுருக் காட்டிய காலத்தில் அருச்சு 

நடத்தினர் . 
னுக்குத் தேரோட்டிப் பசுக்கூட்டத்தை உத்தவர் - 1. பிரகஸ்பதியின் சீடர் . 
மீட்டவன் . முதனாள் யுத்தத்தில் சல்லி தேவன் தம்பியாகிய தேவபாகன் குமார் . 
யனால் மாண்டவன் . 

கண்ணனைப்போலுருவியற்றிப் பூசித்தவர் . 
2. கனகவிசயர்க்குத் துணையான விதுரருக்குத் தத்வமுபதேசித்தவர். பூர்வ 
அரசன் . (சிலப்பதிகாரம் ). 

சன்மத்தில் வசுவாயிருந்தவர். கிருஷ்ண 
உத்தராதித்தன் - விரதன் என்னும் வேதிய னுக்கு மந்திரி . இவர் கிருஷ்ணனால் நந்த 
னுக்கும் சுபவிரதை யென் றவளுக்கும் 

கோபிகைகளைச் சமாதானஞ் செய்விக்க 
சுலக்ஷணை யென்னும் ஒரு புத்திரி இருங் 

அநுப்பப்பட்டவர் . கிருஷ்ணனால் தத் 
தனள் . இவள் உத்தராதித்தனை அடைந்து 

வோபதேசம் பெற்றவர் . 
தவஞ்செய்கையில் ஒரு ஆடு அவளை வலஞ் 

2. நகுஷன் குமரன் . 
செய்து வந்தது . ஒரு நாள் சிவபிரான் உத்தாநபரிகசு- ( சூ ) சையாதியின் குமான் . 
பிராட்டியுட னணைந்து வேண்டிய கேள் உத்தாநபர் கீ - சர்யாதி குமரன் , 
என்ன சுலக்ஷணை இந்த ஆட்டிற்கு நற் உத்தாநபாதன் - சுவாயம்பு மனுவிற்குச் சத 
பதவி தருக எனப் பிராட்டியார் இந்த ஆடு ரூபியிட முதித்த இரண்டாங் குமரன் . 
காசிமன்னன் புதல்வியாய்ப் பிறகு முத்தி இவனுக்குச் சுநீதி , சுருசி என இரண்டு 
யடைக என்று சுலக்ஷணையைத் தோழி 

பாரிகள் . இவ்விருவரில் சுருசியிடத்தில் 
யாகக் கொண்டனள் . 

அரசன் ஆசைவைத்துச் சு நீதியையும் 
உத்தராபதி - சிறுத்தொண்டர் பொருட்டு 

அவள் குமானையும் அலஷ்யம் செய்திருக் 
ஆத்தி விருக்ஷத்தடியில் இருந்த சிவமூர்த்தி 

கையில் சுநீதி குமானாகிய துருவன் , தாய் 

தந்தையரை விட்டு நீங்கித் தவமேற்கொ 
யின் பெயர் . 

ண்டு காசிபராச்சிரமமடைந்து உபதேசம் 
உத்தரை மச்ச தேசாதிபதியாகிய விரா 

பெற்று விஷ்ணுவை யெண்ணித் 
டன் குமரி, தாய் சு தக்ஷணை , பரீக்ஷித்தின் மியற்றித் துருவபதம் பெற்றனன் . இவ 
தாய் , அருச்சுனனிடம் நடனம் பயின்ற 

னுக்குச் சுருசியிடம் பிறந்த குமரன் உத் 
வள் . அசுவத்தாமன் , பாண்டவர் கருவறு 

தமன் . 
க்க ஏவிய அத்திரம் இவள் கருவிலிருந்த 

உத்தாமகுசுமை- உமாதேவியாரின் தோழி 
பிண்டத்தைச் சேதிக்கப் புகுந்தகாலத்தில் 

யரில் ஒருத்தி , தேவி கௌரியாக வரம் 
அவ்வத்திரத்தால் கெடுதி உண்டாகமல் 

பெற நீங்கியகாலத்துத் திருக்கைலையில் 
விஷ்ணு மூர்த்தியால் காக்கப்பட்டவள் . 

காவலாக நின்றவள் . 
அபிமன்யுவின் தேவி . 

உத்தாரகன் - உபமன்யு . 
உத்தவசிக்கனர் - தாரூர் எனும் கிராமத் உத்தாரமடங்கம் - இது நாடக விகற்பத் 
தில் இருந்த வேதியர் . இவர் ராமபஜனை தொன்று . இது , மக்கள் பலரைத் தலை 
செய்து கொண்டிருக்கும் நாட்களில் ஸ்ரீ வராகப் பெற்றும் பெரும் பொல்லாத 
ராமநவமியன்று பிதருப்பட்டண மடைந்து பேருடைத்தாய்ப் பெண்களாலாற்றப்பட் 
உற்சவங் கொண்டாடுகையில் திருவிழா இச்சந்தி ஐந் துமுடையது . ( வீரசோழியம் ). 
வீதி வலம்வா அவ்விடமிருந்த துருக்கர் உத்தாலகர் - 1. தௌமியர் மாணாக்கர் . 
வலம் வராதபடி தொந்தரைசெய்து வேதி இவர்குமரன் சுவேதகேது . முதலில் 

பெண் 
யரை அடிக்க வேதியர்கள் உத்தவசிக்கன கள் , வரம்பில்லாமல் பரபுருஷரைப் புண 
ரிடம்கூறத் தாசர் பெருமாளைத் துதிக்கப் ர்ந்திருந்தனர் . ஒருநாள் இவர் தேவி ருது 
பெருமாளிட மிருந்த அநுமன் கோபங் ஸ்நானஞ்செய்து மீளுகையில் ஒரு வேதி 
கொண்டு அவ்விடமிருந்த மசீதை இடித் யன் இவர் மனைவியைப் புத்திர வாஞ்சை 
துத் தள்ளினன் . இதை அறிந்து துருக்க க்காக யாசிக்க இவர் கோபித்து இது முதல் 
ராசன் கோபிக்க அவனுக்கு வயிற்று வலி பெண்கள் 

பரபுருஷரைச் 

சேரக்கூடா 
கண்டு வருந்தி அவ்விடமிருந்த பக்கிரி தெனக் கட்டளையிட்டவர் . 
யிடங்கூறப் பக்கிரி அநுமனைத் துதித்துத் 2. அருணன் புத்தர் . 
தாசரிட மடைந்து பிரார்த்திக்கத் தாசர் உத்தி ( உ ) - நுதலிப்புகுதல் , ஒத்து 
பெருமாளை வேண்டி அவனடைந்த முறைவைப்பு , தொகுத்துச்சுட்டல் , வகுத் 


238 


உபசாரம் 


துக்காட்டல் , முடித்துக்காட்டல் , உபகரணப் பொருளதிபன் - வேந்தன் காரி 
முடிவிடங்கூறல் , தானெடுத்து மொழிதல் , யங்களுக்கு வேண்டிய உபகரணங்களை 
பிறன்கோட் கூறல் , சொற்பொருள் விரித் அமைப்பவன் , 
தல் , தொடர்சொற்புணர்த்தல் , இரட்டுற உபகற்பவிபூதி - உபகற்ப விபூதியாவது 
மொழிதல் , ஏதுவின் முடித்தல் , ஒப்பின் காட்டிலே 

மரங்கள் ஒன்றோடொன்று 
முடித்தல் , மாட்டெறிந்தொழுகல் , இணைந்து தானே உண்டாகிய அக்கினியி 
இறந்தது விலக்கல் , எதிரது போற்றல் , 

னாலே வெந்து விளைந்த சாம்பலையும் , 
முன் மொழிந்து கோடல் , 

பின்னது 

செயற்கையாலுண்டான செங்கற்சூளை , 
நிறுத்தல் , விகற்பத்தின் முடித்தல் , முடிந் குயவன் சூளை முதலியவற்றின் சாம்பல்க 
அதுமுடித்தல் , உரைத்து மென்றல் , உரை ளையும் , வாமதேவ மந்திரத்தினால் பஞ்ச 
த்தாமென் றல் , ஒருதலை துணிதல் , எடுத் 

கவ்வியத்தை வார்த்துக் கலந்து அகோர 
துக்காட்டல் , எடுத்தமொழியி னெய்த மந்திரத்தினாலே பிசைந்துருட்டித் தற் 
வைத்தல் , இன்ன தல்லது இது வென புருட மந்திரத்தினாலே பதரை விரித்து 
மொழிதல் , எஞ்சிய சொல்லின் எய்தக் வைத்துச் சிலாக்கினியிலே தகனம் பண்ணி 
கூறல் , பிற நூன் முடிந்தது தானுடம்படு ஈசானமந்திரத்தினாலே எடுத்துக்கொள்வ 
தல் , தன் குறிவழக்க மிகவெடுத்துரைத்தல் , 

தாம் . 
சொல்லின் முடிவினப்பொருண்முடித்தல் , உபகீசகர் - கீசகனுக்குத் தம்பிமார்கள் கேள் 
ஒன்றின முடித்தல் , தன்னின முடித்தல் , 

பன் என்னும் பெயருள்ள சூதபுத்திரர்கள் . 
உய்த்துணர வைப்பு என்பனவாம் . 

இவர்கள் பீமசேனனால் வதைக்கப்பட் 

டார்கள் . 
2. ஒரு இலக்கணத்தால் உணர்த்தப் 
படும் பொருளை நூல் வழக்கொடும் உலக உபகுப்தன்- ( ரூ .) உபகுரு புத்ரன் . இவன் 
வழக்கொடும் பொருந்தக் காட்டி அப் 

அக்நி வம்சம் . 
பொருளை மற்றோரிலக்கியப் பொருளினும் உபதரு ( சூ . ) சத்தியா தன் குமரன் . 
ஏற்குமிடமறிந்து இவ்விடத்திற் 

உபக்கிரகங்கள் - சூரியனைச் சுற்றி வரும் 

எட்டுக் கிரகங்களைப் பல கிரகங்கள் சுற்றி 
ஆகுமெனத் தக்க வகையாகச் செலுத்து 

வருகின் றன. அவை சற்றேறக்குறைய 
வது . ( நன் - பா ). 
உத்தியணி 

( 700 ) உள்ளவாகக் கணித்திருக்கின்றனர் . 
தனது மர்மததை மறைத்தற் 
பொருட்டுச் செய்கையான் பிறரை வஞ்சி 

அவற்றில் ( 400 ) க்குப் பெயருண்டு, மற்ற 

வற்றிற்குப் பெயரிடப்படவில்லை . இவ் 
த்தலாம் . இதனை யுத்தியலங்காரம் என்பர் . 

வுபகிரகங்களில் பெரிது சந்திரன் . மற்ற 
உத்துங்கன் - ஒரு முனிவன் , இவன் தேவி 

உபக்கிரகங்கள் , குறுக்களவில் ( 450 ) மைல் 
குணவதி . இவனுக்கு இவளிடம் உதங்க 

உள்ளனவாய்ச் சிறிய உருவாகக் காணப் 
முனி பிறந்தனன் . தவலயாசுவனுடன் 

படுகின்றன. 
சென்று துந்துவைக் கொலை செய்தவன் . 

உபசய கேந்திரங்கள் - இலக்னத்திற்கு -ம் 
( பிரமபுராணம் ) 

இடம் , ச - ம் இடம் , 40 - ம் இடம் , கக - ம் 
உத்தேசம் - பெயர் மாத்திரையாற் பொரு 

இடம் , இந்நான் கிடங்களும் உபசயங்க 
ளைச் சொல்வது . 

ளாம் , இலக்னத்திற்கும் , ச - ம் இடத்திற் 
உத்பலாவதி - ஸுராட்டின் பாரி . தாமஸ 

கும் , 10 - ம் இடத்திற்கும் எ - ம் இடத்திற் 
மனுவிற்குத் தாய் , ஒரு இருடியின் சாபத் 

கும் முதலாம் இடத்திற்கும், கேந்திரம் , 
தால் பெண்மானுருக்கொண்டு ஸுராட் 

கண்டம் , சதுட்டயம் எனும் பெயர்கள் 
தொடுதலால் கருவுற்றவன் . 

வழங்கும் . ( விதானமாலை ) 
உத்பலினி - ஒரு நதி இமயமலைக்குக் கிழக்கி உபசாரம் ( கசு ) - தவிசளித்தல் , கைகழுவ 
லுல்ளது . 

நீர் தால் , சால்கழுவ நீர் தால் , முக்குடி நீர் 
உத்பாதங்கள் 

கூ . திவ்யம் , அந்தரிக்ஷம் , தரல் , நீராட்டல் , ஆடைசாத்தல் , முப்புரி 
பார்த்திவம் . 

ஏல் தால் , தேய்வை பூசல் , மலர்சாத்தல் , 
உத்பிரமன்- அரிகேசனைக் காண்க . 

மஞ்சளரிசி தூவல் , நறும்புகை காட்டல் , 
உத்ரேசும் சேட தாசையரைக் காண்க. 

விளக்கிடல் , கருப்பூரமேற்றல் , அமுத 
உத்விருத்தம் - ஒருமலை . இந்திரப்பிரத்தத் மேந்தல் , அடைகாய் 

தால் , மந்திர மலரால் 
திற் கருகிலுள்ளது . 

அருச்சித்தல் ( உ.உ ) ஆவாஹனம் , ஆச 


உபசந்தன் 


239 


உபநிஷத்து 


காண்க , 


ஞானகாண்டம் 


னம் , அர்க்கியம் , பாத்தியம் , ஆசமனீயம் , உபநிஷத்து --1 , இறைவனைக் குறித்துத் 
ஸ்நானம் , வஸ்திரம் , எஞ்ஞசூத்திரம், பூஷ துதிக்கும் வேதபாகம் . இச்சொல் , உப , 
ணம் , கந்தம் , அக்ஷதை , புஷ்பம், தூபம் , நி , சத்து எனும் மூன்று பதத்தால் ஆகி 
தீபம் , நைவேத்யம் , அமுதவாசனம் , நீரா 

உப - என்பதற்கு , அருகென்றும் , 
சனம் , தர்ப்பணம் , பலார்ப்பணம் , தாம் நி - என்பதற்கு , செம்மையென்றும் , சாத் 
பூலம் , பிரதக்ஷிணம் , நமஸ்காரம் , ஸ்தோத் என்பதற்கு அடையப்பட்ட தென்பது 
திரம் , புராணபடனம் , சத்திரம் , சாமரம் , பொருள் . பின்னும் உபநிஷத்திற்கு , 
விசிறி , மஞ்சம் , சங்கீதம் , நிருத்தம் , வாச் வேதாந்தமென்றும் , வேதசிரம் என்றும் , 
சியம் ஆத்மாரோபணமாம் , 

ரகஸ்யமென்றும் பல நாமங்கள் 
உபசுந்தன் - இரண்யகசிபுவின் குலத்தவன் இருக்கு எசஸ் சாமாதர்வண வேதங்களி 
நிகும்பன் குமான் . திலோத்தமையைக் லிருந்து ( கக அ 0 ) உபநிஷத்துக்கள் தோன் 
காண்க. 

றின . எவ்வாறெனின் இருக்கினின்று ( உக ) 
உபசுருதி - 1. அபிமான தேவதையாகிய சாகைகளும் , எசுர் வேதத்தில் ( காக ) 
துர்க்காதேவி . இந்திராணி பால் பூஜிக்கப் சாகைகளும் , சாமவேதத்தில் ( க 000 ) 
பட்டவள் . 

சாகைகளும் , அதர்வண வேதத்தில் ( டு ) ) 
2 தருமதேவதை. இந்திராணியைக் சாகைகளும் உண்டாயின . இவற்றுள் சில 

( அ ச O ) கர்மங்களைப் போதிப்பன ஆதலால் 
3. ஒரு காரியத்தை யெண்ணிச் செய் அவை கர்மகாண்டமென்றும் , சில ( உ.உ ) 
கையில் சமயத்திற்கும் வார்த்தைக்கும் த்யேய பிரமத்தைப் போதிக்குமாதலால் 
பொருந்தியும் பொருந்தாமலும் அந்நியர் அவை உபாசனா காண்டமெனவும் , சில 
கூறும் வாக்கு என்பர் . 

(கஅ ) ஞேயப்பிரமத்தைப் போதிக்குமாத 
உபச்கான் - புஞ்சயனுக்கு நண்பன் . 

லால் அவை 

என்றும் 
உபச்சான் -- ஒரு அரசன் தேவரும் முனிவ 

பெயர் பெறும் . சிலர் உபநிஷத்துக்கள் , 
ரும் யாகத்தில் உயிர்வதை செய்தல் நன் 

( உஙரு ) என்றும் , சிலர் , ( கஅ 0) என்றும் , 
றோ ( அசம் . ) மூன்று வருஷத்து நெற் 

சிலர் ( க.அ ) என்றும் கூறுவர் . (கஅ ) வழ 
கொண்டு யாகஞ்செய்தல் நலனோ என்று 

ங்கி வருகின்றன . இவற்றுள் தசோய 
கேட்கத் தேவர்பக்ஷமாய் - உயிர்க்கொலை 

நிஷத்துக்கள் மிக்கபிரசஸ் தமாக விருக்கின் 
நன்றெனத் தீர்மானித்தவன் . 

றன . தசோபநிஷத்துக்களாவன , ஈசோ 
பதானவி- இரண்யாக்ஷன் பாரி . விச்சுவா 

வா சோபநிஷத்து , கேனோப நிஷத்து , 
நான் பெண் . 

முண்டகோப நிஷத்து , மாண்டுக்யோப 

நிஷத்து , தைத்திரீயோபநிஷத்து , ஐதரே 
பதிட்டன் - சண்முகசே தாவீரன் . 

யோபநிஷத்து , சாந்தோக்யோப நிஷத்து , 
பதிட்டா - சம்வர்த்தனன் தேவி . 

பிருகு தாரண்ய கோபநிஷத் என்பனவாம் , 
பதேவன் -1. அக்குரூரன் குமரன் . 

உபநிஷத்துக்களின் நூற்றெட்டு பேத 
2. தேவகன் குமான . 

க . வாஜஸ நேயம் , 

உ . தலவ 
3. ருத்திரசாவர்ணி மறுப்புதான் . 

காரம் , கூ . கடோபநிஷத் , ச பிரச்நோப 
உபதேவா -தேவகன் குமரி . 

நிஷத் , ந . முண்டகோபநிஷத் , சு . மாண் 
உபதேவி - தேவகன் பெண் . வசுதேவன் 

இக்யோபநிஷத் , எ . தைத்திரீயோபநிஷத் , 
பாரி . இவள் குமாரர்கள் கல்பவிருஷ்டி 

அ . ஐதரேயோபநிஷத் , க . சாந்தோக் 
முதலியவர் . 

யோட நிஷத் , க 0 . பிருகதாரண்யம் , கக . 
உபநந்தன் - 1 யதுவம்சத்து நந்தன் தம்பி பிரம்மோபநிஷத் , கஉ . கைவல்யோபநிஷத் 
வசுதேவன் குமான் , தாய் , மத்திரை அல் கந . சாபாலோபநிஷத், கச . சிவேதாச்வத 
லது பத்திரை. 

ரோபநிஷத் , கடு . அம்சோபநிஷத் , கசு 
2. திருதராட்டிரன் குமரன் . 

ஆருணிகோபநிஷத் , கஎ . கர்ப்போபரிஷ 
உபநிதி - எந்தப் பொருள் அதன் உருவக் த் , கஅ . நாராயணோபநிஷத் , கசு . பரமஹம் 
கணக்கைக் 

அயலானிடத்தில் சோபநிஷத் , 20. அமிர் தபிந்து பரிஷத் , 
கொடுக்கப்பட்டதோ அப்பொருள் உப உக . அமிர்தநாதோபநிஷத், உ உ . அதர்வசி 
நிதி யெனப்படும் . அப்பொருள் கொடுத்த ரோபநிஷத் , உ , அமிர்தசி கோபநிஷத் , 
வண்ணமே பெறத்தக்கது . 

உச . மைத்திராயண்யு பரிஷத் , உரு , கௌ 


மாவன . 


உபநிஷத்து 


240 


உப்பாதகங்கள் 


கங . 


தமிராம்மணோபநிஷத், உசு . பிருகத் சோபநிஷத், கரு , கோபாலதபனோப் 
சாபாலோபரிஷத், உஎ . நிருசம்மதாப நிஷத் , கசு . சிருஷ்ணோபநிஷத் , கஎ . 
யோபநிஷத் , உஅ . காலாக்னிருத்ரோப யாஞ்ஞவல்கோபநிஷத், கஅ . வராகோ 
நிஷத் , உக . மைத்திரேயோவுபநிஷத், பநிஷத் , கசு . சாட்யாய நீயோபநிஷத் , 
$ 0 . சுபாலோபநிஷத் , டக , ஆரிகோப க 00 . அயக்கிரீவோபநிஷத், 50 க . தத்தா 
நிஷத், உ.உ. மந்திரிகோபநிஷத் , கூகூ . த்ரேயோபரிஷத், 502.காருடோபநிஷத் , 
சர்வசாரோபநிஷத், கூச . நிராலம்போப 

கலிஸந்தரணோபநிஷத், 
நிஷத் , கூடு . சுகாஹஸ்யோபநிஷத், நசு சாபால்யுபநிஷத், காடு . சௌபாக்யலக்ஷ்மி 
வச்ரசூசியுபநிஷத், உ.எ. தேஜோபிந்தூப யுபநிஷத் , கசு . சாஸ்வ தீரஹஸ்யோப 
நிஷத் , க . அ . நா தபிந்து பரிஷத் , கூக நிஷத் , 10 எ . பஹ்ருசோபநிஷத், க 0 அ 
தியானபிந்து பரிஷத் , ச 0 . பிரமவித்யோ முக்திகோபரிஷத் முதலியவாம் . 
பநிஷத் , சக . 

யோகதவோ பநிஷத், உபபத்திசமை - உபயபக்ஷ சாதர்மியத்தி 
சஉ . ஆத்மபோதோபநிஷத் , சி . நாரத னால் சாதனம் பொருந்துமாறு கூறுதல் . 
பரிவிராசகோபநிஷத் , சச . திரிசிபேராம் 
மணோபநிஷத் , சடு , ஹீதோப நிஷத் , உபபர்க்கணன்- நாரதரைக்காண்க. இவன் 
சசு.யோகசூடாமண்யுபநிஷத், சஎ.நிர்வா பூர்வத்தில் நாரதமுனி. பிரமசாபத்தால் 
ணோபநிஷத் , சஅ . மண்டலப்பிராம்மணோ தரமிளனுக்கும் களாவதிக்கும் புத்திரனா 
பநிஷத் , சக . தக்ஷிணாமூர்த்தியுபரிஷத் , ய்ப் பிறந்தவன் . 
30. சரபோபநிஷத், டுக . ஸ்கந்தோப உபபாண்டவர் இளம்பஞ்ச பாண்டவர்க் 
நிஷத் , – உ . திரிபாத்விபூதி மஹாநாராய 

கொரு பெயர் . 
ணோபரிஷத் , ருக . அத்வய தார கோப உபபாதகங்கள் - கோவதை , காலத்தில் உபா 
நிஷத் , நிச . ராமரஹஸ்யோநிஷத் , டுடு . யனம் அடையாதிருத்தல் , களவு , கடன் 
ராமதாபநீயோபரிஷத், ருசு . 

வாசுதே 

தீர்க்காதிருத்தல் , ஆஹி தாக்கினி இன்றி 
வோபநிஷத் , நிஎ . முத்கலோபநிஷத், இருத்தல் , விற்கக்கூடாப்பொருள் விற் 
ரு அ . சாண்டில்யோபநிஷத், நகூ . பைங்க றல் , மூத்தோன் மணஞ் செய்யா தமுன் 
லோபரிஷத் , சு 0 . , பிக்ஷகோபநிஷத் , மணங்கொள்ளுதல் , பொருள் கொடுத்து 
சுக . மஹோபரிஷத், சுஉ , 

சாரீரகோப் வேதாத்யயனம் அடைதல் , பொருள் 
நிஷத், சுக யோகசிகோபரிஷத் , சுச . பெற்று வேதாத்யயனம் கூறல் , பாதார 
துரியாதீதாவதூ தோபநிஷத், சுடு . கமனம், நிஷேதவட்டி வாங்கல் , உப்புண் 
ஸந்யாஸோபநிஷத், சுசு . பரமஹம்ஸப டாக்கல் , க்ஷத்திரியர் வைசியர் சூத்திரர் 
ரிவ்ராஜகோபநிஷத், சு எ . அக்ஷமாலிகோ ஸ்திரீகளை வதைத்தல் , நிந்திக்கத்தக்க 
பநிஷத் , சுஅ . அவ்யக்தோபநிஷத் , சுக பொருளால் ஜீவித்தல் , கடவுள் இல்லை 
கொக்ஷரோபரிஷத் , எ 0 அந்தபூர்ணோப் என்றல் , விர தலோபம் , பிள்ளைகளை விற் 
நிஷத் , எக . சூர்யோபநிஷத் , எ உ . அஷ்யு நல் , தன தான்ய பசுக்களைக் களவுசெய் 
பங்ஷத் , எங . அத்யாத்மோபநிஷத், எச தல் , யாகஞ்செய்ய அருகாலார்க்கு யாகஞ் 
குண்டிகோபநிஷத் , எரு . சாவித்ரியும் செய்வித்தல் , தாய்தந்தை குமாரை விட்டு 
நிஷத் , எசு . ஆத்மோபநிஷத் , எஎ . பாசு விடல் , கன்னியர்மேல் குற்றங்கூறல் , சம 
பதபிரம்மோபநிஷத், எஅ . பரப்பிரம்மோ யன் விவாகமின்றி இருக்கத் தம்பியால் 
பநிஷத் எக . அவதூதோபநிஷத் , அ 0 . யாகஞ்செய்வித்துக் கொளல் , க.டம் , 
திரிபுர தாபிக்யுபநிஷத் , அக. தேவ்யுப விய தலோபம் , ஸ்வபிரயோஜனம் பற்றி 
நிஷத் , அஉ . திரிபுரோபரிஷத், அக , கசோ பாகாதி கிரியாரம்பம் , கள் குடித்த ஸ்திரீ 
பநிஷத் , அச , பாவனோபநிஷத், அகு யுடன் போகித்தல் , வேதாத்யயனம் யாகாக் 
ருத்ர ஹ்ருதயோபநிஷத் , அசு . யோக னிவிடல் , குமானை நீக்கிவிடல், பந்துக்களை 
குண்டல்யுபநிஷத் , அஎ . பஸ்மசாபாலோ பட்டு விடல் , சமைத்தற்பொருட்டு மாங் 
பநிஷத் அ அ . ருத்ராக்ஷஜாபாலோபநிஷத், களை வெட்டுதல் , ஸ்திரீகளாலும் ஹிம்சை 
அக . கணபத்யுபநிஷத், க 0 . தர்சரோப் யாலும் ஒளஷதத்தாலும் ஜீவனஞ்செய்தல் , 
நிஷத், கக தாரஸாரோபநிஷத் , கஉ . சொக்கட்டான் சூது முதலிய ஆட்டுவித் 
மஹாவாக்யோபநிஷத் ககூ , பஞ்சப்பிரம் தல் , தன்னை விக்ரயித்தல் , சூத்திர சேவ் 
மோபரிஷத் , கூச . பிராணாக்னி ஹோத் யம் , நீசனுடன் சிநேகம் , ஹீனஸ்திரீயி 


உபப்பிலாவியம் 


241 


உபயபாரதி 


னிடம் போகித்தல் , ஆச்சிரமம் இன்றி இரு 5. இவர் தருமன்யு என்பவரின் புதார் . 
த்தல் , பரான்னத்தால் தேகபோஷணஞ் இவர் பிறந்தபின் தாய் பால் இல்லாமை 
செய்து கொள்ளல் , சத்தில்லாத சாஸ்திர 

யால் அரிசிமாவினைச் சர்க்கரை கலந்து 
அப்யாசம் , பெண்டு விற்றல் முதலியவாம் . நீராக்கி ஊட்டி வளர்த்து வந்தனள் . இவ் 
உபப்பிலாவியம்- பாண்டவர் பாரதயுத்தத் வாறு டூ - வயது வரையி லுண்டுவருகை 
திற்கு முன்னிருந்த இடம் . 

யில் தாய் தன் சகோதரராகிய வசிட்ட 
உபமன்யு -1 . வியாக்கிரபா தருஷியின் கும ரிடஞ் சென்று ஒரு மா தமிருக்கையில் 
பர் . இவர் வசிட்டதேனுவினிடம் உண்ட அருந்ததி ஓமஞ்செய்து மிகுந்த காம 
பாலால் அத்தன்மைத்தான பால் விரும்பித் தேனுவின் பாலைத்தர . உண்டுவந்தனர் . 
தாயைக்கேட்கத் தாய் மாவைக் கரைத்துப் அவ்விடம்விட்டு நீங்கிய அன்னை தம் வீடு 
பால் என உண்பிக்க அஃதறிந்த குழந்தை வந்து தமக்கு மாவின்பால் தர , வேண் 
தாயை நோக்கத், தாய் எல்லாமுடையான் டாது ரோ தனஞ் செய்யத் தாய் பூர்வம் 
சிவமூர்த்தி அவனை எண்ணித் தவம்புரிக சிவபூசை செய்தவர்க்கே எல்லா நலமும் 
என அவ்வாறு செய்யச் சிவமூர்த்தி இந் உண்டாம் . நமக்கில்லாமையால் வறுமை 
திரனுருக்கொண்டு எதிர்தோன்றிச் சிவனை அடைந்திருக்கிறோமென்று புலம்பத் தமது 
இகழ அச்சொற்களைக் கேளேனென இந் ரோ தனத்தை விட்டுச் சிவமென்பதென்ன 
திரனைச் சினந்துநிற்கச் சிவமூர்த்தி தம் அதனைப் பூஜைசெய்யும் வகை எவ்வகை 
முருக்கொண்டு பாற்கடலையுண்ண அநுக் யெனத் தாயைக்கேட்கத் தாய் தந்தையை 
கிரகித்தனர் . ( ஆதித்ய புராணம் ) 

வினாவக் கூறக் , கேட்டுணர்ந்து தந்தையி 
2. இவர் அதிதிகளுக்கு அன்னமிட்டு டம் தீக்ஷைபெற்றுத் தவமேற் கொண்டு 
அந்தப் பரிகலத்தைப் புறத்திலெறிந்தனர் . திரிகூடபர்வதத்தில் சிவோபாசனை செய்து 
அது அவ்விடம் பல்லியுருக் கொண்டிரு மகாதவஞ்செய்யச் சிவபெருமான் எழுந்த 
ந்த தம்பதிகள் மீது பட்டு அவற்றின் தலை ருளி என்ன வரம் வேண்டுமென்னப் பரம 
கள் பொன்னுருவடைந்து பூர்வக்ஞானத் பதியே எம் தாய் தந்தையர் பாலன்னம் 
தால் முனிவரைத் துதிக்க முனிவர் பல்லி புசிக்கவும் நான் காமதேனுவின் பாலினு 
களைப் புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானஞ் மினிய பாலுண்ணவும் வேண்டுமென்ன 
செய்ய எவிப் புனிதராக்கினர் . 

அவ்வாறே அவர்கள் புசிக்கவும் இவர்க்குத் 
3. இவர் கிருஷ்ணமூர்த்திக்குச் சிவ திருப்பாற்கடலையும் தந்து யாவர்க்கும் 
தீக்ஷை செய்து தவத்திற் கனுப்பினர் . ஆசிரியராம் பதமும் தசப் பெற்றுத் தாய் 
இவர் , உமாதேவியைப் பூசிக்கையில் கால் தந்தையரை அடைந்தவர். (சிவாஹஸ்யம் ). 
பீடத்தில் பட்டு முயலுருப்பெறச் சாப உபமேயம் - உபமானத்தை எற்ற பொருள் . 
மடைந்து காட்டில் வசிக்கையில் ஆதிவீசன் உபயகர்மஜசையோகம் - யாண்டு இரண் 
எனும் அரசன் வேட்டைக்கு வர அவனா டன் றொழில்களால் சையோக முண்டா 
லடியுண்டு பாதிரி விருக்ஷத்தருகில் சாபம் கின்றதோ அது , 
நீங்கப்பெற்றுப் பண்டையுருப் பெற்றனர் . உபயகோழகிதானம் - பசுவின் கன்று தாய் 

4. தாம் திருப்பாற்கடல் வேண்டித் வயிற்றைவிட்டுத் தலையை வெளிப்படுத் 
தவம்புரிகையில் மரீசி முனிவரால் பேயுரு தினவுடன் முன்னும் பின்னுமாக இரண்டு 
வடைந்த சில முனிபுத்திரர்கள் தவத்திற் முகங்கள் இருக்கும் . அக்காலத்தில் அந்த 
கிடையூறு விளைக்க அவர்களைப் பஞ்சாக்ஷர வெளியில் வராத கன்றுடன் பசுவினை 
ஜபத்தால் பேயுரு வொழித்தனர் . இவர் விதிப்படி தானஞ்செய்தல் . 
தவஞ்செய்கையில் சிவபெருமான் இந்திர உபயதன்மவிகலன் - காட்டபட்ட திருட் 
னுருக்கொண்டு எதிர்சென்று சிவபெரு டாந்தத்தில் சாத்யமாயுள்ள துணிபொரு 

பலவாறு நிந்திக்க முனிவர் ளும் , சா தனமாயுள்ள எதுவும் நிறையாது 
அகோராஸ்திர மந்திரத்தை உச்சரித்து 

குறைவுபடுதல் . 
விபூதியெடுத் திந்திரன் மீது எறிந்தனர் . உபயபாரதி - சரஸ்வதி அம்சமானவன் . 
அதனை நந்திமாதேவர் தடுக்க முனிவர் இவளுக்குச் சாரதா, சரச்சுவாணி , மந்திரே 
மூலாக்னியால் உயிர்விட எண்ணுகையில் சுவரி , அக்ஷரமா திருகை, வாக்குவாதினி 
சிவபெருமான் காட்சி கொடுத்து வேண்டிய என்று பெயர் . இவள் துருவாசர் வேதம் 
சித்திகளை அருளினர் 

இதுதல் கண்டு நகைத்ததால் , பூமியில் 


மானைப் 


எ 


உபயராசி 


242 


உபவீதம் 


விஷ்ணுமித்திரன் குமரியாகப் பிறந்து கோபித்தனர் . பின் பிரம புத்ரர்களாகிய 
சுரேச்வராசாரியரை மணந்தனள் . 

எகதர் , துவி தர் , திரிதர் , என்பவர்களால் 
உபயராசி - மேஷம் , மிதுனம் , சிங்கம் , சமாதானஞ் செய்யப்பட்டார் . பின் ஒரு 
துலாம் , தனுசு , கும்பம் . 

முறை இந்திரயாகத்தில் முனிவர்களுக் 
உபயவியாவிருத்தன் - எது சாத்யங்களுக் கும் தேவர்களுக்கும் யாகப்பசுவைப்பற்றி 
குக் கடாதியைப் போல என்கிற திருஷ் வாதம்வா வசு தேவர்களுக்காகப் பொய்கூற 
டாந்தம் பொருந்துதல் . ( சிவ - சித் . ) இருடிகள் இவனைப் பூமியில் விழச் சபித் 
உபயாசன் - கங்கைக்கரையில் தவஞ்செய்து தனர் . இவன் சாபத்தால் பூமியில் விஷ்ணு 
கொண்டிருந்த வேதியன் . துருபதனுக்குப் வைப்பூசை செய்ய விஷ்ணு கருடனையேவி 
புத்திரகாமேஷ்டியாகஞ் செய்வித்தவன் . இவனைத் தூக்கி ஆகாயத்தில்விடக் கட் 
உபரிசரவசு - 1 , இவன் சேதி நாட்டரசன் . டளையிட அவ்வாறு செய்ய இவன் ஆகாய 
இந்திரனையெண்ணித் தவம் செய்து ஆகா வாசி ஆயினன். ( பா - சார் . ) 
யத்தில் சஞ்சரிக்க விமானம் பெற்றவன் . உபலப்திசமை சாதனாபாவம் வாதியாற் 
இவன் கனவில் பிதுருக்கள் தோன்றி காட்டப்படினும் சாத்தியம் காணப்பவே 
வேட்டையாடக் கூறுகையி லதற்கிசைந்து தாகக்கூறல் . 
வனஞ் செல்லுகையில் மனைவியின் ருது உபவீதம் - 1. இது , சுருதி , ஆசமஸ்மிருதி 
காலமறிந்து வருந்த வீரியம் வெளிப்பட் 

அனுட்டான முடையோர் பூணும் ஏல் , 
இவன் தன் வீரியத்தைத் தொன் இதனை மூன்றிழை சேர்ந்த பருத்தி நூல் 
னையில் வைத்துத் தான் வளர்த்த டேகையி சேர்த்துத் திரித்து அதனை முப்புரியாக்கி 
டம் கொடுத்துத் தன் மனைவியிட மனுப்ப முறுக்கிக்கொள்ளல் வேண்டும் . சூத்ரருக்கு 
அதை மற்ருெரு டேகை கண்டு ஏதோ 

ஒரு சரமும் , வைசியருக்கு இரண்டு சர 
இரையென்று மறுத்துப் பிடுங்க அவ்வீர் 

மும் , க்ஷத்ரியருக்கு மூன்று சாமும் , அந்த 
யம் சலத்தில் விழுந்தது . அதை ஒரு ணருக்கு ஏழு சரமும் பூணுதல் தகுதி . அவ் 
மீன் விழுங்கிற்று . அம்மீனிடம் ஒரு பெண் வாறன்றி ஐந்து சரமேனும் மூன்று சரமே 
ணும் குமானும் பிறந்தனர் . பெண் மச்ச 

னும் பூணல் தகுதி . செய்யும் வகை , நூலி 
சந்தி , குமான் மச்சன் , அப்பெண்ணைச் 

ழையை நான்கங்குலப் பிரமாணத்தில் 
சந்தனு மணந்தனன் . இவன் குமார் பிரக ( கக ) சுற்றுச்சுற்றி , அவ்வாறு மூன்றிழை 
தாது , குசாபன் , மச்சியன் , பிரத்தியக்கிரன் , யெடுத்து ஒன்று சேர்த்து ஜலத்தில் நனைத் 
சேதிமாத்தியன் , மணிவாகனன் , சௌப் துக் கிழக்கு முகமாக இருந்து சமமாகவும் , 
லன் , யது , இராசன்யன் . இவன் சரி நன்முகவுங் , கீழ் முறுக்காகவும் முறுக்கு 
தையை வசுவைக்காண்க . இவன் முனிவர் தல் வேண்டும் . பின் அந்த முறுக்கிய வலை 
சாபத்தால் பாதாளத்திலிருக்க இவனைத் முப்புரியாகப் பிடித்து வலதுகரத்தில் 
திருமால் கருடனையேவிப் பூமியில் கொண் ஏற்றி மேல் முறுக்கு முறுக்குதல் வேண் 
வெந்துவிட்டு அரசளிப்பித்தனர் . இவன் டும் . பூமியில் விழின் நீக்குதல் வேண்டும் . 
பல இடங்களில் திருமால் அருள் பெற்ற முறுக்கும் காலத்தில் எவ்வி தமாகப் 
வன் . இவன் தேவி கிருகா . இவளிட மிவ பூமியை அடையக்கூடுமோ அவ்வி தமாகச் 
னுக்கு ஐந்து குமார் . இவனைக் கிருதியின் செய்க . மாமுதலியவற்றின் மேல் வைத்து 
குமரன் என்பர் . அத்திரிகையைக் காண்க . முறுக்கின் முனிவர்கள் திருப்தி அடைவர் . 
2. சராசந்தன் குலத்தரசன் , 

ஆயுளைக் கோரினவன் அநேகந் தரித்தல் 
3. ஒரு காலத்தில் ருஷிகள் மாம்சம் வேண்டும் . இரட்டை தரித்தல் ஆகாது . 
புசிக்கக் கூடாதெனப் புசிக்கலா மென்ற மற்றை விஷயங்களில் அபேக்ஷித்தவன் 
தால் ஆகாயத்திலிருந்து தள்ளப்பட்டான் . ஒற்றைப்படையும் , சுவல்ப சூத்ரமும் 
பின்னும் அவ்வாறேகூறியதால் பாதாளத் தரித்தல் வேண்டும் . யஞ்ஞோபவீதத்தை 
திற் தள்ளப்பட்டான் . 

முறுக்கியபின் தன் கண்டத்திலிருந்து 
4. பிரகஸ்பதியின் சீடன் . இவன் தம் இரண்டுபாகஞ் செய்து விதிப்படி ஸ்தனத் 
ஆசிரியரைக்கொண்டு ஒரு யாகஞ் செய் திற்கு நேராகக் கொண்டு அச்சூத்திரத் 
வித்தான் . அதில் நாராயணர் நேராக அவி தினால் முடிச்சில் மூன்று சுற்றுச்சுற்றி 
கொள்ளாது முனிவர்கண்ணிற்றோன்றாது மூன்று முடியாகப் போடவேண்டும் . உத் 
அவிகொண்டனர் . அதனால் முனிவர் தரீயாக்ருதியாகிய யஞ்ஞோபவீதம் அவை 


உபவேதங்கள் 


213 


உபாயம் 


தனுர் 


விற் பாதிப்பிரமாணம் பருமனிருத்தல் உத் உபாயம் - 1. அரசர்கள் பகைமேற் செல் 
தமமாகக் கருதப்படுகிறது . எஞ்ஞருத்ரம் கையில் செய்யும் மனோவ்யாபாரம் . இது 
காணக். 

( ச ) வகைப்படும் . சாமம் , பேதம், தானம், 
2. வேதியன் பூணூலையாவது உத்தரீ தண்டம் . இவற்றிக்கு முறையே சமாதா 
பத்தையாவது இடது தோளிலும் வலது னம் , பிரித்துக்கோடல் , பொருள்தால், 
கையின் கீழிலும் போட்டுக் கொள்ளல் . போரிடுதல் என்பன பொருள் . இவற்றுள் , 
( மனு . அத்-1 ) . 

சாமம் , பரஸ்பரோபகாரம் , சுக்குதம் , 
உபவேதங்கள் - நான்கு வேதங்களினின்று குணங்களைப் புகழ்தல் , சுற்றத்தின னாத 
முறையே நான்கு உபவே தங்கள் உண்டா லைத் தெரிவித்தல் , பானுன்னைச் சேர்ந்த 
யின . அவை ஆயுர்வேதம் , தனுர்வேதம் , வனென்று நல் வார்த்தை கறல் என ஐவ 
காந்தருவவேதம் , அர்த்தவேதம் என்பன கைப்படும் . பேதம் ஒருவர்க் கொருவர் 
வாம் . 

அவற்றுள் ஆயுர் வேதத்தை ஆகவிடாமற் கெடுப்பது , பாஸ்பா சங்கர் 
இயற்றியோர் பிரமன் , அஸ்வனிதேவர் , ஷணத்தை உண்டு செய்தல் , ஸந்தர்ஜனம் 
தன்வந்தரி பகவான் முதலியோர் . இத என மூவகைப்படும் . தானம் தன் பொ 
னுள் சோகஉற்பத்தி , சோகரி தானம் , ருள் முழுது மீகை, எங்கேனும் பொருள் 
சிகிச்சை முதலிய கூறப்படும். 

வாங்கிக்கொண்ட பகூத்தில் அதற்கு அது 
வேதம்- இதனை விச்வாமித்திரர் இயற்றி கூலனாகக் கழித்தல் , அபூர்வங்களாகிய 
னர் . இதனுள் முக்தம் , அமுக்தம் , வஸ்துக்களைத் தருதல் , இவன் பொருளைக் 
முக்தாமுக்தம் , யந்திரமுக்தம் என்று கொள் அது உன் பொருளென ஒருவன் 
நான்குவேறுபாடுகள் உண்டு . சக்ராதி பொருளில் தானே பிரவர்த்திக்கச் செய் 
களை விடுதல் முக்தம், 

வாள் முதலிய தல் , ருணப்ரமோசனம் என ஐவகைப் 
அமுக்தம் , நாராசாதிகள் முக்தாமுக்தம், படும் . தண்டம் வதம் , அர்த்தஹாணம் , 
சதக்னி முதலிய யந்திரமுக்தமாம் . இவ் பரிக்லேசம் என மூவகைப்படும் . பின்னும் 
வேதத்தில் அத்திரசஸ்திர பிரயோக மந் சந்தி கோசப்ரதான ஹேதுகம் , தண்ட 
திரங்களும் , பகைவர் நாசமும் , சிஷ்டபரி பாதானஹேதுகம், பூமிப்ர தான் ஹேதுகம் , 
பாலனமும் , ஜாரசோராதிகளின் கண்டன 

எனவும் , விக்ரஹம் , 

பிரகாச யுத்தம் 
மும் , கூறப்பட்டிருக்கின்றன. காந்துருவ கூடயுத்தம் , பாஷணியுத்தம் , எனவும் , 
வேதம் - இது , பரதமுனிவரால் கூறப் ஆயனம் , த்வைதம் , ஆச்ரயம் எனவும் 
பட்டது . இதனுள் ஸ்வா , தாள , மூர்ச்சாதி படும் . தண்டம் விக்ரஹயானம் , ஸந்தான 
களும் , நிருத்ய , வாத்யாதிகளின் விஷயங்க யானம் , சம்பூயயானம் , பாஸங்கயானம் , 
ளும் தெளிவாகக் கூறப்படும் . அர்த்த உபேஷ்யயானம் என ஐவகைப்படும் . இவ 
வேதம் - இதற்குப் பலர் ஆசிரியர் , இதில் ற்றுள் , விக்ரஹயானம் , சத்ருவைக் கேவல் 
சில்பம் , பாகம் , நீதி , அஸ்வசாஸ்த்ரம் முத மாக வுபசம் ஹரிக்கவேண்டுமென்று போ 
லிய கூறப்படும் . 

கை , சந்தானயானம் , சத்ருவைத் தன்வசஞ் 
உபஸ்மிருதி - தரும நூல் , அவை கண்ணு செய்து கொண்டு தன துர்க்காதிகளைக் கிர 
வம் , கபிலம் , லோகிதம் , தேவலம் , காத் கிக்கச் செல்கை . சம்பூயயானம் , தன்னால் 
யாயனம் , லோகா , புதஸ்மிருதி , சாதா சத்துரு செயிக்கக் கூடாதவனா யிருக்கை 
தபம் , அதிஸ்மிருதி , பிரசேதம் , தக்ஷம் , யில் தனக்குச் சமமான அரசர்களைக் கூட் 
விஷ்ணு , விருத்தவிஷ்ணு, விருத்தமனு, டிக்கொண்டு படையெடுத்தல் . பாஸங்க 
தௌமியம் , நாரதம், பௌலஸ்தியம் , உத் யானம் , ஒரு திசையில் போகவேண்டி 
தராங்கிரம் என்பன . 

யிருக்க வேறொரு திசையில் படை யெடு 
இது இரண்டுவகை, தூலம் , த்துச் செல்கை . உபேக்ஷ்யயானம் , பகை 

வினை யான் வெல்லேன் . என்னை அவன் 
சூஷ்மம் , கன்மகாண்டம்பற்றியது ஏலம் . 
ஞானகாண்டம் பற்றிய உபாசனை சூக்ஷ்மம் . வெல்லான் எனும் புத்தியால் தேச காலாதி 
உபாதி - சாத்தியத்தில் வியாபித்து ஏது களைப் பாராமல் படையெடுத்தல் , 
வில் வியாபியாமலிருப்பது . 

2. இந்த உபாயம் பின்னும் கட்புபற் 
பாத்யாயன் வேதத்தையும் , யாகாதி றியசாமம் , நட்புபற்றிய தானம் , நட்புபற் 
மந்திரங்களையும் கொஞ்சம் சம்பளம் வாங் றியபேதம் , நட்பு பற்றிய தண்டம் எனவும் , 
க்ெகொண்டு சொல்விப்பவன் . மநு - அத் 1 . ) பகைமைபற்றியசாமம் , பகைமைபற்றிய 


உபாசனை 


உபாலி 


244 


உமட்டூர் கிழார்மகனார் 


தானம் , பகைமைபற்றியபேதம் , பகைமை உப்பணன் வசிட்டருக்கு ஊர்சைவிட 
பற்றிய தண்டம் என எண்வகைப்படும் . முதித்த குமான் . 
அவை எனக்கு நின்னையொத்த நண்பன் உப்பு -1. உவர்மண்ணிலுண்டானது . இது 
வேறிலை என்பது நட்புப்பற்றியசாமம் , 

மண்ணில் உவராக இந்திரனுடைய பிர 
என் வாழ்க்கைக்குரிய 

எல்லாப் 

மகத்தியைத் தேவர்கள் பிரித்ததனால் 
பொருளும் நின்னுடையவே 

என்பது 

தேவர்களுக்கு அ வி ஸ் உப்பில்லாமல் 
நட்புப்பற்றியதானம் , ஒரு நண்பன் பால் சமைக்கப்படுகிறது . ( பார - சாங் .) 
பி . நண்பர்களின் குணத்தை ஒருவன் 2. இது , கறியுப்பு , பதார்த்தவகைகளில் 
பாராட்டிப் பேசின் அது கேட்கும் நண்ப சேர்ப்பது , இது கடல்நீரைக் கடற்கரை 
னது மனதை வேறுபடுத்துமாதலின் அது யோரத்திலுள்ள 

இடங்களில் 

நீரைப் 
நட்புப்பற்றிய பேதம் , நீ இப்படிப்பட்டவ பாத்திபோல் கட்டிப் பலமுறை உப்பு 
னாயின் நான் உன்னோடு நட்புக்கொள்வேன் நீரை இறைத்து இறைத்து உலர்த்தினால் 
என்பது நட்புப்பற்றியதண்டம் , ஒருவன் அவற்றில் உப்பு எழும் . இதுவே கறியுப்பு . 
சன்பகைவனை நோக்கி நீயும் நானும் ஒரு இந்த நீரைக் காய்ச்சினும் , உவர்மண்ணைக் 
வர்க்கொருவர் கேடுசெய்ய எண்ணலாகாது காய்ச்சினும் உப்புண்டாம். கல்லுப்பு 
துணை செய்பவராதல் வேண்டு மெனல் பூமியிலிருந்து வெட்டி யெடுப்பது , இ 
பகைமைபற்றியசாமம் , ஒருவன் தனக் வுப்புகள் பலவகை. அமுரியுப்பு , இம் 
குரிய பகைவர் பலருள்ளும் வலிமையுள்ள துப்பு , கந்தக உப்பு , கரி உப்பு , பொட்டி 
பகைவருக்கு ஆண்டுதோறும் அரசிறை லுப்பு , வெடியுப்பு, இவற்றின் நிறங்களும் 
கொடுத்து மகிழ்வித்தல் பகைமைபற்றிய குணங்களும் வேறு . 
நானம் , பகைவாது பொருள் முதலிய 3. விஷ்ணுலோகத்தில் உண்டானது . 
கருவிகளுக்குக் குறைவு செய்தலும் , அந் இதைத் தானஞ் செய்பவன் மிகவும் விசே 
தப் பசைவரினுஞ் சிறந்த வலியுள்ளா ஷபதம் பெறுவன் . இதனை மரண காலத் 
ரைச் சார்ந்திருத்தலும் , அப் பகைவரிற் தில் தானஞ்செய்யின் யம பயமில்லை, 
வாழ்ந்தாரை வலியுடையராகச் செய்தலும் ( கருடபுராணம் ). 
பகைமைபற்றிய பேதம், பகைவரைக் உப்புரவர் - இவர்கள் 

சகார் ஆயயைத் 
கள்வரால் துன்புறுத்தலும், அவரது 

தோண்டிய காலத்தில் பூமியைத்தோண்டி 
பொருள் தானியமுதலியவைகளைக் கெடுத் உதவி செய்தவர் என்பர். இவர்கள் உப்பு 
நலும் , அவரிடம் தீயொழுக்கம் கண்டு அவ அளத்தில் வேலை செய்வதால் இப்பெயர் 
ரினும் சிறந்த வலயுளாரால் அச்சுறுத்த அடைந்தனர் என ஊகிக்கப்படுகிறது . 
லும் , போர்நேரிட்டவிடத்துச் சுத்தவீரரால் உப்பூரிகுடிகிழார் - உருத்திரசன்மனார்க்குத் 
அச்சுறுவித்தலும் பகைபற்றிய தண்டமாம் . தந்தை . 
தண்டத்தின் வகைகள் - கடுஞ்சொற்கூறி உப்பூர் - உருத்திரசன் மனாருடைய ஊர் . 
விலக்கல் , மானக்கேடு செய்தல் , உணவில் இதில் இராமராற் பூசிக்கப்பட்ட விகாயக 
லாது வைத்தல் , தளையிட்டுச் சிறைப்படுத் ராலய மொன்றுண்டு. இவ்வூர் பாம்பக் 
சல் , அடித்தல் , பொருள் கவர்தல் , நகாத் குடிக்கு ஈசானத்திலுள்ளது . ( திருவிளை . ) 
தினின்று வெளிப்படுத்தல் , உடலிலென் உப்பை - ஆதிக்கும் பகவனுக்கும் பிறந்து 
நம் மாறு அடையாளமிடல் , மாறுபட ஊற்றுக்காட்டிலமர்ந்தவள் . இவள் பிருகு 
கலைமழித்தல் , கழுதைமீதேற்றி ஊர் 

ஊர்திரி பத்தினி திரிமூர்த்திகளைச் சனனமெடுக்கச் 
வித்தல் , கை , கால் முதலிய உறுப்புக் செய்ததால் அவர்க ளிவளைச் சனனஞ் 
குறைத்தல் , முதலியவாம் 

செய்யச் சொன்னபடி பூமியி லவதரித்து 
உபாலி - புத்தனுக்குச் சீடன் . 

வண்ணார் வளர்க்க மாரியம்மையாயினள் . 
உபேந்திரர் - விஷ்ணு வி னவதாரமாகக் கச் ( திருக்குறள் வள்ளுவர் சரிதை .) 
யப பிரசாபதியின் தவத்தால் அதிதி வயிற் உமட்டூர் கிழார்மகனார் பரங்கொற்றனர் - 
றிற் பிறந்தவர் . தெய்வலோகத்தில் இ இவர் கடைச்சங்க மருவிய புலவருள் ஒரு 
திரனுக்குத் துணையாயிருப்பவர் . 

வர் இவர் தந்தையார் உமட்டூர் கிழார் என் 
உபேந்திராசிரியர் - சிநேந்திரமாலை செய்த 

வேளான் குடியினர் . இவர் ஆய் 
சைநர் . இவர்க்குச் சைநமாமுனிவர் என் என்பானது கானத்தின் வளத்தைப் பாடி 
றும் பெயர் . 

னர் . ( அகம் - சசு . ) 


உமாபதி 


245 


உமாமகேசுரவி 


உமாபதி சிவன் . 

பாசுரம் " அடியார்க் கெளியன் சிற்றம்பல 
உமாபதிசிவாசாரியர் - இவர் சோழநாட்டில் வன்கொற்றங் , குடியார்க்கெழுதிய கைச் 
திருப்புலியூரில் சைவவேதியர் குலத்தில் சீட்டுப் , படியின்மிசைப் பெற்றான் சாம் 
அவதரித்து வேதசிவாகமங்களை ஓதி பானுக்குப் பேதமறத் தீக்கைசெய்து , முத் 
யுணர்ந்து மூவாயிரநாட்களுக்கு ஒருநாளில் திகொடுக்க முறை " என எழுதிய திரு 
நடராஜ்ன் பூசைபுரிந்து சிவிகையூர்ந்து முகங்கண்டு சிரமேற்றாங்கி அதனைப் பத் 
செல்வோர் , திருக்கடந்தை மறை ஞான 

திரப்படுத்திக் கொற்றவன் குடிவந்து அங் 
சம்பந்தர் ஆண்டு மதுகர விருத்தி செய் குச் சிலநாள் மடத்திற்கு விறகு வெட்டித் 
வாரை நோக்காது செல்லுகையில் பட்ட தரும் திருப்பணி செய்து வருநாட்களில் 
கட்டையிற் பகற்குருடன் போகிறான் என ஒருநாள் , மழையால் பெற்றான் சாம்பான் 
அவர் கூறக்கேட்டு , அவரது திருவடி வரத் தாமதித்ததால் போஜனவேளை தாம 
பணிந்திருக்கையில் ஒருநாள் இவரது பரி திக்க உமாபதியார் காரணங் கேட்க அந் 
பாகமறிய மறை ஞானசம்பந்தர் நெய்வார் தணர்கள் மடைப்பள்ளிக்கு நாடோறும் 
தெருவில் சென்று அக்காருகர் பாவிற்கு ஒருவர் விறகு தந்து வருவர் ; அவர் இன் 
இடும் கஞ்சியினைக் கையேற் றுண்கையில் றைக்கு வராததனால் தாமதித்தது என்ற 
உமாபதியாரும் அக்கையினின்றும் ஒழு னர் . இதனைக் கேட்ட உமாபதியார் நாளை 
கிய கூழையுண்டு உடன் வதிந்தனர் . மறை அவர் வரின் நம்மிடைக்கூறுக என்றனர் . 
ஞானசம்பந்தர் இவரது பரிபாகமறிந்து அவ்வாறே பெற்றான் சாம்பான் மறுநாள் 
சிவஞான போதத்தை உபதேசித்தனர் . இரண்டுநாள் விறகும் கொணவோக் கண் 
இவ்வகை இருக்கையில் இவரைத் தில்லை டோர் உமாபதியாரிடங் கூற , உமாபதி 
மூவாயிரவர் ஆசாரபிரஷ்டனென்று விலக் யார் பெற்றானை அழைத்து யார் எனப் , 
கக் கண்டு அரசனால் கொற்றவன் குடியில் பெற்றான் , இறைவன் தந்த திருமுகத்தை 
ஓர் மடங்கொண்டு அதில் தாம் நிட்டை வைத்துத் தொழலும் அத்திருமுகத்தை 
புரிந்திருக்கையில் , தமக்கு நடராஜன் வேதியர் உமாபதியார்க்குத் தர அதனை 
பூஜை முறைவா அக்காலத்து உமாபதி நோக்கிச் சிரத்தில் வைத்துத் திருநய 
யார் . பூசிக்கச் செல்ல அத்தில்லை மூவாயி னங்களில் ஒற்றி அரனாணையை யெண் 
எவர் விலக்க உமாபதியார் மீண்டும் மட ணி யப் பெற்றான் சாம்பானுக்குச் சத் 
மடைந்து மான தத்தால் பூசித்திருந்தனர் . தியோநிருவாண தீக்ஷையால் முத்தியளித் 
எடுத்த அந்தணர் திருக்கோயிலடைந்து தனர் . இவர் சிதம்பரத்தில் துவசாரோக 
திருக்க தவம் நீக்கிப் பூசைப்பெட்டகத்தை 

ணம் தடைபட்டிருக்கக் கொடிக்கவி அரு 
கோக்கப் பெட்டகம் காணாதவராய்த் திகை ளிச்செய்து அதை ஏற்றினர் . 
த்து வருந்துகையில் நாம் உமாபதிப் பெட் பௌஷ்கா வியாக்யானம் , கோயிற்புரா 
டகத்தில் இருக்கின்றோமென அசரீரியால் ணம், திருத்தொண்டர் புராணசாரம் , திரு 
கூறக்கேட்டு அந்தணரனைவரும் உமாபதி முறைகண்டபுராணம் , சேக்கிழார் நாயனார் 
யாரைப் பணிந்து அழைத்து வந்து பூசை புராணம் , திருப்பதிகக்கோவை , சிவப்பிர 
புரிவித்தனர் . இவ்வகை இவர் கொற்ற காசம் , திருவருட்பயன் , வினாவெண்பா, 
வன் குடியில் எழுந்தருளி யிருக்கையில் போற்றிப் பஃறொடை , நெஞ்சுவிடுதூது , 
பூர்வஞ்செய்த பாபவசத்தால் வேதியன் உண்மை நெறி விளக்கம் , சங்கற்பதிராகா 
ஒருவன் புலையனாய்ப் பெற்முன் எனும் ணம் , சிவபுண்ணியத் தெளிவு முதலிய 
பெயருடன் வளர்ந்து ஒரு புலைச்சியை அருளிச் செய்தனர் இவர் காலம் சாலி 
மணந்து தன்பிறப்பில் அருவருப்படைந்து வாகனசகம் ( கஉஉ அ ) என்பர் . 
பூருவ புண்ணியத்தால் சுற்றத்தைவிட்டுத் உமாமகேசன் - பஞ்சகிருத்தியத்தின் பொ 

எனூரைவிட்டு நீங்கித் தில்லையடைந்து ருட்டு உமையோடு பொருந்திய சிவாவ 
கட்டை வெட்டித் திருச்சிற்றம்பல முடை 

சரம் . 
பார் திருமடைப்பள்ளிக்கு வேதியர்வழி உமாமகேகாவிரதம் - சித்திரை அல்லது 
யாகக் கொடுத்து வருகையில் பரிபாக மார்கழி பூர்வபக்ஷத்தில் அஷ்டமி சதுர் 
மடையச் சிவபெருமான் பெற்றான் சாம் த்தசி , பௌர்ணமிகளில் தொடங்கி மண் 
பான் கனவிடைத்தோன்றி உமாபதிசிவா டப மமைத்து அதில் உமாமகேசுவரரைத் 
சாரியருக்குக் கொடுக்கும்படி திருமுகப் தாபித்து விதிப்படி பூசைசெய்து பிராமன 


தன் 


உமாறுபுலவன் 


218 


டார்லிங்டோனியர் 


பசையில் பற்றிக்கொள்ளப் பிடித்துக் 
கொள்வனவாகவும் இருக்கின்றன , மத்ய 
அமெரிக்காவில் வாழைப்பூவின் புறஇதழ் 
போன்று அகன்று ஓரத்தில் முட்கள் பெத் 

இடையில் மினு மினுப்படைந்து 
கூரிய முட்கள் பெற்றுமுள்ள இவைகளைப் 
பெற்ற ஒருவகைப் பூண்டிருக்கிறது. இத 
னிடையிலுள்ள மினு மினுப்பைக் கண்டு 
பூச்சிகளதனை அடைந்தவுடன் இலைகள் 
அப்பூச்சுகளை மூடிக்கொள்ள ஒருவகை 
திரவம் அதிலுண்டாகிப் பூச்சியைக் கரைத் 
அத் தின்கிறது . மற்றொருவகைச் செடி 
அமெரிக்காவில் உண்டு. அதன் இலைகள் 
சணையுள்ளனவாயும் அகன்று அழுத்தமாக 
வும் இருக்கின்றன. இது , சுண்டெலி 
ஒணான் போன்ற பிராணிகள் தன்னை 
நெருங்கி வரி னவற்றைத் தாவிப் பிடித்து 
இலைக்குள் வைத்துச் சுருட்டிக்கொண்டு 
மாமிச முழுதும் உறிஞ்சியபின் விரிந்து 


விடுகிறது . 


தம்பதிகளை உமாமகேசுரராசப் பாவித்து 
அவர்களுக்கு வேண்டிய 

கொடுத்துப் போஜ 
னமளித்து உபசரிப்பது . 
உமாறு புலவன் - சீதக்காதியின் மந்திரியா 
யெ அப்துல் சாசிம் என்பவரால் சன்மா 
னிக்கப்பட்டு மகம்மத்பியைப்பற்றிச் சீரா 
புராணம் பாடிய லப்பை . 
உமிழ்தலு மலசல மோசனம் செய்தலு 
மாகா இடங்கள் புல் முளைத்துள்ள 
இடம், பயிர் விளைகின்ற இடம் , பசுச் 
சாணமுள்ள இடம் , சுடுகாடு , பலர் நடமாடு 
மிடம், தீர்த்தம் , கோயில் , நிழலுள்ள இடம் , 
பசுமந்தை நிற்குமிடம் , சாம்பல் முதலிய 
இடங்களாம் . 
உமேசன் உமாமகேசனைக் காண்க . 
உமை 1. சத்திக்கு ஒரு பெயர் . மேனை 
யின் புத்ரி , பித்ருவம்சம் காண்க . 

2. மகான என்னும் கொதசருக்சன் 
தேவி , 

3. சத்தியாதனனைக் காண்க . 
உம்பர்கீகாட்டிளங்கண்ணனார் கடைச் 

சங்க மருவிய புலவர் . 
உயர்வு நவிற்சியணி - அஃதாவது ஒரு 
பொருளானது தன் சொல்லாற் சொல்லப் 
படாமற் கேட்போரை மகிழ்விப்பதும் ; 
இஃதஃதன்றென்று தெரிந்து தன்னிச் 
சையாலாமென்று கொள்ளப்படுவதுமாகிய 
ஆரோப நிச்சயத்திற்கு விஷய மாகுத 
லாம் . இதனை வடநூலார் அதிசயோக்தி 
யலங்காரமென்பர் . 
உமிச்சன்- திருதராட்டிரன் , தன் குமாருள் 
ஐவர் , நான்கா நாள் யுத்தத்தில் இறக்கக் 
கேட்டு விசனப்படும் போது திருதாாட்டிர 
னைத் தேற்றிய நண்பன் . 
உயிரல் பொருட்தணம் - அறிவு மயமாகிய 
உயிர் ஒன்றும் 

மற்ற எல்லாப் 
பொருட்குணங்களாம் . 
உயிரளபெடை - பாட்டில் ஓசை குறை 

பின் அவ்வோசையை நிறைக்க நெட் 
டெழுத்தேழிலொன்று அளவில் நீளுதல் . 
உயிரின் தொழிற்குணம் துய்த்தல் , அஞ் 
சல் , தொழுதல் , அணிதல், உய்த்தல் 
முதலிய , (நன் . ) 
உயிருண்ணிப்பூண்டுகள் -1. இவ்வகைப் 

பூண்டுகளும் செடிகளும் அமெரிக்கா தேச 
த்தில் மிகுதியாக இருக்கின்றன . இவற் 
றுள் சிலவற்றில் பூச்சிகள் தாமே போய்ச் 
சிக்கிக் கொள்வனவும் , சில தாமே பூச்சி 
சளைத் தாவிப் பிடிப்பனவும் . சில தமது 


2. வீனஸ்பிளைட்ராப் ( Venus Flytr 
ap) இப்பெயருள்ள மற்றொரு செடி அமெ 
ரிக்கா நாட்டிலுண்டு . இதனிலைகள் நீண்டு 
( உ) மடல்களாகப் பிரிந்து இருக்கின்றன. 
மடல்களி னுள்ளிடத்தில் நுண்ணிய முட் 
கள் நிறைந்திருக்கின்றன . பூச்சிகள் விரிக் 
துன்ள இலைகளில் பட்டவுடன் இலைகள் 
குவிந்து பூச்சிகளை வெளிப்படுத்தாது 
கொன்று அடிப்பாகத்திற் செலுத்தி அதி 
லுள்ள திரவத்தால் கரைத்து உறிஞ்சி 


விடுகிறது . 


3. சாாசினியா ( Sarracenia ) 
அமெரிக்காவிலுள்ள ஒரு செடி , இதன் 
இலைகள் , உட்புறத்தில் குடைவுள்ள வாயும் 
மேற்புறம் குடத்தின் கழுத்துப்போல் 
குறுகி நுனிவிரிந்து மிருக்கும். இவ்விலை 
பினுட்புறம் ஒருவகை மணம் உண்டு அந்த 
மணம் பூச்சுகளை யுள்ளிழுக்க அவை சென் 
று மீண்டும் வெளி வருதற்கியலாது 
கின்றன அவற்றை அச்செடிகள் உணவா 
கக் கொள்ளுகின்றன. 

4. டார்லிங்டோனியா ( Darlingtonia ) 
இது , ஒருவகை உயிருண்ணிப் பூண்டு. 
அமெரிக்காவிலுள்ளது . இதனிலை க 
நீண்டு குழல்போல் நுனியில் குவிந்து 
மூடிக்கொண்டிருக்கிறது . இவ்விலையின் 
மேற்பக்கம் கண்ணாடி போலவும் , அடிப் 
பாகம் சிறு துவாரம் பெற்றும் இருக் 
கிறக . அத்தளை வழியில் தேன் போன்ற 


பன்தீஸ் 


2407 


உய்த்துணர்வணி 


கின் றன . 


திரவம் கசிந்து கொண்டிருக்கிறது . அதைக் நீரின் அசைவால் திறத்தலும் மூடலும் 
குடிக்கச் சென்ற சிறு பூச்சிகள் மீண்டும் , பெறுகிறது. அம்மூடியினுள் புகும் பூச்சி 
வெளிவர முடியாதிறக்க அவற்றை ஆகார புழுக்கள் மீண்டும் வரவிடாமல் மூடிக் 
மாகக் கொள்ளுகிறது . 

கொள்ளப் பிராணிகள் உள்ளடங்கி அதி 
5. நிபன் தீஸ் ( Nepanthes) இது பூச்சி லுள்ள திரவத்தால் சுரையச் செடி அவற் 
களைப் பிடித்துண்ணும் செடி , இது கிழ றை உணவாகக் கொள்கிறது . 
க்கு இந்தியத் தீவிலுள்ளது . இதன் இலை உயிரெழத்துக்கள் - இவை தமிழ்ப் பாஷை 
கள் இரண்டு பாகமாகப் பிரிந்து இருக் க்கு முதலெழுத்தின் வகை . இவை மெய் 

இலைகளின் முனையில் சம்பி யெழுத்திற்கு உயிர்போலிருத்தலின் இப் 
போல் ஒரு கொடி நீண்டு அதன் முனை பெயர் பெற்றன . இவை தனித்தியங்கும் 
யில் குடம்போல் ஒரு உறுப்பைப்பெற்று எழுத்துக்கள் , அ , ஆ , இ , ஈ , உ , ஊ , எ 
அதன் வாயைமூட இலைபோல் ஒரு மூடி ஏ , ஐ , ஒ , ஓ , ஔ , ஆகப்பன்னிரண்டு, ( நன் )) 
பெற்றிருக்கிறது . குடத்தின் தலையிலுள்ள உயிர் - ஆன்மாவின் ஒற்றுமைப்பட்டு கால 
இலையினடியில் தேன் போன்ற திரவம் திர முடிவு வரையினின்று காலத்திறுதியில் 
விக்கிறது . அதை உண்ண பூச்சிகள் உட் பூததேக நீங்கிச் சூக்ஷ்மசரீரத்துடன் ஆன் 
சென்றவுடன் இலைபோன்ற மூடி வெளி மாவைப் பின்பற்றிச் செல்லும் அருவுரு 
வரவிடாது மூடிக்கொள்கிறது . விழுந்த வப்பொருள் . அது உருவமாய் பௌதிக 
பூச்சிகள் அதன் திரவத்தில் வீழ்ந்திறக்க தேகத்தால் காணப்படுதலின் உருவும் , 
பூண்டு அவற்றைக் கரைத்து உணவாகக் இன்னவுருவென அறியப்படா திருத்த 
கொள்கிறது . 

லின் அருவுமாம் . இது புருடனிடத்து 
6. சன்ட்யூ ( Sundew ) இது , அமெரிக் ஆற்றிவுடனும் , விலங்குகளிடத்து ஐயறி 
காவிலுள்ள ஒருவகைச் செடி . 

இதன் 

வுடனும் , வண்டு , ஞெண்டு முதலியவற் 
இலைகள் , நீண்ட காம்புகளைப் பெற்று றில் நான்கறிவுடனும் சிதல் எறும்பாதி 
முனையில் திரட்சி யடைந்திருக்கின் றன . யில் மூவறிவுடனும் , நந்து , அட்டை முத 
இலைகளின் உட்புறம் குழிந்தும் வெளிப் லாதியில் ஈரறிவுடனும், புல் , மரம் முத 
புறம் கவிந்து மிருக்கிறது . இலைகளின் லியவற்றில் ஓரறிவுடனும் காணப்படும். 
வெளிப்புறத்தில் முட்கள் நிறைந்துள்ளன . உயிர்க்குணம் - அறிவு , அருள், ஆசை , அச் 
அம்முட்களில் ஒருவகைப் பசை உண்டு . சம் , மணம் , நிறை , பொறை , ஓர்ப்பு , 
அச்செடி தன்னருகில் பூச்சிப் புழுக்கள் கடைப்பிடி , மையல் , நினைவு, வெறுப்பு, 
உலாவுதல் , பறத்தலை அறிந்து கொள் உவப்பு , இரக்கம், நாண், வெகுளி, துணிவு 
கிறது . உடனே அதன் இலைகள் பேயாடு அழுக்காறு , அன்பு , எளிமை , எய்த்தல் , 
வதுபோல் ஆடத் தொடங்கிப் பூச்சிகளைத் துன்பமின்பம் , இளமை , மூப்பு , இகல் , 
தாவிப்பிடித்துக் குழிந்த உட்புறஞ்செலுத் வென்றி , பொச்சாப்பு , ஊக்கம் , மறம் , 
திச் சுருட்டிக்கொண்டு தன்னிடம் உள்ள மதம் , மறவிமுதலிய , 
திரவப்பசையினால் கொன்று கரையச் உயிர் மெய் எழுத்து கீகள் - உயிரும் மெய் 
செய்து உணவாக்கிக்கொண்டு முன்போல் யும் கூடிப் பிறக்கும் எழுத்து உயிர்மெய் 
விரிகிறது . இதுபோல் தண்ணீரில் ஒரு எழுத்தாம் . உயிர்மெய் எழுத்துக்கள் இரு 
வகைச் செடி மீன்களைப் பிடித்துத் தின் நூற்றுப் பதினாறு . 
கிறதாம் . 

உயிர்வேதனை- ( கஉ ) அனல் , சீதம் , அசனி, 
7. பிளாடர் ஓர்ட் ( Pladder Wort ) புனல் , வாதம் , ஆயுதம் , விஷம் , மருந்து , 
இது ஆஸ்திரேலியாவிலுள்ள ஒருவகை பசி , தாகம் , பிணி , முனிவறாமை . 
உயிண்ணிப்பூண்டு . இது , நீர் தேங்கி உய்த்தலில் பொருண்மை இது வை தரும் 
யுள்ள இடங்களில் மிகுதியு மிருக்கிறது . பச் செய்யுணெறியி லொன்று. கவி தன் 
இதன் இலைகள் இளம்பசுமை கூடிய மங் னாற் கருதப்பட்ட பொருளை விளங்க விரிக் 
கல் நிறமானது . இலையின் மேற்புறம் குஞ் சொல்லைச் செய்யுளுள்ளே யுடைத் 
மெல்லிய தொளையுடன் ஜவ்வுபோன்ற தாய்ப் பிறிது மொழிகூட்டி யுரைக்கும் 
உறுப்பால் மூடப்பட்டிருக்கிறது . அத் பெற்றியின்றி வாத்தொடுப்பது . ( தண்டி ) 
தொளை வழியில் சிறு முட்கள் உட்புறம் உய்த்துணர்வணி - அஃதாவது ஒரு காரியம் 
கவிந்திருக்கிறது . அத்தொளையின் மூடி முற்றுப் பெறுதற் கிஃதிவ்வாருமெனி 


உய்யக்கொண்டார் 


248) 


உருக்குமன் 


னென ஊகித்தலாம் . இதனை வடநூலார் சுற்றி வருகிறதாம் . இது, ( 30,686 ) சுமார் 
சம்பாவனாலங்கார மென்பர் . 

( 84 ) வருஷகாலத்தில் சூரியனை ஒருமுறை 
உய்யக்கொண்டார் -1 . நாதமுனிகளுக்குப் சுற்றி வருகிறது . இதன் குறுக்களவு 

ரவு 
பின்வந்த வைஷ்ணவாசாரியர் . 

( 31,900 ) மைல் . - இதற்கு ( 4 ) உபக்கிர 
சயத்சேநாம்சமாய்க் கலி ( ங சுஉஎ ) இல் கங்களிருக்கின்றன என்பர் . இதனை அடு 
பராபவ சித்திரை புதன் கிழமையில் த்த வட்டத்தில் நெப்டியூன் கிரகம் இருக் 
அவதரித்தனர் . 

கிறதென்பர் . 
2. புண்டரீகாக்ஷரைக் காண்க . உரிசிராசுவன் - சேநசித்தின் குமாரன் , 
உய்யவந்ததேவநாயனூர் -1. இவர் உத்தா உரிசை தேவசன்மன் தேவி , இந்திரன் இவ 
பூமியி லிருந்து தக்ஷணயாத்திரையாகச் ளைக்கண்டு மோகித்து இருடிடிருக்கொ 
சென்று 

காவிரிக்கரையி லெழுந்தருளி ண்டு வர விபுலனால் தப்பினவள். ஆகா 
யிருக்கையில் திருவியலூர் ஆளுடைய யத்தில் போகும் அப்சரசின் மாலையைக் 
தேவநாயனார் இவரைக் கண்டு பணிந்து கண்டு புருஷனிடங் கூறி மாணாக்கனால் 
ஞானோபதேசம் பெற்றனர் . இவர் , மாணா பெற்றுக்கொண்டவள் , 
க்கர் வேண்டுகோளுக் கிரங்கித் திருவுந்தி உரிச்சொல் - பலவகைப்பட்ட பண்புகளை 
யார் என்னும் சைவசித்தாந்த சாத்திரம் 

யுங்கூறும் பெயராய் ஒரு குணத்தையும் , 
திருவாய் மலர்ந்தருளினர் . இவர் திருக் 

பல குணத்தையுந் தழுவிப் பெயர்வினை 
கடவூர் உய்யவந்த தேவநாயனாருக்குப் 

களை நீங்காவாய்ப் பொருட்குரிமை பூண்டு 
பரமாசிரியர் . இவர் காலம் சாலிவாகன 

நடப்பன . 
சகம் , க0 எ 0 . 

உரிச்சொனிகண்டு - இது காங்கேய ரியற் 
2. இவர் திருக்கடவூர் . திருவியலூர் 

றியது . உரிச்சொற்களைத் திரட்டிக் கூறிய 
ஆளுடைய தேவநாயனார்க்கு மாணாக்கர் . 

நூல் , 
இவர் ஸ்ரீ சிதம்பரத்தில் எழுந்தருளி யிரு உரிமைக்காரர் - இவர் தப்பட்டையடிப்ப 
க்கையில் தம்மையடுத்த மாணாக்கர் பொரு வர் . இவர்கள் தோட்டிகள். பறைச்சாதியா 
ட்டு ஒரு சாத்திரஞ் செய்து நடேசர் சந்தி 

ரில் சேர்ந்தவர்கள் . மதுரை முதலிய 
தியில் இட , அவ்விடம் கருங்கற்படியில் இடங்களில் வசிப்போர் . 
சிலையாற்செய்த யானை அதை எடுத்து 

. 
நடேசரிடம் இட்டது. ஆதலின் இவர் உரு - ஒரு அசுரன் , துற்கனுக்குத் தந்தை . 

உருகன் - கிருஷ்ணன் குமரன் . 
அருளிச்செய்த சாத்திரத்திற்குத் திருக் 

உருகாயன் - திரேதாயுகத்தில் விஷ்ணுவின் 
களிற்றுப்படியார் எனப் பெயரிட்டனர் . 

பெயர் . 
காலம் சாலிவாகனசகம் 

கக 00 

உருக்காதேவி - ( சங். ) அரசர்மீளியின் பாரி . 
என்பர் . 

உருக்கிரமர் -1 . காச்யபருக்கு அதிதியிட 
உரகபுரி - தஞ்சாவூர் ஜில்லாவிலுள்ள கரை 

முதித்த குமார் . இவர் விஷ்ணுவின் திரு 
துறைப்பட்டணம் . இதுவே நாகப்பட்ட 

விக்ரமாவதாரம் . பாரி கீர்த்தி , குமரன் 
ணம் . அர்ச்சுனனால் ஜயிக்கப்பட்டது . சௌபகன் . 
Nagapatam , 8 seap - ort town in the 

2. துவாதசாதித்தரில் ஒருவன் . 
District of Tanjore. It was once the 

உருகீகீரயன் விஷ்ணுவி னவதாரங்களில் 
oa pital of Pandya. 

ஒன்று . தந்தை நாபிப்பிரசாபதி , தாய் மேரு . 
கல்லாலும் மரத்தாலும் பொருள் உருக்குமணி- இருக்குமணியைக் காண்க. 
களை நசுக்கவும் சுத்தஞ் செய்யவு மமைத்த உருக்குமகேசி - பீஷ்மகன் குமரன் . 
குழிந்த உரு . பொருளை நசுக்கும் கருவி மணியுடன் பிறந்தவன் . 
உலக்கை . 

உருக்தமதான் - பீஷ்மகன் குமரன் . இருக் 
உரானஸ் - ( Uranus ) இது ஒரு நவீன கிர மணியுடன் பிறந்தவன் . 
கம் . 

இது சூரியனுக்கு ஏழாவது வட்டத் உருக்கும நேதான் - பீஷ்மகன் குமான் . 
தில் உள்ளது . இது ( 1781 ) இல் , S. W. இருக்குமணியுடன் பிறந்தவன் . 
ஹர்சல் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட உருக்குமபாது - பீஷ்மகன் குமான் . இருக் 
தாம் . இது , ( 178 ) கோடியே ( 10 ) லக்ஷம் மணியுடன் பிறந்தவன் . 
மைல் தூரத்திற்கப்பாலிருந்து சூரியனைச் உருக்குமன்- சாருமதிக்குத் தந்தை , 


இவர் 


உரல் 


உருக்குமி 


249 


உருத்திரங்கண்ணனார் 


உருக்கும் - பீஷ்மகன் குமரன் , இருக்கு உருசிப்பிரசாபதி- இவன் தன் தேசமுதலி 
மணியுடன் பிறந்தான் , கம்சனுக்கு நண் யவற்றை விட்டுக் கல்யாண மில்லாதிருக் 
பன் . இவன் இருக்குமணியைச் சிசுபால கையில் பித்ருக்கள் தோன்றி என் நீ கல் 
னுக்கென வைத்திருந்தனன் . 

இதனைக் 

யாணஞ் செய்து கொள்ளவில்லை என்ற 
கண்ணன் அறிந்து இருக்குமணியைக் கவர் னர் . உருசி , தனக்கு இல்லறத்திலுள்ள 
ந்து உருக்குமியைத் தேர்க்காலில் கட்டித் வெறுப்பைக் கூறப் பித்ருக்கள் நீ மணங் 
துவாரகைக்குக் கொண்டுபோக , இவன் கொண்டு இல்லறம் நடத்தாவிட்டால் எங்க 
இருக்குமணியை மீட்காமலும் கண்ணனைச் ளுக்கு நாகம் உண்டாகுமென அரசன் , 
சங்கரிக்காமலும் . மீளேன் என்று போஜ நான் கிழவனாய் விட்டபடியால் எனக்கு 
கூடமென ஒரு பட்டணம் நிருமித்ததி யார் பெண் கொடுப்பாரென்று பிரமனை 
லிருந்தவன் . குமரி உருக்மவதி , இவன் யெண்ணித் தவமியற்ற அப்பிரமன் தரிசனம் 
குமரி உருக்மவதி கல்யாணத்திற்கு வந்தி தந்து, நீ நல்ல புத்ரனைப் பெற்றுப் பிரசா 
ருந்த கலிங்கன் இவனைப் பலராமருடன் பதியாக என்று வரந்தந்து மறைந்தனன் . 
சொக்கட்டானாட ஏவ இவன் அவருடன் பின்பு மச்சடி நதியிலிருந்து பிரமலோசை 
சொக்கட்டானாடித் தோற்றுத்தான் செயித் யெனும் ஒரு அப்சரசு வந்து அரசனைப் 
ததாகத் தன்னை உயர்த்தி அவரை இகழ்ந் பார்த்து எனக்கு வருணபுத்ரனாகிய புஷ்க 
ததனால் பலராமரால் கொல்லப் பட்ட 

ரன் தேசசால் மாலினி எனும் பெண்ணி 
வன் . அக்காலத்தில் கலிங்கனுக்கும் பற் ருக்கின் றனள் . அவளை நீர் மணந்து ஒரு 
களுதிர்ந்தன. 

புத்ரனைப் பெறுக என்றனள். அரசன் 
உருக்கெம்பீரன் இந்திரசாவர்ணி மநுப் அவ்வகை செய்து ரோச்சியனென்னும் 
புத்ரன் . 

புத்ரனைப் பெற்றுப் பிரசாபதியாயினான் . 
உருக்மவதி- உருக்மியின் குமரி , பிரத்தியும் 

தவத்தால் இவன் சித்தம் ருசி பெற்றதால் 
நன்பாரி . 

இப்பெயர் பெற்றனன் . 
உருக்மாங்கதன் - இருக்குமாங்கதனைக் காண் உருசு - வசுதேவருக்குத் தேவகியிடமுதித்த 
இவன் வீமன் குமான் . இவன் வேட் 

குமரன் , 
டைக்குச் சென்று தாகத்தால் கவிமுனி உருசுகன் - ( சங்.) தேவாபிகுமான் , மனைவி 
வர் ஆச்சிரமம் போய்த் தாகத்திற்கு நீர் 

தேவை . 
கேட்க , அவர் பத்தினியாகிய முகுந்தை உருசாவன் - சதச்ரவன் குமரன். 
இவனைக் கண்டு காதல் கொண்டழைக்க உருட்சூதன் - ( சூ .) பிரகத்திரதன் குமான் , 
அரசன் மறுத்தமையால் முகுந்தை யென் உருண்டகன் - சிவகணத்தவரில் ஒருவன் . 
னுமிருடி பத்தினி, அரசனுக்கு வெண்குட் உருத்தன்- கத்ரு குமான் , நாகன் . 
டரோக முண்டாகச் சபிக்க அரசன் நகாஞ் உருத்திரகோடி - இது வேதாசலமென்னும் 
செல்லாது காட்டிலிருந்து நாரதமுனிவ தலத்திலுள்ள தீர்த்தமும் , தலமும் இதில் 
ருபதேசத்தால் சிந்தாமணி தீர்த்த முதலிய அநேக ருத்ரர் ஸ்நானஞ்செய்து சித்தி 
ஆடிப் புனிதமாயினன் . 

யடைந்தனர் . (திருக்கழுக்குன்றபுராணம் ). 
உருக்க்ஷயன் - ( பு ) மகாவீர்யன் குமரன் , உருத்திர கோடி தீர்த்தம் பாண்டவர்கள் 
இவன் குமார் திரையாருணி , புஷ்கரா வனவாசத்தில் ஸ்நானம் செய்த ஒரு தீர்த் 
ருணி கவி , இந்த வம்சத்தவர் வேதியராயி தம் ( பா . வன . ) 
னர் . 

உருத்திரங்கண்ணனார் 

- இவர் சங்கப்புலவ 
உருசங்கு- ( ருசங்கு . ) உசங்கைக் காண்க , 

ருள் ஒருவர் . இவரைக் கடியலூர் உருத் 
உருசி -1 . பிரமாக்களில் ஒருவன் . ஸ்ரீ யஞ் திரங் கண்ணனார் என்பர். பத்துப் 
ஞமூர்த்தியாகிய விஷ்ணுவைக் குமாராகப் பாட்டில் தொண்டைமா னிளந்திரையன் 
பெற்றவன் . தேவி , ஆகுனாதி அல்லது பொருட்டுப் பெரும்பாணாறு பாடியவர் . 
ஆகுதி . குமரி தக்ஷணை , குமரன் சுயக்யன் பெரும்பாணாறு , இளந்திரையன் நாட்டின் 
2. இத்மவாகன் தேவி . 

வனத்தையும் , அவன் கொடையையும் 
உருசிகன் - (ய ) உசநசு குமரன், இவன் கும புகழ்வது , பட்டினப்பாலை , கரிகால்வள 
ரர் புருசித், ருக்மன் , ருக்மேசி , பிருது , வன் நாட்டினையும் ஆற்றினையும் கொடை 
சாமகன் . தருமன் குமரன் என்பர் . யையும் புகழ்வது . 

32 


உருத்திரசன்மர் 


250 


உருத்திரர் 


உருத்திரசன்மர் -1 . மதுரை உப்பூரிக் குடிக் இவர் தாய்க் கருவிலிருந்து உக்கிரகோபத் 
கிழார் மகனார். 

தாற் கவாப்பட்டுப் பூதேவியரால் வளர்க் 
2. சிவபூசையால் குருடு நீங்கிய அந் கப்பட்டமையின் இப் பெயர் பெற்றனர் . 
தணர் , 

( வீரசிங்கா தன புராணம். ) 
உருத்திரசாவர்ணி 

பன்னிரண்டாம்மன் உருத்திரமுனிவர் திருமூலர் மாணாக்கரில் 
வர்தாத்து மனு . 

ஒருவர். 
உருத்திரசித்தமகருஷி - உருத்திரர் உடலிற் உருத்திரர் - 1. பிரமன் வேண்டுகோளால் 
பிறந்த குஷிசிபேட்டர் . 

சிவமூர்த்தியா லதிட்டிக்கப்பட்டுப் பிரம 
உருத்திரசுவாமி - ஒரு வேதியன் . இவன் , னற்றியில் தோன்றிச் சிருட்டி செய்த 
பத்தினி அதிதிக்கு அன்னமிடாததால் உருத்திரர் பதினொருவர் . இவர்கள் உலக 
கோபித்து , அவளைக் கொன்று கிணற்றி பாலகராயினர் . இந்த உருத்திரர் ஒவ் 
விட்டு நீங்கப் பிரமகத்தியாற் பிடியுண்டு வொருவரும் கோடி உருத்திரரைப் படை 
இருபத்தைந்து வருடம் துன்பமடைந்து த்தனர் . இவர்களைப் பிரமன் கண்டு வினை 
பிறகு வடவனத்தில் முத்தித் தீர்த்தத்தில் க்கீடாகப் படையாமல் முடியாச் சிருட்டி 
ஸ்நானஞ்செய்து புனிதனானவன் . ( திரு செய்தல் கூடாதென வேண்ட , நின்று சிவ 
வாலங்காட்டுப் புராணம் ) 

சாரூபந்தாங்கித் தேவர் கூட்டமானவர்கள் . 
உருத்திரசேநன் - குபேரன் குமரன் . 

இவர்களில் திக்குப்பாலகர் உருத்திரர்கள் . 
உருத்திரதத்தன் - சச்சந்தன் மந்திரி. 

இந்திரதிக்கில் கபாலீசன் , அசன் , புத்தன் , 
உருத்திர தீர்த்தம் – ஒரு தீர்த்தம் . இது கங் வச்சிரதேகன் , பிரமத்தனன் , விபூதி , இவ் 
கைக் கரையிலுள்ளது . 

வியன் , சாத்தா, பினாகி , திரிசோதியன் . 
உருத்திரபசுபதி நாயனார் சோழநாட்டுத் 

அக்நிதிக்கில் உருத்திரன் , உதாசநன் , பிங் 
திருத்தலையூரில் பிராமணகுலத்தில் சிவ சலன் , சாதகன் , அயன் , சவலன் , தகனன் , 
பக்தியிற் சிறந்த பசுபதி யென்பவர் ஒரு வெப்புரு, பிரமாந்தகன் , க்ஷயாந்தகன் . 
வர் இருந்தார். அவர் தாமரை மடுவில் இயமதிக்கில் யாமியன், மிருத்யு , அரன் 
அரோராத்ரம் கழுத்தளவு ஜலத்தில் சிர தாதா, விதாதா , கத்துரு, காலன் , தன்மன் , 
மேற்குவித்த கையராய் ஸ்ரீ ருத்ரமந்திரஞ் சங்யோத்தா , வியோகிருதன் . நிருதிதிக் 
பிெத்திருந்து பரமசிவன் திருவடி யடை கீல் நிருதி , மாரணன் , அரந்தா, குரூர 
நெதனர் . ஆதலா லிப்பெயரடைந்தனர் . 

திருட்டி, பயாந்தகன் , ஊர்த்வகாயன் , 
( பெரியபுராணம் ). 

விரூபாக்ஷன் , தூமிரு , உலோகிதன் , தென் 
உருத்திரபர்வதம்- சாநவிந்திக் கருகிலுள்ள கிருட்டினன் . வருணதிக்கில் பலன் , அதி 
மலை .. 

பலன், மகாபலன் , பாசத்தன் , சுவேதா, 
உருத்திரப்ரயாகை- மந்தாகினிக்கும் அளக செய்பத்திரன் , தீர்க்கவாகு , செலாந்தகன் , 

நந்தைக்கும் இடையிலுள்ள க்ஷேத்ரம் . வடவாமுகன் , தீமான் . வாயுதிக்கில் சீக் 
உருத்திரமன்யழனிவர் - இரேவண சித்தர் கிரன் , லகு , வாயுவேகன் , தீக்ஷணன் , சூக் 
என்பவர் சோழராஜன் புத்ரி முதலிய குமன் , க்ஷயாந்தகன் , பஞ்சாந்தகன் , பஞ் 
மங்கையரை மணந்து இருக்கையில் ஒரு சசிகன், கபத்தி , மேகவாகனன் . தபோ 
தடாக மெடுக்க உன்னி அத்தொழிலை உட தீக்கில் நிதீசன் , ரூபவான், தன்யன், 
னிருந்தியற்ற மேற்படி மங்கையர்களுக் சௌமியன் , சௌமிய தேகன் , பிரமத்த 
குக் கட்டளையிட்டார் . அம்மங்கையர் அவ் னன் , சுப்பிரகடன் , பிரகாசன் , லக்குமி 
வாறு இயற்றுகையில் சோன் புதல்வி வான் , சோமேசன் . ஈசானதிக்கில் வியாத் 
கருக்கொண் டிருத்தலில் முடியாதென்ற தியா தீபன், ஞானபுகன் , சர்வன் , வேத 
னன் . சித்தர் என் கட்டளை மறுத்ததால் பாரகன் , மாத்ருவிருத்தன் , பிங்கலாக்ஷன் 
என் கருவைத் தந்து நின் தந்தைபாற் பூதபாலன் , பலிப்பிரியன் , சர்வவி த்யாதி 
செல்கவென , அரசகுமரி கருவை எவ் பன் , தாதா , அண்டகடாக வோட்டுக்குக் 
வாறு தருவதெனச் சித்தர் அவள் வயிற்றை கீழ் விஷ்ணுதிக்கில் அநந்தன் , பாலகன் , 
நகத்தாற் கீறிக் கருவை யெடுத்து இச்சிசு வீரன் , பாதாளாதிபதி , விபு , இடபத்துவ 
வைப்போற்றுக எனப் பூதேவிபால் அளி சன் , உக்ரன், சுப்பிரன் , லோகி தன் , சர் 

அவள் பூமியைப் பிளந்து வந்து வன். அண்டகடாகத்தின் மேல் பிரம 
சிசுவை எடுத்துச்சென் , வளர்த்தனள் . 
"சன் 

திக்கில் சம்பு , விபு , கணாத்யக்ஷன் , திரிய 


த்தனர். 


உருத்திரவாசம் 


251 


உருத்ரருத்ரிகள் 


க்ஷன், திரீதேசகவாதகன் , சன்வாகன் , என வேதியர்சாதி யெனவும் , செ நிற 
விவாகன் , நபன், லீபசு , விலக்ஷணன் என் முள்ளன க்ஷத்திரிய சாதியெனவும் , பொ 
பவர்களாம் . 

ன்னிறமுள்ளன வைசியர்க்குரிய எனவும் , 
2. அக்கிக்கு அதிதேவர் . இவர் வெண் சருன்றத்தன சூத்திரர்க் குரியவெனவும் 
ணிறத்துடன் கரங்களில் வியாக்யான கூறும் . இவற்றில் ஒன்று முதல் ( கங ) முக 
முத்ரை , அக்கி , ஞானமுத்ரை , சூலம் , அர மளவும் உண்டு . அவற்றின் அதிதேவதைக 
வப்பூணூல் கொண்டிருப்பர் . 

ளாவார் . ( க , உ , ) சிவன் , ங . அக்கி , ச , 
3. பதினொருவர் மாதேவன் , அரன் , பிரமன், ரு , காலாக்கி , சு . கந்தன் , 
உருத்திரன், சங்கரன் , நீலலோகி தன் , ஆதிசேஷன் , அ . கணபதி , க . வைரவன் , 
ஈசாகன் , விசயன் , வீமதேவன் , பவோற் க 0 . விஷ்ணு , கக , ஏகா தசருத்ரர் , கஉ . 
பவன் , சபாலி , சௌமியன் , 

துவாதசாதித்தர் , ககூ . குமாரக்கடவுள் . 
உருத்திரவாசம் - காசிக்கு ஒரு பெயர் . இவற்றில் , சிரத்தில் க . மாலையாக (உசு ), 
உருத்திரன் -1. தேயுபூதத்தை அதிட்டித்துக் கழுத்தில் ( கூட ) மார்பில் (50 அ ) மணிக் 
காரணமாயையெனும் உபாதானத்திருந்து கட்டுகளில் ( கஉ ) காதுகளில் ( சு ) தரித்தல் 
மாயை முதல் பிருது வி முடிவாக நெருங் வேண்டும் 
நின ( உக ) தத்துவத்திலும் பொருந்த உருத்ரருத்ரிகள் -1. இவர்கள் , சுத்தவித்யா 
அதோவியாத்தியாக வியாபித்திருப்பவன் . ததவத்தில் வாம , சேஷ்ட , ருத்ர , கால , 
( சதா . ) 

சலவிகரண , பலவிகரண , பலப்பிரமதா, 
2. இவர் சங்கமருவிய தமிழ்ப் புலவர் சர்வ பூத்தமா , மனோன்மா , திரிகுணி , 
களில் ஒருவர். குறுந்தொகையில் புற பிரம்மவே தாளி , தாணுமதி , அம்பிகை , 
வுப்புறத்தன்ன புன்காலுகா " எனப் பாலை ரூபிணி , சுவாலை , நந்தினி, வித்யாபதி , 
யைப் பாடியவர் . ( குறு.உஎச . ) 

புவனங்களில், பத்தாங்கச்சவி யுள்ளவர்க 
3. கனகவிசயர்க்குத் துணையாயின ஓர் ளாய், சூலகபால பாணிகளாய், தம்மூர்த் 
அரசன் . (சிலப்பதிகாரம் .) 

தி த்யான நமோச்சாரண மாத்திரத்தில் 
உருத்திராகாரன் - சண்முக சேநாவீரருள் சர்வசக்தி ப்ரதரா யிருப்பர் , அவர்க 
ஒருவன் . 

ளாவார் . 
உருத்திராசுவன் - அகம்யா தியின் குமரன் . 2. உருத்திரர் ஸ்ரீகண்டர், அருந்தர் , குஷ் 
இவனுக்குக் கிருதாசி என்பவளிடம் பத் மர் , திரிமூர்த்தி , அமரேசர் , அரபீஜர் , பார 
துக் குமார் பிறந்தனர். அவர்களில் மூத்த பூதி , திதீசர் , தாணுகர், அரசேங்கிடேசர் , 
வன் இருசேயு. 

பவுரீசர் , சத்யோசாதர் , அநுக்ரஹர் , ஈச்வ 
உருத்திராக்ஷம் இது இமய மலையைச் ரர் , அக்ரூரர், மஹாசேநர் , குரோதசர், சண் 
சார்ந்த நாடுகளிலுண்டாம் விருக்ஷத்தின் டேசர் , பஞ்சாந்தகர் , சிவோத்தமர் , ஏக 
பழத்திலுள்ள வித்து . இது , வை தீகரால் ருத்ரர் , கூர்மர் , எகநேத்ரர் , சதுரானனர் , 
கொண்டாடப்பட்டது . இதனைச் சைவர் அஜேசர் , சரு , சோமேச்வரர் லாங்குலி , 
கேசாதிதேக பரியந்தம் தரிக்கின்றனர் . தாருகர், அர்த்தநாரீசர் , உமாகாந்தர் , ஆ 
இது ஆணவர்தி , மனக் குற்றங்களையும் ஷாடி , டிண்டி , அத்ரி , மீனர் , மேஷர் , 
வாதாதி முத்தோஷங்களையும் போக்கும் . லோகிதர் , சஹிஸ்தர் , கலண்டர் , ததுவி 
இது திரிபுர சங்காரத்தின் பொருட்டு லண்டர் , மஹாதாளர் , வர்லி , புஜங்கேசர் , 
எழுந்தருளிய ருத்ரமூர்த்தியின் கோபக் பினாகேசர் , சஷ்டசர் , பகர் , சுவேதர் , 
கண்ணில் உண்டான ஒரு வித்தினின்று பருகு , லகுலி , சிவர், சம்வர்த்தர் . உருத் 
முளைத்த விருட்சத்தின் மணி . உருத்திரன் ரிகள் பூர்ணோதரி , வீரசேரி , சால்மலி , 
கண்ணிற் பிறந்ததால் உருத்திராக்ஷம் லோலாக்ஷி , வர்த்துளாக்ஷி , தீர்க்க நாசிகை, 
எனப் பெயர் பெற்றது . இதனைச் சிவா தீர்க்கமுகி , தீர்க்கசிம்சு , குண்டோதரி , 
கமத்திற் கூறிய 

கூறிய முறைப்படி சிரமுத அர்த்தகேசி , விகிர் தமுகி ஜ்வாலாமுகி , உ 
லிய தலங்களில் தரிப்பவர் சகல பாபங் லூகமுகி , ஸ்ரீமுகி , வித்யாமுகி , சரஸ்வதி , 
களினின்று நீங்குவர் . இம்மணி தரித்து மாகாளி , சர்வசித்தி, சமன்மிதி , கௌரி , 
முத்தி பெற்றோர் சரிதைகளை 

திரிலோக்யை . வித்யை , மர்தாசத்தி , 
தேசகாண்டம் சூதசம்மிதை முதலிய நூல் ஆத்மசத்தி , பூதமா , தேவாம்போதி , திரா 
களிற் காண்க . இதில் வெண்ணிற முள் விணி , நாகரீ கேசரி , மஞ்சரிரூபிணி, விரை 


உருபுமயக்கம் 


252 


உருமண்ணுவாவின் தந்தை 


சேகாரோதரி , பூதாதனி, பத்ரகாளி, யோ கருத்தைத் தானறிந்து கொள்ளுதற்கும் , 
கினி, சங்கினி , கர்சினி, காளராத்ரி , முர்த் அவனுக்குத் தெரிவித்தற்குமாகச் சாதக 
தன்யகபர்த்தினி, வாசன்மையை , சயை, னென்னும் ஓரன்பனை இடையே வைத் 
சுமுகை, டஸ்வர்யை , ரேவதி, மாதவி, துக்கொண்டு சில முக்கியமான காரியங் 
வாருணி , சஷோவதாணி , சதாசைலஷ்மி , களை முடித்தவன் . மிகவும் சிக்கலான 
பிநாகி , வியாபினி, மாயாகனி , விதை. வழக்கைத் தீர்த்தலில் வல்லவன் . உத 
உருபுமயக்கம் ஒரு வேற்றுமையுருபு பணன் விருப்பத்தின்படி பதுமாபதியின் 
நின்று வேறொரு வேற்றுமைப் பொரு தோழியாகிய இராசனை யென்பவளை 
ளைத் தருவது . (நன் ) . 

மணஞ் செய்து கொண்டோன் . பல பரிவா 
உருப்பசி - ஊர்வசியைக் காண்க . ( சிலப் . ) ரங்களினிடையே அவன் தன் கையினால் 
உருப்புட்ரோச்சான்பிள்ளை நாதமுனி அலங்கரித்து அளித்த ஏனாதி மோதிரமும் 
களை ஆச்ரயித்த வைஷ்ணவாசாரியர். ( குரு சேனாபதிப் பட்டமும், பெற்ற தன்றிச் சய 
பரம்பரை . ) 

ந்தி இலாவாணக மென்னும் பெரிய நகரங் 
உருமண்ணுவா -1 . இவன் பலவகைப் பெரு களையும் அவற்றைச் சூழ்ந்த இடங்களையும் 
மையும் வாய்ந்த உயர்குடியிற் பிறந்தவன் . 

மிக்க வருவாயையுடை 

டய பல ஊர்களையும் , 
உதயணனுடைய மந்திரிகள் நால்வருள் சதுரங்கப்படைகளையும் , பெற்றவன் . துற 
ஒருவனும் . 

உயிர்த்தோழர்களுள்ளும் வறம் பூண்டு தவம் செய்து கொண்டிருந்த 
ஒருவனும் ஆவன் . வயந்தகனுடன் சேர்த்தே தன் தந்தைக்கு யாதொரு துன்பமும் 
பெரும்பாலும் வழங்கப்படுவான் . யூகிக்கு நேராதபடி வேண்டியவற்றை அளித்து 
அடுத்தபடி யெண்ணும் பெருமை வாய்ந்த வழிபாடு செய்து ஒழுகியவன் . கருவுற்ற 
வன் . சேனைகளைப் போரில் நடத்துவதில் வாசவதத்தையுடன் விமானமேறி ஆகாய 
மிக்க ஆற்றலுள்ளவன் . எந்தச் சமயத்திலும் வழியே சென்ற உதயணனோடுகூட சென்ற 
மனநடுக்கம் கொள்ளாதவன் . மிக்க புகழி 

வர்களில் இவனும் ஒருவன். இவனுடைய 
னன் , நட்பு , ஊக்கம் , வீரம் , பகைவர்க் கஞ் புதல்வன் பூதியென்பான் ( பெ . கதை . ) 
சாளம் , காலம் , இடம் , முதலியவற்றை 

2. ஜமதக்கினியின் ஜேஷ்ட புத்திரன் . 
நனகு 

ஆராய்ந்தே ஒவ்வொன்றையும் இவன் சகோதரர் சுஷேணன் , வசு , விஸ் 
செய்யத் துணிதல், நன்றியறிவு முதலிய வாவசு , பாசிராமன் முதலியவர்கள் .( பார . ) 
வை இவன்பாலுள்ள விசேட குணங்கள் . உருமண்ணுவாவின்தந்தை - இவன் துறவு 
வாசவதத்தையை வலிந்து கொண்டு வந்த பூண்டு இலாவாணகத்திற்கும் , இராசகிரிய 
உதயணனை 

மிக உபசாரத்துடன் வா நகர்கும் , இடையே உள்ளதும் , சேதி நாட் 
வேற்று அழைத்துச்சென்று சயந்தி நகரில் டைச் சார்ந்ததுமான வனமொன்றிலுள்ள 
அவளை அவனுக்கு யாதொரு கவலையு மில் ஆச்ரமத்திற் பல முனிவர்களுடன் தவம் 
லாதபடி பாதுகாத்து மகிழ்வித்து வங் செய்துகொண் டிருந்தவன் . தாம் தீயில் 
தோன் . அவளைப் பிரிந்து வருந்திய அவ வெந்ததாகப் புலப்படுத்தி வேற்றுருவங் 
னுக்கு அடிசில் உடை முதலியவற்றைக் கொண்டு யூகியுடன் போந்த வாசவத்தை 
சொடுக்கும்படி தோழர்களால் நியமிக்கப் யும் , சாங்கியத் தாயையும் சிலநாள் பாது 
பெற்ற உண்மையன்பினன் . இராசகிரிய காத்துச் சண்பை நகரத்தி லிருக்கும்படி 
நகரத்தில் உதயணன் மறைந்திருந்த அவர்களை அனுப்பியவன் . உருமண்ணுவா 
பொழுது தானும் மறைந்து அவனைப் பாது வின் குணவிசேடங்களுக்கும் அவனேற் 
காத்து வந்தவர்களில் இவனுமொருவன் . மத்திற்கும் , இவனது நல்லொழுக்கமே 
உதயணனுடைய வாழ்வைக்கருதித் தன்னு காரணம் . சயந்திநகர முதலியவற்றை 
டைய உயிருக்குச் சிறிதும் இரங்கா உருமண்ணுவாவிற்குச் சீவி தமாகக் கொடு 
போரில் அவனுக்கு முன் சென்று பகைவ த்த உதயணன் " உன்னுடைய அருமைத் 
ராற் சிறைப்படுத்தப்பட்டோன் . கோசம்பி தந்தைக்கு வழிபாடு செய்து கொண்டு 
நகாத்தைப் பெற்றபின்பு தன் பிரிவாற்ற அங்கிருந்து யாம் வேண்டிய பொழுது 
மல் வருந்தி " இருமணமெய்திய வின்ப வந்து செல்க ” என்று சொன்னமையால் 
மெல்லா முருமண்ணுவாவினை யுற்றதற் இவன்பால் அவனுக்குள்ள அன்பு வெளி 
பின்னை " என உதயணனாற் கூறப்பெற்ற யாகிறது . இவனது இயற்பெயர் தெரிய 
உத்தமசீலன் . மறைந்திருந்த யூகியின் வில்லை . ( பெருங்கதை .) 


உருமிளை 


253 


உரூரவன் 


காண்க . 


உருமிளை யமன் பாரி . 

யணி மீண்டும் சிவபெருமானை யடைந்த 
உருமை - சுக்ரீவன் தேவி . வாலியால் சிறிது னன் . 
நாள் போஷிக்கப்பட்டவள் . ( இரா. ) 

உருவகவணி 

அஃதாவது உபமேயத்தி 
உருரு - 1. இவன் ஒரு அசுரன் , இவன் லுபமானத்தை ஒற்றுமையினாலாவது 
கடலிலிருக்கும் பட்டணத்தை யாள்பவன் . அதன் செய்கையினாலாவது ஆரோபித்த 
இவன் கடலினின்று வெளிவந்து தேவர் லாம் . இதனை வடநூலார் ரூபகாலங்கார 
களை வருத்த நீலாசலத்தில் தவஞ்செய்து 

மென்பர் . 
கொண்டிருந்த ரெளத்ரி தேவியைத் உருவசி - ஒரு தெய்வதாசி . புரூரவனைக் 
தேவர்வேண்ட தேவி சிரித்தனள் . அக் 

இவளுக்கு ஊர்வசி , உருப்பசி 
கையிலிருந்து பல சௌத்திரிகளுண்டா 

ஓனவும் பெயர் . 
யினர் . இவர்களுடன் சாமுண்டி , காள உருவர்க்கன் வசுதேவருக்குப் புத்சன் . 
ராதரிகள் தோன்றினர் . இவர்களை ஏவி உருவலகன் வசுவதேவருக்கு இளையிட 
அசுரனைச் சங்கரிப்பித்தனள் . ( வராக புரா .) முதித்த குமரன் . 
2. ஒரு இருடி . 

உருளைக்கிழங்கு -1. இது முதலில் அமெரி 
3. பிருகுவின் பத்தினி புலோமைக்கு க்கா தேசத்திலிருந்து மற்ற தேசங்களுக் 
சவனர் பிறந்தார் . அவருக்குச் சர்யாதி குக் கொண்டுபோகப்பட்டது . இக்கிழங் 
என்னும் அரசன் குமரி சுகன்யை பாரி கில் , சிகப்பு , வெள்ளை , பூந்திக்கிழங்கு , 
யையாயினள் . அவளுக்குப் பிரமதி என்ப கிட்னிக் கிழங்கெனப் பலவகை உண்டு . 
வர் பிறந்தார் . அப்பிரமதி பிரதாபியை இக் கிழங்குகள் செடிகளின் அடிப்பாக 
மணந்து உருருவைப் பெற்றனள் . அந்த வேரில் தனித்தனி பெருத்துக் காணப்படு 
உருரு பிரமத்வாயை மணந்தனர் . இவர் கின்றன . இவை உண்டாம் நாட்டிற் சிலர் 
பிரமத்வரையை மணக்கு முன் அவளிடங் இதனையே ஆகாரமாகக் கொண்டிருக்கின் 
கொண்ட மோகத்தால் அவளைக் காணச் றனர் . இது வாய்க்கு இனிமையும் வன் 
செல்லுகையில் அவள் பாம்பு கடித்து மையுந் தருவது , 
இறக்கக்கண்டு தாம் சாகத்துணிந்து ஒரு 

2. மாமிச பக்ஷணிகளாகிய அசுரருடன் 
வாறு தேறித் தாம் இருந்த ஆற்றை 

நெடுநாள் போரிட்ட தேவர்கள் , தன்வந் 
அடைந்து ஸ்நானாதிகள் முடித்து நான் திரி பகவானை மாம்சத்தையொத்த ஆற் 
சூரியபூசை நித்ய கர்மாதிகள் விடாமற் றலுள்ள பொருள் என்னவெனக் கேட் 
செய்திருந்தேனாயின் என் மனைவி உயிர் கப் பகவான் இக்கிழங்கினைகூறத் தேவர் 
பெறக் கடவுள் எனக், காலதூ தன் ஒருவன் களுண்டு பகை வென்றனர் எனத் தேரை 
எதிர்வந்து உன் ஆயுளிற் பாதி தரின் , யர் கூறுவர் . 
அவள் உயிர் பெறுவாள் என அங்ஙனம் உருபம் - கட்புலனால் கிரகிக்கப்படுவது , ஜாதி 
இசைந்து விசுவாவசுவுடன் கால தூ தன் யுடையது , விசேஷகுணம் பிரதிவி முத 
யமபுரஞ் சென்று மீண்டு உயிர்தரப்பெற்று லிய மூன்றனுள் இருப்பது . 
மணம் 

புணர்ந்தவன் . இவன் தன் மனைவி உருபப்பிரமர்- உலகம் முப்பத்தொன் றனுள் 
யைக் கொன்ற பாம்புகளின் பகைதீரக் பன்னிரண்டாவதாகிய , பிரம்ம காயிக 
கண்ட இடங்கள் தோறும் பாம்புகளைக் லோக முதலிய பதினாறிலு மிருக்கும் 
கொன்று வருகையில் எண்பென் 

உரூப பிரம்மகணங்கள் . இவர்கள் பதி 
பாம்பைக் கொலைசெய்யச் செல்லுசையில் னாறு வகையினர் . (மணிமேகலை ). 
அப்பாம்பு தன் வரலாறு கூறக்கேட்டுச் உருபாசுவன் - கிருதாசுவனுக்கு ஒருபெயர். 
சர்ப்பங்களைக் கொலை செய்வதை விட்டு உருபாவதாரம் - ஒரு நூற்பெயர் . அமுத 
நீங்கி இருந்தனன் . 

சாகரர் இதைத் தாமியற்றிய யாப்பிற்கு 
4. ஒரு அசுரன் . இவன் மகாபலவான் . முதனினைப்புக் கட்டளைக் கலித்துறைக் 
தாக்ஷாயணியை மனைவியாகப் பெற எண் குக் காட்டாகக் கொண்டனர் . 
ணித் தவம் புரிந்து பிரமதேவர் வந்து உநாவன் - சநகன் குமரன் , மனைவிக்கு 

ஆகாயவாணியா லாயுள் கொடுப்பித்துப் 
அது கூடாத காரியமெனக் 
மீண்டும் சிகபெருமானை யெண்ணித் தவ பாம்புகடித் திறந்தவளை உயிர்ப்பித்தவன், 
மியற்றுகையில் தாக்ஷாயணி கோரவுருக் இவனைப் பிரமதிக்குக் கிருதாசியிடம் பிற 
கொண்டு சங்கரிக்க இறந்தவன் . தாக்ஷா 

ந்தவன் என்பர் . 

இவன் பாம்புகளைக் 


என்ற 


கேளாது , 


உரை 


254 


உரோசஸ் 


2 . 


கொல்லத் 

தொடங்குகையில் டுண்டுப 3. தக்ஷன் பெண்களிலொருத்தி . சந்தி 
மென்னும் பாம்புருப்பெற்ற சகஸ்திரபாத சன் தேவி , நக்ஷத்திரங்களில் ஒன்றாயிருக் 
முனிவர் நீக்கினர் . குமரன் சுநகன் . உரு கிறவள். ( பார . ) 
ருவைக் காண்க . 

உரோகிதம் - இது ஒரு தேசம் . Rshtak , 42 
உரை, கச - அவை , க. பாடவுரை , 

Miles North West of Delhi, 
சருத்துரை , கூ . சொல்வகையுரை , ச . உரோகிதன் - ( சூ . ) அரிச்சந்திரன் குமான் . 
பதவுரை , டு . தொகுத்துரை , சு . உதா இவன் புருஷமேதத்திற்குப் பயந்து ஆறு 
ரணவுரை , எ , வினாவுரை , அ . விடையுரை , வருஷம் தீர்த்தயாத்திரை செய்து அசி 
க . விசேடவுரை , க 0 . விரியுரை , கக . அதி இரதனிடத்தில் சுனச்சேபனை யாகத்திற் 
காரவுரை , கஉ . துணிவுரை , கக . பய குக் கிரயமாகக் கொண்டவன் , தந்தை 
னுரை , கச . ஆசிரிய வசனவுரை என்பன விச்வாமித்திரர் வஞ்சனையால் நகர்நீங்கிய 
வாம் . இவையன்றிக் காண்டிகையுரை காலத்து உடன் சென்று துன்பமடைந்து 
யெனவும் விருத்தியுரை யெனவும் இர பாம்பு கடித்திறந்து மீண்டும் தேவர்களாற் 
ண்டுள . அவற்றுள் காண்டிகையுரையா 

பிழைத்து சகரடைந்தவன் . 
வது - கருத்து , பதவுரை , உதாரணம் , உரோகிதாசர் - இவர் தோல் துன்னும் சக்கி 
வினா , விடை ஆகிய ஐந்துங் கூடிய தாம் . வியர் குலத்துள் பிறந்து பாமோபகாரி 
விருத்தியுரையாவது இக்காண்டிகை உரை யாய் அரிபக்தியுடையராய் விடியற்கால 
யுடன் மேற்கூறிய பதினான்குவகை உரை த்தி லெழுந்து ஸ்நாகமுதலியவை முடித்து 
களையும் பொருந்தி ஆண்டைக் கின்றி தோலினால் ஆசன முதலிய அமைத்துத் 
யமையாத யாவற்றையும் விளங்கும்படி துளசிவன மடைந்து சாளக்கிராமமாகிய 
யாகத் தன்னுரையானும் , பிறநூலானும் , திருமால்வடிவை வந்தனை செய்துவந்த 
செய்யுளின் உண்மைப்பொருளை விளக் னர் . இதனை அவ்விடம் வந்தவேதியன் 
குவதாம் . 

கண்டு தோலின் மேல் சாளக்கிராமத்தை 
உரை- ( சத்தப்பிரமாணம் ) ஆகமம் , ஆபத வைத்துப் பூசித்தல் சுத்தமுடையதோ 
வாக்ய ப்ரமாணம் . 

வென்ன தாசர் எக்காலத்தும் எப்பொருளி 
உரைகேட்டு நயத்தல் - துன்பத்தோடு தவ் னும் நிறைந்திருக்குந் திருமாலைத் தியானி 
கிய சூழ்ந்த தொடியினையுடைய தோளி , க்கும் மனம் தோலல்லவா ? துதிக்கின்ற 
உயர்ந்தமலை நாடன் றன் வார்த்தையைக் 

நான் 

தோலல்லவா ? பூசிக்குள் 
கேட்டு விரும்பியது . ( பு - வெ . பெருந் தோலல்லவா ! என்ன , கேட்டலே 
திணை . ) 

உபவீதம் புனையும் வேதியர்களே 
உரையன் - இவர் சங்கமருவிய தமிழ்ப் புல புரிய அருகர் நீ இவ்வாறு பூசை செய் 

27 
வருள் ஒருவர் “ செப்பினஞ் செலினே யாதே என வேதியனுரைப்ப சோகி தாசர் 
எனும் பாலைப்பாடியவர் . ( குறு , 207. ) என்னிடத்தும் உபவீத மிருக்கின்றது . நீ 
இது ஒருநதி Afghanistan . I 

It அறி என்று தன் மார்பைப் பிளந்து விள 
was also called Roha .. 

ங்குகின்ற ஏலை வெளியாக விடுக்க வேதி 
உரோகிணம் - வாலகில்லியர் தவஞ் செய்து யன் கண்டு மனத்தூய்மை யுடையோர் 
கொண்டிருந்த கசகச்ச பலவிருக்ஷம் . அல யாது செய்யினும் அடுக்குமெனத் துதித் 
ம்ப தீர்த்தக்கரையி லுள்ளது . இதில் கரு துப் போயினன் . 

ரோகிதாசர் திருமா 
டன் கச்சபத்தையும் யானையையும் உணவு லருளால் துன்பமில்லாது எழுந்து பெரு 
கொள்ள இதன் மீதிருக்க , கிளை முரிதல் மாளை வாழ்த்தினர் . 
எண்டு அம்மாத்தினையு முடன் கொண்டு உரோசநன் -1 யஞ்ஞமூர்த்திக்குத் தக்ஷணை 
வாலகில்லியருடன் நிஷ்புருஷ மலையில் யிட முதித்த குமாரன் . 
இறங்கி , உணவருந்தி அமுதங்கொள்ளச் 2. இரண்டாம் மன் வந்தரத்தி லிந்திரன் . 
சென்றனன் . ( பார . ) 

உரோசமானன் - அச்வக்ரீவனம்சம் , பராத 
உரோகிணி -1. சாதையின் பெண் . காசி வீரன் , கரூரதேசத் தரசன் . 
பர்பௌதரி, மான்களைப் பெற்றாள் . ( பார் ) உரோசனை - வசுதேவன் பாரி . குமார் அஸ் 

2. வசுதேவர் மனைவியரி லொருத்தி , தன் , ஏமாங்கதன் முதலியோர் . 
இவள் வயிற்றில் தேவகி வயிற்றுதித்த உரோசஸ் - விபாவசு என்னும் வசுவிற்கு 
பலராமர் மாறிப் பிறந்தனர் .- ( பாக ) உஷையிடமுதித்த குமரன் . 


உரோகி 


உரோச்சியன் 


255 


உரௌகிதம் 


உரோச்சியன் - உருசியைக் காண்க 

உரோமசன்மா -- ஒரு இருடி , தெய்வலோக 
உசோடோகத்துக் கந்தரத்தனார் 

இவர் 

த்தில் அருச்சுனன் செய்த வீரத்தைத் தரு 
கந்தரத்தன் என்னும் இயற்பெயருடைய மன் முதலியோருக்குத் தெரிவிக்க இ 

உரோடோகம் - ஊர் . இவ்வூர்ப் திரனா லனுப்பப்பட்டவர் . தருமன் வன 
பெயர் ஒரோடோகமெனவும் , ஒரோடக த்தி லிருக்கையில் அவனுக்கு நளன்கதை 
மெனவும் , உசோடகமெனவும் ஏடுகளிற் உரைத்தவர் . ( பார ). 
பலபடியாகப் பிறழ்ந்து காணப்படுகிறது . உரோமசன்மன் ஒரு பூனை , பலி தெனென் 
இப்பொழுது இவ்வூர் ஒரகடமென்று னும் எலியைக் காண்க . ( பாரா ) 
திரிந்து வழங்குகிறது . காஞ்சிபுரம் தாலுக் உரோமசன் - 1. சிவகணத்தலைவரில் ஒரு 
காவிலுள்ளது . இவர் குறிஞ்சித்திணையை 

வன் . 
யும் பாலைத்திணையையும் புனைந்து பாடி 

2. பிரமனுடன் முனிவர் வாதிட்ட 
யுள்ளார் . இவர் பாடியனவாக நற்றிணையில் 

காலத்தில் அவர்களை வாதில் வெல்லப்பிரம 
கூசும் பாடலொன்றும் , குறுந்தொகையி 

தேவர் தமது தலையின் நரைமயிரில் இவரைச் 
லொன்றும் , அகத்தில் மூன்றுமாக ( ரு ) 
பாடல்கள் கிடைத்திருக்கின் றன . ( நற்றி . ) 

சிருட்டித்தனர் . ( திரு ஆமாத்தூர்புராணம் ) 

3. திருக்கண்ணமங்கையில் பெருமாளா 
உரோதனன் - அநுபாவுகன் குமான் . இவன் 

விஷ்டசித்தி யடைந்த இருடி . 
குமரன் தேவாதிதி . 
உரோமகருஷணர் - 1. உக்கிரசிரவசுவின் உசோமதத்தன் - ஒரு வேடன் , வழிபறித் 

துத் திரிந்து ஒரு வேதியனது நட்பால் , 
தந்தை அதாவது சூதபுராணிகர்க்குத் 

சிதம்பரத் தலத்திற்கு ஐந்து நாழிகைவழி 
தந்தை . 
2. சௌநகர்க்குத் தந்தை . 

தூரத்தில் நின்று கோபுர தரிசனஞ் செய் 

தும், செய்வாரைப் போற்றியும் முத்தி 
உரோமகமதம் - இவர்கள் கிரீக்மதத்தை 

பெற்றவன் . ( சி தம்பா புராணம் .) 
அனுசரித்தவர்கள் . இவர்களுக்கு ஜூனஸ் 
என்பவன் சிருட்டிகர்த்தா . இந்தத் தேவன் உரோமபதன் - 1. அங்கதேசத் தாசன் , 

. 
ஜனிகூலம் என்னும் பர்வதத்தில் இருப் 

தர்மா தன் குமான் . இவன் தசரதன் சம் 
பன் . இவனால் வருஷம் ஆரம்பமாகிறது . 

ரியாகிய சாந்தையைச் சுவீகாரமாக 
ஜனுவரி மாதத்தில் இவனை ஆரா தனஞ் 

கொண்டவன் . இவன் குமரன் சதுரம் 
செய்வார்கள் . இவர்களுக்குச் சூபிடர் பிர 

கன். பிராமணரைப் பகைத்து இவனாடு 
தான தேவன் . இவன் ஒலிம்பஸ் மலையி மழையிலாது வறப்பக் கலைக்கோட்டு முனி 

வரிடம் தாசிகளை அனுப்பி அவரை வரு 
லிருந்து மோக்ஷங்கொடுப்பன் . இடிகளை 
உண்டாக்குவன் . இவனுக்கு விக்டர் முத 

விக்க மழை பெய்தது கண்டு களித்தவன் . 
லிய அநேக நாமங்களுண்டு , 

தசரதர் வேண்டக் கலைக்கோட்டு முனி 
இடியை உண்டாக்குபவனாதலால் , இடி 

வரைப் புத்ரகாமேஷ்டிக்கு அனுப்பியவன் . 
விழுந்து சாபவன் மோக்ஷமடைவன் என் 
பர் . இவர்கள் ஜூனைச் சுபதேவதையாக 

2. விதர்ப்பன் குமரன் . இவன் குமான் 
வும் , மினர்வாவை ஞானதேவதையாகவும் 

புரு . 
பூஜிப்பர் , இவளுக்கு அதீனா என்றும் உரோமழனி இவர் புசுண்டமாமுனிவர் 
பெயர் . இவர்களுக்கு இந்துக்களைப்போல் 

குமார் . இவர் செய்த நூலைச் சட்டைமுனி 
எல்லாத் தேவதைகளுமுண்டு, உற்சவாதி கிழிக்காதபடி புசுண்டர் சடையி லொளி 
கள் செய்வர் , பலியிடுவர் . சாஸ்திரப்பிர த்து வைத்து அகத்தியருக்குக் காட்ட 
காரம் நடந்து கொள்வர் . கன்னியர்களை அவர் நெடுநாள் 

பொறுத்து மீண்டுங் 
ஜீவபரியந்தம தேவ கைங்கர்யங்களைச் கொடுத்தனர் . இவர்க்கு உடம்பெல்லாம் 
செய்யம்படி விடுவர் . ரோமகர்களில் தத் 

மயிர் . ஒரு பிரமனிறந்தால் ஒரு மயிர் உதி 
வக்ஞானியான செனிகா , தேவன் ஒரு ரூம் , அப்படி மூன்றரைக்கோடி பிரமாக்க 
வனே என்பன் . எபிக்டிடன் தேவர்களில் 

ளிறந்தால் ஆயுள் முடிவு . இவரிறக்கின் 
ஜூபிடர் சிரேஷ்டனென்றும் , ஆரூலி 

அட்டகோண ருஷிக்கு ஒரு கோணம் 
யஸ் , ஆண்டோனின்ஸ் என்பவர்கள் பிர நிமிருமாம் . 
பஞ்ச முழுதும் தேவனுடைய உபாதியே உரௌகிதம் - கௌரவசேனைக்குப் பாசறை 
யென்றும் கூறுவர் . 

செய்த இடம் . 


இவன் 


உரேளத்திராச்வன் 


256 


உலகசிருட்டி 


தூக்கி 


உரேௗத்திராச்வன் அகம்யாதி புத்ரன் . 
இவனுக்குக் கிருதாசியிடம் ( 50 ) குமார்கள் 
பிறந்தனர் . அவர்களுள் இருசேயு மூத்த 
வன். 
உரௌத்ரி - இவள் சாய்ங்காலத்தில் , கரு 
நெய்தற் புஷ்பம் போற் காந்தியுள்ளவ 
எாய்ச் சற்றே திரும்பின யௌவனமுடை 
யளாய், சதுர்ப்புஜம், முக்கண் , சடை 
முடி, பூணு நூல் , சந்திரசூடம் உள்ளவ 
வாய்ச் சூலம் , ஜபமாலைவலக்காத்தும் , அப 
யமும் , சத்தி ஆயுதமும் இடக்கரத்திற் 
பெற்று இடபவாகனத்தில் பதுமாசனி 
யாய்த் தியானிக்கப்படுஞ் சிவசத்தி . 
உர்பனன் - ஒரு அரசன். இவன் திருச்சேர் 
ந்த மங்கலத்தில் சிவபூசை செய்து பேறு 
பெற்றவன் . 
உர்மினை - யமன் பாரி . 
உலகசாரங்கமாழனி - பெரிய கோயிலென் 
னுந் திருவரங்கத்தில் எழுந்தருளியிருந்த 
பாகவதர் . இவர் பெருமா ளுத்தரவால் 
திருப்பாணாழ்வாரைத் தோளில் 
பந்து பெருமாள் முன் விட்டவர் . சம்பாதி 
இறகுதிர்ந்து வந்தபோது ஆதரித்தனர் . 
உலகசிருட்டி இவ்வுலகம் ஆதியில் ஆத்மா 
வாக இருந்தது . சராசரமாகிய அனைத் 
ஓம் அதை ஒழிந்து , வேறில்லை . கடவுள் 
உலகத்தைச் சிருட்டிப்பேன் என்று நினை 
த்து ஜலம் , வெளிச்சம் , ஜீவர்கள் இவை 
சளைச் சிருட்டித்தார் . இவ்வித ஜலத்தி 
விருந்து பிண்டமான ஒரு வஸ்து வை 
உண்டாக்கினார் . கடவுள் அதை நோக்கிப் 
பார்த்தார். அது முட்டையைப் போல் 
வாய்திறந்தது , அந்த வாயில் இருந்து 
வாக்கு உண்டாயிற்று . அந்த வாக்கில் 
இருந்து அக்கிங் உண்டாயிற்று , நாசிகள் 
பரவின . அவற்றிலிருந்து மூச்சு உண்டா 
யிற்று . மூச்சிலிருந்து 

மூச்சிலிருந்து வாயு உண்டா 
யிற்று . கண்கள் திறந்தன . கண்களிலிரு 
ந்து நோக்கம் பிறந்தன . அந்தக் கண் 
ணோக்கில் இருந்து சூரியன் பிறந்தான் .. 
காதுகள் விரிந்தன . காதுகளில் இருந்து 
கேள்விகள் பிறந்தன . அதிலிருந்து மண் 
டலங்கள் பிறந்தன . சருமம் விரிர் தன . 
சருமத்திலிருந்து உசோமம் உண்டா 
யிற்று. அதிலிருந்து பூண்டுகளும் , வில் 
ஷங்களும் உண்டாயின . மார்பு திறக்கப் 
பட்டது . மார்பிலிருந்து மனது பிறந்தது . 
மனத்திலிருந்து சந்திரன் உண்டாயினான் , 
பொப்புள் வெடித்தது . அத்தொப்புளில் 


இருந்து விழுங்குகை பிறந்தது. அதிலிரு 
ந்து மரணம் பிறந்தது . பிறப்பிக்கிற அவ 
யவம் வெடித்தது . அதிலிருந்து உற்பீஜம் 
பிறந்தது . அதில் இருந்து அதன் மூல 
மாகிய ஜலங்கள் பிறந்தன . இவ்வண்ண 
மாகத் தேவர்கள் உண்டாக்கப்பட்டு இந்த 
விரிந்த சாகரத்தில் விழுந்தார்கள் . கடவு 
ளிடத்து அவர்கள் பசி தாகத்தோடு வந் 
தார்கள், அவரை அவர்கள் இவ்வண்ண 
மாகக் கேட்டுக்கொண்டார்கள் . எங்களு 
க்கு ஒரு சிறிய உருவத்தைக் கொடும் . 
அதில் நாங்கள் அடங்கி ஆகாரம் புசிப் 
போம் என்றார்கள் . அவர் அவர்களுக்கு 
ஒரு பசுரூபத்தைத் தந்தார் . அவர்கள் அது 
எங்களுக்குப் போதாது என்றார்கள் . அவர் 
அவர்களுக்கு ஒரு அசுவரூபத்தைக் காட்டி 
னார் . 

அவர்கள் அதுவும் தங்களுக்குப் 
போதாது என்றார்கள் . அவர் அவர்களுக்கு 
மனிதவடிவைக் காட்டினார் . அவர்கள் நன் 
றாய்ச் செய்தீர் . ஆ ! ஆ ! அதிசயமென்று 
கூவிச் சொன்னார்கள் . ஆகையால் மனி 
தன் மாத்திரமே நல்ல வடிவமாகவே 
செய்யப்பட்டான் என்று சொல்லுகிறது . 
இருக்கு வேதம் , யஜுர் வேதத்தில் 
இந்த உலகம் ஆதியில் ஜலமாக இருந்தது. 
அதில் சிருட்டிகர்த்தா வாயுவாகி அசைந்து 
ஆடிக்கொண்டிருந்தார் . அவர் இந்தப் 
பூமியை வராக உருக்கொண்டு தாங்கிக் 
கொண்டிருந்தார் . பின் பிரபஞ்ச சிற்பியா 
இய விச்வகர்மனாகி இந்தப் பூமியை உருப் 
படுத்தினார் . அது பிருதுவி ஆயிற்று . 
சிருட்டிகர்த்தா பூமியைக் குறித்து ஆழ்ந்த 
சிந்தையாய்த் தியானித்துப் பார்த்துத் 
தேவர்களையும் , உருத்திரர்களையும் , ஆதித் 
தர்களையும் சிருட்டித்தார் . அந்தத் தேவர் 
கள் சிருட்டி கர்த்தாவை நோக்கி ஜீவ 
கோடிகளை நாங்கள் எவ்வாறு சிருட்டிப் 
போம் என்றனர் . தியானத்தால் சிருட் 
டிக்க என்று வேதாக்கினியைக் கொடுத் 
துத் தேவபக்தியை முடியுங்கள் என் 
றார் . அதைக்கொண்டு அவர்கள் தபசு 
களைச் செய்தனர் என்று கூறப்பட்டு 
இருக்கிறது . கடவுள் தம்முடைய தேகத் 
தில் பிரஜைகளைச் சிருட்டிக்கவிரும்பி முத 
லில் தியான மாத்திரத்தினாலே ஜலத் 
தைச் சிருட்டித்து அதில் பீஜத்தை விட் 
டார் . அது ஒருபொன் அண்டம் ஆயி 
ற்று , அதில் தாமே பிரவேசித்துப் பிர 
ம னர் . அம்முட்டையில் தாம் பிர 


உலகத்திலுள்ள அற்புதங்கள் 


257 


ஜீவராசிகளின் வகை 


மாணத்தின்படி ஒரு வருஷகாலம் இரு உலகத்திலுள்ள ஜனங்களின் உருநிற முக 
ந்து அதனை இரண்டு பங்காக்கி ஒரு பங்கி லிய ஆப்பிரிகர் - இவர்கள் நீக்ரோஜாதி 
னால் சுவர்க்கத்தையும் , மற்றொன்றால் யார் எனப்படுவர் நிறம் கறுப்பு , சப்பை 
பூமியையும் சிருட்டித்தார் பின் தத்துவங் மூக்கு , உதடு தடிப்பு மயிர்சுருட்டை , தென் 
களைச் சிருட்டித்தார் . பின் தேவர் கூட் அமெரிகர் இவர்கள் செந்நிறம் , நீண்டகன் 
டங்களையும் , சராசரங்களையும் , யாகத்தை னம் , நீண்டமயிர் உடையர் . மலேயர் 
யும் , தமது முகம் , கை , தொடை , பாதம் பழுப்புநிறம் , முறட்டு மயிர் முகம் சட்டை , 
முதலிய உறுப்புக்களி னின்று பிரம்ம , குறுகிய தலை , உறுதியான பேகம் உடை 
க்ஷத்திரிய , வைசிய , சூத்திரர்களையும் , யார் . சீனர் , ஜபானியர் , பெத் , மங்கோ 
தமது தேகத்தை இரு பிரிவாக்கி , ஒன்றை லியர் மஞ்சள் நிறம் , கீழ்நோக்கிய பார்வை , 
ஆணாகவும் , மற்றொன்றைப் பெண்ணாக தட்டை முகம் , குறுகிய தலை , முரட்டு 
வும் செய்து , புணர்ந்து விராட் என்னும் மயிர் ஐரோப்பாகண்டத்தவர் - வெண் 
புருஷனையும் 

சிஜட்டித்தார் . அப்புரு ணிறம் , அழகிய முகம் , பொன்னிறமயிர், 
ஷனே நான் . அப்புருஷனில் இருந்து பத் பொன்னிறக்கண்களுடையவர்கள் , ஆசியா 
துப் பிரஜாபதிகள் தோன்றினர் . அப் கண்டத்தின் தென்பாகத்திலுள்ளவர்கள் 
பிரஜாபதிக ளிடமி வந்த பலவித சிரு பொன்னிறம் மங்கலான கருமை அழகிய 
ட்டிகள் உண்டாயின எனவுங் கூறப்பட்டி முகா , சமப்பார்வை , கறுத்து நீண்ட மயிர் 
ருக்கிறது . வேதபுருஷன் முகத்தில் வேதி உடையவர்கள் . ( பூகோளம் ) 
யனும் , தோளில் க்ஷத்திரியனும் , தொடை உலகத்தில் வசிக்கும் ஜீவராசிகளின் வகை 
யில் வைசியனும் , பாதத்தில் சூத்திரனும் சிங்கம் , புலி , சழுதைப்புவி , வேங்கைப் 
பிறந்தனர் எனவும் காசிபராலும் தக்ஷப் புலி , கரடி , 

வெண்காடி , கருங்காடி , 
பிரஜாபதி முதலியவரால் பிராணிகள் முத யானை , நீர்யானை ( அல்லது) டாபிர் , கல் 
லிய உற்பத்தியெனவும் கூறும் . சிவபுராண லானை , வெள்ளை யானை , ஒட்டகம் , ஒட்ட 
ங்களில் சிவாத்தி சங்கற்பத்தால் உலகமுற் கக்கு திரை ( அல்லது ) கிராப்பி , ஒட்டைச் 
பத்தி யெனவும் . விஷ்ணுபுராணங்களில் சிவிங்கி , குதிரை , வரிக்கு திரை , எருமை , 
விஷ்ணுமூர்த்தி பிரமனைப் படைத்து உல காட்டெருமை ( அல்லது ) பைசன் , 
கோற்பத்தி செய்வித்தனர் எனவும் , பல ஓநாய் , செந்நாய் , மான் , கலைமான் , புள்ளி 
படித்தாகப் புராணங்கள் கூறும் . பிரமன் மான் , கஸ்தூரிமான் , சிறுத்தை , குரங்கு , 
உலகமனைத்தையும் சிருட்டித்து அவற் மனிதக்குரங்கு , நாய்க் குரங்கு , குட்டை 
றைக் காக்கும்படி சிலபூதரைச் சிருட்டி வால் குரங்கு , கொறில்லா, உராங் உடாங், 
செய்து நீங்கள் இவற்றைக் காக்க என சிம்பன்னி , கிப்பன் , நாய் , நீர்நாய் , மா 
அவர்களுட் சிலர் பசியுடன் யக்ஷாம் எஎன் நாய் , மோப்பம் அறியும் நாய் , வீரநாய் , 
றார். மற்றவர் ரக்ஷாம் என் றனர் . அக்கார நரிவேட்டை நாய் , முயல்வேட்டை நாய் , 
ணத்தால் க்ஷராகவும் மற்றவர் ராக்ஷஸ கௌதாரியைப் பிடிக்கும் நாய் , எலியைக் 
ராகவும் ஆயினர் எனவும் மற்ற ஜாதிகள் கொல்லும் நாய் , ஆட்டுநாய் , நரி , குள்ள 
உயர்குலத்தவர் , இழிகுலத்தவரையும் இழி நரி , பசு , எருது , முயல் , பூனை , புனுகு 
குலத்தவர்உயர்குலத்தவரையும் கலந்ததால் பூனை , காட்டுப்பூனை , ஆடு , வெள்ளாடு , 
உண்டாயின என்றும் புராணாதிகள் கூறும் . செம்மறியாடு , பள்ளையாடு , பன்றி , முட் 
உலகத்திலுள்ள எழவகை அற்புதங்கள் பன்றி , , 

காங்கேரு , தேவாங்கு , மயில் , 
( 1 ) வட அமெரிகாவில் நயகரா நீர்வீழ்ச்சி , குயில் , கருங்குயில் , வரிக்குயில் , ஆந்தை , 
( 2 ) இத்தாலியாநகாத்துச்சாய்ந்தகோபுரம் , நெருப்புக் கோழி , கோழி , சேவல் , பட் 
( 3 ) மத்ய தரைக்கடலை யடுத்த ரோட்ஸ் ப்ேபூச்சி , கறைப்பான் பூச்சி , மூட்டுப் 
தீவின் துறைமுகத்வாரத்திலுள்ள பூச்சி , தெள்ளுபூச்சி , சிலந்திப் பூச்சி , 
மாண்டபூதவுருவம் ,(4 ) எகிப்த்துத் தேசத்தி எலி , சுண்டெலி , வெள்ளை எலி , பெருச் 
லுள்ள கற்கோபுரங்கள் , ( 5 ) ஆக்ரா கோததி சாளி , காகம் , பருந்து , கழுகு , புறா , அண் 
லுள்ள தாஜ்மாலென்னும் கல்லறைவாசல் , டங்காக்கை , வானம்பாடி , மாமிசம் தின் 
( 6 ) இங்கிலாந்தில் சக்கரவர்த்தி யிடமுள்ள னும் பறவை , மீன் குத்திப் பறவை , மரங் 
கோஹினூர் எனும் பெருத்தவயிரக்கல் , குத்திப்பறவை , தட்டை மூக்குப் பறவை 
7 ) சீனாதேசத்துப் பெருமதில் , 

கொட்டையை உடைத்துத் தின்னுட 
33 


உலகநாதன 


258 


உலகாய தமதம் 


பறவை , விதைகளைத் தின்னும் பறவை , அவை எக்காலத்தும் இருளில் வாழ்வன. 
ரீங்காரப் பறவை , தையற்பறவை , தூக்க சிலவற்றிற்குக் கண்களும் காதுகளுமில்லை, 
ணங்குருவி , தச்சன் குருவி , சிட்டுக்குருவி , அவற்றிற்குப் பசலுமிரவுமில்லை . சூரிய 
ஊர்க்குருவி , பச்சைக்கிளி, மைனா தேன் னில்லை , சந்திரனில்லை . சத்தங் கேட்ப 
சிட்டு, கனேரிப்பறவை , வாத்து , குள்ள தில்லை . தம்மைத் தவிர வேறு பிராணி 
வாத்து , பெருவாத்து , அன்னம் , நாரை , களை அறியா . நமக்கும் கடலில் வாழ் 
நீர்க்கோழி , கொக்கு , உள்ளான் , அணில் , பிராணிகளுக்கும் எவ்வளவு வேறுபாடுகள் 
வெள்ளணில் , பறக்கும் அணில் , பெருஞ் இருக்கின்றன . பூமியிலோ மேற்கூறிய 
செவ்வணில் , சிறுநரை அணில் , கொசுகு , வற்றிற்கு மாறாக இருக்கின்றன . இரு 
ஈ , தேனீ, காடை , கௌ தாரி , துரிஞ்சல் , துக்கள் மாறுபடுகின்றன . நம் கண்ணால் 
வௌவால் , தேள், பாம்பு , நண்டுத் தெறுக் பார்க்கக் கூடியவை போகப் பார்க்கமுடி 
கால் , நல்லபாம்பு , சாரைப்பாம்பு , மலைப் யாத அதிசயங்கள் பல உள . அவற்றில் 
பாம்பு , நீர் நாகம் , பல்லி , ஒணான் , அரணை , முக்யமானது சூரியன் . சூரியனில்லாமல் 
பூரான் , செய்யான் , மின்னல்பூச்சி , குளவி , ஒரு பிராணியும் உலகத்து வாழாது . அச் 
எறும்பு , பேன் , செல் , மீன் , முதலை , சூரியனை நாம் நாடோறும் பார்த்திருந்தும் 
திமிங்கலம் , நத்தை , ஆமை , நண்டு , தவளை , அந்த நெருப்புக்கோள மின்ன தென நாம் 
கயல்மீன் , கடற்பஞ்சு, கடல் நத்தை,, 

அறியோம் . சந்திரனையும் , நக்ஷத்திரங் 
அட்டை , சுறா மீன் , நாய்ச்சுறா, கொம்பன் களையும் அறியோம் . நாம் உயாப்பறந்தும் 
சுர , வாளஞ்சுறா, வெள்ளைச்சுறா, நெற் அவற்றை அறியோம் . 

நாம் இருக்கும் 
றிலி , கெண்டை , ஈசல் முதலிய , 

உலகமும் அப்படிப்பட்ட 

தென்பதே. 
உலக நாதன் - இவன் உலகநீதியென்னும் அது அகண்ட ஆகாயத்தில் மிதந்து 
நீதி எல் செய்தவன் . 

கொண்டிருக்கிறது . மற்றக் கிரகங்களைப் 
உலக நீதி - இது நீதிகளைத் திரட்டி எளிய பற்றித் தனித் தனி காண்க . 
நடையிற் செய்யப்பெற்றதொரு நூல் . பூபாகங்களாகப் பிரிக்கப்பட் டிருக்கிறது . 
உலகநாத சென்பவரால் இயற்றப் பெற் அவை , ஆசியா, ஐரோப்பா , அமெரிகா , 
றது . இவர் ஒவ்வொரு பாடலின் இறுதி ஆபிரிகா , ஆஸ்திரேலியா , 
யிலும் மனத்தை நோக்கி முருகக்கடவுளை உலகவழக்கு நவிற்சியணி அஃதாவது 
வழிபடுவாயாக வென்று கூறியிருக்கிறார் . உலகவழக்கச் சொல்லைத் தழுவிக்கொண்டு 
உலகந்தாதி- இந்நூல் பாண்டி நாட்டிலுள்ள சொல்லுதலாம் . இதனை வட நூலார் 
பாபநாசத்திற் கோயில் கொண்டெழுந் லோகோக்தியலங்கார மென்பர் . 
தருளிய உலகம்மைமீது விக்கிரம சிங்க உலகவறவி - இது காவிரிப்பூம்பட்டினத் 
புரம் நமச்சிவாய கவிராயரியற்றியது . துச் சக்ரவாளக்கோட்டத்துள்ள சம்பாபதி 
உலகப் பெருமாள் நங்கை - உய்யக்கொண் கோயிலின் முன்புள்ளது . இது பலரும் 
டார் திருவடி சம்பந்தி . 

வந்து தங்குதற்குரிய தருமசாலை . ( மணி 
உலகம் 

1. ( ங ) சுவர்க்கம் , மத்தியம் , மேகலை . 
பாதாளம் , பூலோகம் , புவர்லோகம் , சுவர் உலகாயதமதம்- இவன் நீரிசுவாவாதி .இத் 
லோகம் , ஜனகோகம் , தபோலோகம் , துலதேகத்தில் எதனால் பல விவகாரங்கள் 
மகாலோகம் , சத்தியலோகம் , இவை மே உண்டாகின் றன ? எது நீங்கினால் விவ 
லுலகங்களாம் . கீழ் உலகங்களாவன : அத 

காரங்கள் 

நீங்குகின்றனவோ அதற்குக் 
லம் , விதலம் , சுதலம் , தராதலம் , இரசாத காரணமானதே ஆத்மா என்பன் . அவ் 
லம் , மகாதலம் , பாதாளம் என்பன ( கச ) வாத்மா ஸ்தூல சரீரத்திற்குப் பின் ஜீவித் 

2. நாமிருக்கும் இவ்வுலகம் பெருங்கட தல் மரணமடைதல் இரண்டும் சரீரா தீ 
லால் சூழப்பட்ட உருண்டை வடிவம் . அக் னம் , இந்திரியமே ஆத்மா என்பன் . 

பலவகையாக நாற்புறங்களிலும் கம் பாக்கு , வெற்றிலை, சுண்ணாம்பு இவை 
வெவ்வேறு பெயர்பெற்றிருக்கிறது . அக் கலந்த காலத்துண்டாஞ் சிவப்புப்போல 
கடலில் பல பிராணிகள் 

வசிக்கின் றன . 

வும் , விறகைக்கடைந்த காலத்தி லுண் 
அவற்றின் பெயர் முதலிய பெரும்பாலும் 

நெருப்புப்போலவும் உண்டாம் 
விளங்கா . அவை அக்கடலினடியில் உள்ள கடவுள் , கன்மம், ஆத்மா என்பன இல்லை 
பிராணிகள் , வெளிச்சமென்ப தறியா. யென்பன் . இதை விட்டுப் புறமதங்களில் 


கடல் 


டான 


உலகேசன 


259 


உலோச்சனார் 


தான் . 


சேர்ந்து பந்தித்திருப்பதே பந்தம் . உலக உலோகமாபாலன்- சீவகனுக்கு ஆசிரியன் , 
இன்பங்களை அனுபவித்திருப்பதே முத்தி பதுமைக்குச் சகோதரன் . ( சீ -சிந்தாமணி .) 
யென்பன் . இது வியாழபகவான் இந்தி உலோகம் - ( ரு ) பொன் , வெள்ளி , செம்பு , 
ரன்பொருட்டுக் கற்பித்த மதம் , ( தத்வ இரும்பு , ஈயம் இவற்றுடன் வெண்கலம் , 
நிஜாநுபோகசாரம் ). 

தரா சேர்ந்து ஏழாகக் கூறுவர் . 
உலகேசன் - ஒரு விரிஞ்சன் . 

உலோகலிங்கம் எண்வகை - சுவர்ணலிங் 
உலுண்டாக்ஷன் சுகுணபாண்டியனைக் கம் , வெள்ளிலிங்கம் , தாமிரலிங்கம் , 
காண்க. 

வெண்கலலிங்கம் , துத்தநாகலிங்கம் , ஈய 
உலுபதகன் கிருஷ்ணனை அம்பினால் லிங்கம் , அரக்குலிங்கம் , இரும்புலிங்கம் , 
கொன்ற வேடன் . 

என்பன . இவற்றிற்குப் பலன் முதலி 
உலுபதன் - புரக்ஞயனுக்கு நண்பன் . ருந்து குறையும் . ( சைவபூஷணம் ) 
உலும்பினிவனம்- கோசல தேசத்திலுள்ள உலோகாசார்யர் - நம்பிள்ளைக்குக் கந்தா 
கபிலவாஸ்துவில் கௌதம புத்தர் அவதரி டைதோழப்பரா லிடப்பட்ட பெயர் . 
த்த இடம் , இது, இக்காலத்து உலம்பிதி ( குரு - ரை . ) 
யென வழங்குகிறது . 

உலோகாந்தகன்-சிவகணத்தலைவரில் ஒரு 
உலூக நாதன் - துரியோதனனுடன் பிறந் 
வன் . 
தவன். 

உலோகாலோகம் - சக்கரவாளகிரி , இதன் 
உலூகன் -1. சகுனிக்குச் சிரேட்ட புத்ரன் . உட்பாகம் சூரியன் ஒளி பெற்றும் , புறப் 
பாண்டவரிடம் துரியோதனனேவலால் பாகம் அது இன்றியு மிருக்கும் . இதனை 
தூது சென்றவன் . சகாதேவனா லி றந் லோகம் அலோகம் எனப்பிரித்து மனிதர் 

வசித்தற்கும் வசிக்காமைக்கும் வசதி 
2. பாஞ்சாலனுக்குக் குரு. இவர்க்கு உள்ள தும் அல்லாததற்கும் பெயரெனக் 
அசரீரி வசியம் . 

கொள்க . 
உலூபி - அருச்சுநன் தேவி . கௌரவியன் உலோகிதன் - காச்மீரதேசத்து தாசன் , 
எனும் நாகன் மகள் . குமரன் அரவான் உலோகிதாசுவன் - அரிச்சந்திரன் குமரன் , 
அல்லது இராவான் , அல்லது இளாவந் இவனுக்கு லோகி தாசுவன் எனவும் பெயர் . 
தன் . 

உலோகீதா க்ஷன் -1. ஜனமேஜயன் சர்ப 
உலை - கொல்லன் இரும்பு முதலிய காய்ச் யாகத்தில் இருந்த ஸ்தபதி ( பா - ஆதி ) 

சத் துருத்தியிட்டமைத்த நெருப்பிருக்கை . 2. குமாரக்க வளின் கணநாதரில் ஒரு 
உலோகசாரங்கழனி- ஓர் இருடி . அவர் 

வன் ( பா . சல் ) 
சம்பாதி இறத்தலை இராம தூ தரால் இறகு உலோகிதார்ணன் - பிரியவிரதனுக்குப் 
வளருமெனத் தேற்றித் தடுத்தவர் . 

பேரன் . கிருதபரஷ்டன் குமரன் . 
உலோகசாக்ஷி ஒருமுகம் , இரண்டு கை உலோச்சனார் - இவர் நெய்தனிலத்தைமிகச் 
களுள்ளவராய், அஞ்சலியத்தராய் வெண் சிறப்பாக அமைத்துப்பாட வல்லவர் ; 
ணிறத்தராய் வெண்பட்டாடை காஷாய சோழன் இராசசூயம் வேட்ட பெருநற் 
வஸ்திரந் தரித்தவராயிருக்குஞ் சூரிய கிள்ளியைப்பாடி இருத்தலானே அவன் 
மூர்த்தி . 

காலத்தவரென்று தெரிகிறது . 

. 
உலோகபாலகர் - உலகத்திற்குத் துன்பம் 

நற்றிணை ககூக- ம் 

பாட்டிலும் 
வராமற் காக்குந்தேவர் . இவர்கள் இர அகத்திலும் பெரிய னென்னும் வள்ளலை 
ண்யரோமன் , கேதுமந்தன் , சுதன்வா , யும் அவனது பொறையாற்றையுஞ் சிறப் 
சங்கபாலன் முதலியவர்கள் . 

பித்துக் கூறியுள்ளார் . நற்கூ அ - ல் கடற் 
உலோகப்ரகாசர் - கறுப்புநிறம் , ஐந்து கரையின்க ணுளதாகிய " காண்டவாயில் 
முகம் , பத்துக்கைகள் , இரண்டு கைகளில் என்னும் ஊர் இவராற் கூறப்பட்டுள்ளது . 
இரண்டு கமலங்கள் , சூலம் , அங்குசம் , அதனைக் காண்டவாயில் எனவும் அழுங்க 
தண்டம் , சபமாலை , கமண்டலம் , வல இட லூர் என்றும் பாராட்டிக்கூறியிருத்தலானே 
க்கைகளில் அம்பும் , வில்லும் , சின்முத் இவர் அவ்வூரிலிருந்தவர் போலுமென்று 

நீலரத்னாபரணங்கள் , கருதவுமாம் . கடலிலுள்ள பலவகை மீன் 
நீலவஸ்திராபரணமுடையரா யிருக்குஞ் களையும் உவமை முதலாயவற்றோடு தெளி 
சூரியமூர்த்தி . ( அ - பத்ததி ) . 

வாகக் கூறுதலால் இவர் பரதவர் மரபினர் 


புறம் 


க.எஎ. 


ரையுடையவராய் 


உலோச்சனார் 


260 


உவகைக்கலுழ்ச்சி 


கள் 


போலும் . மற்றும் நற் -எச - ல் மருதத்து உலோபன் -டம்பமாயைகளின் குமரன் 
நிகழவேண்டிய பரத்தையிற் பிரிவினையும் ( இது உருவகம் ) வாசிட்டம் . 
நற் கசக - ல் பாலையில் நிகழவேண்டிய உலோபாழத்திரை - விதர்ப்பதேசத்தரசன் 
உடன் போக்கினையும் எனைப்பாடல்களில் 

பெண் , அகத்தியர் பாரி . இவள் அகத்தி 
குறிஞ்சியில் நிகழ்தற் பாலவாகிய யரை நோக்கி நாம் இவ்வுலகத் திருப்புழி 
வொழுக்கம் அனைத்தினையும் நெய்தலில் 

இடம், பொருள் முதலிய வேண்டுமெனக் 
நிகழ்ந்தன வாகவே வைத்துப்பாடிய ஆற் கணவரைக் கேட்க முனிவர் , வில்வலனி 
நல் வியக்கத்தக்கதாகும் . நற் உஎச - ல் டஞ் சென்று பொன் பெற்றுத்தரப் பல 
புன்னைக்காயில் நெய்யெடுக்கும் வழக்கை வகையாகிய இன்பங்களை அனுபவித்த 
யும் நற் கூக- லும் அகத்திலும் மகளிர் 

வள். 
உப்புக்குவட்டின் மேலேறி மீன்பிடி படகு உலோமசன் - ஒரு ரிஷி . பாண்டவர்கள் 
களையெண்ணும் வழக்கையும் கூறியுள்ளார் . வனத்திலிருந்த காலத்து வந்தவர் . இவர் 
இக்காலத்துத் திமிங்கலத்தின்மீது ஏறி அவர்களுக்குத் தருமோபதேசம் செய்தவர் . 
யீட்டிவீசிப் பிடிக்கின்றவழக்கம் பண்டை உலோமபாதன் - உரோமபாதனுக்கு ஒரு 
காலத்து முளதென்று அகத்தில் இவர் 
பாடலால் அறியப்படுகிறது . இவர் இத் உலோலன் - தாமசமனுவைக் காண்க . 
துணை பாடலுளும் பெரும்பாலும் கள 

உலோலாதித்தன் ஒரு சூரியன் . காசி 
வொழுக்கத்தையே பாராட்டிப் பாடு தலால் 

யடைவேன் என்று ஆசைகொண்டு சென்ற 
களவியல் பாடு தலில் சிறந்தவரென்று தால் இப் பெயர் பெற்றவன் . ( காசிகாண் 
கொள்ளக்கிடக்கின்றது . நற் சுச - ம் பாட் 

டம்) 
டாகிய குறிஞ்சித்திணைச் செய்யுள் இவர் உலோலை - மது என்னும் அரசனுக்குத் 
பாடியதாக எழுதியிருப்பது ஒரு கால் 

தாய் . ( லோலை ). 
ஏடெழுதினோர் தவறாயிருக்கலாம் . அஃது உலோ ஹிதகல்பம் - ஒரு கல்பத்துச் சிவ 
இவர் பாடிய தன்று . மற்றும் தலைவன் 

மூர்த்தி லோஹி தநிறமாய்த் தோன்றின 
பகற்குறி வந்து மீள்வான் இன்றிங்கிருந்து ராதலால் அப்பெயரடைந்தது . இக்கற்பத் 
விருந்துண்டு செல்கவென்றுகூறும் தோழி தில் லோஹி தாக்ஷி தோன்றினள் . ( லிங்க 
கூற்றில் அவனுடைய குதிரைக்கும் ஆகார 

புராணம் . ) 
மமைத்துக் கொடுக்குஞ் சிறப்பை உடுச- உலோதித்தியம் - இது ஒருந்தம் . A por 
வினும் அகத்திலும் விரித்துக்கூறுகின்றார் . tion of the river Brahmaputra north 
எனைநிலத்தினும் நெய்தனிலமே எந் 

of Pragjyotishapura , 
நாளும் உருவாய் மிக்குளதென்று இவர் லௌஹித்யம் - உதய பர்வதத்திற்கு 
கூறும் ( நற் உக்க ) பாடல் கல்வி யறிவில் அருகிலுள்ள கடல்- ( பார . ) 
லாதாரையும் இனிது மகிழ்விக்கும் . இர உல்காமுகன் - வாநரசேனாபதி . 
வுக்குறி நேர்கின்ற தோழி கூறுமுகத் உல்பகரோகம் - பிரசவித்து 
தானே நெய்தனிலத்தூர் தமர் ஒருவரை வடைந்த ஸ்திரி கருக்கொண்டபின் முன் 
யொருவர் அறியாதபடி மக்கள் நெருக்க பிறந்திருக்கிற குழந்தைக்குத் தன் பாலைத் 
மிக்குடையதென்று (நற் ) உஙக - ல் சிறப் தரின் சிசு, மயக்கம் , மார்புவலி , இருமல் , 
பிக்கிறார் . கொல்லைப்படப்பைகள் கண்டல் 

இரைப்பு , வாந்தி , சுரம் முதலிய கொள் 
மரங்களை வேலியாகயுடையன வென்று ளுதல் , ( ஜீவ ) 
பல இடங்களிற் கூறுகிறார் . கண்டல் உல்ழகன் --- 1, சக்ஷர்மனுவிற்கும் நட்வலைக் 
மரத்தின்கழி ( கொம்பு ) களே இக்காலத் கும் பிறந்தவன் . பாரியை புஷ்கரிணி . 
திலே தோணி தள்ளுபவர்க்குப் பற்றுக் பிள்ளைகள் அங்கன் , ஆங்கீரசன் , கயன் , 
கோடாயுள்ளன . அவை கண்டற்கழி கத்ரு , க்யாதி , சுமனஸ் , பாரி , பிரீதகேசி 
யென்றே வழுங்கப்படுகின்றன . விரிப் யெனவுங் கூறுவர் . 
பிற் பெருகுமாதலின் இம்மட்டோடு நிறுத் 

2. ஒரு யாதவவீரன் . 
தலாயிற்று . இவர் பாடியனவாக நற்றி உவகைக்கலுழ்ச்சி - வாளால் வாய்ப்பு 
ணையில் ( 20 ) பாடல்களும் , குறுந்தொகை பெற்ற விழுப்புண் மிக்க உடம்புடைய 
யில் ( ச ) ம் , அகத்தில் ( அ ) ம், புறத்தில் கணவனைக் கண்டு மனைவி மகிழ்ந்து கண் 
மூன்றுமாக (கரு ) பாடல்கள் உள, ( நீற் ). ணீர் வீழ்த்தது ( பு.வெ. ) 


மறு ருது 


உவசம்பனி 


281 


உள்ளான 


பல 


உவசம்பனி - இவன் சனாரு முனிவன் கும எருதுகள் , பூட்டாங்கயிறு, மண்வெட்டி , 
என் . 

இவன் பாம்பு கடித்தி றந்தனன் . குந்தாலி , கோடாலி , களைகொட்டு , கருக்கு 
எறும்பொன்று மற்றொரு இறந்தவுடலைச் அரிவாள் , பிக்காசு , வெட்டுக்கத்தி , முன் 
சுமந்து சென்று சுவர்க்கத் துவாரத்தில் வாள், துறட்டுக்கோல் , தாற்றுக்கோல் , 
வைத்தது . உடனே யிறந்த எறும்பு உயிர் இறைகூடை , கைஏற்றம் , ஆன் ஏற்றம் , 
பெற்றது . இவன் தந்தை அவ்வெறும் முதலியன . 
பைக் கண்டு தன் குமரன் உடலினையும் உழிஞை - தம்முடிமேலே உழிஞை மாலை 
அவ்வாறு சுவர்க்கத் துவாரத்திலிட்டு யையணிந்து பகைவர் கொடியசையும் 
உயிர் வரக்கண்டு களித்தனன் . 

உயிர் 

நிறைந்த குறும்பினைக்கைப்பற்ற நினைந் 
கொண்ட குமான் தானுயிர் பெற்ற இடத் தது . ( பு . வெ ). 
தில் ஒரு பிடிமண் எடுக்க அங்குச் சிவ உழதுவித்திடுதல் பகைவருடைய 
லிங்கமொன்று தோன்றிற்று . அதை அரணும் கழுதையாகிய எரிட்டுழுது கவடி 
அவிழத்தம் என்பர் . ( காசிகாண்டம் .) யுடன் குடைவேலை விதைத்தது ( பு . வெ ). 
உவமையணி அஃதாவது இரண்டு உழந்தினைம் புல்லன் - கடைச்சங்க மருவிய 
பொருள்களுக்கு ஒப்புமையை விளங்கச் புலவரில் ஒருவர். இவர் தினைப் புலத் 
சொல்லுதலாம் இதனை வடநூலார் உப தைப் பாடிய தாலிப் பெயர்பெற்றனர் 
மாலங்கார மென்பர் 

போலும் . குறுந்தொகையில் குறிஞ்சி 
உவர் மண் - இந்த உவர்ப்பானமண் 

பாடியவர் குறு .333 
தியாவில் பலதிசைகளிலுமுண்டு . இது 

இது உளதிலன் - அசுவதராசுவன் சந்ததியானான 
மிகுதியும் இலவணசாரம் கொண்டிருக் இருடி , 
கின்றது . செம்மெழுகுச் சாயத்தின் சேர் உலமாநீதைரோகம் இது ஷயரோக 
மானங்களிற் சேர்க்கப்படுகிறது . 

வஸ்தி 

பேதம் , அக்னிமந்த முள்ளபோது புசித்த 
ரம் வெளுப்பதற்கும் , சாயம் போடுவதற் லாலும் , இரவில் விழித்தலாலும் , மிக்க 
கும் உபயோகப்படுகிறது மல்லாமல் இத புலாலுண்ணலாலும் , அதிசை யோகத் 
னால் சீசாக்களும் சவுக்காரமும் செய்யப் தாலும் , பகலுறங்கலாலும் உண்டாவது. 

இது வாத , பித்த , சிலேஷ்ம திரிதோஷத் 
உவவனம் காவிரிப்பூம்பட்டினத்தைச் தால் நான்கு வகைப்படும் . 
சார்ந்த ஒரு நந்தனவனம் , புத்த பீடிகை உளுவண்டு - இது வண்டினத்தில் சிறியது 
யுள்ள பளிக்கறையுள்ளது . 

மணிமேகலை இதன் வாயில் துதிக்கை போல் ஒரு அங் 
மலர்கொய்யச் சென்றாள் எனக்கேட்டு கம் உண்டு . அது ஊசிபோ லடி பருத்தும் 
உதய குமாரன் அவளைக் கவர்ந்து செல்ல நுனி சிறுத்தும் உள்ளது . இதனால் இது 
முதலில் முயன்றவிடம் . இது மணிமேக தானிய முதலியவற்றைத் துளைத்து முட் 
லைக்கு மணிமேகலா தெய்வம் காக்ஷி டையிடும் . இது புத்தகத்தை யூடுருவித் 
கொடுத்து அவளைப் பளிக்கறையில் துளைக்கும் . 
மறைத்த இடம் . (மணிமேகலை .) உள் ளப்புணர்ச்சி- இது களவிற் புணர்ச்சி 
உவப்பு- ( 6 ) ஆசியம் , இரதி , அரதி , சோகம் , யின் வகை தலைமகன் பெருமையு முரனு 
பயம் , குற்சை , இவற்றின் பொருள் , முடையன் , தலைமகள் அச்சம் , மடம் நா 
சிரிப்பு , ஆசை , வெறுப்பு, சோர்வு , அச் டயராதலின் முதலில் உள்ளப் புண 
சம் , அருவருப்புமாம் . 

ர்ச்சியுண்டாவது . 
உவாக்கண்ணூர் புல்லங்கீரன்- கடைச்சங் உள்ளழடையான் - உள்ளமுடைய கவியால் 
கமருவிய புலவர் 

செய்யப்பட்ட சோதிட நூல் . 
உவிநான் - அரம்யாசுவன் குமரன் . 

ள்ளான் - இது ,சிறு கொக்குப்போல் கால் 
உழபுலவஞ்சி 

பொருந்தாதாருடைய நல்ல களும் அலகும் நீண்டு தலை சிறிய பறவை . 
தேசத்தை மிக்க நெருபபைக் கொளுத்தி இது நெல் வயல்களில் தான்யங்களைப் 
யது . ( பு . வெ ) 

பொறுக்கித் தின்னும் , இது , தன்னினத் 
- கலப்பை , அடிப்படை , துடன் கூடி வாழ்வது . வெண்மை கல 
மேழி , எர்க்கால் , அகத்தடி , கார் , காரின் ந்த கறுப்பு நிறமுடையது . வேட்டைக் 
ஆணிகள் , வர்க்காலின் புள் , பரம்புச்சட்டம் காரர் இதனை ஆகாரத்தின் பொருட்டு 
பலுமரம் , கொருகலப்பை , கட் பாறை , வலையிலகப் படுத்தியும் சுட்டும் கொல்வர் 


படுகின்றன . 


ைைட 


மூவுகருவிகள் 


உள்ளுறையுவமம் 


282 


உறையூர் முதுகொற்றன் 


உள்ளுறையுவமம் - புலவன் தான் புலப் சோழன் முடித் தலைக்கோப் பெருநற் 
படக் கூறுகின்ற உவமத்தானே புலப் கிள்ளி, ஆய் , புறநானூற்றில் , 13 , 127 , 
படக்கூராத உவமிக்கப்படும் பொருள் 128,129 , 130 , 131 , 132 , 133 , 134 , 
ஒத்து முடிவதாக உள்ளத்தே கருதி உள் 135 , 241 , 374 , 375 , செய்யுட்களைப் 
வறுத்துக் கூறுவது . ( தொல் . ) இது பாடினர் . இவர் ஆயை , முன்னுள்ளுவோ 
ஆராய்ந்தறியும் பகுதியினை யுடைத்தாய்ப் னைப் பின்னுள்ளினேனே எனப்பாடினர் . 
புள்ளொடும் , விலங்கொடும் பிறவற்றோ உறையூர்க்கதவாய்ச் சாத்தனர் - கதுவாய் 
டும் தோன்றுவது . ( அகம் . ) 

முரிந்தவாய் , இவ்வடைமொழி எக்கார 
உறந்தை - 1. உறையூர் , சோழராஜாக்க ணம்பற்றிக் கொடுக்கப்பட்டதோ தெரிய 
ளின் இராஜதானி . ( சிலப்பதிகாரம் .) வில்லை . இவர் மருதத்திணையிற் பயிற்சி 
2. ஒரு நகரம். ( சூளா .) 

யுடையவர் . இவர் பாடலில் தலைவி ஊடிய 
உறழ்ச்சியணி - அஃதாவது சமானமாகிய வழித்தலைவன் கூறுவது வியப்புடைய 
வலியையுடைய இரண்டு பக்ஷங்களைக் தாகும். இவர் பாடியது நற்- கூ எ 0 - ம் 
காட்டி விகற்பித்தலாம் . 

இதனை 

பாட்டு . (நற்றிணை .) 
நூலார் விகற்பா லங்கார மென்பர். உறையூர்ச் சல்லியன் குமாரன் - இவர் 
உறி- பொருள்களின் காப்பின் பொருட்டுக் உறையூரிலிருந்த சல்லியர் என்பவரின் 
கயிற்றால் பின்னப்பட்ட சிக்கம் . 

குமாரராக , இருக்கலாம் கடைச்கங்க மரு 
உறித்தாபஸன் - ஒரு சைா திருடன் , பொ விய புலவர்களுள் ஒருவர் இவர் குறுந்தொ 
ய்த்தவ வொழுக்கத்தால் திருடித் தாசி கையுள் மருதக்கவி பாடியவர் . ( குறு -309 . ) 
யுடன்கூடித் தண்டனை அடைந்தவன் . உறையூர்ச் சிறுகந்தன் - இவர் உறையூரி 
உறுப்பா- இஃது ஒருவி தமான மரம் . மலை லிருந்தவர் . கடைச்சங்க மருவிய புலவர்க 
யாள தேசத்தில் வளருகிற சிம்புசிராயுள்ள ளில் ஒருவர் . இவர் சிறுகந்தனெனப்படு 
மரமாக இருக்கின்றது . 

இது கப்பல் 

தலில் இவர்க்கு முன் னொருவர் கந்தரென 
செய்யத் தேக்கு மரத்துக்குப் பதிலாக இருந்திருக்கலாம் . குறு 257 . 
உபயோகிக்கப்படுகிறது . 

உறையூர் நாய்ச்சியார் - சோழன் பெண் , 
உறுப்பு - (கீதஉறுப்பு ) ச - அவை உக்ரம் , பெரிய பெருமாளை மணந்தவள் . 
துருவை , ஆபோகம் , பிரகலை என்பன . 

உறையூர்ப்பலாகாயனூர் - உறையூரிடத்த 
உறுவை 

ஆதியும் பகவனும் காவிரிப்பூம் வர். இவர் பெயர் உறையூர்பாராயனார் 
பட்டினத்தி லொரு மண்டபத்திலிருந்த என்று மற்றொரு பிரதியில் காணப்படு 
போது பிறந்து கள்விற்போர் எடுத்து கிறது . இவர் கடைச்சங்க மருவிய புலவர் 
வளர்க்க வளர்ந்து காளியானவள் . (திரு களில் ஒருவர் குறு -374 . 
வள்ளுவர் சரிதை . ) 

உறையூர் மருத்துவன் தாமோதரனார் 
உறையூர் - இது சோழர்களுடைய பழைய இவர், மருத்துவராயிருத்தல் வேண்டும் . 
நகரம் . இஃது உறந்தையென்றும் கோழி சோழன் குராப்பள்ளித் துஞ்சிய பெருங் 
யென்றும் வழங்கப்படும் . பழைய உறை திருமாவளவனையும் , பிட்டங் கொற்றனை 
யூர் , திருச்சிராப்பள்ளிஜில்லாவில் பாண்ட யும் பாடிய தமிழ்ப்புலவர். ( புற - று . ) 
மங்கலத்தில் இருபதடிக்குக் கீழ் இருக் ( அக - நா .) 
கிறது . மண்மாரியால் முழுகியது.( புற- நா ) உறையூர் முடவனார் - ஐயூர் முடவனாரைக் 
உறையூர் இளம்பொன் வாணிகனார் - ஒரு 
தமிழ்ப்புலவர் . இவர் வணிகராயிருக்க உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் சோ 
லாம் . ( 264) ( புற - நா . ) 

ழன் நலங்கிள்ளியைப் பாடிய தமிழ்ப் 
உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார் புலவர் . ( புற - று . ) 
இவர் ஊர் சோழநாட்டு உறையூரை யடு உறையூர் முதுகூத்தனார் சோழநாட்டிலி 
த்த ஏணிச்சேரிபோலும் , முடமோசியார் ருந்த தமிழ்ப்புலவர் . இவர்க்கு முதுகூற்ற 
என இவர்க்கு உறுப்பால் வந்த பெயராக னார் எனவும் பெயர் . ( அக - று . ) ( புற - று ) . 
இருக்கலாம் . இவர் பிறப்பாலந் தண உறையூர் முதுகொற்றன் - இவர் கடைச் 
ரென்பதை மரபியலில் ( 74 ) ஆம் சூத்திர சங்க மருவிய தமிழ்ப்புலவர்களில் ஒருவர் . 
உரையில் நச்சினார்க்கினியர் கூறியதா இவர் ஊர் உறையூர். இவர் பெயர் கொம் 
லறியலாம் . இவராற் பாடப்பட்டோர் றன் என்பது இவரது பெருமைநோக்கி 


காண்க . 


உற்கசம் 


268 


உற்பாதம் 


முதுகொற்றன் என்பர் போலும் . ( குறு சன் அதை நீயாரென்ன நான் ஒரு பூதம் , 
221 - 340 , ) 

என்னுடன் சேர்ந்த எழு ஏறு பூதங்கள் 
உற்கசம் - தவுமியரைப் பாண்டவர் புரோ பன்னிரண்டு வருடமாக உற்படர் மூல 
கிதராகக் கொண்ட புண்ய தீர்த்தம் . 

மாய்க் கைலையடையக் காத்திருந்தனர் . 
உற்கம் - ஆதித்தியன் நின்ற நாளுக்குப் பத் அவர்கள் உற்படர் உடம்பிலுண்டான 
தாம்நாள் உற்கமாம் . இதில் சுபகாரியங்கள் புகையால் 

கைலையடைந்தனர் . நான் 
செய்யக்கூடாது . ( வி தானமாலை) 

பசியா லிங்கிலாது அயலூருக்குப் போ 
உற்கோரன் சூரபன்மன் தூதன் . 

யிருந்ததால் கைலை அடையவில்லை . இப் 
உற்சாகன் மித்திரனுக்கு இரேவதியிடம் போது நீ அவர் எலும்பைப் புகைத்தால் 
உதித்த குமரன் . 

கைலை அடைவேனென அவ்வகையே அர 
உற்சவதி - பிராண னென்னும் வசுவின் சன் நீ பூதம் , சிவகிரி சேர்தற்கு அடை 

தேவி , குமரன் சகன் முதலிய மூவர். யாள மென்ன வென்ன அது தானிருந்த 
உற்சவம் இது தேவாலயங்களில் உண் ஆலைப்பிடுங்கிக் காட்ட அரசன் தன் சுற் 
டாம் நித்ய நைமித்திகக் குறைவுகளைத் றத்துடன் வந்து உற்படர் எலும்பைப் 
தீர்க்கும்படியும் எல்லார்க்கும் நன்மை புகைக்கப் பூதமும் அரசனும் சுற்றத்த 
யுண்டாம் பொருட்டும் செய்யப்படுவது . வரும் கைலையடைந்தனர் . 
இது சாகல்யம் , பாவனம் , சாந்தம் , மாங் உற்பலன் - 1. சத்தியைக் காண்க .. 
கல்யம் என நான்கு வகைப்படும் . துவசா 2. விஷ்ணுபக்தனும் படனும் . 
சோகணமுதல் , தீர்த்தவாரிவரையில் உற் உற்பலாங்கி - இவள் ஒரு பார்ப்பினி. 
சவம் செய்வித்தல் சாகல்யம் எனப்படும் . துங்கபத்ரை நதிக்கரையிலிருந்த கோபால 
துவசாரோகணம் , செய்விக்காமல் தீர்த்த வேதியன் குமரி . இவள் தந்தை இவளை 
வாரிவரையில் உற்சவம் செய்வித்தால் இருபது வேதியர்க்குத் தனித்தனிபாணிக் 
பாவனம் எனப்படும் . துவசாரோகணமும் கிரகணஞ் செய்யநிச்சயித்துத் தானஞ் 
காலை உற்சவமும் இல்லாமல் இரவில் செய்யுமுன் 

கணவர் 

இறக்கக்கண்டு 
உற்சவமாத்திரம் நடப்பித்தல் சாந்தம் இருக்கையில் தந்தையும் இறந்தனன். 
எனப்படும் . காலையில் மாத்திரம் உற்சவம் இவள் திருப்பூவணஞ்சென்று மணிகர்னி 
நடப்பித்தல் மாங்கல்யம் எனப்படும் . முற் கையில் ஸ்நானஞ்செய்து காலமுனிவ 
கூறிய சாகல்யம் ஒன்பது வகைப்படும் . ரைக் கண்டு வணங்குகையில் அவர் இவ 
அவை : சவுரம் , சாந்திரம் , சாவித்திரம் , ளது செய்தி அறிந்து நீ கௌரிவிரதம் 
கௌமாரம் , தைவீகம் , பவுநம் , பௌதி அநுட்டித்து உத்யாபனஞ் செய்யாததால் 
கம் , கணம் , சைவம் எனப்படும் . இவற் இவ்விடுக்கண் வந்தது , இத்தீர்த்தபலத் 
றிற்கு நாட்கள் முறையே இருபத்தேழு : தால் பாவம் நீங்கினை . இனிக் கௌரி 
பதினேழு , பதினைந்து , பதின்மூன்று , பூசனை செய்து உத்யாபனஞ் செய்க என 
ஒன்பது , எழு , ஐந்து, மூன்று , ஒன்றாம் . இவள் அவ்வாறு செய்து தீர்க்க சுமங்கலி 
இவ்வு ற்சவம், துவஜாரோகணஞ் செய்து ஆயினவள் . 
பலியிட்டு நடத்துதல் ஒன்று . அவை உற்பலாவதி 

உற்பலாவதி - தாமசமனுவைக் காண்க . 
இரண்டும் இன்றி நடத்துதல் ஒன்று . உற்பலாக்ஷபீடம் -சத்தி பீடங்களிலொன்று . 
துவசாரோகணம் செய்தலாவது , கொடித் உற்பலை - அஷ்டசத்திகளில் ஒருத்தி . 
தம்பம் , பதிப்பொருள், படம் , பசு , வளை உற்பவன் 

உற்பவன் - துருவனுக்கு இளையிடமுதித்த 
பாசம் என்னும் திரிபதார்த்த குமரன் . 
உண்மை தெரிவித்தலாம் . ( ஆகமம் . ) உற்பாதம் - மழையின்றி யிடித்தாலும் , கார் 
உற்படர் - ஒரு வீரசைவ தேசிகர் , இவ வான மின்றி வெண்மழையாகப் பெய்ய 
ரிறந்தபின் இவர் , சோமவ்வை யென்கிற னும் , சூறைக்காற்றடிக்கினும் , பூமி ஆகாய 
பாணிச்சியைச் சேர்ந்தனரென்று அரசன் மதிரினும் , எரிகொள்ளி வீழினும் , திர 
முன் வேதியர் குறைகூற அரசன் அவ கங்களைப் பரிவேடிக்கினும் , பல இடங்க 
ரது பெருமையை வேதியர்க்குத் தெரி ளில் ஓரி யிரையிலும் , காரணமின்றிப் பூமி 
விக்க மறு நாள் சபை கூட்டினன் . அந்தச் யில் பிரசித்தமான மரங்கள் சாயினும் , 
சபைக்கு அருகிலிருந்த ஓர் ஆலமரத்தில் முரிந்து விழினும், திக்குகள் எரிந்து புகை 
பேரொலியொன்று உண்டாயிற்று . அர ந்து கிடப்பினும் , உற்பாதங்களாம் . இவை 


கயிறு , 


உற்பூதவுரு 


ஊடலுணேகிழ்தல் 


உண்டான கான் தொடக்கி ( எ ) காட்சன் 
அளவும் சபசன் மக்கள் தவிரப்படும் . 
( விதானமாலை) 
உற்பூதவுரு - தோற்றிய உருவமுடைமை, 
உன்மத்தன் -1, சண்முக சோலீரன் , 

2. மால்யவந்தன் குமாரன் , 
உன்மனி -- நிராதாரத்தால் தியானிக்கப்படும் 


ணத்தை அறிந்துகொள்ள உபயோகிப் 
பது பரேன்ஹீட்உஷ்ணமானி , இதை 
கிளினிகல் உஷ்ணமானி யெனவும் கூறு 

அதி உயர்வு , தாழ்வாகிய உஷ்ண 
த்தைத் தெரிவிக்கும் உஷ்ணமானி 
Maximam and Minimum Thermometer 
என்பர் . 


உன்மாதரோகம் வாதாதிமூன்றும் தம் 
வழி தப்பி நடக்கையில் மாத்தில் ஒருவித 

ஊ 
மதம் பிறக்கும் . அதுவே உன்மாதமாம் . 
அது , வாத , பித்த , சிலேஷ்ம , திரிதோடி , 
வியாத்தியோன்மாத , விஷோன் மாத ஊ s- இவன் தேவலருஷியின் சாபத்தால் 
மென அறுவகையாம் . அவை , முலைப் முதலை யுருப்பெற்று , கஜேந்திரனைப் பிடித் 
பால் , செங்கரும்பின் ரஸம் , முந்திரிப்பழம் , துக்கொண்ட ஒருகாந்தருவன் (பாகவதம் ) 
கோரைக்கிழங்கு , அதிமதுரம் முதலிய ஊக்கா - இது , பெரும்பாலும் , மகம்மதி 
வற்றால் வசமாம் . 

யரும் சிறுபான்மை மற்றவர்களும் பனை 
உன்முகன் - உல்முகனைக் காண்க . 

வெல்லத்துடன் கலந்திடித்த புகையிலை 
உன்னதி - தகனுக்குப் பிரசூதியிட முதித்த லேகியத்தை வைத்துப் புகை பிடிக்கும் 
குமரி . இயமன் தேவி . 

குழல். 
உன்னநிலை - கிட்டுதற்கரிய நன்மையினை 

ஊங்கனூர் சேரநாட்டின் கடற்கரையூர். 
யும் கட்டுங்கழவினையுமுடைய வேந்தனை இந்நகரத்தின் கடலில் வஞ்சவுருக் கொ 
நிமித்தம் பார்க்குமரத்தொடு கூட்டி மிகு ண்டு முளைத்து நின்ற கடப்பமரத்தைச் 
புகழைச் சொல்லியது ( பு . வெ . பொது சேரன் வெட்டினான் . (சிலப்பதிகாரம் ) 
வியற் ) . 

ஊங்காரப்பறவை இவ்வினத்தில் பல 
உஷா -1 , விபாவசு எனனும வசுவின் தேவி , வகை உண்டு. இவை 500 - இனத்திற்கு 
குமரர் வியுஷ்டி , ரோசஸ் , ஆதபன் . மேலுண்டு. இதில் சிறியவை 2 - அங்கு 
2. சூரியன் பாரி . 

லம் , பெரிது 81 - அங்குலம் , இவற்றின் 
உஷாபதி அநிருத்தன் . 

சிறகுகள் அழகுள்ளவை . 

சில அழகான 
உஷை - பாணாசுரன் பெண் . இவள் அநி பெரிய வால்களைப் பெற்றுள்ளன . இவ 
ருத்தனைக் கனவில் அணைந்து விழிக்கக் றின் அலகு நீண்டு நா உருண்டு மலரி 
காணாது விசனப்பட்டுத் தனது குறை னுள்ளிருக்கும் தேன்மகரந்தங்களை இழுக் 
யைத் தோழியாகிய சித்திரலேகையிடங் கக் கூடியனவையா யிருக்கின்றன. இவற் 
கூறி அவள் அரசர் உருவங்களை எழு றின் வகை 1 - லோபார்நிஸ் ஒர் நாடஸ் - 
திக்காட்ட இன்னானென்று தெரிவித்து மத்ய அமெரிக பறவை , 2 - லாம்ப்ரோல 
அவளை வேண்டினள். சித்திரலேகை அதி யீமாராமி - மெக்ஸிகோ, 3 - பிரைமன் காந் 
மாயாவியாதலால் அநிருத்தன் தூங்கிக் தா - பிரேவில் , 4 - ஸ்டிகா நூரா அண்டர் 
கொண் டிருக்கையில் அவனைக் கட்டி ஆடி - கொளம்பியா 5 -கிரைஸோலாம் பிஸ் 
லோடு தூக்கிவந்து அவளிடம் விட இன்ப மாஸ்கிடோஸ் -நியூகிரனடா, 6 - லைனா 
மனுபவித் திருக்கையில் தகப்பனால் கள 

லஸ்பியாகார்கோ வெனிஸலா, 7 - ஹெ 
வறி பப்பட்டுச் சிறையிலிருந்து கண்ண 

லியோ டிரிக்ஸ்பரோடி -மத்ய அமெரிநா, 
னால் விடுவிக்கப்பட்டவள் . ( பாகவதம் ), 8 - விலாடோ போரஸ்ரூபஸ் - யுனைடட்ஸ் 
உணமானி ( Thermometer ) 

டேட்ஸ் அமரிகா , 9 - ஸாபோஸ் பார்க 
பொருள்களின் உஷ்ண நிலைமையை எள னூரா - பெரு , பொலீவியா , 10 - டொ 
க்கும் ஒரு கருவி . இதில் உஷ்ணத்தைத் பாஸாபெல்லா - கியானா, 11- ஹெலியோ 
தெரிவிக்கும் அளவுகள் கணக்கிட்டிருக் மாஸ்டாஸ்போலிட்மஸ் - ஜமைகா , 13 
கும் . அதனால் உஷ்ணத்தின் ஏற்றக்குறை ஹெலியாங்கிலஸ் 

ஸ்டோரிபியானஸ் . 
களைத் தெரிந்து கொள்ளலாம் . 

ஈக்வடார் . இந்தப் பிரதேசங்களில் 
பலவகைப்படும் , வைத்தியர்கள் தேக உஷ் தப் பறவைகள் வசிக்கின் றன . 


ஊசிகன் 


265 


ஊர்வசி 


பால 


ஊசிகன் - ( ய ) கிருதி புத்ரன் . 

ஊர்ச்சசீவதி- பிரியவதன் பென் . தேவ 
ஊசிக்காந்தம் - இது சிறிய காந்த ஊசி . யானிக்குத் தாய் , சுக்கிரன் பாரி . 
இதனைத் தன்னிலையில் விடின் வடக்குத் ஊர் சல்வதி - ஊர்ச்சசுவதிக்கு ஒரு பெயர் . 
தெற்குகளைத் தெரிவிக்கும் . இது கப்ப ஊர் ச்சன் -உச்சிசன் குமரன் , 
லோட்டிகளுக்கு உதவி . 

ஊர்ச்சிதன் - கார்த்தவீரியன் குமான் ஞா 
ஊசிழறி- இடைக்காடரால் செய்யப்பட்ட னென்று பெயர் . 
செய்யுள் . 

ஊர் செரு - பசைவராற் புகுதற்கரிய கா 
ஊடலுணெகிழ்தல் - செறிந்த இருளை வற்காட்டோடு அகழ்சிதையா தபடி பூசல் 
யுடைய மாலைக்காலத்துத் துளங்காநின்ற செய்த மதிப்பினைச் சொல்லியது. ( பு.வெ.) 
துயரநெருக்க ஒள்ளிய தொடியாற் சிறந்த ஊர்ச்சை 

ஊர்ச்சை - ஊர்சிக்கு ஒரு பெயர் . 
தோளினையுடையாள் வழக்காட்டிடத்துக் ஊர்த்தகசன் - புலியுருக்கொண்டு 
குழைந்தது ( பு . வெ பெருந்திணை . ) விநாயகரைச் சூழ்ந்த சிறுவரை வருத்தி 
ஊட்டியார் சடைச்சங்க மருவிய தமிழ்ப் விநாயகராற் கொலையுண்ட அசான் . 
புலவர். இவர் பாடலுள் வழங்கிய ஊட்டி (விநாயகபுராணம் ) 
என்பதே இவர்க்குப் பெயராயினமை ஊத்தகேது - ( சூ . ) சனத்துவசன் குமான் . 
காண்க . ( அக- று . ) 

ஊர்த்ததாண்டவம் - சிவமூர்த்தியின் நடன 
ஊண்பித்தை - இவர் , நற்றமிழறிந்த நங்கை பேதம் , சப்ததாண்டவம் காண்க.. 
யரில் ஒருவராயிருக்கலாம் . குறுந்தொ ஊர்த்தபாகு - ஐந்தாம் மன்வந்தரத்து ருஷி 
கையில் உள்ளார் கொல்லோதோழி ” ஊர்த்தயன் - உருத்திரருக்கு வேள்வி செய்ய 
எனப்பாலையைப் பாடியவர் . ஊன்பித்தை 

நியமிக்கப்பட்ட ருஷி . 
யெனவுங் கூறுவர் . ( குறு . 232.) 

ஊர்த்தரேதஸ் - ஏகாதச ருத்ரருன் ஒருவன் 
ஊதீலர் - அசுவதராசுவன் புத்திரர் . 

தேவி இளை . 
ஊமத்தை - இது ஒரு மயக்கத்தை உண்டாக் ஊர்த்வ , அதோ திரயழகராசி - ஆதித்தன் 
கும் செடி , இது , வெள்ளூமத்தை, கருவூ விட்ட இராசி ஊர்த்வமுகம் , நிற்கப்பட்ட 
மத்தை , அடுக்கூமத்தை , பேயூமத்தை, ராசி அதோமுகம் , பற்றப்பட்ட ராசி திர 
மருளூமத்தை, பொன்னூமத்தை யெனப் யோமுகமென்றும் பெயர்பெறும் . 
பலவகைப்படும் . 

ஊர்நாயு - ஒரு காந்தர்வன் , பாரியை மேன 
ஊரணை-சித்திராதன் தேவி , 
ஊராளி 

மதுரை திருநெல்வேலியிலுள்ள ஊமீளை -சநகன் பெண் . இலக்குமணன் 
உழவரில் ஒருவகையார் . இவர்கள் அம் தேவி . இலக்குமணர் தன் தமயனுடன் 
பலக்காரர் , முத்திரியரில் ஒருவகையாரா அரண்யவாச நீங்கி நகர்வருமளவும் பிற 
கலாம் : இவர்கள் தங்களை முத்து ராஜா 

வியாபார மின்றி உறங்கியே இருந்தவள் , 
வின் சந்ததியார் என்பர் . ( தர்ஸ்டன் . ) ( இராமாயணம் ) 
ஊரின்கட் டோன்றிய காமப் பகுதி - ஒழி ஊர்வசன் - சசியின் குமரன் . 
யாத அன்பினையுடைய ஆடவரும் மகளி ஊர்வசி -1 . இவள் தெய்வ தாவி , நாசா 
ரும் அழகு பொருந்தக் கூடும்பதியைச் யணர் பதரியில் தவஞ்செய் கையில் அவர் 
சொல்லியது . ( பு . வெ . பாடாண் . ) 

கள் தவத்தைக் கெடுக்க அநேக தேவதாஸி 
ஊர் கொலை கலகின செலவையுடைய 

களை இந்திரன் அனுப்பினன் . இதனால் 
பரியை முடுக்கி வில்லினையுடைய 

வீரர் 

நாராயணர் கலங்காது இருந்து தம் தொ 
முழங்கெரிபரப்ப அரணினை அழித்தது . டையாகிய ஊருவில் ஊர்வசி முதல் அநேக 
( பு- வெ .) 

தாசிகளைப் பிறப்பித்தனர் . இவர்களைக் 
ஊர்க்குருவி - இது தான்யம் பூச்சி முதலிய கண்டு அப்பெண்கள் மயங்கி ஊர்வசி முத 
தின்னும் பறவைகளில் ஒன்று . இது வீட்டி லியவரைத் தங்களுக்கு காயகெளாகக் 
னிறப்பில் முட்டையிட்டுக் குஞ்சு பொரிப் கொண்டு தெய்வலோக மடைந்தனர் . 
பது ; கபில நிறமுள்ள சிறு பக்ஷி . இது 2. ஒருமுறை இவள் , தெய்வலோகத் 
இராம வாசியாதலா லிப்பெயர் பெற்றது . திற்குக் காலகேயாது வதைநிமித்தஞ் செ 
ஊர்சயோனி - விஸ்வாமித்திரன் புத்திரன் . ன்ற அருச்சுனனைக் கண்டு தன்னைச் சேர 
ஊர்சி - தக்ஷன் பெண் , வசிட்டன் தேவி . வேண்டுகையில் அவன் மறுத்ததால் அவ 
இவளுக்குச் சித்திரசேது முதல் எழுகுமார் . னைப் பேடியாகச் சபித்தனன் , 

34 


ஊளாவன 


200 


ஊற்றுமலைமருதப்பன் 


3. இவன் சதாநந்தருஷியை மயக்கினள் . தியை இரண்யகசிபு அறிந்து அவர்களை 
4. இவள் ரைப்பிய முனிவரைத் தேவ நோக்கி நீங்கள் என்னை அலஷ்யஞ்செய்து 
சேவலால் மயக்கச்சென்று அவரால் விகார பிரமனை யெண்ணித் தவஞ்செய்து வரம் 
வடிவ மடைந்தனள் . 

பெற்றமையால் நீங்கள் என்னிடமிருக்கின் 
5. விசுவாமித்திரர் வேள்வி யழிக்கச் கொலைபுரிவேன் . நீவிர் பிழைத்திருக்க 
சென்று கல்லாய்ச் சுவே சமுனிவராற் சாப வேண்டின் பாதலஞ் சேர்ந்து உறங்கியிரு 
Wha யவள் . 

ந்து பின் தேவகி கர்ப்பத்தில் வருடந்தோ 
6 மித்திரனால் புதனுக்குப் பாரியாகச் றும் ஒவ்வொருவராகப் பிறந்து காலநேமி 
சபிக்கப்பட்டவள் . வசிட்டரைக் காண்க , யாகிய உங்கள் பிதா கம்சனாகப் பிறந்து 

7. இவள் , மித்திரனா லழைக்கப்பட்டு உங்களை ஒவ்வொருவராகக் கொல்ல இறக் 
அவனிடஞ் செல்லுகையில் வருணனிவளை சக் கடவீர்கள் என்று சாபமடைந்தனர் . 
அழைக்க இவள் மித்திர னழைத்ததை ( தே - பா ). 
உரைத்திச் செல்வதன் முன் மித்திரன் தன் ஊழ்வாதிமதம்- இவன் கடவுளாலும் வேதத் 
தேஜசைக் குடத்திலடக்க அகத்தியனும் , 

தாலும் , யோசத்தாலும் , வேதாந்த சித் 
பிறகு வருணனிடஞ் செல்ல முந்தி வராது 

தாந்தங்களாலும் , பஞ்சசெயக்யங்களாலும் , 
பிந்தி வந்தனையென்று மறுத்துத் தன் தே 

சோடச தானங்களாலும் சிவவிஷ்ணு 
சஸைக் குடத்திலடக்க வசிட்டனும் பிறந் 

பூஜைகளாலும் நந்தவனம் தண்ணீர்ப்பம் 
தனர் . உருப்பசியெனவுங் கூறுவர் . 

தல் , குளம் , ஏரி , தீர்த்தயாத்திரை, தேசாந் 
8. இவள் அகத்தியர் சாபத்தால் மானி 

தர யாத்திரைகளால் என்ன பயன் சிவன் 
டமகளாய் மாதவியாயினள் . 

சன்மத்தைக்கொண்டு எல்லாக்காரியங்களை 
9. இவள் சயந்தனை விரும்பிய காரணத் 

யும் நடத்தலால் கன்மமே தெய்வம் என் 
தால் அகத்தியால் காஞ்சியில் கணிகை 

பன் . இதம், அகிதம், சுகம் , துக்கம் , 
மகளாகவும் , சயந்தன் விந்தமலைக்கண் 

தரித்திரம் , சம்பத்து எல்லாவற்றிற்கும் 
மூங்கிலுமாகச் சாபம் பெற்றனர் . 

காரணம் கன்மம் ஆகையால் கன்மமே 
ஊர்வன்-ஒர் இருடி , இவர் தவஞ்செய்கை பிரமம் என்பன் . ( தத்துவ நிஜாது . ) 

யில் இருடிக ளிவரிடம் வந்து ஒரு புத்த ஊளையிடுங் தாங்க- இது, தென் அமெரிகா 
னைப் படைக்க என்ன , இவர் ஒரு தர்ப் 

வனாந்தரத்திலுள்ள குரங்கினம் . இது 
பைத்துண்டைக் கையிலெடுத்துத் தன் 

பெருங்கூச்சலிடுவது . குறுகிய மயிரடர்ந்த 
ஊருவை அக்தியிலிட்டுச் கடைந்தனர் . 

முகமும் நீண்டு மயிரடர்ந்த வாலும் உள் 
அதிலிருந்து அக்கிப் பிழம்புடன் ஒரு புத் 

எது . 
ரன் பிறந்தனன் , 

இருடிகளும் தேவர்கள் 
ளும் அவனைக் குதிரை முகத்துடன் கடலி ஊறு - ( அ ) வெம்மை , தண்மை , மென்மை, 

வன்மை , திண்மை , நொய்மை , சீர்மை 
லிருந்து நீரை ஆகாரமாய்க் கொள்ளக் கட் 
டளை யிட்டனர் . இது வடவை யன்று . 

சருச்சரை , இவை தொடப்படும் பொரு 

ட்கு எண் குணங்களாம் . 
ஊர்னநாமன் - திருதாராஷ்டர புத்திரன் . 

இவள் மரீசிருஷியின் பத்னி . ஊறுகாய் - இவை , புளிப்புள்ள , மா , எலு 
இவள் சுவாயம்பு மன்வந்தரத்தில் மரீசி மிச்சை , கிச்சிலி , நாரத்தை , கொடிமா 
யுடன் கூடி ஆறு புத்ரர்களைப் பெற்றனள் . துளை மரிமாங்காய் , கடுக்காய் , நெல்லி , 
இவ்வறுவரும் பிரமன் தன் புத்ரியோடு இஞ்சி முதலிய காய்களைப் பதமாக உப் 
சங்கமித்ததைக் கண்டு நகைத்ததால் பிர பிட்டு ஊறவிட்டு ஊறியபின் உணவிற்குப் 
மன் கோபங்கொண்டு வாளறுவரும் அசுர 

பயன்படுத்துவது . இதிற் சிலவற்றைத் தித் 
யோனியிற் பிறக்கக் கடவீர்களென்று சபி 

திப்பிட்டும் சம்பாரமிட்டுக் கொள்வர். 
க்க , அவ்வாறே காலகேமிக்குப் புத்ரராக ஊறுபாடு - ( ச ) எரிதல் , குத்தல் , வெட் 
வும் பின் இரண்யகசிபுக்குப் புத்ராயும் டல், எய்தல் . 
பிறந்து சாந்தசித்தராய்ப் பிரமனை பெண் ஊற்று கோடமர்ந்தவள் இரேணுகை, 
ணித் தவஞ்செய்து பிரமன் பிரத்யக்ஷமாக உப்பையைக் காண்க 
எங்களுக்குத் தேவ மானுஷ்ய மிருகாதிக ஊற்றுமலைமருதப்பன் நன்னூற்கு உரை 
ளால் மரணமின்றி இருக்க என வரம்பெற் யியற்றச் சங்கர நமச்சிவாயப் புலவரை 
றனர் . இவர்களிவ்வாறு வரம்பெற்ற செய் வேண்டிய பிரபு . 


ஊர்னை 


தன 


267 


எச்ச்ய 


ஊ 


ஊன் - பல பிராணிகளின் இறைச்சிகள் , எஞன் உத்தமனென்னும் 

மனு வின் 
இவை பல நாட்டார் பெரிதும் சிறிது புத்ரன் 
மாகிய மிருகம் பக்ஷி மீன் முதலியவற்றைக் எகிய சருமன் இவன் அங்கதேசத்து வேதி 
கொன்று 

அவற்றின் ஆகாதவைகளை யன் , இவன் குமரன் தருமசருமன் . இந் 
ஒதுக்கி வேண்டினவற்றைப் பாகஞ் தத் தருமசருமன் தருப்பை முதலிய சேக 
செய்தும் செய்யாதும் உண்பது . 

ரிக்க உனஞ்சென்று அவ்விடம் தவஞ் 
ஊன்பொதிபசுங் தடையார் - வழிபடு செய்து கொண்டிருந்த வைகானச முனிவர் 
வோரை வல்லறிதியே எனுஞ்செய்யுளில் குமாரராகிய மாலு தான முனிவர் மீது கல் , 
" மகளிர் மலைத்தலல்லது மள்ளர்மலைத்தல் மண் முதலியவற்றை விட்டெறிய அவர் 
போகிய ” எனக்கூறிச் சோழன் நெய் தலங் தருமசருமனைப் பாறையாகச் சபித்தனர் . 
கானல் இளஞ்சேட்சென்னி ( சேரமான் இச்சாப விளைவறிந்த எக்யசருமன் தன் 
பாமுளூரெறிந்த நெய்தலங்கான விளஞ் குமானாகிய பாறையைத் தலைமீது சுமந்து 
சேட்சென்னி) யையும் சோழன்செருப்பாழி பவானி கூடற் தீர்த்தத்தில் இட்டுச்சாபம் 
யெறிந்தஇளஞ்சேட்சென்னியையும் பாடி 

நீக்கினன் . 
யவர் . ( புற . நா .) க0 , 20 % , கூஎ , ங எஅ . எக்ஸிமோ - இவர்கள் வடசமுத்திரத் தீவு 
ஊன்று கோல் - மூங்கில் பிரம்பு முதலிய களில் வசிக்கும் ஜாதியார் . பாகம் செய் 
பொருள்களால் வயோதிகராலும் மற்றவ யாத மாமிச பக்ஷணிகள் . இவர்கள் தங்க 
ராலும் மேடுபள்ளங்களையும் பிராணிகளையு ளுக்கு உணவு கிடையாதபக்ஷத்தில் நாய் 
மறிந்து நடக்கவும் , வன்மை , திடம் தரவும் ளையுந் தின்னுவர் என்பர் . 
கைக்கொள்ளும் தண்டம் . 

எங்களாழ்வான் விஜயாம்சரான இவர் 
ஊஷ்மபர் - ஆவியையுண்டு வாழும் தேவ கலி -20 எ - க்கு மேல் வியஸ் ஆனிய 
கணங்கள் . ( பார - சபா ). 

திங்கட்கிழமை திருவெள்ளறையி லவதரித் 
ஹு - ஒரு காந்தர்வன் . அவன் சிவபூஜை தவர். திருக்குருகைப்பிரான் பிள்ளானி 
யால் சர்வசித்தி யடைந்தவன். (சிவாஹ . ) டம் பாஷ்யம் சேவித்தவர். திருவெள் 

ளறைச் சோழியர். நடாதூரம்மாளைச்ச 
வீகரித்துப் பாஷ்யமுதலிய சொல்லிவைத் 
தவர் . ( குருபரம்பரை ). 

சசிபிந்தின் குமான் . 
எச்சசன்மர் - 1. அகத்தியரைக் கல்வி 

வேண்டி அவராற் தவத்திற்கு அனுப்பப் 
எஞகோபன் - ஒரு இராவண வீரன் . 

பட்டவர் . 
எஞசீலன் - துச்சீலனைக் காண்க. 

2. ஒரு வேதியன் , பொருளாசையால் 
எஞசூத்திரம் வேதியன் தனக்கு மேல் தானம்வாங்கி மறுபிறப்பில் அரக்கனாய் 
பாகமாய் மூன்று தரஞ் சுற்றின சூத்திரத் காஞ்சிபுரிக்கருகில் ஒரு ஆலில் இருக்கட் 
திற்கு எக்ய சூத்திரமென்று பெயர் . கிரக் பீமசன்மன் குமரன் சோமசன்மன் , காஞ்சி 
தியோடு சேர்த்த சூத்திரமானது உத்தமம் . புரியில் தீர்த்தமாடி வருவோரைக் கண்டு 
கிரந்தியானது பிரணவத்திற்குச் சமானம் . அத்தீர்த்தப் பெருமைகளைக் கேட்க , அவ் 
எக்ய சூத்திரம் கழுத்து முதல் நாபிவரை 

வழிப்போக்கர் கூறிய பெருமைகளை ஆவி 
யில் நீண்டி ருக்கின் உத்தமமாம் , ருக் ,, 

லிருந்தபடி கேட்டு அரக்கவுரு நீங்கியவன் . 
எஜுர் சாம வேதிகள் நாபிவரையில் எக்ய எச்சதத்தன் - எஞ்ஞதத்தருக்கு ஒரு பெயர் . 
சூத்திரம் தரித்தல் வேண்டும் . அதற்குக் 

சண்டேசருக்குப் பிதா. 
கீழ்ப்பட்டால் ஆயுள் க்ஷணமாகும் . மற்ற 

எச்சதேவன் - சுமதியைக் காணக . 
வற்றிற்கு உபவீதம் காண்க . 
எக்ஞதத்தர் சண்டேசருக்குப் பிதா, சண் எச்சம் - சொல்லேயாயினும் ஒரு குறிப்பே 

யாயினும் கூடிப் பொருண் முடித்தல் 
டேசரைக் காண்க. 
பிரியவிரதனுக்குப் பெரிகிஷ் 

வேண்டிநிற்கும் பெயர்வினைக்குறைகளாம் . 
எகீஞபாது - 
மதியிட முதித்த குமான. 

எச்சம் - ( அ ) குறள் , கூன், ஊமை , செவிடு 
எக்குழர்த்தி - ருசிப் பிரசாபதிக்குக் குமார் , குருடு , முடம் , உறுப்புமயக்கம் , உறுப் 
தேவி ஆகுனாதி . 

பில் பிண்டம் . 


எச்சு - 


எச்சம்பத்து 


268 


எண்ணெய் ஊற்றுக்கள் 


எச்சம்பத்து - பெயரெச்சம் , வினையெச் வனஞ் சென்றதை உதயகுமாரனுக்குத் 
சம் , உம்மையெச்சம் , சொல்லெச்சம் , பிரி தெரிவித்தவன் . (மணிமேகலை ) . 
நிலையெச்சம் , எனவெச்சம் , ஒழியிசையெச் எட்டிப்பூ- வணிகர்க்கு எட்டிப்பட்டத்தின் 
சம் , எதிர்மறையெச்சம் , இசையெச்சம் , பொருட்டுத் தரப்பட்ட பொற்பூ . 
குறிப்பெச்சம் என்பனவாம் . 

எட்டியல் - அழுக்காறிலாமை , அவாவின் 
எச்சன் - 1. தக்கன் சிவனை யாகள் 

மை , தூய்மை , ஒழுக்கம் , குடிப்பிறப்பு , 
செய்யத் தணிகையில் யாசஞ்செய்விக்க வாய்மை , நற்புலமை , நடுவுநிலைமை . 
குருவாயிருந்தவன் . 

( வீரசோழியம் .) 
2. இவன் சுசீந்திரத்தில் வக்கிரபர்வதச் எட்டுத்தொகை - நற்றிணை 500 , குறுந்தொ 
சார்பில் கள்ளி நிழலில் ஞான கீதை ஓதித் கை 509 , ஐங்குறு 100 , பதிற்றுப்பத்து , 
தவம்புரிந்த வேதியன் . அந்தக் கீதையைக் பரிபாடல் ஏ 0 , கலித்தொகை க 60 , அக 
கேட்ட சள்ளி ( 12 ) நாட்களில் உலர் நானூறு , புறநானூறு முதலிய எட்டுச் 
சது சுசீந்திரத்தில் பானுசேகரன் குமரியா சேர்ந்த தமிழ்நூல் . 
ய்க் கலாவதியெனும் பெயருடன் எச்சனை எட்டுவகைப்பொருள்கோள் ஆற்று நீர் , 
மணந்து வாழ்ந்தனள் . ( சுசீந்திர புராணம் மொழிமாற்று , நிரைநிரை , விற்பூண் , தாப் 
எச்சான் - உடையவர் திருவடி சம்பந்தி .. பிசை , அளைமறிபாப்பு , கொண்டு கூட்டு, 
கீழ்த்திசையி லிருந்தவர் . உடையவரைக் அடிமறிமாற்று . ( நன் . ) 
கண்டு பணிந்து விருந்து செய்வித்தவர் . எட்டுவிதபாவங்களாவன- தர்மம் , ஞானம் , 
இப்பெயர் கொண்ட ஒருவர்க்கு உடைய வைராக்கி - " ஈவர்யம் இந்தப்புத்தியின் 
வர் திருவேங்கடஞ் செல்கையில் அம்மாள் குணங்கள் - ம் சாத்விக பாவங்கள் ; 
வீட்டில் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குத் திருப் அதர்மம் , அஞ்ஞானம் , அனைசுவர்யம் , 
பரியட்டம் திருத்திச் சமர்ப்பிக்கும் கைங் இவை தாமசபாவங்கள் . அவைராக்கியம் , 
கர்யம் நியமித்தனர் . எண்ணாயிரத் தெச்சா ராஜஸபாவம் இவை புத்தியில் வாசனரூப 
னென்று ஒருவர் இருந்ததாகத தெரிகிறது . மாயிருக்கும் . 
எச்சிலுடன் காணத்தகாதவை - புலையன் , எட்டெட்டந்தாதி 

காஞ்சீபுரம் 
சந்திரன் , சூரியன் , நாய் , எரிநக்ஷத்திரம் . காமாக்ஷியம்மை விஷயமானது . 
( ஆசாரக்கோவை . ) 

க்கு எவ்வெட்டுப் பாடலாக எட்டுவகை 
எச்சிலுடன் தீண்டத்தகாதவை - ச . பார் யான பாடல்க ளமைந்த ( சு ச ) செய்யுட்க 

ப்பார் , நெருப்பு , தேவதைகள் , உச்சந்தலை , வால் அந்தாதியாகப் பாடப்பெற்றுள்ளது . 
எஞ்ஞதத்தன் - ஒருவணிகன் , அவிநாசித்தல சில பாவும் , சில பாவினமுமாக இருக்கின் 
த்துக்கோயில் தாசியைக்கண்டு மோகித்து 

நன் . அன்றியும் முதலில் விநாயக வண 
அங்கிருந்த உசிட்டரிடம் அத்தல புராண க்கமாக ஒருபாடலும் , ஈற்றில் நூற்பயனாக 
ங்கேட்டு நடித்திருந்த தாசிமீது ஆவலாக ஒருபாடலு முள்ளன . 
விரைவில் உணவுண்டு அன்னயடைத்து எண் - இது இரண்டுவகை. அவை கணித 
இறந்து முந்தியடைம் தவன் . ( அவிநாசி மும் , காரணமும் , கணிதம் , பதினாறு வரி 
த்தலபுராணம் 

கருமமும் , ஆறு கலாசவருணமும் , இரண்டு 
எடுத்துக்காட்டுவமையணி அதாவது பிரசாணசாதியும் , முதகுப்பையும் , ஐங் 
பிம்பப்பிரதிபிம்பபாவதைக் காட்டு தலாம் . தப்பையும் , பரிசருமமும் , மிச்ரகமும் என் 
பிம்பப் பிரதி மிம்ப பாவமாவது , சுபாவத் பனவாம் . 

இவற்றை அவினந்தமாலை , 
திலே பின்னங்களா யிருந்தாலு மொன் றற் அரசசட்டம் , வருத்தமான முதலியவற்றிற் 
கொன்றுண்டாகிய ஒப்புவமையினால் அபி காண்க . ( யாப்பு வி . ) 
ன்னங்களாகிய உபமானோபமேயங்களுடை எண்கிரிகள் - சைனர்களுடைய மலைகள் . 
ய தருமங்களை இரண்டு வாக்கியங்களிலே 
தனித்தனி சொல்லுதலாம் . இதனை வட எண்டிசை யோ நிகள் -- கொடி , புகை , சிங் 
நூலார் திருஷ்டாந்தாலங்கார மென்பர் . கம் , நாய் , இடபம் , கழுதை , காகம் . ( பிங் .) 
பாட்டி - செட்டிகளின் பட்டத்துள் ஒன்று . எண்ணெய் ஊற்றுக்கள் - ஆசியா கண்டத் 
பட்டி குமாரன் - காவிரிப்பூம் பட்டினத்து தின் மத்பபாகத்திலுள்ள காஸ்பியன் 
வணிகன் . அரசனாற்கொடுக்கப்பட்ட எட் கடலையடுத்த பாத நகரையடுத்த பிரதே 
டிப்பட்டம் பெற்றோன் , மணிமேகலை உவ சங்களில் பல மண்ணெண்ணெய் யாற்று 


A 


எண்ணெய்வகை 


269 


எம்பெருமானா 


லாம் . 


சன் இருக்கின்றன . அமெரிகா கண்டத்தி எதிர் நிலையணி- அஃதாவது உவமானத்திற் 
லுள்ளகாலிபோர்னியா நாட்டுச் சந்தாபார் குக் குறைவு தோன்றச் சொல்லுதலாம் . 
பாராவை யாத்துள்ள கடலில் பல எண் இது உவமையணிக்கு எதிரியதாய் நிற்ற 
ணெய்க் பிணறுகளிருக்கின் றன. பர்மா வின் அப் பெயர்த்து . இதனை வடநூலார் 
வின் தென்கீழ்ப்பாகத்திலுள்ள பாட்டான் பிர தீபாலங்கார மென்பர் . 
எனும் பிரதேசத்து மலையடிவாரத்தில் எதிர் நூல் - தன் கொள்கையை காட்டி அய 
ஒரு எண்ணெய் ஊற்று இருக்கிறது . லான் கொள்கையை மறுப்பது . ( யாப் 
எண்ணெய்வகை எண்ணெயென்பது பல பருங் - உரை .) 
வித தைலசத்துள்ள வித்துக்களைச் செக்கி எதிர்மறையணி--அஃதாவது, ஒழிப்பணிக்கு 
விட்டு ஆட்ட உண்டாம் திரவம் . அவை , 

வேராகியும் , கேட்போரை மகிழ்விப்ப 
நல்லெண்ணெய் , ஆமணக் கெண்ணெய் , 

தாசியு மிருக்கின்ற மறுப்பைச் சொல்லுத 
கடலை யெண்ணெய் ; பனையெண்ணெய் , 

இதனை வட ஏலார் ஆக்ஷேபாலக் 
புங்க எண்ணெய் , வாதுமை , இருப்பை , 

காரமென்பர். 
வேம்பு , தெங்குசணல் , முதலியவற்றி எது -1. ஒருவகை மிலேச்சசாதியார் . 
வண்டாம் எண்ணெய்கள் . 

2. யயாதிக்குத் தேவயானியிட முதித்த 
எண்பேராயம் காணத்தியல்வர் , கருமா 

குமான். 
திகாரர் , கனகச்சுற்றம் கடைகாப்பாளர் , 

எந்திமாகான் - தேவர்களை வருத்திச் சிவ 
நகாமாந்தர் , படைத்தலைவர் , யானை வீரர் , 

பிரான் நெற்றிவிழியா லெரிந்தவன் . 
இவுளிமறவர் . 

எமி நான் - திவிமீடன் குமான் , இவன் கும 
எண்பேரெச்சம் குரு , வடிவில்லாத 

ரன் கிருதுமான் , 
தசைத்திரள் , கூன் , குறள் , ஊமை, செ எம்பார்- கோவிந்தப் பெருமாளைக்காண்க. 
விடு , மணைபோல் பிறப்பது , விலங்கின் 

( குருபாம்பரை .) 
வடிவினது , மருளும் முடமும்கூறுப . 

எம்பெருமானார் - 1. ஆதிசேஷசம்சாரன 

இவர் கலி ( சகக அ ) க்கு மேல் பிங்கள 
எதாகான்- சுபாலன் புத்ரன் . இவன் புத் 
என் வபுத்திரத்தன் . 

சித்திரை வெள்ளிக்கிழமை ஸ்ரீபெரும் 

பூதூரில் அரீதகோத்தரத்தவராகிய ஆசூரி 
எதி - நைட்டிகப் பிரமசரிய மநுட்டித்த பிரம 

கேசவப்பெருமாளுக்கும் பூமி பிராட்டி 
புத்திரராகிய இருடி . 

யென்னும் அவர் மனைவிக்கும் திரு அவத 
எதியுதக்காரன் - ஒரு அசுரன் . திதிபுத்ரன் . ரித்துப் பெரிய திருமலை நம்பியால் இராமா 
எதிரொலி - ஆகாயத்தை இடமாகக்கொண்ட நுசன் என்று பெயரிடப்பட்டு யாதவப்பிர 
ஒலி , திசைமுழுதும் பரவிச் செல்கையில் காசரிடத்தில் பூர்வபக்ஷம் வாசித்து யாத 
அதற்கெதிரிடமான திடப்பொருள்களால் வப்பிரகாசர் சொன்ன " கபியாஸாக்ஷ 
தடையடைவின் அப்புறஞ் செல்வதற் னென்னும் " தொடர்க்குப் பொருள் வேறு 
கிலாது மீண்டும் அவ்வொலி திரும்புவ கூறி மறுத்ததனால் அவர் இவரிடம் பொ 

ஓசையுண்டான இடத்திலிருந்து முமை கொண்டு இவரைக் கொலைசெய்ய 
( 224 ) அடிகளுக்கு மேற்பட்ட தூரமாயின் எண்ணிக் கங்காயாத்திரை செய்ய ஆரம்பி 
அவ்வொலி நன்றாக விளங்கும் , அல்லா த்து இராமாநுஜரை உடனழைத்துச் சென் 
விடின் குழப்பமுறும் . இவ்வாறு சில 

றனர் . ஒருநாள் ஒரு காட்டின்வழிச் செல் 
கட்டடங்களில் எதிரொலி , 30 , 17 , 12 , லுகையில் சௌசத்திற்காக இளையாழ்வார் 
முறை கேட்கப்படுகிறதாம் . எதிரொலி தனித்து நிற்பதையறிந்த கோவிந்தபட்ட , 
மாறிச் செல்லுமிடம் , கற்கட்டடங்களா யாதவப்பிரகாசர் எண்ணத்தை அறிவித்து 
கிய பெரிய வாராவதிகளின் தூண்களின் அகலப்போ மென்றனர் . இளையாழ்வார் 
ஓரமாகிய சுவர் இடத்தில் இருவர் எதி அவ்வழிவிட்டு ஒரு மரத்தடியில் நின்று 
சாக நின்று கொண்டு இருவருக்கிடையில் பார்க்கப் போருளாளரும் , பெருந்தேவித் 
ஒருவரை நிறுத்தி நின்ற இருவரும் சுவர்ப் தாயாரும் , வேடனும் , வில்லிச்சியுமாய் 
புறமாகப் பேசுவராயின் இவ்விருவரும் எதிரில் தரிசனந் தந்தனர் . எம்பெருமானார் 
பேசின சொற்கள் மத்தியிலிருப்பவரிடத் அவர்களை நீங்களெங்குப் போகிறவர்களெ 
துக் கேட்பதில்லை . இவ்வேறுபாடு வாரா ன்ன ? அவர்கள் நாங்கள் ஸ்ரீகாஞ்சி செல்கி 
வதியின் வளைவால் ஏற்படுவதாம் . 

ளேமெனநானும் உம்மைத் துணை கொண்டு 


தாம் . 


எம்பெருமானார் 


270 


எம்பெருமானார் 


ருகிறேனெனத் தொடர்ந்து செல்லுகை விசிட்டாத் வைதமாக வியாக்யான சூத்தி 
யில் வில்லிச்சி தாகத்திற்குச் சலம் வேண் த்தில் வியாக்யான வாஞ்சையும் உண்டு 
ெேமன்று கேட்க ஆழ்வார் கிணற்றிலிற என்ன , பெருமாள் தலைக்கட்டின் இந்த 
2 நீர்கொண்டுவரத் தம்பதிகளிருவரும் விழவு மூன்றையுந் தீர்க்கின்றேன் என 
உண்டு இதோ புண்ணிய கோடி விமானங் அவை நிமிரக்கண்டு சேவித்துப் பெரிய 
காணும் என்று அருளிச்செய்து அந்தர்த் பெருமாளைச் சேவியாது ஸ்ரீ காஞ்சிக்கு 
தானமாயினர் . ஆழ்வார் காஞ்சிநகாஞ் சேர் எழுர்தருளினர் . இவரைத் திருக்கச்சி 
ந்திருக்கையில் தீர்த்தயாத்திரை முடித்து நம்பிகள் காணவா இளையாழ்வார் அவர்க்கு 
வந்த யாதவப்பிரகாசர் இளையாழ்வாரைக் ஆசனமிட்டுத் தண்டன் சமர்ப்பிக்க நிற் 
கண்டு எவ்வகைவந்து சேர்ந்தீரென , நடந்த கையில் நம்பி , நாதமுனிகள் செய்திகூறித் 
செய்தியைக் கூறக்கேட்டு ஆச்சரிய மடைந் தடைசெய்ய இளையாழ்வார் தமக்குள்ள 
தனர் . இவ்வகை இருக்கையில் காஞ்சிநகர ஐயத்தைப் பெருமாளுக்கு விண்ணப்பித் 
ரசன்பிள்ளையைப் பிரமாக்ஷஸ் பிடித்துக் துச் சொல்ல என்று நம்பிக்கு வழிவிட்டு 
கொண்டு வருத்த அரசன் அதை ஒட்ட அவர் சொல்லக்கேட்டுப் பெரியநம்பியை 
யாதவப்பிரகாசரை அழைத்தனன் . அப் ஆசாரியராகக் கொள்ளும்படி புறப்பட்டு 
பேய் அவரை நோக்கி உம்மால் என்னை மதுராந்தகத்தில் ஏரிகாத்த பெருமாள் 
ஒட்டலாகாது . உம்மிடம் கற்கும் இளை சங்கிதியில் பெரிய நம்பியைத் தரிசித்துப் 
யாழ்வான் போகக் கட்டளையிடில் நீங்குவே பெருமாள் நியமனத்தைக் கூறி ஏரிகாத்த 
னென்றது . யாதவப்பிரகாசர் இதை ஆழ் பெருமாள் சந்நிதி மகிழமாத்தடியில் பஞ்ச 
வாருக்குக் கூற அதை ஒட்டினர் . மற் சமஸ்காரம் பெற்றுப் பெரிய நம்பிகளுடன் 
செருசாள் யாதவப்பிரகாசர் ஒரு சுருதிக் காஞ்சிக்கு எழுந்தருளி யிருந்தனர் . ஒரு 
தப் பொருள் அத்வை தபுறங்கூற ஆழ்வார் நாள் எண்ணெயிடுவான் பசியாயிருக்கக் 
அதை மறுத்து விசிட்டாத்வைதங் கூற கண்டு தமது மனைவியை யபூபம் சாதிக்கக் 
யாதவப்பிரகாசர் இதைக்கேட்டு இனி என் கட்டளையிட்டனர் . அவள் மறுத்தது 
னிடம் வரவேண்டா மென் றனர் . ஆழ் கண்டு தாமே சென்று இருக்கப்பார்த்து 
வார் இதைத் தாயிடம் கூறத் தாய் போரு எடுத்துத் தந்தனர் . சிலநாள் பொறுத்து 
ளாளனுக்குக் கைங்கர்யஞ் செய்திருக்க ஸ்ரீபெரும்பூதூருக்குப் போயிருக்கையில் 
கைங்கர்யம் செய்திருந்தனர் . இவரது 

மனைவியார் பெரிய நம்பி 
ஆளவந்தார் நியமனத்தால் பெரியநம்பி களின் மனைவியாருடன் சண்டையிட்ட 
இளையபெருமாளை அழைத்துவரக் காஞ்சி னள் . இதை அறிந்த பெரிய நம்பிகள் சம்சா 
க்கு வந்து ஆளவந்தார் அருளிய சுலோகத் பத்துடன் திருவரங்கஞ் சென்றனர் . இளை 
தைச் சொல்லிக்கொண்டிருந்தனர் . இளைய யாழ்வார் ஸ்ரீபெரும்பூதூரிலிருந்து காஞ்சி 
பெருமாளிதைக்கேட்டு இவை யாாருளிய க்கு எழுந்தருளிப் பெரியநம்பிகள் திருவ 
தெனப் பெரிய நம்பிகள் , ஆளவந்தாரருளிச் சங்கஞ் சென்றதறிந்து மனைவியை நோக்கி 
செய்தவையெனக் கேட்டுக் களிப்புற்று நீ முன்பு திருக்கச்சி நம்பிகள் எழுந்தருளி 
அவரைக் காணவேண்டு மென்னும் அவா யிருந்த மணையைச் சுத்திசெய்து நீயும் 
வால் பெரிய நம்பிகளுடன் திருவரங்க தீர்த்தமாடினை , எண்ணெயிடுவானுக்கு அபூ 
மெழுந்தருளினர் . ஆழ்வார் செல்லுமுன் பம் கொடுக்கச் சொன்ன காலத்திலில்லை 
ஆளவந்தார் திருநாட்டுக்கன்று எழுந்தரு யென் றனை , ஆசார்ய பத்தினியுடன் ஒரு 
ளிய செய்தி சேட்டுச் சோகித்துத் திருக்க தோண்டி விஷயமாகப் பகைத்தாய் , ஆத 
ரம்பன் துறையிலே நின்ற பெருங்கூட்டத் 

லால் பிறந்தகம் போக என நியமித்துத் 
துள் புகுந்து ஆபா தமத்தகம் அவரது சாம தாமே பெருமாள் சந்நிதியில் துரியாச் சிர 
விக்ரகத்தைச் சேவித்து மூன்று விரற்கள் மம் பெற்றுப் பெருமாள் அருளிய நம் 
முடங்கி இருந்தமை கண்டு ஆழ்வார் , ராமாநுஜ னேனவும் , யதிராஜ னெனவும் 
இதற்கு முன் இப்படி உண்டோ என,இருந் பெயர் பெற்றிருந்தனர் . பின் யாதவப் 
தவர்கள் இல்லையெனக் கருத்தறிந்து ஆங்கி பிரகாசருக்குத் திரி தண்டகாஷாய மளித் 
கிருந்தமுதலிகளை வினாவி அவர்கள் வியாஸ துக் கோவிந்த சீயரெனப் பெயரிட்டு அரை 
பராசர்களிடத்திலே உபகாரஸ் மிருதியும் , யருடன் திருவரங்க மெழுந்தருளிப் பெரு 
நம்மாழ்வாரிடத்தில் பிரேமாதி சயமும் , மாளைச் சேவிக்கையில் பெருமாளும் நம் 


என்றபடி 


எம்பெருமானா 


274 


எம்பெருமானார் 


முடையவன் , என்று திருநாமம் அருளப் 
பெற்று , பெரிய திருமலைநம்பியால் கோவி 
ந்தபட்டரை ஸ்ரீ வைணவராக்கித் திருவ 
ரங்கப்பெருமாளரையர் கட்டளைப்படி அவ 
ரிடத்தில் திருவாய்மொழி ஓதி ஆளவந் 
தார் அருளிச் செயலுக்கு வியாக்யானஞ் 
செய்து லக்ஷ்மண முனியெனப்பெயர்பெ 
ற்றுத் திருக்கோட்டியூர் நம்பியிடம் ( கச ) 
முறைபோய்க் கடையில் அவர் ஒருவர்க் 
கும் சொல்லவேண்டாமென்று அருளிய 
திருமந்திரார்த்தத்தையும் , சரமசுலோகத் 
தையுங் கேட்டுணர்ந்து மறுநாள் அதை 
உலகறியக் கூறினர் . பெரிய நம்பிகள் 
இது அடுக்குமோ என ஆசாரியர் சொல் 
லைத் தடுத்ததா லுண்டான நரகம் என் 
னொருவனுக்கானால் இந்த மந்திரார்த்தத் 
தைக் கேட்ட அநேக ஆத்மாக்கள் மோக்ஷ 
மடைக என்று கூறி அவரால் எம்பெரு 
மானூர் எனும் நாமம் பெற்றுத் திருமாலை 
யாண்டானிடத்தில் திருவாய்மொழி கேட் 
டுணர்ந்து விரோதத்தால் புருஷன் சொற் 
படிகேட்டு விஷங்கலந்த அன்னமிட்ட 
வநிதை தண்டனிட்டதால் விஷங்கலந்த 
தென அறிந்து அதைத் திருக்காவேரியில் 
கரைத்து விட்டு ஒரு மாதம் அன்னமின்றி 
உபவாசமிருந்தனர் . பின் திருக்கோட்டி 
யூர் நம்பியின் சொற்படி கிடாம்பியாச்சா 
னால் மாதுகாங் கொண்டு யஞ்ஞமூர்த்தி 
யுடன் வாதிட்டு 

வாதிட்டு வென்று அவரைஸ்ரீ 
வைணவராக்கி அருளாளப் பெருமாள் எம் 
பெருமானார் என்னும் பெயரிட்டுக் கொல் 
குப் பிராட்டிக்குத் திருவடி நிலைகளைப் 
பிரசாதித்துப் பாஷ்யம் அருளி,நித்யமென் 
கிற கிரந்தஞ்செய்து திருக்குறுங்குடி நம் 
பிக்குப் பஞ்சசமஸ்காரஞ்செய்து ஸ்ரீவைஷ் 
ணவகம்பி யென்று பெயருமிட்டுச் சந்நிதி 
யில் பெருமாளைச் சேவிக்கையில் தாமிட்ட 
சின்னமிருக்கக் கண்டு சாணாகதி கத்யத் 
தால் ஷாமணஞ்செய்து திருவேங்கட யாத் 
திரை செய்து பருத்திக் கொல்லையம்மாள் 
திருமாளிகையில் அமுதுண்டு தீர்த்தப் பிர 
சாதம் சாதித்துத் திருமலை சென்று திரு 
வேங்கட முடையானைச் சேவித்துப் 
பெரிய திருமலை கம்பியிடம் ஸ்ரீமத் ராமா 
யண வ்யாக்யானம் கேட்டுணர்ந்து சோவிக் 
தப் பெருமாளைப் பெற்று , எண்ணாயிரத் 
தெச்சான்றிரு மாளிகையி லமுதுண்டு 
சாச்மீரஞ் சென்று அங்கிருந்த அத்வைதி 
களுடன் வாதஞ்செய்து வென்று பதரி 


நாராயணனைக் சேவித்துத் , திரும்பிச் சாஸ் 
வதிபீடஞ் சென்று சரஸ்வதியா லெதிர் 
கொள்ளப்பட்டு ஸ்ரீ பாஷ்யமென நூலுக் 
கும் ஸ்ரீபாஷ்யகாரரெனத் தமக்கும் பெய 
ரிடப்பெற்றுச் சைவர் தமதென வா திட்ட 
திருமலையைத் திருவாழிசங்கு டமருகஞ் 
சூலஞ்செய்துவைத்து எதைத் தரிக்கின் 
றனரோ அந்தமதத்தவர் வணங்குங் கடவு 
ளாகுக என்று முத்திரையிட்டு நீக்கிச் சங்கு 
சக்ரம் தரித்த திருமாலாகத் தரிசித்து 
வைணவத் தலமாக்கி நீங்கினர் . பின் தென் 
னாட்டில் பல திவ்யதேசங்களைத் தரிசித்த 
னர் . இப்பால் பிள்ளானை ஞானபுத்ரனாய்ச் 
சுவீகரித்துத் திருக்குருசைப்பிரான் என 
ஆழ்வார் திருநாமமிட்டுச் சோழராசன் வர 
விட்ட காலத்துக் கூரத்தாழ்வானுக்குத் திரி 
தண்ட காஷாயமளித்துத் தாம் வெள்ளை 
யுடுத்து மேனாட்டுக்கெழுந் தருளி வழியில் 
நல்லான் திருவடி சம்பந்திகளான வேட 
ராலுபசரிக்கப் பெற்று வடுகநம்பிக்குச் 
சாளக்கிராமத்தில் தரிசனார் த்தங்களைப் பிர 
சாதித்து விடல தேவராயன் குமரியைப் 
பிடித்திருந்த பிசாசத்தைத் தொண்டனூர் 
நம்பி சொற்படியோட்டி அவ்வரசனையும் 
வைணவனாக்கி அவனுக்கு விஷ்ணுவர்த்த 
நாயன் எனப் பெயர் தந்து சமணரை வாதில் 
வென்று அவர்களைக் கற்காணத்திலிடாது 
தடுத்து யதுகிரியில் நெடுநாள் மறைக் 
திருந்த பெருமாளைச் சுவப்பனத்தின்படி 
கண்டு வெளிப்படுத்தித் திருநாராயணபுர 
மென்று அவ்வூருக்கும் திருநாராயணப் 
பெருமாளென்று பெருமாளுக்கும் திரு 
நாமமிட்டுத் தேவராசபட்டரால் புரோக்ஷ 
ணஞ் செய்வித்து உற்சவ போத்திற்குப் 
பெருமாள் நியமனப்படி டில்லி அரசனி 
மிருந்த இராமப்பிரியரைப் பாஷாவிடஞ் 
சென்று கேட்க , அவன் நீர் வருவித்துக் 
கொள்ளுமென் றனன் . உடையவர் பெரு 
மாளை வருகவருக என்று தியானிச்சப் 
பெருமாள் பாக்ஷாவின் புத்திரியை நீக்கி 
வந்து மடியிலேற என் செல்வப்பிள்ளை 
யோவெனப் பெருமாளுடன் அரசன் உத் 
தரவு பெற்று நெடுந்தூரம் வந்தனர் . உறக் 
கத்தினின்றும் விழித்த அரசன் புதரி 
அருகிருந்த இராமப்பிரியரைக் காணாது 
திகைத்துப் பெருமாள் வேண்டுமென்று 
தந்தையிடம் கூறினள். தந்தை ஏவலாள 
சைத் துரத்தி அழைத்துவரச் சொல்ல 
உடையவர் வழிவிட்டுமாறிப் பெருமா 


எம்பெருமானாரப்பன் 


272 


எருச்சலூர்மலாடனார் 


ளுடன் பஞ்சமர் குடிசையில் ஒளித்திருந்து எயிற்போர் - கூரிய ஆயுதத்தாலே குழம்பி 
திருநாராயணபுரம் வந்து பெருமாளைப் னைக் காக்கும் மதிலிடத்துப் போர்வீரர் 
பிரதிட்டித்து ஆபத்திலு தவிய பஞ்சமர்க் மாறுபாட்டைச் சிறப்பித்தது . (பு. வெ .) 
குத் தலத்தில் மரியாதை செய்வித்து அவ் எயிற்றியனார் - இவர் கடைச்சங்க மருவிய 
வரில் வசிப்போர் இவரது பிரிவாற்றாது புலவர்களில் ஒருவர் . இவர் குறுந்தொ 
வேண்டத் சம்மைப்போல் விக்ரகஞ்செய் கையில் மடந்த தமூான் முறுவலாகிய 
வித்துத் தந்து திருவேங்கட ஞ்சென்று அடி எயிற்றை உள்ளிக்காண்பன் " எனக்கூறின 
பில் தில்லை கோவிந்தசாசப் பெருமாள் , மையின் எயிற்றியனார் என்பர் போலும் . 
ஆழ்வார் முதலியவரைப்பிரதிட்டிப்பித்துத் 

குறு .286 . 
திருவாங்க மெழுந்தருளி ( எச) திருவாழி எயினந்தைமகனிளங்கீரனார் கடைச்சங்க 
திருச்சங்கம் பிரதிட்டித்து ( எச ) திருநாமங் மருவிய புலவருள் ஒருவர் இளங்கீரனார் 
களுக்குக் கொடுத்து அவர்களுக்கு அழகிய காண்க, ( அக - று . ) 
சிங்கரைத் திருவாராதனமாகக் கற்பித்து எயினந்தையார் - எயின் தந்தை எயினந்தை , 
ஆசார்பர்களாக்கிக் கூரத்தாழ்வானுக்கு ஸ்ரீ எயினனைத் தந்தையாக உடையவரென் 
பாத தீர்த்த மருளிக் கோயிலுக்குப் பலவி த பது ; அன்றி இவர்பாடலில் " எயின் மன் 
கைங்கர்ய பார்களை நியமித்துத் திருமேனி னன்போல " என்றிருத்தலால் இவ்வருங் 
யில் , பெருமாளைப் பிரார்த்தித்து நோய் தொடர் மொழி பற்றி இப்பெயர் கொடுக் 
சாத்தியாள , பிள்ளான் வேண்டுகோளின் கப்பட்டதோ தெரியவில்லை. இவர் இளங் 
படி தம்முடைய விக்சகஞ் செய்வித்து கீரனாரின் தந்தையாராவர் ; பாலைத்திணை 
அதைத் தாம் ஆலிங்கனஞ் செய்து விக்ரகத் யைச் சிறப்பித்துப் பாடியுள்ளார் ; தலை 
தைத் திருவரங்கத்திலும் , ஸ்ரீ பெரும்பூ வன் மகிழ்ச்சியும் தலைவி துயரமும் தோழி 
தூரிலும் , திருநாராயணபுரத்திலும் , பிர கூறுவதாக இவர்கூறியது ஆராயற்பா 
திட்டை செய்வித்துத் தமது திருவாரா லது . இவர் பாடியது நற் சக-ம் செய் 
தனப் பெருமாளைப் பிள்ளானுக்குப் பிர யுள் . ( நற் . ) 
சாதித்துப் பிள்ளான் மடியில் திருமுடியும் எரிமலைகள் - பூமிக்குச்கீழ் உள்ள தீ , உள் 
இடாம்பியாச்சான் மடியில் திருவடியுமாய்த் ளிருக்கும் மண்ணை உருக்கி மலைப்புழை 
திருநாட்டிற் கெழுந்தருளினர் . இவர்க்கு வழியாக மேல்வீசுவது . தென் அமெரிகா 
எம்பெருமானார் , இராமாநுசன் , இளையாழ் கண்டத்தின் மேல்கரையில் உள்ள கொட 
வார் , பாஷ்யகாரர் , உடையவர் 

பாஸி எனும் எரிமலை இது , ( 7 ) ஆனை 
திருநாமங்கள் . இவர் அருளிச்செய்த பளுவுள்ள மலைக் கல்லை ( 9 ) மைல் உயரம் 
நூல்கள் ஸ்ரீ பாஷ்யம் , வேதாந்த தீபம் , ஆகாயத்தி லெறிந்ததாம் . இவ் வெரிமலை 
வேதாந்தசாரம் , வேதார்த்தசங்கிரகம் , கீதா கள் கடல்களிலுண்டாயின் கடல் கொந் 
பாஷ்யம் . இவர் பிங்கள u பங்குனியா தளிப்படைகிறது . இவை பெரும்பாலும் 
சநிவாரம் தசமி திருவாதிரை நக்ஷத்திரத் கடற்கரை சார்ந்தே உண்டாகின்றன . 
தில் பரமபத மெழுந்தருளினர் . இவர் அமெரிகாவில் கொடபாக்ஸி , சிம்பரோசா , 
அறுபது வயதிருந்ததாகத் தெரிகிறது . ஒரிசாபா , போபோகாடிபிடல் , கீழிந்திய 
( குருபரம்பரை ). 

தீவில் சில , ஐஸ்லாண்டில் எக்லா, இடாலி 
2. உடையவர் எம்பாருக்கு முதலில் யில் வெசுவியஸ் , எட்னா, ஸ்டராம்பொலி , 

இவற்றுள் சில எரிந்து அவிந்து போனவை 
எம்பெருமானரப்பன் நாயினாராசாரியர் 

ஆக ( 772 ) எரிமலைகள் 

உள எனக் கூறு 
திருவடி சம்பந்தி . 

கின்றனர் . 
எயில்-- திண்டிவனம் தாலூகாவிலுள்ள ஒர் எரிழகன்- சூரபதுமனுக்குக் குமரன் . 

ஊர் . பழைய பாடல்களி லுள்ளது . ( புற ) எருக்காட்டூர் த்தாயங்கண்ணனார் - " இவர் 
எயிறனையழித்தல் - தெளிவுடைத்தான கட் 

வளங்கெழு 

முசிறியார்ப் பெழவளை இ 
இங்கழலோன் அழகிய மதிலின் கட் கேட் 

யருசமங்கடந்து படிமம் வவ்விய நெடுநல் 
டினைச் சொல்லியது . ( பு . வெ ) 

யானையடுபோர்ச்செழியன் "எனச்சோழன் 
எயிற்பாசி - முனையும் செற்றத்தினை யுடை குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளியின் வெற் 
யார் காவற் குறும்புவலிகெட எணிமேல் றியைப் பாடியவர் . ( புற - று . ) ( அக . நா .) 
ஏறியது . (பு . வெ .) 

எருச்சலூர்மலாடனர் - ஒரு தமிழ்ப்புலவர் , 


என்று 


இட்ட பெயர் 


எருநாடர் 


273 


எல்லன் 


எரு நாடர் - ஒருவிதமான மலைநாட்டுச் சாதி புண்டாஎலி , ஹரிதாலி , ஞொஎலி , அதே 
யார் . இவர்கள் பாம்பைக்கொன்று அதில் எலி , ஷாய தந்தஎலி , குனகஎலி , கோகில 
தைலமிறக்கிக் குஷ்டசோய்க்கும் கொடுப் எலி , கபில எலி , கிருஷ்ணஎவி , ரசாலஎலி , 

இவர்கள் ஊருக்குள் வரக்கூடாது . குறுங்காலன் சச்செவி , சத்திரிமணியன் , 
இவர்கள் வில்லம்பு கொண்டு குரங்குகளை செம்மூக்கன் , வாளி, குறட்டை , கருங்கா 
எய்து தின்பர் . 

வன் , தலையன் , விடவெலி , செங்கண் 
எருமை - இது பசுவைப்போன்ற உருவுள் ணன் , புள்ளக்காடன் , சுண்டெலி , என் 
ளது , இதன் உடல் கறுப்பு. அகலமாய் பன இவற்றின்குணங்களைஜீவரக்ஷாமிர்தங் 
நீண்டகொம்புகளுள்ளது. பசுவைக்காட் காண்க. 
டிலும் அதிகமாகத் தடித்த பால் கறக் எலிபேதம் அருணம் , சபலம், சுவேதம் , 
கும் . சேற்றில் புரளப்பிரியமுள்ள மூர்க்கப் கபோதம் , உந்துரு, நச்செலி , பலினி,சுசுக் 
பிராணி , இதன் தோலும் , கொம்பும் , பல தரி , செந்தலைமுட்டி , செவ்வெலி , 
வித சாமான்கள் செய்ய உதம் . 

இதன் 

கெலி , உலைப்பெலி , புடையெலி , இரைப் 
பாலில் வெண்ணெயெடுத்து நெய்யாக்கு பெலி , முதலிய. 
கிறார்கள் . காட்டெருமை மிகவும் கொடிய எலியோகிராப் ( Heliograph )இது , நேருக்கு 
மிருகம் . 

நேராக இரண்டு வட்டக் கண்ணாடிகளை 
எருமைமறம் - வோரும் பச் சினத்தைக் கடா யுடைய சுழற் கருவி . யுத்தகாலங்களில் 
வி முதுகிட்ட தன் சேனைக்குப் பின்னே சூரிய ஒளியாலும் வேறு ஒளியாலும் கண் 
நின்றது . ( பு.வெ.) 

ணாடியால் செய்தியை அறிந்து கொள்வது , 
எருமையூரான் - ஒரு அரசன் , நெடுமானஞ் எலியோமிடர் - ஒரு தூரதிருஷ்டிக்குழல் , 
சியால் வெல்லப்பட்டவன் . 

இது , ஆகாயத்திலுள்ள கிரகங்களின் சமீப . 
எருமை வெளியனார் - " மாவாராதே மாவா அளவைத் தெரிவிப்பது ... 
ராதே , யெல்லார் மாவும் வந்தன " எனக் எல்லப்பநாவலர் இவர்க்குச் சைவ எல் 
குதிரைமறம் பாடிய ஒரு தமிழ்ப் புலவர் . லப்பநாவலர் எனவும் பெயர் . இவர் பிறந் 
கடைச்சங்கத்தவர் . ( அக - று . ) ( புற - நா . ) தது தாழைநகர் . இவரைச் சிலர் யாழ்ப் 
எருமை வெளியனார் மகனார் கடலனர்-கடைச் பாணத்தவர் என்பர் . 

பிள்ளைப்பெருமா 
சங்கமருவிய புலவர்களில் ஒருவர் . இவர் ளையங்கார்காலத்தி விவரிருந்ததாகப் பலர் 
பெயர் கடலனார் என்பதால் இவர் நெய் கூறுகிறபடியால் இவர்காலம் திருமலை 
தனிலத்தவர் போலும் . இவரது ஊர்ப் ராய னாசாட்சிகாலம் என்று தோன்று 
பெயர் எருமை வெளியென்பது போலும் .. திறது . இவர் செய்த நூல்கள் அருணாசல் 
இவர் அரவு தன் மாணிக்கத்தை உமிழ்ந்து புராணம் , திருவிரிஞ்சைப்புராணம் , செவ் 
வைத்து அவ்வொளியில் இரைதேடுதலை வர்திபுராணம் , தீர்த்தகிரி புராணம் , திருச் 
< இருங்களி றட்ட பெருஞ்சின வழுவை , செங்காட்டங்குடி புராணம் , திருவெண் 
நாமநல்லராக் கதிர்பட வுமிழ்ந்த , மேய் காட்டுப் புராணம் , அருணையந்தாதி , அரு 
மணி விளக்கிற்புலர வீர்க்கும் , வாணடந் 

ணைக் கலம்பகம் , சௌந்தரியலகரியுரை 
தன்ன வழக்கருங் கவலை 11 அகம் ( எ உ ) முதலியன . இவரூர் சோழநாட்ட தாகிய 
ஆவது செய்யுளில் கூறியிருக்கின் றனர் . திருவெண்காட்டிற் கருகிலுள்ள இராதா 
எலி - இது வீடுகளிலும் வயல்களிலும் உலா நல்லூர் என்பர் . சிலர் இவர் தருமபுர 
வும் பிராணி . இதற்கு முகம் சற்றுக் கூர் ஆதீனத்தை யடுத்து இலக்கிய இலக்கணங் 
மையாகவும் , மீசைகள் நீண்டும் , கண்க களைக் கற்ற சைவ வேளாளர் என்பர் . 
ளிருட்டில்நன்றாய்ப் பார்க்கக்கூடிய நாகவும் எல்லன் - தொண்டைநாட்டுக் குன்றையூரி 
கால்கள் குறுகியும் , வால் நீண்டும் இருக் லிருந்து யாசகருக்கு வேண்டிய கொடுத்து 
கும் . இது தந்திரமாகப் பொருள்களைத் வரும் நாட்களில் ஒருவன் வந்து உடற் 
திருடும் . கூர்மையான பற்களால் பூமி நசை கேட்க அதனை அரிந்து கொடுத்து 
யைத் தோண்டியும் கதவுகளைப் பற்களால் புகழ் பெற்றபிரபு. " ஆலங்கே யங்கேயரும் 
அறுத்தும் திருடவல்லது. இதற்குப் பூனை , பறவை யாற்றுயிலும் , மா லங்கே யல்கே 
நாய் , பாம்பு முதலியசத்ரு . இவ்வெலிகளில் மலர்மடந்தை - கோலஞ்சேர் , செங்கே 
பலவகை உண்டு வரப்பெலி , வீங்கேலி , தகை மணக்குஞ் செங்குன்றை யூரனெல் 
இழுப்பெலி , சிலாலஜ எலி , சபள எவி , சே , அங்கேயிரவலரெல்லாம் . 12 


எல்லையம்மன் 


205 


எழுத்து 


எழினி - 


எல்லையம்மன் - இவள் மாரி வேறுபாடு . 
இவளை எல்லையிலிருத்தலால் எல்லையம் 
மன் எனவும் , வீதியிலிருப்பதால் தெருவீதி 
யம்மன் எனவும் , சந்தியிலிருப்பதால் சந்தி 
யம்மன் எனவும் , சோலையிலிருப்பதால் 
சோலையம்மன் எனவும் , பனையடியிலிருப் 
பதால் கருக்காத்தாள் எனவும் , வேப்படி 
யிலிருப்பதால் வேம்படியம்மை எனவும் , 
ஆலடியிலிருப்பதால் ஆலையமர்ந்தாள் என 
வும் , எட்டிமரத்தடியிலிருப்பதால் எட்டி 
யம்மன் எனவும் கூறுவர் . 
எவனேச்வரன் - பயனைக் காண்க . 
எவன் 

கலிங்கலதேசத் தரசன் . 

- மத்தியைக் காண்க 
எழினி அதியமான் - கடையெழுவள்ளல்கள் 
லொருவன் . இவனை எழிவி யென்பர் . 

குதிரைமலை இவனுடையது . ( புற . நா ) . 
எழஉப்பன்றீ நாகன் குமானார் - கடைச்சங்க 
மருவிய புலவர். எழும்பன்றி எனவுங் 
கூறுவர் . ( அக . கா . ) 
எழகடல் - ஒரு தடாகம் ; காஞ்சன மாலைக் 
காக வருவித்த ஏழு கடல்களும் தன்பால் 
வந்து அடங்கப் பெற்றமையின் , இஃது 
இப் பெயர் பெற்றது ; இதன் நிருதி 
மூலையில் மிகப் பழைய தாகக் காஞ்சன 
மாலை கோயிலொன்று இருக்கின்றது . 
(திருவிளையாடல் . ) 
எழகடற்றெரு 

மதுரையிலுள்ள எழுகட 
லென்னும் தடாகத்தின் வடகரையி லுள் 
ளது . (திருவி ). 
எழகூற்றிருக்கை - சித்திரக்கவியிலொன்று , 
இது , ஏழறையாக்கி முறையாகக் குறுமக் 
கண் முன்னின்றும் புக்கும் போந்தும் , 
விளையாடும் பெற்றியான் வழுவாமை 
ஒன்று முதலாக எழிறுதியாக முறை 
யானே பாடுவது . யாப்பு - வி . ) 
எழத்தாளன் -- படைவீரர் எவ்வளவினர் 
அவர்கள் பெத்த வேதனம் எவ்வளவு 
அவர்களும் பழையராய வலியிழந்தவர் 
யாவர் வேற்றிடங்களில் சென்றிருப்பவர் 
யாவர் எனக் கணக்கிட்டறிபவன் ( சுக் . ) 

( 2 ) நூறு காலாட்களுக்குத் தலைவன் . 
( சக் - நீ . ) 

(3 ) கணக்கின் திறமை , நாடு , மொழி 
இவற்றின் வேறுபாடறிதல் , ஐயர் தோன் 
சது மறை பொருளின்றி விளக்கமாக 
எழுச முறைமை யுடையவன் . ( சும் - நீ .) 
எழத்து -1 . இது சூக்ஷமம் , ஸ்தூலம் என 
இருவகைப்படும். இவற்றை விவகரிக்கும் 


இடத்து ஈசுவர சத்தியினது முதல் ஷோ 
பத்தால் த்வனிரூபமான நாதம் உண்டா 
கிறது . அதுதான் அபரநாதம் எனப்படும் . 
இரண்டாவது க்ஷோபத்தால் சங்கல்பரூப 
மான விந்து உண்டாகின்றது , அது தான் 
அபரவிந்து . மூன்றாவது ஷோபத்தால் 
வர்ணரூபமான அக்ஷரம் உண்டாகிறது . 
இந்த நாதவிந்து வர்ணங்கள் பாவிந்துவி 
னது முதற்காரியங்கள் , இவ்விடத்துக் 
காரியவிந்துவினது ஸ்தூலாவஸ்தையா 
னது மிக ஸ்தூலமாகும்போது வைகரி 
யென்றும் , கொஞ்சம் ஸ்தூலமாகும் 
போது மத்திமையென்றும் இருவகையாம் . 
சூக்கும அவஸ்தையானது மிக சூக்கும் 
மாகும்போது சூஷ்மை என்றும் , கொஞ் 
சம் சூக்ஷ்மையாகும் போது பைசந்தி என் 
றும் கூறப்படும் . மேற்கூறிய பைசந்தி 
உச்சியிற் றோன்றும் வாயுவால் மார்பு , 
கழுத்து , தலை , நாவினடி , நா, பல் , மூக்கு, 
உதடு இவ்விடங்களில் தடையுறும்போது 
எழுத்துக்களாகத் திரண்டு உதானவாயு 
மேலெழும்போது வெளியில் வந்து பிறர் 
காதிற்குப் புலப்படும்படி உச்சரிக்கப்பட் 
இக் கடாதி பதார்த்தங்களைச் சொல்லும் 
போது வாக்கானது வர்ணம் என்றும் 
வைகரீ வாக்கு என்றும் சொல்லப்படும் . 
அவ்வைகரி தனக்கு முன்னிருக்கும் மத் 
திமை வாக்கினும் அதிக ஸ்தலமாகும் . 
புத்தியால் மாத்திரம் அறியப்பட்டும் உள் 
ளடங்கிய உச்சரிப்பாயும் , பிறர் காதிற் 
கேளாமலும் எழுத்து முறை யுள்ளதாயும் 
இருக்கும் வாக்கானது காரியவிந்துவினது 
முதலவஸ்தையாகச் சூக்கும வாக்கினது 
விகாரமான பைசந்தி எனப்படும் . 

எனப்படும் . ஒரு 
விசேஷமுமின்றி அர்த்தசுவரூபத்தை மா 
த்திரம் பிரகாசித்துக்கொண்டு உள்ளோர் 
சோதியாய் நெடுநாள் நிலைப்பதாகிய 
வாக்கு நாதமென்னும் பெயருள்ள சூக்கு 
மைவாக்கு எனப்படும் . 

2. " எழுத்தென்றது கட்புலனாகா வுரு 
வும் கட்புலனாகிய வடிவும் உடையதாய் 
வேறுவேறு வகுத்துக்கொண்டு தன்னையே 
உணர்த்தியும் , சொற்கு இயைந்து நிற்கும் 
ஓசை . -அது செறிப்பச் சேறலானும் , 
செறிப்ப வருதலானும் , இடையெறியப் 
படுதலானும், இன்பதுன்பத்தை ஆக்க 
லானும் , அருவும் உருவுங் கூடிப்பிறத்த 
லானும், உந்திமுதலாகத் தோன்றி எண்வ 
கை நிலத்தும் பிறந்து , கட்புலனாந் தன்மை 


எழுத்து 


275 


எழுபது 

பரிபாடல் 


இதனை 


ஓசை உணர் 


யின்றிச் செவிக்கட் சென்று றூஉம் ஊறு எழுதினார் . கொ கொ கோ கோ முத 
டைமையானும் , விசும்பிற் பிறந்து இயங் விய புள்ளியும் கோடும் உடன் பெத்தன . 
குவதோர் தன்மையுடைமையானும் , காற் இவை தொல்காப்பியத்து ஆசிரியர் கச்சி 
றின் குணமாயதோர் உருவாம் . வன்மை , னார்க்கினியராற் கூறப்பட்டன. இவற் 
மென்மை , இடைமை கோடலான் உரு றின் எண் , பெயர், முறை , பிறப்பு , உரு 
வேயாயிற்று . இதனைக் காற்றின்குணம் வம் , மாத்திரை , முதலீறிடைநிலை , போலி , 
என்பது தொல்காப்பியர் கருத்தென்பர் பதம் , புணர்ப்பு முதலியவற்றை அவ் 
ஆசிரியர் நச்சினார்க்கினியர் . 

விலக்கணஞ் சொன்ன தொல்காப்பிய 
விசும்பின் குணம் என்பாரும் உளர் . உரு முதலிய இலக்கண நூல்களுட் கான்க. 
வுருவாகி எனவும், உட்பெறு புள்ளியுரு உயிர்க்கு ஆன்றோர் காட்டிய வடிவே வடி 
வாகும்மே எனவும் காட்சிப் பொருட்கும் 

வாம் . 
சிறுபான்மைவரும் வடிவாவது கட்புலனா 2. ( தொகை , வகை, விரி) - 1. சிறப் 
கியே நிற்கும் . அது வட்டம் சதுரம் முத பெழுத்து , 2. உறுப்பெழுத் தென்னும் 
லிய முப்பத்து இரண்டினுள் ஒன்றை தொகையானும் ; 1. ஒற்று , 2. உயிர் , 
உணர்த்தும் . மனத்தான் உணரும் துண் 

3. உயிர் மெய்யென்னும் வகையானும் ; 
ணறிவு இல்லோரும் , உணர்தற்கு எழுத் 1. உயிரும் , 2. மெய்யும் , 3. உயிர்மெய் 
துக்கட்கு வேறு வேறு வடிவங்காட்டி யும் , 4. குறிலும் , 5. நெடிலும் , 6. அ 
எழுதப்பட்டு நடத்தலின் கட்புலனாகிய பெடையும் , 7. வன்மையும் , 8. மென் 
வரிவடிவும் உடையவாயின . தன்மையும் மையும் , 9. இடைமையும் , 10. குற்றிய 
வடிவும் ஆசிரியர் தொல்காப்பியர் கூறி விகரமும் , 11. குற்றியலுகரமும் , 12. 
லர் . வடிவு கூறுமிடத்து மெய்க்கே பெரு ஆயுதமும் , 13. ஐகாரக் குறுக்கமும் , 14. 
ம்பான்மை வடிவு கூறுவர். 

ஔகாரக் குறுக்கமும், 15. மகரக்குறுக்க 
வார்க்குக் கருவியாகிய வரிவடிவும் சிறப் முமென்னும் விரியானும் பலவாம் .( யா - வி ) 
பிலா எழுத்தாகக் கொள்க . இவ்வெழுத் 3. மற்றும் இராசியெழுத்து , நாளெழு 
தெனப்பட்ட ஓசையை அருவென்பர் . அ த்து , தோபமுதலிய நால்வகை யெழுத்து , 
றியாதார் " அதனை உருவென்றே கோடும் . சாதி முதலிய தன்மையெழுத்து , உச்சா 
அதனை உருவென்பதற்குச் " செறிப்பச் டன் முதலிய உக்கிரவெழுத்து , சித்திரசா 
சேறலானும் " என்பதனாற் கொள்க . அரு ரூட முதலிய முத்தி றவெழுத்து , பாலியல் 
வேயாயின் ஈண்டுக் கூறியவை யின்மை முதலிய நால்வகை யெழுத்து , புத்தேன் - 

இவ்வெழுத்துக்களின் உருவி முதலிய நாற்கதியெழுத்து , தாது முத 
ற்கு வடிவு கூறாது ஒழிந்தார் . அது முப் விய வொளியெழுத்து , மாகமடைய முத 
பத்திரண்டு வடிவினுள் இன்ன எழுத்தி லிய சங்கேதவெழுத்து , கலி முதலிய 
ற்கு இன்ன வடிவெனப் பிறர்க்கு உணர்த் சங்கேதவெழுத்து , பார்ப்பான் வழக்கா 
துதற்கு அரிதென்பது கருதி , அவ்வடிவு கிய பதின்மூன்றெழுத்தும் பிறவுமாம் . 
ஆராயுமிடத்துப் பெற்ற பெற்ற வடிவே ( யாப்பு - வி ) 
தமக்கு வடிவாம் . குழலகத்திற் கூறில் 

குழலகத்திற் கூறில் எழுத்துப்போலி- சொற்களின் முதவிடை 
குழல்வடிவும் , குடத்தகத்திற் கூறில் குட கடைகளில் ஓரெழுத்திற்குப் பிரதியாக 
வடிவும் , வெள்ளிடையாற்கூறில் எல்லாத் மற்றோரெழுத்து வரப் பொருள் மாரு 
திசையும் , நீர்த்தரங்கமும் போல வருவ திருப்பது. ( நன்) 
தாம் . மெய்க்கு வடிவாவது உருவு திரிந்து எழத்துவருத்தனம் - இது சித்திர கவிவகை 
மேலும் கீழும் விலங்கு பெற்றும் , கோடு யுள் ஒன்று . இது ஓரெழுத்து முதலாக 
பெற்றும் புள்ளி பெற்றும் , புள்ளியும் ஒன்று தலைச்சிறந்து ஏறிய எழுத்துக்க 
கோடும் உடன் பெற்றும் , உயிர்த்தலாம் . ளான் முறையே பொருள் தரப் பாடுவது . 
கி , கீ முதலியன மேல்விலங்கு பெற்றன. எழதூற்றுமங்கலம் - ஒரூர் ; 

ஆளுடைய 
கு , கூ முதலிய கீழ்விலங்கு பெற்றன. நாயகர் , எழுநூறு நரிகளைக் குதிரைகளா 
கா, நா முதலிய புள்ளி பெற்றன . கச் செய்த இடமாம் . இது மதுரையில் 
அருகேபெற்ற புள்ளியை இக்காலத்தார் ஆளுடையார் கோயிலுக்குத் தெற்கே உ. 
காலாக எழுதுவர் . மகரமும் இரண்டு நாழிகைவழி தூரத்திலுள்ளது. ( திருவிளை ) 
புள்ளியுள் உட்பெறு புள்ளியை வளைத்து எழப்துப்பாடல் கடைச்சங்கமருவியால் . 


யுணர்க . 


எழுவகைத்தானியங்கள் 


276 

/ 


ஏகசத்தி ஆசாரி 


எழவகைத்தாவியங்கள் -இவை யாகங்க 

செய்ததால் என்னைச் சேதிக்க என்று 
ரூக்குதவினவை. நெல் , கொன் , என் , உடைவாளை எறிபத்தரிடம் தந்தனன் . 
உழுந்து , துவரை , கடுகு, பயறு . 

எறிபத்தநாயனார் , அந்த உடைவாளினால் 
எழவலைதம் - உடன்படல் , மறுத்தல் , தம் கழுத்தினை அரியத் தொடங்குகையில் 
பிறர்மதமேற்கொண்டு களைதல், தானொரு அரசன் அவர் கையைப் பற்றிக்கொண்ட 
பொருள் பெடுத்து காட்டியதனை வரு னன் . அப்போது பரமசிவம் , அசரீரியாய் 
மிடந்தோறு நிறுத்தல் , இருவர் ஒன்றற் யாமே உங்களன்பினைத் தெரிவிக்கச் 
கொன்று விசோதமாகக்கொண்ட இரண் செய்தோம் ” என்று யானையையும் பாக 
டனுன் ஒன்றனிடத்துத் துணிதல் , பிறர் ரையும் பிழைப்பித்து இவர்களுக்குத் திரு 
தூவிலுள்ள குற்றம் காட்டல் , பிறர்மதத் வடி தந்தருளினர். ( பெரிய புராணம் .) 
திற்கு உடம்படானாகித் தன்மதங்கொளல் . எறும்பி அப்பர் - தேசிகர் சாதித்தவைமாரு 
( கன் - பா . ) 

னவை என்று அண்ணனுடன் வாதிட்ட 
எவிழன்ழடிபணி - அஃதாவது ஒருவன் மணவாள மாமுனிகளின் காலக்ஷேப்பார் . 
செய்யத்தொடங்கிய காரியம் மற்செரு அஷ்டதிக்கஜங்களாகக் கொண்டவர்களில் 
கான வுதவியா வெளிதின் முடிதலாம் . ஒருவர் . இவர் செய்த ஏல் விலஷண 
இதனை வடநூலார் சமாதி யலங்கார மோக்ஷாதிகாரி நிர்ணயம் . 
மென்பர் . 

எறும்பு - இது வண்டினத்தைச் சேர்ந்த 
- இது ஒரு சிறு செடி . இதன் வித்தில் முதுகெலும்பில்லாப் பிராணி . இதற்கும் 
எண்ணெயெடுப்பர் . விஷ்ணுவின் வியர் சிலநாட்களில் இறக்கை முளைப்பதுண்டு . 
வையில் உண்டானது , ஆகையால் மிகத் இதற்குப் பல கண்கள் உண்டென்பர் . 
தூய்மையானது . இதனைக் கண்டால் அசர இது தன் பரிசவுறுப்பால் பொருள்களை 
ரும் பூதப்பிரேத பைசாசர் முதலியோரும் அறியும் . உருசியை உணரும் உறுப்பும் 
வெகுண்டு ஓடுவர் . இந்த என் கறுப்பும் உண்டு . இதிற் பலவகையான எறும்புக 
வெண்மையுமென இருவகைத்து , எந்த பூண்டு , சிற்றெறும்பு , பேரெறும்பு , கட் 
தேமுள்ள எள்ளையேனும் தானங்களோடு டெறும்பு , செங்காலெறும்பு, பேய்க்கா 
சேர்த்துக் கொடுப்பின் அதிக பயனுள்ள லெறும்பு , முயிற்றெறும்பு முதல் பல . 
தாகும் . சிரார்த்தத்தில் கறுப்பு எள்ளைச் இவற்றின் முயற்சி பல. விசித்திரமாகக் 
சேர்த்தால் பிதுர்தேவர்கள் அதிகக் களிப் காரியங்களைச் செய்யும் பிராணி . 
படைவர் . ( கருடபுராணம் ) 

எஜதயன்- பரமேஷ்டியின் புத்ரன் , 
எறிச்சலூர் - இது கோனாட்டுள்ள ஊர்க எஜு - ஒரு வேதியன் , இவன் யாகத்தின் 
ஞன் ஒன்று , ( புறநானூறு ) 

பொருட்டுப் பசுவின் வயிற்றில் கன்றிருக் 
எறிச்சலூர்மலாடனர் - இவர் கடைச்சங்கப் கக் கண்டு அசரீரியால் கோவத்தி செய் 
புலவர்களுள் ஒருவர் . இவரூர் எரிச்சலூர் தவனென அறிவிக்கப்பட்டுப் பெண்ணை 
போலும் . (திருவள்ளுவமாலை ) 

நதியில் மூழ்கி நீக்கிக்கொண்டவன் . 
எறிபத்தநாயனுர்- பரமசிவனிடத்தும் , அடி 
யவர்களிடத்தும் அன்புள்ள சிவனடியவர். 
இவர் , திருக்கருவூரில் பரமசிவத்திற்குப் பூ 
மாலை தொடுத்துச் சாத்தும் சிவகாமியாண் 
டார் ஒருகான் சுவாமிக்குப்புட்பங்கொண்டு 
வா , சோழராஜன் வானை , மகர் 5 வமிக்கு ஏகசக்ரநகாம் இது , அரக்குமாளிகையி 
முன்னாள் - ஸ்தானத்திற்குப் போய் வரு னின்று தப்பிப் பிராமணவேடம் பூண்ட 
கையில் சிவகாமியாண்டா ரிடத்திருந்த பாண்டவர் வசித்த நகரம் . இதில் இருக் 
பூக்குடவையைப்பறித்தெறிந்தது . சிவகாமி கையில் வீமன் பகாசுரனைக் கொன்றனன் . 
யாண்டார் சுவாமியிடத்து முறையிடுத திரௌபதியின் திருமணம் நடந்தது . தற் 
வேக் கேட்டு எறிபத்தநாயனார் அவ்விடம் கரலம் அவ்விடம் , ஏரா என்கிற பட்ட 
வந்து யானையையும் யானைப்பாகரையும் ணம் இருக்கிறது . 
கொன்றனர் . இதனையறிந்த சோழராஜன் ஏகசகான் -- தது புத்திரர்களில் ஒருவன். 
சிவனடியார் குற்றஞ்செய்யாரென உணர் ஏகசத்தி ஆசாரி -ஏகசந்தியெனும் நூல் 
நது அவ்வீடஞ்சென்று இக்குற்றம் யான் செய்தவன். 


ஏகசந்தி 


27 


ஏகம்பவான் முதலியார் 


ஏகசந்தி - சகதேவன் குமரன் . சராசந்தன் லாளராக இருந்தன என மிகவும் விசன 
பேரன். 

முற்றுத் துதித்திருந்தவர் . 
ஏகதந்தச் விநாயகமூர்த்தி . கசமுகாசுர ஏகரேத்ரர் - அஷ்ட வித்யேச்வரில் 
னைக் கொல்லத் தந்தங்களில் ஒன்றை 

ஒருவர் , 
விட்டெறிந்தமையால் அது தொடங்கி ஏகபாததிழர்த்தம் - தாம் ஒருவரே சிருட் 
விநாயகருக்கு இப்பெய ருண்டாயிற்று . டித்தியின் பொருட்டுப் பிரம விஷ்னுக்க 
ஏகதர் , துவிதர் , திரிதர் - இவர்கள் பிரமபுத் ளைத் தம்மிடம் தோற்றுவித்த சிவமூர்த்தி 
ரர் . இவர்களில் திரிதருடைய சாபத்தால் வின் திருக்கோலத் தொன்று , 
முதலிருவரும் ராமாவதாரத்தில் குரங்கு ஏகபாதழர்த்தம் - சிருஷ்டிக்கு முன்னும் 
களாயினர் . ( பார - சாக் ) 

சர்வசங்காரத்துக்குப் பின்னும் தனித்து 
ஏகதன் - கௌதமன் புத்ரன் . 

நிற்கும் சிவமூர்த்தி , இவர்க்கு ஒரேபாதம் . 
ஏகதன் -- பிரமன் குமாரர்களில் ஒருவன் . ஏகபாதர் - கோளதேச வனவாசிகள் . ( பார 
ஏகநாதசுவாமி - பைடனபுரியில் வேதியர் சபா . ) 
குலத்தில் பிறந்து இளமையிலே ஜனார்த் ஏகபாதன் - அட்டவக்கனுக்குத் தந்தை . 
தன சுவாமியின் அடிமையாகி அவர்க் நகம்பர் - காஞ்சியில் எழுந்தருளியிருக்கும் 
குச் சிச்ருஷை செய்துவரும் நாட்களில் சிவமூர்த்தியின் திருகாமம் . 
ஆசிரியர் மகிழ்ந்து இவர்க்குத் தமதாசி ஏகம்பவாண முதலியார் - இவர் மகத 
ரியராகிய தத்தாத்திரேயரைச் சேவித்து காடெனப்படும் 50 நாட்டிலுள்ள ஆற்று 
வைக்க எண்ணி அவ்வாறு செய்து ருக்குரியவர் . இவர் குலோத்துங்க சே 
இவரை அவரது இருப்பிடஞ் செல்ல ழன் காலத்திருந்த வானபூபதி யென்னும் 
விடுத்தனர் . ஏகாதர் அவ்விடஞ்சென்று வேளாளரின் குமார். இவர் பிறந்த 
ஆசாரியர் உபதேசத்தை மறவாமல் ராமா ஒரு வருடத்தில் தாயிறந்தனன் . பிறகு 
யணம் பிராக்ருதபாஷையிற் பாடத் தொ இவர் தந்தை தமக்கு மரணம் வருதல்அறி 
டங்கி இராமமூர்த்தி இவரை எழுப்பி த்து தம்மிடமிருந்த ஏகன் , சாம்பன் என் 
இவர்க்கு எழுத மசிக்கூடும் இலேகினியும் னும் பண்ணையாளை அழைத்துத் தம்மிட 
வைத்து மறைதலைக் கண்டு சாமகதை மிருந்த செல்வ முதலியவைகளை ஒப்பு 
எழுதி வருகையில் அயல்விட்டான் இவ வித்து மரணம் அடைந்தனர் . இவ்வகை 
ரையணுகி உபதேசம் வேண்ட அவன் முதலியார் இறந்த பிறகு ஏகன் , முதலி 
அருகனல்லாமை தெரிந்து அவனை விலக் யார் குமாரனை முதலியாரின் குலத்துக் 
கிச் சுலீப் பர்வதமடைந்து நாகமிவர்க்கு கேற்றவரிடம் ஒப்புவித்துப் பாதுகாத்து 
நிழல் செய்ய யோகத்திருக்கையில் , கண் வந்தனன் . அந்தப் பிள்ளைக்கு ஐந்தாம் 
ணனருள் பெற்று ஆசாரியர் சொற் வயது வந்தபோது ஏகன் , கம்பகடரிடம் 
படி தமதூரடைந்திருக்கையில் பெருமாள் பிள்ளையை ஒப்புவித்துக் கம்பர் அவா 
எவலாளராக இவரிடம் வந்து ஏவல் வின் அளவு பொருள் கொடுத்துக் கல்வி 
செய்து வருகையில் தாசரின் பிதுர்த்தினம் யில் வல்லவர் ஆக்கினன் , குமரன் கல்வி 
வந்தது . அந் நாளில் பிதுர்க்களுக்குச் முதலியகற்றுப் பதினாறு வயது அடைந்த 
சமைக்கப்பட்ட அன்னத்தை வேறு சிலர் தும் வாணமுதலியார் தன்னிடம் ஒப்பு 
க்கு அமுது செய்வித்ததால் வேதியர் வித்துச் சென்ற நிலம் , தனம் முதலிய 
சிரார்த்தத்திற்கு வராது நின்றனர் . அக் எல்லாவற்றையும் குமரனிடம் ஒப்புவித் 
காலத்து எவலாளரா யிருந்த பெருமாள் துப் பூமியில் சேமித்துவைத்த நிதியை 
பிதுர் தேவதைகளை அழைத்து அன்னம் மாத்திரங் கமுது இருந்தனன் . 
படைப்பித்து வேற்றோர்க்கிட்ட அன்னத் ஏகன் , அவர் குலத்துக்கேற்ப ஒரு கற்கு 
தால் ஒருவ னடைந்திருந்த குஷ்ட வியா மாதை அறிந்து விவாகம் முடித்தனன் . 
தியைப் போக்கி யிருந்தனர் . 

இக்குமரனும் அவனைத் தந்தைபோலெ 
கத் தவத்தினர் ஒருவர் துவாரகை சென்று ண்ணி அவன் பெயர் முன்னும் தனக்குக் 
பெருமாளைக் கோயிலில் காணாது பைடன 

கல்வி போதித்த கம்பர்பெயர் இரண்டா 
புரியில் இருப்பதறிந்து ஏகநாதரிடம் வதும் தன் தந்தை பெயர் மூன்முவதுமாக 
வந்தனர். இதனைப் பெருமாளுணர்ந்து வைத்து ஏகம்பவான பூபதியென்னும் 
மறைய ஏககாதர் பெருமாள் நமக்கு ஏவ பெயர்தரித்து வாழும் நாட்களில் எகள் , 


ஏகம்பவாண முதலியார் 


278 


ஏகம்பவாண முதலியார் 


சேமித்திருக்கும் நிதியைத் தெரிவிக்கும் 
பொருட்டு ஏகம்பவாணரை அழைத்துப் 
பொருளிருக்கு மிடத்தைக் கூறினன் . 
ஏகம்பவாணர் பொருளை எடுக்கும்படி யத் 
தளிக்கையில் பூதம் ஒன்று தோன்றி , 
தான் இதுவரையில் இந்தியைக் காத்து 
வர்தமையால் எனக்கு , ஒரு தந்தைக்கு 
ஒரே குமாரனாகிய ஒருவனைப் பவிதரல் 
வேண்டும் என்றது . அதனைக் கேட்ட 
முதலியார் அப்படிப்பட்ட செல்வம் வேண் 
டாது ஏகனிடம் நடந்ததைக் கூறினர் . 
எசன் இச்செய்தியை அறிந்து தான் , எகம் 
பவாணருக்குத்தெரியாமல் , தானே அந்தப் 
பூதமிருந்த இடத்திற் சென்று தன்னைக் 
கொலை செய்து கொண்டனன் . அந்நிதிக் 
குக் காவலாயிருந்த பூதம் ஏகம்பவாண 
ரிடத்து வந்து என் பலியைப் பெற்றுக் 
கொண்டேன். இனி உம் செல்வத்தை 
எடுத்துக்கொள்ளும் , என்னையும் 
ஏவலாளாகக் கொண்டிரும் என்றது. இத 
னைக்கேட்ட ஏகம்பவாணர் திடுக்கிட்டுச் 
சென்று கண்டு ஏகன் இறந்ததைப்பற்றி 
மனம்வருந்தி அவனுக்கு வேண்டிய கரு 
மாதிகளைத் தாமே முடித்துப் பொருள் 
பெற்று இருந்தனர் . இவ்வகை இருந்த 
காலத்துத் தமிழ்நாட்டு வேந்தராகிய மூவ 
ரும் ஏகம்பவாண முதலியாரைக் காண 

தனர் . அக்காலத்தில் முதலியார் எங்கு 
என்று கேட்க வீட்டிலுள்ளார் , முதலியார் 
கழனிக்குப் போயினர் என்றனர் . இத 
எனக்கேட்ட மூன்று அரசரும் முதலியார் 
காற்றுமுடி பிடுங்கப் போயினரோ என்று 
இறுமாப்புடன் கூறியது அறிந்து இவர் 
தேவி " சேனை தழையாக்கிச் செங்குருதி 
நீர்தேக்கி , ஆனை மிதித்தவருஞ்சேற்றின் 
மான , பாவேந்தர் வேந்தன் பறித்து கட்டா 
னேகம்பன் , மூவேந்தர் தங்கண்முடி . " 
என்ற செய்யுளைக் கூறி அவமதித்தனள் . 
இச்செய்தி அறிந்த வாண்பூபதி தம்மிடம் 
தங்கியுள்ள பூதத்தை ஏவித் தமிழ்நாட்டு 
மூவேந்தரைச் சிறைசெய்யக் கூறப் ,பூதம் 
சோன் , சோழன் இருவரையும் சிறையிட் 
இப் பாண்டியனை வேப்பமாலை தரித்து 
இருத்தல்பற்றி அஞ்சி அவனிடத்தில் 
போகாது நின்றது. இதனைப் பூதத்தா 
லறிந்த வாணபூபதி , கம்பரது தாதிகளைப் 
பாண்டியனிடம் அனுப்பி அவனைப்பாடி 
அவனிடம் இருக்கும் வேப்பமாலையை 
வாங்கிவர வவினர். அந்தப்படி தாதிகள் 


சென்று தென்னவாமீனவாசீவிலி மான 
மதுரை , 

மன்னவா பாண்டிவரராமா 
துன்னுஞ், சுரும்புக்குத்தாரளித்த தய்ய 
தமிழ்காடா, கரும்புக்கு வேம்பிலேகண் . 
" மாப்பைந்தார்க் கல்லமுத்து வண்ணத்தா 
ர்க் கல்லவஞ்சி , வேப்பந்தார்க்காசைகொ 
ண்டுவிட்டாளே - பூப்பைந் தார் , சேர்ந்திரு 
க்குநெல்வேலிச் சீவிலிமாரா தமிழை, ஆய்ந் 
திருக்கும் 

வீரமாமு . வேம்பாகிலுமினிய 
சொல்லுக்கு புனைந்த , வேம்பாகிலுமுத 
வவேண்டாமோ - மீன்பாயும் , வேலை 
யிலே வேலைவைத்தமீனவாநின் புயத்து, 
மாலையிலே மாலைவைத் தாண்மான் . ? 
என்று அரசனைப் பாட அவன்மாலையைத் 
தரத் தாமதிக்கக்கண்ட தாதி “ இலகுபுக 
ழாறை யேகம்பவாணன் , அலகைவரும் 
வருமென்றஞ்சி உலகறிய , வானவர் 
கோன்சென்னிமிசை வண்கைவளை யெறி 
ந்த , மீனவர்கோன் கைவிடான் வேம்பு . " 
என்றதைக் கேட்டு நாணி மாலையைத் தந்த 
னன் , அவன் தந்த வேப்பமாலையினைப் 
பெற்று நீங்கப் பூதம் பாண்டியனைத் 
தூக்கி ஏகம்பவாணரிடம் சேர்த்தது . பின் 
முதலியார் பாண்டி நாட்டைப் பாணனுக் 
குப் பரிசாக 

அளிக்கப் பாண்டியன் 
மனைவி மாங்கல்ய பிக்ஷை கேட்டனள் . 
முதலியார் பாணனுக்கு நான் கொடுத்த 
பாண்டி நாட்டை அவனுக்குக் கோடிப் 
பொன் கொடுத்துப் பெறுக என்று பாண் 
டியனுக்குப் பல பரிசு அளித்து அவ 
னிருப்பிடத்திற்கு அனுப்பினர் . ஒருநாள் 
முதவியார் கம்பரைக்காணப் பாதிராத்திரி 
யிற் சென்று கதவைத் தட்ட கம்பர் யார் 
என முதலியார் கம்பரடியான் எனக் கம் 
பர் வெளிவந்து முதலியாரைப் பார்த்து 
பாண்டியனைப் பேர்மாற்றிப் பாணர்க் 
கரசளித்த , வாண்டகையென் றுன்னை 
யறியேனோ --மூண்டெழுந்த , கார்மாற் 
றுஞ்செய்கை கடகரிவாணாவுனது , பேர் 
மாற்றுவதரிதோ பேசு . ” எனுஞ் செய்யு 
ளைக்கூறி வீட்டினுள் அழைத்துச்சென்று 
உபசரித்து இருவரும் உறையூர் சென்று 
தேருளைப்புரவிவாரணத்தொகுதி திறை 
கொணர்ந்து வருமன்னரின் , தேசமேது 
னது நாமமேது புகல் செங்கையாழ் தட 
வுபாணகேள் , வாருமொத்த குடி நீருநா 
முமக தேவனாறை நகர் காவலன் , வான 
பூபதி மகிழ்ந்தளிக்க வெகு வரிசை 
பெற்றுவரு புலவன்யான் , நீருமிப்பரிச 


ரகம்பவாணருலா 


279 


ஏகன்சாம்பன் 


டன் . 


பெற்று மீளவாலாகுமேகும் அவன் முன் ஏகலவன் ஒருவேடன் , துரோணர் வில் 
றில்வாய் , நித்திலச் சிகரமாட மாளிகை வித்தை சீடர்களுக்குக் கற்பிப்பதை அறி 
நெருங்கு கோபுரமருங்கெலாம் , ஆரும் ந்து அவரிடத்துச் சென்று அவரை வில் 
நிற்கும் உயிர்வேம்பு நிற்கும் வளர்பனையும் வித்தை கற்றுக் கொடுக்கும்படி கேட்க 
நிற்கு மதனருகிலே , அரசு நிற்கு மாசைச் அவர் மறுத்தனர் . பிறகு வேடன் துரோ 
சுமந்த சில அத்தி நிற்கும் அடையாளமே " ணரைப்போ லுருச்செய்து அவ் வுருவத் 
என்பது முதலாகிய செய்யுட்களைப் பாடிக் தைக் குருவாகக்கொண்டு வில் வித்தை 
களித்திருந்தனர். இவரைப் பற்றி இன் முழுமையுங் கற்றுக் குருதக்ஷிணை கொடுக் 
னும் சிலகவிகள் உண்டு . அவை பாணன் கத் துரோணர் முன்பு சென்று கேட்க 
மதுரைப் பதியாள வைத்தபிரான் , வாணர் அவர் இவனுக்கு அந்த வித்தைகள் பலி 
புகழவருமேகம்ப - வாணன் , கரும்போ யாதிருக்க வேண்டி இடதுகைப் பெரு 
தகமேயின் கால்பணிவேன் மீண்டு , வரும் விரல் தனைக் கேட்டனர் . அவ்வகையே 
போ தகமேவரின் - ( எ - ம் ) . " என் சிவிகை வேடன் கொடுத்துப் பாரதயுத்தத்திற்கு 
என்பரியீதென்கரியீ தென்பரே - என் முந்திக் கிருஷ்ணனால் கொலை செய்யப் 
கவனம் , மாவேந்தன் வாணன் வரிசைப் பட்டனன் . 
- பரிசுபெற்ற , பாவேந்தரை வேந்தர் பார் ஏகலவன் - ஹிரண்ய தனுவன் புத்ரன் வே 
த்து ... (எ - ம் . ) " சேற்றுக் கமலவயல் 
றென்னாறை வாணனையான் , 
வாணனையான் , சோற்றுக் 

ஏகலன் - வசுதேவன் தம்பியாகிய தேவச்ர 
கரிசிதரச் சொன்னக்கால் வேற்றுக் 

வஸுவிற்குக் குமரன், நிஷாதர்களால் 
களிக்குமாவைத் தந்தான் கற்றவர்க்கு , 

கொல்லப்பட்டவன் . 
செம்பொன் , அளிக்குமாறெவ்வாறவன் 

ஏகலைவன் - ஏகலவனுக்கு ஒரு பெயர் . 
முதலியன . இவர் காலத்திருந்த பாண் 
டியன் சீவலமாறன் எனும் ஸ்ரீ வல்லப ஏகவீரன் - இவன் லஷ்மிதேவி பெண் குதி 
தேவன் எனும் அதிவீரராமபாண்டியன் 

ரையாய்த் தவஞ்செய்கையில் ஆண் குதி 
அதிவீரராம பாண்டியர் ( கி.பி. 1564 ) 

ரை வடிவாய்ப் புணர்ந்த விஷ்ணுவிற்குப் 
இற்றைக்கு ( 360 - u) களுக்கு முன் 

பிறந்து சம்பகனென்கிற காந்தருவனாலும் 
னிருந்தவர். அக்காலத்துத் தமிழ் நாட் 

அவன் தேவி மதனாலசை யென்பவளா 
டாசர் வலிகுன்றி விஜயநகரத்தரசர் கீழ்த் 

லும் இந்திர வுலகங்கொண்டு போகப்பட்டு 
தங்கி வாழ்ந்தனர் . இவர் விஜயநகரத் 

இந்திரன் கட்டளையால் இருந்த இடத்தில் 
தரசருக்குப் பிரதிநிதியாக இருக்கலாம் . 

விடப்பட்டு யயாதி யென்னும் தூர்வசுவின் 
அலங்கலணி மார்பனாறையர் 

கோன் குமானால் எடுத்து வளர்க்கப்பட்டவன் , 
வாணன் , விலங்கு கொடுவருகவென்றான் 

இவன் சலக்கிரிடையில் காலகேதுவால் 
இலங்கிழையீர் சோற்கோ சோழற்கோ 

வஞ்சித்தெடுத்துச் சென்ற ஏகாவலியின் 
தென்பாண்டி நாடாளும் வீரற்கோயார்க் அழகு முதலியவற்றை அவள் தோழி 
கோவிலங்கு ” என்பன வற்றாலறிக . 

யசோவதியாலுணர்ந்து அத்தோழியிடம் 

தேவி மந்திரம் பெற்றுப் பாதாளஞ்சென்று 
ஏகம்பவாணருலா காஞ்சி ஏகம்பர்மீது 
இரட்டையராற் பாடப்பட்டது . 

காலகேதுவைச் செயித்து ஏகாவவியைச் 
தமிழ் 

சிறையினின்று மீட்டு அவன் தந்தை 
உலாப் பிரபந்தம் . 

யிடம் விட்டு அவன் அவளை மணஞ்செய் 
ஏகம்பவாணன்மனைவி - இவள் தமிழ் 

விக்க மணங்கொண்டு தன் மனைவியாகிய 
நாட்டு மூன்றரசரையும் மதிக்காது அவம் ஏகாவலியுடன் யசோவதியையும் அழைத் 
தித்தவள் , ஏகம்பவாணரைக் காண்க , 

துக்கொண்டு தன் நாடடைந்து சுகமாக 
ஏகயம் - நருமதைக்கு அருகிலுள்ள நாடு ,, வாழ்ந்து கிருதவீர்ய னென்னும் புத்திர 
கார்த்த வீரியார்ச்சுநன் ஆண்டது . 

னைப் பெற்றனன் , இக் கிருதவீர்யன் 
ஏகயன் - 1. சத்ருசித் குமரன் . இவன் 

குமான் கார்த்தவீரியன் , இவனுக்கு ஐஹ 
குமரன் தருமன் . 

யன் எனவும் பெயர் . ( தேவி - பா .) 
2. அத்திரியைக் கொல்லவந்து துரு எகன்-( சங் .) இரேயன் குமான் , 
வாசரால் சாம்பலானவன் . 

ஏகன் சாம்பன் - வாணமுதலியாரின் பண் 
ஏகருதார் - அஷ்டவித்யேச்வரரில் ஒருவர். ணையாள் . ( ஏகம்பவாணரைக் காண்க . ) 


ஏகாதசருத்திரர் 


280 


ஏது 


ஏகாதசருத்திரர் - 1. அஜைகபாத் , அஹிர் ஷம் , வைதிருதிக்குச் சித்திரை , வச்சிரத் 
புத்தியர் , பிநாகி , ரூதர் , பித்ருரூபர் , திரி திற்குப் பூசம் , சூலத்திற்கு மிருகசீரிடம் , 
யம்பகர் , மஹேச்வரர் , விருஷாகபி , சம்பு விட்கம்பத்திற்கு அசுவரி , வியதிபாதத் 
ஹவனர் , ஈஸ்வார் . ( பார- அது . ) 

திற்கு ஆயிலியம் , கண்டத்திற்கு மூலம், 
2. பிரமன் சிருட்டி முடியாமை கண் பரிகத்திற்கு மகம் , வியாகாதத்திற்குப் 
டழுது உயிர் நீங்கிய காலத்து அவன் புனர்பூசம் . இவற்றைவைத்துச் சந்திரா 
உயிர் பதினொரு கூறாய்த் தேவவுருப் தித்தர் நின்ற நாளளவும் தனித்தனியே 
பெற்றது . அதுவே பிரமனுக்குப் பதில் எண்ணிக் காண்க . இவையே யேகார்க் 
சிருஷ்டி புரிந்தது . ( இலிங்க புராணம் ) களமாம் . ( சோதிடம். ) 
ஏகாதசி- இது வித்தியாதரப் பெண்ணொ ஏகாலி- ( ஈரங்கொல்லி ) வண்ணான். இவ 
ருத்தி இலக்ஷமியைப் பூசித்துப்பெற்ற னுக்கு வேஷ்டிகளை வெளுத்தல் தொழில், 
பூமாலையை அடைந்த துருவாசர் , இந்திர ஏகாவலி- இரப்பியன் எனும் அரசன் , புத்ர 
னுக்குக் கொடுக்க இந்திரன் தான் ஏறி காமேஷ்டி செய்ய , அதிற் பிறந்து வளர் 
வந்த யானைமீது வைக்க , யானை யெடுத் ந்து நீர் விளையாடத் தாமரைப் பொய் 
துத் தேய்த்து விட்டதால் கோபித்து இந் கைக்கு வந்து காலகேது எனும் அரக்க 
திரன் செல்வம் கடலில்விழச் சபித்தனர். ற் பிடிபட்டுப் பாதாளத்திருந்து தோழி 
இதனை மீண்டும் பெற ஏகாதசியில் தேவர் யாகிய யசோவதியின் முயற்சியால் எக 
கடல்கடைந்து துவாதசியில் இலக்ஷ்மி வீரனென்னும் அரசனால் சிறைநீங்கி 
யின் அனுக்கிரகம் அடைந்து விஷ்ணு அவனை மணந்து கிருதவீர்யனைப் பெற்ற 
வைப் பூசித்த நாள் . 

வள் . 
ஏகாநங்கை - யசோதையின் மகள் . தந்தை ஏகாக்ஷபிங்களன் - குபேரன் , இவன் 
நந்தகோபன் . 

உமையைத் தன் கண்ணால் கபடமாய்க்கண் 
ரகாநந்தி- யசோதையின் புத்ரி . 

டமையால் ஒருகண் ஒளி மழுங்கிப் பிரள 
ஏகாநேகை - ஆங்கிரஸபுத்ரி , இவளுக்குக் நிறம் பெற்றவன் . 
குகு என்றும் பெயர் . 

ஏசாநந்தி- பூதநந்தனோடு பிறந்தவன் , 
ஏகாந்தராமையர் - அப்பாலூரிலிருந்த சிவ கலைதேசத்தரசன் . 
னடியார் . இவர் சிவயோகத்தி லிருந்து ஏணி - இரண்டு மூங்கில்களுக் கிடையில 
நாடோறும் திருக்கைலையில் சிவமூர்த்தி மரக்குச்சுகளால் படிகள் போல் இ றப் 
யையும் சிவனடியவரையும் தரிசித்து வச பட்டு உயர்ந்த இடங்களிலேற உபயோ 
வாது பெருமை வினவி அவருட னன்பு கிப்பது இது , கண்ணேணி , ஏலேணி 
பூண்டு இருந்தவர் . ஒரு வாதில் அரசன் 

எனப் பலவகை . 
காணத் தம் தலையரிந்து சிவத்தியானஞ் ஏணிநிலை - இட்ட வீரக் கழலினையுடைய 
செயச் செய்தனர். 

கொடுவினையாளர் செறிந்து செறியாதார் 
ஏகாம்பாபீடம் - சத்திபீடங்களில் ஒன்று . மண்ணின் எவறைகளையுடைய மதிலிலே 
ஏகார்க்களம் -கீழ்மேலாக ஒருரேகை கீறி எணியைச் சார்த்தியது . ( பு . வெ . ) 
அதில் தெற்கு வடக்காக (13) ரேகைகள் ஏதி - சிருஷ்டியில் பிரமனால் சிருஷ்டிக்கப் 
கீறில் இவை இரண்டு பக்கங்களும் உச் பட்ட அரக்கன் . இவன் தேவி காலபகினி 
சியுமாக இருபத்தேழாம் . இதில் விட் யெனும் மாயை . இவன் தம்பி தபசியாயி 
கம்பம் ஆதியாகக் கழித்த ஒன்பது னன் . இவன் ராஷஸ வம்சத்திற்கு மூல 
யோகங்களுக்குச் சொல்லுகிற நாளையுச்சி புருஷன் , குமான் வித்யுத்கேசன் அல் 
யில் வைத்துத்தொடங்கி , ஆதித்தனி லது மின்னுக்கேசன் , 
யன்ற நாள்ளவும் 

எண்ணிக் ஏது - இது மூன்று வகை , இயல்பேது , 
குறிசெய்து , பின்பும் உச்சியிலே ெ 

தொட 

காரியவேது , அநுபலத்தி ஏது என்பன . 
ங்கிச் சந்திரனின்ற நாளளவும் வாவெண் (ஏது என்பது தர்மத்திற்குப் பரியாயப் 
ணினால் , இருவர் நாட்களும் ஒரு கயிற் பெயர். ) தருமத்தாற் றருமியை அறிவிப் 
றிலே இருக்குமாகில் இந்த யோகமுற்ற பது இயல்பேது, 

காரியமாயிருந்து 
நாள் மிகுதியும் சுபகன்மங்களுக்காகா காரணத்தை அறிவிப்பது காரியவேது . 
வாம் . தோஷமான யோகங்களுக்கு உச்சி அபாவத்தைச் சாதிக்கும் எது அநுபலத் 
யிலே வைக்குநாள் , அதிகண்டத்திற் கனு தியேது . ( தருக்கம் . ) 


வலமாக 


ஏது அணி 


281 


ஏமாங்கதன் 


சிந்து 


காண 


ஏது அணி 

யாதானும் ஒரு பொருட்டிற ஏமவெருமை - மன்னர் குடைகள் தம்மில் 
மிதனினிது நிகழ்ந்ததென்று காரணம தலைமயங்கிய வாட்போருள் தானெறிந்த 
விதந்து சொல்வது . இது, காரகம் , ஞாப வேல் ,பொருகளிற்றின் மத்தகத்துக் குளிப் 
கம் என இருவகைப்படும் . பின் வரும் பத் தோள்வலியால் வென்றி கொண்டது . 
பொருள் முதலியவற்றுடன் காரகத்தைக் ( பு . வெ . ) 
கட்டிப் பொருட்காரக எது முதலியவாகக் ஏமன் -1 . கத்ரு குமான் . 

ஞாபக எதுவாவது சொல்லிய 2. சயத்திரன் குமான் . 
ஆறு காரணமன்றிப் பிறகாரணத்தால் வரு 

ஏமாங்கதம் -1 . ஒரு நகரம் . 
வது . பொருள் , கருமம் , கருவி தூர 2 , சீவகனாடு . ( சூளா .) 
காரியம் , ஒருங்குடன் தோற்றம் , காரி 
யமுந்துறு காரணநிலை , யுத்தம் , அயுத்தம் , 

ஏமாங்கதன் -1. பாக்லிக தேசத்தாசனாகிய 
அபாவம் என்பனவும் இதில் அடங்கும் . 

சலன் குமான் . இவன் புத்திரகாமேஷ்டி 

யாற் பிறந்தவன் . இவன் தந்தை இவனு 
( தண்டி .) 
ஏதுப்போலி - ( ங ) அவை , 

க்கு நாமகரணஞ் செய்ய எண்ணுகையில் 
அவை , அசித்தன் , 

தேசாதிபதியா 
விருத்தன் , அநைகாந்திகன் என்பன . அசி 

லனுப்பப்பட்ட 

டொன் தோள்வளை வந்ததி 
த்தனுவது நிச்சயிக்கப்படாத பக்ஷவிருத் 

அதனால் 
தியை யுடையது . விருத்தன் பக்ஷத்திலும் 

இருந்தவர் இவனுக்கு எமாங்கதன் என்று 

பெயரிட்டனர் . இவன் வளர்ந்து பருவ 
விபக்ஷத்திலு முடைத்தாயிருக்கை , அதை 

மடைந்து 
காந்திகம் பக்ஷத்திரயத்திலும் விருத்தி 

காட்டின் வளங்களைக் 

எண்ணித் தன் மந்திரி குமாரனாகிய மதி 
யிருத்தல், ( சிவ - சித் ) 

விசாலன் உடன் புறப்பட்டுக் காட்டில் 
ஏதுவாந்தாம் - வாதி சொன்ன சாத்யந்தரமா 

தங்கியிருக்கையில் வனசரரால் காளிக்குப் 
யிருக்கிற ஏது முதலியவற்றைப் பிரதிவா 

பலியிடப் பிடிபட்டு அவ்விடம் பாதாள 
தியானவன் தூஷிக்கையில் அவன் பின் 

கந்தர் ஆலயங்கண்டு கந்தமூர்த்தியைத் தரி 
னையுமொரு விசேஷத்தோடேகூடத் தான் 

சித்து அவர் கருணையால் தாங்கள் முன் 
முன் சொன்ன ஏதுவைத் திடப்படுத்திச் 

பிறப்பில் அசுரர் என்று உணர்ந்து சர்வ 
சொல்லுகை. ( சிவ - சித் . ) 

ஆயுதங்களும் பெற்று நீங்கிக் கொல்ல 
ஓமகண்டன் - சோமகாந்தனைக் காண்க . 

வந்த யானை , புலி முதலிய உட்டங்களை 
ஏமகூடம் - அஷ்டகுலாசலங்களி லொன்று , 

ஆயுதத்தாற் கொன்று ஓட்டி அப்பால் 
மேருவின் தெற்கு இமயத்திற்கப்பால் , 

இம பாசலத்தின் சாரலில் சென்று தன் 
க 000 யோசனையில் உள்ள பருவதம் . இது 

தந்தையா லோட்டப்பட்ட பாஜ கும் 
விஞ்சையர் வாழிடம் . 

பத்தவர் அரசனுக்குப் பயந்து வசிக்கும் 
ஏமசந்திரன் - விசாலன் குமரன் 

சுசங் 

பரிதாபத்தைக் கண்டு நீங்கி அம்மலை 
திரன் . 

யுச்சியில் சென்று அங்கிருந்த குகைக்குள் 
ஏமசீதளமகாராஜன் - உக்கிரசீதள மகாரா 

இளைப்பாறியு றங்கி அவ்விடமிருந்த இராஜ 
சாவின் குமரன் . இவன் காஞ்சியில் அரசா 

குமரிகளால் உபசரிக்கப் பெற்று அவர் 
ண்டு சைகனாய்ப் புத்தரை இலங்கைக்கு 

கள் காசுமீரத்து அரசன் பெண்கள் தம் 

தந்தையால் துறப்புண்டவர் என்றறிந்து 
ஏமதத்தன் --ஓர் பாரதவீரன் . 

நீங்கித் தன்னாட்டில் தன் தந்தையுடன் 
ஏமநாதன் - பாணபத்திரரைக் காண்க . 

போரிட்டு வென்றவரைச் செயித்துத் தான் 
ஏமநாபன் - ஒரு பருவதராசன் . 

காட்டில் கண்ட காணிகளைத் தந்தையிடம் 
ஏமமகாருஷி - ஓர் இருடி . கும்பகோணத் கூறித் தான் மலையிற் கண்ட இரண்டு 
தில் தவமியற்றிச் சித்தி பெற்றவர் . இவர் பெண்களையும் மந்திரியும் தானும் மணந்து 
க்கு எமருஷி யெனவும் பெயர் . 

அரசு ஏற்று ஆண்டிருந்தவன் . 
ஏமமாபுரம் - தடமித்தன் பட்டணம் . 

2. புழுகு பூனையாக இருந்து அருணா 

சலப்பிரதக்ஷிண்ததால் அரசனாகப் பிறந்து 
ஏமரதன் - ( சூ . ) ஷேமாலி குமரன் . 

முத்தி அடைந்தவன் . 
ஏமவர்ணன் - ஓர் அரசன் , தேவிகாந்திப் 

3. வசுதேவன் குமான் . 
பிரபை , வருணன் குமரி . சுவீக்ஷித்தின் 
மாமன் . 

4. சித்திரகூடராசன் குமான் . ( சூளா . ) 
36 


ஓட்டினன் . 


ஏமாங்கன் 


282 


ஏலேலசிங்கர் 


யாகிறது . 


ஏமாங்கன் - சயிந்தவநகராண்டவன் . இவன் மில்லை நித்திரைசெய்கிறார் என்ன , அவ 
புத்திசப்பேறு இல்லாமல் தன் மனைவி ரைக் காணவேண்டும் என்று அவர் இரு 
யுடன் தவஞ்செய்து பானுவென்னும் கும க்கும் அறையிற் சென்று அவர்கையில் சரி 
எனைப் பெற்றவன் . 

கையுடன் குடல் சரிந்து இறந்து இருப் 
ஏமை - ஒரு தெய்வமாது . இவள் பிலத்து பதையறிந்து இது நம்மால் நடந்த தீங்கு 
மயனால் நிருமித்த நகரத்திருந்தவள். இவ என்றுணர்ந்து நானுமி வருடன் செல்கின் 
ளிருந்த இடத்தில் ஒரு தெய்வமாது இரு றேன் என்று அவர்கையில் இருந்த உடை 
ந்து சீதையைத் தேடச்சென்ற வானார் வாளை வாங்கினர் . பரமசிவன் அருளால் 
களால் காணப்பட்டனள் . 

ஏயர்கோன் உயிர் பெற்றவராகிச் சுந்தரர் 
ஏயர் குலம் இது மிருகாவதியின் தந்தை கைவாளைப் பற்றலும் , சுந்தரர் சாஷ்டா 
குலம் . இக்குலத்தோர்க்கும் , தன் குலத் ங்கமாகப் பணிந்து இருவரும் நண்பினரா 
தோர்க்கும் பரம்பரை வைரம் இருந்தமை ய்த் திருப்புன்கூர்ச் சிவமூர்த்தியை வண 
யாலே தான் , இக்குலத்திற்கு உரியவனாக ங்கி யிருந்தனர் . பிறகு சுந்தரமூர்த்திகள் 
வந்த உதயணனிடம் விரோதமுற்று அவ திருவாரூருக்கு எழுந்தருள ஏயர்கோனும் 
னுடைய இராசதானியாகிய கோசம்பி எழுந்தருளி வீதிவிடங்கரைச் சேவித்துத் 
நகரத்தைப் பாஞ்சாலராசன் கைப்பற்றி திரும்பித் திருத்தொண்டு செய்து சிவபத 
அரசாளுவானாயினன் . ( பெரு - கதை . ) மடைந்தனர் . ( பெ - பு . ) 
எயர்கோன் கலிக்காம நாயனார் --மானக்கஞ் ஏாண்டமாழனி கனகசோழனைக் காண்க . 
சாரருக்கு மருகர் . இவர் சோணாட்டில் விசிரவசுவிற்கு இல்லறங்கூறி மனைவியு 
பெருங்கலம் என்னும் க்ஷேத்திரத்தில் வே டன் இருக்கச் செய்தவர் . ( திரு ஆச்சாபுர 
ளாளர் மரபில் எயர்கோன் குடியில் திரு தலபுராணம் ) . 
வவதரித்துத் திருப்புன்கூர் சிவமூர்த்திக் ஏரம்பம் - ஒரு மலை . கபிலந்தியில் உற்பத்தி 
குப் பத்தி செய்து கொண்டிருக்கும் நாட் 
களில் , சுந்தாமூர்த்தி நாயனார் , சிவமூர்த்தி ஏரம்பவி நாயகர் - பிரமன் பூசித்த விநாயகர் . 
யைத் தூது அனுப்பினர் என்று கேட்டு ஏரம்பன் - ஒரு வேதியன் திருக்காஞ்சியில் 
அதுமுதல் அவரிடத்தில் வெறுப்புற்று சிவாராராதனம் செய்து பேறு பெற்றவன் . 
இருந்தனர் . இதனைச் சுந்தரமூர்த்திகள் ( பதும் புராணம் . ) 
கேட்டுத் தாம் செய்தது தீங்கென்றுணர் ஏரி - என்பது நாற்பக்கங்களிலும் பெருங் 
ந்து சிவபெருமானிடம் முறையிடச் சிவ கரைகளையாயினும் , மலைகளையாயினும் காப் 
மூர்த்தி இருவரையும் நண்பு செய்விக்க பாகக்கொண்ட பெரிய நீர் நிலை . இது சிறி 
எண்ணி ஏயர்கோன் கலிக்காம நாயனாரு தாயின் தடாகம் . 
க்குச் சூலை தந்தனர் . இவ்வகை சூலைகொ ஏலக்காய் - இச் செடி , மலையாளம் , திரு 
ண்டவர் சிவமூர்த்தியை நோய் நீங்கப் பிரா வனந்தபுரம் முதலிய ஜில்லாக்களில் காட் 
ர்த்திக்கச் சிவபெருமான் தரிசனர் தந்து இப் பயிராக இருக்கிறது , இது மிளகாய்ச் 
இச்சூலை சுந்தரனால் நீங்குமென்று மறை செடியைப் போல் சிறு செடியாக இருக் 
ந்தனர் . பிறகு சிவமூர்த்தி சுந்தாரிடஞ் கிறது . இச்செடியில் காய்கள் கொத்துக் 
சென்று நீ சென்று ஏயர்கோன் சூலையைத் கொத்காகப் பிடிக்கின்றன . அக்காய்களைப் 
தீர்க்க என , சுந்தார் களிப்புற்று வந்த பதமறிந்து பறித்து உலர்த்துகின்றனர். 
னர் . இவர் வாவைக் கேட்ட ஏயர்கோன் இது மணப்பொருள்களில் ஒன்று . 
அவரைக் காண மனமில்லாது என்னைப் ஏலாதி- பதினெண்கீழ்க் கணக்குள் ஒன் 
பற்றிய சூலையை வயிற்றினோடுங் கிழிக்கி முகிய நீதி நூல் , இது தமிழாசிரியர் மக 
றேன் என்று உடைவாளினால் வயிற்றைக் னாரும் மாக்காயனார் மாணாக்கரும் ஆகிய 
கிழித்துக்கொண்டனர். சூலையும் வயிற் 

கணிமேதாவியாரால் இயற்றப் பட்டது . 
றுடன் நீங்கிற்று . சுந்தார் வரவை ஏயர் ஏலாபுத்ரன்- கத்ரு குமான் , நாகன் . 
கோன் மனைவியார்கேட்டு எதிர்கொண்டு ஏலேலசிங்கர் - இவர் திருவள்ளுவர் காலத் 
அழைத்துவரச் செய்து ஆசன முதலியன திருந்த கப்பல் வர்த்தகர் . நாயனார் இவரி 
இட்டனர் . சுந்தரர் நாயனாரைக் கண்டு டம் நூல்கொண்டு நெய் தற்றொழில்செய்து 
அளவளாவ இல்லையே என்று வருந்த அருகு வருவர் . இவ்வகை வருநாட்களில் காய 
இருந்தவர் நாயனாருக்கு உடம்பிற்கு ஒன்று னார் ஒருநாள் ஏலேலசிங்கர் சிவபூசை 


ஏலை 


283 


ஏனாதிகள 


அதை மீண் 


வேளையில் சென்று வர்த்தகர் என்ன செய் ஏறண்ழல்லை எதிரின்றியே யொழியச் 
கிறாரென அவ்விடமிருந்தவர்கள் சிவபூசை சினமிகும் மேன்மே லேறாநின்ற ஆண் 
செய்கிறார் என்றனர் . இதைக் கேட்ட நாய மைத் தன்மையினையுடைய குடியொழுக் 
னார் , இங்குச் செய்கிறாரோ குப்பத்தில் கத்தினை உயர்த்துச்சொல்லியது . ( பு.வெ ) 
செய்கிறாரோ என்று கூற ஏலேல சிங்கர் ஏறுகோள் முல்லை நிலக் குடிகளிடம் 
சிவபூசைவிட்டு நாயனாரைச் சரணாகதி பெண்பிறக்கின் பெற்றார் தம் தொழுவில் 
யடைந்து அவர் சொற்படி நடந்து வெள் அன்று பிறந்த சேங்கன்றுகளைத் தம் மூட் 
ளத்தை நீந்தியும் , மரத்தினின்று குதித் டியாகவிட்டு வளர்த்து அவ்வாறு வளர்ந்த 
தும் , ஊறுபடாமல் நாயனாரிடம் ஞானோ ஏற்றைத் தழுவினானுக்குப் பெண்ணைக் 
பதேசம் பெற்றுக் கப்பல் கரை தட்ட கொடுத்தல் மரபு . இதனை அவ்வாறு கூறும் 
அதை ஆசாரியர் ஏலையா என்று இழுக்கச் ஏறுதிருவுடையார் - நாதமுனிகளை ஆச்ச 
சொல்லி இழுத்தும் , கருப்புக்காலத்து யித்த ஸ்ரீவைணவர் . 
நெல் விற்று வந்த பொருளை உருக்கித் தம் ஏறுமாநாட்டு நல்லியக்கோடன் - ஒய்மா 
பெயர் வெட்டிக் கடலிலிட்டு 

நல்லியக்கோடனுக்கு ஒரு பெயர் . ஓவியர் 
இம் மீன்வயிற்று இருந்து பெற்றும் , பின் குடியில் பிறந்தவன் . இவன் தன் பகை 
னும் சிலவற்றை ஆசாரியாநுக்கிரகத்தால் வருடன் சண்டையிடுகையில் பகைவருக் 
அடைந்து ஆசாரியர் சொற்படி நாயனா கஞ்சி வேலனைத் தியானிக்க அவர், அவ் 
ருடலைப் புறத்திலெறிந்து அந்த இடத்தில் விடமிருந்த பூவை வேலாக எறியக் கட் 
கோயில் கட்டி மகிழ்ந்தவர் . இவர் குமார் டளையிட அவ்வகை செய்து வெற்றி பெற் 
அழகாநந்தர் . இவரைப் பற்றி " எலேல் றவன் . இவன் ஆண்ட ஊர் , வேலூர் . இக் 
சிங்கன் பொருள் எழுகடல் போனாலுந் திரு காரணத்தாற் பெற்ற பெயர் . எழு வள்ளல் 
ம்பும் " எனப் பழமொழி வழங்கி வருகிறது . களிற் சிறந்த கொடையாளி , இவனைப் 
ஏலை - மதுமானைக் காண்க . 

பாடினோர் நல்லூர் நத்தத்தனாரும் புறத் 
ஏவல் – இது முன்னிற்பானை ஏவும் கட்ட திணை நன்னாகனாருமாம் . 
ளைப்பொருள் தரும் முற்று வினை . இது ஏறைக்கோன் - சேரன் படைத்தலைவன் ,, 
முன்னிலை யீடத்தது . ( நன் . ) 

இவன் காந்தட்பூமாலையை அணிவோன் . 
ஏழகத்தகரினை மேல்கொண்டு 

குறவருக்குத் தலைவன் . குறமக ளிளவெயி 
செலுத்தினும் இத்தன்மையா னென்று னியாற் பாடப் பெற்றவன் . ( புற - நா . ) 
அவனுடைய குற்றமில்லாத மனவெழுச்சி ஏற்றம் - இது , கிணற்றின் ஒரு பக்கமாகக் 
யோடு மிகுதியைச் சொல்லியது . உயருங் கற்கால் நட்டு மடல்களிரண்டைக் கற்கால் 
கீர்த்தியையுடைய ஞாலத்தின் இளமை களுடன் அணைத்து மேல் துலாப்பூட்டின் 
யைப் பாராதே அரசன் பூமி காவல்பூண்டு தராசு போல் நிற்கும் . அதில் நீளமூங்கிலை 
நிற்பினும் ஏழக நிலையேயாம் . ( பு . வெ . வடத்தால் கட்டி முக்காணியில் சால்பூட்டிக் 
பொதுவியல் . ) 

கிணற்றிலிருந்து ஒருவன் நீரை மொள்ள 
ஏழாந்துக்கம் அல்லது எட்டுச் செய்தல் . மேலிருந்து ஒருவர் அல்லது இரண்டுபேர் 

மிதிக்க நீர் ஏற்றும் யந்திரம் . 
இது இறந்தவீட்டில் இறந்தவர் பொருட்டு 

இறை 
ஏழாநாள் அல்லது எட்டாநாள் செய்யும் கூடை , கையேற்றம் , சவலை , ஜலருத்ர 
துக்கச் சடங்கு . (உலக - வ . ) 

யந்திரம் . முதலியவும் உண்டு . 
ஏழர்கள் - மேகத்துக்குப் பிணைகொடுத்த ஏனாதி -1 . இது சாணார்க்கும் , அம்பட்டர்க் 
உபகாரியினுடைய ஊர்கள் ; இவை கள கும் , மந்திரியர்க்கும் பட்டப் பெயர் . இது 
வேள்வி நாட்டிலுள்ளவைகள் ; இவற்று ஒரு வடக்கிலுள்ள ஒருவகைத் தாழ்ந்த 
ளொன்று நாமுனூரென்பது . ( திருவிளை . ) சாதிக்கும் பெயர் . ( தர்ஸ்டன் . ) 
ஏழர் நாட்டார் - இவர்கள் துளுவரில் ஒரு 2. தமிழ்நாட்டு அரசர்களால் சூட்டப் 
வகுப்பார் என்பர் . இவர்கள் சாயம் பட்ட சேநாபதிப் பட்டம் . 
போடல் முதலிய வேலை செய்கிறார்கள் . ஏனாதிகள் - இவர்கள் ஒருவகை தாழ்ந்த ஜா 
ஏனாச்சாரியர் - திருவள்ளுவரைச் சைநர் தியார். இவர்களிற் சிலர் மீன் பிடிப்பவர் 
இப் பெயருள்ள தம்ம தத்தவர் குந்தகுந்தா படகோட்டிகள் , இவர்களில் செஞ்சு என் 
சிரியர் என்பர் . இவர் குறள் , சித்தரகம் பதும் ஒரு ஜாதி . இவர்கள் நெல்லூர் 
செய்தவர் . 

ஜில்லா வாசிகள் ; இவர்களில் ரெட்டி என 


ஏழகநிலை 


ஏனாதி திருக்கள்ளி 


285 


ஐதரேயன் 


திகள் , அடவி எனாதிகள் , மஞ்சி எனாதி சிலுவை . இது ஸ்காத்லாண்டரைச் சேர்க் 
கள் எனப் பிரிவுண்டு . இவர்களில் சிலர் 

தது . மூன்முவது சென்ட்ப்ரட்ரிக் சிலுவை 
தவளை தின்பர் . சோம்பேறி எனாதிகள் இது அயர்லாண்டிற்குரியது . இத் தீவுகள் 
எச்சில் உண்பவர் . இவர்கள் தெலுங்கு தனித்தனி ஆளப்பட்டு வந்த காலத்தில் 
பேசவர் . 

இவை தனித்தனி இக் கொடிகளைப் பெற் 
எனுாரி திருக்கள்ளி - கோனாட்டு எறிச்சலூர் றிருந்தன . இத் தீவுகள் ஆங்கில அரசாட் 
மாடலன் மதுரைக் குமானாரால் பாடப் சிக்கு ஐக்கப்பட்ட காலத்து ஐக்கக்குறி 
பெற்றவன் . கொடையும் வீரமும் உடை காட்ட அம் மூன்றின் சிலுவைக் கொடி 
யன் . ( புற - நா . ) 

களை ஒன்றாகச் சேர்த்து ஐக்கக் கொடியாக் 
ஏனாதிநாத நாயனூர் - சிவபக்தி , சிவனடியவ கினர் . 

ரிடத்து அன்பு, உள்ளவர். எயினனூரில் ஐதீகவாதி சிவன் , பதி ; மாயை , கன்மம் 
சழக்குலச்சான்னார் குலத்தில் பிறந்து எனப் பாசமிரண்டு ; இருவினைக்குத் தகு 
அரசருக்கு வாட்படை பயிற்றி வரும் பொ ந்தபடி கன்மம் புசிக்கையில் இருவினை 
ரூட்களைச் சிவனடியவர்களை உபசரித்துச் யொப்புவந்து சத்தி பாதம் வந்த அவசரத் 
செலவு இட்டு வருநாட்களில் , அதிசூரனே தில் வேன் ஆசாரியனாய் எழுந்தருளி உப 
ன்பவனொருவன் இவரிடம் பகைமகாண்டு தேசித்து ஆன்மாவைத் தன்னிடம் ஒடுக்கு 
சண்டை செய்து வெல்லுதலரிது , வஞ்சனை வன் என்பான் . ( தத்வநிசானுபோக 
யால் வெல்லவேண்டுமென எண்ணிச் சாரம் .) 
சண்டைசெய்யப் புறப்பட்டு நெற்றியில் ஐங்தாவர் வனக்கம் - அரசன் , உவாத்தியா 
விபூதி தரித்து அதைக் கையிலுள்ள பலகை யன் , தாய் , தந்தை , தமயன் , இவர்களைத் 
( ஓர் ஆயுதம் ) யால் மறைத்து நாயனா தேவரைப்போலத் தொழல் வேன்டும் .. 
ருடன் சண்டைக்குச் சமீபித்து நின்ற 

( ஆசாரக்கோவை . ) 
வுடன் விபூதியைக் காட்ட நாயனார் அஞ் ஐங்குறுநூறு - அகத்தின் பகுதியைப் பகுதி 
சிச் சிவனடியரென்று செயலற்று நிற்கக் பொருளாகக் கொண்டுவரும் ( 600 ) அக 
கண்டு அதிசூரன் தன் எண்ணப்படி முடித் வல் கொண்ட நூல் . இதில் ஒவ்வொரு 
தனன் . இதனால் நாயனார் சிவபதமடைக் நூறும் முறையே ஓரம்போகியார் , அம் 
தனர் . ( பெரிய புராணம் .) 

மூவனார் , கபிலர் , ஓதலாந்தையார் , பேய 
ஏஷணை - .. அர்த்தவேஷணை , புத்திர 

முதலியவர்களாலும், இந்நூவின் கட 
வேஷணை , உலகலேஷணை . அர்த்தவேஷ வுள் வாழ்த்துப் பாரதம் பாடிய பெருந் 
ணை , பொருள் தேட ஆசைப்படல் . புத் தேவனாராலும் பாடப்பட்டன . இத்தொ 
தீர வேடணை , புத்திரனுண்டாக ஆசைப் கை தொகுத்தார் புலத்துறை முற்றிய 
படல் , உலகவேடணை , உலக விஷயங் கூடலூர் கிழார் . இது இடைச்சங்கத்தவர் 
களைத் தேட ஆசைப்படல் . 

கையாண்ட நூல் , 
ஐச்வர்யம்- ( அ இராஜாங்கம் , மக்கள் , சுற் 
றம் , பொன் , மணி , செல் , வாகனம் , 

அடிமை . 
ஐ 

ஐசந்திவினாயகர் - தேவர் வேண்டுகோ 

ளால் தேவருலகில் அமர்ந்த கணபதி , 

ஐதரேயன் - வினையன் குமரன் . எட்டெ 
ஐசீக கொடி - இதனை யூனியன் ஜாக் என் ழுத்தைக் கடைப்பிடித்து வேதமோதாக் 
பர் . ( Umon Jack ) யூனியன் என்பதின் குறையால் தந்தை , 

தந்தை , இவன் தாயையும் 
பொருள் ஐக்கம் . அதாவது ஒன்று சேர்த இவனையும் காட்டில் துறத்தினன். இவ் 
தது என்பது . இது , ஆங்கில அரசாட்சி விருவரும் இருடிகள வசிக்கும் இடம் 
யாரது சொடி . இக் கொடி மூனறு சிலு போக்கிச் செல்ல அங்கிருந்தவர்க்கு கா 
வைகள் சேர்ந்தது . அச் சிலுவைகள் சத் எழாமல் போயிற்று . இவன் எட்டெழுத் 
திரி பால் ஒன்றின் குறுக்காக ஒன்று தைக் குறித்து அது கிரகம் பெற்றுப் பின் 
கீரப்பட்டவை . இதில் முதற் சிலுவை வேதமுணர்ந்து பரமபதம் அடைந்தவன் . 
சென்ட் சார்ஜ் சிலுவை . இது ஆவ லருக் 2. ஒரு குஷி , ஜநமேஜயனுக்குப் பட் 
குரியது . இரண்டாவது சொட் ஆண்ட்ரு டாபிஷேகம் நடத்தினவன் . 


ஐதிகம் 


285 


ஐயூர்முடவனார் 


ஐதிகம் உலகத்தார் இந்த மரத்தில் பேய் ஐயம் - ஒரு பொருளை மாறுபட்ட பல 
உண்டெனில் தானும் அஃதுண்டென்று பொருள்களாக உணர்தல் , 
கோடல் , அன்றி யுண்டோ இல்லையோ. ஐயர் - ஷத்திரியர் . சர்யாதி புத்திரர். 
வென ஐப்படா தொழிதல் . 

ஐயவணி - அஃதாவது ஒப்புமையினாலே 
ஐந்தவர் - இந்து என்னும் வேதியன் தவஞ் 
செய்து பெற்ற ஐந்து புத்திரர் . 

ஒருபொருளைக் கண்டிதுவோ அதுவோ 

வெனச் சந்தேகித்தலாம் . இதனை வடஏ 
ஐந்திணைக்குரிய கருப்பொருள் - புணர்தல் , லார் சந்தேகாலங்காரம் என்பர் . 
பிரிதல் , இருத்தல் , ஊடல் , இரங்கல் , 
இவற்றினிமித்தம் எனப் பத்து வகை . 

ஜயனூரிதனார் - தொல்காப்பியர் முதலிய 
( அகம் ) 

பன்னிரு புலவர் இயற்றிய பன்னிரு 

படலத்திற்கு வழி நூலாகப் புறப்பொருள் 
ஐந்திணைக்குரிய கைகோள் இரண்டு 

வெண்பாமாலை யியற்றிய நூலாசிரியர் . 
களவு, கற்பு . 

இவர் சேரர்பரம்பரையைச் சேர்ந்தவர் . 
ஐந்திணையெழபது -- மூவாதியர் இயற்றி 

( புறப்பொருள் வெண்பு 
அகப்பொரு ளைந்திணைக்கும் பதி 
னான்கு பதினான் காகப் பாடிய எழுபது 

ஐயனூர் - அரிகர புத்திரர் . 

இவருக்கு ஆயு 
வெண்பாக்களை யுடையது . 

தம் வளை , செண்டு , 

வாகனம் குதிரை , 

யானை . ஒரு சோழன் இவரை வணங்கிச் 
ஐந்திணையைம்பது மாறன் பொறைய 

செண்டு பெற்று மேருவிலிருந்த செல்வம் 
னார் இயற்றியது . ஒவ்வோர் அகப்பொ 

பெற்றனன் . அரி , அரர் , கூடப்பிறந்த 
ரூட்டிணைக்கும் பப்பத்தாகப் பாடிய ஐம் 

தால் இப்பெயர் இவர் பூண்டார் . 
பது வெண்பாக்களை யுடையது . 
ஐந்திரம்- சிவனது கீழ்த்திசை முகம். ( பார . ஐயாதிச்சிறுவெண்டேரையார் - இவரைச் 

சிறுவெண்டேரையா ரெனவுங் கூறுவர் . 
அது . அத் - 206 . 
ஐமவதி - விஸ்வாமித்திரன் தேவி . 

" இருங்கடலுடுத்த " எனப் பெருங்காஞ்சி 

பாடியவர் . ( புறத்திணை - கூசுக . ) 
ஐமினி - சாட்சூசமனுவைக் காண்க . 
ஐம்படைத்தாலி 

முடவனாரென்பது வடிவு 

ஐயூர்ழடவனூர் 
இது காத்தற் கடவுளா 
கிய திருமாலின் பஞ்சாயுத வடிவமாகப் 

பற்றிய பெயர் . இவர் முடவர் . இவ 
பிள்ளைகட்கு ஐந்தாமாதத்தில் கட்டப்படும் 

ரதியற் பெயர் தெரிய வில்லை . ஐயூர் 

பாண்டி நாட்டகத்ததோரூர் . இவர் பாண் 
அணிகலன் . 

டியன் கூடகாரத்துத் துஞ்சிய மாறன் 
ஐம்புலநுகர்ச்சியி னிறப்பன- சுவையாலி 

வழுதியின் ஆற்றலைச் சிறப்பித்து அரச 
றப்பன மீன் . நாற்றத்தால் வண்டு , பரி 

வாகை பாடியவர் . ( புறம் - இக . ) சோழன் 
சத்தால் யானை , ஓசையால் அசுணம் . ஒளி 

குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவனால் 
யால் விட்டில் . 

ஆதரிக்கப்பட்டு வந்தவர் . இவர் நடக்க 
ஐம்பெருங்குழ 

அமைச்சர் , புரோகிதர் , இயலாமையின் ஒர் ஊர்தி ( வாகனம் ) 
சேநாபதியர் , தூதுவர் , சாரணர் . 

வேண்டித் தாமான் தோன்றிக் கோனிடஞ் 
ஐயங்கார் - வடகலை வைஷணவப் பிராம சென்று பரிசில்வேண்ட அவன் இவருக்கு 
ணர்களுக்கும் சிலப்பட்டு நூற்காரர்களுக்கும் உணவளித்தலும் அதனை விரும்பாராய்த் 
பட்டப் பெயர் . 

தாம் வந்த செய்தி தெரிவிப்ப அவ்வண் 
ஐயடிகள் நாயனார் இவருக்கு ஐயடிகள் ணமே யானையும் அதற்கு வேண்டுவ பிற 
காடவர்கோன் நாயனார் எனவும் பெயர் வும் நல்கப்பெற்று மீண்டனர்.புறம் - கூகக . 
இவர் , திருக்காஞ்சியில் பல்லவர் குலத் கிள்ளிவளவன் இறந்ததறிந்து பெரிதும் 
தில் திரு அவதரித்துப் பரமசிவனிடத்தில் புலம்பி வருந்தினார் . புறம் - உஉ அ . அதி 
அன்புபூண்டு அரசாட்சி துக்கத்திற்கேது . யன் எழனிபோரிற் பட்டதைப் பாராட் 
என்று புத்திரனுக் களித்துச் சிவத்தல டிக் கூறியுள்ளார் . அகம் - உகசு . 
யாத்திரை சென்று திருவெண்பா பாடித் நற் . உ க ச - ல் கூறிய உள்ளுறை யாவ 
அதத்து முத்தியடைந்தவர் . 

இவர் அரு 

ரும் வியக்கத்தக்கது . இவர் குறிஞ்சியைப் 
ளிய பிரபந்தங்கள் ஷேத்திரத் தருவெண் புனைந்து பாடியுள்ளார் ; முகம்புகு கிளவி 
பா முதலியன . ( பெரிய புராணம்) . பாடியவருள் இவருமொருவர் . இவர் பாடி 


இவர் 


ஐயூர்மூலங்கிழார் 


286 


ஐரோப்பாகண்டம் 


யனவாக நற்றிணையில் இரண்டு. உ 0 சு , பின் ) என்னும் பாடலைக் காண்க. 
க ங ச பாடல்களும் , குறுந்தொகையில் ( திருவிளை . ) 
மூன்றும் அசத்தில் ஒன்றும் , புறத்தில் ஐராவததீர்த்தம் ஐராவதத்தால் உண் 
நாலுமாகப் பத்து பாடல்கள் கிடைத்திருக் டாக்கப் பெற்றது ; யானை யூருணியென 
கின்றன . ( நற்றிணை ) 

வும் கணபதி யேந்தவெனவும் வழங்கும் , 
ஐயூர்ழலங்கிழார் - கானப்பேரெயில் கடந்த மதுரைக்கு மேற்கே யுள்ளது . 
உக்கிரப் பெருவழுதியைப் " புலவரை விளை. ) 
பிறந்த " என பாடிய தமிழ்ப்புலவர் . ( உக ) ஐராவத நல்லூர் - இஃது ஐராவதம் உண் 
( புற - நா . ) 

டாக்கிய ஊர் . மதுரைக்குக் கிழக்கே உள் 
ஐயை- மாதரி மகள் . கண்ணகியிடம் பற் 

ளது , ( திரு . விளை . ) 
சால் சோனாடு சென்று சண்ணகியின் ஐராவதம் - இந்திரனுடைய வெள்ளையானை , 
கோயிலடைந்தவள் . (சிலப்பதிகாரம் ). இது பாற்கடலில் தோன்றியது . நான்கு 
ஐராணி - இந்திரன் மனைவி , 

கொம்புடையது . இந்திரன் சூரனுக்குப் 
ஐராத்மவாதம் அஹிம்சை , சத்தியம் , பயந்து ஒளித்தபோது அவன் பட்டணத் 
அஸ்தேயம் , பிரமசரியம் , சங்கிரகம் , இவ தில் வந்த பானுகோபனுடன் யுத்தஞ் செ 
ற்றை ஐந்து சீலம் என்பர் . பௌத்தர் . ய்த சயந்தனைத் தாங்கிச் சயந்தன் மூர்ச் 

சிக்கக் கண்டு பானுகோபன் உடலிற்றாக் 
ஐராபதம் - இது சிங்கச்சுவண மென்னும் 

கிக் கொம்புகள் முரிந்து திருவெண்காட் 
உயர்ந்த பொன் பிறத்தற்கு இடமாகிய 

டில் சிவபூசையால் வளரப்பெற்றது . இ 
மலை . ( பெருங் கதை .) 

திரன் கந்தமூர்த்தியுடன் யுத்தஞ் செய்து 

தோற்கக்கண்டு கந்தமூர்த்தியைத் தாங்கத் 
ஐராபதி - இவள் பதுமாபதியின் செவிலித் 

தவஞ்செய்து தாங்கப்பெற்றது . 
தாயின் மகளும் , அவள் உயிர்த்தோழியு 
மாக வுள்ள வள் கூனிய உருவமுடையளா 

முறை துருவாசர் சாபத்தால் காட்டானை 

யாயிற்று . 
கூனியெனவும் 

அட்டதிக்கஜங்களி லொன் 
தல் பற்றிக் கூன்மகள் 

சாய்க் கீழ்த்திசையி லிருப்பது . ! 
இவள் வழங்கப்படுவன் , " பாகனையொழித் 
துக் கூன் மகள் கோல்கொள் ” என்றதனால் ஐராவதன் - ஒரு நாகன் , உதங்கர் கொ 

ண்டு வந்த நாக்குண்டலத்தைக் கொண்டு 
இவன் அவளுக்கு வையஞ்செலுத்துபவ 

போனவன் , 
னென்றும் தெரிகிறது . இராசகிரியத்தில் 

இமயத்தின் தென் சாரலிற் 
காமன் கோட்டத்தயலில் பதுமாபதியைக் ஐராவதி 

றோன்றி வங்காளாக்குடாவில் கலக்கிற 
கண்டு மயங்கி வினவிய உதயணனுக்கு 

நதி , 
அவள் வரலாறுகள் யாவற்றையும் சொல்லி 
அவனுக்கும் அவளுக்கும் , தான் இடையே ஐராவதேசுவரர் - ஐராவததீரத்துக் கரை 

யில் ஐராவதத்தாற் பூசிக்கப்பெற்ற சிவ 
நின்று இருவர் கருத்தையும் முற்றுவித்த 

பெருமான் . ( திரு . விளை ) 
வள் . கூர்த்தமதியினள் எந்தக் காரியத்தை 

ஐரோப்பா கண்டம் - இது , எல்லாக் கண் 
யும் , மந்தணமாக முடிக்கும் ஆற்றல் வாய்ந் 

டங்களிலும் சிறியது . இது குணகோ 
தவள் . பந்தடித்தலில் மிக வல்லமை 

வார்த்தத்திற் வடமேற்குப் பாகத்திலிருக் 
வுடையவள் . இப்பெயர் அயிராவதி யென 

இது , வடக்கில் உத்தரமகா 
வும் வழங்கும் . ( பெருங் கதை . ) 

சமுத்திரம் , கிழக்கில் யூரல்மலை , காஸ்பி 
ஐராவசு - ஒரு காந்தருவன் . இவன் தேவ 

யகைடல் , தெற்கில் காக்ஸஸ் மலை , கருங் 
குருசாபத்தால் யானையுருப் பெற்றுக் 

சடல் , மத்ய தரைக்கடல் , மேற்கில் அட் 
கதிர்காமவேலசைப் பூசித்து நல்லுரு ப் 

லாண்டிக் மகாசமுத்திரம் , ஐரோப்பிய 
பெற்றவன் . 

தேசங்கள் இங்கிலாண்டு , ஸ்காட்லண்ட் , 
இது ஆயிரம் கொம்புகளை அயர்லண்ட் நார்வே , ஸ்வீடன் , பிரான்ஸ் 
யுடையது . கைலாசத்தில் உள்ள வெள்ளை 

ஜெர்மனி , ரஷ்யா , இடலி , ஆஸ்திரியா 
யானை . 

ஹங்கரி , ஸ்விட்செர்லண்ட் , ஸ்பெயின் , 
ஐராவதகணேசர் - ஆனையூருணிக்கரையில் போர்க்ஷகல் , ஆலண்டு , பெலுஜியம் , 
ஐராவதத்தாற் பூசிக்கப் பெற்ற விநாயகர் . டென்மார்க் , நார்வே , ஸ்வீடன் , சோமா 
மதுரைத் திருப்பணிமாலையில் -- ஆங்க தன் னியா , கிரீஸ் , ஐரோப்பிய தூர்க்கி , லெர் 


ை 


ஐராவணம் 


ஐலவிலன் 


287 


ஒட்டகம் 


வியா , பல்கேரியா , மாண்டிநீக்ரோ 
என்பன . 
ஐலவிலன் - இலவிலன் மகன் . 
ஐலன் - புரூரவஸுக்குப் பெயர் . 

ஒ 
ஐவகைத் தெய்வமணிகள் 

சிந்தாமணி , 
சூளாமணி , சியமந்தகமணி , சூடாமணி , 
கௌத்துவமணி . 

ஒக்கூர்மாசாத்தனார் - ஒரு தமிழ்ப் புலவர். 
ஐவகைப் பண்டம் - நிலம் , களம், காலேயம் , 

இவருக்கு எக்கூர்மாசாத்தனார் எனவும் 
மெய்ப்பொருள் , மெய்ப்பண்டம் . (வீர 

பெயர் . ( புற நா .) ( அக- நா. ) 
சோழியம் ) 

சீகூர்மா சாத்தியார் - ஒரு தமிழ்க்கவி , 
ஐவகை வேள்வி பிரமவேள்வி , வேத 

கடைச்சங்க மருவியவர் . இவர் பெண் 
மோதுவித்தல் , பிதுர்வேள்வி , தருப்பணஞ் 

பாலர் போலும் . ( அகறு ( புற - நா .) 
செய்தல் , தேவவேள்வி - வேட்டல் 

ஒட்டகச்சிவிங்கி - ஒட்டகக்கு திரை, கிராபி 
வேள்வி - பலியிடுதல் . மானுடவேள்வி - 

இது ஒட்டகத்தைப்போல் கழுத்தும் கா 
விருந்தோம்பல் . ( காத்யாயனர் .) 

லும் நீண்டும் , சிவிங்கியைப்போல் தேகத் 

தில் புள்ளியுமுடையது ஆதலால் இப் 
ஐவகை ஸ்நானம் - ஆக்னேயம் , வாருணம் , 

பெயர் பெற்றது . 
பிராம்மணம் , வாயவ்யம் , திவ்யம் என்பன . 

இது கழுத்து நீண் 

கும் , கண் பருத்தும் , தோல்புள்ளி பெற் 
விபூதி பூசிக்கொள்ளுதல் ஆக்னேயம் , 

றும் , நாக்கு ஒருமுழம் நீண்டும் , மேலுதடு 
ஜலத்தில் முழுகுதல் வாருணம் , மந்திர 

நீண்டும் , தோல் மஞ்சளும் கறுப்புங்கலந்த 
நீரால் ஜலத்தில் முழுகுதல் பிரம்மஸ்நா 

புள்ளிபெற்றும் , காற்குளம்புக ளிருபிள 
னம் , பசுவின் காலிற்றோன்றும் தூல 

எளி 

வாய் அகன்று மிருக்கும் . மிரட்சியுள்ளது . 
படப் போதல் வாயவ்யம் , வெயிலுடன் 

முள்ளடர்ந்த இலைகளில் விருப்பமுள்ளது . 
சலந்தமழை நீரால் முழுகுதல் திவ்யம் 

சாதுவானது . 

சிங்கத்தை யொத்த மிரு 
எனப்படும் . (பாரதம் .) 

கங்களும் இதன் உதைக் கஞ்சும் . இது 
ஜனன் - உலோபத்தால் நஷ்டமடைந் தவன் . 

ஓடத்தொடங்கின் வேகமுள்ள குதிரை 
ஐஷ்வாகி - சந்திரவம்சத்துப் புமன்யுபுத்ர யும் இதன் வேகத்தைப் பிடிக்காது . இது 
னாகிய சகோதரன் தேவி . இவள் புத்ரர் முள்ளுள்ள காகெளில் வசிப்பதால் இதை 
அசமீடன் முதலியோர் . 

வேட்டையாடு தல் கடினம் . இதன் தசை 
ஐஹயர் - இவர்கள் கார்த்தவீரியார்ச்சுகனுக் ருசியுள்ள தாலும் தோல் அழகாகவும் கன 
குப் பின் வந்த அரசர் . இவர்கள் வறுமை மாகவு மிருத்தலாலிதை வேட்டையாடு 
யால் துன்பமடைந்து தம் முன்னோரிடம் கிறார்கள் . 
தானம் வாங்கிய பிருகுவம்சத்து வேதிய ஒட்டகம் 1. பாலைவனக்கப்பல் இது , 
ரிடம் தனமுள்ள தாகத் தெரிந்து இயற் கழுத்தும் காலும் நீண்டும் , வால் குறுகியும் , 
கையான வட்டிக்கு அதிகந் தருவதாக முதுகு நிமிர்ந்தும் உள்ளது . நிறம் பழு 
வாக்களித்தும் , அவர்கள் தங்கள் செல் ப்பு , கொம்பில்லை ; குளம்பு மணலில் புதை 
வங்களைப் பூமியிற் புதைத்து இவர்க்குத் யாதபடி விரிந்திருக்கும் . வயிறு பலநாட் 

தருவதற்கு லோபமடைந்து களுக்கு வேண்டிய தண்ணீரை நிரப்பி 
காட்டில் வசிப்பதுணர்ந்து ஹைஹயர் வைத்துக்கொள்ளும் அளவினது . அரே 
பூமியைத் தோண்டிப்பார்க்கத் தனங்கண்டு பிய ஒட்டகங்களுக்கு ஒரு தியிலும் , மத் 
அவ்வம்சத்தவர் கபடர்களென்று எண்ணி திய ஆசிய ஒட்டகத்திற்கு இரண்டு தியில் 
அப்பிராமண வம்சத்தை நிர்மூலஞ் செய் களும் உண்டு . 

சுமையை இதற்கு அன 
இவர்கள் பிராமண வாகப் போகவேண்டும் . 
யத் தொடங்கினர் . 

அளவிற்கதிக 
ஸ்திரீகளைக் கொல்ல யத்தனித்துத் தேடிச் மாயின் எழுந்திராது . பொமுமையுள்ளது . 
செல்கையில் இந்தப் பிராமணஸ்திரீகளில் இரை கிடைக்சாவிடில் தன் கொழுப் 
ஒருத்தி தொடையில் பிருகு முனிவர் பைத் திமிலினின்று கிரகித்துத் தின்னும் . 
தோன்றி இவர்களின் கண்ணைப்போக்க இது பாலை வனங்களில் நீரின்றி யாத் 
ஹைஹயர்கள் முனிவரைத் தோத்திரஞ் திரை செய்யும் . நீருள்ள இடங்களை மோப் 
செய்து கண் பெற்றவர்கள் , ( தே - பா . ) பத்தாலறியும் . ஆகாரம் கசப்பு , முள் 


தனக் 


ஒட்டக்கூத்தர் 


288 


ஒட்டக்கூத்தர் 


இலைகள் , அரேபியா, மத்ய ஆசியா, 

திபெத் முதலிய இடங்களில் 
அகப்படும் . இதில் நாளொன்றுக்கு ( ங 0 ) 
யோசனை விழுக்காடு சுமை தாங்கிச் செல் 
வதும் (சு ) தால் உயாமுள்ள வலியவுடம் 
பினை யுடையதும் நல்ல முகத்தினையுடை 
யதும் உத்தமமானது . 

2. சோம்பலுள்ள ஒட்டகம் ஒன்று 
இரைதேடச் சோம்பிப் பிரமனை நோக்கித் 
தவம் செய்து நீண்ட கழுத்தைப்பெற்று 
இருந்த இடத்திலிருந்தே ஆகாரந்தேடி 
மனமழைக்கஞ்சிக் குகையில் கழுத்தைப் புகு 
த்தி நரியால் இறந்தது . ( பார -சாத்தி .) 
ஒட்டக்கூத்தர் -1 . இவர் ,செங்குந்தர் மரபிற் 
பிறந்து கூத்தர் எனும் பெயருடன் வளர் 
ந்து கல்விபயின்று புதுவைச்கணீருந்த 
சடையன் தந்தையாகிய சங்கரனுக்கு உத 
வித் தொழில் புரிந்து வந்தனர் . இவரை 
அவ்விடம் வதிந்த காங்கேய முதலியார் 
எனும் உபகாரி ஆதரித்துப் போற்றிக் 
கல்வி வல்லவராக்கிக் கவுடப்புலவன் , கவி 
ராக்ஷஸன் எனப் பெயரிட்டனர் . 
நன்றி பாராட்டிக்கூத்தர் .இவர்மேல் நாலா 
பிரக்கோவை யென ஓர் பிரபந்தம் பாடி 
னர் . அக்கோவை சொன்னோக்கம் , பொரு 
ணோக்க முடையது . இவர் கவி வல்லவ 
ராயின் பின் புவிச்சக்காவர்த்திகளாகிய 
விக்ரமசோழன் முதலிய மூவர்க்கும் சிற 
ந்த கவிச்சக்கரவர்த்தியாக விளங்கியவர் . 
விக்கிரமசோழனிறக்கவும் இவனது குமர 
னாகிய குமாரகுலோத்துங்கனுக்குப் பல 
வாரு னுஞ் சிறந்த பெருந்துணையாய்ச் 
சிறந்து தம் சொல்வழியே அவனை இயக் 
கிய பெருமை யுடையவர் . அவனுக்குப் 
பின்னும் அவன் மகனாகிய இராஜராஜ 
சோழனாலும் சிறப்புப் பெற்றவர், இவர் 
விக்ரமம்சாழனிடம் முதல் முதல் சென்ற 
போது அவன் , இவர் பாடிய அரும் 
பைத் தொள்ளாயிரத்து ஓர் கவியைத் 
தனக்கு ஒட்டப் பாடச் சொன்ன தாகவும் 
அவ்வாறே உலாப்பாடியபோதும் அவ் 
வுலாவிற் கண்ணியை இணைத்து 
வெண்பாவாக ஒட்டப்படச் சொன்னான் . 
அவ்வாறே யிவர் பாடியதால் இவர்க்கு 
ஒட்டக்கூத்தர் எனப் பெயர் உண்டாயி 
ற்று . கூத்தர் ஒட்டிப்பாடிய விக்ரம சோ 
முன் உலா கையுமலரடியுங் கண்ணுங் 
கனிவாயுஞ் செய்ய கரியதிருமாலே 
வைய , மளந்தாயகௗங்கா வாலிலைமேற் 


பள்ளி , வளர்ந்தாய் தளர்ந்தாளென்மான் ? 
அரும்பைத் தொள்ளாயிரத்து - ஒட்டப் 
பாடியகவி . ( நடித்தது நச்சரவுச்சி மதி 
லிலங்கை , பிடித்தது வென்ற விருபது 
தோள் பதினெண்பகலே முடித்தது பார் 
தம் வீரப்புலிவைப்ப மூரிச் செண்டால் , 
அடித்தது பொற்கிரி விக்ரமசோழ வகளங் 
கனே , " இவரைச் செங்குந்தர் தங்கள் மீது 
ஒரு பிரபந்தம்பாடக் கேட்கக் கூத்தர் 
நான் அந்தப்படிப் பாடின் குலப் புகழா 
மென எண்ணிச் சும்மா இருந்தனர். 
அச்செங்குந்தர் இவர் குலாபிமான மற்ற 
வர் என்று கோபித்து இவரைக் கொல் 
வதற்கு ஒருப்பட்டனர் . அதனை அறிந்த 
கூத்தர் , புவனையென்னு மூரிலிருந்த தன் 
பாலன்புள்ள சாமன் என்பவனிடம் 
ஒடி அடைக்கலம் புக்கனர் “ அடையென் 
பார் தள்ளென் பாரன் பொன் றிலாமற் , 
புடையென்பார் தங்கடைக்கே போகேங் 
-கொடை யென்றான் , முந்துஞ் சோமா 
புவனை முன்னவனே நின் கடைக்கீழ் , 
வந்துஞ் சோமா தலான் மற்று 17 சோயன் 
புலவரைக் காக்கவேண்டித் தன்னொரு 
மகனைப் பேழையு ளடைத்துத் தன் வீட் 
டைச் சூழ்ந்துகொண் டிருந்த பழிகாரர் 
பால் காட்டி இதன்கணுள்ள கூத்தனை 
நீங்கள் விரும்பியவாறு செய்ம்மின் எனப், 
பழிகாரர் பேழையெடுத்துச் சென்று 
தனித்த இடத்திற் கொண்டுபோய்ப் பார்க் 
கக் கூத்தரைக் காணாது அதில் சோயன் 
புதல்வனைக் கண்டு சோமனது வண்மை 
யைவியந்து அவன் மசனைச் சோமனிடம் 
விட்டனர் . சோமன் செங்குந்தரை நோக்கி 
உங்கள் வீரத்தை இப்போது காட்டுவீரா 
யின் புலவர் உங்களைப் 

பாடாதிரார் 
என்ன அவர்க ளதற்குடன்பட்டுத் தம் 
தலைகளை முன்பே அறுத்து விடக் கூத்தர் 
அவைகளைச் சோழன் அரண்மனைக்கு 
முன்னிட்டு , அரசன் காண அவற்றை ஆச 
னம்போ லாக்கியிடக் கட்டளையிட்டு அச் 
சிரச் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து 
பதுமாசனமிட்டுச் சாஸ்வதியைத் தியா 
னித்துக் கடைசியில் 

( கலைவாணி . 
யுலகிலிருப்பதுவும் கல்வியுணர் சவிவல் 
லோரைத் , தலையாகக் காப்பது வுமவர் நா 
வில் வாழ்வதுவும் சத்தியமேயன்றோ, சிலை 
வாணனாவிருந்தாயிரம் புயங்கடு ணிந்து 
முயர்சிவ னுற்றான் , தலையாவி கொடுத் 
திடும் செங்குந் தருயிர் பெற்றிட நீதயை 


ஒட்டக்கூத்தர் 


289 


ஒட்டக்கூத்தர் 


குரை 


செய்வாயே " என்ற செய்யுளைப் பாடி 
அற்ற தலைகளைச் சரஸ்வதியின்கிருபையால் 
ஒட்டச்செய்து இறந்தவர்களை எழுப்பி 
னர் . ஆதலால் சோழன் இவருக்குக் கூத்த 
ரென்னும் பெயருடன் அடைமொழி 
புணர்த்தி ஒட்டக்கூத்த ரெனவும் , இவர் 
மரபினர்க்குச் சிரச்சிம்மாசனதிபதிகள் 
எனவும் சிறப்பும் விருதுங் கொடுத்தனன் 
என்ப . இவர் தங்கள் மரபினர் விஷய 
மாகப் பாடிய பிரபந்தம் ஈட்டி யெழுபது 
எனப்படும் . இவர் பின்னும் தம்மரபினரை 
“ நிலை தந்தா ருலகினுக்கு மியாவருக்கு 
மானமதை 

நிலைக்கத் தந்தார் , கலை தந் 
தார் வணிகருக்குஞ் சீவனஞ் செய்திட 
வென்றேகையிற் றந்தார் , விலை தந்தார் 
தமிழினுக்குச் செங்குந்த ரென் கவிக்கே 
விலை யாகத் தந் , தலை தந்தார் எனக்கு 
மொட்டக் கூத்தனென்னப் பெயரினையும் 
தாம் தந்தாரே " எனப் புகழ்ந்து பாடி 
னர் . இவரையும் கம்பரையும் , சோழன் 
இராமாயணம் பாட எவ , இவர் பாடி 
முடித்துக் கம்பர் இயற்றிய செய்யுளைக் 
கேட்டுக் கம்பர் செய்யுளின் முன் என் 
செய்யுள் ஏதாமெனக் கிழித்தெறிகை 
யில் கம்பர் உத்தர காண்டத்தை மாத் 
திரம் கிழியாது வாங்கிக்கொண்டனர் . 
சோழன் வரிசை யளித்து விடுத்த 
போது கூத்தர் கூறிய வகுப்பு " இடுக் 
கட் புண்படு நிரப்புக் கொண்டுழன் றிரக் 
கச் சென்றவின் றெனக்குச் சிங்களத் திடுக் 
குற்றஞ்சும் வெஞ்சினத்துச்செம்பியன் 
றிருக்கைப்பங்கயஞ் சிறக்கத்தந்தன , படுக் 
சக்கம்பளம் பாக்கக்குங் குமம்பதிக்கக் 
கங்கணம் பரிக்கக் குஞ்சரம் , கடுக்கக் 
குண்டலங் கவிக்கச்சங்கினங் கவிக்குப் பஞ் 
சரங்க விக்குத் தொங்கலே " இந்த விருது 
கள் யாருக் கென்றபோது கூத்தர் பாடி 
யது " பத்துக்கொண் டன திக்கும் பதறிப் 
போய் முடியப் , பைம்பொற்றாரகைசிந் 
தப் பகிரண்டத் திடையே , மத்துக்கொண் 
டமுதத்தைக் கடையாழித் திருமால் , வடி 
வாகிப் புவிகைக்கொண் டருண்மானா 
பாணா, முத்துப்பந் தரினிற்குங் குருளைக் 
குஞ் சினவேன் , முருகற்கும் பொதியக் 
கோ முனிவற்கும் பதுமக், கொத்தர்க் 
குஞ் சடிலக்கொந் தளருக்கு மல்லாம் , 
கூழைத்தண்டமிழர்க்கேன் கொடியுங்கா 
எமுமே . " இப்புலவர் சோழன் பாற் றமக் 
குண்டாகிய செல்வாக்கினால் புன்கவிகளைத் 

37 


தலை யறுப்பித்து வந்தனர் . அவர்களைத் 
தலை யறுத்தபோது சோனும் , பாண்டி 
னும் பாவ மென் சோலைவரவிட இராஜா 
வெட்டவந்தபோது பாடியது " அன்றை 
யினு இன்றைக்க கன் றதோ வல்லாது , 
குன்றெடுத்து நீ திருத்திக்கொண்டாயோ 
வன்று , 

மடைந்தாரைக்காக்கும் 
களங்கா நீயு , நடந்தாயோ நாலைந் தடி , " 
கவிகளையறுத்தபோது புலவரெல்லாம் 
வெதளப் பாடியது போட்டுத் தொடுக் 
கும் புலவோர்க்குக் கூத்தன் பயப்படல் 
பே , தாட்டுக் கடற்புவியஞ் சலன்றோ 
வறுத்துக் கிடந்த , சூட்டுக்கதிர் கணிலத் 
தடங்காமற் றொகுத்து மள்ளர் , மேட்டுக் 
குவாலிடும் பொன்னி நன்னாடுடை வேற் 
கண்டனே . " கவிஞரை வெட்டவேண்டா 
மென்று நெற்குன்றவான முதலியார் 
பாடியது 

( கோக்கண்டு மன்னர் 
கடற் புக்கிலர் கோகனகப் , பூக்கண்டு 
கொட்டியும் பூவாதொழிந்தில பூவில் விண் 
ணோர் , காக்கண்ட செய்கைக்கவிச் சக்ர 
வர்த்தியின் கட்டுரையாம் , பாக்கண் 
டொளிப்பர்களோ தமிழ் பாடிய பாவ 
லரே . " தேவி யூடலாய்க் கதவடைத்த 
போது பாடியது காத்துஞ் சிரத்துங் 
களிக்குங் களிற்றுடைக் கண்டன் வந்தா, 
னிரத்துக் கபாடமினித் திறப்பாய் பண்டி 
வனணங்கே , யுரத்துஞ் சிரத்துக் கபாடம் 
திறந்திட்ட துண்டிலங்கா, புரத்துல் கபாட 
புரத்துங் கல்யாண புரத்தினுமே 11 கண் 
டன் துலாபுருடதானம் பண்ணிய போது 
கூத்தர் பாடிய தி . தொழுகின்ற மன் 

சொரிந்திட்ட செம்பொற்றுலாத் 
திடைவண் , எழுகின்ற தார்க்கண்டனேறிய 
ஞான்றினு வாமதி போய் , விழுகின்ற 
தொக்கு மொரு தட்டுக் காலையில் வேலை 
யில்வந் தெழுகின்ற ஞாயிறொத்தான் குல 
தீப னெதிர்த்தட்டிலே . " ஆனை நிகளம் 
விடுத்தபோது கூத்தர் பாடியது " இன் 
னங் கலிங்கத்திகல் வேந்தருண்டென்றோ, 
தென்னன் றமிழ் நாட்டைச் சீறி யோ - 
சென்னி , யகளங்காவுன்றன யிராவதத் 
தின் , நிகளங் கால்விட்ட நினைவு . " கண் 
டன் செண்டு வெளியிற் குதிரை யேறிய 
போது கூத்தர் பாடியது . " கண்டன் 
பவனிக் கவனப்பரி நெருக்கான் , மண்டு 
ளங்காதேயிருந்தவா 

கொண்டிருந்த 
பாம்புரவி தாயல்ல பாரருவி தாயல்ல . 
வரம்பு ரவி 

தாயவகை. 


னர் 


33 


ஒட்டக்கூத்தர் 


290 


ஒட்டக்கூத்தர் 


கத்கர் பாதி சோழன் பாதி பாடியது . 
" ஆடுங் கடைமணி நாவசையாம வலை 
மெல்லா , கீடுங்குடையிற் றரித்த பிரானெ 
ன்று நித்தநவம் , பாடுங் கவிப் பெருமா 
னொட்டக்கூத்தன் பதாம்புயத்தைச் சூடும் 
குலோத்துங்க சோழனென்றே யென்னைச் 
சொல்லுவரே . " இராஜா கைகொடுத்த 
போது கத்தர் பாடியது " கொலையைத் 
தடவிய வைவேலாக்கர்குல மடியச் , சிலை 
யைத் தடவிய கையேயிது சதண்டத் 
துள்ள , மலையைத் தடவிய விந்தத்தடவி 
மலைந்த வொன்னார் தலையைத் தடவி 
நடக்குங் கொல்யானைச் சயதுங்கனே . " 
மடையனைத் தண்டஞ் செய்ததை விலக் 
கக் கூத்தர் பாடியது " மீனகம்பற்றிய 
வேலையு மண்ணையும் வெற்படல்கப் , போ 
னகம் பற்றிய மாலலையோ பொருந் தாவர 
சர் , கானகம்பற்றக் கனவரைப்பற்றக் கவன் 
கள்பற்ற , வானகம்பற்ற வடிவேல் விடுத்த 
வரது கைனே . ” கூத்தர் மாணாக்கன் பாடிய 
அந்தாதிச் சழத்தி " மாவுறங்கின புள் 
ளுறங்கின வண்டுறங்கின தண்டலைக் , கா 
வு றங்கினவின்ன மென்மகள் கண்ணு றங்கி 
லன் கைடணைக் , கோவுறங்கு கடைத்தலைக் 
குல தீபவள்ளைகு தட்டநின் , சாவுறங்குபு 
கார சஞ்சலவஞ்ச லென்ன வடுக்குமே . " 
இராசாவுக்கு வேளையேதென்று கேட்ட 
சோமனுக்குக் கூத்தர் சொல்லியது . 
" தன்னுடைய தேவியர்க்குத் தார்வளவன் 
சானுரைப்ப , துன்னுடைய சீர்த்தி யுயர் 
நலமே - துன்னுபுகழ்ச்- சோமாதிரிபுவனத் 
தோன்றவே நின்புகழை , யாமா ருரைக்க 
வினி.77 அரியைப் பாடவேண்டு மென்ற 
போது கூத்தர் பாடியது . " ஆரேயெனு 
மொன்று சொல்லத் தொடங்கனு மவ்வி 
டத்துன் , பேரே வருமென்ன பே பெற் 
றேன் பெரு நான்மறையின் , வேரே மிதி 
லையின் மின்னுட னேவெய்ய கானடந்த , 
காரே கடல் கொளுந் தச்சிலை வாங்கிய கா 
குத்தனே . " இவர் சோழனுக்குப் பெண் 
வேண்டிப் பாண்டியன் சமஸ்த்தானத்திற் 
குச் சென்றபோது சோழனைப் புகழ 
வேண்டிப் பாடிய செய்யுள் கோரத்துக் 
கொப்போகன வட்டமம்மானே , கூறுவ 
துங்காவிரிக்குவை யையோ வம்மானே, 
ஆருக்கு வேம்புநிக சாகுமோவம் மானே , 
ஆதித்தனுக்கு நிகராம்புலியோ வம்மானே , 
வீரர்க்குள் வீரனொரு மீனவனோவம்மா 
னே , வெற்றிப்புலிக் கொடிக்கு மீன் கொ 


டியோ வம்மானே , ஊருக்குறந்தை நிகர் 
கொற்சையோவம்மானே , ஒக்குமோசோ 
ணாட்டைப் பாண்டி நாடம்மானே. " இவர் 
சோழனைப் புகழவேண்டி ( வென்றி 
வளவன் விறல்வேந்தர் தம்பிரான் , என்று 
முதுகிற்கிடான் கவசம் - துன்றும் ” எனக் 
கூறிச் சற்று நிதானிக்கையில் பாதி புக 
ழேந்தி முடிக்தனர் . இது நிற்க , ஒட்டக் 
கூத்தர் சோழனுக்குப் பெண்ணைக்கேட்டுத் 
தீர்மானிக்தனர் . சோழன் , மணத்தின் 
பொருட்டுத் தன்னாட்டைக் காக்க ஒட்டக் 
கூத்தரை வைத்துவிட்டு மதுரைக்குச் 
சென்றனன் . மண முடித்த பின்னர் தன் 
குமரிக்குச் சீதனப்பொருளாகப் புகழேந் . 
திப்புலவரையும் மற்றுமுள்ள பலபொருள் 
களையுமனுப்ப ஒட்டக்கூத்தர் , புகழேந்தி 
தன்னைப் பாண்டியன் சமத்தானத்தி லவ 
மதித்த தனிமித்தம் புகழேந்தியைச் சிறை 
யிட்டனர் . கல்யாணம் முடிந்தபின் தன் 
னூருக்கு வந்த சோழன் , ஒருநாள் கூத்தரு 
டன் பவனி வருகையில் புகழேந்தி மேன் 
மாடத்திருந்து பார்க்கச் சோழன் ஒட்டக் 
கூத்தரை நோக்கி இப் புலவர் சிறந்தவ 
என்றே வென்னக் , கூத்தர் ( மானிற் 
குமோ வந்தவாளரிவேங்கை முன்வற்றிச் 
செத்த , கானிற்குமோ வவ் வெரியுந்தழன் 
முன்கனை கடலின் , மீனிற்குமோ வந்த 
வெங்கட்சுறவமுன் வீசுபனி , தானிற்கு 
மோவக்கதிரோனு தயத்திற்றார்மன்னனே 
என்றனர் . இவர் தம் வினாவுக்கு விடை தரா 
தவர்களைச் சிறையிலிட்டு நவராத்திரியில் 
பலியிடுவது வழக்கம் , அவ் வழக்கப்படி 
இவர் நவராத்திரி பூசையில் இராஜன் சமு 
கத்துப் புலவர்களை வரவிடச் சிறைபி 
லடை பட்டுப் புகழேந்தியால் வல்லவ 
னாய குயவன் வந்து இறுமாந்துநிற்க அவ 
னைக் கண்ட கூத்தர் - மோனை முத்தமிழ் 
மும்மதமும் பொழியானை முன் வந்தெதிர்த் 
தவனாரடா ” என்றனர் . 

17 என்றனர் . இதைக் கேட்ட 
குயவன் ( கூனையுங் குடமுங் குண்டுசட் 
டியும் , பானையுஞ் செய்யு மங்குசப்பையல் 
யான் " என்றனன் , இதைக் கேட்டயர்ந்த 
கூத்தர் , மற்றொருவனை அழைப்பிக்கப் 
பொட்டைக்கண் அம்பட்டன் வந்தனன். 
அவனைக் கண்டு . விண்பட்டகொக்கு வல் 
லூறு கண்டென்ன விலவிலக்கப் , புண் 
பட்ட நெஞ்சொடு மிங்கு நின்றாய் பொட் 
டையாய் புகலாய் " என்றனர் . இதைக் 
கேட்ட அம்பட்டன் “ கண் பொட்டையா 


ஒட்டக்கூத்தர் 


291 


ஒட்டக்கூத்தர் 


யினும் அம்பட்டன் யான் 

யான் கவிவாணர் 
முன்னே , பண்பட்ட செந்தமிழ் நீயுந்திடுக் 
திடப் பாடுவனே " என்றனன் . இதைக் 
கேட்டு மற்றவனை வருவிக்கக் கம்மாளன் 
வந்தனன் . அவனை நீ யார் ? என வசன 
மாய்க் கேட்க அவன் செல்வன் புதல் 
வன் திருவேங்கடவன் சகத்குருவாங் , 
கொல்லன் கவியைக் 

குறை சொன்ன 
பேரைக் குறடுகொண்டு , பல்லைப் பிடுங் 
கிப் பருந்தாட்டமாட்டிப் பகைவர் முன் 
னே , அல்லும் பகலும் அடிப்பேன் கவி 
யிருப்பாணிகொண்டே 

ந 

னன் , 
இதனைக் கேட்டஞ்சி வேறொருவனை வரு 
விக்கத் தச்சன் வந்தனன் , அவனை நீ 
யார் ? என்ன , அவன் “ சொன்ன சந்தக் 
கவி யாவருஞ் சொல்லுவர் சொற்சுவை 
சேர் , இன்ன சந்தக்கவி யாதென்றபோதி 
லெதிர்த்தவரை, வன்னசந்தங் கெடவா 
யைக் கிழித்திந்த வாய்ச்சியினால் , கன்ன 
சந்தங்களிற் கவியாப்பைக் கடாவுவனே . " 
என இதைக் கேட்டு மற்றொருவனை வரு 
விக்க , வண்ணான் வந்து நின்றனன் . 
அவனை நீ யாரடாவென்று செருக்குடன் 
கேட்க , அவன் " சேலேய் விழி மடவாரிற் 
செங்கா வன்னஞ் சேர்பழனப் , பாலேய் 
மணவயிற் கூத்தரின் போலியர் பாப்புனை 
ந்த , நூலேய் 

துகளறத் தூய்தாக்கு 
நோன்மை நுவல்வதல்லால் , மேலேய் 
தமிழ்ப் புலவோரென்னை யென்ன விளம் 
புவதே என்றனன் . இதில் ஒட்டக்கூத் 
தர் கைக்கோளரும் தான் வண்ணானுமாத 
லால் " பாப்புனைந்த ஏலேய்து களற 
வென்பதில் , பாவோட்டி நெய்த வஸ்திரத் 
திலுள்ள மாசு நீங்க ” எனக் கூறிய தால் 
இவன் தம் ஜாதியையும் கூறினான் . ஆத 
லால் யாவரினுந் தீயன் என்று இருக்கை 
யில் புகழேந்தியின் மாணாக்கனாகிய 
வேளாளன் இவனை இம்மட்டிலே விடு 
தல் தகுதியன்றென்று கருதி , நீர் சோழ 
ராஜன்மேற் பாடிய அண்டத்துப் பரணி 
யென்னும் நூலில் , இவ் வண்டத்தையே 
நகரமாகவும் , சக்கரவாளகிரியையே மதி 
லாகவும் , அதற்குட் புறத்திலுள்ள கடல் 
களையே அகழாகவும் , பூமி நடுவிலுள்ள 
மகமேருவையே கோட்டைக் கொடிக் 
கம்பமாகவும் , உருவகப்படுத்தி வருணித் 
திருக்கிறீரே அகழ் மதிலின்புறத்திலன் 
றோ இருக்கவேண்டும் , அகத்திலிருப்பதா 
கக் கூறியது குற்றமன்றோ ? பெரும்புறக் 


கடலையே அகழெனக்கூற மறந்தீர்போ 
லும் , கவிச் சக்கரவர்த்தியாகிய கம்ப 
நாடர் , அயோத்தியா நகரவருணனையில் , 
நேமிமால்வரைமதி லாகநீள்புறப் , பாம 
மாகடல் இடங்காகப்பன்மணி , வாமமாளி 
கைமலையாக மன்னற்குப் , பூமியு மயோத் 
திமா நகரம்போலுமே " என்ற செய்யு 
ளைப் பார்த்ததும் , கேட்டதும் இல்லையோ 
என்றான் . அந்தமட்டிலே அக்நிதேவனு 
க்கு அபிடேகஞ் செய்தாற்போல ஒட்டக் 
கூத்தர் முகங்கருகி வாளா இருந்தனர் 
அவரைப் பிடித்திருந்த அகங்கார துட்டப் 
பேயோ விட்டுத் தொலைந்தது . நமக்குச் 
சம்பவித்த மானக்கேடெல்லாம் புகழேந்தி 
யால் சம்பவித்ததென்று உணர்ந்து மற்றக் 
கவிஞரை வரவழைத்து அவர்கட்குத் தக்க 
பரிசு அரசனைக்கொண்டு கொடுப்பித்து , 
அவர்கள் யாவரையும் தங்கள் இருப்பிடஞ் 
சேரும்படி செலவு கொடுத்தனர் . புக 
ழேந்தியைச் சிறையினின்று விடாத செய் 
திகள் யாவும் தோழிகளா லுணர்ந்த சோ 
ழன்மனைவி அரசனிடம் ஊடல்கொண்டு 
சோழன் , பள்ளியறைக்கு வருகையில் 
கதவடைக்கக் கண்ட சோழன் , ஊடல் 
தணிக்கப் பல இனிய மொழிகள் கூறியும் 
திறவாததால் சோழன் , தங்கள் மனைவி 
யர்க்கு ஊடல் நிகழுங்காலத்துப் புலவர் 
களைக்கொண்டு தணிக்கும் வழக்கம்போல் 
ஒட்டக்கூத்தரை அனுப்பினன் . கூத்தர் 
பள்ளியறைக்கண் சென்று " நானேயினி 
யுன்னை வேண்டுவதில்லை நளினமலர்த் , 
தேனே கபாடத் திறந்துவிடாய் செம் 
பொன்மாரி பொழி , வானே றனைய விரவி 
குலாதிபன் வாசல் வந்தால் , தானே திற 
க்கு நின்கைம்மலராகிய 

தாமரையே " 
எனக் கூறக்கேட்ட சோழன் மனைவி , " ஒட் 
டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டைத் தாழ்ப் 
பாள் என மற்றொரு தாழ்ப்பாளிட்டனள் . " 
கூத்தர் ஒளவையார் , கம்பர் புகழேந்தி 
இருவர்களையும் கண்டு கால் மடக்கு தற்கும் 
தம்மைக்கண்டு கால் மடக்காதிருப்பதற்கும் 
காரணம் சோழனைக்கொண்டு கேட்பிக்க, 
ஔவையார் அவர்கள் கவிவன்மைக்கும் 
நுண்ணறிவிற்குமென்று அறிவித்து அவற் 
றைத் தெரிவிப்பான் வேண்டிப் புகழேந் 
தியும் கூத்தருமிருக்கும் சவைக்கண் , தம 
துகையால் சில சமிஞ்ஞைகளைக் காட்டி 
யவற்றிற் கிணங்க வெண்பா பாடுக என 
இருவரையுங் கூறக் கூக்கர் “ இவ்வளவு 


ஒட்டக்கூத்தர் 


282 


ஒட்டக்கூத்தர் 


கண்ணினா ளிவ்வளவு சிற்றிடையாள் , புகழேந்தியின் கல்வித்திறத்தை வியந்து 
இவ்வளவே போலுமிள முலையாள்- இவ் இராப் போஜனத்திற்குச் செல்லாமலிருக் 
வளவு , நைந்தவுடலாணல மேவுமன்மதன் கையில் மனைவியார் கால நீட்டித்த தறிந்து 
கை , ஐந்து கணையால் வாடுவாள் ” என்ன போஜனத்திற் கழைக்க, வராமை கண்டு 
அக்கருத்துத் தமதல்லாததைத் தெரிவித்து சீனிகலந்த பால் கொண்டு வருவல் எனக், 
மீண்டும் திங்களின் பெயரில் ஒரு கவி , கூத்தர் , நீ பாலில் புகழேந்தியின் வெண் 
பொருள் வேற்றுமையாய் ழம்ழறை வாப் பாவைப் பிழிந்து தரினும் வேண்டேன் 
பாடுக எனக் கூத்தரும் வெள்ளத்தடங் என்றனர் . இதனைக் கேட்டு ஆங்குவந்து 
காச்சினவாளை வேலிக்கமுகின் மீதேறித், ஒளித்திருந்த புகழேந்தியார் , பொருக்கென 
துள்ளிமுகிலைக் கிழித்து மழைத்துளியோ வெளிப்படத் தம்பாற் பகைவிட்டுச் சிநே 
டிறங்குஞ் சோணாடா , கள்ளக் குறும்பர் கம் பாராட்டக் கண்டு இருவரும் களித் 
குலமறுத்த கண்டா அண்டர் கோபாலா , திருந் தனர் . இவ்வாறு சோழனிடத்து 
பிள்ளை மதிகண்டெம்பேதை பெரியமதியு வளம்பெற வாழ்கையில் ஒருநாள் குடந் 
மிழந்தாளே " என்றனர் . இதனைக் கேட்ட தை வீரசிங்காதீன மடத்தில் வாழ்ந்த தவ 
ஔவையார் ஒட்டா ஒருமதிகெட்டாய் சிகள் பலரில் ஒருவர் முத்தமிழ் விரகரா 
என்று அரசனுக்கு அவ்விருவரின் வன் கிய ஆளுடைய பிள்ளையார் தேவாரத்தை 
மை தெரிவித்தனள் . பின்னொரு நாள் யோதிப் பலியேற்பவர் , திருவீழிமிழலை 
சோழன் தனது சமஸ் தான வித்வான்க யீசர் திருப்பதிகத்தை ஓதிக்கொண்டு 
ளிருவரையும் அழைத்துக் கொண்டு திரு பலியேற்கு மொருதினம், அத்திருப்பதி 
நெய்த்தான மென்னுஞ் சிவத்தலஞ் கத்தி லுள்ள தாகிய - " கல்லானிழற்கீழா 
சென்று சேவித்து அவர்களிருவரையும் விடர்காவா யெனவானோ, செல்லாமொரு 
பாடக்கூற , ஒட்டக்கூத்தர் “ விக்காவுக்கா தேராய யன்மறை பூட்டி நின்றுய்ப்ப , 
வித்தாவிப்போய் விட்டானட்டார் சுட்டூர் வல்வாயெரி காற்நீர்க் கரிகோல் வாசுகி 
புக்கார் ., இக்காயத்தாசைப் பாடுற்றேயிற் நாண்கல் , வில்லாலெயி லெய்தானிடம் 
றேடிப்போய் வைப்பீர் நிற்பீர் , அக்கா வீழிம்மிழலைய்யே . என்னுந் தேவாரத் 
டப்பேய் தொக்காடச் சூழப்பாடத் தீவெப் தைச் சொல்லிக்கொண்டே ஒட்டக்கூத்த 
பாடப்பூண் , நெக்காடக்கானத் தாடப்போ ரது மனைவாயிலில் நிற்க , அப்புலவர் 
நெய்த்தானத் தானைச்சேவித்தே " என்ற பலவும் அறிந்தவராயினும் , அத்தேவாரப் 
னர் . மற்றொருநாள் திருக்குறுங்குடிப் பொருளைப் பலகாற் சிந்தித்தும் விளங்கா 
பெருமாளைப் பாடக்கூறக் கூத்தர் " திக் மையின் மயங்கி , அச் சிவயோகியாரை 
குக ளெட்டுக்கயந்துக்கமுற்றுத் திடுக்கிட் " இத் தேவாரத்தின் பொருள் கூறுக " 
டலற , மைக்கடற்குட் சரந்தைக்க விட் என்று கேட்டனர் . அவ்யோகியார் சின 
டோற் கிடமாமதுர, இக்கு முற்றிக்கணுச் ந்து , இதன் பொருள் யானறிந்திலேன் . 
சற்று விட்டுத் தெரித்திட்ட முத்தைக் , நீ அறிந்துரைப்பினும் , அத் தேவாரத்தின் 
கொக்குமொக்கிக் கக்கிவிக்குமச் சோலைக் ஒரு மொழியேனும் பொருள் நிரம்புமோ 
குறுங்குடியே " இவர் புகழேந்தி நளவெ என்றனர் . இது கேட்ட புலவர், விருப்ப 
ண்பா பாடிச் சோழன் சமஸ்த்தானத் தரங் மிகும் இன்னிசையோடு பாடுதலால் நிச்ச 
கேற்றுகையில் " மல்லிகையே வெண்சங் யித்தற் கரி தாயிற்று ; ஆதலின் அதன் 
கா வண்தே " எனுஞ் செய்யுளில் சங்கூது பொருள் யாது என்று கேட்டவழி , அவர் 
வோன் ஊதுங்கால் சங்கினடிப்புறத் தூது அதன் பொருளை மொழியாது வசைமொ 
வானேயன்றி மேற்புறத்தூது தல்வழக்கன் ழிந்தனரென்று பெருங்கோபங் கொண்டு 
றெனவும் செப்பிளங் கொங்கை மீர் அச் சிவயோகியாரைப் புலவர் கசையைக் 
திங்கட் சுடர்பட்டுக் கொப்புளங் கொண்ட கொண்டு அடிக்க , அவரும் மடிந்து வீழ்ந் 
குளிர்வானை " எனும் வெண்பாவில் திங்க தார் . மாறுபட்ட மனத்துடன் பெருஞ் 
ளின் சுடர் பட்டுக் கொப்புளங்கொண்ட சினங்கொண்ட ஒட்டக்கூத்தர் , அழிவற்ற 
குளிர்வான் என்றது சரியே ஆயினும் அக் சிவனடியார்க்கு இவ்வாறு அழிவியற்றித் 
கொப்புளத்திலிருந்து சீயாவது சிலை நீரா தம் மனையடைய அச்சிவயோகியார் வசிக 
வது வடிதலுண்டோ என வினாவி அவர் கும் மடத்திலுள்ள சங்கமர்கள் இச்செய்தி 

விடையா லமைந்து , ஒருநாள் கேட்டலும் பெரிதொலித் தெழுந்து 


கூறிய 


ஒட்டக்கூத்தர் 


203 


ஒட்டக்கூத்தர் 


ஆசிரியரை இறைஞ்சி அநுமதி பெற்று 
வில் , வாள் , அம்பு முதலிய ஆயுதங்களை 
ஏந்தியவராகி அப்புலவர்மனையை அடை 
ந்தனர் . இவர்கள் வருவதை முன்னரே 
அறிந்த புலவர் , அரசனையடைந்து நடந்த 
தனைத்தும் அறிவிக்க , ஒருபசுங் கன்றின் 
பொருட்டுத் தன் புதல்வனைத் தேர்க்காலி 
லிடறிய சோழன் குலத்துதித்த இராஜ 
ராஜன் கேட்டு , பெரிதும் மயங்கிக் கலங்கி ; 
இப்பெரும் பழிக்கு என்ன செய்வதென்று 
நடுங்கி நிற்க , அத்தருணத்தே, ஆங்குப் 
புலவரிருப்பதை அறிந்த சங்கமர்கள் அர 
சன் திருமுன்பெய்தி நடந்ததை முறை 
யிட்டார்கள் . அம் முறைப்பாடு கேட்ட 
மன்னன் ( சிவபெருமானுக்குரிய வடிவம் 
குரு, இலிங்கம் , சங்கமம் என மூன்றாகு 
மென்று வேதாகமங்கள் இயம்பாநின்றன . 
இவ் வொட்டக்கூத்தர் இவற்றை யெல் 
லாம் அறிந்தும் , தம்மனையிற் பலிக்கெய்தி 
யாதொரு குற்றமுமிலராய் நின்ற சிவ 
யோகியரைக் கொன்று நம்பாலடைந்த 
னர் . இதற்கு யாது புரிவம் என்று வருந்தி 
அச்சங்கமரை நோக்கி “ அடிகளே ! இச் 
சங்கமக் கொலைக்குச் சிவாகமங்களில் 
விதித்த பரிகாரம் யானே புரிகின்றேன் " 
என்று பணிந்தனன் . சங்கமர் , அக்கூத்தனை 
ஒறுத்தற் குரியேம் ; ஆதலால் அவனைக் 
கொண்டாலன்றி மீளேம் என்று உறுதி 
யாக நிற்க , அரசன் புலவரை வேறோ 
ரிடத்திற் சேமித்து வைத்து , புதல்வனை 
மந்திரியால் அழைப்பித்து , " எனக்கு 
நேர்ந்த குறையை மாற்றுவாயாக " எனத் 
தன் மகனை வேண்ட , அவனும் " பிதா 
மாதாக்கள் இயம்பியது யாதாயினும் அது 
தவமென்று கொள்வதே மைந்தர் கடமை ; 
சூரிய குலத்தவருள் தந்தை , ஆசிரியர் 
இவர் சொற்களைக் கடக்கும் கொடி 
யோரை இப்பூமி தாங்காது . நரகமே தன் 
பாற்கொள்ளும் . மனைவி , புத்திரர் செல்வ 
முதலியவை அருமையல்ல ; கீர்த்தியொ 
ன்று அரியது . உடலம் நிலையன் றென் 
பதை அறிந்தும் அதைப் பொருளாக 
எண்ணி , உமது உரையைக் கடப்பவனல் 
லேன் . என்னை உமது இஷ்டப்படியே 
செய்க ” என் றனன் . இவற்றைக் கேட்ட 
மன்னவன் மகிழ்ந்து மகனை மூபெல்லக் 
கில் ஏற்றித் திரையிடுவித்துக் கொண்டு 
அவையை யடைந்து சங்கமரை நோக்கி , 
“ சங்கமக் கொலை புரிந்த இவனை நீர் நோக் 


குவதுந் தகுதியன் றாதலால் , ஓர் மறை 
விடத்தில் வைத்துக் கொல்க எனக் கூறி 
விடுத்தான் . அரசன் சொல்லை மதித்து 
அச் சிவிகையுடன் ஓரிடத்தைச் சேர்ந்த 
போது , அச்சங்கமருட் சிலர் இவன் ஒட் 
டக்கூத்தன் தானா ? என்று முகத்தைப் 
பார்த்துத் தெரிந்து கொண்டு பின் கொல்ல 
வேண்டும் . செய்யுங் கருமத்தைத் தெளி 
ந்து கொள்ளாமலே செய்யின் , அது மனத் 
துன்பத்துக்கு ஏதுவாகும் என்ன , இது 
கேட்ட அனைவரும் அவ்வாறே பார்க்க 
விசைந்து சிவிகைத்திரையை நீக்குதலும் 
அரசனுடைய குமாரன் 

அதிலிருத்தல் 
கண்டு கவலைகூர்ந்து , அவனை அணைத்துக் 
கொண்டு எல்லாரும் அழுதொலிக்க, அக் 
குமாரன் “ நீவிர் எண்ணியதை என்பாற் 
செய்க என் றனன் . அப் பெரியரோ, 
" குழந்தாய் ! பாதகமெவற்றினும் கொடிய 
சங்கமக்கொலை புரிந்தவன் ஒட்டக்கூத்தனா 
யிருக்க , அவனை விடுவித்து இளவரசுக் 
குரிய நின்னைக் கொல்லும்படி , நின் பிதா 
வஞ்சகம் செய்தான் " என்னலும் , புதல் 
வன் " யானும் என் தந்தையும் உடன் 
பட்டு இவ்விதச் செயல் புரிதலின் நீர் 
விரும்பி எங்களுடன்பாட்டின்படி புரிவது 
நீதியாம் " என்றனன் . இது கேட்டலும் , 
அப் புதல்வனது அரும்பெருஞ் செய்கை 
யை வியந்து கூறி அவனுடன் திரும்பி 
அரசனிடஞ்சென்று " அண்ணலே ! உன் 
அரும்பெறற்புதல்வனைக்கொன்று கொலை 
ஞனாகிய கூத்தனைக்காக்க வெண்ணியது 
நீதியா ; நீதிப்படி 

நீதிப்படி புலவரை எம்பாற் 

என்று உறுதியாக நின் றனர் . 
இம்மொழி கேட்டுக் கலங்கிய வேந் தனது 
செயலறவு நோக்கிய ஒட்டக்கூத்தர் , வே 
றொரு சூழ்ச்சியை உள்ளத்திலுன்னி . 
அரசே என்னை , இவ்வடியர்பால் ஈக 
அடைக்கலம் புக்கயானே இவர்க்கீக என 
வேண்டும்போது நீர் தருதலால் உமக்கு 
வருங்குறையாது என்றவளவில் அரசன் , 
இதனால் வித்துவாபிமானம் இலனாயி 
னேன ; இனி உங்கள் சித்தம் என்று கூறி 
னன். உடனே புலவரைக் கொண்டு 
அச்சிவனடியார் சென்றனர் ; சூரியன் 
மேற்றிசை யடைந்தான் . அக்காலத்தே, 
புலவரும் அக் கூட்டத்தவரை வணங்கி , 
யோன் முக்காலமும் சிவபூசை செய்யும் 
நியமமுடையேன் ; இன்று அந்நியதி தவ 
றிற்று ; அது தவறா வண்ணம் விடைகல்க ” 


நருக 


ஒட்டக்கூத்தர் 


295 


ஒட்டக்கூத்தர் 


என 


EG 


என்று கேட்டுக்கொள்ள , அப் பெரியோ 
எனைவரும் அன்புடன் ( அதுபுரிக " என் 
றனர் . புலவர் அங்குள்ள அரிசொலார் 
நதியடைந்து நீராடி 

வெண்ணீறுங் 
கண்டிகையு மணிந்து ஐந்தெழுத்தைச் சிந் 
தித்துச் சிவபெருமானைப் பூசித்து என் 
மனக்கவலையகல் அருள் புரிக எனப் பிரா 
ர்த்தித்து , பின்பு அருகிலிருந்த முளைச் 
சாளம்மை என் 

காளிகோயிலை 
அடைந்து யாவரும் விலகியிருக்குந் தரு 
ணம் பார்த்து அக்கோயிற் கதவடைத்துத் 
தாழிட்டுக் கொண்டனர் . இஃதறிந்த 
சிவனடியார்கள் பெருங் கோபங்கொண்டு 
புலவரை எவ்வாறாவது கொல்ல நினை 
புங்கால் , அவருட்சிலர், புலவர் ஆலயத்து 
ளிருப்பதால் விடிந்தபின் வெளிபடுத்திக் 
கோறலே விழுமிதென்று சொல்ல , அத 
குடம்பட்டு அன்றிரவெல்லாங் காவல் 
பூண்டிருந்தனர் . உள்ளேயிருந்த புலவர் 
இவ் வாபத்தை அகற்றி யருள்வாய் 
என்று அக் காளிகாதேவியைப் பிரார்த் 
தித்தவழி தேவி அவர் முன்பு தோன்றி , 
அருந்தவர்க்கு அநாதித் 

அநாதித் தெய்வமாக 
விளங்கும் வீரபத்திரக் கடவுளே உம்குல 
தெய்வம் என்றெண்ணி , அப்பெருமான் 
பேரில் ஓர் பிரபந்தமியற்றுக " என்ற 

அது கேட்ட புலவர் , தேவியே ! 
யானியற்றும் பிரபந்தத்தை , நீயே எழு 
தத் திருவுளம் வைத்தால் விரைவின் 
முடித்து விடலாம் என்னலும் தேவியும் 
சம்மதித்து , புலவர் சொல்லச் சொல்ல 
எழுதி வருவாளாயினள் . இங்கனம் எழு 
தும்போது தேவியின் ஒருகையி லேந்திய 
தீபம் சிறிது சலனமடைய , அத்தருணம் , 
புலவர் வீராசம்பாடும் நிலைமையி லிருந்த 
தினால் அக்குண முடையராய் , கைத்தீபம் 
அசைவதென் என்று அத்தேவியின் கன் 
னத்திலே தங் கரத்தாலடித்து , பின் சாந்த 
ரசம் ஓதுங்கால் தாம் செய்த தவறுதெளி 
ந்து உடனடுங்க , தேவியும் , பரிவுடன் 
இச்செயல் நின்போத மின்றி நிகழ்ந்த 
தாகலின் அதுபற்றிக்கவலற்க என்றருளி 

இவ்வாறு , வீரபத்திரக்கடவுள் 
வெற்றியை நாற்சீரடிப் பாடல்களால் , 
பாணி , என்னும் பிரபந்தமாகப் பாடி 
முடித்தலும் சூரியனும் இருளகல உதய 
மாயினன் , காத்திருந்த சிவசரணரும் புல 
வரை வெளியேறும்படி அழைத்தனர் . 
அதற்குப் புலவர் இஃது என்று ஓர் துவா 


ரத்தின் வழியே பாணியை நீட்ட , அதனை 
வாங்கி வாசித்து , இவ்வாறு நம்கடவுள் 
சரித்திரத்தை முடித்தது வியப்பு எனக் 
கூறி அதனைப் பாராட்டி , கோபந் தணி 
ந்து குதுகலித்தவராய்த் தங்கைக் கத்தி 
யைத் துவாரத்தின் வழியே நல்கி உம 
திஷ்டப்படி செய்வீராக என்று கூறி 
னர் . அதைக்கேட்ட புலவர் யான் செய்த 
கொலைகாரணமாக 

என்னைக் கொல்லத் 
துணிந்த நீர் இங்கனமிசைத்தல் என் ? 
எனவினாவ , அச்சிவசரணர் , நம்கடவுள் 
தக்கன் யாகத்தை அழித்த சரிதத்தை 
நீர் இனிது பாடி முடித்தமையால் , உம் 
மால் இன்னும் பல பிரபந்தங்கள் பாடிக் 
கொள்ளலாம் என்பதுட்கொண்டு இக்கைக் 
கத்தி யீந்தோம் என்னலும், புலவர் வெளி 
வந்து வணங்கினர் . அவ்வருந்தவர் , முன் 
பொருவன் கொணர்ந்ததொரு புஸ் தகம் 
மெய்ப்பொருணாயனாரது இறுதிக் கேது 
வாயிற்று ; நீர்வரைந்த இந்ஏல் தானுங் 
கொலை தவிர்தற்கு ஏதுவாயிற்று 
வியந்து புலவரைப் பலவாறு புகழ்ந்து , 
அப்புலவர் பிரார்த்தனைப்படி அவர் தீவி 
னைக்குப் பரிகாரமும் இயற்றியருள் புரிந் 
தார்கள் . பின்னர் , புலவர் , கங்கை வீரேசர் 
சந்நதியில் தக்கயாகப் பரணியை அரங் 
கேற்றி , அப்போது தாம் அடிமைப்பட்ட 
சங்கமக் குரவராற் பலவரிசைகள் அளிக் 
கப் பெற்றனராய்த் திரும்பி அரசனவை 
யை யடைந்தனர் . அரச னெதிர்கொண்டு 
வந்து புலவரே ! கொலைப்போர் வழக்கு 
எவ்வாறாயிற்று என்று வினாவினான் . புல 
வர் ஆழாக்கு எண்ணெயோடொழிந்தது 
என வியப்பிற்கூறி , பரணிபாடியது முத 
லிய செய்திகளை அறிவித்தலும் , அரசனு 
வந்து அவையோர் மகிழ ஒட்டக்கூத்தரை 
வியந்து புகழ்ந்து வரிசை பலவளித்து 
விக்க, புலவர் தம்மனையினெய்தி அந் 
தணர் வறியவராதியர்க்குத் தான தரும 
மளித்து முன் போலச் சுற்றத்துடன் சுக 
மாகக் களித்து வாழ்ந்து மரணமடைந்தனர் . 
இவரது மரணச்செய்தியறிந்த ஒளவையார் 
இவரது பிரிவாற்றா தவராய் “ நூற்றெண் 
பதின்காத தூங்கு நறுந்தமிழி , னேற்ற 
மினியென்னா யியலுமோ - போற்று , 
புவிராசர் யாரும் புகழு மொட்டக்கூத்தக் , 
கவிராசன் காட்சியிலாக்கால் . 11 எனக் 
கிலேசித்து நீங்கினர். இக் கதைகளுள் 
புகழேந்தி சம்பந்தமுள்ள கதைகள் தமிழ் 


னவ . 


னள் . 


ஒட்டணி 


295 


ஒப்பிலாமணிப்புலவர் 


நாவலர் சரிதையிற் கூறப்பட வில்லை. ஒத்தாயணமகாராஜன் - இவன் சில்பி எனும் 
தொண்டைநாட்டுப்பிரதிகளில் கண்டவை . நாட்டாசன் சைான் , பிறரைக் கருணை 
இவர் செய்த நூல்கள் இராமாயணம் உத் புடன் காப்பவன் . இவனை சோதிக்க மணி 
தரகாண்டம் , ஈட்டியெழுபது எழுப்பெழு சூடனென்பான் தொழுநோயுடன் 
பது , அண்டத்துப்பரணி , குலோத்துங்க அவனது அழுகிய திருவடி தீர்த்தங்கொ 
சோழன் உலா , குலோத்துங்கன் கோவை , ண்டு நற்கதி பெற்றவன் . 
தக்கயாகப்பரணி முதலிய . 

ஒத்தாழிசைக்கலிப்பா - இது , ஒத்தாழ்ந் 
2. செங்கான் மடவன்னம் படர் தீயா 

திசைத்தலின் ஒத்தாழிசை, இது , வண் 
மென வெருவி , சிறையின் பெடை மறை 

ணக வொத்தாழிசைக் கலிப்பா , அம்போ 
யக்கொடு திரியத்திரள் கமுகின் , பைங் தாங்கவொத்தாழிசைக் கலிப்பா, நேரிசை 
காய் மரக தமீது படர்ந்தேறி நறுந்தண் , 

யொத்தாழிசைக் கலிப்பா என மூன்று 
பாளைக்கிடைப்பவளக் கொடிபடர் காவிரி 

வகைப்படும் . 
நாடா , தங்காதலியருமைந் தருமுடனாக ஒப்பிலா மணிப்புலவர் - இவர் தொண்டை 
வணங்கித், தலைகா வெ மதுடல்கா வெம் நாட்டார் . இவர்மகா கொடையாளியாகிய 
துயிர் காவகளங்கா , கொங்கா மன துங்கா குமணனைப் பாடிச்சென்று அவனில்லா 
வெனமதுரே சர்வணங்கும் , கொல்யானை மையால் அமணனை நோக்க அவன் என் 
யபங்காவிவள் குழலோசை பொறாளே. " தமயன் சிரத்தினைக் கொண்டுவந்து கொடுக் 
இரண்டாமடி அம்பிகாபதி பாடியது . 

கின் வேண்டியது தருவேன் எனக்கேட்டுக் 
" கொவடமென்னிரு கொங்கையின் மேல் , காட்டிற் சென்று தன் தம்பிக்கு அரசைக் 
ஆகாவடமான தறிந்திலையே , தியாகா 

கொடுத்து வேடனைப்போல் காட்டிற் 
பரணா திசையானைகளின் , பாகாபரராச காலங்கழித்துவரும் குமணனைச்சில அடை 
பயங்கரனே . " இச் செய்யுட்களும் ஒட்டக் 

யாளங்களாலறிந்து அவனை நோக்ள் " மாக் 
கூத்தர் பாடிய தாகத் தெரிகிறது . 

தையிலேவாழும் மகுடத்தியாகி யுனக் , 
எந்தச் சமயத்தில் பாடியசோ தெரிய கேந்து தழும்போவிரண்டுளதே - வேந்தர் , 
வில்லை . 

முடித்தழும்புன் காலிலே முத்தமிழோர்க் 
ஒட்டணி- தன்னாற கருதப்பட்ட பொருளை 

கீயும் , படித்தழும் புன்கையிலே. பார் . 
மறைத்து அதனை வெளிப்படுத்தற்குத் 

எனுஞ் செய்யுளைப்பாடி இரப்போர்க்குச் 
தக்க பிறிதொன்றனைச் சொல்லுதல் . 

கொடுத்துத் தழும்பேறிய கையாலும் , 
இது அடைமொழியால் வேறு பலபெயர் 

தோளிலுள்ள விற்றழும்பாலும் , குமணன் 
பெறும் . ( தண்டி ) 

என்றறிந்து " ஆடெரிபடர்ந்த கோடுயர் 

அடுப்பில் , ஆம்பிபூப்பத்தேம்பசி யழல , 
ஒட்டர் - இவர்கள் முதலில் ஒட்டாம் ( ஒரி 

இல்லி தூர்ந்தனள் பொல்லாவறு முலை , 
ஸாநாட்டி லிருந்து குடியேறினவர்கள் 

சுவைதொறும் சுவை தொறும்பால் காணா 
இவர்கள் கபடமற்ற ஜனங்கள் ஆண்களும் 

மல் , குழவி தாய்முகநோக்க , மனைவி 
பெண்களும் வேலை செய்து ஜீவனம் செய் 

யென்முகநோக்க யாமும் , நின்முகம்கோ 
இவர்கள் தொழில் , வீடுகட்டுதலில் 

க்கி வந்தனம் குமணா" என்ற செய்யுளைப் 
கடைக்கால் தோண்டல் கிணறெடுத்தல் 

பாடினர் . இவன் வள்ளல் ஆதலினால் 
குளம் தோண்டல் முதலிய . இவர்கள் தங் 
களுக்குக் கிடைத்த கூலியினால் உழைப் நான் அரசுசெய்கையில் வரவில்லை இப் 

என் தம்பி விரும்பியது என் தலை . நீர் , 
பின் சிரமம் நீங்க லாகிரி வஸ்துக்களைப் 

போது வந் தீரெனுங் கருத்துடன் . அந்த 
பானஞ் செய்வர் . இவர்கள் பன்றி முத 

நாள் வந்திலை யருங்கவிப்புலவோய் , இந்த 
விய மாமிசபக்ஷணிகள் . இவர்களில் பெண் 

நாள் வந்து நீ நொந்தெனை யடைந்தாய் , 
கள் ஒரு புருஷனை நீக்கிவிட்டு வேறொரு 

தலைதனைக் 

கொடுபோய்த் தம்பிகைக் 
வனை மணக்கலாம் . 

இவர்கள் பாஷை கொடுத்த தன் , விலை தனை மீட்டுன் 
வடுகு . ( தர்ஸ்டன் ) 

வறுமை நோய்களையே . ” என்று கூறித் 
ஒட்டியழனி - ஒட்டிய நூல் இயற்றியவன் . தன் தம்பி தன் தலை ஆயிரம் பொன் விலை 
இது மந்திரசாத்திரம் . 

பெற்றதாக மதித்ததைப்பற்றி " வெம்புங் 
ஒட்டி ரவாகனன் -- ஒரு ராஜரிஷி . அம்பை காலை வெதும்பி விழுஞ்சிரம் , செம்பொன் 
மின் தாயுடன் பிறந்தவன் , 

கோடி விலையெனச் சிந்தித்தான் , உம்பர் 


ஒப்பில்போலி 


296 


ஒருபொருட்பன்மொழி 


நாடுமுலகினுந் தேடினும் , எம்பிபோல் வோன் பிரிந்துழி கிழத்திமாலையம் பொ 
எமக்கியாவருரியனே என்று உடைவாளை ழுது கண்டிரங்கல் , பாங்கி புலம்பல் , தலை 
எடுக்கப் புலவர் தடுத்து " ஆறுபெருக்கற்ற வனீடத் தலைவி வருந்தல் , தலைவியைப் 
ருந்திடர் தான் பட்டாலும் , ஊறலமையா பாங்கி கழறல் , தலைவி முன்னிலைப் புற 
தோ வுலகாற்றத் -தேற , வறியையே மொழி மொழி தல் , பாங்கியொடு பகர்தல் , 
யானாலுமென் வறுமை மாற்றச் , சிறியை பாங்கியச் சுறுத்தல் , நீங்கற் கருமை தலைவி 
யோசீர்க்கு முணாசெப்பு . ” என்று ஒரு சிற் நினைந்திரங்கல் , தலைவிக்கவன் வரல் பாங்கி 
பியையடுத்து அவனுக்குத் தன்னெண்ணம் சாற்றல் , சிறைப்பு றமாகச் செறிப்பறிவு 
தெரிவித்துக் குமணனது வெட்டிய சிரத் றுதல் , முன்னிலைப் புறமொழி மொழிக் 
தைப்போலச் செய்வித்துக்கொண்டுபோய் தறிவுறுத்தல் , முன்னின்றுணர்த்தல் , முன் 
அமணராசன் முன் காட்டினார் . அமணன் னின்றுணர்த்தியோம் படைசாற்றல் , கிழ 
தமயன் சிரத்தைக் கண்டு துக்கமடைந்து வோன் தஞ்சம்பெறாது நெஞ்சோடு கிளத் 
புலவரைக் கொல்ல எண்ணுகையில் புல தல் எனும் விரியினையு முடையது . 
வர் தமயனை உயிருடன் கொண்டுவரின் 

ஒருசிறைப்பெயரியனார் -இவர் நாஞ்சில் 
இராச்சிய முதலிய அவருக்கே 

அவருக்கே தருவ வள்ளுவனைப் பாடிப் பரிசில் பெற்றவர் . 
னென்று அவன் உறுதி செய்தபின் அரச ( புறம்- கங எ ) முல்லையையுங் குறிஞ்சியை 
னைக் கண்டு தம்பியின் எண்ணம் தெரி 

யும் புனைந்து பாடியுள்ளார் . தலைமகனைத் 
வித்து அழைத்து வந்து அரசு கொடுப்பித் தேர்ப்பாகன் தேற்றுவதாக இவர் கூறி 
துப் பரிசுபெற்றுச் சென்றவர் , 

இவர் 

யது இன்பந்தரற்பாலது . இவர் பாடியன 
மற்றுஞ் சில பிரபுக்களைப் பாடின தாகப் வாக நற்றிணையில் கஉஎ - ம் பாடலொன் 
பல செய்யுட்கள் காணப்படுகின்றன . றும், குறுந்தொகையி லொன்றும் , புறத்தி 
அவை ( இடுவோர் சிறிது விரப்போர் 

லொன்றுமாக ( ந ) பாடல்கள் கிடைத் 
பெரிது , கெடுவாய் நமனே கெடுவாய் 

திருக்கின்றன, ( நற் ) 
படுபாவி , கூவத்து நாரணனைக் கொன் 

ஒருதனிநிலை - போரினைச் செய்யும் சேனை 
நாயே கற்பகப்பூங்கா வெட்டலாமோ 

யிடத்து வெள்ளம் தள்ளாதபடி கல்லாற் 
கரிக்கு " மையூருங் கண்ணார் மயங்கப் 

கட்டினகரையே போலப்பெரும்படையை 
பொரு கரும்பு , கையூருங் காமாவுன் கண் 

ஒரு வீரன் தடுத்த நிலையைச் சொல்லி 
ணாணை- செய்யூர் , வளவனையினான் பிரிந்த 

யது . ( பு . வெ . ) 
வாறுனக்குச் சொன்ன , வுளவனையினா 
னென்றுரை , " எனக் கூவத்து நாரணனை ஒருபுலவன் வண்டியூர்க் கெழுந்தருளப் 
யும் , வளவனயினானையும் , பல இனிய கவி 

பண்ணுகின்ற மண்டபத்திற் கூறியது . 
களையும் பாடின செந்நாப்புலவர் . 

" அடும்போதுஞ் சொல்லில்லை யென்று 
ஒப்பில்போலி- தன்னை ஒத்தவீரன் இலன் 

மடுஞ்சோ, றிடும்போதுஞ் சொல்லில்லை 
( நான் சிங்கம் ) எனும் சொல் போல்வது . யென்றும் - குடும்பமெனும் , பேய்க்கொ 

ளித்துப் போகின்றேன் பேறை யூராதி 
ஒப்புமைக்கூட்டவணி --அஃதாவது வர்ணி 
யங்களாகிய பல பொருள்களை யாயினும் 

பனே , தாய்க் கொளித்த சூலுண்டோ 
அவர்ணியங்களாகிய பல பல பொருள் 

தான் . இதைக் கேட்டு வேம்பத்தூர் 
களையாயினும் பொதுவாகிய ஒரு தரு 

வேதியப் பிள்ளைகள் கூறியது . " ஒன்று 
மத்தின் முடித்தலாம் . இதனை வடநூலார் 

மறியோமும் மாணையப்பரே , சென்று 
துல்லிய யோகிதாலங் காரமென்பர் . தொழில் புரியுஞ் சீபதியார் 
ஒருசார்பகற்குறி - அதாவது ஒரு கூற்றுப் 

கயிற்றினாற் கட்டிக் கதவு படத் தெற்றி 
பகற்குறி , யாதெனில் தலைவன் மற்றை இயற்றினாலென் செய்வோம்யாம் . இந் 
நாள் தன் வேட்கை மிகுதியால் பகற்குறி 

தப் பாடல்களைப்பற்றிய கதையொன்றுந் 

தெரியவில்லை. தமி -நா சரி . 
யிடத்து வந்துநிற்க. தலைவியைப் பாங்கி 
குறியிடத்துச் செலுத்தாது மறுத்துக் ஒரு பொருட்பாட்டு - சித்திரக் கவியிலொ 
கூறத்தலைவன் வருந்திப்போதலான் இது ன்று - ஒன்றனையே வருணித்துப் பாடுவது. 
பகற்குறியாகாது ஒருசார் பகற்குறி யெ ஒரு பொருட்பன் மொழி ஒரே பொரு 
னப்பட்டது . இது. இரங்கல், வன்புரை, ளைத் தருகின்ற பல சொற்கள் சிறந்து 
இற்செறிப் பெனும் வகையினையும் , கிழ நிற்றல் . (நன் . ) 


கன்றக் , 


ஒருவழித்தணத்தல் 


297 


ஒற்றுப்பெயர்த்தல் 


ஒருவழித்தணத்தல் இது கூறிய பாங்கி 

மேலைச்சேரி வென்றதெனச் சொல்லாம 
யுடன் வரைதற்கு உடன்பட்ட தலைவன் , லுணர்தல் , பாரிசேஷம் - கூட்டிக்கழித்தல் , 
தன் ஊருக்கு ஒருவழிப்போய் வருகின் ஒழிப்பணி - அஃதாவது ஒரு தருமத்தையா 
றேன் எனப் போதல் . இது செலவறிவுறு 

சோபித்தற் பொருட்டொரு தருமத்தை 
த்தல் , செலவுடன் படாமை , செலவுடன் மறுத்தலாம் . இதனை வடநூலார் அபந்தி 
படுத்தல் , செலவுடன் படுதல் , சென்றுழிக் யலங்கார மென்பர் . 
கலங்கல் , தேற்றியாற்று வித்தல் , வந்துழி ஒழிவிலொடுக்கம் 

கண்ணுடைய 
நேர்ந்துரை, எனும் ( எ ) வகையினையும் , வள்ளலார் இயற்றிய வைதிக சைவ நூல், 
தன் பதிக்ககற்சி தலைவன் சாற்றல் , பாங் இது சரியைக்கழற்றி , கிரியைக்கழற்றி , 
கிவிலக்கல் , தலைவனீங்கல் , வேண்டல் , யோகக்கழற்றி , துறவு , வாதனைமாண்டார் 
பாங்கி விடுதல் , பாங்கி தலைவிக்கவன் தன்மை, நிலையியல்பு முதலியவற்றை 
செலவுணர்த்தல் , தலைவிநெஞ்சொடு புலத் 

விளங்க விளக்கும் . இந் நூலுக்குத் திருப் 
தல், சென்றோனீடலிற் காமமிக்க கழி போரூர் சிதம்பரசுவாமிகள் உரையியற் 
படர் கிளவி , தலைவியைப் பாங்கியாற்று றினர் . 
வித்தல் , தலைவன் வந்தமை பாங்கியுணர்த் ஒழக்சை - இது வை தருப்ப செய்யுணெறியு 
தல் , பாங்கி தலைவனொடு நொந்து வினா ளொன்று , இது வெறுக்கத் தகுமின்னா 
தல் , தலைவன் பாங்கியொடு நொந்து வினா இசையின்றி வரத்தொடுப்பது . ( தண்டி ). 
தல் , தலைவியை யாற்றுவித்திருந்த வருமை ஒழுக்கம் - நல்ல வேதியரைத் தம் குரவர் 
கூறல் எனும் விரியினை யுடைத்தாம் போல் எண்ணல் , குரவரை நமஸ்கரித்தல் , 
( அகம் . ) 

கண்டவுடன் எழுந்திருத்தல் , துறவிகளைக் 
ஒரு உத்தனர் - ஒரு தமிழ்ப்புலவர் . கோட காத்தல் , பழி பாவங்களுக்கஞ்சல் , குரவர் 
டங் கண்ணியுங் கொடுந்திரை யாடையும் , முன்புகழாமை , பார்ப்பார் , தவசி , சுமை 
வேட்டது சொல்லி வேந்தனைத் தொழுத யுடையார், நோயாளர் , பாலியர் , பசுக்கள் , 
லும் ஒத்தன்று எனப் பாடியவர் . ( புற - நா . ) பெண்டிர் இவர்களுக்கு வழிவிலகிச் 
ஒல்லையூர் கீழான் பெருஞ்சாத்தனுக்குத் 

செல்லல் முதலிய . 
தந்தை , 

ஒளி- நாடக வகையில் ஒன்று . அது , சந்தி 
ஒல்லையூர் கீழான் மகன் பெருஞ்சாத்தன் நிருதையும் , அநிருதையும் , சந்தியா நிரு 
குடவாயில் நல்லாதனாராற் பாடல் பெற்ற தையு மெனமூன்று . அது , உள்ளோன் 
வன் . வீரர் , பாணர் முதலியவருக்கு உதவி தலைவனாக உள்பொருளும் , மிகப் பொரு 
புரிந்தவன் . இவன் பெயர் சாத்தனென ளும் , இலப் பொருளும் , இரவுப் பொருளு 
வும் வழங்கும் வேளாளன் . ( புற - நா . ) 

மென்றும் , இல்லோன் தலைமகனாக இல் 
ஒல்லையூர் தந்தபூத பாண்டியன் - இவன் பொருளென்றும் ஐந்து வகைப்படும் . 
கவிவல்ல பாண்டியன் . இவனுக்குப் பூத ( வீரசோ. ) 
பாண்டியனெனவும் பெயருண்டு . இவன் 

இவன் ஒள்வாளமலை - உரம் பொருந்திய தோளி 
சிநேகர் மாவன் , ஆந்தை , அந்துவஞ்சாத் னையுடைய வாள் வீரர் ஆர்க்கும் வீரக்கழ 
தன் , ஆதனழிசி , இயக்கன் முதலியவர் லினையுடையானுடன் ஆடியது . ( பு . வெ . ) 
கள் . இவன் மனைவி இவனுடன் றீயிற் ஒளிநூல்வல்லோன்- சங்கிதை , ஓரை கணி 
பாய்ந்தாள் . " மடங்கலிற் சினை இமடங்கா தம் மூன்றினையுமறிந்து முக்காலமும் அறி 
வுள்ளத், தடங்காத்தானை வேந்தருடங்கி யுந்திறம் வாய்ந்தவன் . ( சோதிடன் .) 
யைந் , தென்னோடு பொருத்து மென்ப ” ( சுக் -நீ .) 
என வஞ்சினக்காஞ்சி பாடினவள் . ( புற - ஒற்றர் பகைவர் , குடிமக்கள் வினைசெய் 
நா .) ( அக - நா .) 

வோர் இவர்களின் செய்திகளைத் திறமை 
ஒழித்துக்காட்டணி- அஃதாவது ஒரு பொ யாக அறிந்து உணர்ந்தவைகளை மறைவில் 

ஓரிடத்தில்லையென வொழித்து அரசனுக்கு அறிவிப்போர் . ( சுக் - நீ.) 
மற்றோரிடத் துண்டென்று நியமித்தலாம் . ஒற்றளபெடை - பாட்டில் ஓசை குறையின் , 
இதனை வடநூலார் பரிசங்கியாலங்கார ங் , ஞ், ண் , ந் , ம், ன் , வ் , ய் , ல் , ள் , ஃ 
மென்பர் . 

தம்மோசையின் மிக்கு ஒலிப்பது . (நன் .) 
ஒழிபு ( மீட்சிமொழி அல்லது பாரிசேஷம் ) ஒற்றுப்பெயர்த்தல் - இது சித்திரக்கவியி 
அது கீழைச்சேரி தோற்ற தென்றால் லொன்று . இது ஒரு மொழியைப் பாட்டி 

38 


- 


ருளை 


ஒற்றைமணிமாலையணி 


298 


ஓசை 


னிறுதியில் வைத்துப் பிறிதொருபொருள் முறப் பெருமாள் தரிசனந்தரக் களித் 
தாப்பாடுவது , ( யாப்பு - வி .) 

திருந்தவர். 
ஒற்றைமணிமாலையணி - அஃதாவது பின் 
பின்னாக வருவனவற்றிற்கு முன் முன்னாக 

ஒகவதி - வசுவின் குமரி . 

ஒகவான் - 1. வசுவின் குமரன் . 
வருவனவற்றை விசேஷியங்களாக வே 
னும் விசேஷணங்களாக வேனுஞ் சொல் ஓங்காரேசன் - காசியில் உள்ள சிவப்பிர 

திட்டை . 
லுதலாம் . இதனை வடநூலார் ஏகாவளி 
யலங்கார மென்பர் . 

ஓசை - ( தொகை , வகை , விரி .) வண்ணக் 
ஒன்பது வாசல் - தேகத்திலுள்ள தவத் 

கள் . 1. செப்பல் , ii . அகவல் , iii. துள் 
துவாரங்கள் . 

ளல் , iv . தூங்கல் . கொஞ்சல் யென் 
ஒன்றற்கொன்று தவியணி - அஃதாவது , னும் தொகையானும் ; 1 - பா அவண்ணம், 
ஒன்றற்கொன்று உபகரித்தலைச் சொல்லு 2 - தா அவண்ணம் , 3 - வல்லிசைவண்ணம் ,, 
தலாம் . இதனை வடநூலார் அந்நியோந் 

4 - மெல்லிசைவண்ணம் , 5 - இயைபுவண் 
நியாலங்கார மென்பர் . 

ணம், 6 - அளபெடைவண்ணம் , 7-நெடுஞ் 
ஒன்றினையொன்று பற்றுதல் இது குற் 

சீர்வண்ணம் , 8 - குறுஞ்சீர்வண்ணம் , 9-சித் 
றங்களில் ஒன்று , இதனை அன்னியோன் திரவண்ணம் , 10 - ஈலி புவண்ணம் , 11 
னியாச்சிரயம், இதரேதராச்சிரயம் என்பர் அகப்பாட்டுவண்ணம் , 12 - புறப்பாட்டு 
வடநூலார் . 

வண்ணம் , 13 - ஒழுகுவண்ணம் , 14 -ஒரூஉ 
ஒன்றேழிபொதுச் சொல் - ஒரு தொடரி வண்ணம் , 15 - எண்ணுவண்ணம் , 16 
லுள்ள பொதுமொழி ஒரு பாலை 2 அகைப்புவண்ணம் , 17- தூங்கல்வண்ணம் , 
த்து ஒரு பாலை உணர்த்துவது . 

18. எந்தல்வண்ணம் , 19 - உருட்டுவண் 
ஒன்னாருழவர் - ஓரம்போகியாருக்கு ஒரு 

ணம், 20 - முடுகுவண்ணமோடு ஆங்கவை 
பெயர் . இவர்க்கு ஒரேருழவர் எனவும் 

யென்ப அறிந்திசினோரே என்னும் வகை 
பெயருண்டு. 

யானும் , குறிலகவற் றூங்கிசைவண்ணம் 
முதலாகிய வண்ணம் நூறு என்னும் விரி 
யானும் அறிக. 

வண்ணம் நூறு 1- தூங்கிசைவண் 
ணம் , 2 - ஏந்திசைவண்ணம் , 3 - அடுக்கிசை 
வண்ணம், 4 -பிரிந்திசைவண்ணம் , 5 - மயங் 
கிசைவண்ணம் என்னும் இவ்வைந்தினை 

முதல்வைத்து , 6 - அகவல்வண்ணம் , 7 . 
ஓகருதாசர் ஒரு பாகவதர் . இவர் பாகவ ஒழுகிசைவண்ணம் , 8 - வல்லிசைவண் 
தர்க்கு அன்னம் படைத்து வருநாட்களில் 

ணம் , 9. மெல்லிசைவண்ணம் என்னும் 
பெருமாள் இவரது அன்பு சோதிக்க வீட் இந்நான்கினையும் , இடைவைத்து குறில் 
டில் தாசர் இல்லாத போதும் தான்ய வண்ணம் , நெடில் வண்ணம் , வல்லிசை 
முதலிய இலாதபோதுமடைந்து தாச 

வண்ணம், மெல்லிசைவண்ணம் , இடை 
ரது மனைவியரை அன்னங் கேட்கத் தாசர் யிசைவண்ணம் என்னும் இவ்வைந்தினை 
மனைவி , தம்மிடமிருந்த பொன்னைக் கடை 

யுங் கடைவைத்துக் கூட்டி யுறழ நூறு 
யில் மாற்றி வேண்டியது கொண்டு விருந் வண்ணமும் பிறக்கும் . 
தானவர்க்குப் பசிபோக்க , விருந்தானவர் அவற்றின் விரிவாவன 1- குறிலக 
இன்று முதல் உன் வீட்டு அடுக்கல்தோ வற் தூங்கிசைவண்ணம் , நெடிலகவற் 
றும் எல்லாப் பொருள்களும் நிறைக அங்கிசைவண்ணம் , வலியகவற் றூங்கி 
வென்று அவற்றைத் தொட்டுப் போயி சைவண்ணம் , மெலியகவற் றூங்கிசை 
னர் . கணவர்வரத் தேவியார் நடந்தவை வண்ணம், இடையகவற் றூங்கிசைவண் 
கூற , இதைச் சோதிக்கக் கணவனார் வந்த ணம் ( எ - ம் . ) குறிலொழுகற் றூங்கிசை 
விருந்தினர்க்கு ஒன்றுமிலாத அடுக்கலில் வண்ணம் , நெடிலொழுகற் றூங்கிசை 
கையிடப் பல பொன்கள் அகப்பட அவை வண்ணம் , வலியொழுகற் றூங்கிசைவண் 
கொண்டு விருந்தளித் தனுப்பித் தம் முன் ணம் , மெலியொழுகற் றூங்கிசைவண்ண 
பெருமாள் தரிசனங்கொடாமைக்கு விசன ம் , இடையொழுகற் றூங்கிசைவண்ணம் 


ஓசை 


299 


ஓச்சன் 


( எ - ம் . ) குறில்வல்விசைத் தூங்கிசைவண் மெல்லிசை யடுக்கிசைவண்ணம் , ( எ - ம் . ) 
ணம் , நெடில்வல்லிசைத் தூங்கிசைவண் அடுக்கிசைவண்ணம் , ( 20 ) குறிலகவற் 
ணம் , வலிவல்லிசைத் தூங்கிசைவண்ணம் , பிரிந்திசைவண்ணம் , நெடிலகவற் பிரிந் 
மெலிவல்லிசைத் தூங்கிசைவண்ணம் , இ திசைவண்ணம் , வலியகவற் பிரிந்திசை 
டைவல்லிசைத் தூங்கிசைவண்ணம் ( எ - ம் . ) வண்ணம் , மெலியகவற் பிரிந்திசைவண் 
குறில் மெல்லிசைத் ங்கிசைவண்ணம் , ணம் , இடையகவற் பிரிந்திசைவண்ணம் 
நெடில்மெல்லிசைத் தூங்கிசைவண்ணம் , ( எ - ம் . ) குறிலொழுகற் பிரிந்திசைவண் 
வலிமெல்லிசைத் தூங்கிசைவண்ணம் , ணம் , நெடிலொழுகற் பிரிந்திசைவண் 
மெலிமெல்லிசைத் தூங்கிசைவண்ணம் , 

ணம் , 

வலியொழுகற் பிரிந்திசைவண் 
இடைமெல்லிசைத் தூங்கிசைவண்ணம் ணம் , மெலியொழுகற் பிரிந்திசைவண் 
( எ - ம் . ) தூங்கிசைவண்ணம் ( 20 ) குறி ணம் , இடையொழுகற் பிரிந்திசைவண் 
லகவ லேந்திசைவண்ணம், நெடிலகவ ணம் ( எ - ம் . ) குறில்வல்லிசைப் பிரிந்தி 
லேந்திசைவண்ணம் , வலியகவ லேந்திசை சைவண்ணம் , நெடில்வல்லிசைப் பிரிந் 
வண்ணம் , மெலியகவ லேந்திசைவண் திசைவண்ணம் , வலிவல்லிசைப் பிரிந்தி 
ணம் , இடையகவ லேந்திசைவண்ணம் சைவண்ணம் , மெலிவல்லிசைப் பிரிந்தி 
( எ - ம் . ) குறிலொழுக லேந்திசைவண் சைவண்ணம் , இடைவல்லிசைப் பிரிந்தி 
ணம் , நெடிலொழுக லேந்திசைவண்ணம் , சைவண்ணம் ( எ - ம் .) குறின் மெல்லிசைப் 
வலியொழுக லேந்திசைவண்ணம் , மெலி . பிரிந்திசைவண்ணம் , நெடின் மெல்லிசைப் 
யொழுக லேந்திசைவண்ணம் , இடைட் பிரிந்திசைவண்ணம் , வலிமெல்லிசைப் 
யொழுக லேந்திசைவண்ணம் ( எ - ம் . ) பிரிந்திசைவண்ணம் , மெலிமெல்லிசைப் 
குறில்வல்லிசை யேந்திசைவண்ணம் , பிரிந்திசைவண்ணம், இடைமெல்லிசைப் 
நெடில்வல்லிசை யேந்திசைவண்ணம் , பிரிந்திசைவண்ணம்( எ- ம் . )பிரிந்திசைவண் 
வலி வல்லிசை யேந்திசைவண்ணம் , மெலி ணம்( 20) குறிலகவன் மயங்கிசைவண்ணம் , 
வல்லிசை யேந்திசைவண்ணம் , இடை நெடிலகவன் மயங்கிசைவண்ணம் , வலிய 
வல்லிசை யேந்திசைவண்ணம் ( எ - ம் . ) கவன் மயங்கிசைவண்ணம் , மெலியகவன் 
குறில்மெல்லிசை யேந்திசைவண்ணம் , மயங்கிசைவண்ணம் , இடையகவன் மயங் 
நெடின் மெல்லிசை யேந்திசைவண்ணம் , கிசைவண்ணம் ( ஏ - ம். ) குறிலொழுகன் 
வலிமெல்லிசை யேந்தி சைவண்ணம் , மயங்கிசைவண்ணம் , நெடிலொழுகன் மய 
மெலிமெல்லிசை யேந்திசைவண்ணம் , ங்கிசைவண்ணம், வவியொழுகன் மயங்கி 
இடைமெல்லிசை யேந்திசைவண்ணம் , சைவண்ணம் , மெலியொழுகன் மயங்கி 
எ - ம். ) எந்திசைவண்ணம், ( 20 ) குறி சைவண்ணம் , 

சைவண்ணம் , இடையொழுகன் மயங்கி 
லகவ லடுக்கிசைவண்ணம் , நெடிலகவ சைவண்ணம் ( எ - ம் . ) குறில்வல்லிசை 
லடுக்கிசைவண்ணம் , வலியகவலடுக்கிசை மயங்கிசைவண்ணம் , நெடில் வல்லிசை 
வண்ணம் , மெலியகவ . லடுக்கிசைவண் மயங்கிசைவண்ணம் , வலிவல்லிசை மயங் 
ணம் , இடையகவ லடுக்கிசைவண்ணம் , கிசைவண்ணம் , மெலிவல்லிசை மயங்கி 
( எ - ம் .) குறிலொழுக லக்கிசைவண் சைவண்ணம் , இடைவல்லிசை மயங்கி 
ணம் , நெடிலொழுக லடுக்கிசைவண்ணம் , சைவண்ணம் ( எ - ம் . ) குறில் மெல்லிசை 
வலியொழுக லடுக்கிசைவண்ணம் , மெலி மயங்கிசைவண்ணம் , நெடில்மெல்லிசை 
யொழுக லடுக்கிசைவண்ணம் , 

மயங்கிைசைவண்ணம் , வலிமெல்லிசை மய 
யொழுக லடுக்கிசைவண்ணம் ( எ - ம் . ) ங்கிசைவண்ணம் , மெலிமெல்லிசை மயங் 
குறில்வல்விசை யடுக்கிசைவண்ணம் , நெ சைவண்ணம் , இடைமெல்லிசை மயங் 
டில்வல்லிசை யடுக்கிசைவண்ணம் , வலி கிசைவண்ணம் (எ - ம் . ) மயங்கிசைவண் 
வல்லிசை யடுக்கிசைவண்ணம் , மெலி ணம் ( 20 ) ஆக வண்ணங்கள் நூறு . 
வல்லிசை யடுக்கிசைவண்ணம் , இடை 

இடை ஓசைக்குற்றம் அறுத்திசைப்பு , வெறுத் 
வல்லிசை யடுக்கிசைவண்ணம் ( எ - ம் . ) திசைப்பு , அகன்றிசைப்பு என்பன. 
குறின் மெல்லிசையடுக்கிசைவண்ணம், நெ ( யாப்பு - வி .) 
டின்மெல்லிசை யடுக்கிசைவண்ணம் , வலி ஒச்சன் - ( அல்லலு உவச்சன் ) பிராமணன் 
மெல்லிசை யடுக்கிசைவண்ணம் , மெலி சூத்திர கன்னிகையைப் புணரப் பிறந்த 
மெல்லிசை யடுக்கிசைவண்ணம் , இடை வன் . இவனுக்குக் காளியைப் பூசிப்பதும் 


ஓச்சர் அல்லது உவச்சர் 


300 


ஓமநல்லூர் அருந்தபத்மநாபப்பிள்ளை 


ஞம், 


சிவாலயத்தில் மத்தள முழக்குவதும் ஓதற்பிரிவு தலைவன் 

கல்விகாரணமாகப் 
தொழில். ( அருணகிரிப் புராணம் ) பிரிதல் , இது , கல்விக்குப் பிரிவைத் தலை 
ஓச்சர் அல்லது உவச்சர் - இவர்கள் காளி மகனால் உணர்ந்த தோழி தலைமகட்குணர் 
யம்மை , மாரி , தர்மராஜாகோவில் முதலிய த்தல் , தலைமகள் கார்ப்பருவங்கண்டு புலம் 
இடங்களில் பூசை செய்வோர் . இவர்க பல் , தலைமகளைப் பாக்கி யாற்றுவித்தல் 
ளில் பெரும்பாலார் சைவர். சிலர் வைண முதலிய . 
வர். இவர்களிற் சிலர் பூணூல் தரிப்பர் .. ஓதா - ஓமஞ் செய்கிறவன் . 
இவர்கள் உடுக்கை , சிலம்பு கொண்டு சாலை ஓத்து - ஒரு சாதியான மணிகளை வரிசை 
யில் ஓசையிட்டு மாரியை விழிக்கச் செய்வ யாகப் பதித்தது போல ஒரு சாதியான 
தால் ஒச்சர் எனப்பட்டனர் . இவர்கள் பொருள்களை ஒருவழிப்படச் சொல்வ நாம் . 
வடநாட்டில் ஐந்து வகுப்பினராக இருக் ஓநாய் இதற்குக் கோனாய் எனவும் பெ 
கின்றனர். மாராயன் , பாண்டி , கந்தப் யர். இது பெரும்பாலும் குளிர்ந்த தேசங் 
பன் , பல்லவராயன் , புலவன் , இவர்கள் களில் வசிக்கும் ஆகையால் உடம்பில் 
அர்ச்சகர் , தேவர் , பாரசைவர் , முதலியார் , மயிர் அடர்ந்திருக்கும் . இக் கொடிய 
வல்லபராயர் , பூசாவி , 

புலவர் என்று மிருகங் கூட்டமாகச் சென்று 
பட்டம் பெறுவர் . ( தர்ஸ்டன் ) 

குதிரை, கழுதை முதலியவற்றைக் கொன் 
ஓட் - இது , ஒரு தானியம் . முக்யமாய் று தின்னும் . சமயம் வாய்த்தால் மனித 
இதைக் குதிரைகளுக்கு ஆகாரமாக உப ரையும் கொல்லும் . இது தனித்தே வசிக் 
யோகிக்கின்றனர் . இதன் மாவினைச் சில 

தன்னை விரோதிகள் துரத்தின் 
நாட்டார் ஆகாரமாக உபயோகிக்கின் றனர் . காற்றிற் கெதிர்முகமாகவோடித் தப்பித் 
இது பெரும்பாலும் குளிர்ந்த மலைநாடுக துக் கொள்ளும் . 
ளில் விளைகிறது . இது ஸ்காத்லாண்ட் , ஓமதிரவியங்கள் - அவ்யம் இது ஹோமம் 
ஆஸ்திரேலியா, வடமத்ய ஆசியா, வட செய்யப்படும் திரவியம் . இது கிருதம் , 
அமெரிக்காவில் விளைகிறது . 

கிருதாகிருதம் , அகிருதம் என மூன்று 
வாணாசுரனது படைத்தலைவன் . வகை . அன்னம் , நெற்பொரி , வருத்த 
இவன் காஞ்சிபுரியில் சிவமூர்த்தியைப் மா முதலிய அவிசுகிருதம் , கிருதம் பக் 
பூசித்துப் பேறு பெற்றவன் . இவன் குவஞ் செய்யப்பட்டது . அரிசி முதலிய 
பூசித்த திருத்தலமே ஓணகாந்தன் தளி . கிருதாகிருதம் , நெல்முதலிய அகிருதம் . 
ஓணான் - இது வீட்டிலுள்ள பல்லியை ஒரு ஓமதிரவியங்களில் யவம் சிறந்தது . வீரிஹி 
வாறுவொத்து வால் மீண்டும் , தேசம் நீண் எனும் நெல்லும் சிறந்ததே . இவை 
டும் மெலிந்தும் இருக்கும் . இது பூச்சி புழுக் யிரண்டும் கிடையாவிடின் தயிர் , பாலால் 
களைத் தின்னும் . மரங்களில் தொத்தியே ஓமஞ்செய்க . அவை கிடைக்காவிடிற் 
றும் . இவ்வினத்தில் சில முதுகில் முள் கஞ்சியினாலாயினும் நீரினாலாயினும் செய்க 
பெற்றும் இருக்கும் . மலையோணான் கறுத் ஓமத்திற்குக் கூறிய திரவியம் கிடையாவி 
தும் தலை சிவந்து மிருக்கும் . பல நிறமுள் டின் அதனையொத்த மற்றொன்றால் 
எவை உண்டு . இவற்றில் பச்சை ஒணான் செய்க . ( காத்யாயனர் . ) ஓமதிரவியம் 
அதிக விஷமுள்ளது . இது பல நிறம் ( கஅ ) விறகு , நெய் , பால் , தயிர் , துவரை , 
பெறும் . இது மணலில் முட்டையிட்டு பொரி , கடுகு , சமித்து , பயறு , பணிகாரம் , 
மூடும் . அம் முட்டைகள் சூரிய வெப்பத் வெல்லம் , பொரிமா , தேன் , குழைச்செந் 
தால் பொரியும் . இதற்கு ஒத்தி யெனப் நெல் , உளுந்து , சம்பாநெல் , எள் , சருவா 
பெயர் உண்டு . 

கிய அமுது முதலிய. ( சைவபூஷணம் .) 
ஓதாதன் - ஷத்ரியன் , சூர்யவம்சம் ஒதவதன் ஓம நல்லூர் அநந்தபத்மநாபப்பிள்ளை 
புத்ரன் . இவன் குமான் கிருகன் . ( பார இவர் திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள 

ஓமநல்லூர் வேளாண் மரபினர் . இவரைக் 
ஓதலாந்தை - ஐங்குறு நூற்றில் பாலைத் குடியிறை பணத்திற்காகச் சிறைவைத் 
திணை பாடிய புலவர் . (ஐங்குறு நூறு . ) திருக்கையில் ஓர் கவிஞர் இவரிருக்கு 

சூர்யவம்சம்சத்தரசன் , பிரதீ மிடஞ்சென்று " குலைவைக்குஞ் செந்நெல் 
கன் புத்ரன் . இவன் குமான் ஓதாதன் . வயனல்லூர்ச் சங்காமூர்த்தி குமார மன் 
பத்ரி ஓதவதி . ( பார . ) 

னர் , தலைவைக்கும் கிள்ளாக்கைய கந்தபத் 


ஒணன் 


ஒதவான் - 


ஓமன 


301 


படுகிறது . 


மநாபாவென் தன்மை கேளாய் , விலைவை ஊர்க்குத் தலைவன் . ஓய்மா நல்லியக்கோ 
க்கும் கடையரிசிவாங்கி யுண்ணமுடியாது டன் சந்ததியான். ( புற - நா . ) 
என் வீட்டி லிப்போது , உலைவைக்கச் ஓரம்போகியார் - எடெழுதுவோர் பிழை 
சால்லி வந்தே னெற்கொடுத்தால் அரிசி யால் ஏடுகளில் இவர் பெயர் 

பெயர் ஒரம் 
குத்தி உண்ணலாமே " எனக் கூறக்கேட்டு போதியா ரெனவும் , ஒசேர்போகியாரென 
அவர் வேண்டியது அளிக்கக் கவிமன்னர் 

வும் , ஒன்னாருழவரெனவும் , கரம்போகியா 
" எந்தக் காலமும் அருந்தபத்மநாபன் சுக ரெனவும் , தரம்போகியாரெனவுங் காணப் 
மாக இருக்க வேண்டும் , வந்த காலவன் 

மருதத் திணையை விரித்து 
தனக்கே மகத்தான பெருஞ் செல்வம் வா அந்நிலத்துள்ள கருப்பொருள்களைத் 
வும் வேண்டும் , பந்தக்கால் போலுயர்ந்து திணைக்கேற்ற பொருள்களாகக்கொண்டு 
பருத்திருக்கு மடையர் தமைப் பாடி யொ உள்ளுறையுவமம் , இறைச்சி முதலாய 
ன்று , தந்தக்கா லென்ன தரா திருந்தக்கா வற்றையமைத்துப் பலவகை சத்துவமும் 
லென்ன சொல்லுந் தமிழ்ச் சொல்வீரே " புலப்படக்காட்டிய பரத்தையிற் பிரிவு 
எனக் கூறினர் . 

முதல் எல்லாவற்றையும் தெளிவாகக் 
ஓமன் - குருசந்திரன் தமான் . 

குமான் இ ன் கூறும் ஆற்றலுடையவர் ; இவர் பாடிய 
குமான் சுதபசு . 

வற்றுட் புறமொன்றொழித்து எனைப்பாட 
ஓமாலிகை - ( உ.உ ) அவை 

( உ ) அவை " இலவங்கம் லனைத்தும் மருதத்திணையே . இவராற் 
பச்சிலை கச்சோலமேலம் , குலவிய நாக 

பாடப்பெற்றோர் ஆதன் , அவனி, இருப் 
ணங்கோட்டம் , நிலவிய , நாகமதாவரிசி பையூர் விரா அன் , பாண்டியன் , சோழர் , 
தக்கோலநன்னாரி , வேகமில் வெண்கோ மத்தி முதலாயினோர் . இத்தகைய மாதரே 
ட்ட மேவுசீர், போகாத , கஸ்தூரி வேரி காதலர்பாற் புலத்தற்கு உரியரென்று 
விலா மிச்சங்கண்டில் வெண்ணெய் , ஒத்த 

தோழி கூற்றாக இவர் கூறியது அருமை 
கடு நெல்லியுயர் தான்றி , துத்தமொடு , வாய்ந்தது . அகம் - நகசு ; இதிற்கூறிய 
வண்ணக்கச் சோலமரேணுகம் காஞ்சியுட , 

ளுறை பாராட்டற்பாலது . புணர்ச் 
னெண்ணும் சயிலேக மின்புழுகு , கண் 

சியின் பங்கூறத் தலைவியைப் புகழ்வது மகி 
ணுநறும் , புன்னை நறுந்தாது புலியுகிர் பூஞ் 

ழ்ச்சி தாற்பாலது. குறு - எ 0 ; இவர் பாடி 
சரளம் , பின்னு தமாலம் பெருங்குளம் , பன் யனவாக நற்றிணையில் இரண்டு உ 0 , ஙசு 0 
னும் , பதுமுக நுண்ணேலம் பைங்கொடு பாடல்களும் , குறுந்தொகையில் ச - ம் , ஐன் 
வேரி , ததிர்நகையா யோமாலிகை. 

குறு நூற்றில் முதல் க 00 - ம் , அகத்தில் 

உ - ம், புறத்தில் ஒன்றுமாக காக பாடல் 
ஓம்படை இன்ன காரியத்தைச் செய்யு 

கள் கிடைத்திருக்கின்றன . இவர் பாடிய 
மது தன்மையெனச் சொல்லி வேந்தன் 

" வெள்ளி விழுத்தொடி ” என்ற அகம் , 
முன்னே நின்று புலமை மிக்கவன் அடுத் 
துச் சொல்லியது . ( பு - வெ பாடாண் .) 

உ அசு - ம் பாடலை யெடுத்து உடன்பாடாக 

நக்கீரனார் குறிப்புரை களவியல் - கஅ , 
ஓய்மானல்லியக்கோடன் நன்னாகரால் 

கூறியதும் , அதனை நச்சினார்க்கினியர் 
பாடப்பெற்றவன் . இவன் மாவிலங்கை 

“ பெரியோரொழுக்கம் பெரிதெனக்கிள 
ஆண்ட சிற்றரசன் . இடைக்கழி நாட்டு 

ந்து பெறு தகையில்லாப் பிழைப்பினும் " 
நல்லூர் நத்தத்தனார் பாடிய சிறுபாணாறு 

தொல் . பொருள் - கரு ; என்ற தன்கீழ் 
இவன் பொருட்டுச் செய்யப் பட்டது. 

நக்கீரனார் கூற்றுக்கெதிர் மறையாகக் குறி 
இவனை ஏறுமாநாட்டு நல்லியக் கோடன் 

ப்புரை கூறியதும் ஆராயத்தக்கது . ( நற் .) 
எனவுங் கூறுவர் . இவனுக்கு ஆமூர், எயிற் 
பட்டினம், வேலூர் முதலிய இருந்தன . ஓரி - இவன் கடையெழு வள்ளல்களி லொரு 

வன் . வல்வில்லோரி யெனவும் , ஆதனோரி 
இவனைப் பாடிய புலவர் புறத்திணை நன் 

யெனவும் கூறப்படுவான் . கொல்லிமலை 
னாகனார் . ( புற - நா ) . 

யையும் , அதனைச் சூழ்ந்த நாட்டினையும் 
ஒய்மானல்லியாதன் - புறத்திணை 

நன்னா 

அரசாண்டிருந்தவன் “ ஒரி பல் பழப் பல 
கரால் பாடப் பெற்றவன் , 

வின் பயங்கெழுகொல்லி அகம் 200 
கொடையாளி . ( புற - நா . ) 

( வல்வில்லோரி கொல்லிக் குடவரை 
ஓய்மான் வில்லியாதன் - நன்னாகால் பா குறு -500 இரவலர்க்கு வரையாது கொடுக் 
டப்பெற்றான் , இவன் இலங்கையென்னும் 

வண்மையன் . இவன் கொல் - 


23 


" 


ஓரிற்பிச்சையார் 


302 


ஔவையார் 


பட்டை 


ஔ 


அக் 


மலையை ஆண்டு வருநாளிற் அதிகமானெடு வகைப்பொருள்கள் - வேர் , 
மானஞ்சி சென்று திருக்கோவலூரை முற் ரசம் , இலை , புட்பம் , பழம் , விதை இவை 
அகையிட்டு வென்று கைப்பற்றிக் கொண் கள் ஒவ்வொன்றும் அறுவகைருசிபெற்று 
டான் . 

அதனை ஆண்டிருந்த மலையமான் வெவ்வேறு தொழில்களைச் செய்யும் . 
இருமுடிக்காரி அஞ்சியோடு போரில் எதிர் ஓவியச் சேநன் சித்திரசேநன் என்னும் 
நிற்கலாற்றுது தோற்றோடிச் சேரமான் கந்தருவன். கந்திற்பாவையி லதிட்டித் 
பெருஞ்சேரலிரும் பொறையிடம் அடைக் திருக்கும் துவதிகனென்னுந் தெய்வத்தின் 
கலம் புகுந்தான். அச்சேரமான் கொல்லி நண்பன் ( மணிமேகலை ) 
மலையைத் தான் பெறவேண்டு மென்றும் ஓவிய நூல் இந்நூலின் வரலாறு தெரிய 
குறிப்புடையானாதலை அறிந்த காரிபடை வில்லை . சிற்ப ஏலா யிருக்கலாம் . 
யொடு சென்று கொல்லி மலையில் ஒரி 
யுடனே போர்புரிந்து ஓரியைக்கொன்று 
தான் மிக்க ஆரவாரத்தோடு ஓரியின துநகரி 
னுட்புகுந்தான் . அங்ஙனம்புகுதலும் ஊர்மு 
ழுதும் ஒவ்வென்னும் ஒலியுண்டாயிற்று . 
ஓரிக்கொன்ற வொருபெருந்திருவிற் , 
காரிபுக்க நேரார் புலம் போற் கல்லென்ற ஔசனஸதீர்த்தம் - ஸரஸ்வதி நதிக்கண் 
லூரே நற் - $ 20. 

பின் 

உள்ள தீர்த்த கட்டம் . 
கொல்லிமலை முதலியவற்றைச் சேரல ஔசிஜன் - ருஷி , க்ஷிவானெனும் பெய 
னுக்கே கொடுத்து விட்டனன் . “ முள்ளூர் , ருள்ள உசிக்குமான் ( பார .) 
மன்னன் கழறொடிக்காரி செல்ல நல் இசை ஔதும்பரம் - ஒரு தேசம் 

ஒரு தேசம் Outoh , 163 
நிறத்த வல்வில்லோரிக் கொன்று சேயலற் ancient Capital was Koteswara . 
இத்த , செவ்வேர்ப் பலவின் பயங்கெழு ஔதும்பான் - யமது தரில் ஒருவன் . 

. 
கொல்லி " அகம் - 20 க . இவ்வோரியை ஓளத்தமர்ணிகம் வட்டியோடு தருவதா 
நற்றிணையில் சு - ம் பாடலிலும் , உசுரு-ம் கப் பேசிப் பெற்றுக்கொண்ட பொருள் 
பாடலிலும் சிறப்பித்தவர் , பாணர் ( சுக் - நீ ) 
கூ .20 - ல் சிறப்பித்தவர் கபிலர் . இவன் ஔபநீதிகம் - நலலோர்களால் நம்ப அடைக் 
கூத்தாடுவார்க்கு வேண்டிய பொருள் கலமாக வைக்கப்பட்ட பொருள் . ( சுக் - நீ) 
கொடுத்துக் காரிப்புரவியைச்செயித்த ஓரி ஔரவர் - பிருகுவம்சத்து ஸ்திரீயின் தொ 
யென்னுங் குதிரையையுடையான் . கழைத் டையிற் பிறந்த ருஷி , ( தேவி - பாசவதம் . ) 
தின் யானையாரால் பாடப்பெற்றவன் . ஒளர் வி- ச்யவனபுத்ரன் , தாய் , மனுகன்யை . 
ஓரிற்பிச்சையார் - இவர் கடைச்சங்க மரு ஒலவர் வன் - பிருகுவம்சத்தவன் , இவன் 
விய புலவர்களில் ஒருவர் . இவர் தாம் கோபத்தீயினால் உலகங்களை அழித்து மீண் 
பாடிய குறுந்தொகைச் செய்யுளில் " ஓரிற் டும் வடவையால் அணைத்து விடுவான் . 
பிச்சையார மாந்தி எனக் கூறியிருத்தலால் இவன் புத்திரன் ரிசீகன் தன்னிடம் வந்த 
இவர்க்கு இப்பெயர் வந்தது போலும் ; தனுர் வேதத்தைக் குசிக்குலமழியும்படி 

ஜமதக்னியிடம் கொடுத்தான் . ( பார - 
ஓரெழத்தினத்தா லுயர்ந்தபாட்டு - இது அநுசர .) 
சித்திரக்கவியிலொன்று , இது , ஒரெழுத் ஔவையார் -1 . இவர் சோழநாட்டில்உறை 
தினாலும் , ஒருசார் இனத்தினாலும் பாடு யூரில் பகவன் அல்லது ஞாளிதத்தன் என்ப 
( யாப்பு - வி ) 

வனுக்கும் ஆதிக்கும் பிறந்தவர். இவருடன் 
ஒரேருழவர் 

ஒன்னாருழவர்க் கொருபெயர் பிறந்தார் " கபிலாதிகமான் கார்க்குறவர் 
( புற - நா ) 

பாவை , முகிலனைய கூந்தன் முறுவை 
ஓரை - ஒரையாவது மணி , நாளொன்றுக்கு நிகரிலா , வள்ளுவரவ்வை வயலுற்றுச் 

( உச ) ஒரையாம் ஒராதிபர் எழுவர் . காட்டிலுப்பை , யெண்ணிலெழுவரிவர் . "" 
ஓசோடத்துக் கந்தாத்தனூர் - கடைச்சங்க தாய் இவளைவிட்டு எவ்வாறு நீங்குவது 

ஒருவிய புலவர். ( அகறு ) (குறு - தொ .) என்று கவலையடை கையில் 
ஓஷதிகள் - இவை நான்குவகை. அவை . நோக்கி இட்டமுடன் என் றலையிலின்ன 
மரம் , செடி , கொடி , புல் , இவற்றில் எண் படியென்றெழுதி, விட்டசிவனுஞ் செத்து 


உஎஎ . 


அவளை 


ஔவையா 


308 


ஔவையார் 


விட்டானோ முட்டமுட்ட , பஞ்சமே 
யானாலும் பாரமவனுக் கன்னாய் , நெஞ் 
சமே யஞ்சாதே நீ " என்ற செய்யுளைப் 
பாடிப் பாணன் வீட்டிலும் புல்வேளூர் , 
அதியமானூர் , திருக்கோவலூரினும் , 
வளர்ந்து வந்தனர் . பாணன் , இவருக்கு 
வயதுவந்தது ஆதலின் மணஞ்செய்ய ஒரு 
மணமகனை நிச்சயித்து அவனிடம் தன் 
குலாசாரப்படி சேலை முதலியன பெற்றுத் 
தன் குமரியை உடுத்திக்கொண்டு வரும் 
படி கட்டளையிடப் பெண் சேலையை உடுத் 
திக்கொண்டு கிழவுருத் தாங்கி வந்தனர் . 
மணமகன் , எனக்கிந்தக் கிழவி வேண்டாம் 
என நீங்கினான் . பெண்ணும் அன்று முதல் 
மணமிலாது ஒளவையெனப் பெயர்பெற் 
றுக் காலங்கழித்துச் சிலம்பியிட்ட கூழா 
லச் சிலம்பிமீது பொய்யாமொழிப்புலவர் 
பாடாது விட்ட " தண்ணீரும் காவிரியே 
தார்வேந்தன் சோழனே , மண்ணவதுஞ் 
சோழ மண்டலமே - பெண்ணாவாள் , அம் 
பொற்சிலம்பி யாவிந்தத் தாளணியும் , செம் 
பொற்சிலம்பே சிலம்பு 

எனப் பாடி 
முடித்துக் கூழுக்குப்பாடியெனப் பெயர் 
பெற்று ஒரு சுடுகாட்டுச் சாவடியில் வந்து 
தங்கியிருந்தனர் . அவ்விடம் அளகாபுரத்து 
அரசன் குமரியாகிய எலங்குழலி முதற் 
சாமத்தில் ஆவேசமாகத் தம்மிடம் வந்து 
பயமுறுத்த அந்த ஆவேசத்தின் தன் 
மையை அறிந்து " வெண்பாவிருகாலிற் 
நல்லானை வெள்ளோலை , கண் பார்க்கக் 
கையாலெழு தானைப் 

பெண் பாவி , 
பெற்றாளே பெற்றாள் பிறர் நகைக்கப் 
பெற்றாளே , எற்றோமற் றெற்றோமற் 
றெற்று " என்றும் , மற்றுமவ்வாவேசம் 
இரண்டாம் சாமத்தும் வா " எண்ணாயிரத் 
தாண்டு நீரிற்கிடந்தாலும் , உண்ணீரம் பற் 
சாக் இடையேபோல் - வண்ணமுலைப் , 
பொற்றொடி மாதர் புணர்முலைமேற்சாரா 
ரை , எற்றோ மற்றெற்றோ மற்றெற்று . " 
என்றும் , பின்னும் மூன்றும் சாமத்தும் வர 
அதை நோக்கி " வானமுளதான் மழை 
யுன தான் மண்ணுலகில் , தானமுள தால் 
தயையுள் தால் ஆலபொழு தெய்த்தோ 
மிளைத்தோ மென்றேமாந்திருப்போரை , 
எற்றோ மற்றெற்றே மற்றெற்று. என் 
றும் , பின்னும் நான்காம் சாமத்து வந்து 
பயமுறுத்த அதைக்கண்டு ( கருங்குளவிச் 
குறைத்து றீச் சங்கனிபோல , விருந்தினர்க் 
கொன்றீயாதான்வாழ்க்கை - அரும்பகலே , 


இச்சித்திருந்த பொருள் தாயத்தார் கொள் 
வாரே , எற்றோ மற்றெற்றே மற்றெற்று " 
என்றும் பாடிப் பிறப்பினைத் தெரிவித்து 
அவளைத் தழிழறியும் பெருமாளாகவும் , 
அவளைவிரும்பி உயிரிழந்த அரசகுமானை 
விறகு தலையனாகவும் பிறக்க அருள் புரி 
ந்து நதிநாட்டின் வழிச் சென்றனர் . அந் 
நாட்டின் பெருங்கணவாய் ஊரின் வழிப் 
போகையில் பெருமழையில் நனைந்து உத 
றல் கொண்டு ஒருவீட்டில் நுழைய அவ்வி 
டம் இவரைக் கண்ட அங்கவை , சங்கவை 
என்னுமிரண்டு பெண்களும் தீமூட்டமிட் 
இக் குளிரைநீக்கி நெய்யொடு கலந்த இலைக் 
கறி யன்னமிட அவர்களிட்டவுணவுண்டு 
களித்து வெய்தாய் நறுவி தாய் வேண்ட 
எவுந் தின்பதாய் , நெய்தானளாவி நிறை 
யிட்டுப்.- பொய்யே , யடகென்று சொல் 
லிய முதத்தையிட்டாள் , சடகஞ் செறி 
டாதோ சைக்கு . " எனப்பாடி அவ்விரு 
வரையும் தெய்வீக ராசனுக்குக் கல்யா 
ணஞ் செய்விக்க அரசனைக் கேட்கையில் 
அரசன் தமிழ்நாட்டு மூவேந்தரும் வந்து 
செய்விக்கின் செய்து கொள்கிறேன் என 
ஒளவை அந்த மூவாசருக்கும் ஓலையெழுத 
விநாயகரைத் தியானித்து " ஒரு கையிரு 
மருப்பு மும்மதத்து நால்வாய்க், கரியுரி 
வைக் கங்காளன் செம்மல் - கரி முகவன் , 
கண்ணால வோலை கடிதெழுதவாரானேல் 
தன்னாண்மை தீர்ப்பேன் சபித்து எனப் 
பாடி விநாயகரெழுத “ புகார் மன்னன் 
பொன்னிப்புனனாடன் சோழன் , தகா 
தென்று தானங்கிருந்து - நகாதே , கடி 
தின்வருக கடிக்கோவலூர்க்கு , விடியப் 
பதினெட்டாநாள் " எனவும் " வையைத்து 
றைவன் மதுராபுரித் தென்னன் , செய்யத் 
தகாதென்று தேம்பாதே - தையலர்க்கு , 
வேண்டுவன கொண்டு விடியவீ சொன்பா 
னாள் , சண்டு வருகவிசைந்து " எனவும் , 
சோலர்கோன் சேரன் செழும்பூந்திருக் 
கோவல் , ஊரளவுந் தான் வருகவுட்காதே , 
பாரிமகள் - அங்கவையைக் கொள்ளவா 
சன் மனமிசைந்தான் , சங்கியாதே வருகத் 
தான் எனக் கடி மண ஒலைவிட்டு வரு 
வித்தனர் . அரசர் மூவரும் வந்து ஒளவை 
யை நோக்கிச் செய்தியறிந்து எதிரிவிருந்த 
பனந்துண்டந்தளிர்த்துப் பழுக்குமாயி . 
இப்பெண்களைத் தெய்வீகராசனுக்கு மண்ட 
பிக்கலாம் என , அவ்வாறே ஒளவை பனந் 
துண்டை நோக்கி " திங்கட்குடையுடை 


ஔவையார் 


304 


ஔவையார் 


சேரனும் சோழனும் பாண்டியனும் , மல் 
கைக் கறுகிட வந்து நின்றார் மணப்பக் 
தரிலே , சல்கொக்கவெண் குருத்தீன்று 
பச்சோலை சலசலத்து , கொங்கிற்குறத்தி 
குவி முலைபோலக் குரும்பை விட்டு , நுல் 
குக்கண் முற்றி யடிக்கண் கறுத்து நுனி 
சிவந்து , பங்குக்கு மூன்று பழந் தாவேண் 
இம் பனந்துண்டமே என அது பழுத் 
துக் கனி தந்தது . அசசர் மூவரும் களித்து 
மணஞ் செய்து கொள்ளலாம் என , ஒளவை 
யார் தெய்வீக ராசனுக்கு இரண்டு பெண் 
களையும் மணஞ்செய்வித்து அக்கல்யாணத் 
திற்கு வந்தவர் களிப்புடன் பொன் 
பெறும்படி வருணனை நோக்கி “ கருணை 
டா லிந்தக்கடலுலகங் காக்கும் , வருணனே 
மாமலையன் கோவல் - திருமணத்து , முன் 
மாரி பெய்யும் முதுவாரியை மாற்றிப், 
பொன் மாரியாகப் பொழி ” எனப் பாடி 
னர் . அதனால் பொன்மாரி பொழியக் 
களித்துக் கலியாணத்திற்கு வந்தவர்கள் 
ஆடை பெறும்படி அவ்விடமிருந்த பருத் 
திச் செடிகளை நோக்கி பொன்மாரி 
பெய்யுமூர் பூம்பருத்தி யாடையாம் , அன் 
னான் வயலரிசி ஆகுமூர் எந்நாளும் , 
தேங்கு புகழே படைத்த சேதிமா நாட 
தனில் , ஓங்குந் திருக்கோவலூர் . 
ஒளவை வேண்டிய்வர் வேண்டியபடி 
ஆடைகளையும் வயல்கள் 

வயல்கள் அரிசியையும் 
தாக்கண்டு களித்தனர் . பின்னும் அங் 
கிருந்தவர்க்குத் தாகம் தணியும்படிக்கு 
அவ்விடம் செல்லும் பெண்ணை நதியை 
நோக்கி “ முத்தெறியும் பெண்ணை முது 
நீரது தவிர்த்துத், தத்திய நெய் பால் 
தலைப்பெய்து - குத்திச் , செருமலை தெய் 
வீகன் திருக்கோவலூர்க்கு , வருமளவிற் 
கொண்டோடிவா . ” என அது பால் , தயிர் , 
வெண்ணெயாகப் பிரிந்துவாக் கண்டு களி 
த்து ( ஆயன்பதியி லான்பதிவந்துற்றளக 
மாயனூதுங் கருவியானாலும் - தூயமணிக் 
குன்று போல் வீறுகுவி முலையார் தம் 
முடனீ , ரின்று போலென்று மிரும் . " 
என அரசரை வாழ்த்தி நீங்கினர் . இவர் 
பசியால் ஒரு சமுசாரியை அன்னங் 
கேட்க , அவன் பெண்டாட்டி கோபித்த 
படியால் இருந்து முகந்திருத்தி யீரொடு 
பேன்வாங்கி , விருந்து வந்ததென்று விள 
ம்ப வருந்திமிக, ஆடினாள் பாடினாள் ஆடிப் 
பழமுறத்தாற் , சாடினாளோடினான்றான் . 
எனவும் " காணக்கண் பசுதே கையெடுக்க 


நாணுதே , மாணொக்க வாய்திறக்க மாட் , 
டாதே- வீணுக்கென் , என்பெலாம் பற்றி 
யெரிகின்ற தையையோ , அன்பிலானிட்ட 
வமுது . ” எனப்பாடித் தம்மை வணங்கிய 
அச்சமுசாரியின் இல்வாழ்க்கையை இகழ் 
நீது சண்டாளி சூர்ப்பநகை தாடகை 
யைப் போல்வடிவு, கொண்டாளைப் பெண் 
டென்று கொண்டாயே , - தொண்டா , 
செருப்படி தான் செல்லாவுன் செல்வ 
மென்ன செல்வம் , நெருப்பிலே வீழ்ந்திடு 
தனேர் . " எ - ம் . " பத்தாவக் கேற்ற பதி 
விரதை யுண்டானால் , எத்தாலுங் கூடி 
யிருக்கலாஞ் சற்றேனு , ஏறுமாறாக 
விருப்பளேயாமாயிற், கூறாமற் சந்நியாசங் 
கொள் . எ - ம் . ir ஏசியிடலினிடாமையே 
நன்றெதிரிற் , பேசுமனையாளிற் பேய் 
நன்று - நேசமிலா , வங்கணத்தி னன்று 
வலிய பகைவாழ் வில்லாச் , சங்கடத்திற் 
சாதலே நன்று " எனக்கூறி நீங்கி ஒரு 
காட்டின்வழிச் சென்றனர் . அக்காட்டில் 
இவரிடம் கவிபெறச் கந்த மூர்த்தி 
மாடோட்டும் பையனைப்போல் வேடங் 
கொண்டு ஒரு நாவல் மரத்தின் மீது பழந் 
தின்று கொண்டிருந்தனர் . ஒளவையார் 
கோடை வெயிற்குச் சகிக்காது அம்மா நிழ 
விற் சென்று மீதிருக்கும் பையனை நோக் 
தித் தாகந்தணியும்படி ஒரு பழம் போ 
டப்பா எனப் பையன் " கிழவி 17 கட்ட 
பழம் வேண்டுமோ சுடாதபழம் வேண் 
டுமோ எனக் கிழவி சுட்டபழமே வேண் 
டும் எனப் பையல் சில அளிந்த கனிகளை 
உதிர்த்திட்டனன் . அவை மணலில் விழு 
ந்து அழுந்தி மணல் பழத்தில் ஒட்டிக் 
கொள்ள , ஒளவை அம்மணல் நீங்கும்படி 
பழத்தை ஊதினர். கந்தமூர்த்தியாகிய 
பையல் இவரைப் பரிகசிக்கும்படி ஏடி 
இழவி அதிகமாய்ச்சுடுகிறதோ ஆற்றியுண் 
எனக் கிழவி வெட்கிப் பையலுக்குத் 
தோற்றதற்காக கருங்காலிக் சட்டைக்கு 
நாணாக்கோடாலி , இருங்க தவித் தண்டுக்கு 
நாணும் 

பெருங்கானில் , காரெருமை 
மேய்க்கின்ற காளைக்கு நான்றோற்ற , தீரி 
சவுந்துஞ்சாதென் கண் " என்றனர் . 
னே கந்தமூர்த்தி தரிசனத்தந்து அரியது , 
பெரியது , இனியது , கொடியது கேட்க 
அரியது கேட்கின் தனி நெடுவேலோய் , 
மக்கள் யாக்கையிற் பிறத்தலுமரிதே , மச் 
கள் யாக்கையிற் பிறந்தகாலையு , மூங்கை 
யுஞ் செவிடுங் கூனுக் குருடும் , பேடு 


13 


என 


ஔவையார் 


305 


ஒளவையார் 


புவனமோ 


தல , 


நீக்கிப் பிறத்தலரிது , பேடு நீக்கிப் பிறந்த 
காலையும் , ஞானமுங்கல்வியு நயத்தலரிது , 
ஞானமுங்கல்வியு நயந்த காலையும் , 
தானமுந் தவமுந் தரித்தலரிது , தானமுந் 
தவமுந் தரித்தார்க்கல்லது , வானவர் நாடு 
வழி திறவாதே " " பெரியது கேட்கின் 
எரிதவழ்வேலோய் , பெரிது பெரிது புவ 
னம் பெரிது, 

நான்முகன் 
படைப்பு , நான்முகன் கரியமாலுந்தி வந் 
தோன் , கரியமாலோ வலைகடற்றுயின் 
றோன் , அலைகடலோ குறுமுனி கையி 
லடக்கம் , குறுமுனியோ கலசத்திற் பிறந் 
தோன் , கலசமோ புவியிற்சிறுமண் , புவி 
யோ வரவினுக்கொரு தலைப்பாரம் , அர 
வோ உமையவள் சிறுவிரலின் மோதிரம் , 
உமையோ விறைவர் பாகத் தொடுக்கம் , 
இறைவரோ தொண்டருள்ளத் தொடுக் 
கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் 
பெரிதே " " இனியது கேட்கிற் றனிநெடு 
வேலோய் , இனிது இனிது ஏகாந்தமி 
னிது , அதனினுமினிது ஆதியைத்தொழு 

அதனினுமினிது அறிவினர்ச்சேர் 
தல் , அதனினுமினிது அறிவுள்ளாரைக் 
கனவினு நனவினுக்காண்பது தானே . " 
கொடியது கேட்கின் நெடிய வெவ்வே 
லோய் , கொடிது கொடிதுவறுமை கொடிது 
அதனினுங் கொடிது இளமையில்வறுமை , 
அதனினுங்கொடிது ஆற்றொணாக் சொடு 
நோய் , அதினுங்கொடிது 

அன்பிலாப் 
பெண்டிர் , அதனினுங்கொடிது இன்புற 
வவர்கையி லுண்பது தானே " எனப்பாடித் 
தனிமையாகப் பாண்டி நாடடைந்தனர் . பா 
ண்டியன் , சங்கத்தாரைச் சோதிக்க ஓர்நாள் 
தன் வாயிவில் ஐந்து பொற்கிழிகள் கட்டி 
மூன்று கிழிகள் சங்கிலியி றப்பாடுகஎனவும் , 
ஒருகிழிக்குநிறைநில்லா தகவிபாடுகஎனவும் 
மற்றொன்றுக்கு நாலுகோடி கவி பாடுக என 
வுங்கூற , அவர்கள் அஞ்சுகையில் அவ்வழி 
வந்த ஒளவையார் " ஆர்த்தசபை நூற்றொ 
ருவராயிரத்தொன்றாம் புலவர் , வார்த்தை 
பதினாயிரத் தொருவர் - பூத்தமலர்த் , தண் 
டாமரைத்திருவே தாதாகோடிக்கொருவர் , 
உண்டாயினுண்டென்றது . " " தண்டாமலீ 
வது தாளாண்மை தண்டி , படுத்தக்காலீவது 
வண்மை யடுத்தடுத்துப் , பின் சென்றாலீ 
வது காற்கூலி பின் சென்றும் , பொய்த்தா 
னிவனென்று போமேலவன்குடி , யெச்ச 
மிறுமேலிறு . " வழக்குடையார் நிற்ப 
வரும் பொருள் கைவாங்கி , வழக்கை வழக் 

39 


கழிவு சொல்வின்- வழக்குடையார், சற்ற 
முந் தாமுந்துடைத்தெழுகண்ணீராலேழ் , 
சுற்றமிறுமேவிறு.7 

" சென் றுழு துண் 
பதற்குச் செய்வதரிதென்று , மன்று 
துண்பான் மனைவாழ்க்கை- முன்றிலிற் , 
றுச்சிவிருந்து துடைத்தெழுகண்ணீராலே , 
ழெச்சமி றுமேலிறு " " உள்ள வழக்கிருக்க 
வூரார் பொதுவிருக்கத் , தள்ளிவழக்கம் 
னைத் தான் பேசி - எள்ளளவும் , கைக்கூலி 
தான் வாங்குங் காலறுவான் றன் இளையு , 
மெச்ச மிறு மேவிறு . 17 என்று செய்யுள் 
கூறி மூன்று கிழிகளையற்று வீழ்த்தி , 
( வையகமெல்லாம் வயலாய் வானோர் , 
தெய்வமா முகடுசேரியாகக் , காணமு முத் 
துமணியுங் கலந்தொரு, கோடானு கோடி 
கொடுப்பினு மொருநா , ளொருபொழுதொ 
ருவனூ ணொழி தல் பார்க்கு , தேர் நிறை 
நில்லாதென்னுமென் மனனே நேர் நிறை 
நில்லாதென்னு மனனே என ஒரு நிறை 
நில்லாத அகவலும், மதியாதார் முற்ற 
மதித்தொருகாற் சென்று , மிதியாமை 
கோடியுறும் , உண்ணீருண்ணீ ரென்றும் 
டாதார் தம் மனையி , லுண்ணாமை கோடியு 
றும் , கோடி கொடுத்துங்குடிப் பிறந்தார் 
தம்மோடு , கூடுவதே கோடியுறும் , 
கோடானு கோடி கொடுப்பினுந் தன்னுடை 
நாக்கோடாமை கோடியுறும் . " எனப்பா 
டிப் பாண்டியன் மகிழவிருந்து பின் சோழ 
நாடடைந்து சோழன் பல சமயங்களில் 
கம்பரை வியந்தபோது மாறுக " விரகரிரு 
வர் புகழ்ந்திடவே வேண்டும் , விரனிறைய 
மோதிரங்கள் வேண்டும் - அரைய தனிற் 
பஞ்சேனும் பட்டேனும் வேண்டுமவர்கவி 
தை , கஞ்சேனும் வேம்பேனு நன்று ” என 
வும் " வான்குருவி யின்கூடு வல்லாக்குத் 
தொல்கரையான் , தேன் சிலம்பி யாவர்க் 
குஞ் செய்யரிதால்- யாம் பெரிதும் , வல் 
லோமே யென்று வலிமைசொல வேண் 
டாங்காண் , எல்லார்க்கு மொவ்வொன்றே 
ளிது . ” எ - ம் . சித்திரமும் கைப்பழக்கஞ் 
செந்தமிழுநாப்பழக்கம் , வைத்ததொருகல் 
விமனப்பழக்க - நித்த , நடையு நடைப்பழ 
க்க நட்புந் தயையும் , கொடையும் பிறவிக் 
குணம் . " எ - ம்.- " கற்றது கைம்மணளவு கல் 
லாது லகளவென் , றுற்றகலை மடந்தை 
யோதுகிறாள் - மெத்த , வெறும் பந்தயங் 
கூறவேண்டாம் புலவீ , ரெறும்புந்தன் கை 
யாலெண்சாண் . " எனப்பாடி 
புல்வேளூர்ப்பூதன் தனக்கிட்ட அன்னத 


ஔவையார் 


306 


ஔவையார் 


11 


என 


தால் அவன் கிணற்று நீர் தானே பெருகிப் 
பாயச்செய்து அவன்மீது " வரகரிசிச் 
சோறும் வழுதுணங்காய் வாட்டும் , மாமு 
செனவே புளித்த மோரும் - பரிவுடனே, 
புல்வேளூர்ப் பூதன்புகழ்ந்து பரிந்திட் 
டசோ , றெல்லாவுல கம் பெறும் . " 
என்று புகழ்ந்து கோரைக்கால் ஆள் 
வான் கொடையையிழித்து " " கரியாய் 
ப்பரியாகிக் காரெருமை தானாய் , எருதாய் 
முழப் புடவையாகித் - திரிதிரியாய்த், 
தேரைக்கால் பெற்றுமிகத் தேய்ந்து 
காலோய்ந்ததே , கோரைக்காலாள் வான் 
கொடை 

நிந்தித்து , காலையி 
லொன்றவர்கடும் பகலில் ஒன்றாவர் , 
மாலையி லொன்றாவர் மனிதரெல்லாம் - 
சாலவே , முல்லானைப் போல முகமும் அக 
மும் மலர்ந்த , நல்லானைக் கண்ட றியோம் 
நாம் . " என முல்லானைப் புகழ்ந்து பாடினர் . 
இவர் பந்தன் என்பான் மேல் பந்தனந்தாதி 
யும் எவமணி மாலையும் பாடிக் கருநெல்லிக் 
கனியும் உடுக்க இளமை தரும், தெய்வீக 
வஸ்திரமும் பெற்றனர் . இவ்வாறு அன்றி 
யும் அதியமா னெமொனஞ்சி அமுதமாகிய 
செல்லிச் கனிதந்ததாகவும் கூறுவர் . இவ 
சால் பாடப்பெற்றவர்கள் தொண்டை 
மான் . அதிகமான் மகன் பொகுட்டெழினி, 
நாஞ்சில்வள்ளுவன், சேரமான் மாவெண் 
கோ , பாண்டியன் கானப் பேர் தந்த உக்கி 
சப் பெருவழுதி , சோழன் இராசசூயம் 
வேட்டபெரு நற்கிள்ளி முதலியவர். தமிழ் 
நாட்டு மூவேந்தரும் ஆதொண்டைச் சக்க 
வர்த்தியும் இருந்தபோது எந்நாடு சிறந் 
தது எனக் கேட்க அதற்கு -- வேழமு 
டைத்து மலை நாடுமே தக்க , சோழவளநாடு 
சோறுடைத்து - பூழியர்கோன் , றென் 
னாடு முத்துடைத்து 

தெண்ணீர் வயற் 
ரெண்டை , கன்னாடு சான்றோருடைத்து , 
“ வஞ்சி வெளிய குருகெல்லாம் பஞ்சவன்ற, 
னான்மாடக் கூடலிற் கல்வலிது , சோழனு 
நர்தைக் கரும்பினிது தொண்டைமான் , 
கச்சியுட்காக்கை கரிது . 

எனவும் பாடிய 
வர் . குலோத்துங்க சோழன் கலியாணத் 
நிற்குச் சென்று “ வாப்புயா 
புகழ்ந்து வாழ்த்தச் சோழன் அதன் கருத்த 
றியாது ஒட்டக்கூத்தரை நோக்க அவர் 
அஃதறிந்து வரப்புயா நீருயரும் , சருயா 
நெல்லுயரும் , நெல்லுயாக் குடியுயரும் , 
குடியுயாச் கோலுயரும் . கோல்டாக் 
கோலுயர்வான் என்றனர் . பின்னும் பற் 


பல சமயங்களில் தனித்தனிப் பாடல்கள் 
பாடியவர் . ஒளவையார் திருக்கோவலூரில் 
மழையால் நனைந்து வந்தபோது அங்கவை, 
சங்கவை என்பார் தமக்கு ஈரம் புலர்த்தத் 
தந்த ஒரு நீலச் சிற்றாடைப் பொருட்டுப் 
" பாரிபறித்த பறியும் பழயனூர்க் , காரி 
கொடுத்தகளை கொட்டும் -சேரமான், 
வாராயென வழைத்தவாய் மையுமிம் 
மூன்று, நீலச் சிற்றாடைக்குநேர் . " எனப் 
பாடினர் . 

பாரிபாற் பரிசில் பெறச் 
சென்றபோது இவன் இவரைப்பிரிய மன 
மிலாது நீட்டித்தல் காரணமாகத் தாம 
திக்க ஒளவைபோதலைக் குறிப்பிக்கப் பாரி 
பெரும்பொருள் கொடுத்து அனுப்பி அவர்க் 
குப் பின்னர் சிலரை ஏவி அவர் கொண்டு 
செல்லும் பொருளைக் கவரச்செய்ய அவர் 
கள் அங்ஙனஞ் செய்ய ஒளவை மீண்டு 
பாரியிடம் வந்து நடந்ததைக் கூற முகத் 
தால் வருந்தி அகத்தான் மகிழ்ந்து ஒளவை 
யாரைத் தமதிடம் வைத்திருந்து அவர் 
மீளுங்காலத்து வேண்டிய தந்தனுப்பினன் . 
இவர் பழையனூரில் காரிபாற் சென்றிருக் 
கையில் இவர் வேற்றுர்க்குப் போக விரும் 
பிக் கழனியில் வேலை செய்து கொண்டி 
ருந்த காரியாரை விடைகேட்கையில் அவர் 
இவரைப் பிரிய மனமிலாது அவர் தம்கை 
யில் பெற்றிருந்த களைக்கோலை இவர் கை 
யிற்கொடுத்துத் தாம்களையெடுத்தஇடத்தை 
அளக்கச் செய்தனர் . அவ்வாறு அளக்க 
பொழுதுபோகச் சில நாள் தங்கியிருந்து 
நீங்கினர் . ஒருநாள் சேரன் , அரண்மனை 
யில் பலருடன் விருந்துண்ணுகையில் புதி 
யோன்வர அவனுக்கு விருந்தளிக்க வேறி 

காணுது மற்றவர்களை எழுப்புதற் 
கும் மனங்கொளாது சேரன் தன்னன்பின 
ராகிய ஒளவையாரை வருகவெனவழைக்க 
உடனுண்டவர் எனவும் கூறுவர் . தகடூர் 
சென்று ஆண்டிருந்த அதிகமானெடுமா 
னப் பரிகினீட்டித்தனனாக அவனை 
முனிந்து செல்லத் துணிகையில் அவன் 
தன்னிடமிருந்த நெல்லிக்கனியைத்தரப் 
பெற்று அவனை " பூங்கமல வாவி சூழ்புல் 
வேளூர்ப் பூதனையும் , ஆங்கு வரு பாற் 
பெண்ணை யாற்றினையும் - ஈங்கு , மறப் 
பித்தாய் வாளதிகா வன்கூற்றை நாவை , 
யறுப்பித்தாயாமலகந்தந்து . " என்று அவ 
னைப் பாடினர் , இவர் அதிகமான் பொருட் 
டுத் தொண்டமானிடந் தூது சென்றார் . 
சாரிக்கு ஆடுவாங்கிக் கொடுக்க வேண்டி 


எனப் 


ஒவையார் 


307 


ஔவையார் 


வாதவன் , வத்தவன் , யாதவன் எனும் 
மூவரிடஞ் சென்று கேட்க அவர்கள் கொ 
டாமையால் வஞ்சிநகர் புகுந்து ஆண்டிரு 
ந்த சேரன்பால் , “ வாதவர்கோன் பின்னை 
யென்றான் வத்தவர் கோனாளை யென்றான் , 
யாதவர்கோன் யாதொன்று மில்லை யென் 
நான் ஆதலால் , வாதவர்கோன் பின் 
னையினும் வத்தவர் கோனாளையினும் , யாத 
வர் கோனில்லையினிது " என்று தம் செய் 
திகூறி அவனிடம் பொன் ஆடுபெற்று 
சிரப்பார் மணிமுடிச் சேரமான் றன்னைச் , 
சுரப்பாடு கேட்கவே பொன்னாடொன் றீந் 
தான் , இரப்பவு ரென்பெறினுங் கொள்வர், 
கொடுப்பவர் தாமறிவர் தங்கொடையின் 
சீர் " எனப்பாடிக் காரியிடம் ஆடு அனுப்பு 
வித்து அவ்விடஞ் சிறக்க விருந்து நீங்கி 
னர் . இவர் சேரன் மாளிகையிற் சிறக்க 
இருந்து அவனை நீங்கினர் என்பது " சிறு 
கீரை வெவ்வடகுஞ் சேதாவினெய்யு , மறு 
ப்படாத் தண்ட யிருமாந்தி - வெறுத் 
தேனை , வஞ்சிக்குங் கொற்கைக்கு மன்ன 
வனேற்பித்தானே , கஞ்சிக்கும் புற்கைக் 
குங்கை " எனும் பாடலைப் பாடின தால் 
தெரிகிறது . இவர் எழிற்குன்றம் போய் 
ஆண்டுள்ள அரசன் நன்னனைப் பாட அவ 
னிவரது பெருமை உணராமையால் " இரு 
டீர் மணிவிளக்கத்தெழிலார் கோவே , குரு 
டேயுயன்று நின்குற்றம் - மருடீர்ந்த , 
பாட்டு முரையும் பயிலாதன 
டோட்டைச் செவியுமுள . " எனுஞ் செய்யு 
ளால் முனிந்து பசியால் வழிச்செல்லுகை 
யில் ஒருநாள் ஒருவன் மனை சென்று அன் 
னங் கேட்க அவன் அன்னமில்லையென்ன 
அவன் மனைவி உபசரிக்க அவனை முனி 
ந்து , அற்றதலையி னருகிற் றலையதனைப் , 
பற்றித் திருகிப் பறியேனோ - வற்றன் , 
மரமனையானுக் கிம்மனையாளை யீந்த , பிர 
மனை யான் காணப்பெறின் " என்று பாடி 
ஒரு குறவன் வளர்த்த பலாவைப் 
பகைவர் வெட்ட அவன் வருந்தக் கண்டு 
" கூரியவாளாற் குறைபட்ட கூன்பலா , 
ஓரிலையாய்க் கொம்பா யுயர் மரமாய்ச் 
சீரிய, வண்டுபோற் கொட்டை வளர்கா 
யாய்ப் பின் பழமாய்ப் , பண்டுபோ னிற்கப் 
பணி " என அதனைத் தளிர்ப்பிக்க அதற் 
குக் குறத்திகள் மகிழ்ந்து நாழித்தினை 
கொடுக்க அதனை அன்பாலேற்றுச் சோழ 
னிடஞ் சென்று அவனிவ்விரவில் எங்கி 
ரூந்து வருகிறீசென்ன " கானொந்தே 


னொந்தேன் கடுகிவழிநடந்தேன் , யான் 
வந்த தூர மெளி தன்று - கூனன், கருங் 
தேனுக் கண்ணாந்த காவிரிசூழ்நாடா, விருந் 
தேனுக் கெங்கே விடம் . ” எனப் பாடிப் 
பரிசில் பெறுகையில் " கூழைப் பலாத் 
தழைக்கப் பாடிக் குறச்சிறார் , மூழக்குழக் 
குத் தினைதந்தார்- சோழகே , ளுப்புக்கும் 
பாடிப் புளிக்கு மொருகவிதை, யொப்பித் 
து நிற்குமுளம் , " என்று , பாடியிருந்தனர் . 
ஒருநாள் இவர் சோழனைப் பாடுகையில் சோ 
ழன் சற்றுக்கவனிக்காது ஒருவற்சிலையைக் 
கவனிக்க இவர் " நூற்றுப்பத்தாயிரம்பொ 
ன் பெறினு நூற்சீலை , நாற்றிங்கடன்னிற் 
கிழிந்து போ -- மாற்றலரை , வென்றப் 
புறங்கண்ட போர் வேலகளங்கா , வென் 
றுங் கிழியாதென் பாட்டு " என்று பாடி 
னர் . இவர் அக்காலத்திருந்த இராஜ 
சூயம் வேட்ட பெருநற்கிள்ளி யென்பவ 
னையும் , சேரமான் வெண்கோவையும் , 
பாண்டியன் உக்ரப்பெரு வழுதியையும் 
ஒருங்கு வாழ்த்திப் பாடினர் . இவர் திருக் 
குடந்தை சென்று அங்கிருந்த உலோபி 
ஒருவனையும் , மற்றொரு விதரணியையுங் 
கண்டு “ திருத்தங்கி தன் வாழை தேம்ப 
ழுத்து நிற்கும் , மருத்தன் திருக்குடந்தை 
வாழை குருத்து , மிலையுமிலை பூவுமிலை 
காயுமிலை யென்று , முலகில் வருவிருந் 
தோடுண்டு . " எனப்பாடி , அம்பர்கிழா 
னருவந்தையைப் பாடிப் பாண்டி நாடடை 
ந்து உக்கிரப் பெருவழுதியையும் அவ 
னிடமிருந்த தமிழ்ப் புலவரையுஞ் சிறப் 
பித்து " நல்லம்பர் நல்ல குடியுடைத்துச் 
சித்தன்வாழ் , வில்லந்தொறு மூன்றெரி 
யுடைத்து - நல்லரவப் , பாட்டுடைத்துச் 
சோமன் வழிவந்த பாண்டியநின் , நாட் 
ைெடத்து நல்ல தமிழ் " எனப் பாடினர் . 
பின் இவர் ஒரூர்க்குச் செல்லுகையில் பசி 
யால் வருந்து தலைக்கண்ட அசதியெனும் 
இடையன் புற்கைக் கஞ்சியிட வுண்டு 
அவன்மீது " அற்றாரைத் தாங்கியவை 
வேலசதி யணிவரைமேல் , முற்று முகிழ் 
முலை யெவ்வாறு சென்றனள் முத்தமிழ் 
நூல் , கற்றார் பிரிவுங் கல்லாதா ரிணக்க 
மும் கைப்பொருளொன் , மற்ற ரின்மை 
யும்போலே கொதிக்கு மருஞ்சுரமே . " 
என்று அசதிக்கோவை பாடினர் . இவர் 
ஒருகாற் றம்மைச் சில புல்லரிவோர் 
தம்மைப் பாட வருத்துகையில் இவா 
" மூவர்கோவையு மூவிளங்கோவையும் , 


விரண் , 


ஒளவையார் 


308 


ஔவையார் 


பாடியவென்றவன் பனுவலா னெம்மை 
யும், பாடுகவென் றனிர் நும்மை யிங்கெங் 
இனம் பாடுகென்யானே , களிறுபடு செங் 
களங் கண்ணிற்காணீர் , வெளிறுபடுநல் 
யாழ் விரும்பிக்கேளீர் , புலவர்வாய்ச்சொற் 
புலம்பலுக்சிளங்கீர் , இலவுவாய்ச்சிய ரிள 
முலைபுல்லீ , ரவிச்சுவையல்லது தமிழ்ச் 
சுவை தெருளீ , ருடீ இருண்ணீர் கொடீ 
இர் கொள்ளீர் , ஒவ்வாக்கானத் துயர்மரம் 
பழுத்த, துவ்வாக்கனியெனத் தோன்றிய 
நீரே ” எனப் பாடி யகற்றினர் . ஒர்காலத் 
துக் குலோத்துங்க சோழன் கவிகளைப் 
பராமுகமாகக் கொள்ளுதலைக்கேட்டு இவர் 
ஓர்நாள் காவிரிக்குத் தெற்கின்கணுள்ள 
குடிவளத்தை விசாரிக்கப் புலவருடன் 
போகையில் ஆண்டு ஔவை , அரசனைக் 
கண்டு ஒரு காலையும் , கவிகளைக்கண்டு மற் 
றொரு காலையும் உடலையும் வளைத்தல் 
கண்டு அரசன் ஏறிட்டுப் பார்க்க அது 
நோக்கி ஔவை " காவலர்க்கோர் கான் 
மடங்கும் கற்றோர் தமக்கிருகால் , கேவலர் 
க்கோ வங்கமெலாங் கேட்டியால் -மேவ 
லர்க்குச் , சீரேறு போல்வாய் செழுங்கா 
விரிநாடா , வேறேறப் பார்த்துகிற்ப 
தென் " எனுஞ் செய்யுள் பாடக்கேட்டு 
அரசன் கற்றோரிடம் அன்பு கொண்டு நீங் 
கினன் . சிலர் ஒளவையை எது இனிதென 
க்கேட்க " எருமிரண்டுளதா யில்லத்தே 
வித்துள தாய் , நீரருகே சேர்ந்த நிலமுமாய் 
- ஊருக்குச் , சென்று வரவணித்தாய்ச் 
செய்வாருஞ் சொற்கேட்டால் , என்று 
முழவேயினிது என்றனர் . தேவர் கூறிய 
புருஷார்த்தங்களைச் சுருக்கிக் கூறக் 
கேட்டுக்கொண்ட பொழது ஈதலறந் 
தீவினைவிட் டீட்டல்பொரு ளெஞ்ஞான் 
றும் , காதலிருவர் கருத்தொத்- தாதரவு , 
பட்டதே யின்பம் பானைநினைந் திம் 
மூன்றும், விட்டதே பேரின்ப வீடு " என் 
றும் மற்றொருபோது காட்சி முதலிய 
பற்றி வினவியபோது " ஒன்றாகக் காண் 
பதே காட்சி புலனைந்தும் , வென்றான் றன் 
வீரமே வீரம் என்றாலும் , சாகாமற் கற் 


பதே கல்வி தனைப பிறர், எவாமலுண்பதே 
யூண் " என்றும் , பின்னும் இவர் லோபி 
யொருவனை நோக்கி " பாடல் பெறானே 
பலர்நச்ச வாழானே , நாடறிய நன்மணங்க 
ணாடானே - சேட , னிவன்வாழும் வாழ் 
க்கை யிருங்கடல்சூழ் பாரில் , கவிழ்ந்தென் 
மலர்ந்தென்ன காண் என்றும் , " சுற்றும் 
கருங்குளவிச் சூரைத் தூ ராரியப்பேய் , 
எற்றுஞ்சுடுகா டிடிகரையின் - புற்றில் , 
வளர்ந்தமடற் பனைக்குள்வைத்த தேனாக் 
குந் , தளர்ந்தோர்க் கொன்றீயார் தனம் " 
என்றும் கூறினர். அரசன் யாரை மந்திரி 
யாகக் கொள்ளலாமென்ன ஏலெனி 
லோ கோல்சாயு நுந்தமசேல் வெஞ்சம 
ராவ் , கோலெனிலோ வாங்கே குடிசாயும் 
நாலாவான் , மந்திரியுமாவான் வழிக்குத் 
துணையாவான் , அந்த வாசே யாசு ” என் 
றும் , இவர் பாண்டியன் கலியாணத்து 
விருந்துண்டபோது " வண்டமிழைத் தே 
ர்ந்தவழுதி கலியாணத் , துண்ட பெருக்க 
முரைக்கக்கே - ளண்டி , நெருக்குண்டேன் 
றள்ளுண்டே னீள் பசியினாலே , சுருக்குண் 
டேன் சோறுண்டிலேன் " என்றும் , 
சோமன் கொடையைப் புகழ்ந்து 
" நிழலருமை வெய்யிலிலே நின்றறிமி 
னீசன் , கழலருமை வெவ்வினையிற் காண் 
மின்-- பழகு தமிழ்ச் , சொல்லருமை நாலி 
ரண்டிற் சோமன் கொடையருமை , புல்ல 
ரிடத்தே யறிமின் போய் " என்றும் , 
இவர் அதிகமானை இழையணி பொலிந்த 
எனும் அகவலாற் சிறப்பித்தும் பாடினர் . 
இவர் கூழக்குப் பாடினார் என்பதை 
" காசுக்குக் கம்பன் கருணைக் கருணகிரி , 
ஆசுக்குக் காளமுகி லாவானே - தேசு 
பெறு , மூழுக்குக் கூத்தனுவக்கப் புக 
ழேந்தி , கூழுக்கிங் கவ்வையெனக் கூறு 
என்பதால் அறிக . 


2. இவர் பாணர் மரபினர் . இவர் இள 
மையில் விறலியராக ஆடல் பாடல் முத 
வியவற்றில் தேர்ந்து விளங்கினர் . இவர் 
ஒருகாலத்து அதிகமானெடுமானஞ்சியிடம் 


ஒளவையார் 


809 


ஒளவையார் 


பரிசில் பெறச் சென்று அவன் நீட்டித்த 
லாற் சினந்து மீற அதனை யறிந்த அஞ்சி 
பரிசில் தரப் பெற்று மீண்டனர் . இவர் 
அவனாற் கொடுக்கப்பட்ட கருநெல்லிக் 
கனியை உண்டு நெடுங்காலஞ் சீவித்தனர் . 
அஞ்சியுடன் பெருஞ்சேர லிரும்பொறை 
போரிடவந்தபோது அஞ்சியைப் புகழ்ந்து 
பாடினர் . அஞ்சி கோவலூரை வென்ற 
பொழுது அவனைப் புகழ்ந்து பாடினர் . 
இவர் அஞ்சியின் மகன் பொருட்டெழினி 
யையும் புகழ்ந்து பாடியுள்ளார் . அதிக 
மான் இவரைத் தொண்டமானிடம் தூதாக 
அனுப்பியபோது அவன் தனது ஆயுத 
சாலையை இவர்க்குக்காட்ட இவர் அக் 
காலத்தும் அதிகனைப் புகழ்ந்து பாடினர் . 
அஞ்சியி றக்கத் துக்கித்துப் பாடினர் . இவர் 
ஒரு காலத்துக் கொண்கானாட்டதிபனும் 
எழில்மலைத் தலைவனுமாகிய நன்னனைப் 
பாட அவன் அதனைப் பாராட்டாதிருக்கக் 
கண்டு வசைபாடி மீண்டனர் . வெள்ளி 
வீதியார் தம் கணவனைத் தேடிச் சென்ற 
தைச் சிறப்பித்துப் பாடினர் . மூவேந்த 
ரும் பாரியின் மலையை முற்றுகை செய்த 
தைப் பாடிப் பாரியிறக்க அவனது கன் 
னிய ரிருவரையும் கபிலர் , விச்சிக்கோ, 
இருங்கோவேள் முதலியோரிடம் சென்று 
மணங்கொளக்கூற அவர்கள் மறுக்கக் கன் 
னியரை மலையமான் தெய்வீகனுக்குமணம் 
புரிவித்தவர் . இவர் , அஞ்சி , பொகுட் 
டெழினி,பாரி , பாண்டியன் உக்கிரப்பெரு 
வழுதி , சேரமான் , மாவெண்கோ, சோழன் 
இராசசூயம் வேட்டபெரு நற்கிள்ளி , கிள் 
ளிவளவன், தொண்டைமான் , முடியன் , 
கொண்கானத்து நன்னன் என்பவர்களைப் 
பாடினர் . இவர் பாடிய பாடல்கள் நற் - எ , 
குறு - சுடு , அக - ச , புற - கங , திரு 
வள்ளுவமாலை - க , ஆக - சு 0 , 

3. பொய்யா மொழியார் பாதி பாட 
ஒளவையார் பாதிபாடியது . வெண்பா 
பத்தம்பிற் பாதி யுடையா னிரண்டம்பிற், 
கொத்தம்பி யென்பார் கொளப்புக்குச் 


சுத்தப் , பசும்பொனரவல்குற் பாவையர்க்கு 
தோற்று , விசும்பிடை வைத்தேகினான் 
வில் " அரிசிகேட்க யானை கொடுத்த நாஞ் 
சில் வள்ளுவனைப் பாடிய அகவல் . " தட 
வுசினைப் பலவினாஞ்சிற் பொருநன் , மட 
வன்மன்ற செந்நாப்புலவீர், வளைக்கை 
விறலியர் படப்பைக் கொய்த , அடகின் 
கண்ணுறையாக யாஞ்சில , அரிசி வேண் 
டினே மாகத்தான்பிற , வரிசை யறி தலிற் 
றன்னுந் தூக்கி , இருங்கடறுவளை இய குன் 
நத்தன்னதோர் , பெருங்களிறு நல்கியோ 
னே யின்ன, தேற்றா வீகையு முண்டு 
கொல் , போற்றாரம்ம பெரியோர் தங்கட 
னே " புறம்-140 . ஒருவனைப்பாட அவன் 
ஒன்றுமிலை யென்றபோது பாடியது . கல் 
லாத வொருவனை நான் கற்றாயென்றேன் , 
காடேறித் திரிவானை நாடாவென்றேன் , 
பொல்லா தவொருவனை நான் நல்லாயென் 
றேன் , போர் முகத்துக் கோழையை யான் 
புலியே யென்றேன் , மல்லாரும் புயமென் 
றேன் றேம்பற்றோளை , வழங்காதகையனை 
நான் வள்ளலென்றேன் , இல்லாது சொன் 
னேனுக் கில்லையென்றான் , யானுமென் 
றன் குற்றத்தா லேகின்றேனே . " ( எ - ம் . ) 
ஒருவனைப்பாடி யவனிகழ்ச்சி சொல்ல 
அப்போது பாடியது . எம்மிகழாதவர் 
தம்மிகழாரே , எம்மிகழ்வோரே தம்மிகழ் 
வோரே , எம்புகழிகழ்வோர் தம்புகழிகழ் 
வோர் , பாரியோரி நள்ளியெழினி, ஆ 
அய்ப்பேகன் பெருந்தோண் மலையனென் , 
றெழுவரு ளொருவனு மல்லைய தனால் , 
நின்னை நோவதெவனே யுறுவட் டாற் 
முக் குறைக்கட்டிபோல , நீயுமுளையே 
நின்னன்றோர்க்கே , யானுமுளனே யெம் 
பாலோர்க்கே , குருகினும் வெளியோய் 
தேத்துப் , பருகுபாலன்னவென் சொல்லு 
குத்தனே . " 

என்று பாடியவர் . இவர் 
சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் திருக் 
கைலைக்குச் செல்ல விரும்பி விநாயகரை 
விரைந்து பூசிக்க விநாயகர் ஒளவையை 
நோக்கி அவர்கட்கு முன்னே சேர்ப்பிக்கி 
றேன் சாவதானமாய்ப் பூசிக்க என அவ் 


ஔவையார் 


310 


ஔவையார் 


படுகிறது . 


வகையே சீதக் களபம் " என்னும் விநா 
யகாகவல் பாடித் துதிசெய்து சுந்தரமூர் 
த்தி நாயனாருக்கு முன் திருக்கைலையில் 
விநாயகர் தும்பிக்கையால் எடுத்துவிடச் 
சென்றனர் . அவர்கள் எவ்வகை யெங்க 
ளுக்கு முன் வந்தீர்கள் என் " மதுரமொழி 
நல்லுமையாள் சிறுவன் மலரடியை , முதி 
சநினைய வல்லார்க் கரிதோ முகில்போன் 
முழங்கி , அதிர வருகின்ற யானையும் தேரு 
மதன்பின் சென்ற , குதிரையும் காதங் கிழ 
வியும் காதங் குலமன்னனே " எனக் கூறிச் 
சிவதரிசனம் செய்திருந்தனர் . 
செய்த நூல்கள் : - விநாயகர் அகவல் , 
ஆத்திசூடி , கொன்றைவேந்தன் , மூதுரை , 
நல்வழி , அசதிக்கோவை , நான்மணிக் 
கோவை , அருந் தமிழ்மாலை , தரிசனப் 
பத்து , பந்தனந்தாதி , நான்மணிமாலை , 
ஞானக்குறள் , தனிப்பாட்டுகள் முதவி 
யன . இவர் கடைச்சங்கத்தார் காலத்திலும் 
குலோத்துங்க சோழன் காலத்திலும் இருந் 
ததாகத் தெரிகிறதால் நீண்ட ஆயுளுள்ளவ 
சாகத் தெரியவருகிறது . இவர் நெல்லிக் 
கனியுண்ட சிறப்பும் யோகப் பழக்கமும் 
பெற்ற தெய்வீகமுள்ளவா ஆதலால் நெடு 


நாள் இருந்திருக்கலாம் . 

ஔவையார் 
கோயில் ஒன்று தஞ்சை ஜில்லாவில் வள 
வனாற்றின் கீழ்க்கரையில் திருவிடும்பாவ 
னம் என்ற ஊருக்குக் கீழ்த்திசையில் 
துளசியார்பட்டி யென்ற வூரிலுள்ளது . 
அதில் ஒளவையார் வடிவு விருத்தவடி 
வாய்த் தனஞ்சரிந்து முகந்திரைந்து காணப் 

அதனுடன் ஓரிளம் பெண் 
ணுருக்கொண்ட விக்ரகம் ஒன்றுளது, 
அதனை உப்பை என்கிறார்கள். கோவி 
லுக்கு வடமேற்கில் அரை மைல் தூரத் 
தில் கொல்லன் திடல் என்று ஒன்று இருக் 
கிறது . 

அதன்கண் ஒரு ஆலமரமும் , 
ஒரு மேடையும் உள்ளன . ஒரு முறை 
மழையானனைந்த ஒளவையை ஊரார் ஆத 
ரிக்காது அங்கிருந்த கொல்லன் தன் உலை 
யின் நெருப்பால் குளிர்போக்கி அன்ன 
மளித் தாதரித்தான் என்பர் . அப்போது 
வெள்ளங்கொண்டு ஊரெல்லாம் பரவிய 
போது " வள்ளையுங் கொள்ளையாகிவளவ 
னும் பேரானாகிக் , கொல்லன்றிட ரொழி 
யக் கொள்ளாய் பெருங்கடலே . " என்ன 
அக்கொல்லனிருந்த திடர் நீங்க மற்றவை 
அழிந்தன என்பர் . 


கடவுள் துணை 


அபிதான சிந்தாமணி 


வன் . 


கருத்மீ - அணுவம்சத்து ரைவதன புதல் 

இவன் தன் குமரியாகிய ரேவதி 

க்கு மணமகனைத் தேடும்படி பிரமன் 
ககநீதன் - காந்தனென்னும் அரசனுடைய 

சபைக்குச் சென்று ஆங்கு நடந்த அதி 
காவற்கணிகை புதல்வன் . பரசுராமருக் 

சயங்களைக் கண்டு சற்று நிதானித்துப் பிர் 

மனைச் சேவித்துத் தான் வந்த வரலாற்றி 
குத் தோன்றாது ஒளித்து அவர் கட்ட 
ளைப்படி காவிரிப் பூம்பட்டினத்தை அர 

னைக் கூறினன் . பிரமன் இவனை நோக்கி 
சாண்டவன் . தன்புதல்வ ரிருவருள் இளை 

நீ பூமியினின்று இவ்விடம் வந்த காலமு 
யோன் பார்ப்பினி மருதியையும், மூத் 

தல் இதுவரையில் இருபத்தேழு யுகங்கள் 
தோன் வணிகமா தாகிய விசாகையையும் 

மாறின. ஆகையால் நீ சென்று ஆதிசேட 
விரும்பித் தீங்கு செய்ய முயன்றா ரென்ப னது அவதாரமாய்ப் பலராமரென்று பிறர் 
தைக் கேள்வியுற்று அவர்களை வாளாற் 

திருக்கும் கிருஷ்ணன் தமயனுக்கு ரேவதி 
நடிந்தவன் . இவனாற் காக்கப்பட்டமை 

யைத் திருமணஞ் செய்க என்று விலை 

தந்தனுப்பினன் . 
யின் காவிரிப்பூம்பட்டினம் காகந்தி 
யெனப் பெயர்பெற்றது . ( மணிமேகலை ) . கபு- தக்ஷன் பெண் . குமரன் சங்கடன் . 

கதுபை -ஒட்டிரதேச பர்வதம் , 
ககபதி - கருடனுக்கு ஒரு பெயர் . 

ககுப்தேவி - தக்ஷன் பெண் . 
ககழகன் - சகத்திரபா தனுடன் வாசித்த 

கதவன் - ( யது . ) கம்சன் தம்பி . 
வன் . இவன் சகத்திரபாதனைச் சபித்தவன் . ககேந்திரன் 

கருடன் . 
ககனழர்த்தி - பாரதவீரனாகப் பிறந்தவன். ககோலன் - உத்தாலகருடைய மாணாக்கன் . 
கதத்சதன் - ( சூர் ) வ . சசர தன்புத்ரன் இக தேவி சுஜாதை. 
வாகுவின் பௌத்ரன் . இவன் குமரன் ககோளர் - ஒரு இருஷி . 

. 
அநேகன் . (பார . ) 

ககோளவிவாணம் சூரிய மண்டல விஷ் 
கருத்து - இக்ஷ்வாகு போனாகும் , விகுக்ஷி கம்பம் ( 9000 ) யோசனை . அதன் வலயம் 
யின் புத்ரன் . இவனைக் குக்ஷிபுத்ரன் என் ( 2700 ) யோசனை சந்திரமண்டலம் சூரிய 
றுங் கூறுவர் . இவன் தேவர் வேண்டுகோ 

மண்டலத்தைக் காட்டிலும் இரண்டு மட 
ளால் அசுரருடன் யுத்தஞ் செய்து வருகை 

ங்கு அதிகமாம் . பூமி ( 50 ) கோடி யோசனை 
யில் இந்திரன் இடபமாய்த் தன் ககுத்தில் விஸ்தீரணமுடையது . இந்தப் பூமி மத்தி 
தாங்கினன் 

அக்காரணத்தான் ககுத்த யில் இருக்கும் ஜம்புத்வீபத்தில் உள்ள 
னென்று பெயர் பெற்றவன் . இவனுக் இளாவிருத வருஷத்தில் மேருமலை இரும் 
குப் புரஞ்சயன் என்றும் பெயர் , ( அயோத் தின்றது . இந்த மேருவுக்குக் கிழக்கில் 
யாமான்மியம் ). 

மானசபர்வதத்தில் இந்திரபட்டணமும் , 
கதத்தன் -- இருபத்தைந்தாவது யுத்தன் . தகண மானசபர்வதத்தில் மாட்டன 


ககோளவிவரணம் 


312 


ககோளவிவரணம் 


அஸ் 


மும் , மேற்கில் வருணபட்டணமும் இருக் 
இன்றன . இப்பட்டணங்களில் உலகாக 
ணத்தின் பொருட்டு இந்திராதிகள் வசிப் 
பர் . இப்பட்டணங்களுக்கு ஊர்த்துவத் 
தில் சூரியன் சஞ்சரிப்பன் . சூரியனுக்குத் 
தகணாயனத்தில் சீக்கிரகதி உண்டு. சூரி 
யன் மத்தியானத்தில் இந்திர பட்டணத் 
தில் இருக்குங்கால் , யம்பட்டணத்தில் 
உதயம் , வருண பட்டணத்தில் அர்த்த 
ராத்திரி , சோமபட்டணத்தில் 
மனம் . மத்தியானத்தில் யமபட்டணத் 
தில் இருக்குங்கால் வருணபட்டணத்தில் 
உதயம், சோமபட்டணத்தில் அர்த்த ராத் 
திரி, இந்திரபட்டணத்தில் அஸ்தமனம் . 
மத்தியானம் வருண பட்டணத்தி லிருக் 
கையில் சோமபட்டணத்தில் உதயம் , 
இந்திரபட்டணத்தில் அர்த்த ராத்திரி , 
யமபட்டணத்தில் அஸ்தமனம் , மத்யானம் 
சோமபட்டணத்தில் இருக்கையில் இந்திர 
பட்டணத்தில் உதயம் , யமபட்டணத்தில் 
அர்த்தராத்திரி , வருணபட்டணத்தில் அஸ் 
தமனம் . தக்ஷணாயனத்தில் சூரியனுடன் 
நக்ஷத்திரங்களும் சஞ்சரிக்கும். மத்தியா 
னத்தில் அவன் கிரணத்தால் தபிக்கப்பட் 
டுச் சாயங்காலத்தில் அவனுடைய கிரணத் 
தால் சாந்தமாக அஸ் தமிக்கும் , பின்னும் 
சூரியன் ஆகாயமத்தியில் இருக்கும்போது 
பூமியில் 30 - முகூர்த்தகாலம் சஞ்சரிப்பன் . 
ஊர்த்த பாகத்தில் சஞ்சரிக்கும் போது 
வெவ்வேறு கதிகளுண்டு , தக்ஷணதிசை 
யில் இருக்கும் சூரியன் நாடோறும் 
( 90145000 ) ஆயிரம் யோசனைகள் சஞ்ச 
ரித்துக்கொண்டு அத்திசையில் இருந்து 
மீண்டு ( 30121000 ) ஆயிரம் யோசனைகள் 
உள்ள தூரத்தில் இருக்கும் வடதிசைக்குப் 
பிரவேசிப்பன் . இந்தத்தக்ஷண உத்தரதி 
சைகளுக்கு மத்திய பிரதேசம் விஷ்வமண் 
டலம் எனப்படும் . அந்தச் சமயத்தில் கோ 
மேதக தீபத்திற்கு வடபாகத்தில் சஞ்சரிக் 
கும் தக்ஷண உத்தர திசைகளுக்கு இடை 
யிலிருக்கும் மண்டலங்களுக்கு ஜரத்துருவ 
ஐராவத வைஷ்வாநர ஸ்தாநங்கள் அடை 
யாளங்கள் என்று எண்ணவேண்டும் . அஜ 

திக்குத் தக்ஷணத்தில் நாகவீதி உண்டு, 
இந்த இரண்டும் ஆஷாடவீதிக்குக் காரண 
மாய் இருக்கின்றன . அசுவனி, பாணி , 
கிருத்திகை, மிருகசீரி ஷார்த்தம் இந்த 
( 4 ) நசுத்திரங்களும் நாகலீதி என்பர் . 
புனர்பூசம் , பூசம் ஆயிலியம் இந்த மூன்று 


நக்ஷத்திரங்களும் ஐராவதவீதி என்பர் , 
இந்த வீதி உத்தரமார்க்கம் என்று சொல் 
லப்படும் . பூர்வோத்திர பங்குனிகள் இர 
ண்டும் ஆர்ஷவீதி . பூர்வபாத்திரம் , உத்தரா 
பாத்திரமென்னும் இரண்டும் கோவீதி , சிர 
வண , தனிஷ்ட , சதபிக்ஷம் இம்மூன்றும் 
ஜரத்துருவவீதி . இம்மூன்று வீதிகளும் 
மத்தியமார்க்கம் எனப்படும். அஸ்தம் , சித் 
திரை, சுவாதி இம்மூன்றும் நாகவீதி . 
விசாகம் , ஜேஷ்டம் , அனுஷம் இம்மூன் 
றும் மிருகவீதி , மூலம், பூராடம் , உத்ரா 
டம் இம்மூன்றும் வைஸ்வாநரவீதி . இந்த 
வீதிகள் மூன்றும் தக்ஷணமார்க்கம் எனப் 
படும் . தக்ஷண உத்தர மார்கங்களுக்கு 
இடை ( 100321 ) யோசனைகள் விசாலம் 
உண்டு , 

உத்தராயனத்தில் சூரியன் மண் 
டலமத்தியனாய்ச் சஞ்சரிக்கும்போது தக்ஷ 
ணாயனத்தில் முன் சொன்ன வீதிகளுக்கு 
வெளியில் திரிவன் . தக்ஷண திசையில் 
சஞ்சரிக்கும் போது சூரியமண்டலம் 
( 10058 ) யோசனைகள் உள்ள விசாலம் 
உள்ள தாய் இருக்கும் . சூரியசந்திரர்கள் 
குலாலசக்கிரம்போல் திரிவர். 

தகூன் 
யனத்தில் சீக்கிரகதி யாகையால் பகல் 
( 12 ) முகூர்த்தம் இருக்கும் . உத்தராய 
னத்தில் பகல் ( 18) முகூர்த்தகாலம் சஞ் 
சரிப்பன் . 

இரவுபகல் ( 3 ) முகூர்த்த 
காலத்திற்குள் மண்டலமாய்த் திரிகின்ற 
லோகாலோக பருவதத்திற்கு வடக்கு அக் 
கினி மார்க்கத்திற்கு வெளியில் இருக்கிற 
புஷ்கரதேசங்களுக்குத் தக்ஷண வீதியில் 
இருக்கும் சூரியகாந்தி வியாபிக்கும் . அக் 
தத் தேசங்களுக்கு ஒருபாகத்தில் ( 10,000 ) 
யோசனையுள்ள உயரங்கொண்ட லோகா 
லோகபர்வதம் இருக்கின்றது . அதற்குக் 
கீழ்பாகத்தில் சூரியசந்திர நக்ஷத்திர தாரா 
கணங்கள் திரிவர். இது காணப்பட் 
டது . கோசராகோசரமானதே லோகா 
லோக பர்வதம் . இதனைச் சூரியன் சேரு 
வதே சந்தியாகாலம் எனப்படும் . துரு 
வன் , மிருத்பிண்டம் போல உத்தரமத்திய 
தக்ஷண பிரதேசங்களில் இருந்து , ஆகா 
சத்தில் ( 14) நக்ஷத்திரங்களில் சிஞ்சுமார 
சக்கிரத்தில் சூரியசந்திரர்களை வாதக்கயிற் 
முல் திருப்பி , தானும் திரிந்து கொண் 
டிருப்பன் . மேகமண்டலம் மேகங்கள் 
வாயுவை ஆசரித்து ஜலத்தைத் தரும் . 
அவை பூமிக்குமேல் காதரரத்தி விருந்து 
சதா வருஷத்துக் கொண்டிருக்கும் . பூர் 


ககோளவிவரணம் 


313 


கங்காதபன் 


வம் இந்திரன் மலைகளின் சிறகறுத்த பருவகாலங்களில் சூரிய சந்திரர்களுக்கு 
தும் அவற்றிலிருந்து வெளிப்பட்ட புட் மேல் நடப்பன் . கேது புகைவர்ணமுள்ள 
கலாவர்த்தம் என்னும் மேகம் 

வாயு ( அ ) குதிரைகள் கட்டிய ரதத்தில் ஏறிச் 
ஆதாரமாய்க் கற்ப அந்தத்தில் வருஷிக் சஞ்சரிப்பன் . ( தத்வநி .) 
கும் , பிரமன் 

அவதரித்த காலத்தில் கக்கீவன் - தீர்க்க தமன் மகன் . இவன் உதங் 
பிரம்மாண்டம் பிளந்து அதில் உற்பத்தி கர் சொற்படி அகத்திய தீர்த்தத்தில் 
யான சகலங்கள் மேகம் ஆயின . இந்த 

அதிலெழுந்த யானைமீதேறிச் 
மேகங்கள் தூமங்களால் விருத்தியாம் .. சென்று சுவாயன் குமரியை மணந்தவன் . 
இது மழை காலத்தில் மழையும் பனிக் கக்குவன்- உக்ரசோன் குமரன் . 
காலத்தில் பனியும் பெய்யும் . ஆகாசகங் கக்குவான் - ( கக்கிருமல் ) பாலின் தோஷத் 
கையைத் திக்கஜங்கள் 

திக்கஜங்கள் துதிக்கையால் தாலும் , ஜல தோஷத்தாலும் வாயு அதி 
மொண்டு பூமியில் விடுதலால் அது பனிப் கரித்து மார்பிலுள்ள சிலேஷ்மத்தை ஒவ் 
போல் பெய்யும் . இமயமலைக்குத் தென் வொருவேளை இளக்குந்தருணத்தில், அடுக் 
பாகத்தில் இருக்கிற ஏமகூட பர்வதத்தில் கிருமல் , திணறல், விழி பிதுங்குவது போ 
பூர்த்து என்னும் பட்டணம் உண்டு. 

லுதல் , இளைப்பு , ஆயாசம் , குடித்த பாலைக் 
அதில் பெய்யும் பனியும் இமயத்தில் பெய் கக்கு தல் முதலிய உண்டாம் . இது மூன்று 
யும் பனியுமே இவ்விடத்திற்கும் வரும் மாதம் குழந்தைகளை வதைக்கும் . ( ஜீவ . ) 
மழை , பனி , வெயில் , பகல் , இரவு , சந்தி , கக்கையர் - ஒரு வீரசைவ தேசிகர் . இவர் 
சுபாசுபபலன் இவை எல்லாம் துருவனால் முன் , ஒரு புராணிகன் விஷ்ணுவிற்குப் 
உண்டாம் . சூரியன் துருவன் கட்டளை பரத்வங் கூறி வாயிற் புழுச்சொரிந்தனன் . 
யால் சகல ஜீவப்பிராணாதாரமான நீரைத் ( பசவபுராணம் ). 
தருவன் . சந்திரமண்டலம் சூரிய வீதிக்கு கங்கணன் - (யது.) நிம்ரோசியின் தம்பி . 
மேற்பாகத்தில் இருக்கும் . சந்திரனுக்கு கங்கணி- பசமாகன் குமரன் . 
மேல் நக்ஷத்திரங்கள் சஞ்சரிக்கும் . சந்தி கங்கபதீ - உக்ரசேநன் குமரி . 
ரன் ரதத்திற்கு ( 10 ) குதிரைகள். அக் கங்கபாடி - மைசூர் ஜில்லாவின் கீழ்பாக 
குதிரைகளின் பெயர் அஜ . சத , மக , 

த்திலுள்ள நாடு , 
விருக்ஷ , வாஜி , நா , அஸ்ம , சப்ததாது , கங்கம்மாள் - ஒரு தீர்த்ததேவதை . இவள் 
ஹம்ச , வாம், மிருகமென்பன. சந்திரன் வடநாட்டவரால் பசுக்கள் , மனிதர் முத 
தேவர்களாலும் பிதுர்க்களாலும் சுற்றப் வியவர்க்கு நோய் முதலிய வராவகை ஆரா 
பட்டிருப்பன் . சூரியனுடைய சுஷும்னா திக்கப்பட்டவள் . இவளை ஆராதிக்கும் 
கிரணத்தால் சுக்கிலபக்ஷத்தில் வளர்ந்து ஆண்மக்கள் பெண்வேடம் பூண்டு கிராம 
பூர்ணிமையில் சம்பூர்ணமாய்ப் பிரகாசிப் பிச்சை ஏற்று அப்பிச்சையால் வந்த தானி 
பான் . கிருஷ்ணபக்ஷ துவிதியை முதல் யாதிகளைத் தேவதைக்கு நிவேதிப்பர் . 
சதுர்த்தசி வரையில் தேவர்களும் , அமா கங்கன் - 1. கங்கிசனைக் காண்க . 
வாசையில் பிதுர்க்களும் சந்திரகிரணத் 2. சூரனுக்கு மாரிஷையிடம் பிறந்த 
தைப் பானம் செய்வர் . அங்காரகன் சதத் குமரன் . வசுதேவன் தம்பி . 
திற்கு அக்கினியிற் பிறந்த செந்நிறமுள்ள 3. யமன் . 
( அ ) குதிரைகள் உண்டு . புதன் ரதம் 4. ஓர் இருடி . இவன் பாரி பிரம் 
வாயுரதத்திற்கு எதிராக நடக்கும் . அந்த லோசை . 

பெண் மரீஷை . 
ரதத்திற்கு வாயுவேகமும் பசுநிறமுள்ள 5. ஒரு பக்ஷியரசன் . 
( அ ) குதிரைகளும் உண்டு . பிரகஸ்பதி 6. அஞ்ஞாதவாசத்தில் தருமன் வைத் 
ரதத்திற்கு வெண்ணிறமுள்ள ( அ ) குதி துக்கொண்ட பெயர் . 
வருஷத்திற்கு ஒரு 

7. பிரமலோனுபன் குமரன் தரும் 
தடவை ஒரு ராசியில் மெதுவாகச் செல் பக்ஷிகளைக் காண்க . 
வன் . சுக்கிரனுக்குச் செந்நிறமுள்ள ( அ ) | கங்கா - 1. கங்கையைக் காண்க . 
குதிரைகள் உண்டு . சநி கறுப்பு நிற 2. உக்ரசேநன் குமரி . 
முள்ள ( அ ) குதிரைகள் கட்டின இரும்பு கங்காதபன் - பகீரதன் கங்கையைப் பூமிக் 
ரதத்தில் மெதுவாகச் செல்வன் . இராகு 

குக் கொண்டு வருகையில் உதித்த ஆதப 
கறுப்புக் குதிரைகள் கட்டினரதத்திலேறிப் னுக்குப் பெயர் . ( காசிகாண்டம் .) 

40 


ரைகள் உண்டு. 


கங்காபமூத்த 


314 


கங்கை 


கங்காதாழர்த்தி - பார்வதிபிராட்டி சிவமூர் பெரிதே " எனக்கூறி யிருத்தலி னிவர்க்கு 
த்தியின் கண்களை விளையாட்டாக மூடிய இப்பெயர் வந்தது போலும் . ( குறு- அஎ. ) 
காலத்தில் அவளது நகத்திற்பிறந்த கங் கங்கை -1, புண்ணிய நதியுருவானவள் . 
கையைத் தரித்த சிவன் திருவுரு . 

இவள் வெண்ணிற முடையவள், வலது 
கங்காத்வாரம் -1. அரித்வாரம் இமயமலையி கையில் கருநெய்தல் , இடதுகையில் பூர்ண 

வள்ளது . இதன் வழியாகக் கங்கை பூமி கும்பம், முதலைவாகனம் . இமயவேந்தன் 
யில் வருகிறது . Hardwar this is also 

குமரி , 
Oalled Miyapuri. 

2. அக்கினியால் வகிக்கப்பட்ட சிவவீரி 
2 , கொளதமியைக் காண்க . 

யத்தைச் சரவணத்தில் வைத்தவள் . 
கங்காமகாத்மியம் - இது பூமிக்கு மத்தி 3. சுவர்க்கத்தில் மந்தாகினியெனவும் , 
யில் செல்வதால் பூமியைச் சுத்தப்படுத்து பூமியில் கங்கையெனவும் , பாதாளத்தில் 
வது . ஆயிரம் சாந்திராயண விரதஞ்செய்த போகவதி யெனவும் பெயர்பெற்றவள். 
பலன் இதனிடமுள்ள ஜலத்தைப் பானஞ் 4. இவள, உலகத்திலுள்ள மூன்றரைக் 
செய்வதற்கு உண்டாம் . 

ஒரு மாதம் 

கோடி தீர்த்தபலனும் தரவல்லவள் . 
கங்கா தீரத்தில் ஒருவன் வசிப்பனேல் 
அவன் சர்வயஞ்ஞபலத்தையும் அடைவன் . 

5. இதில் ஒரு வேதியனது எலும்பு 
இதில் எவ்வளவு காலம் ஒருவனுடைய 

விழுந்ததனால் அவன் முத்தி பெற்றனன் 

என்பர் . 
அஸ்திவிழுந்து கிடக்கிறதோ அவ்வளவு 
காலம் அவன் சுவர்க்கத்தில் இருப்பன் . 

6. சூரியவம்சத்துப் பிறந்த பகீரதச்சக் 
இதிலுள்ள மண் சோகம் முதலியவற்றை 

கரவர்த்தி தன் பாட்டன் முதலியவரின் சரி 
நீக்கும் . இதைத் தரிசனஞ் செய்வதாலும் , 

தங்களைக் கேட்கையில் பிதுர்க்கள் அநேகர் 
பரிசிப்பதாலும் , பானஞ் செய்வதாலும் 

கபிலர் கோபத்திற்பட்டுச் சாம்பராய் நரக 
எல்லாப் பாபங்களும் நீங்கும் . 

வேதனைப்படுதல் அறிந்து அதை நீக்க 

அநேக ஆண்டுகள் பிரமன் , கங்கை , சிவ 
கங்காம்பை - ஸ்ரீ பலதேவர் பெண். இவளு 

மூர்த்தி முதலியயோரை எண்ணித் தவம் 
இத்திருந்த சேலையின் உயர்வைப் பாத்தை 

புரிந்து சிவமூர்த்தியால் கங்கையின் எழு 
யின் தோழி யொருத்தி தன் தலைவியிடங் 

துளிகளைப் பூமியில் வரப்பெற்றனன் . 
கூற அப்பரத்தை விடசங்கமரை யேவி 

அந்தக்கங்கை கலாதிரி , பவாரி , நளிகி என 
அதை வாங்கித் தரும்படி யாசித்தனள் . 

மூன்று பிரிவுகளாய்க் கிழக்கினும் , சுச + 
அவ்வகை கங்காம்பை கணவன் சொற்படி 

சீதை , சிந்து என மேற்கினும் , அளகந்தை 
கொடுக்கையில் ஆடை வளரக்கண்டு துணி 

யெனப் பகீரதன் பின்னும் வந்தனள் . 
த்துத் தந்தவள் . ( பிரபுலி .) 

இவள் பகீரதனுக்குப் பின் வருமிடத்துச் 
கங்காளகேது - மலயகந்தனியைக் காண்க. 

சந்து முனியின் ஆச்சிரமவழி வருதலை 
ங்காழைர்த்தி வாமனமூர்த்தி செருக்க யறிந்த முனிவர் கோபித்து அதனை ஆச 
டைந்த காலத்தில் அவர் முதுகின் முழு மனஞ் செய்தனர் . அதனால் கங்கை மறை 
வெலும்பாகிய கங்காளத்தை வீணாதண்ட ந்தது கண்டு பகீரதன் தன் குறைகூறக் 
மாகக் கொண்டுவந்த சிவன் திருவுரு . கேட்டு அவர் காதின்வழி வெளிவிடச் 
சங்காவிசர்ச்சனழர்த்தி - பகீரதன் வெகு 

சாருவி யெனப் பெயரடைந்து சகரர் எலும் 
நாள் பிதுர்க்கள் நற்கதியடையத் தவஞ் பில் விழுந்து அவர்களுக்குநற்கதி தந்தவள் . 
செய்தனன் . அதனால் களிப்படைந்த சிவ 7. பார்வதிதேவி விளையாட்டாகச் சிவ 
மூர்த்தி தரிசாந்தந்து தமது சடையிலிருந்த மூர்த்தியின் கண்களை மூட அக்கரத்தின் 
கங்கையில் ஒரு துளி பூமியில் விட்டனர் . வழிப் பெருகிய நீர் வெள்ளங்கொள்ள 
அக்காலத்து இப்பெயரால் தேவாதியர் அதைச் சிவமூர்த்தி தரித்தனர் எனவும் , 
துதித்த சிவமூர்த்தம் . 

விஷ்ணு திரிவிக்கிரம் அவதாரங்கொண்டு 
கங்சேன் - உக்கிரசேகன் . 

மூவுல களந்தபோது திருவடி சுவர்க்க 
சங்கல் வெள்ளத்தார் (பெண் பாலர் ) மடைய அண்டமுடைந்து ஆகாயகங்கை 
இவர் கடைச்சங்க மருவிய புலவர்களி கால்வழியொழுகியதா லுண்டானது என் 
லொருவராக இருக்கலாம் . இவர் தம் செய் வும் , அத்திருவடி சத்தியவுலகு சென்ற 
யுளில் " கங்குல் வெள்ளம் கடவினும் போது பிரமன் தன் தந்தையின் திருவடி 


கசகசாச்செடி 


315 


கசமுகாசுரன் 


யெனத் தம் கமண்டலுநீரால் அபிஷேகிக்க கசகர்ணர் விநாயகருக்கு ஒரு பெயர் . 
அது நதியாயிற்றெனவுங் கூறுவர் . கசபதர் ஒரு மகருஷி . இவர் குமார் 

8. இவள் பிரமன்சபைக்கு வந்தபோது மதுமான் . 
உண்டான சாபத்தால் சந்தனுவின் தேவி கசபுத்திரன் பாரதவீரரில் ஒருவன் . 
யாய்ப் பீஷ்மரைப் பெற்றனள் என்பர் . குரோதவசை புத்ரனாகிய கணனம்சம் . 

9. இவள் சிவமூர்த்தியை மணக்க கசழகர் - ஒருகாலம் சிவமூர்த்தியும் பிராட் 
விரும்பியதைப் பார்வதிபிராட்டி குறிப்பா டியும் நந்தகவனத்துச் சித்ரமண்டபத்தில் 
லுணர்ந்து இரேணு என்பவனுக்கு எழுதியிருந்த ஆண்யானை பெண்யானைக 
ளாய்ப் பிறக்கச் சாபமும் அமங்கலமும் ளைப் பார்க்க அவற்றினின்றும் கசமுகர் 
பெற்றுத் தவத்தால் மங்கலமடைந்தவள் . தோன்றினர் . கசமுகாசுரன் செய்த துன் 

10 , பீஷ்மனை ஈமத்திடை வைத்த கால பத்தினைத் தேவர் இவரிடம் முறையிட 
த்தில் வந்து அழுது கண்ணனால் தைரிய அவன் அத்திரசத்திரங்களால் இறவாத்து 
மடைந்தவள் . 

கண்டு தமது வலப்புறக்கொம்பை ஒடித்து 
11. சூரபன்மன் வேள்வியை அவிக்கப் அவன்மீது எறிய அது அசுரன் மார்பைப் 
பூமிக்குச் சிவமூர்த்தியால் வருவிக்கப்பட் பிளந்து கணபதியின் திருக்கரம் அமர்ந் 
டவள் . 

தது . பின் கசமுகன் பெருச்சாளி யுருக் 
12 , துன்முகன் வேண்டக் குமரியாகப் கொண்டு ஓட அவனை வாகனமாகக் 
பிறந்தவள் - 

கொண்டனர் . கஜாச்யர் எனவும் பெயர் , 
13. அநசூயை , இருடிகையைக் காண்க , கசழகாசுரன் - அசுரேந்திரன் எனும் அச 
2. விஷ்ணுவிற்குப் பாரியாய்க் கோ ரன் தேவரை வருத்த ஒரு வலியுள்ளவன் 
லோகத்தில் இராதை கோபிக்க விஷ்ணு வேண்டும் எனச் சுக்கிரனைக் கேட்டனன். 
வின் கட்டை விரலில் தோன்றிப் பின் சுக்கிரன் அசுரேந்திரன் சொற்படி வசிட்ட 
பிரமன் தன் கமண்டலத்தில் சிறிது முனிவர் மாபில் மரகதமுனிவர் என்பவர் 
கொண்டு தம் உலகமடைந்து நாரதர் வாக் தவம்புரிகின்றனர் . அம்முனிவரை உம் 
கால் இவளைப் பிரமதேவர் மணந்தனர் . மரபில் ஒரு பெண் புணரில் அவ்விருவருக் 
( தேவி - பாக .) சரஸ்வதியைக் காண்க . கும் உதிக்கும் புதல்வன் மிகுந்த வலியுள் 
கசகசாச்செடி இது , ஒரு செடிவகை ளவனாவான் என்றனர். அதைக் கேட்ட 
யில் சேர்ந்தது . இச் செடி , ஈஜிப்ட் , அசுரன் விபுதை யென்பவளை அனுப்ப 
துருக்கி , பொஷியா, பல்கேரியா , சைனா, அவள் சென்று அவர் தவத்திற்கு அஞ்சி 
இந்தியா முதலிய தேசங்களில் பயிரிடப் அவர்க்கருகில் அம்முனிவர் தனக்கு நாயக 
படுகிறது . இச் செடி 5 , 6 , அடிகள் ராக வேண்டும் எனத் தவஞ்செய்தனள் . 
வளர்வதற்குள் இலைகள் உதிரத் தொடங்கு இருவருக்கும் தவங்கூடுங் காலமாதலின் 
கின்றன . இதன்மீது தாமரை அரும்பை முனிவர் விழித்துத் தமக்கு முன் இரண்டு 
யொத்த மலர்கள் உண்டாகின்றன . அவற் 

யானைகள் கலவிசெய்யக்கண்டு காமக்குறிப் 
றினிதழ்கள் உதிர்ந்தவுடன் அதனிடை புடன் நின்றனர் . இதனை அருகில் தவஞ் 
யில் உள்ள காய் மாதுளங்காய்போல் பருக் செய்து கொண்டிருந்த விபுதை கண்டு 
கத் தொடங்குகிறது . காய்முதிரத் தொடங் எதிர்வர முனிவர் இவளைப் பெண்யானை 
குகையில் காலமறிந்து ஒன்று , 

யாக்கித் தாம் ஆண்யானையாகிப் புணர்ந்த 
டிடங்களில் சிறு கத்தியால் கீறி விடுகின் னர் . உடனே யானை முகத்துடன் இவன் 
றனர் . அதினின்று மஞ்சள் நிறமுள்ள தோன்றினன் . பிறகு சிவமூர்த்தியை 
பால் வடிகிறது . அப்பாலில் காற்றுப்பட எண்ணித் தவம்புரிந்து பல வரங்கள் பெற் 
அது உலர்ந்து மஞ்சள் நிறங்கொண்ட று அரசாண்டு தேவரை வருத்திக் கசமுக 
பசைப்பொருளாகிறது . அதைச் சுரண்டி 

ராகிய விநாயகரால் கொம்பை ஏவிச் சங்க 
உலரவைத்தால் கருநிறமாக மாறுகிறது . ரிக்கப்பட்டு மாண்டு பெருச்சாளியாய் 
இதுவே அபினி எனும் மயக்கப் பொருள் . விநாயகருக்கு வாகனமாயினன் . -இவன் 
இதன் காயில் உண்டாகும் விதைகளே ஆண்ட பட்டணம் மதங்கபுரம் . இவனுக்கு 
கசகசா விதைகள் . இதன் காயைப் போஸ் முன் தேவர் குட்டிக்கொண்டு தோப்புக் 
தக்காயென வைத்தியர் உபயோகிக்கின் கரணம் போட்டுக் கொள்ளும் வழக்கை 
நனர் . 

இவன் விநாயகருக்குச் செய்ய வரம் பெற் 


இரண் 


சுசரன் 


316 


கசசிக்காவலன 


நனன் . இவன் இறந்த இடம் செங்காடு 

3. ஒரு வானரவீரன் , 
எனப்படும் . 

கசாநநர் -1. ஒரு விஷ்ணுபடர் . இவரைச் 
கசான் 

ஒருவசு , இருடிகள் எதனால் யா சேனை முதலியார் , விஷ்வக்சேநர் என்பர் . 
கஞ் செய்ய வேண்டுமென இந்திரன் முன் 2. விநாயகருக் கொருபெயர் . 
கேட்க இவன் பசு இம்சையாலும் , கந்த கசாந்திகழர்த்தி ஐராவதம் பானுகோப 
மூலாதிகளாலும் செய்யலாம் என்றனன் . னுடன் யுத்தஞ் செய்யக் கொம்பொடிந்து 
இருடிகளுக்கு உயிர்க்கொலை விருப்ப மில் சிவத்தியானஞ் செய்தகாலத்து அருள் 
லாமையால் இவனைப் பாதாளத்தில் விழத் செய்த சிவன் திருவுரு . 
தள்ளினர் . 

கசாரியல்லது கஜயுக் தழர்த்தி - கசாசுரன் 
கசன் - 1. தேவகுருவாகிய வியாழன் கும தேவர்களை வருத்திச் சிவமூர்த்திக் கெதி 
ரன் , தேவர் அசுரரைப் பலமுறை கொல் ரில் செருக்குடன் வந்து சிவமூர்த்தியை 
லவும் அவர்கள் உயிர்கொண்டு தம்மை எடுத்து விழுங்க அவன் உடலுள்ளிருந்து 
வருத்துதல் சுக்ரனது மிருதசஞ்சீவி மந் உக்கிரவடிவாய்ப் புறப்பட்டு மத்தகத்தில் 
திரபலமென்று ஆலோசித்து அம்மந்திரத் திருவிரலூன்றித் தோலையுரித்துப் போர் 
தைச் சுக்ரனிடமிருந்து கற்றுவர இவனை த்த சிவன் திருவுரு . இதனால் இவர்க்குக் 
அனுப்பினர் . இவன் வந்து சுக்ரனுக்குப் கிருத்திவாசன் , யானையுரித்தோன் எனப் 
பணிவிடை செய்திருக்கையில் சுக்ரன் பெயர் . 
பெண்ணாகிய தேவயானி இவனிடத்து கசேந்திரன் இந்திரத்துய்ம்மன் எனும் 
ஆசைகொண்டு 

ஆதரித்து வந்தனள் பாண்டியன் சபைக்கு அகத்தியர்வர அவன் 
இவன் மந்திரத்தின் பொருட்டு வந்தது யோகதிருஷ்டியால் அறிந்தும் கவனியா 
அறிந்து அசுரர் இவனைக் கொலை புரிய திருந்தனன் - அதனா லகத்தியர் நீ மத்த 
யத்தனித்து ஒருநாள் ஓமதேனுவை மேய் யானையாக எனச் சபித்தனர் . இவ்வரச 
த்திருக்கையில் கொன்றனர். கசன் மீளா யானை காட்டில் வசிக்கையில் ஒரு நாள் 
மையால் தேவயானி தன் தந்தையிடங் தானிருக்கும் திரிகூடாசலமென்னும் மலை 
கூறிப் பிழைப்பித்தனள் . மற்றொருநாள் யிலிருந்து இறங்கி நீர் விருப்பால் அரு 
அகார் இவனை வனத்தில் கொன்று நீறாக்கி கிருந்த தடாகத்திற்குச் சென்று நீரருந்து 
அச்சாம்பரைக் கள்ளிற்கலந்து சுக்ரனுக்கு கையில் அதில் சாபத்தால் முதலையாகி 
உண்பித்தனர் . அப்போதும் தேவயானி வந்திருக்கும் ஊகு என்னும் காந்தருவனால் 
துன்பமுடையவளாய்த் தந்தையை வேண் பிடிபட்டு அது இழுக்கவும் தான் இழுக் 
டினள் . சுக்ரன் , கசன் தன் வயிற்றிலிருப் கவும் அதனுடன் போரிட்டுக் கடைசியில் 
பதை யோகத்தா லுணர்ந்து கள்ளல்லவா தன்வசமற்று 

என்று முறை 
இக்காரியஞ் செய்ததென்று , இனி வேதி யிட்டது . அது கேட்ட விஷ்ணுமூர்த்தி 
யர் கள்ளருந்தல் ஆகாதென விதித்து சக்கரத்தை எவி முதலையைச் சேதித்து 
வயிற்றிலுள்ளானை நோக்கி மிருதசஞ்சீவி யானையைக் காத்தனர் . ( பாகவதம் ) 
நியால் வெளிவரின் என்னை உயிர்ப்பிக்க கசே-நரகாசுரன் மனைவி , துவட்டாவின் 
என ஆணைகூறி அவனை வெளிவிட்டனன் . குமரி . 
அவ்வகை வெளிவந்த கசன் சுக்ரனை கசேருமான் - கண்ணனால் செயிக்கப்பட்ட 
உயிர்ப்பித்துச் சிலநாளிருந்து தெய்வலோ யவனராசன் . 
கஞ் செல்கையில் தெய்வயானி, தன்னை கச்சபாலையர் - காஞ்சிபுரத்திலிருந்த தமிழ் 
மணக்கவேண்டக் கசன் மறுத்தமையால் வித்வான் . (தனிப்பாடற்றிரட்டு ). 
தெய்வயானி கோபித்து உனக்கு மந்திரம் கச்சயம் - துச்சயன் இராசதானி, அங்க 
பலியாதிருக்க எனச் சபித்தனள் . கசன் நாட்டி லுள்ளது . ( மணிமேகலை ) . 
எனக்குப் பலியாதிருப்பினும் என்னிடங் கச்சருமன் ஒரு தானவன் விப்பிரசித்தி 
கொண்டாரிடத்துப் பலிக்க என்று தேவ குமரன் , 
னியாயை நோக்கி காரணமின்றிச் கச்சன் - காசிராஜன். சுடியாசன் இவன் 
சபித்ததால் உன்னை வேதியன் மணக்கா மரபில் தோன்றியவன் . 
சிருக்க என்று நீங்கினன் . இவளை யயாதி கச்சி - காஞ்சிக்கு ஒரு பெயர் . (சிலப் .) 
எணந்தனன் . 

கச்சிக்காவலன் - திருமலைராயன் சமத்தான 
2. ஓர் அரக்கன் . 

வித்வான்களி லொருவன் . 


மூலமே 


கச்சிப்பேட்டு இளந்தச்சனார் 


317 


கச்சியப்பமுனிவர் 


23 


என்று 


கச்சிப்பேட்டு இளந்தச்சனூர் - தச்சனாரெ பாடுக என்று கட்டளையிட்டுத் " திகட 
ன்றதனால் இவர் கம்மாளரென்று தெரி சச்கரச் செம்ழகமைந்துளான் 
கிறது . கச்சிப்பேடு ஒரூர் . காஞ்சிபுரத் அடியெடுத்துத் தந்து 

மறைந்தருளின 
தைச் சார்ந்தது . இவர் முல்லைத்திணை ரென்றும் , ஆசாரியர் அன்று முதல் தின 
யைச் சிறப்பித்துப் பாடியுள்ளார் . இவர் மும் முயன்று , சில மாதங்களில் இந்தப் 
பாடியது நற் . உசுசு -ம் பாட்டு 

புராணத்தைப் பாடி முடித்தனரென்றும் 
கச்சிப்பேட்டுக் காஞ்சிச்கொற்றன் - இவர் கூறுவர் . இஃது அரங்கேற்றிய இடம் 
கடைச்சங்கமருவிய புலவர்களில் ஒருவர் . குமரக்கோட்டம் . இன்னும் திகழ் + தசம் 
இவரைக் கச்சிப்பேட்டாதெனலால் = திகடசம் எனப் புணர்தற்கு முருகக்கட 
தொண்டை நாட்டவராக இருத்தல் கூடும் . வுள் புலவர் வேடம் பூண்டு வந்து வீரசோ 
குறு . உக , உக . 

ழியம் என்னும் புத்தகத்திலிருந்து விதி 
கச்சிப்பேட்டு நன்னகையார் 

யைக் காட்டி மறைந்தனரென்றும் விளம் 
கடைச்சங்கமருவிய புலவர்களில் ஒருவ புவர் . இவர் காலம் சாலிவாகன சகவரு 
ராக இருக்கலாம் . நாகனாரென்னா துநாகை ஷம் ( 700 - க்கு மேல் ). 
யெனலால் தமிழறி நங்கையரில் ஒருத்தி கச்சியப்ப முதலியார் - இவர் வல்லைமாநகர் 
யென ஊகிக்க இடமுண்டு . தொண்டை காளத்தி முதலியார் குமாரர் . ஒரு புலவன் 
நாட்டவர் போலும் , குறு , கூ 0 , கஎ 2 , இவர் கவி சொன்ன போது பராமுகமாக 
கஅ 0 , ககஉ , ககஎ , உஅ எ . 

விருக்கப்புலவன் இவரைச்செருப்புக்காலா 
கச்சிப்பேட்டுப் பெருந்தச்சனர் - இவர் லுதைக்க இவர் புலவனை உபசரித்தனர் . 
முற்கூறிய இளந்தச்சனாரின் 

இளந்தச்சனாரின் முதியோ புலவன் பாடிய பாட்டு மண்படுமோ 
ரென்பது தோன்ற பெருந்தச்சனார் எனப் வெய்யலிலே வாடுமோ புல்லரிரு , கண் 
பட்டார் . இவர் குறிஞ்சித் திணையைப் படுமோ வெப்போதுங் கற்றவர்க்குப் 
பாடும் வன்மையுடையார் . இளந்தச்சனார் பண்புடனே, மெச்சியப்பாலுங்கொடுக்கும் 
முல்லையைப் பாடியுள்ளார் . மதியுடன் 

வீறுவல்லை காளத்திக், 

கச்சியப்பனை 
படுக்குந் தலைமகன் நீவிர் யாவிரென யுதைத்தகால் , " இதனை " வில்லைச் செருப் 
வினாய தாக இவர் கூறியது சிறப்புடைய பிட்ட எனும் தொண்டை மண்டல சதகத் 
தாகும் . நற் . உக , இவர் பாடிய பாட்டு தாலும் அறிக் . ( தமிழ்நாவலர் சரிதை . ) 
இரண்டு நற் . கச ச . 

கச்சியப்பழனிவர் - இற்றைக்கு 
கச்சியப்பசிவாசாரியர் - இவர் காஞ்சீபுரத் றெண்பது வருடங்களுக்கு முன் அபிஷே 
திலுள்ள குமரகோட்டத்து அர்ச்சகருள் கத்தார் மரபில் திருத்தணிகை க்ஷேத்தி 
ஒருவர் . ஆதிசைவர் குலத்தில் அவதரித் ரத்தி லவதரித்துத் திருக்கைலாய பரம் 
தவர் . தந்தையின் பெயர் காளத்தியப்ப பரைத் திருவாவடுதுறை ஆதீனத்துப் பின் 
சிவாசாரியர் . இவர் உரிய பருவத்தில் வேலப்ப தேசிகரிடஞ் சைவசந்நியாசம் 
உபநயனம் செய்விக்கப்பெற்று , அந்த பெற்று மேற்படி ஆதீனத்துச் சிவஞான 
ணர்க்குரிய அருமறைகளை அத்தியயனம் யோகிகளிடம் கல்வி பயின்று , விநாயக 
செய்து , வடமொழி , தென்மொழியென்ற புராணம் , காஞ்சிபுராணம் இரண்டாங் 
இரு பாஷைகளையும் எழுத்தெண்ணிப் காண்டம் , தணிகைபுராணம் , திருஆனைக் 
படித்துக் கல்வி , அறிவு , ஒழுக்கங்களிற் காபுராணம் , பூவாளூர்புராணம் , பேரூர் 
சிறப்படைந்து விளங்கினர் . 

அப்புறம் புராணம் , ஆனந்த ருத்திரேசர் விவண்டு 
சைவசமயத்துக்கு இன்றியமையாததாகிய விடு தூது , தணிகையாற்றுப்படை , கச்சி 
சமய தீக்ஷை , விசேஷதீக்ஷை , நிருவாண ஆனந்தருத்திரேசர் பதிற்றுப்பத்தந்தாதி , 
தீக்ஷை யென்ற மூன்று தீக்ஷைகளையும் சென்னை விநாயகர் பிள்ளைத்தமிழ் , திருத் 
முறையே பெற்று ஆசாரியாபிஷேகம் தணிகை பதிற்றுப்பத்தந்தாதி , பஞ்சாக்ஷர 
அடைந்து ஆறுமுகக்கடவுளை ஆகமவிதிப் அந்தாதி முதலிய தலங்களின் புராணங் 
படி அன்புடன் பூஜைசெய்து வந்தார் . களை இயற்றிப் புகழ்பெற்றவர் . இவர் 
ஒரு சமயத்தில் முருகக்கடவள் இவரது சென்னை நகரிலிருந்தகாலத்து வடமொ 
கனவிற்றோன்றி , " அன்பனே நமது சரித் ழியிலுள்ள விநாயகப் புராணத்தினைத் 
திரத்தை " கந்தபுராணம் " எனப் பெய தென்மொழியிற் பாரகாவியமாக இயற்றி 
ரிட்டுத் தமிழில் பெருங்காப்பியமாகப் அந்நகரிலுள்ள பிரசன்னவிநாயகர் சன் 


நூற் 


கச்சிராயன் 


316 


கடம் 


பூண்டு , 


னதியி லாங்கேற்றினார் . இங்ஙனம அநேக 

2. கம்சனைக் காண்க . 
நூல்களை இயற்றி யருளிய முனிவர்பெரு கஞ்சா இது , ஒருவகை மயக்கந்தரும் 
மான் . காஞ்சிபுரத்திலுள்ள திருவாவடு 

இது பலவகைப் பிளவுபட்ட 
துறை மடத்தில் வெகு வருஷ காலம் இலைகளுள்ள தாய் 7 , 8 அடிகள் உயர்ந்து 
எழுந்தருளியிருந்து அநேக நன்மாணாக்கர் வளருகிறது . இது பூத்து முற்றுகையில் 
களுக்குக் கல்விபயிற்றிச் சிவத்தியானத்தி இதனிலைகளைக் காம்புகளுடன் பறித்துப் 
லெழுந்தருளி யிருந்து சாலிவாகனசகம் பதப்படுத்துகின்றனர் . இது மயக்கந் தரும் 
( கஎகஉ ) க்குச் சரியான சாதாரணவருடம் மூலிகை, இதனை யுண்டவர் போதை 
சித்திரை மாதம் 11s புனர்பூச நக்ஷத்தி மிகுந்து பிதற்றுவர் . 
சத்திற் பரிபூரண தசை யடைந்தனர் . கஞ்சிகளுக்கு உபயோகமான பொருள்கள் 
கச்சிராயன் - ஒரு புலவன் , இவன் கண்டிய ஆரோநட் கிழங்கு- ( Arrow Root ) 
தேவனைப் பாடியது . " குப்பாய மிட்டுக் இது தென் அமெரிகா நாட்டுப் பொருள் , 
குறுக்கே கவசமிட்டுக் , கைப்பாச மிட்டு 

இதன் மா இச் செடியினடி வேரினால் 
வருக் கண்டியதே வாவுனது , தொப்பாரத் செய்யப்படுகிறது . இவ்வேரினை நன்றாகச் 
தின் கீழ் மயிர் . ” தொப்பாரம் - போர் சுத்தம் செய்து தண்ணீர் விட்டரைக்கின் 
வீரர் முடி . ( தமிழ்நாவலர் சரிதை .) 

பால்போல் வெண்மையாகிறது . அது உல 
கசியபர்- அங்கனெனும் அரசன் பூமியைப் ரின் மாவாகிறது , இதன்வேர் அம்புபோல் 
பிராம்மணருக்குத் தக்ஷிணையாகக் கொடுக் காணப்படுதலின் இப் பெயரிடப்பட்டது . 
கப் பூமிதேவி வருந்திச்சத்யவுலகஞ்சென் 2. டாப்யோகா ( Tapioca ) இது 
றனள் . உடனே கச்யபர் யோகபலத்தால் அமெரிகாதேசத்து மாண்டியோக் அல்லது 
பூமியை முப்பதினாயிரம் வருஷம் தாங்கி கஸாவா ( Mandioe or Cassava plant ) 
னர் . பின் பூதேவி கச்யபரிடம் பெண் இது டர்னிப் கிழங்குபோல் உருவுள்ளது . 
ணாகிக் காச்யபி எனும் பெயர் பெற்றாள் . இது ஒரு விதத்தில் ஆகாசமாயினும் இது 
( பா . அநுசா. ) 

விஷமுள்ள சத்தென இதன் வித்தை அம் 
கச்யபர் காசிபரைக் காண்க . 

பிற் தோய்த் தெய்வர் . 
கச்யபன்- பரிச்சத்து சாபநிவர்த்தி செய்ய 3. சேகோ - ( Sago ) . இது கிழக்கு 
வந்த விடகாரியாகிய வேதியன் . கார்க் இந்திய தீவிலுண்டாம் பனை போன்ற 
கோடகனால் வேண்டிய பொருள் தாப் மரத்தின் சோற்றியிலிருந்து செயப்படு 
பெற்று மீண்டவன் . 

இது சிங்கப்பூரில் செய்யப்படு 
கஞ்சக்கருவி - தாளம் , திருச்சின்னம் , பூரி , கிறது . ஜர்மனியில் உருளைக் கிழங்கிலும் 
எக்காளை , கௌரிகாளை , நபுரி , பாங்கா , இவ்விதமாகச் செய்யப்படுகிற தென்பர் . 
பேய்த்தாரை , துத்தாரி , கோணக்கொம்பு 4. வெரமிசில்லி , மாகரோணி- என் 
முதலிய . 

பன கோதுமை மாவின் தடித்த கஞ்சியை 
கஞ்சமணி - ஒரு விஷ்ணு பக்தன் . 

அச்சில் ஊற்றியழுத்த உண்டாம் இருப் 
கஞ்சமலையழனிவர் - திருமூலர் மாணாக்க பை உலர்த்த உலர்ந்த பண்டம் . இவை , 
ரில் ஒருவர். 

இடலிதேசத்தவர் பிரியபோஜனம் . 
கஞ்சரீடபுரம் - பெருங்கரையென்னு மூர்; கடகபுரி - கசபதி ராஜாக்களின் இராஜ 
கரிக்குருவி பூர்வஜன்ம புண்ணியத்தால் 
ஒரு மரத்தின் மீதிருந்து தனக்குப் பறவை கடகன் - ஓர் அசுரன் . இந்திரனுடன் போர் 
களா லுண்டாகும் துன்பத்தையும் அதனை செய்து தோற்றவன் , 
மாற்றுதற்குரிய வழியையும் நினைத்துக் கடகாரன் - சூத்திரப் பெண் வணிகனைக் 
கொண்டிருந்த இடமாம் . (திருவிளை புரா . ) கூடிப் பெற்ற பிள்ளை . 
கஞ்சனூர் ஆழ்வார் - இவர் ஒரு பாகவதர் . கடந்தைவாணிப மகருஷி கோத்ரன் - சிவ 
இவர் இல்லறம் வழுவாது நடத்தினதால் மூர்த்தி திரிபுர தகனஞ்செய்த காலத்தில் 
தமக்கு இருபக்கத்திலும் இருந்த பதி விநாயகபூசைக்கு வேண்டிய கொடுத்து 
னான்கு வீடுகளுடன் பரமபதம்பெற்றவர் . அருள் பெற்றவன். 
நஞ்சன் - 1 , பிரமன் , ஒரு கற்பத்தில் கடம் - ஒரு தேசம் . அருச்சுனனால் இராஜ 
விஷ்ணுமூர்த்தியின் நாபிகமலத்திற் பிற சூய காலத்தில் ஜெயிக்கப்பட்டது . Katwa 
ந்ததினால் உண்டான பெயர். 

in the District of Burdwan . 


தானி. 


கடம்பர் 


319 


கடற்குதிரை 


கடம்பர் - தமிழ் நாட்டுப் பழங்குடிகள் . ஒவ்வொரு கைகளிலும் உண்டு . 
இப் பெயர் இப் பழங்குடியினர்க்கு இன்ன ஆகாரத்தைக் கம்பிபோன்ற உறுப்பால் 
காரணத்தால் வந்ததென்று துணியக் கூட பற்றி உறிஞ்சுகிறது . இதன் கண்கள் 
வில்லை . முருகவேட்குரிய கடம்பை வள பெரியன . ஆசனம் மேல் பாகத்தில் 
ர்த்து வந்தமையாற் கடம்பர் " எனப் இருக்கிறது . இது , தன்னை விரோதிக 
பெயர் பெற்றனர் போலும் . 

ளிடமிருந்து காத்துக்கொள்ள ஆசனத்தி 
கடம்பனூர்ச்சாண்டிலியன்- இவர் கடைச் னருகில் இருண்டமை போன்ற திரவப் 
சங்கமருவிய புலவர்களில் ஒருவர் . இவர் பொருளைப் பெற்றிருக்கிறது . விரோதி 
ஊர் கடம்பனூர். இவர் சாண்டிலிய குடியி களைக் கண்டபோது 

அதனைப் பீச்சி 
னராதலின் வேதியராக இருத்தல் கூடும் . வெருட்டுகிறது . 
குறு - கூ 0 எ . 

கடல்படும் வளம் - ஓர்க் கோலைசங்கம் ஒளி 
கடலுண்மாய்ந்த இளம் பெருவழதி- ஒரு 

பவளம் வெண்முத்தம் நிர்ப்படு முத்தி 
பாண்டியன் . ( புற , நா ). 

னோடைந்து . " 
கடல் - ( எ ) உவர்நீர் , நன்னீர், பால் , தயிர் , கடல்யானை இது யானைபோல் நீண்ட 

நெய் , கருப்பஞ்சாறு கொண்ட நீர் நிலை , துதிக்கையை யுடையது . இந்து மகாசமுத் 
கடல் - இது உலகைச் சூழ்ந்த நீர்ப்பரப்பு . திரத்தில் உள்ளது . ( Elephant Seal ) 
இது பெரும்பாலும் உப்புநீர் கொண்டது. கடவுண்மாட்டுக் கடவுட்பெண்டிர் நயந்த 
அவ்வாறிருப் பதற்குப் பல காரணங்கள் பக்கம் - இமையாத கண்ணினையும் ஒளி 
கூறுவர் . உலகம் முதலில் அக்னிகோள விடும் ஆபரணத்தினையு முடைய தெய்வ 
மாக இருந்தது . அது வரவரக் குளிர்ந்து மகளிர் ஆராத அன்புடைய கடவுளரை 
பூமியாக அதிலுள்ள உப்புச் சேர்ந்த பொ விரும்பியது. ( பு. வெ . பாடாண் . ) 
ருள் கரைந்து கலப்புற்றதெனவும் , மலை கடவுண்மாட்டு மானிடப்பேண்டிர் நயந்து 
மரம் பூமிகளுடன் இயற்கையில் சேர்க் பகீகம் - மூன்று திருநயனத்தை யுடை 
துள்ள உப்புகள் நெடுங்காலமாக ஆற்றி யானது புல்லு தலை விரும்பின மானிட 
னால் கொண்டு சேர்க்கப் படுதலாலும் மகளிர் கூறு பாட்டைச் சொல்லியது . 
என்பர் . இதில் அலைகள் , பூமியின் உருட் ( பு . வெ . பாடாண் . ) 
சியாலும் சந்திர சூரியர்களின் இயக்கத்தா கடவுண்மாழனிவர் --கச்சியப்ப முனிவர் கால 
லும் உண்டாகின்றன என்பர் . 

த்திருந்தவர் . இவர்தேகத்திற் பிணிகொண் 
எற்றவற்றங்கள் 6 - மணிக்கு ஒருமுறை டிருத்தலைக் கண்ட கச்சியப்ப முனிவர் 
யுண்டாம் . இவ்வாறு உண்டாதற்குக் கார இவரைத் திருவாதவூர்ப்புராணம் பாடச் 
ணம் , சந்திர சூரியர்களின் ஆகர்ஷ்ண சக் 

செய்ய அதனைப் பாடி முடிக்கையில் சோக 
தியாம் . அமாவாசை , பௌர்ணமி தினங் நிவர்த்தி பெற்றவர் . ( திருவாதவூர்ப் புரா 
களில் சூரிய சந்திரரிருவருஞ் சேர்ந்து ணம்) 
பூமியையும் ஜலத்தையும் இழுப்பதால் கடவுளான் மருஷிகோத்திரன் - மகாராஜன் 
அதிகப் பெருக்கு உண்டாகிறது . பௌர் கையில் காளம் பெற்று மிக்க கீர்த்திபெ 
ணமியில் சந்திரன் பூமிக்குச் சமீபத்தி ற்ற வணிகன் . 
லிருந்து சூரியனைக் காட்டிலும் 22 - மடங்கு கடவுள் வாழ்த்து - பூமியைக் காத்தல் கரு 
அதிகம் இழுப்பதால் கொந்தளிப்பு அதிகப் திய வீரக்கழல் வேந்தன் கை கூப்பும் அரி 

அதாவது சூரியன் 2 - மடங்கு அயன் அரனென்னும் மூவருளொருவனை 
இருந்தால் சந்திரன் 5 - மடங்கிருக்கிறது. உயர்த்துச் சொல்லியது . ( பு . வெ . பாடா ) 
இது உப்பாயிருத்தற்குப் பூமியில் ஒரு கடற்கன்னியர் கடலிலிருக்கும் தேவதை 

உப்பிருக்கிறது என்பர் . இது, கள் . இவர்கள் கடலோடிகளால் வணங் 
கப்பல் போக்கு வரவிற்கும் இரத்தினோற் கப்படுவோர் . 
பத்திக்கும் , பலவித சலசரங்களின் பிறப் கடற்குதிரை - இது , கடலில் வாழும் ஒரு 
பிற்கும் இடமானது . 

வகைப் புழு . ஏறக்குறைய 7 , 8 அங்குல 
கடல்நுரை - ( Outtle Fish ) . இது ஒரு 

நீளமுள்ளது . இப்புழுவின் தலை மாத்திரம் 
பிராணி . இது , 1 , அடி நீளம் , இதற்கு 

எல்லா விதத்திலும் குதிரையை ஒத்திருக் 
மேற்பக்கமாக நீண்ட கம்பிபோல் பத்து கிறது . உடல் கவசம் போன்ற செதிளால் 
உறுப்புக்கள் உள . வாய் குழல்போல் மூடப்பட்டிருக்கிறது . வாய்குழல் போலி 


படுகிறது . 


வகை 


கடற்சிலந்தி 


320 


கடியநன்னியார் 


கது . 


கால 


ருக்கிறது . மீன்கள் போல் செவுள்களும் அக் கடனானது பிணையையும் , சாக்ஷியி 
உண்டு , இது , தன் நீண்ட வாலால் கடற் னையுமுடைத்தாய்ப் பத்திரத்தில் எழுதப் 
பூண்டுகளைப் பற்றி நிமிர்ந்து நிற்கிறது . பட்டதாகவும் இருத்தல் வேண்டும் . அவ் 
இது , தன் முட்டைகளைத் தன்னிடமிருக் வீடு துய்ப்பீடு , காப்பீடு , காலவரையீடு , 
கும் பைகளில் வைத்துக் காக்கின்றது . காலவரையிலீடும் என நான்கு வகைப் 
இதனை நாடாமீன் ( Tape Fish ) என்பர் . படும் . துய்ப்பீடு - அனுபோகிக்கத் தக் 
இது நாடாபோன்று இரண்டு விரல் அகல 

காப்பீடாவது - பாசன முதலான 
முள்ளது . 

வற்றில் வைத்துக் காக்கத்தக்கது . 
கடற்சிலந்தி - இது , கடலிலுள்ள சிலந்தி வரையீடாவது - இன்ன காலத்தில் மீட் 
இவற்றுள் பல பேதமுண்டு. இது எந்தக் கப்படும் எனக் காலவரைகூறி வைப்பது . 
கடற் பிராணிக்கும் அஞ்சுவதில்லை . மனி காலவரையீடாவது - மீட்டுக்கொள்ளு 
தர்களையும் தன் கைகளால் வலித்துக் மளவும் உன்னிடம் இருக்கத்தக்கது என 
கொள்ளும் வன்மையுள்ள சிலந்திகள் பல வைத்த பொருளாம் . 
பஸிபிக் முதலிய மகா சமுத்திரங்களில் கடிகாசதகம் அம்மாள் - இவர் வேதாந்த 
இருக்கின்றன என்பர் . 

தேசிகர் காலத்திலிருந்த பண்டிதர் . ஸ்ரீ 
கடற்பசு - ( Dugong ) இது , ஒரு சிறிய வைஷ்ணவர் பிரமதந்திர சுதந்திரஜீயர் 
திமிங்கிலம் போல்வது . எட்டு முதல் பன்னி திருவடிகளில் ஆச்ரயித்தவர் . நடாதூர் 
ரண்டடி நீளமுள்ளது . கடற்பூண்டுகளைத் பெரியம்மாளுக்குப் பெளத்திரர் சுதரி 
தின்று ஜீவிப்பது . இது , தன் குட்டிக சனாசாரியருக்குப் புத்ரர் . இவருக்குப் பல 
ளுக்குப் பாலூட்டி வளர்க்கும். 

வித்துவான்கள் கொடுத்த நூறு சமுசை 
செங்கடல் 

ஆஸ்திரேலியா கடல்களில் களை ஒரு கடிகையில் முடித்துக்கொடுத்த 
இருக்கிறது. 

தால் இப்பெயர் வந்தது . 
கடற்பஞ்சு - இது ஒரு பூச்சியின் எலும்புக் கடிகாரம் - இது விநாடி , நாழிகை 24 மணி 
கூடு . இதற்குக் கடற்பாசி , கடற்காளான் நேரம் முதலியவைகளைத் தெரிவிக்கும் 
எனவும் பெயர் . இந்தப் பூச்சி , மயிர்போ நாழிகை அளவிடுங் கருவி . இது உருவில் 
ன்ற தன் வாய்களால் ஜலத்திலிருந்து தான் பலவகைப்படும் . இதில் ஒன்று முதல் 
சீரணித்துக்கொள்ளக் கூடிய கனப்பொரு பன்னிரண் டளவைகளுண்டு. இதில் சிறி 
ள்களைச் சேகரித்துத் தன்னுடலாகிய தும் பெரிதுமாக இரண்டு முட்களுண்டு. 
கடற்பஞ்சியைச் செய்கிறது . கடற்பஞ்சி சிறிது மணி காட்டும் ; பெரிது விநாடி , 
யிலுள்ள சிறு துவாரங்களெல்லாம் இப்பூச் நிமிடம் தெரிவிக்கும் . 
சியின் வாய்களே , இப் பூச்சி கடலினடிப் கடிகை- செங்கல்பட்டு ஜில்லா ஷை தாலூ 
பாகத்தில் பாறைகளில் ஒட்டிக்கொண் கா பொய்யாமொழி மங்கலத்தில் இருந்த 
டிருக்கிறது . இதை எடுப்போர் கடலில் ஒரு தமிழ்ச்சங்கம் , ( திருகச்சூர் சா -ம் .) 
முழுகிக் கழுத்தில் கட்டிக்கொண்டுள்ள கடி கைழத்துப்புலவர் - திருநெல்வேலி 
கூடையில் வாரி வருவர் . இது உயிருட ஜில்லா எட்டையபுரத்து வேங்கடேசுர 
னிருக்கையில் மாமிசபாகம் வழுவழுப்பா எட்ட பூபதியின் சமத்தான வித்துவானா 
யிருக்கும் . இது தொளைப்பொருளாதலால் யிருந்து அந்தச் சிற்றரசன் மீது பல சாது 
ஜலத்தை உறிஞ்சுகிறது . (Sponge .) ரியக் கவிகள் செய்தவர் . கடிகையென்னும் 
கடற்பாம்புகள் - கடலில் பல வகையான தமிழ்ச் சங்கம் களத்தூர் கோட்டத்திருந்த 
பாம்புகள் பல நிறமாகக் கடலில் நீந்தத் தாகப்புலப்படுகிறது . இவர் அங்குக்கற்றவ 

ராயின் காலம் மாறுபடும் . சமயம் , சைவம் , 
தக்க தட்டையான உடல்களைப் பெற்றி 
ருக்கின்றன . அவற்றுள் பல ( 100 ) அடி காலம் . இற்றைக்கு இருநூறு வருடங்க 
களுக்கு அதிகமான நீளமுள்ளனவாகவும் , ளுக்கு முன் என்பர் . இவர் செய்தது காம 
தக்க கனமுள்ளனவாகவும் இருக்கின்றன. ரச மஞ்சரி , சமுத்திரவிலாசம் . இது சிலே 
கடன் - சூடாலையைக் காண்க . 

டையாய் இருபொருள் பட நிற்கும் . 
கொடுக்கல் வாங்கலின் கடியநன்னியார் 

கடியநன்னியார் - ஒரு தமிழ்ப் புலவர் . 
தருமம் . இது , ஈடின்றிக் கொடுத்தலும் , கைக்கிளைச் சூத்திரம் செய்தவர் . ( யாப் 
முதற் பொருளுக்கும் வட்டிக்கும் தகுதி பருங்கல விருத்தி ) இவரைக் கடியாள் 

ஈட்டின் மேற் கொடுத்தலுமாம் . ளியாரெனவுங் கூறுவர் . 


கடன் கோடல் 


யான 


கடல் செங்குட்டுவன் 


321 


கடைச்சங்கம் 


கடல்பிறக்கோட்டிய செங்குட்டுவன் - ஒரு கடுந்தோட்கரவீரன் - இவர் குறுந்தொகை 
சேரன் , இவன் தன்னைப் பாடிய பாணர் யில் ஆண் குரங்கு இறந்ததெனப் பெண் 
க்கு உம்பர்காட்டு வருவாயையும் தன் தானும் இறந்தது . அத்தகைய குறிஞ்சித் 
மகன் குட்டுவன் சேரனையும் பரிசிலாகத் தலைவ , நீ களவொழுக்கம் கொண்டனை 
தந்தவன் . 

யெனப் பாடியவர். ( குறு - சுக . ) 
கடாசுரன் - ஒட்டக உருக்கொண்டு விநா கடுவனிளமள்ளனார் இவரே அகத்தில் 
யகரைக் கொலை செய்யவந்து அவரால் மதுரைத் தமிழ்க்கூத்தன் கடுவனிள மள்ள 
இறந்தவன் , 

னார் எனவும் , கவென் மள்ளனா ரெனவும் 
கடியநெடுவேட்டுவன் - பெருந்தலைச் சாத் கூறப்படுவர் . இவர் இயற்பெயர் மள் 
தனாரால் பாடப்பட்டவன் . கோடை ளன் . கவென் இளவெயினனார் எனப் 
யென்னும் மலையாளி வேடர் தலைவன் . பரிபாடலில் ஒருவர் பெயர் காணப்படு 
கொடையாளி, தன்னைச் சார்ந்தார்க்கு தலால் கடுவன் என அடைபுணர்த்தினர். 
உதவிசெய்து பகைவரை அழிப்பவன் . கடுவன் என்பது ஓரூரின் பெயர் போலும் . 
( புறநா - 205. ) 

அக்காலத்துத் தமிழியற்பாடிக் கூத்தாடும் 
கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கரிகாற் தொழிலுடைமையாலே தமிழ்க்கூத்தனெ 

சோழன்மீது பட்டினப்பாலைப் பாடிப் னவும் , மதுரையில் வந்து தங்கிய தனால் 
பரிசு பெற்றவர் . ( அக - நா . ) ( குறு - தொ .) மதுரை தமிழ்க் கூத்தன் கடுவனிள மள்ள 
கடுகம் - ( கூ ) சுக்கு , திப்பிலி , மிளகு , இவை 

னெனப்பட்டாரெனவும் கொள்க , பாண்டி 
திரிகடுகம் , 

யன்மாறன் வழுதியைச் சிறப்பித்துப் பாடி 
கடுகு - சம்பாரப் பொருள்களில் ஒன்று . 

யுள்ளார் நற் . கதி . இராமபிரான் தென் 
காரமும் தைலசத்தும் உள்ள பொருள். 

கடற்கரையகத்துக் கடலடைக்க வேண்டி 

ச்சூழ்ச்சி செய்த கதையொன்றனை யமைத் 
இது, குளிர்காலத்துப் பயிராம் பூண்டு. 
இது இந்தியாவில் கிருஷ்ணாந்திக் கிடை 

துக் காட்டுகிறார் . அகம் எ0 . முல்லை, குறி 
யில் உள்ள தீவுகளில் பயிரிடப்படுகிறது , 

ஞ்சி , மருத முதலிய திணை களைச் சிறப் 
இதன் வித்து சிவந்த நிறமுடையது , 

பித்துப் பாடியவர் . இவர் பாடியனவாக 
. 

நற்றிணையில் கடு 0 - வது பாடலொன்றும் 
இதில் வெள்ளைக் கடுகு , சிறுகடுகு , செங் 

குறுந்தொகையி லொன்றும் அகத்தில் 
கடுகு என வேறுபாடுண்டு , 

இரண்டுமாக நான்கு பாடல்கள் கிடைத் 
கடுகுபெருந்தேவன் கடைச்சங்கமருவிய 

திருக்கின்றன . 
புலவர்களில் ஒருவர். இவர்க்குப் பெருந் கடுவனிளவெயினனர் - இவர் பரிபாடலில் 
தேவன் என்பது பெயராகலாம் . பாரதம் 

மூன்று பாடல்களில் திருமாலையும் முருகக் 
பாடிய பெருந்தேவனார் முதலியவரின் 

கடவுளையும் புகழ்ந்திருக்கின்றனர் . இவர் 
வேற்றுமை தோன்ற கடுகு என அடை 

பெயரை நோக்குமிடத்து இவர் குறிஞ்சி 
புணர்த்தனர் போலும் . ( குறு- உருடு . ) 

நிலத்தவர் எனத் தோற்றுகிறது . ( பரி 
கடுக்காய் - இந்திரன் அமிர்தபானஞ் செய் 

பாடல் ) 
கையில் வாயினின்று துளித்த அமிர்த பிக் கடுவெளிச்சித்தர் - ஒரு சித்தர் . இவர் தம் 
துக்களிலிருந்து உண்டான விருக்ஷம் . 

ஆன்மாநுபவத்தைப் பிறருமறிந்து அவ் 
இது விசயன் , அசோகிணி , பிரிதிவி , அமி 

வழி நடந்து சீர்பெறப் பிரபஞ்சத்தைச் 
ர்தம் , சிவந்தி , திரிவிருத்தி , அபயன் , கருங் சுத்த வெளியென்று கண்டு இப் பெயர் 
கடுக்காய் , செங்கடுக்காய் , வரிக்கடுக்காய் , 

அடைந்தவர்போற் றெரிகிறது . 
பால்கடுக்காய் எனப் பலவகைப் பட்டுப் 

செய்த நூல் கடுவெளிச்சித்தர் பாடல் . 
பல நற்குணங்களைத் தரும் . 

கடைச்சங்கம் - உத்தரமாமதுரையிலாண்ட 
கடுங்கோன்- தலைச்சங்க மிருத்திய பாண் முடத்திருமாறன் நாடு ( க உ ) வருடம் வற் 
டியர்களில் இறுதியானவன் . 

கடமாயிற்று , பின்பு மழை பெய்தது. 
கடுந்தொண்டைக்காவினர் கடைச்சங்க அதற்குப் பிறகு தம்மிடமிருந்து சென்ற 
மருவிய புலவர் . இவர் பாடிய " பல் புலவரை ஒன்று சேர்த்துச் சங்கமிருத்தி 
லிதழ் " எனும் பாலைச் செய்யுளில் இவர் னன் . அக்காலத்துச் சங்கமிருந்து தட 
காட்டுத் தலைவனை நாட்டுத் தலைவன் பெய ழாராய்ந்தார் , சிறுமேதாவியார் , சேந்தம் 
ராற் கூறினாரென்பர் நச்சர் . ( அக - நா . ) பூதனார் , அறிவுடையானார் , பெருங்குன் 

41 


கடைப்படுதானம் 


822 


கண்கக . 


றூர்க்கிழார் , இளந்திருமாறன் , மதுரையா கட்டளைக்கலித்துறை - முதற்சீர் நான்கும் 
சிரியர் நல்லந்துவனார் , மருதனிளநாகனார் , 

வெண்டளை பிழையாது நிற்பக் கடை 
நக்கீரனார் முதலிய ( சக) பெயர் . இவரை யொரு சீர்விளங்காயாகிவரும் ஐஞ்சீரடி 
யுள்ளிட்டு ( சசக ) புலவர்கள் பாடினர் . நான்கு கொண்டுவருவது , 
இவர்கள் பாடிய நூல்கள் நெடுந்தொகை- கட்டளைக்கலிப்பா - முதலில் மாச்சீர்பெ 
500 , குறுந்தொகை.100 , நற்றிணை -500 , ற்று , நான்குசீரான் வருவது அரையடியாக 
ஐங்குறு - 100 , பதிற்றுப்பத்து, நூற் வும் , அது இரட்டிகொண்ட தோரடியாக 
றைம்பது கவி , எழுபது பரிபாடல், கூத் வும் . அவ்வடி நான்கு கொண்டுவருவது . 
து , வரி , பேரிசை, சிற்றிசை முதலியன . கட்டாபர்சா - இது ரப்பர் மரத்தைப்போ 
சங்கமிருத்தியவர் முடத்திருமாறன் முதல் ன்ற மாத்தின் பால் . இந்த மரம் மலேயா 
உக்கிரப் பெருவழுதி யீறாக ( சக ) பெயர் . நாட்டில் வளர்கிறது . கட்டாபிசின் , பர்சா 
இச் சங்கம் ( கஅதில் ) வருஷமிருந்தது. என்பது மரம் . இதன்பாலை ரப்பர் சேக 
இதில் மூவர் பாண்டியர்கள் பாடினார்கள் . ரிப்பதுபோல எடுப்பர் , இது காற்று 
கடைப்படுதானம் - ( எ ) ஆர்வம் , புகழ் , பட்டவுடன் கறுத்துப்போகிறது . இதனை 
அச்சம் , கைம்மாறு, காரணம் , கண்ணோட் வெந்நீரிலிட்டு அழுக்கு நீக்குவர் . 
டம் , கடைப்பாபெற்றிச் செய்வது. கட்டியங்காரன் - சச்சந்தனுக்கு மந்திரி . 
கடையம் - வாணாசுரன் வடக்கு வாயிலில் கட்டில் - நித்திரை செய்தற்கு நான்கு கால் 
உள்ள வயலில் நின்று இந்திராணி ஆடிய களமைத்துப் பலகையால் யாக்கப்பட்ட 
கூத்து . 

பீடம் . இதன் மீது அணைகள் கொட்டை 
கடையர் - பாவர் குலத்தைச் சேர்ந்த ஒரு 

கள் பரப்பி யு றங்குவர் . 
ஜாதி . இவர்கள் சுண்ணாம்புக் கிளிஞ்சல் கட்டுநல்லூர் - பாண்டியன் மேகங்களைப் 
சுடல் முத்துக் குளித்தல் முதலிய தொ பிடித்துக் கட்டிய இடம் . இஃது இருஞ் 
ழில் செய்து வாழ்வர் . இப்பெயர் தென் சிறைக்குச் சமீபமானது . ( திருவிளையா 
னாட்டில் இராமேச்சுர முதலிய இடம் டல் . ) 
களில் வழங்கி வருகிறது . 

கட்டுப்பிடித்தல் - அறிவில்லாப் பெண்க 
கடோர்கீகசன் இடும்பிக்கு வீமனிடம் ளைக் கிழவிகளில் சிலர் மயக்கி மெழுகிக் 
பிறந்தவன். ஆகாயவாணியால் பெயரி கோலமிட்டுச் சாணியில் 

நீர் நிறைந்த 
டப் பெற்றவன் , விபீஷணரிடஞ் சென்று சொம்பை யழுத்தித் தூபதீப ஆராதனாதி 
கப்பம் வாங்கினவன் . மகாமாயாவி , கர்ண கள் செய்வித்துக் குறைகேட்கும் தொழில், 
னால் பதினாலாம் போரில் கொல்லப்பட் கட்வாங்கன் (சூ . ) விச்வகன் குமரன் . 
டான் , இவன் குமரன் அஞ்சனவர்மன் . தீர்க்கபாகுவின் தந்தை . இவன் ஒரு கால 
( பாரதம் .) 

த்துத் தேவாசுரயுத்தத்தில் தேவர்களுக்கு 
கடோற்காதித்தன் - இந்திரனது வெள்ளைக் உதவி புரிந்தனன் . தேவர் களித்து உன 
குதிரைக்கு மறுவென்ற கத்துரு, குமாரை க்கு என்ன வேண்டுமென அரசன் என 
நோக்கிக் குதிரைக்குக் கறுப்பாக்குக என , க்கு ஆயுள் தருக என்று கேட்டனன் . 
அவர்கள் மறுத்ததனால் நீங்கள் கருடனு தேவர் உனக்கு இன்னம் ஒருமுகூர்த்தமே 
க்கு இரையாகுக என்று சபித்துத் தெய்வ யென்ன இவன் உண்மைப் பொருளை நாடி 
வுலகஞ் சென்றனள் . செல்லுகையில் முத்தி யடைந்தனன் . ( பாகவதம் .) 
சூரியன் அதிவெப்பங் கொண்டதால் கணக்கதிகாரம் - சில அரிய கணிதசூத்தி 
கடோற்கமெனச் சூரியனுக்கு இப்பெயர் ரங்களை விளக்கும் ஏல் காரியால் செய் 
வந்தது . ( காசி . ) 

யப்பட்டது . 
கட்கதான் - பிரகத்பா துவின் 

குமான் . கணக்கர் - பிராமணனுக்கும் அரச கன்னி 
இவன் குமரன் சுபாலன் . 

கைக்கும் பிறந்தவர்கள் . இவர்கள் தொழி 
கட்காஞ்சி - மதுமிகும் கமழு மாலையோன் 

ல் இராசசபையில் கணக்கெழுதி வாசிப் 
தறுகணாளர்க்கு மதுவைக் கொடுத்தது . 

இவர்கள் தென் ஆற்காடு வட 
( பு. வெ .) 

ஆற்காடு செங்கல்பட்டு ஜில்லாக்களில் 
கட்சீவதன் - இவன் தவத்தால் ஞானியான கிராமக் கணக்கெழுதும் தொழில் மேற் 
வன் . ( வீரசிங் . ) 

கொண்டவர்கள் . இவர்கள் சீர்கணக்கர் , 
கட்சவான் 

சண்டகோசிகர் தந்தை , சாட்டுக்கணக்கர் , கைகாட்டி , சோழியர் 


கணக்காயனார் 


323 


கண்பத்தானம் 


என 


சுரை 


மதுரை யென் 


நால்வகையர் . இவர்கள் தங்களை கணநாதநாயனார் சீர்காழியில் பிராமண 
க்ஷத்ரியர் என்பர் . பூணூல் தரிப்பர். சிலர் குலத்துதித்துச் சிவதேச முன்னவராய்ச் 
மாம்சபக்ஷணஞ் செய்யார் . பெரும்பாலார் சிவத்தொண்டு புரிவோருக்கு உதவிசெய் 
சைவர் . சிலர் வைணவரா யிருக்கலாம். து திருஞானசம்பந்தமூர்த்திகளை ஆராதித் 
சில குசவரும் கணக்கு வகையில் சேர்ந்த துத் திருக்கைலை யடைந்தவர். ( பெ - புரா .) 
வர் என்பர் . குசக்கணக்கு . ( தர்ஸ்டன் ) கணபங்கம் நால்வகை - 1.கெட்டுவர்த்தித் 
( அருண்கிரி புராணம் . ) 

தல், 2. கெட்டுகயித்தல், கெட்பொத்து 
கணக்காயனார் - தமிழரிச்சுவடிக்குத் தமிழ் நிற்றல் , கெட்டுக்கெட்டே போதல் , 
கணக்கென்றும் நெடுங் கணக்கென்றும் ( பௌத்தம் ) . 
பெயருண்டு, ஆயம்கூட்டம் ; கூட்டமாகப் கணபதி - செந்தாமரைக் கமலத்தில் பது 
பிள்ளைகளைச் சேர்த்துவைத்துத் தமிழ்க் மாசனராய் , நான்கு திருக்கரங்களிலும் 
கணக்கைப் பயிற்றுவித்தலால் உபாத்தி யானைக் கொம்பு , பாசம் , அங்குசம் , மாம் 
யர் கணக்காயரெனப்பட்டார் . அங்ஙனமே பழம் உடையவர் , பிரதமமகா சிருட்டியில் 
இவரும் பிள்ளைகளுக்கு உபாத்தியாயரா சிவமூர்த்தியின் திருக்கண்டத்து உதித்த 
யிருந்தமையிற் கணக்காயனார் எனப்பட் வர் . தேவர் முதலியவர்க்குத் தலைவராக 
டார் . குறுந்தொகை , கூச - ம் பாட்டிற் முடிசூட்டப் பட்டவர் . அகத்தியாது கம 
கீழ்க்கணக்காயன் தத்தன் என்றெழுதியிரு ண்டலத்தி லிருந்த காவிரியை இந்திரன் 
த்தலால் இவரது இயற்பெயர் தத்தெனென் வேண்டுகோளால் காகவுருக்கொண்டு சாய் 
பதே. 

கணக்காயனென்று அகத் த்து அகத்தியர் காணப் பிரமசாரியாய் 
தில் காணப்படுகிறது . 

நீங்க முனிவர் கோபித்துப் பற்றவென் 
பதில் மகரம் செல்லரித்துவிட எஞ்சியது ணுகையில் அகப்படாது நீங்கித் தமது 
உரையென்பது பொருள் பயவாமையால் உருவை வெளிப்படுத்தி அவருக்கு முன் 
துரையைக் கூறை என்று திருத்தியெழுதி னையபோல் அவரது கமண்டலத்தில் நீர் 
யிருக்கலாம் . இங்கனம்ஏடெழுதுவோரால் அளித்துக் கடாக்ஷித்தவர் . குமாரக்கடவுள் 
மதுரை என்பது கூரை யென்றாயிற்று . பொருட்டு வள்ளிநாயகியை அச்சறுத்த 
இவர் நக்கீரனார்க்குத் தந்தையாரென் யானை வடிவு கொண்டு சென்றவர் . இல் 
பதவி வாய்ந்தவர் . குறிஞ்சி , நெய்தல் வளங் ரது உற்பத்தி கஜமுகரைக் காண்க . இவர் 
களைச் சிறப்பித்துப்பாடியுள்ளார் , வேங்கட சிந்தாமணி விகாயகர் , கபில விநாயகர் ,, 
மலையையும் , பாண்டியாது கொற்கையின் சுமுகர், விக்கினராசர் , மல்லாலர் , மயூரே 
முத்துகளையும் புகழ்ந்து கூறியுள்ளார் . சர் என்னும் பல பெயருற்றவர் . இவரை 
அகம் உஎ . பாண்டியாது பொதியில் மலை இந்திரன் , விஷ்ணு , பிரமன் , தக்கன் , 
யும் சோமானது கொல்லி மலையும் சோழ வீமன் , உமை, கர்த்தமன் , கஎன் , சந்தி 
ரது காவிரியும் இவராற் பாராட்டப்பட் 

ராங்கதன் , மன்மதன் , ஆதிசேடன் , புரு 
டுள்ளன . அகம் கூ கூ அ எறியீட்டிவீசித் சுண்டி அங்காரகன் , சந்திரன் , சிப்பிப் 
திமிங்கிலத்தைப் பிடிப்பது இவர் பாட பிரசாதன் , கிருத வீரியன் , சூரசேனன் , 
லில் கூறப்பட்டுள்ளது . குறு - கூ.ச . இவர் பரசுராமன் , இராவணன் , அகத்தியன், 
பாடியனவாக நற்றிணையில் உ x- ம் பாட காசிபன் முதலியவர் பூசித்து இட்டசித்தி 
லொன்றும் , குறுந்தொகையி லொன்றும் பெற்றனர் . இவரால் கொல்லப்பட்ட 
அகத்தில் மூன்றும் புறத்தி லொன்றுமாக அசுரர் சரித்திரங்களைத் தனித்தனி காண்க . 
ஆறு பாடல்கள் கிடைத்திருக்கின் றன . சிவமூர்த்தி திரிபுரம் எரிக்கத்தொடங்கிய 
கணங்கள் ( கஅ ) - அமரர் , சித்தர் , அசுார் ,, காலத்தில் இவரைத் துதிக்காததால் அச்சு 
தைத்தியர் , கருடர் , கின்னரர் , நிருதர் , முரிந்ததெனவும் இவரைத் தேவர் பூசித்த 
கிம்புருடர், காந்தருவர் , யக்ஷர் , விஞ்சை பிறகு இரதம் செம்மையுற்று நின்றதென 
யர் , பூதர், பைசாசர், அந்தரர் , முனிவர் , வும் புராணங்கள் கூறும் . இவரே பிரபஞ்ச 
உரகர், ஆகாசவாசிகள் , போகபூமியர் . கர்த்தா எனவும் இவரது இச்சாகிரியா 
ணதாசுவாமிகள் சைந் தீர்த்தங்காரருள் சத்திகள் சித்திபுத்திகள் எனவும் காண 
ஒருவர் . 

பத்தியமதம் கூறும் . 
கணதார் - அருகசமயத்து வித்வான்களில் கணபதிதானம் - நூறு கழஞ்சுபொன்னில் 
ஒருவர் , நிகண்டாசிரியர் . 

கணபதியின் திருவுருவிதிப்படி செய்வித்து 


னும் 


கணபதி தாசன் 


324 


கணாதிபர் 


வித்தியேசரர் , திக்குப்பாலகர் இவர்களு தவஞ் செய்து கொண்டிருந்த பிரமதேவ 
க்கு நடுவில் சிவலிங்கம் தாபித்துப் பூசித்து ருக்குக் காம நினைவு உண்டாகிச் சாச்வதி 
எட்டுக் குண்டமியற்றி அக்கினி காரியஞ் யுடன் கூடவருகையில் அவள் அஞ்சி நீங் 
செய்து எழுவர் பிராமணஸ்திரீகளை யவர் கினள் . அவ்வீரியம் ஜலத்தில் வீழ்ந்தது . 
கள் புருடருடன் பூசித்து ஆடையணி இதனைத் தாகத்தால் வருந்திச் செல்லும் 
முதலியன கொடுத்துப் பிராமணர்க்குத் முற்கூறிய தம்பதிகள் குடிக்க அதனால் 
தானஞ் செய்வதாம் . 

கணன் பிறந்தனன் . இக் கணன் , ஒரு 
கணபதிதாசன் நெஞ்சறி விளக்கம் செய் நாள் வேட்டைக்குச் சென்று இளைப்ப 
தவன் ஐக்கவாதி , 

டைந்து கபிலமுனிவ ராச்சிரமம் வந்த 
கணம்புல்லநாயனார் இருக்குவேளூரில் னன் , முனிவர் தாம் பெற்றிருந்த சிந்தா 
திருவவதரித்துச் சிவாலயத்துள் தீபத்தி மணியின் வலிமையால் இவனுக்கும் 
ருப்பணி செய்துவரு நாட்களில் செல்வங் இவன் சேனைகளுக்கும் உணவளித்தனர் . 
குறைந்தமையினால் சிதம்பரஞ் சென்று இச்சிந்தாமணியின் பெருமையை அறிந்த 
புலீச்சரத்தில் எஞ்சிய பொருண் முதலிய அரசன் வலிதில் அதைக் கவர்ந்து செல்ல 
வைகளை விற்றுத் தீபத்திருப்பணிசெய்து முனிவர் விநாயகரிடம் முறையிட்டனர் . 
வருகையில் பொருள் முட்டுப் பட்டது . விநாயகர் முனிவருக்கு அபயந் தந்தனர் . 
அதனால் கணம்புல்லரிந்து விற்றுத் திருப் தனக்கு விநாயகரால் கேடுவருதல் உணர் 
பணி செய்து வந்தனர் . ஒருநாள் அந்தப் ந்து அரசன் முனிவரைக் கொலை செய்ய 
புல்லும் விலையாகாமை கண்டு அந்தப் புல் வர விநாயகர் கணனைக் கொன்று முனிவர் 
லையே தீபமாக எரித்து அது போதாமை வேண்ட அந்த மணியைத் தாமே அணிந் 
வினால் தமது சிகையை எரிக்கச் சிவமூர் 

து சிந்தாமணி விநாயகரெனப் பெயர் 
த்தி கருணைகூர்ந்து முத்தி தரப் பெற்றவர் . அமைந்தவர் . இவர்க்குக் கபிலர் எனவும் , 
( பெரிய புராணம் .) 

சுமுகர் எனவும் பெயர் . 
கணம் - ( அ) நிலம் , தீ , நீர் , மதி , இயமா 2 , காசிபருக்கு முனி என்பவளிடத் 
னன் , சூரியன் , வாயு , ஆகாயம் . இவற் துப் பிறந்த குமரன். 
றுள் முன்னைய நான்கு நன்று . பின்னைய கணாதர் - தர்க்கசாஸ்திரம் இயற்றிய ஓர் 
நான்கும் கலகம் , நிரை நிரை நிரை நிலக் இருடி . இவர்க்குக் கணாதரர் எனவும் 
கணம் , நேர்நிரை நிரை நீர்க்கணம் , நிரை பெயர் . இவர் வைசேடிக மதாசாரியர் . 
நேர் நேர் மதிக்கணம் , நேர் நேர் நேர் நொய்யைப் புசித்ததா லிவர்க்கு இப்பெயர் 
உயிர்க்கணம் , நேர் நிரை நேர் ரவிக்கணம் , 
நிரை நேர் நிரை தீக்கணம் , நேர் நேர் கணாதிபர் ஒரு காலத்திற் பார்வதியார் 
நிரை வளிக்கணம் , நிரை நிரை நேர் தனித்திருக்கையில் சிவமூர்த்தி துவார் 
வெளிக்கணம் , 

பாலகர் தடுக்கவும் அந்தப்புரஞ் சென்ற 
கணவாய் - இரண்டு மலைகள் இணைந்திருக் தால் பார்வதியார் தம்முடையவனா யொரு 
கும் பாகத்தில் மனிதர் போக்குவரவு செய் காவல்நிருமிக்க எண்ணித் தமதுடம்பின் 
யப்பாதைகள் ஏற்பட்டு இருப்பதும் உண்டு , அழுக்கைத் திரட்டிச் சிவமூர்த்தியைத் 
அந்தப் பாதைக்குக் கணவாய் 

தியானித்து யானை முகத்துடன் பிரண 
பெயர் . ( பூகோளம் ) . 

வாகாரமாய் ஒரு புத்ரனைச் சிருட்டித்துக் 
கணரோகம் - இது பிள்ளைகளுக்கு உண்டாம் கையில் ஓர் தண்டங்கொடுத்துத் துவா 
ரோகங்களி லொன்று . தாயால் கெடுதி ரத்தி லிருத்தினர் . இவர் தேவராதியரை 
யடைந்த முலைப்பாலால் உண்டாம் சோகம் 

வெற்றிபெற்றுப் பின் சிவபெருமானால் 
இது , மார்பில் வீக்கம் , உட்சுரம் , சுடுகை , கணாதிபத்யமும் எல்லாத் தேவர்களுக்கு 
வறண்டமலம் 

உண்டாக்கும் . இந்தக் முதலில் பூசிக்கும் பெருமையும் பெற்ற 
கணம் , சூலிகணம் , முக்குகணம் , ஆம னர் . சிவபெருமான் , கணபதிக்கும் குமா 
கணம் , தேரைக்கணம் , மகாகணம் , சுழி ரக்கடவுளுக்கும் திருமணமுடிக்க வேண் 
கணம் , வறள்கணம் என ( அ ) வகை . டி உங்களிருவரில் எவன் பூப்பிரதக்ஷணம் 
கணன் 

அபிசித் என்பவனும் அவன் பாரி முதலில் வருவானோ அவனுக்கு முதலில் 
குணவதியும் தவஞ்செய்து புத்திரப்பேறு மணவினையெனக் , கந்தமூர்த்தி பூப்பிரதக்ஷ 
பெற வரம் பெற்று மீளுகையில் அவ்விடந் ணத்தின் பொருட்டு முன் சென்றனர் . 


வந்தது, 


என்று 


கணிகண்ணன் 


325 


கணிதவ்கை 


பாரம் 


கணபதியோ ஸ்நானமுடித்துத் தாய்தக் ( வ ) - ( ச ) கொண்டது ( க ) நுட்பமறிதல் 
தைய ரிருவரையும் எழுமுறை வலம் வந்து சின்னம் பத்துக்கொண்டது நுண்மை 
முன்னின்று உங்களையன்றி வேறு உலகங் முந்திரை, நுண்மை - முந்திரை மூன்று 
கண்டிலேனென் றனர் . இதனால் களிப் கொண்டது இம்மி - முந்திரை . இம்மி - 
படைந்த தாய் தந்தையர் கணபதிக்குச் முந்திரை பத்தரைகொண்டது கீழ் - முக் 
சித்தி , புத்திகளை மணஞ்செய்விக்க அவர்க திரை, கீழ் - முந்திரை 20 கொண்டது 
ளிடம் லாபன் , லக்ஷன் எனும் இரண்டு மேல் - முந்திரை . மேல் - முந்திசை - 2 ) 
குமார்களைக் கணபதி பெற்றனர் . ( சிவ கொண்டது ( க ), கழஞ்சு வருமார தனி, 
மகாபுராணம் ). 

நெல் எடை , வீசம் எனக் கொண்டு, வீசம் 
ணிகண்ணன் இவரது தந்தையார் திரு ( உ ) கொண்டது பிறவு . பிறவு ( உ ) கொ 
மழிசை ஆழ்வாருக்குப் பால் கொடுத்து ண்டது குன்றி . குன்றி ( உ ) கொண்டது 
மிகுந்த சேஷத்தைத் தமது மனைவியாரு மஞ்சாடி . மஞ்சாடி ( 3 ) கொண்டது கால் 
க்குக் கொடுத்ததால் பிறந்தவர் . இவர்க்குக் கழஞ்சு. கால்கழஞ்சு நான்கு கொண்டது 
கணிகிருஷ்ணர் எனவும் பெயர் . இவரை ஒரு கழஞ்சு. எடை அறிதல், கழஞ்சு ( உ) 
அரசன் நாட்டைவிட்டு அகலச் சொன்ன கொண்ட து கைசா , கைசா ( ச ) கொண் 
தால் இவர் ஆழ்வாருக்குத் தெரிவிக்க ஆழ் டது பலம் , பலம் ள ) கொண்டது நிறை . 
வார் பெருமாளுக்கு " கணிகண்ணன் போ நிறை ( உ ) கொண்டது துலாம் . துலாம் 
யகன்றான் காமருபூங்கச்சி , மணிவண்ணா ( ங உ ) கொண்டது பாரம் . வைக்கோல் 
நீ யிங்கிராதே - துணிவுடனே , செந்நாப் நீறை அறிதல் - கல்லே பருதூணி நெற் 
புலவனிதோ செல்லுகின்றேன் நீயுமுன் 

ஒரு வைக்கோற்கட்டு , கல்லே 
றன், பைங்காகப்பாய் சுருட்டிக்கொள் தூணி உப்பின் பாரம் ஒரு புற்கட்டு என் 
எனக் கூறினர் . அதனால் பெருமாள் றும் கூறுப . நாழிகை வட்டில் அறிதல் - 
காஞ்சி விட்டகன்றனர் . இவரது மற்றச் வன்செம்பு பத்துப் பலமாகிய செம்பு வட் 
சரித்திரங்களைத் திருமழிசை யாழ்வாரைக் டிற்கொட்டும் இடத்து , மட்டு ( சு ) விரல் , 

விட்டம் (கஉ ) விரல் , இப்படி கொட்டின 
கணிகன் - திருதராட்டிரனுக்குத் தூர்ப்புத்தி வட்டிலுக்குத் துவாரம் விடுகிறதற்கு கூசு ) 
போதித்த மந்திரி பிராம்மணன் . இவனு மாப்பொன்னாலே நான்கு விரலளவு ஊசி 
க்கு வேறு பெயர் குலிங்கன் . 

செய்து அந்த ஊசியால் துவாரம் இட்டு , 
கணிகிருஷ்ணன் 

கணிகண்ணனுக்கு ஒரு அந்தத் துவார வழியால் நீர் புகுந்து வட் 
பெயர் . 

டிலை முழுகச்செயின் ஒரு நாழிகையாம் . 
கணிச்சி - அதிகாயன் யுத்தத்தில் இலஷ் பூப்பிரமாணம் அறிதல் - அணு ( அ ) கொ 
மணரால் கொல்லப்பட்ட அரக்கன் . 

ண்டது கதிரெழுதுகள் . கதிரெழுதுகள் 
கணிதவகை - இது ஆரிய சூத்திரத்தில் ( அ ) கொண்டது பஞ்சிற்றுகள் , பஞ்சிற்று 
அஞ்சனம் , புவன தீபம் , கணி தரத்தம் முத கள் ( அ ) கொண்டது மயிர்முனை . மயிர் 
லிய கணக்கு அடைவுகளைக் கொண்டு 

முனை ( அ ) கொண்டது நுண்மணல் . நுண் 
விளங்கும் . தமிழில் ஏரம்பம் , கிளரால மணல் ( அ ) கொண்டது சிறுகடுகு . சிறு 
யம் , அதிசாகரம் , கலம்பகம் , திரிபுவன கடுகு ( அ ) கொண்டது எள்ளு. எள்ளு 
திலகம் , கணிதரத்தம் முதலிய நூல்களி ( அ ) கொண்டது நெல் : நெல் ( அ ) கொண் 
லுங்கூறப்படும் . அக்கணிதம் எண், பொன் , 

விரல் ( கஉ ) கொண்டது 
மண் , நெல் முதலியவற்றை அளக்கு சாண் . சாண் ( 2 ) கொண்டது முழம் 
முறையும் , நுட்பமும் , பலவகைக் கணித முழம் ( கட் ) கொண்டது சிறுகோல் . சிறு 
முங் கூறும் , அதில் எண்ணறிதலாவது கோல் ( ச ) கொண்டது கோல் , கோல் 
இம்மி ( த ) கொண்டது கீழ்முந்திரை . ( ருசு ) கொண்டது கூப்பிடு , கூப்பிடு ( ச ) 
கீழ்முந்திரை ( கூ.20 ) கொண்டது மேல் கொண்டது காதம் . காதம் ( ச ) கொண் 
முந்திரை. மேல் முந்திரை ( கூ . உ 0 ) கொண் டது யோசனை . யோசனை ( படு தெ ) கொ 
டது ஒன்று , பின்னும் முந்திரை ( உ ) கொ ண்டது ஆதித்தன் இயக்க மண்டலம் . 
ண்டது அரைக்காணி . அரைக்காணி (உ ) அதை இரட்டிக்கச்சந்திரமண்டலம் . அதை 
கொண்டது காணி . காணி ( ச ) கொண் இரட்டிக்கநஷத்திரமண்டலம் எனஉணர்க . 
டது ( ப ) . (ப ) - ( ரு ) கொண்டது ( வ ) .// கடலளவறிதல் - லவண சமுத்திரம் இதன் 


காண்க . 


டது விரல் , 


கணிதவகை 


326 


கணிபுன்குன்றனார் 


குசவட்டம் லஷம் யோசனை . இது சம் மகாப்பிரளயம் , யோசனை , மகாயோசனை , 
புத்தீவினைச் சூழும். இதற்கு அப்பால் கற்பம் , மகாகற்பம் , விகற்பம் , மகாவிகற் 
சருப்பஞ் சாற்றுக்கடல் . இது இரண்டு பம் , மாகம் , மகாமாகம் , தன்மனை, மகாதன் 
வவும் யோசனை . இது சான்மலித் தீவி மனை, அற்புதம் , மகா அற்புதம் , உற்பலம் , 
னைச் சூழ்ந்திருக்கும் . இதற்கப்பால் மது மகா உற்பலம் , வேணு , மகாவேணு,சலஞ் 
சமுத்திரம் . இது நான்குலக்ஷம் யோசனை . சலம் , மகாசலஞ்சலம் , மந்தாரை , மகா 
இது பிலடித்தீவினைச் சூழ்ந்திருக்கும் . மந்தாரை , மேரு , மகாமேரு , வலம்புரி 
இதற்கு அப்பால் நெய்க்கடல் . 

மகாவலம்புரி எனத் தொகை கொள்வர் . 
எட்டுலஷம்யோசனை . இது கிரௌஞ்சத் மணியளவறிதல் பச்சைரதி 1 - க்கு வரா 
தீவினைச் சூழ்ந்திருக்கும் . இதற்கு அப் கன் எடைவீசம் . கோடி 1 - க்கு கெம்பு 
பால் தயிர்க்கடல், இதுபதினாறு லக்ஷம் 20. முத்து 1 - க்குப் பணவெடை முக்கா 
யோசனை . இது குசத்தீவினைச் சூழ்ந்திருக் லேயரைக் கால் . பவழம் கழஞ்சு 1 - க்கு 
கும் . அதற்கு அப்பால் பாற்கடல் . இது பணவெடை ! . ரவை மஞ்சாடி 1 - க்கு 
முப்பத்திரண்டு லக்ஷம் யோசனை . இது பணவெடை முக்காலே யரைக்கால் . 
சாகத்தீவினைச் சூழ்ந்திருக்கும் . இதற்கு பாக்கு ஆயிரங்கொண்டது கலசம் . பாக்கு 
அப்பால் சுத்தஜலம் . இது அறுபத்துநான் (உயத ) கொண்டது அம்மணம் , பாக்கு 
குவஷம் யோசனை , இது புட்கரத்தீவி ( த ) கொண்டது அலகு என்பர் . இக் 
னைச் சூழ்ந்திருக்கும் . இதற்கு அப்பால் கணிதம், பீஜகணிதம் , க்ஷேத்திரகணிதம் , 
சக்கிரவாளகிரி , நெல்லனவறிதல்- செவிடு அங்ககணிதம் என மூவகைப்பட்டுப் பல 
( C ) கொண்டது ஆழாக்கு . ஆழாக்கு ( உ ) பேதங்களாக ஆன்றோராற் கூறப்பட்டு 
கொண்டது உழக்கு . உழக்கு ( ச ) கொண் இருக்கின்றது . பின்னும் இக்கணிதம் சங் 
டது காழி . காழி ( அ ) கொண்டது குறுணி , கலிதம் , விபகலிதம் , குணனம் , பாகாரம் , 
குறுணி ( ச ) கொண்டது தூணி . தூணி வர்க்கம் , வர்க்கமூலம் , கனம், கனமூலம் 
( 5 ) கொண்டது கலம் . பாண்டி நாட்டிலும் , என எண்வகைப்பட்டு வழங்கும் . சங்கலி 
மற்றைய நாடுகளிலும் இந்நெல்லளவை தம் , கூட்டல் , விபகலிதம் , கழித்தல் ,குண 
வேறுபடும் . நாழிகை அறிதல் 

னம் , பெருக்கல் , பாகாரம் , பங்டெல் , 
ணிமை இரண்டு கொண்டது கைந்நொடி , வர்க்கம் சமமாகிய இரண்டு எண்ணின் 
கைக்கொடி இரண்டு கொண்டது மாத் பெருக்கம் . கனம் சமமாகிய மூவெண் 
திரை. மாத்திரை இரண்டு கொண்டது ணின் பெருக்கம் . கனமூலம் அக்கனத் 
குரு. குரு இரண்டு கொண்டது உயிர் . தொகுதியின் நின்ற தன் மூலமாகிய ஒரு 
உயிர் ஆறு கொண்டது க்ஷணிகம் , அணி மூலை அறிதல் . 
கம் ( க ) கொண்டது விநாடி விநாடி 
( 50 ) கொண்டது நாழிகை , நாழிகை ( என் ) 

கணிதனூர் சீறியாழ்வான் எழுபத்தி 
கொண்டது ஜாமம் . ஜாமம் (ச ) கொண் 

னான்கு சிங்காசனாதிபதிகளில் ஒருவராகிய 

வைணவாசிரியர் . ( குருபரம்பரை). 
டது பொழுது . பொழுது ( க ) கொண்ட 
கான் , கான் (60) கொண்டது மாதம் மாதம் கணிபுன் குன்றனார் - நற்றிணை ஏடுகள் பல 
( உ ) கொண்டது வருடம் . இனி வருட வற்றிலும் கனிபுன் குன்றனா ரென்றே 
அளவை இத்துணை கொண்டது யுகம் இருத்தலின் அவ்வாறே எழுதப்பட்டது . 
என்பது முதலியவற்றை யுகபரிமாணத் புறநாற்றிற் கணியன் பூங்குன்றன் என் 
தில் அறிக . இனி தொகை அறிதலா றிருக்கின்றது . அது சிறப்பாகக் காணப் 
வர - ஒன்று , பத்து , ஏறு , ஆயிரம் , பதி படுகிறது . பூங்குன்றம் என்னும் ஊரி 
வாயிரம் , லவும் , பத்துலக்ஷம் , கோடி லுள்ள கணியன் என பொருள்படும் . கணி 
இவை ஒன்றிற்கு ஒன்று பதின்மடங்கு யன் சோதிடம் சொல்வோன் . 
மேற்பட்டவை . இக்கோடி (மாதம் ) வாக்குயாங்கும் பொது நோக்காயுள்ளது . 
கொண்டது மகாகோடி அது அவ்வளவு பாலையைப் பாடியுள்ளார் மாந்தர தியல்பும் , 
எெண்டது சங்கம் , அவ்வகைக் கணக்கு அரசர தியல்பும் , உலகத் தியல்பும் இத் 
ஒவ்வொன்றிற்கும் கொள்க . மகாசங்கம், தன்மையவென்று தலைவிகற்பகக் கூறிய 
விந்தம் ,மகாவிந்தம் , சமுத்திரம் , மகாசமுத் து ஆராயதக்கது நற் - உஉசு . இவர்பாடியன 
திரம் , வெள்ளம் , மகாவெள்ளம் , பிரளயம் , வாக கற்றிணைப் பாடலொன்றும் புறத்தி 


இவர் 


கணிமேதாவியார் 


327 


கண்டகல 


லொன்றுமாக இரண்டு பாடல்கள் கிடைத் கண்ட கட்டு - இது ஒரு சொல்லணி . இது 
திருக்கின் றன . 

பசுக் கொண்டுபோது என்று சொல்லப் 
கணிமேதாவியார் இவர் இன்ன மரபின 

போயினான் . சென்று கண்டு மீண்டுவந்து 
ரென்பதும் , இன்ன நாட்டின ரென்பதும் , அவையுள்ளாயின வென்னிற் போதாவா 
இன்ன சமயத்தா ரென்பதும் துணியப் 

யின வென்ற விழ்ப்பது . ( யாப்பு - வி ) 
படாவாயினும் எலாதி கடைச்சங்க மரு 

கண்டகத்தூணம் ஆதித்தனின்ற நாள் 
விய நூலென விளங்குகின் றமையால் இவர் 

முதல் , மூல மிறு தியாக எண்ணிவந்த 
காலம் கடைச்சங்கத்தார் காலம் என ஒரு தொகையை மூல முதலாகக் கழித்தால் 
வாறு துணியலாம் . கடைச்சங்கத்துள் 

உற்ற நாள் கண்டக மெனப்படும். செவ் 
ஒருவராகிய கணிமேதாவியார் என்னலாக 

வாய் நின்றநாள் முதல் மூல மிறுதியாக 

எண்ணிக்கொண்ட தொகையை மூல முத 
தோ எனின் கடைச்சங்கத்துள் ஒருவர் 
சிறுமேதாவியா சென்னும் பெயருடை 

லாகக் கழித்தால் உற்றநாள் தூணம் எனப் 
யாரே அன்றிக் கணிமேதாவியா ரென் 

படும். இவ்விரண்டு தொகைகளையும் கூட்டி 
னும் பெயருடையா ரல்லராகலான் கொள் மூல முதலாகக் கழித்தால் உற்றநாள் கண் 
ளலாகா தென்க . இவர் கணிதம் சோதி டகத்தூணம் எனப்படும் . இந்நாட்களில் 
டங்களில் வல்லவராயிருத்தல் கூடும் . 

மங்கல காரியங்கள் செய்யலாகா . ( விதான 

மாலை . ) 
கணிவன்ழல்லை நிச்சயித்துப் பலவுமறி 

கண்டகபிராந்தருது - கண்டாந்த மென்னு 
யும் பழைய கேள்வி ஞானத்தினையுடைய 
சோதிட நூல் வல்லவனது கீர்த்தியைச் 

முகூர்த்தத்தில் இருப்பவன் . 

கண்டகம் - 1. செவ்வாய் நின்ற நாளுக்கு , 
சொல்லியது . ( பு - வெ ). 

எழாம் நாள் , பதினான்காம் நாள் , பதினாறாம் 
கணேசதண்டம் -- சிந்துரனைக் காண்க . 

நாள் இருபத்தைந்தாம் நாள் இவை அநல் 
கணேசநாதர் இவர் சாரசே உச்சயனி 

நக்ஷத்திரமாம் . புதனின்ற நாளுக்கு ( கஅ ) 
என்னும் கிராமவாசியாகிய சூத்திரர். 

ஆம் நாள் ( உச ) ஆம் நாள் உக்கிர நக்ஷத் 
இவர் விரக்தராய்க் காட்டிற் சஞ்சரித்து தீரமாம் . குருநின்ற நாளுக்கு ( எ ) ஆம் 
வருகையில் சிவாஜியெனும் அரசன் ஒருவ நாள் , ( க ) ஆம் நாள் வெப்பு நக்ஷத்திர 
னிவரை வீட்டிற்கு அழைத்துவந்து மஞ்சத் மாம் . சுக்ரன் நின்ற நாளுக்கு ( க ) ஆம 
தின்மீது படுக்கச் செய்யத் தாசர் மஞ்சத் 

நாள் நாச நக்ஷத்திரமாம் . இராகு நின்ற 
தில் கற்களைப் பரப்பி அதின்மீது துயில் 

நாளுக்கு ( ரு ) ஆம் நாள் ( கக ) ஆம் நாள் , 
கொண்டு தம்மை யடுத்தவரை நல்வழிப் 

( க ) ஆம் நாள் விஷ நக்ஷத்திரமாம் . சரி 
படுத்தினர் . இவ்வாறிருக்கையில் இவரை 

நின்ற நாளுக்கு ( சு ) ஆம் நாள் , ( க 0 ) ஆம் 
யடுத்தோர் பலர் பித்தர்போல் குணமாறு நாள் , ( 20 ) ஆம் நாள் மோக நக்ஷத்திர 
தலைக் கண்டு இவரை நோக்கி இம்மர 

மாம் . மேற்கூறிய அநலம் , உக்ரம் , வெப் 
முதலியவைகளுக்கு உபதேசிக்கஎன அவ் 

பம் , நாசம் , விஷம் , மோகம் . 
வாறு செய்து பிரசாதந்தர அவை அப் யோகநாட்களைக் கண்டகம் என்பர் . இவற் 
பிரசாதத்தை உட்கொண்டன . பின் நால் 

றில் சுப காரியங்கள் தவிரப்படும் . மேற் 
வருணத்தவரும் இவரைக் காணச்செல்ல 

கூறிய நாட்களில் வியாதி காணின் அசாத் 
ஆங்குத் தாசர் அரிகீர்த்தனஞ் செய்து 

ஆயினும் மேற்கூறிய நாட்கள் 
அனைவரையும் தாளம் போடக் கூறுகை 

ஆட்சியில் உச்சத்தில் நிற்றல் , ஒரு சுபக் 
யில் பிராமணர் சிலர் மறுக்கநோக்கி அனை 

கோள் பார்த்தல் , வர்க்கோத்தமத்தில் நிற் 
வரையும் தாளம் போட வேண்டாமென 

றல் , சூரு உதயமாதல் , பூரண சந்திரோ 
மறுத்து ஆண்டிருந்த கற்களை நோக்கி 

தயமாதல் , தத்தம் வாரமாதலுண்டாகில் 
தாளமிடக் கட்டளையிட்டனர் . அவை இந்தத் தோஷங்களில்லையாம் . ( விதான 
அவ்வாறு செய்யக்கண்டு வேதியர் வியந்து 

மாலை ). 
அரிபஜனை செய்து இருந்தனர் . 

2. புத்தன் குதிரை. 
கணேசன் - கணபதியைக் காண்க , 

கண்டகர்ணன் -- கைலாயவாயிற் காப்போன் . 
கண்டகசேதநன் - ஓர் உலுத்தவணிகன் . 

கண்டகலை - ஒரு அப்ஸாஸ்திரி முதலை 
திருவிழாவிற் கடைவைத்து விற்றுப் புண் யாகச் சபிக்கப்பெற்று அநுமானால் சாபம் 
ணியமடைந்து சிவபதம் பெற்றவன் . நீங்கினவள் , 


என்ற 


யம் . 


கண்டகன் 


328 


கண்டியுதேவன் 


கண்டகன் - குரோதகீர்த்தியின் குமரன் .. கண்டம் ( க ) கீழ்விதேகம் , மேல்விதே 
கண்ட -1, மகததேசத்திலுள்ள ஒருநதி , கம் , வடவிதேகம் , தென்விதேகம் , வடரே 
மோகினி யுருக்கொண்ட திருமாலுடன் பதம், தென்ரேபதம் , வடபாதம் , தென் 
சிவமூர்த்தி புணர்ந்தபோதுண்டாகிய நதி . பாதம் , மத்தியகாண்டம் , 
இதில் பாணலிங்கங்களும் , சாளக்கிராமங் கண்டராதித்திய சோழர் - இராசராச தேவ 
களும் உண்டாம் . இதற்குக் கண்டிகை ருக்கு ஐந்தாம்பாட்டர் என்பர் . இவரே 
யெனவும் பெயர் . 

கண்டராதித்தர் . சிவமூர்த்தியைப் பாடி 
2. ஒருதாசி . இவள் திருச்சாளக் கிரா முத்தியடைந்தவர் . இவர் பாசுரங்கள் ஒன் 
மத்தில் பெருமாள் அருள் பெற்றவள் , பதாம் திருமுறையிற் சேர்க்கப்பட்டன . 
கண்டகோபாலன் இவன் ஒரு சோழ இவர் பராந்தகச் சோழனது இரண்டாங் 
அரசன் . இவனுக்குக் கண்டன் எனவும் குமாரர் . இவர் காவிரியின் வடகரையில் 
பெயர் : இவன் சற்றேறக்குறைய அறு தம் பெயரால் ஓர் ஊர் அமைத்தவர் . 
நூறு வருஷங்களுக்குமுன் அரசாண்ட இவர் மனைவி உடைய பிராட்டியார் செம் 
வன் . வரந் தருவார் எனும் புலவர் இவன் பியன் மாதேவியார் என்பவர் . இவர் , 
காலத்திருந்தவர் என்பர் . 

தம் திருப்பதிகத்துள் " கோழிவேந்தன் 
கண்டங்கள் -- பூமியின் பெரிய பிரிவுகள் . நஞ்சையர்கோன் கலந்த ” எனவும் , “ தென் 
இவை ஆசியாகண்டம் , ஐசோபாகண்டம் , னாடுமீழமுங் கொண்டதிறற் செங்கோற் 
உத்தா தக்ஷிண அமெரிகா கண்டம், ஆபி சோழன் " எனவுங் கூறு தலில் தம்முன் 
ரிகா கண்டம் ஆஸ்திரேலியா கண்டம் என னோர் பெருமை கூறியிருத்தலில் சோழ 
( 5 ) பிரிவுகள் , 

வரசர் என்பது பெறப்பட்டது . கி.பி. 
கண்டங்கள் - 1 அதாவது - நான்கா மிராசி 905. Epigraphia Indios Vol - VII . 
யும் , நான்காமிராசிக்கு நான்காமிராசியும் , கண்டரீகன் - கௌசிகனைக் காண்க . 
நான்காமிராசி நான்காமி ராசிக்கு நான் 

கண்டன் - சூரபத்மனுக்குப்படைத்தலைவன் . 
காமிராசியும் , நான்காமிராசி நான்காமராசி 
நான்காம் ராசிக்கு நான்காமிராசியுமாம் . 

கண்டாகர்ணன் -1 , சிவகணத் தலைவன் . 
இவை முறையே , நான்காமிராசி , ஏழாம் 

2. குபேரன் எவலாளிகளி லொருவன் . 
ராசி , பத்தாம் இராசி , உதயராசி என்பன 

பைசாச வுருக்கொண்டவன் . இவன் தன் 
வாம் . இவற்றில் உதயராசியை உதயகண் 

னிடமிருந்த சூலத்தால் மனிதரை வதைத் 
டம் - எ - ம் , நான்காமிராசியைக் கீழ்நீர்க்கண் 

துச் சிவனுக்கு நிவே தனஞ்செய்து உண்டு 
டம் , எ - ம் , ஏழாமிராசியைக் பாட்டுக்கண் சிவமூர்த்தியை முத்தி வேண்ட அவர் 
டம் , எ - ம் , பத்தாம் இராசியை உச்சிக்கண் 

விஷ்ணுவைக் கேளென அப்படியே விஷ் 
டம் என்ப . இவற்றை லக்ன கேந்தரம் , 

ணுவைத் துதித்து அவரால் உபதேசிக்கப் 
சதுர்த்தகேந்தரம் , சப்தமகேந்திரம் , தச 

பெற்றுத் தானேயன்றித் தன் தம்பியும் 
மகோதிரம் என்ப . 

முத்திபெற வரம் பெற்றவன் . 
கண்டாந்தம் - நக்ஷத்திரம் காண்க , 

கண்டிகை - சிவகேசவர்கள் ஆண் பெண் 
கண்டபோண்டபக்ஷ இது ஒரு பேரு 

உருக்கொண்டு விளையாடிய காலத்தில் 
ருக் கொண்ட பக்ஷியெனக் கதைகளில் 

உடம்பி லுண்டான வியர்வையால் உண் 
கூறியிருக்கின்றனர் . நம்ப இடமில்லை , டான நதி . இதில் சாளக்கிராம முண்டாம் . 
கண்டமாலை ரோசம் - வாதபித்த சிலேஷ் கண்டியதேவன் - இவன் கச்சிராயரைப் 
மங்கள் மேதாதாதுவை அநுசரிப்பதால் பாட அதைக்கேட்டு கச்சிராயர் சரக்கரைத் 
மாமிசதாது விர்த்தியினாலும் கழுத்தின் நர தியாகங் கொடுக்கப் பலி துக்கவந்த லேகங் 
ம்புகளிலும் , கண்களிலும் அரைகளிலும் கனைப் பாடியது . அலைவளைத்த திருப்பாற் 
தேகநிறத்தைப் பெற்றுக் கெட்டியாக மினு கடலிலை, யாடராவினணையிலை பச்சையால் , 
மினுத்து நெல்லிக்காய் , சிறு கத்திரிக்காய்ப் இலைவளைத்தமணி மண்டபமில்லை , யிங்கு 
பிரமாணமாகக் கட்டிகளுண்டாம் . இதில் நீ வந்த வாறே தியம்புவாய் , கொலைவளை 
சில உடைந்தாலும் சில ஆறு . இது கண் த்த விலங்கே சன்மாமலர்க் , கொத்துமா 
டத்தைச் சுற்றி வருதலால் கண்டமாலை முடி பத்துக்குமற்றொரு , சிலைவளைத்தகா 
யென்பர் . அரையில் வரின் அரையாப்பு 

நீலகங்கனே , திங்கள் வெண்குடை சிற்றம் 
என்பர் , 

பலவனே . இதைக் கேட்டு அவன் 


கண்டியூர் வண்ணாத்தி 


329 


கண்ணங்கொற்றனார் 


னன் . 


கடை 


குதிரை கொடுவந்தேனென்று குதிரை ஒன்றாகத் திரட்டினன். அது பெண்ணுருக் 
கொடுத்தான் . தமி -நா- சரி . 

கொண்டு மாரிஷையென்னும் பெயருடன் 
ண்டியூர் வண்ணாத்தி -இவள் பொய்யா விளங்கிற்று . (பிரமபுராணம் .) 
மொழிப் புலவர்க்கு ஆடைவெளுத்துக் கண்டுவன் - காவலருஷியின் மாணாக்கன் .. 
கொடுத்து " தூசு தூசாக்குவார் பாவை இவன் காவலருஷியின் பெண்ணை மண 
சுடர்த் தொடிக்கை , ஆசிலாக் கண்டியூரா ந்து அட்டகோண மகருவியைப் பெற்ற 
ரணங்கு - வாசமலர்க் , கண்ணங்கை கொங் 
கை முகங்காலுங்கடிக்கமலம் , கண்ணங்கை கண்ணகனூர் இவர் இயற்பெயர் நாகன் 
கொங்கை முகம் கால் . 1 

எனும் கவி 

கண்ணனுடைய மகனாதலிற் கண்ணாகனார் 
பெற்றவள் . 

என்றும் சொல்லப்படுவர் . சில ஏடுகளில் 
கண்டீரக்கோபெருநற்கிள்ளி 

வன்பரண கண்ணகனார் என்று பிழைபட எழுதியிருக் 
ராற் பாடப்பெற்றவன் . இவனே பெரு தமையால் இருந்தபடியே பதிப்பிக்கப்பட் 
நள்ளி யெனப்படுவான் . வன்பரணர்க் டது . இவர் கோப்பெருஞ் சோழன் , பிசிராந் 
காண்க . 

தையார் முதலானோர் காலத்தவர் . புறம் 
கண்டீரக்கோப் பெருநள்ளி இளங்கண் (உகஅ ) பரிபாடல் உக - ஞ் செய்யுளுக்கு 
டீரக்கோவின் தமயன் . இவன் 

இசை வகுத்தவரிவரே . பாலைத்திணையைப் 
யெழுவள்ளல்களி லொருவன் . தோட்டி புனைந்து பாடியுள்ளார் . காதலன் பிரி 
யென்னும் மலை நாட்டவன் , " கரவாது தலைத் தவிர்க்குமாறு தலைவி ஆராய்வதாக 
நட்டோருவப்ப நடைப்பரிகார , முட்டாது இவர் கூறியது ஆராயத்தக்கது . நற் . எக . 
கொடுத்த முனை விளங்கு தடக்கைத் , துளி இவர் பாடியனவாக மேற்காட்டிய பாட 
மழை பொழியும் வளிதுஞ்சு நெடுங் லொன்றும் புறத்திலொன்றுமாக இரண்டு 
கோட்டு , நளிமலை நாடனள்ளியும் " எனச் பாடல்கள்கிடைத்திருக்கின்றன. இவர் , தம் 
சிறுபாணாற்றிலும் இவனைப் புகழ்ந்து நண்பர் இறந்ததறியாது உயிர் துறந்தவர் .. 
கூறினர் . இவனைக் கண்டீரக்கோ எனவும், கண்ணகாரன் கொற்றனர்- இவரது இயற் 
நற்கிள்ளி யெனவுங் கூறுவர் . ( புற - நா ). பெயர் கொற்றனார் . கண்ணகாரன் என் 
கண்டு - அக்ரோதனன் தேவி . 

பதுவிளங்கவில்லை . இவர் பாலையைப் புனை 
கண்டு கண்சிவத்தல் - பெரிய மலைபோன்ற ந்து பாடியுள்ளார் . இவர் பாடிய மனை 
அகலத்தினை யுடையவனது ஒள்ளிய மருட்சி யாவரையும் மருட்டா நிற்கும் .. 
தொத்தினையுடைய கமழுமாலையை முனி இவர் பாடியது நற் . கசகம் பாட்டு . 
வுடனே கலங்கித் தலைவி கோபித்தது . கண்ணகி - 1. பத்தினிக்கடவுள் , மங்கல 
( பு - வெ - பொது ). 

மடந்தை, திருமாபத்தினி, வீரபத்தினி 
கண்டு கைசோர்தல் - மலர் நிறைந்த குழ யென்பன இவளுடைய பரியாய நாமங்கள் . 
வினையும் பொற்றொடியினையு முடைய கோவலன் மனைவி . கோவலனைக் காண்க . 
தலைவி தன் அன்பு கை கடப்பத் தோழி ( சிலப்பதிகாரம் . ) 
கண்டு தன்னுடைய ஒழுக்கம் தளர்ந்தது . 2. வையாவிக் கோப்பெரும்பேகனுக் 
(பு - வெ - பெருந்திணை ) . 

குரியவள் . இவள் ஒருகாலத்து இவனாற் 
கண்டுணராமை - இது போலிகளுள் ஒன்று . று றக்கப்பட்டுக் கபிலர் , பரணர், அரிசில் 
இது , சிலவற்றைக் கண்டு அதன் பெய கிழார் முதலியவரை நோக்கி அரசனைப் 
ரறியா திருத்தல் , பாண்டி உரை . 

பாடி அவனுடன் சேர்த்துவிக்க வேண் 
கண்டுமகருஷி - ஒரு இருஷி . ஒருமுறை டியவள் . ( புற - நா . ) 
யிவர் கடுந்தவஞ் செய்துவந்தனர் . இவர் கண்ணங்கூத்தனர் கடைச் சங்கத்தவர் 
தவத்தைக் கெடுக்க இந்திரன் பிரமலோசை காலத்திருந்த புலவர் . கார்நாற்பது இயற் 
யெனுங் காந்தருவப் பெண்ணை அனுப் றியவர் . 
பினன். அவள் சென்று அந்த இருடியை கண்ணங்கொற்றனார் இவர் இயற்பெயர் 
வசப்படுத்தி அவற்கு ஒருகருவுந் தாங்கி கொற்றனார் . 

கண்ணனென்னுந் 
னள் . சில நாளைக்குப் பிறகு இது இந்திர தந்தை பெயரோடு சேர்ந்து கண்ணங் 
னது மாயையென்று முனிவர் கடுங்கோபங் கொற்றனா சென்றாயிற்று . இவர் குறிஞ் 
கொள்ளப் பிரமலோசை , அவருக்குத் சியைப் புனைந்து பாடியுள்ளார் , தலைவன் 
தாங்கிய கருவை யுதறினள் . அதை வாயு இரவுக்குறி வருகின்றதன் அருமையும் 

42 


கண்ணசன்மன் 


330 


சண்ணப்பநாயனார் 


தலைவி அவன்பால் வைத்துள்ள அன்பும் 
தோழி கூற்றாக விளங்கக் கூறுகின்றார் . 
இவர் பாடியது நற் , நிசும் பாட்டு , 
தண்ணசன்மன் - ஒரு பாகவ கன் விஷ்ணு 
மூர்த்தி தன்னில் ஆவேசமாயிருக்க வேண் 
டியவன் , 
நண்ணப்பநாயனார் பொத்தப்பிநாட்டில் 
உடுப்பூரில் வேடர்களுக்கு அரசனாயிருந்த 
காகனுக்கும் அவன் மனைவி தத்தையென் 
பவளுக்கும் பிறந்து திண்ணன் என்னும் 
பெயருடன் வளர்ந்தனர் . இவர் ஒருநாள் 
தமது நண்பர் காடன் நாணன் இருவ 
ருடன்கூடி வேட்டைக்குச் சென்று ஒரு 
பன்றியைத் தொடர்ந்து கொன்று இளைப் 
படைந்து தாகத்திற்கு நீர் கேட்டனர் . 
அந்த நண்பர் அருகில் பொன்முகரி இருக் 
கின்றது எனத் திண்ணர் அவ்விடஞ்செல் 
வோமென்று பன்றியுடன் ஆற்றங்கரை 
யை யணைந்து அருகு இருந்த சீகாளத் 
தித் திருமலையைக்கண்டு காடனை நோக்கி 
நீ பன்றியைப் பதப்படுத்து எனக் கட்டளை 
யிட்டுத் தாமும் நாணனும் அம்மலைமீது 
சென்றனர் . திண்ணனார் அம்மலைமீது 
எழுந்தருளியிருக்கிற சீகாளத்தியப்பரைத் 
தரிசித்து நெருப்பைக் கண்ட மெழுகு 
பாவைபோல் மனமுருகிவிட்டுப் பிரியாது 
தன் சொற்கேட்கும் குழந்தைக் குருகும் 
தாய்போல் சுவாமியுடன் கொஞ்சிக் குலா 
வி அருகிருந்த நாணனை நோக்கி இந்தத் 
தேவர்க்கு ஏதோ புட்பம் சாத்தி யிருக் 
கிறதே என்ன என் றனர் . நாணன் சில 
நாட்களுக்கு முன் நானும் உன் தந்தையும் 
இம்மலைக்கு வந்தோம் ; அந்தக் காலத்தில் 
ஒரு வேதியர் இவரை நீராட்டிப் புட்பஞ் 
சூட்டித் தாம் வைத்திருந்த உணவை ஊட் 
டக் கண்டேன் என் றனன் . திண்ணர் 
இதனைக் கேட்டு இந்தக் குடுமித்தேவர்க்கு 
அது பிரியம்போலும் , ஆயின் நான் அந்தப் 
படி செய்வே னென்று கடைப்பிடித்து 
மலையினின்று இழிந்து காடனிருக்குமிடத் 
தில் அவன் பதப்படுத்தியிருந்த பன்றி 
யிறைச்சியைத் தாம் சுவைத்து உருசி 
யுள்ளவைகளைத் தேக்குத் தொன்னையிற் 
கொண்டு பொன் முகரியின் ஜலத்தை 
வாயிற்பெற்றுப் பூக்களைப் பறித்துத் தமது 
சிரத்தில் வைத்துக் கொண்டு தமது குடு 
மித் தேவர் மலைக்குத் திரும்பினர். இவ 
ரது செய்கை யறிந்த நண்பர்கள் திண் 
ணரை வலிந் தழைத்தும் திரும்பாதது 


கண்டு தந்தை தாயர்க்கு அறிவிக்கச் சென் 
றனர் . திண்ணர் சிவமூர்த்திமீது முன் 
னிருந்தவைகளை நீக்கி வாயிற்கொண்ட 
நீரை அபிடேகஞ் செய்து தலையிலிருந்த 
பூக்களைச்சூட்டி யிறைச்சி முதலிய வுணவு 
களை யுண்பித்து வந்தனர் . முன் சென்ற 
நண்பரா லறிவிக்கப்பட்ட தந்தை தாயார் 
இவரிடம் வந்து அழைக்க இவர் மறுத் 
தது கண்டு சென்றனர் . இது நிற்க அக் 
காளத்தி நாதருக்கு நாடோறும் பூசை 
புரிந்துவரும் சிவகோசரியார் சன்னிதா 
னத்தை வந்துாண்டு வருந்திச்சுத்திசெய்து 
அவ்விட மிருக்கும் மாம்சாதிகளைப் போக் 
கிச் சம்புரோக்ஷணாதிகள் செய்து தமது 
தவச்சாலை செல்ல மறுநாளு மிவ்வகை 
யிருந்தது கண்டு சுவாமிகள் சந்நிதானத்து 
முறையிட்டனர் . சிவமூர்த்தி , இவர் கன 
விற் றோன்றி இவரது தன்மை முழுதுங் 
கூறி இவரது செயல்களை உமக்கு அறி 
விக்கிறேன் . நீர் பூசைமுதலிய முடிந்த 
பின் நமக்குப்பின் ஒன்றியிருக்க என்று 
மறைந்தனர் . வேதியர் விழித்து அபசாரப் 
பட்டோமென்று மனம் வருந்தி மறுநாள் 
தமது பூசைமுதலிய முடித்துச் சிவாஞ் 
ஞைப்படி மறைவில் பார்த்திருந்தனர் . 
திண்ணர் சிவமூர்த்திக்கு வேண்டிய உண 
வுகளைச் சேகரித்துப் பூசைக்குத் திரும்பி 

சிவமூர்த்தி இவரது அன்பினைச் 
சிவகோசரியார்க்கு அறிவிக்க எண்ணித் 
தமது வலக்கண்ணில் உதிரஞ்சிந்த விட்ட 

திண்ணர் சிவமூர்த்தியின் கண் 
ணைக் கண்டு யாவரோ பகைஞர் இத் 
தீங்கு செய்தனர் என்று மனங்கலங்கி 
அவர்களைத் தண்டிக்க அங்கு மிங்குங் 
தேடி யாரையுங்காணாது பல மூலிகை 
முதலியவற்றையும் கண்ணிற் பிழியவும் 
அது நிற்காதிருக்கக் கண்டு ஊனுக்கூனி 
டல் வேண்டுமென எண்ணித் தமது 
கண்ணை அம்பினாற் றோண்டி அப்பினர் . 
உடனே உதிரப்போக்கு நின்ற துகண்டு 
ஆனந்தக் கூத்தாடினர் . சிவமூர்த்தி , 
மீண்டு மிடது கண்ணில் இரத்தஞ் சோர 
விட , திண்ணர் சலியாதவராய் நான் மரு 
ந்து கண்டுகொண்டேன் எனக் களிப்புடன் 
இரத்தம் வரும் கண் தமக்குத் தெரியும்படி 
தமது செருப்புக் காலைக் கண்ணினருகு 
ஊன்றிக்கொண்டு தமது 

கண்ணைத் 
தோண்டுகையில் சிவமூர்த்தி அன்பிற் 
குக் களித்து நில்லு கண்ணப்ப வில்லு 


னர் . 


னர் . 


கண்ணப்ப முதலியார் 


331 


கதப்பிள்ளைச்சாக்கனர் 


கண்ணப்ப , என்னன்புடைத் தோன்றல் கண்ணுடைய வள்ளலார் - திருஞான சம் 
நில்லு கண்ணப்ப . ” என்று திருவாய் பந்த சுவாமிகள் திருவருள் பெற்றவர் . 
மலர்ந்து தமது திருக்கரத்தாற் பற்றிக் இவர் செய்த நூல் ஒழிவிலொடுக்கம் , மா 
கொண்டு தமக்கு வலப்பு றமிருக்கும் பிற யாப் பிரலாபம் . ( ஒழிவிலொடுக்கம் :) 
வாப்பே றளித்தனர் . இவர் ஆறுநாட்க கண்ணுவர் -1 அப்பிரதிர தன்குமார். இவர் 
ளில் முத்தியடைந்தவர். சிவமூர்த்தி வழங் குமார் மேதாதி . விசுவாமித்திரர் மேன 
கிய கண்ணப்பன் என்ற திருநாமமே இவ கையிடம் உதித்த குமரியாகிய சகுந்தலை 
ருக்கு வழங்கியது . இதற்கு முன் சன்மத் யை வளர்த்தவர் . இவர் தவத்திலிருக் 
தில் இவரை அர்ச்சுனன் என்பர் . ( பெரிய கையில் இவரைப் புற்று மூடி இவர்மீது 
புராணம் .) 

ஒரு மூங்கில் முளைத்தது . இதைப் பிர 
கண்ணப்பமுதலியார் -- திருவெண்ணெய் நல் மன் மூன்று விற்களாக்கி முறையே 

லூர்ச் சடைப்யப முதலியாரின் சகோதரர் . காண்டீபம் என்பதைத் தான் வைத்துக் 
கண்ணம்புல்லனூர் - கருவூர் கண்ணம்புல்ல கொண்டு, மற்றொன்றுக்குப் பினாகமெனப் 
னார் என்பவர் இவரே . இவரது ஊர் பெயரிட்டுச் சிவமூர்த்திக்கும் , சார்ங்கமெ 
கருவூர், கண்ணன் தந்தைபெயர் . புல்லன் னப் பெயரிட்டு மூன்றாவதனை விஷ்ணு 
இயற்பெயர் . நெய்தற்றிணையும் , பாலைத் மூர்த்திக்குங் கொடுத்தனர் . இவர் பனங் 
திணையும் பாடியுள்ளார் . புணர்ந்துடன் காட்டூரில் சிவமூர்த்திக்குப் பனம்பழம் 
போகக்கண்ட செவிலி சுரத்திடை மறவர் நிவேதித்தனர் . இவர் மகாவிஷ்ணுவை 
நிறை கொணர்ந்துய்ப்பதும் அங்கு அவர் மானிடரா யவதரிக்கவும் மகாலக்ஷ்மியை 
முழங்கும் முழக்கமும் கேட்டு என் பேரை 

தை மானாக அவதரிக்கவும் சாபம்தர இவர்க 
பாங்ஙனம் வைகுமோவென்று புலம்புவ ளுள் விஷ்ணு சிவமுனிவராகவும் இலக் 
தாக விரித்துக்கூறி யுள்ளார் . அகம் கக குமி மானாகவும் பிறந்தனர் . ( தணிகைப் 
இவர் பாடியனவாக நற்றிணையில் சருக 

புராணம்) . ஒருமுறை துச்சயனுக்குப் 
ஆம் பாடலொன்றும் அகத்திலொன்றுமாக பரத்தையைப் புணர்ந்த தோஷம் நீங்க 
இரண்டு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. வேள்வி செய்வித்தவர் . இவர் குமார் 
கண்ணவாணிபமகருஷிகோத்ரன் - வேளா போதாயனர் . 
ளன் பிள்ளைக்காகத் தன் குமரனைப் பாண் 2. மகத தேசாதிபதியாகிய தேவபூதி 
டியன் சபையில் வாளால் எறிந்து கீர்த்தி யின் மந்திரி . இவன் தன் அரசனைக் கொ 
பெற்றவன் . 

ன்று இராச்சிய மடைந்தனன் . இவனு 
கண்ணன் கிருஷ்ணனைக் காண்க 

க்கு வாசுதேவன் எனவும் பெயர் . இவன் 
கண்ணன்- இவர் கடைச்சங்க மருவிய புல குமரன் பூமித்திரன் . 

வர்களிலொருவர். ( குறு - உச ச . ) கண்படை நிலை - உயரிய தேரான் மிக்க 
கண்ணான் சேந்தனூர் - சாத்தந்தை தயார் கும் பகைவர் சேனைபொடி படச்செல்லும் கடுந் 

ரர் . திணைமொழி யைம்பது இயற்றியவர் . தேரினையுடைய வேந்தனது துயிலைமிகுத் 
கண்ணாடி சிகிமுகிக்கல்லின் பொடியை தது . வென்று பூமியைக் கைக்கொண்ட 
ஒருவிதச்செடியின் சாம்பலுடன் சேர்த்து சினமன்னன் உறக்கத்தை மிகுத்தது . 
உருக்கினால் சண்ணாடி ஆகிறது . சாதா ( பு - வெ -பாடாண் . 
ரணமான வெள்ளைக்கண்ணாடி வெள்ளை கண்வராச்ரமம் லமணபுரிக் கருகிலு 
மணலும் உவர்மண்ணும் சுண்ணாம்பும் ள்ள காடு , Biguour in Lucknow , West 
சேர்த்துப் பெருந்தீயிட்டு உருக்கினால் of Ayo - dhya . 
உண்டாகிறது . கறுப்பு புட்டிகள் , ஆற் கதகரும் பரத்வாசரும் - இவர்கள் ஒருவருக் 
றுப்பருமணலும் சவர்க்காரமும் சேர்த்துச் கொருவர் தம் மனைவியரை மாற்றிக்கொ 
செய்யப்படுகின்றன . கண்ணாடிகளுக்குப் ண்டவர்கள் . ( வைத்தியநாததீக்ஷி தீயம் . ) 
பளபளப்பு உண்டாதற்கு வங்கபஸ்பம் கதப்பிள்ளைச் சாத்தனார் - இவர் கருவூர்கதப் 
சேர்ப்பார்கள் . வெவ்வேறு வர்ணக்கண் பிள்ளைச் சாத்தனாரெனவும் கதப்பிள்ளை 
ணாடிகள் செய்தற்கு அவற்றிற்கு வேண் 

யெனவும் , கருவூர் கதப்பிள்ளை யெனவும் 
டிய உலோக பஸ்பங்களைச் சேர்ப்பார்கள் . பலவாறாகக் கூறப்படுவார் . இவர் இயற் 
இதைப் பல உருவமாகப் பல கருவிகளைக் பெயர் சாத்தனாரென்பதே. சேரமான் 
கொண்டு செய்வர் . 

சேனாதிபதி பிட்டங்கொற்றனைப் பரிசில் 


கதம்பமகருஷி 


332 


கந்தகம் 


ஒருவன் . 


வேண்டி இயன்மொழி பாடியவர் . புறம் கத்தி -1 , இது ஆயுதங்களில் முதலில் உண் 
கூ . அ0 , பெரும்பாலும் பாலைத்திணையைச் டானது , பிரமன் அசுரரைக் காக்கவேண்டி 
சிறப்பித்துப் பாடியுள்ளார். இவர் மாலைக் உலகசிருட்டி தொடக்கத்தில் யாகஞ்செய் 
காலத்தை அழகாகப்புனைந்து கூறியிருக்கி தனர் . அதில் கோரவுருவத்துடன் ஒரு 
சார் . நற் - கூ சங தலைவனைப் பிரிந்ததனால் பூதம் தோன்றியது . அதைக் கண்ட முனி 
இவ்வூர்த்தோற்றம் இனிதாகக் காணப்பட வர் அஞ்சினர் . பிரமதேவர் அதற்குக் 
வில்லை யென்ற தலைவி கூற்று வியப்புடை கத்தியென்று பெயரிட்டினர் . அது ஒரு 
யது . இவர் பாடியனவாக நற்றிணையில் கூரான கழியாயிற்று. அதை ருத்திரரிடம் 
மேற்காட்டிய இரண்டு பாடல்களும் , கொடுக்க அவர் பகைவரை அடக்கி விஷ் 
குறுந்தொகையில் மூன்றும் , அகத்தில் ணுவிடம் சொடுக்க விஷ்ணுவிடமிருந்த 
ஒன்றும் , புறத்தில் இரண்டுமாக எட்டு அது பலதேவரிடம் வந்து கடையில் 
பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. 

திக்குப்பாலகர் வழியாக மனுவிற்கும் 
கதம்பமகருஷி - சோணாட்டுத் திருக்கரம்ப 

அவன் வம்சத்தவருக்கும் வந்து பலவகை 
னூரில் விஷ்ணுவை எண்ணித் தவம்புரி 

யாயிற்று . கத்தியின் பேதமே பலவகை 
ந்து அருள்பெற்றவர். இவர் நாகப்பட்ட 

ஆயு தங்கள் . ( பார -சாம் .) 
ணத்தில் சிவபூசைசெய்து பேறடைந்த 

2. தக்ஷன் பெண் . தருமன் மனைவி . 
வர் எனவும் புராணம் கூறும் , 

கத்திரிகிரகண தோஷம் - பாப கிரகங்கள் 
கதம்பன் கனகமாலையின் சகோதரருள் 

வகரித்த ராசிக்கு ( 2 - ம் ; ) ராசியும், 
(கஉ ) ம் , ராசியும் உற்றநாள் , கத்திரி 

யென்று பெயராம் . இந்தநாளிற் சுபகன் 
கதயன் - ஓர் இருடி , 

மங்கள் தவிரப்படும் . சருவகிரகணம் பற் 
கதவு - வீட்டிற்குக்காப்பாக அமைக்கப்பட்ட 

றின நாள் ( சு ) மாதத்திற் காகாது. முக் 
ஓடும் பலகை . இது வாசற்கால் முளையில் 
சேர்க்கப்பட்டுத் திறக்கவும் மூடவுமமைந் 

கூறு நான்கு மாதம் , அரைக்கூறு ( ங ) 
தது . இதில் சிறியது புதவு . இது தாழெ 

மாதம் , காற்கூறு ( உ ) மாதம் , இப்படி 

தவிரப்படும் . இவ்வகைக் கூறப்பட்ட 
னும் உறுப்பைக்கொண்டது . 

நாட்களில் வேறோரி ராசியில் கிரகண 
கதன் - (யது .) வசுதேவனுக்குப் புத்திரன். 
அருச்சுனனுக்குச் சுபத்திரையின் அழகு 

முண்டாகிலும் , இராகு, கேதுக்கள் வேறு 

ராசியில் போகினும் அவ்வளவும் தோஷ் 
முதலியவற்றை வருணித்தவன் . 

மாம் . இராகு கேதுக்களினு தயமும் இப் 
கதாகான்- ஒரு அசுரன் தேவர்களை வருத் 

படியே தவிரப்படும் . ( விதானமாலை :) 
தத் தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட 
விஷ்ணு இவனைச் சங்கரித்தனர் . இவ 

கத்திரிப்ப வேசம் - சூரியன் மேஷராசியில் 

அக்னிநக்ஷத்திரத்தில் பிரவேசிக்கும் நாள் . 
னுடலி னெலும்பினால் விச்வகர்மன் விஷ் 
ணுவிற்குக் கதாயுதஞ் செய்து கொடுத்த கத்துரு -1. காசிபர் மனைவி . 104 பிள்ளை 

களையும் ஒரு பெண்ணையும் பெற்றவள் . 
னன் . இவன் ஆதிகதாசுரன் . 

நாகங்களுக்குத் தாய் , உச்சைச்ரவம் என் 
கதி - 1. கர்த்தமப் பிரசாபதியின் குமரி . 

னும் வெள்ளைக்குதிரைக்கு மறுவுண்டெ 
புலகருஷியின் தேவி . குமார் கர்மசேடன் , 

னச் சாதித்து நாகரு ளொருவனைத் தன் 
வரியான் , சிகிஷ்ணு. 

னெண்ணப்படி வாலில் மறுவாகத் தோ 
2. ( ச ) தேவகதி , மக்கட்கதி , நரககதி , 

ன்றச்செய்து தமக்கையாகிய சுபருடணை 
விலங்கின்கதி . 

அல்லது விநதையை அடிமை கொண்ட 
கதிரவன் -1 . சூரியனுக் கொருபெயர் . வள் , சநமேசயன் யாகத்திற் பிள்ளைகளைச் 

2. சண்முக சேதாவீரரில் ஒருவன் , சாகச் சபித்தவள் . 
துன்முகனுடன் சண்டை செய்தவன் . 

2. உன்முகன் குமரன் . தாய் நட்வலை. 
- விஷ்ணுவின் பஞ்சாயுதங்களில் கந்தகம்- பாஷாணவகையில் சேர்ந்த அசல் 
ஒன்று , கயாசுரன் , கதாசுரனைக் காண்க . சரக்கு , இது, சிவப்பு கந்தகம் , கோழித் 
கதையங்கண்ணனார்- ஒரு தமிழ்ப்புலவர். தலை கந்தகம் , சுரைக்காய் கந்தகம் , நெல் 
“ பனிபழுநிய பல்யாமத்து ” எனுஞ் செய் லிக்காய் கந்தகம், நீலகந்தகம் , வாணகந்த 
யுளில் தனக்குப் பரிசிலீந்தவனைப் புகழ் கம், துல்லியகந்தகம் எனப் பல பேதப் 
ந்து பாடியுள்ளார் . ( புறநானூறு ) 

படும் . 


கந்தக்கண்ணன் 


333 


கந்தழி 


கந்தக்கண்ணன் இவர் கடைச்சங்கத்துப் A part of the Rudra - Himalya . 
புலவர்களில் ஒருவர் . இவர் பெயர் கண் The rango of Gandbamadanc com 
ணன் என்பது கண்ணனென மற்றொருவ mences at a short distance to the 
ரிருத்தலினிவரைக் கந்தக் கண்ணனென் north 08st of Badarikeshrama . 
மூர் போலும் . ( குறு - கச . ) 

2. பதரிகாச்சிரம சமீபத்திலுள்ள ஒரு 
கந்தசஷ்டிவிரதம் 

ஐப்பசிமாசம் பாவதம் . 
சுக்லபக்ஷ பிரதமை முதல் சஷ்டிவரையில் 3. ஒரு வித்தியாதர நகரம் . ( சூளா. ) 
கலசத்தில் கந்தமூர்த்தியை யாவாகனஞ் கந்தமாதனன் -1 . ஒரு வானரன். 
செய்து பூசித்துச் சலபாகஞ்செய்து ஆறாம் னாற் பிறந்தவன் . சுக்ரீவன் சேனையிற் 
நாள் கந்தமூர்த்திக்குப் பூசை முதலிய சேர்ந்தவன் . 
முடித்து அதிதிகளுடன் பாரணைசெய் 

2. (யது . ) அக்குரூரன் தம்பி , 
வது . இதைத் தேவர் சூரபன்மன் முத 3. சுவபலருக்குக் காந்தினியிடத் துதி 
லியவர் இறக்க அநுட்டித்தனர். இது த்த குமரன் . 
கந்தமூர்த்தி யுற்பத்தியின் பொருட்டுச் 4. இராமராவண யுத்தத்திலி றந்தவன் . 
சிவமூர்த்தியிடம் பிரதமையிற் பிறந்த இராமர் அயோத்திக்குப் புறப்படுகையில் 
பொறிகள் துவிதியையில் கௌரிகற்பத் இவனில்லா திருந்தமையால் அநுமனை 
திருந்து திருதியையில் அக்கியிடங் கொ எவிச் சாத்தியவுலகினின்று கொண்டுவரப் 
டுக்க அவன் வகித்துச் சதுர்த்தியில் கங்கை பட்டவன் . 
யிட மிருந்து பஞ்சமியில் கிருத்திகை முத கந்தழர்த்தி - ஒருமுகம் , நான்குபுஜம் , சத்தி , 
லியவர் பாலூட்ட ஆறு முகமும் பன்னி கோழிக்கொடி , வாதம் , அபயம் உடையவ 
ரண்டு கையும் பெற்று வளர்ந்த நாள் . ராய்ப் பொன்னிறமுள்ளவராய் இருக்கும் 
கந்தசாமிப்புலவர் - இவர் பாண்டி நாட்டுத் குமாரக் கடவுளுக்கு ஒரு பெயர் . இவரது 
திருப்பூவணத்துச் சைவர் . இவர் செய்த மற்ற சரித்திரங்களைக் குமாரக்கடவுளைக் 
நூல்கள் திருப்பூவண புராணம் , திருப் 

காண்க. 
பூவணவுலா, திரு ஆப்பனூர் புராண முத கந்தம் - மூக்கா லறியப்படுவது. விசேஷ 
லிய . இவர் காலம் சற்றேறக்குறைய குணம் , பிருதிவியில் மாத்திரமிருப்பது , 
நூறு வருஷங்களுக்கு மேலிருக்கலாம் . இது அநித்யம் . இது நறுநாற்றம் , தீநாற் 
கந்தபுராணச் சுருக்கம் குமாரக்கடவுள் றம் என இருவகைத்து . 
கதை . இதில் தெய்வயானை , வள்ளிநாய்ச் கந்தரத்தனூர்- இவர் உசோடோகத்துக் கந் 
சியார் திருமணம் , சூராதிகளுற்பத்தி , தரத்தனாரின் வேறல்லர் என்று எண்ணப் 
ஒடுக்க முதலிய கூறப்பட்டு இருக்கிறது . 

படுகின்றது . 
இதனை யியற்றியவர் சம்பந்தசரணாலயர் . கந்தரன் -1. சம்பாதி வம்சத்தவனகும் கங் 
கந்தபுராணம் - காந்தபுராணத்தைக் காண்க . கன் தம்பி . 
கந்தப்பையர் இவர் தொண்டை மண்ட 2. பிரமலோலுபன் குமரன் . 

தரும் 
லத்தில் திருத்தணிகையிலிருந்த வீரசை பகலிகளைக் காண்க . 
வர் , திருவாவடுதுறை கச்சியப்ப முனிவர் கந்தருவ நகரம் - யமபுரியின் வழியிலுள்ள 
க்கு மாணவர் . திருத்தணிகை விசாகப் பட்டணம் . ஆன்மா, நான்காம் மாசி 
பெருமாளையர் சரவணப் பெருமாளையர் பிண்டம் புசிக்கும் இடம் . 
இருவருக்கும் தந்தையார் . தமிழ் வல்ல கந்தருவம் - ஒரு வித்தியாதர நகரம் . 
வர் . தணிகைக் கலம்பகம் , தணிகையுலா, கந்தர்ப்பன் - மன்மதன் . 
தணிகையந்தாதி , தணிகைப்பிள்ளைத் கந்தவதி -1. பரிமளகந்திக்கு ஒரு பெயர் 
தமிழ் முதலிய இயற்றியவர் . காலம் இற் 2. வாயுதேவன் பட்டணம் . 
றைக்கு நூறு வருஷங்களுக்கு முன் இருக் கந்தவெற்பு - தேவர் குமாரக்கடவுளைப் பூசி 
கலாம் . 

த்த மலை . 
கந்தமாதனம் - 1. அஷ்டகுலாசலங்களில் கந்தழகி - கார்த்தவீரியன் தேவியரு ளொ 
ஒன்று . இருஷிக ளிருக்கை , வீரவாகு 
தேவர் வீரமாயேந்திரபுரியைத் தாவ கந்தழி -1 வண்டினையுடைய மாலையாற் 
நின்ற மலை , காண்டவான தேசத்திலுள்ள சிறந்த நீலமணிபோன்ற மேனியையுடை 
மலை . 

யான் , வீரசோவென்னும் அரணத்தை 


கந்தன் 


334 


கபந்தன் 


அழித்த வீரத்தைச் சொல்லியது . இவ் ணமறிந்து தேசிகரைச் சாணமடைந்து 
வரணைத் திருமால் அழித்தனர் எனச் அவரது திருவடி தீர்த்தம் பெற்றுண்டு 
சிலப்பதிகாரம் கூறும். ( பு . வெ .) 

சோக நிவர்த்திபெற்று அத்தீர்த்த விசே 
2. வளைந்த திகிரியை யுடையவன். ஷத்தால் ஒரு புத்திரனையும் பெற்று அக் 
சோவென்னும் அரணத்தினை அழித்த குமரனுக்குத் தீர்த்தப்பிள்ளையெனப் பெய 

தன்மையினையுடைய வெற்றி ரிட்டுக் களித்தவர் . 
யைச் சிறப்பித்தது . ( பு . வெ . பாடாண் . ) கந்தியார் - ஓர் தமிழ் நூலாசிரியர் . இவர் 
சுந்தன் --1 . குமாரக் கடவுள் . 

முன்னோர் செய்யுட்களில் தம் பாடல்களை 
2. கூ பனைக் காண்க. 

நுழைத்தவர் , 
கந்தாசுரன் -- கந்தமூர்த்தியிடம் மாயைசெய் கந்திரி --அக்குரூரன் தாய் . நாயகன் சுவல்பன் . 
திறந்தவன் 

கந்திருவர் - கச்யபருக்குப் பிராதையிட முதி 
கந்தாடை ஆழ்வான் - உடையவர் திருவடி த்த ஒரு தேவ வகுப்பினர் . 
சம்பந்தி பட்டவர்க்கம் . 

கந்திருவை- காசியபர் பவுத்திரி சுரதையின் 
கந்தாடைதோழப்பர் கந்தாடையாண் பெண் , குதிரைகளைப் பெற்றவள். 
டான் குமாரர். 

கந்திற்பாவை - சக்கரவாளக் கோட்டத்தில் 
கந்தாடையன்ணன் - நயினாராசாரியர் திரு சம்பாதி கோயிலின் கிழக்கில் உள்ள 
வடி சம்பந்தி , 

தூணில் மயனால் நிருமிக்கப்பட்ட ஒரு 
கந்தாடையப்பன் நயினாபாசாரியர் திரு பிரதிமை ; துவதிகனென்னுந் தேவவடிவு 
வடி சம்பந்தி . 

மாகவுள்ளது . இது எல்லாராலும் பூசி 
கந்தாடையாண்டான் 

எழுபத்து நான்கு த்து வழிபாடு செய்யப்படுமாதலின் இதை 
சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர் . பிரமதந்தர அதிட்டித்துநின்ற துவதிகன் கேட்போர் 
சுதந்தர ஜீயர் திருவடி சம்பந்தி , முதலி க்கு அதன் வாயிலாக முக்காலச் செய்தி 
யாண்டான் குமாரர் . ( குருபரம்பரை.) யையுங் கூறுவான் . (மணிமேகலை .) 
க நதாடையார் --- வா தூலகோத்திர முற் கந்துகேச்சுரம் -- காசியில் இரண்டியக்கர் 
பட்டதா தலால் அதை முன்னிட்ட அரீத சண்டையிடக் கண்ட சிவமூர்த்தி பந்தா 
கோத்திர முதலிய அறுவகைக் கோத்தி லெறிய அது அவர்களைச் செயித்துச் சிவ 
ரத்தார்க்கும் கந்தாடையார் என்கிற பேர் . 

லிங்கமா யமர்ந்தது . 
இந்த அறுவகைக் கோத்திரத்தில் சேர்க் கந்துக்கடன் - சீவகனை வளர்த்த வானிகன் , 
தார் முதலியாண்டான் , முடும்பைநம்பி , சிவகன் புதல்வருள் ஒருவன் . 
முடும்பையம்மாள் , நடா தூரார், ஆசூரிப் கந்துக்கண்ண மகருஷிகோத்திரன் - வணி 
பெருமாள் , கிடாம் ப்பெருமாள், குமாண் கன் மூவரசர் முன்னிலையில் பஞ்சகாவி 
நீர் இளயவல்லி ஆச்சான் , வங்கிபுரத்து பயத்துள் ஒன்றாகிய சிந்தாமணி கொண்ட 
கம் முதலியவரும் இவர்கள் 

வன் . வைசியபராணம் . 
யாரும் . இவர்கள் ஒருவருக் கொருவர் கபந்தன் -1, இவன் தநு என்னும் காந்தரு 
சம்பந்தஞ் செய்ய வேண்டுமென்று 

வன் . தூலசிரசு இருடியிடஞ்சென்று கோர 
வாளமாமுளிகள் கட்டுப்பாடு , 

ரூபமாய் அவரை ஆசியஞ்செய்தமையால் 
கந்தாடையெம்பார் வேதாந்ததேசிகர் அவர் கோபித்து நீ இவ்வுருவுடன் அரக்க 
திருவடியில் ஆச்ரயித்த ஆசாரியர் . 

னாகியிருக்க எனச்சபித்தனர் . பின் ஒருகா 
கந்தாடைலக்ஷ்மணாசாரியார் - இவர் ஒரு லத்து இந்திரன் இவனை வச்சிரத்தால் அடி 
ஆசாரிய புருஷரில் சேர்ந்தவர் . இவர் க்க இவனது தலை வயிற்றி லமிழ்ந்தது . ஆத 
தேசிகர் காலக்ஷேபம் செய்கையில் அல் லால் வயிற்றில் தலையுடையானாயினன் . 
வழி சென்றனர் . இவரது சிஷ்யர் தமது இவன் ஒருயோசனை நிகளமுள்ள கைகளை 
ஆசாரியருக்குத் தேசிகர் மரியாதைசெய்ய 

யுடையவனாய்த் தண்டகாரண்யத்தில் 
வில்லையென்று தேசிகரது காலைப் பிடித் வசித்திருந்து அரண்யவாசிகளாகிய இராம 
திழுத் தவமாதித்தனர் . இதனைத் தேசிகர் லக்ஷ்மணர்கள் சீதாபிராட்டியாரைத் தேடு 
பொறுத்திருந்தனர் . மாணாக்கர் செய்தது. மவசரத்தில் அவர்களைத் தன் கையகப் 
ஆசாரியரை அடை மென்றபடி 

சில 

படுத்தி வாயிடங் கொண்டுபோகையில் 
காளில் லஷ்மணாசாரியருக்கு உடம்பில் அவர்களால் வெட்டுண்டு தன்னுரு வடைக் 
சோபாபோக முண்டாயிற்று . இதன் கார தவன் , 


மண 


கபர்த்தி 


335 


கபிலர் 


2. பாணாசுரன் மந்திரியாகிய கும்பாண் 2. மகோதரரைக் காண்க . 
டனுக்கு ஒரு பெயர் . 

கபாலம் - யாகத்தின் பொருட்டு விதிப்படி 
3. சுமந்து மாணாக்கன் இருடி . 

மண்ணால் ஓடுசெய் தமைப்பது . 
4. ஷண்முகசேநாவீரன் . 

கபாலரோகம்- மண்டையில் உண்டாகும் 
கபர்த்தி - ஒரு கணநாதர் . 

சோகம் . இது முத்தோஷங்களினால் மண் 
கபர்த்தீசன் - காசியில் எழுந்தருளி யிருக் 

டையில் சிறு கொப்புளங்களையும் , புண்க 
கும் சிவமூர்த்தி . இவரெழுந்தருளிய தலத் 

ளையும் உண்டாக்குவது . இது 9 வகைப் 
தில் புலியாலி றந்தமான் சாரூபமடைந்தது . 

படும் : 1. உபசீரிஷரோகம் , 2. மூர்த்த 
கபலை - ( கபலை ) பெருஞ்சாலில் யானைத் பிடகரோகம் , 3. சிசோற்பு தசோகம் , 4 . 
துதிக்கைபோல் கிணற்றினீரைக் கொண் சிரோவித்திரதிரோகம் , 5. அரும்ஷிகை 
டுவா அமைத்த நீர்ச்சால் . இது இரண்டு சோகம் , 6. தாருணரோகம் , 7. இந்திர 
தூண்களுக்கிடையில் கம்பியிடையமைத்த லுத்தரோகம் , 8. கலதிரோகம் , 9. பலித 
சக்கரத்தின் வழியாக இரண் டெருதுகளா சோகலக்ஷணம் , ஆகக் கபாலரோகம் 9 . 
விழுக்கப்பட்டது . 

கபாலி - 1 , சிவமூர்த்திக்கு ஒருபெயர் . 
கபாடபுரம் - பாண்டிநாட்டில் இடைச்சங்க 2. ஒரு சிவகணத்தவன் . 
மிருந்து கடல் கொள்ளப்பட்ட நகர் , 

3. சண்முகசேநாவீரருள் ஒருவன் . 
கபாலகேது - கங்காளகேதுவின் குமாரன் , கபி- யக்ஞமூர்த்திக்குத் தக்ஷணையிட முதி 
இவன் அரக்கன் , 

த்த குமரன் . 
சபாலகௌதமருஷி - இவர், ஜகந்நாதத்தில் கபிஞ்சலன் - புண்டரிகனது தோழன் . 
இறந்த பிள்ளையைப் பெருமாள் முன் கொ கபிஞ்சலாதர்- சண்டாளியிடம் பிறந்தவர் . 
ண்டுபோய்ப் பெருமாளைப் பிரார்த்திக்கப் கபிலபுரம்- கலிங்கநாட்டிலுள்ள ஒரு நக 
பிள்ளை எழுந்தமைகண்டு சிவே தமாதவப் ரம் . (சிலப்பதிகாரம் .) 
பெருமாள் பிரதிஷ்டை செய்தவர் . ( பிரம கபிலர் - A. கர்த்தமப் பிரசாபதிக்குத் தேவ 
புராணம் . ) 

பூதியிடம் உதித்த விஷ்ணுவின் அம்சம் . 
கபாலப்பள்ளி - இஃது உஞ்சைநகரத்தின் இவர் தாய்க்குத் தத்துவ முபதேசித்தவர் . 
புறத்தே காளவனத்தி லுள்ளதோர் ஆச்சி இவர் தாயின் அனுமதிபெற்று வடதிசை 
ரமம் . இது தீர்த்தயாத்திரைக்குச் செல்ப யணுகிச் சமுத்திர ராசனால் கொடுக்கப் 
வர்கள் தங்குவதற்கு உரிய இடமாக பட்ட இடத்தில் யோகம் பூண்டிருந்தனர். 
இருந்தது . ( பெரு - கதை . ) 

இவர் பாதாளத்துத் தவஞ் செய்திருக் 
கபாலாபாணன் - ஓர் அரக்கன் . இவன் கையில் இந்திரன் சகரரை வஞ்சித்துக் 
மந்திரி , சவபட்சன் இவ்விருவரும் இந்தி குதிரையை இவருக்குப் பின் கட்டினன் . 
ரனுடன் யுத்தஞ்செய்து இறந்தனர் . இத அசுவமேதக் குதிரையைத் தேடிச்சென்ற 
ற்கு முன்பிறப்பில் திரிவக்ரன் என்னும் சகார் , குதிரை யிவர்க்குப் பின்னிருக்கக் 
அரக்கன் தனக்குப் புத்திரப்பேறு இல்லா 

கண்டு கபிலரிடம் சந்தேகித்து அவரை 
மையால் அவ்விடந் தவஞ் செய்துகொண் வருத்தினர் . அதனால் கபிலர் கோபித்து 
டிருந்த சுசிமுனிவரிடம் தன் தேவியைப் விழித்தனர். அந்தக் கோபாக்கினியால் 
புணர அனுப்பினன் . அப்படியே அவள் சகரர் நீறாயினர் . கணனைக் காண்க , இந் 
புணரத் துர்மேதன் பிறந்தனன் . (திருச் திரன் இவரிடம் வர அவனுக் குணவளித் 
செங்கோட்டு புரா .) 

துச் சிந்தாமணி பெற்றவர் . சாங்கியயோ 
கபாலழர்த்தி - பிரமன் சிவமூர்த்தியைப் கம் இருடிகளுக் குபதேசித்தவர் . இவருட 
போலத் தானும் ஐந்து சிரமுடையவ னிராவணன் சண்டைக்குவந்து இவரது 
னென்று செருக்கடைந்தகாலத்தில் அவன் திருமேனியின் சுவாலையால் ஒளிமழுங்கிச் 
நடுச்சிரத்தைக் கிள்ளிப் பலியேற்ற சிவ சோகித்து இலங்கைக்குச் சென்றனன் . 
வுருவம் , 

B. தநுகுமரர்களில் ஒருவர் . 
கபாலமோசனம் - 1. ஒருதலம் . மகோதர 0. வள்ளுவருடன் பிறந்தவர் . இவர் 
னது கபாலம் ஒரு இருடியின் காலிற்பட்டு பிறந்தபோது தாய் விட்டுப் பிரிய வருங் 
விடாது துன்பஞ்செய்ய அவ்விருடி இவ் துகையில் 

K கண்ணுழையாக் காட்டிற் 
விடம் வந்தபோது விட்டதால் இப்பெயர் கருங்கற் றவளைக்கும் , உண்ணும்படி யறி 
பெற்ற தென்பர் , 

ந்தூட்டுமவர் - நண்ணும் , நமக்கும் படியளப் 


கபிலர் 


336 


கபிலர் 


ப்பார் நாரியோர் பாகர் , தமக்குத் தொழி 
லென்ன தான் ? " என்றுக் கவிகூறினர் . 
இக்கவி கேட்டுத் தாய் பிரிந்தபின் ஒரு 
வேதியன் வீட்டில் வளர்ந்து உபநயன 
காலத்தில் மற்ற வேதியர் இவன் வேதி 
யன் அன்றென்று மறுக்க அவருடன் 
கன்மத்தாற் சாதியன்றிச் சன்மத்தால் 
இல்லையென்று வாதிட்டு நீங்கித் தம்பெய 
ரால் சபிலாகவல் பாடித் தவஞ்செய்தவர் . 
( திருவள்ளுவமாலை . ) 

D. இவர் , பொய்யடிமையில்லாத புலவர் 
கூட்டத்துள் ஒருவர் . இவர் அருளிய நூல் 
கள் மூத்தநாயனார் இரட்டைமணிமாலை , 
சிவபெருமான் இரட்டை மணிமாலை , சிவ 
பெருமான் றிருவந்தாதி . (பதினொராந்திரு 
முறை .) 

E. ஓர் இருடி . இவர் விநாயக பூசை 
செய்து விநாயகர் பிரசன்னமாகத் தன் 
னிடமிருந்து கவர்ந்த மணியை மீண்டும் 
பெறும் பொருட்டுக் கவர்ந்த அவனைச் 
சங்கரிக்க வரம் பெற்றவர் . ( பார்க்கவ 
புராணம் . ) 

E. இவர் பாண்டி நாட்டிலே திருவாத 
வூரில் அந்தணர்மரபிலே பிறந்து வளர்ந்து 
உரிய பருவத்திலே கல்வி கற்பிக்கப்பெற் 
றுத் தமிழில் ஒப்பாரும் , மிக்காருமில்லாத 
பயிற்சியுடையராய்க் கடைச்சங்க புலவரி 
லொருவராகிப் பாணர் , இடைக்காடர் , 
ஒளவையார் முதலாயினோரிடத்துப் பெரு 
இய நட்பை யுடையாராய் விளங்குவாராயி 
னர் . இவர் , முன்பொருகால் சேரமான் 
செல்வக் கடுங்கோ வாழியாதனைப்பாடி 
அவனை மகிழ்விக்கச் செய்தனர் . இவ 
ருடைய கையை அவன் பற்றி நம்மு 
டைய கைகள் மிக மெல்லியவா யிருக் 
கின் றனவெனலும் அவனை நோக்கி நீ 
போரில் பகைவரை வெல்ல அமைந்தத 
னால் நின் கைகள் வலியவாகும் , நின்னை 
பாடுவர் உண்டு வருந்தும் செயலல்லது 
வேறு தொழில் 

தொழில் செய்தறியாராதலால் 
அவர்களின் கைகளெல்லாம் மெல்லியவே 
பென்று பாடி யுவப்பித்தார் . புறம் - 14 . 
பின்பு கடையெழுவள்ளலி 

லொருவ 
னாகிய வேள் பாரியை 

உயிர்த்தோழமை 
கொண்டு 

அவனது அவைக்களத்துப் 
புலவராக வீற்றிருந்தருளினார் . அக்காலத் 
துப் பாரியைப் பாடிய பாடல்கள் கரு 
துவோ ருள்ளத்தை மகிழ்விக்கும் தன்மை 
பன புறழ் - 105. அங்கனம் இருக்கும் 


நாளில் இடையே திருக்கோவலூரை 
யடைந்து முள்ளூரின்கணுள்ள மலையமான் 
திருமுடிக்காரியைச் சிறப்பித்துப் பலபடி 
யாகப் புகழ்ந்து பாடி அவன் பரிசில் கொடு 
க்கப் பெற்று மீண்டனர் . புறம் - 121 . 
பின்பு ஒருக்கால் வையாவிக் கோப்பெரும் 
பேகனிடம் சென்று அவனால் துறக்கப் 
பட்ட கண்ணகி காரணமாக அவனைப்பாடி 
மீண்டு பாரியிடத்திருந்தார் . புறம் - 143 . 
இருக்கும் பொழுது பெரும்பாலும் பாரிய 
னது பறம்புமலையில் பழகினவரா தலாற் 
குறிஞ்சி திணைப்பாடு தலிற் சிறந்தவ 
ராயினார் . ஆரிய அரசன் யாழ்பிரமதத் 
தனுக்குத் தமிழின் சிறப்பு அறிவுறுத் 
தற்குப் பத்துப்பாட்டு ளொன்றாகிய குறி 
ஞ்சிப்பாட்டுப் பாடியருளினர் . அதனை 
யறிந்த அவன் தமிழ் பயின்று சங்கத்தா 
சோடு பாடும் திறமை யடைந்தனன் . 
அவன் பாடியது குறு - 184 ம் செய்யுள், 
இவர் இன்னாநாற்பது என்னும் நீதி நூல் 
பாடிச் சங்கத்தில் வெளியிட்டருளினர் . 
இது பதினெண்கீழ்க் கணக்கினுள் ஒன்று . 
இவாடுத்திருந்த வேள் பாரி கொடையா 
லெய்திய புகழ் இத் தமிழ்நாடெங்கும் 
பரவலானே அதனைக் கேள்வியுற்ற 
மூவேந்தரும் பொறாமை கொண்டு படை 
யெடுத்துவந்து பாரியின் பறம்புமலையை 
முற்றுகை செய்தார்கள் . அதுகண்ட கபிலர் 
அவர்களிடம் சென்று பாரியின் புகழனைத் 
தையும் கூறினர் . அவ்வள்ளலுக்கு 300 
கிராமங்களிருந்தன ; அவற்றையெல்லாம் 
பரிசிலர் பெற்றுக்கொண்டனர் . இப்பொ 
ழுது அவனது பறம்புமலை யொன்றே 
யுள்ளது ; நீங்களும் பாடிச் சென்றால் அத 
னைப் பெறலாமென்று அஞ்சாது கூறினர் . 
புறம் -110. கைப்பற்றியவுடன் பாரியின் 
புதல்வியர் இருவரையும் இவர் அழைத் 
துக்கொண்டு பறம்புமலையை நோக்கிப் 
பலவாறு புலம்பினர் . புறம் - 113 முதல் 
120 வரை . அதனை விடுத்தகன்று விச்சிக் 
கோன் என்னும் சிற்றரசனிடம் சென்று 
இப் பெண்களை மணஞ் செய்துகொள் 
என் றனர் புறம் - 200 அவன் உடன் 

கண்டு , புலிகடிமாலென்னும் 
இருங்கோவேளிடம் போய் இம் மா 
ளிரை 

புரிந்துகொள்ளென்று 
கேட் , புறம் - 201. அவனும் மறுத்தா 
னாக , அது கண்டு அவனை வெறுத்து 
புறம் - 202. மீண்டும் அவர்களைப் பார்ப் 


மாயை 


மணம் 


கபிலர் 


337 


கபிலர் 


பாரின் பாதுகாவலில் வைத்துப் பின்னர் 
சேரலன் செல்வக் கடுங்கோ வாழியாதன் 
பாரிபோன்ற நற்குணமுடையவ னென்ப 
தறிந்து அவனிடஞ் சென்று பதிற்றுப் 
பத்தில் , ஏழாம்பத்துப்பாடி அவனைப் புக 
ழ்ந்து கூறி அவன் அளவிறந்த பரிசில் 
கொடுக்கப்பெற்று மீண்டனர் . ( பதிற்று 
ஏழாம்பதிகம் . ) மீண்டும் பாரியைப் பிரிந்த 
தனாலாய துன்பம் மிகுந்து தாமும் உயிர் 
விடத் துணிந்து அவனோடென்னை விதி 
கூட்டுவதாகவென்று புறம் - 236 கூறி 
வடக்குமுகமாக இருந்து இந்திரியங்களை 
ஒடுக்கி ஆகாசாதி வேண்டாது உயிர் துறந் 
தருளினார் . இவர் குறிஞ்சித்திணையில் வல் 
லவரர் தலின் அதற்குரிய கொல்லிமலை , 
பறம்புமலை , முள்ளூர்மலை , முள்ளூர்க்கா 
னம் இவற்றையெல்லாம் பாராட்டிக் கூறி 
யுள்ளார் . " வாய்மொழிக்கபிலன் " ( அகம் 
75 ) என்று நக்கிரராலும் , நல்லிசைக் 
கபிலன் " ( பதிற்று 85 ) என்று , பெருங் 
குன்றனார் கிழாராலும் , வெறுத்தகேள்வி 
விளங்குபுகழ்க் கபிலன் " ( புறம் -53 ) என்று 
பொருந்தில் இளங்கீரனாராலும் , " புல 
னழுக்கற்ற வந்தணாளன் " ( புறம் - 126 ) 

பொய்யா நாவிற் கபிலன் " ( புறம் - 174 ) 
என்று மாறோக்கத்து நப்பசலையாராலும் 
சிறப்பித்துப் பாடப்பட்டவர் . மூவேந்த 
ரால் முற்றிய பாரி சபிலாது சூழ்ச்சியால் 
கிள்ளைகளை விடுத்துக் கதிர் கொணர்ந்து 
உண்டிருந்தமையை நக்கீரர் சிறப்பித்துக் 
கூறாநிற்பர் அகம் - 73. ஔவையாரும் 
அச் செயலைப் பெரிதும் பாராட்டா நிற் 
பர் அகம் - 303 . 

இவர் மலைக்கு மாயோனை 
கூறின தன்றி நாடாதுநட்டலின் என்ற 
குறளின் கருத்தை அமைத்துள்ளார் நற் - 
32. வேட்டுவன்பெறும் உணவுப்பொருளை 
விளக்குகிறார் நற் -56 . சகுனசிறப்புக் கூற 
நிற்பர் நற் - 65. புலவியுணர்த்தலின்பத் 
தைப் பெரிதும் பாராட்டிக் கூறுகின்றார் 
நற் - 217. முருகவேளைக் கூறியுள்ளார் 
நற் -225 . பாரியின்பறம்பு மலையைப் பாரா 
ட்டிக் கூறியிருக்கிறார் நற்-253 . முள்ளூர் 
மன்னன் காரி குதிரைமேற்சென்று இ 
வில் நிரை கவர்ந்து வருவதைச் சிறப்பிக்கி 
சார்நற் -291 . கொல்லிமலையில் ஓரியைக் 
கொன்று அவனது நகரிற் காரி சென்ற 
மையும் ஆங்குள்ளார் பெரும் பூசலிட்டமை 
யுங் கூறுகிறார் நற் - 320 , குறமகள் பல 

43 


வின் சுளையை மந்திக்கு விருந்தாகக் கொடு 
க்கு மலைநாடனென வருணிக்கிறார் நம் 
353 . யாவரும் வியக்கத்தக்க உள்ளு 
றையே கூறியுள்ளார் நற் -373 . இவர் 
பாடிய கிள்ளைவிடு தூது மிக்க இனிமை 
யுடையது நற் - 376. தலைவியைச் சிறு 
கொம்பாகவும் , அவள் கொண்ட காமத்தை 
அதனிடத்துத் தூங்கும் பெரும் பழமாகவும் 
கூறுவர் . குறு -18 . இயற்கைப் புணர்ச்சிக் 
கட் குருகிருந்தது சாக்ஷியாகவெனத் தலை 
மகன் கூற்றாகக் கூறுவர் நற் - 25. இவர் 
குறு - 38 ம் செய்யுளிற் கூறிய உள்ளுறை 
யைத் திருக்கோவையாரி லெடுத்தாண்ட 
மையறிக . ( திருக்கோவை 276 ) ஒரியின் 
கொல்லி மலையிலுள்ள பாவையைச் சிறப் 
பித்துக் கூறுவர் குறு - 100 , இவர் மலைய 
மான் திருமுடிக்காரியையும் குறு - 118 , 
312 . 

நள்ளியையும் 81 - ம் 238. சிறப் 
பித்துக் கூறாநிற்பர் . தலைமகன் மலையை 
நோக்கியவுடன் பசலை தீர்ந்ததெனத்தலைவி 
கூறியதாக இவர்பாடியது வியக்கத்தக்கது . 
குறு - 247. இவர் பாடியனவாக நற்றிணை 
யில் பத்தொன்பது ( 13 , 32 , 59, 65 , 77 , 
217 , 222 , 225 , 253 , 267 , 291 , 309 , 
320 , 336 , 353 , 359 , 368 , 373 , 376 ) 
பாடல்களும் , குறுந்தொகையில் இருபத் 
தொன்பதும் , ஐங்குறு நூற்றில் குறிஞ்சி 
பாட்டு நூறும் , பதிற்றுப்பத்தில் ஏழாம் 
பத்துச் செய்யுள்பத்தும் , அகத்தில் பதினா 
றும் , புறத்தில் இருபத்தெட்டும் ( நெட் 
டிலை யிருப்பை ) என்ற தனிச்செய்யு 
ளொன்றும் ,திருவள்ளுவமாலையிலொன்று 
மாக 204 செய்யுட்களும் , இன்னாநாற்பதில் 
நாற்பது செய்யுட்களும் , குறிஞ்சிப்பாட்டுப் 
பத்துப் பாட்டில் ஒன்றுமாக 246- பாடல் 
கள் கிடைத் திருக்கின்றன . 
செய்த வேறு பிரபந்தங்கள் சில பதினொ 
ராந் திருமுறையிற் சேர்க்கப்பட்டுள்ளன. 

" நீதியார் மதூகநீழல் நெட்டிலை யிரு 
ப்பை யென்றோர் , காதல்கூர் கவிதை 
பாடும் கபிலனார் பிறந்த மூதூர் . 
ஒரு செய்யுள் காணப்படுகிறது . 

G. ஒரு தமிழ்ப் புலவர் . இவர் பிறந்த 
போது பாடியது . 

நெட்டிலை யிருப்பை 
வட்டவான்பூ , வாடாதாயிற் பீடுடைப்பிடி 
யின் கோடேய்க்கும் மே , வாடிலோ , டைா 
தலைப்பரதர் மனைதொறு முணங்கும் , செந் 
தலை யிறவின் சீரேய்க்கும்மே . " ( தமிழ் 
நாவலர் சரிதை ) . 


உவமை 


என 


கபிலபுரம் 


338 


கபிலை 


கபிலபுரம் - கலிங்கநாட்டிலுள்ள ஒரு நக 

ரம் . ( சிலப்பதிகாரம் .) 
கபிலவிநாயகர் - கபிலரால் சிந்தாமணி 
பொருட்டுப் பூசிக்கப்பட்டவர் . கணனைக் 
காண்க . இவர்க்குச் சுமுகரெனவும் பெயர் , 
( பார்க்கவ புராணம் . ) 
கபிலன் -1 . ஒரு வேதியன் . இவன் அய 
லான் பசுவைத் திருடினன் . அவர்கள் 
அறிந்து தொடா ஒரு சிவவேதியன் வீட் 
டிற் கட்டிச் சொந்தக்காரன் கேட்க அப் 
பசுவிருக்கும் இடத்தைக் காட்டினன் . 
அவர்கள் அன்றைய பாலைக் கறந்து சிவ 
புண்ணியஞ் செய்தமையால் அப் புண் 
ணிய மிவனை யடைய முத்திபெற்றவன் , 
2. சீலவிருத்தனைக் காண்க . 

3. சுகர் புத்ரன் 
கபிலாகாம்- 

காசியிலுள்ள ஒரு தலம் . 
கபிலாச்சிரமம் - இதுகங்கை கடலுடன் கூடு 
மிடத்தில் இருகிலுள்ள சகரத்தீவி லிருப்ப 
தென்பர் . பாதாளத்திலு முள்ளதென்பர் . 
கபிலாசுவன் - குவலையாசுவனுக்குக் கும் 
ரன் . இவனது குமான் திருடாசுவன் . இவ 
னுக்குத் துந்துமார னெனவும் பெயர் 
கபிலை -1 , தெய்வப்பசு , ஒருமுறை அக்கி 
னிக்குத் தன்னுடலில் இடங்கொடுத்து 
தேவர்களால் புண்ணியப்பேறு பெற்றது . 
இது திருப்பாற்கடலிற் பிறந்து நந்திமா 
தேவரை விரும்பியிருக்கும் . இது ஐவ 
கைப்படும்- அவை நங்தை , சுபத்திரை , 
சுரபி , சுசீலை , சுமனை யெனப்படும் . அவற் 
றுள் நந்தை கபிலநிறம் , சுபத்திரை கரு 
மைநிறம் , சுரபி அழகிய வெண்மைநிறம் , 
சுசீலை புகைநிறம் , சுமனை தாமிரநிறம் . 
இவை தேவபூசை முதலியவற்றிற் குதவி 
யாய்ப் பால் , தயிர், நெய் , கோமயம் , கோச 
வும் , 

கோரோசனை முதலியவற்றைத் 
தரும் . இப்பசுக்களின் தேகத்தில் தேவர் 
விரும்பி வாழ்வார் . இவற்றின் கொம்புகளி 
னடியில் பிரமவிஷ்ணுக்களும் , கொம்புக 
ளின் நுனியில் தீர்த்தங்க ளனைத்தும் தங் 
கும் . சிரத்திற் சிவமூர்த்தியும் , நடுநெற்றி 
யிற் சத்தியும் , மூக்கின் நுனியில் கந்த 
மூர்த்தியும் , மூக்குக்குள் இந்திரனும் , கன் 
னங்களி னடுவில் அச்சுவினி தேவர்களும் , 
இரண்டு கண்களில் சூரியசந்திரரும் , தந் 
தத்தில் வாயுவும் , நாவில் வருணனும் , 
நெஞ்சிற் சரசுவதியும் , மணிகளில் இயம் 
னும் இயக்கரும் , உதட்டில் சந்தியா தேவ 
தைகளும் , முசுப்பில் அருக்கத்தேவரும் , 


மார்பில் சாத்தியரும் , நான்கு கால்களில் 
வாயுவும் , முழங்காலிலும் , குளம்பு நுனி 
யிலும் மருத்துவரும் , குளம்பின் மேல் 
அரம்பையரும் , முதுகில் உருத்திரரும் , 
சந்துகளில் அட்டவசுக்களும் , யோனியிற் 
சத்தமாதர்களும் , அபானத்திற் றிருமக 
ளும் , அடிவாலில் நாகாதியரும் , வாலின் 
ரோமத்தில் ஆதித்தரும் , கோசலத்தில் 
ஆகாயகங்கையும் , கோமயத்தில் யமுனை 
யும் , உரோமங்களில் மாதவரும் , வயிற்றிற் 
பூமிதேவியும் , தனத்தில் எல்லாச் சமுத் 
திரங்களும் , வயிறு , இதயம் , முகம் இம் 
மூன்றினும் காருகபத்திய முதலிய முத் 
தீக்களும் பொருந்தும் . இவற்றைப் புல் 
லுற்ற இடத்தில் மேய்த்துப் பூசிப்போர் 
நற்கதி யடைவர் . இவற்றை முருக்கின் 
கொம்பினால் ஒற்றி அதற்காக நியமித்த 
கோட்டத்தில் அடைத்தல் வேண்டும் . 
அடிக்கின் நாகம் அடைவர் . சுமித்திர 
இருடிக்குப் புண்ணிய உலகந் தந்தவை . 
ஓரிருடியின் முதுகில் முளைத்த மூங்கிலைப் 
பேர்த்தகாலத்தில் அந்த இருடி நோய் 
பொறாது சீ மூதேவியெனக் கூறினர் .. 
ஆதலால் அன்று முதல் பசுக்களின் முகத் 
தில் மூதேவி வாசம் என்பர் . இப்பசு 
ஒருமுறை புலியிட மகப்பட்டுத் தன் கன் 
றுக்குப் பாலூட்டிவரவேண்டிப் புலியிடஞ் 
சென்றது . புலி இதனைப் புசியாமல்விடக் 
கண்ட தேவர் இரண்டு மிருகங்களுக்கும் 
நற்கதி தந்தனர் . ( கோகுலசதகம் . ) பிரம 
தேவர் இதனைப் பூமியிலுள்ள புண்ய 
தீர்த்தங்களிலிருந்தும் , புண்ய க்ஷேத்ரங் 
களிலிருந்தும் , எல்லா உலகங்களிலு 
முள்ள பரிசுத்தமானவைகளும் அழகுள்ள 
வைகளுமான பதார்த்தங்களில் இருந்தும் 
தேஜஸை யெடுத்து நூனங்களைத் தாண்டு 
விப்பதாகவே படைத்தார். இவை 
10 வகை, 1. சுவர்ணபிங்களை , 2. கௌர 
பிங்களை , 3. ரக்தபிங்காக்ஷி , 4. களபிங் 
களை , 5. பப்புருவர்ணாபை , 6. ச்வே தபிங் 
களை , 7. சங்கபிங்காக்ஷி , 8. குரபிங்களை , 
9. பாடலை , 10. புச்சபிங்களை . இவை 
முறையே 1. பொன்னிறமுள்ளது , 2 . 
வெளுப்பும் மஞ்சளும் கலந்த நிறமுள் 

3. சிவப்பும் பொன்னிறமுள்ள 
கண்களுள்ளது , 4. பொன்னிறமுள்ள 
கழுத்துள்ளது , 5. கீரியினம் போன்ற நிற 
முள்ளது , 6 , வெண்மையும் பொன்னிற 
மும் கலந்தது , 7. காந்தியுள்ளது பொன் 


ளது , 


பிலைகண்ணியபுண்ணிய நிலை 


389 


கபீர்தாசர் 


னிறமான கண்களுள்ளது , 8. பொன் 
னிறமான குளம்புள்ளது , 9. பாதிரிப்பூ 
நிறமுள்ளது , 10. பொன்னிறமான வால் 
உள்ளது . ( பார - அச் . ) 

2. ஒரு நதி நர்மதைக்குத் தெற்கிலுள் 
ளது . இது விழும் தலமுதலியவும் சவர்க்க 
மடையும் . 

3. புண்டரீகமென்னுந் திக்கானையின் 
பெண் . 

4. மகதநாட்டிலுள்ள ஓர் நகரம் . கபில 
முனிவர் தவஞ்செய்த இடம் . கபிலவாஸ் 
துவும் இதுவே . இது புத்தர் அவதார 
ஸ்தலம் . ( மணிமேகலை. ) 

5. கலிங்க நாட்டரசன் பட்டணம் . கும 
ரன் எனும் அரசனாண்டது . (மணிமேகலை ) 
கபிலைகண்ணிய புண்ணிய நிலை - தலைமை 
யாற் சிறந்த நான்கு வேதத்தினையுமு 
டைய அந்தணர்க்குக் கொடுக்கக் கருதிய 
பசுவினது முறைமையைச் சொல்லியது . 
( பு . வெ . பாடாண் 
கபீர்தாசர் - கங்கையில் கிளிஞ்சிலொன்று 
மிதந்துவர அதனை ஒரு துருக்கர் எடுத்துப் 
பிளந்தனர் . அதில் குழந்தை யிருக்கக் 
கண்டு அதனை மனைவியிடங் கொடுக்க 
அவளுக்குப் பால் சுரக்கக்கண்டு அவள் 
அப் பிள்ளையை வளர்த்துக் கபீர் எனப் 
பெயரிட்டு மணமுஞ் செய்வித்தனள் . சபீர் 
தாசர் இராமநாமம் மறவாமல் உள்ளத் துற 
வுடையராய்த் தம் நெய்தற்றொழில் செய் 
யாதிருத்தலைத் தாயுணர்ந்து உறுத்த , தாசர் 
நெய்தற்செழில் மேற்கொண்டு நெய்து 
நெய்ததைத் தாயிடங்கொடுக்க அவள் 
கடைவீதியில் விற்றுவருகவெனச் , சென் 
றவர் பெருமாளைத் தியானித்துத் தம்மை 
மறந்திருக்க வாங்குவோர் இது அதிக 
விலைபெறுமென அகலப் பொழுது போயி 
ன துணர்ந்து இதை வாங்குவார் காணாது 
அன்னை கோபிப்பாளென வருந்தி ஒரு 
பாழ்வீட்டை யடையப் பெருமாள் ஒரு 
விருத்த வேதியரைப்போல் வந்து நான் 
குளிரால் வருந்துகிறேன் எனக்கு ஒரு 
போர்வை தருக என இரக்கத் , தாம் விற்க 
வந்ததில் ஒருபகுதி கிழித் தளித்திருக்கை 
யில் மீண்டும் பெருமாள் ஒரு பக்கிரி 
வேஷங் கொண்டடைந்து போர்வையைக் 
கேட்க அதனையும் அளித்தனர் . பின் 
பெருமாள் கபீர் தாயினிடஞ் சென்று நீ 
விற்று வரச் சொன்ன ஆடையை விற்க 
வில்லை அவன் தானஞ்செய்து விட்டன 


னென்னத் தாய் கோபித்து அவன் வரின் 
தண்டிப்பே னென்னப் பெருமாள் அவ 
னுன்னிடம் அடையான் . என்னைப் பின் 
பற்றின் அவனிருக்குமிடம் தெரிவிப்பே 
னெனத் தாய் அவ்வகைப் பின்வரத் தாசர் 
இருந்த வீட்டைக் காட்டிப் பெருமாள் 
வெளியில் இருந்தனர். தாய் தாசரை 
யடைந்து தடா நான் விற்கக் கூறிய 
கூறையெங்கெனக் கபீர் சும்மா விருக்கக் 
கண்டு அன்னை கோபிக்க வெளியிலிருந்த 
பெருமாள் அவ்வகைக் கேட்கின் கூரான் 
புடைக்கவேண்டு மெனத் தன் கையிலிரு 
ந்த கோலை நீட்ட அன்னை அதனைக்கொண் 
டடிக்கத் தாசர்மீதடித்த அடி பெருமா 
ளுக்கு முதுகிடைபட்டது கண்டு பெரு 
மாள் பட்ட அடிகளைக் காட்டி நிறுத்தக் 
கேட்க விடாதது கண்டு ஜானகியுட னெதி 
ரில் நிற்கத் தாசர் திருவடியைப் பற்றி 
விடாதிருக்கத் தாயும் உன்னால் பெருமா 
ளைக் கண்டேனென்று பிள்ளையை பணைத் 
து வீட்டிற்கு அழைத்துச் சென்றனள் , 
கபீர் இவ்வகை இல்லறம் நடத்துகையில் 
மனைவியிடம் ஒரு புத்திரர் பிறக்க அவருக் 
குக் கமால்தாசர் எனப் பெயரிட்டு வளர் 
த்து வருகையில் அவர் வயதடைந்து 
துவாரகையைத் தரிசிக்க வேண்டுமெனத் 
தந்தையைக் கேட்கத் தந்தை அவ்வாறு 
விடைதரச் சென்று பெருமாளைத் தரிசித் 
து நான்கு மாதங்களிருந்து நீங்கிச் சித்திர 
கூட மடைய அவ்விடம் விட்டுணு தாசர் 
எதிரடைந்து தமது வீட்டிற் கழைத்துச் 
சென்று அமுது செய்விக்கக் கமால் தாசர் 
அன்றிரவு அவ்விடம் பஜனை செய்ய ஆனந் 
தங்கொண்டு ஒரு மாணிக்கந்தரக் கமால் 
தாசர் இது நாம் வேண்டோம் நமக்கு 
மணியுங் கல்லு மொன்றேயென மறுக்கக் 
கேட்டு அவரறியாவகை வஸ்திரத்திலதை 
முடித்தனர் . பின் கமால் தம் பதியடையத் 
தந்தை முன் தானையில் மணியிருக்கக்கண்டு 
நீ ஸ்ரீ அரிநாமசங் கீர்த்தனையை விற்றுப் 
பிழைப்பவனென விசன முற்றழக் கமால் 
கண்டு அஞ்சி விஷ்ணுதாசரிடம் விரைந்து 
சென்று மாணிக்கத்தைத் தந்து தமது 
தந்தைபா லடைந்து தாம் யாத்திரைசெய்த 
செய்திகூறி மகிழ்ந்தனர் . பின்னொருநாள் 
அஸ்தமிக்கும் வேளையில் மூவர் , இவர்கள் 
வீட்டுக்கு அதிதிகளாக வரக் கபீர் இவர்க 
களுக்கு அன்னமிடவேண்டி மனைவிக்குக் 

யொன்றுமிலாமையாலும் 


கூற மனைவி 


கபீர்தாசர் 


840 


கபீர்தாசர் 


கொடுப்பாரிலாமையாலும் திருடிக்கொண் 
வோக் கூறக் கபீரும் கமாலும் ஒருகடைக் 
குள் கன்னம் வைக்கக் கமால் உள்புகுந்து 
வேண்டிய தானியத்தைக் களவாடித் தொ 
ளைவழி புகுந்து வருகையில் சொந்தக்கா 
ரன் காலைப் பிடித்துக்கொள்ளக் கமால் 
தானியத்தைத் தந்தையிடங் கொடுத்து 
என்காலை உடையவன் பிடித்துக்கொண் 
டமையால் என் தலையைக் கொண்டுபோக 
வெனக் கபீர் அவ்வகைத் தலையை வெட்டி 
யெடுத்துக்கொண்டு வீடுபோய்ச் சேர்ந்து 
நடந்ததை மனைவிக்குக் கூறினர் . மனைவி 
குமாற்கு விசனமடைந்து அதிதிகளுக்கு 
அன்னமருத்தினள் , விடிந்தபின் அதிதிகள் 
மூவரும் ஸ்நானத்திற்குச் சென்றனர். செ 
ட்டி விடிந்தபின் அரசனுக் கறிவிக்க அர 
சன் சவத்தைக் கழுவேற்றக் கட்டளையிட் 
டனன் . அரசன் கட்டளைப்படி சவத்தைக் 
கழுவேற்றுகையில் கபீர் மனைவியுடனும் , 
சீராடிச் சென்றுண்டு வந்த மூவருடனும் 
கழுவேற்று தலைக் காணச் 

சென்றனர் . 
சவமிம்மூன்று அதிதிகளைக் கண்டு அஞ் 
சலி செய்ய அதிதிகள் மூவரும் சவம் எங் 
களைக்கண்டு வணங்குவ தென்னெனக் கபீ 
ரைக்கேட்கக் கபீர் இறந்தவன் பாகவதனா 
விருக்கக் கூடும் அத்தகையரைக் கண்டஞ் 
சலிக்கின்றானென இவனார் என்னக் கபீர் 
நடந்தவைகூற அதிதிகள் தாயை நோக் 
இத் தலையைக் கொண்டுவரக் கட்டளையிட 
அவளவ்வகை கொண்டுவர அவர்களத் 
தலையை முண்டத்தில் பொருத்தித் தலை 
மேல் தண்டத்தை வைத்து உயிர் பெறுக 
வெனக் கமால் உயிர்பெற்று அதிதிகளை 
வணங்கித் தாயுடன் வீட்டை யடைந்த 
னன் , மற்றொருநாள் கடைத்தெருவின் 
வழியாகப் பஜனை செய்து கொண்டு வரு 
கையில் மாவரைத்துக் 

கொண்டிருந்த 
ஒருத்தி அழுது கொண்டிருக்கப் பாகவதர் 
கண்டு எனழுகின் றனையென அவள் இந்த 
யந்திரத்தில் அரைபடும் அரிசியைப்போல் 
பிறவியெனுந் திகிரியாலுயிர் அரைபடு 
கின்றதென அழுகிறேனெனக் கேட்டு 
மகிழ்ந்து வீடடைந்து ஆசாரியரால் ஞான 
மடைய வேண்டுமென்னு மெண்ணமடைந் 
தவராய் இராமாநந்தர் என்பவரையடை 
ந்து தமக்கு உபதேசிக்க வேண்டத் துருக் 
கர் சாதிய ராகிய உமக்கு நாம் உபதேசிக் 
கோமென மறுக்கத் தாசர் மீண்டு திரி 
காண சுத்தமடைந்து உம்மிட மடைந்த 


எனக்கு உபதேசிக்க வேண்டுமென வே 
ண்ட மீண்டும் மறுத்தமை யெண்ணி எவ் 
வகையினும் இவர் திருவடி முடிமேல் 
படப் பெறுவேனென்று இராமாநந்தர் 
கங்கையாடச் செல்லும் வழியில் குழி 
யொன்று தோண்டி அக்குழியில் உடல் 
அனைத்தும் புதையத் தலையை மேல்வைத் 
துக் கொண்டிருந்தனர் . இராமாநந்தர் கங் 
கையாட விடியற் காலையிற் செல்லும் 
போது இவரது அடி தாசரது முடியிற் 
பட்டது . உடனே ராமாநந்தர் எவர்தலை 
யோ என் காலிற் பட்டதென வருந்தி 
இராமா என் றனர் . உடனே தாசர் குரு 
வே உமது திருவடிகள் என் தலையிற்படப் 
பெற்றேன் . இராம நாமமும் பெற்றே 
னெனக் களிப்படைந்து துதித்தனர் . பின் 
தாசர் இராமாநந்தர் சீடனெனக் கீர்த்தனை 
கள் பாடிவருகையில் இராமாநந்தர் இவன் 
குணத்தை யறிவோமெனத் தமது பாது 
கையா விரத்தங்காணத் தாசரது தலையி 
லடித்து நாமுனக் குபதேசிக்காம விருத் 
தும் ஏன் நம் சீடனெனப் பேசுகின்றா 
யெனத் தாசர் தேவர் தாள் என் முடியிற் 
பட்ட துண்டு , தேவர் இராமநாமம் கூறிய 
துண்டு , எல்லாருங்காண இப்போது மிதி 
யடியா லென் 

றலையில் அறைந்த துண் 
டென வணங்க இராமாநந்தர் இவரது 
அன்பிற்குக் களித்துச் சிரத்தில் கரம் 
வைத்து அவரது காதில் கிருஷ்ணநாம 
த்தை உபதேசித்து மனையடைந்தனர் . 
தாசரும் தமதிருக்கை சேர்ந்தனர் . இவ் 
வகை இருக்கையில் இவரிடம் பொறாமை 
கொண்ட சிலர் குமரனைக் கொன்றான் 
பாகவதவேடம் பூண்டு நடிக்கின்றான் இவ 
னது வன்மையறிவோமெனப் பல பாக 
வதர்க்கும் சமாராதனையெனக் 

கடிதம் 
எழுதி நாள் குறிப்பிட்டுக் கபீர்தாசர் எழு 
தியதாகத் தெரிவித்தனர் . பாகவதர் 
அனைவரும் ஒருங்கு ஒருநாளில் 

ஒருநாளில் வரத் 
தாசர் பேராநந்தங் கொண்டவராய் வண 
ங்கியிருக்கையில் பெருமாள் , வந்தவர்க்கு 
விருந்தளிக்காவிடின் தீமையாமென 
எண்ணி ஒவ்வொரு பாகவதரிடமும் 
ஒவ்வொரு கபீராக இருந்து விருந்து முத 
லிய உபசாரங்க ளியற்றி வருகையில் தீய 
வர்கள் கண்டு அஞ்சி உமது செய்தி அறி 
யாது செய்த குற்றத்தைப் பொறுக்கவென 
வேண்டிச் சென்றனர் . பின் தாசர் சேது 
யாத்திரை செய்யவெண்ணி வந்து அவ் 


பீர்மதம் 


841 


கப்பிஞ்சி நாடு 


விடமடைந்த இரண்டுவேதியர்க்கு உஉபதே ஊர் நிந்தனைக்குப் பயந்து இவனைக் காட் 
சிக்க அவ்வூர் வேதியர் பலரும் அவ்வேதி டில் விட்டுவிட்டனள் . வழியிற் செல்லும் 
யரைத் துருக்கனிடம் உபதேசம் பெற் நூறுமகம்மது எனுந் துருக்கன் ஒருவன் 
றவனென்று அவன் பெண்ணுக்குப் புருட இக் குழந்தையை எடுத்துக் கபீர் என்று 
னும் மகனுக்கு மனைவியும் தரக்கூடாதெ பெயரிட்டு வளர்த்தனன். இவன் மதாபி 
னக் கட்டுபாடு செய்ய இருவரும் காசியடை லாஷை யுள்ளவனாய் ராமாநந்தரிடஞ் 
ந்து கபீரைவணங்கி நடந்தது கூறக் கபீர் சென்று தனக்கு உபதேசிக்க வேண்ட 
பெண்ணைக் குமானுக்கு மணக்கவென அவர் நீ துருக்கன் என்று மறுக்கக் கண்டு 
அவ்வகைசெய்ய உடன்பட்டுச் செல்லு 

விசனமுற்று 

ஒருநாள் கங்கா தீரத்தில் 
கையில் ஊரார் ஒன்று சேர்ந்து இதேது உறங்குகையில் இராமாநந்தர் உஷக்காலத் 
அனியாயமென்று மகனுக்கு ஒரு பெண் தில் ஸ்நானத்திற்கு வருவோர் அறியாது 
ணையும் பெண்ணுக்கொரு மணமகனையு மிதித்து ராம , ராம , மனுஷனை மிதித் 
மளித்து உறவாடினர் . சில நாள் தரித்துக் தேன் என வருந்தக் கபீர் எழுந்து வணங் 
காசிக்குப் பதினாயிரம் வைணவர்கள் வந்து கக்கண்டு அவனுக்குத் தன் மதம் போதித் 
அன்னமிடுவாருளரோ வென்று கேட்கச் தனர் . 

இவன் மதத்தில் ஆசாரமில்லை . 
சிலர் கபீர்தாசர் மனையகத்தைக் காட்டத் ஆனந்தமதத்தில் 

ஆசாரமுண்டு , மதக் 
தாசரிப்பதினாயிரவரை வணங்க அவர்கள் கொள்கை ஒவ்வொருவனும் மற்றவனைத் 
அன்னமுண்டோவெனத்தாசர் வேதியரை தன்னையொப்பப் பாவிக்கவேண்டும் , பிரா 
இருக்கச்செய்து துளசி தாசனென்னும் ணிகளிடம் அன்புபாராட்ட வேண்டும் , 
வணிகனிடஞ் சென்று பதினாயிரம் பாக கடவுளைப் பக்தி விச்வாசத்துடன் தியா 
இதருக்கு அன்னமளிக்கின் உனக்கு நல னிக்கவேண்டும் . இவன் மாகரு கிராமத் 
னுண்டாகுமென அவ்வணிகன் உன்மனை தில் பரமபதம் அடைய , துருக்கரும் இ 
வியை இன்றிரவு என்னிடம் வரச்செய் துக்களும் தேகத்தைத் தமதென்று வாதிட 
யின் அவ்வகை புரிவேனெனத் தாசர் 

அசரீரியாய்க் கபீரை மறைத்த வஸ்தி 
உடன்பட வணிகன் பதினாயிரம் பெய ரத்தை நீக்கிக் காண்க என்று ஒரு ஒலி 
ருக்குரிய சாமான்களை அளித்தனன் . பாக உண்டாகக் கேட்டு அவ்வாறு பார்க்க 
வத ருண்டு சென்றனர் . தாசர் நடந்தவை தேகமில்லாது புஷ்பராசி கண்டு இருவ 
களை மனைவிக்குக்கூறி 

வணிகனிடம் ரும் அப்புஷ்பங்களைப் பங்குசெய்து துருக் 
மனைவியாரை அனுப்ப வணிகன் மகிழ்ந்தி கர் கோரியும் இந்துக்கள் மடமும் கட்டு 
ருக்கையில் பெருமாள் ஊரதிகாரிபோல் வித்தனர் . ( சகலார்த்த சங்கிரகம் .) 
உருக்கொண்டு வணிகனையடைந்து மரு கபோதலோமன் விலோமதநயனுக்குக் 
ட்டி என் தங்கையாகிய கற்புடையாளை 

குமரன் . 
எண்ணினையென மருட்ட அவன் நடுங் கபோதசோமன்- சிபியின் புத்ரன் . ( பார் .) 
கித் தாசர் மனைவியாரின் காலில் பணிய கபோதவன் - கத்துரு குமரன் , நாகன் , 
ஊரதிகாரியாகிய பெருமாள் , துணையாக கபோதன் - கருடபுத்ரன் , ( பாரதம் .) 
வந்து 

அம்மையாரை வீட்டில் விட்டு கப்பி- இது மரத்தாலும் இரும்பினாலும் 
மறைந்தனர் . தாசர் மனைவியாரைக் கண்டு இரண்டு பக்கங்களைத் தனக்கு ஆதாரமா 
என் சொற்கடந்து என் வந்தனையெனப் கக்கொண்ட நடுவில் ஆணிபொருந்திய 
பத்தினியார் நடந்தவை கூறத் தாசர் 

சக்கரம் , பூமியிலுள்ள கனப் பொருளை 
ஊரதிகாரியிடஞ் சென்று கேட்க அதி உயரக் கொண்டு செல்ல உதவுவது . 
காரி நான் ஒன்றுமறியே னெனத் தாசரிது கப்பிஞ் சி நாடு 

பாண்டிவளநாட்டி 
இராமகாரியமென வணிகனிடஞ் சென்று லுள்ள சிறு நாடுகளுள் ஒன்று . 
பெருமாளை ஊரதிகாரி யெனக் கண்டு 

டைக்காலத்தில் ஒரு பாண்டியன் சோழ 
வருந்தினாய் என , உமதருளால் இராம னொருவனைக் கொன்று களவேள்வி செய் 
னைத் தரிசித்தேனென அரிநாமங்கூறத் தற்கு இடமா விருந்த துபற்றி இது இப் 
தாசரும் மனை சென்று மகிழ்ந்திருந்தனர் . 

பெயர் பெற்றது . காட்டு நாடெனவும் 
கபீர்மதம் - இவன் காசிபட்டணத்தில் கிறி கூறப்படும் . இந்தாடு , மூவரையன் வண் 

ஸ்து பிறந்த ( கச ) வது சகத்தில் ணத்திற் கூறப்பட்டுள்ளது ; மதுரைக்கு 
பார்ப்பன விதவைக்குப் பிறந்தவன் . தாய் கிழக்கேயுள்ள வீரசோழ னென்னுமூர் 


பண் 


கமகன 


342 


கமனியவன் 


இதன் கண்ணதென்று தெரிகின்றது . யோர் விருந்தாகுஞ் செய்திகூற மனைவி 
(திருவிளை .) 

யார் பல பதார்த்தங்களுடன் அன்னஞ் 
கமகள் - வல்ல நூலறிவினாலும் மதியினது சமைத்து வருகையில் தீப்பற்றாமையால் 
பெருமையாலும் , கல்லாத நூல்களையும் , குமரனைப் புறக்கடையி லிருக்கும் எரி 
கற்றோர் வியப்பத்தந்துரைக்கும் புலவன் . 

முட்டைகளைக் கொண்டுவரக் கூறினர் . 
( வீரசோ .) 

குமரன் அங்கனம் எரிமூட்டைகளை 
கமடாசுரன் - விநாயகரது பிள்ளைப்பருவத் சேர்க்கையில் ஒரு பாம்பு தீண்டி இறந்த 
தில் ஆமையுருக்கொண்டு கொல்லும்படி னன் , இதனை யறிந்த தாய் தந்தைய ரிரு 
வந்து அவரா வி றந்தவன் . 

வரும் இதனைச் சாதுக்கள் அறியின் உணவு 
கமலக்கன்னி - இடும்பிக்கு ஒரு பெயர் . கொள்ளாரென்று தொட்டிலிற் கிடத்தி 
வீமன் தேவிகளில் ஒருத்தி , 

விருந்தாக வந்த சாதுக்களை எதிர்கொண் 
கமலபாலிகை - இடிம்பை . 

பெசரித்து அன்னம் பரிமாறி உண்ணக் 
கமலமாலதை 

கமலமாலினி. ஒரு வித்தி கூறினர் . நாமதேவர் உண்ணத் தொடங் 
யாதர அரம்பை . 

கிப் பெருமாளைத் தியானிக்கப் பெருமாள் 
கமலமுனி - இவர் போகர் மாணாக்கருள் ஒரு தரிசனங் கொடாதிருக்க நோக்கி ஈண்டு 
வராம் . இவர் பிறப்பாற் கம்மாளர் என் ஏதோ அதிசயம் உளதெனக்கண்டு உமது 
பர் . இவர் சித்தருள் ஒருவர் . இவர் செய்த குமரன் எம்மோடுட னுண்டாலன்றி 
நூல் ( கமலமுனி ( K00) எனும் வைத்திய உணவுகொள்ளோ மென்றனர் . தாய் தந் 
நூல், இரேகைசாத்திரம். 

தையர் அவன் தொட்டிற்கணு றங்குவான் 
கமலநய நபட்டர் - தெய்வத்துக்கரசு நம்பி உதவான் எனவுங் கேளாது , எழுப்ப என் 
களின் மருமகன் . பெரியபிராட்டிக்குப் றனர் . பின் தந்தையார் உறக்கம் தெளிந் 
புருஷன் , இவரிடம் கோவிந்தபட்டர் திலன் என , நாமதேவர் கையிற் றாளங் 
உதித்தார் . 

கொண்டு கண்ணனைக் குழந்தையை எழு 
கமலலோசனை - இவள் கீகடதேசத்துச் சித் ப்பவேண்டக் கணணன் தரிசனந்தந்து 
திரரதன் குமரி . முற்பிறப்பில் ஸ்ரீசைல பிள்ளையை எழுப்பினர் . பிள்ளை எழுந் 
அர்ச்சகர் குமரியாய் அவர்க்குச் சிவார்ச் திருக்கத் தாய் தந்தையர் களித்து நடந் 
ஈனை நிமித்தம் உதவி புரிந்ததால் மறுபிறப் தவை கூறினர் . பாகவதர்கள் களித்து 
பில் சிவத்யானத்துடன் பிறந்தவள் . சித் அமுதுண்டு சென்றனர் . 
திரரதனைக் காண்க . ( சிவரஹ . ) 

கமலாசுரன் - இவன் தேவரை வருத்த மல் 
கமலவதி - கோச்செங்கட் சோழனுக்குத் லாலர் எனும் திருநாமத்துடன் எழுந்தரு 
தாய் , இவள் தான் பிரசவவே தனைப் படு ளிய விநாயகமூர்த்தி யாகத்தில் மயிலுண் 
கையில் நிமித்திகர் இக்குமரன் இன்னும் டாக்கி அதனை வாகனமாகக்கொண்டு இவ 
ஒருநாழிகை பொறுத்துப் பிறக்கின் உலக னைச் சங்கரித்தனர் . 
முழுதும் செங்கோல் செலுத்துவன் எனக் கமலாக்ஷன்- தாரகாசுரனுக்குப் புதல்வன் . 
கூறக்கேட்டு அந்நாழிகை வருமளவும் திரிபுராதியர் மூவரில் ஒருவன் . 
தன் கால்களைத் தூக்கி மேலே கட்டி கமலினி திருக்கைலையில் பார்வதியாருக் 
வைக்கச்செய்து அந்த நாழிகைவரப் பிள் குப் பூத்தொடுத்துச் சாத்தும் தோழியருள் 
ளையைப் பெற்று என் கோச்செங்கண் ஒருத்தி . சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்து 
ணனே என்று குழந்தையை யழைத்து ஆசைகொண்டு திருவாரூரில் பரவைநாய்ச் 
உயிர் நீங்கினவள் , 

சியாராக உருத்திரகணிகையர் குலத்தி 
கமலாகார் - இவர் பண்டரிபுரத்திருந்த லவ தரித்தவள் . 
அரிதாசர் . இவர் தம் பத்தினியுடன் பாக கமலை -1 . விமலையின் சாய் . 
வதரைப் பணிந்து அரிபத மறவாதிருக் 2. குந்து தீர்த்தங்கரின் சாய் . 
கும் நாட்களில் ஒருநாள் நாமதேவர் , 3. இலக்ஷமிதேவிக்கு ஒரு பெயர் . 
ஞானதேவர் , கபீர்தாசர் முதலியோர் அரி கமலை பீடம் - சத்தி பீடங்களி லொன்று . 
பஜனை செய்யக்கேட்டுத் தம் புத்திரருடன் கமனப்புயங்கன்- சுவேதவதியின் கணவன் . 
சென்று - அவர்களை விருந்திற் கழைக்க கமனியவன் - போகர் இரசமெடுக்கச் 
அவர்கள் உடன்பட்டனர் . தாசர் வீடடை சென்ற காலத்துத் தடுத்த சிவகிங்கரன் . 
ந்து தம் மனைவியாரிடம் நாமதாசர் முதலி ( போகர் .) 


கமுசை 


348 


கம்பர் 


கழசை- உக்கிரசேநன் குமரி , 
கமை -1 . புலகன் தேவி , 

2 , தக்ஷன் பெண் . கிருதுவின் தேவி .. 
3. யமன் தெவி . இவளில்லாவிடத்துச் 
சனங்கள் உன்மத்தரா யிருப்பர். 
கம்சவதி உக்கிரசேனனுக் கிரண்டாம் 
பெண் . 

தேவச்சிரவசுவின் றேவி . 
கம்சன்- யதுவம்சத்துப் போசகுலத்தவனா 
கிய உக்கிரசேனனுக்குக் குமரன் . இவன் 
முற்பிறப்பில் காலநேமி யென்னும் அசு 
என். கிருஷ்ணனுக்கு நல்லம்மான் . இவன் 
தன் தங்கையாகிய தேவகியை வசுதேவர்க் 
குப் பாணிக்கிரகணஞ் செய்வித்து ஒரு 
நாள் விநோதமாய் அவர்களைத் தேரின் 
மேல் ஏற்றிக்கொண்டு தான் அந்த இர 
தத்தை ஒட்டிக்கொண்டு சென்றனன் . 
தெய்வகதியாய் அசரீரி உன் தங்கை வயிற் 
றிற் பிறக்கும் எட்டாவது சிசு உன்னைக் 
கொல்லும் என்றது . 

உடனே தேரை 
நிறுத்தித் தன் தங்கையைக் கொலை செய் 
யப் போகையில் வசுதேவர் தடுக்க நின்று 
அத்தம்பதிக ளிருவரையும் விலங்கிட்டுச் 
சென்றான் . பின் அவர்க்குப் பிறந்த சிசுக் 
கள் அனைத்தையும் வதைத்து எட்டாவது 
கருவை எதிர்பார்க்கையில் 

கண்ணன் 
தான் நந்தகோபன் மனைவியிடம் மாறி 
அவ்விடமிருந்த மாயாதேவியைத் தேவகி 
விட மிடுவித்தனன் . கம்சன் அம் மாயா 
தேவியை வதைக்க ஆகாயத்தில் எறிகை 
யில் அவள் என்னைக் கொல்ல உன்னா 
லாமோ உன்னை வதைப்பவன் நந்தகோ 
பன் வீட்டில் வளருகிறான் எனக் கேட்டுத் 
தன் நண்பராகிய பிரலம்பன் , மகாசுரன் , 
சாணூரன் , திருணாவர்த்தன் , அகாகான் , 
முஷ்டிகன் , அரிஷ்டன் , துவிதன் , பூதனை , 
கேசி , தேனுகாசுரன் , பாணாசுரன் , நாகா 
சுரன் முதலியவரை யேவவும் முடியாது 
கடைசியில் கண்ணனால் மஞ்சத்தினின்று 
இழுத்துத் தள்ளப்பட்டுக் கொலையுண் 
டவன் . 
கம்சை- உச்கிரசேனன் பெரிய பெண் . 

தேவபாகன் பாரி . 
கம்பர் - இவர் சோழமண்டலத்தில் குலோத் 
துங்க சோழன் அரசாண்டிருக்கையில் திரு 
வழுந்தூரில் இருந்த ஒரு ஒச்சன் குமரர் 
என்பர் . இவர் இங்கு வளர்ந்து காளிவரப் 
பிரசாதியாய்க் கம்பநாடனென்று 
ராலும் அழைக்கப்பட்டுத் தீவிர புத்தி 
மானா யிருந்தனர் . கம்பர் தெய்வ வாத்தி 


னாம் கலிகூறியநாளிற் பாடிய வெண்டா 
மோட்டெருமை வாவிபுக முட்டுவரால் 
கன்றென்று , வீட்டளவும் பால் சொரியும் 
வெண்ணெயே - நாட்டி , வடையாநெடுங் 
கதவு மஞ்சலென்ற சொல்லு , முடையான் 
சரராமனூர். இவரது புத்திவன்மையை 
அக்காலத்திலிருந்த திருவெண்ணெய்நல் 
லூர்ச் சடையப்ப முதலியார் என்னும் 
பிரபு கேள்வியுற்று இவரையும் 
தாயையும் வருவித்து ஆதரித்துக் கல்வி 
கற்பித்து வருகையில் கம்பர் எவரும மெக் 
சும் கவிச்சக்ரவர்த்தி யாயினர் . 

இவா 
திருவழத் தூரினர் என்பதை " கம்பன் 
பிறந்தவூர் காவிரி தங்குமூர் கும்பமுனி 
சாபங் குலைந்தவூர் - செம்பதுமத், தாத 
கத்து நான்முகனுந் தாதையுந் தேடிக் 
காணாவோ தகத்தார் வாழுமழுந் தூர் ” 
( தமிழ்நாவலர் சரிதை . ) "நாரணன் விளை 
யாட்டெல்லா நாரத முனிவன் சொல்ல , 
வாரணக்கவிதை செய்தானறிந்து வான் 
மீகி யென்பான் , சீரணி சோழநாட்டுத் 
திருவழுந் தூருவச்சன் , காரணி கொடை 
யான் கம்பன் றமிழினாற் கவிதை செய் 
தான் " என்ப . பின் இவரது கவிவன்மை 
யறிந்தசோழன் முதலியாரிட மிருந்து 
வருவித்து ஆதரித்து வருகையில் தாதன் 
எனும் வணிகனாகிய ஒரு கவிக்கு வரிசை 
முதலிய தரக் கம்பர் அவனுக்குச் செய்யும் 
வரிசை எங்களை அவமதித்த தாகுமென்று 
சோழனிடம் கூறத் தாதன் இவர் பாடிய 
மும்மணிக்கோவைக்குக் குற்றங் கூறினன் 
என்பர் . 

தாதன் பாடிய வசை கைம் 
மணிச்சீரன்றிச் சீரறியாக் கம்பநாடன் 
சொன்ன , மும்மணிக்கோவை முதற்சீர் 
பிழை முனைவாளெயிற்றுப், பைம்மணித் 
துத்திக் கனமணிப் பாந்தட்படம் பிதுங்கச் , 
செம்மணிக்கண் பிதுங்கப் பதம்பேர்த்த 
சயதுங்கனே .7 கம்பர் , தாதன் வரிசை 
பெறப்பொறுது அவனை விருதுகாளம் 
பிடிக்கப் பாடியது " கூளம் பிடித்தெள் 
ளின் கோதுவைப் பானங் குலக்கவிக்கு , 
காளம்பிடித்திடிற் சின்னம்படு மன்னர்கா 
தலிமார் , வேளம்பிடித்த கண் வெள்ளம் 
பிடிக்க வெம்பேய்க் கிளம்பேய் , தாளம் 
பிடிக்கத் தனிவேல் பிடித்த சயதுங்கனே 
( தமிழ் நாவலர்சரிதை) . இவர் தொண்டை 
நாட்டுக் கூவத்துவழி வருகையில் அவ் 
விடமுள்ளார் தம்மைப் பாட விரும்புகை 
யில் அவர் தமக்கு வசைமொழிந்ததாக 


கம்பர் 


395 


சும்பர் 


2 


காண் . 


எனப 


அடிமைகளைப் பாடுவதில் லயென மறுக்க 
அவர்கள் விடாது சென்று சீவிகை முத 
லிய தாங்கிச் சென்றபோது " ஒங்கிய 
செந்தமிழ்த் தாதற் கடிமை யவ்வூரதனா, 
னாங்கவி சொல்வது மில்லையென்றே கம்ப 
நாடன் சொல்ல , ஆங்கவனேறுஞ் சிவிகை 
சுமந்து மடப்பையிட்டும் , தாங்கவி கொண் 
டதுங் கூவந்தியாக சமுத்திரமே . " என்ற 
னர் . காவிரிப் பெருக்கடங்கப் பாடியது 
" கன்னியழிந்தனள் கங்கை திறம்பினள் 
பொன்னிகரை யழிந்து போனாளென் - 
றிந்நீ , ருரை கிடக்கலாமோ வுலகுடைய 
தாயே , கரை கடக்கலாகாது 
இதனைச் சோழன் கேள்வியுற்றுக் கவிச் 
சக்கரவர்த்தி எனப் பெயரளித்துக் , கம்ப 
ரைத் தன் சமஸ்தான வித்துவான்களில் 
ஒருவர் ஆக்கினன் , சடையப்ப முதலியார் 
கம்பரால் இராமாயணம் பாடுவிக்கும் ஆவ 
ல்கொண்டு கம்பரிடங்கூறக் கம்பர் கால 
தாமதம் செய்வது கண்டு அரசனிடம் தம் 
கருத்தை அறிவித்தனர் . அரசன் தம் 
சமஸ்தான வித்துவான்களில் ஒருவராகிய 
ஒட்டக்கூத்தரையும் இவரையும் இராமா 
யணம் பாடும்படிக் கட்டளை யிட்டனன் . 
ஒட்டக்கூத்தர் கடல்காண் படலம் வரை 
யில் பாடவும் கம்பர் ஒரு கவியும் பாடா 
திருந்ததைப் பிறராலறிந்த அரசன் இரு 
வரையும் அழைத்து இராமாயணம் எவ் 
வளவு தூரம் ஆயிற்றெனக் , கூத்தர் கடல் 
காண் படலம்வரை என்றார் . கம்பரை 
வினவக் கம்பர் , கூத்தரிலும் அதிகங் கூற 
வேண்டும் என்னும் எண்ணத்தால் திருவ 
ணைப் படலம் வரையும் ஆயிற்றென்றார் . 
இதனைக் கேட்ட அரசன் ஆயின் அப்பட 
லத்தில் ஒரு செய்யுளைப் பிரசங்கியும் என் 
றனன் . கம்பர் , இசைந்து அந்நிமிஷத் 
தில் " குமுதனிட்ட குலவரை கூத்தரின் , 
திமி தமிட்டுத் திரையுந் திரைக்கடற் , றுமி 
தமூர் புகவானவர் துள்ளினார் , அமுத 
மின்னுமெழு மெனுமாசையால் " என்கிற 
செய்யுளைப் பாடிப் பிரசங்கிக்கையில் கூத் 
தர் துமி என்னுஞ் சொல் செய்யுட் பிர 
யோகங்களில் இன்று என்றாஷேபிக்கக் 
கம்பர் அது உலகவழக்கெனச் சமர்த்தித் 
துச் சரசுவதியி னருளால் இடைப் பெண் 
கள் பேசப் பிரத்தியக்ஷத்தில் காட்டிச் 
சமர்த்தித்து இராமாயணம் பாடத் தொட 
ங்கித் தொண்டை நாட்டை யடைந்தனர் . 
இவர் வல்லியை விழைந்தது , ஒரு காற் 


றொண்டை நாட்டில் திருவொற்றியூரில் 
இருந்த சதுராநநபண்டிதன் மடத்திலிரு 
ந்த வல்லியெனப் பெயர் பெற்ற தாசியை 
விரும்பிப் பலநாள் அவளுடன் அங்கே 
மகிழ்ந்து அவளைக் கண்டு " இல்லென் 
பார் தாமவரை யாமவர்தம் பேரறியோம் , 
பல்லென்று செவ்வாம்பல் முல்லையையும் 
பாரித்துக், 

கொல்லென்று காமனையுங் 
கண்காட்டிக் கோபுரக்கீழ் , நில்லென்று 
போனாசென் னெஞ்சைவிட்டுப் போகா 
ரே " ( எம் . ) " நடக்கிலன்னமா நிற்கினல் 
வஞ்சியாங் , கிடக்கிலோவியப்பாவை கிடந் 
ததாந் , தடக்கையான் 

சதுராநதபண்டி 
தன் , மடத்துளா ளென்மனத் துறைவல் 
வியே " என்று கூறி அவளுடனிருந்து 
அவளுக்கு எருமைகள் வாங்கிவாப் புழற் 
கோட்டம்புக்குக் காளிம்பன் எனும் ஆ 
நிரை மேய்ப்பான் ஒருவனைக்கண்டு புக்கு 
விடை தழுவிக் கோடுழுத புண்ணெல் 
லாந் , திக்கிலுயர் காளிம்பன் றென்புழன் 
மா -னக்கணமே, தோள்வேது கொண்டி 
லனேற் சுந்காப் பெற்றோன்றலுக்கு , 
வாழ்வேது கண்டிலமே மற்று 
பாட அவன் ஆயிரம் ஈன்ற எருமைகள் 
தாப்பெற்று அவளுக்கு அணிபலவியற் 
றித் தருதற்கு மயிலையிலிருந்த திருவாலி 
என்பாளைக் கண்டு அண்ணல் திருவாலி 
யணிமயிலை யத்தனையும் , வெண்ணிலவின் 
சோதி விரித்ததே - நண்ணும் , தடந்துப் 
புவிற்பாணந்தன் முகத்தேகொண்டு , நடங் 
துப்புவிற்பாணகை " எனப்பாடி அவளு 
க்கு நகை முதலிய உதவி அவளைப் பிரிய 
லாற்றாது சோணாட்டிற்கு அவளையும் 
உடன்கொண்டு சென்றனர் . அக்காலத்து 
வல்லியிருந்த வீட்டை மழையான்னையா 
மல் சடையவள்ளல் நெற்கதிரான் மறைத் 

இதனை " பொதுமாதர் வீட்டைப் 
புகழ்பெற வேநெற் , கதிரானே வேய்ந் 

பதி நேர் , வரு 
வெண்ணை நாடன் வருநா வலர்க்குத், தரு 
வாவைன் சடையன்றான் " என்பதாலறிக. 
இவர் இவளுடன் பல நாள் தங்கி இவள் 
பிரிந்த காலத்துக் குடும்பை என்பவளைக் 
கூடியிருந்தபோது வல்விபோல் களிப் 
பிக்கவல்லளன் றென்னுங் கருத்தால் 
சொல்லியைச் சொல்லி னமுதான செல் 
லியைச்சொற்கரும்பு , வில்லியைமோகவி 
டாய் தவிர்ப்பாளை விழியம்பினாற் , கொல் 
லியைக் கொல்லியம்பாவை யொப்பாளைக் 


தனர் . 


தருளுங் கங்கைப் 


கம்பர் 


345 


கமய 


குளிரொற்றியூர் , வல்லியைப் புல்லிய 
கைக்கோவிவள் வந்து வாய்த்ததுவே " 
என்று அவளுடனுமிருந்து பின்பு களந் 
தைப் பதியில் ஒருத்தியை விரும்பி அவ 
ளுடனுமிருந்தனராம் . இதனை வில்லிக 
ளந்தைமின்னை விண்ணவர் தங் கோமானை , 
வல்லி நெடுஞ் சேடனையும் வாணனையும் 
புல்லியுறப் , பார்க்கும்போதும் மதரம்பற் 
றும்போதும் தனத்தைச் சேர்க்கும்போ 
தும் நினைப்பஞ்சென்று . " எனும் தமிழ் 
நாவலர் சரிதையாலறிக . காவிரி எச்சிற் 
படப் பாடியது " மெய்கழுவிவந்து விருந் 
துண்டு மீளுமவர் , கைகழுவ நீர்போதுங் 
காவிரியே - பொய்கழுவும் , போர்வேள் 
சடையன் புதுவையான் றன் புகழை , யார் 
போற்ற வல்லாரறிந்து " தாதனைப் பாடி 

தாதா வென்றாலும் தருவென்று 
சொன்னாலும் , தாதா வென்றாலும் தருவ 
னோதாராதான் , தாதா வென்றாலுந் தரு 
வென்று சொன்னாலும் , தாதா வென்றா 
லும் , தருவனந்தாதனே . " அதிகாரியை 
வெட்டுவிக்கக் கூறியது " சென்னிவிளை கழ 
னி செஞ்சிவாழ் சோழாண்டே மன்னு புக 
ழொற்றியூர் மட்பக்க நாய்ச்சியார் , தம்மை 
வரவிட்ட பூழலோ பூழல் . இவர் இராமா 
யணம் ஒற்றியூரி லிருந்தபோதும் , வெண் 
ணெநல்லூரிலுமிருந்து பாடினர் என்பதை 
( தொடை நிரம்பியதோ மறுமாக்கதை 
சடையன் வெண்ணெய் நல்லூர் வயிற்றந் 
ததே " என்பதாலும் பின்வருஞ் செய்யு 
ளாலு மறிக . இவர் இரவில் தம் மாணாக்கர் 
எழுதப் பாடுகையில் திருவொற்றியூர்க் 
காளியைத் தீவட்டிப் பிடிக்கச் செய்த 
னர் என்பதை " ஒற்றியூர் காக்கவுறை 
கின்ற காளியே , வெற்றியூர்க் காகுத் 
தன் மெய்ச்சரிதை - பற்றியே , நந்தா 
தெழுதுதற்கு நல்லிரவின் மாணாக்கர் , பிங் 
தாமற்பந்தம் பிடி ” என்பதாலறிக . கம் 
பர் சடைய வள்ளலது பெருநன்றி பாரா 
ட்டி அவரை இராமாயணத்துப் பலவிடங் 
களிற் புகழ்ந்துளார் அதனைப் பாயிரம் 
நடையினின்றுயர் 17 எனுஞ் செய்யுளி 
னும் , பாலகாண்டம் வேள்விப்படலம் 
( விண்ணவர் போயபின்றை 

எனுஞ் 
செய்யுளினும் , அகலிகைப் படலம் . " 
மடந்தையர் கற்பக நவநிதி என்பதா 
லும் , மிதிலை காண்படலம் 

வண்ண 
மாலைகை பரப்பி என்பதினானும் , சேது 
பாதனப் படலம் " மஞ்செனத்திகழ் தரு 

44 . 


மலையை ? என்பதினும் , நாகபாசப் பட 
லம் " வாசங்கலந்த மரைநான் " என்பதனா 
லும் , மருந்து மலைப் படலம் “ வள்ளி நாட் 
டிய பொன் என்பதனாலும் , திருவபி 
டேகப்படலம் " அரியணை யநுமன்றங்க 
என்பதனாலும் , விடைகொடுத்த படலம் 
மறையவர்வாழி " என்பதனாலும் கூறிய 
வற்றா லறிக . இவர் , நாளொன்றுக்கு எழு 
நூறு செய்யுட்களாகப் பாடி முடித்தனர் . 
இதையறிந்த ஒட்டக்கூத்தர் , இவர்க்குச் 
சரசுவதியின் அருள் பூரணமாக இருக்கி 
றது , இவர் செய்யுளின் முன் நம் செய் 
யுள் ஏதாமெனத் தாம்பாடியதைக் கிழித் 
தெறிவதைக் காரியவசமாய் ஒட்டக்கூத் 
தர் வீட்டிற்குச் சென்ற கம்பர் கண்டு 
கிழிந்தவை போக உத்தரகாண்டத்தை 
வாங்கித் தாம் பாடிய இராமாயணத்துடன் 
சேர்த்தனர் . இதனை யாரங்கேற்றப் பலரி 
டஞ் சென்று ஸ்ரீரங்கம் போய் அங்குள்ள 
வித்துவான்களைக் கையொப்பங் கேட்டு 
அவர்கள் தில்லையில் தீக்ஷிதர்கள் கை 
யெழுத்து இருக்கின் எங்கட்குத் தடை 
யில்லையெனச் சிதம்பரஞ்சென்று பலநாள் 
காத்திருந்தும் அவர்கள் கூடாமையாற் 
கடவுளைத் துதிக்கத் தெய்வகதியால் பாம் 
பு கடித்துக் குழந்தை பொன் றிறந்தது . 
அதன் பொருட்டு அனைவருங் கூடினர் . 
அப்போது கம்பர் சென்று " ஆழியான் 
பள்ளியணையே அவன் கடைந்த ஆழிவ 
ரையின் மணித்தாம்பே - யூழியான் , பூணே 
புரமெரித்த பொற்சிலையிற் பூட்டுகின்ற , 

நட ” என்றும் மங்கை 
யொரு பங்கர்மணி மார்பிலாரமே , பொங் 
குங்கடல் கடைந்த பொற்கயிறே - திங்க 
ளையும், சீறியதன் மேலூருந் தெய்வத்திரு 
நாணே , ஏறிய பாம்பே யிறங்கு என் 
றும் “ பாரைச் சுமந்த படவாவே பங்க 
யக் கண் , வீரன் கிடந்து றங்கு மெல்லணை 
யே- ஈரமதிச் , செஞ்சடையான பூணு 
திருவாபரணமே , நஞ்சுடையாய் தூரநட 
என்றும் , தமது இராமாயணத்தில் நாகபாச 
படலத்தில் சில செய்யுட்களையு மெடுத் 
துக்கூறிக் குழந்தையை எழுப்பினார் . 
இதைக் கண்ட தில்லைமூவாயிரவர் கம்பர் 
மனதின்படி கையொப்ப மிட்டனர் . அவ் 
விடம் நீங்கிக் கம்பர் தஞ்சை அஞ்சனாக்ஷி , 
மாவண்டூர்க்கருமான் , அம்பிகாபதி முத 
லியவா கையொப்பம் பெற்றுத் திருவ 
ரங்கஞ் சென்று பெருமாள் . நஞ் சட 


நானே 


ணயகல் 


ணுங் 

27 


கம்பர் 


348 


கோபனைப் பாடினையோ என " கட்ட 
ளைப்படிச் சடகோபரந்தாதி பாடித் துதி 
த்து ஸ்ரீ அரங்கத்தார் கேட்டுக் கொண்ட 
படி இரணியவதைப்படலம் பிரசங்கித்து 
மோட்டழகிய சிங்கரைச் சிரிக்கக்காட்டிக் 
குலோத்துங்க சோழன் சபையில் பரிசு 
பெற்று இருந்தனர் . ஒருநாள் அரசன் 
தனக்கு எல்லாரும் அடிமையென்னக் கம் 
பர் அரசனைத் தமக்கு அடிமையென்ற 
தால் அரசன் பொன்னி எனும் தாசியைக் 
கொண்டு கம்பரிடத்தி லவளுக் கடிமை 
என் றெழுதிவாங்க ஏவினன் , அவள் அந் 
தப்படி செய்து கம்பர் கையொப்பமிட்ட 
" தாசி பொன்னிக்குக் கம்பன் அடிமை " 
யென்னும் சீட்டை அரசனுக்குத் தர அர 
சன் கம்பருக்குக் காட்ட அரசனை நோக்கி 
விரும்பியதைக் கொடுக்கும் சீதேவிக்குக் 
கம்பர் அடிமையெனச் சமர்த்திக்கக் கண்டு 
அரசன் " போற்றினும் போற்றுவர் பொ 
ருள் கொடாவிடின் , தூற்றினும் தூற்று 
வர்சொன்ன சொற்களை , மாற்றினும் மாற் 
றுவர் வன்கணாளர்கள் , கூற்றினும் பாவ 
லர் கொடியராவரே ” என்று மனம் வேறு 
பட்டுப் பெருஞ்செல்வத்தினும் பெருங் 
கொடையினும் புலவரெல்லாம் ஒழுங்கு 
பாராட்டுத் திறமையினும் சோழனாற் பெரி 
தும் அழுக்காறு கொள்ளப்பட்ட வெண் 
ணைச் சடையனையே மிகுதியும் மதித்துப் 
பாடு தலையு மனத்தில் கொண்டு கோபிக்க 
இவர் சோழனை நீங்கி 

( மன்னவனு 
நீயோ வளநாடு முன்னதோ, உன்னையறிந் 
தோ தமிழை ஓதினேன்- என்னை , விரைந் 
தேற்றுக் கொள்ளாத வேந்துண்டோவுண் 
டோ , குரங்கேற்றுக்கொள்ளாத கொம்பு " 
எம். " காதம் மிருபத்துநான் கொழியக் 
காசினியை , ஓதக்கடல்கொண் டொளித் 
ததோ - மேதினியில் , கொல்லி மலைத் 
தேன் சொரியும் கொற்றவா நீமுனிந்தால் , 
இல்லையோ வெங்கட்கிடம் " என்று அந் 
நாட்டை நீங்கித் தனித்து வேலி என் 
பவளிடஞ் சென்று அவள் கட்டுவிக்கும் 
சுவர் எவர் கட்டினுமிடிதல் கண்டு தான் 
அச்சுவரைக்கட்டுவதாக உடன்பட்டு மற் 
கொண்டதிண் புயத்தான் மாநகர்விட்டி 
ங்குவந்து , சொற்கொண்டபாவின் சுவை 
யறிவா ரீங்கிலையே , விற்கொண்ட வாணு 
தலாள் வேலி தருங் கூலி , நெற்கொண்டு 
போமளவும் நில்லாய் நெடுஞ்சுவரே " என 
ப்பாடி அவள் தந்த நெல்லைப்பெற்று நீல் 


கிப் பசியால் வருந்திச் செட்டி , வாணியன் , 
பார்ப்பான் முதலியவர் , வீடுகளில் சென்று 
பசிக்கு ஏதேனும் கேட்க அவர்கள் மறுத் 
தது கண்டு செட்டிமக்கள் வாசல் வழிச் 
செல்லோமே செக்காரப் , பொட்டி மக்கள் 
வாசல்வழிப் போகோமே - முட்டிபுகும் , 
பார்ப்பாரகத்தை யெட்டிப் பாரோமே 
யெந்நாளுங் , காப்பாரே காராளர்காண் 
என்று கூறி வயலிலுழும் வேளாளனிட்ட 
கூழுண்டு " மேழிபிடிக்குங்கை வேல்வேந் 
தர் நோக்குங்கை, ஆழி தரித்தே யருளு 
ங்கை- சூழ்வினையை , நீக்குங்கை என்று 
நிலைக்குங்கை நீடூழி , காக்குங்கை காரா 
ளர்கை எனப் பாடினர் . இவர் பாடின 
தால் வேளாளனுக்குப் புதையலகப்பட 
வேளாளன் கம்பரை யுபசரித்துப் பொன் 
கொடுக்கப் போக மறுத்துத் துண்டங்கள் 
நாலுபெற்றுப் பாண்டி நாடுபோய் அந்தச் 
சமஸ்தான வித்துவான்கள் கம்பராமாய 
ணம் பிரசங்கிக்க இவர் வியக்கத்தக்க இடங் 
களில் வியக்கா திருந்தனர் . 

இதனைப் 
பாண்டியன் கண்டு நீர்வியக்கத்தக்க இடங் 
களில் வியக்காததற்குக் காரணம் என் 
னென் றனன் . புலவர் கம்பரது அபிப்பி 
ராயம் சரிவரவில்லை யென்று கூறினார் . 
பாண்டியன் புலவரை நோக்கி நீர் யாரெ 
னப் புலவர் நான் கம்பர் கற்றுச் சொல்லி 
யென்றனர் . ஆயின் உமக்குப் பிரசங்க 
வன்மை யுண்டோவெனஉண்டென விசை 
ந்து பிரசங்கித்தனர் . இவர் பிரசங்கிக்கக் 
கேட்டு அரசன் களித்தனன் . அரசனிவ 
ரிடத்தில் அன்பு கொண்டிருத்தலை யறிந்த 
அந்தச் சமஸ்தான வித்துவான்கள் அம் 
பட்டன் ஒருவனுக்கு வேண்டிய பொருள் 
கொடுத்துக் கம்பரைத் தம்மவரெனக்கூறச் 
செய்தனர் . கம்பர் சற்றேனும் அஞ்சாது 
சரசுவதியின் திருவடிப் பொற்சிலம்பில் 
ஒன்று வாங்கிப் பாண்டியனுக்குக் காட்டி 
இப்படிப்பட்ட சிலம்பு ஒன்று என் தாயாதி 
யாகிய இவனுக்கும் எங்கள் முன்னோர் 
கொடுத்துப் போயினர் . 

அதை அவன் 
தரின் இரண்டுசிலம்பும் அரசபத்தினிக்கு 
ஆகும் வருவிக்க எனப் பாண்டியன் அம் 
பட்டனைக்கேட்க அது அம்பட்டனில்லை 
யென்றனன் . கம்பர் இவன் இளமை முதல் 
மகாகபடன் நன்றாயடித்துக் கேளுங்களெ 
னப் பாண்டியன் அம்முறை செய்விக்க 
அம்பட்டன் நடந்ததையொளியாது அரச 
னிடங் கூறினன் . சமஸ்தானத்து வித்து 


கம்பர் 


347 


கம்பர் 


வான்களைத் தண்டிக்க யத்தனிக்கையில் 
கம்பர் அப்புலவர்களின் உயிரைக்காத்துப் 
பாண்டியனுக்குச் சரசுவதி தரிசனங்காட் 
டிச் சிலம்பினைச் சிலம்பிலாத திருவடிக்கு 
நேராக நீட்டி அச்சிலம்பைத் திருவடியில் 
சேர்த்திச் சரசுவதியந்தாதி பாடித்துதித் 
தனர் . பாண்டியன் கம்பரது மகிமையுண 
ர்ந்து வரலாறு கேட்கத் தாம் கம்பன் என் 
றுந் தாம் வந்த வரலாறும் கூறியிருந்தனர் . 
இதனையறிந்த பாண்டியன் இவரை உபச 
ரித்து எதிர்கொண்டு தேவியுந் தானுமாகப் 
பல்லக்குச் சுமந்து வரிசை தந்தனன் . 

. 
பாண்டியன் பல்லக்குச் சுமந்தபோது 
கம்பர் பாடியது . உமையவளு நீயுமொ 
ருங் கொப்பே யொப்பி , லுமையவளுக் 
கங்குண்டோரூன - முமையவடன் , பாகத் 
தோய்ந் தாண்டான் பலிக்குழன் றான் 
பாண்டியனுன் , னாகந்தோய்ந் தாண்டா 
னரசு என்றனர் . இவ்வாறிருக்கச் சோ 
ழன் தன் சமஸ்தானம் கம்பரில்லாததால் 
அழகற்றிருத்தல் கண்டு கம்பரைக் கூட்டி 
வாச் சோழன் அனுப்பிய இணையார மார் 
பனைப் பாண்டியன் இவன் யார் எனக் 
கம்பர் கூறிய விடை " என்னுடைய தம்பி 
சரராமனுக் கிளையான் , கன்னன் மதயா 
னைக் கம்பன் மகன் - துன்னு , பணையார் 
நீர்வேலிப் பழனஞ்சூழ் சோணாட் டிணை 
யார மார்பனிவன் . " என்று கூறிச்சென்று 
சமஸ் தானத் திருந்தனர் . கம்பர் 
நாளிருந்து ஆங்கு வாணபூபதிக்குக் கல்வி 
கற்பித்து அவர்மீது பல சமயங்களில் வா 
ணன் பெயரெழுதாமார் புண்டோமாகதர் 
கோன் , வாணன் புகழுரையாவாயுண்டோ 
-வாணன் , கொடி தாங்கி நில்லா தகொம்பு 
ண்டோ உண்டோ , அடி தாங்கி நில்லா 
வரசு " என்றும் " சேற்றுக்கமலவயற்றே 
ன்னாறை வாணனையான் , சோற்றுக் கரிசி 
தரச்சொன்னக் கால்- வேற்றுக் , களிக்கு 
மாவைத் தந்தான் கற்றவர்க்குச் செம் 
பொன், அளிக்குமாறெவ் வாறவன் " என் 
றும் " தேருளைப்புரவி " என்றும் " வாணன் 
புகழ்க்கெல்லைவாழ்த்து வோர்நாவெல்லை, 
வாணன் புகழ்க்கெல்லை மண்ணெல்லை 
வாணன் படைக்கெல்லை திக்கெல்லைபைக் 
தமிழ்தேர் வாணன் , கொடைக்கெல்லை 
யேற்பவர் தங்கோள் என்று பாடிச் சில 
நாளிருந்து சோழன் அம்பிகாபதியைக் 
கொலை செய்ததால் மட்டுப்படாக் கொங் 
கைமானார் கலவி மயக்கத்திலே , கட்டுப்பட் 


டாயென்ன காதல்பெற்றாய் மதன் கையம் 
பினால் , பட்டுப்பட்டாயினுந் தேறுவையே 
என்று பார்த்திருந்தேன் , வெட்டுப் பட் 
டாய்மகனே தலை நாளின் விதிப்படியே " 
என்று துக்கத்துட னிருந்தனர் . இவருக் 
குக் காவிரியெனப் பெயருள்ள ஒரு குமரி 
யிருந்தனள் . அவளைச் சோழன் மகன் 
விரும்ப அவள் கற்புக்கெவெதினும் உயிர் 
நீங்கள் நன்றெனக் கம்புக்கு திரில் மூழ்கித் 
தற்கொலை புரிந்து கொண்டனள் . இதனா 
லிவர் சோழனை வெறுத்து அரசன் குமா 
எனை யானை துரத்த அவன் பயந்து கம்பர் 
வீட்டில் நுழையக்கண்டு காட்டானைக்குப் 
பயந்தால் கவியானை விடுமோ எனக்கை 
யிலிருந்த எழுத்தாணியால் அரச குமார 
னைப் பழிக்குப் பழிவாங்கித் தம்மகனையும் 
மகளையும் இழந்த துயரம் ஆற்றாதவராய்ச் 
சோழனையும் சோணாட்டையும் வெறுத்து 
அக்காலத்துச் சோழனினும் அமைச்சுநாடு 
அரண்பொருள் படைநட்பு என்னும் அங் 
கங்களால் பெரிதும் மேம்பட்ட ஓரங்கல் 
நாட்டுப் பிரதாபருத்ரன் என்னும் வேந்த 
னிடஞ் செல்லற்கு நினைந்து நென்மலி 
( நெல்வேலி எனவுஞ் செல்லுவர் ) என் 
னும் ஊர்க்குப்போய் அங்குள்ள தச்சனா 
ருவனைப் பாட அவன் ஆயிரக்கல நெல் 
லுக் கொடுக்கப்பெற்றனர் . இதற்கு மேற் 
கோள் : - நெற்பயிர் விளைகழனி நென் 
மலி வாழ்தச்சன் , கற்படு திண்டோளன் 

கணகணவன் , விற்புரை திருந்த 
லாண் மின்மினு மினுமினுவை , சொற்படி 
வேலை செய்வாடுந்துமி துருதுருவை . " 
இதுக்குத் தியாகம் ஆயிரக்கல நெல்லு . 
(தமிழ் நாவலர் சரிதை ) . அதனைத் தம் 
குடும்ப சீவனத்திற்கு இட்டுவைத்துத் 
தாம் தொண்டைநாடு போயினர் . இவர் 
சோழனைக் கோபித்தபோதே இவர் அவர் 
பாலெய்திய பேருரிமையெல்லாம் இழந்து 
வறியராய்ப் போயினராவர் . இவர் தொண் 
டைநாடு போம்போது ஒரு வேளாளன் 
களத்திற் குறுணிநெல் வாங்கி அவனைப் 
பாடினர் என அறியப்படுதலானும் இவர் 
வறுமை யுணரப்படும் . இவர் தொண்டை 
நாட்டிலுள்ள ஓர் எழைமனைக்குட் புக்க 
போது அவன் நல்லுணவில்லாமல் மாவை 
யே நீரிற்கரைத்து அதனை இவர் திரு 
முன்புவைத்து இவரை நோக்கி யானும் 
என்னுரிமையும் நமக்கேயடிமை யென்று 
கூறி அதனை யமுது செய்தருளுமாறு 


சில 


கங்கண் 


ம்ேபர் 


318 


கமபா 


வேண்ட அச்சில்லுணவை அவன தன்பு 
டைமைக்கு மகிழ்ந்து பருகிப்போய் அந் 
நாட்டுள்ள சான்றோர் பிறரைப் பாடி அவர் 
களாற் பசுநிரையும் எருமைக்கூட்டமும் 
ஆடையாபரணங்களும் பிறவரிசைகளும் 
அளிக்கப்பெற்று ஆங்குப் பல ஊரார்களைத் 
தமக்கடியராக்கி வாழ்ந்திருந்தனர் . சின் 
னாட் கழித்தபின் அங்காட்டினின்று மிக்க 
சிறப்புடன் புறப்பட்டு நெடுந்தூரங்கடந்து 
சென்று ஓரங்கல் புக்கு ஆண்டுள்ள அருங் 
கலை விநோதனான பிரதாபருத்திரனது 
அறிவுடைப்பேரவைக்க ணெய்தித் தமது 
கல்விமாட்சியால் அவ்வேந்தனையும் அவ 
னது நல்லவையையும் தம் வயப்படுத்தி 
அவ்வரசனால் நன்று போற்றப்பட்டு இனி 
தொழுகுவாராயினர் . இவர் அவ்வேந்தன் 
பால் நாளும் தம் இராமாயணத்துள்ள 
அலங்கார நயங்களை அமிழ்தெனப் பொழி 
ந்து அவனைத் தமது பெரிய கல்விவலையிற் 
பிணித்துக்கொண்டு தமக்குச் சோழனாலி 
யற்றப்பட்ட கொடுந்துன்ப மெல்லாம் 
எடுத்தோதி அவ்வேந்தற்குச் சோழன்பாற் 
பெருஞ்சின் மூளச்செய்து தமதளவிற் 
பேராற்றலைச் சோழனுணருமாறு அவ்வு 
ருத்திரனைத் தம தடைப்பை கட்டிக்கொ 
ண்டு தம்முடன் சோணாடுபோத வேண்டி 
னர். இங்கனம் சோழனிற் பெரியனாகிய 
வேந்தனொருவனை இவர் தமக் கடைப்டை 
கட்டிவர வேண்டியதற்குக் காரணமாக 
வேறோர் கதை கூறு தலுமுண்டு. ஒரு 
சாள் சோழன் கம்பருடன் தன்னுயர் மனை 
பின் மேனிலையிற் சென்று தன் பெருநக 
ரையும் அதனைச் சூழ்ந்த பெருநாட்டையுங் 
கண்டு மகிழ்ந்து கம்பரைநோக்கி இவை 
யெல்லாம் எமக் கடங்கியனவே யென் 
தருக்கினானுக்குக் கம்பர் இவையெல்லாம் 
துமக் கடங்கினவேயாம் ; இவ்வாறு சிற 
ந்த நீவிர் எனக்கடங்கினீர் என்று சோழ 
னது அரசவலியினும் தமது கல்விவலி 
யையே மேம்படுத் தேத்தி நின்றார் . இது 
கேட்டுப் பொறாது சோழன் கம்பரை 
முனிந்தனனெனவும் , அது கண்டு கம்பர் 
அரசவலியினும் கல்விவலி சிறந்ததாதலை 
நுமக்குணர்த்துவல் என்று சோழற் குரை 
த்து அவனினுஞ் சிறந்த வேந்தனிடம் 
போய் அவனைத் தம் வயப்படுத்தி அவனை 
அடைப்பைகட்டிவர வேண்டின ரெனவும் 
* கூறுவர். பிரதாபருத்திரன் கம்பரது கல் 
வித் திறத்திற்கு அடிமைப்பட்டவனாகி 


அவர் வேண்டியவாறே புரிதற் குடன் 
பட்டு அவருக்கு முடியுடையரசருக்கொத்த 
பெரிய வரிசையெல்லாஞ் செய்து பலருங் 
காணத் தானும் அவருக்கடைப்பை கட்டிக் 
கொண்டுபோந்து அவரைச் சோணாட்டே 
முன்னரினும் சிறக்க வீற்றிருக்க வைத் 
துத் தன்னூர்க்கு மீண்டனன் . கம்பர் 
பிரதாபருத்திரனிடத்துப் போய் அவன் 
அடைப்பைகட்டிவரப் பாடிய வெண்பா 
" அவனி முழுதுண்டு மயிரா வதத்தன் ,, 
பவனி தொழுவார் படுத்தும் - புவனி, 
புருத்திரா உன்னுடைய வோரங்க னாட 
டிற் , குருத்திரா வாழைக்குழாம் " ( தமிழ் 
காவலர் சரிதை . ) கம்பர் மிக்க சிறப்புடன் 
சோணாடெய்தி வாழ்கின்றபோது சோ 
ழன் அவருடைய பேராற்றலுக்கு அஞ்சி 
வஞ்சமாக இவர் பாற்பெரு நண்பினன் 
போல ஒழுகத் தலைப்பட்டான் . கம்பரும் 
தம்முடைய பெருவலி சோழற்கு நன் 
குணர்த்தப்பட்டதா தலின் இனி அவனாற் 
றமக்கொரு தீங்கும் இழைத்த லாகாதென் 
று அவனது நண்பினை நம்பி ஒழுகுவாரா 
யினர் . இவ்வாறெழுகுகின்ற காலத்துச் 
சோழன் தன்னிலும் பெரு வலியுடைய 
ஓரங்கலுருத்திரனைத் தமக்கு அடைப்பை 
எட்டிவரப் புரிந்த கம்பர் , ஒருகால் தன் 
மேல் அவனைப் படையெடுத்து வரவும் 
புரிவரோ என்று ஐயமே மிகுத்து இவ 
ரைப் பிறரறியாமற் கொன்றுவிடுதலே நல 
மென்று கருதி ஒருநாள் தன்னரண்மனைக்கு 
அவர் வரும்போ தறிந்து அவர் வரும் 
வாயிலிற் கூட்டி லடைக்கப்பட்டதோர் 
புலியைத் திறந்து விட்டிருந்தனன் . அப் 
போது கம்பர் அவ்வழியேவரப் புலி கண் 
சிவந்து வான் முறுக்கி வெகுண்டெழுந்து 
அவரைக் கொல்ல நெருங்கிற்று , அது 
கண்டு கம்பர் தம்மைக் கொல்லவந்த புலி 
யினுயிருண்ணுமாறு கம்பர் மேலே சோ 
ழன் புலியைக் கொல்லவிட்ட போது 
பாடியது " வெங்கண் சிவந்து வெடிவான் 
முறுக்கி வெகுண்டெழுந்தென் , னங்கம் 
பிளக்க வரும்புலி யேயன் றிரணியனைப் , 
பங்கம் படப்பட வள்ளுகி ராலும் பற்றி 
யுண்ட , சிங்கமிருப்பது காண்கெடு 
யென்றன் சிந்தையுள்ளே " ( தமிழ் நாவ 
லர் சரிதை ) என்னும் பாடலைப்பாடி நர 
சிங்கப் பெருமானைத் தியானித்து நின்றார் ; 
அவ்வளவிற் புலி யுயிர்மாய்ந்து வீழ்ந்தது . 
இதனைக் கண்ணுற்று ஒளித்து நின்ற 


கம்பா 


349 


கமபளசெட்டி 


சோழன் இவரைக் கொல்லவந்த புவியும் குறிப்பும் , கீழ்க்குறிப்பும் பெற்ற ஒரு செய் 
உயிர்மாய்ந்ததற்கு நொந்து தன் கையி புள் காணப்படுகின்றது . இதனாற் சோ 
விருந்த வில்லில் அம்பினைக்கோத்து இவர் மன் கம்பரைக் கொன்ற கொடும்பழி எங் 
திருமார்பு குறித்து விடுக்க அது கல்வியிற் கும் பரவியதென்றும் பாண்டியன் தன் 
பெரியாரது அறிவு வீற்றிருந்த செறி னைப் பழித்துரைத்ததற்கு வெட்கி அவ 
வுடை நெஞ்சிற்பட் டுருவிப் போயிற்று. னைப் பழித்துப் பாடுதற்காக அவனது முடி 
அந்நிலையே அறிவொருவடிவாந் திருவுருத் சூட்டு மங்கலநாளிற் சோழன் றன் புல 
தளர்வார் இவை யெல்லாம் சோழன் வனை விடுத்து வசைபாடச் செய்தனனெ 
செய்த வஞ்சமென்று குறித்துணர்ந்து னவும் , போந்த சோழநாட்டுப் புலவன் 
அம்புபோந்த வழியே நோக்கி அவனைக் தான் பாடிய வசைப்பாட்டிற்கு நன்றாகவே 
கண்டு , சோழனெய்த போது கம்பர் பா பொருள் கூறினான் எனவும் , அது கேட்டுப் 
டியது " வில்லம்பு சொல்லம்பு மேதகவே பாண்டியன் அவனுக்குப் பரிசில் நல்கி 
யானாலும் , வில்லம்பிற் சொல்லம்பு வீறு னான் எனவும் , புலவன் பழிகூறவந்தா 
டைத்து- வில்லம்பு , பட்டுருவிற் றென் னன்றிப் பரிசில்பெற வந்தானில்லை யாத 
னையென் பாட்டம்பு நின்குலத்தைச் , சுட் லால் மறுத்தான் எனவும், பாண்டியன் 
டெரிக்கு மென்றே துணி " ( தமிழ் நாவ அதுகேட்டு நீபழிகூற வந்தனையாயின் 
லர் சரிதை) என்னும் பாடலைக் கூறிச் அதற்கென்பாற் காரியமில்லை கம்பரைக் 
சபித்துவிட்டுத் தம்மா ருயிர்த்துணைவனான கொன்ற கொடும்பழியையுடைய சோழன் 
சடையவள்ளலது அரிய பெரிய நன்றியை பாலே அது கூறற்குச்செல்க என்று கூறி 
யே நினைந்து நினைந்து நெடி துருகி ,, அப்புலவனைச் செலவிடுத்தனன் எனவும் 
கம்பர் மாணகாலத்தில் பாடிய கவி அறியப்படும் . கம்பர் இறந்தபின்னர் 
" ஆன்பாலுந் தேனு மரம்பை முதன் முக்க சோணாடு ஓரங்கற் கணபதி யரசர்களாற் 
னியுந் , தேன்பாய வுண்டு தெவிட்டுமனந் - படையெடுத்து வெல்லப்பட்டுச் சோழரது 
தீம்பாய் , மறக்குமோ வெண்ணை வருச பெருமை யெல்லாம் போய் அவ்வரசர் 
டையா கம்ப , னிறக்கும்போ தேனுமினி வமிசமும் அருகித்தொலையத் தலைப்பட்ட 
( தமிழ் நாவலர் சரிதை ) என்னுஞ் செய்யு தாகும் . கம்பரை அம்பாலெய்து கொன் 
ளால் அன்புபாராட்டி இக்கொடிய வுலக றவன் விக்கிரமனுக்குப் பின்னாண்ட 
த்தை நீத்து அந்தமிலின் பத் தழிவில் குலோத்துங்கனுக்குப் பின் னாசெய்திய 
வீடெய்தினர் . கம்பர் இறந்ததுகேட்டுச் இராசராசன் என்பவனாவன் . இவர் செய்த 
சோழனவைக்குரிய புலவர் பெருமக்க 

வேறு நூல்கள் : சரசுவதியந்தாதி , எசெழு 
ளெல்லாம் , கம்பர் பேரிலே பாடிய பது , திருக்கை வழக்கம் , சடகோபரந்தாதி , 
கையறம் " இன்றோநங் கம்பனிறந்தநா மும்மணிக் கோவை , கம்பர் காலம் முதற் 
ளிப்புவியி , லின்றோநம் புன்கவிகட் கேற் பிரதாபருத்ரன் காலமாகிய கி . பி . 1162 
றநா - ளின்றோதான் , பூமடந்தை வாழப் 

இந்த பதினொராம் நூற்றாண்டில் இராஜ 
புவிமடந்தை வீற்றிருப்ப , நாமடந்தை நூல் 

ராஜனாசாட்சி . சிலர் . கி.பி. 1155 என்பர். 
வாங்கு நாள் " ( தமிழ் நாவலர் சரிதை ) கம்பராமாயணம் - இது கம்பநாடராலியற் 
எனப்பாடி யிரங்குவா ராயினர் . தமிழ் றப்பட்ட இராமகதை . இவர் பாலகாண் 
நாவலர் சரிதைக்கண் கம்பனைக் கொன்று டம் , அயோத்தியாகாண்டம் , ஆரண்ய 
னென்று பழிகூறிய பாண்டியனிடத்திற் காண்டம் , கிட்கிந்தாகாண்டம் , சுந்தரகாண் 
சோழன் விட்டபுலவன் முடிசூட்டு மங்க டம் , யுத்தகாண்டம் முதலிய ஆறு காண் 
லநாட் பாடிய வசை . பாண்டியரிற் டங்களே யியற்றினர் . இதற்கு இராமாவ 
பாண்டியரிற் பாழான பாண்டியரி , லீண்டி தாரமென்றும் ஒரு பெயர் . 
ரென விட்ட வெழுத்தல்ல - பூண்டதி கம்பலம் - இது ஒன்பது சாதிகளுக்குப் 
ருப் , போகவென்றும் வேற்றூர் புகுத 

பெயர் , தோட்டி , அண்ணப்பன் , கப்பலி 
வென்று நீயிவண் விட் , டேகவென்றும் யன், சக்கிலியன் , முதலியோர் இவர்கள் 
விட்ட வெழுத்து , இதுகேட்டு நன்றா கம்பளி விரித்து அதன்மீது தாங்களிருத்த 
கவே பொருள் கூறிப் பரிசில் கொடுக்க லால் பெற்ற பெயர் . 
மறுத்தான் ; நீ வந்த காரியம் வேண்டிற் கம்பளசெட்டி - கப்பல்யாத்திரை செய்யும் 
சோழன்பாற் போகென்றான் எனத் தலைக் ஒருவணிகன் . பீலிவளையென்பவள் தான் 


சம்பளபர்க்கி 


350 


கயமனார் 


பெற்ற பிள்ளையை நெடுமுடிக்கிள்ளியிடம் மார் , எனப் பட்டுப் பொன், இரும்பு , பித் 
சேர்ப்பிக்கும்படி இவனிடத்துத் தந்தனள் . தளை , கருங்கல் முதலிய இந்த வேலைகளைச் 
( மணிமேகலை ) . 

செய்தலால் பஞ்சாளத்தார் எனப்படுவர் . 
கம்பளபரீகீகீ- ( யது . ) அந்தகன் குமரன் . இவர்கள் தங்களை விஸ்வகுல , ஜநகர் , அஹீ 
இவனுக்குக் கம்பளபர்விஷன் எனவும் மர் , ஜநார்த்தனர் , உபேந்திரர் முதலிய 
பெயர் . 

கோத்திரத்தர் என்ப . இவர்களிற் சிலர் 
கம்பளன் - 1. பாதாளவாசியாகிய ஒரு தங்களை விச்வப்பாமணர் என்பர் . இவர்கள் 
நாகன் . 

பிராமணர்போல் வேடம் பூண்டிருப்பர் . 

. 
2. குவலயாசுவனுக்கும் அசுவதான் கம்மாளர் கருவிகள் - வாள் , கத்திரி , உளி, 
என்னும் நாகராசனுக்கும் நண்பன் . 

இழைப்புளி, சிறு இழைப்புளி, கொட் 
கம்பளாசுவன் ஒரு நாகன் . 

டாப்புளி, இடுக்கி , குறடு , சம்மட்டி , துரு 
கம்பளை - ஒரு நதி ; இது இலங்கைத் தீவிற் த்தி , சுத்தி , 

சுத்தி , அறம் , தொளைப்பணம், 
சமனொளி மலையிலிருந்து உண்டாவது . தொளைப்பணக்கோல் , கடைச்சல் சக்கரம் , 
(திருவிளை .) 

பணை , குறடு , கம்பாஸ் , உலைக்களம் , அளவு 
கம்பாநதி- காஞ்சியிலுள்ள ஒரு தீர்த்தம் , கோல் , வெட்ரம்பு , முதலிய . 
இது பார்வதியாரின் சிவபூஜை நிலையினை கம்மாறு வெற்றிலை - வெற்றிலையில் ஒரு 
அறியும்படி சிவமூர்த்தியால் வருவிக்கப் பகுப்பு . இவ்வெற்றிலையால் சலதோஷம் , 
பட்டது . 

சிரோபாரம் , சந்தி , மாந்தாக்கினி, சுரக் 
கம்பீரன் - இரபசன் குமரன் . 

கின்னரோகம் , வயிற்றுவலி , உப்பிசம் 
கம்பு - இது , ஒருவகைத் தானியம் , இது இவை ஒழியும் . 
பெரும்பாலும் ஜர்மனி ருஷியா தேசங்க கம்மியன் - இலைவாணியன் பாத்தியைக் 
ளில் விளைவிக்கப்படுகிறது . இது, குடியா கூடின தனாற் பிறந்தவன் . ( அருணகிரி 
னவர்களுக்கு எளிய ஆகாரமானது . இது புராணம் ) . 
எங்கும் விளைவது . இங்கிலாந்தில் இது , கயத்தூர் கிழான் - இவர் கடைச்சங்க மரு 
ஆடு மாடுகளுக்குதவிய ஆகாரமாம் , இதன் விய புலவர்களில் ஒருவர் . இவர் ஊர்கயத் 
தட்டையால் வீடு மூடுகிறார்கள் . 

தூர் என்பது போலும் பிறப்பால் வேளாண் 
கம்மர் - தெலுங்கு நாட்டு உழவர். இவர்கள் , குடியினராக இருக்கலாம் . ( குறு.கூடுச . ) 
கம்மர் , காபு , ரெட்டி , வெலமர் , தெலகர் கயமனார்- ஒரு தமிழ்ப் புலவர் கடைச்சங்க 
எனப்படுவர் . இவர்கள் முதலில் அரசர்க் மருவியவர் . இவர் பாலைத்திணையில் உடன் 
குப் போர்ச் சேவகராயிருந்து பின் உழவ போக்கையும் அதனை யடுத்த செவிலி 
ராயினர் . இவர்களின் பெண்மக்கள் அரக்க புலம்பல் நற்றாய் புலம்பல் , மனை மருட்சி 
ரால் துன்புற்று லக்ஷ்மியைப் பிரார்த்திக்க கண்டோரிரக்கம் முதலாய புலம்பல்களை 
அவள் ஒரு கம்மல் கொடுக்க அவர்கள் 

யும் பலவாறாகச் சிறப்பித்துப் பாடவல்ல 
100 - வருடம் அதை ஆராதிக்க அதிலிருந் வர் . அங்ஙனம் பாடிய பாடல்களனைத்தும் 
து பலவீரர் தோன்றி அரக்கரை அழித் கேட்போரின் கன்மன த்தையும் கரைக்கும் 
தனர் ஆதலால் இவர்களுக்கு இப்பெயர் தன்மையன . அகத்திலன்றிப் புறத்திலும், 
வந்தது என்பர் . அரசனது கம்மல் எதிரி 

புலம்பற்றுறையாகிய முதுபாலையைப் 
கைப்பட்டுக் காணாதபோது போர் செய்து பாடியுள்ளார் ( புறம் உருச ) ( முதுபாலைகா 
காத்தவர் கம்மர் . போர்க்காற்றாது வெளிப் வலனிறப்ப ஏனையோர் புலம்பல் ) ஆகவே 
பட்டவர் வெலமர் . இவர்கள் கோத்திரம் இவர் இருதிணையிலும் புலம்பல் பாடவல் 
செட்டிபூலா , குருகொல்லு , குலகாலு , உப் லவராய் விளங்குகிறார் அகம் கசடு - ல் 
பாலா , செருகு , ஒல்லோட்லா , எனமல்ல அன்னியும் , திதியனும் பொருத தனைக்கூறு 
என்பர் . ( தர்ஸ்டன் .) 

தலால் அவ்விருவர் காலத்துக்கும் பிற்பட் 
கம்மாளர் - இவர்கள் கம்மத் தொழில்களை டவராவார் . கழங்குக்குறி பார்க்கும் நெறி 
மேற்கொண் டிருத்தலால் இப்பெயர் யை வெகுதெளிவாகக் கூறியவர் இவரே 
கொண்டனர் . அன்றிக் கண்ணை ஆளுகிற அகம் - ககரு அழிந்த பாலையை வளமுடை 
வர் எனும் பொருளில் கண்ணாளர் எனவும் யதாக்கிக்கூறும் இவரது ஆற்றல் மிகநன்று , 
பெயர் பெற்றிருத்தல் கூடும் . இவர்கள் அகம் - உருகூ உடன் போக்கின் கண் 
தட்டார், கன்னார் , தச்சர் , கல் தச்சர் , கரு தோடு நின்று போக்கினை மறுத்து அஞ்சு 


அறத் 


கயமுகாசுரன் 


351 


கயாசுரன் 


வித்ததாகப் புதியநெறி காட்டி எழுதிய 

ணிப் பெருங்குரற்பாய்ச்சி யழக்கேட்டு 
வர் இவரே ; நற் - கஉ . இதனைப் பெரிதும் சோழநாட்டின் மீது படைகொண்டு சென் 
பாராட்டி இந்நெறியே நக்கீரனாரும் உரை று ஆங்கிருந்த ஈழநாட்டுக் குடிகளை மீட் 
கூறிபோயினாரென்றால் அவர் பாடலின் 

ச்ெ சென்றனன் ( மகாவம்சம் .) 
சிறப்பு இவ்வளவின தென் றளவிடற் இவன் இப்பெயர் கொண்டவர்களில் 
பாலதோ ? இறையனாரகப்பொருள் உகம் ஒருவன் இற்றைக்கு 1750 - வருஷங்களு 
சூத்திரவுரை, புண் + தாள் = புட்டாள் க்கு முன்னிருந் தவன் . கி . பி . 113 - முதல் 
எனப் புதுவி திவகுத்தவரில் இவருமொரு 

135. முதற் கயவாகின் காலம் கி . பி . 179 , 
வர் நற் . உ எசு தலைமகன் தலைமகளாகிய 

201 என்பர் . இப் பெயர் கொண்டவர் 
இருவருடைய தாயர்களும் 

ஒருவரை 

வேறு சிலரும் இலங்கை யாண்டனர் . 
யொருவர் கடிந்து கூறும் வழக்கு இந்நாள் கயன் - A. உந்முகனுக்கு நட்வலையிட முதி 
போலப் பண்டு முள தென்பது இவர் பாட த்த குமரன் . 
லாலறியலாம் நற் உகங . முன்னாளில் B. அதூர்த்தரஜன் குமரன் . இவன் பல 
காலாற் பந்துருட்டும் வழக்குளதென்பது யாகங்களியற்றி இராசவிருடியானவன் . 
நற் கூ உசம் பாடலால் விளங்கும் . இன் 0. பிரியவிருதவம் சத்தரசன் . அநேகம் 
னும் நன்றாக ஆராயுங்கால் இவர் உலக அசுவமே தமியற்றி இந்திர உலகத்துச் 
வழக்கமுற்றும் தெளிவாக அறிந்தவரென் சுகித்திருந்தவன் . 
று தோன்றுகின்றது . இவர் பாடியனவாக D. சுத்தியமன் குமரன் . 
நற்றிணையில் ஆறு ( கஉ , ககஅ , உஎசு , E. ஒரு அரசன் . இவன் அக்கிப் பிர 
உக கூ , கூ 05 , உச , ) பாடல்களும் , சாதத்தினால் போக விருப்பமில்லாது கங் 
குறுந்தொகையில் நாலும் அகத்தில் பன் கைக் கரையில் யாகசாலையுண்டாக்கி அவ் 
னிரண்டும் , புறத்தில் ஒன்றுமாக இருப 

விடத்தில் தன் பெயரால் ஆலவிருக்ஷங்களை 
த்து முன்றுபாடல்கள் கிடைத்திருக்கின் யுண்டாக்கித் தீர்த்தமும் எடுப்பித்தவன் . 
றன . 

F. பிரகஸ்பதியின் குமரன் . 
கயழகாகான்- கசமுகாசுரனைக் காண்க . கயா -- ஒரு தீர்த்தம் காசியிலுள்ளது . இதில் 
கயவாகு -1. இலங்காபுரி யரசன் . இவன் பிதுர்க்களை யெண்ணிச் சிரார்த்தாதிகள் 
தன் நகரத்தில் பத்தினியாகிய கண்ணகிக் செய்யின் வேறு சிரார்த்தம் செய்யவேண் 
குக் கோயில் கட்டி விழாச் செய்வித்தவன் , டியதில்லை. இதன் கரையிலுள்ள அக்ஷய 
(சிலப்பதிகாரம் ) 

வடமென்னும் ஆலமரத்தடியில் சிரார்த் 
2. இவன் ஸ்ரீ சங்கபோதியெனும் பெய தஞ் செய்வர் . இதற்கருகில் புத்தகயை 
ருடன் புத்தனாய் இலங்கையாளுகையில் யென்று ஒன்றுண்டு அங்குப் புத்தனிருந் 
பாசுபதர் சிவபூசைக்கு மலரெடுத்துச்சென் தனன் என்பர் . 
றனர் . அம்மலரைப் புத்தர் எறிந்ததினால் கயாகார் கயாகரமெனு நிகண்டு செய்த 
புத்தரைப் பாசுபதர்கடலிற் றள்ளினர் . ஆசிரியர் . இவர் இராமேச்வரத்தில் இருந்த 
இதனை உணர்ந்த புத்த அரசன் சிவனைப் வரென்றும் குலத்தால் வேதியர் என்பதும் 
புத்தனாக்குகிறேன் என்று புறப்பட இர தெரிகிறது . இவர் இராமநாதர் மீது கோ 
ண்டு கண்ணுங்கெட்டன . அரசன் மயங்கி 

வையொன்று பாடின தாகத் தெரிகிறது . 
வேண்டச் சிவமூர்த்தி வேதியர் போல் கயாசுரன் -4 , இவன் மகிடாசுரன் புதல்வன். 
வந்து விபூதி பிரசாதிக்க அரசன் சிவசிவ இவன் பிரமனையெண்ணித் தவம்புரிந்த 
என்று நெற்றியிலுங் கண்ணிலுந் தரித்துக் 

னன் . பிரமதேவர் தரிசனந்தர அவரை 
கொள்ள ஒருகண் தெரிந்தது . 

நோக்கிச் சகலரையும் வெல்லப்பெருவாங் 
சன் திரிகோணமலை சென்று தீர்த்தத்தில் களைக் கேட்டனன் . பிரமதேவர் , நீ தேவர் 
ஸ்நாகஞ்செய்ய இரண்டு கண்களும் ஒளி முதலிய திரிலோகத்தவரையும் வெற்றி 
பெற்றன. ( தக்ஷிண கைலாச தலபுராணம் ) பெறுக , ஆயின் சிவமூர்த்தியிடஞ் செல்லா 

3. இவன் சிங்களத்தரசன் . இவன் ஒரு தொழிக என வரந்தந்து மறைந்தனர் . 
நாள் இரவு நகர்சோதனைக்கு வருகையில் அசுரன் வரத்தின் வலியால் தேவர் முதலி 
கிழவி ஒருத்தி பல நாட்களுக்கு முன் கரி யோரை வருத்திவந்தனன் . ஒருமுறை 
காற் சோழன் அந்நகரத்துக் குடிகளைச் தேவரைவருத்தத் தேவர் சிவமூர்த்தியிடம் 
சிறையாகக்கொண்டு சென்றதை யெண் அடைக்கலம் புகுந்தனர். அத்தேவரைப் 


பின் அர 


கயாசுரன் 


352 


கரந்தமன் 


கயை 


கரடி 


பின்றொடர்ந்து அசுரனும் சிவசந்நிதிமுன் ருந்த நடுவெலும்பை நீக்கிப் பதித்தனர் . 
சென்றனன் . சிவமூர்த்தி உக்கிரத்திருவுரு அதுவே கயாபிண்ட சிரார்த்தமிடுஞ் சிலை , 
வுடன்றோன்றி அசுரனது மத்தகத்தில் இவன் உடம்பின் நடு எலும்பினால் விச்வ 
திருவடியூன்றித் தோலையரித்து உடுத்த கர்மன் விஷ்ணுவிற்குக் கதாயு தஞ்செய்து 
னர் . இவன் சிவமூர்த்தியை யெடுத்து விழு கொடுத்தனன் . ( ஆக்னேய புராணம் .) 
ங்கச் சிவமூர்த்தி அவனுடலினின்று வெளி - கயாவைக் காண்க , 
ப்பட்டு அவன்தோலை யுரித்து உடுத்தனர் . காசரா-- ஒரு இருடி பாஸ்கார் குமரியிடம் 
எனவும் புராணம் , இவனைக் காசியில் சிவ இருக்கு வேதம் ஓதியவர் . 
மூர்த்திசூலத்தாற்குத்தி உலர்த்தித் தோலை காஞ்சன் - குதோவரியின் குமரன் . 
பரித்தனர் எனவும் புராணம் கூறும் . 

இது காட்டு மிருகங்களில் ஒன்று . 
B. ஒரு அசுரன் , இவன் பலநாள் பெரு இது சற்றேறக்குறைய நான்கு அடி உய 
ந்தவஞ் செய்தனன் , இவன் தவாக்னியால் ரமும் , எட்டு 

எட்டு அடி நீளமும் உள்ளது . 
பொறுக்காத தேவர்விஷ்ணுவிடம் குறை தேகம் கனத்து மயிரடர்ந்தது . 

கரடி , 
கூறினர். விஷ்ணு இவனிடம் வந்து என் மாம்சம் , சாகம் இவ்விரண்டாலும் ஜீவிக் 
னவரம் வேண்டும் என்ன இவன் எல்லாத் கும் , இது மரம் ஏறித் தேன் கூண்டு 
தீர்த்தங்களினும் உயர்வாம் தீர்த்தமாதல் களைத் தின்னும் . செல்லுப் புற்றில் வாய் 
வேண்டும் என்ன விஷ்ணு அங்கனம் வைத் துறிஞ்சும் , இதற்கு முகம் நீண்டு 
ஆகுக என்று வாந்தந்து பிரமனை அவ இருப்பதால் பன்றி யினத்தைச் சேர்ந்த 
னிடம் ஏவி உடலின்மீது தவஞ்செய்ய தாகக் கூறலாம் . ஆனால் , பன்றியைப் 
உடம்பைக் கேட்கக் கூறினர் . அவ்வகைப் போல் பிளந்த குளம்புகள் இல்லை . இதன் 
பிரமன் அசுரனிடம் வந்து உடம்பைக் கே கால்களில் நகங்கள் உண்டு , இதைப் 
ட்க அசுரன் அவ்வாறு தந்தனன் . பிரமன் பழக்கினால் மனிதர்க்கு வசப்படும் . 
அவனுடலிற் றேவர்களை நிறுத்தி யாகத் தன்னை யெதிர்த்த பிராணிகளுடன் மனி 
தை நிறைவேற்றுகையில் பூர்ணாகுதியில் 

தனைப்போல் பின்னங் கால்களால் நின்று 
அதான் உடல்நெறித்தனன் . இதனால் யுத்தஞ் செய்து கொல்லும் . இதில் கருங் 
விஷ்ணு தர்மதேவதையை அழைத்து அவ கரடி , பழுப்புக்கரடி , வெண்கரடி , என 
னுடலில் தேவர்கள் எல்லாரும் வசித்தலால் மூவகையுண்டு . வெண்கரடி வடகடலை 
நீ சிலையுருவாக அவனுடலில் இருக்க என் யடுத்த இடங்களில் வசிக்கும் . 
றனர் . பின் தருமதேவதை தருமவிரதை சாணம் -1 , சாதக தமம் , ஒரு காரியத்திற்கு 
யென்கிற பெண்ணுருக் கொண்டு தவஞ் 

உதவியாக நிற்பதுமாம் . ( தரு ) 
செய்ய மரீசி அவளை மணந்தனர் . ஒருநாள் 

2. ஒவ்வொரு திதியையும் , இருசமபா 
மரீசி உறங்குகையில் தருமவிரதையைக் 

கங்களாகப் பிரித்தலால் ஏற்படும் ஒவ் 
கால்பிடிக்கக் கட்டளையிட்டனர் . அவ்வ வொரு பாகத்திற்குப் பெயர் , 
கை செய்துகொண் டிருக்கையில் பிரமதே காதோயம் - 1. வங்கநாட்டிற் பிரவகிக்கும் 
வர் வர இவள் அப்பணி விட்டு அதிதியாக நதி . இது இமாசல குமரியின் விவாகத்தில் 
வந்த பிரமதேவரை உபசரித்தனள் . இத சிவமூர்த்தியின் கரத்திலிருந்து உற்பத்தி 
னால் மரீசிகோபித்து நீ சிலையாக எனச் 

யானது . 
சபிக்கத் தருமவிரதை நீ வீணாக என்னைச் 2. வங்காளத்திற்கும் காமரூபத்திற்கும் 
சபித்தனையாதலால் நீயும் சங்கரன் சாப இடையிலுள்ள ஒரு நதி . 
மேற்கவென்று சிலையுருத் தாங்கித் தீயிற் A Sacred river which flows thro 
குளித்துத் தவஞ் செய்திருக்கையில் திரு ugh the Distriots of Rungpur and 
மால் முதலிய தேவர்கள் வந்து உனக்கு Dinagpur . It formed the boundary 
என்ன வரம்வேண்டும் என்ன இவள் என between the kingdoms of Bengal and 
க்கு இச்சாபம் நீங்கவேண்டும் என்றனள் . 

Kanarupu . 
விஷ்ணுவாதியர் உனக்கு அவராற் கொடுக் காந்தமன்-- A. யயாதியின் நான்காம் பேரன் . 
கப்பட்ட சாபம் நீக்கமுடியாது ஆதலால் இவன் அரசாண்டகாலத்துச் சத்துருக் 
நீ தர்மதேவ சிலையுருவாக இருக்கின் கள் இவன் இராச்சியத்தை முற்றுகை 
எல்லாத் தேவர்களும் உன்மீது வசிப்பர் செய்தனர் . அரசன் றன் மூக்கின் தொளை 
என்று அச் சிலையைக் கயன் உடம்பிலி கள் இரண்டையும் மூடிக்கொண் டிருந்த 


காணம் 


853 


கரிகாலன் 


னன். இவன் மூச்சிடம் அநேக சேனைகள் படுத்தல் , இதனைப் பிகிதாலங்காரம் என் 
பிறந்து சத்துருக்களை நாசமாக்கினர் . பர் . 
இவன் குமரன் அவீக்ஷித்து . 

கான் -1, விசிரவசுமுனிவருக்கு இராகை 
B. ( சூ . ) பலினன் குமாரன் பொருண் யல்லது புஷ்போத்கடையிடம் பிறந்தவன் . 
முழுதும் தானத்திற் செலவிட்டு வறுமைக் இவன் சூர்ப்பநகையின் ஏவலால் அரணி 
காலத்துப் பகைவராற் றுரப்புண்டு காட் யத்தில் இராமலக்குமணரை எதிர்த்து 
டிற்சென்று முனிவர் அருளால் குபோனை இறந்தவன் . இவன் சகோதரன் தூட 
நோக்கித் தவமியற்றிப் பெருஞ்செல்வ ணன் , திரிசிரன் முதலியோர் . 
மடைந்து செங்கோல் செலுத்தி ஆங்கீரச 2. கழுதைமுகமுள்ள ஒரு அசுரன் . 
சால் முத்தியடைந்தவன் , இவன் குமரன் பாலிநதியில் ஸ்நாகஞ்செய்து திருவிரிஞ் 
ஆவி தீஷன் . 

சையில் சிவபூசைசெய்து முத்தியடைக் 
10. தூர்வசு பேரன் . 

தவன் , 
D. சகாதேவனுடன் யுத்தஞ் செய்த காராளஜநகன் - ஜாகவம்சத்தாசன் . வ 

வலி 
அரசன். 

ஷ்டருடன் சம்வாதம் செய்தவன் . 
E. திருசானு குமரன் . இவன் குமான் கரான்னம் - ஒரு தீர்த்தம் , 
மருத்தன் . 

கரிகாலன் - 1. சோழர் மரபில் கரிகாலன் 
F. ( சூ .) கனியின் புத்திரருள் ஒருவன் . எனப் பெயர் அடைந்தவர்கள் வேறு சில 
காணம் ( ச ) - மனம் , புத்தி , சித்தம் , அகல் ரும் இருந்தனர் . அவர்களுள் முதல்வன் , 
காரம் , ( கக ). பவ , பாலவ , கவுலவ , தை பொருநராற்றுப் படை, பட்டினப் பலை 
துலை , கரசை , வாசை , பத்திரவா, சகுனி, கட்குத் தலைவனாகிய கரிகாலன் I. இவ் 
சதுர்ப்பாதை, நாகவா , கிமிந்துக்கினம் . னே முதற் கரிகாலன் . இவனுக்குத் திரு 
காந்துரைப்பாட்டு - இது சித்திரக் கவியி மாவளவன் எனவும் பெயர் . தஞ்சையில் 
லொன்று . ஒரு செய்யுட் பிறிதொரு இராஜ ராஜேச்சுரம் எடுத்த இராஜராஜ 
செய்யுட் சொற்புகாது எழுத்துப் பொறுக் சோழனுக்கு மூத்தவனும் , இளமையி 
கிக் கொள்ளலாம்படி பாடுவது . 

லேயே வீரபாண்டியனுடன் போரிட்ட 
காந்துவையை - குரோதன் பாரி . 

ஆதித்தன் II . இவன் இரண்டாங் கரி 
காந்தை - மாறுபட்டெழுந்தார் மாற்சரியன் காலன் II . வீரசோழிய மென்னும் இலக் 
கெடக் கைப்பற்றின நிரையை மீட்டது . கணத்தைச் செய்வித்தவனாகிய இராஜ 
( பு . வெ ). 

கேசரிவர்மன் வீர ராசேந்திரன் 1. மூன் 
காந்தையாவம் - பசுநிரையைக் கைப்பற் முன் கரிகாலன் III . கலிங்கத்துப் பரணி 
றினமை கேட்டுச் செய்யாநின்ற காரியங் கொண்டவனும் , பெரிய புராணம் பாடு 
தவிரக் கடுகினராகித் திரளுங் கூறுபாட் வித்தவனுமாகிய முதலாங் குலோத்துங் 
டைச் சொல்லியது . ( பு . வெ ) 

கனை நான்காம் கரிகாலன் IV. என்பர் . 
காபாசனன் - சூரியவம்சத் தாசன் . இவன் இந்தக் கரிகாலச் சோழர்களில் திருமாவள 
யோகியானான் . 

வன் எனும் முதலாம் கரிகாலனைப் பற்றிய 
காம் - இது இடுமருந்து . பெண்கள் புரு வரலாறாவது . சோழர்க்கு இராஜதானியா 
ஷர்களையும் , புருஷர்கள் ஸ்திரீகளையும் , யிருந்தவைகளில் தொன்மையானது உறை 
தொழிலாளிகள் யஜமான்களையும் வசமாக் யூர் . இவ்வுறை யூரையாண்ட சோழர்களில் 
கும் பொருட்டு அன்னபான தாம்பூலாதிக இளஞ்சேட் சென்னி யென்பான் ஒரு 
ளில் , பற்பல பிராணிகளின் கபால பஸ் சோழன் , இவன் அழந்தூர் வேள் மகளை 
மம் , அற்பவீர்யவிஷம் , மலமூத்ர ஔஷ மணந்திருக்கையில் இவள் கருப்பமுற்று 
தம் , ஓஷதிகளால் செய்யப்பட்டு இவேதா ஒரு ஆண்குழந்தை பெற்றாள் . சிலநாளில் 
கிய மருந்து . இவை யுண்டோரைப் பல இளஞ்சேட் சென்னியாகிய தந்தையி றக் 
துன்பங்கள் செய்யும் , 

கக் கரிகாற் பெருவளத்தான் அரசிற் 
காம்பி - சகுனி குமரன் . 

குரியனாயினும் ஊரார் கலகத்தால் தன்ன 
காவீரன் - கத்துரு தநயன் நாகன் , 

கரத்தைவிட்டு வேறு நாடுகளுக்கலைந்து 
காவுவெளிப்படுப்பணி - ஒருவாது மறை திரிந்தனன் . குழப்பம் தவிர்ந்தபின் அரசி 
த்த செய்கையைத் தான் அறிந்த கருத் லாக்குறையால் அமைச்சராதியர் அரசயா 
தோடு கூடிய தன் செய்கையால் வெளிப் னையை யலங்கரித்துவிட அது கருவூரில் 


கரிகாலன் 


854 


கரிகாலன் 


நடா 


ஒளிந்திருந்த கரிகாலனைத் தலைமிசை 
கொண்டுவந்தது . இதைக்கண்ட ஞாதிகள் 
பொறாமையால் கரிகாலனைச் சிறையில 
டைத்து வைத்தனர் . இவனிருந்த சிறைச் 
சாலையைச் சிலர் தீயிட்டனர் . இதற்கு 
அஞ்சாத திருமாவளவன் , சிறையிலிருந்து 
தீயிற் குதித்து வெளிவந்து தன்மாமன் 
இரும்பிடர்த் தலையன் உதவி பெற்றுப் 
பகைவரை யடக்கிச் செங்கோல் செலுத்தி 
னன் . இவன் பகைவர்கொளுத்திய தீயைக் 
கடந்து வெளிவந்த காலத்து இவன் கால் 
கள் கரிந்தமைபற்றி இவன் கரிகாலன் 
எனப்பட்டனன் . இவனரசுரிமை யெய்திச் 
சீர்காழி தாலூகா) நாங்கூர் வேள் மகளை 
மணம்புணர்ந்தனன் . இவனுக்குச் சேட் 
சென்னி நலங்கிள்ளி , நெடுங்கிள்ளி, மா 
வளத்தான் , என மூன்று ஆண்மக்களும் , 
ஆதிமந்தியார் என ஒரு பெண்மகவும் 
பிறந்தனர் . இவன் வெண்ணி எனும் இடத் 
தில் பகைவராகிய குறுநில மன்னரையும் 
இருபெரு வேந்தரையும் வென்றான் . 
இவன் வெற்றியைப் பொறாத ஒன்பது 
வேந்தர் ஒருங்குகூடி வாகையெனு மிடத் 
தில் போரிட்டுப் பின்னிட்டனர் . இவன் 
அருவாநாட்டின் மீது படைகொண்டு செ 
ன்று ஆண்டிருந்த குறும் பாசரையோட்டி 
அந்நாட்டை ( 24) கோட்டங்களாக வகுத்து 
வேளாளரைக் குடியேற்றினான் . இவன் 
அருவா நாட்டிலிருந்த காமக்கோட்டத் 
திருப்பணி செய்து வழிபடக் களித்த சாத் 
தனார் இவற்குச் செண்டு எனும் ஆயுதத்தை 
உதவினர் . இச்செண்டே இமயவரையைத் 
திரித்த காலையில் உதவிய செண்டாம் . 
பின் வடநாடு சென்று வடுகரை வென்று , 
பின் அருவா நாட்டின் வடக்காகிய மலை 
யமா நாடடையடைந்து அதற்கு இரா 
ஜதானியாகிய திருக்கோவலூரை யாண்ட 
மலையமான் நண்பனாதலின் அவனை 
விட்டுப் பன்றி நாடு (நாகப்பட்டினம் ) 
அடைந்து ஆங்கிருந்த எயினர் , நாகர் , 
ஒளியர் என்பவரை வென்று பாண்டி 
நாடு சென்று பாண்டியனையடக்கிச் சேரர் 
நாடாகிய , பூழி , குடம், குட்டம், வேணாடு , 
கற்கா எனும் நாடுகளுக்குத் தலைநகராகிய 
வஞ்சியை யாண்டிருந்த குடவரை அட 
க்கிப் பொதுவர் எனும் முல்லை நிலத்தலை 
வரையும் , இருங்கோவேள் முதலிய ஐம் 
பெருவேளிரையும் வென்று , அடங்காது 
வடவரை செல்ல இமயம் இவன் செல 


வைத் தடுத்ததால் சினந்து சாத்தன்கொ 
த்ெத செண்டால் அதனைத் திரித்துப் புலிக் 
கொடியை அதன்மீ தெழுதி மீண்டனன் . 
மீளுகையில் வச்சிரநாட்டரசன் ( பண்டில் 
கண்ட்) இவனுக்கு முத்துப்பந்தர் தர அத 
னைக் கைக்கொண்டு , ஆங்குநீங்கி மகதநாட 
டைந்து அந்நாட்டரசன் போரிட்டு முடி 
யாது பட்டி மண்டபந்தரப் பெற்று , அவ 
ந்தியரசன் வாயிற்றோரணந்தாப் பெற்று 
மீண்டு , இலங்கை மேற்சென்று முதற்கய 
வாகுக்கு முன்னரசனாகிய சிங்கள மன்ன 
வனை வென்று ஆங்கிருந்த பன்னீராயிரம் 
குடிகளைச் சிறைகொண்டு தன்னா டடைந் 
தனன். இவ்வரசன் காலத்துச் சோணாட் 
டரசர் ஆட்சி இமயம் முதல் சிங்களம் 
வரையில் பரவியிருந்ததென அறியலாம் . 
இவன் தன் கீழ்வாழ்வார் மகிழவும் வேற்று 
நாட்டார் தம் நாட்டில் வந்து வாணிகம் 
த்தவும் செய்தவன் . இவன் தன்னாடு வளம் 
பெருகக் காவிரிக்கு அணை கட்டுவித்தான் . 
காவிரி அணை கட்டுவதற்குச் சற்றுத் தடை 
செய்திருந்த வடநாட்டுப் பிரதாபருத்திரன் 
கண்ணைக் குத்தினான் என்பர் . இவன் 
காவிரியால் நாட்டை வளமுறச் செய்து 
தன்னாட்டை வாணிபத்தாலும் வளமுறச் 
செயவெண்ணித் தன் இராசதானியைக் 
காவிரிப்பூம்பட்டினத்திற்கு மாற்றினான் . 
இக்காவிரிப்பூம்பட்டினம் முன்னர் காகந் 
தன் எனும் வேந்தனால் ஆளப்பட்டமையின் 
இதற்குக் காகந்தியென்று ஒரு பெயர் . 
வங்காளத்தின் தலைநகராகிய சம்பாபதியி 
னின்று வந்து இங்குக் குடியேறிய தமிழர் 
தமது பழம்பதியின் பெயர் மறவாதிருக்க 
இதற்குச் சம்பாபதி யெனப் பெயரிட்ட 
னர் . இதற்குப் புகார் எனவும் ஒரு பெயர் . 
இது காவிரி கடலுடன் கலக்கு முகத்வாரத் 
திலுள்ளது . இதனுள் மரக்கலங்கள் தடை 
யின்றி வந்து தங்குவதற்கு முற்காலத்து 
இடமிருந்தது . இதில் பிறநாட்டு வர்த்தகர் 
வந்து தங்கி வாணிகம் செய்தனர் . ஆதலால் 
சோணாடு வாணிபத்தில் மிகுந்தது . இவன் 
காலத்துக் கல்வியும் மேம்பட்டிருந்தது . 
இவன் தன் மாமனார் இரும்பிடர்த் தலையா 
ரெனும் புலவரைத் துணைகொண்டு இருந் 
தனன் . இவன் புலவர்களை ஆதரித்துப் பரி 
சளித்து அவர் சொல்வழி ஒழுகினன் . 
இவன் காலத்து மதுரையில் தமிழ்ச்சங்க 
மிருந்த தாகையால் அதிலிருந்த புலவர்க 
ளிற் பெரும்பாலாராகிய பரணர் , நக்கீரர் , 


கரிகாலன் 


355 


கரிகாலன் 


ரையை 


மாமூலர் , உருத்திரங் கண்ணனார், முடத்தா 
மக் கண்ணியார் , கருங்குழலாதனார் , கழாத் 
தலையார் முதலிய நல்லிசைப் புலவர்களு 
க்கு வேண்டிய கொடுத்து உபசரித்தமை 
யின் அவர்கள் இவனைத் தாமியற்றிய நூல் 
களில் புகழ்ந்தனர் . இவன், தன்னையும் 
புகாரையும் புகழ்ந்து பாடிய உருத்திரங் 
கண்ணனார்க்குப் பதினாயிரம் பொன் பரி 
சளித்துப் பட்டினப்பாலை கொண்டனன் . 
இவன் காலத்து இவன் குமரி ஆதிமந்தி 
யார் எனும் பெண்கவியுடன் வேறு பெண் 
கவிகளு மிருந்தனர் . இவன் அரசில் பல 
சமயங்கள் பரவியிருக்கினும் இவன் சைவ 
சமயத்தைத் தழுவினவன் என்பது கச்சி 
நகரில் ஏகம்பர் திருப்பணியாலும் திரு 
ஞானசம்பந்த நாயனார் இவனைப் புகழ்ந் 
திருத்தலாலும் , பல வேள்விகளை முடித்த 
லானும் , அறியலாம் . இவன் காவிரியின் 
கரைகண்டு நாட்டிற்குப் பெருவளத்தை 
யுண்டாக்கின தால் இவனுக்குப் பெரு 
வளத்தான் என ஒரு பெயர் . பின்னும் 
காவிரிப்பூம்பட்டினத்தைத் தலைநகராகக் 
கண்டு வாணிகத்துறையை வளம்படுத்த 
மையின் திருமாவளவன் எனவும் கூறப் 
படுவன். இவன் காலம் சிலர் செங்குட்டு 
வன் காலமாகிய கிபி . 119 - ம் நூற்றாண் 
டென்பர் . இவன் செங்குட்டுவனுக்கு முன் 
நான்காவதான சேரமான் பெருஞ்சேரலா 
தனுடன் பொருது புநங்கண்டதனாலும் , 
இவன் சிங்களத்திவிருந்து சிறைகொண்டு 
வந்த ஈழநாட்டுக் குடிகனை ஒரு ஏற்றாண் 
டிற்குப்பின் சோழருடன் பொருது சுய 
வாகு மீட்டமையானும் , திருமாவளவன் 
புண்ணியதிசை முகம்போகிய வந்தாள் .! 
எனவும் , " கரிகால்வளவன் நீங்கிய நாள் 
கரிகால்வளவன் தண்பதங் கொள்ளும் 
தலைநாட் போல " எனவும் கூறியவாற்றா 
லும் இவன் செங்குட்டுவன் காலத்திற்கு 
ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னிருந்தவன் . 
அதாவது முதனூற்றாண்டின் இடையில் 
இருந்தவனாக எண்ணப்படுகிறான் . ( கரி 
காலன் சரிதை. ) 

2. இவன் பராந்தகச் சோழன் குமரன் . 
பராந்தகச் சோழன் சாரமாமுனிவர் , செவ் 
வந்தீசர் பொருட்டு நாகலோகத்திலிருந்து 
கொண்டு வந்து வைத்த நந்தவன புஷ் 
பங்களை நாடோறும் இவன் ஏவலாளர் 
கொண்டு வந்து இவன் மனைவியிடத்துக் 
கொடுக்க அவள் அதனைச் சூடவும் , அர 


சன் மனைவியிடம் வைத்த விருப்பத்தால் 
முனிவர் கூறியும் கேட்காதிருந்தனன், 
முனிவர் அரசனது செருக்கறிந்து சிவ 
மூர்த்தியிடம் முறையிடச் சிவமூர்த்தி 
இன்னும் சில நாட்களில் இவ்வுறையூர் 
மண்மாரி பெய்தழியும் அஞ்சவேண்டாம் 
என் றனர் . அவ்வாறே சில நாள் 
பொறுத்து மண்மாரி தொடங்கிப் பெய்து 
கொண்டு வருகையில் அரசனும் கர்ப் 
பிணியாகிய தன் மனை வியும் உயிர் 
பிழைக்க ஒரு குதிரைமீதேறி ஊரெல்லை 
யைக் கடக்கத் தொடங்குமளவில் மண் 
மாரி விடாது பற்றக்கண்டு விரைந்து குதி 

விட்டனன் . இடையிலிருந்த 
ஆற்றைக் கடக்குமுன் அரசனை மண்மாரி 
தொடர்ந்து முழுகச் செய்தது . மனைவி 
ஆற்றிலகப்பட்டு வெள்ளத்தின் வழி சென் 
று செருக்குவார் பாளயத்தி லொதுக்கு 
ண்டு அங்கிருந்த முனிவரால் ஆதரிக்கப் 
கப் பெற்றனள் . பின்பு சிலநாள் பொறு 
த்து அரசி ஒரு ஆண்குழந்தை பெற்ற 
னள் . அரசிழந்த உறையூரார் சிவாக்கி 
னைப்படி பட்டத்துயானையை அலங்கரித் 
துவிட அந்தயானை செருக்குவார் பாளயஞ் 
சென்று விளையாடிக் கொண்டிருந்த உறை 
யூர்ச்சோழன் புத்திரனைத் தூக்க அப்பிள்ளை 
யானைக்கு அசையா திருந்தனன் . அங்கி 
ருந்த முனிவர் அரசியை நோக்கி நீர் ஒரு 
கரிக்கோட்டால் அப்பிள்ளையின் காலில் 
ஒரு கோடு கிழியும் என்றனர் . அவ்வகை . 
தாய் புரிய பானை எளிதாகப் பிள்ளையைக் 
தூக்கிச் சிரத்தின்மேல் வைத்துச் சிங்காத 
னத்தி லிருத்தியது . அதுமுதல் இவன் 
கரிகாற்சோழன் எனப்பட்டனன் . இவன் 
காவிரிக்கரையில் பல சிவப்பிரதிட்டை 
செய்தனன் . அவைக்கணிருந்த முதியோர் 
பலர் இவன் இளையன் ஆதலின் , தம்முள் 
மாறாயினார் முறை சொல்லானென்று 
எண்ணிய எண்ணமறிந்து , தான் முதிய 
ரைப்போல் நரை முடி கொண்டு கொலு 
விருந்து முடிவு கூறினன் என்ப . இவன் 
மீது முடத்தாமக் கண்ணியார் பொருநராற் 
றுப் படைபாடிப் பரிசுபெற்றனர் . இப் 
பெயர் கொண்ட வேறொரு சோழன் இரு 
ந்திருக்கலாம் ; அவருள் ஒருவன் பட்டினப் 
பாலை கொண்டவன் . மற்றவன் வீரபாண் 
டியருடன் போரிட்டவன் . இவன் தஞ்சை 
க்கோயில் எடுப்பித்த இராசராச சோழனு 
டைய தமயன் . இவன் பிறக்கும் காலை 


கரிகாலன் 


896 


கருங்கிரந்தி 


ன 


வன். 


வில் சல்லான் வருமளவும் தாய் தலைகீழாக பெயராற் கட்டுவித்து தான் கட்டிய ஆல 
இருந்து அக்காள் வந்தபின் குமரனைப் யத்தில் மூடிய பாவுகல்லிற்காகக் கிழவி 
பெற்றாள் என்பர் . இக்கதை 

யிடத்துத் தானம் வாங்கித் தொண்ணூறு 
செங்கட் சோழநாயனார் கதையிலும் கூறப் வருஷம் ஆண்டு தன் குமரன் பீமசோழ 
பட் டிருக்கிறது . இவன் இளஞ்சேட் னுக்குப் பட்டங்கட்டி நற்கதி யடைந்தவ 
சென்னியின் புதல்வனென்றும் கூறுவர் . 

இப்பெயர் கொண்டான் ஒருவன் 
இவன் சேரன் , பாண்டியன் இருவரையும் சாத்தனிடஞ் செண்டு பெற்று அச்செண் 
வெண்ணில் என்ற ஊரில் தாக்கி வென்ற டினால் மேருவைத் திரித்து மீண்டும தனை 
னன் , கருங்குழலாதனாரால் பாடப்பெற்ற முன்னிருந்தபடி நிறுத்தி அதனிடைப் 

இவன் வடநாடு புக்கு வச்சிரம் , புலிக்கொடி பொறித்துத் தன் வெற்றி 
மகதம், அவந்தி எனும் தேயத்தரசர்களை வடநாட்டிற் செல்ல ஆண்டானென்பர் . 
வென்று அவர்பால் முத்துப்பந்தர் , வித்யா கரிக்குருவி - இது கருநிறமுள்ள பணி . வயல் 
மண்டபம், வாயிற்றோரணமும் பெற்றான் களில் வெட்டுக்கிளி முதலியவற்றைத் 
என்பர் . 

தின்று ஜீவிப்பது . இது எருது ஆடுகள் 
3. இவன் பாரி கஞ்சனாங்கி இவனுக்கு மேயுமிடத்து அவற்றின் மீதேறி அவை 
ஆசாரியர் கஞ்சனூர் ஆழ்வார் என்கிற மேய்கையிலிடம் விட்டுப் பெயரும் பூச்சி 
அரதத்தர் , இவனுக்குக் கருங்குட்டம் வா 

முதலியவற்றைத் தின்பது . இதற்கு வலி 
நருமதை சென்று 

ஸ்நாகஞ் செய்து யவன் எனவும் பெயர் கூறுவர் . இதன் 
பாணலிங்கம் கொண்டுவந்து காஞ்சீபுர வால் இருபிளவாகத் தோன்றும் . 
த்திலிருந்த சிற்பியின் பன்னிரண்டுவயசு கரிநாள் - வருந்தேதிகள், சித்திரை சு , கடு , 
குமரன் சொற்படி ஆலயம் முதலானவை 

வைகாசி , எ , கசு , கஎ , ஆனி , க , சு , ஆடி , 
கட்டி முடிப்பித்து இருந்தனன் . ஒருநாள் 

உ , க 0 , 20 , ஆவணி , உ , க , உஅ , புரட் 
அரசன் கனவில் சிவமூர்த்தி சென்று அர 

டாசி.கசு , உக , ஐப்பசி -சு , 20, கார்த்தி 
சனே உன் தருமத்தில் கிழவிகொடுத்த 

கை முதற் சோமவாரமும் , க , க 0 , கஎ , 
நிழலில் இருக்கின்றேன் என அரசன் 

மார்கழி - சு , க , கக , தை - க , உ , கூ , கக , 
திடுக்கென்று விழித்து விடிந்தபின் சிற்பி 

கஎ , மாசி -கரு , கசு , கஎ , பங்குனி- சு , கரு , 
களை அழைப்பித்து நடந்தவைகளை விசா 

கக . இவற்றில் சுபகாரியங்கள் விலக்கப் 
ரித்தனன் . சிற்பிகள் அரசனை நோக்கி 

படும் . 
ஒரு கிழவி எங்கட்கு வேண்டிய காலத்தில் 
அன்னம் , தாகஜலம் , தாம்பூலம் கொடுத் 

கரிவாயு - நிலக்கரியிலுண்டாம் வாயு நிலத் 

தைவிட்டு மேல் தோன்றியவுடன் உஷ் 
துபசரித்தனள் . அவளை நாங்கள் உனக்கு 
என்ன வேண்டுமென்று கேட்டோம் . 

ணத்தால் தீப்பெற்று எரிகிறது . இதனால் 

தீபம் எண்ணெயில்லாம லெரிவது கண்டு 
அவள் என் வீட்டில் ஒரு கருங்கல் இருக் 

பிடிக்கப்பட்டது. 
கிறது. அதனை அரசன் றிருப்பணியுடன் 
சேர்த்துக்கொள்ள வேண்டிய தென்று 

கரீசன் - சிவகணத் தலைவரில் ஒருவன் , 
வேண்டினள் . நாங்கள் அதைப் பார்த்த குருக்கன் - 1. யதுகுலப் புரோகிதன் . பல 

ராமகிருஷ்ணருக்குப் பெயரிட வசுதேவ 
தில் அது அந்தராளத்திற்கு வேறு துண்டு 
கள் வேண்டாது ஒரே பாப்பாக இருக்கு 

னால் அனுப்பப்பட்டவன் . 
மென எங்கட்குத் தீர்மானமாதலால் அதை 

2. சிரிக்குத் தந்தை ( புமன்யன் ) பூரு 

வம்சத்தவனாகிய உமன்யன் குமரன் , 
யந்தாராளத்தில் மூடினோம் எனக்கேட்டு 
அரசன் விசனமடைந்து சிவசன்னிதியில் கருக்குப்பட்டயர் இவர் சாணாரில் ஒரு 
ஆகாரமில்லர் திருக்கச் சிவமூர்த்தி அரசன் 

வகையார் . இவர்கள் கருக்கு மட்டையர் 
கனவில் தோன்றி அதைக் கிழவியிடத்தில் 

எனவும் படுவர் . ( தர்ஸ்டன். ) 
தானமாக வாங்கிக்கொள்ளென்று திரு கருங்கிரந்தி குழந்தைகளுக் குண்டாகும் 
வாய் மலர்ந்து அந்தர்த் தானமாயினர் . அர வியாதி . தேகக்கறுப்பு , சுரம் , பாலுண் 
சன் கிழவியைத் தானங் கேட்கக் கிழவி ணாமை , விழித்து விழித்துப் பார்த்தல் , 
தன் பெயரால் ஒரு சிவாலயங் கட்டுவித் மேல்மூச்சு , மாறுகுணம் , அலறல் , இரு 
தால் அவ்வகையே செய்வேன் என் அர மல் , குரல்கம்மல் , வயிற்றில் வேதனை 
சன் உடன்பட்டு ஒரு சிவாலயம் அவள் முதலிய குணங்களைத் தருவது . ( ஜீவ . ) 


கருங்குழலாதனார் 


867 


கருங்குழலாதனம் - கரிகாற் பெருவளத்தா 2. இவன் தாயின் அடிமை ரீக்கத்தெய் 
னைப் பாடியவர் . ( புற . நா) 

வ்வுலகஞ் சென்று அமுத கலசத்தைக் 
கருங்கை - இருவகைத்து , அது கொன்று ரெசிக்கையில் இந்திரன் கோபித்து வச்சிர 
வாழ் தொழிலினும் , வன்பணித் தொழி மெறிந்தனன் . அதைக் கண்ட கருடன் வச் 
லினும் , கன்றிய தொழிற்கையாம் . சிரத்திற்கு மரியாதையாக ஓரிற்கு கொடு 
கருசகன் - வைவச்சுவத மனுவின் குமான் . த்தனன். இதனால் இந்திரன் களித்து கட் 
கருசம் - கரூசம் காண்க . 

புக்கொள்ளக் கருடன் இந்திரனை சோக் 
சருடத்துவசன் -1 , திருமால் . 

கிச் சிறியதாயின் சொற்படி இதனைக் 
2. துரியோதனன் நம்பி . 

கொண்டுபோய் நகருக்குக் கொடுக்கின் 

றேன் , நீ கவர்ந்துகொள் என்றனன் . - 2 , 
கருடபஞ்சமி - இது சுமங்கலிகள் அனுஷ் 
டிக்கும் விரதம் . இது கருடனை நோக்கி 

இந்திரன் இவனுக்குப் பாம்புனத் 

தின்னும் வரம் அளித்தனன் , 
ஆவணிம் சுக்கிலபக்ஷப் பஞ்சமியில் அனு 

3. இவன் அமுதுடன் கருப்பையைப் 
ஷ்டிப்பது , ஒரு அரசன் குமார் எழுவரும் 

பூமியில் கொண்டுவந்து பதித்தனன் . அத 
பாம்பினாற் கடியுண்டிறக்க அப்பிள்ளைக 
எரின் தங்கை இவ்விரதம் அனுஷ்டித்துப் 

னால் தருப்பை சுத்தமாயிற்று . 

4 , இவன் வலாசுரன் என்னும் அசுர 
பாம்பின் புற்றையும் பூசித்து அப்புற்றின் 

னுடலைத் தின்று ககைத்து உமிழக் கரு 
மண்ணைச் சலத்திற்கரைத்து இறந்த தம 

டோற்காரமென்னும் மாதரத்ன முன் 
யன்மாரின் உடல்மேல் தெறித்து உயிர்ப் 

டாயிற்று . இந்த அகானது எலும்புகள் 
பித்தனள் . 

வைரமாயின . 
கருடர் - ஒரு தேவ வகுப்பினர் . 

5. இவனது வலிமைகண்டு திருமால் 
கருடன் - செம்பருந்து ஆகாயத்தில் பறந்து கேட்டுக் கொள்ள வாகனமும் , கொடியும் 
இரைதேடும் மாம்சபஷணி . செந்நிறமான ஆனவன் . 
ஒன்றரை அடி நீளமுள்ள இறக்கையை 

6. ஒருமுறை காளியன் என்னும் 
யும் வளைந்த அலகும் இரையைக் கவ்வும் காகன் சமணகத் தீவுள்ளாரை வருந்த 
நகங்களுமுள்ளது . இதற்குத் தலைமுதல் அவர்களுக்கு அபயர்தது அக்காளியனை 
பாதம்வரை- வெண்ணிறம் மேற்புறம் யமுனைமாவில் ஓடும்படி செய்றவன் . 
செம்மை . 

7. சௌபர் இருடியால் யமுனையை 
கருடன் 

-1 . காசிபருக்கு விரதையிடம் பிறக் யடுத்த தடாகத்திலுள்ள மீன்களைப் புசிக் 
தவன் , இந்திரன் செய்த வேள்விக்கு என் உயிர் இழக்கச் சாபம் பெற்றவன் . 
வாலகில்யர் வர அருகிருந்த பசுவின் குளம் 8 கண்ணன் பத்திரப் பேற்றின் 
படியி விருந்த பள்ள நீர் அந்த வாலகில் பொருட்டு உபமன்னியுவிடம் சிவநிலை 
யரை அமிழ்த்திற்று . இதைக் கண்ட இக் பெற்றுத் தவஞ் செய்கையில் துவாரகை 
திரன் சிரித்தனன் , வாலகில்லியர் இந்திர யை அவுணர் வளைத்த அவர்களைக் கொன்று 
னது கருவம் பக்கமடையும்படி ஒருவன் கோட்டையைக் காத்தவன் . 
உண்டாகவென்று வேள்வி செய்து அவி 9. இராவண வதத்தில் இந்திரசித்து 
சொரிந்தனர் . இதனால் கருடன் காசிபரி டன் போர்செய்த இலக்குமணர் நாக 
டம் பிறந்து பசியால் வருந்தியபோது பாசத்தால் கட்டுண்ட காலத்து யுத்தகளத் 
தாய் சொற்படி வடகிழக்குச் சமுத்திரத் தில் வந்து நாகபாசத்தைப் போக்கி இராம 
திருந்த வேடர்களை விழுங்கி வேடனாயிரு மூர்த்தியைத் துதித்துச் சென்றவன் . 
ந்த பிராமணனையும் அவன் மனைவியை 10. பாற்கடல் கடைந்த காலத்து விஷ் 
யும் நீக்கிச் சுக்கிரன் அல்லது பிரபாவசு ணுமூர்த்தியின் எவலால் மந்தரமலையை 
எனும் பெயர்கொண்ட 

ஆமையையும் யேந்தினவன். 
சுப்பிர தீபகன் அல்லது நதிபன் எனும் 11. ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து கிடா 
பெயர்கொண்ட யானையையும் பூமியில் சலங் கொண்டுவந்து பதித்துத் திருமால 
வையாது இமயமலையில் வைத்துண்டவன் . எழுந்தருளுவித்தவன் . இதுவே திரு 

வைகாணமெனும் திருமால் ஆலயத்தில் வேங்கடமலை . 
தன்னினும்மிக்கவலியுற்ற பல கருடர்களைக் 12. பாதாளத்திருந்த உபரிசரவசவைப் 
கண்டு கர்வபங்க மடைந்தனன் . ( பார - சாந் ) பூமியில் இருத்தி அரசு தந்தவன் . 


கருடாங்கதன் 


858 


கருநாகம் 


13. தக்ஷயாகத்தில் சிவகணங்களுடன் பரணைப்பிரகாசர் - காஞ்சிகுமார சுவாமி 
போர்செய்ய வீரபத்திரரால் விடுக்கப்பட்ட தேசிகரது குமாரர் துறைமங்கலம் சிவப் 
அநேகல் கருடராற் பங்கப்பட்டு விஷ்ணு பிரகாசதேசிகருக்குச் சகோதரர் . இவர் 
தள்ளிவிட்டுப் புறமுதுகிட்டு 

தருமபுர ஆதினத்து வெள்ளியம்பலவாண 
சென்றவன் . ( கூர்மபுராணம் ). 

சுவாமிகளிடத்து இலக்கண இலக்கியங் 
14. திருக்கைலையில் கருவத்துடன் கற்று வீரசைவ தீஷை முதலியன பெற்று 
சென்று அவ்விடத்திருந்த நந்திமாதேவ இஷ்டலிங்கவகவல் , சீகாளத்திப் புராணம் 
ரின் உச்வாச நிச்வாசங்களில் அகப்பட்டு முதலிய இயற்றி 18 - வது வயதில் சிவலி 
மயங்கித் துதித்தவன் . ( திருக்கழுக்குன் ங்க ஐக்கியமாயினர் . 
தப்புராணம் ). இவனுக்குப் புள்ளரசு , கக கருணையர்- சிவப்பிரகாச சுவாமிகளின் பா 
பதி , நாகாரி , பெரியதிருவடி , கருத்மந் ம்பரையிற் சேர்ந்தவர் . 
தன் எனவும் பெயருண்டு, 

கருணையாநந்தசுவாமிகள் இவர் திரு 
15. வாலவிருத்தையென்பவள் யோகம் மூலர் மரபினர் குருநாதசதகம் பாடியவர் . 
புரிகையில் அவளுக்கு இடையூறு விளை கருதன் - விதர்ப்பன் குமாரன் . 
த்து இருசிறகுமற்றுவிழச் சாபமேற்றும் கருத்தணி - தெய்வம் , ஆசாரியன் , மாணாக் 
பின் சிவபூசையால் வளாப்பெற்றவன் , கன் , புத்ரன் முதலானோரிடம் உண்டாம் 
(திருவாரூர்ப் புராணம்) 

பற்றினைத் தெரிவிப்பது இதனை ப்ரேயோ 
16. ஒருகாலத்துத் திருப்பாற் கடலின் லங்காரம் என்பர் . ( குவல . ) 
மத்தியிலுள்ள சுவேதத் தீவிலிருந்து பாற் கருத்தமப் பிரசாபதி - புலத்தியன் குமா 
கட்டிகளைக் கொணர்ந்து தன் பிடரிச்சட் ரன் தவமேற்கொண்டான் . இவன் குமான் 
டையினால் எங்குஞ் சிதற அவை சுவேத அங்கன் . 
மிருத்திகை ஆயின. இம் மிருத்திகையே கருத்தமா சுரன் - காருட வித்தைக்காரன் 
ஊர்த்வபுண்டரம் தரித்தற்குரியது . போல் தோன்றி விநாயகரை விழுங்கி 
கருடாங்கதன் -கிருதமாதனத்தரசன் . ( சூளா .) உமிழாதிருக்க விநாயகர் உமாதேவியின் 
கருடாந் திகழர்த்தி - நந்திமா தேவரின் உச் முகத்தில் தோன்றி அவனைக் கொன்றனர் . 
வாச நிசவாசங்களில் அகப்பட்ட கருட கருத்துடையடைகோளியணி - அபிப்பிரா 
னைக் காத்த சிவமூர்த்தியின் திருவுருவம் , யத்தோடு கூடிய விசேஷியத்தைக் கூறு 
சருகைக்கவிராயர் - இவர் 
இவர் திருவாவடு 

தல் . 

இதனைப் பரிகாாங்குசாலங்காரம் 
துறையாதினத்திலிருந்த கவிவல்லர் . திரு 

என்ப . ( குவல . ) 
வோத்தூர்ப் புராணம் , திருச்சுழியல் புரா கருத்துடையடையணி - இது , அபிப்பிரா 
ணம் , மருதூர்ப் புராணம் , முதலிய பாடி 

யத்தோடு கூடிய விசேஷணத்தைக் கூறு 
யவர் . சாலிவாகன சகாப்தம் 1755. இவர் 

தல் . இதனைப் பரிகாராலங்கராம் என்பர் . 
ஊர் பல்லவபுரம் . வேளாளர் . 

( குவல . ) 
கருணாகாத் தொண்டமான் - இவன் வண் கருத்மந்தன் - கருடனுக் கொருபெயர் . 
டைக்கரத் தாசன் . இவனுக்கு நந்தித்தொ கருக்குசாதாக்யம் - பிரதிட்டை யெனும் 
ண்டமான் என்றும் பெயர் . இவன் மீது 

பெயரையுடைய ஞானசத்தி கருத்தாவிற் 
சயங்கொண்டான் என்னும் கவி கலிங்கத் 

குக் குணமாதலாலும் ஞானசத்தியில் தோ 

ன்று தலால் கர்த்திருவெனும் பெயருடைத் 
துப் பரணிபாடினர் . இவன் ஆயிரம் 
யானைகளை வென்றவன் , சோழன்படைத் 

தாய்ச் சுத்தமாதலால் படிக ப்ரகாசமான 

திவ்யலிங்கமாய் உச்சியில் நான்கு திரு 
தலைவன் எனவும் கூறுவர் . 

முகங்களும் ( 12 ) நேத்திரங்களும் பெற்று 
நனாபரி பூரணர் ஒரு சிவகணநாதர் . 

வலக்கரங்களில் சூலம் , மழு , வாள், அபய 
துருவித்தன் எனும் வேதியன் செய்த மகா 

மும் , இடக்கரங்களில் , சர்ப்பம் , பாசம், 
பாதகத்தைச் சிவமூர்த்தியால் போக்குவித் 

மணி , வாதம் , எனுமாயு தங்களைக் கொன் 

டிருக்கும் . (சிவவுரு .) 
கருணிகாரவனம் - மேருவிற்குச் சமீபத்தி கருநாகம் - இது கிருஷ்ண சர்ப்பமெனப் 
லுள்ள ஓர் வனம் . 

பெயருற்ற கரும்பாம்பு . சிறுநாகம் - 
கருணிகை -1 . ஆனகன்றேவி . 

இதனைப் பூசாகம் , புல்காகம் எனக்கர 
2. ஓர் சர்தருவ மாது . 

வர் . இது மகா விஷமுள்ளது . தாழம், 


தவர் . 


கருநாடகம் 


859 


பூவினுள் வசிப்பது ஈர்க்குப்போல் உட குக் கர்ம நிபந்தனங் கிடையாதென் , 
லைப்பெற்று தருப்பை அகலம் படத்துட அதிக அன்புடன் இவள் அளித்த அன் 
னிருப்பது . ( ஜீவ . ) 

னத்தை உண்டனன் . இதைக் கண்ட 
கருநாடகம் - சென்னைராஜதானி யிலுள்ள பாகவதர் கர்மாபாயியை வியந்தனர் . 
மைசூர் தென் கன்னடத்தைச் சேர்ந்த கருமான் இரும்பு வேலை செய்யும் கம்மா 
தேசம் , தமிழ் தெலுங்கு நாடுகளுக்கு ளன் . 
மேற்கிலுள்ள நாடு , 

கருமான் ஆயுதங்கள் - பட்டடை , சம்மட்டி , 
The Province of Mysore and the உலையாணிக் கோல் , பெருங்குறடு , சிறு 
District of South Kanars in the Madrag 

குறடு , சுட்டுக்கோல் , 
Presidenoy , and the Districts of North கருமேந்திரியம் - ( ரு ) வாக்கு , பாதம் , பாணி , 
Kanara , Belgaum and Dharwar in the பாயுரு , உபத்தம் . 
Bombay Presidenoy . 

கரும்பனூர்க்கிழான் - நன்னாகனாரால் புக 
கருநாடகர் - மராஷ்டிர தேசத்திருந்து தமிழ் ழ்ந்து பாடப்பட்ட வேளாண் பிரபு. வேல் 
நாட்டிற் குடிபுகுந்த பிராமணர் . 

கடத் தருகிலாண்டவன் . ( புற . நா .) 
கருமசன்மன் -- இவன் ஒருவேதியன். பாவத் கரும்பன் தொண்டை நாட்டு வேளாண் 
தொழிலால் வதிந்து பழிமேற்கொண்டு பிரபு . தான் பயிரிட்ட கரும்புகள் முற் 
சிலவே தியரை நிந்தித்து உலகாயதம்பே றியதறிந்து அதனை யுண்ணும்படி பலரை 
சிக் காமியாய் இறந்து வேடனாய்ப் பிறந்து வேண்டியழைத்து உண்ணச்செய்யச் சிலர் 
அரசனது பசுக்களைக் கவர்ந்து செல்லு மறுத்ததால் அவர்க்குக் கூலி கொடுத்து 
கையில் நடக்க இயலாத பசுவை ஒட்டிச் உண்பித்தவன் . இவனைப்பற்றியே 
செல்லமுடியாது சேவகர் வராமுன் சிவா " கரும்பு தின்னவுங் கூலியுண்டா " என் 
லயத்துள் அந்த நொண்டிப்பசவைச் செ னும் பழமொழி வழங்கி வருகிறது . 
லுத்தித் தான் மற்றவைகளை ஒட்டித் தன் கரும்பிள்ளைப் பூதனூர் - இவர் பரிபாடலில் 
னிருக்கை சென்றனன் . இதுநிற்க முன் பத்தாவது பாடலைப்பாடிய புலவர் . இவ 
நடவாமையால் கோயிலில் செலுத்திய பசு ரது வரலாறு ஒன்றுந் தெரியவில்லை . இவர் 
பரிசாரகர் ஊட்டிய உணவின் பலத்தால் க்கு இப்பெயர் உருவத்தால் வந்த பெய 
வலிகொண்டு கன்றீன அப்பாலைச் சிவ ராக இருக்கலாம் போலும். ( பரிபாடல் ). 
மூர்த்திக்கு ஆட்டினர் . அப்புண்ணியத் கரும்பு - 1 , இது , புல்லினத்தைச் சேர்ந்த 
தால் வேடன் நல்லறிவுகூடிச் சிவபணி பயிர் ; இனிப்புள்ளது . முற்றிய கரும்பைக் 
மேற்கொண்டு முத்திபெற்றனன் . 

கணுவுள்ளனவாகத் தறித்துத் துண்டுகளைச் 
கருமபூமி இயல் - கருமபூமியாவது உழவு , சாய்த்து நட்டு நீர் பாய்ச்ச வேண்டும் . அதி 
தொழில் , வரைவு , வாணிகம் , விச்சை, லிருந்து பல முளைகள் தோன்றிப் பயிரா 
சிற்பம் முதலிய அறுவகைத்தொழிற் பா கும். இவை , இந்தியா, சீனா முதலிய 
குபாட்டினை உடையது . 

இடங்களிலும், அமெரிக்கா கண்டத்திலும் , 
கருமாபாய் - ஜகந்நாதத்திலிருந்த ஒரு பார் வெஸ்டிண்டீஸ் தீவுகளிலும் உண்டாம் . 
ப்பனி . இவள் கர்ப்பிணியா யிருக்கையில் இதனால் சர்க்கரை செய்யப்படுகிறது . இது 
கணவனிறந்தனன் . இவளுக்கு ஒரு கும் கரும்பு வகையில் செங்கரும்பு , வெண் 
என் பிறந்து மணஞ் செய்து கொண்டு பே கரும்பு, நாணற் கரும்பு , பேய்க் கரும்பு , 
ரன்பிறக்க அக்குமரனும் இறந்தனன் , உண்டு. பேய்க் கரும்பு சடைபோன்று 
சிலநாள் தரித்துப் பேரனு மிறந்தனன் . உள்ளீட்டில் சாரமற்றது . மற்றவையில் 
இதனால் துக்கமுடையவளா யிருக்கை சாரம் உண்டு . 
யில் பாகவதர் சிலர் சாதுசேவையின் மகி 2. இதில் சந்திரன் பிறந்தனன் . ( பார் . 
மைகளை அவளுக்குத் தெரிவித்து ஒரு அச்- வைஷ்ணவ தர்ம பர்வம் . ) 
கிருஷ்ண விக்கிரகத்தைக் கொடுத்து ஆரா கரும்புரட்டன்- பனை மரம் ஏறும் சாணானுக் 
திக்கவெனக் கூறிச் சென்றனர். அவ் 

குப் பெயர், 
வாறே இவள் கண்ணனிடத்துப் புத்திரப் கருவுைைமப்பு - (சு ) பேறு , இழவு இன் 
பிரீதியை வைத்து ஆராதித்து வருகையில் பம் , பிணி , மூப்பு , சாக்காடு , 
ஆராதனைக்குக் காலதாமசமாதல் கண்டு கருவூர் - இது. சேசருடைய இராசதானி . 
பகவான் பிரசன்னனாய்ப் பக்தி பாவனைக் இதற்கு வஞ்சியென்றும் பெயருண்டு, 


கருவூர் ஓதஞானி 


860 


கருவூர்த்தேவர் 


கருவூர் ஓதஞானி - கடைச்சங்க மருவிய புல 
வர்களில் ஒருவர் . கொங்கு நாட்டுக் கருவூ 
ரினர் . தலைவியினுறுப்பை “ மருந்தெனின் 
மருந்தே வைப்பெனின் வைப்பே எனப் 
புகழ்ந்தவர் . ( குறு - எக , உஉ எ .) 
ரூவூர்கிழார் -- வேளாளர் , கடைச்சங்க 
மருவிய புலவர்களில் ஒருவர் . இவர் ஊர் 
கொங்குநாட்டுக் கருவூராக இருக்கலாம் . 
பிறப்பால் வேளாண் குடியினராகலாம் . 
(குறு - 170. ) 
ருவூர்கீ கோசனார் - இவர் பாலைத்திணையிற் 
பயின்றவர் . 

தமது பாடலில் சோம்ப 
லாய்ச் செயலற்றிருப்பவர்க்குக் கீர்த்தி 
யும் இன்பமும் கொடைத் தன்மையு மாகிய 
இவையில்லை யாகுமென்று தெளிவாக 
கூறியுள்ளார் . இவர் பாடியது நற் உகச - ம் 
பாட்டு . 
கருவூரேறிய வொள்வாட் கோப்பெருஞ் 
சோலிரும்பொறை - நரிவெரூஉத்தலை 

யார்க்கு உடம்பு தந்து புகழடைந்தவன் 
கருவூர்க்கண்ணம்புல்லனார் - இவர், தலை 
மகள் புணர்ந்துடன் செல்லச் செவிலி 
தன் மகளுக்குக் கூறியதாகப் பாலையினது 
அச்சங் கூறியவர் . ( அகம் - 63. ) 
கருவூர் கீகண்ணன்பாளனூர் - கடைச் சங்க 
மருவிய புலவர் . இரந்து பின்னின்ற 
தலைமகள் சூட்டிய மலரைத் தலைவி 
புகழ்ந்து கூறியது முதலிய பாடியவர் . 
( அகம் -180 , 263. ) 
கருவூர்க்கதப்பிள்ளை - நாஞ்சில்வள்ளுவனை 
இயன்மொழி வாழ்த்துப் பாடிய புலவன் . 
( புற . நா .) ( குறு , தொ .) 
கருவூர்க்கந்தப்பிள்ளைசாத்தனர் - பிட்டங் 
கொற்றனை வையகவரைப் பிற்றமிழகங் 
கேட்பப் , பொய்யாச் செந்தா நெளிய 
வேத்தி , பாடுப்வென்ப பரிசிலர் நாளும் , 
சயாமன்னர் நாண , வீயாது பாந்தரின் 
வசையில் வான்புகழே . " என 

இயன் 
மொழி வாழ்த்துப் பாடிய புலவர். ( புற - று . 
அக - று .) ( குறு - தொ . ) 
கருவூர்க்கலிங்கத்தார் 

கடைச்சங்க மரு 
விய புலவர் . பாலைத்திணை பாடினவர் . 

. 
183 ( அக - று . ) 
கருவூர்ச்சேரமான் சாத்தன் - இவர் கொங் 
குநாட்டுக் கருவூரினர் போலும் , பிறப்பால் 
சேரர் குடியினராக இருக்கலாம் . இவர் 
பெயர் சாத்தன். ( குறு - உசு அ . ) 
ருவூர்த்தேவர் - இவர் கருவூரில் பிராமண 
குலத்திலுதித்து ஞான நூலாராய்ந்து சைவ 


சமயத்தைக் கடைப் பிடித்துச் சிவயோக 
சித்தியடைந்து சாதிகுலம் நீத்துச் சிவத்த 
லயாத்திரை செய்து திருவிசைப்பா பதிகம் 
பாடிவந்தனர் . ( அவற்றுள் , கோயில், திருக் 
களந்தை ஆதித்தேச்சுரம் , திருக்கீழ்க் கோ 
ட்டூர் , மணியம்பலம் , திருமுகத்தலை , திரை 
லோக்கிய சுந்தரம் , கங்கைகொண்ட சோ 
ளேச்சுரம் , திருப்பூவணம் , திருச்சாட்டியக் 
குடி, தஞ்சை ராஜராஜேச்சுரம் , திருவிடை 
மருதூர் இப்பதிகங்களே இப்போதுள் 
ளவை . ) இவரிடம் அருவருப்படைந்த 
வேதியர் சிலர் , இவர் மது மாம்ச பக்ஷணி 
யென்று 

அருவருக்க அந்த வேதியர்க் 
கறிவூட்டத் தேவர் அகாலத்தில் மழை 
வருஷிக்கச் செய்வித்தும் , ஆற்றில் 
வெள்ளம் பெருகச் செய்வித்தும் பூட்டி 
யிருந்த கோயில் திருக்கதவம் திறக்கச் 
செய்வித்தும் , தமக்குப் பூதங்கள் குடைபி 
டித்து வரச்செய்தும் , பல அற்புதங்களைக் 
காட்டினர் . இவர் பல தலங்களை வணங்கிக் 
கஜேந்திரமோக்ஷ மெனுந் தலமடைந்து 
அவ்விடமிருந்த முன்றீசரை அழைக்க 
அவர் தரிசனந் தந்து என்ன வேண்டு மெ 
ன்றனர் . தேவர் , கள் வேண்டுமென்றனர் . 
முன் றீசர் , காளிக்குக் கட்டளையிடக் காளி 
மதுக்கு / மளித்தனள் . பின்னுந் தேவர் , 
காளியை மீன் வேண்டுமென்னக் காளி 
கோட்டவாசிகளைக் கேட்க அவர்கள் தேடி 
யும் மீன் அகப்படாமை கண்டு தேவர் அங் 
கிருந்த வன்னிமரத்தை நோக்கினர் . அம் 
மரம் மீன்மாரி வருஷித்தது . அவ்விடம் 
விட்டு ஒரு விஷ்ணுவாலயத்தை யடைந்து 
பெருமாளையழைக்க அவர் வராமையால் 
கோயில் பூசையிலா திருக்கச் சபித்துத் 
திருக்குற்றால மடைந்து சிவதரிசனஞ் 
செய்து திருவிசைப்பா பாடிப் பொதிகையி 
லெழுந்தருளி யிருந்தனர் . இவர் அவ் 
விட மிருக்கையில் நெல்வேலியப்பர் சந்தி 
தானத்து முன்னின்று நிவேதன காலமெ 
ன்றறியாமல் " நெல்லையப்பா , " 
எனறு 
மூன்று முறையழைக்க மறுமொழி பெறாத 
தனால் கடவுள் இங்கு இல்லையென்று நீங்க 
ஆலயத்தில் எருக்கு முதலிய முளைத்தன . 
நெல்லையப்பர் , தேவரை மானூரில் சந்தித் 
துத் தரிசனந்தந்து . அடிக்கொரு பொன் 
கொடுத்து நெல்வேலிக் கழைத்துவந்து 
காட்சி தந்தனர் . அதனால் முன்முளைத்த 
எருக்கு முதலிய தகாத பூண்டுகள் ஒழிந் 
தன , இவரை அநாசாரமுள்ளவர் என்ற 


கருவூர்த்தேவர் 


361 


கருசம் 


என்றது . 


மானூர் வேதியர்க்கு அவ்வூரில் வீடில்லா வேதியர்களை ஊரைவிட்டு ஒட்டினன் . நீல் 
மற்போகச் சாபமளித்தனர் . இவர் அவ் கிய வேதியர் ஒருங்குகூடிக் கருவூர்த்தேவ 
விடமிருந்த காலையில் தஞ்சாவூர் அரசன் ருக்குத் துன்பஞ்செய்யத் தொடங்குகை 
செய்த சிவப்பிரதிட்டையில் அஷ்டபந் யில் தேவர் பயந் தவர்போல் திரு ஆனிலைக் 
தனம் பலமுறை இளகிப்பந்தனம் ஆகாமற் கோயிலையடைந்து சிவமூர்த்தியைத் தழு 
போயிற்று . இதனால் அரசன்வருந்த அச விக்கொள்ளச் சிவமூர்த்தி இவரைத் தம் 
ரீரி கருவூர்த்தேவர் வரின் பந்தனமாம் மில் ஒடுக்கினர் . இவர் போக ரிஷியின் 

இதனை உருமறைந்தவ்விடம் மாணாக்கருள் ஒருவர் . இவரைக் கருவூ 
வந்திருந்த போகநாதர் காக்கையின் கழுத் ரார் என்றுங் கூறுவர் . இவர் செய்த நூல் 
தில் சீட்டெழுதி யனுப்பித் தேவரை வரு திருவிசைப்பா , பலவைத்திய நூல்கள் . 
வித்தனர் . அங்கிருந்தார் தேவரை வேண் கருவூர் - சேரர்க்கு இராசதானி. பின்சோ 
டத் தேவர் அங்கிருந்தார் சம்மத மேற் 

முரு மரசாண்ட இடம் , 
கொண்டு கோயிலுக்குள் சென்று சிவலிங் 
கத்தை அஷ்டபந்தனஞ் செய்தனர் ; அங் கருவூர் நன்மார்பனிருங்க னொல்லையாயன் 

செங்கண்ணனார் - கடைச்சங்க மருவிய 
கிருந்து திருவரங்கஞ் சென்றனர் . அவ் 

புலவருள் ஒருவர் . 
விடமிருந்த தாசி , இவரது தேகப்பொலி 

கடைச்சங்க மருவிய 
வைக் கண்டு தன் கருத்தை அறிவிக்க கருவூர் நன்மார்பன் 
அதற்கிசைந்து அவளிட மிரண்டுநாளிரு 

புலவரில் ஒருவர் . இவரியற் பெயர் நன் 
ந்து நீங்கிப் பெருமாளைத் தரிசித்து அவர் 

மார்பன் உறுப்பால் வந்த பெயர் . ஊர் 
தந்த இரத்தினப் பதக்கத்தைத் தாசிக்குத் 

கருவூர் . ( அக - உ எஎ . ) 
தந்து நீங்கத் தொடங்கினர் . அந்தத் தாசி கருவூர் பவுத்திரன் - இவர் கடைச்சங்க மரு 
பிரிவாற்றாது வருந்தியது கண்டு நீ எப் 

விய புலவர்களில் ஒருவர் கொங்கு நாட்டுக் 
பொழுது நினைக்கினும் வருவேன் என்று 

கருவூரினர். 

இவர் முல்லையை நோக்கி 
தலயாத்திரை செய்தனர் . தாசி இவர் நீக்குதல் தகுமோ எனப் பாடியது இனி 
தந்த பதக்கத்தைப் பூண்டு வெளிவரக் மையுடையது . ( குறு - கசு உ . ) 
கோயிற்றானிகர் இவளை இந்தப் பதக்கம் கருவூர்ப் பூதஞ்சாத்தனர் - கடைச்சங்க மரு 
ஏதென்ன இது எனக்கு ஒரு வேதியராற் விய புலவர் . ( அக - 90. ) 
கொடுக்கப்பட்ட தென்றனள் . கோவிலதி கருவூர்ப் பெருஞ்சதுக்கப் பூதநாதனூர் - 
காரிகள் இவள் வீட்டைக் காவலிடத் தாசி இவர் கோப்பெருஞ்சோழன் துறவு பூண்டு 
தேவரை நினைத்தனள் , தேவர் வந்தனர் .. வடக்கிருக்கக் கண்டு மனமுருகி , " உள் 
அதிகாரிகள் இப்பதக்கம் ஏதென்னத் ளாற்றுக்கவலை " எனப் பாடியவர். ( புற , 
தேவர் பெருமாளை அழைக்கப் பெருமாள் நானூறு - உகக . ) 
அனைவருங் காண ஆகாயவீதியில் தரிசனந் கருஷம் - ஒருநாடு , 
தந்து நாமே கொடுத்தோமென்று திரு கருஷன் வைவசுவதமனுவின் புத்திரன் . 
வாய் மலர்ந்து அந்தர் த்தானமாயினர் . அவ் 

இவனிடமிருந்து காருஷர் என்னும் அர 
வற்புதங் கண்டார் அஞ்சி அபராதக்ஷமை 

சர் பிறந்தனர் . 
வேண்ட அநுக்கிரகித்துக் கருவூரடைந் கருசம் - 1. கரூச னாண்டதேசம் . 
தனர் . அவ்விடமிருந்த வேதியரிற் சிலர் 2. தந்தவக்ரனாண்ட தேசம் . பேஹார் 
அரசனிடம் இவர் அநாசாரமுற்றவர் என்று நாட்டிலுள்ள ஷஹாபாத் டிஸ்ரிக்டிலுள் 
குறைகூறி அரசனைத் தேவர் வீட்டைச் 
சோதிக்க ஏவினர் . 

அந்தப்படி அரசன் 3. இந்திரன் , விருத்திரனைக் கொன்ற 
உடன்பட்டுத் தேவரிருக்கை சென்று சோ பிரமஹத்தியால் பீடிக்கப்பட்டுப் பசிபொ 
திக்க எவ்விடத்தும் வைதிகப்பொருள்களே றுக்க முடியாமல் இந்தத் தேசத்திலுள்ள 
நிறைந்திருக்கக் கண்டு அஞ்சி நிற்கத் தேவர் புண்ய தீர்த்தமாடிப் பசியைப் போக்கினன் 
அரசனைநோக்கிக் குறைகூறிய வேதியர் இந்திரனது பசியை நீக்கிய தால் இத் 
வீடுகளைச் சோதிக்க ஏவினர் . அந்தப்படி தேசத்திற்குச் கரூசம் எனப் பெயர் வந் 
அரசன் அந்த வேதியர்களின் வீடுகளைச் 

( இரா- பால காண்டம் . ) 
சோதிக்கையில் மதுமாமிச முதலிய அநா The / eastern portion of the Distriot 
சாரப் பொருள்களைக் கண்டுவெறுத்து, of Shabbad , in the province of Babar , 

46 


ளது . 


கருசன் 


கர்ணன் 


கருசன் - வைவச்சு தமனுவின் குமாரர்களில் 11. கர்ணகூசிகா சோகம் , 12. கர்ணபிப் 
ஒருவன் . இ வாகுவின் தம்பி . 

பலி ரோகம் , 13. கர்ணபி தாரிகா சோகம் , 
கருர்- கொச்சி நாட்டிற் பெரியாற்றங்கரையி 14. கர்ணபாலசோஷ ரோகம் , 15. கர்ண 
லுள்ள ஊர். 

தந்திரிகா ரோகம் , 16. கர்ணபரிபோடக 
கரேசன் - செவ்வாயின் புத்திரன் . 

ரோகம் , 17. கர்ணோற்பாத ரோகம் , 18 . 
கரையார் - கடற்கரையி லிருந்து வாழ் கர்ணோன்மந்த சோகம் , 19 துக்கவர்த்தன 
வோர் . கடலில் மீன்பிடிக்குந் தொழில் ரோகம் , 20. கர்ணலகிய சோகம் . 
மேற் கொண்டவர் . 

கர்ணன் -1 . (கன்னன் ) குந்திதேவி கன்னி 
கரையேறவிட்ட நல்லூர் - இது நடுநாட்டி கையாயிருக்கையில் இவள் தந்தை அவ்வி 
லுள்ள ஒரு சிவத்தலம் , மாணிக்கவாசக 

டம் வந்திருந்த துருவாச முனிவர்க்கு உப 
சுவாமிகள் இத்தலத்தருகே வருகையில் சரிக்கக் கட்டளையிட்டனன் . அந்தப்படி 
கெடிலம் பெருகி வழி தடுத்ததால் சிவமூர் உபசரிக்க அந்த முனிவர் களிப்புற்று உப 
த்தி சித்தரா யெழுந்தருளி வழிவிடக் கட் தேசித்த மந்திர உபதேசத்தைப் பெற்று 
டளையிட்ட தலம் . 

இருந்தனள் . ஒருநாள் தனது இருக்கை 
காக்க -1 . ஆதிசேஷனிடந் தவஞ்செய்து யின் மேவிடத்தில் உலாவுகையில் இம் மந் 

நிமித்தசாஸ்திரத்தையும் , சோதிடசாஸ்தி திரபலத்தை அறிவோமென்று அதை 
சத்தையும் பெற்றவர் . 

உச்சரித்தனள் . அந்த மந்திரதேவதையா 
2 , சிவபூஜாபலத்தால் சகல கலைகளை கிய சூரியன் எதிர்தோன்றி மந்திரத்தின் 
யும் அடைந்தவர் . ( சிவ - புரா .) 

செய்கை கூறினன் . இதைக்கேட்ட குந்தி 
3. இவர் தருமருக்குத் தாம் சிவபூசை நான் கன்னிகையெனச் சூரியன் அவளுக் 
யால் அறுபத்தினாலு கலைகளையும் ஆயிரம் குத் தக்க பருவமளித்துக் கூடினன் . 
புத்திரர்களையும் புத்திரர்களுக்கும் தமக் அதனால் இப்புத்திரன் கவசகுண்டல தாரி 
கும் பத்துலக்ஷ வருஷ ஆயுளையும் பெற்ற யாய்ப் பிறந்தனன் . தாய் உடனே இக் 
தாகக் கூறியவர் , பார - அநும் . 

குழந்தையை ஊரின் அபவாதத்திற் கஞ் 
கரீக்காசாரியர் - ஒரு கணித சித்தாந்த சித் தன் முன்றானையில் சிறிது கிழித்துத் 
பண்டிதர் . இவர் சற்றேறக்குறைய 2000 தன்னிடமிருந்த பெட்டியிலிட்டுக் குழந் 
வருஷங்களுக்கு முன்னிருந்தவர். 

தையை அதில் வளர்த்தி அருகிருந்த ஆம் 
கர் கீகோடன் கார்க்கோடனைக் காண்க . றில் விட்டனள் . அக்குழந்தை பொதிந்த 
கர்ணகை - 1. ஒரு காந்தருவப் பெண் , 

பேழை ஆற்று நீர்வழியே அத்தினபுரத்தி 
2. ஆநகன் தேவி . 

னருகில் வந்தது . அந்த வேளையில் சூத 
3. கோவலன் மனைவி . 

குலத்தவனாகிய அதிர தெனெனும் சாரதி 
கர் வனரோகம் இது பீனசம் , நீர்விளையா யும் அவன் பாரியும் நீராடவந்து ஆற்றோ 
டல் , தினவினால் காதைக்குடைந்து சொரி மாய் வரும் பெட்டியைக் கண்டெடுத்துப் 
தல் ஆகிய இவைகளாற் பிறந்து அதிகரிக் பார்க்கையில் உள்ளே அதிகப் பிரகாச 
கின்ற திரிதோஷங்களினால் செவி நரம்பு மாய்க் குழந்தை யிருக்கக்கண்டு நமக்குக் 
களில் வியாபித்து அந்த மார்க்கத்தில் வே கடவுள் அனுக்கிரகத்தால் இக் குழந்தை 
தனையைச் செய்வது . இதனால் காதிற்குள் கிடைத்ததென்று வளர்த்துக்கொண்டனர் . 
ஐந்துவித சூல சோகமும் சங்கிர சாதி இவனுக்குப் பெயர் ஆகாயவாணியாலிடப் 
யாகிய ( 20 , ரோகங்களும் உண்டாகும் . பட்டது . இவன் வளர்ந்து வில்வித்தை 
அவை வாதகர்ணசூலை , பித்தகர்ணசூலை , கற்கும்படி துரோணரை யடுத்து வேண்டு 
சிலேஷ்மகர்ண சூலை , திரிதோஷகர்ண கையில் அவர் மறுத்தது கண்டு பரசுராம 
சூலை , ரத்தகர்ணசூலை என ஐந்துவகைப் ரிடஞ் சென்று தன்னைப் பிராமணனெனக் 
படும் . சங்கிர சாதியாக ரோகங்கள் ( 20 ) கூறி வில்வித்தை கற்றனன் . 

இவன் 
1. கர்ணநாத சோகம் , 2. பாதிரிய ரோகம் , வில் காளபிருட்டம் எனப்படும் . இவனைக் 
3. பிரதிநாக ரோகம் , 4. கர்ணகண்டு போ 

கச்சைக்கொடியினன் என்பர் . 
கம் , 5. கர்ணசோபை ரோகம் , 6. கர்ண குமரனைச் சூரியகேது எனவும் விருஷ 
பூதி ரோகம் , 7. கர்ணவித்திரதி ரோகம் , சேனன் எனவுங் கூறுவர் . இவன் தேவி 
3. கர்ணரசோற்புத சோகம் , 9. கர்ணற் காஞ்சனமாலை . இவன் சங்கம் பராபரம் .. 
புத ரோகம் , 10. கர்ணகிருமி ரோகம் , இவன் இடையெழு வள்ளல்களில் ஒரு 


இவன் 


ர்ண்ன் 


365 


கர்பந்தரிக்கும் நாள் பேதம் 


சனைக் 


காணக . 


வன் . 

ஒருமுறை பரசுராமர் இவன் ரக்கவசனென்னும் அரக்கன் . ஆயிரக்கல 
தொடையில் தலைவைத்து றங்க இந்திரன் 

இவன் குழந்தையாக 
வண்டாக இவன் தொடையைத் தொளை விளையாடிக்கொண் டிருக்கையில் சத்த 
த்தனன் , அவ்வாறு உதிரம் பெருகத் இருடிகளும் சூரிய புத்திரன் என்று 
தொளைத்தும் கன்னன் ஆசாரியருக்கு காணவந்து குழந்தைகளை வழக்கமாய்க் 
நித்திராபங்கம் நேரிடுமென அசையாதிருங் கை தட்டி அழைத்தல்போல் அழைத்து 
தனன் , ஆசாரியர் எழுந்து எங்கும் உதிர வருக என்று கைநீட்டினர் எனவும் , அத 
வெள்ள மிருத்தலைக் கண்டு 

கண்டு -- வரலாறு னைக் குழந்தையாயிருந்த கன்னன் ஏதோ 
கேட்டு நீ கூத்திரியன் என்னை வஞ்சித்த நம்மை விரும்பிக் கேட்கின்றனர் என்று 
தால் சமயத்தில் இந்த வித்தை உதவா எண்ணித் தனது உச்சியில் தரித்திருந்த 
திருக்கவெனச் சபித்தனர் . இவன் ஒரு நெற்றிச் சுட்டியைப் பிடுங்கித்தர வந்த 
காலத்து ஒரு முனிவனுடைய பசுங்கன் னன் எனவும் அக்காலத்துச் சத்த இருடி 
றிவன் தேர்ச்சக்கரத்திற் பட்டி றந்ததால் களும் இவனது வள்ளன்மையைக் கண்டு 
முனிவனால் யுத்தத்தில் தேரழுந்தச் சாப மகாத்தியாகியாக என வாழ்த்தினர் என 
மடைந்தவன் . இவன் துரோணர் தனக்கு வுங் கூறுவர் . தீர்க்க தமனைக் காண்க . 
வில்வித்தை கற்பித்துக் கொடாததால் 2. சுக்கிர குமரன் அசுரபுரோகிதன் , 

மாணாக்கரில் வல்லவனாகிய கர்த்தமப்பிரசாபதி- பிரமன் நிழலில் பிற 
அருச்சனனிடம் பகைகொண்டிருத்தலைத் ந்தவன் . இவன் தேவி தேவவூதி , கும 
துரியோதனன் கண்டு இவனைச் சிநேக ரன் கபிலன். இவனிடம் அநேகம் பெண் 
னாகக்கொண்டு அங்கதேசாதிபதியு மாக் கள் பிறந்தனர் . வேதத்தில் ஸ்புடமாய்ச் 
கினன் . இவன் அரசாண்டு அருச்சுன சாயாவாசகாமாயுள்ளது. கர்த்தமம் , அத 
னிடம் உள்ளில் பகை பூண்டு துரியோ னால் ஜனித்ததால் இப்பெயர்பெற்றனன் . 
தனன் பாண்டவருடன் யுத்தஞ் செய்த கர்த்தமன் - சௌபரி முனிவரால் நன்மை 
காலையில் பாண்டவர் சேனையுடன் மாறு யடைந்த அரசன் , 
கொண்டு அருச்சுனனைப் பகைத்து அவ கர்த்திரியோகம் லக்கினத்திற்கு முன்பின் 
னைக் கொல்லவந்து சரணடைந்த நாகாத் பாபிகள் நிற்கில் கர்த்திரி யோகமாம் . 
திரத்தைப் பெற்றுக், குந்தி தன் புத்திரன் கர்நாடகம் - தமிழ் , தெலுங்கு , தேசங்களுக் 
என்றறிவிக்க அறிந்து கொண்டும் அவள் கிடையிலுள்ள நாடு , 
வேண்டஎடிய வரப்படி அந்த நாகாத்திரத்தை கர்பந்தரிக்கும் நாள் பேதம் கர்பந்தரிக் 
ஒருமுறைக்கு மேல் அருச்சனன் மீது எய் கும் நாள் பேதத்தாலே பிறக்கும் பிள்ளை 
யாதிருக்க வரந்தந்து குந்திதேவியிடம் கள் குணமும் தேகபலமும் பலவி தங்க 
தானிறந்தபின் தன்னை இன்னானென்று ளாம் . 

அமாவாசையில் 

கருத்தரிக்கின் 
அறிவிக்கும்படி வரம் வேண்டிப் பாரதத் கறுப்பாய் நான்கு , ஆறுவிரல் உள்ளதா 
தில் பாண்டவர் சேனையுடன் பதினான்கா ய்ப் பிறக்கும் . தூரப்பிரயாணம் போன 
நாள் இரவிலும் பகலிலும் பதினாறு காளி வன் அன்றிரவு கூடின் பிறந்தவனால் சம் 
லும் யுத்தஞ் செய்து அருச்சுனன் பொரு பத்து நாசமாம் , பிள்ளை மிடியனாம் . தூர 
ட்டு இந்திரன் பிராமண வுருக்கொண்டு த்திலிருந்து வந்த பெண்ணை அன்றிரவு 
வந்து கவசகுண்டலம் யாசிக்கத் தந்தவன் . கூடின் பிறந்தவன் அறிவிலாதவனாவன். 
இவன் பதினேழாம் நாள் தளர்ந்திருக்க புணர்ந்தவுடன் முழுகில் கற்புத்திரனாம் , 
அருச்சுனன் பாணம் ஏவ இவனது தருமம் புணர்ந்து முழுகாத நாள் பிள்ளை ஆகா 
தருமனைப்போல் எதிர்தோன்றி அருச்சுன தாம் , அமாவாசை பிரதமைநாளிற் கூடில் 
னைத் தடைசெய்தது . அதனை உணர்ந்த பொய்யனாவன் . அமாவாசை கழிந்த 
கண்ணன் வேதிய உருவமாய்வந்து தரு மூன்றாநாள் கூடிப் பிறந்த பிள்ளை அற் 
மத்தை யாசிக்க அவர்க்கு அதனைத் தர பாயுளாம் . பௌரணையிற் கூடிப் பிறந்த 
- நீரில்லாமையால் தன்னுடலில் பொத்திக் பிள்ளை ஆனை வடிவாம் . பௌரணை 
கொண்டிருந்த அம்பின் வழி ஒழுகிய கழிந்த பிரதமையிற் கூடிப்பிறந்த பிள்ளை 
உதிரத்தால் தாரை வார்த்து அருச்சுனன் குமரகண்ட வலியனாம் . பிறை பிறந்த 
கைப்பாணத்தா லி றந்து நற்பதமடைந்த பிரதமை , நடுவில் பதினைந்தாநாள் கூடிப் 
வன் . இவனிதற்கு முன்சன்மத்தில் ஆயி பிறந்தால் பித்தன் , கருங்குட்டன் , 


கர்ப்பமுகத்தினங்கம் 


364 


கர்மம் 


RU 


காலர் 


அந் 


வெண்குட்டன் , முயலக வலியுளானாம் . வெளுப்பு , நாபியின்கீழ் உபத்திரவம் உன் 
புணர்ச்சிகாலத்தில் பேசா ததைப் போசின் டாயின் , கருப்பம் கரைந்து விழும் . 
பேடாம் . பெண் நிர்வாணமாய்ப் புணரின் 2. உபவிஷ்டகர்ப்பம் - பெண்களுக் 
மிடியனாம் . மனைவி அல்லாத வேறொருத் குக் கருத்தரித்து விருத்தி யடைகையில் 
தியை எண்ணிப் புணரின் ஆறுவிரல் மாதம் மாதம் சோணிதம் வெளிப்படும் . 
நாலுவிரலாம் . பிறைகண்ட கூ , டூ , அ , ஆயினும் சிசுவுக்குக் கெடுதியிராது சிசு 
இந்த நாட்களில் எந்த மாதத்திலும் புண சுஷ்கித்திருக்கும் . வயிறு பருக்காது . 
ரக்கூடாது . வெள்ளிநாள் பகல் மூன்றாம் இதனைத் தங்குபிண்டம் , சுப்திபிண்டம் 
சாமத்திற் கூடிப் பிறந்த பிள்ளை மாறு என்பர் . 
கண்ணாம் . பெண் சூதகமான மூன்றா நாள் 3. லீனாகியகர்ப்பம் 
கூடிப் பிறந்த பிள்ளை கள்ளனாம் . 

விஷ்ட கர்ப்பம்போ லிருந்தாலும் அசைவு 
நாள் பாவியாய் மூடனாய்த் தன் வயிறு இல்லாமல் கூ -வருஷத்திற்குமேல் பிரயா 
வளர்க்கிறது அருமையாம் . 

ஐந்தாநாள் சத்துடன் சிசுபிறக்கும் . 
புலவனாம் . ஆறா நாள் விரதகேடனாம் . 4. கர்ப்பம்மரித்தல் - ஸ்திரீகளுக்கு 
எழாநாள் தயாபரனாம் . எட்டாநாள் தரித் 

மலமூத்ரபந்தம் , தேகக்கறுப்பு , அதிதுர்க் 
திரனாம் . ஒன்பதாநாள் குபேரனாம் . பத்தா கந்தம் , தலை முகம் வீக்கம் நெட்டுயிர்ப்புக் 
நாள் காமியாம் . பதினோராநாள் பிணிய காணில் வயிற்றில் மரித்ததென அறிதல் 
னாம் . பன்னிரண்டாநாள் பண்டி தனாம் . வேண்டும் . 
பதின்மூன்றாநாள் விவேகியாம் . பதினாலா கர்ப்பூரத்தைலமரம் - இவ்வகையில் பல 
நாள் போகியாம் . பதினைந்தாநாள் அரச வித மரங்கள் கடற்கரை யடுத்த பிரதேசங் 
னாம் . பதினாறா நாள் யோகியாம் . 

களில் வளருகின்றன . இவ்வித மரத்தில் 
னேழாநாள் முதலிய நாட்களில் கருத் நடுப்பாகத்தைச் சீவினால் அதிலிருந்து 
தரியாதாம் . ஒருநாளின் முதற் சாமத்திற் மஞ்சள் நிறமுள்ள பால் வடிகிறது . 
பிறக்கின் பாவியாம் . பின் அந்தச் சாமத் தப் பாலை வாலையிலிட்டுக் காய்ச்சினால் 
திற்கு உள்ளாக ஜனிக்கின் கோபியாவன் , மா எண்ணெய் ஆவியாகப் பரிணமித்து 
இரண்டாம் சாமம் மத்தியானத்திற் பிறந் வேறு பாத்திரத்தில் தங்குகிறது . இதுவே 
தவன் சமதமாதி குணங்கள் உடையவனா தைலம் , வாலையினடியில் தங்கிய பாலின் 
வன் . மூன்றாஞ் சாமத்திற் பாதகனாம் . சேஷம் குங்கிலியம் . 
நாலாஞ் சாமத்தில் அஸ்தமன சமயத்தில் கர்ப்பூரம் -1. இது ஜபான் தேசத்திலுண் 
பிறந்த பிள்ளை ஹாதியாவன் . இராத்திரி டாம் தேவதாரு மரத்தின் பட்டை முத 
காலம் முதற் சாமத்திற் பிறந்த பிள்ளை லியவற்றை ஆலையிலிட்டுக் காய்ச்சுவதா 
அதமனாவன் . இரண்டாஞ் சாமத்திற் லுண்டாவதும் ஆவியினாலுண்டாகும் பரி 
பிறந்தவன் , சமதமாதிகுணம் உள்ளவனா ணாமப் பொருள் . இதனை ஜர்மானியர் சில 
வன் . மூன்றாஞ் சாமத்திற் பிறந்தவன் சரக்குகளைச் சேர்த்துச் செய்கின் றனராம் . 
தீயோனாவன் . நான்காம் சாமத்திற் பிறந் 2. இது , மலைச்சாக்கு , கலை அடைவு 
தவன் யோகியாவன் , 

சரக்கு , மார்பு , இளமார்பு , ஆரூர்க்கால் , 
கர்ப்பழகத்தினங்கம் ( க 2 ) - இது நாடக கையொட்டுக்கால் , மார்ப்பற்று , வராசான் , 
விகற்பம் . அபூதாரணம் , மார்க்கம் , உரு குமடெறிவான் , உருக்குருக்கு . வானோசு , 
வம் , உதாயிருதி , கிரமம் , சங்கிரகம் , அநு சூடன் , சீனச்சூடன் முதலிய வகைய . 
மானம், தோடகம் , அதிபலம் , உதேகம் , கர்மசேடன்- புலகருக்குக் கதியிட முதித் 
சம்பிரமம் , ஆகேவம் , என்பன . 

தவன் . 
கர்ப்பழச மாவது - கலத்திற் கருவு திரண் கர்மந்தன் - ஒரு இருடி . 
டோங்கிக்குடை போகியவாறு போல நலந் கர்மம் - 1. சத்தியமாகிய ஆன்மஞானமும் , 
தரும் பொருளைத் திரளச் சொல்வது அசத்தியமாகிய மாயாகாரியமும் கூடின 
( வீரசோ.) 

விடத்துண்டான தாகையால் புண்யபாப 
கர்ப்பலக்ஷணம் - 1. அழிகரீப்பம் உரு ஸ்வரூபமாகிப் பிரளயகாலத்தில் சமஸ் 
வமில்லாத இளங்கருவாய் இருக்கையில் காராவஸ்தையாய் மாயையிலே யிருந்து 
விலா , அடிவயிறு , மேல்வயிறு , பிட்டம் , சிருஷ்டி காலத்தில் ஆன்மாக்களுக்குத் 
எனுமிடங்களில் வேதனை , மார்புவலி , முக தனுவாதிகளுக்குக்காரணமாவதாம் . மனோ 


கர்மஜசையோகம் 


365 


கலாசத்தி உரு 


வாக்குக் காய வியாபாரமாகிய காரியகர்மத் வது . இது , நாட்டுக்கலப்பை , பிறநாட்டு 
திற்கு மூல காரணமாகையால் இதற்குக் இரும்புக்கலப்பையும் உண்டு . அது கனத் 
காராணமல மெனவும் பெயர் . செய்த 

தது ஆதலால் இந்நாட்டார் அதைக் கொள் 
கிரியை நசிக்கச் சூக்ஷமித் திருப்பதாகை ளார் . பூமியைப் பண்படுத்த பாம்பு , புல் 
யால் அதிர்ஷ்ட மெனவும் பெயர் பெறும் முதலிய எடுக்கப்பலுமரம் , விதை விதைக்க 
இது , ஆதியாத்மிகம் , ஆதிதெய்வீகம் , ஆதி கொருகலப்பை , களையெடுக்கக்களை கொட்டு 
பௌதிகம் எனும் தாபத்திரயத்திற்கும் முதலிய உபயோகிப்பர் . 
எதுவாம் . இது சாரீர , மானஸாதிகர்மங்க கலப்பைநாள் -- உத்திர மூன்று முசோ 
ளுக்கு ஏது . இது தொன்று தொட்டு கணி மூலம் , அத்தமி சேவதியாமிருபூசம் , 
வருதலால் பிரவாகாநாதி . இது , தூலம் , ரித்தையு வாவிலரிஷ மீன்கற்கீ , நத்துச் 
சூக்ஷ்மம் , அதிசூக்ஷ்மமாய் வருவது . ( சிவ சுறா மிதுனங் கலப்பைக்கே. 
ஞான . ) 

கலம் கொட்டி - குசவன் . 
2. ( கச அ ) அவை காதிகர்மம் , அகாதி கலவிகானர் - கலவிகரணி சாத்திக்குப் பதி , 
கர்மம் என்பன . காதிகர்மம் - சக அவை ஆகாசரூபர் . இவர்க்குப் பீமர் எனவும் 
ஞானவரணியம் - டு , தர்சனாவரணியம் க , பெயர் . 
மோகநீயம் - உ அ , ஆயுஷ்யம் - கூ , அந்த கலவிகரணி - ஆகாசரூபசத்தி . இவட்கு 
ராயம் - ரு , நாமகர்மம் கங . இவற்றைத் ஈசர் கலவிகரணர் அல்லது பீமர் . 
தனித்தனி காண்க . மற்றவை அகாதிகர் கலவையணி -- இது , பாலும் நீரும் சேர்க் 
மம் அவை - அடு ஆக- க ச அ . ( சி - பாபக்ஷம் .) தாற்போல விளங்காத பேதத்தையு டைய 
கர்மஜசையோகம் - எந்தச் சையோகத் பல வணிகளது கலப்பாம் . இதனை வட 
தின் உற்பத்தியில் தொழில் அசமவாயி நூலார் , சங்கராலங் மென்பர் . 
காரணமாக இருக்கிறதோ அது . ( தரு ) உறுப்புறுப்பிக் கலவையணி , நிகர்தலை 
கர்மியன் - காந்தாரன் புதல்வன் . 

மைக் கலவையணி , ஐயக் கலவையணி , 
காலியு - பிர்டிஷ் தீவிலுள்ள மூக்குநீண்ட ஒரு தொடர்ப் பொருட்கவவையணி என 
பறவை . இது பூச்சுகளைத் தின்று ஜீவிப் நான்கு வகைப்படும் . இவற்றினியல்பைக் 
பது . பூமியில் முட்டையிட்டும் நீர்க்கரை குவலயானந்தம் காண்க 

NRI 
ஒரங்களில் வசிக்கும் என்பர் . 

கலாகோ - ( Gologo ) இது ஒருவகை எலி 
கவடம் - வங்க தேசத்தருகிலுள்ள தேசம் . போன்ற பிராணி காதும், வாலும் நீண் 

இதற்காசன் தாம்ரலிப்தன் . ( பார ). டது . இதில் பெரிது ஒரு பூனையினள 
கலகன் - இவன் ஒரு அரக்கன் . தருமகுத் விருக்கும் . ஆபிரிகா தேசத்தது . 
தன் எனும் வேதியனைக் கண்டு நல்லறிவு கலாசத்தி உரு - 1. நிவர்த்திகலாசத்தி , 
பெற்று அவனிடம் தனது பூர்வஜன்ம வர பொன்னிறமாய் நான்கு முகம் , நான்கு 
லாறு கூறி நலமடைந்தவன் . தருமதத் கைகளில் ஜபமாலை , வஜ்ரம் , அபயம் , 
தனைக் காண்க . 

கமலம் உடையவளாயிருப்பள் . 
கலககண்டகி - காலகௌசிகனுக்குப் பாரி . 2. பிரதிஷ்டாகலாசத்தி படிககிற 
கலகை - ஆன்மாக்களுக்குக் கலகத்தை மாய் இரண்டு முகம், நான்கு கைகளில் 
விளைவிக்கும் ஓர் தேவதை. 

பாசம் , அபயம் , ஜபமாலை , கமலம் 
கலங்கரைவிளக்கம் - கப்பல் 

கப்பல் யாத்திரை இவற்றை யுடையவளா யிருப்பள் . 
செய்த பண்டையோர்க்குக் கரைதெரியும் 3. வித்யாகலாசத்தி - இவள் கறுத்த 
வகை கடற்கரையிற் கட்டப்பட்ட ஒளித் நிறம் , பிரகாசத்தோடு கூடிய நான்கு 
தம்பம் , 

முகம் , நான்கு கைகள் , சத்தி , அபயம், 
கலசயோனி - அகத்தியர் , வசிட்டர்கள் . ஜபமாலை , கமலம் உடையவளாய் மகா 

கலசத்தி லுதித்ததனாற் பெற்ற பெயர் . பலிஷ்டையா யிருப்பள் . 
கலப்பை - இது , உழவர் நிலத்தைப் பண் 4. சாந்தகலாசத்தி சுத்த ஸ்படிக 
படுத்த உபயோகிக்கும் கருவி . இது நிலத் நிறம் , ஐந்து முகம் , நான்கு கைகளில் தவ 
திலுள்ள உறுதியாகிய மண்ணினைக் கீழ் ஜம் , அபயம் , ஜபமாலை , தாமரைகளையும் , 
மேலாகக் கலப்பது . இது அடிப்படை , 

உபவீதத்தையும் உடை வளா யிருப்பள் . 
மேழி , ஏர்க்கால் , நுகத்தடி , கார் , முதலிய 5. சாந்தியத்தகலாசத்தி ஸ்படிக 
பெற்று இரண்டு எருதுகளால் உழப்படு நிறம் , ஐந்து முகம், நான்குகைகள் , பாசம் , 


கலாபுவனங்கள் 


868 


கலாவதி 


அபயம் , ஜபமாலை , கமலம் இவற்றை தா , சௌமியதேஹ , தந்நிய , ரூபவான் , 
யுடையளா யிருப்பள் . 

நிதீச , மேகவாஹன, கபர்த்தி , பஞ்சசிக , 
கலாபுவனங்கள் -1 . சாந்திய தீதகலையில் பஞ்சாந்தக , க்ஷயாந்தக , தீக்ஷண , சூக்ஷ்ம, 
அநாசிருதை, அநாதை , அருந்தை , வியோம வாயுவேக , லகு , சீகா , சுநாத , மேகநாத , 
ரூபிணி , வியாபினி , ஊர்த்த வகை, மோ 

ஜலாந்தக , தீர்க்கபாகு , ஜயபத்திர , ச்வேத , 
சிகை, சோசிகை, தீபிகை, இந்திகை, சாந் மஹாபல , பாசஹஸ்த, அ தீபல , பல , தம 
திய தீதைசாந்தி , வித்தை, பிரதிஷ்டை , ஷ்ட்ரீ . லோஹித , தூம்ரக , விரூபாக்ஷ , 
நிவர்த்தி ஆக - கரு - புவனங்கள். 

ஊர்த்வசேப , பயாநக , குரூரதிருஷ்டி , ஹந் 
2. சாந்திகலையில் - சதாசிவன் , சிகண் தரு , மாரண , நிருதி , தர்மபதி , தர்ம , 
டி , சிரீகண்டன் , திரிமூர்த்தி , கெருத்ரன் , வியோக்தரு , சம்யோக் துரு , விதாத்ரு , 
எகநேத்ரன் , சிவோத்தமன் , சூக்குமன் , ஹாமிருத்யு , யாமிய , க்ஷயாந்தக , பஸ்மாந் 
அருந்தன் , மனோன்மனி, சர்வபூததமனி, தக , பப்ரு , தஹன , ஜ்வலன , ஹாகாதக , 
பலப்பிரமதனீ, பலவிகரணி, கலவிகாணி , பிங்கள, சுதாசன , அக்னிருத்ர , திர தசா 
காளி , ரௌத்ரீ , ஜியேஷ்டை , வாமை திப , பிநாகி , சாஸ் த்ரு , அவ்யய , விபூதி, 
ஆக - கஅ புவனங்கள் . 

பிரமரத்ன , வஜ்ரதேக , புத்த , அஜ, கபா 
3. வித்யாகலையில் அங்குஷ்டமாத்ர , லீச, ரௌத்ர , வைஷ்ணவ , பிராம்ம , ஹா 
ஈசான, ஏகேக்ஷண , ஏகபிங்கள , உத்பவ , டக , கூஷ்மாண்ட , காலாக்னி . ஆகபுவருங் 
பவ, வாமதேவ , மகரத்தியுசி , சிகேத , ஏக கள் - 50.அ . ஆக ஐந்துகலைகளிலும் கூடிய 
வீர, பஞ்சாந்தக , சூர, பிங்க , ஜியோதி , புவனங்கள் - உ உச . ( சித் - சாராவளி ) 
ஸம்வர்த்த , குரோத , ஏகசிவ , அருந்த , அஜ , கலாதார் - விநாயக அம்சங்களில் ஒன்று . 
உமாபதி , பிரசண்ட , ஏகவீர , ஈசான, கலாதினி- கங்கையின் பிரிவு ,. 
பவேச , உக்ர , பீம , வாம , ஆக - உ எ . புவ கலாபம் - பரதகண்டத்திலுள்ள ஒரு கிரா 
னங்கள் . 

மம் . இதில் மறைந்திருக்கும் சூரிய சந்திர 
4. பிரதிஷ்டாகலையில் 

ஸ்ரீகண்ட , வமிசத்தரசர்கள் கற்கியின் ஏவலால் கலி 
ஔம , கௌமார ,வைஷ்ணவ , பிராம்ம , பை யந்தத்தில் அரசாளப் போகின்றவர் . 
ரவ , கிருத , அகிருத , பிராஜேச , சௌமிய , கலாவதி -1. இவளும் பிரபாவதியும் இரத் 
ஐந்திர , காந்தருவ , யாக்ஷ , ராக்ஷஸ , பை தினாவலியின் தோழியர் . இவர்கள் ஒரு 
சாச , ஸ்தலேச்வர , ஸ்தூலேச்வா , சங்கு சன்மத்தில் குரங்குகளாய் 

ஒருவனது 
காண , காலாஞ்சா, மண்டலேச்வா , மாகோ பலாப்பழத்தைத் திருடிக் குரங்காட்டியி 
ட , துவிரண்ட , சகலண்ட , சதாணு , சுவர் படம் அகப்பட்டுக் காசிக்ஷேத்திரத்தி லிறந் 
ணாக்ஷ , பத்திரகாண , கோகர்ண , மஹாலய , ததால் மறு சன்மத்தில் சராயணனுக்குப் 
அவிமுக்த, ருத்தரகோடி , வஸ்திரபாத , புதல்வியராய்க் கௌதமை பவாநியெனப் 
பீமேச்வா , மஹேந்திர , அட்டஹாஸ , விம பிறந்து நாசயனனை மணந்தனர் . அவன் 
லேச , நகல , நாகல் , குருக்ஷேத்ர , கயா , காட்டிலி றந்ததால் இவர்கள் நோன் 
பைரவ , கேதார , மஹாகாள , மத்யமேச , பிழைத் திறந்து மறு சன்மத்தில் இரத்தினா 
ஆம்ராதக , ஜலபேச , ஸ்ரீசைல, ஹரிச்சந் வலியின் தோழியராய் இரத்தினசூடனை 
திர , லகுளீச, பாரபூதி , டிண்டி, முண்டி , மணந்தனர் . ( காசிகாண்டம் .) 
ஆஷாட , புஷ்கர , நைமிச , பிரபாச, அம் 2. பாரன் என்னும் முனிபுத்திரி தந் 
ரேச , ஆக டுக . 

தை மீறக்கப் பார்வதியாரால் நவநிதி வச 
5. நிவர்த்திகலையில்- பத்திரகாளி , வீர மாகும் மந்திரம் பெற்று அதனைச் சுவா 
பத்திர, திரிலோசன , விப்சு, நப , விவாஹ , சோதிசனுக்குக் கொடுத்து அவனை மணந் 
சம்வாஹ , திரிதசேச , திரியக்ஷ, கணாத்யக்ஷ, 

தனள் . 
விபு. சம்பு , தமஷ்ட்ரீ , வஜ்ர, பணீந்திர, 3. சுவாமியையும் இரத்தினாவலியை 
உதும்பரேச , கிரசன , மாருதாசன , குரோ யும் காண்க . 
தன, அருந்த , விருஷதர , விருஷ, பலிப் 4. எச்சனைக் காண்க. 
பீரிய , பூதபால , ஜியேஷ்ட, சர்வ , சுரேச , 5. காசிதேசத்தரசன் பெண் ; பாண்டி 
வேதபாரக, ஞானபுக்கு , சர்வஞ்ஞ. ஈச , யனை மணந்து அவன் தன்னைத் தீண்ட 
வித்யாதிப , பிரகாமத , பிரசாதக , சிரீத் வருகையில் நீ சிவ தீக்ஷை பெற்றவன் 
ருக்கு , ரத்னதிருக்கு , லக்ஷ்மீத்ருக் , ஜடா அல்லன் என விலக அரசன் அவளை வலு 


867 


கலிக்காவதாரி 


விற் றொட அவளிடம் சகிக்கக்கூடாத 
வெம்மை யிருந்தது பற்றி அஞ்சிச் சில 
தீக்ஷை பெற்று மனைவியிடம் கூடிச் சுகி 
த்திருந்தவன் ( உபதேச காண்டம் .) 
கலி -1 . ஒரு தானவன் இந்திரனை யுத்தத் 
தில் பின்னிடச் செய்தவன் . 

2. கபாடபுரத்திருந்த இடைச் சங்கத் 
துப் புலவரியற்றிய நூல் . 
கலிகணநாதர் - இவர் தம்நாடு வீரசைவர் 
நாடாக முயன்று , எல்லாரையும் வீர 
சைவ ராக்கி வந்தனர் . அவ்வகை செய்து 
வருகையில் சிவமூர்த்தி சூத்திர வடிவு 
டன் இவரிடந் தோன்றி மந்திரி முதலி 
யோர் செய்யும் தீமை புகன்றனர் . அர 
சன் இவரை நோக்கி நீவிர் வீரசைவரா 
யின் உம்மிடம் அவர் வைத்த தீர்வை 
முதலியவற்றையும் மாற்றுகிறேன் என் 
றனர் . சிவமூர்த்தி இசையாதது கண்டு 
அரசன் வாளெடுக்கச் சிவமூர்த்தி தமது 
திருவுருக் காட்டினர் . அவ்வகை காட்டி 
யும் அரசன் சம்மதிக்காது சிவலிங்கஞ் சிவ 
மூர்த்திக்குந் தரித்தனன் . 
கலிகாலன் சோழநாடு விட்டுக் காஞ்சி 
நாடடைந்து காட்டை நாடாக்கினவன் . 
இவன் பூர்வம் இந்திரன் , இவன் காஞ்சிப் 
பதியிலிருந்த பூதத்தைக் கருப்பதானவதி 
யென்னும் காளியருளால் வாள்பெற்று 
எதிர்க்க அந்தப் பூதம் ஆயிரம் மனுஷரை 
வருஷத்திற்குப் பலிகேட்க உடன்பட்டு 
அரசாண்டவன் . 
கலிக்கம்பநாயனூர் - திருப்பெண்ணாடக 
க்ஷேத்திரத்தில் வைசியகுலத்திற் றிருவவ 
தரித்துச் சிவனடியார் திருவடிகளை மனை 
வியார் நீர்வார்க்கத் தாம் சுத்திசெய்து 
பூசித்து அமுதுபடைத்து வருங்காலையில் , 
ஒருநாள் தம்மிடம் வேலைசெய்து கொண் 
டிருந்து நீங்கிய ஒருவன் சிவனடியார் 
வேடங்கொண்டுவர , நாயனார் அவனுக்கும் 
பூசைசெய்யக் கால்களைப் பற்றினர் . 
தினியார் இவன் நம்மிடம் வேலை செய் 
திருந்தவனென்று நீர் விடாமல் தாமதித் 
தது கண்டு , பத்தினியாரின் கையைத் 
தறித்து அடியாரைப் பூசித்து அமுது 
படைத்துச் சில நாட்களுக்குப் பிறகு 
முத்தி பெற்றவர் . 
கலிக்காவதாரி கல்கி ) - விண்டுவின் தசா 
வதாரங்களில் ஒன்று , கவியுகமுடிவில் 
சம்பளமென்னும் கிராமத்தில் விஷ்ணு 
எச்சன் கிருகத்தில் குதிரைமுகமாக அவ் 


தரித்து அதர்மங்களைப் போக்கித் தரு 
மத்தை நிறுத்துவர். இவர் ஏறுங் குதிரை 
தேவதத்தம் சம்பளமென்னும் சிம்மளத்தீ 
வில் விஷ்ணுயச்சன் பாரியையான சுமதி 
யின் கருப்பத்தில் நான்கு சகோதரருடன் 
பிறப்பர் . இலக்குமியும் அத்தீவில் பிருகத் 
ரதன் பாரியான கௌதமியின் உதரத்தில் 
வைசாகசுக்கில துவாரசியில் பிறப்பள் . 
இவர் சகோதரர் கலி , பிராக்கியவன் , சுமந் 
திரர் . கல்கி பரசுராமரிடத்தில் வேதங்களை 
யும் தநூர்வித்தையையும் கற்றுணர்ந்தவர் . 
சிவபெருமானை யெண்ணித் தவஞ்செய்து 
குதிரையையும் , எல்லாமறிந்த கிளியை 
யும் , வாளையும் பெற்றவர் . கல்கி பத்மா 
வதியைச் சிம்மளத்தில் மணம்புரிந்து 
ஜயன் விஜயன் எனும் இரண்டு புத்திர 
ரைப் பெற்றார் . இவர் திக்குவிசயம் செய் 
யத் தொடங்கி முதலில் கீடபுரத்தை 
யடைந்து பௌத்தராசாவாகிய ஸ்ரீதேவன் 
பட்டணத்தை முற்றுகைசெய்ய ஸ்ரீதேவன் 
எதிர்த்துப் பின்னடைகையில்ஜினதேவன் 
எதிர்த்துக்கல் கியை மூர்ச்சையாக்கக் கல்கி 
மூர்ச்சை தெளிந்தெழுந்து யாவரையுங் 
கொன்று மிகுந்து நின்ற ஜினதேவனை 
யழைத்து அவன் சௌரியத்தை நிந்தித் 
துக் கால்களைக் கிழித்தெறிந்தார் பிறகு 
சுத்தோதனன் முதலியவர்களை யெதிர்த்து 
அவர்களை வதைத்துப் பட்டணத்துக்குள் 
சென்று மிலேச்சர்களைக் கொல்லுகையில் 
மிலேச்சஸ்திரீகள் எதிர் க அவர்கள் மேல் 
பாணத்தைவிட அவர்கள் ஞானமடைந்து 
கல்கியை ஸ்தோத்திரஞ் செய்து பகவா 
னைச் சரணடைந்தார்கள் . பிறகு கல்கி 
அங்கு விசனத்தில் மூழ்கியிருக்கும் இரு 
டிக்கூட்டங்களைக் கண்டு அவர்கள் குதோ 
தரியைச் சம்மாரஞ்செய்யக் கேட்டுக்கொ 
ண்டபடி இமய மலைக்குத் திரும்புகையில் 
இடையிலிருக்கும் க்ஷரநதியைக் கடக்க 
அஞ்சிய சேனைகளுக்கு இருடிகளால் அவ 
ற்றின் வரலாற்றைத் தெரிவித்துக் குதோ 
தரியை வடைந்து அவள் மூச்சால் வயிற்றி 
னுட்புகுந்து அவளைக் கொல்ல அவள் 
குமாரன் காஞ்சன் யுத்தத்திற்கு வந்து 
கொல்லப்பட்டான் . கல்கி கலாபகிராமத் 
தில் தவம்புரிந்திருந்த சூரியவம்சத்தரச 
னாகிய மருவைக் கண்டார் . அக்கிராமத் 
திலே சந்திரவம்சத் தாசனாகிய தேவாபி 
யைக் கண்டார் . கல்கி மேற்சொன்ன இரு 
வரையும் வரலாறு வினவி , விசாகயூபன் 


கலிங்கசேனை 


368 


கலித்துறை 


கன்னிகையை மருவிற்கும் , ருசிராசுவின் ஒரு பாகமும் , ராஜமகேந்திரமும் , விசாகப் 
கன்னிகையைத்தேவாபிக்கும் மணஞ்செய் பட்டணமும் சேர்ந்த நாடு , இந்நாட்டை 
விக்கக் கட்டளையிட்டு அவ் விருவர்க்கும் ஆண்டோர் , சருதாயு , சக்காதேவன் , சத் 
அயோத்தி , அஸ்தினபுரியை ஆளும்படியா தியன் கேதுமான் . பீமனால் கொல்லப் 
கக்கட்டளையிட்டுத் தாம் மதுரைப்பட்டண 

பட்டார் . 
த்தை யடைய நிற்கையில் ஒரு சன்னியா The ountry lying on the South of 
சியைக்கண்டு நீர் யார் என்று வினாவினர் . the Vaitarini river in Orissa , and 
அவர் தாம் மஸ்கரி அல்லது கிருதயுகம் north of the Krishna rivur in the 
என்று கூறி மன்வந்தர லக்ஷணத்தைக் கல் Districts of Rajahmundry , Vizaga [ia 
கிக்குக்கூறக் கல்கி கிருதயுகம் ஆரம்பித்து tam , and Ganjam and s portion of 
விட்டதென்று திக்குவிசயத்திற்கு ஆரம் Oriss8 .. 
பித்தார் ; கோகன் , விகோகன் என்பவர் கலிங்கத்தாசன் - இவன் யூகியுடன் போர் 
கள் கல்கியை எதிர்த்து ஒன்றாகக் கொல் செய்தபொழுது இவனது யானைக்கொம்பு 
லப்பட்டார்கள் . பிறகு கல்தியானவர் சசி குத்திய புண்ணாலாகிய தழும்பு அவன் 
த்துவசனுடன் நட்புக்கொண்டு அவன் 

மார்பில் அடையாளமாக இருந்ததென்றும் 
தேவியாகிய சுசாந்தையால் ஸ்தோத்தரிச் உச்சைனியில் மாறுவேடம் பூண்ட காலத் 
கப்பட்டு அவன் குமரி ரமாவை மணந்து தில் தன்னைப் பிறர் அறிந்து கொள்ளாத 
காஞ்சனபுரியை யடைர்து விஷகன்னி 

படி அவன் அதனை மறைத்துக்கொண் 
கையின் சாபத்தை நீக்கிச் சம்பளமடை டிருந்தனனென்றுந் தெரிகிறது . ( பெ - க ) 
ந்து அதை அரசாட்சிபுரிந்து பரசுராம 

கலிங்கத்துப்பரணி கருணாகரத்தொண் 
ரைச் சேவித்துத் திக்குவிசய தரிசனங் 

டமான் மீது செயங்கெகாண்டாரால் பாடப் 
களைக் கூறினார் . பின் இவருக்கு மேகபல 

பட்டது . ஆனையாயிரம் அமரிடை வென்ற 
னென்றும் வலாகன் என்றும் இரண்டு 
புத்திரர்கள் பிறந்தார்கள் . இவ்வாறிருக் கலிங்கலை -- பூதகந்தன் அரசாண்ட தேசம் . 

அரசனது வெற்றியைக் குறித்துப்பாடியது . 
சையில் பத்மாவதியைவிட்டு ஒரு குகை 

. 
யுள் புகப் பத்மாவதி தன் கணவனை அநேக கலிங்கன் - 1. கலிங்கநாட்டரசன் . 
நாள் காணாமல் கல்கியைப்போல் 

2. உருக்குமிக்குத் தோழன் . பலராம 

ஒரு 
படம் எழுதிப் பூசித்து வருகையில் கல்கி 

ராற் பல்லுடைக்கப் பெற்றவன் . பாரத 
பத்மாவதியைக் காணாமல் தேடிக்கண்டு முதனாள் யுத்தத்தில் 

யாகசோனுடன் 
தழுவினர் . பிறகு தேவர்கள் வேண்டக் 

போர்செய்தவன் . 
கல்கிபகவான் தன் குமாரர்களுக்குப் பட் 

3. திரௌபதையின் சுயம்வரத்தை நாடி 
டாபிஷேகஞ் செய்து வைகுண்ட மடைந்த 

வந்த அரசன் . 
னர் தேவிமாராகிய பத்மாவதி , சாமாவதி 

4. சந்திர வம்சத்தரசன் , பயாதி புத்ர 
இருவரும் தீப்புகுந்தனர் .( கல்கி புராணம் ) 

னாகிய அநுவம்சத்திற் பிறந்த பலிராஜ 
கலிங்கசேனை இவள் கோசம்பி நகரி 

னுடைய பார்யைக்குத் தீர்க்கத மருவி 
லுள்ள தலைக்கோற் பட்டம்பெற்ற இரண் 

யினால் பிறந்தவன் , இவனுடன் பிறந் 
டாயிரத் தைந்நூறு கணிகைமார்களுள் 

தார் , அங்கன் , வங்கன் , புண்டான் , சும 
ஒருத்தி ; குற்ற மற்ற கற்புடையவள் . 

னன், பார ) ஆதிபர்வம் . 
இவள் மதன மஞ்சிகையின் தாய் , ( பெ . 

5. அங்கதேசத்துச் சூத்திரன் , செல்வச் 
கதை ). 

செருக்கால் ஒரு விரகியைப் பழித்துத் 
கலிங்கம் -1. ஒருதேயம் , வசு குமரர் ஆண் 

துன்பம் அனுபவித்து உரோமச முனிவர் 
ஒட்டிரதேசத்திற்குத் தெற்கின்க 

அருட்பார்வையால் நலம் அடைந்தவன் . 
ணுள்ளது . இதில் சிங்கபுர மென்றும் , கலித்தாழிசை- இரண்டு முதலிய பல அடி 
கபிலையென்றும் இரண்டு நகரங்க ளிருக் களா லீற்றடிமிக்கு எனையடி தம்முளள 
தன . (மணிமேகலை 

வொத்து நிற்பத்தனித்தேனும் ஒருபொ 
2. இது பர தகண்டத்தின் ஐம்பத்தாறு ருண் மேல் மூன் றடுக்கியேலும் வருவது . 
தேசங்களில் ஒன்று , 

யாப்பு - இ ). 
3. கலிங்கம் வேங்கை நாட்டுக்கு வட கலித்துறை - ஐஞ்சீரடி நான்கினைக் கொண்டு 
கே உள்ள நாடு . இது ஒரிஸ்ஸாவின் 


கலித்தொகை 


369 


பா 


கலித்தொகை - இது எட்டுத் தொகையுள் யையும் உண்டுபண்ணினான் . மேற்சொ 
ஆறாவது , நூற்றைம்பது கலிப்பாக்களை ன்ன பயமும் மிருத்தியும் மணந்து , நாகம் 
யுடையது . இதற்கு நச்சினார்க்கினியர் என்னும் பிள்ளையை உண்டு பண்ணினார் 
உரைகூறி யிருக்கின் றனர் . 

கள் . நாகம் , யாதனை யென்கிற பெண்ணை 
கலிநீதிநாயனூர் - இவர் தொண்டைநாட் மணந்து அளவி றந்த புத்திரர்களைப் பெற் 
டில் திருவொற்றியூரில் செக்கார் மரபில் றது . இவ்வகை கலியின் குலத்தில் நன் 
திருவவதரித்து ஆலயத்திலுள்ளும் புறம் னடை யொழிந்து தீமையே பரவின . 
பும் தீபத்திருப்பணி செய்து வருகையில் கலியின் நடக்கையாவது , கலியின் முதற் 
செல்வங் குறையக் கூலிக்கு எண்ணெய் பாதர் தில் அக்காலத்திற்குண்டான ஆசார 
விற்றும் கூலிச்செக்கோட்டியும் திருப்ப மொழிந்து சஞ்சலபுத்தி , ஸ்த்ரீகளிடத் 
ணிவிடாது நடத்திவந்தனர் . இவ்வகை நட தாசை , பெருமைக் காசாரம் பாராட்டல் , 
த்துகையில் கூவியும் அகப்படாமல் மனம் துற்நடை தந்தை தாய்க்கொலை , வேதவொ 
வருந்தித் தமது திருப்பணியின் முட்டுப் ழு கங்களைக் கடத்தல் , சூத்திரசகவாசம் , 
பாட்டை யெண்ணி மனைவியாரை விற்க குதர்க்கவாதம் , தர்மவிக்கிரயம் , வேதவிக்க 
யாருங்கொள்வாரிலாது திரும்பி ஆலயத் யம் , எண்ணெய் , மாமிசம் விற்றல் , ஜாதி 
துட்சென்று அகலில் திரிமுதலிய இட் பேதமின்மை , இடம்பமடாதிபத்யம் , பதி 
டுத் தமது கழுத்தரிந்தமை கண்டு சிவ னாறு வயதிற்குள் பிள்ளைபெறல் , மனைவி 
மூர்த்தி கையைப் பிடித்துத் தடுத்து முத்தி யின் சொற்கேட்டல் , பிதாவின் குலத்தவ 
யளிக்கப் பெற்றவர் . ( பெ . புராணம் ). ரைத் தூஷித்தல் உண்டாம் . மேலும் 
கலிபுருஷன் அல்லது கலி- இவன் பாவத் குலஸ்த்ரீகள் 

வேசைகளைப் போலவும் , 
தை யுடம்பாகப் பெற்று வலது கையால் வேசைகள் குலஸ் த்ரீகளைப் போலவும் 
கள்ளினையும் இடக்கையால் ஆண்குறி இருப்பர் . வானத்தில் உற்பாதங்களுண் 
யினையும் பிடித்துக்கொண்டு புறம்பே டாம் . பூமியிற் பலனைத்தரும் ஜனங்கள் 
பார்க்கின்ற கண்களையும் பேய் முகத் இராசாக்களாற் பீடிக்கப்படுவர் . பிராம் 
கையும் பெற்றிருக்கும் தெய்வம் , 

கலி மணர்கள் மந்திர சூன்யர்களாயும் அன்னம் 
யுற்பாதியாவது துவாபாயுகம் முடிந்த விற்பவர்களுமாவர். தம் குலபாஷையை 
பன் பிரமன் தன் பின்பாகத்தில் கோர யிழந்து ஈனபாஷையில் விருப்பமும் ஈன 
மாயும் கறுத்த தாயு மிருக்கிற பாபத் சகவாசமும் உள்ளவராவர் . கலியின் இரு 
தைச் சிருட்டித்தார் . அதற்கு அதர்மம் ண்டாம் பாதத்தில் சிவ விஷ்ணுவாதிக 
என்றும் பெயர் . அந்த அதர்மத்திற்குப் ளின் கலை குறைந்து சிறுதேவதைகள் 
பொய் மனைவியும் , டம்பம் பிள்ளையும் , சக்தியுள்ளவையாய் விளங்கும் . முன்றம் 
மாயையுடன் பிறந்தாளுமாம் . மாயையின் பாதத்தில் சிவ விஷ்ணுக்களின் பெயர் 
வயிற்றில் இம்சையென்கிற பெண்ணும் , மறைந்து ஜாதிபேதமில்லை யென்கிறதைப் 
உலோபம் என்கிற பிள்ளையும் பிறந்தனர் . பற்றிப் போர் உண்டாகும் . நான்காம் 
உலோபமும் இம்சையும் கல்யாணஞ் பாதத்தில் ஜனங்கள் எல்லாம் ஒரேவித 
செய்து கொண்டு குரோதம் என்கிற பிள் மாகவும் ஓரடி யுள்ளவர்களாய மிருப்பார் 
ளையைப் பெற்றனர் . அந்தக் குரோதம் கள் . தர்மம் மறைந்து அதர்மம் விளங்கிக் 
இம்சை யென்கிற பெண்ணின் வயிற்றில் குடியர்கள் நிறைந்து ஒருவருக்கொருவர் 
கலியை யுண்டுபண்ணிற்று . கலியினிலக் தம்மையே பக்ஷிப்பர் . கலிகாமகலையை 
கணமாவது , இடதுகையில் தன் ஆண் மணந்து பிருகத்கீர்த்தி , பிருகத்பாகு என் 
குறியும் , அஞ்சனம் போன்ற சரீரமும் , னும் இரண்டு புத்திரர்களைப் பெற்றனன் . 
நீண்ட வயிறும் , பயங்கரமான முகமும் , கலிப்பகையார் - திலகவதியாரை மணக்க 
எப்பொழுதும் அசைந்து கொண் டிருக்கிற விருந்து அரசனேவலால் யுத்தத்தி லிற 
நாவும் , துர்க்கந்தமான சரீரமும் , சூதா ந்த வேளாண்குடியினர் . 
டல், ஸ்திரீசம்போகம் , கட்குடித்தல் முத கலிப்பா 

கலிப்பா - வெண்சீர் மிகப் பெற்று மாச் 
லான தீயநடைக்கு இருக்கையாகிய ரூபத் சீரும் விளங்கனிச் சீரும் பெறாது பிறசீர் 
தையுடையது . இக் கவி புருடன் தன் களுஞ் சிறுபான்மை கலந்து கவித்தளையும் 
உடன் பிறந்தாள் வயிற்றில் பயம் என்கிற அயற்றளையுந் தழுவித் தரவு, தாழிசை 
பிள்ளையையும் , மிருத்தியு என்கிற பிள்ளை அராகம் , அம்போதரங்கம் , தனிச்சொல் 

47 


கலிய நாயனார் 


370 


கலைக்கோட்டு முனிவர் 


ண்டு வருவது . 


சுரிதகம் எனும் ஆறுறுப்பினுள் ஏற்பன சம், மஹாராஷ்டரி , யாவனி, குருண்டம் 
கொண்டு நாற்சீரடியால் வருவது . இது முதலிய (பவிஷ்- புரா .) 
ஒத்தாழிசைக் கலி , வெண்கலி , கொச்சகக் கலியுகம் - துவாபர யுகத்திற்குப் பிற்பட் 
கலி என ( கூ ) வகை . 

டது . இது கிருஷ்ணன் , பாண்டவர்கள் 
கலியநாயனூர் - இவர் பஞ்சாக்ஷரஜபம் செய் இவர்கள் அரசாட்சியின் முதலும் இறு 
துகொண் டிருப்பவர் . இவர் தம்மூர்விட் தியுமானது . இதற்கு வருஷம் நான்கு 
இக் காட்டின் வழிச் செல்லுகையில் தனித் லக்ஷத்து முப்பத்தீசாயிரம் . இதில் ஜனங் 
திருந்த சிவலிங்கத்தைக்கண்டு ஐய , தனித் கள் பொய் , கொலை , களவு , காமங்கள் முத 
திருக்கின்றீரே திரிபுராதிகள் முதலிய 

லிய மாபாதகஞ் செய்து தெய்வம் , குரு , 
பல பகைவர் உமக்கிருக்கின்றன ராத தாய் , தந்தை முதலியவரை யிகழ்ந்து பசி 
வின் வேற்றிடம் தேவரீரைக் கொண்டு முதலிய பீடைகளால் வருந்துவர் . இதில் 
செல்வேனெனச் சிவலிங்கத்தைத் தூக்கி தருமம் இராது . 
முடியாத காரியமென்று எண்ணித் தமது கலிவிருத்தம் - நாற்சீரடி நான்கினைக்கொ 
செல்வ முதலிவைகளை யெடுத்து வந்து 
சிவாலய முதலியன கட்டுவித்துத் தம் கலிவெண்பா வெண்டளை தழுவி யீற் 
நண்பருடன் சகலாயு தமுந் தாங்கிக் காவல் நடி முச்சீரான் முடிவது . 
புரிந்திருந்து நண்பர்கள் பொருட்குறை கலிவைரி 

சலி வைரி - நம்பிள்ளைக்கு ஒரு பெயர் . 
வால் வராதிருந்த காலத்துத் தாம் தீவட்டி 

கலுவம் மருந் தரைக்கும் 
யெரித்தும் 

குழியம்மி . 
எண்ணெய் வாங்கச் 

சக்தி 
யற்ற காலத்து விறகெரித்தும் அதுவுங் 

இவற்றில் கருமை , செம்மை கற்களா 
கூடாக் காலத்துத் தலைமயிரை எரித்து 

லானவை உத்தமம் , வெள்ளைக் கல்லா 

லான கல்வம் சிறப்பில்லை . 
ஒளியுண்டாக்கியுங் கலங்கா மனமுற்றவ 
சாய்த் துதிக்கும் கலியர் முன்பு சிவமூர் கலுழவேகன்- காந்தருவதத்தைக்குப் பிநா 

வெள்ளி மலையிலுள்ளவித்தியாதர அரசன் 
த்தி தரிசனந் தந்து என்ன வேண்டுமென 
நாயனார் இவ்விடம் தேவரீர் தனித்திராது கலை -1 . கர்த்தமப் பிரசாபதியின் பெண் , 
கைலையடைய வேண்டுமென்றனர் . சிவ மரூசி மகருஷியின் தேவி . 
பெருமான் வேண்டுகோட்படி திருக்கோ 

2. சந்திர கலை . 
யிலுடன் புஷ்பகத்தில் நாயனாரோடு தாம் 

3. கலை ( கசு ) கன்மேந்திரி யமைந்து , 
திருக்கைலைக்கு எழுந்தருளினர் . 

ஞானேந்திரியமைந்து , மனம் , அகங்காரம் , 
கலியன் - திருமங்கையாழ்வாரைப் பெரு 

புத்தி , வித்தை, வாக்கு , சத்தி . 
மாள் அழைத்த பெயர் . 

4. ஐந்து . நிவர்த்திகலை , பிரதிட்டான 

கலை, வித்யாகலை , சாந்திகலை , சாந்தியா 
கலியாண சோழன் - இவன் காலகாலசோ 

தீத கலை . 
ழனுக்குக் குமரன் , இவன் தேவி பாண்டி 

5. கலை - தந்திரகலை , மந்திரகலை , உப 
யன் புத்திரிகல்யாணி . இவன அநேக திரு 
ப்பணிகள் செய்து மண்ணியாறு என ஒரு 

தேசகலை என மூன்று . தந்திரகலை 
ஆறுண்டாக்கிச் சிதம்பரத்தில் கோபுர 

கடவுளா லருளிச் செய்யப்பட்ட ஆகமங் 

கள் . மந்திர கலை - எந்தத் தேவதையை 
மும் ஆயிரக்கால் மண்டபமும் கட்டி அறு 

உபாசிக்கிறானோ அத்தேவதைக்கு உரிய 
பத்தேழுவருஷம் அரசாண்டு தன் மகன் 

நியாசம் , இருடி , சந்தசு , தேவதையை 
பத்திரசோழனைப் பெற்றுச் சிவபதமடை யுணர்ந்தாராதித்தல் , உபதேசகலை --ஆசா 
ந்தனன். 

ரியனிடம் , பதி , பசு , பாச லக்ஷணங்களை 
கலியாணிகை- ஒரு வித்தியாதர அரம்பை . உள்ளபடி அறிவது . ( சிவ - சித் . ) 
கலியில் இராஜ்யபரிபாலனம் செய்யும் கலைக்கோட்டுமுனிவர் - இருசிக சிருங்க 
மிலேச்ச சாதியர் - ஆதமர், சிவேதர் , ரைக் காண்க . இவர் தந்தையார் ஸ்நான 
அநூஹர் , கீனாசர் , மஹல்லர் , விரதர் , த்திற்குச் சென்று அரம்பையைக் கண்டு 
ஹ நூகர் , மதாசசிலர் , ஹோமகர் , நூயூகர் , மோகித்து வீரியத்தைக் கங்கையில்விட 
வீமர் , சாமர் , பாவர் . பாஷைகள் அச்சலத்தை மானொன்று குடிக்க அதன் 
வீமம் , ஹாமம் , யாகூதம் , சுமரமா வயிற்றில் இம்முனிவர் பிறந்தனர் . இவர்க் 
சூஜம் , மாதி, யூனானி , இலீசம் , தாலீ குத் தலையில் ஒரு கொம்புண்டு. 


கலைக்கேத்தபிரமையர் 


371 


கல்மாஷபாதன் 


கலைகீகேத்தபிரமையர் - இவர் முன்குடுமி தேசங்களில் வசிப்பது . தேகமெங்கும் 
யும் கையில் கலைக்கொம்பும் ஒற்றைக் கா நீண்டு தடித்துப் பழுப்பு நிறமான மயிர் 
லில் சதங்கையும் நீல ஆடையும் பெற்றுப் களைப் பெற்றிருக்கும் . இது தலை பருத் 
பிச்சையேற்றுச் சிவனடியவர்க்குப் படை தும் கழுத்து நீண்டு மிருக்கும் . இது 
த்துவருநாளில் சிவனடியவர் ஒருவர் கோடைகாலத்தில் புல்லையும் , மாரியில் 
வறுமைநீங்கக் கின்னாப்பிரமையரிடஞ் பாசி முதலியவற்றையும் திசனும் . இதை 
செல்லவிருக்கையில் அவரை இவர் சிவ இலேசிற் பழக்கி ஸலெட்ஜ் எனும் வண் 
மூர்த்தியிடம் பொன்பெற்று அவர் உண டியிற் கட்டிப் பழக்குவார்கள் . இது மணி 
வளிக்கின்றனர் , நாமுமக்கு வேண்டிய க்கு அநேகமைல் செல்லும் . இதன் தோ 
பொருள் அளிக்கின்றோமென்று தடுத்துத் லும் கொம்பும் பலவிதத்தில் உதவுகின்றன . 
தாம் வைத்திருந்த கலைக்கொம்பைத் தட் கல்கட்டிகள் இருளரில் ஒருவகையர் . 
டினர் . அக்கலைக்கொம்பு அவ்வடியவர் இவர்கள் கழுத்தில் லிங்கம் போல் கல்லைக் 
வேண்டியவளவு பொன்சொரிந்தது . அடி கட்டிக்கொண்டிருப்பர். 
யவர் அப்பொன்னைத் தூக்கமாட்டாது வச கல்கி - இவர் கலியுக அந்தத்தில் யசஸ் 
வரிடம் ஆள்பெற்றுத் தூக்கிச் செல்லக் எனும் பிராமணனுக்கு நாராயணாம்சமாகப் 
கண்டவர் . 

பிறந்து நீண்ட வாளினால் உயர்ந்த குதி 
கலைக்ஞானபாதன்- சந்திரன் குமான் . ரைமீதேறி ( 3 ) இராத்திரிக்குள் மிலேச் 
கலைஞானம் ( சுச ) - அக்கர இலக்கணம் , சர் அனைவரையும் வெட்டிக் குவிக்கப் 
இலிகிதம் , கணிதம் , வேதம் , புராணம் , 

போகிறவர். ( தே -பா ) . 
வியாகரணம் , நீதிசாஸ்திரம் , சோதிட கல்நார் இது , கல்லின் வகைகளில் ஒன்று . 
சாஸ்திரம் , தருமசாஸ்திரம் , யோகசாஸ்தி இது , நார்போல் கிழிக்கவும் , கயிறு திரிக் 
ரம் , மந்திரசாஸ்திரம் , சகுனசாஸ்திரம் , கவும் துணி நெய்யவும் உதவுகிறதாம் . 
சிற்பசாஸ்திரம் , வைத்தியசாஸ்திரம் , உரு இக் கல்நார் வட அமெரிக்காவின் கனடா 
வசாஸ்திரம் , இதிகாசம் , காவியம் , அலங் நாட்டி லகப்படும் . ஸ்கா தலாந்து தீபத்தில் 
கரரம் , மதுரபாடனம் , நாடகம் , நிருத்தம் , அகப்படும் கல்நார் காகிதம் செய்யவும் , 
சத்தபிரமம் , வீணை , வேணு , மிருதங்கம் , தோல்போலுரித்துப் பலவேலைகள் செய் 
தாளம் , அத்திரபரீக்ஷை , கனகபரீக்ஷை, விக்கவும் உதவுகிறதென்பர். 
இரதபரீக்ஷை, கஜபரீக்ஷை , அசுவபரீ கல்நெட்டி- ( மலைநெட்டி ) சில இடங்களில் 
க்ஷை , இரத்தினபரீக்ஷை , பூபரீக்ஷை, சங் ஒருவகைக் கல் , நீரிலிட்டால் சடைபோல் 
கிராம இலக்கணம் , மல்லயுத்தம் , ஆகரு மிதக்கின்றது , அதனை மலைநெட்டி யென் 
ஷணம் , உச்சாடனம் , வித்துவேஷணம் , பர் . இவை மேனாடுகளில் உண்டு என்பர் . 
மதனசாஸ்திரம் , மோகனம் , வசீகரணம், கல்பவருஷன் - வசுதேவருக்கு உபதேவி 
இரசவாதம் , காந்தர்வவாதம் , பைபீலவா யிட முதித்தவன் . 
தம் , கௌத்துகவாதம் , தாதுவாதம் , காரு கல்பன் - துருவன் குமான் . 
டம் , நட்டம் , முட்டி , ஆகாயப்பிரவேசம் , கல்பாக்கம் - துருக்கர் அரசாண்ட பரத 
ஆகாயகமனம் , பரகாயப்பிரவேசம் , அதி கண்டத்திலுள்ள தேசம் , 
ரிச்யம் , இந்திரஜாலம் , மகேந்திரஜாலம் , கல்பொருசிறு நுரையார் - இவர் கடைச் 
அக்கினித்தம்பம் , ஜலஸ்தம்பம் , வாயுத் சங்க மருவியவயாக இருக்கலாம் . " இவர் 
தம்பம் , திட்டித்தம்பம் , வாக்குத்தம்பம் , தம் செய்யுளில் எங்காதலர் " எனக் கூறி 
சுக்கிலத்தம்பம் , கன்னத்தம்பம் , கட்கத்தம் யிருத்தலால் பெண்பாலாராக இருத்தல் 
பம் , அவத்தைப் பிரயோகம் முதலியன . கூடும் . இவர் பெயர் இன்னதென அறி 
லைநியமம் - தென் மதுரையிலுள்ள சிந்தா பக்கூடவில்லை இவர் தம் செய்யுளில் 
தேவியின் கோயில் கலாரூபமாகிய சிந்தா " கல்பொரு சிறு நுரை " எனக் கூறியிருத் 
தேவிக்கு இடமாதல்பற்றி இப்பெயர் பெ தலால் இவர்க்கு அப்பெயரே பெயரா 
ற்றது . ( மணிமேகலை ) . 

யமைந்தது . குறு உசு . 
கலைமான் ரேண்டியர் என்பது இது கல்மாஷபாதன் , ( கன்மாடபாதன் )-இவன் 
மானினத்தைச் சேர்ந்த விருகம் . இது மட் மித்திரசகன் என்னும் சூரிய வம்சத் தா 
டக்குதிரையளவு உயரமுள்ளது . 

சன் . மனைவி மதயந்தி . இவன் ஒருநாள் 
உத்தரமகா சமுத்திரத்தை அடுத்த பிர வேட்டைக்குச் சென்று புவியுருக்கா 


கல்மாஷபாதன 


372 


கல்லாடர் 


ண்டு மிருகங்களைத் தின்றுகொண்டிருந்த கல்மாஷன் , 

கல்மாஷன் , கல்மாடன் - கத்துரு தநயன் . 
ஒரு அரக்கனைக் கொன்றனன் . அவன் கல்யாணதலம் 

கல்யாணகுலம் - அம்பட்டர் குலம் . இவர் 
சம்பி தப்பியோடிச் சென்று இவ்வரச கள் சுப காரியங்களுக்கு வாத்யம் முதலிய 
னிடம் வைரங்கொண்டு சமயல் செய்யும் செய்தலால் பெற்ற பெயர் . 
மடையனுருக்கொண்டு அரசனது சமயற் கல்யாணசுந்தரர் - பார்வதிபிராட்டியைத் 
சாலையிலமர்ந்து காலம் பார்த்திருந்தனன் . திருமணஞ்செய்த சிவமூர்த்தி திருவுரு . 
ஒருநாள் வசிட்டமுனிவர் இவனிடம் விரு கல்யாணதீர்த்தம் - திருநாராயணபுர தீரத் 
ராகவர அரக்கன் இது சருணமென்று 

தங்களில் ஒன்று . 
ஒரு மனிதனைக் கொன்று உணவளித்த கல்யாணம் ( 3 ) - சொர்காவதானம் , மந்த் 
னன் . இதனை முனிவர் அறிந்து கோபித்து ராபிஷேகம் , மகாப்பிரஸ் தானம் , கேவ 
அரசனை நோக்கி விருந்தாக வந்த எனக்கு லோத்பத்தி , பரிநிர்வாணம் . 
நரமாமிச வுணவளித்தனை யாதலால் நீ கல்பாணன் வல்லாளனைக் காண்க, 
அரக்கனாக எனச் சாபமிட்டனர் . இவ் கல்லடி சித்தர் - இவர்கள் ஒருவகை குறச் 
வகைச் சாபமேற்ற அரசன் நான் ஒரு சாதியார் . இவர்கள் கையில் கல் முதலிய 
குற்றமும் செய்யாதிருக்க என்னைச் சபித் வைத்துக்கொண்டு தங்களைத் தாமே 
தமையால் நானும் சாபமிடுவேனென்று யெறிந்து கொண்டு கத்தியால் தம்மை 
கையில் நீரெடுக்க அருகிருந்த மனைவி , அரிந்து கொண்டது போல் உதிரங்காட்டி 
இந்தச் சூரிய வம்சத்தில் இதுவரையில் யும் வாதிட்டுப் பிச்சை வாங்குவோர் . 
யாருங் குருவைச் சபித்தார் இல்லையெனத் கல்லணை - ஒரு நதி . இது இலங்கைத்தீவிற் 
தடுத்தனள் . அந்நீரை அரசன் கால்மீது சமனொளி மலையிலிருந்து உண்டாவது. 
ஊற்றிக்கொள்ளக் கால்கறுத்து மூங்கில் கல்லவல் - இது சொல்லணியி லொன்று . 
போலாயிற்று . அதனாற் கல்மாடபாத இது நாடறிசொற்பொருள் பயப்பப் பிழை 
னென்று பெயர்பெற்றனன் . ( கல்மாஷம் யாமைவாசகஞ் செய்வது . 
மூங்கில் ) இவன் அரக்கன் ஆனவுடன் கல்லன் ழப்பர் இவர்கள் மலைநாட்டுக் 
வசிட்டன் புத்திரனாகிய சத்தி முனிவனை கம்மாளரில் ஒரு வகையார் . இவர்களுக் 
விழுங்கினன் . இவனுக் கிச்சாபம் பன் குப் புரோகிதர் அம்பட்டர் 
னிரண்டு வருட மிருந்தது . இடையில் கல்லா சாரி - கருங்கல்லில் வேலை செய் 
ஒரு வேதியன் தன் மனைவியுடன் காட் யும் கம்மாளன் . இவனே கல் தச்சன் . 
டின்வழிச் செல்லுகையி லந்தவேதியனை கல்லாடம் இது அகப்பொருளிலக்கண 
விழுங்கினன் . வேதியன் மனைவி நீ என் அமைதியாய்த் திருக்கோவையாரின் கிள 
நாயகனை விழுங்கியதால் நீ சாப நீங்கி விகளின் அருமைகளை விளக்கி அகவற் 
உன்மனைவியைப் புணரச் செல்லுகையில் பாக்களா லியற்றப்பட்ட நூல் . கல்லாடர் 
உயிரிழக்கவென்று சபித்து உடனே அது செய்தது . செய்தோனாற் பேர் பெற்றது . 
மாண மடைந்தனள் . அரசன் சாபநீங்கி கல்லாடர் - இவர் பொய்யடிமையில்லாத 
மனைவியால் சாபமுணர்ந்து கோகன்ன புலவரில் ஒருவர் , கடைச்சங்கத்தவர் . இவர் 
யாத்திரை செய்து வசிட்டராற் புத்தி செய்த நூல் கல்லாடம் , திருக்கண்ணப்ப 
ரோற்பத்தி செய்துகொண்டனன் . இவன் தேவர் திருமறம் . தொல்காப்பிய உரை . 
ஒரு ரிஷிக்கு அன்னமிட அதில் ஒரு இவர் அம்பர் கிழானருவந்தை பொறை 
மயிர் இருக்கக்கண்டு இருடியால் நாடோ யாற்றுக்கிழான் , தலையாலங்கானத்துச் செ 
றும் ஒரு மனிதனைப் புசிக்கச் சாபமடைந் ருவென்ற பாண்டியன் முதலிய மூவரைப் 
தவன் . தன் மனைவி யணிந்திருந்த இரத் பாடியவர் . இவர் செய்த கல்லாடத்தைச் 
தின குண்டலத்தைக் குருகாணிக்கையா சிறப்பித்து , இவ் வெண்பா “ கல்லாடர் 
கக் கொடுத்து உதங்கரைத் தின்னவந்து செய்பவனுவற் கல்லாட நூறு நூல் , வல் 
அவர் சாந்த வார்த்தையால் பொறுத்து லார் சங்கத்தில் வந்தருளிச் - சொல்லா 
அவரால் சாபநீக்க மடைந்தனன் . இவன் பும் , மாமதுரையீசர் மனமுவந்து கேட்டு 
அரக்கனாக இருந்தபோது இவனுக்கு உதி முடி , தாமசைத்தார் நூறு தரம் ” கூறப்படு 
என் எனப் பெயர் . இவன் தந்தை சுதரி கிறது . இதன் அருமை நோக்கிக் கல்லா 
சனன் என்பவன் குமரன் . இவனுக்கு டம் கற்றவனுடன் மல்லாடாதே என்பர் . 
வீரசகன் எனவும் பெயர் . (பாகவதம் .) (கல்லாடம் . ) 


கல்லானை 


373 


யம் . 


இதை 


கல்லானை இதனைக் காண்டாமிருகமென் கல்லையர் வேதியர்கள் வேதமறிந்தவர்கள் 
பர் இது ஆசியா , ஆப்பிரிகாகண்டவாசி . எனின் சிவனடியவரினும் சிறந்தவர் தனோ 
இது சற்று யானையைப்போல் வயிறு பரு வென்று தம்மிடமிருந்த நாயை அழைத்து 
த்தும் கால்கள் குறுகியு மிருக்கிறது . வேதம் ஓதுவிக்க , அந்தாய் வேதமோதக் 
உடல் துப்பாக்கிக் குண்டிற்கு மஞ்சாத கேட்டு வேதியர்கள் அஞ்சி வாடங்கினர். 
தும் , கறுத்த நிறமுடையதும் , தடித்த ( பச - பு . ) 
தோலை யுடையதும் , மூக்கிலிருந்து 3 கல்வகை இது மண்ணின் வேறுபாடு 
அடிகள் நீண்ட ஒரு கொம்பையும் பெற் 

ஆயினும் , இவ்வகையில் பல மண் என் 
கொம்பின் வலிமையால் 

னுந் தலைப்பில் கூறினேன் . இதில் சில 
புவியைக் குத்தி யெறியும் . இது 7 , 8 

கடவுளின் சிருட்டி விசேடத்தைத் தெரி 
அடி உயரமும் , 10 - அடி அகலமும் இருக் 

விக்கின்றன . இந்தியாவின் மேற்கரையி 
கும் , ஆகாரம் இலை தழை . இதற்குச் 

லுள்ள பாலகாட்டையடுத்த மான்ஹலூர் 
சேற்றில் புரள இஷ்டம் , ஒருவர்க்கும் 

எனும் இடத்தில் ஒருவித கற்களுண்டா 
தீங்கு செய்யாது . கோபம் வந்தால் அபா கின்றன . அவற்றை வஸ்திரத்திற் சுற்றி 

ஆப்ரிகாகண்டத்துக் கல்யானைகளு நெருப்பிலிடில் அவ்வஸ்திரம் தீப்பற்று 
க்கு இரண்டு கொம்புகள் உண்டு . 

தல் இல்லையாம் . 
ரைனாஸரஸ் என்பர் . 
கல்லுளிச் சித்தர் 

கல்ஹணர் - ஒரு கணித சித்தாந்த பண்டி 
இவர் ஒரு சித்தர் . 
இவரைக் கல்லடிச் சித்தர் என்றுங் கூறு 

தர் , சற்றேறக்குறைய 800 - வருஷங்க 

ளுக்கு முன்னிருந்தவர் . இவரியற்றிய 
வர் . இவரைப் பற்றிக் கல்லுளிச் சித்தன் 

நூல் இராஜதரங்கணி . 
போனவழி காடுமேடெல்லாம் தவிடு 

வண்டினிறமாய் 
பொடி (கல்லுகளெல்லாம் தவிடுபொடி .) கவசமந்திரதேவதை 
( என்றும் உண்டு.) இவருக்கு மலை முதலிய 

பத்மாசனராய் , முக்கண் , வரதம் , அப் 
வும் இவர் வழியைத் தடுக்காது இவருக்கு 

யம் , சத்தி , சூலம் , சர்வாபரண பூஷிதரா 
இடங் கொடுத்து விலகி நிற்குமெனத் 

யிருப்பர். 
தெரிகிறது . 

கவசர் - ஒரு இருடி . ஆசாரியர்க்குப் பதி 
கல்லூற்று இது தன்னிடம் நனைந்த னான்கு கோடி பொன் கொடுக்க வெண்ணி 
பொருள்களைக் 

கல்லாக மாற்றும் நீரூற்று . இரகுவிடம் பெற்று அளித்தவர் . 
இவ்வகை நீரூற்றுள் ஒன்று . இங்கிலாந்தி கவசி - திருதராட்டிரன் குமரன் . 
லுள்ள யார்க்கஷயர் மாகாணத்திலுள்ள கவதகினி - சஞ்சயனுக்குத் தந்தை . 
நாரெஸ்பரோ எனும் நகரத்திலுள்ள குன் கவந்தம் யுத்தகாலத்துத் தலையற்றவிடத் 
றிலிருந்து அங்குள்ள கிணற்றில் விழு தும் முண்டம் தானே ஆடல் . இதனை 
கிறது . அந் நீர் தன்னால் நனைக்கப்பட்ட அட்டை ஆடல் என்பர் . ( நச்சர் . ) 
பொருளைக் கல்லாக மாற்றி விடுகிறதாம் . கவந்தன் கபந்தனைக் காண்க . 
இன்னும் இந்தியாவிலுள்ள இமயமலைச் கவயன் - ஒரு வாநரசேநாபதி ,. 
சாரலில் சிலாநதி என ஒன்று இருக்கிற கவயாக்ஷன் - 

ஒரு வாநரவீரன் . 
தாம் அதன் ஜலம் அவ்வாறு செய்கின்ற கவரைகள் - இவர்கள் கௌரவவம்சத்தவ 
தென்பர் . 

ரென்றும் , கௌரியின் வம்சத்தவ ரென் 
கஃலையர் - இவர் வீரசைவர் , இவர் ஒரு றும் கூறிநிற்கும் தெலுங்கர் . இவர்களிற் 
ஊரிலிருந்த காலத்தில் அவ்வூர் ஆலயத் பலர் கலப்பு ஜாதியராக இருக்கின்றனர் . 
தில் இருந்த பாம்பு அனைவரையுங் கடிக்க கௌரவரைக் காண்க. 
இறந்தவர்களை எழுப்பினர் . இவர் மடத்தி கவலன் 

கவலன் - காதியைக் காண்க . 
லிருந்து சமையல் செய்பவள் , தீர்த்தக் கவலை - கபலை காண்க . 
கரைக்குச் செல்ல அங்கு வந்திருந்த பிரா 

கவஷன் - துருவுக்குத் தந்தை ,. 
மணன் அந்தச் சமயற்காரியின் குடத்தைத் கவாக்ஷன் - சுக்கிரீவசேனாபதி . வாநரன் . 
தொட்டனன் . அதனால் சமையல்செய்ப கவி 1. சுக்கிரன் . 
வள் , தீர்த்தத்தில் ஸ்நானஞ்செய்து சலம் 2. சுக்கிரனுக்குத் தந்தை . 
கொண்டு சென்றனள் . இதனைக் கண்ட 3. இக்ஷ்வாகுவின் தம்பி . வைவச்சுத 
வேதியர் கோபித்துக் கல்லையரிடங் கூறக் னுக்குக் கடைசி குமான் , 


கவி- வழிபாடு 


375 


கவிப்பு 


குமரன் . 


4. ருக்ஷயன் குமரன் . இவன் வம்சத்த கிய கவிஞனொருவன் , தன்மேற் பாடுங் 
வர் பிராமணராயினர் . 

கவிதையை யாவருமறியக் கொள்ளுங் 
5. பிரிய விரதனுக்குப் பிருஹஷ்மதி கால் , அவைக்களத்தில் தோரணத்தைக் 
யிட முதித்த குமரன் . இவன் ஊர்த்துவ கட்டித் துவசத்தை நாட்டி மங்கலமுரசி 
ரேதஸ் . 

யம்ப அந்தணரொருபால் வாழ்த்தி இவ் 
6. இடபனுக்குச் சயந்தியிட முதித்த வாறு மேன்மைமிக்க கோலத்தோடு விரி 

த்த அழகிய ஆடையில் பல தானியங்களா 
17. ஒரு இருடி . இவன்தேவி முகுந்தை . லமைந்த முளைப்பாலிகையுடன் தீபமும் , 
8. கௌசிகனைக் காண்க . 

பூரணகலசமும் நிறைந்த மேற்கட்டியை 
9. ஆசு , மதுரம் , சித்திரம் , வித்தாரம் . யுடைய பந்தலின் கீழ் உறவினர் , நெருக் 
இவற்றில் பொருள் , அடி , பா , அணி கானும் ,பெண்கள் பாடும் , பல்லாண்டானும் 
முதலிய கொடுத்து மற்றொருவன் பாடும் நிறைந்த தன்செல்வமுள்ள கோயிலின் 
என்றவுடன் பாடுவோன் ஆசுகவியாம் . நடுவில் தான் வெள்ளாடையுடுத்து வெண் 
சொல்லினிமை, பொருளினிமை , தொ பூச்சூடி , தன்னைப் பாடிய புலவனைத் தன 
டை , தொடை விகற்பம் , செறிய உருவ தாசனத்திருத்தித் தானருகிருந்து மங்கல 
கம் முதலிய அலங்காரத்துடன் இன்னோ மமைந்த செய்யுளை மகிழுறக் கேட்டு 
சைத்தாய் அமுதமுறப் பாடுவோன் மதுர பொன்னும் பணியும் பொருந்த அளித்து 
கவியாம . மாலைமாற்று , சக்கரம் , சுழி அவன் செல்ல அவன் பின் ஏழடிபின் 
குளம் , 

ஏகபாதம் , எழுகூற்றிருக்கை , சென்று அவன் நிற்க வெனக் கூறத்தா 
காதைக்கரப்பு , கரந்துரைப்பாட்டு , தூசங் னிற்றல் கவிபெறுவோன் கடமையாம் . 
கொளல் , வாவனாற்று கூடசதுக்கம் , கோ கவி ஆண்டான் ஒரு கவிஞன் , இவன் 
மூத்திரி , ஒரெழுத்துப்பா , வல்வினப்பா, ஓர் சத்திரத்தில் உண்டபோது கூறியது . 
மெல்லினப்பா , இடையினப்பா , சித்திரக் " வாயெரியக் கையெரிய வயிறெரியச் 
கா, விசித்திரக்கா, வித்தாரக்கா , விகற்ப சட்டிவைத்து வறுத்துக் கொட்டிக் , கா 
நடை , வினாவுத்தரம் , சருப்பதோ பத்திரம் , யெரியக் கடினமுட னரைவயிற்றிற் கன் 
எழுத்து வருத்தனை , நாகபந்தம் , முரசபந் னமிட்ட கடினக்காரி , தாயெரிய மகளெரி 
தம் , நிரோட்டகம் , சித்து , ஒரு பொருட் யச் சேஷியெனு மொட்டை முண்டை 
பாட்டு , பலபொருட்பாட்டு , மாத்திரைப் தலைமேற்பற்றித் , தீயெரியக் கண்டக்கா 
பெருக்கம் , மாத்திரைச் சுருக்கம் , எழுத் 

லெனஎதுடைய வயிற்றெரிச்சற் றீருந் 
துப் பெருக்கம் , எழுத்துச்சருக்கம் இவை தானே . 19 
முதலிய தெரிந்து பாடுவோன் சித்திரக் கவிக்களஞ்சியம் - ஒரு தமிழ்க்கவி . இவர் , 
கவியாம் , மும்மணிக்கோவை , பன்மணி புதுப்பாகை யூரினனாகிய கறுப்பன் புதல் 
மாலை , மறம் , கலிவெண்பா, தசாங்கம் , வர் . வேதாளக்கதையினை 864 -விருத்தங் 
மடல் ஊர்தல் , கிரீடை , இயல் , இசை , களில் பாடினவர் . 
சுத்து , பாசண்டத்துறை இவை முதலிய கவிசாகாப்பெருந்தேவனார் கடைச்சங் 
விரித்துப் பாடுவோன் வித்தாரக்கவியாம் . சத்து வித்துவான்களில் ஒருவர் . (திரு 
கவி அரங்கேற்றிய பாட்டுடைத் தலைவன் 

வள்ளுவமாலை - 
செய்யும் வழிபாடு - பலவகை அலங்கா கவிசாதன் நகுஷனுக்கு நண்பனாகிய 
ரங்களானும் எழுத்து , சொல் , பொருள் , முனிவன் . பரீக்ஷித்துக் கார்க்கோடகனா 
யாப்பு முதலிய குற்றம் நீங்கப் பாடும் புல லிறக்கச் சாபமளித்தவன் . 
வனும் , அவைக்களத் துள்ளாரும் , அரச கவிப்பர்- செட்டிகளில் ஒருசாதிப்பகுப்பார். 
னும் வியக்கும்படி பாடும் புலவனும் , இய கவிப்பு - ஒரு காரியங் கேட்க வந்தவன் 
லிசை நாடகம் எனும் முத்தமிழ் வல்லவ உற்ற திசையையறிந்து அந்தந்தத் திக்கிற் 

பம் , ஆசு , மதுரம் , சித்திரம் , வித்தாரம் கடைத்த ஆரூட இராசி முதலாக ஆதித் 
எனும் பாக்களைப் பாடுகின்றவனும் , உயர் தன் சரிக்கிற வீதியளவு மெண்ணின் 
குடியிற் பிறந்து மேம்பட்டவனும் , எல்லா தொகையை உதயராசி முதலாகக் கழித் 
வுறுப்புக்களும் குறைவின்றி நிறைந்து துக் கொண்டு உற்றராசி , கவிப்பாம் . இப் 
நல்லொழுக்கமுடையானும் , முப்பது வய படி உதயத்தாற் சென்றகாலமும் , ஆரூ 
திற்கு மேற்பட்டு எழுபது வயதுள்ளவனா டத்தால் நிகழ்காலமும் , கவிப்பால் வரும் 


கவிப்பெருமாள் 


375 


கழறிற்றறிவார் நாயனார் 


என் 


காலமும் சொல்லப்படும் . சொல்லுமிடத்து பிரமன் தரிசனந் தந்து ஒரு புத்திரியைத் 
இம் மூன்று இராசியினும் கேந்திரதிரி தந்தனர் . அவளே காவிரிநதி யுருவமான 
கோணங்களினும் சுபக்கிரகங்கள் நிற்றல் வள். ( காவிரித்தலபுராணம் ). 
நோக்கல் செய்யின் அந்த ராசி வகையால் கவோவனம் - கவோன் தவஞ்செய் தவனம் , 
காலங்கள் நன்றெனவும் தீக்கோணிற்கில் இது காவிரிப்பூம்பட்டினத்திற் கருகிலுள் 
தீதெனவும் கூறுவர் . 

ளது . ( மணிமேகலை ) . 
கவிப் பெருமாள் திருவள்ளுவர் திருக் கவைமகன் - இவர் கடைக்சங்க மருவிய 
குறளுக்கு உரையிட்ட ஆசிரியர்கள் பதின் புலவர்களில் ஒருவர் இவர் தாம் பாடிய 
மரில் ஒருவர் . 

நெய்தற் கவியில் " கவைமக னஞ்சுண்டா 
கவிராஜகேசரி திருமேனிரத்தின கவிராயர் - எனப்பாடி யிருத்தலினிவர்க்கு இப் 
மாறனலங்காரத்திற்கு உரையாசிரியர் . பெயர் வந்தது போலும் , குறு.ந.உ ச . 
திருக்குறளுக்கு நுண்பொருண்மாலை யியற் கழறிற்றறிவார் நாயனார் - இவரே சேரமான 
றியவர். 

பெருமாணாயனார் . இவர் சேரநாட்டில் 
கவிராஜ பண்டாரம் இவர் செங்கோட் மகோதை நகரத்தில் சேரராசாவின் புத்திர 
டையிலிருந்த புலவர் . இவரைப் பற்றி ராயவ தரித்துச் சிவபணிவிடையில் அன் 
ஒன்றும் தெரிய வில்லை, 

புடையவராய்த் திருவஞ்சைக்களத்தில் 
கவிராஜபண்டிதர் - இவர் விரையூரிலிரு திருத்தொண்டு செய்து கொண் டிருந்து 
ந்த ஒரு தமிழ்ப்புலவர். சங்கராசாரியர் தந்தை இறந்தபின் மந்திரிகள் வேண்ட 
அருளிச்செய்த சௌந்தய லகரி , ஆனந்த 

சிவத்தொண்டு வழுவாதிருக்குமா 
லகரி என்னுங் கிரந்தங்களைத் தமிழில் யின் இந்த அரசாளுந்தொழிலை ஏற்பே 
விருத்தச் செய்யுளாக மொழி பெயர்த் னென்று சிவசந்நிதானத்திற் சென்று 
தவர் . 

முறையிட்டனர் . சிவபெருமான் எவரும் 
கவுசிகம் - ஒரு தீர்த்தம் . 

எப்பொருளும் வசனிப்பதறியும் உணர் 
கவுண்டர் - பள்ளிகளுக்கும் , சில இடங்க ச்சி உதவப்பெற்று முடிசூடி யானைமீது 
ளில் வேளாளர்க்கும் பட்டப் பெயராய் பவனிவருகையில் வண்ணான் ஒருவன் 
இருக்கிறது . 

றன் றலையிற் றாங்கிய உழமண், மழையால் 
கவுதாரி இது பெட்டைக் கோழியைப் கரையத் தேகமெங்கும் வெண்ணிறமாய் 
போல் உயரமும் கபிலநிறமும் உள்ள விபூதி பூசுண்டவன்போற் காணப்பட்ட 
பறவை , வரிகளமைந்த கபில நிறமுள் னன் . பவனிவரும் நாயனார் எதிர்சென்று 
ளது . இது காடுகளில் பூச்சு , புழுக்களைத் பணிய , வண்ணான் அடியேன் வண்ணான் 
தின்னும் , வயல்களில் உதிர்ந்த தான்யங் என்றனன் . நாயனார் எனக்குச் சிவவேட 
களைத் தின்று ஜீவிக்கும் . இதனைக் கூண் த்தை நினைப்பூட்டினீர் என்று வணங்கி 
டில் வளர்த்துச் சண்டைக்குப் பழக்கு மீண்டும் அரசுசெலுத்தி வந்தனர். இவ்வ 
வார்கள் . 

கை யரசுசெலுத்திக்கொண்டு பூசாகாலத் 
கவுந்தி சைன தவமுதியோள் கண்ணகி தில் நடராஜமூர்த்தியின் சிலம்போசை கே 
க்கு வழித்துணை சென்றவள் (சிலப்பதி ட்டுப் பரமானந்தமடைந்து வருங்கால் சிவ 
காரம் ) 

பெருமானால் விடுக்கப்பட்ட திருமுகப் 
கவுரவதீர்த்தம் - 

இந்திரப்பிரத்தத்து வழி பாசுரத்துடன் எழுந்தருளிய பாணபத்திர 
யிலிருக்கும் ஆறு . 

ரை எதிர்கொண்டு பூசித்து அவர்க்கு வேண் 
கவுரவியன் - கத்ருவின் குமரன் நாகன் , டிய அளித்து அனுப்பினர் . ஒருநாள் நாய 
கவுளயா 

மளை மதம் நவநாதசித்தர்களாலா னார் சிவபூசை செய்கையில் நாடோறுங் 
கிய சாத்திரப்படி சத்தியைப் பூசித்து காதிற்படுஞ் சிலம்போசை தாழ்ந்தது . நாய 
உச்சாடனம் , மோகனம் , தம்பனம் , மார னார் தமது வாளை நாட்டி அதன் மேல் பாய 
ணம் , ஆகருஷணம் , வித்வேஷணம் முத எண்ணுகையில் பரமசிவஞ் சிலம்போசை 
லிய ஆறனையும் பெற்றுச் சத்தியைத் யருளி நாயனாரை நோக்கி வன்றொண் 
தியானித்துச் சத்திபதமடைவது . ( தத்துவ ) டன் பதிகமோதியதைக் கேட்டு விருப் 
கவேரக்கன்னி - காவிரி . (மணிமேகலை ) புற்றிருந்தனன் என்றனர் . நாயனார் சுந 
கவேரன் - ஓர் இருடி புத்திரனில்லாது தரமூர்த்தி 

சுவாமிகளைச் சிதம்பாஞ்செ 
பிரமனை யெண்ணித் தவஞ்செய்கையில் ன்று தரிசித்துப் பொன்வண்ணத் தந்தாதி 


கழற்சிங்க நாயனார் 


376 


கழார்க்கீரனெயிற்றியார் 


பாடித் துதித்துத் திருவாரூர் சென்று கழனிலை - கொல்லு மாறுபாட்டைப் பெரு 
சிவமூர்த்தியைத் திருவாரூர் மும்மணிக் கும் வீரர்படும் பூசவிற்கடிய முரணையுடைய 
கோவை பாடித் துதித்துச் சுந்தரமூர்த்தி வீரன் கழலைப்புனைந்தது . ( பு . வெ . பொது 
சவாமிகளுடன் ஒரு பரிகலத் துண்டு அவ 

வியல் ) 
ருடன் பல தலங்களுக்குஞ் சென்று சேவி கழாத்தலையார் - இவர் சேரமான் குடக்கோ 
த்துச் சுவாமிகளை அழைத்துக்கொண்டு நெடுஞ் சேரலாதனும் சோழன் வேற் 
திருவஞ்சைக்கள மெழுந்தருளிச் சிவதரி பஃறடக்கைப் பெருநற்கிள்ளியும் பொ 
சனத்திற்கு அழைத்துச் சென்று தரி 

ருது வீழ்ந்தது கண்டு மனம் வருந்திப் 
சனஞ் செய்வித்துச் சுவாமிகளுக்கு விரு பாடினர் . இருங்கோ வேளின் முன்னோ 
ந்து செய்வித்து வைத்திருந்தனர் . சுந்தர ரில் ஒருவன் இவரை இகழ்ந்ததால் அவ 
மூர்த்தி சுவாமிகளுக்குத் திருவாரூர்ப் புற் னது அரையம் என்னும் நகரம் பாழ்பட் 
றிடங் கொண்டாரிடம் நினைவுண்டாகிப் 

இவரால் பாடப்பட்டோன் சோ 
பிரிய அவர்க்கு வேண்டிய பொன் முத மான் பெருஞ்சேரலாதன் ஒரு தமிழ்ப்புல 
விய அளித்து வழிவிட்டுத் திரும்பினர் . வன் . (புற - நா ). 
இவ்வகை நீங்கிய சுந்தரமூர்த்தி சுவாமி கழாரம்பர் - அகத்தியர்மாணாக்கருள் ஒருவர் . 
கள் திருவாரூரிற் சிவபெருமானைத் தரி கழார்க் கீரனெயிற்றியார் - இவர் எயிற்றி 
சித்திருக்க ஒருநாள் திருவஞ்சைக்களம் யென்னும் இயற்பெயருடையார் . கீரன் 
சேவிக்க எண்ணமுதித்து அவ்விடம் எழுந் என்பவரின் மனைவியார் . பெண்பால் புல 
தருளிச் சுவாமிகளைத் தரிசித்துச் சிவபெ மையார் . சோழனாட்டு மாயூரத்தின் கீழ்பா 
ருமான் கட்டளையால் திருக்கைலைக்குச் லுள்ள கழார் என்னு மூரினர் . " வெல் 
சிவகணங்கள் எதிர்கொள்ளச் சேரமானி போர்ச் சோழர்கழா அர்க்கொள்ளும் , (நற் 
டம் நினைவுடன் சென்றனர் . சுவாமிகள் உஅக . ) வேட்டுவமரபினர் . இவர்கணவன் 
நீங்குதலைத் திருமஞ்சனங் கொண்டிருந்த கீரனாரென்பவர் சோழற்குப் படைத்துணை 
சோமான் பெருமாணாயனார் யோகத்தால யாகச்சென்று போர் முகத்து வெற்றி தரும் 
றிந்து உடனே குதிரை மீதேறிக்கொண்டு தன்மையார் . " காய்சின வேந்தன் பாசறை 
அதன் காதில் பஞ்சாக்ஷர முபதேசித்து நீடி நந்நோயறியா வறனிலாளர் . ( அகம் 
ஆகாயவழியிற் சென்று ஸ்ரீநந்திதேவராற் உகச ! ஆயினும் பிரிந்தால் காமநோயால் 
றடைபட்டு நின்று திருஆதியுலா ஓதிச் காதலி வருந்துவளென்பது பற்றி பெரும் 
சிவானுக்கிரகத்தால் கணநாதராய் வீற்றி பாலும் காதலியைவிட்டுப் பிரிபவரல்லர் . 
ருந்தவர் . இவர் அருளிச்செய்த திருவுலாச் கோடைத்திங்களும் பனிப்போள் " ( நற் 
சாத்தாவால் பூமியில் வெளிவந்தது . இவ கூகஉ ) இங்கனம் பூவும் மணமும் போல 
ரைச் செங்கோற் பொறையன் புத்திரர் பிரியா துறையு நாளில் ஒருகால் போருக்குச் 
எனவும் சங்கரநாதசேரன் புத்திரன் என செல்லவேண்டினமையால் கீரனார் போர் 
வுங் கூறுவர் . 

பெரிதாயிற்றே வாடைக்காலத்தும் வரு 
கழற்சிங்க நாயனார் - இவர் ,பல்லவகுலத்தில் தற்கியலாவாறு அங்கு வைகவேண்டிய 
திருவவதரித்துச் சிவனருளால் அரசாட்சி தாகுமேயென்று பலவாறு கவன்றார் . 
செய்து கொண்டு பல தலங்களையும் தரிசித் அவர் வருந்துவது கண்ட எயிற்றியார் 
துக்கொண்டு வருகையில் திருவாரூரிற் யான் பொறுத்திருக்கிறேன் நீவிர் குறித்த 
புற்றிடங் கொண்டார் சந்நிதியில் தாமும் பருவத்து வருவீராகவென்று காதலனைத் 
மனைவியாரும் தரிசித்துப் பிரதஷணஞ் தேற்றி விடுத்து அவர் வருந்தியதைத் 
செய்கையில் மனைவியார் பூமண்டபத்தின தொகுத்து வினைவயிற் செலுந் தலைமகன் 
கீழ் விழுந்த ஒரு மலரை யெடுத்து மோக் நெஞ்சைநோக்கி வருந்திய தாகப் பாடி 
கக்கண்ட சத்திநாயனார் தமது சுரிகை வைத்தனர் . ( நற் - கஉ ) பின்னர் பெரும் 
யால் அரசபத்தினியின் மூக்கை யரிந்த போர் நடந்ததனால் குறித்த பருவத்து 
னர் . இதனைக்கண்ட கழற்சிங்க நாயனார் வாராமல் கீரனார் பாசறையில் நின்று விட 
இப்படிப்பட்ட தீமைசெய்தாளுக்கு அது லும் எயிற்றியார் , மழை பெய்கின்ற நடு 
போதாது என்று பூஎடுத்த கையினையும் யாமத்தின் குளிரின் கடுமை தாங்க விய 
துணித்து நெடுங்காலத்திற்குப் பின் சிவ லாது கண்ணுறக்கங் கொள்ளாது 
பதமடைந்தவர். ( பெ புராணம் . ) 

நம்மைக் கருதாத காதலர் அன்பிலரெனத் 


கழார்க்கீரனெயிற்றியார் 


377 


கழுகுகள் 


தோழியை நோக்கி வருந்துவாராயினர் . 
( நற் - உஅக ) வருந்தும்போது கண்ணீர் 
வடிய அதனை " காதலர்ப் பிரிந்தகையறு 
மகளிர் நீர்வார் கண்ணின் கருவிளைமலா " 
எனத் தாமே குறிப்பித்துள்ளார் . ( அகம் - 
உகச ) அங்கனம் கண்ணீர் வடிதலும் 
எம்மை வாடைக்காலத்துப் பிரிந்தவரைக் 
கருதி அழுதலால் எமது கண்கள் வெட்க 
முடையன அல்லனவென்று வெறுத்துக் 
கூறியும் ( குறு - கூடு ) என்னெஞ்சு அவ 
ரைக்கருதிப் புண்பட்டதனால் அது வருந்த 
வேண்டுவதாயிருப்ப யாதொரு தொடர்பு 
மிலாத என் கணவன் உறங்கிலனென்றும் 
( குறு.உசுக ) மழை முதலாயின அவர் 
நாட்டிலில்லையோ இருந்தால் வந்திருப் 
பரேயென்றும் (குறு- ங O ) வாடையை 
நோக்கி நீயெனக்கே வந்தனையோ . இவ் 
வண்ணமே என் காதலரிருக்கு மிடத்திற் 
சென்றால் அவர் என்னை நினைத்தாகிலு 
மிருப்பரென்றும் (அகம் - கசு . ) துணை 
யுடையோரை நோக்கி வாடைவந்து 
விட்டதனால் " எப்பொருள் பெறினும் பிரி 
யன்மினோவெனச் செப்புவாளியர் . ” துணை 
யிலேனாதலின் கூறுவாருமில்லை . பல் 
லிலே தீப்பிறக்க அடியுண்டு வருந்து 
வேனோவென்றும் ( அகம் -உக எ ) நெற்றியில் 
பசலை கொண்டு யான் வருந்த இவள் நம் 
மால் அளிக்கத்தக்காளென்று கருதாதவர் 
இனி நினைக்கவே மாட்டாரோ ? நினைத் 
தும் பெரிய வினையிடைப் பட்டமையின் 
மறந்துளாரோ ? ( அகம் - உகூரு ) தோழீ 
என் தனிமையில் இவ்வாடை வீசலானே 
இனிப்பொறேன் என்று பலவாறு புலம்பி 
வைகினார் . ( அகம் - உகச ) இவ்வாறு வருங் 
திவைகிய நாளில் போர் முனை பிற் 
சென்ற கீரனார் மீண்டுவந்தனர் . அவர் 
வருகிறாரென்பதை முன்னமே ஏவலிளை 
யாாலறிந்த எயிற்றியார் பெருமகிழ் வெ 
ய்திக் காதலர் வரும்போது தேர்ப்பா 
கற்குக் கூறுவதாக அவருள்ளக் கிடையை 
யும் தம்முடைய நிலையையும் சேரத் 
தொகுத்துப் பாடினார் . ( அகம் -உஙச ) பின் 
னர்வந்த காதலனோடு மகிழ்ந்துறைவராயி 

இவர் பாடல்களைப் பிற்காலத்துச் 
ன்றோர் துறைப்பாற்படுத்தித் தொகை 
நலிற் கோத்தாரென்றும் கொள்க . இவர் 
பயனவாக நற்றிணையில் இரண்டு 
( க , ங கஉ )பாடல்களும் குறுந்தொகை 
யில் மூன்றும் அகத்தில் ஐந்துமாகப் பத்து 

48 


பாடல்கள் இடைந்திருக்கின்றன. நம் 
றிணை . ) 
கழதகள் - 1. இவை உலகமெங்குமுள்ள 
பறவைகள் . இவ்வினத்தில் வெள்ளை நிறக் 
கழுகு , சாம்பல் நிறக் கழுகு என இரு 
வகையுண்டு. வெண்ணிறக் கழுகுகளின் 
மூக்கு மஞ்சள் நிறம் . இவ்வினத்தில் வேறு 
சில தலையிலும் கழுத்திலும் மயிரில்லா 
தவை . அவற்றைக்கூளிகள் என்பர் . அவை 
மலைகளில் வசிக்கின்றன . இவை எல்லாப் 
பிராணிகளையும் பிணங்களையும் தின்னும் , 
இவை உறுதியான கண்களுள்ளவை. 
தூரத்திலுள்ள பொருள்களையும் பார்க்கத் 
தக்கவை , இவை ஆகாயத்தில் உயாப்பற 
ந்து பூமியில் இரையிருக்கும் இடமறிந்து 
இறங்கும் . இது பக்ஷிகளை யடக்கியாளும் 
வன்மையுள்ளது . இது நீண்ட சிறகையும் 
சிறிய தலையையும் வவிய கால்களையும் 
வளைந்த அலகினையுமுடையது . இது வெகு 
கூர்மையாகப் பார்க்கும் கண்களை யுடை 
யது . இது சூரியனை நன்றாய்ப் பார்க்கும். 
இது தனித்தும் பெடையுடனும் வாழும் , 
இது சிறு கோழி , ஆட்டுக்குட்டி 
முதலியவற்றைத் 

தூக்கிச் செல்லும் , 
மலைக்கழக 

இது கழுகினத்தினும் 
பருந்தினத்தினும் சேர்ந்தது . இது , மலைக 
ளில் வசிக்கிறது . இவ்வினம் 2.அடிமுதல் 
34 - அடிகள் உயாம் உண்டு . இதற்குக் 
கழுத்தில் மயிரில்லை . 

கழுத்தினடிப்பா 
கத்தில் மயிர்க் கொத்துக் கொத்தாயிருக் 
கிறது . இது , குளிரின் பொருட்டு மயிரில் 
லாத கழுத்தை இரக்கையில் சுருட்டிக் 
கொள்ளுகிறது . இதன் மூக்கும் நகமும் 
உறு தியான தோலுள்ள பிராணிகளின் 
சருமத்தையும் பிளக்கவல்லவை . இவ்வின 
த்தில் பெரிய உருவுள்ளவை ஐரோப்பா 
மலைகளிலுண்டு . அவை குழந்தைகளையும் 
தூக்கிச் செல்லும் என்பர் . இவ்வினத்தில் 
தென் அமெரிகாவின் ஆண்டிஸ் மலைப்ர 
தேசத்திலுள்ளவை உலகத்திலுள்ள எல் 
லாக் கழுகுகளிலும் பெரியவை . இதற்குத் 
தலையில் கொண்டையும் , கழுத்தில் தாடியு 
முண்டு , இவை தனித்து வசிப்பவை . 
பாம்புண்ணிக்கழது இது , ஆபிரிகா 
கண்டத்தின் மேற்கரைவாசி , இதற்கு , 
உடல் , தலை , கழுத்து கழுகை ஒத்திருக் 
கின்றன. கால்கள் நீண்டவை . இப்பறவை 
பூச்சி புழுக்களைத் தின்பதினும் பாம்புக 
ளைப் பிடித்துத் தின்பதில் அதிக விருப்ப 


னார் . 


கழுகுநாட்டுக் கம்மாளர் 


378 


களப்பாளன் 


முள்ளது . இது பாம்புகளைப் பிடிக்கை கழமாம் முள்போல் கூரிதாய் இரும்பி 

இதன் சிறகை விரித்துக்காட்டும் . னாலும் , மரத்தினாலும் செய்யப்பட்டுப் பூமி 
அச்சிறகை பாம்பு கவ்வுகையிலிது அதன் யில் பதித்த மரம் . இதில் குற்றஞ் செய் 
கழுத்தைப் பிடித்துக் கொன்று தின்னும் . தார் ஆசனவழியாய்க் குத்தப்படுவர் . 
இதன் தலையில் மீண்டுசுருண்டகொண்டை கழமலம் - சீர்காழி . 
உண்டு , இக்கழுகுரு ஈஜிப்ட் , சோம் , ஆஸ் கழவர் படை வீடு - பாண்டி நாட்டிலுள்ள 
திரியா , ஜர்மனி, ரஷ்யா , யுனைடட் ஸ்டே 

ஓர் ஊர். 

இது சமணர்கள் ஏறிய 
ட்ஸ் , மெக்ஸிகோ நாட்டுக் கொடிகளில் ( அ 000 ) சழுமரங்களின் வரிசை முடிந்த 
அடையாளமாக இருக்கிறது . இவ்வினத் கீழைக் கோடியாகிய இடத்திலுள்ளது ; 
தில் பதினான்கு வகைக்கு மேலுண்டு , திருப்பூவணத்தின் பக்கத்தது ; இக்காலத் 
இவற்றில் வெள்ளை 

வால்களையுடைய துக் கழுவேறு மடை , கழுவேறு கடை 
கடற்கழுகு , ஆசியக்கழுகு , பொன்னிறச் யென வழங்கும் ; கழுக்களின் வரிசை 
சிறகுள்ள கழுகு , இறகுகளில் புள்ளி முடிந்த மேலைக்கோடியில் மேலைக்காலென 
களைப் பெற்ற கழுகுகள் உண்டு . இவ் ஒரூருள்ளது . ( திருவிளை . ) 
வுருவங்களை அரசர் தங்களுக்கு அடையா கழைக்கூத்தாடி - தொம்பரவனைக் காண்க . 
எங்களாகப் பெற்றிருக்கின் றனர் . 
கழகுநாட்டுக் கம்மாளர் - ஒருவகை நாட் கழைக்கூத்தி - கூத்தாடினவளைக் காண்க 
இக் கம்மாளர் . 

கழைத்தின் யானையார் - வல்வில் ஓரியைப் 
கழதை - இது குதிரையினத்தைச் சேர்ந்த பாடிய தமிழ்ப் புலவர் . ( புற - நா .) 
சாகபக்ஷணி . இது நான்கு அடிகள் உயா 

களங்காய்க் கண்ணிநார் முடிச் சோல் 
மும் ஐந்தடி நீளமும் உள்ள செந்து , சாம்பல் 

இவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாத 
நிறமும் , நீண்ட காதும் , குறுகிய பிடரிமயி 

னுக்கு வேளாவிக்கோமானான , பதுமன் 
ருங் கொண்டது . பார்வைக்கு விகாரமா 

குமரியிடம் பிறந்த குமரன் . இவன் முடி 
யிருப்பினும் சுத்தமான மிருகம் , இதற்கு 

சூடுஞ் சமயத்தில் முடியையும் கண்ணி 
உதைக்குந் தன்மை யுண்டு . 

பெருங்குர 

யையும் பகைவர் கவர்ந்ததால் அவற்றிற் 
லுடன் கத்தும் . இது குனிந்து கவனித்து 

குப் பதிலாகக் களங்காயால் கண்ணியும் 
நடப்பதால் சுமந்து செல்கையில் கால்க 

நாரால் முடியுஞ் சமைத்துப் புனைந்தனர் . 
ளிடறும் . இது , இந்தியாவில் வண்ணானுக் ஆதலால் இவனுக்கு இப்பெயர் வந்தது . 
கும் குறவர் முதலியவர்க்கும் உபயோகமா இவனுக்குப் பகைவன் கடம்பின் பெரு 
கிறது . ஐரோப்பா கண்ட முதலிய சில 

வாயிற்குரிய நன்னன் . இவனை மேற் 
இடங்களில் வண்டியில் பூட்டி உபயோகிக் 

றிசையிலுள்ள வாகைப் பெருந்துறையில் 
கிறார்கள் . 

வென்று இவனது வாகையினை வெட்டித் 
கழதைப் புலி - இது உருவத்திலும் நிறத் தானிழந்த நாட்டை இவன் மீண்டு 
திலும் கழுதையைப் போலவும் , புலியைப் 

மடைந்தான் என்பர் கல்லாடனார் . 
போல் உடலில் கரிய கோடுகளையும் பெற் 

னைக் காப்பியாற்றுக் காப்பியனார் பாடி 
றிருப்பதால் இதற்கு இப்பெயரிடப் பட் அவனாட்டிற் பாகம் பெற்றார் . இவன் 

இதற்கு முன்காலினும் பின் கால் ( உடு ) ஆண்டு அரசாண்டான் . 
கள் குறுகியவை. இது கூனன் நடப்பது களத்தூர்க்கிழார்- கடைச்சங்கப் புலவருள் 
போல் நடக்கும் . நேரே நடவாமல் சுழ ஒருவர். இவர் வேளாளரா யிருக்கலாம் 
ன்று சுழன்று நடந்து போம் . இது நேரே ( திருவள்ளுவ மாலை . ) 
யோடி இரைதேட முடியா தாதலால் இது களப்பாளன் - 1 , இவர் ஆமூரில் ஆமூர் 
சிங்க முதலிய பெரிய மிருகங்களுக்குப் முதலி எனப் பெயர்பெற்று வாழ்ந்தவர் . 
பின்சென்று அவை தின்று மிகுந்தவற் இவர் காலத்திலவரைக் காளமேகப்புலவர் 
றைத் தின்று திருப்தியடையும் . இதற்குப் உள்ளங்கால் வெள்ளெலும்பு தோன்ற 
பற்கள் உறுதியாதலால் எலும்புகளையும் வொரு கோடி , வெள்ளங் காலந்திரிந் துவி 
நொறுக்கித் தின்னும் . இது கூச்சலிடுவது ட்டோமே - உள்ளபடி, ஆமூர் முதலியம் 
மனிதர் பெருஞ்சிரிப்புச் செய்வதுபோல் ரர்கோ னிங்கிருக்கப் , போமூரறியாமற் 
தோன்றும் . இதனால் மயங்கி மனிதர் போய் " என்னும் பாதி வெண்பாப் பாடி 
அவ்விடஞ்சென்றால் இதற்கிரையாவர் . முடிப்பதன் முன் பரிசளித்தவர் . 


களரியாவிரை 


879 


கள 


கானவை . 


2. நெற்குன்றூர் வேளாண் குலத்துதித் தல் முதலிய கொலைகளாலும் வரும் பாபங் 
தவர் . இவர் செல்வத்தானும் கல்வியா களைக் களத்தில் நெல்லைத் தூற்றிச் சுத்தஞ் 
னும் மேம்பட்டவர் திருப்புகலூர் அந்தாதி செய்தபின் அவ்விடத்தில் வரும் எழைக 
பாடியவர். இவருக்கு நெற்குன்றைவா ளுக்கு நெல்லிற் சிறிது தானஞ்செய்து 
ணர் எனவும் பெயர் . 

போக்குவது. ( பரா - மி .) 
களரியாவிரை - முதற்சங்க மருவிய நூல் , களாசுரன் - பிரமனிடம் மிக்க வரம்பெற் 
இது இன்ன பொரு ளமைந்ததென்று றுத் தேவரை வருத்திச் சிவபெருமானாற் 
தோன்றவில்லை , நூலி றந்தது . 

கொலையுண்ட வசுரன் , 
களவழி நாற்பது - பொய்கையார் இயற் களாவதி - 1. பரு என்னும் இருடிக்குப் 
றியது. போர்செய்து தோல்வியடைந்த புஞ்சிகத்தலை என்னும் அப்சரப் பெண் 
கணைக்கா லிரும்பொறையைப் பற்றிப் ணிடத்துப் பிறந்தவள் . பார்வதிதேவியா 
போய்ச் சோழன் செங்கணான் சிறையி ரிடம் பத்மினி மந்திரம் பெற்று ஸ்வரோ 
லிட்டபோது பொய்கையார் களம்பாடி சியை மணந்தவள் . 
வீடுகொண்டார் . இந்நூலின் பொருள் , 2. திரமிளன் தேவி , இவளுக்குப் புத்ர 
மேற்படி போர்க்கள வர்ணனை அங்கங்கே சந்தான மில்லாமையால் கணவன் சொற் 
காட்டியிருக்கும் உவமைகள் நிரம்ப அழ படி காசிபர் தவஞ்செய்யும் வனஞ்சென்று 

புத்திரன் வேண்ட அவர் மறுத்தது கண்டு 
களவழிவாழ்த்து - சிவந்த போர்க்களரியி இவள் மனஞ்சோர்ந்து நிற்கையில் அவ் 
டத்து வளவிய செல்வத்தை ஆடற் பாட் வழிசென்ற மேனகையைக் கண்டு இரு 
டினைவல்ல யாழ்ப்பாணர் சொல்லியது . டிக்கு வீர்யகலி தம் உண்டாயிற்று . அத 
( பு . வெ . பாடாண் . ) 

னைக் களாவதிகண்டு புசிக்கக் கருப்பமடை 
களவிற்பிரிவு ஒருவழித்தணத்தல் , வரை ந்து புருஷனையடைந்து நடந்தவை கூறி 
விடைவைத்துப் பொருள் வயிற் பிரிவென யுப்பர்க்கணனைப் பெற்றாள் . ( பிரம்மகை 
இருவகைத்து , ஒருவழித் தணத்தற்குப் வர்த்தம் .) 
பருவமின்று , பின்னதற் கிரண்டுமாதம் . களிங்கன் - அசுரன் , பலியின் மனைவியிடம் 
முன்னது ஒரூரினும் நாட்டினும் பிரிவு . தீர்க்கதபசு முனிவரா லுதித்த குமரன், 
பின்னது காட்டிடை யிட்டும் நாட்டிடை இவன் பெயரால் கலிங்கதேச முண்டா 
யிட்டும் பிரிதல் , ( அகம் . ) 
களவு - இது , பிறர்க்குரித் தென்று இரு களிம்பு- தாமிரம் , பித்தளை முதலிய பாத்தி 
முதுகுரவராற் கொடை யெதிர்ந்த தலை ரங்களில் புளிப்புள்ள பொருள்களால் 
அவர் கொடுப்பக் 

கொள்ளாது 

நீலங்கலந்த பசுமையாக உண்டாம் பொ 
இருவருங் கரந்தவுள்ளதோடெதிர்ப்பட்டுப் ருள் ; விஷமுள்ளது . 
புணர்வது . இது , பிறர்க்குரிய பொருளை களிற்றுடனிலை - ஒளியையுடைய வேல் 
மறையிற் கொள்ளும் களவன்று . 

படுதலான் வீழ்ந்த யானையின் கீழ்ப்பட் 
வேதத்தை மறையென்பது போல்வது . டது . ( பு - வெ . ) 
களவு கைக்கோகைத்துக்கூற்றிற் குரியார்- களை - கர்த்தமப் பிரசாபதியின் பெண் , மரீசி 
தலைவன் , தலைவி , பார்ப்பான் , பாகன் , ருஷியின் தேவி , கச்யபமுனிவனுக்கு தாய் . 
பாங்கி , செவிலி , அறுவருமாம் . 

கள் - 1. உலக சிருட்டியில் எல்லாரும் ஒரு 
களவெனுங்கைகோளின்புணர்ச்சிவகை வருக்கொருவர் உயர்வு தாழ்வில்லாமல் 
இயற்கைப் புணர்ச்சி , இடந்தலைப்பாடு , இருந்தனர் . பிரமன் யாகாதி காரியங்கள் 
பாங்கற் கூட்டம் , பாங்கியிற் கூட்டம் நடக்கும் பொருட்டுக் கள்ளைப் பானஞ் 
என நான்கு . 

செய்யக் கூறினர் . அதனையுண்டார் பலர் 
களவேள்வி - 1. கொல்லும் வலியினை மயங்கிப் பாவத்திற்குள்ளாய்ப் பாவிகளா 
யுடைய பேய், வயிறார உண்ணப் பரந்த யினர் . 
வலியினை யுடையான் களவேள்வி வேட் 2. ஆகுகன் , பலராமர் , கிருஷ்ணன் 
டது . ( பு - வெ . ) 

வர்கள் தங்கள் குலமாகிய விருஷ்ணி 
2. உழவன் உழவு செய்தலில் செடி குலத்தினரும் , அந்தக குலத்தினரும் இனி 
களைக் கல்லுவதாலும் , நிலத்தைப் பிளப்ப கள்ளைக் குடிக்கக் கூடாதெனக் கட்டளை 
தாலும் , எறும்புகள் , புழுக்களைக் கொல்லு 

யிட்டார்கள் . ( பார அச் . ) 


வியை 


கள்ளம்பாளனார் 


380 


கறுப்பன் 


இன்றது . 


3. இது தென்னை முதலிய மாத்தின் 

அதை உண்டால் கள்போல் 
பாளைகளிலிருந்தும் , வேர் கிளைகளிலிருந் மயக்கத்தைத் தருகிற தென்கின்றனர் . 
தும் ஒழுகும் நீர் . தென்னங்கள் , பனங் கறிமா- இது சமயலுக்கு தவும் கறிவகைகள் 
கள் , ஈச்சங்கள் , அத்திக்கள் , வேப்பங்கள் மணம்பெறச் செய்யும் சம்பாரத்தூள். 
முதலிய . 

இது வறுத்த பச்சரிசிமா , மிளகுத் தூள் , 
கள்ளம்பாளனர் இவரைக் கண்ணம் கறிவேப்பிலைப்பொடி , மஞ்சள் தூள், சீர 
பாளனார் எனவும் கூறுவர் . அகத்தில் 

கம் , வெந்தயம் , கடலைமா , முதலிய சேர்த் 
கருவூர் கண்ணம்பாளனாரென் றிருத்தலால் துச் செய்யும் தூள் , 
இவர் ஊர் கருவூர் போலும் . ( அகம் - க அ 0 ) கறிவகை- பொரிக்கறி குழைக்கறி , பொரி 
இவர் சேரமான் கோக் கோதையையும் , யல், வால் புளிக்கறி , தித்திப்புக்கறி , 
அவனது வஞ்சியையும் புகழ்ந்திருக்கிறார் . நெய்க்கறி , தயிர்க்கறி , எலிமிச்சம் பழ 
( அகம் -உசு . ) இவர் பாடியன நற்றிணை ரசக்கறி , தேங்காய்க்கறி , எண்ணெய்க் 
யில் கசஅ - வது பாடல் ஒன்றும் அக காய்க்கறி , பருப்புக்கறி , பஜ்ஜி , சட்னி , 
த்தில் கூ - ம் ஆக , ச - பாடல்க ளிருக் தொகையல் , பச்சடி முதலிய . 
கின் றன. 

கறுப்பண்ணன் - இவன் மலையாளத்திரு 
கள்ளர் -1. ஒருவகைச் சாதியார் . இவர்க ந்து அழகர்மலையில் எழுந்தருளிய பெரு 
ளுக்கு இப்பெயர் தொழிலால் வந்ததாம் . மாளின் றிருவாபரணங்களைத் திருடவந்த 
இவர்கள் தலைவன் அம்பலக்காரன் . இவன் பதினெட்டுக் கள்ளரிற் பெரியவன் . இந் 
சொற்படியே மற்றவர் நடக்கவேண்டி தக் கள்ளரைப் பெருமாள் தனித்தனி 

இவர்கள் மேலூர், வெள்ளாலூர், ஒவ்வொரு படிக்குப் பலியிட்டுக் கடை 
சேற்றுக்குடி , கீழ்நாடு முதலிய இடத்தி சியவனாகிய கறுப்பன் என்பவனைக் கொல் 
லுள்ளவர்கள் . ( தர்ஸ்டன் .) 

லாது சந்நிதியைக் காக்கக் கட்டளையிட் 
2. சாணார்களில் ஒருவகையார் . ( தர்ஸ் .) டார் . அதனால் இவனைப் பதினெட்டாம் 
கள்னால் கெட்டவர்கள் - சுக்ரன் , சுக்ரீ படிக் கறுப்பன் என்பர் . 
வன் , யாதவர்கள் . 

கறுப்பழகி - காத்தவராயன் தேவியரி லொ 
கள்ளிகள் இவை பாலுள்ள தாவா வகை 

ருத்தி . 
கள் . இவை பலவகை ஒளஷதங்களுக் கறுப்பன் ---இவன் 

தொண்டை நாட்டு மாவை 
குபயோகமானவை . இவற்றிற் சில காழ் நகர் வேளாளப்பிரபு . இவன் தந்தை கஸ் 
கொள்வனவு முண்டு . இச்சாதியில் திருகு தூரி . இவனே தொண்டைமண்டல சதகம் 
கள்ளி , சதுரக்கள்ளி , கொடிக்கள்ளி , பாடுவித்தவன் . இவனைச் சொக்கநாதப் 
இலைக்கள்ளி , மான்செவிக்கள்ளி , எருக்கு , புலவர் , " சீர்கறுத்த முகிற்கரத்தான் கஸ் 
கற்றாழை , சப்பாத்து , பிரண்டை முதலிய தூரிபூபனருள் சேயாவென்றும் , ஓர்கறு 
இவ்வினத்தைச் சேர்ந்தவை . 

ப்பு மில்லாத தொண்டைவள நாட்டிருக்கு 
கள்ளிக்குடிப்பூதம் புல்லனார் இவரது 

முசிதவேளே , யார்கறுப்ப னென்று சொ 
இயற்பெயர் புல்லனார் . பூதன் குடிப் ல்லியழைத்தாலு நாமுன்னை யன்பினாலே , 
பெயரா யிருக்கலாம் . ஊர் கள்ளிக்குடி பேர் கறுப்ப னிறஞ்சிவப்பன் கீர்த்தியி 
இவர் பாலைத்திணையையே பாடியுள்ளார் . னால் வெளுப்பனெனப் பேசுவோமே . ” 
இவர் பாடினவை நற்றிணையில் க - ஆம் “ பிள்ளை வயதினிற் கல்விகற்றோம்பின்பு, 
பாடலும் , குறுந்தொகையில் ஒன்றுமாம் . பெரியார் வாகனமும் பெற்றோம் பூமி , 
கள்ளிலாத்திரையனார் -ஆதனுங்கனைப் பா உள்ளளவுங் கீர்த்திநிலை நிறுத்திக்கொண் 

டிய தமிழ்ப்புலவர் . ( புற - நா . ) ( குறு- தொ .) டோம் , ஒரு குறையு மில்லையினி யுரைப் 
கள்ளுக்குருவி ( கல்லுக்குருவி ) இந்தக் பக்கேண்மோ, தெள்ளில குசிதம்பரத் 
குருவிக்குக் கால்கள் நீளம் , சாம்பல் வர் தைத் தரிசித்தோம்பின் , சேற்கருங்கட் 
ணம் . இது தரையிலும் , மணலிலும் முட் ளவநகைத் தெய்வயானை , வள்ளிபுணர் 

சிவப்பனையுந் துதித்தோமெங்கள் , மாவை 
கள்ளுறுங்கிணறு - இந்தியாவின் மத்யமாகா வளர்கறுப்பவுனை வாழ்த்தினோமே . " 
ணத்தில் காண்ட்வா நகரத்திலுள்ள ஒரு 

" எல்லப்ப னம்மையப்பன் றரு திருவேங் 
பள்ளிவாசலிலுள்ள கிணற்றில் பால் கடராம னெழிற்சீராமன் , வல்லக்கொ 
போல் வெண்மையான ஒருவித நீர் சாக் ண்டமனுடனே மாதை வேங்கடேசனைப் 


டையிடும் . 


கறைக்கண்டன் 


381 


கற்பகவிருக்ஷம் 


றனர் . 


போல் வரிசை தந்தான் , செல்லத் தம்பிய கற்கள் - ஒரு முனிவன் , 

. 

இரைவதமுனி 
ருடனே மாவையில் வாழ் கறுப்பண்ணன் யைக் காண்க . 
றெருவீதிக்கே, பல்லக்குத் தான் சுமந் கற்காசாரி யாதவ புரோகிதன் . இவன் 
தானது நமக்கோராயிரம் பொன் பரிசு 

கிருஷ்ணமூர்த்திக்கு நாமகரணாதி சடங் 
தானே " எனப் புகழ்ந்து பாடியிருக்கின் குகள் செய்தவன். இவனை இவன் மைத் 

துனனும் யாதவரும் நபுஞ்சகனென்று பரி 
கறைக்கண்டன் - பாற்கடற் கடைகையில் கசித்ததினால் இவன் கோபித்து உங்கள் 
எழுந்த விஷமுண்டு அந்த விஷம் கண் குலத்தை நாசஞ்செய்ய ஒரு புத்திரனைப் 
டத்திற் செல்கையிற் அதனை நோக்கிய பெறுகிறேனென்று சிவமூர்த்தியை யெ 
பிராட்டியின் அருட்கணோக்கால் கண்ட ண்ணித் தவம்புரிந்து அவரது அனுக்கிர 
மட்டில் நிற்க அழகு பெற்றிருக்கும் சிவ கம்பெற்று மீளுகையில் யவனதேசத்தர 
மூர்த்திக்குப் பெயர் . 

சன் அக்கருவைத் தன் பத்தினிவயிற்றுப் 
கறைமிடற்றண்ணல் - கறைக் கண்டனைக் பதிக்கும்படி வேண்டினன் . கற்காசாரி 
காண்க , சிவன் ,. 

யன் அந்தக் கருவை அந்தப்படி பதிக்கக் 
கறையான்- இதைச் செல் என்பர் . 

காலயவனன் பிறந்தனன் , 
வெள்ளையெறும்பை யொத்தது . இதில் கற்காண்டல்- அமையாத வெற்றியை 
வளர்ந்த பெருஞ்சாதி செல் இரக்கையுண் யுடைய பூசலிற் பட்டோற்குக் காட்டில் 
டானால் ஈசல் என்பர் . இது தான் பற்றிய நீண்டவிடத்துக் கல்லைக்கண்டது . ( பு . 
பொருள்களை அரித்துவிடும் . 

வெ . பொதுவி .) 
கற்கடி - 1 , ஒரு அரக்கி , இவள் பிரமனை கற்காநாடு - கொச்சிக்குக் கிழக்கிலுள்ளமலை 
யெண்ணித் தவமியற்றப் பிரமன் பிரத்தி நாடு பழனிமுதலிய நாடு , 
யக்ஷமாகி உனக்கு வேண்டிய வரம்கேள் கற்கி- கலிக்காவதாரியைக் காண்க . 
என்னக் கற்கடி பிரமனை நோக்கி எனது கற்கோணிலை - பூமிமயங்கப் பறையொ 
உதராக்கினி தணியும்படி ஆன்மாக்களின் லிப்பச் சுவர்க்கத்திலே பொருந்தினவ 
உயிரைப் புசிக்கும்படி வரம் அருள்க என் னுக்குக் கல்லினைக்கொண்டது , ( பு . வெ . 
றனள் . அந்தப்படியே பிரமன் நீ உலக பொதுவியன் . ) 
த்தில் தெய்வசிந்தையிலாது அகிருத்தி கற்கதம் அயோத்தியின் மேற்றிசையி 
யஞ் செய்வோரைப் புசிக்க விசியாக லுள்ள நதி . 
என்று வரம் அளித்தனன் . வரமடைந்த கற்பகக் கொடி தானம் - குறைந்தது ஐந்து 
கற்கடி அவ்விடம் அரசு செய்து கொண்டி பலத்தில் இரண்டு கற்பகக்கொடிகள் 
ருந்த வேடராஜனையணுகி அவனைச் சில செய்வித்துப் பத்துப்பலம் பொன்னாற் 
வினாக்கள் வினாவி அந்த வினாக்களுக்கு கின்னரமிதுனம் இருத்தி வேதிகையில் 
அவன் நேர்விடை தந்ததனால் அவனை கொடியைவைத்துப் பிராமி அநந்தசத்தி 
நட்புக்கொண்டு அவன் கட்டளைப்படி யைப் பூசித்துப் பிராமணர்க்கு அன்ன தா 
தீமைபுரிபவரை அங்குப் பலிகொண்டு னம் செய்வித்துக் கொடியைப் பிராமண 
இமகிரியிலிருப்பவள் . இவளுக்கு வீசி ர்க்குத் தானஞ் செய்வது , 
யெனவும் பெயர் . ( ஞானவாசிட்டம் ) கற்பகத்தருதானம் - பொன்னாற்செய்த எட் 

2. காமரூப தேசத்திருந்த கற்கடன் டுச்சாகைகளையுடைய கற்பகத்தருவினடி 
புதல்வி , தாய், புஷ்கவி . இவள் முதலில் 

யில் சிவலிங்கப் பிரதிட்டை செய்து அதை 
விராதனுக்குத் தேவி . விராதன் இராமரா ச்சுற்றிப் பிரமன் முதலிய தேவரையும் 
லிறக்கப் பின் கும்பகர்ணனை மணந்து பீம தாபித்துத் தருவைச் சிவாலயத்திற் 
னென்பவனைப் பெற்றவள் . ( சிவமகா - பு . ) கேனும் வேதியர்க்கேனும் தானஞ் செய் 
கற்கான் - கத்ரு குமரன் நாகன் , 
கற்களிகை - கோமுகனுக்குப் பாரி . கற்பகவிருக்ஷம் - ஐந்தருக்களில் ஒன்று . 
கற்கள் - கருங்கல் , சுக்கான் பாறை , கரும் தேவர்கள் பாற்கடல் கடைந்தகாலத்தில் 
பாறை , சுண்ணாம்புப் பாறை , துறுகல், சந் தோன்றியது . இது விருக்ஷ வுருப்போன் 
தனப்பாறை , வெள்ளைக்கல் , செங்கல் , பச் றது , எட்டுக் கிளைகளையுடையது . இதில் 
சைநிறக்கல் , பலவகை கொடியோடிய படருங்கொடி காமவல்லி , இது விரும்பி 
கல் , கூழாங்கல் முதலிய . 

னதைத் தரும் வலியுள்ளது . 


கற்பக்னன் 


382 


கற்பங்கள் 


இக்கல் 


கற்பகினன் - கர்ப்பங்களை வயிற்றிலிருந்து 

விழச் செய்யுந்தேவன் . 
கற்பங்கள் ( காலம் காண்க .) 1. பவ 
கற்பம் . 2. புவகற்பம் . 3. ஸ்தபகற்பம் . 
4. பவகற்பம் . 5. ரம்பகற்பம் . 6. ருது 
கற்பம் . 7. கிரதுகற்பம் . 8. அக்னிகற் 
பம் . 9 அவ்வாஹன கற்பம் . 10. சாவி 
தரிகற்பம் . 11. புவகற்பம் , 12. உசிக 
கற்பம் , 13. குசிக்கற்பம் . எழுதிய 13 
கற்பத்திற்கும் கதை கூறப்பட வில்லை . 
14. கந்தர்வகற்பம் - காந்தார மென்னும் 
ஸ்வரம் பிறந்த கற்பமா தலால் அப்பெயர் 
பெற்றது . 15. ருஷப கற்பம் . லோக 
மனோஹாமாகிய ருஷபஸ்வரம் தோன்றிய 
கற்பம் . 16. ஷட்ஜகல்பம் 
ரன் , வசந்தன் , நிதாகன் , வருஷன் , சர 
தன் , ஏமந்தன் , என்போர் அறுவர் , சத் 
யோஜாத மூர்த்தியினருளால் பிரமன் மான 
ஸபுத்ரராகப் பிறந்ததாலிப் பெயர் பெற் 

17. மார்ஜாலிகற்பம் - இதில் 
சர்ஜாலியம் எனும் கர்மம் செய்யப்பட்ட 
எல் பெற்ற பெயர் . 18. மத்யமகற்பம் 
பாஸ்வரம் உற்பன்னமான கற்பம் . 
1. நவராஜக கற்பம் - இதில் பிரமன் 
புத்ரனாகிய வைராஜன் தோன்றினனாத 
லால் இதற்கு அப்பெயர் வந்தது இவன் 
குமரன் ததீசி . 20. நிஷாத கற்பம் 
இது , பிரமன் குமரன் நிஷாதன் பிறந்து 
தவமியற்ற இவன் பசியால் துன்புறுகை 
யில் பிரமன் நிஷாத என்று அழைத்த 
னன் ஆதலால் இக்கற்பம் இப் பெயர் 
அடைந்தது , இவனாலுண்டான ஸ்வரம் 
நிஷாதம் எனப்பட்டது . 21. பஞ்சம 
கற்பம் இதில் , பிராணன், அபானன் , 
சமானன், உதானன் , வியானன் , எனும் 
ஐவர் பிரமனுக்கு மானஸ புத்திரர்களாகப் 
பிறந்தனர் . இவர்கள் மகேச்வாரால் ஸ்வ 
ராதிக ளடைந்து பஞ்சமஸ்வர தேவர்க 
ளாயினர் . 22 , மேகவாஹன கற்பம் 
இதில் விஷ்ணு மேகவுருவாய்ச் சிவ 
பிரானை ஆயிரம் வருஷம் தாங்கினர் . அப் 
பாரத்தின் தாங்கலாலுண்டான பெருமூச் 
சால் காலன் உண்டானான் . 23. சிந்த 
கற்பம் இக்கற்பத்தில் பிரமனுக்குச் 
சிந்தன் எனும் குமரன் தோன்றினனாத 
டால் இது சிந்த கற்பம் எனப்பட்டது . 
24. ஆகுதிகற்பம் - பிரஜா சிருட்டியின் 
பொருட்டுப் பிரமன் ஆகுதி தேவியைச் 
சிருட்டித்த கற்பம் , 25 , விஞ்ஞாதிகற் 


பம் - பிரஜா சிருட்டியின் பொருட்டு 
விஞ்ஞாதி தேவியினிடம் இருவரைச் சிரு 
ட்டித்ததால் இது விஞ்ஞாதி கற்பமெனப் 
பட்டது . 26. மனகற்பம் இதில் சங் 
கரீ தேவியைப் பிரமன் சிருட்டித்துப் பிர 
ஜைகளைச் சிருட்டித்தான் . 27. பாவகல் 
பம் இக் கல்பத்தில் பிரமன் பிரஜைக 
ளைச் சிருட்டிக்க எண்ணி ஈச்வரனை த்தியா 
னிக்க அக்னிமண்டலம் சூழ்ந்தஜ்யோதி 
மண்டலம் சூர்யமண்டலம் யோகம் மந்தி 
ரங்களுண்டாயின . எக்காலம் இவை தரி 
சனமாயினவோ அக்காலம் தரிசனம் என 
ப்பட்டது . எந்தக் காரணத்தால் மனம் 
பூரணமாயிற்றோ ஆகையால் அது பூரணை 
ஆயிற்று . 26. புரஹத்கல்பம் 
பத்தில் பிரமன் அதிக யோகத்தால் பிர 
ஜைகளைச் சிருட்டிக்க எண்ணின தால் இப் 
பெயருண்டாயிற்று . 29. சிவேதலோகித 
கல்பம் - ஒரு கற்பத்தில் பிரமன் சத் 
யோஜாத மூர்த்தியைத் தியானித்துப் பிர 
ஜைகளைச் சிருட்டிக்க எண்ணுகையில் 
அவர்க்கு முன் சிவமூர்த்தி சிவேதலோ 
ஹித மூர்த்தியாய்த் தரிசனம் தந்து சிவேத 
ருஷிகளாகிய சுநந்தர் , நந்தகர் , விஸ்வநந் 
தர் , நந்தர் என்கிறவர்களைத் தந்து மறைந் 
தனர் . ஆதலால் இப் பெயரடைந்தது . 
30. ரக்தகல்பம் இதில் பிரமதேவர் 
பிரஜா சிருட்டிநிமித்தம் சிவயோகத்திருக்க 
அவர்க்கு முன் ரக்தவர்ண அங்கவு பாங்க 
ளுடன் வாமதேவர் தோன்றி அட்டஹா 
ஸ்ம் செய்ய விரஜர் , விபாகு , விசோகர் , 
விச்வபாவனர் தோன்றினர் . இவர்கள் 
ரக்த உருவராயிருந்தனர் . ஆதலால் அப் 
பெயர் அடைந்தது . 31. பீதகல்பம் 
இதில் பிரஜா சிருட்டியின் பொருட்டுப் 
பிரமதேவர் சிவத்யானம் செய்ய அந்த 
யோகத்தில் பொன் வண்ணமான அங்க 
உபாங்கங்களுடன் சிவபிரான் தோன்றி 
நான்குமுகம் , நாற்கரம் , நான்கு தோள்கள் 
கொண்ட ருத் ராணியைத் தம் முகத்தில் 
தோற்றுவித்தனர் . அவ்வீச்வரி தன்னி 
டம் , மதி , ஸ்மிருதி , புத்திகளைத் தோற்று 
வித்தனள் . மீண்டு பிரமன் புத்ர காமத் 
தால் ரூத்ராணியை வேண்ட அவள் 
காயத்ரி , ரெளத்ரி யென்பவர்களைத் 
தோற்றுவித்தனள் . 32. வி தகல்பம் 
இக் கல்பத்தில் வருஷ சகத்திரங்களாக 
ஜலமக்ன மடைந்த உலக சிருட்டியின் 
பொருட்டுப் பிரமதேவர் புத்ரன் வேண்டி 


கற்பரசுரன் 


383 


கற்பு 


மகாதேவனை த்யானிக்க அவர் தியானத்தில் கற்பன் - ( சங் . ) - மந்யு குமரன் . 
கிருஷ்ணவர்ணத்துடன் கூடிய அங்கவுபா கற்பிற்கூற்றிற்குரியார் - நற்றாய் , கண் 
ங்கங்களுடன் சிவபிரான் தோன்றி அட் டோர் , பாணன் , கூத்தர் , விறலி , பாத் 
டஹாஸம் செய்ய அவரது பார்ச்வங்களி 

தையர் , அறிவர், தலைவன் , தலைவி , பார்ப் 
லிருந்து கிருஷ்ணன் , கிருஷ்ணாம் பரோ பான் , பாகன் , பாங்கி , செவிலி , ஆகப்ப 
ஷ்ணிஷன் , கிருஷ்ணாஸ்யன் , கிருஷ்ண தின் மூவருமாம் . ( அகம் .) 
வாஸஸன் நால்வர் தோன்றி யோகபார்க கற்பு - 1. என்பது கொண்டானிற் சிறந்த 
ளாய்ச் சிருட்டியாதிகளைச் செய்தனர் . தெய்வம் இன்று எனவும் , அவனை இன்ன 
33. விச்வரூபகல்பம் இப் பிரளயத் வாறே வழிபடுக எனவும் , இருமுது குர 
திற்கப்பால் பிரமன் பிரஜா சிருட்டியின் வர் கற்பித்தலானும் , அந்தணர் திறத்தும் 
பொருட்டுச் சிவத்யானம் செய்ய விச்வ சான்றோர் தேத்தும் , ஐயர் பாங்கினும் 
மால்யாம் பரதரத்துடன் ஸரஸ்வதி தோன் அமரர்ச்சுட்டியும் ஒழுகும் ஒழுக்கம் தலை 
றினள் . பின்னும் ஈசானரை த்யானிக்க மகன் கற்பித்தலானும் கற்பாயிற்று . தலை 
அவர் தரிசனந்தர இவ்வகை நான்கு முகங் வனும் களவின்கண் ஒரையு நாளும் தீ 
கள் , சதுர்பா தங்கள் , நான்கு சிருங்கங்கள் , தென்று அதனைத் துறந்தொழுகினாற் 
நான்கு தந்தங்கள் , நான்கு ஸ்தனங்கள் , போல ஒழுகாது , ஒத்தினும் காணத்தினும் 
நான்கு கரங்கள் , நான்கு கண்களுடன் யாத்த சிறப்பிலக்கணங்களைக் கற்பித்துக் 
கூடியவள் யார் என்றனர் . இவள் உன் கொண்டு துறவறத்திற் செல்லுந் துணை 
னில் பிறந்த பிரகிருதிதேவி என்று அட்ட யும் இல்லறம் நிகழ்த்து தலிற் கற்பாயிற்று . 
ஹாஸம் செய்ய அவரது பார்ச்வத்தில் ( நச்சர் ) 
ஜடி , முண்டி , சிகண்டி , அர்த்தமுண்டி 2. இது களவின் வழிவந்த கற்பு , கள 
என்போர் தோன்றி யோகபரராயினர் . வின் வழிவராக் கற்பென இருவகைத்து 
35. சிவேத லோஹி தகற்பம் இந்தக் 

முன்னது . 

தலைமகளது சுற்றத்தாரார் 
கற்பத்தில் சிவமூர்த்தி சிவேத அங்க பெறப்படாதது . ( அகம் . ) 
உபாங்கங்களுடன் ச்வேத லோகிதராய் 3. கற்பென்பது , கணவனினும் தெய் 
வத்யோசா தர் தரசனம் தந்தனர் . ஆத வம் வேறில்லையென வெண்ணிக் கலங் 
லால் காயத்ரி சிவே தரூபிணி ஆயினள் . சாது அவனை வழிபடுவது . இவ்வகை வழி 
35. வாமதேவ கற்பம் - சிவேத லோகி பட்டார் அருந்ததி , உலோபாமுத்திரை , 
தருடைய வாமபாகத்தில் ஒரு காலத்தில் மேனை , சுநீதி , சாவித்ரி, அநசூயை முதலி 
உருத்திரமூர்த்தி தோன்றின காரணத் யோர் . கற்புடைய மங்கையர் நாடோறுந் 
தால் இப்பெயரடைந்தது , 36. கிருஷ்ண தமது இஷ்ட தெய்வத்தையும் கணவரை 
கல்பம் - இந்தக் கல்பத்தில் சிவமூர்த்தி யுந்தொழுது எழுந்து 

எழுந்து காலைக்கடன்கள் 
கோரபராக்ரமத் திருவுருக் கொண்டதனால் முடித்து இஷ்டதெய்வத்தைத் தொழுது 
அகோரமூர்த்தியெனப் பெயரடைந்தனர் . அலகால் வீடு முதலியவைகளைப் பிராணி 
இவர் சாந்தமூர்த்தி கோரமற்றவரென்பது களுக்கு இம்சையில்லாமல் பெருக்கிப் 
பொருள் . ஆக ஒருவாறு கற்பலக்ஷணம் புதிய நீரில் பசுவின் சாணத்தைக் கரைத்து 
வாயு புராணத்திலுள்ள விதம் சுருக் மெழுகிட்டு உலர்ந் தபின் கோலமுதலிய 
கூறப்பட்டது . பின்னும் பத்மாங்கித கல் வற்றையிட்டு வீட்டுவேலைகளை முடித் 
பம் , வராஹகல்பம் இந்த ஒவ்வொரு கற் துக் கணவனுக்கு ஆகாராதிகள் உண்பிக் 
பத்திலும் விஷ்ணு பல பெயர்களுடன் கும் முயற்சியில் மடைப்பள்ளி சேர்ந்து 
வியாஸ உருக்கொண்டு அவதரித்தனர் . அன்னஞ் சமைத்துக் கணவனுக்கிட்டு 
ற்பாசுரன் - விநாயகரது பிள்ளைப் பருவத் அவன் உண்டபின் உண்பர் . பின் அவ 
தில் குதிரையுருக்கொண்டு வஞ்சிக்க வந் னுக்கு இதமான தொழில்களைச் செய்து 
தவன் . இக்குதிரையை வாகனமாக விநா 

முடித்து அவனுறங்கியபின் உறங்கி எழு 
யகர் ஏறித் திரிலோகத்தினும் சஞ்சரித் முன் எழுவர் . கணவன் முன் அழகிய அணி 
துக் கொன்றனர் . 

முதலிய அணிவரேயன்றி அவன் வேற்றூ 
கற்பனாகௌரவம் - ஒரு வஸ்துவினாலேயே ர்க்கு நீங்கிய காலத்து அணியார் . கோபத் 
ஒருகாரியம் சித்திப்பதாயிருக்க அதற்குப் துடன் பேசுகையில் எதிர்பேசார் . கோபி 
பல வஸ்துக்களை எதுவாகக்கூறல் , 

த்து எதைச் சொல்லினும் குணமாகக் 


கற்பு 


385 


கற்புமுல்லை 


மரண 


கொள்வர் . தன் நாயகன் பெயர்கூறின் நாய ரும் நரியாகவும் , பெட்டை நாயாகவும் 
கனுக்கு ஆயுள் குன்று மெனப்பெயர்கூறார் . பிறப்பர் . நாயகன் கோபித்து வசைகூறுங் 
நாயகன் தன்னணிகளைச் சக்களத்தி முத காலத்து எதிர்வசைகூறுவோர் புலியாகப் 
லியவர்க்குக் கொடுக்கினும் மனக்கிலேச பிறப்பர் . சக்களத்தியைக் கோபிப்பவர் 
மடையார். தங்கள் வீட்டைவிட்டுச் செல் கோட்டானாகப் பிறப்பர் . தன்னாயக னல் 
லார் . அவ்வாறு செல்லுமாதர் முகங் லா தான் எழில் கண்டுகளிப்பவர் பைசாச 
காணினுங் கோபிப்பர் . புருஷன் இதைச் மாவர் , நாயகன் பசித்திருக்க உண்பவர் 
செய்க எனின் செய்து முடித்தேன் என் பன்றியாகப் பிறப்பர் . நாயகனிறந்த கால 
பர் . திருவிழாக்காணல், விரதங்களனுட் த்து உடனிறப்பவர் அசுவமேதபலனடை 
டித்தல் , சுத்தநதியாடல் , தேவரைத் தொ வர் . நாயகன் பாபியாயினும் அவனிற 
ழல் ஆகிய இக்காரியங்களைக் கணவரேவ ந்தகாலத்துத் தீக்குளிப்பவர் அந்நாயகனை 
வின்றிச் செய்யார் . வயது முதிர்ந்தவருட நாகத்தினின்று மீட்பர் . 

நாயகனுடன் 
னன்றித் தனியே எங்குஞ்சேரார் . புரு 

மடைந்த கற்புடையார் தங்கள் 
ஷன் இருந்தபின் அன்றித் தாம் உட்கா தேகத்தில் உரோமவரிசைகள் எவ்வளவு 
ரார் . புருஷன் வைத்தசேடத்தை அமிர் உண்டோ அவ்வளவு காலம் கணவனுடன் 
தம்போ லுண்பர் . தம் நாயகன் சொற்படி சுவர்க்கத் துறைவர் . கற்புடைய மங்கை 
துறந்தார் , தென்புலத்தார் , தெய்வம் , விரு யர் தாங்கள் பிறந்த குலத்தையும் புகுந்த 
ந்து, சுற்றம் , பசு முதலியவர்க்குப் பகுத் குலத்தையும் சுவர்க்கத்திற் சேர்ப்பர் . இவ் 
துண்பர் . நாயகன் விரும்பியவற்றைக் குறி வகை ஒழுக்கமுள்ள கற்புடையார்கள் கா 
ப்பறிந்து செய்வர் . நாயகனை அலர் தூற் ல்வைத்த இடங்கள் பரிசுத்த தலங்களாம் . 
றும்பெண்கள் முகத்தையும் நோக்கார் . இவர்கள் நீராடுதலால் நதிமுதலிய புண் 
இல்லறத்திற்கு வேண்டுவன செய்வர் . ணியமடையும் . பொன்மாளிகையாயினும் 
தகாத காரியங்களைச் செய்து விருதாவாக கற்புடையாள் வசிப்பதில்லையேல் அது 
அழியார் . காதலர் ஆயுள் பெருகவேண்டி பேய்வாழ்க்கையாம் . வாயு , சூரியன் , சந் 
மஞ்சள் பூசுவர் . கணவன் அழகிலானாயி திரன் , அக்கி முதலிய கற்புடையாளைத் 

நோய்கொண்டவனாயினும் , கிழவ தொடுங்காலத்து மனம் நடுங்குவர் . கணவ 
னாயினும் , பழுதுகூறாது கூடியிருப்பர் . ரிறந்தபின் மங்கலமிழந்த பெண்கள் தங் 
நாயகன் இறப்பின் தாமி றப்பர் . அவன் கள் கூந்தலை 

கால தூதர் 
நோய் கொண்ட காலத்துத் துன்பமுறு கணவனைப் பாசத்தாற் பிணித்து இழுப் 
வர் . அவன் களிப்புடனிருக்கையில் களித் பர் . கணவனையிழந்த மங்கையர் பகலில் 
திருப்பர் . நாயகன் காலலம்புநீரைக் கங் ஒருபோதுண்டு தாம்பூலம் , படுக்கைவெறு 
கையாக நினைப்பார் . கற்புடையார் பூத்த த்துப் பூமியிற்படுத்து விரதங்களை யநுட் 
மூன்று நாளும் கணவனைப் பாரார் , பேசார் . டித்துத் தேவதார்ச்சனை செய்து கந்த 
நீராடியபின் நாயகனை நோக்குவர் . தாம் மூலாதிகளைப் புசித்து உடம்புவிட்ட பின் 
பூத்து நீராடுநாட்களில் நாயகன் தம்மூரில் புருஷலோக மடைந்து கணவனைச் சேர் 
இல்லாவிடில் நாயகனை . மனதில் நினைத் ந்து சுகித்திருப்பர் . 
துச் சூரியனைக்கண்டு துதிப்பார் . மாமன் கற்புழல்லை - பொன் போலிலங்கு சுணங் 
மாமியார் அருகிருக்கில் பரிகாசமுதலிய கினையும் பொலிந்த கண்ணினையுமுடைய 
சேட்டை புரியார் . தாம் உண்ணுங்கா மடந்தை நன்மையறியும் கொழுநனுடைய 
லத்துக் கணவனழைத்திடில் 

உண்பது 

நன்மையைப் பெருகச்சொல்லியது . ( பு . 
அமுதமேனும் விடுத்துச் செல்வர் . தந் வெ . பொது . ) 
தை , தாயர் , தம்குமார் முதலியோரினும் 1. பொருந்து தலமைந்த கொழுநன் 
கணவரிடம் அதிக அன்புடன் நடப்பார் . நீங்கத் தன்னிடத்துக் காவலைச்சொல்லி 
உரலினும் , அம்மியினும் , உலக்கையினும் , னும் முற்பட்ட துறையேயாம் . ( பு. வெ . 
வாசற்படியினும் , முறத்தினும் இலக்குமி 
நீங்குவள் என உட்காரார் . நாயகனைப் 2. செல்வம்பெருகும் அழகிய மாளி 
பணியாது தெய்வம்பணிவோர் நாகமடை கையிலே சேர்ந்த கணவன் றன் பெரிய 

நாயகன் பழியைப் பிறரிடங் கூறுப செல்வத்தை வாழ்த்தினும் முற்பட்ட 
வரும் , அவனுடன் எதிர்த்துப் பேசுபவ துறையேயாம் . ( பு . வெ . பொது .) 


னும் , 


முடிப்பின் 


கற்பூர ஆக்கம் 


385 


கனகசேனன் 


என்பது , 


கற்பூர ஆக்கம் - இது , சீனா , ஜபான் தேசவ் யொடு புலம்பல் , செவிலிகுரவொடு புலம் 
களி லுண்டாகும் லாரல் மரத்தின்பால் , பல் , சவடு கண்டிரங்கல் , செவிலி கலந் 
இம் மரம் முதிர்ந்தவுட னிதனை வெட்டித் துடன் வருவோர்க்கண்டு கேட்டல் , அவர் 
துண்டுகளாக்கி அவற்றை வளைந்த கழுத் புலம்பல்தேற்றல் , செவிலி புதல்வியைக் 
துள்ள இருப்புப் பாத்திரத்திலிட்டுச் சல்ல கணாது கவலை கூர்தல் என்பனவிரி . (அகம் ) 
டைக் கண்கள் போன்ற துவாரங்களையுடை கற்போட்டம் -( கர்ப்போட்டம் ) இது , ஓர் 
ய பலகையால் அதைமூடி அப்பலகைமீது மழைக் குறி , ஆனி மாதத்திற்குக் கர்ப் 
பெரியவாணா 

உருவமைந்த மட்பாத்தி போட்டம் நாள் - 11 , ஆடிமாதம் முதல் 
ரத்தைக் கவிழ்த்து விடுகின்றனர் . பின் கார்த்திகை மாதம் வரை மாதம் ஒன்றுக்கு 
வாணலுக்கும் பலகைக்கும் 

இடையி நாட்கள் - 24 , ஆக மாதம் 

5 - க்கு , 
லுள்ள உள்ளிடத்தை மலார் , புல் முத நாட்கள் - 114, மார்கழி மாதத்திற்கு நாள் 
லியவற்றால் மூடி இருப்புப்பாத்திரத்தை 1 , தை மாதமுதல் வைகாசிவரை மாதம் 
உஷ்ணப்படுத்தின் உள்ளிருக்கும் லாரல் 5 - க்கு மாதம் 1 - க்கு நாழிகை 12 , ஆக 
துண்டிலிருந்து கற்பூரமானது ஆவியாய்க் நாள்-1 , ஆக கர்ப்போட்ட நாட்கள் - 131 . 
கிளம்பி உஷ்ணமற்ற மலார்பல் முதலிய ரவை பூராபு 

பூராட நக்ஷத்திரத்தில் சூரியன் 
வற்றில் உறைந்து போகிறது . இது முத வரும் நாட்களாம் . பானு தனுவிற் பதின் 
முதலில் அழுக்குடன் மஞ்சணிறமாக மூன்றே முக்கான் மேல் , ஆனிக்குக் கர்ப் 
இருக்கிறது . இதனை மீண்டும் சுத்தப்படு போட்டமறு காலாம்- மானேகேள் , நண்டு 
த்த வெள்ளை நிறமான கற்பூரமாகிறது . முதற்றேளளவு நாலரை நான்மாகாணி , 
கற்பூரசெட்டி - கற்பூரம் விற்கும் ஒரு கொண்டதனுவுக் கொன்றேகூறு " கர்ப் 
வகைச்செட்டி வகுப்பார் . 

போட்ட காலங்களில் வானத்தில் இந்திர 
கற்பூரபாண்டியன் - குங்கும் பாண்டிய வில் , மேகம் , பரிவேடம் , என்பவற்றுள் 
னுக்குக் குமரன் . 

ஒன்றாயினும் இருப்பின் அவ்வவ்மா தங்க 
கற்பொடுபுணர்ந்த கௌவை --இது உடன் ளில் மழையுண்டு , அதிகமழை பெய்தால் 
போக்கின் வகையுள் ஒன்று 

அற்பமழை . ஒன்றுமிலாதிருக்கின் மழை 
தலைவி தலைவன துடைமையாய்க் கற் 

வில்லை . 
பொடு கூடியவதனை அயலார் , விராய கற்றேர் நவிற்சியணி- மிகுதிக்குக் காரண 
சேரியர் பலருமறி தல் , அது , செவிலி மாகாததை அதற்குக் காரணமாகக்கூறு 
புலம்பல் , நற்றாய் புலம்பல் , கவர்மனை தல் . இதனைப் பிரௌடோக்திய லங்கா 
மருட்சி , கண்டோரிரக்கம் , செவிலிபின் ரம் என்பர் . 
தேடிச்சேறல் என ஐந்துவகை. இது , கனககாமன் - அசுவகண்டன் படைவீரரில் 
செவிலிபாங்கியை வினாதல் , செவிலி 

ஒருவன் . 
தேற்றுவார்க் கெதிரழிந்து மொழிதல் , கனகசபாபதி சிவாசாரியர் - சுவாமிநாத 
செவிலி தன்னறி வின்மை , தன்னைநொந் தேசிகர் , சுப்பிரமணிய தீக்ஷிதர் முதலிய 
துரைத்தல் , செவிலி தெய்வம் வாழ்த் தமிழாசிரியர்க்கு வடநூல் கற்பித்தவர் . 
தல் , செவிலி நற்றாய்க் கறத்தொடுநிற்றல் , கனகசபாபதி பிள்ளை - தாயுமான சுவாமி 
நற்றாய் பாங்கி தன்னொடு புலம்பல் , அது 

கள் குமாரர். 
கேட்ட பாங்கியழுங்கல் கண்டு நற்றாய் கனகசபை - சிதம்பரம், 
புலம்பல் , நற்றாய் பாங்கியர் தம்மொடு கனகசித்திரன் - அச்சுவபுரத்தரசன் குமா 
புலம்பல் , நற்றாய்யலார் தம்மொடு புலம் 

( சூளா .) 
பல் , நற்றாய் தலைமகள் பயிலிடந் தம் கனகசித்திரை அச்சுவகண்டன் தேவி , 
மொடு புலம்பல் , நிமித்தம் போற்றல் , ( சூளா. ) 
சுரந்தணிவித்தல் , தன்மகள் மென்மைத் கனகசேனன் - தசரதர் புத்திரராகிய 
தன்மைக்கிரங்கல் , இளமைத் தன் இராமர் சந்ததியில் வந்த ஐம்பத்தாறாவது 
மைக்குளமெலிந்திரங்கல் , அச்சத்தன்மைக் அரசன் , இவன் கி . பி . ( 145 ) வருஷத்தில் 
கச்சமுற்றிரங்கல் , கண்டோரிரக்கம் , தெற்கே சுராஷ்டர் தீபகற்பத்தை 
செவிலியாற்றத் தாயைத்தேற்றல் , ஆற் நோக்கி வந்து அங்கே அரசாண்டு கொண் 
றிடை முக்கோற் பகவரைவினாதல் , மிக் டிருந்த பிரமா வம்சத்தாசனாகிய இராஜ 
கோரே துக்காட்டல் , செவிலி யெயிற்றி புத்திரனைத் தோற்கடித்து அவனுக்குரிய 

49 


ரன . 


கனகசோழன் 


386 


கனாநிலை 


வீரநகாம் எனும் பட்டணத்தைத் தனக் கனகலம் À Small village two miles 
குரிமையாக்கிக்கொண்டு அரசாண்டான் , to the east of Hardwar . அரித்வாரத் 
கடைசியில் இவனுக்கு இராஜதானி வல் திற்குச் சமீபத்திலுள்ள ஒரு தீர்த்தமும் , 
லவிபுரம் , 

நகரமும் , 
கனகசோழன் இவன் ஜெயசோழன் கன கவிசயர் - ஆரியமன்னர் செங்குட்டுவ 
குமாரன் , இவன் தேவி செண்பகாங்கி , னால் வெல்லப்பட்டவர் . பாலகுமாரன் 
இவன் காலத்தில் காவிரி திருவலஞ்சுழியி எலும் அரசன் புதல்வர் . கண்ணகியின் 
லிருந்த விநாயகரை வலஞ்செய்து பாதா உருச்செயச் சிலைகொண்டு வருதற்கு இம 
ளத்தில் மறைந்தது . இதனால் ஜனங்கள் யஞ்சென்ற சேரன் செங்குட்டுவனால் 
முறையிட்டது கண்டு அரசன் விசனமுற வெல்லப்பட்டு அவன் கட்டளைப்படி இம 
அசரீரி அரசனே நீயும் உன் மனைவியுமா யச் சிலையைத் தலையிற் சுமந்தவர் . ( மணி 
யினும் அல்லது ஒரு இருடியாயினும் அங் மேகலை .) (சிலப்பதிகாரம் .) 
தப் பிலத்துள் புகுந்தால் காவிரி திரும்பு கனகன் - 1. துரியோ தனன் ஏவலால் 
வள் என்றது . 

அரசன் அவ்வகையே அரக்குமாளிகை யியற்றிய சிற்பி . 
தன் மனைவியுடன் பிலத்துள்ளே போகத் 2 , ஷண்முக சேநாவீரன் . 
துணிந்தபோது அரசனைப் பிரியாத மந் 3. கனகமாலையின் சகோதான். 
திரிகள் திருக் கோடீச்சுரத்தில் ஏரண்ட கனகாயு 

திருதராட்டிரன் குமாரர்களில் 
ருஷி தவஞ்செய்கிறார் அவருடைய கட் 

ஒருவன் . 
டளைபெற்றுப் போகலாம் என, அரசன் கனடா மதம் நியுபௌண்ட்லண்ட் , கன 
அவ்வாறிசைந்து அவரை மனைவியுடன் டாதேசத்தவர் ஆதியில் சூரியனை ஆராதித் 
பணிந்தனன் . இருடி அரசனைத் தீர்க்கா துக் கொண்டிருந்தனர் . பிறகு இவர்களிற் 
யுள் உள்ளவனாகவும் பணிந்த மனைவி சிலர் நான்கு தேவர்களை ஆராதித்திருக் 
யைத் தீர்க்கசுமங்கிலியாகவுமிருக்க வாழ்த் 

தனர் . 

அதாவது ( 1 ) மாதா ( 2 ) பிதா 
தினர் . பிறகு மந்திரிகள் நடந்தவைகூற ( 3 ) புத்திரன் ( 4) சூரியன் . இவர்கள் 
இருடிகேட்டு அரசனுக்குத் ததீசியின் நால்வரும் ஒரே தேவனென்று நினைத் 
சரித்திரங்கூறிப் புகழடைய வேண்டு திருந்தனர் . ஒல்கான்ஸ் ஒகி என்னும் 
மெனப் பிலத்துள் புகுந்தனர் . உடனே தேவன் சிருஷ்டிக் கடவுள் . இவன் ஆதி 
காவிரி வெள்ளங்கொண்டு ஊரில் பிரவே யில் பூமியைப் பாணத்தால் பிளந்து ஸ்திரீ 
சித்தது. பிறகு அரசன் இருடி சொற்படி புருஷர்களை உற்பத்தி செய்கையில் அவர்க 
அவர் புகுந்த பிலத்தில் முளைத்த ஏாண்ட ளால் ஜனங்கள் பலரும் உற்பத்தியாயினர் 
லிங்கத்திற்கும் அவர் தபஞ்செய்த இடத் என்பன் . பின்னும் நன்மை தீமை செய்யும் 
தில் பிரதிட்டித்த சிவலிங்கத்திற்கும் ஆல தேவதைகள் பலருளர் . இவர்களில் ஸ்தி 
யத் திருப்பணிகள் செய்வித்து எழுபது ரீகள் சூரியனை மாத்திரம் தியானிப்பர். 
வருஷம் ஆண்டு தன்மகன் சுந்தாசோழ யுத்தவீரர்கள் சாயங்காலத்தில் நடனமா 
னுக்குப் பட்டாபிஷேகம் செய்து சிவபதம் டித்தேவப்பிரீதி செய்வார்கள் . இவர்களில் 
பெற்றனன் . 

ஒரு புருஷன் பல ஸ்திரீகளை விவாகஞ் 
கனகத்துவசன் திருதராட்டிரன் குமரன் . செய்து கொள்ளலாம் . இவர்கள் இறந்த 
கனகபதாகை சுரமஞ்சரியின் தோழி . வர்களின் எலும்பை எடுத்துப் பலநாள் 
கனகபல்லவம் ஒரு வித்தியாதர நகரம் . பூஜித்துக்கொண்டு வருவர் . நதி கடக்கச் 
( சூளா .) 

சமயம் நேர்ந்தகாலத்து அதற்குப் பூஜை 
கனகமாலினி 

--சூர்யவம்சத்துக் குசன்குமரி , முதலியன செய்து கடந்து செல்வர் . 
இவள் பிறக்கையில் கழுத்திற் கனகமாலை கனலாசுரன் - விநாயகரைப் பாலப்பருவத் 
யுடன் றோன்றியதாலிவளுக்கு இப்பெயர் தில் கொல்ல வந்து அவரா லி றந்தவன் . 
வந்தது . இவன் யதுசேகரன் என்பவனை கனன் ழகன் சிவபூதகணத்தவரில் ஒருவன் . 
மணந்தாள் . 

கனாசி - ஒரு இருடி , 
கனகமாலை - சீவகன் மனைவியரில் ஒருத்தி . கனநிலை கனவுகளின் பலாபலன்களைப் 
இவளுக்குச் சகோதார் விசயன் , கதம்பன் , பற்றித் தேவகுருவாகிய வியாழனால் கூற 
கனகன் , அசலகீர்த்தி , சேனன் . 

ப்பட்டது . இக்கனவு சிலர்க்கு அதிபித்த 
கனகம் - ஒரு தீர்த்தம் . 

ரோகத்தாலும் தேக அஜீர்ண பலஹீன 


கலை 


38 


கனநிலை 


முதலியவற்றாலும் நேருதல் உண்டு. 
அவை பலியா . ஆயினும் சில பலிக்கும் , 
பலித்தமை பிரத்தியக்ஷத்தானும், பெரி 
யோர் அனுபவத்தினானும் கண்டிருக்கிறோ 
மாதலால் அதனைப் பொய்யெனல் தகாது . 
இக்கனா " படைத்த முதற்சாமத்தொராண் 
டிற் பலிக்கும் பகரிரண்டாய்க், கிடைத்த 
பிற்சாமத்திற் றிங்க ளெட்டாவதிற் கிட்டு 
மென்ப் , ரிடைப்பட்ட சாமத்து மூன்றி 
னிற் றிங்களுண் மூன்றென்பராற், கடை 
ப்பட்ட ஜாமத்து நாட்பத்திலே பலன் 
கைப் பெற்றதே . ” இது கனநூல் . இக் 
கனா முதற் சாமத்தாயின் வருஷம் ஒன்றி 
லும் , இரண்டாஞ் சாமமாயின் எட்டு மாதத் 
திலும் , மூன்றஞ்சாமத்து ச , கூ மாதங்க 
ளிலும் , நான்காஞ் சாமத்து ஒருமாதம் 
அல்லது பத்து நாட்களிலும் பலிக்கும் . 
சூர்யோதயத்தில் ஆயின் அன்றைக்கே 
பலிக்கினும் பலிக்கும் . பூமிசம்பந்தமான 
கனா - தனக்குப் பிறர் பூதானஞ் செய்த 
தாகக் கண்டால் மணம் நடக்கும் . கல்யா 
ணம் நடந்தவன் அவ்வாறு காணின் பெண் 
வழியாய்ச் செல்வம் உண்டாம் . தன்னி 
லத்திற்கு எல்லையிலாதிருக்க கண்டால் 
சந்தோஷமும் தனலாபமும் ஆம் . கரும் 
பூமி ( க- ல் . ) கஷ்டம் உண்டாம் . பூமி 
நடுங்க ( க - ல் .) கார்யபங்கம் . பூமி கம்பிக்க 
( க - ல் .) ஜாதிக்குக் கெடுதி . தன் காற் கீழ் 
பூமி அசையக் ( க - ல் . ) வியாஜ்யாபஜயம் , 
திரவிய நஷ்டம் . மலையசைய ( க- ல் . ) ஒரு 
பெரியவன் இறப்பன் . தானறிந்த தேசம் 
பூமியதிர்ச்சியால் கெட ( க - ல் . ) அந்தத் 
தேசம் க்ஷாமத்தால் கெடும் . தன் நிலம் 
செம்மையாய் விளைய ( க - ல் . ) நிறைசெல்வ 
முண்டு , தன் தோட்டத்தில் காய்கறிகள் 
நிறைந்த பாத்திகள் ( க - ல் . ) ஆபத்து . தன் 
தோட்டத்தில் கிணறு , பூஞ்செடிகள் , 
பழங்கள் காணின் நன்னடையுள்ள பெண் 
டிரும் புத்திரரும் உளராவர் . பயிர் முளை 
யாது அழுந்த ( க - ல் . ) துக்கம் , நஷ்டம் , 
பசும்பயிர் நிறைந்த பயிர் நடுவில் நடக்க 
( க - ல் . ) விருத்தி . பசும்பயிர் சுமை (கல் . ) 
நன்று . உலர்ந்த சுமை ( க - ல் . ) தீமை . 
வயலில் கொங்கிருக்க ( க - ல் . ) கஷ்டத்தால் 
சுகம் . தான் ஏருழ (க - ல் .) கௌரவம் , 
விரிந்த வீதியில் நடக்க ( க - ல் .) சுகஜீவனம் . 
இடுக்குவழியில் நடக்க (க - ல் .) கஷ்டம் . 
குகையில் தனித்து நடக்க ( க - ல் .) தீது . 
குகையில் நண்பனை ( க - ல் . ) விரோதம் . 


குகையில் கொடிய பிராணிகளை ( க - ல் .) புத் 
ரருடன் விரோதம் . குகையிலிருந்து வெயி 
லில் வா ( க - ல் . ) ஆபத்து நீங்கும். தான் 
குழியில் விழ ( க- ல் . ) ஆபத்து . தேசபடம் 
( க - ல் ) பிரயாணம் உண்டாம் . சுடுகாட் 
டைக் காணின் அபிவிருத்தி . வீடு மெழு 
கிட்டிருக்க ( க - ல் ) திருடர்பயம் , வீடுகட்ட 
( க- ல் . ) கார்யசித்தி, வீடு தனதென்று 
எண்ணின் தனலாபம் . வனத்தில் வேட் 
டையாட ( க - ல் . ) போகம் . வீடுகளுக் 
கிடையில் உலாவ ( க- ல் . ) தூரதேச ப்ரயா 
ணம் . காட்டில் திரிய ( க- ல் . ) கஷ்டம் . 
சத்திரத்திடையி லிருக்க ( க - ல் ) தரித்தி 
ரம் , கார்யக்கெடுதி . சிறைச்சாலையிலிருக்க 
நேரும் . ரோகிகள் இவ்வாறு ( க - ல் . ) நீங் 
காரோகிகளாவர் . சுவர் , மேடை , உயர்ந்த 
இடம் , வீடு இவற்றின் மேல் ஏற ( கால் .) 
உத்யோக விருத்தி , பிறர் ஏறக்காணின் 
சந்தோஷ செய்தி வரும் . ஷ தாண்ட 
( க - ல் . ) ஆபத்து நீங்கும் . அவைகளின் 
மீதிருந்து விழக்காணின் உத்யோகம் 
குறையும் . விழுந்தவரை எடுக்க ( க - ல் ) 
பரோபகாரசித்தி . மாத்திலே றக் ( க - ல் .) 
விருதுண்டாம் . படியிலா மலைமீதேற 
( க - ல் . ) ஆபத்துண்டாம் . கஷ்டமாய் மலை 
மீது சேர ( க - ல் . ) ஆபத்துவந்து கெட்டு 
லாபம் உண்டாம் . சருக்கிவீழின் க்ஷண 
தசை . மேலே சேரு முன் விழிக்கின் 
விசனம் , உதகசம்பந்தம் - கடற்கரை 
யில் நிற்கையில் தன்னை அலைகள் வந்து 
சுற்றக்காணின் துன்ப முண்டாம் . 
லைக் கடந்து போக ( க - ல் . ) உத்யோகலா 
பம் . கப்பல் ஏறின துபோல் காணின் பிர 
யாணம் . தடாகம் , நதி , ஏற, ( க- ல் . ) எண் 
ணிய காரியமுடியும் , தண்ணீர் அழுக்கா 
யிருக்கக் காணின் எண்ணின முடியா , 
நோயுண்டாம் . கால்களை யலம்பின தாக 
( க - ல் . ) துன்பம் . குடித்ததாக ( க - ல் . ) எண் 
ணிய கார்யம் முடியாது . நீரைக் கொப்பு 
ளித் துமிந்ததாக ( க- ல் ) ஆபத்துகள் 
நீங்கும் . தடாகத் தருகிலிருந்து கொண்டு 
தாமரையிலையில் போஜனஞ்செய்ய ( க - ல் . ) 
ராஜ்யபாலனம் . வெள்ளத்தை நிதானித் 
துக்காண ( க - ல் . ) எண்ணாமலே தனங்கி 
கிடைக்கும் . நீர்மேல் மிதந்து கொண்டு 
போவது போல் ( க - ல் , ) சுகஜீவனம் , தெப் 
பல் , படகு முதலியவற்றின் மீது போக 
( க- ல் . ) எண்ணிய கார்ய முடியும் . நீர் 
சேறுங் கலங்கலுமாக இருக்கக்( 5- ல் .) நோ 


கனாநிலை 


388 


கனாநிலை 


சாட 


புண்டாம் . நீரிலுலாவுகையில் காலில் பாசி 
கள் சுற்ற ( க- ல் .) தனங்கிடைக்கும் . ஒருநதி 
தன்வீட்டிற்கு முன்பிரவகிக்கக்காணில்உத் 
யோகம் , உலகபூஜ்யதை யுண்டாம் . மழை 
பெய்யக் காணின் தேசத்திற்கு ஆபத்து , 
வெள்ளம் வந் துலர்ந்து போகக் ( க - ல் . ) 
துன்பம் நீங்கும் . நீர் பயிர்களுக்குப் பாய 
( க - ல் , ) தனலாபம் , நன்னீருள்ள கிணற் 
றை ( க- ல் ) தனலாபம் , அக்கிணற்று நீர் 
வெளியேறிப் போகக் கண்டால் தனநஷ் 
டம் , மரணம் , வைதவ்யம் , தான் கிணறு 
தோண்ட ( க - ல் . ) தனலாபம் . அன்னிய 
ருக்குத் தான் தோண்டக் ( க - ல் . ) அடிமை 
யாவன் . ஸ்நானஞ்செய்ய ( க - ல் .) நோய் . 
ஸ்நானஞ் செய்யும் நீர் வெப்பமுளதாகக் 
( க - ல் . ) பந்துக்களில் வெம்மைக்குத் தக்க 
அவ்வளவு வலிவுநோய் பலக்கும் . முழுக் 

உடையவிழ்த்து மீண்டும் உடுக்க 
( க- ல் ) தம்மவர்க்குக் கோபம் உண்டாய் 
அடங்கும் . வெந்நீர் உண்டதாக ( க - ல் . ) 
பகைவரால் கஷ்டம் உண்டாம் . குளிர்ந்த 
நீருண்ணக் ( க - ல் . ) நலம் . ஒருவர் நீர்பரு 
கப் பாத்திரத்துடன் தரக் ( க - ல் , ) சந்தான 
விருத்தி . உண்ணும் பாத்திரம் விழுந்து 
போக ( கல் .) நண்பர்க்குக் கெடுதி . நீரைப் 
பை முதலியவற்றில் எடுத்துக்கொண்டு 
போக ( கால் . ) ஆபத்து , நம்பினவர் கேடு 
செய்வர் . தண்ணீரில் வீடு , சுவர் முதலிய 
வைக்க ( க - ல் . ) துன்பம் நெருங்கியதாம் . 
நீரை யுண்டதுபோல் ( க - ல் . ) கஷ்டம் . 
வீடு முழுதும் நீர் தெளித்திருக்க ( க - ல் . ) 
நஷ்டப்பிராப்தி. அக்னிசம்பந்தம் நெருப் 
பைக் ( க- ல் . ) நலம் . பெரும்பான்மை 
நெருப்பினைக் கனவில் காண்போர் கோபி 
கள் , சோகிகள் , புகையிலா நெருப்பைக் 
(க -ல் . ) நோய் நீங்கும் அரோகிகள் கால் ) 
தனலாபம் , பந்து தரிசனம் . புகையுடனும் 
புகையின்றியு மிருக்கும் பெருநெருப்பை 
( க - ல் . ) விரோதம் , துக்கசமாச்சாரம் . கரி 
களையும் , உமி , சாம்பர் முதலிய ( க - ல் .) 
வறுமை . இவ்வாறு போகி ( க- ல் . ) ரோக 
நிவாரணம் , தான் கப்பலிலிருக்க கெடுக் 
தூரத்தில் தீபமிருப்பதாக ( க - ல் . ) கஷ்ட 
மில்லாமல் தன் காலம் ஒழியும் . தீபம் 
முதலிய நன்றாய் எரிய ( க - ல் .) நலம் , 
எல்லா பலன்களும் உண்டாம் . 
முதலிய மயங்கி யெரியக் ( க - ல் . ) ரோகம் 
வந்து நீங்கும் . தான் தீபத்தையாயினும் 
தீவட்டியையாயினும் பிடித்திருக்க ( க - ல் . ) 


ஆபத்து நீங்கிப் பந்து சிநேக பூஜ்யதை 
யுண்டாம் . மற்றொருவன் பிடித்திருக்க 
( க- ல் . ) தனக்குத் தீமை செய்பவன் கெடு 
வன் . அது மங்கி யெரியக் ( க - ல் . ) தனக் 
குத் தீமைபலக்கும் . தீபத்தையாயினும் 
வேறு ஒளியையாயினும் மிகப் பிரகாசிப் 
பிக்க ( க - ல் . ) வம்சபிரதிஷ்டை , புகழுள்ள 
புத்ரஜாநம் . ஒரு தீபத்தைத் தூண்ட 
அது பலமுறை குளிரக் ( க - ல் .) மிக்க 
துன்பம் , புத்திரசோபம் . ஒரு சபையில் 
தான் தீபத்துடன் செல்ல ( க- ல் . ) பிர 
திஷ்டை. வீடு புகைமுதலிய இன்றி 
யெரிய ( க- ல் . ) பெருலாபம் . புகை முத 
லியவற்றுடன் எரிய (க- ல் . ) தீமை. 
மடைப்பள்ளி யெரிய ( க - ல் ) சமைக்கிற 
வர்க்கு நோய் . மேற்கூரை எரிய ( க - ல் ) 
கள்ளர் பயம் , சிநேகர் மரணம் .. 
வாசற்படி , கதவு முதலிய எரிய ( க - ல் ,) 
தனக்கேனும் , தன் தலைவனுக்கேனும் 
கெடுதி . வீட்டில் தலைவாயிற் தாழ்ப்பாள் 
எரியக் ( க - ல் ) பந்துக்களில் புருஷர் மாள் 
வர் . உள்வாயில் எரியக் ( க - ல் . ) பெண்கள் 
மாள்வர் . உத்யோகசாலை , பந்தல் முதலிய 
வற்றின் தம்பங்கள் தீப்பற்றக் ( கல் . ) 
தன் புத்திரர் பிரபலமடைவர் . 

அவை 
யெரிந்துவிடக் ( க - ல் ) அவர்கள் தீயவ 
ராய்க் கெடுவர் . தனக்கானவரின் வேட்டி 
எரியக்காணின் அவர்க்கு போகமுண்டாம் . 
தன் மஞ்சத்தின் பரப்பு எரியக்காணின் 
ரோகம் உண்டாம் . தன்னுடம்பு எரிய 
( க - ல் ) நோய் . தன்விரல்கள் எரிய ( க - ள் . ) 
தான் செய்யுங் காரியங்கள் கெடுதி . தான்ய 
ராசியில் தீப்பற்றக் ( க - ல் .) அதி விருஷ்டி 
அநாவிருஷ்டியால் நஷ்டம் . அவை யெரி 
கையில் தான்யங்கள் தீப்பற்றாது தப்பக் 
( க- ல் ) புஷ்கலமுண்டாம் . நாடு முழுதும் 
எரியக்கண்டால் க்ஷாமம் அல்ல துவிஷூசி 
முதலிய பிராப்தி . வாயுசம்பந்தம் நன் 
மணம் ஆக்சாணிக்க ( க - ல் ) எண்ணியவை 
முடியும் . காற்றில்லாது மழை பெய்ய 
( கல் ) செம்மையாகப் பயிர்விளையும் . கன் 
மழை , பெருமழை , காற்று மழை , புசல் 
முதலிய ( க - ல் . ) தேசக்ஷோபம் , பந்து 
நாசம் , சோகம் . காற்றின் சுழல் , வாயுயந் 
திரமுதலிய ( க - ல் . ) கஷ்டமடைந்து ஒழி 
யும் . தான் காற்றாடி விடக் ( கல் . ) 
அதிர்ஷ்டம் உண்டாம் . ஆகாசசம்பந்தம் 
வானம் மேகமில்லாது நிர்மலமாயிருக்க 
( க - ல் ) கார்யலாபம் . வானம் மேகத்துட 


தீபம் 


கனாநிலை 


389 


கனாநிலை 


னும் , கருமையாகவும் ( க - ல் . ) ஆபத்து . 
ஆகாயம் கருமையாகத்தோற்றி ஆங்காங் 
குச் சிறியவெண்மேகங்கள் காணப்படின் 
தனக்கு ஆபத்து வந்து ஒழியும் . ஆகாயம் 
ஆங்காங்குச் செவ்வானமிட்டிருக்க ( க - ல் . ) 
சோகோற்பத்தி , நஷ்டம் கல்யாணம் , 
விரும்பினோர் இவ்வாறு காணின் மணம் 
பெறுவர் . மின்னலால் கண்கள் தெறித்துப் 
போனது போலவும் , இடி இடித்தது போல 
வும் , இடிவிழுந்ததால் தனக்கேனும் பிறர்க் 
கேனும் அபாயம் நேரிட்டது போலவுங் 
( க - ல். ) ஆபத்து உண்டாம் . இருளில் வழி 
தெரியாது மின்னலால் வழியறியாது 
முள் முதலியவற்றால் துன்பமுண்டாய்த் 
தப்பினது போலவும் , இடிதன்மீது விழ 
வந்து தப்பினது போலவுங் ( க - ல் . ) ஆபத்து 
ஒழியும் , இடி தன் தலைக்குத் தப்பி அரு 
சில்விழக் ( க - ல் . ) தூரதேசப்பிரயாணம் . 
பாட்டை சாரி இவ்வகை ( க - ல் ) வழியில் 
அவனுக்குக் கெடுதிநேரும் . மழையில்லா 
மல் இடிமின்னல் ( க - ல் . ) வர்த்தகம் பலிக் 
கும் , சுபம் . சூர்யன் உதயமாய் மேல் 
எழக் ( க- ல் . ) கார்ய சித்தி . ஆகாயநடுவில் 
சூரியனிருக்க ( க - ல் .) கார்யசித்தி . 
யாஸ் தமனம் ( க - ல் . ) ஆபத்து நஷ்டம் , 
பெண்களாயின் பெண்மகப்பெறுவர் . சூரி 
யனை மேகம்மறைக்க ( க - ல் . ) கெடுதிவாவு . 
தம் வீட்டின் மீது சூர்யன் வரவு ( க - ல் . ) 
வீடு தீப்பற்றும், சூர்யகிரணம் பட ( க - ல் .) 
ரோகம் . தன்வழி முழுதும் வெயில் எரி 
க்க ( க- ல் ) திரவிய லாபம் . சூர்யனைக் கிர 
கணம்பிடிக்க ( க - ல் . ) தீமை , பந்து மர 

ஸ்திரீகள் காணின் நலமிலாப் புத் 
திரப் பேறுண்டாம் . குற்றவாளி தன் 
னைச் சூரியகிரணம் மூடப்பட்டதாகக் 
( க - ல் . ) விடுதலையடைவன் . சந்திரன் பால் 
போல் பிரகாசிக்க ( க - ல் .) அநுகூலம் , 
தனசம்ருத்தியுண்டு . சந்திரனைக் கிரக 
ணம் , மப்புமறைத்ததுபோல் ( க - ல் ) வீட் 
இப்பெண்களில் ஒருவர்க்கு ரோகம் உண் 
டாம் , திருடர்பயம் . பாட்டைசாரி இவ் 
வாறு ( க -ல் . ) ஆபத்து உண்டாம் . சந்தி 
ரன் மனிதமுகம் போல் பிரகாசித்திருக்க 
( க - ல் .) புத்ரோத்பத்தி , தனலாபம் , பூர்ண 
சந்திரனைக் ( க - ல் . ) சந்தான பிராப்தி . 
ஒருவன் தலைமுழுதும் சந்திரன் பிரகாசி 
க்க ( க -ல் .) கீர்த்தி. நக்ஷத்ரங்கள் செம் 
மையாய்ப் பிரகாசிக்க ( கால் . ) விருத்தி . 
மேகத்தால் மறைந்து ஒன்றன்பின் ஒன்றா 


கக் ( க- ல் . ) மிகுந்த கஷ்டமுண்டாம் . 
வானத்தில் நஷத்ரங்கள் உண்டோ இல் 
லையோ எனக் ( க - ல் ) தரித்திரம், ரோகம் 
உண்டாம் . குற்றவாளிகள் ( க - ல் . ) பய 
மொழியும் , நக்ஷத்ரங்கள் வீட்டின்மீது 
விழ ( க - ல் ) வீடு தீப்பற்றும் , சோகமுண் 
டாம் , வீட்டைவிட்டாயினும் நீங்குவர் . 
ஒரு வீட்டில் நக்ஷத்ரம் பிரகாசிக்க ( க - ல் . ) 
அவ்வீட்டாருக்குத் தீமை . தூமகேதுக் 
களைக் ( க - ல் . ) ஆபத்து , ஷாமம் , நோய் . 
(இநீதிரதனசு கிழக்கில் ( க - ல் .) தரித்திரர் 
களுக்கு நலம், செல்வர்க்குத் தீங்கு . மேற் 
கில் , ( க - ல் . ) செல்வாக்கு நலம் , தரித்தி 
ரர்க்குத் தீங்கு . தம் தலைக்கு மீது போட்டி 
ருக்க ( க - ல் . ) தரித்திரர்க்குத் தனலாபம் , 
செல்வர்க்குத் தரித்திரம் உண்டாம் . மனு 
ஷ்யசம்பந்தம் கனவில் பிராமணனைக் 
காணில் சோகம் . மடியுள்ள பிராமணனை 
அல்லது புரோகிதனைக் ( க - ல் , ) அக்னி 
பயம் , க்ஷத்திரியனைக் ( க- ல் ) ஷேமம் , 
கோமுட்டியைக் ( க- ல் , ) இலாபம் . சூத் 
திரனைக் ( க - ல் .) சௌக்கியம் . துருக்கனைக் 
( க - ல் .) பயம் , பறையனைக் ( க - ல் , ) துக்கம் , 
சங்கரசாதியரைக் ( க- ல் . ) கஷ்டம் . தேச 
பாலகரை (வெள்ளைக்காரரைக் ) ( க - ல் . ) 
க்ஷேமம் . பிணத்தைக் ( கால் ) விருந்து , 
போகம் , பொருட்பேறு . மாந்திரிகனை 
( க - ல் . ) மோசம் . தாய் தந்தையர் , குரு , 
பெரியோர்களைக் ( க - ல் . ) அபிவிர்த்தி . 
ஆண்மகன் குழந்தைகளைக் ( க- ல் . ) மேன் 
மை ; பெண்மகள் அவ்வாறு காணின் 
சோகம் . தேவமாதர்களைக் ( க - ல் . ) தன 
நஷ்டம் , கன்னிகை அவ்வாறு காணின் 
விவாகம் , ஸ்திரீகள் அவ்வாறு காணின் 
சம்பத்து . பெண்போல் தலை வளர்த்த 
வனை ஆண்மகன் ( க - ல் . ) பெண்களால் 
மோசமடைவன் . மொட்டைத் தலைச்சி 
யைக் காணில் ஷாமம் , ரோகம் உண் 
டாம் . மொட்டைத் தலையனைக் ( க - ல் . ) 
செல்வமுண்டாம் , தேசம் சுபிக்ஷமாயிருக் 
கும் . அழுக்கடைந்த பிள்ளைகளைக் (க- ல் .) 
சிநேகரால் வஞ்சகம் . பிள்ளைப்பேறு 
( க - ல் . ) சுகஜீவனம் . பிள்ளைகளின் மரணத் 
தைக் (க- ல் . ) ஆபத்து . சுடுகாட்டைக் 
( க- ல் . ) விரைவில் விவாகம் , அன்றிப் 
பந்து மித்திரர்களின் இறப்பு , பந்துக்கள் 
சிறை அல்லது தாய் சம்பந்தமான 
பொருள் தன்னையடையும் , சிநேகன் 
இறந்ததாகக் ( க - ல் . ) சந்தோஷவார்த்தை 


ணம் , 


கனாநிலை 


390 


கனாநிலை 


கல்யாணத்தைக் ( க - ல் . ) சாவார்த்தை தன 
க்கு நோயாயினும் வரும் . கலியாணத்திற் 
குத் தான் உதவி செய்ததுபோல் ( க - ல் . ) 
ஜெயம் . சுபவர்த்தமானம் , சவர்க்கத்தை 
யேனும் , சுவர்க்கத்திலி ருப்பதாகவும் 
( க - ல் .) கௌரவமும் தனமும் உண்டாம் . 
பகைவரைக்கண்டு பேசின தாகவும் சண் 
டையிட்டதாகவுங் ( க - ல் . ) துன்பம் , சத்து 
ருக்களின் வேண்டுகோள் ( க - ல் . ) ஜெயம் , 
இஷ்ட தேவதைகளையாயினும் இறந்த 
பெரியோரையாயினும் (க- ல் . ) காரியசித்தி 
தனலாபம் . இறந்தவருடன் பேசின தாகக் 
( க - ல் .) கீர்த்தி . பிசாசத்தைக் ( க - ல் . ) காரிய 
பங்கம் , கீழ்ஜாதியில் பிறந்ததாகக் ( க - ல் . ) 
லாபம் . குருடாகக் ( க - ல் .) மோசம் , பெண் 
சாதி விபசாரியாவாள் . தான் செவிடாகக் 
(க - ல் , ) தன்னைப் பிறர் மோசஞ்செய்வர். 
தன்னைப் பித்தனாகவும் பித்தனிடத்திலிரு 
ப்பதாகவுங் ( க- ல் . ) சம்பத்து , தன்னைப் 
பிசுனனாகவும் அப்படிப்பட்டவர்கள் கூட் 
றேவு உள்ளவனாகவுங் ( க - ல் . ) தீமை . 
தன்னைத் தூக்குவதாகக் ( க -ல் . ) காரிய 
சித்தி , கால் முரிந்ததாகக் கண்டால் எண் 
ணிய காரியமுடியாது . பொய்க்கால் கட் 
டிக்கொண்டு நடப்பதாகக் ( க - ல் . ) சோகம் . 
தன்னைத் திகம்பரனாகக் கண்டால் தரித்தி 
ரம் அபகீர்த்தி , தன்கைகள் முன்னிலும் 
அதிக பருமனுள்ளவைகளாகக் ( க - ல் . ) 
உத்தியோக லாபம் , கைகள் ஓடிந்ததாக 
வும் எரிந்ததாகவுங் ( கால் ) எழையாவான் . 
பெண்கள் இவ்வாறு காணில் புருஷனாயி 
னும் பிள்ளையாயினு மிறப்பன் , வலது 
கையால் வேலை செய்வதாக ( க - ல் ) அதிர் 
ஷ்டம் . கைநிறைய மயிர் நிறைந்திருப்ப 
தாகக் ( க - ல் . ) கஷ்டமாயினும் காவலாயி 
னும் உண்டாகும் . தனக்குக் கொம்புகள் 
முளைத்ததாகக் ( க- ல் . ) தனலாபம் உத்தி 
யோகலாபம் . பிறருக்கு அவ்வாறிருக்கக் 
(க- ல் . ) அவர் நோயிலிருப்பர் . தன் தலை 
பெரிதாயும் உயர்வாயும் இருக்கக் ( க -ல் .) 
பிரசித்தி . ரோகிகள் ( க - ல் ) நோய் . பிறர் 
தன்தலையை உடைத்ததாகக் (க- ல் .) 
பெண்சாதிக்காயினும் பிள்ளைக்காயினுங் 
கண்டம் . 

மிருகபக்ஷிகளின் தலையைத் 
தான் உடைத்ததாகக் ( க - ல் .) கீர்த்தி . சிங் 
கம் புலி முதலியவைகளின் தலை தனக் 
திருப்பதாகக் ( க - ல் .) ஜயம் , குதிரை , 
கழுதை , நாய் முதலியவற்றின் தலை தனக் 
குள்ள தாகக் ( கல் .) அடிமை , தலைமுழு 


கக் ( க - ல் . ) ஆபத்து நிவர்த்தி . தன் மூக் 
கில் இரத்தம் வடியக் ( க- ல் ) நஷ்டம் , 
கர்ப்பங்கரைந்ததாகக் ( க - ல் . ) கஷ்டம்வில 
கும் . முகம்வாடி யிருந்ததாகக் ( க - ல் . ) 
திரவியலாபம் , பற்கள் ஆடுவதாகக் ( க- ல் ) 
பந்து மரணம் , 

வாந்தி அல்லது பேதி 
யானதாகக் (க- ல் . ) தரித்திரர்களுக்குத் 
தனமும் தனவான்களுக்குத் தரித்திரமும் 
உண்டாம் . சிங்காரவனத்தில் வேட்டை 
யாடுவதாக ( க- ல் ) சௌக்கியம் . சமுத் 
திர யாத்திரை ( க - ல் . ) தனலாபம் . 
த்ததாகக் ( க- ல் ) துக்கம் . தவஞ்செய்த 
தாகக் ( க - ல் ) லோகோபகாரம். ஒருவன் 
மேல் கோபித்ததாகக் ( க - ல் . ) அவன் சிநே 
கிதனாவன். தன்னைப் பிறர் அடித்ததாகக் 
( க- ல் . ) சிநேகம் . கத்தியால் அடிக்கக் 
( க- ல் . ) ஆபத்து . சிநேகனிடத்திருந்து 
விடை பெற்றுக்கொள்வதாகக் ( க- ல் . ) 
துர் அதிர்ஷ்டம் வியாதி. தன்காலைப் 
பிறர் மிதிப்பதாகக் ( க- ல் . ) இச்சகத்தால் 
பொருள் நாசம் . கிழவியைக் கல்யாணஞ் 
செய்ததாகக் ( க - ல் . ) தனலாபம் . எதை 
யோகண்டு பயந்ததாகக் ( க - ல் . ) காரிய 
சித்தி . கூவுகிறதாகக் (க - ல் . ) துக்கம் . 
அழுகிற தாகக் (க - ல் . ) அபிவிர்த்தி . சண் 
டையிடுவதாகக் (க- ல் . ) காரியசித்தி . 
முத்தமிடுவ தாகக் ( க - ல் . ) மோசம் . எண் 
ணெய் தேய்த்துக்கொள்ளுவதாகக் ( க - ல் . ) 
ரோகம், திரவியநஷ்டம் . அம்மை வார்த்த 
தாகக் ( க- ல் . ) தனப்பிராப்தி . கொரட்டை 
யிட்டு உறங்குவதாகக் (க - ல் ) சுகஜீவனம் . 
தான் எகிறுவதாகக் (க -ல் .) காரியபங்கம் , 
தன் வீதியில் ஒருவரிறப்பர். தானி றந்த 
தாகக் ( க - ல் . ) நலம் . பந்துக்களி றந்ததாகக் 
( க -ல் . ) பீடை நிவர்த்தி . அவர்களைத் தான் 
கொன்ற தாகக் ( க - ல் . ) தன்னால் உபகாரத் 
தை யடைவர் . தன்னை அவர்கள் கொன் 
நதாகக் ( க- ல் .) தனலாபம் , தான் மீண்டும் 
கலியாணஞ் செய்து கொண்டதாய்க் ( க - ல் ) 
சோகம் . மற்றவர்கள் ( க-ல் .) சுபம் . ஒரு 
பெண்ணைத் தான் அபகரித்துக் கொண்டு 
போவதாய்க் ( க - ல் . ) கேட்டின் வரவு . 
தான் , சிறையிலிருப்பதாகக் (க - ல் . ) அதி 
காரவிர்த்தி . ஜந்து சம்பந்தம் - எறும்பு 
கள் சாரையிட்டு ஓடுவதாகக் ( க - ல் .) பிர 
யாணம் , சந்தான விர்த்தி , சுகஜீவனம் , 
வியாபாரவிர்த்தி , எறும்புகள் அங்குமிங் 
கும் ஒடுவதாகக் ( க - ல் . ) முயற்சி கெடும் . 
ரோகிகள் எறும்புகளைக் ( க - ல் .) நோய் 


கனாநிலை 


391 


கன நிலை 


கூண்டு 


நீங்காது . கொசுகு , ஈ முதலியவும் இரக்கை லும் விரோதங்களுண்டாகும் . புசம் 
யுற்ற புழுக்களையும் ( க - ல் . ) சோகமில்லா, 

ரத பந்தம் - பக்ஷிகள் பறக்குங்கால் ( க- ல் ,) 
வர்களுக்கு போகமுண்டாம் . ரோகிகள் தனமுளான் தரித்திரத்தையும் , தனமி 
-ல் .) நோய் நீங்கும் . தன்னை ஈக்கள் லான் தனத்தையு மடைவன் . 

அவை 
மொய்க்கக் ( க - ல் . ) பகைவர் மிகுவர், பாரி கூண்டினின்று பறப்பதாகக் கண்டாலும் , 
யை விபசாரியாவள் . தேனீக்கடித்ததாகக் பிடித்ததாகக்கண்டாலும் சம்பத் துண்டாம் . 
( க- ல் ) ஒழுக்கங் கெடும் . தன் வீட்டில் பக்ஷிகளின் கூண்டும் , அதில் குஞ்சுகளும் , 
தேன் கூண்டு கட்டியதாகக் ( க - ல் ) நலம் . முட்டைகளும் தனக்கு அகப்படக் ( க - ல் . ) 
மூட்டுப் பூச்சியைக் ( க - ல் . ) சத்துருவால் சுபம் . பறவாக் குஞ்சுகளுள்ள 
உத்தியோகக் கெடுதி . பாம்பு , தேள் , அகப்பட்டதாகக் ( க - ல் ) வழக்கு நேர்ந்து 
சிலந்தி போவதாகக் ( க - ல் . ) ஜயம் , தன் அபஜெயமாம் . அநேக முட்டைகளைக் 
வீட்டில் பிரவேசிக்கக் ( க - ல் . ) விரோதம் , ( க -ல் . ) திரவியப்பிராப்தி . முட்டைகளைத் 
அவைகளைக் கட்டியிருக்கக் ( க - ல் . ) நோய் . தான் தின்பதாகக் ( க - ல் . ) தரித்திரம் , 
மீன் , தவளை முதலிய ஜலசரங்களைக் காக்கை பறக்கவும் கூவவும் ( க - ல் .) தீமை 
(க - ல் . ) நலம் . ஆமையைக் ( க - ல் . ) தனலா தலைமீது பறக்கக் ( ச- ல் .) ஆயுள்க்ஷணம் . 
பம் , கஷ்டம் உண்டாம் . முயலைக் ( க - ல் . ) சிட்டுகள், கொக்குகள் முதலியவற்றைக் 
பந்து தரிசனம் , சந்தானம் கெடும் . பூனை ( க - ல் . ) நலம் . அவை ஒன்றினோடொன்று 
யைக் ( க - ல் ,) கெடுதி , அபரிந்தை யுண் சண்டையிடக் (க - ல் . ) கஷ்டம் , பறக்கக் 
டாம் . அது தன் வீட்டில் உலாவக் ( க - ல் . ) ( க - ல் . ) நலம் . புறாக்களைக் ( க - ல் . ) நலம் . 
தம்பொருளைத் திருடுவர். எலிகளைக் ( க - ல் .) புருஷன் பெண்சாதியாலும் , பெண்சாதி 
தீமை . வீட்டில் எலி வளை தோண்டக் புருஷனாலும் துக்கமடைவர். பந்துக்களைக் 
( க - ல் . ) திரவிய நஷ்டம் . நாய் தன்னிடம் ( க - ல் . )வியாபாரலாபம், மயில்களைக் ( க - ல் . ) 
வாக் ( க- ல் .) நண்பர் வரவு . தன்னைக் நன்மையுண்டாம் . கழுகைக் ( க- ல் .) சோர் 
கண்டு குலைப்பதாகக் கண்டாலும் கடிப்ப பயம் . கருடனைக் ( க - ல் . ) காரியசித்தி. 
தாகக் கண்டாலும் விரோதம் . நரியைக் ஆந்தை , கோட்டான் ( க- ல் ) தனஹானி 
( க - ல் . ) தீமை , குரங்கைக் ( க -ல் . ) கலகம் . ரோகம் , சிறையுண்டாம் . ஆகாரசம்பநீ 
ஆடுகளைக் ( க - ல் .) தனசமிருத்தி அல்பாயு தம் - பசி தீர்ந்ததாகக் ( க- ல் . ) திருப்தி , 
ளுள்ள பிள்ளைகளுண்டாம் . அவைகளை தான் போஜனஞ் செய்வதாகக் ( க - ல் .) 
யேறக் ( க - ல் . ) மரணசமீபம் . பசுக்கள் குடும்ப கலகம் . பந்துக்களுடன் உண்ட 
மேயக் ( கடல் ) நன்மை . மந்தையை ஒட் தாகக் ( க - ல் . ) விவாகம் . தான் தண்ணீர் 
டிக்கொண்டுபோகக் ( க - ல் . ) தீமை, பசு உண்ட தாகக் ( க - ல் . ) அபிவிர்த்தி . கள்ளு, 
தன்னைத் துரத்தக் (கால் .) ஸ்திரீயினால் சாராயம் , இரத்த மிவை உண்டதாகக் 
அபகீர்த்தியுண்டாம் . பால் கறக்கக் ( க - ல் .) ( க - ல் . ) திரவியலாபம் . போஜனத்தைக் 
நோய் வரவு . வெள்ளைப் பசுவைக் ( க - ல் . ) ( க - ல் .) காரியசித்தி . தான் சமைப்பதா 
நலம் . தன்னை எருது துரத்தக் ( க - ல் . ) கக் ( க - ல் . ) அடிமையுண்டாம் . கூழ்தின் 
தீமை . எருது இடிக்க, மிதிக்கக் ( க - ல் . ) னக் ( க - ல் . ) சந்தானவிர்த்தி . வெண்ணெ 
தன் அதிகாரங் கெடும் . குதிரையைக் யைக் ( க- ல் . ) உத்தியோகலாபம் , பாயசங் 

-ல் .) பந்து தரிசனம் , யாத்திரை. (க- ல் . ) லாபம் . பால் , பாற்பாண்டம் , 
அதன் மேலிருந்து வீழ்ந்ததாகக் ( க - ல் .) தயிர் ( க- ல் . ) நன்மை . காய்கறிகளைக் 
ஆபத்து . சவாரி செய்வதாகக் ( க - ல் . ) சுக ( க - ல் . ) கீர்த்தி , தனலாபம் , நலமுண் 
ஜீவனம் . கழுதையைக் ( க.ல்.) தன் தீமை டாம் . இலைக்கறி முதலிய தின்றால் 
யொழியும் . தன்னைத் துரத்துவதாகக் நோய் . பெல்லம் தேன் முதலிய தி 
( க - ல் . ) பகைவரால் கெடுதிவந்து நீங்கும் . திப்புவகைகளைத் தின்றால் தரித்திரம் . 
அதன்மேல் ஏறுவதாகக் ( க - ல் ) மாண வேப்பங்காய் முதலிய கசப்புக்காய்களைத் 
சூசகம் . ஒட்டையைக் ( க - ல் . ) பிரயாசை தின்றால் தீமையுண்டாம் . காரமுள்ள 
யால் ஆரோக்கியமும் , நலமும் உண்டாம் . காய்கள் முதலிய தின்றால் இரகசியம் 
யானையைக் ( க - ல் . ) காரியசித்தி , பிரதிஷ் வெளிப்படும் . புளியைக் ( க - ல் . ) பந்து தரி 
டை . சிங்கம் , புலி முதலிய கொடிய மிரு 

உப்பு தயிர் முதலியவைகளைக் 
கங்களைக்கண்டாலும் , கடித்ததாகக்கண்டா ( க - ல் . ) நீமை. கோதுமை, நெல், சோள் 


சனம் . 


கனாநூல் 


392 


கனிநேத்திரன் 


முதலியவைகளைக் ( க - ல் . ) தனலாபம் னைக்கொல்ல ஒரு புரோகிதரால் அபிசார 
அம்மையுண்டாம் . மருந்துகளைக் ( க - ல் . ) யாகஞ் செய்வித்து அதிற் பூதத்தையுண் 
சோகமில்லாதவர் ரோகமடைவர் , ரோக டாக்கி இவன் மீது ஏவ அப்பூதம் புண் 
முள்ளவர் ரோகம் நீங்குவர் . தாம்பூலங் ணியசொரூபியாகிய இவனைக் கொல்ல 
(க - ல் .) தனலாபம் , தாம்பூலம் போட்டுக் அஞ்சி மீண்டு அனுப்பின புரோகிதரை 
கொண்டால் விரோதம் . இதாசம்பந்தம் யும் தம்பியரையும் மாய்த்தது . தம்பியரிற 
கடைவீதியைக் ( க - ல் . ) நலம் . அக்கடைக் ந்த வகையறியாது வசிட்டரா லுணர்ந்து 
குக் குதிரையேறி போகக் ( க - ல் ) தீமை , தன்னாலன்றோ இறக்க நேரிட்டதென்று 
கோவிலைக் ( க - ல் . ) கலகம் . கோவிலில் இராச்சியத்தை வெறுத்துத் தன் குமரன் 
தேவனைப் பூஜிக்கக் ( க- ல் . ) வியாஜ்ஜியம் . சுபனுக் கரசளித்து வனத்துக் கேகினன் . 
பஜனை யாயினும் , நாடகமாயினும் ( க- ல் . ) இவனுக்குக் கனியெனவும் பெயர் . 
சுகஜீவனம் . புட்பங்கள் அல்லது அவை 2. கனித்ரன் வம்சத்தவனான விவிம் 
களைச் சூடிக்கொள்ளக் காணினும் திரு சன் குமான் . இவன் புத்திரப்பேற்றினை 
விழா சந்தோஷம் , விவாகமுண்டாம் . கை விரும்பிக் கௌமதிக்கரையில் இந்திரனை 
யில் வைத்திருந்த பூவாடக் ( க - ல் . ) தீமை . நோக்கித் தவஞ்செய்து பலாசுரன் , கரந்த 
பழத்தோடுகூடிய மாங் ( க - ல் . ) திரவிய மன்எனுங் குமாரைப்பெற்றனன் . இவன் 
லாபம் , சந்தானவிர்த்தி , காயுள்ளமாம் புத்திரரில்லாமையால் யாகஞ்செய்யவெ 
( க - ல் .) காரியஹானி . முத்து ரத்னங்க ண்ணிக்காட்டில் யாகப்பசுவின் பொருட்டு 
ளைக் ( க - ல் ) நலம் , அவை கையினின்று வேட்டைக்குச் சென்றனன் . பசுக்கள் 
நீங்கக் ( க - ல் . ) தீமை, பொன்னாணயத் இவனைக்கண்டு ஓட , ஆடொன்று துணி 
தைக் ( க - ல் .) சுபம் . வெள்ளியைக் (க- ல் . ) வுட னெதிரில் வந்து அரசனே யென்னை 
எண்ணின காரியங்கெடும் . 

ஈயத்தைக் யாகப்பசுவாகக்கொள் என , அரசன் ஆச் 
( கல் . ) விவாதம் . இரும்பைக் ( க - ல் . ) சரியமடைந்து மிருகத்தை நோக்கி மிரு 
தரித்திரம் . பையாயினும் மூட்டையாயி கங்கள் மனிதரைக் காணின் அஞ்சி ஓடும் . 
னுங் ( க- ல் , சௌக்கியமும் , சந்தானவிர்த் நீ அஞ்சாது என்னிடம் வந்ததற்குக்குக் 
தியு முண்டாம் . எழுதின காகிதத்தைக் 

காரணம் என்னென் றனன் . 

ஆடுநான் 
( க - ல் .) கஷ்டம் , சாயங்காலமான தாகக் உனக்குப் புத்திரனில்லாததறிந்து யாகப் 
( க -ல் . ) தீமை, கண்ணாடியைக் ( க - ல் . ) தரித் பசுவாய் உபயோகப்படின் உனக்கும் புத் 
திரர்க்குப் பாக்கியமும் , செல்வர்க்குத் திரன் உண்டாவான் எனக்கும் நற்கதி 
தரித்திரமும் உண்டாம் . பாதரக்ஷைகள் யுண்டாம் என்கையில் மற்றொரு மிருகம் 
புதிதாகக் தரிக்கக் ( க - ல் . ) சம்போகம் . அரசனை நோக்கி அரசனே அதனை யாக 
மலத்தை மிதித்ததாகவும் , பூசிக்கொண்ட ப்பசுவாகக்கொள்ளற்க. என்னைக்கொள்க 
தாகவுங் ( க- ல் . ) தனலாபம் . கண்டதாகக் என்று வந்தது . அரசனிரண்டாவது மிரு 
( க - ல் . ) போனபொருள் மீளும் . தான் கத்தைநோக்கி அதனினும் உனக்கு என் 
குப்பைமீது நிற்கக் ( க - ல் . ) கார்ய , புத்ர , ன உயர்வென்றான் . இரண்டாவது ஆடு 
தனவிர்த்தி . சதுரங்கமாடக் கண்டாலும் அரசனே முதலாட்டிற்குப் புத்திரரில்லை 
யுத்தம் சூது முதலிய ஆடக்கண்டாலும் எனக்குப் பெண்சாதியும் புத்திரரும் பல 
தீமை . சங்கீதம் தான் பாடக் ( க- ல் .) துக் ருளர் அவர்கள் உதயத்தில் மேய்ச்சலுக் 
கம் . பிறர்பாடக் ( க- ல் . ) காரியசித்தி . குப் போய்த் திரும்புமளவும் அவர்க்குப் 
வீணை பிடீல் முதலிய வாசிக்கக் கேட் பிறரால் துன்பம் நேருமோ என்னமோ 
டால் சுபம் நடக்கும் . மணியடிக்கக்கேட் என்கிற கவலைய திகம் ஆதலால் உமக்கு 
டால் சுபவர்த்தமானம் . 

யாகப்பசுவாய் அத்துன்பத்திருந்து நீங்கிச் 
கனுநூல் - கனாப்பயனை அறிவிக்கவந்த நூல் . சுவர்க்கம் அடைவேன் என்றது . அதை 
இது கணபுரத்தேவன் 

கட்டுரைப்படி 

அரசன் கேட்டு அவற்றைப் பசுவாகக் 
பொன்னவனா வியற்றப்பட்டது . 

கொள்ளாமல் கோமதி நதியில் இந்திரனை 
கனி - கனித்திரனைக் காண்க. 

யெண்ணித் தவஞ்செய்து பலாசுவனைப் 
கனித்திரன் - 1. பிரசை அல்லது சுபன் பெற்றனன் . 
குமாரன், விவிம்சனுக்குப் பாட்டன் . கனிநேத்திரன் --இக்ஷ்வாகு வம்சத்தவனானவி 
இவன் தம்பியரில் சவுரியென்பவ னிவ விம்சன்புத்திரன் . இவன் புத்திரன் சுவர்சஸ் , 


கனிவகைகள் 


338 


கன்மம் 


பனை 


கனிவகைகள்- பிரெட்புநட் ( Bread fruit ) சுடன் வரும் , பழம் பல விதைகளுடை 
இது தென்கடற் தீவுகளில் உண்டாம் 

இது துர்கிகிரீஸ் முதலிய இடங்க 
ஒருவித மரக்கனி . இம் மரம் அகன்ற ளிலிருந்து தேனில் பதஞ் செய்யப்பட்டு 
இலைகளைப் பெற்று 20 - அடிகளுக்குமேல் ஏற்றுமதியாகிறது . பேரீந்து 
வளருகிறது . இதன் காய்கள் பலாக்காய்க வட ஆபிரிகா , அரேபியாவிலுண்டாம் 
ளின் மேற்புறத்தில் முள்கள் உள்ளனவாய் ஈச்சமரத்தின் பழம் , இது பாகில் பதஞ் 
உட்புறத்தில் பலாச்சுளைகள் போல் கொட் செய்யப்பட்டு ஏற்றுமதியாகிறது . அது 
டைகளுடன் இருக்கின்றன . அத்தீவிலுள் அந்நாட்டு ஏழைகளுக்கும் குதிரைகளுக் 
ளார் இதை ஆகாரமாக் கொள்கின்றனர் . கும் ஆகாரமாகிறது . பீச் ( Peacb ) 

( Banana ) இது, ஒருவகை ஒருவித கோவைப்பழம் போன்ற மதுர 
யான வாழை இனத்தைச் சேர்ந்த மரம் . மான பழவகை . இதில் பல ஜாதி உண்டு , 
உஷ்ணதேச விளை பொருள் , வாழைக் இது பாரசீக தேசத்து விளைபொருள்களி 
குலைபோன்று பல காய்களைப் பெற்றுத் லொன்று . இவையன்றி ஆபில் , பேரிக் 
தொங்குவது . இதை ஆகாரமாக் கொள் காய் , ஸ்டராபெர்ரி , கூஸ்பெர்ரி முதலிய 
கின்றனர் . அன்னாசிப்பழம் (( Pineap பழங்களும் உண்டு . மற்றவை ஆசியா 
ples ) இது , பெர்மூடா தீவுகளிலிருந்து 

கண்ட தேசங்களிலுண்டாம் . அவை , மா , 
கொண்டுவரப் பட்டதாகக் கூறுகின் றனர் . பலா , வாழை , பெருங்கிச்சிலி , நாரத்தை, 
இது இந்தியாவில் பல இடங்களிலும் தற் பலவகை கிச்சிலி , கொய்யா , மாதுளை , 
காலம் உண்டு . இது , கற்றாழைபோல் தமரத்தை மெலாம்பழம் , வெள்ளரிப்பழம் , 
மடல் கொண்ட புல்லின் வகையைச் பிச்சைப் பழம் , நாவல் , சம்புநாவல் , 
சேர்ந்தது . 

பழம் , செடிக்கு நடுவிலும் வெண்ணாவல் , சிற்றீசன், களா , காரை , 
பக்கங்களிலும் உண்டாம் . இதன் பழத் கொடிமுந்திரி , கொட்டை முந்திரிப் பழம், 
தின்மேல் பாகம் உறுதியான செதிள்கள் பனம்பழம் , பாலைப்பழம் , சாதிநாரத்தை , 
போலும் புறணியால் மூடப்பட்டுக் கலசம் கொளிஞ்சிநாரத்தம்பழம் , கொம்மட்டி 
போலுள்ளது . மதுரம் வாய்ந்தது . 

சீதா , நாரத்தம்பழம் முதலியவை . 
சிலி - இது , ஆசியாகண்டத்தில் விளை கனேரிப்பறவை - இது, அமெரிக்கா கண் 
யும் செடிவகைகளில் ஒன்று , உறுதியான டத்துக் கனேரித்தீவிலுள்ள பொன்னிறப் 
செடி . பலவகைப் பிரிவு கொண்ட சுளை 

பறவை , இது இந்து தேசத்துக் கிளி , 
களையும் வித்துக்களையும் உடையது . புளிப் நாகணப் புட்களினும் நன்றாகப் பாடி 
பும் , மதுரமும் உடையது . எலிமிச்சை நடிக்கவல்லது . 
இது , ஆசியாகண்டத்து விளைபொருள்களி கன்மசாதாக்யம்- விவர்த்தி எனும் பெயரை 
லொன்று . மிக்க புளிப்புள்ளது . இச் 

யுடைய தொழிலாதலால் இந்தக் கிரியா 
செடி , பத்தடிக் குட்பட்டே யிருக்கும் . சத்தியிலே தோற்று தலால் நாதமயம் 
இலை ஒருவித காரமான நெடியுடன் கூடி எனும் ஞானலிங்கமும் , பேதமற்ற விந்து 

இதிலிருந்து ஒருவித உப்பு எடுக் மயமான கிரியாபீடமும் எராமற் குறையா 
கப்படுகிறது . இந்தியாவில் ஊறுகாயாக மல் கூடிப் பஞ்சகிருத்ய மெனும் தொழி 
உபயோகிக்கின் றனர் . திராக்ஷை - ஒரு லைச் செய்வதாகிய சிவமூர்த்தம் . இவர் 
வித கொடிப் பயிர் . இது , ஸ்பெயின் , சத்யோசாத முகத்தால் பிரமாவையும் , 
போர்க்ஷிகல் , சிசலி, ஜெர்மனி , துர்க்கி , வாமதேவ முகத்தால் விஷ்ணுவையும் , 
சிரியா , ஐயோனியன் தீவுகள் , பிரான்ஸ் , அகோரமுகத்தால் உருத்திரரையும் , தத்பு 
இந்தியா முதலிய இடங்களில் பயிரிடப் ருட முகத்தால் மகேசுரரையும் , ஈசான 
படுகிறது . இது கொத்துக் கொத்தாகக் முகத்தால் சதாசிவரையும் அதிட்டித்து 
காய்களைப் பெற்றுப் பழுக்கும் . இது விற்பர் . ( சதா .) 
புளிப்பும் , இனிப்புமுள்ள பழங்களைத் கன்மம் இது , சத்தியமாகிய ஆன்மஞான 
தரும் . இதில் ஒயின் எனும் சாராயமும் , மும் , அசத்யமாகிய மாயாகாரியமும் கூடி 
பிராந்தியும் காய்ச்சுகின்றனர் . இது , னவிடத்தில் உண்டான தாதலால் புண் 
தேனில் பதஞ் செய்யப்பட்டு ஏற்றுமதி ணியபாப ஸ்வரூபமாய்ப் பிரளயகாலத்தில் 
யாகிறது . அத்தி - இது உஷ்ணதேசப் ஸமஸ்காரா வஸ்தையாய் மாயையிலேயிரு 
பொருள் . இதன் பூத் தோற்று முன் பிஞ் ந்து சிருஷ்டிகாலத்தில் ஆன்மாக்களுக்குத் 

50 


கன்முறைபழிச்சல் 


394 


கன்னரதேவன் 


தனுவாதிகளை யுண்டாக்குதற்கு எதுவாய் , த்துப் பூசிக்க அதை அவன் மண்வெட்டி 
புண்யபாவங்கள் பொருந்துதற்கு ஏதுவாய் யால் எறிந்தனன் . அங்கு உதிரங்கண்டு 
நல்வினை தீவினை செய்யுமிடத்து உடனாய் அவன் இறக்க இவளுமி றந்தனள் . அந்த 
நிற்பதாய் , அநாதியே மும்மலங்களின் ஆப்பு சிவலிங்கமாயிற்று . ( வீரசிங் பு .) 
ஒன்றாய் , மனோவாக்குக் காய வியாபாரமா கன்னடுதல் - வீரன் நாமத்தைக் கல்லிலே 
இய காரிய கர்மத்திற்கு மூலகாரணமாய் யெழுதி அழகுபெறக் கல்லை நட்டது . 
காரணமலம் எனப்பட்டுச் செய்த சன்மம் ( பு . வெ . பொதுவியற் ) 
நசிக்கத் தான் நசிக்காது சூஷ்மித்திருத்த கன்னபிரமையர் - ஒரு வீரசைவ அடிய 
லால் அதிர்ஷ்டம் எனப்பட்டு அசுத்த வர் , இவர் சிவனடியர் அல்லாதார் வீட் 
மாயா போகங்களாகிய ஆதியாத்மிகம் ஆதி டில் கன்னமிட்டு வந்த பொருளால் சிவ 
பௌதிகம் , ஆதிதெய்விகமெனும் தாபத் னடியவர்க்கு நிவே தனஞ் செய்து முத்தி 
ரய காரணமாய்ப் பிரவாகாநாதியாய் , வரு பெற்றவர். 
வதாம் . இது , சஞ்சிதம் , பிராரத்தம் , கன்னம்பாளனார் இவர் பெயர் கண்ணம் 
ஆகாமியம் , அதிசூக்ஷ்மம் , சூக்ஷ்மம் , தூல பாளனாரெனவும் பிரதி பேதமுண்டு, அக 
மெனப் பலதிறப்படும் . இதன் விரிவைச் 

த்தில் கருவூர்க் கண்ணம்பாளனா சென்றி 
சிவாகமங்களுட் காண்க. (சித்தா .) ருத்தலால் இவர் ஊர் கருவூர். கனப்பான் 
சன்முறைபழிச்சல் - நிழல்விடும் அழகிய 

என்று ஊர் இருத்தல் போலக் கன்னம் 
மணிப்பூணினையும் வீரக்கழலையு முடைய பாள் என்பதும் ஊராக இருக்கலாம் . 
போர் விருப்பத்தோனுடைய கல்லினை அகத்தில் கருவூர்க் கண்ணம்புல்லனாரென் 
ஏத்தியது . ( பு . வெ . பொதுவியற் .) செருவர் பெயர் 

காணப்படுகின்றது . 
கன்யாதப்சம் - வாயுவால் சபிக்கப்பெற்ற இவர்கள் இருவரும் பாடிய வெல்லாம் 
குசநாபன் புத்திரியைப் பிருகத்தன் அச் பாலைத்திணையா யிருத்தலானே இருவரும் 
சாபத்தைநீக்கி , மணஞ் செய்து கொண்டி ஒருவரே யெனவும் ஏடெழுதுவோர் 
ருந்த இடம் . 

மிகையால் பெயர் பேதப்பட்ட தென 
கன்யாகுமரி - பரசுராமர் மலையாளஷேத்தி வும் ஊகிக்கலாம் . கருவூர் சேரனாட்டகத் 
ரம் உண்டுபண்ணும்பொழுது அவர் சிவ 

துள்ளது . இவர் கூறிய குறைநயப்பு 
சத்தியைத் தாபித்துப் பூசித்தனர் . அந் நுண்ணுணர்வினோரை இனிது மகிழ்விக் 
தச் சத்தி சிவமூர்த்தியைத் திருமணஞ் கும் ; அகம்- க அ 0 . 

இவர் சேரமான் 
செய்து கொள்ளத் தவம் புரிந்தனள் . அவர் கோக் கோதையையும் அவனது வஞ்சிமூ 
சத்தியை மணந்துகொள்ளா தலால் என் திரையும் பாராட்டிக் கூறியுள்ளார் ; அகம் 
றுங் கன்னியாகவே எழுந்தருளி யிருக் உசுங . இவர் பாடியனவாக நற்றிணையில் 
குந்தலம் . Cape , Comorin . 

கச அ - ம் பாடலொன்றும் அகத்தில் மூன் 
கன்யை - விதர்ப்பன் பாரி . இவளைச் சியா றுமாக நான்கு பாடல்கள் கிடைத்திருக் 
மகன் கவியாணஞ்செய்ய அழைத்து வந்து 
தன் பிள்ளைக்குக் கல்யாணஞ் செய்வித் கன்னரதேவன் இவன் ஒரு சோழ அர 

சன் . இவன் உத்தேசம் 971 - கி.பி. 
கன்றப்பூர் - சுதாவல்லி யெனும் வித்யா இல் இறந்தான் . இவனிறந்த பிறகு 
தரப் பெண் கைலையில் சிவமூர்த்தியின் கொட்டி தேவனும் , கக்கராஜனும் அர 
சந்நிதானத்தில் நடித்துச் சிவபிரானுக்குக் சாண்டனர் . பின்னால் , கண்டராதித்தன் 
களிப்புண்டாக்கினள் . இவள் உமையுரு சில நாள் அரசாண்டான் . அரிஞ்சயன் 
வங் கொண்டதால் உமை சினந்து மண் சில நாள் அரசாண்டான் , பராந்தகன் II 
ணுலகில் பிறக்க எனச் சபித்தனள் . அவ் இவன் அரிஞ்சயன் குமரன் . இவனுக்குச் 
வாறே இவள் கமலவல்லியெனப் பிறந்து சுந்தர சோழன் என ஒரு பெயர் . இவன் 
சிவபூசை கடைப்பிடித்து வருகையில் வீரபாண்டியனுடன் சேவூரில் யுத்தம் 
இவள் கணவன் இவள் சிவபூசை செய் புரிந்து இறந்ததாகவும் கூறப்படுகிறது. 
தலைப் பொது சிவலிங்கத்தைக் கிணற் இவன் மனைவி வானவன்மாதேவி . இவள் 
றில் எறிந்தனன் . அவன் அவ்வகை செய் கணவனுடன் சககமனம் செய்தாள் . இவ 
தும் அவள் சிவபூசை கடைப்பிடித்து ஒரு னுக்குப் பொன் மாளிகைத் 

துஞ்சிய 
கட்டுத் தறியைச் சிவலிங்கமெனப் பாவி தேவன் என ஒருபெயர் எண்டு . இவனுக் 


இன்றன . 


தான் . 


கனனா 


3951 


கன்னிடையர் 


குப் பிறகு கண்டராதித்தன் குமரன் தங்கள் சந்ததியார்க்கு நலங்கூறி வசவாம் 
மதுராந்தகன் . பட்டமடைந்தான் . 

பிகையைத் தீப்புகக்கூற அவள் தன்னு 
கன்னர் - செங்குட்டுவனுக்கு நட்பினாகிய டன் தீப்புகத் துணிந்த கோத்திரங்களை 
ஆரியவரசர் ( சிலப் ) . 

வாழ்த்தித் தீப்புகுந் தனள். அவள் தீப் 
ன்னி -1 . ஒரு தீர்த்தம் . 

புகு துகையில் விஷ்ணுவர்த்தனன் இவ் 
2. சம்பாதி எனும் துர்க்கை காந்த வெல்லையில் வருவனேல் அவன் தலைவெ 
னெனும் அரசனைப் பரசுராமனிடம் யுத் டிக்கக்கடவதெனச் சாபமும் இட்டனள் . 
தத்திற்குப் போகாதிருக்கும்படிக் கட்டளை பிறகு ( 102 ) கோத்திரத்தவரும் தீக்குழி 
யிட்டவள் . (மணிமேகலை .) 

வீழ்ந்து சுவர்க்கம் புக்கனர் . இச்செய்தி 
கன்னிகா - ஒரு மாயாதேவி . 

கேட்ட விஷ்ணுவர்த்தனன் யானையி 
கன்னிகாபரமேச்வரி - கோமட்டிகள் குலத் னின்று வீழ்ந்து தலையுடைந்து இறந் 
தில் குசுமசேர்ஷ்டி யென்பவர் ஒருவரிருந் தனன் . இவனுடல் இவன் குமரன் இராஜ 
தனர் . இவர் 

இவர் பாரியைக் குசுமாம்பிகை நரேந்திரனால் தகிக்கப்பட்டது . இராஜ 
இவர்கள் புத்திரர்கள் வேண்டிப் புத்ரகா ராஜ நரேந்திரன் கோமட்டிகளைச் சமா 
மேஷ்டி செய்தனர் . இவர்களுக்கு ஒரு புத் தானஞ் செய்து குசுமசேர்ட்டியின் குமரன் 
ரனும் ஒரு புதரியும் பிறந்தனர் . புத்ரனுக்கு திருபாக்ஷனையூருக்குத் தலைவனாக்கி வாச 
விரூபாக்ஷன் என்றும் , பெண்ணுக்கு வாச 

வாம்பிகை கன்னிகாபரமேச்வரி ) க்குக் 
வாம்பிகை அல்லது வாசவகன்னிகை அல் கோயில் கட்டுவித்துச் சிலாப்பிரதிஷ்டை 
லது கன்னிகாபரமேச்வரியென்றும் , பெய 

செய்வித்தான் . 
ரிட்டு வளர்த்து வந்தனர் . கன்னிகை அழ் கன்னிகாப்பு - காஞ்சீபுரத்திற்குப் பெயர் . 
கில் தன்னை யொப்பவரின்றி யிருந்தனள் . 

காளியால் காக்கப்பட்டதனால் இப்பெயர் 
இவ்வாறிருக்கையில் இராஜ மகேந்திரத் 

பெற்றது . 
தரசனாகி 

கிய விஜயார்க்கன் குமரன் விஷ்ணு கன்னிகையர்- ( ரு ). அகலிகை, திரௌபதி , 
வர்த்தனன் தான் இராஜ்யங்களைச் சுற்றி சீதை , தாரை , மந்தோதரி . 
வருகையில் குசும செட்டியால் நடத்தப் கன்னிகைகளின் வயது பன்னிரண்டு 
பட்ட இவ்விடம் வந்தனன் . செட்டி அர வயதுள்ள கன்னிகை - கௌரி , ஒன்பது 
சனை எதிர்கொண்டு மர்யாதை நடத்தி வயதுள்ள கன்னிகை ரோஹிணி , பத்து 
னன் . அரசன் பவனி வருகையில் பட் வயதுள்ளவள் கன்னிகை , பத்து வய 
டணத்துப் பெண்கள் அரசனுக்கு ஆர்த்தி திற்குமேற்பட்டவள் ரஜஸ்வலை , பரா - மா ) 
செய்தனர் . அவர்களில் கன்னிகையும் கன்னிக்குடிப்பூதம் புல்லனார் 

இவரது 
ஒருத்தி . அரசகுமான் இவளைக் கண்டு இயற்பெயர் புல்லன் . பூதன் 

தந்தை 
மணக்கவிரும்பித் தந்தையைக் கேட்டனன் . பெயர்போலும் . ஊர் கன்னிக்குடி . இப் 
தந்தை மறுக்கக்கண்டுபயமுறுத்தியதால் தந் பெயர்கொண்ட ஊர் பல நாடுகளிற் பல 
திரமாய்ப் பின்னிரண்டு மாதம் பொறுத்து விருத்தலால் இவர் ஊர் இன்னதென்றறி 
மணஞ் செய்வதாகக் கூறியனுப்பிவிட்டு யக் கூடாதாயினும் இவர் பாலைத்திணை 
( 18 ) பட்டணவாசிகளாகிய செட்டிகளை யையே சிறப்பித்துப் பாடி யிருத்தலால் 
வருவித்து யோசிக்கப் பலரும் பலவித இவர் நீர் நாட்டினர் அல்லரென்று மட்டும் 
மாகக் கூறக்கேட்டுத் தங்களாசாரியராகிய தெரிகின்றது . இவர் பாடியனவாக நற் 
பாஸ்கராசாரியரிடம்கூற அவர் உங்கள் றிணையில் கூ கூ - ஆம் பாடலொன்றும் , 
குலத்தைக் காக்கவேண்டில் தீப்புகுதலே குறுந்தொகையி லொன்றுமாக இரண்டு 
நலம் என, அவ்வாறே பெரும்பான்மை பாடல்கள் கிடைத்திருக்கின்றன . இவ 
யோர் தீப்புகுதல் சம்மதியாது ஓடினர். ரைக் கள்ளிக்குடிப்பூதம் புல்லனாரென 
ஒழிந்த (102 ) கோத்திரவர் தீப்புகச் சம்ம ஊகிக்கலாம் . 
தித்து 

ஏழுவயதுள்ள குசுமாம்பியைக் கன்னிடையர் இவர்கள் கன்னடதேசத் 
கேட்க அச்சிறுமியும் சம்மதித்தனள் . அவ் திருந்து வந்தவர்கள் . இவர்கள் தற்காலம் 
வாறே ( 103 ) தீக்குழிகள் நாகரேச்வர பல தொழில்களை மேற்கொண் டிருக்கின் 
சுவாமி சந்நதியில் அமைக்கப் பட்டன . றனர் . இவர்களிற் சிலர் ஆடு மாடுகள் 
ஜாதித்தலைவன் வீரகங்கணம் புனைந்து வைத்து வளர்த்துத் தயிர்விற்றுச் சீவனஞ் 
மனைவியுடன் தீக்குழிக் கருகிற்சென்று 

செய்கின் றனர் . 


கன்னியாகுப்ஜம் 


396 


காகம் 


கன்னியாகுப்ஜம்- தற்காலம்கனோஜ் என்று காகசங்கள் - பிராமணியின் குமரன் . சந்தி 
வழங்கப்படுவது . கங்கா தீரத்திலுள்ள பட் யாகாலத்தில் போகிப்பவரைக் கூடிச் சந் 
டணம் , Kanouj is on the junation of தோஷத்தைப் போக்குபவன் . 
the river Ganges and the Kali - nadi காகதத்தன் - 1. சோமதத்தன் குமரன் . 
or Ikshumati , in Rohilkhand ; -- 

இவன் குமரன் சுமதி . 
கன்னீர்ப்படுத்தல் 1. சுரும்பு குழுமாலைப்பக் 

2. இராமபிரான் . 
கத்திலே அசைந்துவரப் பார்த்துக் கைக் காகதுண்டகன் - இவன் இராசகிரிய நக 
கொண்ட கல்லினைப் புனலிலே யிட்டது ரின் புறத்ததாகிய சோலை யொன்றிலுள்ள 
( பு வெ . பாடால் ) . 

ஒரு பெரியவன் , தோற்றப் பொலிவை 
2. உயர்ந்த கல்லினைச் செலுத்தி நிரை யுடையவன் , வாசவதத்தை இறந்து விட் 
த்தலை அவ்விடத்துக் கருதினும் முன்பு 

டாளே யென்று கவலைக்கடலில் அழுந் 
சொன்ன துறையே யாம் ( பு . வெ . பொது திச் செயலற்றிருந்த உதயணனை எப்படி 
வியல் ) . 

யேனுங் காப்பாற்றவேண்டுமென்று தனி 
கஜச்சாயை - புரட்டாசி மாதத்தில் எந்த 

யே வந்திருந்த மந்திரியருடைய வேண்டு 
வாரத்திலேனும் மகநக்ஷத்ரமும் , திரயோ 

கோளின்படி அவனை நோக்கி " இனி 

இரண்டு மாதம் நான் சொல்லுகிறபடி 
தசியும் கூடிவருவது , இது ஒரு புண்ய 
காலம் . 

விரதத்தோடிருப்பாயாயின் வாசவதத்தை 
கஷாயம் - இலைகள் வேர் , மருந்து வகை 

யைப் பழைய வடிவத்தோடே பார்க்க 
கள் ஊறிய செந்நிறத்தகுடி நீர் . 

லாம் " என்று சொல்லி , அவ்விரத வொழு 
கஸ்தூரி - இமயாதிமலைகளி னிடத்துச் சஞ் 

க்கத்தையும் தெரிவித்து அவன் கவலையை 
சரிக்கும் மான் வயிற்றிலுண்டாம் மணப் 

மாற்றியவன் . ( பெ - கதை .) 

காகந்தன் காவிரிப்பூம் பட்டினத்தை 
பொருள் . இதனைச் சந்நிபாதாதிரோகன் 

முதலில் ஆண்டிருந்த அரசன் . 
களுக்கு மருத்துவர் உபயோகிப்பர் . 

காகந்தி - காவிரிப்பூம்பட்டினம் காகந்தனா 
கக்ஷசேனன்- 1. யமன் சபையிலுள்ள 

லாளப்பட்டதா- லிப்பெயர் பெற்றது . 
க்ஷத்திரியன் . 

(மணிமேகலை) . 
2. யுதிஷ்டிரசபையிலிருந்த க்ஷத்ரியன் . காகபர்ணன் - சுகராகன் குமரன் . இவன் 
3. ஒரு ராஜருஷி . 

குமரன் க்ஷேமவர்ணன். 
கக்ஷம் - ஒரு தேசம் . ( தச .). A காகபாதன் - ஒரு சிவகணத்தவன் . 
குவதன் - சுவநயனிடம் தானம் வாங்கிய காகழனி- கண்ணனுக்கு உபநயனஞ்செய்த 

ருஷி . 
கஷ்வரன் 

ஒரு ருஷி உசிகன் குமரன் . காகழனிவர் - திருமணநல்லூரில் சிவமூர்த் 
ஔசிஜன் ( பார் ) 

தியைத் தரிசிக்கத் தலையால் நடந்து தவ 
கக்ஷ - சேதிபுத்ரன் . இவன் ருக்வேதத் மிருந்து திருஞானசம்பந்த சுவாமிகள் திரு 
திற் புகழ்ந்து கூறப்பட்ட கொடையாளி . மணத்து முத்தி பெற்றவர் . ( ஆச்சாபு : 

புராணம் ) . 
கா 

காகம் - இது கருநிறமான உருவமும் நீண்டு 

வலுத்த அலகும் உடைய பறவை . இதில் 
காகங்கரைதல்- பகல் அ முகூர்த்தங்களில் மணிக்காக்கை , அண்டங்காக்கை என இரு 
க - மூ லாபம் , உ - மூ சேதம் , கூ - மூ வரவு , வகை யுண்டு . இது ஊரில் வசித்து அவ் 
ச -மூ தனம் , ந -மூ மழை , சு -மூ யுத்தம் , வூரில் சிந்திய உணவாதிகளை அருந்தும் . 
எ - மூ மாரணம் , அ.மூ அச்சம் . ( கிழக்கு ) இது ஊரில் நாற்றமாய் அழுகிய மாம்ச 
ஆலஸ்யம் , ( தெ -கி) மாணம் , ( தெ) தன ஜாதிகளையும் மற்றவைகளையுந் தின்பதால் 
லாபம் , ( தெ - மே ) சந்தோஷம் , ( மே ) கல இதனை ஊர்த் தோட்டி யென்பர் . 
கம் , ( வ - மே ) அபயம் , ( வட ) விருந்து , பறவைகளில் தந்திர முள்ளது . பிள்ளை 
( வ-A ) பொல்லாங்கு . தனக்கு முன் 

களை ஏமாற்றி உண்பதோடும் பிள்ளை 
னும் , படுக்கைவிட் டெழுகையினும் கத் 

வைத்துள்ள தின்பண்டங்களையும் 
தினால் நினைத்துச் செல்லும் காரியஞ் கவர்ந்து செல்லும் , இதனிடத்தில் சில 
செயம் . 

நற்குணங்களும் உண்டு . காலை யெழுதல் , 


கள் 


கரிகம் 


397 


காக்கை 


காணாமல் புணர்தல் , மாலை குளித்தல் . பெயரிட்டனர் . இதன் மூக்கு செந்திதம் 
மனைக்கேகல் , உற்றாரோடுண்ணல் , உற மூக்கின் முனை சிறிது சருமை , பாதம் 
வோம்பல் முதலிய . இவ்வினத்தில் வெள் நீரில் நீந்தத்தக்க தோலடியு டையது . இத 
ளைக்காக்கை என்பதுமுண்டு , அவை இங்கு ன் குரல் கேட்க விருப்பமற்ற ஒலி தரும் . 
அருமை . இவ் வினத்தில் இங்கிலாந்தைச் கோட்சக்கர் காக்கை 
சேர்ந்த இடங்களில் ஒருவகை காக்கை தேசத்துக் காக்கை உருவம் போன்றது . 
உண்டு . அவை சாம்பல் நிறங்கொண்டவை . இது இராப் பறவையினத்தைச் சேர்ந்தது . 
அவற்றின் இறகுகளிலும் வயிற்றிலும் இது காலை மாலைகளில் சத்தமிடும் . இதன் 
வெண்மை கலந்திருக்கிறது . அதன் வால் அலகு பறவைகளின் அலகுபோலாது 
நீளம் . இதனை மக்பீ , பைக்கா, கீத்தா தசை உதடுபோல் இருக்கிறது . இதன் 
எனப் பெயரிட்டு முறையே ஆங்கிலர் , மூக்கு முகத்தின் முன்புறத்தில் ஆந்தை 
இத்தாலியர் , கிரீஸ் ஜாதியார் அழைப்பர் . யின் மூக்குப்போல் வளைந்து கூர்மையா 
இது இந்திய காக்ைைகயின் தொழிலைச் யிருக்கிறது , இதன் மீசைமயிர் கீழ்வாய் 
செய்கிறது . இக் காக்கை பறவைகளின் பக்கம் மடிந்து பூச்சிகளைப் பிடிக்க உதவு 
கூடுகளிலுள்ள முட்டைகளைத் திருடிக் 
குடித்து விடுதலால் மற்றப் பறவைகள் இசப் எனும் காக்கை ( Ruti ) இது 
இதனை விரோதிக்கும் . இதுபோல் அமெ ஐரோப்பிய காக்கை . இதனிறகுகள் மேக 
ரிக்கா நாட்டில் ஒருவகை காக்கை யுண்டு . நிறமானவை . இதன் மூக்கு நீளம் . கால் 
அதனைக் காரியன் என்பர் . இவை ஐந்தி கள் நீண்டவை . இதன் கழுத்தில் வெண் 
ரம் , வாருணம் , வாயவ்யம் , யாம்யம் என 

மையான இறகுகள் பிடரிமயிர்போல் வள 
நான்கு வகை . 

இவற்றிற்குப் பலியிட் ர்ந்துள்ளன . அவற்றை இது வேண்டிய 
டோர் யமதண்டனையினின்று நீங்குவர் . போது விரித்துக் குவித்துக் கொள்ளும் . 
காணப்படாத பிதுரர் வாயசரூபமடைந்து இதன் பேட்டிற்குப் பிடரியி விவ்வகை 
திரகத்தனை - ஆச்ரயித்தவின் பவியிட இறகுகள் கிடையா . இது மீன்களைப் 
வேண்டும் . 

பிடித் தருந்தும் . இவ்வினத்தில் கடற்காக் 
கள்ளிக்காக்கை - இது, உடல் சிவந்த 

கையும் உண்டு , 

அதை முன்பே எடுத் 
கறுப்பு நிறம் ஆதலால் இதனைச் செம் தெழுதினோம் . 
போத்து என்பர் . இதன் கண்கள் .மிக்க மாட்டுப்புழ எடுக்கும் காக்கை 
சிவந்த நிறங்கொண்டவை . இது , பூச்சிக இது ஆபிரிக்கா கண்டத்திலுள்ளது . அக் 
ளையும் மற்றவற்றையும் தின்னும் . இதன் கண்டத்து மாடுகளுக்கு உண்டாம் புழுக் 
மூக்கு காக்கைபோல் நீண்டதன்று . களைத் தனது முனை வளைந்த அலகினால் 

நீர்க்காக்கை - இது , நீரிலுள்ள மீன் கொத்தி அப் புண்ணிலுள்ள புழுக்களைத் 
களைப் பிடித்துத் தின்பது . இது காக்கை தின்பது , இது நம் நாட்டுக் காக்கையின் 
யின் உருவில் சிறிது வேறுபாடுடையது . உருவில் சற்றுச் சிறிது . 
இதன் அலகு நீண்டிருக்கிறது , பாதம் காகனூர்- நான்மணிக்கடிகை இயற்றிய புல 
நீந்துவதற்கான தோற்பாதம் . 

வர் . இவர் கடைச்சங்கத்தார் காலத்தவர் . 
கருமை , நீரில் நீந்தும் வன்மையுடையது . காகாசுரன் - இவன் இந்திரகுமாரன் . இரா 
இதனை ஜைனர் ஜபானியர் பிடித்து மீனை மமூர்த்தி சீதாபிராட்டியுட னிருக்கையில் 
பிடித்துத் தம்மிடங் கொடுக்கப் பழக்கி அபசாரப்பட்டு ஒரு கண்ணிழந்தவன் . 
யிருக்கின்றனர் . அவ்வாறே அவை மீன் காகி - தாமரையின் புத்திரி , உலூகன் தாய் , 
களைப் பிடித்து யஜமானரிடத்தில் கொடுக் காக்காய்க்குறவர் - இவர்கள் காக்காய்களு 

க்குச் சோற்றில் கள்ளிப்பால் கறந்து விசி 
கத்திரிழக்குக் காக்கை - இது , நீர்க் திக் காக்கைகளை மயங்கச்செய்து பிடித் 
காக்கை யினத்தைச் சேர்ந்தது . 

துத்தின்போர் . இவர்களிற் சிலர் காவிட் 
அமெரிக்கா கடற்கரையில் வசித்துக் கடல் டியான் , மணிப்பறையன் , மேலூத்தான் , 
மீனை வேட்டையாடுவது . இதனை ( சிசர் சாத்தப்பறையன் எனப் பகுக்கப்படுவர் . 
ஸ்பில் பர்ட் ) என்பர் . இதன் அடிமூக்கு காக்கை - 1. ஆலமரத்தைக் காண்க , 
பருத்து அகன்று நீண்ட தாயும் , மேல் மூக் 2. தருமன் பெண் இவளுக்குக் காம் 

கைள் பிறந்தன . 
குக் கத்திரிக்கோல்போ லிருப்பதால் இப் 


கின் றன . 


காக்கைபாடினியம் 


338 ) 


காசி 


களிலும் , 


காக்கைபாடினியம்- காக்கைபாடினியரால் ழைப்பர் . ஆயினும் அவ்வரசனும் குடி 
செய்யப்பட்ட இலக்கண நூல் , இது பிற் களும் , மாகிஸ்ஸோ, சிகாதி , எனுமிரண்டு 
காலத் திறந்துபோய் ஆங்காங்குச் சிற்சில விக்ரகங்களைப் பூஜிப்பர் . கங்காகம்பேரி 
அரிய சூத்திரங்களே வழங்கிவருகின்றன . எனுந் தேவதை சகல சுபங்களையுந் தரு 
காக்கைபாடினியார் - அகத்தியர் மாணாக் வதென்று அவளை ஆராதிப்பர் . மாடாம்போ 
கர் பன்னிருவருள் ஒருவர் . இவர் சிறு மாகாணத்தில் மிராம்ப 

எனும் 
காக்கைபாடினியம் எனும் இலக்கண நூல் கர விக்ரகமுண்டு. அதனைச் செயத்தை 
செய்தவர் . 

விரும்பியவர் ஆராதிப்பார் . சிலர் புலி , 
காக்கைபாடினியார் நச்செள்ளையார் பாம்பு , ஆடு, பசு முதலியவற்றை ஆரா 
ஒரு தமிழ்ப் புலவர் . இவர் பதிற்றுப்பத் திப்பர் . படைப்புக்கடவுளர் அநேகம் 
தில் ஆறாம் பத்துப்பாடி நாடு கோட்பாடு உண்டு . அவர்க்குத் துயுஸ்கதா 

என்று 
சேரலாதனிடம் ஒன்பது காப்பொன்னும் பெயர் . இவர்கனின் குருக்கண்மார் கங்கா 
நூறாயிரம் காணமும் பெற்றவர். இவர் எனப்படுவர், இக்குருமார் பிணியாளரைக் 
கடைச்சங்கத்தார் காலத்தவராக இருக்க காணச் செல்லுகையில் வியாதி நீங்கும் 
லாம் . ( பதிற்றுப்பத்து ) ( குறுந் ). 

நிமித்தம் இஷ்டதேவதைகளின் விக்ரக 
காங்கேரு - இது ஆஸ்திரேலியா நாட்டுமிரு மொன்று பிணியாளருக்குக் கொடுப்பர் . 
கம் . இதன் முன்னங்காலிரண்டும் குட் அங்கோலியருக்குப் படைப்புக் கடவுளர் 
டை , பெட்டைக் காங்கேருக்கு அடிவயிற் பலர் உண்டு , அவர்களுக்கு ஜம்பன் , 
றில் பைபோன்ற ஒரு உறுப்புண்டு. அதில் பரண்யோ என்று பெயர் . இவர்கள் மாகி 
அது தன் குட்டிகளை வைத்துக்கொண்டு ச்சோ எனும் பலதேவதைகளை ஆராதிப் 
காக்கிறது . குந்தி , குந்தி நடப்பது . காடு பர் . திருவிழாக்காலங்களில் கீம்பராஎனும் 

வயல்களிலும் , மரங்களிலும் மதசம்பந்த நிருத்தம் செய்வர் . பின்னும் 
அணில் போல் சஞ்சரிக்கும் . இது வரு சிதோம்பி எனும் மகாத்மாக்களையும் , நிகா 
டத்திற் கொருமுறை குட்டி போடுகிறது. ம்போ எனும் குருக்கண் மாரையும் , 
காங்கேருவின் குட்டி , சனும்போது மாம்ச நிகோனி எனும் வைத்திய தேவதைகளை 
பிண்டம் போல் உருவமின்றி யிருக்கிறது . யும் , இவ்வாறே குஷ்டு, செவிடு முதலிய 
இப் பிண்டத்தைத் தாய் தன்னிடமுள்ள 

வைகளைப் போக்கும் தேவர்களையும் ஆரா 
பையி லடக்கிக்கொள்ளுகிறது . அக்குட்டி திப்பர் . இவ்விடத்தி லிருக்கும் காகாசி 
அப் பையிலிருந்தே பாலுண்டு அவயவங் 

யர் ஸ்விஸாங்கோ எனும் தேவதையை 
களைப் பெற்றுத் தேகத்தில் மயிர் முளைத்த விக்கிரகமாகச்செய்து பூஜிப்பர் . 
பின் வெளிப்படுகிறது . 

காசரோகம் - இது முதலில் கண்டத்தில் 
காங்கேயர் - இவர் தொண்டைமண்டல நமைச்சல் , அரோசகம் , இருமல் , அவய 
த்துச் செங்குந்தர் மரபிற் பிறந்த தமிழ்ப் வங்கள் நறுக்கித்துவைத்தன போலுதல் , 
புலவர். உரிச்சொல் நிகண் டியற்றியவர் . கண்கள் மின்மினிப் பறப்பது போலுதல் , 
காங்கேயன் - 1. இவர் புதுவையிவிருந்த முதுகு , மார்பு , விலாமுதலிய இடங்களில் 
ஒரு பிரபு , ஒட்டக்கூத்தரை ஆதரித்து நோய் , வெண்கலத்தொனிபோல் தொண் 
அவர்க்குக் கவுடப்புலவன் , கவிராக்ஷ தன் டையில்சத்தம் , வாயில் கோழையுண்டாதல் 
எனும் பட்டமளித்து அவரால் நாலாயிரக் முதலியவற்றைப் பூர்வரூபமாகப் பெறும் . 
கோவை யெனும் பாடல் பெற்றவர் . இது வாதகாசம் , பித்தகாசம் , சிலேஷ்ம 

2. குமாரக் கடவுள் . கங்கை வளர்த்த காசம் , ரத்தகாசம் , க்ஷயகாசம் எனப் பேதப் 
தனாற் பெற்ற பெயர் . 

படும் . இவை ஒன்றினும் ஒன்று அதிபலம் 
3. வீஷ்மன் கங்காபுத்திரன் . பீஷ்ம உடையன . இவற்றிற் குடனே மருந்து 
னைக் காண்க . பிரபாசன் எனும் எட்டாம் செய்யாவிடின் மாணந் தரும் . ( ஜீவ ) 
வசுவின் அம்சமாயுதித்தவன் . 

காசன் - சுகோத்தின் குமாரன் . 
4. ஒரு சித்திரன் , 

காசி -1 . இது சத்தமோக்ஷஸ்தானங்களில் 
காங்கோ அங்கோலாமதம் - காங்கோதேச ஒன்று . இது கங்கா தீரத்தி லிருந்து தன் 
த்தவர் தங்களாசனைத் தேவனென்று எண் னிற்பிரகாசிக்குந் தன்மையுள்ளது . இதில் 
ணித் துதிப்பர் . அவ்வரசனைச் சாம்பர் சிவமூர்த்தி அடியவர் 

தியானித்தபடி 
எனவும் பிங்கோ என்றும் பெயரிட்ட காட்சி தந்து சித்தியளிப்பர் . இத்தலம் சர்வ 


காசிகாண்டம 


399 


காசிபன்கீரனார் 


சங்காரகாலத்தில் சிவமூர்த்தியின் சூலத் களையும் , சுரசையிடத்து யக்ஷரையும் இரா 
தலையி லிருந்து அழிவடையாதது . இத்த க்கதரையும் , இளையிடத்து விருக்ஷம் கொடி 
லத்தில் உயிர் நீங்கும் ஆத்மாக்களுக்குப் பூண்டுகளையும் , குரோதவசையிடம் புவி 
பார்வதி பிராட்டியார் சிரமபரிகாரஞ் செய் சிங்கமுதலிய மிருகங்களையும் , தாமரை 
யச் சிவமூர்த்தி தாரகமந்திர முபதேசித்து யிடம் குதிரை கழுதை பு முதலியவற் 
முத்தியீவர் . இத்தலத்தில் சயி கடவியன் , றையும் , சுரபியிடம் பசுக்கூட்டங்களையும் , 
இயக்கர் , சம்வர்த்தனன் முதலியவர் பூசித்த விநதையிடம் அருணனையும் கருடனையும் , 
சிவலிங்கங்களும் கோபூசித்த கோப்பிய கத்துருவிடம் நாகரையும் பெற்றனர் . 
ரேகம் , கபிலாகாரமும் , இன்னும் இருஷ இவர்களன்றி வைசியாநார் குமரிகளிருவ 
பத்துவசலிங்கம் , பத்திரதோய தீர்த்தம் , ரில் 

காலையிடத்துக் காலகேயரையும் , 
இரணியகற்பேசம் , சுவலினேச்சுரம் , பர புலோமையிடத்துப் புலோமரையும் பெற் 
லிங்கம் , கந்து கேச்சுரம் , சயிலேச்சுரம் , றனர் . இவர் , பின்னும் பர்வதன் எனத் 
சங்கமேச்சுரம் , சுத்திமேசம் , சுக்கிரேசம் , தேவருஷியையும் , விபாண்டகன் என் 
சம்புகேசுரம் , மல்லிகார்ச்சுனம் , ஈசானம் , னும் பிரமருஷியையும் பெற்றனர் . இவர் 
கணேச்சுரம் , அகிலேச்சுரம் , இராமேச்சு பரசுராமர் செய்த அச்சுவமேதயாகத்தில் 
ரம், கதம்பேச முதலிய தலங்களுமுண்டு . பூமியைத் தானமாகப் பெற்றவர் . இத 
இந்த மகாத்தலத்தில் ஐந்து குரோசம் சிவ னால் பூமிக்குக் காசினி என ஒரு பெயர் 
லிங்கங்கள் இருத்தலால் ஆநந்தகானம் என உண்டாயிற்று . இவர்க்கு அதிதியிடம் 
வும் , இறந்த உயிரையளித்தலாலும் , வேதி உபேந்திரரும் பிறந்தனர் என்பர் . இவர் 
யன் எடுத்த பிடி மணலில் தோன்றிய சிவ மாயையால் மயங்கிச் சூரபன்மன் முதலிய 
லிங்கமிருத்தலாலும் , அவிமுத்தம் என வரையும் , ஊர்வசியைப் புணர்ந்து வசிட் 
வும், ஆன்மாக்கட்குச் சிவானந்த மளித்த டரையும் பெற்றார் என்பர் . 
லால் ஆனந்தகானம் எனவும் , சர்வசங்கார B. வசுதேவனுக்குப் புரோகிதன் . 
காலத்தில் பூதங்கள் ஒடுங்குமிடம் ஆதலால் குந்தி பாண்டவர்களைப் பெற்ற காலத்துப் 
மாமயானம் எனவும் , சிவமூர்த்தி சோதி பொன்னணி கொண்டு செலுத்தினவன் . 
யுருவாய் எழுந்தருளியிருத்தலாலும் முத்தி பாரிசாதாபஹரணத்தில் இந்திரனுக்கும் 
மாதுக்கு இருப்பாதலாலும் , காசி எனவும் கண்ணனுக்கும் சமாதானங் கூறியவன் . 
உயிர்க்குத் தருமம் அளித்தலால் தரும் 0. ஒரு இருடி . உரோமகருவணருக் 
வனம் எனவும் , பெயர் பெறும் . இக்காசி கும் சுகருக்கும் மாணாக்கர் . 
பெண்ணுருவம் பெற்றுச் சிவமூர்த்தியை D. தாட்சபனைக் காண்க . 
வணங்கித் தன்னை வணங்கினவர் , முத்தி B. பரீக்ஷித்தைப் பாம்பு கடிக்கப் போ 
யடைய வரம் பெற்றனள் . 

கிறதென்று கேள்விப்பட்டு அதை நீக்கிப் 
2. காசிபன் குமரன் . இவன் குமாரன் பரிகாரஞ் செய்து பொருள் பெறவந்த 
விஷ்ட்ரன் . 

வேதியன் , இவனைத் தக்ஷகன் வழியில் 
காசிகாண்டம் - காசி மகாத்மியம் கூறிய சந்தித்து ஒரு மரத்தினைக் கவ்வித் தனது 
நூல் , இது அதிவீர ராமபாண்டியனால் விஷமூட்டி அது எரியக்காட்டி இதனை 
தமிழில் மொழி பெயர்க்கப்பட்டது . மீண்டுந் தளிர்க்கச் செய்வையேல் நீ அர 
காசிபர் - A. மரீசி அல்லது அரிசி ருஷி சனை எழுப்புவாய் எனச் சொல்லினன் . 
யின் குமார் . தாய் , களை . இவர் தக்ஷப் வேதியன் , தனது மந்திரசக்தியால் விஷத் 
பிரசாபதியின் குமரிகள் பதின்மூவரை தினை மரத்திலிருந்து இறக்கி மீண்டும் 
மணந்தனர் . அவர்களாவார் : 

அவர்களாவார் : - அதிதி , மரத்தினைத் தளிர்க்கச் செய்தனன் . இத 
திதி , தது , அநாயு அல்லது காலை , பிரதை னால் தக்ஷகன் திடுக்கிட்டு வேதியனுக்கு 
அல்லது ஆயு , முனி , சுரசை அல்லது வேண்டிய பொருளளித்து அரசனிடஞ் 
சிங்கிகை, இளை , குரோதவசை, தாமிரை, செல்லாமல் அனுப்ப வீடுசேர்ந்தவன் , 
சுரபி , விநதை , கத்ரு . இவர்களுள் அதிதி காசிபன் கீரனார் - இவரது இயற்பெயர்கீரன் 
யிடம் ஆதித்தியரையும் , திதியிடம் தைத் கடைச்சங்கத்திலே தலைமை பெற்றிருந்த 
தியரையும் , தநுவிடம் தானவரையும் , நக்கீரரின் வெறென்பது தெரிய ஏனைக் 
அநாயுவிடம் சித்தரையும் , பிரதையிடம் கீரர்களெல்லாம் ஒவ்வொரசை மொழி 
காந்தருவரையும் , முனியிடம் அப்சரசுக் கொடுக்கப்பட்டமையின் இவரும் அவ் 


காசியரசன் 


400 


காஞ்சி 


வாறே காசிபன் கீரனாரெனப்பட்டார் . போதெல்லாம் தக்க பரிகார மொழிகளைச் 
காசிபனென்ற தனால் இவர் காசிப கோத்தி சுருக்கமாக மெல்ல கூறித் தெருட்டுபவள் . 
ரத்தினராகிய அந்தண சென்றறியப்படும் . அவள் பால் 

உண்மை அன்புடையவள் . 
இவர் முல்லைத் திணையைப்பாடி யுள்ளார் . அவள் வீடு தீக்கிரையாயிற்றென்று கேட் 
வம்பமாரி யென்று தலைவி கருதியாற்று டபொழுது அவள் இறந்து விட்டாளென் 
மாறு தோழி மருட்டி மழையை நோக்கிக் றெண்ணி , கனங்குழை மடவோய் ! 
கூறுவதாக இவர் பாடியது மிக்க நயமு பொன்னே ! திருவே ! அன்னே ! அறி 
டைய தாகும் . இவர் பாடியது நற் . உா அ - ம் 

வாய் ! நங்காய் ! நல்லாய் ! என்று இவள் 
பாட்டு . 

புலம்பியதால் விளங்கும் , 

அவளுடைய 
காசியரசன் - 1. பதுமாபதியின் தந்தை ; இன்பகாலத்தும் , துன்பகாலத்தும் பிரியா 
உதயையோடை யென்பவளுடைய கண தவள் . இவள் பந்து விளையாட்டில் மிகப் 
வன் மிக்க சேனையையுடையவன் ( பெ . பயிற்சி யுள்ளவள் . இவள் பெயர் காஞ் 
கதை . ) 

சனை , கஞ்சனமாலை யெனவும் வழங்கும் . 
2. நீலகேசி என்பவளுடைய தந்தை . ( பெருங் கதை . ) 
காசியன் - A. சுகோத்திரன் குமரன் . இவன் காஞ்சனமாலை கோயில் - இது 

இது எழுகடற் 
குமரன் காசி . 

நீர்த்தத்தின் தென்மேற்கில் உள்ளது ; 
B. சனசித்தின் குமரன் . 

மிகப் பழமையானது . இதில் ஜலகண் 
C. ஆயுவின் பௌத்திரன் . 

டேசுவாரென்று திருநாமமுள்ள சிவபெரு 
காசிரகசியம் - காசியின் சிறப்புக் கூறிய மாலும் அவரைத் தரிசித்த வண்ணமாக 
ஏல் , இது தமிழில் மீனாக்ஷிசுந்தரம் அமைந்த காஞ்சனமாலையின் வடிவமும் 
பிள்ளை யவர்களா லியற்றப்பட்டது . 

உண்டு . ( திருவிளை-புரா . ) 
காசிலி - ஒரு இருடி மேற்குச் சமுத்திரக் காஞ்சனபுரம் காயசண்டிகையின் கணவ 
கரையில் தவஞ்செய்து கொண்டிருந் னிருக்கை வித்யாதர நகரம் . இது விஞ் 
தவர் . பிரசே தசுகட்கு ஞான உபதேசஞ் சைமா நகசெனவும் வழங்கப்படும் . ( மணி 
செய்தவர் . 

மேகலை . ) 
காசுக்காரர் - செட்டிவகைகளில் ஒன்று . காஞ்சனன் - 1. காயசண்டிகையின் கண 
காச்மீரம்- பரதகண்டத்தின் வடக்கிலுள்ள வன் . காயசண்டிகையின் உருக்கொண்ட 
ஓர் தேசம் . 

மணிமேகலைபால் வந்த உதயகுமாரனை வா 
காச்யபர் காசிபரைக் காண்க. 

ளால் வீசிக்கொன்றவன் . ( மணிமேகலை . ) 
காச்யபன் 

காசம் எனும் நாணற்பூப் 2. பூரூரவா புத்ரனாகிய அமவசு பவுத் 
போல் வெளுத்திருப்பவன் , 

திரன் . 
கச்யபரைக் காண்க . 

3. பீமன் குமரன் . 
காஞ்சனமாலை - 1 , கர்ணன் தேவி , கா நசனை - ஒரு தெய்வகன்னிகை பார்வதி 

2. சூரசேநன் பெண் . மலையத்துவசன் யாருக்குத் தோழியாகத் தவஞ்செய்து 
தேவி . இவள் பூர்வத்தில் விச்சுவாவதி மானாகி விந்தமலையிற் பிறந்து வள்ளிநாய்ச் 
எனுங் காந்தருவ மாது . பார்வதி பிராட்டி சியாரைப் பெற்றவள் . (திருச்செந்தூர்ப் 
யைப் புத்திரியாகப் பெறத் தவஞ் செய் 

புராணம் .) 
தவள் . விச்சுவாவதியைக் காண்க . இவ காஞ்சி - 1. சத்தமுத்தி புரியினொன்று . 
ளிடம் புத்திரியாகப் பிறந்த பிராட்டியின் இதில் சுவர்ணகாஞ்சி விருக்ஷம் கிளைகள் 
திருநாமம் தடாதகை . 

பொன்மயமாகவும் , இலைகள் மரகதங்களா 
3. பாண்டியன் புத்திரியில் 

ஒருத்தி , 

கவும் , கனிகள் நவமணிகளாகவும் ஓங்கி 
தெய்வீக அரசனைக் காண்க . 

மகருஷிகளால் காணப்பட்ட தடாகத்தருகி 
4. இவள் வாசவதத்தையின் உயிர்ப் லிருந்ததால் இப் பெயர் பெற்றது . இப் 
பாங்கி . அவளுடைய கண்மணி போன் 

பட்டணத்தைப் பிரளயசித் எனவும் , சிவ 
றவள் பேரழகினள் சுவை பயக்கும் இனிய புரம் என்றும் , விண்டுபுரம் என்றும் , திரி 
மொழியினன் தலைவியின் குறிப்பறிந்து மூர்த்தி வாசம் என்றும் , பிரமபுரம் என் 
நடப்பவள் . வாசவதத்தையின் கருத்தை றும் , காமபீடம் என்றும் , தபோவனம் 
இவள் போல் அறிந்து நடப்பவர்கள் என்றும் , ஜகச்சாரம் , சகலசித்தி என்றும் , 
இல்லை. அவளுக்கு மனக்கலக்கம் நேரும் கன்னிகாப்பு என்றும் , தொண் உரபுரம் 


காச்யபி 


காஞ்சி 


401 


காஞ்சிப்புலவனார் 


மாகா 


என்றும் , தண்டகபுரம் என்றும் , காம 

3. வெவ்விய சினத்தையுடைய வேற்று 
பீடம் என்றும் , புராணங்கள் கூறும் , மன்னன் வந்துவிட அரசன் காஞ்சி யென் 
இதில் சிவத்தலம் , கச்சபாலயம் , ஏகம் னும் பூவை மலைந்து காவலிடத்தைக் காக்க 
பம் , கச்சிமயானம் , காரோணம் , 

நினைந்தது , (பு . வெ .) 
ளம் , பச்சிமாலயம் , அநேகதங்காபதம் , காஞ்சி சோமயாசியார் - எழுபத்துநான்கு 
பணாதரம் , பணீச்சுரம் , வராகம் , சுரக சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர் ( குருபரம் . ) 
ரீச்சுரம் , இராமம் , வீராட்டம் , வேதா காஞ்சிநதி - மேலைச் சிதம்பரம் அல்லது 
புரம் , உருத்திரம் , வச்சிரநகரம் , பிரமம் , பேரூரிலுள்ள நதி . 
திருமாற்பேறு, மறைசை , திருமேற்றளி , காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் 
இந்திராலயம் , மணீசம் , நான் முகம் , சங் சென்னை பச்சையப்பன் 

கலாசாலையில் 
காம் , பரசிராமம் , ஓத்தூர், அநேகபேசம் தமிழ்ப்புலமை நடத்திய மகா வித்வான் . 
முதலிய இருக்கின்றன . இதிலுள்ள விஷ் சென்னையில் வசித்தவர் சைவர் பெரிய 
ணுத்தலங்கள் புண்ணியகோடி விமானம் புராணம் திருவிளையாடல் மற்றுஞ் சில 
அல்லது அத்திகிரி, அட்டபுயம் , திரு தல புராணங்களுக்கு உரையியற்றியுரை 
வெஃகா, ஊரகம் , நீரகம் , திருத்தண்கா , யாசிரிய ரெனப் பெயர் பெற்றவர் . இற் 
திருவேளுக்கை பாடகம் , நிலாத்திங்கட் றைக்குச் சற்றேறக்குறைய எழுபது வரு 
இண்டம் , காரகம் , கார்வனம் , கள்வனூர் , ஷங்களுக்கு முன்னிருந்தவர் , தமிழில் 
பரமேசவிண்ணகாம் , பவளவண்ணம் முத அருணாசலசதகம் முதலிய இயற்றினவர் . 
லியன . இதிலுள்ள தீர்த்தங்கள் அருந்தம் , காஞ்சிபுராணம் - இது காஞ்சி மகாத்மியம் 
அக்கி , பெளரந்தரம் , குசம் , வாமனம் , மங் சொன்ன தழிழ்நூல் . இது இரண்கொண் 
களம் , சிவகங்கை , சர்வ தீர்த்தம் , பாண்ட டங்க ளுடையது . இதன் முதற்காண்டம் 
வம் , சுரகரம் , கருடம், பஞ்சம் , பம்பை , திருவாவடுதுறை சிவஞான முனிவராலும் , 
எமாம்போசம் , குண்டம் , சந்திரம் , சித்தி , இரண்டாங் காண்டம் சிவஞானமுனிவர் 
காயாரோகணம் , கஜேந்திரம் , சடாயு , சரச் மாணாக்கர் கச்சியப்ப முனிவராலும் இயற் 
வதி , இருத்தாபநாசனி, பிரமம் , வசிட்டம் றப்பட்டது . இது நாலாயிரத்து எண்ணூ 
முதலியன. பின்னும் விளக்கம் ஒன்று , ற்று ஐம்பத்தொரு செய்யுட்களுடையது . 
இடம் இரண்டு , தெற்றிகள் மூன்று , அரண் காஞ்சிப் புலவனார் 

மாங்குடி மருதனா 
கள் நான்கு , தருக்கள் ஐந்து , புட்களாறு , 

ரென்பவர் தலையாலங் கானத்துச் செரு 
நதிகள் எழு , பொதுக்கள் எட்டு , பொய் வென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை 
கைகள் ஒன்பது , சிலைகள் பத்து , மன்றம் நிலையாமை அறிவுறுத்தவேண்டி மதுரைக் 
பதினொன்று உண்டு . இதன் விரிவைப் காஞ்சிபாடியதனால் மதுரைக் காஞ்சிபுலவ 
புராணங்களுட் காண்க . இதில் 

இதில் ஜைனரா 

சென்றும் , காஞ்சிப் புலவரெனவுங் கூறப் 
லயமும் உண்டு , இது , சிலநாள் சோழ பெறுவாராயினார் . மாங்குடி கிழாரென்ப 
ராஜாக்களுக்கும் பல்லவர்க்கும் இராசதா வருமிவரே இவர் வேளாண் மரபினர் . 
னியா யிருந்தது . இது , சத்திபீடங்களுள் மேற்கூறிய நெடுஞ்செழியனது அவைக் 
ஒன்று . இது , காமகோடி பீடம் எனப்படும் . களத்துப் புலவராய் அவனைப்பாடி மகிழ் 
இது , சைவசமயாசாரியர்கள் ஆழ்வாராதி வித்து வைகுவாராயினர் . புறம் - உச . ஒரு 
களால் பாடப்பெற்றது . 

காலத்துச் சேரனுஞ் சோழனும் மதுரை 
2. ஒரு நகரம் , இதில் முக்காலத்தையு யை முற்றிய போது இளைஞனாகிய நெடுஞ் 
மறிவிக்கும் கந்திற்பாவைத் தெய்வமும் , செழியன் வஞ்சினங் கூறுவான் " ஓங்கிய 
துணையிளங்கிள்ளி யென்பவனாற் கட்டப் சிறப்பினுயர்ந்த கேள்வி , மாங்குடி மரு 
பட்டுள்ள புத்தாலயம் ஒன்றும் , தருமத தன் றலைவனாக (புறம்- எஉ ) என்று இவ 
வனம் என்று பெயருள்ள ஒரு வனமும் ரைப் பாராட்டிக் கூறினானெனின் இவரு 
இருந்தன . மணிமேகலை அறவணவடிகள் டைய மேன்மையும் , 

கேள்வி 
பால் அறங்கேட்டுப் பலநாள் தங்கி மரித்த களினுயர்வும் நம்மனோராலளவிடப்படும் 
இடமும் இதுவே . (மணிமேகலை . ) 

கொல்லோ ? இவர் பாடிய மதுரைக் காஞ் 
Conjeeyeram , in Chengleput Dig சியைப் படிப்பவர்க்கு இவரது ஆற்றல் 
trict in the Madras Presidenoy It was விளங்கும் , பின்பொரு பொழுதுவாட்டாற் 
the Captial of Ohola Kings . 

றெழினியா தனைப் பரிசில் வேண்டிப்பாடி 
51 


கல்வி 


காஞ்சியெதிர்வு 


402 


காடை 


பாட 


அவனால் ஆதரிக்கப் பெற்று மீண்டு மது காடுகாள் - இவளுக்குக் காடுகிழாள் என 
ரையை அடைந்து வைகுவா ராயினர் . வும் பேர் இவள் ஒருசத்தி . மோடி காரி 
புறம் நகசு . இவர் எல்லாத்திணைகளையும் தாய் , கொற்றி , பாரி , சூரி , வடுகி , மூத 
புனைந்து பாட வல்லவர் . நெடுஞ் செழி ணங்கு எனவும் பேர் . 
யன் போரிலே உள்ளஞ் செலுத்தி அவ் காடுகிழாள் - இவள் வருத்தில் சஞ்சரிக்கும் 
வழியே யொழுகுவானை நன்னெறிப்படுத் வந்தேவதை, 
திமறுமைக்காயவேள்வி முதலியவை செய் காடுபடுவளன் - அரக்கு , தினை , தேன் , 
யப்பண்ணினவர் இவரே, புறம்- உசு . கடற் கருந்தினை , நாவி , மயிற்பீலி முதலியன . 
கரையில் மகளிர் விளையாட்டயர்வ தனை காடுவாழ்த்து- பலர்க்கும் இசைக்கும் பெரி 
விளங்கக்கூறி யுள்ளார் . நற் - கஉ ங . இவர் தாக ஒலிக்கும் சாப்பறை அனுகரண சத்த 
பாடியனவாக மதுரைக் 

காஞ்சியகவ முடைத்தாகக் கறங்கும் சுடுகாட்டை 
லொன்றும் , நற்றிணையில் கஉ ங 

வாழ்த்தியது . ( பு . வெ . பொதுவியல் . ) 
லொன்றும் , குறுந்தொகையி லொன்றும் காடுவெட்டிய சோழன் - காஞ்சிநாடாண்ட 
அகத்திலொன்றும் , புறத்திலாறும் , திரு சோழர்களில் ஒருவன் . இவன் சிவபக்தி 
வள்ளுவமாலையி லொன்றுமாகப் பதி மான் . குலபூஷண பாண்டியன் காலத்தில் 
னொரு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன . மதுரையைச் சேவிக்க எண்ணிப் பாண் 
தஞ்சாவூர் ஜில்லா திருத்துறைப் பூண்டித் டியனுக்காகப் பயந்து இருந்தனன் . இவன் 
தாலுக்காவில் மாங்குடி மருதவனமென கனவில் சிவமூர்த்தி சித்தராய்த் தோன்றி 
இரண்டு ஊர்கள் ஒன்றை ஒன்று அடுத் யிப்போதே சென்று தரிசிக்க என அரசன் 
துள்ளன . அவற்றுள் முன்னது இவரூ சேனை முதலிய இன்றிப் புறப்பட்டு மது 
ரும் பின்னது இவரால் நாட்டப்பட்டதும் ரையடைந்து வையை வெள்ளங்கொண்ட 
போலும் . ( நற்றிணை .) 

தறிந்து துக்கமடைந்தனன் . அக்காலையில் 
காஞ்சியெதிர்வு - எதிரூன்றுஞ் சேனைமே சிவமூர்த்தி சித்தராய் எழுந்தருளி வெள் 
லிதெலைப்பொறாத வேற்றொழிலை வல்ல 

ளத்தை விலகச் செய்து காவல் கடக்கக் 
வீரனுடைய வெற்றியை மிகுத்துச் சொல் 

கொண்டு சென்று பொற்றாமரையில் முழு 
லியது . ( பு . வெ ) . 

குவித்துத் தம்மையும் பிராட்டியாரையும் 
காடர் - 1. ஆனைமலைக்கண் வசிக்கும் ஒரு 

தரிசனஞ் செய்வித்து வழித்துணை சென்று 
வகைகாட்டுச் சாதியர் . இவர்களுக்கு வேட் 

வையைநதி கடந்து விட்டு நெற்றியில் 
டையாடுதல் . தொழில் அவற்றுள் யானை 

திருநீறிட்டு அனுப்பினர் . சோழன் பய 
வேட்டைமுக்யம் . 

மின்றி நாடு போய்ச் சேர்ந்தனன் . வழித் 

துணை சென்ற சிவமூர்த்தி கோயிலடை 
2. கொச்சி சமஸ்தானத் தருகிலுள்ள 

ந்து விடையி லச்சினையிட்டு மறைந்தனர் . 
குன்றுகளில் வசிக்குஞ் சாதியார் . 

பொழுதுவிடிய , திருக்கோயிற் காவலா 
காடவர்கோன் காஞ்சியாண்ட அரசர்வம் ளர் மீனமுத்திரையிலாது இடபமுத்திரை 
சத்தவரைச் சேர்ந்தவர் . இவர் காஞ்சியில் யிருப்பதைப் பாண்டியனுக்கறிவித்தனர் . 
சிவாலயஞ் செய்வித்து அதற்குக்கும்பாபி பாண்டியன் எந்தவகை ஆராய்ந்தும் உண் 
ஷேகஞ் செய்விக்க எண்ணி நாள் வைத்த மை அறியாது விசனத்துட னிருக்கையில் 
னர். சிவமூர்த்தி இவரிடந் தரிசனம் சிவமூர்த்தி கனவிற்றோன்றி நடந்ததை 
தந்து அரசனே நீ வைத்தநாளில் பூசலார் அறிவிக்கக் களித்துச் சோழனுடன் நட்புக் 
நாயனார் செய்யும் கும்பாபிடேகத்திற்குப் கொண்டனன் . இவனது மற்ற சரித்திரங் 
போகிறோம் ; நீ வேறுநாள் வைத்துக் களை இராசேந்திர பாண்டியனைக் காண்க . 
கொள்க என்று திருவாய்மலா அரசர் பூச வனுக்கு 

வாதராசபணிகொண்ட 
லாரைத் தேடி அவரைத் தரிசித்து இன்ப 

சோழன் எனவும் பெயர். 
மடைந்தனர் . 

இது கபில நிறமான வரிகளமைந்த 
காடவன் - இவன் சைடு அரசத் தலைவன் . பக்ஷி . இது கூட்டம் கூட்டமாகக் காடுக 
திருநாவுக்கரசு சுவாமிகள் காலத்துச் சை ளில் வசிப்பது . இதற்குக் கழுத்தும் மூக் 
வனாய்ப் பாடலிபுரத்திலிருந்த சைநரால கும் குட்டை கால்கள் குறுகிக் கூர்மை 
யத்தையிடித்துக் குணதரீச்சுரங் கட்டுவித் யற்றவை . பூமியைக் கிளறி தான்யமும் 
தவன் . 

பூச்சுகளையும் தின்னும் இனத்திற் சேர்க் 


காடை 


காட்சிவான் 


408 


சாண்டிநேவியன் மதம் 


தது . இதனை மனிதர்கள் வளர்த்து கள் தம்மேல் அத்தீச்சார்ந்து தம்மை 
போருக்கு விடுவர். இது அதிக கோபத் அழிக்காதவண்ணம் வனதேவதையை வழி 
துடன் சண்டையிடும் . பூமியைத்தோண்டி பட்டனர் . அதனைக் காட்டேரி யென்பர் . 
முட்டையிடும் . இவ் வினத்தில் வயல்க காட்டெருமை - ( பைஸன் ) இது பார்வைக்கு 
ளில் மேயும் அரிக்காடையும் உண்டு , இது விகாரமான ஜந்து . இதன் முதுகிற் கொ 
உருவத்திற் கவுதாரியிற் சிறியது . 

ழுப்படர்ந்த திமிலொன்று உண்டு. தேக 
காட்சிவான் - சிபி பாரியையின் தோழி முழுதும் மயிரடர்ந்து தொங்கும் . இது 

மார்களில் தீர்க்க தமசால் பிறந்த புத்திரன் , குனிந்த தலையும் குறுகிய கண்களும் உடை 
காட்டக்கோட்டையர் - இவர் வீரசைவர் , யது . இது அமெரிக்கா கண்டத்துச் சம் 
பிறப்பாலிடையர் . ஆட்டின் சாணத்தால் வெளிகளிலுள்ள புல் பூண்டுகளைத் தின்று 
வேதிகையும் சிவலிங்கமும் அமைத்துப் ஜீவிக்கும் . இவ்வினம் நீரில்லாவிடத்திலும் 
பசு , ஆடு முதலியவற்றின் பாலைக் கறந்து தண்ணீர் குடியாமல் வசிக்கும் . இவை 
சிவமூர்த்திக்கு அபிஷேகித்துக் காட்டி பல நாட்களுக்கு வேண்டிய சீரைத் தம் 
லுள்ள மலர்களால் அருச்சித்து வந்தனர் . வயிற்றில் கொண்டிருக்குமாம் . இவை 
இவர் இவ்வகை செய்து வருகையில் ஒரு யெங்கும் நீரினைக்கண்டாலும் அதில் வீழ்ந் 
நாள் இவர் தந்தை பசுக்கள் பால்குறை து புரளும் . இவற்றினுடலின்மாமிசம் ருசி 
யக் கண்டு உண்மை யறியும் பொருட்டு யுள்ளனவாதலால் வேட்டைக்காரர் இவை 
ஒளித்திருந்து குமாரர் செய்யுஞ் செய்கை கூட்டமாக இருக்குமிடஞ் சென்று சத்த 
யறிந்து கோபத்துடன் சென்று சிவலிங் மிடாமல் பலவற்றை மடக்கி வேட்டை 
கத்தைக் காலாலிடறினர் . குமார் கோட யாடுகிறார்கள் . இவை அற்ப சத்தம் கேட் 
ரியால் தந்தையென்றும் பாராமல் இட கினும் அஞ்சி ஓட்டம்பிடிக்கும் . இவை 
றிய கால்களை வெட்டச் சிவமூர்த்தி தரி சாகபக்ஷணி . அமெரிக்கா கண்டவாசிகள் . 
சனந்தந்து குமரரைத் திருக்கைலைக்கு காணிஷ்கன் இந்தியாவின் வடமேற்கு 
அழைத்துச் சென்றனர். ( பசவ - புரா .) மாகாணத்தை யரசாண்ட ஒரு புத்த அர 
காட்டாசான் - இவர்கள் கூடைகட்டிகள் , சன் . இவன் அசோகனைப்போல் புத்த 
கிளிஞ்சல் சுடுவோர் . இவர்கள் திருநெல் மதத்தை எங்கும் பரவச் செய்து கீர்த்தி 
வேலி ஜில்லா முதலிய இடங்களிலுள்ள யடைந்தவன் . 
வர்கள் . 

காணுவர் - யாக்ஞவல்கியரின் மாணாக்கர். 
காட்டுநாடு - களவேள்விநாடு . ( திருவிளை . ) காண்டவபிரஸ்தம் 

பாண்டவர்கள் அர 
காட்டுப்பூனை - இது சிறுத்தைப் புலிக்கும் 

அஸ்தினபுரத்துட் பிரதேசம் . 
பூனைக்கும் நடுத்தரமான உருவுடையது . திரௌபதியின் மணத்திற்குப் பிறகு 
கறுத்தநிறமும் கொடுமையான பார்வை பாண்டவர் வசித்த இடம் , ( பார -சபா .) 
யுங் கொண்டது . பகலில் புதர்களில் காண்டவம் - யமுனை யாற்றங்கரையில் கிரு 
பதுங்கி யிருந்து இரவில் இரைதேடப் ஷ்ணார்ச்சுனர்களா லழிக்கப்பட்டு அக்கினி 
புறப்படுவது. இது பறவை , கோழி ,முயல் , க்கு இரையாகத் தரப்பட்ட இந்திரவனம் . 
வாத்து முதலிய பணிகளை வேட்டையா 

காண்டிகையுரை 

செய்யுளின் கருத்து , 
டித் தின்னும் , கிராமத்திலும் , கிராமத்தை பதப்பொருள் , உதாரணம் , வினாவுதல் , 
யடுத்த காடுகளிலும் வசிக்கும் . இதுவும் விடைகூறல் , முதலியவற்றால் செய்யுளி 
சிங்கம் புலியினங்களைச் சேர்ந்தது . 

னுட் பொருளைத் தோற்றுவிப்பது . 
காட்டுமராட்டி - குருவிக்காரனுக்குப் பெயர் . 

( நன் - பா. ) 
காட்டூர்க்கிழார்மகனார் கண்ணனூர்- கடைச் காண்டிக்யன் - ( சூ . ) மிதத்துவசன் புத்தி 
சங்க மருவிய புலவர் . வேங்கடநெடுவரை ரன் . சனகன் போன் . இவன் தன் ஞாதி 
வென்வேற்றிரையனை , " நன்னு தல் பசப் யாகிய கேசித்து வசனோடு விசோதித்துக் 
பவு " மெனப் பாடியவர் . இவர் பெயர் காட்டிற்சென்று தவமேற்கொண்டவன் . 
கண்ணனார் . இவர் தந்தை பெயர் காட் காண்டிநேவியன் மதம் - இந்த மதத்தில் 
டூர்கிழார் . இவரது ஊர் காட்டூர் போலும் . முக்கியதேவதைகளுக்கு எட்டாஸ் , சா 
( அகநானூறு .) 

காஸ் என்றுபெயர் . எட்டாசென்றால் 
காட்டெரி - இது ஒரு க்ஷத்ரதேவதை. கிழவியென்று பொருள் . இம்மதசிருட்டிக் 
காட்டில் வசித்துக் கொண்டிருந்த இந்துக் கிரமம் . அபிஸ் என்கிறபிண்டம் தெற்கு 


சாண்ட 


காண்ட்வம் 


404 


காதி 


வடக்கு உலகங்களாக விருந்தது . அதன் காதம்பரி ஒரு காந்தருவ கன்னிகை ; 
மேல் வெனமென்னும் மழைபெய்யத் தெ இவளை உச்சயனி நகரத் தாசனாகிய சந்திரா 
ன் றலால் அந்தப்பிண்டம் கரைந்தது . அவ் பீடன் மணம் புரிந்தான் . காதம்பரி இவள் 
வாறு கரைந்தத்தினின்றும் இமிர் என் கதைகூறிய நூலுமாம் . இது பாணகவி 
னும் அரக்கன் பிறக்க அந்த அரக்கனால் யால் வடமொழியில் செய்யப்பட்டது . 
துஷ்டர்கள் உண்டாயினர். அந்தத் துஷ் காதலர் ( கூ ) - புருஷன் , தோழன் , மகன் . 
டர்களால் மாண்டன் என்னும் பசுபிறந்து காதலிற்களித்தல் - மேகம் பொருந்தின 
அந்தப் பசுவினால் போர் , வேண்டின் , மலைநாடனுடைய மார்பிடத்தே மேவி நீங் 
விலா முதலிய தேவதைகள் உண்டாயினர் . குதலறியாத அன்பினால் மகிழ்ந்தது . 
இமிர் என்னும் ராக்ஷசனைப் போர்முதலிய ( பு . வெ . பெருந்திணை . ) 
தேவதைகள் கொல்ல , அவன் தேகத்தி காதற்பாக்தையர் - யாவரையும் விரும்பாத 
லிருந்து ஆகாசமும் பூமியும் உண்டாயின . வியல்பினான் மிக்க சேரிப்பரத்தையருடை 
வொடின் என்னும் தேவன் சிருட்டிகர்த் யமகளிராய்த் தம் மன்பின் தலைமகனுடன் 
தாவாகிய உலகபிதா . ஆஸ்சா என்னும் கூடுவோர் . ( அகம் . ) 
மரத்தடியி விருப்பன் . இவனுக்கும் பூமி காதாழனி - விறகுகட்டிற் பிறந்தவர் என்பர் . 
யே பாரியை , தார் என்பவன் குமாரன் . காதி - 1. குசநாபன் குமரன் , விச்வாமித் 
இவன் அபாரசக்தி யுள்ளவன் . பால்டர் சன் தந்தை . இவன் யாகத்திற் பிறந்தவன் 
என்பவ னிரண்டாவது குமாரன் , மோக்ஷ இவனை யிராவணன்யாகத்திற்செயித்தான் . 
விசாரணை செய்பவன் , டைர் என்பவன் 2. ( ச ) குசாம்பன் குமரன் . 
யுத்தத்தில் சமர்த்தன் . இவனுக்கு ஒரே 3. ஒரு வேதியன் இவன் விஷ்ணுவை 
கையுளது . அந்தியகாலத்தில் அநேகருடன் யெண்ணித் தவஞ் செய்து மாயையைக் 
யுத்தஞ் செய்கையில் பால்டர் இறக்க காண வரம்வேண்டி யொருகுளத்தில் மூழ் 
அவனுக்காக உலகம் துக்கிக்கும் . பிறகு கித் தானிறந்து போனது போலவும் தன் 
தார் என்பவன் ராக்ஷசர்களுடனும் முஷ் னைக் கொளுத்திச் சாம்பலாய் மறுபிறவி 
கார்ட் என்னும் பாம்புடனும் சண்டை புலையனாய் ஒருத்தியை மணந்து பல புத் 
செய்து இறக்க உலகங்களெல்லாம் எரிந் திரரைப் பெற்றுப் புத்திரரும் மனைவியும் 
துபோம் . பிறகு புதிய உலகம் உண்டாம் . நரைவந்திறக்கத் தானிறவாது கீரநாட்டில் 
விடார் , வாலி என்னும் இரண்டு தேவதை தனித்துச் செல்லும்போது அந்த நாட்டுப் 
கள் தோற்றுவர். இந்த மதத்தில் ஒவ் பட்டத்துயானை அந்த நாட்டரசனிறக்க 
வொரு வருஷத்தில் உற்சவத்தில் பலியிடு இவனை அரசனாக்கிற்று . இவன் கவலன் 
வர் . தங்களைத் தாங்கள் குத்திக்கொண்டு எனும் பெயருடன் அரசாண்டு ஒரு நாள் 
சாதல் நலம் என்பர் . 

தன் வேடம் நீங்கித் தனித்து உலாவுகை 
காண்டீவம் - 1. இது அருச்சுனன் வில் . யில் நாய்க்கெரிப்போ னொருவன் கண்டு 
முதலில் பிரமனிடமிருந்து பிறகு இந்திர இவன் தம்மவன் என்று வார்த்தையாடி 
னிடம் அறுபத்து நான்கு வருடமிருந்து னன் . அரண்மனை வாசிகள் இவனிடம் 
பின் வருணனிடம் 100 - வருடமிருந்து அசூயையடைந்து இவனை விட்டு நீங்கி 
வருணன் அக்கினிக்குக் கொடுக்க அக்கி யூராருடன் தீக்குளித் திறந்தனர் . நாய்க் 
னியால் 

காண்டவ வனத்தை எரித்த கெரிப்போனிது நம்மால் வந்ததென்று 
அருச்சுனனுக்குக் கொடுக்கப்பட்டது . தீக்குளிக்கையில் உடல் சுருக்குண்ணக் 
இது இவனிடம் 65 - வருடம் இருந்த காதியுடல் சலத்தில் பதைபதைக்க விழித் 

தனன் . இவை நடந்த காலம் இரண்டு 
2. பிரமன் வில் . கண்ணுவரைக் காண்க . முகூர்த்தம் . மீண்டும் காதி சலத்திலிருந்து 
காண்டோபகாணம் - காண்டருஷியைத் எழுந்து வெளிவந்து தன்னூர் நோக்கி 
திருப்தி செய்தல் . மந்திரத்தால் ஓமமுத வருகையில் வழியில் ஒரு வேதியனைக் 
விய செய்து சுவர்ண முதலியவற்றால் கண்டு நீ யார் என நெருப்பில் குளித்த 
செய்த பிக்ஷா பாத்திரத்தில் பவதி பிக்ஷாந் வூரிலிருந்து கங்கை யாத்திரை வந்தே 
தேகி யெனக் கூறிப் பிக்ஷை யெடுத்தல் , னெனக் காதி கேட்டு வியப்படைந்து நடந் 
காண் வாயன் - கண்ணுவன் மரபினனாகிய தவைகளைக் கண்டு வியந்தனன் . ( ஞான 
மேதாநிதி ரிஷிக்குப் பெயர் . 

வாசிட்டம் . ) 


தாம் . 


காதியாயன் 


405 


காந்தருவர் 


ளது . 


காதியாயன் கதயன் சந்ததியானாகிய யிடம் பாம்புபிடாரன் வடிவுகொண்டு செ 

இருடி , இவனுக்குத் தபந்தீ எனவும் பெயர் . ன்றும் , பல ஆச்சர்யமான செய்கைகளைச் 
காதீனன் - விச்வாமித்ரன் தந்தை , இவன் செய்து அவர்களை மணம்புரிந்தான் என்பர் . 
தந்தை கூஷிகன் , 

( காத்தவராய நாடகம் .) 
காதுகுத்திக்குறவர் இவர்கள் காடுகளில் காத்தியாயனர் -1. யக்ஞவல்கியருக்கு ஒரு 

ஜனங்களுக்குக் காதுகுத்திப் பிழைப்போர் . பெயர் . 
காதைக்காப்பு - சித்திரக் கவியிலொன்று . 2. பாணினி சூத்திரத்திற்கு வியாக்கி 
இது ஒரு பாட்டினுள் மற்றொரு பாட்டி யானஞ் செய்தவரருசி . 
ற்கு எழுத்துக்களுளவாய்ச் சொற்புகாமே காத்தியாயனி -1. காத்யாயனர் தவத்தால் 
பாடுவது . 

பிறந்த பார்வதி தேவிக்கு ஒரு பெயர். 
காத்தவராயர் - வண்ணார் இவர்கள் இத் 2. யஞ்ஞவல்கியருக்குத் தேவி . 
தேவரைக் குல முதல்வராகக் கொண்டவர் காந்தக்கல் இது இரும்பையொத்த ஒரு 
கள் . ( தர்ஸ்டன் . ) 

வித லோகம் . இதனை யிரும்பிற்குமுன் 
காத்தவராயன் - 1. பராவதிபிராட்டியார் னீட்டினால் அதனை யிழுக்கும் சக்தியுள் 
சிவமூர்த்தி உலகமெங்கும் ரக்ஷிப்பவர் என் 

இதில் திசையறி கருவிகள் செய்து 
பதில் சங்கைகொண்டு ஒரு எறும்பைப் கப்பலோட்டிகள் திசையறிந்து கப்பலைச் 
பிடித்துப் பரணியில் அடைத்து வைத்த செலுத்துவர் . இது எத்திசை திருப்பினும் 
னர் . மறுநாள் அதனை நோக்க அது ஒரு வடதிசையையே காட்டும் . இது , அரக்குக் 
சிறு அரிசியை வாயில் கொண்டிருக்கக் காந்தம் , உருளைக்காந்தம் ஊசிக்காந்தம் , 
கண்டு தாம் செய்த காரியத்தைச் சிவ கற்காந்தம் , எனப் பலவகைப்படும் . 
மூர்த்தியிடம் அறிவித்தனர் . சிவமூர்த்தி காந்தபுராணம் இது மகாபுராணங்கள் 
பிராட்டியை நோக்கி அந்த எறும்பைத் பதினெட்டனுள் ஒன்று . இது லக்ஷம் 
துன்பஞ் செய்ததற்கு நீ ஒரு நந்தவனம் கிரந்தமுடையது . இது தத்புருஷ கற்பத் 
வைத்து அந்தப் பாபத்தைப் போக்குக என் தில் நடந்த சம்பவங்களையும் கந்தமூர்த்தி 
றனர் . பிராட்டி அவ்வகை ஒரு நந்தவனம் தோற்றம் சூராதிகள் ஒடுக்கம் முதலிய 
வைத்து அதைக் காவல் செய்ய ஒருவனைச் வற்றை விரித்துக்கூறும் . இதிற் சங்கர 
சிவமூர்த்தியிடம் பெற்று அவனுக்குக் சங்கிதையைக் கச்சியப்பசிவாசாரியர் தமி 
காத்தான் எனப் பெயரிட்டனர் . இவன் ழில் மொழிப் பெயர்த்தனர் . 
மலையாளஞ் சென்று தொட்டியத்துச் சின் காந்தமதீர்த்தம் - தென்கடற்கரையிலுள்ள 
னான் என்று சொல்லப்படும் மந்திரவாதி தீர்த்தம் . 
யைச் செயித்துத் தனக்கு மந்திரியாக்கி காந்தம் - இதுவை தருப்பச் செய்யுணெறியி 
ஆரியமாலை முதலிய பல பெண்களை மண லொன்று , இது ஒன்றனை உயர்த்துப் 
ந்தான் என்பர் . இவன் தேவிமார் வண் புகழுமிடத்து உலகநடை யிறவாமல் உயர் 
ணாரவல்லி , கந்தழகி , கறுப்பழகி முதலிய த்துப் புகழல் . ( தண்டி .) 
வர் . 

இது வளையாபதி என்னும் இலக் காந்தருப்பம் - கந்தமூர்த்தி எழுந்தருளி 
கிய கதையை யொத்திருக்கிறது என்பர் . யிருக்கும் மலைகளில் ஒன்று , இதில் ஒரு 
( காத்தவராயன் கதை .) 

ஆண்டு பாண்டு புத்திரர் தவமியற்றினர் . 
2 , இவன் முத்தம்மையெனும் தேவ 

ஜீவகன் 
காந்தருவதத்தை 

மனைவியரி 
தையின் மகன் . இவனுக்கு நாரதர் மூன்று 

லொருத்தி . 
மாதர்களின் சௌந்தர்யங்களைக் கூறி 

யமபுரிக்குச் செல்லும் , 
மணம்புரியக் கூற இவன் அவ்வாறே வங் காந்தருவநகரம் 
கணச் சின்னான் எனும் சேவகனுடன் 

வழியிலுள்ள பட்டணம் , 
சென்று ஆரியதேசத்துக் கன்னிமாடத் காந்தருவம் - ஓர் மலை . 
திருந்த ஆரியமாலையிடம் 

குனிவடிவு , காந்தருவருலகு - இது குய்யகர் உலகத்தின் 
குறத்தி வடிவு முதலிய கொண்டு சென் மேலுள்ளது . இதை விரதம் பூண்டோ 
றும், காவிரிப்பூம் பட்டினத்துக் கன்னிமா ரும் யாழில் வல்லவராய்த் தேவரைப் 
டத்திருந்த உகந்தாயியிடம் நூல் வியாபா பாடியவரும் அடைவர் . 
ரம் செய்யும் கிழச்செட்டியாய்ச் சென்றும் , காந்தருவர் பிரமனது நீலவுருக்கொண்ட 
செம்பு குமாரன் வனத்திருந்த கறுப்பாயி தேகத்திற் பிறந்தவர் தேவவகுப்பினர் . 


காந்தள் 


406 


காபுரம் 


சாய் , 


காந்தள் கரிய கடலிடத்துச் சூரபன்மா காந்திமதி - 1. சோமசேகர பாண்டியன் 
வைக் கொன்றவனுடைய காந்தட்பூவின் பெண் , உக்கிரகுமார பாண்டியன் தேவி , 
மிகுதியைச் சொல்லியது . ( பு . வெ . ) 

2. பவனவேகன் மனைவி . ( சூளா ) . 
காந்தன் -1 , சிவகணத் தலைவரில் ஒருவன் . 3. துவட்டாவின் குமரி . 

2 , வாணாசான் படைத்தலைவரில் ஒரு 4 மஞ்சுளனைக் காண்க . 
அரசன் . காஞ்சியில் சிவபூஜைசெய்து காந்தினி -1 . சுவல் பகன் தேவி . அக்ரூரன் 
முத்தியடைந்தவன் . 

3. ஒரு சோழன் , இவன் பொருட்டு 2. சுவர்க்கன் றேவி . 
அகத்தியர் கமண்டலத்திருந்த 

காவிரி காபச்யன் 

இவன் பாரியாத்ர கிரியில் 
யைப் பெருகச் செய்தனர் . பரசிராமர் வசித்த வேடன் திருட்டுத்தனத்தால் தாய் 
போருக்கஞ்சி வேறிடத்திருந்தவன் . இவ தந்தையரையும் பெரியோர்களையும் காத்து 
னுக்குக் காந்தமன் எனவும் பெயர் . 

சித்தி பெற்றவன். ( பார - சாந் . ) 
4. சித்திரதன்வனைக் காண்க . 

காபாலன் - விஷ்ணுபடரில் ஒருவன் . 
காந்தாரகன் - இவன் பாஞ்சால அரசனு காபாலி - 1. சிவமூர்த்தியின் திருநாமங்க 
டைய பெரும்படைத் தலைவர்களில் ஒரு 

ளில் ஒன்று , 
வன் ; இவன் பிங்கலகடகராற் போரிற் 2. ஏகாதசருத்திரருள் ஒருவர் . 
கொல்லப்பட்டனன் . ( பெரு, கதை ). 

காபாலிகமதம் - இந்தமதம் , மாயாதத்துவ 
காந்தார நாடு - இதில் இரத்தினபுரமென்று 

ருத்திரர்கள் மதம் . இம்மதத்தவர் ஆன்மா 
ஒரு நகரமுண்டு சிறந்த குதிரைகள் பிறக் நித்திய வியாபக சைதன்னியன் என்பர். 
குந் தேயத்துள் இஃது ஒன்று , ( பெரு . கர்த்திருத்துவமான சமுசார பாவத்தை 
கதை ) . 

விட்டு ஞப்திமாத்ரமா யிருப்பதே மோக்ஷம் 
The Country of Gandhara lies along என்பர் . (தத்துவநிஜா நுபோகசாரம் ) . 
the Kabul river between the Kunar காபிரியமதம் - இவர்கள் சாதாரணமாய்க் 
and the Indus . Its Oapital was purus .. 

காப்பிரியர் எனப்படுவர் . 

இவர்களின் 
hapura now Called Peshawar , 

படைப்புக்கடவுளுக்குக் குவினியாடிக் 

வோசா என்று பெயர் . இவர்கள் பல விக் 
காந்தாரம் - சிந்துநதிக் கருகிலுள்ள ஒரு 

ரகங்களைச் செய்து அநேக தேவாலயங் 
தேசம் . ( மணிமேகலை ) . 

களில் வைத்துப் பூசிப்பர் . சிலர் சூரி 
காந்தான் --1 . ஆரத்தன் குமான் . இவன் 

யன் , சந்திரன் , சிலர் ஆகாசம் , சிலர் நக்ஷத் 
புத்திரன் தருமன் . 

ரங்கள் முதலியவற்றைப் பூசிப்பர் . இவர் 
2. யயாதி குமரன் . 

கள் மேபக் எனும் ஒருவிதமான புழு 
காந்தாரி - காந்தாரதேசத் தாசனாகிய சுப சுபங்களைத் தெரிவிப்பதென்று நினைத்து 
லன் அல்லது சுவே தமகராசன் குமரி . 

அதைக் காப்பாற்றுவர் , ஆடு , மாடுகளைத் 
வசுமதி தேவதை அம்சத்தாற் பிறந்தவள் . 

தேவர்களுக்குப் பலியிடுவர் . இவர்களின் 
திருதராட்டிரன் தேவி , துரியோதனன் 

குருக்கண்மார் 

ஸ்பின் என்று பெயர் 
தாய் . இவள் தன் கணவன் அந்தகன் பெறுவர் . குருக்கண்மார் வயதிலும் ஞா 
என்று கேள்வியுற்றதும் பிறரைப் பா னத்திலும் உயர்ந்தவராயிருப்பர் . குருக் 
ரேன் என்று கண்ணைப் பொற்றகட்டி கண்மார் தங்களிஷ்டத்திற்கும் சாத்திக்கும் 
னால் மூடிக்கொண்ட கற்புடையாள் . குந் 

தக்க அநேக பெண்களை மணந்து கொள் 
தியிடம் பொறாமையடைந்து வயிற்றில் வர் . விபசாரிகளைச் சிரச்சேதஞ் செய் 
கல்லாலிடித்துக்கொண்டு வியாசாருளால் 

வர் . விதவைகள் மறுமணங்கொள்கையில் 
துரியோதனன் - முதலிய நூற்றுவரைப் தங்கள் விரலின் நுனிகளை வெட்டிக்கொள் 
பெற்றவள். பகௌம் காணவந்த காலத் வர் . 
துக் கிருஷ்ணனை நோக்கி என் வமிசத்தை காபிலகாலயூபம் - சிற்ப நூலில் ஒன்று . 
யழித்ததால் உன் வமிசமும் அழிக எனச் 

காபிலம் --கபிலரால் ஏற்படுத்தப்பட்டமதம் . 
சபித்தவள் . 

இது யோகத்தில் மோக்ஷம் என்னும் . 
காந்தி -1. ஏமவன்மன் தேவி . குமார் சிங்க காபில்யன் - பாஞ்சாலதேசத் தாசனாகிய 
"வன்மன் , சுவன்மன் , தேவவன்மன் . 

பரமாசுவன் குமான் . 
2. புலாாமர் தேவியரில் ஒருத்தி . காபுரம் - ஒரு பட்டணம் . ( சூளா ) . 


காப்பவ்யன் 


407 


காமக்கணீப் பசலையார் 


காப்பவ்யன் - ஒரு வேடராசன் குடிகளு வகைச் செய்யுளானும் பலவகைச் செய்யு 
க்கு நற்புத்தி போதித்து நல்வழியடைக் ளானும் உரைவிரவியும் , பாஷைவிரவியும் 
தவன் . 

வரும் . தண்டி ,) 
காப்பிச்செடி - இது வளர்ந்தால் 20-அடி காப்பியாற்றுக் காப்பியனார் களங்காய்க் 
வளரும் . இதை 5 , 6 - அடிகளுக்கு மேல் வள கண்ணி நார்முடிச்சோலைப் பாடிப் பரி 
விடுவதில்லை. இதன் புஷ்பம் பார்வைக்கு சில் பெற்றவர் . ( பதிற்றுப்பத்து ). 
மல்லிகைபோல் காணப்படும் . ஒவ்வொரு காப்புக்குரிய கடவுள் - காப்பாக நூன்முகத் 
பூவிலும் ஒவ்வொரு காயுண்டாகும் . செடி துரைக்கப்படுங் கடவுள் திருமால் . அத் 
கள் 2 , 3 - வருஷம் வளர்ந்தபின் காய்க்கத் திருமால் திருமகளைப் புணாந்தவ னாதலா 
தொடங்கும் . கொட்டை , ஒருபுறம் உருட் லும் கிரீடமும், கடகமும் , மலர்மாலையும் , 
சியாயும் , மறுபுறம் பிளப்புள்ள தாகவுமிருக் குண்டலமும் , உபவீதமும் , கௌத்துவா 
கும் . செடிகளைக் குலுக்கின் பழம் உதிரும் . பரணமுமாகிய இவற்றை யணியும் இறை 
உதிர்ந்த பழங்களை யுருளை களால் உருட்டி வனாதலாலும் , படைப்புக் கடவுளாகிய 
மேல்தோல் போக்கிக் கொட்டை யெடுப் பிரமன் தாதை ஆதலாலும் நூன்முகத் 
பார்கள் . கொட்டையை வருத்துக் கஷா துக் கூறுதற் குரியவனாமென்று கூறுவர். 
யஞ் செய்வார்கள் . இவை , உஷ்ணதேசங் எல்லா இடையூறுகளை நீக்கும் கடவுளாத 
களில் பயிராகும் . அரேபியாவில் முத 

லின் விநாயகரையும் காப்புக் கடவுள் 
லில் பயிரிடப்பட்டன . இப்போது இந்தி 

என்பர் . 
யாவில் , நீலகிரி , சேர்வராயன் மலை , பழனி காப்புநாண் அதாவது ரக்ஷாபந்தனம் , 
மலைச்சாரல் , மைசூர் , விலோன் முதலிய அல்லது பிரதி ஸாபந்தனம் , கங்கணம் , 
பல இடங்களில் பயிரிடப்படுகின்றன , இது உற்சவம் , பிரதிஷ்டை, அஷ்டபக் 
காப்பியக்குடி - 1. இது ஒரு குடிப் பெயர் . தனக்ரியை, தீக்ஷை , புரோக்ஷணகார்யம் , 
இக் குடிப் பெயர் முற்காலத்தே யிருந்த ஸ்நபனகார்யங்கள் , அந்யமான மங்கள கார் 
தென்பதற்குக் காப்பியத் தொல்குடிகவின் யங்களிலும், மேற்கூறிய பந்தனங் கட்டப் 
பெற வளர்ந்து என்பதால் இது ஓர் குடிப் 

படும். இக் கங்கணம் மந்திர பூர்வகமாய்த் 
பெயரென அறியலாம் . இக் குடியிற் திக்காகாதிகளையும் வேறு தேவர்களையும் 
பிறந்தார் , வெள்ளூர் காப்பியனார் பல்காப் பூசித்துத் தூபதீபங் கொடுத்துப் புருஷர்க 
பியனார், முதலியோர் . இது ஓர் ஊரின் ளுக்குத் தக்ஷிணஹஸ்தத்திலும் , ஸ்திரிக 
பெயர் என்பர் . 

ளுக்கு வாமஹஸ்தத்திலும் கட்டுவது . 
2. சோழநாட்டிறுள்ள ஒரூர் , சீர்காழிக் ( ஸ்ரீ - காரணம் . ) 
கருகிலுள்ளது , தேவந்தியின் கணவனாகிய காமகலை - ஒரு தாசி . இவள் காசி சென்று 
சாத்த னிவ்வூரில் வளர்ந்தவன் . (சிலப் கங்காஸ்நானஞ் செய்து தம் நாட்டாசன் 
பதிகாரம் . ) 

வீரசேனனுக்குக் காசிமான்மியங்கூறி முத் 
காப்பியஞ்சேந்தனார் இவரது இயற் தியடைந்தவள் . ( காசிரகசியம் ). 
பெயர் சேந்தெனென்பதே ஏதேனும் காப்பி காமக்கணிப் பசலையார்- இவர் மதுரைக் 
யஞ் செய்ததனால் இவ்வடைமொழி கொடு காமக்கணி நப்பசலையா ரெனவுங் கூறப் 
க்கப் பெற்றாரோ அன்றேல் காப்பியம் படுவர் . பெயர்க்காரணத்தாற் பெண்பாலா 
என்பது இவருடைய ஊர் தானோ தெரிய ரென்பது தெளிவு ; காமக்கணி காமாக்ஷி 
வில்லை . காப்பியன் மகனாகிய சேந்தனா 

என்றும் வடசொல்லின் மொழிபெயர்ப்பு 
சென்றும் கொள்ளலாம் . இவர் பாலைத் சங்கத்தார் வடசொற்களை அவற்றிற்கு 
திணையைச் சிறப்பித்துப் பாடியுள்ளார். நேராகிய தமிழ்மொழியாலே கூறுதல் 
தலைமகன் வருவதற்குரிய பல்லி சொல்லு வழக்காக வுடையவர்கள் நக்கீரனார் திருமு 
தல் முதலாய நிமித்தங்கள் பலவற்றைச் ருகாற்றுப் படையுள் ஜம்புநதியிற் பிறந்த 
சோ விரித்துக் கூறியுள்ளார் . இவர் மையால் ஜாம்புநதமெனப் பெயர் பெற்ற 
பாடியது நற் . உசக -ம் பாட்டு . 

தங்கத்தினை அப்பெயராற்கூருது " நாவ 

லொடு பெயரிய பொலம் 11 
காப்பியம் - பெருங்காப்பியத்திற்குக் கூறிய 

என்றார் . 
அறம் , பொருள் , இன்பம் , வீடென்னும் இதனை நோக்கியறிக ( மகளிர்க்குண்டா 
நான்கனுள் ஒன்றும் பலவுங் குறைந்து கும் பசலையைப் பாராட்டிப் பாடினமை 
வருவது . இருகைக் காப்பியங்களும் ஒரு யின் இவர் பசலையாரெனப் பட்டார்போ 


காமக்கிழத்தியர் 


408 


காமலக்ஷணம் 


லும் , அத்தகைய பாடல் இவர்பாடியது யம் இவைகளில் 

விருப்பு , வீணான அலைச் 
கிடைத்திலது ) இவர் பாலைமுல்லை வளங் சல் , ஆக பத்து , 
களைச் சிறப்பித்துப்பாடியுள்ளார் . தலைவர் காமந்கன்- ஒரு ரிஷி . அரிட்டநாமன் என் 
காள் நிலையில்லாத பொருள் காரணமாக னும் அரசனுடன் தர்மசம்வாதம் செய்த 
நுங்காதலியரைக் கைவிடா திருங்கோளெ வன் . ( பார சாங். ) 
ன்று குயில்கூவா நிற்கும் என்று இளவே காமந்தன் சோமகாந்தனைக் காண்க. 
னிலை வருணிக்கிறார் நற் - உக இவர்பா காமபாலன் - பலராமன் , 
டியனவாக மேற்காட்டிய பாடலொன் காமபீடம் - மோக்ஷ முதலியவற்றை எண் 
றும், அகத்திலொன்று மாக இரண்டு பாட ணித் தவமியற்றுவோர்க்கு இஷ்டசித்தி 
ல்கள் கிடைத்திருக்கின்றன . 

யருளுவதா லிப்பெயர் பெற்ற காஞ்சிமா 
காமக்கிழத்தியர் - இவர் பலர்க்கு முரிய 

நகரம் . 
என்றி யொருவர்க்கே யுரிமைபூண்டு வரும் காமயோனி மண்டலம் - சத்தி பீடங்களி 
குலப்பரத்தையர் மகளிராய்க் காமங்கார 

லொன்று . 
ணமாகத் தலைமகனால் வரைந்து கொள் காமாதன் - சைலாதன் குமான் , இவன் 
ளப்பட்டவர்கள் . ( அகம் . ) 

குமரன் மகாரதன் . 
காமக்கிழவமகருஷி கோதான்- திருக்காஞ் காமருபம் - ஆரியாவர்த்தத்திற்குத் தென் 
சியில் உமையம்மை தவஞ்செய்த காலத்து 

கிழக்கிலிருக்கும் தேசம் . 
வேண்டிய உதவி அருள் பெற்றவன் , காமலக்ஷணம் - இது , பதுமினி, சித்தினி, 
இவன் வணிகன் . 

சங்கினி, அத்தினி முதலிய சாதிப் பெண் 

களின் குணமறிந்து உத்தமனாகிய புருஷன் 
காமஞ்சேர் தளத்தார் - இவர் கடைச்சங்க 
காலத்தவர் . இவர் தலைவரைப் பிரிந்த 

புணர்வது . கூடுமிடத்து லதாவேஷ்டிதம் 
தலைவிவருந்து தலின் ஆற்றாமை கூறு த 

( கொடி போலச் சுற்றித் தழுவல் . ) விரு 
லின் இவர் பெண் பாலாரா யிருத்தல் 

ஷாதிருடாலிங்கனம் ( மரத்தைப் போல் 
கூடுமென எண்ணப்படுகிறது . இவரது 

ஏறித்தழுவுதல் . ) திலதண்டுலா லிங்கனம் 
நாடு முதலிய தெரியவில்லை . " நோமென் 

( எள்ளும் அரிசியும் போலக் கலந்து தழு 
னெஞ்சே நோமென்னெஞ்சே ” யென 

வல் . ) r ர நீராலிங்கனம் (பாலு நீரும் 
பிரிவிடையாற்றுந் தோழிக்குத் தலைவி 

போல ஒன்றுபடத் தழுவல் . ) ஊருப்பிர 

கூடாலிங்கனம் (தொடையால் நெருக்கித் 
கூறுவதாகக் குறுந்தொகையில் பாடியுள் 
ளார் . (குறு - ச . ) 

தழுவல் . ) சகனோப சிலேஷாலிங்கனம் , 

( சேரத் தழுவல் . ) ஸ்தனாலிங்கனம் (கொங் 
காமதகனழரீத்தி - மன்மதனை எரித்த திரு 

கைகள் அழுந்தத் தழுவல் . ) லலாடிகாலிங் 

கனம் ( நெற்றி பொருந்தத் தழுவல் . ) ஆக 
காமதேது - அமிர்த மதனகாலத்துப் பிற 

எட்டு வித ஆலிங்கனங்கங்களையும் , கண் , 
ந்தபசு , இதை இருடிகள் விரும்பிக்கொண் 

கபோலம் , தனம் , நெற்றி , கைம்மூலம் , 
டனர் . இது வேண்டியவற்றைக் கொடுக் 

நிதம்பம் வாயினிதழ் , உந்தி என்னும் 
கும் வலியுள்ளது . 

எட்டுவித இடங்களின் சும்பனங்களையும் , 
காமதை ஒரு அரசன் தேவி . இவள் 

நகக்குறிகளையும் , தந்தக்குறிகளையும் , சங் 
துர்ப்புத்தி என்பவனைக் களவிற் புணர்ந்து கோசம் , பக்கத்தம் , பிரசுரிதம் , முஷ்டி 
நீங்கி வசுமதி என்பவனைப் புணர்ந்து ஒரு என்னும் தாடனங்களையும் , உத்தானிதம் , 
குமானைப்பெற்று வசுமதி யிறக்க மீண்டும் 

திரியக்கு , ஆசிதகம், ஸ்திதம் , ஆன்மிதம் 
துர்ப்புத்தியைப் புணர்ந்து கப்பலேறிச் முதலிய கரணங்களால் கிராமியம் , நாகரம் , 
சென்று கப்பல் கவிழ்ந்திறந்தனள் . 

உற்புல்லி தம் , சிரும்பிதம் , இந்திராணிகம் , 
தை பெற்ற குமரனை வசுமதியின் தேவி உத்தானசம்புடம் , பாற்சம்புடம் , ஊருபீடி 
வளர்த்துச் சங்கான் எனப் பெயரிட்டழை தம் , வேஷ்டிதம் , பாடவம் , உற்புக்கின 

னம் , 
த்த புண்ணியத்தால் நற்கதி யடைந்தனள். பணிபாஷம் , உரபூஷணம் , மத்திரிபீடி 
காமத்தாலுண்டான பத்துத் துக்கங்கள் தம் , மதனசிரும்பிதம் , ஊருத்துவ நிபீடி 
வேட்டையாடல் , சூதாடல் , பகலிற்றூங் தம், வேணுவிதாரிகம் , சூலசிதம் , கர்க்க 
கல் , வம்பளத்தல் , பெண்ணாசையுள்ளவ டம், பிரேங்கா , பத்மாசனம் , அர்த்தபத் 
னாதல் , குடித்தல் , பாட்டு , கூத்து , வாத் மாசனம் , சமயனம் , கூர்மம் , பரிவர்த்த 


காம 


காமக்கண்ணி 


509 


காம்போசம் 


விளக்கு . 


னம், அதிபீடிதம் , கடிபீடிதம் , சமுற்கம் , 

சியாலும் உண்டாவது. இது , ஊதுகா 
விபரிவர்த்தனம் , யுக்மபதகரணம் , விதர்ச் மாலை , வறட்காமாலை , வாதகாமாலை , பித்த 
சிதம் , மர்க்கடம் , சாநுகூர்ப்பரம் , அரிவிக் காமாலை , சிலேஷ்மகாமாலை , வாதசிலேஷ் 
கிரமம், துவிதலம் , அவலம்பிதம் , பசுகர மகாமாலை , பித்தசிலேஷ்மகாமாலை , திரி 
ணம், வியாக்கிரமம் , சித்திரம் , சங்காடகம் தோஷகாமாலை , மஞ்சட்காமாலை , அழகு 
முதலிய ( ச 0 ) வகைப்பட்ட கரணங்களை காமாலை , செங்கமலக்காமாலை , கும்பகாமா 
யும் நடத்தி யின் புற்று , இல்லறத்துணைவி லை , குன்மகாமாலை , எனப் பதின்மூன்று 
யுடன் சுவர்க்கமடைவது . 

விதம் . இது நுரைச்சீரகக் கண்டு , கீழ்க் 
காமக்கண்ணி காமாக்ஷி . 

காய் நெல்லித் தயிலம் முதலிய கொடுக்கக் 
காமந்கன்- ஒரு ருஷி ஆங்கரிஷ்டனுக்குத் குணமாம் . 

தர்மம் உபதேசித்தவன் . ( பா - சாந்தி ) காமாள் பதினோராம் மன்வந்தரத்துத் 
காமன் - 1. தருமனுக்குச் சிரத்தையிடம் தேவர் . 
உதித்த குமரன் . பாரி ரதி . 

காமாக்ஷி - சத்தி பீடங்களில் ஒன்றாகிய 
2. பிரசாபதியின் படை வீரரில் ஒரு திருக்காஞ்சியில் எழுந்தருளிய சிவசத்தி . 
வன் . ( சூளா .) விஷ்ணுவின் குமாரன் . இவள் திரிமூர்த்திகளையும் மூன்று நேத் 
காமன் கோட்டம் - மன்மதனுடைய கோ 

திரங்களில் பெற்றவள் என்பது சாத்தி 
யில் இராசகிரியத்தின் புறநகரத்திலுள்ள மகாத்மியம் , 
தொரு சோலையில் இவ்வாலயம் இருந்தது . காமாக்ஷிவிளக்கு - கல்யாண முதலிய சுப 
இதில் தலைவன் தலைவிகள் இருத்தற்குரிய நாட்களில் கஜலக்ஷ்மி காமாக்ஷி யமைத்த 
மணவறை முதலியன இருந்தன. இராச 
கிரியத்தில் இத்தெய்வத்திற்கு விழவு காமாந்தகன் - சிவன் , 

, 
நடந்த தென்றும் அதன் காலவரை காமிகம் - சிவாகமத்துள் ஒன்று . ஆகமம் 
எழுநாளென்றும் நகரத்தார் இத்தெய் 

சாண்க . 
வத்தைத் தரிசித்தற்கு இங்கே வருவதுண் காமியகம்- காண்டவ பிரஸ்தத்திற்கு மேற் 
டென்றுந் தெரிகின்றது . கண்டோர்க்கு 

கே மறு தன்வசு யென்னப்பட்ட புண்ணி 
இன்பமளிக்குந் தோட்ட முதலியன இ யவனம் . 
கோட்டத்தைச்சூழ்ந்திருந்தன. உதயணன் காமியவனம் - பாண்டவர் அரணியவாசத் 
பதுமாவதியை முதலிற் கண்டு களித்தது திற்றங்கிய இடம் , 
இக்கோட்டத்தின் வாயிலிலே தான். தம்மு காமியாகனம் - இது சற்புத்திரர் செல்வம் 
டைய எண்ணம் பலிக்க வேண்டுமென்று 

முதலியவற்றை விரும்பி நல்லோர்க்கு 
தலைவன் தலைவிகள் தனித்தனி இதிலிருந் 

உதவுதல் . 
து தானஞ் செய்வதுண்டு . ( பெ - கதை ) 

காமினிகள் - ஒருவகைப் பாதாள கன்னியர் 
காமாட்டி - தச்சன் , மண்ணாற் சுவர் வைப் 

சுபலன் முகத் துதித்தவர் . சகல சாதியி 
போன் , கொல்லன் . 

லும் விபசாரம் செய்பவர் . 
காமாரி - தாரகாசுரனால் வருந்திய தேவர் 
யோகத்திருந்த சிவமூர்த்தியிடம் மன் காழகன் - பிரசாபதியின் படைவீரர்களுள் 

ஒருவன் . 
மதனை ஏவினர் . மன்மதன் சிவமூர்த்திமீது 

மணித்வீபத் 
காமத்தை யுண்டாக்கும் பாணத்தை ஏவி காமேசீவான் , காமேச்வரி - . 

தில் சிந்தாமணி மண்டபத்தில் சக்ராலயத் 
னன் . அதனால் சிவமூர்த்தி கோபித்து நெற் 
றிக்கண்ணை விழிக்க மன்மதன் எரிந்த 

தில் வீற்றிருக்கும் சிவசத்தியர் . 
னன் . பின்பு இரதிதேவி வேண்டச் சிவ காம்பன் - ஒரு வாநரசேனாபதி . 
மூர்த்தி அவளுக்கு உருவாயும் மற்றவர் காம்பிலி - துருபதனது ராசதானி. பஞ்சால 

தேசத்தின் ஒரு பாகம் . 
க்கு அருவாயும் இருக்க அருள் புரிந்தனர் . 
இந்த மன்மதனை யெரித்த திருவுருவே காம்பில்லியம் - தட்சணபாஞ்சலத்திலுள்ள 
காமாரி யெனப்படும் , 

ஒரு நகரம் , அரசன் துருபதன் . 
காமாலைரோகம் - இது நரம்புகளை அது காம்பில்யன் அரம்மியாச்வன் குமரன் . 
சரித்த பித்தம் ரத்தமாமிசத்தைத் தகிக்க காம்போசம்- பரதகண்டத்திற்குக் கிழக்கி 
உண்டாவது . பாண்டுரோக முதிர்ச்சியில் லிருக்கும் தேசம் . இத்தேசாதிபதி அருச் 
பித்த வஸ்துக்களைப் புசிப்பதாலும் புணர்ச் சுகனிடம் சண்டை செய் திறந்தான் . 

52 


காம்போஜம் 


410 


காரபிமதம் 


காம்போஜம் - நிஷதபர்வத்திற்குத் தெற் காயை - தக்ஷன் பெண் , தருமன் றேவி . 
கில் உள்ள தேசம் . அஸ்வஸ்தானம் குதி காய்சினவழதி - முதற்சங்கமிருத்திய பாண் 
ரைகளிருக்குமிடம் . இதற்கு அரசன் சுத டியன் . இவனை உக்கிரபாண்டியன் என் 
ட்சணன் ( Afghanistan ) The name has பர். 
been derived from Aswasthan , the காய்தான்ய வகை - துவரை , உளுந்து , 
plade of horse . 

கடலை , மொச்சை , வெண்மொச்சை , சரா 
காம்போதிராசன் - பாரதயுத்தத்தில் சீகட மணி , கருங்காராமணி , பனிப்பயறு , பச்சை 
னுடன் யுத்தஞ்செய்தவன் . 

ப்பயறு , தட்டைப்பயறு , வெண்பயறு கரு 
காம்போதியார்- இவர் கடைச்சங்க மரு ம்பயறு , கொள்ளு , எள்ளு, பட்டாணி 

விய புலவர்களில் ஒருவர் ( குறு ... அச . ) முதலிய (பதார் ) 
காயங்கரை --ஒரு நதி , இதன் கரையில் கார உப்புக்கள் - வெங்காரம் , சீனக்காரம் , 
பிரமதருமன் எனும் புத்தமுனி தவஞ் சௌகாரம் , அப்பளகாரம் நவாக்ஷாரம் , 
செய்து கொண்டிருந் தனன் . அத்திபதி யவாக்ஷாரம் , சத்திஷாரம் , தும்பக்ஷாரம் , 
யெனும் அரசன் அவந்திக்குச் செல்லும் உமிலி க்ஷாரம் முதலிய . 
பொழுது இதன் கரையில் தங்கினன் , காரசர் -- ஓர் இருடி , காஞ்சியில் திருமால் 
( மணிமேகலை ) . 

ருள் பெற்றவர் . 
காயசண்டிகை - வித்தியா தரமங்கை , காஞ் காரகர்கள் - சூரியன் - பிதுர்க்காரகன் சந் 
சனன் தேவி . இவள் தன் கணவனுடன் திரன் - மாதுர்க்காரகன் , செவ்வாய் - சகோ 
பொதியமலையின் வளங்காணச் சென்று 

தரகாரகன் , புதன் - வித்தியாகாரகன் , 
அங்கு விருச்சிகரெனும் முனிவர்பொரு குரு - புத்திரகாரகன் , சுக்ரன் - களத்திர 
ட்டுப் பன்னிரண்டு வருஷத்திற்கொரு காரகன் , சரி - ஆயுஷ்காரகன் , இராகு - 
முறை பழுத்து அவர் பசியைப் பன்னி 

ஞானகாரகன் , கேது - மாரககாரகன் . 
ரண்டு வருடம் வரையிற் போக்கவல்ல காரசாரப் பிறப்பு- ( 10 ) சூடன் , சீனம் , 
நாவற்கனியைக் காலாற் சிதைத்து அந்த பூநீறு , வளையலுப்பு , பச்சைகர்ப்பூரம் , 
இருடி தந்த சாபத்தால் யானைத் தீயென் கல்லுப்பு , கறியுப்பு , பொன்னம்பர் , மீனம் 
னும் பசிநோயால் வருந்தி மணிமேகலை பர் , கடல் நுரை முதலிய . ( போகர் .) 
தந்த உணவால் பசிநீங்கித் தன்னகாஞ்செ காரணமாலையணி - அஃதாவது பின்பின் 
ல்லுகையில் விந்தமலை காக்கும் விந்தாகடி னாக வருவனவற்றிற்கு முன் முன்னாக 
கையா லிழுக்கப்பட்டு அவள் வயிற்றி வருவனவற்றைக் காரணங்களாகவேனுங் 
லடங்கியவள் . (மணிமேகலை ). 

காரியங்களாக வேனுஞ் சொல்லுதல் இத 
காயத்திரி -1 . காலை மத்தியானம் மாலை முத னை வட நூலார் 

என்பர் . 
விய காலங்களில் சைவ வைணவ ஸ்மார்த் ( குவல ) 
தர்களால் அந்த அந்தச் சந்தியா ரூபங்க காரணவாராய்ச்சியணி -- அஃதாவது குறை 
ளாகத் தியானிக்கப்பட்ட தேவதா மந்திர வில்லாத காரண மிருந்துங் காரியம் பிற 
சுவரூபம் . ( பிரமன் தேவியரில் ஒருத்தி) வாமையைச் சொல்லு தலாம் . இதனை வட 

2. ஒருமுறை பிரமன் வேள்விபுரியத் நூலார் விசேஷோக்தி யலங்காரமென்பர் . 
தொடங்குகையில் சரஸ்வதி வரத் தாமதித் காரணம் - பிறிதொன் றற்காகாமல் நியத 
தனள் . அந்தக் காலத்தில் முனிவரும் தே மாய்க் காரியத்திற்கு முன்னிற்பது . 
வரும் ஒரு பசுவை நிருமித்து அப்பசுவின் காரணர் - ஒர் இருடி , 

. 
வயிற்றிலிருந்து அவ்விடமிருந்த இடப் காபண்டன் தெய்வீக அரசனைக் காண்க . 
பெண்ணை வருவித்து அவளுக்குக் காயத் புரையூர் மலையாண்டவன் . 
திரி என்ற பெயரிட்டுப் பிரமனுக்கு யாக காரபசனம் - ஒரு தீர்த்தம் ஸாஸ்வதிந்தி 
தேவி யாக்கினர் . 

தீரத்துள்ளது . 
காயத்திரிபீடம் - சத்திபீடங்களி லொன்று , கானபிமதம் - இத்தேசத்தவர்கள் , நல்ல ஆவி 
காயலான் - காயல்பட்டணத்து மகம்மதியன் யும் , தீய ஆவியும் இருக்கின்ற தெனவும் , 
காயாரோகணம் - இது சிவமூர்த்தி சர்வசங் நல்ல ஆவியைச் செமின் எனவும் , தீய ஆவி 
காரகாலத்தில் பிரமவிஷ்ணுருத்ராதி சம யை மாபோய என்றும் கூறுவர் . ஒவ் 
ஸ்த தேவமானுஷாதி சராசரங்களைத் தம் வொருவரிடத்தும் தீய ஆவியிருக்கிற 
மில் ஒடுக்கின தானங்களாம் . (காஞ்சி - பு .) தென்றும் , லூகோ எனும் ஆதிமனுவு 


காரணமாலா 


காரளன் 


411 


காரிசை 


னால் எல்லாச் சீவர்களும் உண்டாயினர் ப் , பல்லான் கிழவரின் " ( நற் - உகக ) இவன் 
எனவும் , அந்த லூகோ சுவர்க்கமடைந் அரசாளுநாளில் ஆரியர் பெரும் படை 
தனன் எனவும் , சுவர்க்கம் சிருட்டிக்கப் யோடு வடக்கிலிருந்து தமிழ்நாடு புகுந்து 
பட்ட தன் றெனவும் கூறுவர் . பின்னும் திருக்கோவலூரை முற்றினார் . அது கண்ட 
சிமென எனும் ஆவியைத் தேவர்களில் காரி அஞ்சாது எதிர்த்துப் போர்செய்ய 
உயர்ந்தவனென்று எண்ணிப் பெரிய விக் அவர் ஆற்றாராய்ப் பின்வாங்கி ஓடலாயி 
ரகம் செய்து பூசிப்பர் . மாபோயி எனுந் னார் " ஆரியர் துவன்றிய பேரிசைமுள் 
தேவதை துஷ்டதேவதை யாகையால் ளூர்ப் , பலருடன் கழித்த வொள்வாண்ம 
சிறு விக்ரகமாகச் செய்து பூசிப்பர் . இவர் லையன, தொருவேற்கோடியாங்கு ( நற் 
களின் குருக்கண்மார் போயல் எனப்படு கஎ 0 ) இவ்வாறு இவன் வெற்றிமேன்மே 
வர் . குருமார் ரொட்டியும் நீருமுண்டு சிறு லெய் தக்கண்ட தகர்ே அதிகமா னெடுமா 
குடிசைகளில் வசிப்பர் . இவர்கள் , ஒவ் னஞ்சி படையொடு வந்து கோவலூரை 
வொரு தேகத்திலும் அநேக ஆத்மாக்கள் முற்றிக் காரியைத் தோற்கச் செய்து ஓட் 
இருக்கின்றன என்றும் , அந்த ஆத்மாக் டிவிட்டு இவனது நாட்டினைக் கைப்பற்றிக் 
கள் செய்த புண்ணிய பாபங்களைத் தாமே கொண்டான் . தோற்றோடிய காரிபெருஞ் 
மறு பிறவியில் அனுபவிப்பர் என்றும் சேரலிரும் பொறையை யடைந்து அவன் 
கூறுவர் . 

கருத்துப்படி கொல்லிமலையை யாண்ட 
பாரளன் - 1. சூரபத்மன் படைத்தலைவரில் வல்வில் லோரியைப் போரிலே கொன்று 
ஒருவன் . 

அவ்வோரியினது நாட்டைச் சேரலனுக் 
2. இவன் காட்டெருமை யுருக்கொ குக் கொடுத்துவிட்டு அவனை அஞ்சிமேற் 
ண்ட விகாரனுடன் கூடித் தான் காட்டுப் படை யெடுக்குமாறு செய்வித்தான் . சே 
பன்றி யுருக்கொண்டு விநாயகரிடம் வந்து சன் தகைேர முற்றி அஞ்சியைக் கொன்று 
இறந்தவன் . 

போக்கி அவன் கைப்பற்றியிருந்த கோவ 
காராக்கிருகக்குகை திருப்பரங்குன்றத்தி லூர் நாட்டைக் காரியிடம் கொடுத்தனன் 
லுள்ள குகைகளுள் ஒன்று ; இது நக்கீர அவன் அதனைப் பெற்று முன்போல ஆண் 
ரைப் 

பூதம் சிறைவைத்த இடமாம் . டிருந்தனன் . நற்றிணையில் இக்காரியைப் 
(திருவிளை ) 

பாடியவர் , கபிலரும் பரணரும் க 00 ,கஎ , 
காரி -1. இவர் திருக்குருகூரிலிருந்த வேளா உக்க , 20 . 
ளர் . இவர்க்குக் காரிமுதலியார் என்று 2. இவர் பழயனூரிலிருந்த ஒருவள் 
பேர் . இவர் நம்மாழ்வாருக்குத் தந்தை ளல் , இவர் தாம் வறுமையடைந்த காலத் 
யார் . இவர் தேவி உடையநங்கை ; இவர் துத் தம்மிடம் வந்த ஒளவையாரை உபசரி 
தந்தை போர்க்காரியார் . 

த்துத் தமக்கிருந்த அன்னத்தை ஒளவை 
2. இவன் மலையமான் திருமுடிக்காரி யாருக்கிட்டுத் தமக்குச் சீவனாதாரமாயிரு 
எனவும் கூறப்படுவன் . மலையமானாடாகிய ந்த களை கட்டையும் ஔவையார்க்குத் தந் 
திருக்கோவலூர்பக்கத்தை அரசாண்டவன் . தவர் . ஒளவையார் “ பாரிபரித்த பரியும் 
கடையெழுவள்ளல்களி லொருவன் . சோ பழையனூர் , காரிகொடுத்த களைகட்டும் 
சோழ பாண்டியர்களுக்குப் படைத்துணை சேரமான் , வாராயென வழைத்த வாய் 
யாயிருப்பவன் . புலவர்க்குப் பலவாகப் மையு மிம்மூன்றும் , நீலச் சிற்றாடைக்கு 
பரிசுகொடுத்து ஆதரிப்பவன் . புலவர்க்குத் சேர் ” எனப் பாடப்பெற்றவர் . 
தேர்கொடுத்தலானே தேர்வண்மலையனெ 3. ஒரு வள்ளல் பிறப்பால் இடையர் 
னப்படுபவன் ( நற் - க 00) முள்ளூர்மலையை என்பர் . மலைநாட்டுத் திருக்கோவலூரை 
யுடைமையின் " முள்ளூர் மன்னன் கழ யும் , முள்ளூர் மலையையுமுடையார் . ( கோ 
றொடிக்காரி " எனவுங் கூறப்படுவன் . கபி குல சதகம் ) . 
லராலும் , பரணராலும் , மாறோக்கத்து நப்ப காரிகிழார் - பாண்டியன் பல்யாகசாலை முது 
சலையாராலும் பாடப்பெற்றவன் . விற்போ குடுமிப் பெருவழுதியைப் பாடியவர் . 
ரால் வென்று நிரை கவர்பவன் பல்லா வேளாளர் . இவருக்குக் கானட்டனார் என 
நெடுநிரைவில்லினொய்யும் , தேர்வண்மலை 

வும் பெயர் . ( புற - நா .) 
யான் " ( நற் -க 00 ) “ மாயிருமுள்ளூர் மன் காரிகை - அமுதசாகரர் இயற்றிய யாப்பில 
னன்மாவூாந் , தெல்லித்தரீ இயவினநிரை க்கணம் . 

இது நாற்பத்தினான்கு கட்ட 


காரிக்கண்ணனார் 


412 


காருவாரன் 


பகைவன. 


ளைக் கலித்துறைகொண்டு உறுப்பு , செய் காரியாறு -1. ஒரு நதி (மணிமேகலை ) நெ 
யுள் , ஒழிபு என்னும் மூன்று இயல்களால் டுங்கிள்ளி யென்னும் சோழ னிறந்த 
ஆனது . 

இடம் , 
காரிக்கண்ணனார் - இவர் கடைச்சங்க மரு காரியாற்றுத் துஞ்சிய நெடுங்கிள்ளி - சோழ 
விய புலவர்களுள் ஒருவர் . காவிரிப்பூம் பரம்பரையைச் சேர்ந்தவன் . கோவூர் 
பட்டினத்துக் காரிக்கண்ணனார் என்பா கிழாரால் பாடப்பெற்றவன் . இவனிருந் 
ரும் இவரே. இவர் வணிகர் மரபினர் .. 

தது உறையூர் . சோழன் நலங்கிள்ளிக்குப் 
" கழைமாய் காவிரி கடன்மண்டு பெருந் 

இவன் பெயர் நெடுங்கிள்ளி 
துறை " எனத் தம்மூரைச் சிறப்பித்தலின் எனவும் வழங்கும் ( புற - நா .) 
இவர் 

அக் காவிரிப்பூம் பட்டினத்தார் காரியார், நாரியார் - மதுரையில் பாண்டிய 
என்றே கூறலாம் . இவர் பாண்டியன் னிடம் பரிசுபெற நினைத்துவந்த தமிழ்ப் 
இலவந்திகைத் துஞ்சிய நன்மாறனது புலவர்கள் இருவர் . இவர்களிருவரும் தம் 
வெற்றியைச் சிறப்பித்துக் 

கூறினர் . நாடுவிட்டு மதுரைக் கடுத்து வந்த காட் 
( புற - டு ) ஒருகால் சேரலன் சேநாபதி டில் வழி தடுமாறுகையில் சொக்கேசர் ஓர் 
பிட்டங்கொற்றனிடஞ் சென்று அவனைப் இடையர்போல் வந்து இவர்களைத் தம்மை 
புகழ்ந்து பரிசு பெற்றனர் . ( புற - கஈக ) ப்பாட இரந்து , அவர்கள் கூறிய பாடல் 
சோழன் பெருந்திருமாவளவனும் , பாண்டி களைக் கேட்டு , பாண்டியர் புகழ் அரியதென 
யன் பெருவழுதியும் ஒருசேர இருந்தாரை வழிகாட்டி மறையப் புலவர்கள் கடவு 
உடனிலையா வாழ்த்தினர் . 

வாழ்த்தினர் . புற - ருஎ ) ளென்றறிந்து சன்னதியடைந்து சொக் 
ஆஅய் அண்டிரனைப் பாராட்டிக் கூறினர். கரைப் பாடிக் களித்தனர் . இச் சிவாவச 
( நற் - உங எ ) பிரிந்த காதலனைக் கருதி ரத்தைச் சுந்தரக்கோ னென்பர் இடையர் . 
வருந்தினாயு மில்லையேயென்று தலைவி காரிரத்னகவிராயர்- இவர் திருநெல்வேலி 
யைத் தோழி கடிந்து கூறுவதாக உரை ஜில்லா ஆழ்வார் திருநகரியை யடுத்த 
மாறுபடப் பாடியுள்ளார் . இவர் பாடியன பேறையூரில் சற்றேறக்குறைய ( 300 ) 
வாக நற்றிணையில் (க) குறுந்தொகையில் வருடங்களுக்கு முன்னிருந்த வைணவர் . 
( க ) அகத்தில் ( உ ) புறத்தில் (ரு) வள்ளு மாறனலங்காரவுரை , பரிமேலழகர் நுண் 
வர் மாலையில் ( க) ஆக பாடல்கள் ( ய ) பொருண்மாலை முதலிய செய்தவர் . 

காரீரியாயஜனம் மழையை விரும்பினவர் 
காரிநாயனார் - திருக்கடவூரில் வேதியர்குல கள் செய்யும் காமிய இஷ்டி . ( பரா- மா 
த்திற் பிறந்து தமிழில் நூல்கள் செய்து காருகபத்யம் - இது ஒரு அக்னி . கிருஹங் 
தமிழ் நாட்டரசர்களுக்கு அதை விளக்கிப் களுக்குப் பதியாயிருப்பது , இது பிரம்மா 
பொருள் பெற்றுச் சிவாலயத் திருப்பணி வாகிறது . இது அவரிடத்தில் உண்டா 
கள் செய்து சிவநேசமுள்ளவராய் முத்தி 

இது ப்ருத்வி , பிருத்வி வட்டமாத 
பெற்றவர் ( பெ - புராணம் .) 

லால் இது வட்டவடிவுள்ளது . 
காரியசமை - வாதியாற் கூறப்பட்ட ஏது காருட்புராணம் 

காருட்புராணம் - இது ஆறாயிரம் கிரந்த 
விற்கு அந்நிய காரியத்தினாற் சம்பவித் முள்ளது . உலகசிருட்டி , விரத விவர 
தலைக் கூறல் . 

ணம் , சமாச்ரயணம் , சோதிடம் , இரத்தி 
காரியத்தன்மை பிறிதொன்றற் காகாது னபரீக்ஷை , ஒளஷதசிகிச்சை , சாமுத்திரி 

நியதமாய்ப் பின் நிற்பதன் தன்மை . காலக்ஷணம் , புண்யக்ஷேத்திரம் முதலிய 
காரியாசான் - மாக்காயனார் மாணாக்கர் . சிறு வற்றைப்பற்றி விவரிக்கும் . 
பஞ்சமூலம் இயற்றியவர் . இவர் காப்புச் காருண்யபாண்டியன் - கற்பூரபாண்டியனு 
செய்யுளால் சைநர் எனத் தெரிகிறது . க்குக் குமரன் . 
காரியார் -1 . இவர் பாண்டிநாட்டில் கொற் காருபயம் - ஒரு பட்டணம் , இதை ஒரு 
கையெனும் பதியில் புத்தன் என்பவனுக் கொடுங்கோலரசன் ஆண்டிருந்தனன் . 
குப் புத்திரராய்ப் பிறந்து புராரி நாயனார் இதை இவனிடமிருந்து இலக்ஷமணர் 
வேண்டுகோளால் கணக்கதிகாரம் இயற் நீக்கித் தம் புத்திரருக் களித்தனர். 
றினவர் . 

காருவாரன் நிஷாதனுக்கு விதேகஜாதி 
2. அநபாயச் சோழன் காலத்திலிருந்த ஸ்திரீயிடம் பிறந்தவன் . இவனுக்குத் 

தோல்வேலை ( மது .) 


உள் . 


ஒருவர் . 


காருஷர் 


513 


கார்காத்தவேளாளர் 


கண 


காருஷரீ - கருஷனிட மிருந்துதித்த சந்ததி எனப் புனிதவதியார் நடந்தவைகளை வெ 
யார் . 

ளிப்படுத்தினர் . செட்டியார் கேட்டு வியப் 
காநாவம்சம் - சூரியகுலத் தாசனாகிய கரூர் புடன் ஆயின் மற்றொரு கனி வருவிக்க 
னாலுண்டான வம்சத்தவர் . இவர் பிறகு வென்றனர் . புனிதவதியார் சிவத்தியான 
வேதியர் ஆயினர் . 

ஞ்செய்ய மற்றொரு கனிதோன்றி மறைந் 
காநடகூடன் - ஒரு சிவகணத் தலைவன் . தது . செட்டியார் இந்த அற்புதச் செய்கை 
காரைக்காட்டுவேளாளர்- இவர்கள் உடை களைக் கண்டு இவள் தெய்வமாதென 
யார் பாளயம் தாலூகாவில் உள்ள பிரி அஞ்சி விட்டு விலகஎண்ணி வர்த்தகத்திற் 
வினர் . இவர்கள் வேளாளரில் அதிகமாகக் குச் செல்ல எண்ணுவார்போல் வேற்றூ 
கலந்தவராகக் காணப்படவில்லை . 

ருக்குச் சென்று பாண்டி நாட்டில் ஒரு 
கள் காரைக்காடு எனும் இடத்திலிருந்து பெண்ணை மணந்து ஒரு புத்திரியைப் பெ 
வந்தவர்கள் என்பர் . ( தர்ஸ்டன் ) 

ற்று அப்புத்திரிக்குப் புனிதவதியெனப் 
காரைக்காலம்மையார் 

காரைக்காலில் 

பெயரிட்டு வாழ்ந்து வந்தனர் . இவ்வகை 
வைசியர் குலத்தில் தன தத்தன் என்பவர் யிருக்கப் புனிதவதியாரின் சுற்றத்தவர் 
ஒருவர் இருந்தனர் . அவர்க்குப் புனிதவதி பரமதத்தர் பாண்டி நாட்டி லிருப்பதைக் 
யார் எனும் ஒரு குமரி இருந்தனர் . இந்தப் கேள்வியுற்றுப் புனிதவதியாரை அழைத் 
புனிதவதியாரை நிதிபதி செட்டியாரின் துச் சென்றனர் . புனிதவதியாரின் வர 
குமரர் பரமதத்தருக்குத் தன தத்த செட்டி வறிந்த பரமதத்தர் எதிர்சென்று பணிந்த 
யார் மணஞ்செய்வித்து மருமகனையும் கும் 

னர் . சுற்றத்தவர் யாதென வினவப் பரம் 
ரியையும் தமக்குப் புத்திரரில்லாமையால் தத்தர் இவரிடம் தெய்வச்செயல் 
தம் வீட்டிலேயே நிறுத்திக்கொண்டனர் . டேன் ஆகையால் நான் வணங்குந் தெய்வ 
இவ்வகை பரமதத்தன் சிவனடியவர் பத் மெனக் கொண்டேன் , நீங்களும் வணங் 
தியிற் சிறந்த புனிதவதியாருடன் இல்லற குங்கள் என்றனர் . இதைக் கேட்ட மனை 
நடாத்துகையில் ஒருநாள் அவரிடம் வந்த வியராகிய புனிதவதியார் சிவமூர்த்தியை 
வர்த்தகருட் சிலர் இரண்டு மாங்கனிகள் யெண்ணித் தியானித்துக் கணவன் பொ 
கொண்டுவந்து உதவினர் . அவற்றைப் ருட்டுத் தாங்கிய இந்த உருநீக்கிப் பேயுரு 
பரமதத்தர் வீட்டுக்கனுப்பினர் . புனித அருள்க எனப் பெற்றுப் பல பிரபந்தங்கள் 
வதியார் அப்பழங்க ளிரண்டையும் வாங் பாடித் திருக்கைலைக்குத் தலையாற் சென்று 
கிப் பத்திரப்படுத்துகையில் சிவனடியவர் தரிசிக்கச் சிவமூர்த்தி அம்மே வா என 
ஒருவர் நல்விருந் தாயினர் . அடியவரைக் அழைக்கத் தரிசித்துநின் றனர் . சிவமூர்த்தி 
கண்ட புனிதவதியார் எதிர்கொண்டழைத் வேண்டியவை என்ன என அம்மையார் 
துபசரித்து அவர் பசியுடனிருந்தமை சிவமூர்த்தியை நோக்கிப் பிரியா அன்பும் 
கண்டு அன்புடன் அன்னம் பரிமாற அந்த திருநடன தரிசனமும் அத்திருவடிக் கீழ் 
வேளையில் கறியமுது சித்தமாகாமையால் என்றும் இருக்கும் சிவானந்தவாழ்வும் 
கணவர் அனுப்பிவைத்த மாங்கனிகளிர வேண்டிப் பெற்றுச் சிவாக்ஞைப்படி திரு 
ண்டில் 

ஒன்றைச் சிவனடியவருக்கிட் வாலங்காட்டிற் சென்று நடன தரிசனங் 
பெசரித் தனுப்பினர் . கணவர் தம் காரிய கண்டு சிவப்பேறு பெற்றவர். சிவபெரு 
முடித்து அன்னம் புசிக்கையில் தாம் அனு மான் அம்மையே என அழைத்த காரணத் 
ப்பின மாங்கனிகளில் ஒன்று கேட்ட தால் காரைக்கால் அம்மையார் எனத் திரு 
னர் . புனிதவதியார் ஒருபழம் கொண்டு நாமம் பெற்றனர் . இவர் அருளிச்செய்த 
வந்து பரிமாற உண்டு அதிக உருசியா நூல்கள் : அற்புதத்திருவந்தாதி ,திருவிரட் 
யிருந்தமையால் மற்றொன்றையும் கேட் டைமணிமாலை , மூத்த திருப்பதிகம் முத 
டனர் . புனிதவதியார் உடல் நடுங்கித் தாம் லியன , ( பெ . புராணம் ) . 
எடுத்து வருவதாகத் திரும்பிச் சிவமூர்த்தி கார்காத்த வேளாளர் - உக்கிரகுமார பாண் 
யிடம் தமது குறைகூறி யாசிக்கத் திரு டியன் மேகங்களை 

விலங்கிட்டபோது 
வருளால் மாங்கனியொன்று கையில்வந் இந்திரன் மழைபெய்விக்கிறேன் , அவற் 
அதனைக் கணவருக்களிக்க அவ றை விடுவிக்க என வேண்டினன் . 

பாண் 
ருண்டு இது அமிழ்தினு மினிது , நான நபன் அவன் சொல்லில் நம்பிக்கையிலா 
னுப்பிய தன்று ; இதன் வரலாறு கூறுக 6 விடுவிக்காதிருக்க வேளாளர் இந்திர 


கார்க்கி 


கார்த்தவீரியன் 


தனன் . 


வன். 


னுக்குப் பிணையாய் மேகங்களை விடுவித்த கார்த்தபருஷி - ஒர் . இருடி , இவர் பிறப் 

னர் . ஆதலால் இப்பெயர் அடைந்தனர் . பைக் கழுதையிடங் கூறுவர் . 
கார் - பாஷ்களர் குமரியிடம் இருக்குவேத கார்த்த வீரியன் -1. சூரிய குலத்து ஹேஹ 
மோதிய ஒருமுனிவர் . 

யநாட்டுக் கிருதவீரியனுக்கும் சுகந்தைக் 
கார்க்கியர் - ஜலத்திற் பிறந்தவர் . 

கும் பிறந்தவன் . இவன் பிறந்த காலத் 
கார்க்கேயன் - சிங் குமரன் . 

திவனுக்குக் காலில்லாதிருக்க இவன் பன் 
கார்க்கவன் - ஒரு வணிகன் , இவன் வயிண 

னிரண்டு வயதுக்கு மேல் தத்திராத்திரேய 
வன் என்னும் ஒருவனுடன் கூடிப் பல 

ரிடம் உபதேசம் பெற்று ஆயிரம் கை 
வணிகரைக் கொன்று ஒரு ஆலயத்துத் தீப 

களும் இரண்டு கால்களும் பெற்றனன் , 
தரிசனஞ்செய்ய வயிணவனுடன் முத்தி 

( மச்சியபுராணம் ) . சம்ராட்பட்ட மடைந் 
பெற்றவன் . 

தவன். 

ஒருமுறை மகாபல சாலியாகிய 

இராவண னிவனிடம் யுத்தஞ்செய்யக் 
கார்க்கன் - ஓர் இருடி தொண்டை நாட்டில் 

கருதி இவனிருந்த இடஞ் சென்றனன் . 
திருக்காரகத்திற் றிருமால் அருள்பெற்ற 

அவ்விடம் அரசனைக் காணாது அருகிருந்த 
வன் . 

ஆற்றங்கரையில் சிவபூசை செய்திருந் 
கார்க்கியழனிவர் - 1. யுதாசித் என்னும் 

அவ்வாற்றின் மற்றொரு பாகத் 
அரசனது புரோகிதர் , சித்திரகேதுவைப் தில் கார்த்தவீரியன் தன் தேவியருடன் 
பார்க்க , 

சலக்கிரீடை செய்து தனது ஆயிரம் கை 
2. யஞ்ஞவல்கியரோடு வாது செய்த 

களாற் கட்டியிருந்த நீரை விட்டனன் . அந் 

நீர் இராவணனது சிவபூசாதிரவிய முழு 
காரீக்குமரம் - இந்த மரம் , சீதளப் பிரதேசத் தையு மடித்துச் சென்றது . இதனால் இரா 
தில் உண்டாவது . இது ( 15 ) அடி உயாம் வணன் கோபித்து வரலாறுணர்ந்து கார் 
உள்ளது . இதைச்சற்றிய பட்டை பொருக் த்தவீரியனிடம் யுத்தஞ்செய்யச் சென்று 
குப் பொருக்காய் உறுதியா யிருக்கும் . தோற்று அவனால் பிடிக்கப்பட்டுச் சிறை 
மரத்தின் அடிப்பாகத்தைக் கீழும் மேலும் யிலிருந்தனன் . பின்பு புலத்தியர் கார்த்த 
கத்தியால் கீறிவிடக் கீறப்பட்ட பாகம் வீரியனை வேண்டி இராவணனை விடுவித் 
நாளடைவில் கீழ் விழும் . பட்டைகளைத் தனர் . இவன் சமதக்கினி முனிவரிட 
தண்ணீரில் ஊறவிட்டுத் தட்டையாகப் மிருந்த ஒமதேனுவைக் கவர்ந்ததனால் 
பதிய வைப்பார்கள் . பிறகு அவற்றை பாசிராமர் இவனிடம் கோபித்திவனைக் 
உலரவைத்து அவற்றிலுள்ள சிறு துவா கொன் றனர் . இந்த வைரத்தினால் கார்த்த 
பங்கள் அடைய நெருப்பில் வாட்டிப் வீரியன் குமரர் பரசிராமரில்லாத காலத் 
பக்குவப் படுத்துவார்கள் . இவ்வாறு பக்கு துச் சமதக்கினி முனிவரைக் கொலைபுரிந் 
வப்பட்டவற்றை வேண்டியபடி உருமாற் தனர் . பரசிராமர் வரவறிந்த சமதக்னி 
றுவார்கள் . 

யின் றேவியார் இருபத்தொரு முறை 
கார்க்கேயன் - அஜாதசத்ருவிடம்ஞானோப மார்பிலறைந்து கொண்டனர் . அதனால் 
தேசம்பெற்ற ஆசிரியன் . 

பாசிராமர் இவன் வமிசமாகிய சூரிய 
காக்கேயர் - இவர் ஒரிருடி . இவர் அகத் குலத்தை இருபத்தொரு தலைமுறை கரு 
மர் , வியாசர் முதலியோர் காலத்திருந்த வறுத்தனர் . அக்காலத்தில் பாசிராமர் 

கிருஷ்ணன் யாகஞ்செய்தபோது கைக்குத் தப்பிய கார்த்தவீரியர் குமார் 
பருத்துவிக்காக இருந்தவர் . 

சயத்துவசன் , வீரசேனன் , விருஷணன, 
வர்க்கோடகன் கத்துருவின் புத்திரன் , மது சூரன் அல்லது ஊர்ச்சி தன் . கார்த்த 
அஷ்டமா நாகங்களி லொருவன் , வாசுகி வீரியனாண்ட பட்டணம் மாகிஷ்மதி . 
யின் உடன்பிறந்தான் . இவன் சிவமூர்த் னுக்குப் புத்திரர் பதினாயிரவர் . இவன் 
தியின் திருவிரலில் மோதிரமாயிருப்பவன் 85,000 வருஷம் அட்டசித்திகளும் பெற்று 
அறியாது விஷத்தை விரலில் கக்கியதால் அரசளித்தனன் . சமுத்திர ராசனாலின் 
கைலை நீங்கி 

வடாரண்யமடைந்து நடன னான் தன்னுடன் யுத்தஞ்செய்யத் தகுந் 
தரிசனங் கண்டு முத்திபெற்றவன் . தவனென் றறிந்து பரசிராமராலி றந்தவன் . 
கார்க்கோலம் - ஒரு சிவத்தலம் . இது கோ தேவர் வேண்டத் திருப்பாற்கடல் கடைம் 
தாவிரிக்கரையி லிருப்பது 

தவன . 

பார்க்கவரைக் கோபமூட்டி ஆயி 


அவ 


கார்த்திகேயன் 


415 


காலகாலசோழன் 


ரம் கையும் வேதியனாலறுபடச் சாபம் காலகேது- இவன் பாதாளத்திலுள்ள அசு 
பெற்றவன் . இவனுக்கு அருச்சுனன் என் ரன் . இவன் ஏகாவலியென்பவள் ஜலக் 
றும் பெயர் . கிருதவீரியன் குமரனாகை கிரீடைசெய்கையில் அவளைத் 

தூக்கிச் 
யால் இப்பெயரடைந்தவன் . ( பாகவதம் ). செல்ல ஹை ஹயன் அல்லது ஏகவீர 

2. திருஷதர் எனும் ருஷியால் அக்கி னால் கொல்லப்பட்டவன் . 
தேவனை அஸ்திரமாகப் பெற்றுப் பலவா காலக்கடவுள் - காலத்தைச் செய்பவன் . 
முக ருஷியாச்சிரமங்களைக் கெடுத்து வரு இவனுக்குச் சந்தி , ராத்ரி , தினம் என்னு 
கையில் ஆபஸ்தம்ப முனிவ ரிருக்கை மூவரும் தேவியர் . இவன் குமரிகள் மிரு 
யடைந்து துன்புறுத்த அவர் இவனைப் 

த்யு , ஜரை . இவ்விருவரும் பிரஜ்வான் 
பாசிராமராற் சிரமொழியச் சாபமளித்த தேவியர் . 
னர். (சிவமகாபுராணம்) 

காலகன் 

சிவகணத் தலைவரில் ஒருவன் . 
கார்த்திகேயன் - கிருத்திகைமுதல் அறுவ 
ரால் வளர்க்கப்பட்ட குமாரக்கடவுளுக் 

காலகன்னிகை- ஒரு கன்னிகை பூருவைச் 

சபித்துப் பயனை மணந்தவள் . 
கொரு பெயர் . 
கார்த்திகை -1 . வார்த்திகன் என்னும் அக் காலகார்கள் - சுமாலியின் புத்திரன் , 
தணனுக்கு மனைவி . தக்ஷிணாமூர்த்தி என் காலகாலன் - யமனையுதைத்த சிவமூர்த்தி . 
னும் வேதியனுக்குத் தாய் . (சிலப்பதி காலகாலசோழன் - இவன் சுந்தரசோழன் 
காரம் ). 

மகன் . இவன் தேவி கோளதேசத்தரசன் 
2. நக்ஷத்திரபதமடைந்த தக்ஷன் பெண் பெண்ணாகிய குணவதி , இவன் பல சிவால 
கள் . இவர்கள் கந்தமூர்த்திக்குப் பாலூ யங்களைத் தரிசித்து வரும்போது தாள 
ட்டி விரதபல மடைந்தவர்கள் . கிருத்தி வனமென்னும் சிவத்தலத்தில் முன்னே 
கையைக் காண்க . 

ருகாலத்தில் ஒரு சிவவேதியச் சிறுவன் 
கார்த்திகைவிரதம் - கந்தவிரதங்களி லொ 

சிவபூசை செய்ய முயன்றனன் . அக்கா 
ன்று . பரணியிற் சுத்தனாய்ப் புராணாதிகள் லத்துச் சிவலிங்கமூர்த்தியின் றிருவுரு 
கேட்டு மறுநாள் விதிப்படி கந்தபூசை எட்டாது சிறுவன் 

சிவமூர்த்தியை வேண் 
முடித்து விரதமிருத்தல் . இதை அரிச் 

அதனால் சிவமூர்த்தி தமது 
சந்திரன் , அந்திமான் , சந்திமான் , அனுஷ் ஓங்கிய திருவுருவை வணக்கிக் காட்டி 
டித்துச் சித்தியடைந்தனர் . 

னர் . வேதியச் சிறுவன் தனது பூசைமுடி 
கார் நாற்பது - மதுரைக் கண்ணங்கூத்தனார் த்துச்சென்றனன் . அது முதல் சிவமூர்த்தி 
இயற்றியது . கார்காலத்து வருவேனெ வளைந்தேயிருந்தனர் . இந்தச் சோழன் இத் 
ன்று வினைமேல் சென்ற தலைவன் வரா தலத்திற் றரிசனத்திற்கு வந்து தரிசிக் 
மையின் தலைவி பிரிவாற்றாமல் வருந்து கையில் சிவமூர்த்தி வளைந்திருக்கக்கண்டு 
வதைக் கூறும் நாற்பது வெண்பாக்களை நிமிர்த்தித் தரிசனஞ்செய்ய வெண்ணித் 
யுடையது . 

தன் சேநாபலத்தினால் பலவகை முயன் 
கார்ப்பாயணி - கெற்கன் குமரன் , இவ றும் அந்த முயற்சி முழுதும் பயனற்றவை 
னிடமிருந்து பிரமவம்ச முதித்தது . 

யாயின . பின்பு சோழன் தனது வாளினைக் 
கார்வளங்கொண்டமண்டலம் - 

பாண்டி கயிற்றின் இருபுறத்திலுங் கட்டி வாளைக் 
நாட்டிலுள்ள மண்டலங்களுள் ஒன்று ; கழுத்தினும் கயிற்றைச் சிவலிங்கமூர்த் 
இது தன் பாற்கப்பிஞ்சி யென்னும் சிறு திக்குமாகப் பூட்டியிழுக்க வாளிறுகிக் 
நாட்டையுடையது ; பாம்பக் குடிக்கு கழுத்தின் முக்காற்பங்கை யறுத்தது . தழு 
வடக்கேயுள்ளதான மழைக்குப் புணை த்து உதிரத்துடன் பூமியில்விழுந் ருண 
கொடுத்த மங்கல நாடென்பது இதுவே த்தில் சிவமூர்த்தி இரத்தத்தை அறுத்தி 
யென்று சொல்லுகின் றனர் . (திருவிளை .) அறுந்த கழுத்தை முன்போல் பிலைபெறச் 
கார்ழல்லை - பெறற்கரிய வலியினையுடைய செய்து தாம் அரசன்காண மிேர்ந்து தரி 
பாசறையினின்றும் தலைவர் வருவதற்கு சனந் தந்தனர் . பின்பு சோழன் எழுபதுவரு 
முன்னே கரியகடலை முகந்து கொண்டு டமாசாண்டு பல திருப்பணிகள் முடிப்பி 
மேகம் வந்தது . (பு . வெ . பொது . ) 

த்துத் தன்மகன் சலியாணசோழனுக்குப் 
கார்யபாவாகியம் - செய்யவேண்டியதைக் பட்டமளித்து நற்கதியடைந்தனன் . இவ 
- கூறும் வாக்யம் . தரு . 

னே குருதிகொடுத்த சோழன் என்பர் . 

. 


டினன் . 


காலகூடம் 


416 


காலம் 


காலகூடம் - பாரதயுத்தத்தில் சேனைகள் காலாஞானி - சௌமியனைக் காண்க, 
தங்கிய இடம் , 

காலதடல் - ஜனமேஜயன் சர்ப்பயாகத்தில் 
காலகேயர் - இவர்கள் கச்யபருக்குக் கலை இருந்த ஒரு வேதியன் . 
யென்பவளிடத்துப் பிறந்தவர் எனவும் காலதூஷன் 

- சௌரிநகரத் தரசன் , 
புலோமருக்குத் திதி என்பவளிடத்துப் காலத்துவசம்- ஆதித்தியனின்ற நாளுக்கு 
பிறந்தவர் எனவுங்கூறுவர் . இவர்கள் அசு இருபத்தோராம் நாள் காலத்து வசமாம் . 
ரர், பொன்னிறமுள்ளவர் , மகாபலசாலி இதில் சுபகாரியங்கள் செய்யலாகாது . 
கள் . இந்திரனைப் பலமுறை வெற்றி காலநான் - சபாநான் குமான் . இவன் கும 
கொண்டவர்கள் . இவர்கள் கடலில் ஒளித் என் சிரஞ்சயன் , 
திருந்து தேவரை வருத்தினர் . தேவர் வே காலநாபன் -- இரணியாக்ஷன் மகனாகிய தார 
ண்டுகோளால் அகத்தியர் கடலையுண்ண 

கன் . 
அருச்சுனன் இவர்களைக் கொன் றனன் . காலநேமி - 1. இராவணனுக்கு நல்லம் 
காலகவிருக்ஷ்யர் - ஒரு இருடி ஆமாத்ய மான் , 
பரீக்ஷையைக் கோசலாதிபதிக்குக் கூறி 2. ஒரு அசுரன் , இவனுக்கு நூறு சிரம் , 
யவர் . ( பார -சாந்தி. ) 

ஏறுகரம் , விஷ்ணுவிடம் யுத்தஞ்செய்து , 
காலகை - அசுரஸ்திரி புத்திரர் காலகேயர் . அவர்மீது சூலாயு தமேவி அவாது சக்க 
காலகௌசிகன் - காசியிலிருந்த ஒரு வேதி ரத்தாலி றந்தவன் . இதற்குப் பின் பிறவி 
யன் . இவன் விசுவாமித்திரனால் ஏவப்பெ கம்சன் . 
ற்றுச் சந்திரமதியை விலைக்குக் கொண் 3. பிருந்தை யென்பவளுக்குத் தந்தை , 
டவன் , இவனுக்குக் காளகண்டன் என சலந்தரனுக்கு மாமன் . 
வும் பெயர் , 

4. சஞ்சீவியின் பொருட்டு உத்தரதிசை 
காலகௌக்ஷன் - கோசல நாட்ட திபனா சென்ற அநுமனால் வதைக்கப்பட்ட ஓர் 
சிய கேமதரியின் அமைச்சன் . 

அசுரன் . இவன் கபடவேடமாய்த் தவஞ் 
சாலசக்ரம் - சக்கரத்தேராகிய ஒரு வட்ட செய்தவன் . 
த்தைக்கீறி இதனடுவே கீழ்மேல் ( உ ) காலபாசன் - சண்முகசேநாவீரன் . 
ரேகையும் , தென்வடபால் ( உ ) ரேகையும் , காலபைரவர் - பைாவரைக் காண்க . 
மூலைகளில் ஒவ்வோர் ரேகைகளுமாகக் கானழகர் மனிதருக்கும் ராக்ஷஸருக்கும் 
கீறில் , (க 2 ) கதிராய் (உக) சக்கரமாம் . பிறந்த சாதியர் ( பார - சபா. ) 
இதில்நேர்கிழக்கு நேர்தெற்குநேர் மேற்கு , காலழனி - உருத்திராம்சமாய் இராமமூர்த் 
நோவடக்கு இவற்றில் நிற்கும் இராசிக தியைத் தம்மடிச் சோதிக்கெழுந்தருள 

இடபம் , சிங்கம் , விருச்சிகம் , நினைப்பூட்டிய முனிபுங்கவர் . 
கும்பம் , இதற்குவலத்து ராசிகளாவன , காலம் -1. திக்கின் வேறான பாத்வா பரத் 
மேடம் , கர்க்கடகம் , துலாம் , மகரம் என்ற வத்தால் அதுமேயம் , சங்கியை , பரிமா 
( - ) ராசிகளாம் . இவற்றிற்கு நாற்கோண ணம் , பிரதக்துவம் , சையோகம் , விபாகம் , 
த்து இராசிகளாவன , மிதுனம் , கன்னி , எனும் ஐந்து குணங்களுடையது . ( தரு ). 
தனு, மீனம் , இப்படிக் கீறி நிறுத்தினது 2. ( கூ ) இறப்பு , எதிர்வு , நிகழ்வு . 
கால சக்கிரமாம் . 

3. கண்ணிமை ( 2 ) கொண்டது கைக் 
காலசங்கன் - இலக்ஷமணரால் அதிகா நொடி , கைந்நொடி ( 2 ) கொண்டது மாத் 
யன் யுத்தத்தில் கொலைசெய்யப்பட்ட திரை , மாத்திரை ( உ ) கொண்டது குரு . 
அரக்கன் . 

குரு ( உ ) கொண்டது உயிர். உயிர் ( க ) கொ 
காலசர்ப்பி- ஒரு தீர்த்தம் . 

ண்டது க்ஷணிகம் . க்ஷணிகம் ( கஉ ) கொண் 
காலகவி- விரோசகன்புத்ரன் . விளாமரமாக டது விநாடி . விநாடி ( சு 0 ) கொண்டது 
இருந்து கிருஷ்ண பலராமரால் மாண்ட நாழிகை. நாழிகை (ஏழரை ) கொண் 
வன் . 

சாமம் ( ச ) கொண்டது 
காலசிக்வன் - துன்மார்க்கருடைய நாவிலி பொழுது . பொழுது (உ ) கொண்டது 
ருந்து துன்பஞ் செய்பவன் . 

நாள் , நாள் ( ஞ 0 ) கொண்டது மாதம் . 
காலசித்தன் - சூரபத்மனுக்கு மந்திரி . மாதம் ( கஉ ) கொண்டது வருஷம் . வரு 
காலஞ்சாம் - மேதாவி தீர்த்தத்திற்கு அரு ஷம் பதினேழுலக்ஷத்து இருபத்தெண்ணா 
கிலுள்ள பர்வதம் . 

யிரம் கொண்டது கிருதயுகம் . அந்த வரு 


ளாவன , 


டது சாமம் . 


காலம் 


417 


காலவன் 


ஷம் பன்னிரண்டுலக்ஷத்துத் தொண்ணூற் ஒரு வருடம் . இருடிகள் வருடம் பத்து 
முறாயிரம் கொண்டது திரே தாயுகம் . கொண்டது துருவனுக்கு ஒரு வருடம் . 
எட்டுலக்ஷத்து அறுபத்து நாலாயிரம் கொ காலயவநன்- ஒருமுறை சாளுவன் கார்க்கி 
ண்டது துவாபரயுகம் . நாலுல க்ஷத்து முப் யனைப் பேடியென் றனன் . இதைக் கேட்ட 
பத்திரண்டாயிரம் கொண்டது கலியுகம் . ஆயர் நகைத்தனர் . இதனால் கார்க்கியன் 
இந்நான்கு யுகமும் கூடியவருஷம் நாற் அவமதிப்படைந்து ஆயரைக் கொல்ல 
பத்து மூன்று லக்ஷத்து இருபதினாயிரம் , ஒரு புத்திரனை வேண்டித் தவம்புரிந்து 
இது சதுர்யுகம் , இதுவே மகாயுகம் , இந்த காலயவனனைப் பெற்றனன் . இவன் ஒரு 
மகாயுகம் பதினெட்டுச் சென்றால் ஒரு அசுரன் . கிருஷ்ணனிடத்தும் கோபால 
மனுவுக்கு ராச்சியம் . இந்த மனுவுக்கு ராச் ரிடத்தும் பகைகொண்டு வடமதுரையை 
சியம் எழுபத்துநான்கு சென்றால் இந்திர அழிக்கவந்தனன் . இதையறிந்த கண்ணன் 
னுக்கு ராச்சியம் . 

இந்த இந்திரனுக்கு கடலில் பட்டணம் நிருமித்துச் சநங்களை 
ராச்சியம் இருநூற்றெழுபது சென்றால் அங்கப் பட்டணத்தி லிருத்தித் தாம் அவ 
பிரமனுக்கு ஒருநாள் . இந்தநாள் முப்பது னுக்கு முன் தனித்துத் தோன்றினர் . கால 
சென்றால் ஒருமாதம் . மாதம் பன்னிர யவநன் கண்ணனைத் தொடரக் கண்ணன் 
ண்டு சென்றால் ஒரு வருஷம் . இந்த வரு பயந்தவர் போல் ஒட்டங்காட்டி , யான் 
ஷம் நூறு சென்றால் பிரமனுக்கு ஆயுள் உறங்கிவிழிக்கையில் முன்னே பார்த்த 
முடிவு . இப்படி முந்நூற்றறுபது வரு வன் சாம்பராக என்று வரம்கொண்டு ஒரு 
ஷம் சென்றால் ஆதிப் பிரமனுக்குப் பிரள குகையில் நெடுநாளா யுறங்கும் முசுகுந்த 
யகாலம் . இந்தப் பிரளயம் நூறுசென்றால் னிருக்குங் குகையில் போய் மறைந்தனர் . 
ஒரு விஷ்ணுகற்பம் . இந்த விஷ்ணுகற் பின்தொடர்ந்த காலயவான் அக்குகைக் 
பம் நூறு சென்றால் உரோமச மகருஷிக்கு குட்புகுந்து தன்னை யறியா துறங்கும் முசு 
ஒரு உரோமம் உதிரும் . இந்த உரோமச குந்தனைக் கண்ணனென்று அடித்தனன் . 
மகருஷிக்குப் பத்துக்கோடி சென்றால் முசுகுந்தன் விழித்துப்பார்க்கக் காலயவ 
மீனசமகருஷிக்கு உடம்பில் ஒரு செதிள் நன் சாம்பராயினன் . 
உதிரும் , இந்த மீனசமகருஷிக்கு ஒரு காலபி - அபிருந்தான் இந்திரபட்டமடை 
கோடி சென்றால் பரத்துவாச மகருஷிக்கு யச் செய்த யாகத்தை இந்திரன் ஏவலால் 
ஒரு நிமிஷம் . இந்தப் பரத்துவாச மகரு சிதைத்த அரக்கன் . 
ஷிக்கு முப்பது கோடி சென்றால் சத்தி காலவன் - A. விச்வாமித்ரன் சீடர்களிலொ 
தலைமயிர் அவிழ்த்து முடிக்கும் நேரமாம் . ருவன் . இவன் வேதமுதலிய கற்றுவல் 
இந்தப்படி எழுநூற்றெண்பது கோடிசத் லவனாய்க் குருதக்ஷிணைக்காக ஆசாரியரை 
திகள் கூந்தலவிழ்த்து முடித்தால் மகா 

வினவினன் . ஆசாரியர் உடன் முழுதும் 
சத்திக்கு ஒரு நியநிமிஷமரம் , ( தற்காலம் 

வெண்ணிறமாய் ஒருகாது நீலமாயுள்ள 
நடப்பது துவி தீய பரார்த்தம் 

8 - வது குதிரைகள் எண்ணூறு வேண்டுமென்ன 
சுவேதவராக கற்பம் 22 - வது வைவச்சுத மாணாக்கன் எங்குந்தேடிக் கிடைக்காது 
மந்வந்தரம் . ( கணக்கதிகாரம் ) . 

யயாதியை யடைந்து அக்குதிரைகளைப் 
3. இது நிமிஷம் பதினைந்து கொண் பெற்றுக் குருதக்ஷிணையாகக் கொடுத்துக் 

அக்காட்டை முப்பது களித்தனன் . குவலயாச்வனுக்கு வேண் 
கொண்டது களை . களை முப்பது கொண் டிய அத்திரங் கொடுத்தவன் . 
டது முகூர்த்தம் . முகூர்த்தம் முப்பது B. கேம தரிசியின் தந்தையிடமிருந்த 
கொண்டது மனிதர்க்கு அகோசாத்திரம் . மந்திரி . 
அந்த அகோராத்திரம் பதினைந்து கொண் 0. காசிப கோத்திரத்து முனிவர் . தே 
டது பக்ஷம் . பக்ஷம் ( உ ) கொண்டது வத்துதிக்குத் தீர்த்தமகிமை உபதேசித்த 
மாதம் . மாதம் பன்னிரண்டு கொண்டது வர் . உற்பலாங்கியைக் காண்க . 
வருடம் . ஒருமாதம் தென்புலத்தாராகிய D. குந்தலபூபாலனுக்குக் காலவரை 
பிதுர்க்களுக்கு ஒருநாள் . இந்தநாள் முப் பறை கூறியவர் . இவர் வீரபாணடியனால் 
பது கொண்டது மாதம் மாதம் பன்னி கையறுப் புண்டனர் . 
ரண்டுகொண்டது வருஷம் . இந்த வருடம் 

இருடி . சுதேவியின் முன் 
பத்து கொண்டது சத்த இருடிகளுக்கு பிறப்பு வினவிக் களிப்படைந்து அவளுக் 

53 


சாட்டை 


E. ஓர் 


காலவர் 


காலன் 


குச் சிவபூசா மான்மியம் உறியவர் . இரு 

எல்லாம் தன்னில் அழியத் தான் அழியா 
அத்துவசனைக் காண்க , 

திருத்தலாலும் காலமே கடவுள் என்பன் . 
F. ஓர் இருடி , தன் குமரிகள் ( சு 0 ) இவனுக்கு மோக்ஷம் காலங்கடந்த கட 
பெயரையும் திருமாலுக்குத் தினம் ஒவ் வுளை அடைவது என்பதாம் . ( தத்துவ .) 
வொருவராகத் திருமணஞ் செய்வித்து காலவிருக்ஷர் - இவர் ஒரு மகருஷி . இவர் 
நித்யகல்யாணர் எனத் திருமாவைத் துதித் பறவையிடம் ஹிரண்ய ஹஸ் தரெனும் 
தவர் , துத்தமன் எனும் காந்தருவனை விஷ் ருஷியைப் பெற்றார் . ( பார - அது .) 
ணுசக்காத்தால் கொன்றவர் . இவரை ஒரு காலவேகம் -ஒரு யானை . (மணிமேகலை ). 
அரக்கன் விழுங்கவா அவனையும் விஷ்ணு காலவேகன் - சிவகணத்தவரில் ஒருவன் . 
சக்காத்தால் கொலைசெய்வித்தவர் . சுதரி காலவோரை -1 . காலம் இரண்டரை நாழி 
சனனைக் காண்க . 

கையாகக் கொண்டு , புதன் கிழமைக்கு 
G. இவர் திருவேங்கடத்தில் திருமாலை அதற்கு ( 6 ) ஆம் கிழமை உதயகாலத் 
நாள் தோறும் தவறாது தரிசிக்கும் நியமம் திலே இரண்டரை நாழிகை ஆதித்தன் 
பூண்டவர் . ஒருநாள் திருவேங்கடத்திற்கு ஊண் , மின்ன தற்கு ( சு ) ஆம் , கிழமையு 
வருகையில் உபயகாவிரிக் கருகில் எருக்கு டைய வெள்ளி இரண்டரை நாழிகை 
வனத்தில் பூர்வம் துந்திவன் என்னும் இப்படி அடைவே அருக்கன் , வெள்ளி , 
காந்தருவன் புராண தூஷணையால் அரக் புதன் , இந்து , சரி , குரு , செவ்வாய் என்று 
கனாய் இவரைப் பிடித்துக்கொள்ள இருடி எண்ணிக்கொள்ளப்படும் . இதில் பாயக் 
நாசிங்கமந்திரம் செபித்து அவள் 

மீது மந் கோளினூணான நாழிகை சுபகன்மங்களுக் 
திரநீர் தெளித்தனர் ; அரக்கன் தன் உரு குத் தவிரப்படும் . சுபக்கோளினூணான நா 
அடைந்தனன் . முனிவர் நியமம்கெட்ட ழிகைகொள்ளப்படும் , ( விதான ) 
தால் தீப்புக எண்ணுகையில் காசிக்கமூ 2. நாள் ஒன்றுக்கு ஓரை உச . ஓரை 
ர்த்தி தரிசனந் தந்து முக்தியளித்தனர் , ஒன்றுக்கு நாழிகை உற . மணி ஒன்று 
இவர்க்கு ( எ.0 ) மாணாக்கர். 

ஒரு ஓரை. ஞாயிற்றுக்கிழமையில் க -வது 
H. ஒரு வேதியச்சிறுவன் இவன் சூரியவோரை , உ - வது சுக்ரவோரை , 
தக்தை , வறுமையால் வீட்டில் அதிதிகள் ந - வது புதவோரை, ச - வது சந்திரவோ 
வரின் வேதியரில்லை யெனக் கூறும்படி ரை , இ - வது சரிவோரை , சு - வது குரு 
தனது மனைவிக்குக் கூறித் தான் வீட்டிலு வோரை , எ -வது அங்காரகவோரை, 
றங்குகையில் அதிதியொருவர்வர மனைவி திங்கட்கிழமையில் முதலாவது சந்திர 
தன் புருஷரில் வையென , 

யோகத்தாலு வோரை , உ - வது சரிவோரை , உ - வது 
ணர்ந்த வேதியர் இல்லாமற் போகவென, 

குருவோரை , ச - வது அங்காரகவோரை , 
அவ்வாறே புருடனிறந்தனன் . இதனைக் டுவது சூரியவோரை , சு - வது சுக்கவோ 
குருவாகிய விச்வாமித்ரரிடமிருந்து நீங்கி 

ரை , எ -வது புதவோரை . இந்தப்படி 
அங்குவந்த புதல்வனாகிய காலவன் நடந்த மற்றக் கிழமைகளுக்கும் அந்தந்த வார 
தறிந்து சாம்பவி யாகமியற்றித் தந்தையை வோரை முதலாகப் பார்த்துக்கொள்ள 
உயிர்ப்பித்தனன் . ( சிவமகா புராணம் ). வும் . இவற்றுள் சூரியவோரையும் சரி 
காலவர் இவர் குருகுலவாசம் முடிந்த வோரையும் ஆகா . 
பின் தந்தையைக் காணாது வருந்தி வீட் காவறிகடி கையார் - இவர் கடைச்சங்க 
டிற் சென்று தாயைத் தேற்றிச் சிவபூசை மருவிய புலவர்களில் ஒருவராக இருக்க 
செய்து தந்தையையும் சகல சித்தியையும் லாம் . இவர் தாம் பாடிய குறுந்தொகை 
அடைந்தனர் . 

யில் " காலறிகடிகை கண்ணயின் மன்ன 
காலவயிரவர் - யமனைத் தண்டித்த வைா எனக்கூறி யிருத்தலினிவர்க்கு இப்பெயர் 
வக்கோலமாகிய சிவாவசரம் . 

வந்தது . ( குறு - உகஎ). 
காலவாதி மதம் 

பஞ்சமூர்த்திகள் முதல் காலற்றநாள் - நஷத்ரம் காண்க . 
எறும்புவரையில் உள்ள ஜீவராசிகளும் காலனுக்கு வழக்குரைத்த சோழன் - கிள் 
காலத்தில் இறந்து மீண்டும் பிறந்து வாச் ளிவளவனைக் காண்க , 
செய்தலாலும் இத்தனை ஆயுள் சென்ற காலனை வென்ற சோழன் - சோழர் சரிதை 
தென்று ஆயுளைக் கூறுதலாலும் , காலத் யில் சாகுருவைக் காண்க . 
திற்கு மூப்பு , இளமை இல்லாமையாலும் , காலன் -4 , துருவன் குமான் . 


காலாக் னிருத்திரா 


419 


காவன் முல்லைப்பூதனார் 


B. ஏகாதசருத்திரருள் ஒருவன் . தேவி காவசேவயல் - ஒரு ருஷி யசுர்வேதி , 
இளாவதி . 

காவடேயர் - ஒரு முனிவர் கந்தமூர்த்தி 
6. இலக்குமணரால் அதிகாயன் யுத் விடம் விசேஷ தருமங்கேட்டு முத்திபெற் 
தத்தில் கொல்லப்பட்ட அரக்கன் , 

றவர் . ( சூதசம்மிதை , 
D. Ca கணத்தவரில் ஒருவன் . காவட்டனர் - அந்துவங்கரனைப் பாடிய புல 
E. யமனிடமுள்ள மந்திரியரில் ஒரு 

இவர்க்குக் கானட்டனார் எனவும் 
வன் . விபுலன் பொருட்டுச் சிவமூர்த்தி பெயர் . ( அகநானூறு , புறநானூறு ) 
யின் சூலத்தாற் குத்துண்டவன் . 

கா வண நல்லூர் - ( காவனூர் ) . 
F. சூரியபுத்திரன் . 

ரைக்கு வடக்கே ஒரு காதத்திலுள்ளது . 
காலாக்னிருத்திரர் --அநந்தருடைய மூர்த்தி தாகம் தீரும் பொருட்டுக் குள முதலிய 
பேதம் பிரளயகாலத்தில் உலகங்களைச் சங் வற்றிலுள்ள ஜலத்தையுண்ட குண்டோ 
கரிக்கும் உருத்திரமூர்த்தி . இவர் பிரதிவி தான் , மனிதர்களுடைய ஜலகஷ்டத் 
யெனும் பிரமாண்டத்தை அதிட்டித்தி தைத் தீர்க்கும் பொருட்டுச் சிவபெருமான் 
ருப்பர் . 

கட்டளைப்படி உண்டாக்கிய 

நீர்நிலைக 
காலாக்னிழனிவர் - திருமூலர் மாணாக்கரில் ளுள் , பந்தர் சூழ்ந்த நீர் நிலையையுடைய 
ஒருவர் . 

ஊர். (திருவிளையாடல் ) . 
காலாஞ்சரம் - ஒரு தீர்த்தம் , இதில் சுவே காவலன் - ஒரிருடி . கண்வருஷிக்கு மாமன் . 
தன் சிவபூஜை செய்தனன் . 

அஷ்டகோணருவுக்கு மாதாமகன் . 
காலாததீர்த்தம் - ஒரு தீர்த்தம் . 

காவற் பிரிவு - இது நாடு காத்தற்குப் பிரி 
காலாத்யயாபதிட்டம் - பக்ஷத்தில் வேறு யும் பிரிவு . இது , தோழி தலைவன் காவற் 
பிரமாணத்தால் நிச்சயிக்கப்பட்ட சாத்திய பிரிவுணர்த்தல் , தலைமகள் கூதிர்ப்பரு 
இன்மையேது வின்பாதிதம் . 

வங் கண்டு வருந்தல் , தோழியாற்று வித் 
காலாநலன் - அணுபோன் . 

தல் முதலிய உட்பிரிவுகளை யுடையது . 
காலாநாதன் - சங்கராசாரியர் காலத்தவ காவற்பெண்டு - ஒரு பெண் கவி . கேட் 
னாகிய ஒருவாதி . 

டார்க்குப் போர்க்குச் சென்ற தம் மகனது 
காலாந்தகழர்த்தி- மார்க்கண்டன் பொருட் இருப்பைக் கூறுவாள் . என் மகன் யாண் 
டும் விபுலன் பொருட்டும் காலனைத் தண் ளெனோஅறியேன் “ புலிசேர்ந்து போதிய 
டித்த சிவமூர்த்தியின் திருவுரு. 

கல்லளைபோல வீன்ற வயிறோ விதுவே " 
காலாந்தகள் -1. சிவகணத்தவரில் ஒருவன் . என விடை கூறினவன் . 
2. இராவணசேநாபதி . 

காவன்மம் - தமிழ்நாடாண்ட அரசர்பலர் 
காலி - லீமராசன் பாரி . குமரன் சர்வகேதன் , தம்மாச நிலையிட்ட தலைநகர்க்கண் தம் 
காலுதயராசி - மேஷம் , ருஷபம் , கடகம் , வீரத்திற் சறிகுறியாய்த் தம்மாலும் தம் 
தனுசு, மகரம் . 

வீரராலும் காக்கப்பட்ட மரம் . 
காலை - காசிபர் மனைவி , புத்திரர் விநாசன் , காவன் முல்லை - ஊருர்திரை ஆரவாரிச் 
குரோதன் முதலிய ஐம்பதின்மர் . 

கும் குளிர்ந்த கடலை வேலியாகவுடைய 
வாகரன் என்னும் தானவன் பெண் . 

ஞாலத்து மணநாறு 

மாலையினையுடைய 
காலை விழிப்பின் குணம் - புத்திதெளிவு , வேந்தன் பாதுகாத்தலைச் சிறப்பித்தது . 
இரத்தத்தூய்மை , பைத்தியகுண நீக்கம் , ( பு.லெ. ) 
வா தாதி முத்தோஷங்கள் நிலைகடவாது 2. பொருத்தினபடி அந்நியர் சொல்லி 
தம் நிலைகளில் நிற்கும் , 

னும் முற்பட்ட துறைக்கு உரிமை 
சாலைவிழித்தவுடன்பார்க்கத்தக்க பொருள் யுடைத்து . ( பு . வெ . ) 
கள் - தாமரை மலர் , தங்கம் , தீபம் , கண் வன்முல்லைப்பூதனர் இவரது இயற் 
ணாடி , சூரியன், புகையிலாநெருப்பு , செஞ் பெயர் பூதனென்பதே . காவன் முல்லை 
சந்தனம் , கடல் , வயல் , சிவலிங்கம் , முகில் புறத்திணைக்கட்பட்ட ஒரு துறை . புறப் 
சூழ்ந்தமலை , கன்றையுடைய பசு , தம் பொருள் வெண்பாமாலை வாகைப்படலத் 
வலதுகை , மனைவி , மிருதங்கம் , இவற் துட்கண்டு கொள்க . அத்துறையைப் பாடி 
றைக்காணின் நலம் . 

னமையின் காவன் முல்லைப் பூதனாரெனப் 
கால்தி - (கழற்றி ) ஜாதிக்கடங்காப பறைச் பட்டார் . இவர் பாலைத்திணையைப் பல 
சாதி . ( தர்ஸ்டன் .) 

வாறு புனைந்து பாடியுள்ளார் . காதலன் 


வைசு 


காவாடி 


121 


காவிரிப்பூம்பட்டினம் 


சென்ற சாநெறிகொடிய தென்று வருந் காவிரிக்கரைகண்டசோழன் - இந்தச் சோ 
திய தலைவியை அந்நெறி மழைபெய்து ழன் தன் சிற்றாசருக்குக் காவிரியைப் 
நலனுடைய தா பிராநின்றதென்று தோழி பகுத்துக் கொடுத்துக் கரைகட்டும்படி 
ஆற்றுவிப்பதாக இவர் கூறியது இன்சுவை சொல்ல எல்லாரும் உடன்பட்டுக் கட்டி 
யதாகும் . ( நற் - உ எச .) இவர் பாடியனவாக 

முடித்தனர் . அவர்களுள் பிரதாபருத்ரன் 
நற்றிணையில் உஎச.ம். பாடலொன்றும் , என்போன் மூன்று கண்ணுள்ளான் கட் 
குறுந்தொகையிலொன்றும் , அகத்திலைக் டாது கட்டளைமறுத்திருந் தனன், சோழன் 
துமாக எழுபாடல்கள் கிடைத்திருக்கின் காவிரியின் அணைகளைப் பார்க்கையில் ஒரு 
நன.. 

பங்கு குறைவாயிருந்ததைக் கண்டு இது 
காவாடி - காவடி 

தூக்கிச் செல்லும் ஒரு யாவர் பங்கு என்றனன் . ஏவலாளர் பர் 
வகைச் சாதியார். 

தாபருத்ரன் பங்கென்று அவன் உரு எழு 
காவாரி மகருஷிகோத்திரன் - தாமோதான் 

திய படத்தையுங் காட்டினர் . சோழன் 
நன் சோழன் வளஞ்சியனுக்காகக் காஞ்சி 

சிவமூர்த்திக்கும் மூன்று கண் இவனுக்கும் 
புரத்தில் கலிக்கியமர்ந்தாள் சன்னிதியில் 

மூன்று கண்ணோ என்று தன்னிடமிருந்த 
தலையரிந்துகொண்டு கீர்த்திபெற்றவன் 

வேலினால் ஒரு கண்ணைக் குத்திவிட உட 

னேபிரதாபருத்ரனுக்குக் கண்மறைந்தது . 
காவிதிப்பட்டம் - பாண்டிநாட்டு உழுவித் 

பிரதாபருத்ரன் அணைகட்டி முடித்துச் 
ஒண்ணும் வேளாளர்க்கு அரசனால் கொடு 
க்கப்பட்ட பட்டம் . 

சோழனை வேண்டிக் கொண்டனன் . 

காவிரிப்புனல் கொணர்ந்த சோழன் 
காவியன் - சுக்கிரன் குமாரன் . 

சித்திர தன்வனைக் காண்க . 
காவிரி - 1. இவள் பிரமன் மனத்திருந்து காவிரிப்பூம் பட்டினம் இது சோழநாட் 
கவோனுக்குப் புத்திரியாய் நதியுருவடைந் டில் காவிரிகடலுடன் கலக்கும் சங்கமுகத் 
தவள் . இவள் , சையமலை ( ஸஹ்யபர்வதம் , 

திலிருப்பது . இது துறைமுகப்பட்டினம் , 
விற்பிறந்து துகினத்திற்கும் சேதுவிற்கு இது காவிரியாற்றின் சங்கமுகத்தில் உள்ள 
மிடையில் ஒன்பதினாயிரம் யோசனை விரி 

பட்டினமாதலால் இதற்கு 

இப்பெயர் 
வாய்ச் சையசம்பவை கவேரக்கன்னியெ 

வந்தது. இதைச் சோழர்களுக்கு முன்கர் 
னப் பெயர்பெற்றனள் . இவள் அகத் 

கந்தன் எனும் அரசன் ஒருவன் ஆண் 
தியரை மணந்தனள். அகத்தியர் வரத்தால் 

டிருந்தனன் . அதனாலி தற்குக் காந்தி 
எல்லாத் தீர்த்தங்களும் வணங்கும் வரம் 

யென்று ஒரு பெயர் . வங்காளத்தின் தலை 
அடைந்து அகண்டகாவிரி யெனப் பெயர் 

நகராகிய சம்பாபதியினின்று வந்து குடி 
பெற்று உலகத்தார் பாபங்களைப் போக்கு யேறிய தமிழர் தங்கள் பழம்பதி மறவர் 
பவள் . அகத்தியர் கமண்டலத்திருந்த 

திருத்தற் பொருட்டு இதற்கும் அப் பெய் 
இவளை இந்திரன் வேண்டுகோளால் விநா 

ரிட்டனரதனா லிதற்குச் சம்பாபதியென 
யகர் காகவுருக்கொண்டு உருட்ட . நதியுரு 

ஒரு பெயருண்டு . இதற்குப் புகார் என 
வாய்ப் பிரவகித்தனள் . தொல்காப்பிய 

ஒரு பெயரும் உண்டு . பெரிப்ளஸ் எனும் 
ரைக்காண்க. இவளே லோபாமுத்திரை, யாத்ரிகனும் , டாலமி எனும் யாத்ரிகனும் 
இதில் அரிச்சந்திரன் , அருச்சுநன் , சுசீலை , முறையே கமாரம் , பேரிஸ் என்று கூறி 
ஒருபன்றி, மண்டுகம் , முதலை முதலியோர் யது இந்நகரத்தையே . இந்தந்தி , கடலுடன் 
ஸ்நானஞ்செய்து நற்கதி பெற்றனர் . கன் சங்கமமாகும் முகத்வராம் தற்காலம் பல 
னி , காவிரிப்பாவை , நீர்ப்பாவை , சோழர் கிளைகளாகப் பிரிந்திருப்பது போல் பண்டு 
குலக்கொடி , தமிழ்ப்பாவை யெனவும் 

பிரிந்திராமல் மரக்கலங்கள் வர நீடாழமாக 
பெயர் வழங்கும் . ( காவிரித்தல புராணம் ) இருந்தது பற்றிப்புற நாட்டு மரக்கலங்கள் 

2 , கம்பநாடர் குமரி இவளிடம் சோழ வந்து தங்க வசதியாயிருந்தது . இவ்வாறு 
ன் மகன் காதல் 

கொள்ள இவள் கற்புக் இருத்தலையெண்ணிக் கரிகாற்பெருவளத் 
கெடுவதினும் சாதல் நலமெனவெண்ணிக் 

தான் , தன்னாடு நிலவளம் பெற்றதேயன் 
கம்புக்கு துரில் மூழ்கித் தற்கொலை புரி றி வாணிச்யவளம் பெறவெண்ணித் தன் 
ந்து கொண்டனள் . 

னிராஜதானியாகிய உறையூரைவிட்டு இந் 
காவிரி அணைகட்டிய சோழன் - சசிசேகரச் நகரத்தை ராஜதானியாக்கிக்கொண்டான் . 
சோழனைக் காண்க . 

இவன் இப் பட்டினத்தை இரு பிரிவின 


காவிரிப்பூம்பட்டினத்துக் கண்ணன் 


காளத்தி முதலியார் 


வாகப் பிரித்துக் கடலை யடுத்த பாகத்தை ருடையார் வேறிருத்தலி னிவர் சேந்தன் 
மருவூர்ப்பாக்கம் எனவும் , இதற்கு மேல் கண்ணன் எனப் பட்டனர் போலும் . 
பாகத்தைப் பட்டினப்பாக்க மெனவும் பெ ( குறு - நசஎ ) . 
யரிட்டு இடையிலுள்ள இடைவெளியைச் காவிரி வாயில் - காவிரிக் கரையில் திருமு 
சந்தை கூடுமிட மாக்கினன் , இவற்றில் கத்துறை கழிகின்றவாயில் . காவிரிப்பூம் 
பட்டினப்பாக்கத்தில் அரசவீதியும் , ஆவ பட்டினத்துள்ளது ( மணிமேகலை ) 
ண் வீதியும் , கொடித்தேர் வீதியும் , மற்ற காவுதியன் - அம்பட்டனுக்கு மலைநாட்டில் 
மறையவர் , உழவர் , வணிகர் , மகதச்சிற் வழங்கும் பெயா . 
பர் , மாரடக்கொல்லர் , யவனத் தச்சர் காளகண்டன் - 1. கழுத்தில் விஷக்கதை 
முதலியோரும் இருந்தனர் . பின்னையும் , யமைத்த சிவமூர்த்திக்கு ஒருபெயர் . 
அன்னசாலைகள், வேள்விச்சாலைகள் , கலை 2. காசியிலிருந்த ஒருவேதியன் , விச் 
க்கழகங்கள் , சந்திரகுண்டம் , சூரியகுண் வாமித்ரனால் ஏவப்பெற்றுச் சந்திரமதி 
டம் யந்திரவாவிகளு மிருந்தன. மருவூர்ப் யை விலைக்குக்கொண்டவன் . 
பாக்கத்தே கலங்கரை விளக்கம் துறைமு 3. ஒருவேதியன் விட்டுணுசாமியின் 
கத்தருகிலும் , ஆயத்துறைகள் , புறநாட்டு குமான் . தன் தந்தை வேதமோதக்கூறிய 
வர்த்தகர் தங்குவதற் கிடமும் இருந்தன . தால் கோபித்துத் தந்தையைக் கொன்று 
இப் பட்டணத்தின் மற்றைச் செய்திக பிரமகத்திபெற்று வசிட்டரால் நீங்கப் 
ளைச் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையி பெற்றவன் . 
லும் காண்க. சோழர்களுடைய பழைய காளகவி - விரோசான் குமரன் . பலிசகோ 
இராஜதானி ; இதில் இந்திரநியமனமா தான் , கிருஷ்ணனைக் கொல்லும்படி விளா 
கிய ஏழாங்கங்களுள்ள புத்தாலய மொன் மாமாக ஆயச்சிறுவருக்கு நோயுண்டாக்கி 
றுண்டு, 

வந்ததைச் சங்ககர்ணனாலறிந்த கிருஷ்ண 
காவிரிப்பூம் பட்டினத்துக் கண்ணன் 

பலராமர் விளையாட்டாய் அம்மாத்தினை 
கடைச்சங்கமருவிய புலவன் . 

நீர்மூலப்படுத்தினர் . 
காவிரிப்பூம்பட்டினத்துக் கந்தரத்தனார் 

அதிதியின் 

பெண் , கணவன 
இவர் . கடைச்சங்க மருவிய புலவர்களில் பலோமை , புலோமையைக் காண்க . 
ஒருவர். சிவபெருமான் திருப்பெயர் காளத்திழகலியார் - இவர் பிறந்தது திரு 
பெற்றவர். இவர் சோழநாட்டுக் காவிரிப் நின்றையூர். இவர் மகா கொடையாளி, 
பூம்பட்டினத்தவர் . ( குறு -கூசஉ ) 

இவரது கொடையினைப் புகழந்து மது 
காவிரிப்பூம் பட்டினத்துக் காரிக்கண்ண கவிராயர் , " நீளத் திரிந்துழன்றாய் நீங்கா 

னர் - காரிக்கண்ணனாரைக் காண்க . நிழல்போல , நாளைக் கிருப்பாயோ நல் 
காவிரிப்பூம் பட்டினத்துச் செங்கண்ண குரவே - காளத்தி , நின்றைக்குச் சென்றக் 
னார் - அகம் உக எ - ல் வணிகராகிச்சென் கானீயெங்கே நானெங்கே , என்றைக்குக் 
று என்று கூறிய தனால் இவரை வணிகர் காண்பே னினி " என்று கவிபாடிப் பரிசு 
மரபினரென்று கொள்கின்றாம் . 

இவர் 

பெற்றனர் . இவர்மீது பலபட்டடைச் 
அவியனென்னும் கொடையாளியையும் , சொக்கநாதப்புலவர் பொரடக் கயம்பிடி 
அவனது மலையையுஞ சிறப்பித்துப் பாடி யென்றான் மதனுமிப் பூவையு மா , தாடக்க 
யுள்ளார் ( அகம் உஎக ) வாகைப்பூவை மயி முஞ்சற் றறிந்திலளே மலர்த் தாள் வண 
லின் குடுமிக்கு உவமை கூறியுள்ளார் . ங்கா , முரடக் கவுடக்கெடிமன்னர் வெற்றி 
( குறு நசஎ) பெரும்பாலும் பாலைத்திணை முடிபிடுங்குங் , காடக் களிற் றண்ணலே 
யைப் புனைந்து பாடியுள்ளார் . இவர் பாடி வல்லைமாநகர் காளத்தியே " என்று பாடிப் 
யனவாக நற்றிணையில் கூ அக - ம் பாட பரிசுபெற்றனர் . இவர்மீது படிக்காசுப் 
லொன்றும் , குறுந்தொகையி லொன்றும் , புலவர் " பெற்ற ளொரு பிள்ளை யென் 
அகத்தி விரண்டுமாக நான்கு பாடலகள் மனையாட்டியப் பிள்ளைக்குப்பால் , பற்குது 
கிடைத்திருக்கின் றன . 

கஞ்சிகுடிக்குந் தரமல்ல பாலிரக்கச் , சிற் 
காவிரிப்பூம்பட்டனத்துச் சேந்தன் கண்ண நாளுமில்லையில் வெலலா வருத்தமுந் தீர 

இவர் கடைச்சங்கமருவிய புலவர் வொரு , கற்று தரவல்லை யோ வல்லை மாக 
களில் ஒருவர் . இவர் ஊர் சோழநாடடுக் கர் காளத்தியே ” எனவும் , " வழிமேல் 
காவிரிப்பூம் பட்டினம் . கண்ணப்பெய விழிவைத்து வாடாம லென்மனை யாளு 


காளசை 


ஓர் 


காளகாபன் 


காளமேகப்புலவர் 


மற்றோர் , பழியாமற் பிள்யுைம் பாலென் 
உழாமற் பகிரெனுஞ்சொல் , மொழியாம 
லென்னை வரவிட்ட பாவி முசித்துச் 
சதை , கழியாம லாவளித் தாய்வல்லமா 
நகர் காளத்தியே ” எனவும் பாடிப் பசு 
நிறை பரிசுபெற்றனர். இவரிருப்பு வல்ல 
மெனவுங் கூறும், 
காளநாபன்- இரண்யாக்ஷன் குமரன் . 
காளபிடுட்டம் - சர்நன் வில் , 

. 
காளபைரவன்- பைரவமூர்த்திக்கு ஒரு 

பெயர். 
சமைாழனி - ஓர் இருடி , துரியோதனன் 
சொல்லால் மாரணயாகஞ்செய்து பூதத் 
தினை யுண்டாக்கிப் பாண்டவர்மீது ஏவி 
னன் . அப்பூதம் , கிருஷ்ணன் மாய்கை 
வால் நச்சுப்பொய்கையின் நீருண்டு மூர்ச் 
சைகொண்டிருந்த பாண்டு புத்திரரைக் 
கண்டு . இறந்தவர்மே லேவினன் எனக் 
கோபித்து அனுப்பினவனையே கொன்றது . 
காேைமகப்புலவர் - இவர் திருக்குடந்தை 
வைணவவேதியர் . பெயர் வரதர் , ஸ்ரீரங் 
சத்துப் பெருமாள் சந்ததியில் பரிசாரகரா 
மிருந்து திருவானைக்காவில் சிவாலயத் 
தொண்டு செய்யும் தாசி மோகனாங்கியிடம் 
அன்புளைத்திருந்தனர் . இவ்வகை ஒழுகி 
வருநாட்களில் , மார்கழி மாதத்தில் திரு 
வம்பாவை சுவாமிசந்நதியில் பாடும் 
முறை பேனாகனாங்கிக்கு வந்தது . மோக 
னாங்கி , தன்னோடொத்த தாசிகளுடனிரு 
ந்து திருவாசகத்திற் றிருவெம்பாவையில் 
" உங்கையிற் பிள்ளை யுனக்கே படைக்கல 
மென் , றங்கப் பழஞ்சொற் புதுக்குமெம் 
மச்சத்தா , லெங்கள் பெருமானுனக் 
கொன் றுரைப் போங்கே , ளெங்கொங்கை 
நின்னன்பர் அல்லார்தோள் சோற்க , 
எங்கையுனக் கல்லா தெப்பணியுஞ் செய் 
யற்க , கங்குல்பக வென்கண் மற்றொன் 
றுக் காணற்க, இவ்கிப் பரிசே யெமக் 
கெங்கோனல் குதியேல் , எங்கெழிலென் 
ஞாயி றெமக்கோலோ ரெம்பாவாய் " 
என்ற திருப்பாசாம் கூறியவுடன் , உட 
னிருந்த தாசிகள் கேட்டு நகைக்க 
மோகனாங்கி வெட்கித் தலை குனிந்தனள் . 
அன்றிரவு வைணவ வேதியர் மோக 
னாங்கி வீட்டிற்கு வருதலறிந்து தாசி , 
கதவடைத்தனள் . பிராமணர் , நெடுநேரம் 
வேண்டியும் திறவாதிருத்தலை நோக்கி 
இனித் திறவாதிருக்கின் என்னுயிரை 
விடுவேன் என்றனர் . தாசி , இதேது 


பழி நேரும்போல் தோற்றுகிற தென்று 
கதவைத்திறந்து வைணவவேதியரை நோ 
க்கி நான் உமக்கு வேண்டிய பகத்தில் 
சிலதீக்ஷை பெற்றுக்கொண்டு வருச என் 
நனள் , வேதியர் உடன்பட்டுச் சிவ தீகை 
பெற்றுச் சம்புகேசுரத்தில் பரிசாரகரா 
யினர். அக்காலத்தில் சம்புகேசுரத்தில் 
ஒரு வேதியன் , அகிலாண்ட ஈச்வரியை 
வித்தையின் பொருட்டு உபாசித்துவந்த 
னன். ஒருநாள் மோகனாங்கியின் நண்ப 
ராகிய பரிசாரகர் மோகனாங்கியை நோக்கி 
அர்த்தசாம பூசையின் குடமுறை சழிந்த 
வுடன் தம்மை உடனழைத்துப் போகக் 
கூறித் தாம் ஒருமண்டபத்தில் உறங்கினர் . 
தாசி , அர்த்தசாமத்தில் குடமுறைகழிந்த 
தும் வேதியரைத் தேடிக்காணாது தனி 
த்து வீடுசேர்ந்தனள் . கோயில் தானிகர் 
முதவியோர் திருக்கோயில் தாளிட்டு வீடு 
சேர்ந்தனர் . பரிசாரகர் விழித்துக் கோயில் 
திருக்காப்பிட்டிருப்பதறிந்து மீண்டும் 
மண்டபத்தின் ஒரு புறத்தி லு தங்கினர் . 
முதலில் வித்தைவிரும்பி உபாசிப்பவ 
னுக்கு அநுக்கிரகிக்க அம்மை எழுந்தருளி 
அவன் முன் தரிசனந் தந்து வாயைத்திறக்க 
என , உபாசகன் தாமதித்து அருவருத் 
தமையால் மீண்டு மண்டபத்திலு றங்கும் 
பரிசாரகரிடத்திற் சென்று வாய்திறக்கக் 
கட்டளையிட்டனர் . பரிசாரகர் ஆகூழால் 
வாய்திறந்தனர் . அம்மை வித்தைக்குரிய 
பீஜாக்ஷரத்தை அவன் வாயிற்பதித்து 
இன்று முத லுனக்குக் காளமேக மெனப் 
பெயருண்டாக என மறைந்தனர் . காள 
மேகர் கனாக்கண்டவர்போல் விழித்து எதி 
ரில் யாரையும் காணாது தரிசனந்தந்தவள் 
உலக்காரணியாகிய அகிலாண்ட சச்வரி 
யென்றறிந்து வாயாரத் துதித்துத் திருவா 
னைக் காவலாப்பாடி மகிழ்ந்து அதுமுதல் 
பல தலங்களுஞ் சென்று தரிசித்துப் பல 
தனிப்பாடல்களைப் பாடினர் . காளமேகர், 
திருவாரூர் சென்று சுவாமி தரிசனஞ் 
செய்கையில் தியாகராசமூர்த்திக்கு வயிரப் 
பதக்கம் தரித்திருக்க , அவ்விடமிருந்தவர் 
அப்பதக்க மறவும் பொருந்தவும் பாடுக 
என உடன்பட்டு , " அன்னவயல் சூழ்ந் 
திருக்கு மாரூரா நெஞ்சத்தில் , இன்னம் 
வயிர மிருப்பதா - முன்னமொரு, தொ 
ண்டன் மகனைக்கொன்றுஞ் சோழன்மக 
னைக்கொன்றுஞ், சண்டன் மகனைக்கொன் 
றுந்தான் " எனப்பாடி அது அறக்கண்டு 


காளமேகப்புலவர் 


123 


காளமேகப்புலவர் 


13 


- உள்ளபடி , 


மீண்டும் பொருத்துவித்துத் தம்மை மதி 
யாத சம்பந்தாண்டான் மீது வசைபாடித் 
நமக்குக் கண்ட வியாதியை வை தீசுரர் 
கோயில் மண்ணையுண்டு நீங்கக்கண்டு 
( மண்டலத்தி னாளும் வயித்தியராய்த் 
தாமிருந்தும் , கண்டவினை தீர்க்கின்றார் 
கண்டீசோ- தொண்டர் , விருந்தைப்பார்த் 
துண்டருளும் வேளூரேன் னாசர் , மருந் 
தைப்பார்த் தாற்சுத்த மண் எனத் 
துதித்து விகடராமன் எனும் ஆயக்காரன் 
குதிரையைக் கண்டு 

( முன்னே கடி 
வான மூன்று பேர் தொட்டிழுக்கப் , பின் 
னே யிருந்திரண்டு பேர் தள்ள எங் 
கோம் , வேதம்போம் வாயான் விகடரா 
மன்குதிரை, மாதம்போம் காத வழி " 
யெனப் பரிகசித்து , வேங்கட்டன் குதி 
ரையை " ஆறும் பதினாறு மாமூரில் வேங் 
கட்ட , னேறும் பரிமாவே யேற்றமா 
வேறுமா , வெந்தமா சும்மா வெறுமா களி 
இனற , வந்தமா சந்தமா மா " எனப் புகழ் 
ந்து , நாகப்பட்டினஞ்சென்று காந்தான் 
சத்திரத்திருந்த வேதியன் உபசரிக்காமை 
கண்டு , " கத்துகடல் சூழ்நாகைக் காத்தான் 
றன் சத்திரத்தில் , அத்தமிக்கும்போதி 
லரிசிவரும் 

குத்தி , உலையிலிட வூடங்கு 
மோாகப்பை யன்னம் , இலைமிலிட வெள் 
னி யெழும் " என வசைபாட , அதைச் 
சத்திர முதல்வன் கேட்டுப் பணிய அத 
னையே புகழ்ச்சியாய்ச் சமர்த்தித்து , அவ் 
விடம் 

ஒரு தாசி பாடியதைக் கேட்டுத் 
தனக்கு விருப்பமிலாமல் " வாழ்த்த திரு 
நாகை வாழ்கின்ற தேவடியாள் , பாழ்த்த 
காலெடுத்துப் பாடினாள் - தேற்றுக் , 
கழுதைகெட்ட வண்ணான் கண்டேன் 
கண்டேனென்று , பழுதையொத் தோடி 
வந்தான் பார் ” என்று பழித்து, எட்டிக் 
குனமென்னும் கிராமாதிபதியாகிய ஒரு 
பிரபு , புலவர்க்குக் கொடுக்கும் பரிசினைக் 
குட்டிசெட்டி என்பவன் மறுத்துத் தனக் 
குப் பாகந்தராமையால் அப்புலவர்களுக்கு 
விரைவில் பரிசளிக்காமல் துன்பமுறுத்து 
வதைப் புலவர்க ளிவரிடங்கறி முறை 
யிடக் காளமேகர் " எட்டிக்குளத்தி லிரு 
ந்து சாக்குவிற்குங் , குட்டி செட்டி தன்மக 
ஊனக் கொண்டுபோய் - கொட்டுதற்கே , 
ஆயிரம்யானை யறு நூறு கன்பகம் , பாயும் 
பகடென்பத்தைந்து ” என்று வசைபாட 
அவன் குமரியை அம்மிருகங்கள் துன் 
புறுத்தச் செட்டி பயந்து புலவர்க்கு 


வேண்டிய பொருளளிக்கப் புலவர் அநுக் 
இரகித்து நீங்கிக் கொண்டத்தூரிற் விருந் 
துண்டு , அவ்விடம் சமைத்துவைத்த பூச 
ணைக்காய்க் கறியையும் விருந்திட்ட அம் 
மையாரையும் கண்டக்காற் கிட்டுக் கயி 
லாயல் கைக்கொண்டுட் , கொண்டக்கான் 
மோட்சங் கொடுக்குமே கொண்டத்தூர் , 
தண்டைக்காலம்மை சமைத்துவைத்த பூசு 
ணைக்காய் , அண்டர்க்கா மீசருக்குமாம் . " 
எனப் புகழ்ந்து நீங்கித் தண்டாங்காடை 
ந்து பண்டங்கொள்ள , அவ்விடமிருந்தார் 
குறைவாக விற்கக்கண்டு அவர்களை தண் 
டாங்கூர் மாசநல்தாள் சற்குணர் ரென் 
திருக்தேன் , பண்டம் குறையவிற்ற பாவி 
காள் - பெண்களைத் தேடியுண்ண விட் 
டீர் தெருக்கள் தெருக்கள் தொறும் , ஆடி 
முதலானி வரைக்கும் எனப் பழித்து, 
ஆமூர் சென்று " உள்ளங்ளல் வெள்ளெ 
லும்பு தோன்ற வொருகோடி , வெள்ளங் 
காலந்திரிந்து விட்டோமே 
ஆமூர்முதவி யமார்கோ னிங்கிருக்கப் , 
போ ரறியாமற் போய் என புகழ்ந்து 
பாடி அமராவதி குருக்கள் வீட்டில் விருந் 
துண்டு அவனை ஆன குதிரைதரு 
எனப் 

புகழ்ந்து , கயிற்றாறு செல்லுகையில் 
பெருமாள் கருட உற்சவங் கொண்டுவா 
அதைப் பார்த்திருக்கையில் அதிகாரிகள் 
இவரையும் ஆனாகக் கொண்டனர் . புலவர் 
அதிகேரம் சுமத் தமையால் மனம்நொந்து 
பாளை மணங் கமழுகின்ற சயிற்றாற்றுப் 
பெருமானே பழிகாரா கேள் , வேளை 
யென்றா லிவ்வேளை பதினாறு நாழிகைக்கு 
மேலாயிற்றென் , தோளை முரித்தது மன்றி 
நம்பியானையுங் கூடச் சுமக்கக்செய்தாய் , 
காளையினி யார்சுமப்பா செக்காளு முன் 
கோயி னாசந்தானே என வசைபாடித் , 
திருப்பனந்தா எடைந்து ஷாமகாலமாத 
லால் விண்ணீரும் வற்றிப் புவி நீரும் 
வற்றி விரும்பியுணத் , தண்ணீரும்வற்றிப் 
புலவோர் தவிக்கின்ற காலத்திலே , உண் 
ணீருண்ணீசென் றுபசாரஞ்சொல்லி யப 
சரித்துத், தண்ணீருஞ் சோறுந் தருவான் 
திருப்பனந் தாட்பட்டனே " என்று பட் 
டனைப் புகழ்ந்து நீங்கித் தமது தாசி திரு 
மவராயன் பட்டணத்திருந்து முத்துக் 
கொண்டு வரும்படி சொன்னபடி திரு 
மலைராயன் பட்டின மடைந்து வீதியிலி 
ருக்கையில் அந்த அரசன் சமத்தானத்து 
அறுபத்தினாலு தண்டிகைப் புலவர்களில் 


காளமேகப்புல 


424 


காளமேகப்புலகா 


தலைவனாகிய அதிமதுபக்சவிராயன் தண் 
டிகையில்வரக் கட்டியங் கூறுவோர் " அதி 
மதுரக் கவிராயர் வருகிறார் ” என்று எச்ச 
ரித்து வந்தனர் . அதைக் கேட்ட காளமே 
சர் அவனை " அதிமதுரமென்றே யகில 
மறியத், துதிமதுரமா யெடுத்துச் சொல் 
லும் - புதுமையென்ன . காட்டுச் சரக்கு 
லகிற் காரமில்லாச் சரக்குக் கூட்டுச்சரக் 
குதனைக் கூறு " அதிமதுரமென்னும் குன் 
றிவேர் எனப் பரிகசித்தனர் . இதனைக் 
கேட்ட கவிராயன் அரசசபை சேர்ந்து 
ஒரு தூதனை விடுத்து அவன் யார் அறி 
ந்துவருக என்று அனுப்பினன் , தூ தன் 
சென்று கேட்கக் காளமேகர் உத்தரமாக 
" தூதைந்து நாழிகையிலாறு நாழிகை 
தனிற் சொற்சந்தமாலை சொல்லத் துகளி 
லாவந் தாதியேழு நாழிகைதனிற் றொகை 
பட விரித்துரைக்கப் , பாதஞ்செய் மடல் 
கோவை பத்து நாழிகைதனிற் பரணி 
யொருநாண்முழுதுமே , பார்காவியமெலா 
மோரிருதினத்திலே பகாக்கொடிக் கட்டி 
னேன் , சீதஞ்செயுந்தில் கண்மரபினானீடு 
புகழ் செய்ய திருமலைராயன் முன், சீறுமா 
முகவே தாறுமாறுகள் சொல் திருட்டுக் 
கவிப்புலவரைக் , காதங்கறுத்துச் செருப் 
பிட்டடித்துக் கதுப்பிற்புடைத்து வெற் 
றிக், கல்லணையினொடு கொடிய கடிவாள 
மீட்டேறு கவிகாள மேகநானே என்ற 
கவி பாடி யனுப்பக் கவிராயன் அஞ்சி 
இவன்மகாகவி இவனை அரசனாலடக்கவே 
ண்டுமென எண்ணி அரசனுக்கறிவித்துக் 
கட்டளைப்படிச் சேவகரை விடுத்தனன் . 
சேவகர் சென்று அரசன் கட்டளையைப் 
புலவர்க்குத் தெரிவிக்கப் புலவர் இது 
தருணமென்று அரசனைக் 

காண்பதாத 
லால் ஒரு எலுமிச்சம்பழங்கொண்டு சமஸ் 
தானஞ் சேர்ந்தனர் . புலவரது வாவறிந்த 
சமத்தான வித்வான்கள் அறுபத்து நால் 
வரும் பொறாமையால் புலவர்க்கு இடமி 
லாது நெருங்கியிருந்தனர் . காளமேகர் 
புலவாது மனமுணர்ந்து அரசனை ஆசீர் 
வதித்து அகிலாண்ட ஈச்வரியை மனதி 
லெண்ணி அரசன் முன்பு பழத்தை நீட் 
டினர் . அரசன் அப்பழத்தை வாங்கவேண் 
டிய தருமத்தினால் புலவர் சற்று ஒதுங்கக் 
காளமேகர் அரசனை நெருங்கி அதைக் 
கொடுத்தும் அரசன் இருக்க இடந்தந்து 
உபசரிக்காமையால் இருந்த இடத்தில் 
அகிலாண்டசஸ்வரியை யெண்ணிச் சாஸ் 


வதிமாலை ( K0 ) வெண்பாவிற் பாடி 
முடித்தனர் . 

உடனே அரசனிருந்த ஆச 
னம்வளர்ந்து இடந்தந்தது . அதில் காளமே 
கர் அரசனுடனிருந்து அருகிருந்தவரை 
நீங்களாரென் றனர் ; அவர்கள் கவிராய 
ரென அவர்களைப் பரிகசித்து வாலெங் 
கே நீண்டவயிறெங்கே முன்னிரண்டு , கா 
லெங்கே யுட்குழிந்த கண்ணெங்கே 
சாலப் , புவிராயர்போற்றும் புலவீர்காணீ 
விர், கவிராயரென்றிருந்தக் கால் " என்ற 
னர் . இதைக்கேட் அதிமதுரக்கவி நீர் 
காளமேகமென்றீரே அது பொழியுமோ 
வெனக் கேட்கையில் புலவர் ( கழியுந் 
தியகட லுப்பென்று நன்னூற் கடலின் 
மொண்டு , வழியும் பொதிய வரையினிற் 
கால்வைத்து வன்கவிதை, மொழியும் புல 
வர்மனத்தே பிடித்து முழங்கியின்னப் , 
பொழியும்படிக்குக் கவிகாளமேகம் புறப் 
பட்டதே என்ன இதைக்கேட்ட அதி 
மதுரக்கவி ( மூச்சுவிடு முன்னே முந்நூறு 
நானூறும் ஆச்சென்றாலைந்நூறு மாகாதோ 
-பேச்சென்ன , வெள்ளைக் கவிகாளமேக 
மேயுன்னுடைய , கள்ளக்கவிக் கடையைக் 
கட்டு ” என்னக்கேட்ட காளமேகன் " இம் 
மென்னு முன்னேயெழுநூறு மெண்ணு 
றும், அம்மென்றாலாயிரம் பாட்டாகாதா 
சும்மா , இருந்தாலிருப்பே னெழுந்தேனே 
யாயிற், பெருங்காளமேகம் பிளாய் " என் 
நனர் , இவரை அதிமதுரக்கவி நீர் என்ன 
பாடுவீர் எனக் காளமேகர் நான்யமகண் 
டம் பாடுவேனென அதிமதுரக்கவி யம 
கண்டம் அறியாதவனாதலால், யமகண்ட 
லக்ஷணங் கேட்டு அந்தப்படி யிருத்தினன் . 
காளமேசர் அதிலிருந்து புலவர் பலர் 
கொடுத்த சமுத்திகளைப்பாடி வென்று அர 
சன் வாளைச் " செற்றலரை வென்ற திரு 
மலைராயன்காத்தில், வெற்றி புரியும் 
வாளே வீரவாள் - மற்றைய வாள் , போ 
வாள் வருவாள் புகுவாள் புறப்படுவாள் , 
ஆவா ளிவாளவா ளாம் " எனவும் , " வீம 
னென வலிமிகுத்த திருமலைரா யன்கீர்த்தி 
வெள்ளம் பொங்கத் , தாமரையி னயனோ 
டிச் சத்திய லோகம் புகுந்தான் சங்க 
பாணி, பூமிதொட்டு வானமட்டும் வளர் 
ந்துநின்றான் சிவன்கயிலைப் பொருப்பி 
லேறிச், சோமனையும் தலைக்கணிந்து வட 
வரைத்தண் டாலாழஞ் சோதித்தானே " 
என்று புகழ்ந்தனர் . திருமலை ராயன் 
சபையில் சங்கை குடத்திலடங்கப் பாகே 


காளமேகப்புலவர் 


525 


காளமேகப்புலவர் 


என் றபோது " விண்ணுக் கடங்காமல் 
வெற்புக் கடங்காமல் , மண்ணுக் கடங் 
காமல் வந்தாலும் - பெண்ணை , இடத்தி 
லேவைத்த விறைவர் சடாம , குடத்திலே 
கங்கையடக் கும் " எர் . இவர் திருமலை 
ராயனைப்புகழ்ந்தது " இந்திரன் கலையா 
யென்மருங் கிருந்தா னக்கினி யுதிரம் 
விட் டகலான் , யமனெனைக் கருதா னர 
னெனக் கருதி நிருதிவந் தென்னையென் 
செய்வான் , அந்தமாம் வருண னிருகண் 
விட் டகலான் அகத்தினின் மக்களும் யா 
னும், அநிலம் தாகு மமுதினைக் கொள் 
வோம் யாரெதி ரெமக்குளா ருலகிற் , சந் 
தத மிந்த வரிசையைப் பெற்றுத் தரித் 
திர ராஜனை வணங்கித், தலைசெயுமேம்மை 
நிலைசெய்சற் கீர்த்திச் சாளுவ கோப்பைய 
னு தவும் , மந்தரப் புயத்தான் றிருமலை 
பாயன் மகிழ்வொடு விலையிலா வன்னோன் , 
வாக்கினாற் குபேர னாக்கினா னவனே 
மாசிலீ சானபூ பதியே " எ -ம் . , அரசன் 
குதிரையேறிய போது பாடியது . " கோக் 
குதிரை நின்குதிரை கோவல் மதுரா 
வொன்னார் , மாக்கு திரை யெல்லாம் மனைக் 
குதிரை-- தூக்கு திரைத், துங்கக்கரைக்குதி 
ரை சொக்கன் குதிரைசது , ரங்கக்குதிரை 
களேயாம். ” எ - ம் . திருஆரூரில் அதிமது 
ரக்கவிராயனுடனே வந்து கோயிலிலே 
ஒருகவி பாடுக என்றபோது பாடியது , 
சேலை யுடையழகா தேவாகண் டார்களு 
நீர் , மாலையழகா மணிமார்பா - வேலை , 
அடங்கார் புரமெரித்த யாரூரா வீதி , 
விடங்காபிரியா விடை . ” எ - ம் , இவ்வகைப் 
பலவெற்றியடைந்தும் அரசனும் புலவ 
ரும் சம்மானிக்காததினால் கோளரிருக்கு 
மூர் கோள் கரவு கற்றவூர் , காளைகளாய் 
நின்று கதறுமூர் - நாளையே, விண்மாரி 
யற்று வெளுத்துமிகக் கறுத்து, மண்மாரி 
பெய்க விந்தவான் ” என்று வசைபாடித் 
திருமலைராயன் பட்டணத்தைத் திரும்பிப் 
பாராமல் செல்லப் பட்டணம் மண்மாரி 
யால் நிறைந்தது . இவர் திருமலைராயன் 
பட்டணம் நீங்கித் தலயாத்திரை செய்யப் 
புறப்பட்டுத் திருச் செங்காடு சென்று 
" காலனையும் ” என்ற கவிபாடித் துதித்து , 
காஞ்சி சென்று கருடோற்சவம் சேவிக் 
கையில் பெருமாளும் நல்ல பெருமாள் 
எனத்துதித்துத், திருவொற்றியூரில் தியா 
கரைத் தரிசிக்கையில் " எட்டொருமா 
எனத்துதித்து , குமரகோட்டத்தில் " அப் 

54 


பா குமரக் கோட்டக்கீரை " எனப்பாடி 
திருக்கச்சபேசத்தில் " முக்காலுக் கேகா 
முன் ” எனத்துதித்து , சிதம்பாஞ்சென்று 
" நச்சரவம் பூண்டதில்லை " எ - ம் ... " தாண் 
டியொருத்தி " எ - ம் ., " கொங்குலவுந் தென் 
றில்லை எ - ம் . , " நாட்டுக்கு ளாட்டுக்கு 
எ - ம் . , பொன்னஞ் சடையறுகம் புல் 
லுக்கு எ - ம் ., ஞானசபை கனகசபை 
எ - ம் ., மாட்டுக் கோன் றங்கை எ - ம் ., 
துதித்துக் கழுக்குன்றில் சொற்பெரிய 
எனத்துதித்துத் திருமுட்டஞ் சென்று 
தெருமுட்டப் பாளை " எ - ம் ., முட்டத்துப் 
பன்றி எ - ம் . , துதித்துத் , திருஆலங் 
குடிசென்று " ஆலங்குடி யானை எனத் 
துதித்து , மாயூரமடைந்து " வள்ளலெனும் 
பெரிய " எனப்பாடி , வை தீசுரன் கோயில் 
சென்று “ தீத்தானுன் கண்ணிலே " எனப் 
பாடித், திருவாரூரில் ஒரு மாடுமில்லா 
மல் " எ - ம் ., " ஆடாரோ பின்னை " எ - ம் ., 
" பாரூாறிய " எ - ம் . , பாடி , திருவண்ணா 
மலை சென்று தரிசிக்கையில் ” சட்டியிலே 
பாதி " எனத்துதித்து , மதுரை சென்று 
" ஆடல் புரிந்தான் எ - ம்., " கண்டீரோ 
பெண்காள் எ- ம் . , " நல்லதொருபு துமை 
எ - ம் . , பாடி , திருவிடை மருதூர்சென்று 
கண்ண னிடுங்கறி ” எனப் பாடித் திருத் 
துருத்தி சென்று காலையிலும் " எனப் 
பாடி , விநாயகர் பெருச்சாளி வாகனத்து 
வரத் தரிசிக்கையில் " மூப்பான்மழுவும் " 
எனத்துதித்துக் , கந்தசஷ்டி தரிசிக்கையில் 
" அப்பனிரந்துண்ணி ” எனத்துதித்து , ஒரு 
தலத்தில் இடபவாகன சேவை கண்டு 
துதிக்கையில் வாணியன் பாடிட " எனப் 
பாடித் திருச்செங்காடு சென்று ஒருநாள் 
துயிலுகையில் காற்று வீசாமையால் தொந் 
தரை யடைந்து " அம்பேந்து கையான 
வன் பதியி லைம்மாவைக் , கொம்பேந்தி 
தந்தைபணி கொண்டதோ அன்பா , 
லரிந்த மகவை யழையென்று சொல்லி , 
இருந்தவன் றன் செங்காட்டிலே என்று 
ஸ்ரீரங்கஞ்சென்று விநாயகரைத் தரிசிக் 
கையில் தந்தை பிறந்திறவாத் தன்மை 
யினாற்றன் மாமன் , வந்து பிறந்திறக்கும் 
வண்மையினால் முந்தொருநாள் , வீணி 
க்கு வேளையெரித்தான் மகன் மாமன் , 
காணிக்குவந்திருந்தான் காண் " என்று 
துதித்துப் பாகவ தரிட்ட சமுத்திக்கு 
" தடக்கட லிற்பள்ளி கொள்வோ மதனை 
நற் சங்கானார் , அடற் புலிக்குட்டிக் களித் 


காளமேகப்புலவர் 


196 


காளமேகப்புலவர் 


காவா 


மல் 


தனராமது கேட்டு நெஞ்சில் , நடுக்கம் தவோ , கானகந் தனில் வைக்கவோவிரு 
வந்துற்றது கை காலெழாகளி னத்தியெ கால்விலங்கிடு விக்கவோ , காற்கரங்கொடு 
ன்னை , யிடுக்கடி பாயைச் சுருட்டடி யேகடி சாடவோவொரு காரியந்தனை யேவுமே " 
யம்பலத்தே ” எ . ம் . , சைவர்களுக்கும் முச்சங்கம் , திருவிளையாடல் , மதுரைச் 
வைணவர்களுக்குஞ் சண்டையானபோது சொக்கன்வரக் கவிசொல்லியது " நூலா 
மரீரங்கத் தாருந் திருவானைக் 

நாலாயிரநானூற்றுநாற் பத்தொன்பான் , 
ரும் , போரங்கமாகப் பொருவதேன் 
பாலாரா னூற்று நாற் பத்தொன்பான் 
ஓரங்கள் , வேண்டாமி தென்ன விபரம் மேலாநாற் , பத்தொன்பான் சங்கமறு பத் 
தெரியாதோ , ஆண்டானுந்தாதனுமானால் துநா லாடலுக்கும் , கத்தன் மதுரையிற் 
எனக்கூறி, ஞானவரோதயன் மதுரைக்குச் சொக்கன் . ? 

குமாரசாஸ்வதி ஒட்டியனைச் 
சென்றபொழுது " முதிரத் தமிழ்தெரி செயித்தபோது பாடியது " கலிங்க மிழ 
நின்பாடல் தன்னை முறையறிந்தே , யெதி ந்து நுதிக் கைச்சங்கந் தோற்று , மெலிந் 
ரொக்கக் கோப்பதற்கேழெழு பேரில்லை து கடகங்கவிழ விட்டாள் - மலிந் தமலர் , 
யின்றமிழின் , பதிரைத் தெரிந்தறிகோ பொன்னிட்ட மானகிட்ண பூபாலா வுன் 
வில்லை யேறப் பலகையில்லை , மதிரைக்கு றனக்கு . பின்னட்ட வொட்டியென் 
நீசென்ற தெவ்வாறு ஞானவரோ தயனே பொற் பொன் " அபிராமன் நாலுபாஷை 
எ - ம் . , சவையப்ப நாய்க்கனைப் பாடிய கவி வல்லவரோ என்னப்பாடியது " கூத் 
( சொருக்கவிழ்ந்த முன்குடுமிச் சோழியா தாடி லஞ்சக் கொடுக்கா வொரேபொட்டி , 
சோற்றுப் பொருக்குலர்ந்த வாயா புலையா சோத்தெட்டாவை வேசித் தொண்டனே 

திருக்குடந்தை, காயா நரியாவுன்னாய் ஆத்தான , அந்த விழுப்புர முமபிநக 
முகமும் சேய்வடிவும் , தாயார் தான் தண் ருங்கெடுக்க, வந்தகுலா மாவபிரா மா . 
டிலளோ தான் " எ - ம் . , திருக்கண்ண மங் திருவாரூர்க் கொடியிறக்காமற் தகையப் 
கையாரை யிகழ்ந்துபாடியது " தருக்குலவு பாடியது " மருவு புகழ்க்கிருஷ்ண 
கண்ணமங்கைத் தானத்தா ரெல்லாரும் , ராய ராணை , அரியார் வடமலையானாணை 
திருக்குளத்து மீனொழியத் தின்னார் திருவாரூர் , பாகங் குடியிருப்பாள் பாகர் 
குருக்கொடுக்கு , நம்பிமா சென்றிருந்தோ திருவாணை , தியாகா கொடியிறக்காதே " 
நாட்டிலழி கூத்தி , தம்பிமா ராயிருந்தார் மாவலி வாணனைப் 

பாடியது . 

சொக் 
தாம் " எ -ம் . , கண்ணபுரத்துத் தீத்தாளைப் மதுரையிற் றொண்டற்குமுன்ன 
பாடியது " கந்த மலரயனார் கன்னிமட விழ்த்த , பொய்க்குதிரை சண்டைக்குப் 
வார்க்கெல்லாம் , அந்த விள நீரை முலை போமதோ மிக்க , காசாணாவந்தக் 
யாக்கினார் - சுந்தரஞ்சேர் , தோற்றமுள கரும்புறத்தார்க் கெல்லாம் , அரசான 
தீத்தாட்குத் தோப்பை முலை யாக்கினார் , மாவலி வாணா. " தெண்டிக்கு ( வரதன் ) 
ஏற்றமிதில் யார் தானியம்பு " குடவாசல் காளமேகன் விடுத்த தீட்டுக்கவி . " கள் 
விண்ணாளைப் பாடியது செக்கோ மருங் ளாற்றுத் தெண்டிக்கு நல்வரதன் தீட்டு 
குல் சிறுபயறோ தனம் சிக்களகம் , வைக் மயல் , விள்ளாமவெத்தனை நாள் வெம்பு 
கோல் கழிக்கற்றையோ குழியோ விழி வேன்- கள்ள , மதனப் பயலொருவன் 
வாவிதொறும், கொக்கேறி மேய்குட வந்து பொருஞ்சண்டைக், குதவக்கடுகி 
வாசல்விண்ணாள் வரைக் கோம்பியன்னீர் , வரவும் . " தெண்டி நள்ளாற்றினின்று 
எக்கோ படைத்து நீரே நெருப்பி லெரிங் திருக்குடந்தைக்கு வந்தபோது கூறியது . 
தவரே " புவிக்குட்டிச் சிங்கனைப் பாடியது " தேறலமிர்தந் தெவிட்டிடினுஞ் செங் 
" போன . போனவிடங் 

போனவிடந் தொறும் தலைப் கனிவாய் , ஊறலமிர்தமுவட்டாதே - வீறு 
போடெழப் பிறர் குட்டவே , புண்படை மதன் , தன்னாணை நள்ளாளர் தம்மாணையும் 
த்த மனத்தனாகிய பொட்டிபுத்திர னத் மாணை என்னாணை தெண்டியாரே . " வேளா 
திரன் , மான கீனன் லச்சைகேடன் ஒழுக்க என் வீட்டிலி ருந்து இல்லையென்று 
மற்ற புழுக்கையன் , மாண்பனாம் புலிக் சொன்னபோது பாடியது . பாலலகை 
குட்டிசிங்கன் வரைக்குளேறி யிறங்குவீர், யன்று பரிந்தளித்த கோத்திரத்துக் , கால 
பேனுமீரு மெடுக்கவோசடை பின்னி மெனவந்த வடைக்கலவன்- சூலந் , திருக் 
வேடபெண்ணெய் வார்க்கவோ , பிரியிழுக் கையிலே யேந்துஞ்சிவனறிய வேளான் , 
கரி யெழுதவோவொரு பீறு துண்ட முடுத் இருக்கையிலே சாகுபடியானான் . " நாகை 


கன் 


காளிராத்திரி 


421 


காளி 


12 


பட்டினத்துப் பெற்றான் செட்டி அடைப்பு காளவனம் இப்பெயரை யுடையவனம் 
வீதம் பாடச்சொன்னபோது பாடியது. 

இரண்டு . 
" முற்றாத காஞ்சியினும் முல்லையினும் 1. உஞ்சைநகரின் புறத்தேயுள்ளதொ 
பாலையினும் , கற்றான் பின் சென்ற கருணை ன்று இதுமகா காளவனமென்று வேறு 
மால் - பெற்றான் சேர் , ஆலைப்பதித்தார் அள நூல்களில் கூறப்படும் . ( பெ . கதை . ) 
கத்தியார்க்கயனார்வேலைப்பதித்தார் விழி . 

2 உதயணன் பால்மிக்க அன்புடைய 
காளமேகர் , திருவாரூர்சென்று இரட்டை வனாகிய இலா மயனென்பவனிருந்தவனம் 
யர்பாடிமுடிக்காது மதிலில் எழுதியிருந்த ( பெ . கதை . ) 
நோணென்ற னஞ்சிருக்கு நற்சாபம் கற் காளன் -1 . வீரபத்திரர்க் கொருபெயர் . 
சாபம் , பாணந்தான் மண்டின்ற பாணமே 2. சண்முக சேநாவீரன் . 
-தாணுவே , சீராரூர்மே வுஞ்சிவனே நீ 3. சிவமூர்த்தியணிந்த நாகங்களிலொ 
செப்படியோ, நேரார்புரமெரித்த நேர் ன்று , இந்தநாகன் , காம இச்சைகொண்ட 
என்ற வெண்பாவில் விடுபட்டிருந்த " பா தால் அபசாரப்பட்டுச் சிவமூர்த்தியின் 
ணந்தான் மண் தின்றபாணமே " என்ற கட்டளைப்படி பூமியில் வந்து திருக்காளத் 
தை முடித்துச் சிலநாட்களுக்குப் பிறகு தியில் சிவபூசை செய்து கொண்டிருந்த 
சிவபதமடைந்தனர் . இவர் இறந்த அன்று னன் . அத்தியெனும் கணநாதன் யானை 
இரட்டையர்கள் வந்து தாங்கள் பாடிய யாக இதற்கு முன் அவ்விடம் பூசைசெ 
கவி முடிந்திருப்பதைநோக்கி இது காள ய்து கொண்டிருந்தனன் , இவன் அவ 
மேகன் கவியென்றறிந்து சுடுகாட்டிற் னுடன் பூசையின் பொருட்டுப் போரிட்டு 
சிதையில் வேகையில் சென்று கண்டு இறந்து முத்தியடைந்தவன் . 
ஆசு கவியா லகில உலகெங்கும் , வீசு காளாஞ்சனம் - ஒரு தீர்த்தம் , 
புகழ்க்காள மேகமே - பூசுரா , விண்கொ காளாத்திரி பஞ்சபூதத்தலத்தி லொன்று 
ண்ட செந்தணலாய் வேகின்ற தையை வாயு லிங்கக்ஷேத்ரம் . 
யோ , மண் தின்ற பாணமென்ற வாய் " காளாழகன்- மகாவிரதி மதத்துடன் ஒத்த 
என்று பாடி விசனமடைந்தனர் என்பர் . 

இவனுக்குப் பெத்தமுத்தி இரண் 
இது அதிமதுரக்கவிராயன் பாடிய கை டும் ஒன்று . சிறிது ஆகமபேதம் உண்டு . 
யறம் என்பர் . இதிலுள்ள முதனிலைக் இவனுக்குச் சிவன் படிகரிறமும் , புத்ர 
கவிகள் முழுதும் தனிப்பாடற்றிரட்டிற் தீபமணியுந் தரித்த மூர்த்தியாய் அருள் 
காண்க , காளமேகர்காலம் , திருமலைராயன் செய்வர் என்பன் . இது சைவபேத உட் 
காலம் , திருமலைராயன் விஜயநகரத்தரச சமயத்தொன்று . உருத்திர கற்பிதம். ( தத் 
ரின் பிரதிங் தியாகத் தென்னாட்டை ( கி . துவநிஜா நு ) 
பி . 1455-1468 ) வரை ஆண்டவன் இவ் காளான் - இது , ஓர்வகை பூண்டுபோல் 
வரசன் காலத்து கவிஞர் இருந்ததாக இவ பூமியிலுண்டாம் தாவரவகையிற் சேர்க் 
சது செய்யுட்களால் காணப்படுகி 

இது ஓர்வகை துர்நாற்றமும் உஉள் 
இதைநோக்க இவர் இன்றைக்கு ( 450 ) 

இதனை அழுக்கால் தோன்றிய 
வருஷங்களுக்கு முன்னிருந்தவராகத் தென்பர் . இவ்வகையிற்பல நிறங்கொண் 
தெரிகிறது . திருமலைராயன் சாசனம் டவை உண்டு . இது பொருள்களினழிவில் 
ஒன்று திருவானைக்கா ஜம்புகேசுவார் உண்டாகும் மிருதுவான தாவரம் . இதில் 
ஆலயத்திற்குக் கோபராஜன் குமாரனான குடைக்காளான் முதலிய பலவகை உண்டு 
ஆளுவ திருமலைராயன் ஒரு திருவாபரண சிலர் இதனை உணவுப்பொருளில் ஒன்றாக 
மளித்ததைத் தெரிவிக்கிறது . 

உபயோகிக்கின்றனர் . இவ்வகையில் விஷ 
செய்த நூல்கள் , திருவானைக்காவுலா, சித் முள்ளதும் உண்டென்பர் . 
திரமடல் , பரப்பிரமவிளக்க முதலிய . காளி - 1. தாருகாசூரனால் துன்பமடைந்த 
காளராத்திரி - சத்தியின் தூதி . இவள் தூது தேவர் , பெண்களுருக்கொண்டு சிவமூர்த் 
சென்றபோது அசுரர் பிடிக்கவர அவர் தியையடைந்து தமது குறை கூறினர் . 
களைக் கண்ணாலெரித்துக் கௌசிகியிடம் பெண்ணாலன்றி வேறு எவராலுமி றவாத 
மீண்டவள் . இவள் கோரரூபிணியா யிரு தாருகனை வெல்லச் சிவமூர்த்தி சாத்திக் 
ந்தபடியால் இப்பெயர் அடைந்த தனள் . குக் கட்டளையிட்டனர் . அக்காலையில் 
சத்தியினம்சம் . 

தேவியின் ஒருகலை சிவமூர்த்தியின் விஷக் 


வன் . 


ளது , 


காளிகூடம் 


428 


காளியண்ணப்புல - 


வள் , 


கறை படிந்து கனற்கண்ணிற் பிறந்து காளிதேவர் ஒரு வீரசைவ அடியவர் .. 
வெளிப்பட்டது. அவ்வுரு காளமாகிய இவரிடம் சில வேதியர் வந்து தாம் பிறப் 
விஷக்கறை படிந்து வந்ததால் காளிஎனப் பாலுயர்ந்தோர் வே தமோத எமக்கே அதி 
பெயரடைந்தது . இவ்வகை பிறந்த காளி கார முண்டென் றனர் . இதைக் கேட்ட 
தனது கோபாக்னியால் தாருகனை நீறாக்கி அடியவர், தம்மிடமிருந்த நாயை வேத 
னள் . இவளிடம் பிறந்த கோபத்தீ , குழ மோதுவிக்க, வேதியர் வெட்கிச் சென் 
ந்தை யுருக்கொண்டழுதது . இதனை நோக் றனர் . 
கிய காளி குழந்தைக்குப் பாலூட்டினள் . காளிந்தி 1. யமுனை நதியிலுள்ள மடு . 
சிவமூர்த்தி , குழந்தையையும் பாலையும் இதில் உமை வலம்புரிச் சங்கினுருவாய்த் 
தம்மிலொடுக்கினர் . ஒடுங்கிய சிவமூர்த்தி தவம்புரிந்தனள் . இம்மடுவில் சௌபரி 
யிடமிருந்து எட்டுருக்கொண்டு வைரவ யின் சாபத்தால் கருடன் வராததினால் 
மூர்த்தி தோன்றினர். 

காளியன் எனும் நாகன் சேர்ந்து வாழ்க் 
2. மகிடாசுரன் செய்த துன்பத்தைத் தனன் . 
தேவர் சிவமூர்த்தியிடம் கூறினர் . அக் 2. சூரியன் புத்ரி , யமுனா தீரத்தில் 
காலத்துச் சிவமூர்த்திக்குக் கோபமுண் கண்ணனை மணக்கத் தவஞ் செய்து அவ 
டாயிற்று . அக்கோபம் பெண்ணுருவாய்த் ரை மணந்தவள் . இவள் குமரர் சோமகன் 
திரண்டது ; அதுவே காளியுரு என்பர் . முதலியோர் . 
இவள் இரத்தபீசன் எனும் அசுரனை ஒரு 3. சுமதியின் பாரி . 
துளியிரத்தம் கீழ்விழாது ஆகாயம் மேல் கிருஷ்ணன் தேவியரில் ஒருத்தி . 
வாயாகவும் பூமி அடிவாயாகவும் அங்காந்து 5. திடன் பாரி . 
உண்டு மாய்த்தனள் . சிவமூர்த்தியிடம் காளிபீடம் - சத்தி பீடங்களில் ஒன்று ,, 
நிருத்தவ . தஞ் செய்து தோல்வியடைந்த காளிழத்து இவள் ஒருதாசி , கவிபாட 

தக்ஷயாக அதத்தின் பொருட்டு வல்லவள். இவள் மயிலைக்குழந்தை முத 
இறைவியின் கோபத்தீயிற் பிறந்தவ லியாரையும் , பள்ளிக்கொண்டான் எனும் 
ளென்றுங் கூறுவர். காளனென்னும் வீர பர தவனையும் பாடிப் பரிசு பெற்றவள் . 
பத்திரனை மணந்தவள் . இவளுடன் பகை " நெல்லைச்சொன் னாபரணத்தை " என்ற 
கொண்ட அசுரர் , பாம்பு , தேள் முதலிய செய்யுளும் , " வள்ளிகொண்டான் மயிலே 
விஷ ஜெந்துக்களை விட்டுக் கடிக்க எவ றிக்கொண்டான் மதிபோலு மலை , வெள் 
இவள் அவை துன்பஞ் செய்யாமல் மரக் ளிக்கொண்டான் விடையேறிக்கொண் 
கால்கொண்டு ஆடினள் . ஆதலால் இவள் டான் விண்ணவர்க்கமுதம் , துள்ளிக்கொ 
கூத்து மரக்கால் எனப்படும் . இவளுக்கு ண்டான் புள்ளிலேறிக்கொண்டான் சுப 
ஊர்தி ,சிங்கம் , கொடி , அலகை , படை , சூலம் சோபனஞ்சேர் , பள்ளிக்கொண்டான் புக 
3. சத்தமாதாக்களில் ஒருத்தி . 

ழேறிக்கொண்டானென்று பார்க்கவென் 
4. வாயுரூபமான சத்தி , இவட்கீசர் 

றே " என்ற செய்யுளும் இவள் பாடியன . 
காலர் அல்லது சசானர் . 

(தனிப்பாடற்றிரட்டு ) 
5. வேதவியாசன் தாய் , சத்தியவதிக்கு காளிம்பன் தொண்டை நாட்டில் திரு 

வேங்கடத் தருகிலிருந்த பிரபு . இவர் வித் 
ஒரு 
காளிகூடம் - ஒரு பட்டணம் . 

வான்களை யாதரித்துக் கவிமாலை பெற்ற 
காளிங்கர் - திருவள்ளுவர் குறளுக் குரை வர். விடஞ்சூழ ரவினிடை நுடங்கா . 
யியற்றிய ஆசிரியர்களில் ஒருவர் . 

வாள் வீசி விரையார்வேங் , கடஞ்சூழ் ந . 
காளிங்கன் - காளியனைக் காண்க . 

டன் காளிம்பன் கதிர்வேல் பாடுமா தங்கி 
காளிதாசன் 

காளிதேவியின் உபாசனா வடஞ்சேர் கொங்கைமலை தாந்தாம் வடிக் 
பலத்தால் கவியானவன் . வடநூல் வல் கணீலமலர் தாந்தாம் , தடந்தோளிரண் 
லவன் . இவனைப் போஜன் சமத்தான டும் வேய் தாந்தாமென்னுந் தன்கைத் தண் 
வித்வான் என்பர் . பின்னும் இப்பெயர் ணுமையே " எனும் செய்யுள் இவர்மீது 
கொண்ட மற்றொருகவி விக்ரமார்க்கன் பாடப்பட்டது . 
சமஸ்தானத்திலு மிருந்ததாகக் கூறப்பட் காளியண்ணப்புலவர் இவர் திருச்செங் 
டிருக்கிறது . இவர்களது சரித்திரங்களை கோடென்னும் சிவத்தலத்திற் கருகிலு 
வடநூலிற் காண்க . 

ள்ள மண்டகப் பாளியெனும் ஊரிலிருந்த 


பெயர் . 


காளியன் 


129 


கானவிந்து 


படுகின்றது ; 


கருணீகர் . மதுரைத் திருஞானசம்பந்த சோழன் இராசசூயம் வேட்ட பெருநற் 
ஆதீனத்தில் தீக்ஷை பெற்றவர் . திருப்பூந் கிள்ளி முதலியவர்க்கு நண்பன் . கடைச் 
துறை புராணம் பாடிய புலவர் . திருச் சங்கமிருத்திய பாண்டியர்களுள் ஒருவன் . 
செங்கோட்டுச் சிற்றம்பலக் கவிராயரின் இவன் முன்பாகத் திருக்குறள் அரங்கேற் 
மாணவகர் . 

றப்பட்டது . 

அகநானூறு தொகுப்பித் 
காளியன் ஒரு நாகன் , கத்ரு குமரன் . தோன் இவனே , இவனைப் பாண்டியன் 
இவன் கருடனுக்கஞ்சி , சௌபரி ருஷி உக்கிரப்பெருவழுதி எனவும் 

கூறுவர் . 
யால் கருடன் வராதிருக்க வரம் அடைந்த வேங்கைமார்பன் என்பவனை வென்றவன் 
யமுனை மடுவிலிருந்து கிருஷ்ணனால் கட 

இவன் என்பர் . கானப்பேர் தந்த உக்கிரப் 
லுக்குத் துரத்தப்பட்டு ரமணகத் தீவடைந் பெருவழுதி எனவும் இவனைக் கூறுவர் . 
து தான் பெற்ற கண்ணனடிச் சுவட்டால் ஐயூர் மூலங்கிழாரால் பாடப் பட்டவன் . 
கருட பயமற் றிருந்தவன் . இவனுக்கு (புறநானூறு . ) 
அத்தீவிலுள்ளார் பூசை முதலிய இடப் கானப்பேர் - 1. இது சிறந்த பேரரண் ; 
பெற்றிருந்தவன், 

பல சிற்றரண்களை யுடையது ; இதின் தலை 
காளேச்வாம் கோதாவிரிக்கரையிலுள்ள வன் வேங்கைமார்பன் . இஃது இக்காலத் 
சிவக்ஷேத்ரம் . 

துக் காளையார் கோயிலென்று வழங்கப் 
காற்றறிவிக்கும்கருவி ( Wather cock . ) 

கானப் பெயர் என்றுங் 
இது காற்று வீசுகிற திசையை அறிவிக் 

கூறுவர் . ( புற . நா . ) 
கும் கருவி . 

2. பாண்டி நாட்டில் பாடல் பெற்ற 
காற்றடி பிள்ளைகள் சதுரமாகவும் பல 

சிவத்தலங்களுள் ஒன்று , இது ஈழநாட் 
விதமாகவும் மூங்கிற்குச்சுகளைக் கட்டிக் டுப் பராக்கிரம பாகு 

என்பவனுடைய 
கடிதத்தால் மூடிச் சூத்திரமிட்டுக் காற்றில் 

சேநாதிபதிகைப்பட் டிருந்ததாகக் கூறப் 
பறக்கவிடும் கதலிப்படம் . இதில் பல 

பட்டிருக்கிறது . 
வகை உண்டு. 
காற்று - 1. பஞ்சபூதங்களி 

லொன்று , கானல் நீர் 

இது உஷ்ணமான கோடை 
அதிபல முள்ளது . இது , கொண்டல் , 

காலத்தில் பெரு வெளிகளில் ஆவி, உஷ் 
கோடை , வாடை , தென்றல் என 

ணத்தால் மாறுதலடைந்து வாயுவுடன் 
வகைப்படும் . இது , கண்ணால் காணப் 

கலக்குமாயின் குளம் ஏரி முதலியவற்றில் 
படும் பொருளன்றாயினும் ஸ்பரிசத்தால் 

நிறைந்த நீர் தளும்புவது போல் காணப் 
உணரும் பொருள் . இது உஷ்ணத்தினால் 

படுவது . நீர் நிறைந்த குளங்களின் கரை 

யிலுள்ள மரங்கள் அந்நீரில் தலை கீழாகப் 
இலேசையும் , குளிர்ச்சியால் கனத்தை 

பிரதிபலித்துத் தோன்றுவதுபோல் இக் 
யும் அடையும் . இது தானடைந்த பொ 
நள்களின் மணமுதலியவற்றை விரைந்து 

கானல் நீரிலும் அருகிலுள்ள மரங்கள் 
செலுத்தும் வேகமுடையது எக்காலத்தும் 

முதலிய பிரதிபலித்துத் தோன்றும் . சில 
சலித்துத் திரட்டுவது . 

வேளைகளில் இந்தப் பிரதிபலனக் காட்சி 

ஆகாயத்திலும் காண்பதுண்டு . அது ஆகா 
காற்றுக்குறி - புதனுடன், சுக்ரன் , சந்தி 
ரன், செவ்வாய் கூடி உதிக்கச் சரி ( எ ) ஆம் 

யத்திலுள்ள வாயுவுடன் ஜலவாயு அதிக 
இடத்து நிற்பினும் சுக்ரனும் , புதனும் , 

மாகச் சேர்ந்திருக்கையில் உஷ்ணத்தால் 
இராகுவும் ஒரு சரராசியில் உதிப்ப அல் 

அந்த வாயுகானல் நீராக மாறிவிடுகிறது 
லா தார் சரராசியிலாதல் சராம் சத்திலே 

அதில் பூமியிலுள்ள பட்டணங்கள் , மலை 
யாதல் நிற்பினும் பெருங் காற்றடிக்கும் . 

கள் மரங்கள் நீர் நிலைகள் பிரதிபலித்துத் 
கானங்கோழி இது சிறு கோழியைப் 

தோன்றுகின்றன . இவை பெரிய பாலை 
போலுள்ள தாயினும் அலகு நீண்டு கழு 

வனங்களி லுண்டாகின்றன. இத் தோற் 
த்து வெளுத்துள்ள பறவை . காட்டில் 

றங்கள் வெகு தூரத்திலுள்ள பொருள் 
வசித்தலால் இப்பெய ரடைந்தது . 

களையும் பிரதிபலித்துக் காட்டுகின்றன . 
கானட்டனர் - காவட்டனாரைக் காண்க . கானவிந்து- மான சோத்ர பர்வதத்திலுள்ள 
காரிக்கிழார்க்கு ஒரு பெயர் . 

கூகை . இது பூர்வத்தில் புவனேசன் என் 
கானப்பேரெயில் கடந்த உக்கிரப் பெரு னும் அரசன். இந்தப் புவனேசன் , அரி 
வழதி -- இவன் சோமான் மாவெண்கோ, மித்திரன் என்போன் தன் புகழைப் பாட 


கானன் 


480 


காஷ்டிலை 


தான். 


வில்லையென்று கோபித்து அவன் செல் உருவத்தைப் தொடையினுங் 

கண்டு 
வத்தைக் கவர்ந்து யமபுரிசென்று யமனால் ஆனந்தமடைந்து தன்னூர் புகுதனன் . 
கூகையாகி உடம்பையே யொருமன் வந்த கான்பியூ கஸ்மதம் சீனா தேசத்தில் , 
ரம் தின்னும் கதியடைந்து , பரமபதமடை எனும் நகரம் ஒன்று உண்டு . அவ்விடத் 
ந்த அரிமித்திரனிடஞ் சென்று யாழ்கற்று தில் கிறிஸ்துபிறக்க (551 ) ளுக்கு முன் 
அதைக் காந்தருவருக்கும் , நாரதருக்கும் கான்பியூகஸ் எனும் மதஸ்தாபகன் பிறந் 
பயிற்றி மறு சன்மத்தில் கருடனாயினன் . 

கன்பியூஷியஸ் என்று இவனைக் 
கானள் கிருதாந்தனைக் காண்க 

கூறுவர். இவனது மூ 

இவனது மூன்றாம் வயதில் 
கானினன் அக்நிவேசனுக்கு ஒரு பெயர் . தந்தை யிறந்தனன் . இவன் ( 15 ) -வது 
இவன் இருடியாயினன். 

வயதில் கல்விகற்றான் . (19)-வது வருஷத் 
கானோபாத்மை - இவள் மங்களவேடு என் 

தில் பரிணயமடைந்தான் . ( 50 ) வருஷம் 
னும் இராமத்திலிருந்த அழகுமிகுந்ததாசி . அரசனிடம் மந்திரியாயிருந்தான் . பிறகு 
இவள் மிக்க அழகுள்ளவ ளாதலால் பூமி ஜீவ தசையில் உண்மை அறிந்து கடவுளின் 
யிலுள்ள மனிதர் ஒருவரும் தான் விரும் மகிமைகளை யுபதேசிக்கத் தொடங்கி 
பத்தக்கவால்லர் என்று ஆசை யொழித் னான் . இவனுக்கு ( 300 ) சீடர்கள் சேர்க் 
துப் பண்டரிபுரத்துப் பெருமாள் விஷ தனர் ; இவன் பல நூல்கள் செய்தான் . 
யத்தி லீடுபட்டு ஆண்டுச் சென்றனள் . இவன் ( 57 ) -வது வயதில் மரணமடைந் 
அவ்விடத்தில் பெருமாளைப் பஜனை தான் . இவனுக்குப் பிறகு இவன் சீடரில் 
செய்து வருகையில் ஒருவன் அரசனிடஞ் முதல்வரானார் லன் தியூ தாபிலித் யுல்கு 
சென்று இவளது அழகு முதலியவை கான்பியூகஸ் என்பவர்கள் . கான்பியூகஸ் 
களைக்கூற அரசன் இவளைத் தனது சமு தர்மாசனத்தை யடைந்தனன் . இம்மதத்த 
கத்திற்கு வரும்படி கட்டளையிட்டனன் . வர்க்கு ( 1660 ) கோயில்களுண்டு . ஒவ் 
அவ்வகையே ஒற்றர் இவளை வந்து அழை வொரு வருஷத்திலும் இரண்டு முறை 
க்கத் தாசி பயந்தவளாய்க் கண்ணனிடஞ் திருவிழா நடத்துவர் . இவர்கள் தங்கள் 
சென்று உன்னை நம்பியவென்னை யாசனி தேவர்களுக்குப் பலி கொடுப்பது வழக்கம் . 
டங் காட்டிக் கொடுக்கலாமோ வென்னப் இம்மதத்தில் கடவுள் ஒருவரே ; இக் கட 
பெருமாள் அர்ச்சகர் முதலியோர் காணும் வுளை யடைதலே மனித ஜன்மத்திற்குச் 
படி தரிசனந்தந்து அவளதுயிரைத் தம் சிரேட்டத் தன்மை . ஆகாசம் , பூமி , மமனு 
தொடையி லடக்கினர் . அர்ச்சகர் கண்டு ஷஜன்மம் இவை மூன்றுங் கூடினது ஒரு 
வியந்து அவளுடலைக் கோபுர வாயிற் புற தத்வம் , இம்மூன்றில் மனுஷஜன்மம் 
த்தி லடக்கஞ்செய்தனர் . அவ்வுடல் உட விசேடம் . சம்பன்னர்களையும் , பெரிய 
னே ஒரு விருக்ஷமாயிற்று. கோயிலினுள் மனுஷரையும் மற்றவர்கள் சேவிக்க 
புகுந்தவள் வராமை கண்டதூ தர் அர்ச்சக வேண்டும் . மனுஷப்பிறவிக்குத் தாய் தந் 
ரைக் கேட்க அர்ச்சகர் நடந்ததைக் கூறி தையர் காரணமாதலின் அவர்களைவணங்க 
னர் . தூதர் அரசனிடங்கூற , அரசன் அர் வேண்டும் . தாய் தந்தையர் வார்த்தைகளைக் 
ச்சகரை வருவித்தனன் . அர்ச்சகர் அர கடக்கக் கூடாது . தாய் தந்தையர் இறக் 
சனிடஞ் சென்று அக்ஷதைமுதலிய கந்தங் கின் மூன்று வருஷம் வரையில் துக்கம் 
கள் அரசனுக்குத்தர அதிலொரு உரோ 

கொண்டாடுவர் . பிறகு , மாத்ரு பிதாமஹா 
மம் இருந்தது . இது என்ன 

லயம் என்று ஒரு இடங்கட்டி நாடோறும் 
பெருமாளுக்கிருந்தது ஒன்று தவறிவந் அவர்களைத் துதித்து வருவர் . சிறுமிகள் 
தது போலு மென்றனர் . அரசன் அத்தாசி விருத்தஸ்திரீகளைப் பூஜிப்பர் . ஜாதிபேதம் 
யெவ்வகையாயினள் என அர்ச்சகர் நடந் இல்லை. அனைவரையும் சகோதரர்போல் 
தது கூறினர் . அரசன் உண்மையறிவான் எண்ண வேண்டும் . சந்ததியுள்ளோருக்கு 
வேண்டிப் பெருமாளைத் தரிசிக்கச்செல்ல ஜன்மம் இல்லை . எல்லாரும் நீதி , தயை 
அருச்சகர் பெருமாளை நோக்கி நாங்கள் முதலிய சுகுணங்களுடன் கூடியிருத்தல் 
அறியாது செய்த பிழைபொறுத்து அர வேண்டும் . 
சன் காணச் சிகை காட்டவேண்டு மென்று காஷ்டிலை - இவள் மாரகபூசத்தில் ஸ்நான 
வேண்டினர் . அரசன் பெருமாளைத் விரதங்கள் நோற்று நல்லுலகடைந்தவள் 
தரிசிக்கையில் சிகையையும் , தாசியினது ( பிருகன்னாரதீய புராணம் . ) 


எனப் 


காஷ்டை 


131 


கிடாம்பித் திருமலைநயினார் 


பிறந்தன . 


காஷ்டை- காச்யபர் தேவி, தக்ஷன் குமரி , பெருமாள் முதலியாரைக் கொலை புரியக் 
இவளிடம் ஒரு குளம்புள்ள பிராணிகள் 

கட்டளையிட்டனன் . ஒரு முறை இந்த 

அரசன் குமரனைப் பகைவர் துரத்திவந்த 
காக்ஷ்வந்தன் - கண்ட கௌசிகருஷிக்குத் னர் . அந்த இராசகுமாரன் கிடங்கன் பெரு 
தந்தை , ஜராசந்தனுக்குப் புத்திர சந்ததி மாள் வீட்டி லடைக்கலம் புகுந்தனன் . 
கொடுத்தவன் . 

கிடங்கன் பெருமாளின் குமரன் தன் குமர 
காஜீவன் - கௌதமருஷி யௌசீநரியெ னை யரசகுமாரனெனக் காட்டி யாசகுமார 
னும் சூத்ரப்பெண்ணிடம் பெற்ற குமான் . 

னைக் காத்தனன் . இதனைக் குமரனால் 
இவர் கிரிவிரஜத்திலிருந்தவர். ( பார - சபா .) 

அறிந்த அரசன் , தந்தையைக் கொன்ற 
பகை பாராட்டாமல் தருணத்தில் காத்த 
தையெண்ணி வேளாளரே ( 2 ) அறம் 
வளர்ப்பவர் என்று சிறப்புச் செய்தனன் . 

கிடங்கில்காவிதிபெருங்கொற்றனர் - கொற் 
கிகடன் - 1. இருஷபனுக்குச் சயந்தியிட றன் எனப் பலரிருத்தலின் அவர்களின் 
முதித்த குமரன் . 

வேறென்பது தெரிய இவர் பெருங்கொற் 
2. சங்கடன் குமரன் . இவன் துர்க் 

நனார் எனப்பட்டார் . 

இவர் முல்லைத் 
காபிமான தேவதைகளைப் பெற்றவன் . திணையைப் பாடியுள்ளார் . இவர் பாடியது 
இடங்கல்காவிதிகீரங்கண்ணனார் - இவரது 

நற் . கூசுசம் பாட்டு , 
இயற்பெயர் கண்ணனாரென்பதே, கீரன் கிடங்கிற்தலபதினைக்கண்ணன் 
தந்தையின் பெயர்போலும் காவிதிபட்டம் கடைச்சங்கமருவிய புலவர்களில் ஒருவர் 
பெற்றமையின் உழுவித்துண்ணும் வே இவர் பெயர் கண்ணராக இருக்கலாம் 
ளாண்மரபினராவார் . கிடங்கில் என்பது மற்றையடைமொழிகள் இவரது ஊரை 
நடுநாட்டசத்துள்ள திண்டிவனம் ; இஃது குறிக்கும் மொழிகளாம் . ( குறுந் -உடுஉ . 
ஒய்மா ( ஏறுமா ) நாட்டு நல்லியக்கோட கிடாம்பி அப்பா- நயினாராசாரியர் திருவடி 
னாட்சியுட் பட்டிருந்தது 
பட்டிருந்தது . கிளைமலர்ப் 

சம்பந்தி . 
படப்பைக் கிடங்கிற்கோமான் " சிறுபா கிடாம்பி அப்புள்ளார் - சுப்பிர திஷ்டாம் 
ணாற்றுப் படை - கசு 0 . மற்று மிவ்வூர் 

சாரன இவர் கலி ( சஙஉக ) க்குமேல் விக் 
கிடங்கிற் கிடங்கிற் கிடந்தகயலைத் தடங் ரம சித்திரையா வெள்ளிக்கிழமை 
கட்டடங்கட் டளிரியலார் கொல்லார் 

காஞ்சியி லவதரித்தவர் . உடையவர் திரு 
கிடங்கில் , வளையாற்பொலிந்தகை வையெ வடி சம்பந்தி நடாதூர் அம்மாள் திருவடி 
யிற்றுச் செவ்வா , யிளையாடன்கண் ணொக் களில் ஆச்ரயித்தவர் . 
கும் என்று , " எனப் பொய்கையாழ்வாராற் கிடாம்பி ஆச்சான் - சண்டாம்சரான இவர் 
சிறப்பித்துப் பாடப்பெற்றது . இக்கீரங் கலி ( ச 00 அ ) க்குமேல் ஏவிளம்பி u 
கண்ணனார் நெய்தல் , குறிஞ்சி , முதலாய சித்திரை வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கத் 
வளங்களைச் சிறப்பித்துப் பாடியுள்ளார் தில் அவதரித்தவர் . பெரியதிருமலை நம் 
பிரிந்தாரை யொறுக்கு மாலைக்காலத்தியல் பிக்கு மருமகன் , பெண்சாதியுடன் பிறந் 
பும் , இரவுறு துயாமும் விளங்கப் பாடியுள் தான் குமரன் . இவர்குமார் இராமானுசப் 
ளார் . நற் - உக அ . இவர் பாடியனவாக நற் பிள்ளான் , இவர் திருக்கோட்டியூர் நம்பி 
றிணையில் உக அ - ம் பாடலொன்றும் , குறுந் நியமனத்தால் உடையவர்க்கு மடைப் 
தொகையிலொன்றுமாக இரண்டு பாடல் பள்ளி கைங்கர்யஞ் செய்தவர். எழுபத் 
கள் கிடைத்திருக்கின்றன . ( நற்றிணை .) தினாலு சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர் . 
கிடங்கன் பெருமாள்ழதலியார் - இவர் தமி ( குருபரம்பரை ) 
ழ்நாட்டு அரசன் சமஸ்தானத்திலமர்ந்திருந் கிடாம்பி இராமானுசப் பிள்ளான் - சர்வ 
தவர் . இவரை அரசன் ( ங.உ ) அறம் வள நேத்ராம்சரான இவர் கலி ( ச 20 க ) க்கு 
ர்ப்பவர் யாவர் என்று வினாவினன் . இத மேல் சர்வதாரி ஐப்பசி திங்கட் 
ற்கு உத்தரவாக முதலியார் வேளாளரே 

கிழமை 

ஸ்ரீகாஞ்சியி லவ தரித்தவர் . 
என றனர் . அரசன் , அரசர்கள் அல்லவோ ஸ்ரீரங்கராஜர் . 
என முதலியார் சும்மாவிருந்தனர் . இத கிடாம்பித் திருமலைநயினார் - கிடாம்பி யாச் 
னால் அரசன் உட்பகைகொண்டு கிடங்கன் 

சான் மருகர் . 


கிடாம்பி நயினார் 


452 


கியானதேவர் 


டோம்பி நயினார் - மணவாள மாமுனிக கிம்புருஷர் - பிரமன் பிரதிபிம்பத்தி லுதித் 
ளுக்கு ஆசாரியர் , கிடாம்பி ஆச்சான் வம் தவர் , மனுஷமுகத்தையும் , குதிரையினு 
சத்தவர் . பிரமதந்திர சதந்திரசீயர் திரு ருவத்தையும் , பெற்ற தேவவகுப்பினர் . 
வடி சம்பந்தி , 

கிம்மீரன் - ஒரு அசுரன் பீமனால் கொல்லப் 
கிடாம்பிப் பிள்ளை - தேசிகர் திருவடி சம் பட்ட பகாசுரன் தம்பி . இவன் பாண்டு 
பந்தி . 

புத்தர் அரண்யவாசத்தில் , திரௌபதி 
கிடாம்பிப் பெருமாள் எழுபத்தினாலு சிம் யைக் கவரவந்து வீமனால் கொல்லப்பட் 
மாசனாதிபதிகளில் ஒருவர் . ( குருபாம் டனன் . இவனுக்குக் கிம்மீரணன் என 
பரை ) 

வும் பெயர் . 
கிடாம்பி ஸ்ரீரங்கராசர் குமுதாக்ஷாம்ச கியவர்க்கர் - சூரியனிடம் காசிமகாத்மியம் 
ரான இவர் கலி ( சஉசுச ) க்குமேல் சுபா கேட்டவர் . 
னு பங்குனி திங்கட்கிழமை திருக் கியாதி - 1 , கர்த்தமர் பெண் , பிருகுருஷி 
காஞ்சியி லவதரித்தவர் . 

யின் தேவி , தக்ஷன் பெண் எனவும் கூறு 
கிட்கிந்தை - 1. ஒரு சிறு கிராமம் . துங்க வர் . குமரர் தாதா , விதாதா , விஷ்ணுவுக் 
பத்திராவின் வடகரையிலுள்ளது . 

கஞ்சிய 

அசுரருக்கு இடங்கொடுத்துத் 
2 , சுக்ரீவனாண்ட இராச்யம் .. 

திருமாலால் உயிர்நீங்கி மீண்டும் சுக்ர 
மைசூருக்கு வடக்கிலிருக்கிற தென்பார். னால் உயிர்பெற்றவள் . 

A Small Village on the northern 2. தாபசன் எனும் மனுப்புத்ரன் . 
bank of the river Thungabhadrs , neur 3. உல்முகன் குமரன் . 
Bumpi in the District of Bellary , கியாது - ஜன்பனுடைய பெண் , இரண்ய 
Madras Presidency . 

கசியின் தேவி . பிரகலா தன் தாய் . ஒரு 
இணறுகள் - உலகத்திலுள்ள தேசங்களில் காலத்து இந்திரன் இரண்யகசிபில்லாக் 
சில கிணறுகளில் இருவகை நீர் ஊறு காலம் பார்த்து இவளைச் சிறையெடுக்கை 

அமெரிக்கா நாட்டு பிட்ஸ்பெர்க் யில் நாரதர் விடுவித்தனர் . இவள் நாரத 
எனும் பிரதேசத்திற்குச் சற்றுத் தூரத்தில் ரிடம் உபதேசம் பெற்றுத் தன் புருடன் 
உள்ள கிணற்றில் கீழ்நீர் உஷ்ணம் மேல் தவம் நீங்குமளவும் நாரதராச்சிரமத்தில் 
நீர் குளிர்ந்தது . ஷ நாட்டு நியூபர்லிங்க இருந்து பின்பு புருடனிடஞ் சேர்ந்தவள். 
டனில் உள்ள ஒரு கிணற்றில் அடியிலுள் கியான தேவர் - கங்கைக்கரையில் ஆப்கா 
ள ஜலம் உப்பு , மேலுள்ள ஜலம் நல்ல வெனுமூரில் கருணிகர் மரபில் கோவிந்த 
ஜலம் . ஷ நாட்டுபார்டோ எனும் ஊரில் பண்டிதர் என்பவர் ஒருவரிருந்தார் . அவர் 

கிணறுண்டு . அக் கிணற்றினுள் தேவி நிருபாய் . இவ்விருவருக்கும் விடோ 
பிள்ளைக் கிணறொன்றிருக்கிறது . அப் பாவெனும் ஓர் குமரன் பிறந்தான் . இவ் 
பிள்ளைக் கிணற்று நீர் கந்தகநீர் வெளிக் விடோபாவென்பார் தீர்த்தயாத்திரை செ 
கிணற்றில் நல்லநீர் . கள்ளூறுங் கிணறு ய்து அளகாபதியை யடைந்திருக்கையில் 
காண்க. 

சித்தோபண்டிதர் அவரைக்கண்டு நீவிர் 
இணை நிலை - 1. மருத நிலத்திற் கழனியிட யாரெனவினவத் தம்பெயர்கூற அப்பண் 
த்து வேளாளனைத் தெளிந்த கிணைகொட் டிதர் தமது வீட்டிற்கு அழைத்துச்சென்று 
மெவன் நல்ல கீர்த்தியைச் சொல்லியது , விருந்து செய்வித்தனர் . அன்றிரவு பெரு 
( பு- வெ .) 

மாள் பண்டிதர்கனவில் உமது பெண்ணை 
2. செல்வம் பெருகும் பரந்தமாளிகை விடோபாவிற்குக் கொடுக்க என அவ்வாறு 
யிடத்து அழகிய கிணைகொட்டு மவனது மணம்புரிந்து பண்டரி சென்று பெருமாளை 
நன்மையைச் சொல்லியது . ( பு . வெ . வணங்கி மீண்டுந் தம்மூர் சென்றார் . இவ் 
பாடாண் . ) 

வாறிருக்கையில் தாய் தந்தையர் மரணம 
நீந்தவர் -ஒரு இருடி . 

டைய மாமனார் வீடு சென்று மனைவியிடம் 
கீம்புருடன் -1. புலகர்குமரரில் ஒருவன் . தாம் சந்நியாசம் பெறவேண்டு மென்று 

2. ஆக்னியித்ரனுக்குப் பூர்வ சித்தி விடைகேட்க அவள் மறுக்கக் கேட்டுக் 
யிடத்து உதித்தகுமான் . தேவி அப்ரதி . கங்கா தீர்த்தமாடி வருகிறேனென்று காசி 
இம்புருஷம் இமயமலைக்கு வடபாகத்தி சென்று ஸ்ரீபாதரால் சந்நியாசம் பெற் 
லுள்ள தேசம் , 

றிருந்தனர் . இதைக்கேட்ட மனைவி அரச 


கியானதேவர் 


433 


கியானதேவர் 


மாஞ் சுற்றி வருகையில் சந்நியாசம் தந்த 
ஸ்ரீ பாதர் அவ்விடம் பிரதக்ஷணஞ் 
செய்யும் விடோபாவின் மனைவியைப் பார் 
த்து உனக்கு நான்கு புத்திரர்க ளுண்டா 
குகவென அவள் சிரிக்கக் கண்டு காரணம் 
வினவத் தன்கணவன் சந்நியாசமடைந்த 
காரணங்கூறினள் . பின் ஸ்ரீபாதர் அவ 
ளுடன், காசி சென்று விடோபாவைக் 
கண்டு மனைவியுட னிருக்கச் செய்தனர் . 
விடோபா மனைவியுடன் தனித்த ஓர் காட் 
டிற் சென்று ஓர் குடிலில் வசித்தனர் . 
அவருக்கு மூன்று குமாரர்களும் ஒரு கும 
ரியும் பிறந்தார்கள் . அவர்களில் மூத் 
தோன் பெயர் நிவர்த்தி , இரண்டாம் 
குமரன் பெயர் கியானதேவன் . மூன்றாங் 
குமான் சோபானன் . குமரி பெயர் முத் 
தாயி . இவர்கள் பருவமடையத் தாய் உப 
நயனச் சடங்குகள் செய்யவேண்டுமென்று 
கூற வேதியர்கள் மறுக்கச் சிலர் செய்ய 
லாமென்றும் சிலர் செய்யக் கூடாதென் 
றும் கூறிக்கொண் டிருக்கையில் ஒருவ 
ரெழுந்து இவர்கள் கியானதேவர் முதலிய 
பெயர்கள் வகித்திருப்பதினால் உபநயனஞ் 
செய்யலாமென , மற்றொருவர் எழுந்து 
கடாவிற்கு ஞானனென்று பெயரிருக்கின் 
பயனென்னையென, கியானதேவர் கேட்டு 
இவர்கூறியது சரியே அதற்குற்றது என 
க்குமாம் என்றனர் . ஆயின் எதிரில் நின்ற 
ஒரு கடாவைத் தடியால் அடிக்க அது 
ஞானதேவர் முதுகில் தடித்தது . 
னைக் கண்ட வேதியர் உன்னைப்போல 
இந்தக் கடா வேதங்கூறுமோ வென்ன 
ஞானதேவர் அதின் தலையில் கைவைத்து 
வே தங்கூறுக என்ன அக்கடா நான்கு 
வேதங்களையுங் கூறியது . பின் வேதியர் 
கள் இவரைப் புகழ்ந்து நீங்கினர் . அவ் 
வேதியர்களுள் ஒருவர்லீட்டில் நால்வரும் 
அத்தியயனஞ்செய்து கொண்டிருக்கையில் 
அவ்வேதியன் தந்தைக்குத் திதிவர அவன் 
ஏனையவேதியர்களை யழைக்க நீ சந்நியாசி 
வின் குமாரர்களைக் கூட்டிக்கொண்டிருப்ப 
தினால் நாங்கள் உன் வீட்டிற்கு வரோ 
மென மறுத்தனர் . இதனை ஞானதேவர் 
கேட்டுப் பிதுர்களே வந்து புசிப்பார்கள் , 
நீவிர் வேண்டிய காரியங்களைச் செய்க 
வென அவ்வாறே அவ்வேதியர் செய்து 
அன்னம் படைக்கையில் பிதுரர்கள் வரா 
மைகண்டு வேதியன் கேட்க ஞானதேவர் 
அக்ஷதை யெடுத்து இலையில் இறைக்க 

55 


பிதுரர்கள் வந்து அன்னமுண்டனர் . 
னைச் சாளாவழியாகக்கண்ட எனைய வேதி 
யர்கள் இவர்கள் மனிதரல்லர் , தேவர்களே 
என்றும் இவர்களை வீணே இகழ்ந்தோ 
மென்றும் மனமழுங்கினார்கள். பின்பு 
நால்வரும் தாங்களிருந்த வேதியனைவிட்டு 
நீங்கித் தம்மூரடைய எல்லோரும் எதிர் 
கொண்டனர் . அவர்களில் ஒருவனாகிய 
விசோபன் இவர்களோடு கூடுதல் 
அடாதெனக் குறைகூறினான் , ஒருநாள் 
நிவர்த்தி என்பவர் தங்கையை நோக்கி 
எனக்கு அப்பம் செய்து தருதி என்றனர் . 
முத்தாயி அம்மை மாமுதவிய செய்து 
பாண்டமின்மையால் பாண்டங்கொள்ளக் 
குயவன் வீட்டிற்குச் செல்லுகையில் 
விசோபன் கண்டு குயவனைப் பாண்டம் 
கொடாதிருக்கக் கட்டளையிட்டனன் . இத 
னால் முத்தாயி விசனமடைந்திருக்கையில் 
நிவர்த்தி காரணங்கேட்க அவள் நடந்த 
தைக்கூற அது அவனது சுவபாவம் நீ விச 
னப்படவேண்டாம் , என் முதுகில் கவோ 
யென்று முதுகைக் காட்டினர் , அவ்வ 
கையே அவள் முதுகில் அப்பஞ்சுட்டு 
அண்ணனுடன் புசித்தனள் . இதைக் 
கண்ட விசோபன் நடுங்கித் தண்டஞ் சமர் 
ப்பித்து அவர் உண்ணு மெச்சிலையுண்டு 
அருள் பெற்றனன் . 

இவ்வாறிருக்கை 
யில் நாமதேவர் எதிரில்வா அவரைக்கண்டு 
வணங்கி உம்மோடு தீர்த்தங்களாடவேண்டி 
வந்தேனென்ன அது பெருமாள் கட்டளை 
யின்றிக் கூடாதென்று நாமதேவர் உற , 
ஞானதேவர் பெருமாளைக் கேட்கப் பெரு 
மாள் விடைதா இருவரும் பெருமாள் 
வழிகாட்ட நீங்குகையில் பெருமாள் காலி 
ல் புழுதி படியத் திரும்பக்கண்ட மலர் 
மகள் , பெருமாளுடைய திருமுகம் வேறு 
பட்டதற்குக் காரணங்கேட்கப் பெருமாள் 
நாமதேவர் நீங்கிய காரணத்தால் விசன 
மடைகின்றேனென்று சோர்ந்திருந்தனர் 
பின்பு நாமதேவர் பெருமாளை நீங்காமல் 
நீங்கி ஞான தேவருடன் பல தீர்த்தங்களில் 
படிந்து அத்தினபுரியை யடைந்தனர் . 
அவ்வூராளும் அவிந்த னென்னுமாசன் 
இவரைக் கண்டு செத்த பசுவை யுயிர்ப் 
பிப்பாயானால் நீ ஹரிபக்தன் அன்றேல் 
உன்னைக் கொல்வேன் என் றனன் . நீ 
அதனை எத்தனை நாளில் பிழைப்பிப்பாய் 
எனத் தேவர் நான்கு நாள் செல்லும் என் 
றனர் , இந்த நான்கு நாளும் ராமதேவர் 


சியானதேவர் 


135 


கிரகங்கள் 


பெருமாளைத் தொழுது பசவை உயிர்ப் வேதியர்கள் காணச் சூத்திரனாக வந்த 
பித்தார் . பின்பு அரசன் நாமதேவரைப் பெருமாளுடன் உண்ண , வேதியர்கள் 
பணிந்து சென்றனன் . பின் நாமதேவர் கோபித்துச் சந்திரபாகை தீர்த்த ஸ்நானஞ் 
காசியடைந்து பீரர் வீட்டில் நடுராத்திரி செய்து தக்ஷிணை கொடுக்கவென அவ்வாறு 
யில் செல்லக் கபீரர் மனைவி வந்தபாகவத செய்து கோயிலடையத் திருமால் மீண்டும் 
ருக்கு உணவளித்தல் வேண்டிக் கடைத் அந்த வேதியருக்கு விருந்தளித்து அவர்க 
தெருவில் செல்லக் கடைகளில்லாமை ளில் சிலருக்குத் தம் கையால் அமுதூட்ட 
பால் ஓர் வணிகன் வீடடைந்து உணவுப் எச்சில் முதலிய தம்மேல் தெறிக்க அவ் 
பொருள்கள் கேட்க அவன் என் எண்ணப் வேதியர்கள் அருவருத்தனர் . அதனால் 
படி நிற்பையேல் பொருள்கள் தருவே திருமால் தன் உண்மை உருகாட்டினர் . 
னென்றுகூற அவ்வாறேயிசைந்து பொரு பின் கியானதேவர் பெருமாளை வணங்கப் 
ள்களை விருந்தினருக்கு உபசரிக்க அனுப் பெருமாள் நீ இந்த வேதியர்களுக் கெல் 
பிக் கபீரரிடம் நடந்தவைகூற அவர் தம் லாம் உபதேசஞ்செய்க எனக் கட்டளை 
மனைவியாரை யழைத்துக்கொண்டு வணி யிட்டனர் . பின்பு ஒருநாள் ஞானதேவர் 
கனை யடைந்தனர் . வணிகன் கண்டு ஞா பெருமாளை நோக்கி எனக்குச்சமாதி வேண் 
னோதயமாய் நான் பல பிறவிகளில் செய்த ெெமனக் கேட்கப்பெருமாள் பாகவதர்களை 
பாவத்தால் இவ்வகைச் சிந்தித்தேன் , யெல்லாம் வரவழைத்து ஞானதேவர்க்குக் 
என் தீமைகளைப் பொறுக்கவென வேண் கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் 
டிக் கபீசரிடத்தில் விட்டு என்னை . அநுக் திருவோணநக்ஷத்திரத்தில் இந்திராயணிக் 
கிரகிக்க வேண்டுமென அவ்வாறு கருணை கரையில் இயலளிந்தி என்னுமூரில் சித் 
செய்தனர் . அவ்விடமிருந்து ஞானதேவ தேச்வரன் கோயிற்கருகில் சமாதி தந்த 
ரும் நாமதேவரும் பல தலங்களுந் தரிசி னர். பின்பு நாமதேவரும் ஞானதேவர் 
த்து மார்வாட தேசஞ்சென்று தாகத்தா பிரிவாற்றாமையால் ஆறுமா தமிருந்து நீங் 
லே ஓர் கிணற்றின் கரையடைந்து அவ் 

கினர் . பின் நிவர்த்தி தேவருக்குத் திரி 
விடத்தில் கிணற்றில் இறங்க வழிதெரி யம்பகத்திலும் சோபானுதேவருக்கு ஒரு 
யாமல் திகைத்து நிற்கையில் நாமதேவர் வருஷத்திற்குப் பின்னும் சமாதி தந்தனர் . 
பெருமாளைத் துதிக்கக் கிணற்று நீர் மேல் கிரகங்கள் சூரியன், சந்திரன், அங்கார 
வந்து ஒழுகிற்று , இருவரும் உண்டு கன் , புதன் , குரு , சுக்ரன் , சரி , இராகு, 
தாகம் தணிந்தனர் . பின் இருவரும் நாகே கேதுக்களாம் . இவர்களின் முறையே 
சுரமடைந்து ஹரிபஜனை செய்கையில் புத்திரர் , லிங்கம் , நிறம் , வடிவம், சாதி , 
அங்கிருந்த வேதியர் நீங்கள் சூத்திரர்கள் பாஷை , குணம் , ( சரம் , ஸ்திரம் , உபயம் ) 
நீவீர் அகன்றுபோமென்று கோபிக்க இவ் முப்பிணி , திக்கு , லோகம் , ரத்தினம் , 
விருவரும் ஹரிபஜனை செய்ய நாகேசர் தானியம் , புஷ்பம் , சமித்து , சுவை , 
இவர்பக்கந் திரும்பினர் . இதனால் வேதிய வாகனம் , முதலிய வருமாறு : சூரியன் 
ரெல்லாம் வியப்புற்று நாமதேவரை வண காலன் , ஆண் , செகப்பு , சமனர் , க்ஷத்திரி 
ங்கிப் பொறுத்தருளவேண்டு மென் றனர் , யர் , சமஸ்கிருதம் , குரூசர், ஸ்திரம் , தாம 
பின்னர் பண்டரிபுரமடைந்து திருமாலை தன் , பித்தம் , நடு , தம்பாக்கு , மாணிக்கம் , 
வணங்கத் திருமால் அவருக்குத் துளப் கோதுமை , செந்தாமரை , எருக்கு , கார்ப்பு , 
மணிந்து கண்ணீர்மாற்றி மலர்மகளிடத்து தேர். சந்திரன் கலைஞானபாதன் , 
நாமன் விரதபூர்த்திக்கு வேதியர்க்கு விருந் பெண் , வெள்ளை , குறுமை , வைசியன் , 
தளிக்க வெனக் கட்டளையிட்டுப் பெருமா தமிழ் , சௌமியர் , சரம் , சத்வம் , சிலேத் 
நம் பின்சென்று சந்திரபாகை தீர்த்தக் மம் , தென்கிழக்கு , ஈயம் , முத்து , நெல் , 
கரையிலிருந்த வேதியரைநோக்கி நாமன் வெள்ளல்லி , முருக்கு, தித்திப்பு , விமா 
செய்யும் விருந்திற்கு வருகவென வழை 

னம் . செவ்வாய் கரேசன் , ஆண், 
த்து அவருக்கு முந்திக் கோயிலையடையத் செகப்பு , குறியர் , ஷத்திரியர் , மந்திரம் , 
திருமகள் அஷ்ட சித்திகளைக் கொண்டு குரூசர், சரம் , பித்தம் , தெற்கு , செம்பு , 
வேண்டியவைகளைச் செய்ய நாமரும் மங் பவளம் , துவரை , செண்பகம் , கருங்காலி , 
களஸ்நானஞ்செய்து மந்திரமோதி விருந் துவர்ப்பு , அன்னம் . புதன் அர்த்த 
தளித்து விரத முடித்தனர் . பின்பு அந்த பிரகரணன் , அலி , பச்சை , நெடுடைய , 


கிரகங்கள் 


485 


கிரகங்கள் 


வைசியர் , சோதிஷம் , சௌமியர் , உப 
யம் , தாமதம் , வாதம் , வடகிழக்கு பித்தளை , 
பச்சை , பச்சைப்பயறு , வெண்காந்தள் , 
நாயுருவி , உப்பு , குதிரை, வியாழன் 
யமகண்டன், பெண் , மஞ்சள் , நெடுமை , 
பிராமணன், சமஸ்கிருதம் , சௌமியன் , 
உபயம் , சத்வம் , வாதம் , வடக்கு , பொன் , 
புட்பராகம் , கடலை , முல்லை , அரசு , தித் 
திப்பு , யானை . சுக்கிரன் - விஷகடிகன் , 
பெண் , வெள்ளை , சமனர் , பிராமணன் , 
சமஸ்கிருதம் , சௌமியன் , இராசதம் , 
சிலேத்மம் , கிழக்கு , வெள்ளி , வைரம் , 
மொச்சை , 

வெண்டாமரை , 
தித்திப்பு , கருடன் . சனி குளிகன், 
அலி, கறுப்பு , குறியர், சூத்திரன், அன் 
னியபாஷை , குரூசர், உபயம் , தாமதம் , 
வாதம் , மேற்கு , இரும்பு , நீலம் , எள் , கரு 
ங்குவளை , வன்னி , கசப்பு, காகம் , இராகு 
அமுதகடிகன் , அலி , கறுப்பு , நெடுமை , 
சங்காசாதி , அன்னியபாஷை , குரூசர் , 
சாம் , தாமதன் , பித்தம் , தென்மேற்கு 
கருங்கல் , கோமேதகம் , உழுந்து , மங் 
தாரை , அறுகு , புளிப்பு , ஆடு , கேது 
அவமிருது , அலி , செகப்பு , நெடுமை , சங் 
கரசாதி , அன்னியபாஷை , குரூசர், சரம் , 
பித்தம் , வடமேற்கு , துறுகல், வைடூரி 
யம் , கொள் , செவ்வல்லி , தருப்பை , புளி 
ப்பு , சிங்கம் , கிரககேந்திர சதுட்டயம் 
( ச ) லக்ன கேந்திரம் , சதுர்த்தகேந்திரம் , 
சப்தமகேந்திரம் , தசமகேந்திரம் . 
நட்பு - சூரியனுக்கு - குருவும் ; சந்திர 
னுக்கு - புதனும் குருவும் ; செவ்வாய்க்கு 
புதனும் சுக்கிரனும் ; புதனுக்கு - சந்திர 
னும் , செவ்வாயும் , குருவும் , சுக்கிரனும் , 
சநியும் ; குருவுக்கு சூரியனும், சந்திரனும் , 
புதனும் , சுக்கிரனும் , சுக்கிரனுக்கு- செவ் 
வாயும் , புதனும் , குருவும் , சனியும் ; சனிக் 
கு - புதனும் , குருவும் , சுக்கிரனும் , நட்பாம் . 
கிரக பலக்குறை சதுட்டயம் -- (ச ) மூன்றா 
மிடம் , ஆறாமிடம், எட்டாமிடம் , பன்னி 
ரண்டாமிடம் , இவற்றைத் திருதிய 
சஷ்டாஷ்டக மென்பர் . 

கிரகபல சதுட் 
டயம் - ( ச ) தனஸ்தானம் , இலாபஸ்தா 
னம் , கேந்திரஸ்தானம் , திரிகோணஸ்தா 

கிரகப்பகை - சூரியனுக்கு - குரு 
நீங்கிய கிரகங்களும் , சந்திரனுக்குப் புதன் , 
குரு , நீங்கிய கிரகங்களும் , செவ்வாய்க்கு - 
புதன் , சுக்கிரன் , ஒழிந்த கிரகங்களும் , 
புதனுக்கு - சூரியலும் , குருவுக்கு - செவ் 


வாயும் , சந்திரனுக்கு - சூரியனும் , சந்திர 
னும் , சனிக்கு - சூரியனும், சந்திரனும் , 
செவ்வாயும் பகைவராம் . 
சுபக்கிரகங்கள் 

பூரணசந்திரன் , 
குரு , முழுச்சுபர் ; சுக்ரன் - முக்காற்சுபன் 
புதன் - அரைச்சுபன் ; குறைந்தசந்திரன் ; 
காற்சுபன் ; சந்திரன் அமாவாசையில் புத 
னுடன் கூடியிருக்கின் முக்காற் சுபன்; 
பாவியரோடு கூடிய புதன் காற்சுபன் ; 
புதன் சுபரோடு சேர்ந்தால் சுபன் , பாபக் 
கிரகங்கள் - சனி , இராகு , கேது - முழுப் 
பாபிகள் ; செவ்வாய் - முக்காற்பாவி ; சூரி 
யன் - அரைப்பாவி ; பாம்புகளோடு கூடிய 
புதனும் சந்திரனும் காற்பாவி ; இராகு 
வுடன் கூடிய குரு முழுப்பாவி ; புதன் 
பாவிகளோடு சேர்ந்தால் பாவி . 

கிரகங்கள் ஒவ்வொரு இராசிகளில் 
சஞ்சரிக்கும் காலம் - சூரியன் மாதம் 1 , 
சந்திரன் 2 நாள் , செவ் 1 , மாதம் , புதன் 
1 மாதம் , வியாழன் 1 வருஷம் , சுகரன் 
1 மாதம் , சனி 2 , வருஷம் , இராகு 13 
வருஷம் , கேது 1 , வருஷம் . 

கிரகபலம் - ஆதித்யனும் சந்திரனும் 
உத்தராயணகாலத்துப் பலவான்கள் . அல் 
லாதவர்கள் ஒருவருடன் ஒருவர்கூடி நிற் 
பினும் , வக்ரித்திருப்பினும் பலவான்கள் . 
உதித்து நிற்பினும் , யுத்தஞ்செய்யினும் , 
உத்தரகதியாயினும் பலவான்களாம் . சுபக் 
ரகங்கள் பூர்வபக்ஷத்துப் பலவான்கள் , 
திவா நிசிகிரகபலம் சந்திரனும் , சனியும் , 
செவ்வாயும் இரவு பலமுடையர் . புதன் 
இரவும் பகலும் பலமுடையன் . ஆதித்ய 
னும் வியாழனும் சுக்ரனும் பகல் வலி 
யுடையர் . 

கிரகங்கள் எல்லாம் தத்தம் 
கிழமையினும், தத்தம் ஆண்டினும் , தத்தம் 
மாதத்தினும் பலமுடையர் , சனியிற் செவ் 
வாய் பலவான் . இவ் விருவரினும் புதன் 
பலவான். இம் மூவரினும் பிரகஸ்பதி 
பலவான் . இந் நால்வரினும் சுக்ரன் பல 
வான் . இவ் வைவரினுங் சந்திரன் பல 

இவ் வறுவரினும் ஆதித்தன் பல 
வான் , இவ்வெழுவரினும் இராகு கேதுக் 
கள் பலவான்கள் . ( விதானமாலை ) 

கிரக நாடி - குரு ,புதன் , சனி - வாதநாடி ; 
சூரியன் , செவ்வாய் , இராகு , கேது - பித்த 
நாடி ; சுக்ரன் , சந்திரன் - சிலேத்மநாடி , 

கிரகபாதம் சூரியன் , செவ்வாய் , 
சனி- நான்கு பாதம் ; புதன் , குரு , சுக்ரன் 


வான் . 


னம் . 


அரகங்கள 


186 


கிரகணம் 


கன்னி , தனுசு . 


இரண்டுபாதம் ; சந்திரன் , இராகு , கேது - பாகை அதிசே மென்றும் அறியப்படும் . 
விசேஷபாதம் , 

( விதானமாலை ) | 
கிரகப்பார்வை கிரகங்களின் பார்வை 

கிரகங்களுக்கு நட்பான வீடுகள் 
யையறியுமிடத்து அவன் நின்ற ராசிமுதல் சூரி-தனுசு , மீனம் , சந் - மிதுனம் , கன்னி , 
கூ , க 0 - ம் கால்நோக்கு ; கு , க - ம் அரை 

தனுசு , மீனம் . 

செவ் - ருஷபம் , மிது 
நோக்கு ; ஈ , அ - ம் முக்கால்நோக்கு ;; னம் , கன்னி , துலாம் . புத - மேஷம் , 
எழும் தானின்ற இராசியும் முழுநோக்கு . ரிஷபம் , கடகம் , துலாம் , விருச்சிகம் , 
இவற்றிற் கால்நோக்கில் சனி வலிது . தனுசு , மகரம் , கும்பம் . குரு - ரிஷபம் , 
அரைநோக்கில் பிரகஸ்பதி வலியன் . முக் மிதுனம் , சிங்கம் , கன்னி , துலாம் , கும் 
கால்நோக்கில் செவ்வாய் வலியன் . முழு பம் . சுக் - மேஷம் , மிதுனம் , விருச்சிகம் , 
நோக்கில் இவையல்லாத கிரகங்கள் வலி 

தனுசு , மகரம் , கும்பம் , சனி - ரிஷபம் , 
யர் . குரு - ரு , எ , க , ஐயும் , சனி- ஈ , எ , மிதுனம் , கன்னி , தனுசு , மீனம் . இரா - 
க 0 , ஐயும் , செவ் - ச , எ , அ , ஐயும், குளிக. மேஷம் , சிங்கம் , கன்னி . கேது - துலாம் , 
எ , கஉ , ஐயும் மற்றவை எ , ஐயும் பார்ப் கும்பம் , குளி - துலாம் , கும்பம் . கிரகப் 
பர் . (விதானமாலை .) 

பகை வீடுகள் - சூரி - ரிஷபம் , மிது 
கிரக மறைவுத்தானங்கள் - சூரியன் , னம், கடகம் , கன்னி , விருச்சிகம் , மகரம் , 
செவ்வாய் , சனி, இராகு , கேது இவர்கள் கும்பம் . சந் - மேஷம் , சிங்கம் , துலாம் , 
இலக்கினத்திற்கு 8 -வது 12 - வது வீட்டி மகரம் , கும்பம் . செவ் - சிங்கம் , தனுசு, 
லிருந்தால் மறைவு . சந்திரன் , புதன் , கும்பம் , மீனம் . புத - சிங்கம் . குரு - 
குரு , 3 - வது , 6 - வது , 8 - வது , 12 - வது மேஷம் , விருச்சிகம் . சுக் - கடகம் , சிங் 
வீட்டில் இருந்தால் மறைவு . 

கம் . சனி-கடகம் , சிங்கம் , விருச்சிகம் . 
கிரகங்களின் நட்டாட்சியுச்ச முதலிய இராகு - துலாம் , கும்பம் , மீனம் . கேதுக் 
மேடச்செவ்வாய் , இடபசுக்ரன், மிதுன கும் , குளிகனுக்கும் - மேஷம் , சிங்கம் , 
புதன், கர்க்கடகசந்திரன் , சிங்காதித்யன் , 
கன்னிபு தன் , துலாசுக்ரன் , விரிச்சிகசெவ் கிரகசன் - ஒரு காபாலி மதத்தவன் , சங்க 
வாய் , தனுவியாழன் , மகரச்சனி, கும்பச் ராசாரியரை யெதிர்த்தவன் . 
சனி , மீனவியாழன் எனக் கோட்களுக்கு கிரகணம் - எல்லாம் கிரகங்களும் பூமியின் 
ஆட்சியானவாறு காண்க . இவற்றின் கோளாக்ருதிகளாக இருக்கின்றன . அவற் 
நவாப் சமாவது - மேடத்திற்கும் சிங்கத் றுள் சூரியவொளியால் மற்றக் கிரகங் 
திற்கும் தனுவிற்கும் மேடமுத லொன் களும் , பூமியும் , பிரகாசத்தோடே கூடி 
பது . இடபத்திற்கும் கன்னிக்கும் மகரத் இருக்கின்றன. அவ்வொளி கிரக பூமி 
திற்கும் மகரமுத லொன்பது . மிதுனத் களின் ஒருபுறத்தைப் பிரகாசப்படுத்தும் 
திற்கும் துலாத்திற்கும் கும்பத்திற்கும் போது , அவற்றின் மறுபக்கம் இருளா 
துலாமுத லொன்பது . 

கர்க்கடகத்திற் கின்றது . இவ்விருளுக்கு நேரே அகப் 
கும் விருச்சிகத்திற்கும் மீனத்திற்கும் பட்ட கிரகங்களும் இவ்விருளால் தடுக் 
கர்க்கடகமுத லொன்பதும் நவாம்சமாம் கப்பட்ட கிரகங்களும் நக்ஷத்திரங்களும் 
உச்சமதி யுச்சம் நீசம் அதிநீசம் - ஆதித் காணப்படா. 

அவை தாம் , சூரியசந்திர 
தனுக்கு மேடமுச்சம் , இதிற் க 0 - ம் பாக அங்காரகனாதியாய ஐந்து கிரகங்களின் 
மதியுச்சம் . சந்திரனுக்கு இடபமுச்சம் , கிரகணங்கள் . இவற்றுள் சூரிய கிரகண 
இதில் கூ - ம் பாகமதியுச்சம் , செவ்வாய்க்கு மாவது - சந்திரன் தன்னுடைய உபரிபா 
மகரமுச்சம் , இதில் உஅ -ம் பாகமதியுச்சம் . கத்தில் சஞ்சரித்து வரும் ஆதித்தனுக்கு 
புதனுக்கு கன்னியுச்சம் , இதில் கரு-ம் நேராகவருங் காலத்தில் ஆதித்தனுடைய 
பாகமதியுச்சம் . வியாழனுக்கு கர்க்கடச் ஒளி சந்திரனுடைய மேற்பாகத்தைப் பிர 
முச்சம் , இதில் கடு -ம் பாகமதியுச்சம் , சுக் காசப்படுத்துகிறது . நாம் காணுகிற மறு 
ரனுக்கு மீன முச்சம் , இதில் உஎ - ம் பாக புறத்திற்குச் சூரியனுடையஒளி இல்லாத 
மதியுச்சம் சனிக்குத் துலாமுச்சம் , படியால் இருளாகிறது . இவ்வகை இருள் 
இதில் 10 - ம் பாகமதியுச்சம் என அறிக . வடிவாகத் தோற்றும் சந்திரபிம்பம் , சூரிய 
சொன்ன அடைவே உச்சத்திற்கு எ - ஆம் பிம்பத்தினுடைய நேர் விலகிப்போகிற 
இசாசி நீசம் என்றும் , அதிற் சொன்ன வரையில் சூரியனை மறைத்து நாம் காணா 


கிரகணம் 


கிரகணம் 


மற் செய்கிறது . 

அது தான சூரியகிரக 
ணம் என்னப்படும் . சூரியனும் சந்திர 
னும் நேராக வருவது அமாவாசையின் 
முடிவிலான தால் அது சந்திராநுஷ்டா 
னப்படி மாசாந்தம் என்று சொல்லப்படும் , 
இதனைத்தவிர வேறெந்தத் திதிகளிலுங் 
சூரிய கிரகணம் வரமாட்டாது . இவ்வாறே 
சந்திர கிரகணமாவது - சந்திரன் சூரிய 
னுக்கு ஆறு இராசி தாண்டி நேராகப் 
பிரிந்து வருகிறபோது சந்திரனுடைய 
மேற்புறம் இருளாகவும் நாம் காணும் 
மறுபுறம் பிரகாசமாகவும் வரும் . அந்தச் 
சமயத்தில் சூரியனுடைய ஒளி பூமியின் 
மறுபுறத்தில் இல்லா தபடியால் பெரிய 
தாகிய பூச்சாயை உண்டாகும் . அப்போது 
சந்திரன் பூச்சாயைக்கு நேராக அதிலே 
மறைந்து வெளியில் வருகிற வரையில் 
சந்திரனை நாம் காணமாட்டோம் . 
தான் சந்திரகிரகணம் . இவ்வகை சூரிய 
னுக்கு ஆறு ராசி பிரிந்து பூச்சாயைக்கு 
நேராகச் சந்திரன் வருவது பூரணையின் 
முடிவிலான தால் அதற்குச் சந்திராநுஷ் 
டானப்படி பக்ஷாந்தம் என்று கூறப்படும் . 
இதனைத் தவிர வேறெந்தத் திதிகளிலும் 
சந்திரகிரகணம் உண்டாகமாட்டாது . இவ் 
வாறே அங்காரகாதி நக்ஷத்திர கிரகணங் 
களை நிச்சயித்தல் வேண்டும் . 

அன்றி 
ஒன்றுக்கொன்று நேரே தடுத்து வரும்போ 
தும் கிரகணம் நிச்சயிக்கலாம் . இதனாலே 
சந்திரன் பூச்சாயையிலே பிரவேசித்து 
மறைந்து தன் கிரகணத்தை உண்டுபண் 
ணிக் கொள்ளுகிறான் என்றும் , உபரிபா 
கத்தில் வரும் சூரியனை மறைத்துச் சூரிய 
கிரகணத்தை உண்டுபண்ணுகிறான் என் 
றும் , அதி நிச்சயமாகவும் யுக்தியாகவும் 
இருக்கையில் நம் புராணங்கள் இராகு 
கேதுக்கள் சந்திர சூரியரை மறைப்பதாக 
விரோதங் கூறியிருப்பது என்னையோ 
வெனில் சமாதானம் கூறுவாம் . 

செவ் 
வாய் முதலிய ஐந்து கிரகங்களுக்குள் 
ஒவ்வொன்றிற்கும் அதிர்ஷ்டங்களாக இர 
ண்டு பாதக் கிரகங்கள் உண்டு . அதுபோ 
லவே சந்திரனுக்கும் இரண்டு பாதக்கிர 
கங்கள் உண்டு . அவற்றின் பூர்வபாதன் 
இராகு என்றும் , இரண்டாவது பாதன் 
கேது என்றும் சொல்லப்படும் , முதல் 
பா தன் இருந்த ஏழாவது பாதத்தில் இரண் 
டாவதுபாதன் இருப்பன் . இந்தப் பாதக் 
கிரகங்களுடைய பிரவிர்த்தி என்னவெ 


னில் , நேரே கிழக்குமேற்காக இருப்பது 
கடிகாமண்டலம் , அதிலிருந்து இருபத்தி 
னாலு பாகைக்குத் தெற்கும் வடக்கும் 
பிரிந்திருக்கிறது . அபக்கிரம் மண்டலம் 
அதில் சூரியன் ஸ்திரமாய்ச் சஞ்சரித்து 
வருவதால் அதற்குச் சூரியமார்க்கம் 
என்று பெயர் கூறப்படும் . அச் சூரிய 
மார்க்கத்தில் தத்தம் கிரகமார்க்கங்களை 
இரண்டு சந்தியில் பொருத்திவைக்கவும் , 
இரண்டு சந்தியில் பிரித்துவைக்கவும் 
செய்கிறது . எவ்வகையெனின் ? செவ் 
வாயின் பூர்வபா தன் செவ்வாயின் மார்க் 
கத்தை ஆதித் தமார்க்கத்துடன் ருஷபம் 
பத்தாவது பாகையிலும் , இரண்டாவது 
பா தன் விருச்சிகம் பத்தாவது பாகையி 
லும் , பொருத்தி வைக்கிறார்கள் . சிங்கம் 
பத்தாவது பாகையில் ஒன்றரைப்பாகை 
க்கு வடக்கும் , கும்பம் பத்தாவதுபாகை 

ஒன்றரைப்பாகைக்குத் தெற்கும் , 
பிரித்துவைக்கிறார்கள். புதனுடைய் பூர்வ 
பாதன் புதபாதத்தை ஆதித்தமார்க்கத்து 
டன் மேஷம் இருபதாவது பாகையிலும் , 
இரண்டாவது பா தன் துலை இருபதாவது 
பாகையிலும் , பொருத்தி வைக்கிறார்கள். 
கடகம் இருபதாவதுபாகையில் இரண்டு 
பாகைக்கு வடக்கும் , மகரம் இருபதாவது 
பாகையில் இரண்டுபாகைக்குத் தெற்கும் 
பிரித்து வைக்கிறார்கள். குருவினுடைய 
பூர்வபாதன் குருவினுடைய மார்க்கத்தை 
ஆதித்திய மார்க்கத்துடன் மிதுனம் இருப 
தாவ துபாகையிலும் , இரண்டாவதுபா தன் 
தனுசு இருபதாவது பாகையிலும் பொ 
ருத்தி வைக்கிறார்கள் . கன்னி இருபதா 
வது பாகையில் ஒரு பாகைக்கு வடக்கும், 
மீனம் இருபதாவது பாகையில் 
பாகைக்குத் தெற்கும் பிரித்துவைக்கிறார் 
கள் . சுக்கிரனுடைய பூர்வபாதன் சுக்கி 
மார்க்கத்தை ஆதித்தமார்க்கத்துடன் இரு 
ஷபாந்தத்திலும் , இரண்டாவது பா தன் 
விருச்சிகாந்தத்திலும் பொருத்தி வைக்கி 
றார்கள் . சிங்காந்தத்தில் இரண்டு பாகை 
க்கு வடக்கும் , கும்பாந்தத்தில் இரண்டு 
பாகைக்குத் தெற்கும் பிரித்து வைக்கிறார் 
கள் . சனியினுடைய பூர்வபாதன் சனி 
மார்க்கத்தை ஆதித்திய மார்க்கத்துடன் 
கடகம் பத்தாவது பாகையிலும் , இரண் 
டாவது பா தன் மகரம் பத்தாவது பாகை 
யிலும் பொருத்தி வைக்கிறார்கள் , துலை 
பத்தாவது பாகையில் இரண்டு பாகைக்கு 


கிரகணம் 


188 


கிரகணிரோகம் 


டக்கும் , மேஷம் பத்தாவதுபாகையில் இராகுகேதுக்களை , மறைப்பதற்கு ஏது 
இரண்பொகைக்குத் தெற்கும் பிரித்து வாகக்கூறும் . திருஷ்டாந்தம் என்னவெ 
வைக்கிறார்கள் . இவர்களுடைய பாதக் னில் , ஒரு சிற்பிசெய்த பிரதிமையைக் 
கிரகங்களுக்குக் கதி வெகுகாலம் ஆகிற கண்டோர் , சிலர் அதனைச் செய்தான் 
போது ஒருகலை பேதம் வருவதால் அவர்க சிற்பி என்றும் , மற்றும் சிலர் அவனது 
ளுடைய மார்க்கத்திற்கு அதிகபேதம் ஆயுதம் எனவும் கூறுவதுபோல நமது 
வரமாட்டாதென்பது விசாரித்து அறிய புராணிகர்கள் கர்த்தாக்களாகிய இராகு 
லாம் . சந்திரனுடைய பாதக்கிரகங்களா கேதுக்களை ஏதுவாகக் கூறி இருக்கின்ற 
கிய இராகு கேதுக்கள் இருக்கிற இடங் னர் . ஆன தால் இது மா றன்றாம் . ( கிர 
களில் சந்திரமார்க்கத்தை ஆதித்தமார்க்கத் கண தர்ப்பணம் .) 
துடன் பொருத்துகிறார்கள் . முதற்பாத சிரகணசூலம் - சந்திரகிரகணமும் சூரி 
னாகிய இராகு இருக்கிற நான்காம் இரா யகிரகணமும் கிரகத்தாத்தமயமாகில் முன் 
சியில் நாலரைப்பாகைக்கு வடக்கும் , னே கூ நாட்கள் தோஷமாம் . கிரகத்தோ 
இரண்டாம்பாதனாகிய கேது இருக்கிற தயமாகில் பின்னே கூ - நாட்கள் தோஷ 
நான்காம் இராசியில் நாலரைப்பாகைக்குத் மாம் . முழுக்கிரகணமாகில் முன் எ - நாட் 
தெற்கும் பிரித்துவைக்கிறார்கள் . இந்தப் களும் , பின் எ - நாட்களும் தோஷமாம் . 
பாதக்கிரகங்களுக்குக் கதி இருக்கிறபடி அரைக்கிரகணமாகில் முன்னே கூ - நாட்க 
யாலே சந்திர மார்க்கம் ஸ்திரம் இல்லாமல் ளும் , பின்னே - நாட்களும் தோஷமாம் , 
எப்போதும் சஞ்சரித்து வருகிறது. இந் பக்ஷக்கிரகணமாகில் இடையிலுள்ள நாட் 
தப்படி சூரியமார்க்கத்திலிருந்து தெற்கும் களெல்லாங் கழிக்கப்படும் . ( விதான. ) 
வடக்கும் பிரித்து வைக்கப்பட்டதற்கு கிரகணபலன் - பூராடம் , ஆயில்யம் , 
விக்ஷேபம் என்றும் , சந்திர அங்காரகாதி திருவாதிரை , மூலம் , சதயம் , உத்திராடம் , 
கள் சஞ்சரித்து வருகிற மார்க்கத்திற்கு இரேவதி இவை வருணமண்டல நாட்க 
விக்ஷேபமண்டலமென்றும் , பெயர் சொல் ளாம் . கார்த்திகை, விசாகம் , பூசம் , பூரட் 
லப்படும் . இவ்வாறு சந்திரமார்க்கம் சூரிய டாதி , மகம் , பூரம் , பரணி இவை அக்னி 
மார்க்கத்துடனே பொருந்தி யிருக்கிற மண்டல நாட்களாம் . உரோகணி , அனு 
மாதத்திலும் , அதற்கு முன்பின்னிருக்கிற ஷம் , அவிட்டம் , கேட்டை , திருவோணம் , 
மாதங்களிலுமாக வருஷத்தில் மூன்றுக் உத்திரட்டாதி இவை பூமண்டலமான 
குக் குறைவும் எழுக்கு அதிகமும் வரா நாட்களாம் . அசுவனி , மிருகசீரிஷம் , 
மல் சந்திரசூரிய கிரகணங்கள் உண்டாம் . புனர்பூசம் , அத்தம் , சித்திரை , சோதி , 
மற்ற மாதங்களில் 

மார்க்கத்தினுடைய உத்திரம் வாயுமண்டல நாட்களாம் . 
வித்தாரதினாலே ரவி சந்திரபூச்சாயா ணமண்டலநாளில் கிரகணமுற்றால் நலம் 
பிம்பங்கள் ஒன்றுக்கொன்று ஸ்பரிசஞ் பூமண்டலம் , மத்திமம் , வாயு மண்டலத்தா 
செய்வதற்கு நேரிடாமல் கிரகணங்கள் யின் வாயுபீடை . அக்னிமண்டலமாயின் 
உண்டாகமாட்டா . இராகு கேதுக்களுக் யுத்தம் , துர்பிக்ஷமாம் . 
குத் தினமொன்றுக்கு எகதேசம் கிரகணபுண்யகாலம் - இராகு கேதுக் 
மூன்று கலையும் பதினொரு விகலையு மாகிய கள் இருவரும் , தேவர்கள் அமுதம் புசித்த 
வக்கிரகதி உண்டு. இந்த வக்கிரகதிப் காலையில் தாங்களும் தேவவுருக்கொண்டு 
படி கோள சக்கிரத்தில் அப்பிர தக்ஷி உடனிருப்பதைச் சூரியசந்திரர்கள் திரு 
ணமாகச் சஞ்சரித்து ஏகதேசம் பத்தொன் மாலுக்குச் சமிக்கையாகக் காட்டினர் . 
பது வருஷம் முடியும்போது எவ்விடத்தி இதனையறிந்த விஷ்ணுமூர்த்தி அவர்களைக் 
விருந்து சஞ்சரிப்பதற்குத் தொடங்கி கொலை புரிந்தனர் . அசுரரிருவரும் அமு 
னரோ அவ்விடத்தில் தாமேவந்து சேரு தம் புசித்த அளவும் தேகம் பெற்றுத் தங் 
வர் , இவ்வாறு இராகு கேதுக்களுடைய களைக் காட்டிக்கொடுத்த சூரியசந்திரர் 
மார்க்கத்தைப் பொருத்திவைத்துச் சூரிய களை மறைத்துவரும் காலம் . இக்காலத் 
சந்திரர்களுடைய கிரகணத்தை உண்டு தில் பிதுர்க்களையெண்ணித் தருப்பணாதி 
பண்ணவும், மார்க்கத்தை விஸ்தாரமாக்கிக் காரியங்களியற்றின் நற்கதி அடைவர் , 
கிரகணம் இல்லாமலிருக்கும்படியும் செய் கிரகணிரோகம் - அதிசாரரோகத்தில் திரி 
துவருவதால் , நம்முடைய புராணாதிகள் தோஷ விகற்பத்தால் , சுபாவமாகவும் , 


திரசனன் 


139 


கிராமலக்ஷணம் 


ணுகை . 


சீதங்கலந்ததாகவும் , செரித்ததாகவும் செரி கீரன் - பிரமன் தேகத்திலிருந்த இருடி , 
யாதாகவும் , பலவி தமாகவும் , பேதியுண் கிராதழர்த்தி - அருச்சுநன் முதலிய சிவன 
டாம் . இது வாதம் , பித்தம் , சிலேஷ்மம் , டியவர்பொருட்டுச் சிவமூர்த்தி கொண்ட 
திரிதோஷ கிரகணி யெனப் பலவி தமாம் . 

சிவவடிவாம் . 
பின்னும் , உஷ்ணவாயுகிரகணி , மூலவாயு கிராதம் - வங்காளத்தைச் சேர்ந்த தேசம் . 
கிரகணி , குன்மகிரகணி , கருப்பகிரகணி , 

Hill Tippera , Oomilla in Bengal. 
ஒட்டுக்கிரகணி , சங்காகிரகணி யெனவும் போதன் - வேடன் வடாரண்ய மென்னும் 
பல இவை வில்வாதி லேக்யம் , மதகஜ 

திரு ஆலங்காட்டு முத்தி தீர்த்தத்தில் ஸ்நா 
கண்டீரவ மாத்திரை முதலியவற்றால் வச 

னஞ்செய்து முத்தியடைந்தவன் . 
மாம் . ( ஜீவ . ) 

கிராமணி - 1. ஒரு அரக்கன் , சுகேசனுக்கு 
கிரசனன் தேவாசுர யுத்தத்தில் விஷ்ணு 

மாமன் . 
மூர்த்தியால் கொலைசெய்யப்பட்ட அசுரன் . 

2. தேவவதியின் தந்தையாகிய காந்த 
கிரசனாகான் - யமனுடன் யுத்தம் புரிந்து ருவன் , 

யமனை வென்றவன் . ( மச்சபுராணம் .) 3. சாணார்க்கு ஒரு பெயர் . 
திரணை பஞ்சந்தத்தைக் காண்க . கிராமதேவதை - கிராமத்தைத் தீயபிணி 

ஜன்மாந்தரத்திலும் இப்போதும் , முதலியவராது காக்கும் தேவதை இரே 
கிரது சமூகத்தை ஆதரித்தவனாதலால் 
இப்பெயர் பெற்றவன் . 

கிராமத்தலைவன் - கள்வராலும் , தீயொழு 
கீர துஸ்தலி - ஒரு அப்ஜரஸ்திரீ . 

க்கமுள்ள அதிகாரிகளாலும் துன்பம் 
நரம்புகளின் முடிச்சுகளில் உண் விளையாதபடி குடிகளைத் தந்தை தாய்போல் 
டாம் இரணம் . அவை வாதகிரந்தி , பித்த 

காப்பவன் . ( சுக் - நீ .) 
கிரந்தி , சிலேஷ்மகிரந்தி , ரத்தகிரந்தி , கிராமம் முதலியவற்றின் உருவம் (கட்) 
மாமிசகிரந்தி , மேதோகிரந்தி , அஸ்திகிர வகைப்படும் . அவை தண்டிகம் , ஸ்வஸ்தி 
நதி , நரம்பின்கிரந்தி சோணிதாற்புதகிரந் கம், பாஸ்தரம் , ப்ரகீர்ணகம் , சம்பத்காரம் , 
தி , சாத்யாசாத்ய அற்புதகிரந்தி யென்பன . பராகம் , பத்மகம் , ஸ்ரீபாதிஷ்டிதம் , ஸ்ரீ 
கிரமன் - வத்சந்திரன் குமரன் . 

வத்ஸம் , வைதிகம் , நந்தியாவர்த்தம் , கும் 
கிரவுஞ்சம் கிரவுஞ்சத் தீவிலுள்ள ஒரு 

பகம் என்பன . 
மலை , இது குமாரக்கடவுள் வேலால் பிளக் இராமலக்ஷணம் 

பிராமணர்களால் அது 
கப்பட்டது . கிரவுஞ்சனைக் காண்க . 

பவிக்கத்தக்க இடம் அக்ரஹாரம் . அந்த 
கிரவுஞ்சன் சிங்கமுகாசுரன் பட்டணத்தி ணாராலு மற்றவராலும் அநுபவிக்கத்தக் 
லிருந்த ஒரு அரக்கன் . இவன் , தென் கது கிராமம் . கிராமாதிபதி எவ்விடத் 
னாட்டை நோக்கி வரும் அகத்தியமுனி தில் தன் ஏவலாளிகளுடன் இருக்கின்றா 
வரை மலையுருக்கொண்டு எதிர்நின்று தன் ரோ அது குடிகம் அல்லது ஏகபோகம் , 
மலையுருவத்தில் பல வழிகளைக்காட்டிக் கொடுக்கல் வாங்கல் செய்யப்படும் ஜனங்க 
காட்டுத் தீ , சூறாவளி முதலியவைகளைக் ளாலும் , பலஜாதியாராலும் , தேவாலயங்க 
கொண்டு மயக்கினன் . இதனை ஞான ளாலும் சூழப்பட்ட இடம் நகரம் . புரத் 
நோக்காலறிந்த முனிவர் அதிகோபங் தில் வசிக்கிற வேதியர்க்கும் , அந்தப் 
கொண்டு தமது கரத்திலிருந்த யோக தண் புரவாசிகளான பிராமணர்க் குளவாசமா 
டத்தால் அந்த மலையைப் பல குகைகளா னதும் , பட்டணத்திற்கு ஆவரணமான 
கக் குத்தி இம் மலையுருவாகவே யிருந்து தும் , வைசியர்களால் சூழப்பட்டதும் கர் 
குமாரக்கடவுள் வேலால் பிளவடையச் வடம் 

எனப்படும் . கொடுக்கல் 
சாபமளித்தனர் . மலை யுருவடைந்த கிர லுடன் கூடியதும் , கடற்கரையடுத்ததும் , 
வுஞ்சன் , வீரவாகு தேவரை மயக்கவோ தேசாந்தரத்தவரால் நிறைந்ததும் , அநேக 
டிய தாருகனுக் கிடங்கொடுத்து அவனைத் ஜாதிகளுடன் கூடியதுமானது பட்டினம் . 
தொடர்ந்த வீரவாகுதேவருள்ளிட்ட எண் செல்வமுள்ள சிற்றரசர்களுக்கு யாது 
மரைத் தன் மயக்கத்தினுட்படுத்திக் குகை இடமோ அது சிபிரம் . யானை குதிரைக 
யிலிருத்திவிட்டுக் குமாரக் கடவுளுடன் ளுடன் கூடிய இடம் சேநாஸ்தானம் . 
போரிட்டு வேலாயுதத்தாம் பிளவுண்ட இராஜக்ரஹம் , பல ஜாதியர் , ரகஸ்யப்ப 

தேச முதலியவற்றுடன் கூடியது சேநா 


னன் , 


கிரிகை 


420 


கிருகத்தரின் கிருத்யா கிருத்யங்கள் . 


பல 


ரன் . 


னது . 


முகம் . அதிதிகள் , துறவிகளுக்கிருப்பிட கிரியை - 1. விதாதாவென்னும் ஆதித்தன் . 
மாய் அன்னம், தீர்த்தங்களுடன் கூடியது 

2. கோலாகலன் என்னும் மலைக்கும் , 
மடம் . வெகு சேனைகளுடன்கூடி யவ்வா சுத்தமதியெனும் நதிக்கும் பிறந்த பெண் . 
றிருப்பது வித்யாஸ்தானம் . இராஜக்ர 3 ! தருமன் எனும் மனைவின் பாரி , 
ஹத்தோடு கூடியது இராஜதானி, கிராம தக்கன் பெண் . 
முதலியவற்றிற்கு அருகானது தப்சம் 4. கர்த்தமர் குமரி , கிருதமகருஷியின் 
அல்லது சேரிகை, கிராம முதலியவற் தேவி . குமார் , வாலகில்லியர் . 
றிற்குச் சேணியர் இருப்பிடம் நகரி . ( ஸ்ரீ 5. தக்ஷனுக்குப் பிரகு தியிடம் உதித்த 
காமிகம் . ) 

குமரி , இமயன் தேவி 
கீரிகை - உபரிசரவசுவின் தேவி . 

6. உத்யோகன் தேவி , இவளில்லாத 
கீரிசனன் - ஒரு அசுரன் தன் நண்பராகிய இடம் செயலற்றிருக்கும் . 
சம்பன் நிமீமுதலியோருடன் திருமாலு கிரிவிரசம் - மகததேசத்தின் இராஜதானி . 
டன் போரிட வந்து பாணங்களை 

இது வைஹாரம் , வராகம் , ருஷபம் , சைத் 
யெய்து கடைசியில் அவர் சக்ராயுதத் யகம் , எனும் ( டூ ) மலைகளால் சூழ்ந்தது . 
தால் மாண்டவன் , ( மச்ச - புரா . ) 

பரதன் தாயைப்பெற்ற பாட்டனரசு . 
கிரிசா - கிரிகைபெற்ற புதல்வி , சத்யவதி . பின்பு சராசந்தன் இதை ஆண்டனன் . இப் 
கிரிசாகவன் ( சூ .) பெரிகிணாசுவன் கும பெயரால் மற்றொரு பட்டணமுண்டு அது 

கேகய தேசத்து ராஜதானி . முதலிற் கூறி 
கிரிசாசுவன் - 1. தக்ஷன் மருகன் , பாரி யது குசிகன் நான்காம் புத்திரன் கட்டி 
அர்ச்சிசு . 

இவ் விடத்தில் கௌதமருஷி 
2. கிரிசாசுவனுக்கு அர்ச்சிசு இடம் யௌசீநரியெனும் சூத்ரப் பெண்ணிடம் 
பிறந்த குமரன் . 

காஜீவன் எனும் குமானைப் பெற்றார் . 
கிரிசுவா தக்ஷன் மருகன் , 

( பார.சபா ) 
கிரிதாலால் - இவர் பிருந்தாவனத்திலிருந்த Rajgir in Bohar , the ancient Oupi 
பாகவதர் . இவர் அரிநாமசங் கீர்த்தனஞ் tal of Magadhe . 
செய்து வருகையில் சில பாகவதர் ஒரு கிரிஷேயு - ( சங் . ) ரௌத்திராசுவன் குமரன் . 
நாள் இவரைக் கண்ணன்சந்நிதியில் பஜனை கிரீடி அருச்சுநன் பெயர்கள் பத்துள் 
செய்யக் கூற அவ்வாறு பஜனை செய்தற் 

ஒன்று . 
குத் தக்க உடையிலாமையால் கண்ணனை கிருகதேவதை -1 . இந்து தேசத்து இந்துக் 
யுடைவேண்ட ஆகாயத்தி லிருந்து நல்லு கள் வீட்டில் கொண்டாடப்பட்ட தெய் 
டைகள் விழுந்தன இதைக்கண்ட பாக வம் . சிலர் சிவமூர்த்தி முதலிய திருவுருப் 
வதர்கள் அன்பரைப் புகழ்ந்தனர் . பின்பு பேதங்களையும் , வைணவர் விஷ்ணுபேதங் 
தாசர் கண்ணனது சரித்திரம் நடத்தினர் . களையும் , மற்றவர்களிற் சிலர் கும்பம் 
ஓர் நாள் த்வா தசநாமம் தரித்த பைராகி வேம்பு , புடைவை முதலிய வைத்துக் 
யின் பாததீர்த்தங் கொள்ளக் கண்டோர் கொண்டும் பூசிப்பர் . 
இவரை நோக்கி நீர் பிணத்தைக் கழுவிய 2. கிராமத்தில் நோயணுகாது காக்குங் 
நீருண்டீர் ஆதலால் வேதமோத அருகரல் 

மாரி . 
லீர் என்றிகழக் கேட்டு அப் பிணத்தைப் 3. குடியிருக்கும் மனையில் தேவதை 
பிழைப்பிக்கக் கண்ணனை 

வேண்டிப் இருந்து குடும்பத்தைக் காக்க வேண்டு 
பிழைப்பித்தனர் . கண்டோரிவரிடத்தன்பு மெனக் குடும்பிகள் பூசிக்கும் தெய்வம் . 
பூண்டு பணிந்தனர் . 

( உல - வ . ) 
கீரிதேயு - ( சங் .) ரௌத்திராசுவன் குமான் . கிருகத்தரின் கிருத்யா கிருத்யங்கள் - இவை 
கிரிபத்திரை - அனுமித்திரன் தேவி , சாக்ஷ இல்லறத் துணைவியுடன் கூடிய கிரகத்தன் 
சமனுவின் தாய் . சாக்ஷ ச மனுவைக் ஒழுகவேண்டிய ஒழுக்கங்களாம் . பிழைப் 
காண்க, 

பிற்காக விகடமும் குற்சித வார்த்தையும் 
கிரியா - நவசத்திகளி லொருத்தி . 

பேசக்கூடாது . 

தனக்குக் கிடைத்த மட் 
சீரியாசக்தி - இது ஞானசத்தியில் ஆயிரத் டில் திருப்தி அடைய வேண்டியது . அவ 
தொருகூறாய்ப் பஞ்சகிருத்யத்தை நடத் னவன் ஜாதிக்குக் கூறிய நித்யகருமங்களை 
துஞ் சிவசக்தி . (சதா.) 

மறவாமாற் செய்தல் வேண்டும் . 


பாட் 


கிருகத்தரின் கிருத்யா கிருதியங்கள் 


கிருகத்தரின் கிருத்யா கிருத்யங்கள 


கக் கூடாது. 


ப்ெ பாடுதல் கூத்தாடுதல் முதலிய விருத்த அஸ் தமிக்கும் போழ்தும் , கிரகணகாலத் 
கருமங்களைச் செய்யக் கூடாது . சப்தாதி திலும் , பார்க்கக் கூடாது , கன்று கட்டிய 
விஷயங்களிலும் அதிகமாய் மனதைச் கயிற்றைத் தாண்டக் கூடாது , மழை 
செலுத்தக்கூடாது . தன் மனைவியாயினும் பெய்யும் போழ்து ஒடக்கூடாது . ஜலத் 
சாஸ்திர விரோதமாய்க் காமசேஷ்டைக தில் தன்னுருவைப் பார்க்கக் கூடாது . 
ளைச் செய்தல் கூடாது . 

வயது , யாகாதி செல்லுமார்க்கத்தில் , மண்மேடு , பசு, தெய் 
காரியம் , பொருள் , குலம் இவற்றிற்குத் வம் , பிராமணன் , நெய்க்குடம் , தேன் 
தக வாக்கு வேஷம் புத்திகளை வகிக்க குடம் , நாற்சந்தி , அரசுமுதவிய புண்ணிய 
வேண்டியது . சாஸ்திராப்பியாசஞ் செய்ய விருக்ஷங்கள் எதிர்ப்படின் வலமாகச் செல் 
வேண்டியது . பஞ்சமகா எக்யங்களை நட லக்கடவன் . மாதவிடாயான மனைவியு 
த்தவேண்டியது . 

காலைமாலைகளில் அக் டன் பேசவும் கூடாது . அவளுடன் படுக் 
கினிஹோத்திரஞ் செய்ய வேண்டியது . கவுங் கூடாது . அந்த ருதுவானவளை 
அமாவாசையில் தருசேஷ்டியும் , பௌர் மூன்று நாளைக்குப் பிறகு புணரவேண்டும் . 
ணிமையில் பௌர்ணமாசேஷ்டியும் செய்ய தன் மனைவியுடன் ஒரு பாத்திரத்தில் புசிக் 
வேண்டியது , கார்த்திகைமாதத்தில் ஆக்கிர 

அவள் சாப்பிடும் போதும் , 
யணேஷ்டியும் , இருதுவின் முடிவில் சா 

கொட்டாவி விடும் போதும் , இருமும்போ 
துர்மாசேஷ்டியும் , உத்தராயண தக்ஷிணாய தும் , தன்னிஷ்டப்படி உட்கார்ந்திருக்கும் 
னங்களில் பசுவதேஷ்டியும் , வசந்தகாலத் பொழுதும் , கண்களுக்கு மை தீற்றிக்கொ 
தில் அக்நிஷ்டோமமும் செய்ய வேண்டி ள்ளும்போதும் , எண்ணெய் தேய்த்துக் 
யது . புதிதாய் விளைந்தநெல்லை ஆக்ரயணே கொள்ளும்போதும் , மேல் வஸ்திரம் இல் 
ஷ்டி செய்யாமல் தான் புசிக்கக் கூடாது . லாதிருக்கும் போதும் , பிரசவிக்கும் போது 
தன் வீட்டிற்கு வந்த அதிதியை ஆசனம் 

ம், கணவன் பார்க்கக்கூடாது . 

கிரகஸ் 
போசனம் சயனம் தண்ணீர் கிழங்கு பழம் தன் ஒரு வஸ்திரத்துடன் அன்னத்தைப் 
முதலியவற்றால் பூசிக்கவேண்டியது . அதி புசிக்கக் கூடாது . வஸ்திரம் இல்லாமல் 
தியைப் பூசிக்குங்காலத்தில் மதவிரோதி ஸ்நானஞ் செய்யக்கூடாது , மல மூத்தி 
கள் குயுக்திகூறுவோர் , மோசக் கருத்துள் ராதிகளைச் சாம்பலிலும் , மாட்டுத் 
ளவர்கள் வரின் அவர்களுடன் வார்த்தை 

தொழுவத்திலும் , மார்க்கத்திலும் , உழுத 
யாடவே கூடாது . வேதம் புராணம் ஸ்மி நிலம் , ஜலம் , யாகசாலை , மலை , பாழ்ங் 
ருதி அறிந்தவர்களைப் பூசிக்கவேண்டியது . கோயில் , புற்று , ஜந்துக்கள் வசிக்கும் 
பிரமசாரி சந்நியாசிகளைப் பூசித்துத் தன 

நிலவெடிப்புக்கள் , ஆற்றங்கரை , மலை 
க்கு உபயோகமான விருக்ஷாதிகளை நீரால் யுச்சி , வாயு , அக்கினி , பிராமணர் , சூரி 
திருப்தி செய்விக்கவேண்டியது . கிரகஸ் யன் , பசு இவைகளைப் பார்த்துக் கொண் 
தன் அன்ன வஸ்திரங்களுக்குக் கஷ்டப் டும் , நடந்து கொண்டும் , விடக்கூடாது . 
படின் அரசனிடத்தாயினும் , தன்னிடம் தான் மலமூத்திரம் நிவர்த்திக்கும் இடத் 
யஞ்ஞம் செய்து கொண்டவன் இடத்திலா தை உதவாத புல் , செத்தை முதலியவற் 
யினும் , தன் மாணாக்கனிடத்திலாயினும் , றால் மறைத்து அங்கவஸ்திரத்தைத் தலை 
பொருள் தேடிக்கொள்ளலாம் . ஆஸ்தி 

யில் சுற்றிக்கொண்டு பகலிலும் , இருசந்தி 
இருக்கையில் கிழிந்தும் அழுக்குள்ளது யிலும் , வடக்கு முகமாகவும் , இரவில் 
மான உடைதரிக்கலாகாது . மயிர் , நகம் , தென்முகமாகவும் , இருந்து இருமலம் கழி 

க்கவேண்டியது . 
மீசை , தாடி இவைகளை விதிப்படி ஷௌ 

நெருப்பை வாயினால் 
ரஞ்செய்து உள்ளும் புறம்பும் சுத்தனாய் ஊதக்கூடாது . புணர்ச்சிக்காலம் அன்றி 
அழுக்கில்லாத உடை தரித்துத் தேக மற்றைக் காலத்தில் மாதர்களை நிர்மாண 
ஆரோக்கியத்தின் பொருட்டு ஒளஷதசே 

மாகப் பார்க்கக்கூடாது . அசுத்த வஸ்து 
வனமும் செய்ய வேண்டியது . மூங்கிற் 

வை நெருப்பில் போடக்கூடாது . கால் 
றண்டம் , தீர்த்த கமண்டலம் , எக்யோப களை நெருப்பில் காய்ச்சக்கூடாது . தான் 
வீதம் , தருப்பை , பவித்ரம் , சுவர்னகுண் உயரத்தில் படுத்துக்கொண்டு கீழே நெருப் 
டலம் இவற்றை யெப்போதும் தரிக்க பை வைத்துக்கொள்ளக்கூடாது . அக்கினி 
வேண்டியது . சூரியனை உதிக்கும் போழ் யைக் காற்புறம்வைக்கக் கூடாது . அதைத் 
தும் , உச்சியில் இருக்கும் போழ்தும் , தாண்டவும் கூடாது . எவருக்கும் . பிரா 

56 


கிருகத்தரின் கிருத்யா கிருத்யங்கள் 


42 


கிருகத்தரின் கிருத்யா கிருத்யங்கள் 


ணாபாயம் வரும் காரியத்தைச் செய்தல் 
கூடாது . சந்தியாகாலத்தில் சாப்பிடவும் , 
வழிநடக்கவும் , தூங்கவும் கூடாது . பூமி 
யைக் குச்சி முதலியவற்றால் காரணமின் 
றிக் கீறவுங்கூடாது . தலையில் சூட்டிய 
மலரைத் தானே வாங்கி எறியக்கூடாது . 
ஜலத்தில் , மூத்திரம் , மலம் , கோழை , 
எச்சில்பட்ட வஸ்து , இரத்தம் , விஷம் 
இவைகளைப் போடக்கூடாது . குடியிலா 
வீட்டில் தான் தனித்துத் தங்கக் கூடாது . 
வேதம், பொருள் முதலியவற்றினால் உயர் 
ந்தவன் தூங்கும்பொழுது அவனை எழுப் 
பக்கூடாது , தன்னை அழையாத காரியத் 
திற்குப் போகக்கூடாது . பசு , நீருண்ணு 
கையிலும், கன்றுக்குப் பாலூட்டும்போ 
தும் , தடுக்கலாகாது . மற்றொருவருக்கும் 
காண்பிக்கக்கூடாது . ஆகாயத்தில் இந்திர 
தனுவைக் கண்டால் அதை ஒருவருக்கும் 
காட்டக்கூடாது . தருமம் அறிந்தவர்கள் 
இல்லாதகிராமம் , வியாதிக்கு இடமான 
ரொமம் இவைகளில் வசிக்கக் கூடாது . 
தான் தனியாய் வழிநடக்கக்கூடாது . மலை 
யில் அதிகநேரம் வசிக்கக்கூடாது . பிண் 
ணாக்கு முதவிய சாரமில்லா வஸ்துக்களைச் 
சாப்பிடக் கூடாது . 

இராப் பகல்களில் 
அன்னத்தை அதிகமாகப் புசிக்கக்கூடாது . 
வயிற்றின் அரைப் பகுதியை அன்னத்தா 
லும் காற்பங்கை ஜலத்தினாலும் நிரப்பிக் 
காற்பங்கை வாயு சஞ்சரிக்க விடவேண் 

உதயாஸ்தமன காலத்தில் புசிக்கக் 
கூடாது . மத்யான்னம் புசிப்பு, அதிகமா 
னால் இரவில் புசிக்கக் கூடாது . தண் 
ணீரை இரண்டு கையால் அள்ளிக் குடிக் 
கக்கூடாது . பக்ஷணங்களை மடியில் வைத் 
துக்கொண்டு சாப்பிடலாகாது . சாஸ்திர 
விரோதமாய்ப் பாடவும் மத்தளம் , தாளம் , 
கொட்டவும் கூடாது . 

கையினால் புஜத் 
தைத் தட்டவும் , பல்லை மூடிக்கொண்டு 
இருமவும் , கொழுப்பினால் , கழுதைபோல் 
கத்தவுங்கூடாது . வெண்கலப் பாத்திரத் 
தால் கால் கழுவல் ஆகாது . பின்னமான 
மண்பாத்திரத்திலும் , மனதிற்கு ருசிக்காத 
பாத்திரத்திலும் புசிக்கக் கூடாது . அன் 
னியன் அனுபவித்தபாதுகை, பாதாக்ஷை , 
வஸ்திரம், எக்யோபவீதம் , புஷ்பம் , மாலை , 
மண்டலம் இவைகளைத் தான் தரிக்கலா 

பழக்கப்படாதவைகளாயும் , பசி, 
பிணி இவைகளால் பீடிக்கப்பட்ட தாயும் , 
பின்னமான கொம்பு , கண் , குளம்பு , வால் 


இவைகளையுடைய எருதுகள் பூண்டவண் 
டியில் ஏறக்கூடாது . சாமத்துக்கு உட் 
பட்ட இளவெயில் , பிணப்புகை, பின்ன 
மான ஆசனம் இவைகளை நீக்கவேண்டி 
யது. நகம் மயிர் இவைகளைத் தாமாகச் 
சேதிக்கக்கூடாது , நகத்தைப் பல்லினாற் 
சடித்து இழுக்கக் கூடாது . காரணமின்றி 
மண்கட்டியை உடைக்கவும் , நகத்தால் 
ரணத்தைக் கிள்ளவும் கூடாது . எக்காரி 
யத்திலும் பிடிவாதத்துடன் கக்ஷி சொல் 
லக்கூடாது . குடுமிக்கு வெளியில் பூவைச் 
சுற்றிக் கொள்ளக்கூடாது . எருதின்மே 
லேறிக்கொண்டு போகக்கூடாது . வீடு , 
ஊர் இவைகள் சாத்தியிருக்கையில் வேறு 
வழியாய்ப் போகக்கூடாது . இரவில் மரத் 
தினடியில் போகக் கூடாது . 

சொக்கட் 
டான் முதலிய விளையாடக் கூடாது . தன் 
பாதக்குறடு பாதரக்ஷை முதலியவற்றைத் 
தன் கையில் எடுத்துப் போகக்கூடாது . 
படுக்கையிலிருந்தும் , இடக்கையில் அன் 
னத்தை வைத்துக்கொண்டும் ஆசனத்தின் 
மீது இலைபோட்டுக் கொண்டும் புசிக்க 
லாகாது . எள்ளு சம்பந்தப்பட்ட எல்லாப் 
பதார்த்தங்களையும் இரவில் நீக்கவேண்டி 

கௌபீனம் இல்லாமல் படுக்கலா 
காது . 

சாப்பிட்ட கையை அலம்பாமல் 
வெளியில் போகக்கூடாது . கால்கழுவிய 
ஈரம் உலருமுன் அன்னம் புசிக்கவேண் 
டும் . கால் ஈரம் உலர்ந்தபின் படுக்கை சேர 
வேண்டியது . கண்ணுக்குத் தெரியாத 
புதரில் பிரவேசிக்கக் கூடாது . மல மூத் 
ரங்களைப் பார்க்கக் கூடாது . ஆற்றைக் 
கையால் நீந்தித் தாண்டக்கூடாது . ஆயுளை 
விரும்பினோன் மயிர் , சாம்பல் , எலும்பு , 
ஒட்டாஞ்சல்லி , மண்டையோடு , பஞ்சு , 
இவைகளில் 

அறிந்து நிற்கவும் 
கூடாது . பதிதர் , சண்டாளர் , புழுக்கை 
யர், மூர்க்கர் பொருளால் செருக்கடைந் 
தோர் , வண்ணான் முதலிய தாழ்ந்த ஜாதி 
யருடன் ஒரு மாநிழலி ற்கூட வசித்தல் 
கூடாது . இரண்டு கைகளையும் சேர்த்துத் 
தலையைச் சொரியலாகாது . சாப்பிட்டுக் 
கைகால் சுத்திசெய்யாமல் இடது கையால் 
தலையைத் தொடக் கூடாது . கோயில் 
லாது இருக்கும்போது தலை நீக்கி ஸ்நா 
னஞ் செய்யக் கூடாது . கோபத்தினால் 
ஒருவன் தலைமயிரைப் பிடித்து இழுக்க 
வும் , தலையில் அடிக்கவுங் கூடாது . ஒரே 
தினத்தில் ஸ்நானஞ்செய்து பின் அப்யங்க 


கிருகத்தரின் கிருத்யா கிருத்யங்கள் 


448 


கிருகஸ்தன் 


னம் செய்யக்கூடாது . 

கூத்ரியனல்லாத திற்குத் தூரமாகவே மலமூத்ரம் , பாதப் 
அரசன் , கசாய்காரன் , திலகாதகன் , கள் பிரக்ஷாளணம் , எச்சில் போடுதல் செய்ய 
ளுக் கடைக்காரன் , வேசைத் தொழில் 

வேண்டும் . மலரிவர்த்தி , பல்விளக்குதல் , 
செய்பவள் இவர்களிடம் தானம் வாங்கக் ஸ்நானஞ் செய்தல் , எண்ணெயிட்டுக் 
கூடாது . இரவில் நான்காம் சாமத்தில் - கொள்ளுதல் , தேவபூசை முதலிய வற் 
விழித்துக்கொண்டு தருமார்த்தத்தைப் 

றைப் பகல் பதினைந்து நாழிகைக்கு 
பெறுமார்க்கத்தை ஆலோசிக்க வேண்டி முன்பே செய்ய வேண்டும் . 

அமாவாசை 
பின் நித்யகர்மாதிகளைச் செய்ய 

பௌர்ணமி முதலிய புண்ணிய தினங் 
வேண்டியது. தன் மனைவி ரு துஸ்நானம் களில் தேவதா தரிசனஞ் செய்தல் வேண் 
செய்திருந்தாலும் அமாவாசை, சதுர்த்தசி , 

டும் . மாதா பிதா குரு பெரியோர் தம் 
அஷ்டமி , பௌர்ணமி இந்த நாட்களில் வீட்டுக்கு வரின் எதிர்கொண்டு அழைத்து 
புணரக்கூடாது . புசித்தபின் காரணமின்றி ஆசனத்திருத்தித் தாம் கூப்பியகரத்துடன் 
வேடிக்கையால் ஸ்நானஞ் செய்தல் நின்று உபசரித்துப் போகையில் பின் 
கூடாது . நோயாளி தலைமுழுகக் கூடாது . 

சென்று உபசரிக்க வேண்டியது . தேவ 
பிறப்பு இறப்புக் கிரகண காலமன்றிப் தூஷணம் தீக்குணம் முதலிய விடவேண் 
பாதிராத்திரியில் ஸ்நானஞ்செய்யலாகாது . டியது . ஒருவனை அடிக்கிறேன் என்று 
ஜலத்தின் குணந்தெரியாத குளம் முதலிய தடி முதலிய தூக்கவும் அதனால் அடிக்க 
வற்றில் ஸ்நானஞ்செய்யக் கூடாது . தெய் வுங் கூடாது . புத்திரன் மனைவி முதலி 
வபிம்பங்கள் , மாதா, பிதா, அரசன், விர 

யோர் தீமை செய்யின் அவர்களைப் பிரம்பு 
தானுஷ்டான முள்ளவன் , ஆசாரியன் , முதலியவற்றால் தண்டிக்க வேண்டும் . 
யாகத்தில் தீக்ஷை பெற்றவன் இவர்களு ( ஸ்மிருதி . ) 
டைய நிழலை மிதிக்கக்கூடாது . நடுப்பக கிருகத்தில் வைக்கத்தகாத விருக்ஷங்கள் - 
விலும், அர்த்தராத்திரியிலும் , இருசந்தியி அகத்தி , அலரி , நந்தியாவட்டம் , முருக்கு , 
லும் , நாற்சந்தியிலும் நிற்கக்கூாது . அறை எருக்கு , பருத்தி கருங்காலி , ஆல் , புளி, 
ப்புஸ்நானம் செய்த ஜலம் , மூத்திரம் , 

கல்லால் . " பருத்தியகத்திபனை யெட்டி 
மலம் , உதிரம், கோழை , உமிழ்ந்த தாம்பூ நாவல் , எருக்கு முருக்கிலவை யெட்டும் 
லம் , வாந்தி யெடுக்கப்பட்டவை இவைக பெருக்கமுடன், இல்லருகி னின் றக்கா 
ளில் நிற்கக்கூடாது . சத்துரு , அவனுக்கு லிந்திரனே யானாலும் , செல்லப் போய் 
நண்பன் , அதர்மம் உள்ளவன் , திருடன் , நிற்பாள் திரு. " 
பிறன் மனைவி இவர்களுடன் சிநேகிக்கக் கிருகபதி ஒரு அக்னி , இவன் தேவாவிஸ் 
கூடாது . பிறன் மனைவியைப் புணரின் ஸை சுமந்து கொண்டு தேவர்க்குக் கொடுப் 
ஆயுள் குன்றும் . சாமளவும் பொருள் தேட பவன் . இவன் தேவர்க்கு ஏவல் செய்யப் 
முயலவேண்டும் . சத்தியமாகப் பார்த்த பயந்து கடலில் ஒளிந்தனன் . அக்கட 
தைச் சொல்ல வேண்டியது . அமங்கலமா 

லின் மீன்கள் இவனைத் தேடிய தேவர்க்கு 
யிருப்பினும் முதலில் மங்கலமென்றே இவனது இருப்பைக் கூறின. அதனால் 
அமங்கலத்தைத் தெரிவிக்க வேண்டியது . இந்த அக்னி கோபித்து அந்த மீன்களைச் 
தனித்தும் ஜாமத்திலும் இன்னான் என்று சனங்களுக் காகாரமாகச் சபித்தனன் . 
அறியாதவனுடனும் வழிநடக்கக் கூடாது . கிருகஸ்தன் - பிரமசரிய முடித்த பிரமசாரி 
குரூபிகள் , கல்வியறிவிலார் , கிழவர் , ஈன ஆசாரியர் கட்டளைபெற்றுக் கிருகமடை 
சாதியார் , தரித்திரர் முதலியவர்களை அவர் ந்து தந்தையின் அநுமதி பெற்று வருணத் 
கள் தோஷங்களைச் சொல்லிப் பரிகசிக்கக் திற்குத் தக்க கன்னிகையை மணக்க 
கூடாது . புசித்தகையைச் சுத்தி செய்யா வேண்டியது . அக்கன்னிகை, தன் தாயின் 
மல் பசு , பிராமணன் , அக்கினி இவர்களை எழு தலைமுறைக்குட்பட்டவளாயும் , தன் 
இடதுகையால் தீண்டக்கூடாது . அசுத் தகப்பன் கோத்திரத்திற் பிறவாதவளா 
தனாகச் சூரிய சந்திர நக்ஷத்திரர்களைப்பார் யும் இருத்தல் வேண்டும் , மணமகன் , 
க்கக் கூடாது. 

தனக்குத் தினவு முதலி புருஷப்பிரசை இல்லாமல் பெண்களையே 
யன இல்லாதபோது இந்திரியங்களையும் பெறும் குலம் , தேகத்தில் நீண்ட மயிருள் 
மயிரையும் , இரகஸ்ய ஸ்தானங்களையும் ளவன் குலம் , வேதமோதாதவன் குலம், 
தொடக்கூடாது . தனது அக்னிக் கிரகத் மூலரோகம் , க்ஷயரோகம் , பெருவியாதி , 


கிருச்ன் 


444 


கிருதவீரியன் 


வெண்குஷ்டம் , குஷ்டம் , அக்னிபுஷ்டி கிருதகௌசகம் விதர்ப்ப தேசத்திலுள்ள 
இன்மையுள்ள குலங்களை நீக்கவேண்டி ஒரு பட்டணம் . 
யது . செம்பட்ட மயிருள்ளவள் , அதிக In Berar , once the Capital of 
உயரம் உள்ளவள் , தீராப் பிணியுள்ளவள் , 

Vidarbhe .. 
மயிரில்லாதவள் , உடம்பெல்லாம் மயிருள் கிருதசமகன் - ஒரு இருடி . இருக்வேதத் 
ளவள் , குரூரமாகப் பேசுகிறவள் , செங் கின் இரண்டாவது காண்டத்தின் கீதங் 
கண்ணி , நக்ஷத்திரம் , நதி, ஈனசாதி , மலை , களுக் கதிகாரி . 
பு , பாம்பு , வேலைக்காரி , பயங்கர கிருதசன் மதன் சுநகன் தந்தை , சுகோத் 
மான பெயருள்ளவர்களை மணத்தலாகாது . ரன் புத்ரன் , க்ஷத்ரவிருத்தன் போன் . 
அழகுள்ளவளாயும் , நல்ல பேருள்ளவளா கிருததன்வா- கிருஷ்ணனால் வெல்லப்பட்ட 
யும் , அன்னம் , யானை யிவற்றை யொத்த அரசன் , 
நடை , மெல்லிய சரீரம், மயிர் , பல் , சிறு கிருதத்துதி சித்திரகேதுவின் தேவி , அங்க 
குரல் உள்ளவர்களை மணக்கவேண்டும் . நாட்டரசன் பெண் . 
மணந்து பிரமயஞ்யம் முதலிய ஐந்து யஞ் கிருதத்துவசன் - 1. ( சூ . ) தர்மத்துவசனுக் 
யங்களை ( யந்திரம் , முறம் , அம்மி , துடைப் குக் குமரன் . 
பம் , உரல் , உலக்கை , தண்ணீர்க்குடம் 2. கேசித்துவசனுக்குத் தந்தை . 
முதலியவற்றை யுபயோகித்துக் கொள்வ கிருதபவன் - இன்பங் காரணமாக, வேண் 
தால் உண்டான பாவங்களை நீக்குயக்ஞம் ) டிய பொருள் தன்னிடம் இலாது அகத்தி 
செய்து தென்புலத்தார் , தெய்வம் , விரு யர்க்குத் தெரிவித்துக் குறை வேண்டிய 
ந்து , ஒக்கல் , தாய் , தந்தை , தான் என்ப 

அரசன் , 
வர்களைக் காத்துத் , தன்னை நீங்கிய மற்ற கிருதமாதனம் - ஒரு வித்யாதர நகரம் . 
மூன்று ஆச்ரமத்தாரையும் ஆதரித்து , கிருதமாலா 1. ஒரு நதி , இதில் மச்சாவ 
மிகுந்த அன்ன முதலிய பக்ஷணங்களைத் தாரமூர்த்தி யுற்பவித்தனர் . 
தான் தன் மனைவி மக்களுடன் உண்டு 2. மலயமலையிலுள்ள ஒரு நதி . 

செய்தக்க செய்துசுகித்திருப்பவனாம் ( மது ) கிருதயுகத் தெய்வம் கையிற் செபமாலை 
இருசன் ஒரு இருடி, சிருங்கி , தன் தந்தை கொண்டு , ஞான மயமான உருவத்துடன் 
யின் கழுத்தில் செத்த பாம்பைச் சுற்றிய பக்தி வைராக்யமென்னும் கவசம்பூண்டு 
வன் யாரென்று தேடிய போது இக்குற் ஈச்வரத் தியானத்துடன் இருக்கும் . 
றஞ் செய்தவன் பரீக்ஷித்தென்று தெரி கிருதயுகம் - சதுர்யுகத்தொன்று . இதற்கு 
வித்தவன் . 

வருஷம் பதினேழுலக்ஷத்து இருபத் 
கிருச்சாதன் - 1. சுகோத்ரன் குமான் . தெண்ணாயிரம் . யுகத்தைக் காண்க . இது 
( சுருகன் ). 

முதல் யுகம் . 
2. முகுந்தையைக் காண்க . 

கீருதபாதன் 

மகாதிருதி புத்ரன் . 
கிருச்சிரம் - இத்தனை காலம் வரையி லின்ன கிருதர் - பிரமன் குமரர் , தேவி கிரியை . 
வுணவை யிவ்வளவு இந்த முறையாலே கிருதவன்மன் - 1. அச்வபதி அம்சம், பாரத 
கொண்டு அவ்வளவிலே பிராணனைத் முதனாள் யுத்தத்தில் கேகயனுடன் போர் 
தரிக்கச்செய்து பசியைப் பொறுத்தல் . புரிந்தவன் . சாத்தகியுடனும் போர்செய் 
இதில் சாந்தாபனம் , சாந்திவியனம் , பிர திறந்தவன் . 
ஜாபத்திய பாரகம் , தப்தம் முதலிய விர 2. இருதயன் குமரன் , இவன் , சியமந் 
தங்கள் சேர்ந்தவை. 

தகமணியின் பொருட்டுச் சததன்வனிடம் 
கிருச்சிராகரம் - கவிங்கநாட்டிலள்ள ஒரு சத்ராசித்தைக் கொலை புரியத் தூண்டின 
தீர்த்தம் . 

வன். 
கிருதகர்மா - தனகன் குமரன் . 

3. தேவமீடனுக்குத் தம்பி , இவன் 
கிருதகன் - வசுதேவருக்குப் பத்திரையிட பாசறை யுத்தத்தில் இளம்பஞ்ச பாண்ட 
முதித்த குமரன் , 

வர்களைக் கொன்ற அச்வத்தாமனுக்கு 
கிருதகிருத்யன் 

விரக்தனாயிருந்த திரிகர்த் உதவி புரிந்தவன் . 
தன் குமான் . 

கீருதவீரியன் - தனகன் குமான் , தேவி 
கிருதகோடி - அளவை நூல் செய்த முனி சுகந்தை . இவன் , இதற்கு முன்பிறப்பில் 
வன் . (மணிமேகலை ) 

சாம்பன் எனும் அரசனாய் வறுமையால் 


கிருதவுஜ்ஸ் 


445 


கிருத்திகை 


ரன் குந்தி . 


இவன் 


மாபாதகஞ்செய்து மறுபிறப்பில் இப்பெ 4. சுகோத்ரன் குமரன் , இவன் கும 
யர்கொண்ட அரசனாய்ப் புத்திரப்பேறி ரன் உபரிசரவசு . 
லாது தவத்தால் கைகாலில்லாமல் கார்த்த 5. புரு குமரன் , இவன்குமரன் உசீகன் . 
வீரியனைப் பெற்றனன் . இவன் அநேக 6. சவகன் குமரன் . 
யாகஞ் செய்தவன் . இவன் புத்திரர் பிருகு 7. விபு குமரன். 
முனிவர் குமார்களைக் கொன்றனர் . 

8. பகுளாசவன் குமரன் . 
கிருதவுஜஸ் - கிருதவீரியன் தம்பி . 

9. யமன் தேவி . தூமோர்ணை மார்க் 
கிருதவேந்தன் - பாரதவீரருள் ஒருவன் , கண்டர் தேவி . குருத்தி குபேரன் தேவி .. 
கிருதன் -1 . இரண்யநாபனுக்கு மாணாக்கன் , கௌரி வருணன் தேவி . சுவர்ச்சலை 

2. தருமன் குமரன், இவன் குமரன் சூரியன் தேவி . 
துர்மதன் . 

கிருதிமந்தன் யவீநரன் குமரன் . 
3. விதர்ப்பன் குமரன் , இவனது கும் கிருதிவந்தன் வசுதேவருக்குத் தேவகியி 

டத் துதித்த குமரன் . 
4. வசுதேவருக்கு ரோகணியிடம் பிற கிருது - 1. உன்முகனுக்குப் பிரீதகேசியி 
ந்த குமரன் , 

டம் உதித்த குமரன் . 
5. கம்பீரன் குமரன் . 

2 தக்ஷன் மருமகன் , இவனுக்குச் சந் 
6. சயன் குமரன் , இவன் குமரன் அரி நதியிடம் வாலகில்லியா பிறந்தனர் . 
யஸ்வன் . 

3. ஓர் வேதியன் , இவன் ஒழுக்கம் 
7. பதினான்காம் நாள் பாரதப்போரில் 

குன்றி ஒருவன் சிவபூசைக்கு எடுத்துச் 
சாத்தகியிடம் போர் புரிந்தவன் . 

செல்லும் புட்பத்தைப் பறித்தணிசையில் 
கிருதக்ஷணன் - விதேகராசனுக்கு 

அது பூமியில் விழச் சிவார்ப்பணமென்று 
பெயர் . 

எண்ணி நற்கதியடைந்தவன் . 
கிருதாக்னி தனகன் குமான் , கிருதவீரி கிருதுமான் - எமிநான் குமரன் 
உன் தம்பி . 

குமரன் சத்திய திருதி 
ருதாசி - 1. குசநாபன் தேவி . 
2. ( சங் . ) சௌத்திராசுவன் பாரி , கிரு 

கிருதோசா - தனகன் குமரன் . 
தேயு முதலிய ( க0 ) பிள்ளைகளைப் பெற்ற கிருதௌசஸ் - கிருதவீர்யன் தம்பி . 
வள் . இவள் ஒரு அப்சரசு. 

கிருத்தி - 1. அணுகன் பாரி , சுசன் குமரி . 
3. ஒரு தெய்வ கணிகை, இவள் வாச 2. குசிகனுக்குப் பீவரியிடம் பிறந் 
இருடியின் தவச்சாலைக்கு இந்திரனால் தவள் . 
ஏவப்பட்டுச் சென்று அவரை மயக்க எண் கிருத்திகை - 1. சப்த இருடிகளில் வசிட்ட 
ணுகையில் மகருஷி சினந்து நீசவுருக் ரொழிந்த மற்ற அறுவரின் தேவிமார் . 
கொளச் சபிக்கப்பட்டவள் . 

அக்னி யொருகால் சத்த இருடிகளின் 
கிருதாசீவன் - பர்ஹிணாச்வன் முதற்புத்தி தேவியரை மோகித்தனன் , இதை யறி 
ரன் , ரூபாச்வன் , கிருசாச்வன் என்றும் ந்த அக்னியின் தேவியாகிய சுவாகை 
இவனுக்குப் பெயர் உண்டு . குமரன் யுவ ஒருவேளை அவர்களால் தன்னாயகனுக்குச் 
னாச்வன . 

சாபம் நேரிடக் கூடுமெனப் பயந்து அருங் 
கிருதாந்தன் - ஒரு அசுரன் . இவன் , காளன் ததி நீங்கிய அறுவரைப்போ லுருக்கொ 

ன்பவனுடன் கூடி ஆளியுருக்கொண்டு ண்டு அக்னியைக் கூடினள் . இதை யறி 
பாலகணபதிக்கு முன்வர இவர்களைத் ந்த ஆறு இருடிகளும் , தம் தேவிமார் குற் 
துதிக்கையைப் பிடித்து இழுத்து விநாய றப்பட்டனர் என்று தமது தேவியரை 
கர் கொன்றனர் . 

வினாவினர் . இருடி பத்தினிகள் உண்மை 
கிருதி - 1. பிரமன் உடலில் உதித்த ஒரு கூறவும் இருடிகள் தேறாராயினர் . இதனா 
இருடி . 

லறுவரும் தனிக்கூட்டமாக நக்ஷத்ரபத 
2. ( சூ . ) திருதியின் குமரன் , இவன் மடைந்தனர் . இவர்களறு வரும் குமாரக் 
சிதேந்திரியன் . 

கடவுளுக்கு முலைப்பாலூட்டி விரதபல 
3. சந்நதி மான் குமரன் , இரண்யநாப மடைந்தனர் . 
னிடத்தில் யோகங்கற்றவன் . இவன் கும 2 , அக்னி யென்னும் வசுவின் தேவி , 
ரன் உக்ராயு தன் . 

குமான் ஸ்கந்தன் , விசாகன் . 


கிருத்திரகூடம் 


46 


கிருஷ்ணசாமா 


கிருத்திக்கூடம் மகததேசத்தின் இராஜ னத்துடன் பெட்டைக் குதிரையிடம் 
தாரியாகிய இராஜகிருக நகரத்தின் அரு வைத்தனர் . அக்குதிரையின் வயிற்றைப் 
கேயுள்ள மலை , கௌதமபுத்தர் இதன்மீ பிளந்து கொண்டு குதிரை முகத்துடன் 
திருந்து தருமோபசேதஞ் செய்த மலை அசுவத்தாமா பிறந்தான் . சிரத்துவான் 
இது பாதபங்கயமலை யெனப் பெயர் குமரியென்ப . தாய் சத்ய திருதி . 
பெறும் . 

கீருபிஷ்டன் பிரியவிரதனுக்குப் பெரி 
இருத்திரமவிஷம் - நாபி முதலிய விஷப் ஹஷ்மதியிட முதித்த குமரன் . 
பூண்டுகளையாவது , பாம்பு முதலிய செந் கிருமி உசீநான் நான்காம் புத்ரன் . 
துக்களின் விஷங்களையாவது மற்றொரு கிருமிகண்ட சோழன் - ஒரு சோழன், இவன் 
வஸ்துவில் கலந்து கொடுப்பது . 

விஷ்ணுவிற்குப் பரத்வவ் கூறிய கூரத் 
இருத்ராசன் - சோணாட்டுப் புள்ளம்பூதங் தாழ்வார் கண்ணைப் பிடுங்கினவன் என்பர் 
குடியில் தவமியற்றி விஷ்ணு மூர்த்தியின் சைவர் . இந்தச் சோழனைப் பார்க்கக்கூடா 
அருள் பெற்றவன் . 

தென்று கூரத்தாழ்வாரே யிவன் மீது கண் 
கிரு தியாகான் - ஒரு அசுரன் , விநாயக ணைப்பிடுங்கி எறிய இவனுக்குக் கிருமி 
மூர்த்தியின் பாலப்பருவத்தில் கழுகுருக் ரோகம் உண்டாயிற்று ; அதனால் கிருமி 
கொண்டு அவரைத் தூக்கிச்சென்று அவ கண்டசோழன் என்று வைணவர்கூறுவர் . 
ரால் கழுத்திறுக்குண் டிறந்தவன் . கிருமிரோகம் தேகத்தின் மேல் அழுக்கு 
கிருத்திவாசன் - காசியிலெழுந்தருளிய சிவ கள் சேர்ந்த இடம், தேகத்திற்குள் சிலே 
மூர்த்தி , கயாசுரன் முதலியோர் தோலைப் ஷ்மஸ் தானம் , ரத்தஸ்தானம் , மலஸ்தா 
போர்த்ததனால் பெற்ற பெயர் . 

னம் இவ்விடங்களில் உ 0 - வித பூச்சிகள் 
கிருத்ஸமதர் - 1. இவர் இந்திரன் செய்த உண்டாம் . இவற்றில் சரீரத்தின் மேல் 
சத்ரயாகத்தில் சந்திரமென்னும் சாமத்தை தலைப்பேன் , சீலைப்பேன் , மலத்தில் சில 
தவறாக வுச்சரித்ததால் யாகத்தில் இருந்த கிருமிகள் உண்டாம் .. இவற்றால் குஷ் 
சாக்ஷசமனுவின் புத்திரரான வசிஷ்ட டம் பிறக்கும் , சேஷ்மத்தால் ஆமாசயத்தி 
ரென்பவர் இவரைச் சலமில்லாக் காட் லுண்டாம் . ( எ ) கிருமிகள் பெரும்பூநாகக் 
டில் பதினொராயிரத் தெண்ணூறு வரு கிருமி , நீர்ப்பாம்புக் கிருமி , நெல்முளைக் 
ஷம் மிருகமாக இருக்கவெனச் சபிக்கப் கிருமி , சந்தளேக் கிருமி , அணுக் கிருமி , 
பட்டுச் சிவபூசையால் சிவபஞ்சாக்ஷாஞ் வெண்கிருமி , செங்கிருமி . உதிரங்கூடிய 
சபித்துச் சிவபெருமானால் மிருகமுகமு நரம்புஸ்தானத்தில் ( சு ) கிருமிகள் அவை 
டைய கணநாதனாய் லம்போதரர் கணத் அணுக்கிருமி , வட்டக்கிருமி , மிகுசூக்ஷ்மக் 
தை யடைந்து சாபநீங்கப் பெற்றவர் . கிருமி , காலில்லாக்கிருமி , செங்கிருமி , 
( பா - அநுசா- ம . ) (சிவபுராணம் . ) 

தோன்றாக்கிருமி என்பன . மலத்தில் 
கீருபன் - 1, இவன் கௌதமர் வம்சத்தில் , உண்டாம் கிருமிகள் ( 3 ) ககேருகம் , மகே 
ஏகாதசருத்ரர் அம்சத்தில் பிறந்தவன். ரூகம் , சவுரசம் , சலூனம் , லேலிகம் என் 
சதாநந்தருக்கும் அரம்பைக்கும் பிறந்த பன . இவ்விசோகம் முருக்கம்விதை கற் 
வன் என்றும் , சாத்துவந்த மகருஷி புத் கம் , பாகற்குடிநீர் , வாய்விளங்கக் குடிநீர் , 
சன் என்றும் , சிரத்துவான் குமரன் என் வேப்பம் நெய் முதலியவற்றால் வசமாம் . 
றுங் கூறுவர் . இவன் தங்கை கிருபி . கிருமிலாபுரம் கிருமியால் நிருமிக்கப் 
இவர்களிருவரையும் வேட்டைக்கு வந்த பட்ட பட்டணம் , 
சந்தனமகாராசன் எடுத்து வளர்த்தனன் . கிருஷ்ணசயந்தி - ஆவணி மாதத்தில் கிரு 
தாய் சத்யத்திருதி . மருத்கணாம்சம் என்ப . ஷ்ணபக்ஷ ரோகணி நக்ஷத்ரம் கூடிய சுப 
2. பாணாணாரன் நண்பன் . 

தினத்தில் கிருஷ்ணமூர்த்தியின் 
கிருபாவதி நபாகனைக் காண்க . 

அவதாரத்தை யெண்ணிக் குழந்தைகளுக் 
இருபி சதாநந்தர் பெண் , சந்தனுவால் குரிய பலகாராதிகள் செய்து நிவேதித்து 
வளர்க்கப் பட்டவள் , கிருபன் தங்கை , விரதமிருப்பது . 
துரோணர் மனைவி , இவளது கற்பினைச் கிருஷ்ணசர்மா - சுகுணன் குமான் . வேதி 
சோதிக்கருத்ரமூர்த்தி தவசியுருக்கொண்டு யன் ஒருவன் , தன் மனைவியைவிட்டுத் 
வந்து நிருவாணபிக்ஷை கேட்டு வீரியத் தீர்த்த யாத்திரை செய்ய எண்ணி மனை 
தை வெளிப்படுத்தினர் . அதனை அன் வியை இந்த அரசனிடம் தான் வருமள 


கிருஷ்ணதுவபாயனன் 


கிருஷ்ணன் 


கன்றுரு 


வும் காக்கும்படி ஒப்புவித்துச் சென்ற 
னன் . 

அரசன் , இந்தப் பார்ப்பினிக்கும் 
அவள் குழந்தைக்கும் ஆறுமாதத்திய ஆகா 
ரம் வைத்து வீட்டை முத்திரையிட்டு 
மறைந்தனன் . யாத்திரை சென்ற வேதி 
யன் சில நாள் பொறுத்துத் திரும்பி மனை 
வியை யொப்புவிக்கக் கேட்க அரசன் 
நினைவுதோன்றி வீட்டைத் திறந்து பார்க் 
கையில் பார்ப்பினியும் குழந்தையும் இறந் 
திருக்கக் கண்டு திருவேங்கடஞ் சென்று 
திருமால் அநுகிரகத்தால் இருவரையும் 
உயிர்ப்பித்தவன் . (திருவேங்கடத்தல 
புராணம் . ) 
கிருஷ்ண துவபாயனன் வியாசன் . 
கிருஷ்ணதேவராயர் - தொண்டை மண்ட 
லத்துச் சிற்றரசர் , இவர் சபையில் விக 
டர் வேளாண்மகளிரைப்போல் நடித்த 
மையால் வேளாளர் கோபித்து இவரை 
மாய்த்தனர் . இவர்மீது ஞானப்பிரகாச 
சுவாமிகள் கலம்பகஞ்செய் தனர் . இவர்க்கு 
மந்திரி அம்பி அறம்வளர்த்தான் முதலி 
யார் . இவர் , காஞ்சிபுரத்தில் ஏகாம்பர 
நாதருக்குக் கோபுரமுதலிய திருப்பணிகள் 
செய்து வைத்தனர் . இவர் காலம் சாலி 
வாகன சகம் ( கச ) . இவரைச் சந்திர 
கிரி ராசா என்பர். A 
கீருஷ்ணமியர் - ஒரு அதவைத பிராமணர் 

தேசிகருடன் வாதிட்டுத் தோற்றவர் . 
கிருஷ்ணராயன் - இவன் விஜயநகரம் ஆண் 
டவன் , இவன் பிரபுடதேவராசாவிலிரு 

ந்து கசு வது அரசன் . 
கிருஷ்ணராஜன் - 1. இவன் இரண்டாம் 
விக்ரமாதித்தனுக்கு நேசன் .. 
நிகண்டில் புகழப்பட்டவன் . 

2. செஞ்சியை யாண்ட அரசன் , 
கிருஷ்ணர் 

சுகர் புத்தர் . 
கிருஷ்ணவேணி - ஒரு தீர்த்தம் . 
கிருஷ்ணன் -1, ஆவணிமீ கிருஷ்ணபக்ஷம் , 
அஷ்டமி திதி , உரோகணி நக்ஷத்திரத்தில் 
வசுதேவருக்குத் தேவகிவயிற்றில் திரு 
வவதரித்தவர் . இவர் தமது பஞ்சாயுதத் 
துடன் தரிசனங்காட்டி அவ்விருகுரவரின் 
முற்பிறப் புணர்த்தித் தம்மை நந்தகோபர் 
மனைவியிடம் விடக் கட்டளையிட்டு அந்த 
ஆயர்பாடியில் வளர்ந்து வந்தனர் . இவர் 
குழந்தைப் பருவத்தில் , பூதனை , சகடா 
சுரன் , திருணாவர்த்தன் முதலியவர்களைக் 
கொன்று , கர்க்கியமுனிவரால்நாமகரணஞ் 
செயப்பெற்று , கோபிகைகளின் , நவநீதம் 


உண்டு , தெருவில் மற்றக் குழந்தைகள் 
போல் மண் தின்றதைக்கண்ட தாய் பய 
முறுத்த அவளுக்கு இல்லையென்று தமது 
வாயைத் திறந்து தம்மிலடங்கிய அண் 
டங்க ளனைத்தையுங் காட்டினவர் . இவர் 
வீடுவிட்டுத் தவழ்ந்து போ தலைத் தடுக்கத் 
தாய் தாம்பினால் இடுப்பில் கட்ட அத்தாம் 
புகள் தமது இடுப்பிற்குப் பற்றாமைகாட் 
டிப் பிறகு அவள் உரலில் தாம்பினால் கட் 
டத் தவழ்ந்து மருதமரமாயிருந்த நளகூபர 
மணிக்கிரீவர்களுக்கு நற்கதி தந்து , நாவற் 
பழக்காரிக்கு அரிசியிட்டு மாணிக்கமாக்கி , 

வடைந்து வந்த வற்சாசுரனை 
விளாமரத்தில் மோதிக்கொன்று , கொக் 
குருவடைந்த பகாசுரனை வாய் பிளந்து, 
மலைப்பாம் புருக்கொண்ட அகாசுரன் 
வாயுட்புகுந்து கொன்று , பிரமன் மாயை 
யால் மறைத்த குமரர்களுக்கும் கன்றுக 
ளுக்கும் அந்தந்த வுருக்கொண்டு அந்தந்த 
வீட்டிலிருந்து , யமுனை நதியிலிருந்த 
களிக்கமடுவின் சலத்தை யுண்டிறந்த 
கோபாலரையுயிர்ப்பித்துத் தாம் , அந்தமடு 
விற் குதித்து அவனுடன் தொந்த யுத்தம் 
செய்து கர்வ பங்கப்படுத்தி ஆயர்குதை 
முடித்து , காளியனென்னும் மடுக்கரை 
யில் வந்திருந்தவர்களைச் சூழ்ந்து தகிக்க 
வந்த காட்டுத் தீயை விழுங்கிப் பின்னொரு 
முறை காட்டுத்தீக்குப் பயந்த கோபா 
லருக்கு அபயந்தந்து அவர்களைக் கண்ணை 
மூடச்செய்து தாமே அதனை விழுங்கி , 
அந்த ஆரண்யத்தை நீங்கிப் பாண்டீரம் 
என்னும் ஆலடிவந்து கோபாலரை யிந்தி 
ரனுக்கு யாகாதி கிர்த்தியங்கள் செய்யா 
திருக்கும்படி தடை செய்து , அதனால் 
கோபித்து இந்திரன் பெய்வித்த மழை 
யைக் கோவர்த்தன த்தைக் குடையாகத் 
தூக்கித் தடுத்துக் காத்து , காமதேனுவா 
லும் இந்திரனாலும் கோவிந்த பட்டாபி 
ஷேக மடைந்து , வருணப்பிரத்தியனால் 
கவரப்பட்ட நந்தகோபரை அவ்வுலகஞ் 
சென்று மீட்டுத் தந்து , தமது உலகை 
நந்தகோபருக்கும் கோபாலருக்கும் மடு 
வில் காட்டி , அம்பிகைபூசைக்குச் சென்ற 
நந்தகோபரை விழுங்கிய பாம்பைக் காலா 
லுந்தி நந்தகோபரை மீட்டவர் . பின்னும் 
கோபிகைகளைக் கவர்ந்த சங்கசூடனைக் 
கொன்று சிரோமணியைப் பலராமருக் 
குக் கொடுத்து மகிழ்ந்தவர் , இடபவுருக் 
கொண்ட அரிஷ்டனைக் கொம்பைப் பிடு 


சூடாமணி 


கிருஷ்ணன் 


448 


கிருஷ்ணன் 


ங்கியும் , குதிரையுருக்கொண்ட கேசியை 
யும் , வியோமாசுரனையும் கழுத்தை யிறு 
க்கி மாய்த்தவர் . அக்குரூாருக்கு யமுனை 
யில் திவ்ய தரிசனம் தந்து கம்சன் வீட்டு 
வண்ணானைக்கொன்று , சேணியனாலாடை 
யலங்காரம் பெற்று , சுதர்மாவென்னும் 
மாலைக்காரனிடம் பூமாலைசூடி , சந்தனங் 
கொண்டுபோம் திரிவக்ரையின்கூனை நிமி 
ர்த்தி யவளிடஞ் சந்தனமணியப்பெற்று , 
கம்சன் ஆயு தசாலையிற் சென்று அவன் 
வில்லை முரித்து , எம்சனது பட்டத்து 
யானையாகிய குவலயாபீடத்தைக் கொம் 
பை யொடித்துப் பாகனையும் யானையை 
யும் கொன்று , மல்லயுத்தத்திற்கு வந்த 
சாணூரனை வதைத்து , சுபலனையும் தோச 
லனையுங்காலால் மோதி யுயிர்போக்கியவர் . 
இந்த வெற்றிகளைப் பொறாத கம்சன் , 
கண்ணனது தந்தையர் முதலியோரைச் 
சிறைசெய்யக் கட்டளையிடக் கண்ணன் , 
திடீரென்று கம்சன் மீது பாய்ந்து அவ 
னுடன் யுத்தஞ்செய்து உயிர்போக்கி , வசு 
தேவ , தேவகிகளுக்குத் தாம் குமார் எனத் 
தெரிவித்து , உக்ரசேன மகாராஜனுக்குப் 
பட்டமளித்து இந்திரனிடமுள்ள சுதர்மை 
யென்னுஞ் சபையை யவற்குக் கொடு 

சாந்தீபனி யிடத்துக் கல்விகற்று 
அந்த ஆசிரியருக்குக் குருதக்ஷணையாகப் 
பிரயாக தீர்த்தத்துச்சென்றிருந்த குமானை 
வருணனாலறிந்து பஞ்சசனைக் கடலில் 
சென்று வதைத்து 

அவனுடவினாகிய 
பாஞ்சசன்னியத்தைக் கைக்கொண்டு யம 
புரஞ் சென்று ஆசாரியபுத்திரனை மீட்டுக் 
கொடுத்தவர். திரிவக்ரையாகிய சைரந் 
திரியின் வீடணைந்திருந்து உத்தவரை 
அத்தின புரிக்கு எவிச்சராசந்தன் சேனை 
யைப் பதினேழுமுறை சின்னஞ்செய்து , 
மேற்கடலில் விச்வகர்மனால் நிருமிக்கப் 
பட்ட பட்டணத்திற் குடிபோய்க் காலய 
வனனுக்கு ஒட்டங்காட்டி முசுகுந்தன் 
உறங்கும் குகையில் ஒளித்து முசுகுந்த 
னால் அவனைக் கொலைசெய்வித்து , சரா 
சந்தனுக்குப் பயந்தவர்போல் நடித்துக் 
கோமந்தபருவதத்தில் ஒளித்தனர் . 
சந்தன் மலையைக் கொளுத்த கண்ணன் 
ஆகாயவழியாய் வந்து அவன் சேனைகளை 
ய தமாக்கி , உருக்மணி தேவியை உருக்மி 
அவமானப்பட இரதத்தி லேற்றிக்கொண் 
இதுவாரகைக்கு வந்தனர் . அது கண்ட 
உருக்மி பொருமல் போர்க்குவர அவ 


னைப் பிடித்துத் தேர்க்காலில் கட்டி உருக் 
மணி வேண்டக் கொல்லாது விட்டவர் . 
சத்திராசித்தின் சியமந்தகமணியை யுக் 
கிரசேனனுக்குக் கேட்க அவன் கொடா 
திருந்தனன் . அம்மணி சிலநாள் பொறுத் 
துக் காணாமற் போயிற்று . கண்ணன் , 
அபவாத நிவர்த்தியின் பொருட்டுச் சாம் 
பவானிடஞ் சென்று யுத்தஞ்செய்து மணி 
யைப்பெற்று அவன் பெண் சாம்பவதி 
யை மணந்து , சததன்வாவைக் கொலை 
புரிந்து சியமந்தகமணியைக் கவர்ந்த அக் 
குரூரனைச் சபையில் வருவித்து 

மணி 
யைக் காட்டி யபவா தந்தீர்த்துக் கொண்டு , 
காளிந்தியையும் , விந்தானுவிந்தர் தங்கை 
யாகிய மித்திரவிந்தையையும் , மணந்து , 
எழு விடைகளை யேழுருக்கொண்டு கீழே 
தள்ளிச் சத்தியவதியையும் ,பத்திரையை 
யும் , மத்திரதேசாதிபதியின் குமரியாகிய 
லக்ஷமணை யையும் நாகாசுரன் பட்டணத் 
திருந்து கொணர்ந்த ( கசு , 000 ) பெண்க 
ளையும் சத்தி அல்லது நப்பின்னையையும் 
மணந்தவர் . லீலாமாத்திரமாய் இருக்கு 
மணியைச் சாதிகுலமில்லா தவனை மணந் 
தனை யென்று சொல்லி மூர்ச்சிக்கச் செய் 
தவர் . முராசுரனையும் , அவன் குமரபை 
யும் , நரகாசுரளையுங் கொன்று அவன் பத் 
துப் பெண்களை மணந்தவர் . பகதத்த 
னுக்கு அபயந் தந்து அவன் பட்டணத் 
துள் சென்று ஆங்குச் சிறையிருந்த பதி 
னாரு ஆயிரத்து அறு நூறு இராசகன் 
னிகைகளை மணந்து , ஒவ்வொருவரிடத் 
தும் தனித்தனி கலந்து களிப்புடனிருந் 
தவர் . தேவேந்திரன் மணிகூடபர்வதத் 
தையும் , வருணன் வெண்குடையையும் 
மீண்டும் பிரசாதித்து அதிதிக்குக் குண் 
டலமளித்து , பாரிசாத விருக்ஷத்தைச் சத் 
தியபாமை பொருட்டுத் துவாரகையில் 
நாட்டி , தமது தேவியர் ஒவ்வொருவருக் 
கும் பத்துக் குமார்களைத் தந்து , பிரத்தி 
யும்நனுக்கு மணமுடித்து , அநிருத்தன் 
பொருட்டு வாணாசுரனைக் 

கர்வபங்கஞ் 
செய்து , அவன் குமரியாகிய உஷையை 
யவன் கொடுக்க அநிருத்தனுக்கு மணஞ் 
செய்வித்துக் கிணற்றில் ஒணானாயிருந்த 
நிருகராசன் சாபத்தைத் தீர்த்து , வாசுதே 
வனுக்குத் துணையாய்வந்த பௌண்டர 
கனையும் , சுதக்ஷணனையும் அவன் விட்ட 
பூதத்தினையும் சக்கரத்தால் மாய்த்து , சாம் 
பனுக்கு மணமுடித்து நாரதருக்கு வியாபக 


கிருஷ்ணன 


44g 


கிருஷ்ணன் 


மறிவித்துச் சாளுவனை மாய்த்துக் குசேல 
ரென்னும் எழை வேதியருக்குப் பெருஞ் 
செல்வமளித்து , தேவகி கருவிலுதித்த 
அறுவரையும் தேவகிக்குக் காட்டி அவர்க் 
குத் திவ்யதேக மளித்து வியூக வைகு 

கண் 
டத்திலிருந்த பிராமணக் குழந்தைகளை 
யருச்சுந சகிதராய்ச் சென்று மீட்டுப் பிரா 
மணர்க் களித்துச் சராசந்தனைப் பீமனால் 
கொல்வித்து அரசர்சிறைவிடுத்துக்காண்ட 
வவனத்தை அக்கினிக்கு இரையாக்குவித்து 
தருமராஜனால் இராஜசூய முடிப்பித்துச் 
சிசுபாலனை வதைத்துப் பாண்டவர்க்குத் 
துணையாய்த் திரௌபதிக்குப் புடவை 
வளரச்செய்து மானங்காத்து , திரௌபதி 
யாடிய சூதாட்டத்தில் அவன் வெல்லும் 
படிக் கருணை புரிந்து, அருச்சுனனுக்குத் 
தேரோட்ட இசைந்து கீதை உபதேசி 
த்து , துரியோதனனிடம் து து சென்று 
விதுரன்மனையில் விருந்துண்டு துரியோ 
தனன் செய்வித்தவஞ்சச் சிங்கா தனத்தின் 
மீதிருந்து அச்சிங்காசனத்தின் கீழிருந்த 
அரக்கர் முதலியவர்களை விச்வரூபங்கொ 
ண்டு கொலை புரிந்து , குந்தியைக் கன்ன 
னிடம் ஏவி நாகாத்திரம் ஒருமுறைக்கு 
மேலெய்யாமல் கேட்பித்து , இந்திரனை 
யவனிடமேவிக் கவசகுண்டலங் கேட்பித் 
து, பாரதப்போரில் தமது சக்கரத்தால் 
சூரியனைமறைத்துப் பகதத்தன் அருச்சு 
னன் மீதுவிட்ட வேலைத் தாங்கி , தருமன் 
அசுவத்தாமா அதாகுஞ்சர மென்கையில் 
சங்கம்பூரித்து, மற்றும் பல உதவிகளைப் 
பாண்டவர்க்குப் புரிந்து , உத்தரைகர்ப்பத் 
திருந்த பரிச்சித்தினைக்காத்து , உதங்க 
ருக்கு விச்வரூபதரிசனங் காட்டி , வேதங் 
களுக்குப் பரத்வநிர்ணயங்கூறி யைய மறு 
த்தவர் . ஒருநாள் சாம்பவதி எனக்குப் புத் 
திரப்பேறின்றி யிருத்தல் கூடாதெனயா 
சிக்கக் கண்ணன் உபமன்யு முனிவரைய 
டைந்து சிவ தீக்ஷைபெற்றுச் சிவ தரிசனஞ் 
செய்து புத்திரப்பேறு அடைந்தவர் . 
சிவேதன் , வெகுலாசுவன் இவர்களிடம் 
இரண்டு உருவமாய் ஒரேகாலத்து விருந் 
துண்டவர் . 

பின்னும் இவரது சரிதம் 
பாரதசம்பந்தப்பட்டவை பலவுள . அவற் 
றை விரிவஞ்சிவிடுத்தோம் , பார தமுதலிய 
கதைகளிற் கண்டு கொள்க . இவாது தேர் 
ப்பாகன் . தாருகன். இவரது தேர்க்குதி 
ரைகள் , சைனியம் , சுக்கிரீவம் , மேகபுஷ் 
பம் , வலாகம் . இவர்க்குத்தேவியர் பதினா 

57 


விரத்து நூற்றெண்மர் . இவர் குமார்கள் 
பிரத்தியும் நர் , அநிருத்தர் , தீபதிமான் , 
பானுதேவர் , சாம்பர் , மித்திரர், விருகத் 
பாது, பாநுவிந்தர் , உருகர் , அருணர், புஷ் 
கார் , தேவபாகு , சுரு ததேவர் , சுநந்தனர் , 
சித்திபாகி , வரூதகர், மது , விரிக்குரோத 
னர் ; இவர்க்குத் திரிவக்ரையிடம் யுபசு 
லோகர் பிறந்தனர் . இவர் புத்திரப்பேறு 
வேண்டி ருக்மணியுடன் தவஞ்செய்கை 
யில் இவர் வாயினின்று தவாக்கிதோன்றி 
அசுரன் ஒருவனைக்கொன்றது . இவர் கம் 
சனைக் கொல்லுமுன் வேட்டைக்குவந்த 
அவனுடன் நண்பாய் அவன் இவரைக் கிரு 
ஷ்ணன் என்பவன் யார் என்று கேட்ட 
கேள்விகளுக்குத் தன்னைப் பிறன்போல் 
கூறி அவனை வஞ்சித்து அவனுடன் இரவு 
முழுதும் ஒரேயிடத்தி லிருந்தவர் . இவ் 
வகை சிலநாளிருந்து பிராமண சாபத்தால் 
நேரிட்ட யுத்தத்தில் யாதவர் மடியத் தாம் 
தனித்து அருச்சுனனுக்கு ஆள் விடுத்து 
ஒரு ஆலடியில் யோகநித்திரை புரிந்தனர் . 
பூர்வம் துருவாசர் சாபப்படி சான் என் 
கிற வேடன் பணியொன்றை எய்த அம்பு 
திருவடியில் பட அவ்வழி தேவர் எதிர் 
கொள்ளப் பரமபதமடைந்தவர் . உபமன்யு 
முனிவரால் சிவபூசை யெழுந்தருளச் 
செய்து கொண்டு வடுககிரியில் ஏழுமாதம் 
தீக்ஷைவகித்துச் சிவபூசை செய்கையில் 
சிவபெருமான் எழுந்தருளிப் பல வாங்க 
ளளித்து வில்வேச்வாரென ஆண்டெழுந் 
தருளியிருக்கின்றனர் . இவர் சிவமூர்த்தி 
யிடம் பலவரம் பெற்றனர் . (சிவமகா 
புராணம் .) இவர் கோலோகத்தில் 
ராதையுடன் கூடியிருக்கையில் விரஜை , 
கங்கை கிருஷ்ணனைக் கண்டு மோகிக்க 
ராதை கோபித்தது கண்டு கங்கை மறைந் 
தனள் . அதனால் உலகமெங்கும் நீரிலாது 
மறையப் பிரமன் முதலியோர் கண்ணனை 
வேண்ட கிருஷ்ணன் கங்கை வெளிப்ப 
டின் இராதை யவளை வாயிலிட்டு உமியக் 
காத்திருக்கின்றாளாதலால் இராதைக்குச் 
சமாதானங் கூறுங்களென்னப் பிரமன் 
முதலியோர் இராதையைத் துதித்தனர். 
பின் கிருஷ்ணனது கட்டைவிரலிலிருந்து 
கங்கை வெளி வந்தனள் , அக் கங்கையி 
லிருந்து பிரமன் தன் கமண்டலத்துச் 
சிறிது வைத்துக் கொண்டனன் , இவா 
சோபை எனும் கோபியுடன் ரமிக்கையில் 
இராடை கோபிக்க அவள் சந்திரமண்டல 


கிருஷணஸாரம் 


450 


கிழார் 


மடைந்து காந்தியாய் மறைந்தாள் . கிரேணு - இவள் ஒரு சிவபக்தியுடையாள் , 
பிரமையுடன் இருக்கையிலும் அவ்வாறு புத்திரபேறு வேண்டித் தவஞ்செய்து கவ் 
கோபிக்க அவள் தேஜோரூபமாய் சூரிய கையைக் குழந்தையாக எடுத்தனள் , அக் 
னிட மறைந்தாள் . சாந்தி யெனும் கோ கங்கை , வயிரமலையரசன் வளர்க்க வளர் 
பிகையுட னிருக்கையில் கோபிக்க அவள் ந்து சிவமூர்த்தியை மணந்தனள் . 
கிருஷ்ணனிடமே மறைந்தாள் . க்ஷமை கிசோதன் 

க்ஷமை கிசோதன் - சித்திரா தன் கஞ்சுகி . 
யைக் கோபிக்க அவள் பூமியில் மறைந்து கிரௌஞ்சம் - 1. ஒரு பட்டணம் , ய மபுரி 
பொறுமை யடைந்தாள் . ( தேவி - பா . ) யின் வழியிலுள்ளது. இவ்விடம் உடல் நீல் 
இவர் புத்திரனை வேண்டித் தவஞ்செய்ய கிய ஆத்மா சேர ஆறுமாதஞ் செல்லும் , 
இவர் முகத்தில் ஒரு ஜ்வாலை தோன் இந்த இடத்திலிருந்து ஆறாமாசிக பிண்டத் 
றிற்று . அச்சுவாலையால் புல் பூண்டு மலை தை ஆத்மாபுசித்து யமபுரிக்குச் செல்வன் . 
முதலிய கரிந்தன . மீண்டும் குளிர்ந்து 

2. கிரவுஞ்சனைக் காண்க , 
நோக்க அவை தளிர்த்தன முதலிற்றோன் கிரௌஞ்சன் – ஒரு காந்தருவன், சௌபரி 
றிய தீ பிரமனிடஞ் செல்லப் பிரமன் அத் முனிவரின் தேவியாகிய மனோமயை 
தீயினைக் குழந்தை உருவாக மீண்டும் தனித்திருக்கையில் அவளைக் கைப்பிடித் 
கண்ணனிடம் அனுப்பினன் , 

இந்தத் 

தனன் . கண்ட முனிவர் இவனைப் பெருச் 
தபாக்னி சம்பராசுரனைக் கொல்லக் கிருஷ் சாளியாகச் சபித்தனர் . காந்தருவன் 
ணனிடம் உண்டான அனங்கனெனும் வேண்ட மீண்டும் கணபதிக்கு 

கணபதிக்கு வாகன 
மன்மதன் . ( பார - அது . ) 

மாக அருள்புரிந்தனர் . 
2. அவிர்த்தானனுக்கு அவிர்த்தானி கீர்த்திகை - கிருத்திகையைக் காண்க . 
யிடமுதித்த குமரன் . 

கிலன் அந்தகாசுரனுக்கு ஒரு பெயர் , 
3. பெலிபகனுக்குத் தம்பி , இவன் கும இவன் சிங்கவுருக்கொண்டவன் . 
என் ஸ்ரீ சாதகர்னன், 

கிலாதன் - இரண்யகசிபின் குமான் , தேவி 
4. திருவேங்கடத்தில் கிருஷ்ண தீர்த் தெமனி , குமார் வாதாபி , இல்வலன் . பி க 
தத்தில் முழுகி இஷ்டசித்தி பெற்றவன் . லாதனுக்குத் தம்பி . இவனுக்கு அநுக்கி 

5. குசிகனுக்குப் பீவரியிடம் உதித்த லாதன் எனவும் பெயர் . 
வன் , பித்ருக்களைக் காண்க . 

கிலிஞ்சன் - விராதனைக் காண்க 
6. வேதவியாசமுனிவன். 

கீழங்குவகைகள் இவை மாஞ்செடி , 
7. அர்ச்சுனன் . 

கொடிகளில் வேரிலுண்டாகும் சதைபற் 
கிருஷ்ணஸாசம் -- கறுப்புப் புள்ளிகளையும் றுள்ள மூலங்கள் . காராக்கருணை , கரி 
லிற் கொண்ட மான் , இது உலவுமி கருணை , சேமைக்கிழங்கு , காட்டுகாணை , 
டம் புண்ணிய பூமியென்று ஸ்மிருதி சேனைக்கரணை , பனங்கிழங்கு , நிலப்பனங் 
கூறும் . ( ஆரீதஸ்மிருதி .) 

கிழங்கு , மரவள்ளிக்கிழங்கு , மெருகன் 
கிருஷ்ணா - 1. ஒரு மாயாதேவி . 

கிழங்கு , பேதிக்கிழங்கு , அமுக்கிராக்கிழ 
2 , திரௌபதிக்கு ஒரு பெயர். 

ங்கு , பூமிசர்க்கரைக்கிழங்கு , சர்க்கரைவள் 
கீருஷ்ணாங்கனை நைருதன் ராஜதானி . ளிக்கிழங்கு , பெருவள்ளிக்கிழங்கு , வெற் 
கிருஷ்ணாகான் - ஒரு அசுரன் , இவன் பக்ஷி றிலைவள்ளிக்கிழங்கு , முள்ளங்கிக்கிழங்கு , 
யுருக்கொண்டு விநாயகமூர்த்திக்கு முன் இஞ்சிக்கிழங்கு , பிரப்பங்கிழங்கு , கோவை 
வஞ்சனை செய்து அவராலி றந்தவன் . க்கிழங்கு , சீந்திற்கிழங்கு , கருடன் கிழங்கு , 
கிருஷ்ணானந்தன் - வேடல் அப்பையிடம் கூகைக்கிழங்கு , புளிநாளைக்கிழங்கு , மா 
கல்விகற்று மணவாளமா முனிகளுடன் வள்ளிக்கிழங்கு , தாமரைக்கிழங்கு , அல்லி 
வாதிடவந்து வேடலப்பை அநுமதியால் க்கிழங்கு , கொட்டி , சிட்டி , பெருவள்ளி, 
வாதிடாமல் திரும்பின பகதண்ட சங்கி சிறுவள்ளி முதலிய . 

கிழமை பிறந்த நாள் - ( ஞாயிறு ) பாணியும் , 

( திங் ) சித்திரையும் , ( செவ் ) உத்திராடமும் , 
-1 . ஒரு நதி , 

( புத ) அவிட்டமும் , ( வியா ) கேட்டையும் , 
2. திரௌபதி , 

( வெள் ) பூராடமும் , ( சரி ) ரேவதியும் 
இருஹன் மனிதர் காதிலிருந்து கலகம் வருவன . 
விளைக்குந்தேவதை. 

கிழார் வேளாளர்க்குப் பட்டப்பெயர் , 


யாசி . 
கிருஷ்ணி 
கிருஷ்ணை 


கிழார்க்கீரனெயிற்றியார் 


151 


கிளிஞ்சல் 


னும் , 


கிழார்க்கீரனெயிற்றியார் - கடைச்சங்க மரு க்கு அலகு வெண்மை . இதன் சிறகுகள் 
விய புலவர் . 

வெளிறிய ஊதாநிறம் . இவ்வினப்பறவை 
கிழியறுத்தல் - மதுரையில் கிழியிற் பொ களுக்கு நாக்குத் தடித்திருத்தலால் இவை 
திந்த பொருளின் தொங்கலை கல்விவன் நன்றாய்ப் பேசுகின்றன . 
மையா லறுத்தல் . இத் திருவிழா ஆவ 3. பஞ்சவர்ணக்கிளி தென்அமெ 
ணித் திருவிழாவில் நாலாம் திருநாளில் ரிகா காட்டிலிருக்கிறது . இதன் உடல் 
நடைபெறும் ; இதற்கு மேலை மாசி வீதியி வெள்ளை , நீலம், செகப்பு , மஞ்சள் , 
லுள்ள நக்கீரர்கோயில் அல்லது சங்கத் பசுமை கலந்தது . இப் பறவையின் வால் 
தார் கோயிலிலிருந்து இரண்டு விக்கிர 

நீளம் . 
கங்கள் எழுந்தருளுவதுண்டு. அவற்றைக் 4. நீலக்கிளி - தென் அமெரிகாவின் 
கபில் , பரணர் வடிவங்களென்று சொல்லு தென்பாகத்தில் உள்ளது . இதன் முதுகு 
கின்றனர் . (திருவிளை . ) 

பக்கம் நீலம் வயிறு மஞ்சள், கண்ணைச்சுற்றி 
கிளட்டன் - ( Glutton ) ஒருவித கிரீப்பிள் லும் கருங்கோடுகளமைந்த வெண்ணிறம் , 
ளையினம் வட அமெரிகா , ஐரோபா இந்திய உச்சி சுத்தகறுப்பு . இவ்வினத்தில் நீலபஞ் 
கீரிகளைப்போன்றது . தான் பிடிக்கும் பிரா சவர்ணக் கிளியென ஒன்றுண்டு. அதன் 
ணிகளை விழுங்கும் தன்மையது . 

எலிக உடல் நீலநிறம் மிகுதியாயும் , உச்சந்தலை 
ளின் வளைகளைக் கல்லிப்பிடித்துத் தின் சிவப்பாயும் , மூக்குக்கறுப்பாயும்பிடரியும் , 

வாலும் பசுமையாயும் , கண்டம் நல்லகறுப் 
கிளி - இது சிவவீர்யத்தைத் தாங்காது ஒளி பாயும் முதுகு நீலமாயும் , வயிறு மஞ்சளா 
த்த அக்கினியைத் தேவர்களுக்கு வன்னி யும் இருக்கும் . இவ்வினத்தில் மற்றொரு 
மரத்தில் அக்கினியினிருப்பைத் தெரிவித்து வகைக்கு மூக்கு மிகவும் வளைந்திருக் 
அக்னியால் புரண்ட நாக்குறச்சாபம் கிறது . இவ்வினத்தில் ஆண்டீஸ் மலைத் 
பெற்றுத் தேவர்களால் மீண்டும் பேச தொடரில் ஒருவகையான கிளிக்குவாலில் 
அநுக்ரகம் பெற்றது . 

அதிகமான இறகுகள் உண்டு , அவ்விறகு 
கீளிகள் இவ் வினத்தில் பலவகைகள் களில் வெண்மையும் கறுப்பும் கலந்த கீற் 

இவை சாகபக்ஷணிகள் . இவ் றுக்கள் உண்டு . முதுகு செந்நிறம் , வயிறு 
வினத்தில் , பச்சைக்கிளி, வெள்ளைக்கிளி, மஞ்சள் இதனை செம்பஞ்சவர்ணக்கிளி 
கருங்கிளி , நீலக்கிளி, பஞ்சவர்ணக்கிளி யென்பர் . இதில் மற்றொரு இனம் குறு 
கள் உண்டு , இக்கிளிகளுக்கு அலகுகள் கிய வாலுள்ள தாய்ப் பருத்தவுடல் கொ 
மற்றப் பறவைகளுக் கிருப்பனபோ லில் ண்டு நற்பசுமை நிறமாய் உயர்ந்த 
லாமல் உறுதியான கொட்டைகளையும் களில் கூடுகட்டி வாழ்கின்றன .. மற் 
பிளக்கத்தக்கனவாய் முனை வளைந்து இருக் செருவகை ஐரோபா முதல் ஆசியாவின் 
கின்றன . 

சில பாகம்வரை யிருக்கிறது . இக்கிளியின் 
1. பச்சைக்கிளி - இவ்வினத்தில் பல முதுகு இந்திரநீலம் , வயிறு கறுப்புள்ள 
வகை அலகுள்ளவை யுண்டு . இது , இந் மஞ்சள், இக்கிளியின் மூக்கு மற்றக் கிளி 
திய நாட்டில் உள்ளது . இதனிறம் பச்சை களின் மூக்குப்போலில்லாமல் மேலலகும் 
இவ்வினத்தில் ஆண்பறவைக்கு கழுத்தில் கீழலகும் குறுக்கே மாறி யிருக்கின்றன . 
செந்நிறமான வளைந்த கோடுண்டு , இதன் அதனால் இதனைக் குறுக்கு மூக்குக்கிளி 

யென்பர் . 
மூக்குக் கொவ்வைக் கனிபோன்ற செந் 

இதன் அலகு செந்நிறம் . 
நிறம் கொண்டது . இதன் நாக்கு வட்ட இது , சாகபக்ஷணி . 
மாயிருத்தலால் மனிதர் கற்பிக்கும் சொற் கிளிஞ்சல் - இது முதுகெலும்பில்லாப் பிரா 
களை யினிதாய்ப்பேசும் . இவ்வினத்தில் ணிவகையைச் சேர்ந்தது . இப்பிராணி 
பெருங் காக்கை அளவுள்ள கிளிகளுண்டு . இலையொத்து , அகன்ற இரண்டு மேலோ 

2. வெள்ளைக்கிளி - இது சீனா , ஆஸ் ட்டால் தன்னைக் காத்துக்கொள்ளும் . 
திரேலியா முதலிய நாடுகளிலிருக்கின் இது , நகருகையில் 

பக்கமாய் 
றது . இதனைக் காக்கத்துவான் என்பர் . மெல்ல நகருகிறது . இது குளங்குட்டை , 
இவ் வினத்தில் கொண்டையுள்ளனவும் கழி , கடல் முதலியவற்றில் வசிக்கிறது . 
இல்லனவும் உண்டு . இதன் மூக்குக் இதன் ஓட்டைச் சுட்டுச் சண்ண பாக்கு 
கருமை , இவ்வினத்தில் மற்றொரு வகை 

நின்றனர் . 


உண்டு . 


சுரான 


கிளிப்டோடன் 


452 


கிறிஸ்து 


கிளிப்டோடன்- ( Glyptodon ) இது , தென் இறந்தான் . இவனை ஆடு துறைமாசாத்த 
அமெரிகாவிலிருக்கும் பிராணி . ஆமைபோ னார் பாடினர் . (மணிமேகலை .) 
ல்முதுகில் செதிளும் , வாலும் கழுத்தும் கிறிஸ்து - இவர் ஏரோதுராஜாவின் நாட்க 
நீண்டும் இரண்டு கால்களையும் உடையது . ளில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமில் 
தலை எலும்பு போன்ற பொருளால் மூடப் யோசேப்பின் மனைவியாகிய மரியாரி 
பட்டது . 

டம் பிறந்து , இயேசு , அல்லது இம்மானு 
கிளிவிருத்தம் 

இது திருஞானசம்பந்தர் வேல் என்று பெயாடைந்து , ஏரோது 
காலத்து வழங்கிவந்த புத்த தூல், (திருஞா விற்குப் பயப்பட்டுத் தேவதூ தன் சொல் 
திருமுறை . ) 

லால் எகிப்துக்குக் கொண்டு போகப்பட் 
கிளைநதிகள் - பெரிய ஆற்றிலிருந்து சில டுப் பின் தேவகட்டளையால் இஸ்ரவேல் 
சிற்றாறுகள் பிரிந்து செல்வது , அவைக தேசத்திற்கு வந்து நாஸரத்தூரில் வாசஞ் 
ளுக்குக் கிளைநதிகள் என்று 

செய்து யோவானிடத்தில் ஞானஸ்நானம் 
( பூகோளம் . ) 

பெற்றுப் பிசாசினால் சோதிக்க ஆவியான 
கிள்ளி- சோழன் பெயர் . இக் கிள்ளிப்பெயர் வரால் வனாந்திரத்திற்குக் கொண்டுபோ 
முதல்வன் கரிகால்வளவன் குமரன் , நெடு கப்பட்டு இரண்டு மூன்று முறை சோதிக் 
முடிக்கிள்ளி . இவனுக்குப் பிறகு காஞ்சி கப்பட்டவர் . இவர் யோவான் , காவலில் 
நகராண்டவன் கழற்கிள்ளியின் பின்னோ வைக்கப் பட்டதைக் கேட்டு நாசரத்தை 
னான இளங்கிள்ளி , ஷ நெடுமுடிக்கிள் 

விட்டுக் கப்பர்நகூமிலே வாசஞ்செய்தனர் . 
ளியே , வடிவேற்கிள்ளி, வெல்வேற்கிள்ளி , பேதுரு , அந்திரேயா , யாக்கோபு , யோ 
மாவண்கிள்ளிஎனப் பலபெயர் பெறுவன் . வான் என்னுஞ் செம்படவர்களைக் கடற் 
கிள்ளிமங்கலங்கிழார் மகனார் சோகோவ கரையிற்கண்டு தம்முடன் அழைத்துக் 
னார் இவர் இயற்பெயர் கோவனென் 

கொண்டு சென்றார் . ஒருமுறை மலையி 
பதே. சோஎன்னும் அடைமொழி பற் லிருந்து இறங்கினபோது குஷ்டரோகி 
பலர் பெற்றிருக்கிறார்கள் . இன்னகார யொருவனைச் சொஸ் தப்படுத்தினார் . கப் 
ணத்தால் இவ்வடைமொழி கொடுக்கப்படுவ 

பர்நகூமிலே பிரவேசித்தபோது ஏற்றுக் 
தென்பதும் இன்ன பொருளதென்பதும் கதிபதி யொருவன் திமிர்வா தக்காரனான 
விளங்கவில்லை இவர் வேளாளர் . கிள்ளி தன் அடிமை யொருவனைச் சொஸ் தப் 
மங்கலம் பாண்டி நாட்டகத்தோரூர் . கிள் படுத்த வேண்ட அவனைச் சொஸ்தப்படுத் 
ளிமங்கலங்கிழார் என ஒருவர் குறுந்தொகை தினார் . பேதுருவின் மாமிக்குச் சுரத்தைக் 
யிற் கூறப்படுகிறார் . அவர்க்கு இச்சோ குணப்படுத்தினார் . ஒருமுறை படவில் 
கோவனார் புதல்வராவர் போலும் . இவர் ஏறினபோது பெருங்காற்றில் கடல் மும் 
குறிஞ்சித் திணையைச் சிறப்பித்துப் பாடி முறமாயிருக்கச் சீடர்கள் வேண்டுகோ 
யுள்ளார். தலைவிபடுங் காமத்துயரையறிந்த ளின்படி அதையடக்கினர் . கொகெசே 
தோழி நாம் காவல் கடந்து நாணமுதலா னர் நாட்டில் பிசாசுபிடித்திருந்த இர 
யின வொழித்துக் காதலனது ஊர் வின ண்டுபேர் பிரேதக் கல்லறைகளி லிருந்து 
விச் செல்லுவோமோ வென்று கூறுவது வர அவர்களைப் பன்றிக்கூட்டத்தில் போ 
வியக்கத்தக்கது . இவர் பாடியது . நற் . 

கக் கட்டளையிட்டனர் . இவர் , ஒருவன் 
கூசுரு -ம் பாட்டு . ( நற்றிணை . ) 

தன் மகன் மரித்திருந்ததைக்கூறி யுயிர்ப் 
கிள்ளிமங்கலம் கிழார் - ( வேளாளர் ) இவர் பிக்கவேண்ட அவனை யுயிர்ப்பித்தனர் . 
கடைச்சங்கமருவிய புலவர் . இவர் ஊர் அப்போது ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ 
கிள்ளிமங்கலம் போலும் , இவர் பிறப்பால் யையும் சொஸ் தப்படுத்தினர் . 
வேளாளராக இருக்கலாம் . ( குறு - எசு , இரண்டுபேர் கண்வேண்டக் கண்கொடுத் 
கக 0 , கருஉ , கஅக . ) 

தனர் , பிசாசுபிடித்த ஊமையனைப் பிசாசு 
கிள்ளிவளவன் - இவன் புகாராண்ட சோ நீக்கிப் பேசுவித்தனர் . இயேசு வனாந் 
ழர்களில் ஒருவன் . இவன் 

கரிகாற் 

தரத்திலிருந்தபோது திரளான ஜனங்கள் 
சோழன் மகனாக இருக்கலாமென எண் கூடிவந்தார்கள் . பொழுதுபோனபடிய 
ணப்படுகிறது . இவன் சகோதரன் நலங் னால் சீஷர்கள் அவர்களுக்கு ஆகாரமில்லை 
கிள்ளி இவர்களுடன் நெடுங்கிள்ளி 

யென்று தங்களிடத்திலிருந்த இரண்டு 
காரியாற்றல் கரையில் நடந்த போரில் 

மீன்களையும் ஐந்து அப்பங்களையும் சு 


குருடர் 


கிறிஸ்து 


198 


கிறிஸ்து 


வினிடங்கொடுக்க இவர் வானத்தையண் 
ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து எல்லாருக் 
குங் கொடுக்கக் கட்டளையிட்டார் . இவை 
5,000 பெயர் உண்டபின் பன்னிரண்டு 
கூடைகள் மிகுந்துநின்றன . இவர் சீடர் 
களை அனுப்பிவிட்டுத்தனியே மலையின் 
மீதேறி ஜபமுடித்துக் கடலில் நடந்து 
நடுக்கடலில் படவிற்செல்லும் சீடரை 
யடைந்தார் . தீருசீதோன் பட்டணத்தில் 
கானானியஸ்திரீயின் வேண்டுகோளின்படி 
அவள் மகளின் பிசாசை ஓட்டி அவ்விடம் 
விட்டுப் புறப்பட்டுக் கலிலேயாக் கடலரு 
கேவந்து தம்மிடத்துக் கூடியிருந்த ஜனங் 
களின் பசிக்கிரங்கி அப்போது சீடரிடத்தி 
லிருந்த ஏழு அப்பங்களையும் சிலமீன்களை 
யும் எடுத்துத் தோத்தாஞ்செய்து எல்லா 
ருக்குங் கொடுத்தனர் . அவற்றில் எழுகூ 
டைகள் மிகுந்து நின்றன. ஒருமுறை பே 
துரு , யாக்கோபு , யோவான் முதலிய 
வரைக் கூட்டிக்கொண்டு ஒரு மலையின் 
மீதேறி முகம் சூரியனைப் போலவும் வஸ் 
திரம் வெளிச்சத்தைப் போலவும் பிரகா 
சிக்க மாறுரூபமானார் . இவர் கூடார விஷ 
யமாய்ப் பேதுருவிடத்தில் பேசும்போது 
மேகத்திலிருந்து ஒரு சப்தம் " இவன் என் 
குமாரன் , இவனுக்குச் செவிகொடுங்கள் 1 
என்று உண்டாயிற்று . சீடரால் தீர்க்கமுடி 
யாத சந்திரசோகியின் ரோகத்தைத் தீர்த் 
தனர் . ஏசு , கலிலேயாவில் தம் சீடரை 
நோக்கித்தாம் மனிதர் கைகளில் தம்மை 
ஒப்புக் கொடுப்பதாகவும் , அவர்கள் தம் 
மைக்கொலை செய்வதாகவும் , மூன்றாம்நா 
ளில் உயிர்த்தெழுவதாகவுங் கூறினார் . கப் 
பர்நகூமில் வந்தபோது வரிப்பணங்கேட்ட 
வனுக்குப் பேதுருவை நோக்கி நீ கடலுக் 
குப்போய்த் தூண்டில் போட்டு முதலில் 
அகப்படுகிற மீனின் வாயைத் திறந்து பார் 
அதில் வெள்ளிப்பணம் கிடைக்கும் அதை 
எனக்காகவும் 

உனக்காகவும் செலுத்து 
என் றனர் . யூதேயாவின் எல்லைகளில் வந்த 
ஜனங்களைச் சொஸ் தப்படுத்தினார் . எரி 
கோவாவிலிருந்த இரண்டு குருடர்களுக் 
குக் கண் கொடுத்தார் . ஒலிவமலைக்கு 
அருகான பெத்பகேவிற்கு வந்தபோது 
சீடரைநோக்கி எதிரிலுள்ள கிராமத்தில் 
காணப்படும் கழுதையையும் அதன் குட்டி 
யையுங் கொண்டுவரக் கூறி அதன் மேல் 
ஏறினார் . பெத்தானியாவிலிருந்து காலை 
யில் வருகையில் பசியுண்டாயிற்று , அவ் 


வழியிலுள்ள காயில்லாத அத்திமாத்தைப் 
பார்த்து ஒருக்காலும் உன்னிடத்தில் பழ 
மில்லாதிருக்கக்கடவது என்று சபிக்க 
அது பட்டுப்போயிற்று . இவாது அபோஸ் 
தலர்களில் முந்தினவன் பேதுரு , மற்ற 
வர்கள் அந்திரேயா , ஜபதேயுவின் 
குமாரன் யாக்கோபு , யோவான் , பிலிப் 
பு , பர்த்தலோமியு , தோமா , மத்தேயு 
அல்பேயுவின் குமாரன் யாக்காபு , லப் 
பேயு , சீமோன் , யூதாஸ்காரியோத் . 
இவர் ஒலி வாமலைக்குப் புறப்பட்டுப்போன 
போது இந்தராத்திரியில் நீங்கள் எல்லாரும் 
என்னிமித்தம் இடர் அடைவீர்கள் யானு 
யிர்த் தெழுந்தபின் உங்களுக்கு முன்கலி 
லேயாவிற்குப் போவேனென் றார் . பேது 
ருவை நோக்கி என்னிமித்தம் " நீ மூன்று 
முறைமறு தலிப்பாய் " என்றார் . இவர்கெத் 
செமனெயிடத்திற்கு வந்து தம்முடைய 
பிதாவை நோக்கி இந்தப்பாத்திரம் என்னை 
விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய் 
யும் என்று மூன்று முறை பிரார்த்தித்தார் . 
இவர் தம்முடைய சீடர்களை நித்திரை 
செய்யச்சொல்லி உடனே என்னைக் காட் 
டிக்கொடுக்கிறவன் இதோவந்தான் எழுந் 
திருங்கள் போவோமென்றார் . இப்படிப் 
பேசிக்கொண்டிருக்கையில் பட்டயங்க 
ளையும் தடிகளையும் பிடித்துக்கொண்டு 
அநேகர் கூடிவந்தார்கள் ; அவர்களுடன் 
நான் எவனை முத்தஞ்செய்வேனோ அவ 
னைப் பிடித்துக்கொள்ளுங்களென்று அ 
டையாளஞ் சொல்லியிருந்த யூதாஸ்காரி 
யோத் என்பவன் " ரபிவாழ்க " என்று 
முத்தங்கொடுக்க ஏசுவை அவர்கள் பிடித் 
துக்கொண்டார்கள் . ஏசுவைப்பிடித்தவர் 
கள் பிரதான ஆசாரியனான காய்பாவினி 
டத்திற்கு இவரைக் கொண்டுபோக இர 
ண்டு பொய்ச்சாக்ஷிகள் இவன் தேவால 
யத்தையிடித்து மூன்று நாட்களில் என் 
னால் கட்டவுங்கூடுமென்று சொன்னான் 
என்றார்கள் . என்ன இவ்வாறு சொல்லுகி 
மார்கள் என்று அவன் கேட்க ஏசு , பேசா 
மலிருந்தார் . பிரதான ஆசாரியன் நீ தேவ 
குமாரனாவென்று கேட்க ஆம் என்றார் . 
அதனால் கோபித்துச் சபையில் உள்ளாரை 
நோக்கி உங்களுக்கு என்ன தோன்றுகிற 
தென்று கேட்க இவன் மரணத்திற்கு 
உள்ளானவனென்று கூறச் சிலர் முகத் 
தில் துப்பியும் குட்டியும் கன்னத்திலறைந் 
தும் உம்மை அறைந்தவன் யார் என்று 


கிறிஸ்து 


455 


கிறிஸ்துமதம் 


பரிகசித்தார்கள் . அங்குள்ளவர்கள் அங்கி டங்கிக் கீழ்வரையிலும் இரண்டாகக் கிழிர் 
ருந்த பேதுருவை நீயும் இவனுடன் சேர்ந் தது ; பூமி அதிர்ந்தது ; மலைகள் பிளந் 
தவனல்லவா என்று 

அல்ல தன ; கல்லறைகள் திறந்தன ; நித்திரை 
வென்று மூன்று தரம் மறு தவித்தான் . யடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்க 
பின் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் ளுடைய தேகங்களும் எழுந்திருந்தன . 
மூப்பரும் அவரைக் கட்டிக்கொண்டு இவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து கலி 
போய்த் தேசாதிபதியாகிய பொந்தியு லேயாவில் பதினொரு சீடர்களுக்கும் 
பிலாத்தினிடத்து ஒப்புக் கொடுத்தார்கள் . காணப்பட்டார் . அவர்கள் இவரைப் பணி 
அப்போது இவரைக் காட்டிக்கொடுத்த ந்து கொண்டார்கள் . பின்பு இவர் சீடர் 
யூதாஸ் 

மாணாக்கினைக்குள்ளாக்கப் களை நோக்கி நீங்கள் சகலரையும் சீடர்க 
பட்டதைக்கேட்டுத் தான் பரிதானமாகப் ளாக்கி அவர்களுக்குப் பிதா , குமாரன் , 
பெற்ற முப்பது வெள்ளிக்காசை அவர் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான 
களிடத்தில் எறிந்து போட்டு நான்று ஸ்நானங் கொடுத்து உங்களுக் குபதேசி 
கொண்டு செத்தான் . தேசாதிபதியின் 

த்த யாவற்றையும் அவர்களுக்கு உபதேசி 
போர்ச்சேவகர்கள் ஏசுவிற்குச் சிவப்பான யுங்கள் " நான் உலகழடியும் பரியந்தம் 
அங்கியை உடுத்தி முள் முடியைப் பின்னி உங்களுடனே இருக்கிறேன் " என்றார் . 
அவர் சிரசின்மேல்வைத்து அவர் வலது ( லூகா. ) 
கையில் ஒரு கோலைக்கொடுத்து அவர் கிறிஸ்துமதம் இம்மதம் உலகம் ஆறு 
முன்பாக முழங்கால் படியிட்டு 

தினத்தில் படைக்கப்பட்ட தென்றும் 
ரூடைய ராஜாவே வாழ்கவென்று பரிகா ஆதியில் கடவுள் முதல் நாள் வெளிச்சத் 
சஞ்செய்து அவர்மேல் துப்பிக் கோலால் தையும், இரண்டாம் நாள் காற்றையும் ,, 
சிரசின்மேல் அடித்தார்கள் . பின் அவரு மேகங்களையும் , மூன்றாம் நாள் பூமியையும் 
டைய சொந்த உடையைக் கொடுத்து சமுத்திரத்தையும் பயிர்களையும் , நான்காம் 
சீமோன் எனும் ஒருவனை அவருடைய நாள் சூரியசந்திர நக்ஷத்திரங்களையும், ஐந் 
சிலுவையைச் சுமக்கும்படி பலாத்காரஞ் தாம் நாள் மீன்களையும் பக்ஷிகளையும் , ஆறாம் 
செய்து கொல்கொதாவென்னு மிடத் 

மிருகங்களையும் மனிதர்களையும் 
திற்குக் கொண்டுவந்து கசப்புக் கலந்த சிருட்டித்து , ஏழாவது நாளான ஞாயிற்றுக் 
காடியை அவருக்குக் கொடுத்தார்கள் . கிழமை ஓய்ந்திருந்தார் . தேவன் மனி 
அதை அவர் குடிக்க மனமில்லா தவரா ரைச் சிருட்டிப்பதற்கு முன் , முதல் மனி 
யிருந்தார் . அவரைச் சிலுவையிலறைந்து தனாய் ஆதாமைச் சிருட்டித்து ஆதாமி 
அவர் உடையைச் சீட்டுப்போட்டுப் பங் 

னுடைய இடது பாகத்தினின்றும் ஒரு 
கிட்டுக் கொண்டார்கள் . இவர் சிரசிற்கு எலும்பைக் கிரகித்து ஏவாளைச் சிருட்டித் 
மேலாக இவன் யூதருடைய ராஜாவாகிய தார். இந்த இருவரும் ஏடன் பட்டணத் 
ஏசுவென் றெழுதி வைத்தார்கள் தேவ தின் நந்தவனத்தி விருக்கையில் சாத்தா 
குமாரனே இறங்கிவாவென்று பரிகாசஞ் னால் கடவுளின் கட்டளையை மீறித்தின் 
செய்தார்கள் . இவருடன் சிலுவையிலறை னக்கூடாததென்ற பழத்தைத் தின்று 
யப்பட்ட இரண்டு கள்ளரும் இவரை நிந் பாவத்தை யடைந்தார்கள் . பிறகு அந்த 
தித்தார்கள் . ஆறாம்மணி முதல் ஒன்ப இருவருக்கும் கெயின் , ஏபேல் என்னு 
தாம்மணி வரையிலும் பூமி அந்தகாரமா மிரண்டு குமாரர்கள் பிறந்தனர். கெயின் 
யிற்று , ஒன்பதாம்மணி நேரத்தில் ஏசு துன்மார்க்கனா யிருந்தான் . ஏபேல் மூத் 
மிகுந்த சத்தமிட்டு “ என் தேவனே என் தோனைக் கொன்றான் அப்போது தேவன் 
தேவனே என்னைக் கைவிட்டீர் ” என்று ஏபேலைநோக்கி உன் தமயன் 

தமயன் எங்கே 
கூப்பிட்டார் ; அப்போது ஒருவன் கடற் யென்ன ஏபேல் நான் அறியேன் போ 
காளானைக் காடியில் தோய்த்துக் குடிக்கக் வென்றான் . பின்பு தேவன் ஆதாம் ஏவா 
கொடுத்தான் . சிலர் பொறு பொறு எலியா ளிடத்தில் நேத் என்னும் 
இரக்ஷிக்க வருவானா பார்ப்போம் என்றார் அனுக்கிரகித்தனர் . அந்த நேரத்திற்கு 
கள் . ஏசு மறுபடியும் மகாசப்தமாய்க் கூப் அநேகர் பிறந்தனர் . அனைவரும் துன் 
மிட்டு ஆவியைத் துறந்தனர் . அப்போது மார்க்கர்களாக விருந் தனர் . அவர்களில் 
தேவாலயத்தின் திரைச்சீலைமேல் தொ நோவா என்பவன் நற்குணமுள்ளவன் . 


நாள் 


குமாரனை 


கிறிஸ்தும தசித்தாந்தம் 


195 


கிறிஸ்துமதசித்தாந்தம் 


செய்த 


அதன் பிறகு ஆதாம், ஏவா , நேத் என்னு 
மனை வரும் இறந்தனர் . அப்போது 
தேவன் நோவாவைநோக்கி நீ யொரு 
ஓடம் நிருபித்துக்கொண்டு அதில் எல் 
லாப் பொருள்களையும் கிருமி கீடாதிகளை 
யும் அதில் ஏற்றிக்கொள்ளுக என அவன் 
தன் பாரியையுடனும் மூன்று குமாரர்களு 
டனும் மூன்று மருமகர்களுடனும் பட 
வேறினான் . அது முதல் நாற்பது நாளிர 
வும் பகலும் பெருமழை பெய்ததால் பிரள 
யங்கொண்டு ஓடத்தி லிருந்தவர்கள் தவிர 
மற்றனைவரும் மாய்ந்தனர் . பிரளயங் 
குறைந்தபிறகு ஒடத்திலுள்ள பொருள் 
களால் உலகம் வியாபித்தது . 
ஸ்துமத சிருட்டிக்கிரமம் . இந்த மதத் 
திற்கு ஆதி புருஷன் , ஆப்ரகாம் . அந்தச் 
சந்ததியானான யோசேப்பிற்கு மரியாள் 
என்னும் தேவியினிடத்தில் பரிசுத்த ஆவி 
யால் கிறிஸ்து பிறந்தனர் என்பர் . இவ 
ரது சரிதையைக் கிறிஸ்துவைக் காண்க . 
கிறிஸ்துமதசித்தாந்தம் - இறந்தவர்களின் 
ஆத்மா கல்லறையிலிருக்குமென்றும் நியா 
யத் தீர்ப்புக்காலத்தில் உயிர்த்தெழுவர் 
கள் என்றும் இம்மதத்தில் ஞானஸ்நாக 
மே தீக்ஷை. கிறிஸ்து பரலோகஞ் செல் 
லுமுன், அபோஸ்தலர்களுடன் 
கூடி 
ஞானபோஜனஞ் செய்து கொண் டிருந்த 
னர் . கிறிஸ்து பரமண்டலத்திற்குப் போ 
னபோது தன் மாமிசத்தை அப்பமாக 
வும் தன் உதிரத்தைத் திராக்ஷரசமாகவும் 
உண்பீராக என்றனர் . ஆதலால் தேவா 
லயங்களில் அந்தத் தினத்தில் அப்பமும் 
திராக்ஷரசமும் பெற்றுக்கொள்வர் . இவற் 
றைப் பெறுவோர் பரிசுத்தர் . 
சகாப்தம் வரையில் கிறிஸ்துமத கலகம் 
நடந்து கொண்டிருந்தது . முதலில்ரோமன் 
கா தவிக் என்னும் மதத்தவரும் பிறகு 
புரோடஸ்டன்ட் என்னும் மதத்தவரும் 
போராடிக்கொண் டிருந்தனர் . அதன் 
பிறகு பலபேதமாகக் கிறிஸ்துமதம் வியா 
பித்தது . தற்காலத்தில் கிறிஸ்துமத சங் 
கங்கள் 250 உண்டு . அவற்றில் முக்கிய 
மானவை சில கூறுவோம் 

1. கிரீக்மிஷன்- இவர்கள் போப்பைத் 
தங்களுக்கு அத்தியக்ஷனாக ஒப்புக்கொள் 
ளார் , அப்பமும் திராக்ஷாசமும் கிறிஸ்து 
வின் மாமிசமும் ரசமும் அன்றென்றும் , 
வேதபுத்தகத்தைத் தங்கள் தங்கள் பாஷை 
களில் எழுதிப் படிப்பிக்கலா மென்றும் , 


பாவநிவாரணம் விற்கத்தக்க தன்றெனவும் , 
பரிசுத்த ஆவி குமாரனிடத்தில் இல்லை 
என்றும் , 

அவனுடைய தந்தையிடத்தி 
லிருக்கின்றதென்றும் , குருக்கள் செய்து 
கொள்ளும் விவாகத்தைக் கெடுதல் செய் 
தல் கூடாதென்றுங் கூறுவர் . 

2. சோமன் மிஷன் - இச்சங்கத்தவர்க் 
குப் பிரதானகுரு போப் என்பவர் . இந் 
தப் போப்பினுடைய கட்டளையால் எல்லா 
காரியங்களும் நடத்தல் வேண்டும். சோமன் 
மதத்தவர்க்கும் மற்றவர்களுக்கும் உள்ள 
பேதங்கள் ( 1 ) அன்னிய பாஷையிலுள்ள 
வே தபுத்தகத்தை வாசிக்கக் கூடாது ; 
குருவின் உத்திரவு பெற்று அன்னிய 
பாஷையிலுள்ள வேதபுத்தகத்தை வாசிக் 
கலாம் . ( 2 ) அன்னியபாஷையால் தேவா 
ராதனம் செய்விக்கலாம் . ( 3 ) இறந்தவர்க 
ளைப் பற்றி விஞ்ஞாபனஞ் செய்யவேண் 
டியது . ( 4 ) குருவினிடத்தில் 
பாவத்தை அறிவிக்க வேண்டியது . ( 5 ) 
குருக்கள் விவாகஞ் செய்து கொள்ளக் 
கூடாது . ( 6 ) லௌகீக விஷயங்களில் குருக் 
கள் பிரவேசிக்கக்கூடும் . ( 7 ) போப் வாக் 
கியத்தைத் தேவவாக்கியத்திற்குச் சமான 
மாக நினைக்கவேண்டும் , மரியாள் முதலிய 
சகல பக்தர்களும் பூஜிக்கத் தக்கவர்கள் , 
மேமாதத்தில்உபவாசஞ்செய்யவேண்டும் . 

3. லூதர்மீஷன் - இவர்களுக்கு 
வேதம் பிரமாண நூல் விசுவாசத்தால் மனு 
ஷர் நீதிமான்கள் ஆவர் , ரோமன் சங்கத் 
தவர் தங்கள் குற்றங்களை நீக்கவேண்டும் . 
பெரியோர்களது கட்டளையின்படி காரி 
யங்களைச் செய்யவேண்டும் . 

இந்த லூதர் 
என்பவன் 1583 நவம்பர் ஜெர்மனி 
யைச் சார்ந்த ஓர்கிராமத்தில் பிறந்து சீக் 
கிரத்தில் வித்வானாய்ப் பெரும்பதவி 
யடைந்திருக்கையில் 1517 -வது வருஷத் 
தில் போப்புகள் ஜனங்களின் பாவங்களை 
விலைக்கு வாங்கிக் கொள்ளுகிறார்கள் 
என்று கேள்வியுற்று அதைக் கண்டித்து 
அதுவரையில் எவர்களாலும் வெளியிடாத 
பைபிலை வெளியிட்டனன் . அப்போது 
லூ தரைத் தண்டித்தற்குப் போப் ஜெர் 
மனி சக்கரவர்த்தியைத் தூண்டினான் . 
இவன் எல்லாவற்றிற்கும் தப்பித்துக்கொ 
ண்டு பின் கல்யாணஞ் செய்துகொண்டு 
சிலவருஷம் சென்றபிறகு இறந்தனன். 

4. புரோடஸ்டன்ட்மிஷன் - இவர்கள் 
கி. பி . 1529 - வது வருஷத்தில் லூதர் 


17 - வது 


கிறிஸ்துமதசித்தாந்தம் 


458 


கிறிஸ்துமதசித்தாந்தம் 


கூறியபத்ததியை அனுசரித்து நடக்கின் 
றவர்கள் . முதலில் இவர்கள் ஆர்மீனிய 
மதத்தை அனுசரித்து இருந்தார்கள் . இப் 
போது ரோமன் காதலிக் மதத்தவர் தவிர 
மற்றையவரும் மிகுதியாய் 

லூதரின் 
பத்ததியைக் சேர்ந்தவர்கள் . 

5. மோரேனியன் - இவர்களும் சத் 
றேறக்குறைய லூதரின் அபிப்ராயத்தை 
அனுசரித்து நடப்பவர்கள் . முதலில் இவர் 
கள் , ஒருவர் காலை ஒருவர் அலம்புவார்கள் . 
இவர்கள் மற்றவர்களைக் கிறிஸ்தவர்களாக் 
குவது விசேஷமென் றெண்ணியிருப்ப 
வர் . 

6. பாப்டிஸட்மிஷன் --இவர்கள் தேவ 
னிடத்து அதிக விஸ்வாசமுள்ளவருக்கு 
மாத்திரம் ஞானஸ்நான முண்டென்பர் 
மற்றவர்களுக்குக்கிடையாதென்பர் . 

மற் 
நவிஷயங்கள் சுயேச்சாசங்கங்களின் கட் 
டளைப்படி யிருக்கும் . பின்னும் இச்சங்கத் 
தில் அநாபாப்டிஸ்டி , ஸெவந்த்டே பாப் 
டிஸ்ட் , பெர்டிகுலர் அன்ட் ஜெனரல் 
பாப்டிஸ்ட் , பிடோபாப்டிஸ்ட் முதலிய 
பேதங்களுண்டு 

7. வேஸ்லியன் சங்கம் - வெஸ்லியன் 
என்னும் ஒருஞானியினுடைய போதனை 
யினால் பிரவர்த்தித்தது . பின்னும் இவர் 
கள் ஆர்மீனியன் சங்கத்தவர்கள் போத 
னையை 

ஒத்துக்கொள்வார்கள் . 
வெஸ்லி , சார்லஸ் வெஸ்லி , என்னுமிர 
ண்டு சகோதரர்கள் அமரிக்காவில் மத 
விஷயமாகப் பிரசங்கஞ்செய்து 
ஐரோப்பாவிலும் பிரசங்கஞ்செய்து பல 
சீடர்கள் ஏற்படுத்திக்கொண்டு இச்சங்கம் 
நிருமித்தனர் . 

8. வொயிட்பீல்டிஸ்ட்மிஷன் - இச்ச 
பையில் சேர்ந்தவர்கள் ஏசுவைப்போலப் 
பரிசுத்தமான விசுவாசமும் சத்தியமுள் 
ளவராயு மிருப்பர் . இவர்கள் பெரும்பா 
லும் ஆர்மீனியன் பத்ததியை அனுசரித் 
திருப்பவர்கள் . 

9. கால்வனிஸ்ட்மிஷன் - இவர்கள் 
16 - வது நூற்றாண்டிலிருந்த ஜான் கால் 
வன் என்பவனுடைய பத்ததியை அனு 
சரித்தவர்கள் . இவர்கள் ஆதியில் தேவன் 
உலகங்களைச் சிருட்டித்தபோதே மனிதர் 
கள் நடந்து கொள்ள வேண்டியனவற்றை 
நியமித்திருக்கிறார் என்பர் . இவர்கள் 
ரோமன் மதத்தினரைக் கண்டித்துக்கொ 
ண்டிருப்பர் , 


10. ஆண்டினோமியன் சங்கம் - இவர் 
கள் சித்தாந்தப்படி விஸ்வாசத்தால் மோ 
க்ஷம் உண்டாம் என்பர் . சத்காரியங்களா 
லும் துஷ்காரியங்களாலும் சாதக பாதகங்க 
ளில்லையென்றுங் கூறுவர். 

11. பிரஸ்பிடேரியன் சங்கம்- இவர் 
கள் சபைமுதலான காரியங்களைப் பெரிய 
வர்களால் நடப்பிக்கவேண்டுமென்று கூறு 
கிறார்கள் . 

12. யூனிடேரியன் சங்கம் இது நா 
லாவது சகாப்தத்தில் ஹாரிஸ் என்பவ 
ரால் ஸ்தாபிக்கப்பட்டது . தெய்வீக சுபா 
வத்தில் மூன்று வகையான புருஷர் இலர் . 
ஏசுகிறிஸ்துவின் ஆத்மா ஆதியிலிருந்தது 
பற்றி எசுவை பூஜிக்கக்கூடாது . அவன் 
பாவயே அவன் மரணத்துக்குத் தண்டனை 
ஒவ்வொருவரும் தம் புண்ணிய பாவங்க 
ளுக்குத் தக்கபலனை அனுபவிப்பார் . 

13. சோஷீனியன் யூனிடேரியன் சங் 
கம்- எசுகிறிஸ்து யோஸேப்பிற்கும் மே 
ரிக்கும் நியாயமாய்ப் பிறந்தவன் . பரிசுத்த 
ஆத்மாவென்பது தேவனல்லன் பூர்வத் 
தில் பாவங்கிடையாது . அவரவர்கள் தங் 
கள் நடக்கைக்குத் தக்கபலனை யடைவர் 
என்பர் . 

14. லண்டன் சங்கம் - இந்தச் சங்கம் 
1795 - வருஷத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது . 
இது இங்கிலாண்டிலுள்ள சோமன்மிஷ 
னைச் சற்றேறக்குறைய அனுசரித்திருக் 
கும் . 

15 , ஸ்காட்சங்கம் - இவர்களுடைய 
அனுஷ்டானம் புரோடஸ்டான் டாரை 
அனுசரித்திருக்கும் : 

16. இங்கிலீஷ் எபிஸ் கேரபல் சங் 
கம் - இந்தச் சங்கத்தில் உபதேசிக்கும் 
டியகன்ஸ் (Deacons ) என்னும் உதவி 
போதகர்களும் பிரீஸ்ட் என்னும் குருக் 
களும் பீஷ்ப்புக்களென்னும் மதாசாரியர் 
களும் இருக்கின் றனர் . 

17. குவாகர்சங்கம் - இதில் போதகர் 
கள் முழங்கால் ஊன்றித் தியானிக்கையில் 
மற்றவர்கள் நின்று கொண்டு தியானிப்பர். 
இவர்கள் ஜலத்தால் செய்யும் ஞானஸ்நா 
னத்தைப் பிரயோஜனமற்ற தென்பர்.. 
பொய் முதலிய துர்க்குணங்களை விடல் 
வேண்டுமென்றும் சுவிசேஷங்களை விற்க 
வாங்கக்கூடா தென்றும் உபதேசிக்கிற 
தற்கு ஸ்திரீகளும் புருஷர்களும் தக்கவர் 
களென்றும் கூறுவர் . 


ஜான் 


பின்பு 


கிறீக்மதம் 


தா 


கினியாமதம் 


18. சுவீடன் பர்சியன் சங்கம்.1288 கயாதேவதையும் யூரானஸ் தேவதையும் 
வருஷம் பிறந்த இம்மானுவல் பத்ததியை சங்கமித்துச் சமுத்திரங்களையும் வேறு சில 
அனுசரித்தவர்கள் . இவர்கள் பிதா , புத்தி தேவதைகளையும் உண்டாக்கினர் . கவிக 
ரன் , ஆத்மா இந்த மூவரையும் ஒன்றாக்கிப் னின் தேவதை கிரேக்கர் கவிசிரேஷ்ட 
புருஷாகாரமாகத் தியானிப்பர் . இவர்கள் ராகையால் அவர்களுள் இசைட், ஓமர் , 
விஸ்வாசமுள்ளவரா யிருக்கவேண்டுமென் அச்சிலஸ் , சொபாசிலஸ் , யுரிபிடீஸ் இவர் 
றும் ஒவ்வொருவனும் பாவநீக்கமடைய கள் புருஷர்களையும் ஸ்திரிகளையும் கிருமி 
சு தந்தான் என்றும் தூலதேகம் நீங்கச் கீடாதிகளையும், தேவதைகளாகப் பாவித் 
சூக்ஷ்மதேகம் கடவுளை யடையுமென்றும் துப்புகழ்ந்தனர் . இவர்கள் டியுஜியூஸ் இடி 
கூறுவர் . 

க்குத் தேவதையாகவும் நெப்டியூன் சமுத் 
19. பிரிமேசன் சங்கம் - இது பலநா 

திரதேவனாகவும், அபாலோ சூரியனாகவும் , 
ளாக உள்ளதென்று கூறுவர் . இம்மதத்த ஆர்டிமிஸ் சந்திரனாகவும் பாவித்து விக் 
வர்க்குப் பைபிலால் பிரயோஜனங் கிடை கிரக ஆரா தனஞ்செய்வர் . தத்வத்ஞான 
யாது . ஒரேதெய்வத்தை நம்பினவர்கள் . தேவதைகள் - கி . பி . 600 - வது வருஷம் 
இவர்கள் சகோதரவாஞ்சையை விர்த்தி 

இருந்த தேல்ஸ் என்பவன் ஜலமே தேவ 
செய்து இந்த உலகத்தைச் சுவர்க்க உலக தையென்றும் , அனாவிமன்ஸ் வாயுவே 
மாக எண்ணியவர்கள் . இம்மதத்தில் தேவனென்றும் , ஹெரிகிலிட்ஸ் என்ப 
அநேக ரகஸியங்களும் அடையாளங்க வன் அக்நியே தேவனென்றும் , பிதகோ 
ளும் உண்டு . இம்மதத்தில் சேராதவர்க 

ரஸ் தேவன் ஒருவனே யென்றும் , பார் 
ளுக்கு அதைத் தெரிவிக்கார்கள் . ஆங்கி மென்டீஸ் பிரசித்தமான எண்ணமே தேவ 
லேய கனவான்களில் அநேகர் இம்மதத் னென்றும் , இம்பிடோகிலிஸ் என்பவன் 
தைச் சேர்ந்தவர்கள் . பெரிய பட்டணங் ஜீவாத்மாக்கள் பரமாத்மாக்கள் வேறென் 
களில் எல்லாம் இச்சபை உண்டு , 

ஜாதி 

றும் , கார்கியஸ் , அப்டிரேட் , பிதகோரஸ் 
பேதங் கிடையாது . இந்தச் சங்கத்தில் பிராடிகஸ் , கிரிடியஸ் முதலியவர் தேவ 
சேர்ந்தவர்களுக்கு ஆபத்துக் காலத்தில் னில்லை யென்றும் , சாடாயீகல் என்பவன் 
ரக்ஷக முண்டு . இந்துக்களில் அநேகர் பரமாத்மாவே பிரபஞ்சமாயினனென்றும் , 
இம்மதத்தின் கொள்கைகளை அனுசரிக் பிரேடோ என்பவன் ஜிவாத்மாக்கள் , பர 
கிறார்கள் . 

மாத்மாக்கள் வேறென்றும் , அரிஸ்டாடல் 
Al W மதம் - இது நெடுங்காலமாய் வியாபித் கடவுள் ஒருவனாயினும் அவன் ஆவியுரு 
துள்ளது . இம் மதத்தவர்க்கு ஆதிதேவ வாயிருக்கிசா னென்றுங் கூறுவர் . 
தைகளென்றும் , 

கவிகளின் தேவதைக கர் ஆசாரம் இந்துக்களைப்போல் இருக்கி 
ளென்றும் , தத்வக்ஞான தேவதைகளென் றது . தேவர்களுக்குப் பலியிடுகிறார்கள் . 
றும் மூவகைத் தேவர்களுண்டு . இவர்க கீனியாமதம் - இத்தேசத்தவர்கள் ஆசாரம் , 
ளில் முதலாகிய ஆதிதேவதை ஜுஸ் நாகரிகம் , கல்விகள் இல்லா தவர் . அவ்வா 
என்னப்படும் . இந்த ஜுஸ் லோகங்களை றிருப்பினும் தெய்வபக்தியுள்ளவர்கள் . 
யெல்லாம் கட்டி ஈர்த்தவனென்றும் முக் இவர்கள் பெட்சி எனும் தேவதைகள் 
கியமானவனென்றும் கூறுவர் . இவனு இருக்கின் றனர் எனவும் , அத்தேவன் தம் 
டைய இடம் ஒலிம்பஸ் என்னும் மலைச் மைப்போல் கருநிறம் உள்ளவன் எனவும், 
சிகரம் . பின்னும் அநேக தேவர்களுளர் . கெடுதி அதிகஞ் செய்வன் எனவும், எண் 
இந்தத் தேவர்களில் யூரான் திஸ் என்னும் ணியிருப்பர் . இவர்கள் இடிவிழுந்த இடம் 
தேவதைகள் முதலாகவும் தீ தான்ஸ் இர பயங்கர ஸ் தலமென்று எண்ணி அவ்விடம் 
ண்டாவதாகவுங் கூறுவர். ஆதியல் கூட் விக்ரகங்களைத் தாபித்துப் பூசித்துக் கோயில் 
மான பூதங்களே கயா என்னும் பூதேவி கட்டுவர் . இவர்கள் குருவிற்கு மாசௌகி 
யாயிற்று, 

அதிலிருந்து டார்ட்டாரஸ் என்று பெயர் . இவர்களின் துஷ்டதே 
எனும் இருள்தேவதை யுண்டாயிற்று , வதை கருநாய்போல் அவதரித்துத் தீமை 
பின்பு இரோஸ் என்னும் பிரியதேவதை செய்யு மென்று எண்ணியிருக்கின் றனர் . 
யும் இதர் என்னும் தினதேவதையும் உண் மங்களவாரம் இவர்களுக்கு விசேஷதின 

னம் 
டாயினர் . இவர்களால் யூரானோஸ் என் அந்நாளில் அந்தத் தேவதைகளுக்கு நா 
னும் மோக்ஷலோக முண்டாயிற்று . பிறகு பலியும் , ஆட்டின்பலியும் இடுவர் . இச்சாதி 


58 


கிள் ரைகீதம் 


158 


இரந்தையார் 


யாரில் இறந்தவர்களைப் பெண்களே இவனைப் பாண்புெத்ரனாகிய வீமன் காந்த 
கொண்டுபோய் அடக்கஞ்செய்வர் . 

ருவாமிச மென்னும் வியாசங்கொண்டு , 
இன்னாகீதம் - ஒரு வித்யாதர நகரம் , திரௌபதியை மோகித்த காரணத்தால் 
கின்னாப்பிரமையர்- இவர் பெருஞ்செல்வ பெண்வேஷந் தரித்துச் சென்று யாரு 
முள்ளாராய்ச் சிவனடியவர்க்கு நாடோறு மறியாமல் கொன்றனன் . இவனுக்குச் 
மிட்டு வரும் அன்னத்தால் வறுமையடைந் 

சிங்கபலன் எனவும் பெயர். 
தும் சிவபெருமான் சந்நிதானத்து நித் கீடபேதங்கள் - கீடம் (கஅ ) ஒணான் ( ச ) 
தியம் பாடி வரும் கின்னரிமுடிவில் சிவ தவளை ( அ ) காட்டு ஈ , ( சு ) வீட்டுப்பல்லி , 
மூர்த்தி யளித்த பொன்னைக்கொண்டு ( c ) காட்டு மசகம் ,( ச ) மக்ஷிகா, ( சு ) மலைப்பி 
அடியவர்களை ஊட்டிவருங்கால் வசவதே பீலிகா, ( சு ) சிலந்தி , ( உ.அ.) 
வர் மடத்தில் சென்றிருந்து ஆங்கிருக்குஞ் கீடபேதம்- ( கீடம் புழு ) இந்தக் கீடங்கள் 
சிவாலயத்திற் சிவ தரிசனஞ்செய்து மீண் பலவகையாயினும் வாயு கீடம் , அக்னி 
டனர் . அக்காலையில் தூர்த்தெனொருவன் கீடம் , சோமகீடம் , சங்கீரணகீடம் என 
ஆடொன்றினைப் பிடிக்கத் துரத்தினன் , ( ச ) வகையாகப்பிரித்து அவற்றை (சுஎ) 
அந்த ஆடு சிவாலயத்துட் புகுந்தது . அந்த ஆகவிரிப்பர் . வாயு கீடவிரி . குன்னசம் , 
ஆட்டினைக் கண்ட பிரமையர் அகனைப் திண்டிகோம் , சிருங்கிசரம் , குகுந்தகம் , 
பிடிக்கவொட்டாமல் தடுத்து அதன் உச்சிலிங்கம் , அபிலாபம், சுவே தகம் , மயூ 
விலையை அவன் சொற்படி கொடுத்தும் ரகம் , அபிசாரு, உலூகம், விருத்தம் , சாரி 
அவனுக்குரிய தாசி அந்த ஆட்டினையே பம் , வை தளம் , சராலம் , கூர்மம், பருவும், 
கேட்டனள் . காமுகன் மீட்டும் வந்து பிடிக் சித்திரசீரிஷம் , துவிசாசிகம் , என்பன. 
கப் பிரமையர் கோபித்து அவன் சிரத் இவை ( கஅ ) அக்னிகீடம் . இவை ( உச ) 
தைச் சேதித்தனர் . அரசன் ஆலயத்துட் கௌண்டின்யம் , கண்டபவம் , லாதரி , பத் 
சென்று உண்மையறிய விரும்புகையில் திரவிருஷிகம் , சீநாதுகம் , பிரம்மணிகம், 
சிவமூர்த்தி பிரமையர்மீது குற்றமில்லை விடபப்பிரமணம் , பாகியகி , பிச்சிலம் , 
யெனச் சாக்ஷிகூறப் பெற்றுச் சிலநாட்க கும்பி , வர்ச்சகீடம் , அருமேதகம், இண்பெம் , 
ளுக்குப் பிறகு முத்திபெற்றவர் . 

பதும கீடம் , மகரம், சதபாதி , பஞ்சாவம் , 
கின்னார் - பிரமன் பிரதிபிம்பத்திற் பிறந்த பாந்தமச்சம் , சூக்ஷ்மதுண்டம், அதிகர்த் 
வர் . மானிடவுருவத்தையும் குதிரை முக தபி , கீடக்கிரமம் , சராஷி , சீதபி, சிலேஷ் 
த்தினையும் பெற்ற தேவவகுப்பினர் . மகம் என்பனவாம் . சோமகீடம் . ( கங ) 
கின்னரன் - புலகன் புத்ரன். 

பேதம் , விஸ்வம்பரம் , பஞ்சசுக்லம் , பஞ்ச 
கின்னரையர் - வசவர்க்குப் பிரியாநண்பர் . 

மக்குரோதம் , சௌண்டிகம் , சையகம், 
இவர் தேகவியோகமடைந்த காலத்து துலாகம் , படம் , கிடிகை , சடி , சூசி முகம் , 
வசவதேவரும் அவரைப்பிரிய மனமில் கிருஷ்ணகோதம் , அதப்பரம், காஷாய 
லாதவராய் உயிரொன்றியிருக்க , மடிவால வாசி யென்பனவாம் . சங்கீரணகீடம் . 
மாச்சையர் வந்து மூர்ச்சை தெளிவித்துக் இவை ( கட் ) வகை . அங்கீநசம் , கலகள் 
கின்னரையரையும் உயிர்ப்பித்தனர் . தம் , பகம் , பாஹடகம் , கோஷ்டகாகி , 

கிருமிகரம், மண்டலபுஷ்பகம் , காளநாபம் , 
சாஷபகம் , மத்குளி, சம்பளி , அக்ளி 
கீடம் , என்பனவாம் , 

கீதமாபுரம் - ஒரு வித்யாதர நகரம் . 
கீசகர் - விராடன் மைத்துனர் நூற்றுவர் . கீரங்கீரனார்- கீரனுடைய மகனாகிய கீரனார் . 
வீமனால் கொல்லப்பட்டவர்கள் . சுக்ஷணா இவர்நெய்தலைப் புனைந்து பாடியுள்ளார் 
தேவியின் சகோதரர் , இவர்கள் ஏற்று தலைவன் தேர்மணிக்குரல் பலருங்கேட் 
நால்வர் . இவர்களில் மூத்தவன் கீசகன் . கும்படி வருதலால் நின்னைவரைய வரு 
இவர்கள் பூர்வசன்மத்தில் காலகேயரென் கிறானென்று தோழி கூறுவது இனிமை 
னுங் காந்தருவர் பாணனை முதலாகவு தாராவிற்கும் இவர் பாடியது. ( நற்- எஅ .) 
டைய நூற்று நால்வர் . 

கீரந்தையார் - கடைச்சங்கப் புலவருள் ஒரு 
கீசகன் - சுதக்ஷணையின் சகோதரருள் மூத்த வர் . பரிபாடலில் இரண்டாம் பாடல் 
வன் . பாணனென்னுங் காந்தருவனம்சம் , பாடியவர் . திருவள்ளுவமாலையில் “ தப்பா 


வைமகாற்றனார் 


450 


கீர்த்திமால் .. 


முதற்பாவால் " எனும் செய்யுள் கூறிய களை முதுதிற் தாங்கிச்செல்லும் . தென் 
வரும் இவரே . (பரிபாடல் .) 

அமெரிகா பிரேஸில் நாட்டில் ஒருவகைக் 
கீரவிகொற்றனர் - நக்கீரருக்குக் குமார். கீரிகளுக்கு உடலில் முள்ளம் பன்றி 
கீரன் - நக்கீரருக் கொருபெயர் . 

போன்ற கூரிய முட்களும் வாழைப்பூ 
கீரி - இது பாண்டுபுத்ரராகிய தருமர் யாகஞ் போன்ற தட்டையான வாலுமிருக்கின் 
செய்த காலத்து யாகத்தில் வந்து இவர் நன . இந்தியாவின் மேற்கரை மலைநாட் 
செய்தயாகம் அதிதிக்குத் தன் பங்கையும் டில் மரம் ஏறத்தக்க ஒருவகைக் கீரிகளி 
மனைவி , குமரன் , மருமகள் முதலியோர் ருக்கின்றன . அவைமரம் ஏறிப்பதுங்கி 
பங்காகிய மாவை , பசிக்குதவிய வேதியன் பறவைகளைப் பிடித்தருந்தும் . 
தந்த மாபட்டு என்மேனி பொன்னாயது பூனைக்கீரீ - இது பூனையினத்தைப்போல் 
ஆகையால் இது அந்தத் தானத்திற் கொவ் கால்களும் உடலும் காதும் வாலும் பெற்று 
வாதென்று இகழ்ந்தது . இது ஜமதக்ளி அதன் நகம்போல் நீட்டவும் குறுக்கவும் 
யைச் சோதிக்கக்கீரி யுருக்கொண்டு வந்த பெற்ற நகங்களையும் பெற்றுள்ளது . முகம் 
கோபம் . இது தருமர் யாகத்தை நிந்தித்து கீரிக்குள்ளது போல் நீண்டு மீசை கொண் 
தன்னுருமாறியது . இது தருமருக்குப் பன் டிருக்கும் . 
னிரண்வேருடம் யாகஞ்செய்ய விரும்பிய கீரைவகை - கீரைத்தண்டுக்கீரை, வள்ளைக் 
அகஸ்தியர் , பசு இம்சைசெய்யாது யாகஞ் கீரை, பருப்புக்கீரை, வங்காரவள்ளைக் 
செய்ய இந்திரன் கோபிக்க அவனை வெறு கீரை , கொடி வயலைக்கீரை , சிறுபசலைக் 
த்து மானஸயாகஞ் செய்யத்தொடங்க இந் கீரை, பாற்சொரிக்கீரை , சாணக்கிக்கீரை , 
திரன் மழை பெய்வித்தான் என்பதையும் துயிலிக்கீரை, பண்ணைக்கீரை , பரட்டை 
கூறியது . ( பார - அச் . ) 

கீரை, முளைக்கீரை , முள்ளிக்கீரை , புளிச் 
கீரிடாப் பிரம்வாதிமதம் - பிரமத்தின் முக் சிறுகீரை , சிறுகீரை , கலவைக்கீரை , மண 
குணத்தில் மும்மூர்த்திகளுண்டாய் முத் லிக்கீரை, நீர் ஆரைக்கீரை , புளியாரைக் 
தொழிலியற்றச் சகத்துண்டாய் ஆத்மாக் கீரை, கோழிக்கீரை , புளிப்புக்கீரை, பிண் 
கள் சநநமரணப்பட்டுக் குருவால் உபதே ணாக்குக்கீரை, முக்குளிக்கீரை, வெந்தயக் 
சிக்கப்பட்ட உறுதிகொண்டு அந்நிலையில் கீரை , கொத்துமல்லிக்கீரை , காசினிக் 
நின்று மோகமடைவது , 

கீரை , குப்பைமேனி , முன்னை , நல்வேளை , 
P ப்பிள்ளை - இது ஆசியா கண்டத்து சிறுகீரை, மணத்தக்காளி, முருங்கை , 
தஷிணபாகத்தில் சஞ்சரிக்கும்பிராணி . அகத்திக்கீரை , பொன்னாங்கண்ணி முத 
இது பெருச்சாளியைப்போல் நீண்ட மூக் 

லியன. 
குடன் நீண்ட தேகத்தையும் குறுகிய கீர்த்தி -1 . தருமன் எனும் மனுவின் தேவி , 
கால்களையும் பெற்று உடம்பெங்கும் மயி தக்ஷன் பெண் . 
ரடாப்பெற்றிருக்கும் . இது பூச்சிகளைப் 2. பிரமபுத்ரன் தவத்தால் கீர்த்திபெற் 
பிடித்துத் தின்னும் . பாம்புகள் அகப்பட் றவனாதலால் பெற்றபெயர் . 
டால் கழுத்தில் பாய்ந்து கொன்று விடும் . 3. உருக்கிரமன் எனும் ஆதித்தன் 
இதை வீட்டில் வளர்த்துப் பழக்கலாம் . தேவி 
இது தண்ணீரில் மூச்சுப்பிடித்து நீந்தும் . 4. சுகர்மன் தேவி , இவளில்லாத 
இது கிராமங்களில் கோழிகளைக் கொள் இடம் புகழ்கிடையாது . 
ளை கொள்ளும் , இரவில் அதிக சுறுசுறுப் கீர்த்திகேது- சிவபூசையால் நற்கதி பெற்ற 
பாய் இரைதேடும் . இது சுவர்மரங்கள் மீது சைவன் . 
வேகமாக ஏறும் . உறங்குகையில் தலை கீர்த்திதான் - ( சூ . ) பிரணிந்தகன் குமரன் . 
யையும் வாலையும் வயிற்றில் சேர்த்துக் கீர்த்திபூதரம் - ஒருமலை . 
கொள்ளும் . இது கோழி , பக்ஷிகள், சிறு கீர்த்திபூஷணபாண்டியன் அதுலகீர்த்தி 
பிராணிகள் , எலி , மூஞ்சூறு , பாம்பு ,பல்லி பாண்டியனுக்குக் குமான் . இவன் காலத் 
முதலியவற்றை ஆகாரமாகக்கொள்கிறது . தில் மதுரைமாநகர் கடல் கொண்டது . 
இது எலியினத்தில் ஒருவகை. இது குட்டி இது ஒரு பிரளயம் . இவனுக்குப்பின் வங் 
களுக்குப் பால் கொடுக்கும் பிராணி . இதற் கிய சேகரபாண்டியன் அரசாண்டான் . 
குப் பால் தரும் உறுப்பு மார்பிலிருக்கிறது . கீர்த்திமதி - சுகன் குமரி , அணுகன் தேவி . 
இது இரைதேடச் செல்லுகையில் குட்டி கீர்த்திமாலினி - சந்திராங்கதன் மகள் . 


கீர்த்திமான் 


160 


குகன் 


கீர்த்திமான் - வசுதேவருக்குத் தேவகியிட களது பெண்சந்ததியார் இப்போது அவ் 
முதித்த குமான் . 

வூரிலிருக்கின் றன ரெனவும் , தாயாதிகள் 
கீர்த்திரதன் - பிரதிர தன் குமரன் . மிதிலை சிலர் வேறிடத்திலுள்ளா ரெனவும் தெரி 
நாட்டரசன் . 

கின்றது , மற்று மிவரது சரித்திரத்தை 
கீர்த்திராதன் -1, ( ரூ .) மகாகிருதி குமரன் , யும் இவரியற்றிய வேறு ஏல்களையும், 

2. மகாபர்க்கன் குமாரனாகிய மிதிலை பற்றி ஒன்றுந் தெரிந்திலது . ( அரிசமய 
நாட்டரசன் . 

தீபம் .) 
கீர்த்திவர்த்தன சோழன் - இவன் பாரிசூரிய 
சேகர பாண்டியன் குமரியாகிய கமலினி . 
இவன் தன்னாட்டில் குமாரசுவாமிக்கு ஆல 
யம் புதுக்கி நீதி தவறாது ( எஎ ) அரசா தகழனிவர் - ஒர் இருடி . இவர் யாகத்தில் 
ட்சிசெய்து கீர்த்திமான் என்கிற நதியுண் தெய்வீக அரசன் எனப் பர்வதராசன் 
டாக்கித் தன் குமாரன் ஜயசோழ்னுக்கு பிறந்தனன் . 
அரசளித்து முத்தியடைந்தவன் . 

தகர்த்தமன் ஒரு அரசன் இவன் பாபத் 
கீர்வாணம் ஒரு பாஷை . பாசிராமரால் 

தால் பிரேத ஜன்மம் எடுத்துத் திரிந்து 
நிருமிக்கப்பட்டது . 

புண்ய தீர்த்த ஸ்நானத்தால் ஜன்மம் நீக்க 
கீலகன் - கிரிபுரத்தரசன் . இவன் குமரர் மடைந்து சுவர்க்கமடைந்தவன் . (பதும 

சிவாலயத்தை இடித்து நாகமடைந்தனர் . புராணம் ). 
கீழாலவத்தை - ஆன்மா கருவிகளுடன் தகலோதியர் சூர்யவம்சத்துக் குகனது 
கூடி மேனின்று மூலாதாரம் வரையில் சந்ததியார் . குகனைக் காண்க, 
படும் வேறுபாடு , சாகரம் - ஆன்மா, ஞா தகவேளாளர் - இவர்கள் செம்படவர்கள் . 
னேந்திரியம் கு , கன்மேந்திரியம் ரு , தன் இவர்கள் குகன் இராமர்க்குப் படகோட் 
மாத்திரை கு , வசனாதி ரு , வாயு க 0 , புரு டினவன் அவன் வம்சத்திற் பிறந்தவர்கள் 
டன் க, அந்தக் கரணம் ச , ஆகிய கூடு என்பர் . மறவரும் இந்தக் குகன் வம்சத் 
கருவிகளுடன்லலாடத்தானத்தில் நிற்ப தவர் எனத் தங்களைக் கூறிக்கொள்வர் . 
சொப்பனம் - முன்சொன்ன கருவிகளில் ( தர்ஸ்டன் ) 
ஞானேந்திரியம் , கன்மேந்திரியம் நீங்க 

ஆகன் -1 . இவன் சூரியவம்சத்து லவன் சர் 
லாக மற்ற உடு - கருவிகளுடன் ஆன்மா ததியான் இவர்களது சந்ததியாரின் இராஜ் 
கண்டத்தானத்தில் நிற்பது . சுழத்தி - தானி வல்லவிபுரம் . கி .. பி , 524 - இல் 
ஆன்மா , புருடன் க , சித்தம் க , பிராண இப்பட்டணம் சித்தியர்களால் பிடிக்கப் 
வாயு க , ஆக கூ - கருவிகளுடன் இருத பட்டபின் இவன் தாய் தன் தாய் நகரம் 
யத்தானத்தில் நிற்கு நிலை . துரியம் 

சென்று திரும்புகையில் தம் நகரம் சித்தி 
ஆன்மா , பிராணவாயுவும் புருடனுமாகிய யர்களால் பிடிக்கப்பட்டதென் றறிந்து 
இரண்டு கருவிகளுடன் நாபித்தானத்து ஒரு குகையில் ஒளித்தனள் . அங்கே இவன் 
நிற்குநிலை. துரியாதீதம் - ஆன்மா புருட பிறந்ததனால் இவனுக்கு இப்பெயர் 
னோடு மூலாதாரத்து நின்றநிலை . (சித்தா. ) 

வந்தது . இவள் தன் குழந்தையை ஒரு 
கீழையகத்தாழ்வான் - நாதமுனிகளிடத் பார்ப்பினியிடம் ஒப்புவித்துத் தீக்குளித் 
துப் பிரபந்தத்தைக் கானத்துடன் கேட்ட தனள் . பார்ப்பினி இவனைப் பிள்ளைபோல் 
ஸ்ரீ வைஷ்ணவர் . 

வளர்த்தனள் . இவன் சந்ததியார் குகலோதி 
கீழையூர் சடகோபாதாசர் - இவர் அரி 

யர் எனப் பட்டனர் . இவன் பில் எனும் 
சமய தீபம் என்னும் ஏலாசிரியர் . தொ மலையாளிகளைச் சேர்ந்து தன் சௌரியத் 
ண்ட நாட்டினின்று தென்னாட்டுக்குச் செ தைத் தெரிவித்து அவர்களால் மலைநாட் 
ன்ற வல்லை -காளத்தியப்பமுதலியார் மாபி டரசனானான் . இந்நாட்டில் இவன் சந்ததி 
லுதித்தவரெனவும் , இற்றைக்கு இருஏற் யார் ( 250 ) வருஷம் ஆண்டனர் . இவர் 
றைம்பது வருஷங்களுக்கு முன் நாகப்பட் களில் ஒன்பதாவது அரசனான நாகதீதன் 
டினம் தாலுக்கா கீழையூரில் சடகோப மலைநாட்டாருடன் போரிட்டு மாண்டான் 
ராமாநுஜ முதலியரென்னுந் திருநாமத் நாகதீதன் குமரன் பப்பா : 

பிரபலமாக வாழ்ந்தவரெனவும் 2. தன்சேனைகளைக் காத்துக்கொள்ளும் 
இவரது குமாரர் பத்தராவி முதலியாரவர் குமாரக்கடவுளுக் கொருபெயர் , 


துடன் 


181 


குங்கிலியக்கலய நாயனார் 


குதான் 


உள 


3. சிருங்கிபேரநாட்டு அரசனாகிய துகைமறைஞான சம்பந்த நாயனார் - இவர் 
வேடன் . பரத்துவாசர் ஆச்சிரமத்திற்கு சிதம்பரத்திலிருந்த சைவ ஆசாரியர் சமி 
விருந்தான இராமமூர்த்தியிடம் - நட்புக் ழில் அருணகிரிபுராணம் பாடியவர் . 
கொண்டவன் , நற்குண நல்லொழுக்கம் குக்கிடமண்டபம்- காசியிலுள்ள முத்திமண் 
பூண்டவன் . 

கங்கையில் ஓடம் விடுந் டபம் , மாகந்தனைக் காண்க , 
தொழில் மேற்கொண்டோன் . 

குக்குடர் - புண்டலீகரைக் காண்க , 
4. குருத்ருஹனைக் காண்க . 

குக்குடன் - சூத்ரனுக்கு நிஷாதஸ்திரீயிடம் 
தத் -1 . ஆங்கீரச ருஷிக்குச் சிரத்தைவிட பிறந்தவன் . ( மது . ) 
முதித்த குமரி , 

தகீயகர் - ( குய்யகர் ) குபேரன் சபையைச் 
2. தாதா என்னும் ஆதித்தன் பாரி, சுமப்போர் . 
குமரன் சாயம் . 

குங்கிலியக்கலய நாயனூர் - திருக்கடவூரில் 
3. பிரமன் தேவியருள் ஒருத்தி , 

வேதியர் குலத்தில் பிறந்த கலயர் என்ப 
4 வைசுவதேவபலிகொள்ளும் தேவதை . வர் ஒருவர் இருந்தனர் . இவர் திருவீரட்டா 
குதார் - யதுகுல பேதம் , கம்சன் பகைவர் . னேச்சுரருக்குத் தினந்தோறும் குங்கிலி 

( யாதவன் ) அந்தகன் குமரன் . யக்கலயப்புகை யிட்டுவரு நாட்களுள் இவ 
இவன் குமரன் விருக்ஷணி . 

ர்க்குத் தெய்வச்செயலால்வ றுமையுண்டா 
குகைகள் இவை மலைகளிலுள்ள 

யிற்று , ஒருநாள் இவரது மனைவியார் வறு 
ளறைகளும் , குடைவுகளுமாம் . இவை மையால் தமது சுற்றத்தவர் வருந்து தலைக் 
இந்தியாவில் பல இடங்களில் பல மலை கண்டு தமது மாங்கல்யத்தைக் கணவரிடம் 
களில் உண்டு. இவை அதிக நீட்சியும் தந்து அரிசி முதலிய வாங்கிவா அனுப் 
விசாலமும் உள்ளவை அல்ல . பஸிபிக் பினர் . நாயனார் தெருவிற் செல்கையில் 
மகா சமுத்திரத்திலுள்ள பீஜி தீவை படு எதிரில் ஒரு வணிகர் குங்கிலியப்பொதி 
த்து உங்காவா. என்னும் தீவிருக்கிறது . கொண்டுவரு தலைக் கண்டு மனங்களித்து 
அங்குள்ள மலையில் ஒரு குகையிருக்கிறது . அந்த மாங்கல்யத்தைத் தந்து அம் மூட் 
இக்குகையினுள்ளிடம் ( 60 ) அடி உயரம் , டையைப் பெற்றுத் திருக்கோயில் பண் 
- அகலம் 20 அடிமுதல் 30 அடிகள் அதிக டாரத்திலிருத்தித் தாமும் வீடு சேராமல் 
நீளமுள்ளது . இக் குகைக்குட் செல்லும் அவ்விடமிருந்தனர் . எல்லாம் வல்ல சிவ 
வாயில் கடலுக்குள் ( 7 ) அடிக்குக் கீழ் மூர்த்தி நாயனாரது வீடு முழுதும் நெல்லும் 
இருக்கிறது. குகையின் உயரம் சமுத்திர பொன்னுமாகக் குவிப்பித்து நாயனாரது 
மட்டத்திற்கு அதிகம் . இதுவே குகை மனைவியர்க்குத் தெரிவித்து நாயனாரிடஞ் 
களில் பெரிதென்பர் . ஆஸ்திரேலியா சென்று நீ வீடு சென்று பாலன்ன மருந் 
கண்டத்தின் சிட்னி பட்டத்திற்கு ( 30 ) துக என்று திருவாய்மலர்ந்து மறைந்த 
மைல் தூரத்தில் பல . சுண்ணாம்புக் குகை னர் . நாயனார் கட்டளையை மறுத்தற்கஞ்சி 
கள் பல வியப்பைத் தருவனவாக வளர்ந்து வீடுசென்று பொன் முதலியவற்றைக் 
வருகின்றன என்பர் . சாக்கடல் ( Dead கண்டு மனைவியரை வினாவிச் சிவனடியவ 
s88 ) எனும் கடலுக்கு வடகோடியிலுள்ள ருடன் அமுதருந்தி யிருக்கு நாட்களுள் 
ஒரு குன்று கல்லுப்புப்பாறைகளாலானது . திருப்பனந்தாளில் சிவலிங்கஞ் சாய்ந்தி 
அதற்கு ஜெபல் உஸ்டம் என்று பெயர் . ருக்க அரசன் மூர்த்தியை நிமிர்த்துச் 

அதில் பல கல்லுப்புக் குகைகள் உண்டு . சேவிக்கவெண்ணி ஆனை முதலிய கட்டி 
குகை நமச்சிவாய ழர்த்திகள் - இவர் திரு பிழுத்தும் நிமிராதது கண்டு , நாயனார் 
வண்ணாமலையில் ஒரு குகையில் நிஷ்டை கேள்வியுற்றுச் சென்று தமது கழுத்திற் 
செய்துகொண்டிருந்த சித்தர். இவர் கயிறு பூண்டிழுக்கச் சிவலிங்கம் நிமிரக் 
குகையிலிருந்த தால் இப்பெயர் பெற்ற கண்டு களித்து அவ்விடஞ் சிலநாள் தங்கித் 

இவர் அம்மலையில் தூங்கும் உஞ்ச திருக்கடவூர் சென்று திருஞானசம்பந்த 
லிட்டு அதில் சயனித்து நிஷ்டைபுரிந்து மூர்த்தி சுவாமிகளையும் திருநாவுக்கரசு 
வந்தனர் . இவரது மாணாக்கர் குருநமசி சுவாமிகளையும் கண்டு திருவமுது செய் 
வாயர் . இவர் செய்த நூல் அருணகிரியந் வித்துச் சில நாட்களுக்குப் பிறகு முத்தி 
தாதி . இவரது மற்றச் சரி தங்களைக் குரு யடைந்தவர். இவர் காலம் திருஞானசம் 
நமசிவாயரைக் காண்க . இவர் சைவர் . பந்தர் , அப்பர் சுவாமிகள் காலம் . ( பெ - பு .) 


னர் . 


குங்கிலியம் 


462 


தசவர் 


குங்கிலியம் தேவ தாருமாத்தின் பாலைச் 2. வேதவதிக்குத் தந்தை , இவர் முனி 
சலத்துடன் கலந்து கழுத்து வளைந்த 

இவர் வே தமோதிக் கொண்டிருக் 
பாத்திரத்திலிட்டுக் காய்ச்சும்போது கையில் இவர் நாவில் வேதவதி பிறந்து 
வெளிக்கிளம்பும் நீராவியைக் குளிரவைத் இமயமலையில் விஷ்ணுமூர்த்தி தனக்கு 
தால் ஷை பிசினும் ஆவியாகிக் குளிர நாயகனாகத் தவமியற்றினள் . இவர் ஒரு 
வைத்த நீரில் மிதக்கும் . இவ்வாறு மிதப் அரக்கனா லிறந்தனர் . 
பதைச் சேர்த்தெடுத்தால் அது கர்பூரத் குசத்துவய ஹாரிணி 
தைலமெனும் டர்பன்டைன் ஆகும் . தாமிர 

ருதுஹாரிணியின் 

குமரி , காலந்தவறி மணப்பவளுடைய இர 
பாத்திரத்தின் அடியில் தங்கும் வண்டல் ண்டு ஸ்தனங்களையுங் கெடுப்பவள் . 
குங்கிலியம் . 

தசநாபன் - 1. ( ச ) குசகன் குமரன் . 
தங்கிலியன் - கள்ளர்களுக்குப் பட்டம் . 2. காதியின் தந்தை . இவனுக்கு நூறு 
தங்மதபாண்டியன் - வாகுவலயபாண்டிய பெண்களிவர்களை வாயுவிரும்ப, அவர்கள் 
னுக்குக் குமரன் . 

இணங்காமையால் வாயு கோபித்து முதுகு 
தங்குமப்பூ - இது ஒரு பூண்டின் மகரந் களை முரித்தனன் . இவர்களைத் தந்தை 
தம் . இதற்கு (காரிகஸ் ) என்று ( Croeus ) சூளிருஷிக்குக் கொடுத்தனன் . அந்த ருஷி 
ஆசியா மைனரில் பெயர் . இது ஆசியா தொட்டதும் இப்பெண்கள் கூனியிர்ந்து 
மைனரிலுள்ள காரிகஸ் எனுமிடத்திலிரு அழகுபெற்றனர் . ( இராமாயணம் . ) 
ந்து மற்ற இடங்களுக்குச் சென்றதென் 

தசப்லவனம் இது திதி இந்திரனை 
இது இப்போது எங்கும் பயிரிடப் வெல்ல புத்ரன் வேண்டித் தவஞ்செய்த 
பட்டு வருகிற தாயினும் இந்தியாவில் இடம் , இங்கு இந்திரன் அவள் கருவைச் 
காஷ்மீர் எனும் மலைநாட்டினதே சிறந்த சேதித்தான் . ( இரா - பால .) 
தென எண்ணுகின்றனர் . இதன் புட்ப தசம்பன் - 1. தாரகயுத்தத்தில் வருணனால் 
கோசங்களை அக்டோபர் , நவம்பர் மாதம் கொல்லப்பட்ட அசுரன். 
களில் பறித்து உலர்த்தித் தண்ணீரில் 2. துவட்டாவால் நிருமிக்கப் பட்ட 
அலம்ப இதழ்கள் மிதந்து போய்க் கோசங் உலக்கை கொண்டு உலகத்தை வருத்தி 
கள் அடியில் தங்குகின்றன ; அவைகளைப் வத்சந்திரனால் கொல்லப்பட்ட ஒரு அரக் 
பக்குவப்படுத்தி விற்கின்றனர் . 

கன் . 
குங்குமம் 

இது தேவிக்குரிய காப்பு , இத தசலவதி கோசலத்திலுள்ள பட்டணம் , 
னைக் குங்குமப்பூ , உயர்ந்த பச்சைக்கற்பூ குசன் ஆண்டது . 
ரம் முதலியவற்றுடன் சேர்த்துத் தேவிக் குசலன் - கற்கைநாட்டு வேதியன் , இவன் 
குப் பனிநீரில் இழைத்திடும்படி ஸ்ரீகார தெய்வமில்லையென வாதித்துச் சாகுல் 
ணாகமம் கூறும் , இதற்குப் பிரதியாகத் தற் கால் யமபடர்பற்றத் திரிகூடம் நினைந்து 
காலத்தில் மஞ்சட்பொடியுடன் வேறெ குற்றாலம் என உயிர்விட்டு யமபடரி னீங் 
தையோ சேர்த்துக் குங்குமம் எனச் செய் கித் தேவர் பூமாரிபெய்து பொழியும் 
துகொள்ளுகின்றனர் . தேவிக்குரிய மங் மணத்தால் புட்பகந்தன் எனப் பெய 
கலப்பொருளாதலின் மங்கலம் பெற மங் ரடைந்து முத்திபெற்றவன் . 
கையர் அணிவர் . 

தசலாசுரன் - இவன் சிந்தாசுரன் எவலால் 
தசஅத்தர் --ஓர் இருடி . விஷ்ணுவையெண் கேமாசுரனிடம் கூடிப் பெருச்சாளியுருக் 

ணித் தவஞ்செய்து முத்திபெற்றவர் . கொண்டு தமக்குள் சண்டையிட்டுக் குழ 
தசகன் - காதி தந்தை ,. 

ந்தையுருக்கொண்ட விநாயகர்மீது விழுந் 
தசத்தலம் - 1. சராசந்தன் மதுரையைத் தனன் . விநாயகர் பூனை யுருக்கொண்டு 
தீக்கிரையிட்டபின் கிருஷ்ணன் ஆண் இவர்களைக் கொன்றனர் . 
டது , ரைவத துர்க்கத்திலுள்ள பட்டணம் . தசவர் - மண்ணால் பாத்திரங்கள் செய்து 

2. Dwaraka , the capital of the சூளை போட்டுப் பிழைப்பவர். இவர்களுக்கு 
Krisna s kingdom in Guzerat. 

உடையார் பட்டம் , இவர்களிற் பெரும் 
தசத்தலி 

இரேவ தன் என்னும் சூர்யவம் பாலோர் வீரசைவர் . இவர்களிற் சிலர் 
சத் தரசனாண்ட தேசம் , 

பூணூல் தரிப்பர் . இவர்களின் ஆயுதங்கள் , 
தசத்துவசன் - 1. சநகன் தம்பி , தசரதன் மண் பாத்திரம் செய்வதற்குச் சக்கரம், 
மைத்துனன் , பாதசத்துருக்கருக்கு மாமன் . 

கண்டம் முதலிய, இவர்களிற் சிலர் பிடாரி 


குசவன் ஆயுதங்கள் 


463 


குசுமை 


கோவில்களில் பூஜாரிகளாக இருக்கின்ற தசாபன் 

- உபரிசரவசு குமரன். 
னர் . இவர்கள் கிராமங்களில் கல்யாணத் தசாம்பன் குசன் குமரன் , இவன் கும 
திற்குச் சால் , குடம் , காகம் , முதலிய 

என் காதி . ( இரா . ) 
கொடுத்துப் பரிசு பெறுவர் . இவர்கள் குசாவதி - குசனாண்ட நகரம் . இது கோச 
எலும்பு முதலிய பிசகின் வைத்தியம் லத்தின் வடக்கிலுள்ளது . 
செய்வர் . ( தர்ஸ்டன் .) 

தசாவர்த்தம் 

கௌதமரைப் பகைத்து 
தசவன் ஆயுதங்கள் மண் , செம்மண் , வேதியர் அப்பாபம் தீரத் தருப்பையால் 
திரில், கவருனோல் , பிடிதுணி , அறுகுச்சு , பவித்திரமணிந்துகொண்டு ஸ்நானஞ் 
தட்டுப்பலகை , வலைச்சல் , பத்தை, முள்ளு, செய்த கோதாவரிதீரம் . 
மட்பகை, திரைசல் , கரைமணிக்காய் , தசாவிரதன் - இருஷபனுக்குச் சயந்தியிடத் 
தட்டுக்கல் , இடுமம் , ( கூர் . ) 

துதித்த குமரன் . 
தசன் - 1. சுகோத்ரன் குமான் , இவன் கும குசிகன் - புரூரவன் குமாரனாகிய அமவசு 
ரன் பிரீதி . 

குலத்தவன் , விச்வாமித்திரனுக்கு மூதா 
2. ( ச ) அசகன் குமான் . 

தை . 

பலகாச்வன் குமரன், 
3. செவ்வாய்க் கிரகம் . 

குசிராத்தி- இது கூர்ச்சரம் , ஆகர்த்ததேசம் 
4. இராமருடைய புத்திரன் . குழந்தைப் எனப்படும் . இத்தேசவாசிகள் குசராத்தி 
பருவத்தில் வான்மீகியால் இரக்ஷையின் யர் எனப்படுவர் . 
பொருட்டுக் குசையால் தடவப்பெற்ற தசீலவன் மைத்திரேயனுக்குத் தந்தை , 
தால் இப்பெய ரடைந்தனன் . இவனும் தகமபுரம் பாடலீபுரத்திற் கொரு 
தம்பியும் வால்மீகர் பாடிய இராமாயணத் பெயர். 
தை இராமமூர்த்தி செய்த அச்வமேதத்தி தசுமேஷ மன்மதனுக் கொருபெயர் . 
லரங்கேற்றித் தம்மை யறிவித்தனர் . தசுமை - இவள் சுதன்மன் எனும் வேதிய 
இவன் ஆண்ட பட்டணம் 

பட்டணம் குசாவதி , னுக்கு இளைய மனைவி இவளைச் சுதன் 
அயோத்தி பெண்ணுருக்கொண்டு 

மனுக்கு அவனது மூத்த மனைவியாகிய 
ண்ட அயோத்தியை ஆண்டவன் . சாயு சுதேகை என்பவள் தனக்குப் புத்திரப் 
வில் கங்கணம் விழ அதனை ஒரு நாகம் பேறில்லாமையால் மணஞ் செய்வித்த 
கவ்வியது . அதனால் கோபித்து அம்பெ 

இவளிடத்துச் சுப்பிரியன் எனும் 
இத்தனன் . அதைக்கொண்ட நாககன்னி குமரன் பிறந்தான் . இதனால் வேதியன் 
கை அதனைக் கொடுக்க அந் நாககன்னி களிப்படைந்து சிவபூசை கைவிடாதிருக் 
கையையும் மணந்தவன் . 

கையில் சுதேகை பொறாமை மனதிடம் 
5. விதர்ப்பன் குமரன். 

வைத்து வந்தனள் . பின் தாய் தந்தைய 
6. சுத்தவிர தன் இரண்டாவது குமான் . ரிருவரும் சுப்பிரியனுக்கு மணமுடித்து 
7. காதி தந்தை , சிலநாள் சௌநகரு மகனையும் மருமகளையும் அருகில் வைத் 
க்கு உபசாரஞ் செய்து வருகையில் அவர் துக்கொண்டு களிப்பு றக்கண்ட சுதேகை 
நாற்பத்திரண்டு நாள் தூங்கினர் . குசன் எவ்வகையேனும் சுப்பிரியனைக் கொன் 
அவர்க் குபசரித்தது கண்டு மனமகிழ்ந்து று பகைமுடிப்பேனென்று சுப்பிரியனும் 
இவன் குலத்தில் ஒரு ருஷி பிறக்கும்படி அவன் தேவியும் உறங்குகையில் சுப்பிரிய 
வரந்தரப்பெற்றவன் . 

னைத் துண்டித்துக் குசுமையும் அவள் 
8. பிரமபுத்ரன் , குசநாபனுக்குப் புத்தி கணவனும் பார்த்திப்பூசை செய்து சிவ 
ரர் பிறக்க வாத்தந்து உடலுடன் சுவர்க்க லிங்கங்களை விடும் குளத்திலெறிந்து ஒன் 
மடைந்தவன் . 

றும் அறியாதவள் போல இருந்தனள் . 
குசஹாரிணி - ருதுஹாரிணியின் குமரி . கல் இதனையறிந்த 

குசுமை மனந்தளராது 
யாணத்தில் நாந்திசிரார்த்தத்தால் பிதுர்க் வழக்கம்போல் சிவபூசை முடித்துச் சிவ 
களைப் பூசிக்காதவளின் ஒரு ஸ்தனத்தைப் லிங்கத்தை விடுங் குளத்தருகிற 

சென்று 
போக்குபவள் . 

மீள்கையில் இறந்து குளத்திலழுந்திய 
தசாகரன் குருவம்சத்துப் பிருகத்ர தன் மகன் தாடை நோக்கி நானும் வருகிறே 
குமான் , சராசந்தன் சகோதரன் . 

னெனக் கேட்டுச் சிவமூர்த்தியைத் துதிக் 

கையில் சிவமூர்த்தி தரிசனந்தந்து யாது 
தாாசுவன் - சகதேவன் குமரன் , இவன் 

வேண்டுமென இக்குளமே கோயிலாக் 
குமரன் சோமதத்தன் . 


னள் . 


குசும்பன 


464 


குடல்விருத்திரோகம் 


ரன் , 


கொண்டருள்க என அவ்வாறே கூச்மேச் தச்சாக்குடிகை - சம்பாபதியின் கோயில் , 
வரமாக அமர்ந்தனர் . (சிவமகாபுராணம் ). ( மணிமேகலை . ) 
தசும்பன் - உபரிசரவசுவின் குமரன் . தச்சான் - ஓர் இருடி , திரேதாயுகத்தில் 
தசும்பா - இது , ஒருவகைச் செடி , இதன் சிவபூசையால் முத்திபெற்றவன் . 
விதைகள் வண்டை விதைகள்போ லிருக் தச்சன் - 1. ஒரு வேதியன் புத்திரப்பேறு 
கும் . இவ்விதைகளிலிருந்து எண்ணெய் வேண்டி விரதம் அநுஷ்டித்து மாக ஸ்நா 
உண்டாக்கிப் பலகாரங்கள் செய்கின்றனர் . னஞ் செய்து இஷ்டசித்தி யடைந்தவன் 
குசேலர் - கண்ணனுடன் வாசித்த வேதிய ( பதுமம் . ) 
நண்பர் . இவர் வறுமையடைந்திருந்த 2. இருக்குவே தம் கரு - வது அத்தியா 
காலத்து மனைவியார் இவரை நோக்கி யத்தில் புகழ்ந்து சொல்லப்பட்டவன் . 
உமக்கு நண்பராகிய கண்ணபிரானிடஞ் இவன் கிணற்றில் தள்ளப்பட்டு இருக் 
சென்று உமது தரித்திரத்தைக் கூறிப் கோதி மாண்டதாக இருக்குவேதம் 
பொருள் பெற்று வருக என்றனள் . 

கூறும் . 
னைக்கேட்ட குசேலர் ஆயின் நண்பரிடஞ் 3. சாக்ஷசமனுவிற்கு நடவலையடத் 
சென்றால் ஏதேனுங் கையுறையாகக்கொ துதித்த குமரன் . 
ண்டுபோக வேண்டுமென்றனர் . மனைவி 4. அங்கீரசன் சந்ததியான் , 
கொஞ்சம் அவல் பலகாரஞ்செய்து தரக் தஞ்சம்பூர் இராமாநுசாசாரியர் - வேதாந்த 
கொண்டு சென்று கண்ணனைக் கண்ட 

தேசிகரின் திருவடி சம்பந்தி . 
னர் . கண்ட கண்ணன் , யோகக்ஷேமங் தஞ்சான் - 1. அநுமானுக்குப் பாட்டனும் , 
களை விசாரித்து அருகிருந்த மூட்டையி அஞ்சனாதேவியின் தந்தையு மாகிய வாக 
லிருந்த அவலில் ஒருபிடி எடுத்து வாயி 
விட்டு உண்டனர் . மறுபிடி உண்ண எடுக் 2. கத்ருவின் குமரன் , நாகன் . 
கையில் அருசிருந்த தேவியார் விலக்க தர்சிகாரர் - சேலம் ஜில்லாவிலுள்ள உழுது 
உண்ணாது நின்று குசேலருக்கு ஒன்றுங் பயிரிடும் சாதியார் . ( தர்ஸ்டன் ). 
கொடாது அனுப்பக் குசேலர் துக்கத் தட கீகோ இளஞ்சேரலிரும்பொறை 
துடனீங்கி வீடுவந்து தமது பெருஞ்செல் சேரன் , பெருங்குன்றூர்க்கிழாராற் பாட 
வத்தினைக் கண்டு களித்தவர் . 

ப்பெற்றவன் . 
தச்சகர்- கடகமென்னும் பட்டணத்திலிரு தடபன் - ஓர் இருடி . 
ந்த முனிவர் . இவர் குமரன் கௌச்சிகன் குடபுலவியனார் - பாண்டியன் நெடுஞ்செழி 
அல்லது மிருகண்டு, இவர் தம் குமாருக் யனைப் பாடிய தமிழ்ப்புலவர். ( புற - நா . ) 
குப் பெண்கொள்ள உசத்தியரிடஞ்சென் தடமலை - காவிரிபிறத்தற்கு இடமாயுள்ள 
றனர் . அந்த வுசத்தியர் பெண் விருத் மலை . (சிலப்பதிகாரம் .) 
தை , காட்டானைக்குப் பயந்து மடுவில் குடமுருட்டி - சோழநாட்டு உறையூரிலுள்ள 
விழுந்திறந்தனள் . அவளை உயிர்ப்பிக்கக் 

ஒருநதி , 
குச்சகர் தடாகக்கரையில் தவமியற்றுகை தடழக்கிற்பகவர் - இவர் யாப்பருங் கலக் 
யில் ஒரு காட்டானை இவரைத் தூக்கிக் காரிகை யுரையிற் கூறப்பட்ட தொல்லா 
கொண்டு காட்டுள் சென்றது , முனிவர் சிரியர்களில் ஒருவர் . கும்பகோணத்த 
யானையின் வரலாறு வினவ யானை அறிவு வர் போலும் . 
தோன்றித் தான் தவதத்தன் என்பவன் , தடம் - 1. கொச்சிநாடு ,. 
தருமத்தைவிட்டு இரசவாதஞ்செய்த பாத 2. அநிருத்தனை வாணன் சிறையிட்ட 
கத்தால் மத்தயானை யானேன் 

காலத்தில் அவ்வாணாசுரன் பட்டணத்தில் 
முனிவர் தமது தபோபலத்தில் சிறிது கண்ணன் லோகத்தாலும் , மண்ணாலுஞ் 
அந்த யானையுருக்கொண்டவனுக் களித் செய்த குடங்கொண்டாடிய கூத்து . 
தனர் . உடனே தன தத்தன் யானையுரு குடல்விருத்திரோகம் - வாயு அதிகரித்தெ 
நீங்கித் தேவவுருக்கொண்டு சென் றனன் . ழுந்து அதோமுக மார்க்கமாக அண்டல் 
முனிவர் மீண்டும் யமனையெண்ணித் தவ களுக்குள் சஞ்சரித்து அவ்விடங்களில் 
மியற்றி விருத்தையை யமனருளா லுயி வீக்கத்தையும் சூலையையும் பிறப்பித்து 
ர்ப்பித்து தமது குமாருக்கு மணஞ்செய் நாபியின் வழியாய் ஆண் குறியைச்சேர் 
வித்துத் தாம் தவத்திற்குச் சென்றனர் . ந்து அதிலுள்ள நரம்புகளுக்கும் அண் 


என 


குடவாயில் நல்லாதனார் 


465 


குடிமகன் 


டத்திலுள்ள நரம்புகளுக்கும் உபத்திர பாலைத்திணையையும் , சிறுபான்மை மற் 
வத்தை யுண்டாக்கும் . இது , வாத , பித்த , றைத் திணைகளையும் புனைந்து பாடியுள் 
சிலேஷ்ம , ரத்த , மேதோ , மூத்திர விருத் ளார் . மருதநிலத்துப் பள்ளர் பொலிதூற் 
திகளெனப் பேதப்படும் . இவைகளுக்கு றிய கூளம் , உப்புப்பாத்தியிற் படி தலின் 
சிற்றண்டமெழுகு , பேரண்டச்சுன்னம் , நுளையர்போந்து மற்போர் புரியக்கண்ட 
அபிரகபஸ்மம் முதலியவைகள் நலந்தரும் . முதியோர் இருவரையும் கைபிணிவிடுத்து 
குடவாயில்நல்லாதனார் பெருஞ்சாத்த நுளையர்க்குக் குடக்கள் கொடுத்து விடுத் 

னைப் பாடிய தமிழ்ப்புலவர் . ( புற - நா . ) தார் என்று திணை மயக்கங்கூறி மகிழ்விக் 
தடவாயிற் கீரத்தனார்- கீரத்தனாரெனப் படு கிறார் . அகம் நசுசு , வினைவயிற்சென்று 
பவரும் இவரே . குடவாயில் சோழநாட் மீண்டு வந்த தலைமகனைக்கண்ட காதலி 
டின் கண்ண தாகிய தஞ்சாவூர் ஜில்லா தான் முற்றுப்பெறாத கோலத்தோடு ஓடி 
நன்னிலந் தாலுக்காவைச் 

சார்ந்ததொரு 

வந்து முயங்குவதாகக் கூறியாவர்க்குஞ் 
பெரியவூர் இவர் தம்மூரைத் " தண்குட சுவையமிழ் தூட்டுகிறார் . நற் - சஉ . இவர் 
வாயிலன்னோள் " ( அகம் சச ) கொற்றச் பாடிய பாங்கி பேதமை யூட்டற்றுறை 
சோழர் குடந்தைவைத்த ( அகம் சு 0 ) ஆராயத்தக்கது . நற் எங்க . இவர் பாடி 
தேர்வண்சோழர் குடந்தைவாயில் எனச் யனவாக நற்றிணையில் நாலு ( உஎ , சஉ , 
சிறப்பித்துக் கூறாநிற்பர் . இதனுள் குட உக உ , ங எக . ) பாடல்களும் , குறுந்தொகை 
வாயிலென்பதனைக் குடந்தையென மேலை யில் மூன்றும் , அகத்தில் பத்துமாகப் பதி 
யோர் திரித்தனரென்பர் நச்சினார்கள் 

ர்க்கினி னேழு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன . 
யர், தொல் , பொருள் , ந.அ அ உரை. இவர் குடாசுரன் - ஒரு அசுரன் . இவன் தேவரை 
முன்பொரு காலத்துச் சோழனொருவன் வருத்தத் தேவர் வெள்ளிமலையி லடைக்க 
சேர நாட்டகத்துச்சென்று கழுமலமென் லம் புகுந்தனர் . சிவமூர்த்தி பிராட்டியின் 
னும் நகரை முற்றித் தன் சேனாபதி பழையன் குறிப்புணர்ந்து போர்க்கனுப்பினர் . பிரா 
என்பானைப் பகைப் புலத்தவர்சேநாபதி ட்டி போர்புரிகையில் சிவமூர்த்தி பிரத்தி 
கணையனென்பான் கொல்லக்கண்டுபொறா யக்ஷமாகப் பிராட்டி பூசை செய் ,தனள் . 
து அவனையும் அவ்வூரையும் கைப்பற்றிய சிவமூர்த்தி தரிசனந் தந்து சூலத்தாற் 
கதையைக் கூறுகின்றவர் அப்போரில்வந்த கொன்று இவனை யுயிர்போக்கினர் . 
மற்றுமுள்ள சேனாபதிகளையும் பிறசிற்ற தடாரன் - கத்ருதநயன் . 
ரசர்களையும் எடுத்துக்கூறிச் செல்லுகின் குடிசைக்காரி- குச்சுக்காரி தாசிகள் . ( தர் . ) 
சார் . அகம் -சச . சோழரது திரவியசாலை தடிதாங்கிழதலியார் 1. இவர் பொன் 
குடவாயிலின்கணுளதென்று குறிப்பிக்கி விளைந்த களத்தூரி லிருந்தவர் . இவர் , 
முர் . அகம் -சு 0. [ திரவியசாலை மிக்க போர் 

இசப்போருக்கு இல்லையென்னாது கொடு 
வீரராற் காக்கப்பட்டுள்ளதெனவும் காவன் த்து வந்தமையால் இவர் கழனி ஒருகால் 
மிக்குடைமையின் சிறைச்சாலையும் , குட பொன் கதிர்விட அவைகளைப் பிராமணர் 
வாயிலின் கட்டப்பட்டுள்ள தெனவுங் முதலிய பலர்க்கும் தானஞ்செய்து புகழ் 
கொண்டு சோழன் செங்கணான் சோன் டத்தவர் . வெறும்புற் கையுமரி தாய்க் 
கணைக்காலிரும் பொறையைப்பற்றிக் குட கிள்ளை சோரவென் வீடுகெட்டேன் , எறும் 
வாயிற் கோட்டத்துச் சிறையிட்டானெ புக்கோராற்பதமில்லை கண்டாயென்னிருக் 
ன்று களவழியிலும் புறத்துங்கூறி யிருப் கலியின் , குறும்பைத் துரத்துக் குடி தான் 
பதை ஆய்ந்து கொள்க .) நன்னனது ஏழில் கியைச்சென்று கூடியபின் , தெறும்புற 
மலை இவராற் பாடப்பட்டுள்ளது அகம் கொள்யானை கவளங்கொள்ளாமை தெவிட் 
கூசரு . சோழநாட்டிலுள்ள அன்னியுங் டியதே. " இச்செய்யுளில் பாதிகேட்டுப் 
திதியனும் , போர் செய்யத் தொடங்கு பரிசில் கொடுத்தபின் புலவர்பாதி பாடி 
கையில் இடையில் சமா தானஞ் செய்யச் னார் என்பர் . ( தமி . நா . சரி . ) 
சென்ற நாகப்பட்டினந் தாலுக்கா வைப்பூரி குடி நீலை- மண்செறிந்த பூமியிடத்துப் பழ 
லுள்ள எவ்வியென்பவனைச் சிறப்பித்துக் மையும் தறுகண்மையு முட்கொண்டு பிற 
கூறுகிறார் . அகம் கூசுசு உறையூரும் , ரறியும் குடியின் வரலாற்றினைச் சொல்லி 
காவிரியும் , இவராற் பாராட்டப்பட்டுள் யது . ( பு . வெ . ) 
ளன , அகம்- அரு . இவர் பெரும்பாலும் தடிமகன்- அம்பட்டன் . ( தர்ஸ்டன் ) 

59 


படை 


குடியிக்கவன 


366 


குடவேன 


நினைந்து 


தடிமிக்குயவன் - பிரமன் சிகையில் பிறந் தடைநாட்கோள் - செருத்துக் கூடாதா 
தவனாம் . இவர்களுள் முதல்வன் அமிர்த ருடைய அரணைக்கொள்ள 
கண்டன் . குயவர் முதல்வன் . . வெற்றி மன்னவன் குடையைப் புறவீடு 
குடுகுடுப்பைக்காரர் - இவர்கள் ஒருவித விட்டது . ( பு . வெ . ) 
மகாராஷ்டகசாதியார் இவர்கள் கூட்டம் தடைநிலை - தன்மேலிட்ட மாலையிலே வண் 
கூட்டமாகத்திரியும் நாடோடிகள் . இவர் கெளொலிப்ப மிக்க அறிவினையுடையோர் 
கள் , கிராமங்களிலும் பட்டணங்களிலும் கீர்த்தியைச் சொல்லக் கத்தரிகையால் 
எதிர்கால நிகழ்ச்சி கூறுவதாய்ச் சிற்று மட்டஞ்செய்த மாலையினையுடைய வேந் 
க்ெகை கையிற்கொண்டு குடுகுடுவென்று தன் குடையைப் புறவீடுவிட்டது. ( பு.வெ . ) 
தட்டிக்கொண்டு அம்பா பலுக்குகிறா தடைப்பறவை - ( Umbrella Bird ) இப் 
ளென விடியற்காலத்தில் கூறிக்கொண்டு பறவை காக்கை போன்ற வுருவுள்ளது . 
விடிந்தபின் அரி சிகாசு பழந்துணிகள் இதுதென் அமெரிகா அமேசான்நதி தீரத் 
கைக்கொண்டு கள்ளுக்கு மாறிப்பிழைக் திலுள்ளது . இதன் தலைமீது வளர்ந்துள்ள 
கும் சாதியார் . ( தர்ஸ்டன் ) 

கொண்டையிறகு குடைபோன்று விரிக் 
குடுமீ - இது ஒரு உழவர்ஜாதி இவர்கள் கக்கூடிய தாயிருக்கிறது . இதன் கழுத்தில் 
கொங்கண பிராமணருடன் வந்தவர்கள் , அலை தாடி போன்று இறகுகள் அடுக்கிட் 
கொச்சி முதலிய இடங்களில் வேலை டதுபோல் வளர்ந்திருக்கின்றன. இது 
செய்து பிழைக்கின்றனர் . இப்பெயர் பூச்சி புழுக்களை த்தின்று சீவிக்கிறது . 
கொண்ட வேட்டைக்காரர் சிலர் விஷ தடைமங்கலம் - நான்கு திக்கும் கீர்த்திமிக 
வைத்தியம் செய்து பிழைக்கின்றனர் . வீற்றிருந்த அரசன் குடையைப் புகழ்ந் 
குடுமிகளைந்த புகழ்சாற்று நிலை - நீண்ட தது , ( பு . வெ . பாடாண் ) 
அரணினையழித்து நிரைத்த மாலையினை தடைழல்லை - பூசலைத்தடுத்த மிக்க உரத்தா 
யுடைய வேந்தன் குடுமிகளைந்த மிகுதி லுயர்ந்த தோளினையுடைய மட்டஞ்செ 
யைச் சொல்லியது . ( பு . வெ . பாடா . ) ய்த மலையான் கடையைப் புகழ்ந்தது . 
குடும்பாண்டி 1. வைசியனுக்குப் பிரா ( பு . வெ .) 
மணஸ்திரீயிடம் பிறந்தவன் . இவனுக்கு கட்ட நாடு - கொடுந்தமிழ் நாடுகளுள் ஒன்று 
மணியடித்துக்கொண்டு பிக்ஷையெடுப்பது கோட்டயத்திற்கும் கொல்லத்திற்கு 
தொழில். 

மிடையில் பாலையாற்றால் பல ஏரிகளும் , 
2. மைத்திரேயனைக் காண்க. 

தீவுகளு முடையதாகியுள்ளது . திருவாங் 
தடை -1. கோடையில் வெயிலைத் தணிக்க 

கூரைச் சார்ந்த ஆலப்புழை யென்ப . 
வும் மழை தடுக்கவும் குடைவாய் அமைந்த தட்டவ்வை - இவள் உடம்பில் வெண்குட் 
து . இது நடுக்கம்பியில் பல பிரம்புகளாலும் டத்துடன் வீரசைவ வேடத்தளாய் ஒரு 
மூங்கில்களாலும் தொடுக்கப்பட்டுத் துணி அக்ராகாரத்தின் வழி நடக்கையில் அவ்வி 
யாலும் பட்டாலுமாகிய போர்வையுடை டத்திருந்த வேதியர் , அசுத்தையாகிய நீ 
யது அன்றித் தாழங்குடை சம்பங்குடை , யெங்கள் தெருவழி வரலாமோவெனக் 
பனங்குடை முதலியவுமிவ்வகையிலுண்டு . குட்டவ்வை வெகுண்டு நீங்கள் பாண்டு 

2. செங்குடை , பீலிக்குடை , பீலிக்குஞ் ரோகிகளாகவெனச் சபித்துச் சௌராட 
சக்குடை , பஞ்சவர்ணக்குடை எனப் பல சோமையரிடஞ் சென்று சிவாநுக்கிரகத் 
வகைப்படும் . 

சிவனுக்கு (க ) விஷ்ணு தால் குட்ட நோய் நீங்கிப் பிராமணருக்குத் 
விற்கு ( உ ) சிநனுக்கு ( கூ . ) 

தன்னைக் காட்டினவள் . 
3. அசுரர் அறுமுகனுடன் போர்க்காற் தட்டுவன் - இவன் சேரர் மரபினன் . குட்ட 
முது படைக்கலத்தை யெறிந்து விட்டு நாட்டை யாண்டமையின் சோமரபினர் 
விசனத்துட னிருக்கையில் தன் குடையை குட்டுவரெனப்பட்டார் . குட்டநாடு மலை 
ஒருமுக எழுனியாகச் சாய்த்துக் குமர நாட்டின் ஒருபகுதி , கடைச்சங்கநிலையிட்ட 
னாடிய கூத்து. 

முடத்திருமாறனாற் புகழ்ந்து பாடப் பெற் 
தடைச்செலவு - பழங்குடிக் கொடுவினை றவன் . இவன் இற்றைக்கு உடு 00 - வரு 
யாளர் முன்னே சூழ்ந்து போக அழலும் ஷத்தின் முற்பட்டவனாகவேண்டும் . இவ 
நெருப்புப்போன்ற வேலினையுடையவன் னைப்பாடியவர் முற்கூறிய முடத்திருமா 
குடையைப் புறவீடுவிடுத்தது . 

றனர் . ( நற் - காரு .) 


குட்டுவன் கண்ணன் 


467 


குணவதிபாயி 


தன 


குட்டுவன் கண்ணன் இவர் கடைச்சங்க குணமாலை - சீவகன் மனைவியரில் ஒருத்தி . 
மருவிய புலவர்களில் ஒருவராக இருத் தணம் -1. குணத்தன்மை சாமான்ய முடை 
தல் கூடும் . இவர்பெயர் கண்ணனாக இரு 

ஒரு திரவியத்தைப் பற்றியுள்ளது . 
க்கலாம் . இவர் சேரர் குடியினராதலின் இது , ரூபம் , ரஸம், கந்தம் , பரிசம் , சங் 
குட்டுவன் கண்ணன் எனப்பட்டனர் . கியை , பரிமாணம் , பிரதக் தவம் , சையோ 
குறு . க்எக . 

கம் , விபாகம் , பாரத்வம் , அபாத்வம் , குரு 
தட்டுவன் கீரனூர் ஆய் என்னும் வள்ள தவம், திரவத்வம் , சிநேகம், சத்தம் , புத்தி , 
லைப்பாடிய புலவர் . ( புற - நா .) 

சுகம், துக்கம் , இச்சை , துவேஷம், பிரயத் 
தட்டுவன் சோல் - ஒரு சேரன் . 

னம், தருமம் , அதருமம், சமஸ்காரம் என 
கன் ( சூ . ) சூத்ரகன் குமரன் . 

( உச ) ஆம் . 
தனகாங்கியம் 

கருநாடகச் சந்தமும் , மக 2. ஆடூஉக்குணம் ( ச ) அறிவு , நிறை , 
டூஉ முன்னிலையுமாகச் சொன்ன எல் . ஓர்ப்பு , கடைப்பிடி , மகடூஉக்குணம் (ச) 
ணகேசி - மாதலி புத்திரி . இவளுடன் அச்சம் , மடம், நாணம் , பயிர்ப்பு . 
பிறந்தான் கோமுகன் தாய் சுதர்மா . 

3. கூ . சத்துவம் , இராசதம் , தாமதம் . 
குணசாகரர் யாப்பருங்கல நூலாசிரியர் , இவற்றுள் சத்துவம் ஞானம் , அருள் , 
காரிகைக்கு உரையாசிரியர் , இவர் சைந தவம் , பொறை , வாய்மை , மேன்மை , 
சந்நியாசி . இவர் காலம் சாலிவாகன சகம் மோனம் , ஐம்பொறி அடக்கல் முதவிய 
300 - க்குமேல் இருக்கலாம் என்பர். 

வாம் . இராசதம் 

இராசதம் மனவூக்கம் , ஞானம் , 
குணசாலினி - தனபதிக்குத் தேவி , 

வீரம் , தவம் , தருமம் , தானம் , கல்வி , 
தணசீலன் - சாந்திகன்குமரன் கண்ணபிரா கேள்வி முதலியவாம் . தாமதம் பேரு 
னால் முதலைவாயினின்று வருவிக்கப்பட்ட ண்டி , நெடுந்துயில் , சோம்பு , நீதிவழு , 
வன் , 

ஒழுக்கவழு வஞ்சம் , மறதி , பொய் , கோ 
தணசேநன் - அச் சுவக்கிரீவன் சேநாவீர பம் , காமம் கொலை முதலியவாம் . 
ரில் ஒருவன். 

துணவதி- அபிசித் எனும் தமிழ்காட்டரசன் 
குணநாற்பது ஒரு பழைய நூல் சங்க தேவி . பிரமன் சரஸ்வதியிடம் காமவசப் 
மருவியதா யிருக்கலாம் . தொல் - நச்சர் பட்டு வெளிப்பட்ட வீரியம் ஆற்று ஜலத் 

தில்விழ , தாகத்தால் ஆற்றில் நீருண்ணப் 
தணநிதி -1 . கோசல தேசத்துக் கிரிநாதன் புக அதன் வழிவந்த வீரியத்தையுண்டு 
புத்திரனாகிய வேதியன் . இவன் குருபத் கருக்கொண்டு கணன் எனும் குமரனைப் 
தினியைப் புணர்ந்து குருவையும் , தாய் பெற்றவள் . ( பார்க்கவ புராணம் .) 
தந்தையரையும் கொன்றனன் . இவனை தணவதிபாயி - மாதவசிக்கென்னும் அர 
யூரார் காட்டிற்றுரத்தினர் . இவன் வழி சன் தேவி . இவள் தன் தோழியரில் ஒரு 
பறித் துண்டிறக்கையில் யமபடர் பற்ற த்தி எக்காலமும் வாய் மொருமொருத்த 
வருகையில் சிவகணங்கள் இவனிவ்வனத் லைக் கவனித்து நோக்கி நீ எக்காலமும் 
தில் உருத்திராக்ஷ காற்றுப்போக்கிலிருந்த வாய் மொருமொருத்தற்குக் காரணம் 
தால் சிவகணத்தவனாயினன் . நீங்கள் விடுக கூறுக என , அவள் இம்மை மறுமைப் 
என உருத்ரவுல கடைவித்தனர் . ( தேவி பயன் தரும் அரிபதத்தினைப் ப ஜூனை 
பா .) 

செய்திருப்பதேயன்றி வேறன்று என்ற 
2. வேள்விதத்தன் குமரன் . குபேர 

னள் . 

குணவதி ஆயின் அம்மந்திரத்தினை 
னைக் காண்க . 

எனக் குபதேசிக்க என அவன் அவ்வா 
3. கோள்கனைக் காண்க . 

றுபதேசித்தனள் . குணவதி மந்திரத் 
குணநூல் - இது நாடகத் தமிழ் நூல் . தினை விடாது செபித்துப் பேய்கொண் 
வீரை மண்டல புருடன் 

டார்போ லிருத்தலைக் கண்ட அரசன் 
மாணாக்கனா யிருக்கலாம் . 

இவளுக்கு யாரோ ஒரு பாகவ தனிவ் 
குணபான்- பல்லவர்களில் ஒருவன் . சோழ வாறு உபதேசித்துக் கெடுத்தனன் என்று 
நாட்டை யாண்டு திரிசிராப்பள்ளி மலை இவளைக் கோபத்துடன் ககெடுக்கக் குண 
மேல் சிவாலயம் புதுப்பித்தவன் . இவ தி கண்ணை மூடிக்கொண்டு அரசனைக் 
னுக்குப் புருஷோத்தமன் , சத்துருமல் காணாது அரியைத் தியானிக்கப் பெரு 
லன் , சத்தியசந்தன் எனவும் பெயர் , மாள கரிசனந் தந்து அஞ்சாதைஎன அருளி 


உரை . 


குணபத்திரன் 


அணவாதம் 


168 


குண்டம் 


மறைந்தனர் . உடனே குணவதி களி தணிகார்க்கியர் 

தணிகார்க்கியர் - கார்க்கிய குலத்திலுதித் 
த்துக் கணவனையடைய அரசன் அன்று தவர் . இவர் ஒரு குமரியைப் பெற்று 
முதல் பாகவதர் அரண்மனைக்கண் வரா இறந்தனர். இவள் கௌமார பிரம்மசாரி 
திருக்கக் கட்டளையிட்டனன் . பின்பு ஒரு ணியாய்த் தவம்புரிந்தனள் . இவள் தவத் 
கான் அரசன் தன்னிரண்டு குமாருடன் தினால் இளைத்து மேல் உலகத்தை யடைய 
வேட்டைக்குச் சென்றனன் . 

குணவதி 

எண்ணுகையில் நாரதர் குமாரி ஸமஸ்கார 
பாகவதரையழைத் துபசரித்து வேண்டிய மில்லாத உனக்கு யோகங்கள் எப்படிக் 
தரக்கண்ட மந்திரி அரசனுக் கறிவிக்க கிடைக்குமென இவள் தன்னை மணப் 
அரசன் மனைவியைக் கொலை செய்ய இரு பாருக்குத் தன் தவத்திற் பாதி கொடுப்ப 
வரை எவ அவர்கள் கொலைசெய்ய அவளை தாகச் சொல்லக் காலவருடைய புத்ரரான 
யணுக அவளிடமிருந்து ஒரு புலி தோன் சிருங்கவான் இவளை நோக்கி ஒரு நாளே 
றிக் கொலை செய்ய வந்தவர்களைக் கொலை உன் கையைப் பிடிப்பேன் என அவ்வாறி 
செய்தது . இதனை யறிந்த அரசன் மனை சைந்து மணந்து அழகுள்ளா ளாயன்றி 
வியிடம் அச்சங்கொண்டு வீட்டிற்குத் ருந்து மறுநாள் தவத்திற் பாதிகொடுத்துத் 
திரும்பினன் . வரும்வழியில் நதி ஒன்று தானீங்க இருடியுமவளை நீங்கித்தரியாது 
வெள்ளல்கொண்டு குறுக்கிட அரசனும் நல்லுலக மடைந்தனன் . ( பார -சல்வி . ) 
குமார்களும் படகேறி நட்டாற்றில் வரு தண்டகன் - 1. சிவகணத்தவரில் ஒருவன் . 
கையில் படகு சுழலிலகப்பட்டுச் சுழன்று 2. அயலான் மனைவியைப் புணரப் பிற 
மூழ்கத் தொடங்குகையில் அரசன் செய ந்தவனுக்கும் , பார்ப்பினி, வேறு பிராமண 
லற்றுத் தன் மனைவியை நினைக்கப் படகு னுக்குப் பெற்றபிள்ளைக்கும் பெயர் . 
திடீரெனக் கரைக்கண் வந்து சேர்ந்தது . தண்டசன் - திருதராட்டிரன் குமரன் . 
அரசன் மனைவியை யன்று முதல் பெரு தண்ட தாரன்- ஒரு மேகதேவன் , ஒரு பொ 
மாள் காரியத்தி லிருக்கச்செய்து தானும் ருளாசை கொண்ட வேதியன் பொருட்டு 
அவ்வாறிருந் தனன் . 

மாணிபத்ரனுடன் வாதிட்டிரந்து தர்மம் 
துணவாதம் அந்தியப் பிரமாணத்திற்கு ஞானமருள வேண்டினவன் . ( பார - சார் .) 
விருத்தமாய் அமைக்கப்பட்ட பொருளைக் கண்டத்தில் அக்னியிலக்கணம் அறுவதை - 
குணவாயிலாகத் துதிக்கும் வாக்யம் , விரியால் ( 50 ) அவை வர்ணம் , சப்தம் , 
தனவாயில் - வஞ்சிநகர்க்குக் கிழக்கிலுள்ள 

கந்தம், சுவாலை , தூமம் , ஈரணம் என்பன . 
ஊர், இளங்கோவடிகள் துறவுபூண்டு இவ் 

வர்ணம் ( 11 ) சப்தம் ( 5 ) கந்தம் ( 13 ) 
வூரிலிருந்தார் . (சிலப்பதிகாரம் .) 

சுவாலை (5 ) தூமம் ( 4 ) ஈரணமாகிய 

கதிபேதம் ( 12 ) வகை ஆக ( 50 ) வகை . 
தணவீரபண்டிதர் இவர் தொண்டை 
நாட்டில் சிங்களப்பேட்டைக் கருகிலுள்ள 

( சைவ - பூஷணம் .) 

திரி தராட்டிரன் குமான் . 
களந்தை அல்லது கழுத்தையிற் பிறந்த குண்டபேதி 
வர் . சமயத்தால் ஜைநர் , இவர் வாமநாத 

தண்டம் - இது யாகாதி கிருத்தியங்களு 

க்கு உபயோகமாகப் பலவி தமாகத் திக்கு 
புரம் என்னும் தென்மயிலையிலமர்ந்த நேமி 
நாத சுவாமிகள் பெயரால் நேமிநா தயென் 

களுக்குத் தக்கபடி வேதா கமங்களில் 

கூறப்படுவது . இது நாற்கோணகுண்டம் , 
னும் இலக்கணஞ் செய்தனர் . வெண்பா 

யோனிகுண்டம் , அர்த்தசந்திரகுண்டம் , 
பாட்டியலும் இவர் செய்தது . இவ் வெண் 
பா பாட்டியல் வச்சணந்தி முனிவராகிய 

திரிகோண குண்டம், விருத்த குண்டம் , 

ஷடச்ச குண்டம் , பத்ம குண்டம், அஷ்ட 
இவரது ஆசிரியர் பெயரால் செய்யப் 

கோணகுண்டம் எனப் பலவி தப்படும் . இக் 
பட்டது . இவர் திரிபுவன தேவனென்னும் 

குண்டங்களின் உருவம் வருணதேவ மந்தி 
அரசன் காலத்தவர் . ( நேமிநாதம் .) 

ரங்களுக்குக் குடத்தினுருவம் , வாயுதேவ 
தணாட்யச் - ருத்ரசாபத்தால் பூமியிற் பிற 

மந்திரங்களுக்கு தவஜ உருவம் , மகேந்திர 
ந்த மால்யவந்தன் , 

மந்திரங்களுக்கு வஜ்ராயுதம் போன்ற வுரு. 
தணாநிதிபாண்டியன் 

இவன் சரிதையைச் ஆக்னேயங்களுக்கு அக்நியின் ஏழு சிகை 
சுந்தரபாண்டியனைக் காண்க . 

யைப்போலும் , மத்திம உத்தம வீர்யதேவ 
-1 . செயன் குமரன் . 

தைகளுக்கு நாற்கோணம் , அற்பவீர்யதே 
2. யுகந்தரன் தந்தை , 

வதைகளுக்கு முக்கோணம் , ஸ்திரீரூப 


தணி 


குண்டலகேசி 


469 


குண்டை 


முளள தேவதைகளுக்கு யோனி குண் தண்டலபோக துரியோதனன் தம்பி , 
டம் , ருத்ரதேவ தாம்சங்களுக்கு அர்த்த சந் தண்டலபோசன் - துரியோதனன் தம்பி , 
திர குண்டம் , சாந்த தேவதைகளுக்கு பதிநான்காம் நாள் பீமனால் இறந்தவன் . 
வட்டகுண்டம் , திரிமூர்த்திகளுக்கு ஐங் தண்டலன் ஒரு காந்தருவன் , திருவேங்க 
கோணம் , கின்னரர்களுக்கு ஐங்கோ டத்தில் மனைவியருடன் விளையாடி அர 
ணம் , வித்யா, வித்யேச்வரர்களுக்குப் ங்கதாசன் பிறப்பிற்குக் காரணமானவன் 
பதுமகுண்டம் , ஸ் தம்பனத்திற்கு நாம் தண்டலாதன் - துரியோதனன் தம்பி . 
கோணம் , தாபனத்திற்கு யோனிவடிவம் , தண்டலி - மந்திரங்களுக் குற்பத்திஸ்தான 
மாரணத்திற்கு அர்த்தசந்திரவடிவம் அல் 

மாய்ச் சிவனது பரிக்கிரகரூபையான கிரி 
லது பதினாறு கோணம் . சாந்திக்கு வட்ட யாசத்தி . 
மாகிய குண்டம் , உச்சாடனத்தில் அறு தண்டலை -1, விந்தியவந்தன் பெண் , இவள் 
கோணம் , புஷ்டிக்குப் பத்மகுண்டம் , முத் நினைத்தவிடங்களில் சரிக்கத்தக்க சக்தி 
திக்கு எண்கோணமும் ஆகும் . இவற் யுள்ளவள் . இவள் கணவன் சும்பனால் 
றின் மேகலை , கண்டம் , கோமுகம் , செய் கொல்லப்பட்டான் . 
வகை முதலியவற்றைக் காமிகாதி ஆக மதாலசையின் நண்பி , தீர்த்தயாத் 
மங்களில் பரக்கக் காண்க . 

திரைபொருட்டு வருகையில் இருதுத்து 
குண்டலகேசி - 1 , இவள் ஒரு வைசிய வசனால் பாதாளகேது என்னு மரக்கன் 
கன்னிகை. 

இவள் மாளிகையில் விளை அடிபட்டு ஓடிவருதல் கண்டு சிறைபட் 
யாடுகையில் ஒரு வணிகபுத்ரன் காளன் டிருந்த மதாலசைக்குச் சுபசெய்திகற 
என்பானை யிவள் மணந்திருக்கையில் ஒரு அரசன் காணும்படி பிலவழி புகுந்து 
நாள் பரிகாஸத்தால் கணவனை கள்வன் அரக்கனது மாளிகையிற் சிறையிருந்த 
என்னக் காளன் கோபங்கொண்டு ஒருநாள் மதாலசையை யடைந்தவள் , 
ஒரு வியாஜங்காரணமாகத் தனிக்கொண்டு தண்டவிதண்டர் இவர்கள் பாபஞ்செய்த 
பர்வதத்திலேறி நீ என்னைக் கள் வனென்ற வேதியர்கள் . இவர்கள் நரகலோகஞ் 
மையினுன்னைக் கொல்லத்துணிவேனென சென்று அவ்விடத்திலிருந்தே சிவபூசை 
அவளும் அவனை முன் கொல்லவெண்ணி செய்து சாக நீக்கமடைந்தவர்கள் . பதும 
நான் சாவேனாகி லும்மை வலங்கொண்டு புராணம் . ) 
சாவேன் என வலங்கொள்வாள் போன்று தண்டன் -- 1 . கத்ரு குமரன் , நாகன் . 
கணவனைப் பர்வதத்திருந்து விழத்தள்ளி 2. திருதராட்டிரன் குமரன். 

அவனும் இறக்க இவளும் கணவ 3. ஒரு சிவகணத்தவன் , 
னைப் பிரிந்த துக்கத்தால் பல்லோரும் 4. யானையுருக்கொண்டு மகோற்கடர் 
இயங்குதற்குரிய கோட்டை வாயிலில் முன் வந்திறந்த அசுரன் . 
நாவல் நட்டு அவரியங்காமை விலக்கி ஆங் தண்டினபுரம் 

விதர்ப தேசத்து இராஜ 
குத் தன்னுடன் வாதிப்பாரைப் பெற்ற தானி . The ancient captal of vidarbaa . 
போது அதனைக்களைந் தெறிந்து வாதம் தண்கேட்பாலியாதனர் - இவர் ஆதன் 
புரிந்து பரசமயங்களை வென்று காலமா என்னுமியிற் பெயருடையவர் . பாலி இவ 
யினள் . இக்குண்டலகேசிக்குப் பௌத்த ரது ஊர் . ஆழ்ந்த கண்ணுடைமையிற் 
மத உபதேசஞ்செய்தவன் , உஞ்சைமா குண்டுக ணென்றும் அடைமொழி கொடுக் 
நகரத்திருந்த அருக்கசந்திரன் . 

கப்பட்டார் போலும் . இவர் சேரமான் 
2. இஃது தமிழிற்சிறந்த ஐம்பெருங் செல்வக் கடுங்கோ வாழியாதனைப் பாடிப் 
காப்பியங்களுள் ஒன்று . இதில் கூறப் பரிசில் பெற்றவர் . புறம் - அஎ . குறிஞ் 
படுவன புத்தவாதம் . இஃது இப்பெயர் 

சியைச் சிறப்பித்துப் பாடியுள்ளார் . முகம் 
பெற்ற வணிககுலமகளிரின் வரலாறு 

புகு கிளவி பாடியவருள் இவருமொருவர். 
கூறி அவள் பல சமயங்களை வென்று இவர் பாடியனவாக நற்றிணையில் உ 20 - ம் 
புத்தமதத்தை நிறுத்தினதைத் தெரிவிக் பாடலொன்றும் , புறத்தி லொன்றுமாக 
கும் . இது ஒருபௌத்த பேய்க்கும் சைகப் இரண்டு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. 
பேய்க்கும் நடந்த வாதத்தைப் பற்றிக் ( புற - நா . ) 
கூறும் வாதநூல் . 

தண்டூர்க்கூற்றம்- சோநாட்டின் ஒருபகுதி . 
தண்டலபுரம் - ஒரு வித்யாதர நகரம் . தண்டை - சுப்பிரர்தேவி , குமார்வைகுண்டர் , 


னள் . 


குண்டையூர்க்கிழவர் 


40 


குதிரைமறம் 


தண்டையூர்க்கிழவர்- ஒரு வேளாளர், இவர் 2. கத்ரு குமான் , நாகன் . 
ஸ்ரீ சுந்தாமூர்த்தி சுவாமிகளுக்கு நாடோ ததன் - சுபாரிசுவம் என்னும் மலையிலுள்ள 
றும் நெல்கொடுக்கும் திருப்பணியேற்று அரசன் . 
நடத்திவந்தனர் . இடையில் ஷாமகாலம் குதிரை - இது , கழுத்தும் , காலும் நீண்டுள்ள 
வர நெல்கொடுக்குந் திருப்பணி முட்டுப் பிராணி முதுகெலும்புள்ள பிராணி வர்க் 
படுதல் எண்ணி விசனமடையச் சிவ கத்தைச் சேர்ந்தது . இதற்குப்பிடரியில் 
மூர்த்தி குபோனுக்குக் குண்டையூர்க்கிழ மயிர் உண்டு . தவடைகள் விசாலமாயும் 
வர்க்கு நெல் தரக் கட்டளையிட்டனர் . பருத்தும் இருக்கும் . காதுகள் நீண்டவை 
குண்டையூர்க்கிழவர் தமது வீடெங்கும் பிளவாத குளம்புள்ள பா தமுள்ளது . தலை 
நெல்நிறைந்திருக்கக் கண்டு களித்து இந்த யில் கொம்புகள் கிடையா மேல் வாயிலும் 
அற்புதத்தினைச் சுந்தரமூர்த்தி சுவாமிக கீழ்வாயிலும் பற்கள் உண்டு முன்பற்களா 
ளுக்குக் கறிவித்துச் சிவாநுக்கிரகத்தால் லும் பின்னரைக்கும் பற்களாலும் இரை 
திருவாரூர்முழுதும் நெல் தந்தவர் . 

தின்னும் மூக்கினால் மூச்சுவிடுமாதலால் 
குண்டோதான் -1 . கத்ருகுமானாகியநாகன் . ஓடுகையில் இளைக்காது . உதடுகள் தோ 
2 , திருதராட்டிரன் குமரன் . 

லுந்தசையுமாக இருத்தலால் புல்லைப் 
3. இவன் , சிவமூர்த்திக்குக் குடைபிடி பொருக்கித்தின்னும் . இது அறிவும் சுரு 
ப்பவன் . மதுரையில் திருவவதரித்த சுருப்புமுள்ளது . கருத்தறிந்து நடப்பது . 
தடாதகை பிராட்டியாரின் திருமணத்தில் இதன் வகை மட்டக்குதிரை , நாட்டுத்தட்டு 
அம்மையார் தேவராதியர்க்கு விருந்திட்டு ஆஸ்திரியகுதிரை, அரபிக்குதிரை, முதலி 
அளவிலாது மிகுந்த அன்னங்களைப் புசி யன . இதனினம் கோவேறு கழுதை, 
க்க யாரும் கிடைக்கவில்லையென்று சோம கழுதை, வரிக்குதிரை, பின்னவை பளுவை 
சுந்தரபாண்டியராகிய சிவமூர்த்தியிடம் யிழுப்பதற்கும் , வண்டி யிழுப்பதற்கும் , 
குறிப்பித்தனள் . சிவமூர்த்தி லீலைகாரண வயலில் உழுதற்கும் உதவும் . இக்குதிரை 
மாக அருகிருந்த குண்டோதான் வயிற் யினத்தில் பலவகை உண்டு , அவை பல 
றில் ஊழித்தீயை மிருத்தி இந்தக் குடை தேசங்களில் பலவி தமாக இருக்கின்றன. 
யாளுக்கு அன்னமிடுக என் றனர் . அம்மை இந்தியாவில் பெரிய குதிரை, மட்டக் 
யார் , இவனென்ன சாப்பிடப் போகிற குதிரை, நாட்டுத்தட்டு முதலிய . மற்ற 
னென்று அன்னமிடக் கட்டளையிட நாடுகளில் த்ரோப்ரேட் , போலோபோனி , 
அன்னமிடுவோர் இருந்த எல்லா அன் ஷெட்லண்ட்போனி , கஹட்ஸ்டேல் , யார் 
னங்களையும் , வேறு பாகமாகாத பொருள் கஷயர் கோச்குதிரை, ஸப்லாக்பஞ்ச், 
களையுமிடப் பசி நீங்காது வருந்திப் பசி ஷயர்குதிரை , காப் , அரபிகுதிரை, வெலி 
தணியச் சிவமூர்த்தியை வேண்டி அன் ஷ்போனி , டார்ட் மூர்போனி, கிளீவ் 
னக்குழியும் தாகநீங்க வையையாற்றை லாண்ட்பே , பெர் சீரன் , ஹாகெனி, 
யும் பெற்றுப் பசியும் தாகமும் நீங்கியவன் . அமெரிகன்ட்ராடர் , ஹண்டர், பெரு 
தண்ணுவர் - தாராபுரம் , காங்கேயம் பழ போனி , ஆஸ்திரிய குதிரை, முதலிய . 
னிமலை முதலிய இடங்களில் பயிரிடும் குதிரைத்தறியனார் - குதிரைத் தறியென் 
குடிமக்கள் . இவர்கள் தங்களை வேளாளர் பது ஒரூர்போலும் விஷயம் விளங்க 
என்பர் . இவர்கள் கோயம்புத்தூர் ஜில்லா வில்லை . இவர்பாலைத் திணையைப்பாராட் 
விலுள்ள குண்ணூரிலிருந்து குடியேறின டிப் பாடியுள்ளார் . இவர்பாடியது . நற் 
வராதலால் இப்பெயர் பெற்றனர் . இவர் உசுசு -ம் பாட்டு . 
கள் 

கிராமாதிபதி மன்றாடி இவர்கள் குதிரைமலை - இது தென் கன்னடத்திலுள்ள 
பெரிய குண்ணுவர் சிறிய குண்ணுவர் என குதிரைமூக்கு மலை . ( புற , நா .) 
இருவகை. 

குதிரைமறம் -- எய்யுந்தொழில் மாட்சிமைப் 
கதம்பேய்ச் சித்தர் - இவர் ஒரு சித்தர். பட்ட பெரிய மதிலிடத்துப்பாயும் குதிரை 
இவர் பெண்களைப் பேய்களென எண்ணி யது பகுதியைச் சொல்லியது . ( பு. வெ . ) 
உண்மையுணர்ந்து நன்மை யடைந்தவர் . 2. எறியும் வேற்படை யுடையான் றன் 
இவர் செய்த தூல் குதம்பேய்ச் சித்தர்பா மாறுபாட்டினைச் செய்யும் பொருட் செறி 

ந்த கலையினையுடைய குதிரையின் திறப் 
கதான் -1 , குரோதகீர்த்தியின் குமான் . பாட்டைச் சொல்லியது . ( பு . வெ . ) 


திரையன சுழிகள் 


4YA 


குந்தி 


குதிரையின் சுழிகள் ( அச்வ ல கணங் தந்தளை --ஒரு தெய்வமாது . விசவசேன 
காண்க . ) பிரமாம் இடமுகம் , வலமுகம் ரைக் காண்க . 
எனும் வேறுபாட்டையுடையது . பூரணா தந்தி -1 இவள் சித்தி அம்சம் , குந்திபோச 
நந்தம் நெற்றியில் இரண்டு சுழிகளும் , னுக்கு அபிமான புத்ரி , தேவமீடனுக்கு 
மூன்றாவதாகத் தலையிலொரு சுழியும் மாரிஷையிடம் பிறந்தவள் . இவள் இள 
விளங்கப்பெற்றது - இது சிறந்தது . சூரி மையில் தந்தையாகிய சூரனா லேவப்பெற் 
யன் முதுகெலும்பில் ஒரு சுழியுடையது . 

றுத் துருவாசமுனிவர்க்குப் பணிவிடை 
இது உடையானுக்கு மிக்க குதிரைகளைச் 

செய்பது அவர் அநுக்கிரகத்தால் ஆறுமந் 
சேர்க்கும் . சருவ நாமம் இரண்டு கபோ திரங்கள் உபதேசிக்கப் பெற்று ஒரு நாள் 
லங்களிலும் ஒற்றைச்சுழியுடையது இது தனித்து மாளிகையிலிருக்கையில் சூரிய 
கேடு தரும் . சிவம் வலப்பக்கத்துக் கபோ 

மந்திரத்தை உச்சரித்துச் சோதிக்கச் , சூரி 
லத்தில் மாத்திரம் ஒருசுழி அமைந்தது . யன் இவளுக்குமுன் தரிசனந் தந்து அம் 
இதுபெரு நலந்தரும் . இந்திராக்ஷம் செ மந்திரபலத்தைத் கூறினன் . குந்தி தான் 
வியினடியில் இரட்டைச் சுழிகளுடையது . கன்னியென , அவளுக்குத் தக்க பருவ 
இது உடையானை வளர்க்கும் . 

மளித்து அவளுடன் கூடினன் உடனே 
ததோதரி 

கும்பகர்ணனது புத்திரனாகிய கவசகுண்டலத்துடன் குமாரன் ஒருவன் 
நீதம்பன் பெண்ணும் காலசஞ்சனுடைய பிறக்க அக்குழந்தையை ஒரு பெட்டியிற் 
பாரியாளும் விகஞ்சனுடைய தாயுமான கிடத்தித் தனது முன் தானையில் ஒரு பாக 
வள் இவள் இமயமலையில் சிரத்தைவைத் த்தை அதிலிட்டு அருகிருந்த ஆற்றில் விட் 
தும் நிஷதமலையில் கால் நீட்டியும் சயனித் டவள் . இவனே பின்பு கன்னன் எனப் 
தவள் . விகஞ்சனுக்குப் பால் ஊட்டிய தால் பட்டனன் . கிருஷ்ணனுக்கு நல்லத்தை. 
அப்பால் சிதறி க்ஷரந்தியாயிற்று . மற் பாண்டுவை 

மணந்து அவன் கட்டளைப் 
றொரு குமரன் கரஞ்சன் . இவள் கல்கி 

படி மந்திரபலத்தால் யமன் முதலியவர்க் 
யால் கொல்லப்பட்டாள் . இவள் ஓர் குத் தருமனாதியரைப் பெற்றவள் . கண் 
அரக்கி . ( கல்கி - புராணம் ). 

ணனேவலால் கன்னனிடஞ் சென்று தன் 
தத்தன் - யமனிடமுள்ள கணக்கன் . 

னைத் தாயெனச் சேலையுடுததித்தெரிவித்து 
குத்புமீனார் - இது ( கி . பி . 1206 - 1290 ) நாகாஸ்திரம் அருச்சுநன்மீது ஒரு முறைக் 
டில்லியையாண்ட அடிமை யரசர்களில் குமேல் எய்யாமல் வேண்டி , கன்னன் 
ஒருவனாகிய குட்புடீன் என்பவனால் டில் வேண்டியபடி இறந்தபின் பாலூட்ட வரம் 
லியில் கட்டிய ஒருஸ் தம்பம் . இது ( 250 ) தந்து மீண்டு பாரதமுடிவில் அவ்வாறு 
அடிகள் உயரமுள்ளது . 

செய்து பாரதயுத்தத்தில் இறந்தவர்க்குப் 
ததி - சிதத்துவசன் குமான் . 

பாண்டவர் தில தர்ப்பணஞ் செய்கையில் 
தந்தமர் - ஒரு முனிவர் . இவர் தம் மனை முதலில் கர்ணனுக்குச் செய்யச் சொன்ன 

வள் . 
வியுடன் மானுருக்கொண்டு விளையாடிக் 
கொண்டிருக்கையில் பாண்டு மானென 

2. குந்தி போஜனுக்கு ஒருபெயர் . 
நினைத்து எய்யப் பாண்டுவிற்குத் தன் 

3. குந்திபோஜ வம்சத்தில் கரம்பியென் 

பவன் . 
மனைவியரைச் சேராதிருக்கச் சாபமளித் 

4. சசிபிந்து குலத்தவனாகிய 
துயிர் விட்டவர் . 

வின் குமாரன் , விதர்ப்பன் போன் . 
தந்தயம் - குந்தி பிறந்த தேசம். An 

5. தர்மநேத்ரன் குமரன் , ஏ ஹயன் 
ancien : townof Malwa , the birth 

போன் . 
place of Kunte . 

6. ஒரு தேசம் , 
குந்தலம் - வடநாட்டில் பல்லாரிக்கணுள்ள 

7. நேத்திரன் குமரன் . இவன் குமான் 
நாடு . The ancient name oi the Province 
in which Kuruko - de is situated , A சோஹஞசி . 
portion of the Bellary District in the 8. கிருதன் குமான் , இவன் குமான் 
Madras Presideney . 

விருஷ்ணி . 
குந்தலன் -- ஒரு அரசன் காலவனிடம் கால 9. சகுனி குமரன் , இவன் குமரன் 

தேவாரதி . 


அளவு வினவினவன் . 


குந்திபுரி 


472 


குடே - 


பாலக 


குந்திபுரி - தற்காலத்தில் குவாலியர் என்று விக்க அரசன் பூமியைத் தோண்டக் கட் 
சொல்லப்படும் பட்டணம் , மத்திய இந் டளையிட்டனன் . ஆண்டுப் பஞ்சாயு தங்க 
தியாவிற்கு முக்யபட்டணம் . 

ளுடன் பெருமாள் முன்பு கும்பார்பஜனை 
தந்திபோசன் - யாதவ அரசன் . பாரத செய்திருக்கக்கண்டு பெருமாளை யாண்டி 
முதனாள் யுத்தத்து அசுவத்தாமனுடன் 

ருந் தெடுத்துப் பிரதிட்டைசெய்து கும் 
போர் புரிந்தவன் , குந்தியை வளர்த்தவன் . பார்க்கு மடமொன்று சமைத்து இனிதி 
தந்தியர்கள் - யாதவபேதம் . 

ருக்கச் செய் தனன் . 
தந்துதீர்த்தங்கர் பதினேழாவது சைந்தீர்த் தபாண்டன் - பாணாசுரனுடைய மந்திரி , 
தங்கரர் , சூரசேந மகாராஜா குமார் . தாய் இவன் குமரி சித்ரலேகை. 
ஸ்ரீ காந்தை , சுவர்ணவர்ணம் , 35 - வில் உன் குபோன் .1 . விசிரவஸுமுனிவர்க்கு இளிபி 
னதம் . வைகாசியா பூர்வபக்ஷ பிரதமை ளையிடமுதித்தவன் . இதுபதுமகற்பத்தில் , 
கிர்த்திகை சநநம் . 95,000 ஆயுஷ்யம் , 2. இவன் , வராககற்பத்தில் காம்பிலி 
சுயம்பு முதல் கணதார் ( 35 ) பெயர் . நாட்டிலிருந்த வேள்விதத்தனுக்குக் குண 
தபன் - 1. கிருதயுகத்தில் ஜனங்களுக்கு நிதியெனப் பிறந்து தந்தை தேடிய பொ 
அரசளில்லாததால் பிரமனால் திக்குப் ருள்களைச் சூதிலும் வேசைசள் பொருட் 

அம்சமாய்ச் சிருட்டிக்கப்பட்ட டும் செலவு செய்தனன் இவனது நடக் 
வன் , ததீசியை வச்சிரத்தாலெறிந்து அவ கைகளைத் தாய், மகனிடம் வைத்த அன் 
ரால் முடிமே லுதையுண்டவன் . (காஞ்சி பால் கணவனுக்குத் தெரிவிக்காதிருந்த 
புராணம் ). இவன் சரிதையை ததீசியைக் னள் . இதனை யறிந்த தந்தை , தாயையும் 
காண்க . இவன் தேவி மாலினி. ( சூ . ) சை குமரனையும் நீக்கி வேறு மணஞ்செய்து 
யாதி குமான் என்ப . 

கொள்ளக் குணநிதி , பசியாற்றாது சிவராத் 
2. இவன் தருமமாய் அரசாண்டு வீர திரியில் சிவ தரிசனஞ்செய்வாருடன் சிவ 
னென்பவனைப் பெற்றனன் , அந்த வீரன் சந்நிதானத்திற் சென்று சிவதர்சனஞ்செ 
விதர்ப்பராசன் குமரியாகிய நந்தினியிடம் ய்து பரிசாரகர் உறங்கும் வேளையில் சிவத் 
விவிம்சனைப் பெற்றான் . 

திரவியங் கவர எண்ணி விளக்கைத் தூண் 
தபாதம்பார் - இவர் மார்வாடதேசத்துக் டித் திரவியம் எடுத்துக்கொண்டு திரும்பு 
குயவர் , அரிபக்திமிகுந்தவர் . இவர்நாடோ கையில் இவன் கால் ஆங்கு உறங்கி இருந் 
றும் ஒவ்வொரு பாண்டஞ்செய்து முப் தவர்மேல்பட அவர்கள் எழுந்து இவனைக் 
பது நாட்களுக்கும் முப்பது பாண்டஞ் கொலைசெய் தனர் . கொலையுண்டோனை 
செய்து சூளையிடையிட்டு வெந்தபின் யமபடர் பிடிக்கச் சிவகணங்கள் விலக் 
விற்றுப் பாகவதர்க்கு அன்னமளித்து கிச் சிவராத்திரியில் கிவதர்சனஞ் செய்த 
வர் , ஓர் நாள் பெருமாள் இவரிடத் திரு தாலும் , திருவிளக்குத் தூண்டிய புண்ணி 
நூறு சாதுக்களுடன் விருந்தாகவரக் கும் யத்தாலும் கலிங்க நாட்டில் அருந்தமன் 
பார் எதிர்சென்று உபசரித்துக் கையில் புதல்வனாகிய தமன் என்பவனாகப் பிறப் 
பொருளிலாமையால் ஒருவணிகனையடை பித்தனர் . இந்தத் தமன் , தவம்புரியச் சிவ 
ந்து பொருள் கேட்க அவன் நீர் எழை பெருமாள் என்னவேண்டுமென்ன உம் 
யாதலால் பொருள் தர வல்லீரல்லீர் ஆத மைக்காணக் கண் வேண்டுமென் றனன் . 
லால் ஓர் கிணறு தோண்டித் தருவதாக அவ்வகை யருள அருகிருந்த பிராட்டி 
வாக்களிப்பீரேல் தருவன் என அவ்வாறே யைக் கண்டு ஒளியால் கண் மறைவுபெ 
யுடன்பட்டுப் பொருள் பெற்றுப் பாகவ ற்று மீண்டும் துதித்துப் பொற்கண்ணனா 
தர்க்கு அன்னமளித்தனர் . பின் சொல் கவும் , அளகைக்கு அரசனாகவும் , அரனுக் 
வியபடி கிணறெடுக்கச் சென்று நீரூறும் குத் தோழனாகவும் பெற்றவன் . இவன் 
தருணத்தில் மண்ணிடியக்கும்பார் பூமிக்கு விஞ்சையர் கின்னரர்க்கு அரசன் . 
ளகப்பட்டுக் கொண்டனர் . கும்பா ரிறந் திசைக்கிறைவன் . ( காசிகாண்டம் ). 
தனரென் றனை வருஞ் சென்றனர் . மனை 3. தன்னை வெருட்டிய சுக்கிரன் கர்வ 
வியும் வீடு சேர்ந்தனள் . பின் ஒருவரு பங்கப்படச் சிவமூர்த்தியை வேண்டிக் 
டம் பொறுத்து அவ்வழியிற் செல்லும் கொண்டவன் . பாத்மகற்பத்தில் தந்தை 
பாட்டை சாரிகள் ஆங்கு இரவில் தாள சொல்லால் இலங்கையை யிராவணனும் 
மிருதங்க வோசைகேட் அரசனுக் கறி குக் கொடுத்து அளகையாண்டவன் . 


குபேரதத்தன் 


473 


குமரகுருபரர் 


4. இராவணனுக்கு நான் தவத்தால் வருவதிற் பாகம் பெற்றவர் . ( பதிற்றுப் 
சிவனுக்குத் தோழனானேன் நீ தேவரை பத்து . ) 
வருத்தாதை யெனத் தூதுவனிடத்துச் குமணன் - 1 , இளங்குமணன் சகோதரன் 
சொல்லி யனுப்பித் தூதுவர் கொலை தன் தம்பியால் நாடுகொள்ளப்பட்டுக் காடு 
யுண்ண வருந்தினவன் . 

பற்றியிருந்தபொழுது பெருந்தலைச் சாத் 
5. தனக்குக் கப்பங்கட்டிய இயக்கன் தனாரிரப்பத் தன் தலைக்கு வாளைக்கொடுத் 
ஒருநாள் தன் மனைவியிடம் அந்த முடிப் தவன் . இதுபோன்ற ஒருகதை ஒப்பிலா 
பைக் கொடுக்கக் குபேரன் கோபித்து மணிப்புலவர்காலத்துங்கூறுவர் . ( புற - நா . ) 
ஒரு வருஷம் மனைவியை நீங்கியிருக்கச் 2 இவன் கடையெழு வள்ளல்களின் 
சாபமிட்டவன் . 

பிற்காலத்தில் இருந்தவன் . இவன் மிக்க 
6. அட்டவக்ரனுக்கு உபசாரஞ்செய்து கொடையாளி , முதிரம் என்னும் மலைக் 
பலநாள் விருந்தளித்தவன் . 

குத் தலைவன் . இவனைப் பாடிய புலவர்கள் 
7. இலக்குமி தேவிக்குவை சயந்தங் பெருஞ்சித்திரனார் பெருந்தலைச்சாத்தனார் . 
கொடுத்தவன் . இவன் தேவி சித்ரரேகை தமதி -- ஒரு அரக்கி , இவளை இந்திரன் கொலை 
வாகனம் குதிரை , கிளி , நான் ; ஆயுதம் புரிந்தனன் . 
கட்கம் ; மாலை சீரக்க தார் , பூந்தோட்டம் குமரகுருதாச சுவாமிகள் இவர் யாழ்ப் 
சைத்திராதம் . இவன் புத்ரன் நளகூபான் . பாணத்தவர் ; இராமேச்வரத்தை அடுத்த 
விமானம் புஷ்பகம் . 

பாம்பனிலிருந்த துறவி ; சைவசாத்திரம் 
தபோதத்தன் - சுரமஞ்சரியின் பிதா . வல்லவர் . இவர் நாலாயிரப்பிரபந்த விசா 
குபோதுங்கம் - ஒரு தீர்த்தம் . 

ரம் சைவசமய சாபம் எனும் ஏலியற் 
தபேரமித்திரன் - குணமாலையின் தந்தை நியவர் . இவரைப் பாம்பன் சுவாமிகள் 
குப்சாதேவி திரிவரையைக் 

காண்க. 

என்பர் . 
இவளுக்குக் குப்சை எனவும் பெயர் . 

குமரகுருபார் இவர் பாண்டி நாட்டில் ஸ்ரீ 
தப்பித்தைலம் வாயகன்ற பெரிய பாத் வைகுண்ட மென்னும் கைலாசபுரத்தில் 
திரத்தில் மணல் நிரப்பி அதினடியில் ஒரு வேளாளர் குலத்தில் ஏறக்குறைய ( கஅ 0 ) 
தவாரமிட்டுப் பாத்திரநடுவில் மருந்திட்ட வருஷங்களுக்கு முன் சண்முக சிகாமணி 
புட்டியைத் தலைகீழாகத்திணித்து அடியில் கவிராயருக்கும் சிவகாமசுந்தரி யம்மைக் 
புட்டியின் கழுத்திற்கு நேராகப் பாத்திரம் கும் நெடுநாள் புத்திரப்பேறிலா திருந்து 
வைத்துப் புட்டியின் கழுத்தில் கம்பிநுழை 

பல விரதங்கள் நோற்ற பலத்தால் பிற்ந் 
த்துப் பாத்திரத்தைத் தொடவைத்து தவர். இப்பிள்ளை ஐந்து வயதாகியும் 
மேலெரிக்கின் புட்டியின் வாயில் தைலம் பேசாமையால் ஊமையென நிச்சயித்துத் 
சொட்டும் . 

தாய் தந்தையர் இருவரும் திருச்செந்தூர் 
தப்பைக்கோழியார் இவர் தாம் பாடிய 

சென்று வதனாரம்பமென்னும் ஸ்நான 
குறுந்தொகையில் குப்பைக் கோழியின் கட்டத்தில் ஸ்நானஞ் செய்து குறித்த 
தனிப்போரினைத் தலைவியுள்ள நோய்க்கு நாளில் பிள்ளை பேசாவிட்டால் உயிர் 
உவமித்த பெருஞ் சிறப்புப்பற்றிப் பாடி 

போக்க நிச்சயித்தநாளில் முருகக்கடவுள் , 
னார்க்கும் அதுவே பெயராக வழங்கினர் அர்ச்சகர் வடிவத்துடன் பிள்ளைக்குமுன் 
போலும் . இவர் பெண்பாலாராக இருக்க எழுந்தருளி நாவில் சடாக்ஷாம் எழுதித் 
லாம் . ( குறுந்தொகை . ) 

தரிசனத்திற்கு வரும்படி கட்டளையிட்டு 
குமட்டூர்கண்ணனூர் - இவர் தலைச்சங்ககாளி மறைந்தனர் . பிள்ளையெழுந்து அம்மே , 
லிருந்த புலவர்களிலொருவர் . பாண்டவர் அப்பா என , தாய் தந்தையரை எழுப்பித் 
காலத்திருந்த முதல் வள்ளலாகிய அக்குரு தரிசனஞ் செய்து கந்தர் கலிவெண்பா 
ரனை - போர் தலை மிகுத்த ஈரைம்பதின் பாடினர் . இவர் மதுரைமா நகர்க்குப் 
மெரொடு , துப்புத்துறை போகிய துணி போக விரும்பிச் சென்று அவ்விடத்தில் 
வுடையாண்மை , யக்குரனனை யகைவண் மீனாக்ஷியம்மைப் பிள்ளைத் 

தமிழ்பாடி அக் 
யையே . ” எனப் பாடி இருக்கின்றனர் . காலத்திருந்த அரசராகிய திருமலை நாயகர் 
இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனைப் பாடி வேண்டுகோளின்படி தம்பியாகிய குமார 
உம்பற்காட்டு ஐஞ்னூறூர் பிரமதாயம் கவி வாசிக்க நாளொன்றுக்கு ஒவ்வொரு 
பெற்று ( ந ய அ ) யாண்டு தென்னாட்டுள் பருவமாகப் பிரசங்கித்து வருகையில் வரு 

60 


தமரவேள் 


474 


குமாரக்கடவுள் 


கைப் பருவத்தில் மீனாக்ஷியே குழந்தை ளப்பட்டது . இது சந்திரகுப்த தூதராய் 
யுருக்கொண்டு வந்து கேட்டு ஆனந்திக் அக்காலத்து இந்தியாவிற்கு வந்த மெகஸ் 
சப் பிரசங்கித்து முடித்தனர் . இவர் திரு தனீஸ் எழுதிய குறிப்பாலறியலாம் . 
மலைநாயகர் வேண்டுகோளால் மீனாக்ஷி “ Megasthenes says that the island 
யம்மைக் குறம் மீனாக்ஷியம்மை யிரட்டை ( Ceylon ) was separated from the 
மணிமாலை , மதுரைக் கலம்பகம் , நீதி miin land ( India ) by a river." Dutts 
நெறிவிளக்கம் முதலிய பாடி முடித்துத் oivilisation in Ancient Indis . Past - 1 , 
தருமபுர ஆதீனத்து ஸ்ரீ மாசிலாமணி P. ge- 219 . இதனால் இந்தியாவின் தென் 
தேசிகரை ஆசிரியராகப் பெற்று ஞான பாகத்தில் குமரியாறு இருந்த தென்றறிக . 
மடைந்து அவர் கட்டளைப்படி காசியாத் குமாண்டூர் அப்பை - தேசிகர் திருவடிக 
திரை செய்து சரஸ்வதி யநுக்கிரகத்தால் ளில் ஆச்ரயித்தவர் . 
இந்துஸ்தானி பாஷை கற்று டில்லிபா குமாண்டூர் ஆச்சான்- நயினாராசாரியர் திரு 
க்ஷாவைக் காணச் சிங்கத்தில் ஏறிச்சென்று வடி சம்பந்தி . 
அவன் முன் பிரசங்கித்துச் சைவ சமயத் தமாண்டூர் ஆச்சான்பிள்ளையப்பை- பிரம 
தைப் பொய்யென்ற துருக்கர் முன் பழுக் தந்திரசீயரின் திருவடி சம்பந்தி . 
கக்காய்ச்சிய மழுவேந்தி மெய்ப்பித்துப் தமாண்டூர் பிள்ளை - எழுபத்தினாலு சிம்மா 
பாக்ஷாவிடம் இடம் பெற்று மடங் கட்டி , சனாதிபதிகளில் ஒருவர் , தேசிகரை யாச்ர 
மீண்டும் தருமபுரம் அடைந்து ஆசாரி யித்தவர் என்பர். குருபரம்பரை ). 
யரைத் தரிசித்து அவர் உத்தரப்படி தமாரகுலோதுங்கன் - சங்கர ராஜசோழன் 
காசியிலிருந்து திருவடியிற் கலந்தனர் . 

குமரன் , 
இவர் செய்த நூல்கள் கந்தர் கலிவெண்பா, தமாரக்கடவுள் - 1. சிவமூர்த்தி யோகத் 
மீனாக்ஷியம்மன் பிள்ளைத்தமிழ் , கைலைக் தெழுந்தருளியிருக்கையில் தேவர்வேண்டு 
கலம்பகம் , மீனாவியம்மைக் குறம் , கோளால் நெற்றி நேத்திரத்திருந்து ஆறு 
மீனாக்ஷியம்மை யிரட்டை மணிமாலை , மது தீப்பொறிகள் சிதறின . அவற்றை அக்கி 
ரைக் கலம்பகம் , நீதிநெறி விளக்கம் , திரு சிவமூர்த்தியின் கட்டளையாற் கங்கையில் 
வாரூர் நான்மணிமாலை , முத்துக் குமார விட்டனன் . கங்கை வெப்பஞ் சகிக்காது 
சுவாமி பிள்ளைத்தமிழ் , சிதம்பர மும்மணிக் சரவணத்தில் வைத்தனள் . அந்த இடத்தி 
கோவை , சிதம்பரச் செய்யுட்கோவை , லிந்த ஆறு பொறிகளும் ஆறுருக்களாய்க் 
சிவகாமியம்மை யிரட்டைமணிமாலை , பண் கிருத்திகை முதலறுவர் பாலூட்ட வளர் 
டாரமும்மணிக்கோவை , காசிக்கலம்பகம் , ந்து உமாதேவியார் எடுக்க ஆறு திருமுகம் 
சகலகலாவல்லி மாலை முதலியன, 

களும் பன்னிரண்டு திருக்கரங்களுமாய் 
தமாவேள் - குமாரக்கடவுள் , இவர் முதற் ஒருருவாய் எழுந்தருளி யிருந்தவர் . இவ 
சங்கத்தில் ஒருவரா யிருந்தனர் . 

ருடைய ஆறு திருமுகங்களும் , முற்றறிவு , 
குமரன் - 1. கலிங்க நாட்டுக் கபிலைநகரத்தா அளவிலின்பம் , வரம்பிலாற்றலுடைமை , 
சன் . (மணிமேகலை ) (சிலப்பதிகாரம் .) தன்வய முடைமை , போரு ளுடைமை , 
2. குமாரக்கடவுள் . 

இயற்கையறிவு என்னும் ஆறு குணங்க 
குமரி - வள்ளிநாய்ச்சியார் முதற்பிறப்பிற் ளாம் . திருமேனி அருளுரு , இவரது ஆயு 
பெற்றபெயர் . 

தம் , தோமரம் , கொடி , வாள் , குலிசம் , 
குமரிக்கோடு - பரதகண்டத்தின் தெற்கின் அம்பு , அங்குசம் , மணி , தாமரை , தண் 
கணுள்ள மலை . (சிலப்பதிகாரம் .) 

டம் , வில் , மழு , வேல் இவை பன்னி 
மரியாறு - 1. பரத கண்டத்தின் தெற்கி ரண்டு காத்திலுள்ளன . வேல் தவிரப் பதி 
லுள்ள ஆறு . இது கடல் கொள்ளப்பட் னொரு ஆயுதங்களும் பதினொரு உருத் 
டது . இதன் கரையில் புஷ்பஹா எனுந் திரர் . வேல் மூன்று சத்திகளின் உரு. 
தெய்வம் எழுந்தருளி யிருக்கும் . இது 

நாததத்துவம் , வாகனம் மயில் , 
கடல் கொள்ளப்பட்ட காலத்து ஏழ்தெங்க இது விந்து தத்வம் , இரண்டு காய்ச்சி 
நாடும் , ஏழ்பனை நாடு முதலிய ( சக ) நாடு மாரும் சிற்சத்தி , பராசத்தியர் . இவர் 
கள் அழிந்தன. (மணிமேகலை ). 

க்குச் சேவற்கொடி . இதனை ஆண்டலைக் 
2. இந்தியாவின் தென்பாகத்திலிருந்து கொடியென்ப , தலை ஆண் தலையென்றும் 
2300 - வருஷங்களுக்குமுன் கடல் கொள் மற்றது சேவலுருவின தென்றுங் கூறு 


குமாரக்கடவுள் 


475 


குமாரக்கடவுள் 


வர். இவர் இந்திரனிடம் தம் வலிமை 
யைத் தெரிவித்து அவனுக்கு விச்வரூப 
தரிசனந் தந்து இந்திரனாற் செய்விக்கப் 
பட்ட மகாமண்டபத் தெழுந்தருளி அபி 
ஷேகங்கொண்டு தேவசேநாபதி பட்ட 
மடைந்து கயிலையி லெழுந்தருளி யிருந் 
தனர் . நாரதர் செய்த வேள்வியில் பிறந்த 
வெள்ளாடு உலகத்தைத் துன்பப்படுத்த 
தேவர் வேண்டுகோளால் அதை வீரவாகு 
தேவரை எவிப் பிடித்துவரச் செய்து 
அதனை வாகனமாகக் கொண்டு கயிலையில் 
வீற்றிருக்கும் நாட்களில் , ஒருநாள் சிவ 
மூர்த்தியைச் சேவித்துச் செல்லும் தேவர் 
கூட்டங்களில் ஒருவனாகிய பிரமதேவன் , 
கந்தமூர்த்தியைப் பணியாது போகக்கண்டு 
பிரமனை யழைத்து நீர் என்ன தொழில் 
செய்வதென்று வினவினர் . பிரமன் நான் 
வேதங்களை யுணர்ந்து சிருட்டி முதலிய 
தொழில்க ளியற்றி வருபவன் என்று 
இறுமாந்துகூற, கந்தமூர்த்தி வேதத்தின் 
ஆதியாகிய பிரணவத்திற்குப் பொருள் 
வினாவ அதற்கு விடைகூற அறியாது 
மயங்கினன் , அதனால் கந்தமூர்த்தி பிர 
மனைச் சிரத்திற் குட்டிக் கந்தமா தனத்திற் 
சிறையிட்டனர் . சிவபிரான் பிரமனை 
விடும்படி கட்டளையிடச் சிறைநீக்கிச் சிவ 
மூர்த்தி பிரணவத்திற்குப் பொருள் கேட்க 
விடையீந்து விஷ்ணுமூர்த்தியின் குமரிக 
ளாகிய சுந்தரி , அமுதவல்லி யென்பவர் 
க்கு நீங்கள் இந்திரனிடத்தும் சிவமுனிவ 
ரிடத்தும் பிறந்திருங்கள் நாமுங்களை மண 
க்கின் றனமெனத் திருவாய்மலர்ந்து திருக் 
கைலையில் எழுந்தருளி யிருந்தனர் . தே 
வர் வேண்டுகோளால் கந்தமூர்த்தி சிவ 
மூர்த்தியின் கட்டளையேற்று அசுரருடன் 
யுத்தத்திற்கு யத்தனஞ் செய்து வீரவாகு 
தேவரை ஏவ, அவர் தாரகாசுரனுடன் 
யுத்தஞ்செய்ய ஆற்றது மூர்ச்சித்ததறி 
ந்து அத்தாரகனை வேலாயுதத்தாற் கொலை 
புரிந்து மாயை செய்த மலையுருக்கொண்ட 
கிரவுஞ்சனைப் பிளந்து நவவீரரை மூர்ச் 
சை தெளிவித்து எழுப்பிப் பகைவர் இல் 
லாமையால் மண்ணியாற்றங்கரை வந்து 

அங்கிருந்து திருச்சேஞ்ஞலூ 
கடைந்து சிவபூசை முடித்துப் பாசுபதம் 
பெற்று அங்குத் தவஞ்செய்திருந்த பராச 
புத்திரருக்கு அநுக்கிரகஞ் செய்து திருச் 
செந்திலில் எழுந்தருளியிருந்து சயந்தன் 
கனவிடைத் தோன்றித் தேற்றினவர். 


வீரவாகுதேவர் முதலியோர் பானுகோ 
பன் எவிய மோகனாஸ்திரத்தால் மயக்கி 
யிருந்தகாலத்துத் திருவுளத்தறிந்து மோக 
னாஸ்திரப் பிரயோகஞ் செய்து போக் 
கினவர், இரண்டாநாள் சூரபதுமனுடன் 
போரிட்டு அவனேவிய தேவாஸ் திரல் 
களின் வலியடக்கி அவனைப் பின்னிடச் 
செய்து சிங்கமுகாசுரன் , வீரவாகு முத 
லியவரைக் கட்டிக் கடலில் இட அவர்க 
ளைத் திவ்யாஸ்திரப் பிரயோகத்தால் மீட் 
டும் , சிங்கமுகாசான் விழுங்கிய பூதரை 
அவன் முதுகில் தொளையிட்டு வெளிப் 
படுத்தியும் , வெட்டவெட்டத் தளிர்க்கும் 
ஆயிரம் சிரங்களையும் இரண்டாயிரம் கரங் 
களையும் பலமுறை வெட்டி , கடைசியி 
னுங் கரித்துத் தளிர்க்காமல-க்கி , வேலா 
யுதத்தால் அவனது உயிரைப் போக்கின 
வர் . சூரபதுமனுடன் யுத்தஞ்செய்து அவ 
னைப் பதாதியாக்க , அவன் மாயையின் 
போதனையால் இந்திரஜாலத் தேரைக் 
கொண்டு சஞ்சீவியா லுயிர்ப்பித்த பானு 
கோபன் , சிங்கமுகன் , தருமகோபன் முத 
லிய சேனாவீரராகிய இராக்கதருடன் யுத் 
தஞ் செய்யப் பாசுபதத்தால் மீளக்கொ 
ன்று , சூான்கொண்ட மாயாவுருக்களனைத் 
தையும் தக்க ஆயு தவகையால் கண்டித்து 
அவன் கொண்ட மாமாவுருவை வேலா 
யுதத்தா விருபிளவாக்க அவன் கொண்ட 
வரபலத்தால் மீண்டும் நல்லுருவுடன் வர 
அவனை வேலால் இருபிளவாக்கினர் . அப் 
பிளவுகொண்ட உரு மயிலும் சேவலுமாக 
அந்த மயிலை வாகனமாகக் கொண்டும் 
கோழியைக் கொடியாகப் பிடித்தும் புவ 
னங்களனைத்தும் நடுங்கவலம்வந்து தேவர்க் 
கருள் புரிந்து தேவர் சிறைநீக்கி அவுண 
ராலி றந்த பூதகணத்தை யெழுப்பி வருண 
னால் மயேந்திர முதலிய அவுணர் புரங் 
களை அழிப்பித்துத் திருச்செந்திலில் எழுந் 
தருளிச் சிவபூசை செய்து அவ்விட 
மிருந்து திருப்பரங்குன் றடைந்து பார்ச 
முனிவர் குமார் அறுவருக்கும் யோகம் 
அருளிச்செய்து தேவேந்திர குமரியாகிய 
தெய்வயானையை மணந்து 

விண்ணகர் 
குடியேற்றித் திருப்பரங்குன்றமர்ந்து நார 
தரால் வள்ளிநாய்ச்சியாரது அழகு முத 
லியவற்றைக் கேள்விப்பட்டு வேடுருக் 
கொண்டு அவளுடன் வார்த்தையாடிக் 
கொண் டிருக்கையில் வேடர் வர வேல் 
கைமாமாய் நின்று அவர்கள் சென்ற 


சேர்ந்து 


தமாரக்கடவுள் வாகனம் 


476 


குமிழி ஞாழார்நப்பசலையா 


33 


பிறகு பழையபடி வேடராயிருந்து பின் டனே - ஆத்தான அந்த விழுப்புரமும் 
னும் அவர்கள் வர விருத்த சந்நியாசியாய் அம்பி நகருங்கெடுக்க, வந்தகுலாமாவம் 
அவர்களை ஆசீர்வதித்தனர் . வேடர் இக் சாமா . 
தச் சந்நியாசி நமது வள்ளிநாய்ச்சியாருக் தமாரதாரிகை திருவேங்கடத்திலுள்ள 
குக் காவலாளியாவர் என்று காவலிடக் தீர்த்தம் , 
காவலிருந்து தாசம் வேண்ட வள்ளிநாய்ச் குமாரதேவர் - இவர் கன்னட தேசத்தரசர் , 
சியாருடன் சென்று சுனையிலிருக்கையில் சிலநாள் அரசுசெய்து துறவு பூண்டு பே 
விநாயகரை நினைக்க விநாயகமூர்த்தி றையூர்ச் சாந்தலிங்கசுவாமிகளை யாசிரிய 
யானையுருக்கொண்டு வந்தனர் . யானை சாகக்கொண்டு அடிமைபூண்டு ஆசாரியர் 
யைக்கண்ட வள்ளிநாய்ச்சியார் பயந்து சொற்படி விருத்தாசலத்தி விருந்து சடா 
விருத்தரைத் தழுவக் குமாரக் கடவுள் முனிக்குச் சாபம்போக்கிப் பெரிய நாயகி 
தமது உண்மையுருக்காட்டிக் களிப்பித்து யம்மை பாலுண்பிக்க வுண்டு சாளிக்குத் 
வள்ளியை மணந்து சென்றனர் . வேடர் , திருவடி தீக்ஷையும் , குஷ்டரோகிக்கு 
வள்ளிநாய்ச்சியாரைக் காணதவராய்த் ரோகநிவர்த்தியும் புத்திரப்பே றில்லா தா 
தேடிச்சென்று கண்டு கோபித்துக் கந்த ர்க்குப் புத்திரப்பேறும் அளித்து ஒரு 
மூர்த்தியுடன் போர் செய்து மாண்டனர் . அரசடியில் வசித்துத் திருப்போரூர்ச் சித 
வள்ளிநாய்ச்சியார் வேண்டுகோளால் கந்த ம்பர சுவாமிகளுக்கும் , செட்டிச்சி தம்பர 
மூர்த்தி வேடரை உயிர்ப்பித்துத் தணிகை சுவாமிகளுக்கும் அருள் புரிந்து பரிபூரண 
யில் எழுந்தருளி யிருந்தனர் . ஒரு காலத் மடைந்தனர் . இவர் செய்த ஏல் மகாராசா 
தில் பகீரதன்பொருட்டு வேலையேவிக் அறவு முதல் ( யசு ) சாத்திரங்கள் . 
கோரனைக் கொல்வித்தவர் . வீரவாகு தமாரபிரமசாரி - பூப்பிரதக்ஷணஞ்செய்யச் 
தேவருக்கு ஞானோபதேசஞ் செய்து விச்வ சென்ற குமாரக்கடவுள் வருதற்குமுன் 
ரூபதர்சனந் தந்தவர் . 

விநாயகர் திருமணமுடியக் கண்ட குமாரக் 
2. குழந்தையா யிருக்கையில் , சிவன், சடவுள் கோபித்துக் கைலை நீங்கிக் கிரவுஞ் 
பார்வதி, கங்கை , அக்னியிவர்கள் ஓரிடத் சகிரி சென்று தங்கின தால் வந்தபெயர் . 
தில் ஒருங்கிருந்து நால்வரும் தங்களில் ( சிவமகாபுராணம் .) 
எவரிடத்தில் குமாரக்கடவுள் வருவா தமாரமலைமருந்தர் -1, பச்சைகந்த தேசிக 
னென எண்ணினர் . இவர்களது எண்ண சாதீனத்தவர் . திருத்தினைநகர்ப்புராணம் 
மறிந்த குமாரக்கடவுள் தம்மை ஸ்கந்தர் பாடியவர் . 
சாகர் , விசாகர் , நைகமேயர் என நான் 

2. திறையூ ரா தினத்தவர் திரிசூலகிரி 
காகச் செய்துகொண்டு நால்வரிடஞ் சென் புராணம் பாடியவர் . 
றனர் . ( பார -சல்லி .) 

குமாரவனம் 

இவ்வனம் , பார்வதிதேவியா 
தமாரக்கடவுள் வாகனம் - ஆடு , யானை , ரின் ஏகாந்தவனம் . இதில் கட்டளையின் 
மயில் , ஆயுதம் , - வேல் , கொடி சேவல் , றிப் புருஷர் செல்லொண்ணாது . 
தேவிமார் - தெய்வயானி, வல்வி நாயகி னஞ் செல்வரேல் பெண்ணாகக் கடவர் 
மாலை - நீபம் , சகோதார் - வீரவாகு முதலி என்று சிவாஞ்ஞை கொண்டது . இதில் 
யோர் . 

இளன் அல்லது சுத்துய்மனன் சென்று 
குமாரசரஸ்வதி -இவர் ஒரு புலவர் , இவர் இளையாயினான் , 
விஜய நகரத்தரசராகிய கிருஷ்ணதேவரா குமாரன் - 1. அக்நியென்னும் வசுவின்புத் 
யர் காலத்தவராக இருக்கலாம் . அவரை திரன் . 
இப்புலவர் புகழ்ந்திருக்கிறார் . கலிங்க் 2. கந்தமூர்த்தி . 
மிழந்து துதிக்கைச் சங்கந்தோற்று , மெலி தமராபுரி திருச்சேஞ்ஞலூர், இது குமா 
ந்து கடகந்தழுவ விட்டாள் - மலிந்த மலர் ரக்கடவுள் தாருகனுடன் யுத்தஞ்செய்து 
ப் , பொன்னிட்டமான கிட்ணபூபாலாவுன்ற தங்கிய இடம் . 
னக்குப் , பின்னிட்ட வொட்டியன் பொற் குமாரி- ருஷபர்வதத்திற் பிறக்கும் ஒருத்தி . 
பெண் இவரை யபிராமன் என்போன் தமாலன் - பிரகலாதனைக் காண்க. 
நாலு பாஷையிலும் பாடுவிபோ வென்ன தமிழிஞாழார் நப்பசலையார் 
பாடியது . " கூத்தாடிலஞ்சகொடுக்கா அரே பெண்கவி , கடைச்சங்கத்தார் காலத்தவர். 
பேட்டிச்,சோத்தாட்டாவைவேசித்தொண் இவர் பெயர் விளங்கவில்லை . பசலை யென் 


இவர் ஒரு 


مل 


477 


கும்பன் 


வசந்த 


பது கணவனை நீங்கிய அரிவையர்க்குண் களையும் பின்னிடச் செய்தவன் . இவன் 
டாம் ஒளிவேறுபாடு , ந- இடைச்சொல் உறங்குகையில் இவனை எழுப்புந் தூதர் 
இவர் ஊர் குமிழிஞாழாராக இருக்கலாம் . ஆயு தமுதவிய கொண்டு அடித்து எழுப்பு 
இவர் மறோக்கத்து நப்பசலையாரின் வேறு வர். இராவணன் , ஸ்ரீ ராமமூர்த்தியிடம் 
போலும் . ( அகம் - கசு 0 . ) 

யுத்தம் தொடங்குகையில் சீதையை விட்டு 
கழ விஷ்ணுதிக்பாலகன் . 

விடின் நாம் பிழைக்கலாமென இராவண 
தழணன் - ஒப்பிலாமணிப் புலவரைக் காண்க . னுக்கு வெகுவாய்ப் புத்தி போதித்து 
தழதம் - 1 , நிருதி திக்கிலிருக்கும் பெண் அவன் கோபிக்க இராமமூர்த்தியிடம் யுத் 
யானை . 

தத்திற்கு வந்தவன் . விபீஷணன் , இராம 
2. ஒரு பர்வதம் . 

மூர்த்தியிடம் அடைக்கலம் புகுந்த செய்தி 
குழதர் - சேனை முதலியார் கணாதிபதியரில் 

கேட்டு விபீஷணருக்கு நீதி கூறி அவரை 
ஒருவர் . இவரே , மதுரகவியாழ்வாராகத் இராமரிடமே அனுப்பினவன் . 
திருவவதரித்தவர் , 

னென்னும் வாரானைக் கசச்கிச் சந்தனமிட் 
தழதவதி - 1. விமரிசனைக் காண்க. 

டவன் . நீலனைச் சோர்ந்து விழச் செய்து 
2. குசன் , கங்கையில் நீர் விளையாடிய அங்க தனை ஒருகுத்தில் மூர்ச்சையாக்கி 
காலத்து அவனது கங்கணம் கங்கையில் அனுமனெறிந்த மலையாலடிப்பட்டுச் சளை 
விழ அதனைக் கவ்வி அவரிடம் ஆசை 

யாதவன் . மல்லயுத்தத்தில் இளைத்த சுரீ 
கொண்டு மணந்த நாககன்னிகை . 

வனைத் தூக்கிக்கொண்டு இலங்கை நோக் 
3. விந்தியபர்வதத்துற்பத்தியாகும் நதி . 

கிச் செல்லுகையில் அவன் கடித்ததனால் 
தழதவல்லி 

திருமங்கையாழ்வாருக்கு காதையு மூக்கையு மிழந்தவன் . அதியுக்ர 
மனைவி . இவள் ஆம்பலோடையிற் பிற 

மாய்ச் சண்டைசெய்து இராமபாணத்தால் 
ந்து ஸ்ரீவைஷ்ணவ வைசியனால் வளர்க் தனித்தனி கைகள் கால்களறுப்புண்டு 
கப்பட்டுச் சக்கிராங்கி தமில்லாத திருமங் இராமமூர்த்தியைத் தன் தம்பியைக் காக்க 
கைமன்னனைச் சக்கிராங்கி தராக்குவித்துத் வும் தன் தலை கருங்கடல் மத்தியில் விழ 
திருமணஞ் செய்துகொண்டவள் . 

வும் வேண்டிக்கொண்டு இறந்தவன் . சிவ 
தழதன் - 1. இரண்யசோமன் அல்லது மூர்த்தியிடம் பெற்ற சூலமும், கவசமும் 
இரண்யரேதஸுக்குக் குமரன் . 

உடையான் . இவனுக்குச் சிங்கக்கொடி , 
2 , விஷ்ணுபடன், 

இவன் பூருவம் விஷ்ணுமூர்த்தியால் மடி 
3 ஒரு இருடி . பத்தியன் மாணாக்கன் , ந்த மது என்பவன் . 
4. ஒரு வாநரவீரன் . 

கும்பகமகாராசா மல்லிநாத தீர்த்தங்க 
5. ஒரு அரக்கன் . 

ரின் தந்தை , தேவி , பிரசாவதி . சுவர்ண 
6 , சிவகணத்தலைவரில் ஒருவன் . 

வர்ணம் . ( 60 ) வில் உன்ன தம் , 
7. சண்முகசேநாவீரன் . 

கும்பகன்- விதேகபுரியிலிருந்த ஒரு இடை 
8. ஒரு நாகன் . 

யன் . இவன் வீட்டில் தாரகயுத்தத்திலிற 
9. ஒரு அரசன் சதுர்த்தசிவிரத மநுஷ் ந்த காலநேமிபுத்ரர் எழுவரும் இடபங்க 
டித்துச் சுவர்க்க மடைந்தவன் . 

ளாய்ப் பிறந்ததாகவும் அவைகளைக் கண் 
கமுதா - ஒரு மாயாதேவி . 

ணன் தழுவிக் கொலை புரிந்து அவன் புத் 
குமுதாக்ஷன் - 1 , விஷ்ணுபடன் . 

திரியை மணந்ததாகவும் கூறுவர் . கும் 
2. ஒரு வாநரவீரன் . 

பாண்டனுக்கும் இக்கதை யுண்டு , 
தழதை - மஞ்சுளையைக் காண்க . 

கும்பம் -இருபது துரோணம் கொண்டது . 
தழர்தா - தக்ஷன் பெண் , தருமன் தேவி . ( மது . ) 
கும்பகர்ணன் - விசிரவசுவிற்குக் சேகசி கும்பன் - 1. பிரகலாதன் குமரன் , இரண் 
யிட முதித்த குமான் , இராவணன் தம்பி . யன் போன் . 
இவன் பிரமனையெண்ணித் தவம் புரிகை 2. இராவணனுக்கு நண்பன் , சித்தர்க 
யில் தேவர் , பிரமனை நோக்கி , வாங்கொடா ளைச் சிறையிட்டவன் . சுக்ரீவனாற் கொல் 
திருக்கவும் சரஸ்வதியைத் துதித்து அவன் லப்பட்டவன் . 
நாவிலிருந்து தூங்க வாங்கேட்கவுஞ் செய் 3. தத்தாத்திரயன் குமான் . 
தனர் . இவன் அப்படியே கேட்டு ஐரா 4. சண்முகசேநாவீரன் . 
வ ; த்துடன் இந்திரனையும் அட்டதிக்கசங் 5. வாநரவீரன் , 


கும்பஸ்தாபனம் 


478 


குய்யரோகம் 


கண 


6. கும்பகர்ணன் குமான் . 

யைக் கேள்வியுற்றுக் கோபித்து யுத்தத் 
7. ஒரு அரசன் . இவன் பொருட்டுத் திற்குச் செல்ல இவள் இராவணனை அவ 
தீசி முனிவர் விஷ்ணுவுடன் மாறுகொ னுடன் யுத்தஞ் செய்யாதிருக்க வேண்டி 
ண்டு அவர் சக்ரத்தை மயக்கினர் . 

யவள் . 
8. இவன் ஆருணியரசனுக்குக் 

அங்காரவருணன் தேவி . 
மணி போன்றவனும் , திண்ணிய அறிவை கும்போதான் - சிவகணத்தவன் , சிவமூர்த் 
யுடைய வனுமாகிய ஒரு வீரன் . பாஞ்சால தியிட பாரூடராகுகையில் முதுகில் திரு 
ராசன் இறந்த பின்பு கோசம்பி நகரத்தே வடிவைத்தேற இடங்கொடுத்து நிற்பவன். 
இவன் கொல்லப்பட்டான் . ( பெ . கதை . ) தம்மிடி சட்டி வேளாளர் - வட ஆர்க்காட்டு 
கும்பஸ்தாபனம் - இது ஈச்வரதேகமாகும் மானுயல் எனும் புத்தகத்தில் இவர்கள் 
பொருட்டுக் கும்பத்தின் வஸ்திராதிகளைத் வேளாளரின் மரணப் பிரயோஜனங்களில் 
தேகத்தின் சர்மாதிகளாக நிரூபித்திருக் நெருப்புச் சட்டிக்கொண்டேன் செல்வோர் 
கிறது . 

எவ்வகை யெனின் கும்பத்தின் எனக் கூறப்பட்டிருகிறது. அல்லது இப் 
மீதிட்ட தேங்காய் சிரமாகவும் , மாவிலை பெயர் அவர்களுக்குத் தங்கள் நெருப்புச் 
கள் சிகையாகவும் , கும்பத்தில் போர்த்த சட்டி ( கும்பிடி சட்டி ) யைத் தாங்களே 
வஸ்திரமானது தேகத்தைப் போர்த்திருக் எடுப்பவர் எனவுமாம் . ( தர்ஸ்டன் .) 
கும் தோலாகவும் , கும்பம் சிவக்க மேலே குயக்கொண்டான் - நக்கீரரைக் காண்க , 
பூசிய மண்ணானது செவ்விய உதிரமாக தயவன்- வைசிய பெண்கள் காவில் பார்ப் 
வும் , குடத்தின் மண் மாம்சமாகவும் , கும் பானைக் கூடிப்பெற்ற குமரன் . ( அருண 
பத்தில் நிறைந்த தண்ணீர் மேதையாக திரிபுராணம் ) 
வும் , தற்பகூர்ச்சம் எலும்பாகவும் , கும்பத் குயிலாலுவம் இமயமலைக் கருகிலுள்ள 
தின் நாற்புறமுஞ் சுற்றப்பட்ட நூல் நரம் சிவத்தலம் (சிலப்பதிகாரம் .) 
பாகவும் , கும்பத்தினுள் இட்ட பொன் தயிலுவர் - இடக்கை முதலிய வாச்சியம் 
முதலிய இரத்தினங்கள் சுக்லமாகவும் , வாசிப்போர் . 
நியாஸஞ் செய்யப்பட்ட மந்திரம் உயிராக தயில் - காக்கையினுருப்போன்ற பறவை . 
வும் , கும்பத்தடியில் படிப்படியாக இடப் இதில் கருங்குயில் வரிக்குயில் என இரு 
பட்ட நவதான்யங்கள் கும்பமூர்த்தியாகிய வகை , இது இனிய ஓசையுடைய பக்ஷி . 
ஈச்வானுக்கு ஆசனமாகவும் , ஆகமங்களில் இது முதுகுமீண்டு நீலநிறமாகவும் , வாலு 
கூறப்பட்டிருக்கிறது . மாரியம்மை பொ மிறகும் சுற்றிக் கூடிய கருநிறமாகவும் , 
ருட்டுச் சிங்காரிக்கும் கரகமும் இத்தன் மூக்கு மீண்டும் உள்ள பக்ஷி . இது வசந்த 
மைத்தாம் ஆயினும் , அதில் வேம்பை காலத்தில் இனிய குரலுடன் கூகூ எனக் 
மாரிக் குரிமையாகக்கொண்டு கலசம் ஸ்தா கூவும் . இதற்குக் கூடுகட்டத் தெரியா 
பிப்பர் . ( சி - சாரா . ) 

தாதலால் காக்கையில்லாச் சமயத்தில் காக் 
தம்பாண்டன் - 1. பாணாசுரன் மந்திரிக கையின் கூண்டில் முட்டையிட்டுப் போய் 
ளில் ஒருவன் . இவனுக்குக் கபந்தன் என் விடும் . காக்கையே இதன் முட்டையைப் 
றொரு பெயருண்டு , 

பாரித்துக் குஞ்சைக் காக்கும் . பூச்சி 
2. யசோதைக்குத் தம்பி , நக்னசித்தின் பழங்களைத் தின்னும் . தன் குஞ்சுகளுக் 
பசுக்களைக் காக்கிறவன் , இவனிடம் எழு குப் பருவம் வந்தபின் குரல் காட்டி 
விடைகளிருந்தன . அவற்றைக் கண்ணன் அழைத்துச் செல்லும் . 
சத்தியவதி பொருட்டு அடக்கினர் . இவன் தய்யகர் - வித்யாதர உலகத்துள்ள தெய்வ 
குமரி உஷையின் தோழியாகிய சித்திர வகுப்பினர் . குபேரன் நிதிக்குக் காவலர் . 
ரேகை . 

தய்யகர் உலது - தாம் சம்பாதித்த பொரு 
தம்பானு - ஒரு அரக்கன் , இராவணனுடன் ளைப் பிறர்க்கு தவிப் புண்ணியம் பெறாமல் 
சேர்ந்தவன் 

தாமே அனுபவித்திறந்தவரும் , பிறர்க்குத் 
சுபார்சுவன் குமான் . 

துன்பம் தரா தவரும் பெறும் உலகம் , 
தம்பி நசி – 1. சுமாலியின் பெண் , கரதூஷ தய்யரோகம் இது ஆண்குறியி லுண் 
ணன் தாய் . இவளை இராவணனில்லாத டாம் ரோகம் . இது வெகு புருஷ சஞ் 
காலத்து மது என்னும் அரக்கன் சிறை சாரத்தாலும் , இரணாதி மேகங்களாலும் , 

உண்டான 
யெடுத்தனன் . இராவணன் இச் செய்தி 

பெண்களைப் 
போகமுள்ள 


தம்பி 


குங்கன 


வ 


குபவநம்பி 


புணர்தலால் 

உண்டாம் ரோகம் . இது டிருக்கும் . இவை தடிகொண்டு மனி 
(உங ) வகை , வாத , பித்த , சிலேஷ்ம, தனைப்போல் சண்டை செய்யும் . தமக்கு 
திரிதோஷ , ரத்த உபஸ் தம்பங்கள் , அரி மரங்களின்மேல் கிளைகளால் வீடு கட்டிக் 
சோரோகம் , சாஷபிகாசோகம் , அவமந்த கொள்ளும் , இவைகளைப் பிடித்துச் சாது 
சோகம் , கும்பிகாரோகம் , அலசிரோகம் , வாக்கி மனிதரைப்போல் வேலைசெய்யப் 
உத்தபாரோகம் , பீடகரோகம் , புஷ்கரிகா பழக்குகிறார்கள். ஆகாரம் காய் கனி 
சோகம் , சம்வியூடரோகம் , மிருதி தவிரண கிழங்கு முதலிய , இவை ஆப்ரிகாகண் 
ரோகம் , அஷ்பீலி காரோகம் , அவிபாடி த டத்து வனவாசிகள் . உராங் ஊட்டாங் 
ரோகம் , நிருத்தமணி ரோகம் , கிரதித இது மனிதக்குரங்கு வகையில் ஒன்று . 
ரோகம் , பரிசஆனிரோகம் , சதபோனக இதனை காட்டுமனிதன் என்பர் . சற்றே 
சோகம் , தொக்குப்பாகரோகம் , மாம்சபாக றக்குறைய ஐந்தடி உயா மிருக்கும் . 
சோகம் , ரத்தாற்பு தரோகம் , மாம்சாற்புத தோள்களுக் கிடையில் தலை தொங்கும் . 
ரோகம் , வித்திரதிரோகம் , திலகாலக நேராய் நிற்க முடியாது , நடக்கையில் 
ரோகம் முதலியவாம் . 

கையை முஷ்டியாக்கி யூன்றி நடக்கும் , 
துரங்கன் - ஒரு நாகன் . 

மரத்தின் மேல் அதிவேகமாய்ச் செல்லும் . 
குரங்கு 

இது , மனிதனையொத்த பிராணி . இந்த மனிதக் குரங்குவகை இரண்டும் 
இதற்கு மனிதர்க்குள்ள விரல்களைப்போல் 

தனித்தனி வசிக்குமேயன்றிச் சாதாரணக் 
நான்கு கைகளிலும் கால்களிலும் ஐந்து குரங்கு போல் இனத்துடன் வசியா . இவை 
பலமான விரல்களுண்டு , அக் கைகளே இந்தியாவின் தென் கீழ்ப்பாகத்துள்ள 
யன்றி வாலும் கைபோல் உதவுகிறது . 

போர்னியோ சுமத்ராவில் உள. 
குரங்கின் தேகமுழுதும் மயிரடர்ந்திருக் நாய்க்குரங்குகள் - இவையே வாலில் 
கிறது . இது நிற்கும் போது மனிதனைப் லாக்குரங்குகள் . இவற்றிற்குப்பாபூன் என் . 
போல் நிற்கும். இது உஷ்ணப்ரதேசங்க றுபெயர் . இவை பார்வைக்கு விகாரமான 
ளில் மரம் அடர்ந்த காடுகளில் வசிக்கும் . வை , மூக்குச்சிவப்பு , கதுப்புநீலம் , இவை 
கந்தமூல பதார்த்தங்களையும் பூச்சிகளையும் கூட்டம் கூட்டமாய்ச் சஞ்சரிக்கும் . தங்க 
தின்று ஜீவிக்கும். இவை பலவகைப்படும் . ளில் இரண்டு மூன்று குரங்குகளைக் காவ 
சாதாண தரங்கு , வாலில்லாக் குரங்கு , லுக்கு வைத்துவிட்டு இராக்காலங்களில் 
தட்டை வாற்தாங்கு , கருங்குரங்கு . குரங்கு பழத்தோட்டங்களில் சென்று திரியும் , 
களுக்கு மனிதனைப்போல் நடிக்கத் தெரி இவை மூர்க்க சாதியா தலால் மனிதர் 
யும் . சில குரங்குகளுக்குக் கன்னத்தில் அதிக பயப்படுவார்கள் . இவை ஆப்பிரிகா 
பை யுண்டு . அதில் ஆகாரத்தை அடைத்து வாசிகள் , கருங்குரங்கு --வாலுள்ள குரங்கு 
வைத்துக்கொண்டு மெல்ல மெல்ல எடுத் 

வகையில் சேர்ந்தது . உருவத்தில் கறுப் 
துத் தின்னும் . சாதாரண குரங்கு இது , நிறமுள்ளது . சாதாரண குரங்குக்கு உள்ள 
எளிதாய்ப் பழக்கக்கூடியது . இது குட்டை இலக்கணங்களெல்லாம் இதற்கும் உண்டு , 
யாய் நீண்ட வாலுள்ளது . கிராமங்களை முசு - இது குரங்கினத்தைச் சேர்ந்தபிராணி . 
யடுத்த தோட்டங்களிலும் , மெத்தை , வீடு, இது உடல் நீண்டும் வால் நீண்டும் இருப் 
கோபுரங்கள் , விருக்ஷங்களிலும் வசிக்கும் . பது குரங்கைப்போலவே கைகால்களமை 
பிடித்த பிடியை விடாது தாண்டவல்லது . யப்பெற்றது . முகம் சற்றுக் கறுத்திருக் 
இது நோக்கியே குரங்குப் பிடியென்பர் . கும் . தலையில் தொப்பி போட்டது போல் 
மேற்கூறிய வாலில்லாக் குரங்கும் குட் சிறு மயிர்த்தொகை ஒரு சிறிது உயர்ந் 
டைவாற் குரங்கும் மனிதக் குரங்கின் 

திருக்கும் . இதனைக் கொண்டை முசு என் 
வகையிற் சேர்ந்தவை. மனிதக் குரங்கின் 

இது இந்திய மலைவாசி . 
ஜாதியில் , கொறில்லா, உராங் ஊட்டாங் தரண்டதேவர் - இருநூற்றைம்பது பிரமா 
என்பவை சேர்ந்தவை , கொறில்லா இது யுசுகண்ட ஒரு கொக்கு . சரஸ்வதி தீரத் 
அதிக பலமும் , எந்த மிருகத்திற்கும் அஞ் தில் தவமியற்றியது 
சாததீரமும் உடையது . உருவிலும் பலத் தரவர் ( ரு ) அரசன் , உபாத்தியாயன் , தந் 
திலும் மனிதனில் தாழ்ந்ததன்று . உடம்பு தை , தேசிகன் , மூத்தோன் . 
மயிரால் மூடப்பட்டு , முகம் கறுப்பாயிருக் தரவிநம்பி - எழுபத்தினாலு சிம்மாசனாதி 
கும் . கைகள் முழங்கால் வரையில் நீண் பதிகளில் ஒருவர் . ( குருபரம்பரை .) 


தர்வை 


480 


குருத்ருஹன் 


பாவை ஒருவகைக் கூத்தின் விகற்பம் . தருத - இதுமுதல் , இடைச்சங்கங்களிலில் 
இது எழுவர் மங்கையர் . கைகோத் தாடு ந்த நூல் , இதற்கு முதுகுருகு வெனவும் 
வதாம் . 

பெயர் . 
தாற்கம்மல்ரோகம் குரல்வளை யீரம் 

குந்தலம் 

இது சைந ஏல்களிற் கூறப் 
வறண்டு சுஷ்கித்துக் குரல் முட் செருகி படும் ஐவகைக் குலத்துள் ஒன்று , உக்கிர 
னதுபோல் போதல் நடுக்கலானத்வனி, குலமென்னும் பெயரைக் காண்க . இதிற் 
கம்மியத்வனி. குறுகுறு சத்தம் , முதலிய பிறந்ததுபற்றியே சதானிகன் குருகுலத் 
உண்டாம் . இது வா தபித்தம் , சிலேஷம தரசனெனவும் , உதயணன் குருகுலக்குரு 
குசற் கம்மல் , திரிதோஷகுரற் கம்மல் ,, சில் , குருலத்திறையெனவும் கூறப்படு 
க்ஷயகுாற்கம்மல் , மேதோளாற் கம்மல் , வன் . ( பெ . கதை ) . 
என ஆறுவகை . இந்த சோகம் ஏலாதிச் தருகைக்காவலப்பன் நாதமுனிகளை யாச்ர 
சூரணம் , ஜயாஸபஸ்மம் , அரக்குத்தயிலம் யித்த ஸ்ரீவைணவர் , நாதமுனிகள் சொற் 
முதலியவற்றால் வசமாம் . ( ஜீவா .) 

படி ஆளவந்தாருக்கு யோகரகஸ்யங்களை 
தராசோ - இது தென் அமெரிக்காவிலுள்ள உபதேசிக்க இருந்தவர் . 
பறவையினங்களில் சேர்ந்தது . இது ஒரு குருக்கள் - இப்பட்டம் தென்னாட்டு ஓது 
வான்கோழி யளவினது என்பர் . இது, வாமூர்த்திகளுக் குள்ளது . 

சிவாசரரியர் 
குராசோதீவில்வாசியாகையால் இப்பெயர் களையும் குருக்கள் என்பர் . 
பெற்றது . 

தருசத்திரன் - திதிட்சு குமான் , இவன் கும 
குரு - (சங் . ) அசமீடன் குமரனாகிய ருக்ஷன் என் ஓமன் , 
போன் , சம்வருணன் குமரன் , சமந்த பஞ் குருசாங்கலம் - பாஞ்சாலத்திற்குத் தெற்கி 
சகத்தரசன் , இவன் குருவாகிய வியாழன் லுள்ள தேசம் . A forest country situ 
அநுக்கிரகத்தாற் பிறந்ததால் இப்பெயர் ated in the north west of Hastinapura , 
அடைந்தனன் எனவும் , சூர்ய குலத்தரச the capital of the Kurus north east of 
ருக்குக் குருவாகிய வசிட்டர் சூரியனிடஞ் Delhi , now , entirely diluviated by 
சென்று தபதியைச் சம்வருணனுக்குக் the Ganges . 
கொடுக்கச் செய்து பிறந்த குமரனாகை தருசித் - மிதிலையாசனாகிய அம்சகன் கும் 
வால் இவனுக்கு இப்பெய ரிடப்பட்ட ரன் . 
தெனவும் கூறுவர் . இவன்வழி இந்த வம் தருசுகீர அத்தமனம் - ஆதித்யனுடன் பிர 
சம் பரவினதாகையால் குருவம்சம் என கஸ்பதியும் , சுக்ரனும்கூடில் இவர்கள் அத் 
வும் இவனாண்டதா லந்நாடு குருநாடென தமனகாலத்தில் சுபகன்மங்கள் நீக்கப்படும் . 
வும் பட்டது . குமார் சந்து , பரீக்ஷித்து ,, சுக்ரன் கிழக்கே அஸ் தமித்தால் விருத்த 
சுதன்னிசு , நிஷதன் . 

சுக்ரன் என்று ( எ ) நாட்களும் , உதிக்கு 
2. சங்கிருதி குமரன் . 

மிடத்து வாலசுக்ரன் என்று ( ங ) நாளும் , 
3. அக்கியித்ரனுக்குப் பூர்வசித்தியிட மேற்கே அத்தமிக்கையில் விருத்த சுக்ரன் 
முதித்த குமரன் . தேவி நாரி . 

என்று ( 3 ) நாட்களும் , இவ்விடத் துதிக்கு 
4. இது , சூரியனைச் சுற்றியோடும் கிர மிடத்து வாலசுக்ரனென்று ( க ) நாட் 
கத்தில் ஒன்று , எல்லாக் கிரகங்களினும் களும் கழிக்கப்படும் . பிரகஸ்பதி அத்த 
பெரிது . இது , அவ்வளவு பெரிதாயினும் மனத்திற்கு ( கரு ) நாட்களும் , உதயத் 
நமக்கு அதிக தூரத்தில் இருப்பதால் பிர திற்கு ( ரு ) நாட்களும் கழிக்கப்படும் . 
காசமுள்ள ஒரு நக்ஷத்திரம்போல் காணப் தருதத்தை - ஸ்ரீதத் தன் தாய் 
படுகிறது . 

இது , சூரியனை ஒருமுறை தருதாமன் -- துஷ்யந்தன் குமரன் . 
சுற்றிவர ( 12 ) வருஷமாகிறபடியால் ஒரு தந்திக்கண்ணன் இரத்தக் கண்ணனைக் 
ராசியை ஒருவருஷகாலவரையில் கடந்து காண்க 
செல்லுகிறது . இதற்கு , 4 , 5 , உபகிர தருதேசம் - அஸ்தினபுரத்தினால் , 
கங்களுண்டு . இதனைப் பிரகஸ்பதி , குரு , தந்த்ருஹன் - இவன் ஒருவேடன் சிவராத்ரி 
என்று கூறுவர் . 

யென்று அறியாதவன் . தன் தாய் தந்தை 
கர்ப்பாதான முதலிய கிரியைகளைச் யர் பசியால் வருந்த எதேனும் ஆகாரம் 
செய்வித்து ஜீவனோபாயத்தைக் கற்பிப் சம்பாதிக்கும் பொருட்டு வில்லு மம்புமா 
பவன் . ( மது - அக் -1 .) 

கப் புறப்பட்டு வனமடைந்து மிருகாதி 


குருத்ருஹன் 


181 


குருபரம்பரை 


அதனைக் 


களைத் தேடுகையில் பொழுது போய்விட் தருநமசிவாயர் குகை நமசிவாயருக்கு 
டது . அதனா லருகிருந்த குளத்தில் நீர் மாணாக்கர் . இவர் ஆசாரியரிடத்து அன் 
பருகித் தன் பாத்திரத்தில் சிறிது சலமும் புள்ளராய் நிஷ்டையிலிருக்கையில் ஒரு 
கொண்டு தன்னை , நீருண்ண வரும் 

நாள் நகைக்க ஆசாரியர் அப்பா என் 
மிருகங்கள் காணாவகை கரையிலி ருந்த நகைத்தாயெனத் திருவாரூரில் சுவாமிசம் 
வில்வமரத்தின் மீது ஏறிக்கொண்டிருந் நதியில் நடனமாடிக் கொண்டிருந்த தாசி , 
தான் . முதல் சாமத்தில் ஒரு பெண்மான் கால்வழுக்கி மல்லாந்து விழ அனைவருஞ் 
நீருண்ண வந்தது . கண்ட வேடன் அம் சிரித்தனர் யானும் சிரித்தேன் என்றனர் . 
பினை யெடுத்து வில்லிற் பூட்டுகையில் மற்றொருநாள் கையைத் தேய்க்க என் 
ஒரு வில்வ தளமும் கமண்டலத்து நீரும் அப்படிச்செய்தனை யெனச் சிதம்பரத்திற் 
மரத்தடியிலிருந்த சிவக்குறி மீது சிந்தி றிரைபற்ற அத்திரையை யெல்லாரும் 
யது . இவ்வேடனது குணத்வனி கேட்ட தேய்த்தனர் . அடியேனுந் தேய்த்தேன் 
மான் , நடுங்கிவேடனிடம் வந்து தன் குட்டி என்றனர் . 

மற்றொருநாள் ஆசாரியர் 
களைச் சக்களத்தியிடை விட்டு வருகிறே வாந்தி செய்து இதை மிதியாத இடத்தில் 
னென உறு திவாக்களிக்க வேடன் நம்பி வைக்க என , அதை உட்கொண்டனர் . 
விடுத்தனன் . இதுநிற்க , இரண்டாஞ்சாம ஆசாரியார் மிதியா இடத்தில் வைத் 
த்து முன் சென்ற மானினைத்தேடி அதற் தனையா என ஆமெனக் கூறியதறிந்து 
இளைய பெண்மான் வந்தது . 

மாணாக்கரின் பரிபாகத்தன்மை நோக்கி 
கண்ட வேடன் வில்லினாணேற்றிக் குண 

வேறுபடுத்த எண்ணி மாணாக்கரை அழை 
த்தொனி செய்கையில் தன்னிடமிருந்த த்து ஒரு தறியில் இரண்டு யானைகள் 
ஜலத்தில் சிறிதும் வில்வபத்திரமும் அடி 

ஆதலால் நீ , சிதம்பரம் , ஞானத் 
யிலிருந்த சிவலிங்கத்தின்மீது விழுந்தது , தலம் அவ்விடம் செல்க என்றனர் . மாணா 
இக்குணத்தொனிகேட்ட மான் தானும் க்கர் பிரிவஞ்ச ஆசாரியர் அஞ்சவேண் 
அவ்வாறு மீண்டு வருவதாய்ச் சொல் 

நீ அவ்விடஞ் சென்று நடராச 
விச் சென்றது . மூன்றஞ்சாமத்து அவ் மூர்த்தி என்னைப்போல் தரிசனம் கொடு 
விருமான்களைக் காணத ஆண்மான் அவ் த்தா லிரு என்ன, உடன்பட்டுச் சென்று 
விடம் வந்தது . வேடன் வில்லினைக் குணத் பசி வந்தபோது " அத்திமுத லெறும் 
தொனி செய்கையில் நீருமலருஞ் சிந்தி பீரான வுயிரனைத்திற்கும் , சித்தமகிழ்ந் 
யது . அம்மானும் தன்னிரு மனைவியரிடம் தளிக்கும் தேசிகா - மெத்தப் , பசிக்கு 
கூறிவருகிறே னென்று விடைபெற்று தையா பாவியேன் பாழ்வயிற்றைப்பற்றி , 
மீண்டு மூன்றும் சத்தியந்தவராமல் வேட எரிக்குதையா காசோணரே . " எனக்கூற , 
னிடம் திரும்பின. இவற்றைக் கண்ட பிராட்டி அன்னமளிக்க உண்டு ஸ்ரீசிதம் 
வேடன் களிப்புற்றவனாய்த் தன் வில்லை பரஞ் சென்று நடராசமூர்த்தி ஆசாரிய 
மீண்டும் குணத்தொனி செய்ய அவன் கம திருக்கோலம் பிரசாதிக்கத் தரிசித்துச் 
ண்டலத்திலுள்ள நீரிற் சிலவும் மரத்தி சுவாமிக்கு அநேக திருப்பணிகள் நடப்பித் 
லிருந்த வில்வமுஞ் சிந்தின . இதனால் துப் பொற்சிலம்பு செய்வித்துத் திருவடிக் 
வேடன் அச்சிவராத்திரியில் நான்கு ஜாமல் குச் சமர்ப்பித்துத் திருநடன தரிசனந் தரி 
களிலும் தூக்கமில்லாதவனாய்ச் சிவபூசை சித்துச் சபாபதிக்குப் பிக்ஷையிட்டுத் தாம் 
செய்தவனானான் . அச்சிவ பூசாபலத்தால் சபாபதியிடம் பொற்காசு பெற்றுப் பல 
ஞானமுள்ளவனாய் அம்மான்களின் சத்தி பிருதுகளுடனிருந்து சச்வாளு வைகாசி 
யத்தினையும் தான் உயிர்வதை செய்துண் மாதத்தில் திருப்பெருந்துறையில் சிவ 
ணும் பாவத்தினையுமெண்ணி வருந்துகை விங்கத்தடைந்தனர் . இவர் செய்த ஏல் 
யில் சிவபெருமான் தரிசனந்தந்து அவ கள் பரமரகசியமாலை , சிதம்பர வெண்பா , 
னுக்குக் குகன் எனப் பெயர் அளித்து அண்ணாமலை வெண்பா முதலியன . இவர் 
இராஜசெல்வம் அநுக்ரகித்து இராமன் காலம் 300 ருக்கு மேலிருக்கலாம் . 
வனம் வருந்துணையிருந்து அவனை உப தருநாடு அத்தினபுரம் , குரு ஆண்டதா 
முத்திபெற 

விப்பெயர் பெற்றது . குருவைக் காண்க, 
மறைந்தனர் . மான்கள் சிவ தரிசனத்தால் குருபரம்பரை -1 . இது வைஷ்ணவ ஆழ்வா 
வர்க்கபத மடைந்தன . 

ராதிகள், ஆசாரியர்கள் பரம்பரைகள் 
61 


சரித்து 


குருபாததாசர் 


482 


குரோதகீர்த்தி 


என 


கூறியவல் . இது தென்கலை வடகலையவர் தலையை யெறிந்து கொண்டிறந்தனர். அர 
களால் 

இருவி தமாகக் கூறப்பட்டிருக் சன் இது நம்மால் விளைந்ததென்று அவ் 
கிறது. 

வாறு உயிர்போக்கிக் கொள்ளத் துணிகை 
2. வைணவாசிரியர்களது குருபரம்ப யில் பெருமாள் தரிசனந் தந்து இருவருக் 
ரைகளைக் கூறிய செய்யுட்களாலாகிய நூல் . கும் பரமபதமளித்தனர் . 
இதை முதலில் செய்யுளிலியற்றியவர் 

தருக்ஷேத்ரம் - பாதகண்டத்தில் சரஸ்வதி 
கீழையூர்ச் சடகோபராமா நுஜமுதலியாரே யாற்றின்கணுள்ள தலம் , தேவர் யாகமுத 
னும் சடகோபதாசர் , இரண்டாவது குரு விய செய்து பிரசித்தியடைந்த இடம் . 
பரம்பரை அழகிய நம்பியென்பவரால் இய இதில் பாண்டவர் யுத்தஞ்செய் தனர் . 
ற்றப்பட்டது . மூன்றாவது குருபரம்பரை முற்காலத்தில் இந்த க்ஷேத்திரமானது 
புராணம், ஊறை விஜயராகவன் என்ப நெடுங்காலமாகக் குருவெனும் அரசனால் 
வராலியற்றப்பட்டது. நான்காவது பாம உழப்பட்டது . இவரை இந்திரன் பல 
யோகி விலாசம் இயற்றினார் பெயர் விள 
ங்கவில்லை . ஐந்தாவது இராமாநுஜசரிதை 

முறை உழுதற்குக் காரணங்கேட்க , குரு , 

தவமுதலிய இல்லாமலே இதில் வசிப் 
இந் நூலியற்றியவர் பாகை சீதாராமதாசர் போர் சுவர்க்கமடையப் போகிறார்கள் . 
என்பவர் . இது ( கஉகடு ) செய்யுட்களால் அதன் பொருட்டுச் செய்கிறேன் 
முடிந்தது , 

இவனை வஞ்சிக்க வேண்டி இந்திரன் நீ 
குருபாததாசர் புல்வயலில் எழுந்தருளி என் வருந்துகிறாய் இந்த க்ஷேத்ரத்தில் 
யிருக்கும் குமாரசுவாமிகளின் மீது கும எவர் ஆகாராதிகளில்லாமல் தவத்தை 
ரேச சதகம் பாடிய புலவர் . 

மேற் கொள்வாரோ அவர்களும் யுத்தத் 
தநழர்த்தம் - ஸ்ரீமன் மாணிக்கவாசக சுவா 

தில் கொல்லப்பட்டவரும் மிருகங்களும் 
மிகளுக்கு உபதேசிக்க எழுந்தருளிய சிவ சுவர்க்கம் பெறுக என்று வரந்தந்து நீங்கி 
மூர்த்தியின் ஆசாரிய திருக்கோலம் . னன் . இது தரந்துகை, ரந்துகை, ராம 
தருவசு ( ய ) மது குமரன். 

ஹ்ரதம் , மசக்ருத தீர்த்தம் இவைகளுக் 
குருவிக்காரர் இவர்கள் குருவி பிடிக்கும் கிடையி லிருக்கின்றது . பிரமதேவருக்கு 
ஒருவகை மாராஷ்டக ஜாதியார் . இவர்க 

உத்தாவேதி எனப்படுகிறது , இது சமந்த 
ளிற் சிலர் காடுகளில் கட்டை வெட்டியும் 

பஞ்சக மெனப்படும் . 
தோட்டம் காவல் காத்தும் வலைவைத்துக் 

A tract between the rivers Saras 
குருவிகள் பிடித்தும் நரிபிடித்தும் ஜீவ wathi and Dhrishadvati and it was 
னம் செய்வர் . பெண்கள் நரிப்பல் , மயி 

named Brabmayarta in the Period of 
லெண்ணெய் , கீரை மணி , ஊசி முதலிய 

Swayambhuva Manu and it is about 
விற்றுச் சீவனஞ் செய்வர் . ( தர்ஸ்டன் .) 70 miles in length and 30 miles in 
தருவிருந்ததுறை இவ்வூர் மதுரைக்கு width . It is also a Railway Station 
( க ) நாழிகைவழி தூரத்திலிருக்கிறது . 100 miles north of Delhi in the 
அருவித் துறையென இக்காலத்து வழங் District of Karnal. 
கும் . பன்றிக் குட்டிகளாக வந்தோர் 

தருங்கள் - ஒரு அரசன் , இருக்குவேதத்திற் 
பழம்பிறப்பிற் பிறந்தவூர். (திருவிளை .) 

புகழ்ந்து கூறப்பட்ட கொடையாளி . 
குருவைநம்பி - ஒரு குயவர் , இவர் தம் 
தொழில் தொடங்குகையில் மண்ணைப் தநாபுரி யமபுரியிலுள்ள பட்டணம் , 

இதைக் குரூரனென்னும் அரசன் காப் 
புட்பமாகச் செய்து திருவேங்கடத்தானை 
அருச்சித்துவருவர் . இவ்வாறு இவர் பூசி 

பன் . இறந்த ஆன்மா இப்பட்டணத்தில் 

ஐந்தாமாசிக பிண்டத்தையுண்டு செல்வன் . 
த்து வரும் புட்பத்தை ஒருநாள் அருச்சகர் 
அரசனுக்கு யாரோ ஒரு அன்பர் பூசித்து தநராசுரன் இவன் பூனையுருக்கொண்டு 
வருகிறார் , அம்மலர் எடுக்க மாளாதிருக் விநாயகரைக் கொலைசெய்யச் சிந்தாசுரன் 
கின்றது என்று அறிவிக்க , அரசன் அந்த எவ்லால் வந்தனன் . விநாயகர் இவனை 
ரகசியத்தை யறிந்து நம்பியைக் 

வேதங்களை நாயுருவாக்கிக் கடிக்கச்செய்து 
வந்து வணங்க , நம்பி நம்மை இன்றைக் மாய்த்தனர் . 
குப் பெருமாள் காட்டிக் கொடுத்தனர் குரோதகீர்த்தி பார தவீரரில் ஒருவன் . 
என்று கையிலிருந்த தண்டத்தால் தம் சுபாரன் அம்சம் , இவனுக்கு நந்தகன் , 


காண 


குரோதம் 


183 


குலசேகரபாண்டியன் வடிவம் 


வயை . 


கண்டகன் , வேஷன் , சித்திரா தஷேன் ,, வரைச் சுட்ட அரசன் ஸ்ரீ வைணவர் 
சுவீர்யபாகு , மகாவீர்யன் , குதரன் , சித்தி எடுக்கவில்லை யெனப் பாம்பின் குடத்தில் 
சாதன் , நீலன் , வீரதாமன் , தந்தவக்தரன் , கைவைக்கப் பாம்பு கையை முத்தமிட்ட 
தூர்சயன் , சநமேசயன் , ஏகல்வயன் முத தைக்கண்டு அமைச்சர் திருவாபரணன் 
லிய குமரர்கள் பிறந்தனர் . 

கொடுத்துப் பொறுத்துக்கொள்ள வேண் 
குரோதம் - ஒரு தேவதை, சமதக்கி முனி டினர் . பின்பு ஆழ்வார் தம்குமாருக்குப்பட் 
வர் பிதுர்க்களுக்கு வைத்த பாலைக் கவிழ் டந்தரித்து ஸ்ரீரங்கம் , ஸ்ரீ காஞ்சி , திரு 
த்து மறைந்தது . 

மலை முதலிய திவ்யதேசயாத்திரை செய் 
குரோதவசர்கள் - ஒருவித அரக்கர்கள் . து, முகுந்தமாலை , பெருமாள் திருமொழி 
இவர்கள் அசுத்தமானவர்களது யாகம் , முதலிய பிரபந்தங்க ளருளிச்செய்து மன் 
பிரதிஷ்டை முதலிய புண்யபலனை அப னனார் கோவிலில் பெருமாளைத் தரிசித்து 
கரிப்பவர் . 

நிற்கையில் பெருமாள் நியமனப்படி திரு 
குரோதவசை - கச்யபன் தேவி , தக்ஷன் நாட்டுக் கெழுந்தருளினர் . இவர் ( உடு ) 

பெண் . இவளிடம் சர்ப்பங்கள் பிறந்தன . திருநக்ஷத்திரம் எழுந்தருளி யிருந்தனர் . 
குரோதன் 1. காலைக்குக் காசிபரிடம் ( குருபரம்பரை . ) 
பிறந்தவன் . 

தலசேகரபாண்டியன் - 1. மதுபையை 
2. (சங் . ) நயு தன் குமரன், பாரி கரந்து ஆண்ட பாண்டியரில் ஒருவன் , அம்பிகை 

மாலைசெய்தவன் . 
3. கந்தமூர்த்தியாலி றந்த ஓர் அசுரன் . 2. இவன் மற்றொரு பாண்டியன் . 
4. கௌசிகனைக் காண்க . 

இவன் வேட்டைக்குச் செல்ல யானை 
குரோஷ்டு - 1 , யது குமான் , விருசினவந் யொன்று புதரை வலமாகச் சென்றது 
தன் தந்தை , 

கண்டு அதை வெட்ட அவ்விடம் சிவலி 
2. ஒரு வேதியன் மார்க்கண்டரிடம் ங்கமூர்த்தி வெண்மையான திருமேனி 
தருமமறிந்தவன் . 

யுடன் எழுந்தருளியிருக்கத் தரிசித்துத் 
குலசேகரஆழ்வார் - கௌஸ்துவாம்சாான திருப்பணி செய்தவன் . இவரே பால் 
இவர் கலி இருபத்தெட்டாவதான பரா வண்ணநாதர் . 
பவ மாசிமீ சுக்கில துவாதசி வெள் 3. மணவூராண்ட பாண்டியன் . இவன் 
ளிக்கிழமை புனர்வசு நக்ஷத்திரங் கூடிய அரசாட்சியில் தனஞ்சயன் எனும் வணி 
சுபதினத்தில் திருவஞ்சைக் களம் என் கன் , வர்த்தகஞ்செய்து திரும்புகையில் 
னும் கொல்லிநகரத்தில் திடவிர தனென் கடம்பவனத்தில் பொழுது போயிற்று . 
கிற அரசருக்குப் புத்திரரா யவதரித்து அப்போது அவ்வநத்தில் எழுந்தருளியிரு 
ஓதியுணர்ந்து ஸ்ரீமத் இராமாயண கால ந்த சிவலிங்கமூர்த்தியைத் தேவர் பூசிக்கக் 
ஷேபக் கேட்டு வருகையில் இருடிகள் கண்டு தான் அந்த இராமுழுதும் ஒளிந்து 
பெருமாளைச் சரணாகதி 

செய்யுந் தரு 

தரிசித்து விடிந்தபின் தேவரைக் காணாது 
ணத்தில் பெருமாள் உயிரைத் துறக்கி சிவமூர்த்தியைக் கண்டு தரிசித்து இந்த 
னும் செய்த பிரதிக்கினை துறவேனென் அற்புதத்தை அரசனிடங் கூறினன் . அர 
பதைக் கேட்டு , இராக்கதர் கச , 000 பெ சன் , இடமறிந்து சிவமூர்த்தியைத் தரி 
யர்கள் , பெருமாள் ஒருவர் , நான் துணை சித்துக் காடுநீக்கி நாடாக்குவிக்க எண்ணு 
செல்வேனெனப் படையுட னெழுவன் 

கையில் சிவமூர்த்தி சித்தராய் எழுந்தருளி, 
என்று எழுதல்கண்ட ஸ்ரீவைணவர் , சத் இன்னபடி திருப்பணி முடிக்க 
துருவை வென்று முனிவர்க்குச் சுகத் கட்டளையிட்டு மறைந்தனர் . அரசன் அக் 
தைத் தந்த தன் நாயகனைப் பிராட்டி கட்டளைப்படி நகரம் நிருமித்தனன் . இவ 
ஆலிங்கனஞ் செய்தாள் என்றதைப் பிர னாண்டது மணவூர் . ( திருவிளை .) 
சங்கிக்க ஆழ்வார் திரும்பினர் . இவைக 4. வங்கிய குலசேகர பாண்டியன் கும் 
ளைக் கண்டிருந்த மந்திரியர் இந்த ஸ்ரீ ரன் . இவன் திருநெல்வேலி யாண்டவன் 
வைணவரால் அரசனுக்குச் சித்தப்பிரமை இவன் குமரன் குலேசபாண்டியன் . 
யுகபண்டாயிற்றென அவர்களை விலக்க எண் தலசேகரபாண்டியன் வடிவம் பொற் 
ணித் திருவாராதனப் பெருமாளுடைய ராமரையில் பாண்டியன் படித்துறையின் 
திருவாபரணத்தை மறைத்து ஸ்ரீ வைண மேல்பாற் றூணிலுள்ள வடிவம் , 


எனக் 


தலசேகரம் 


தலேசபாண்டியன் 


குலசேகரர் - சாத்தாத வகுப்பின் வகை . த்து , சோழன் பொருட்டு விடையிலச்சி 
தலசேகாவரதுங்கராமபாண்டியன் - வாயு 

னையிட்டனர் . இந்தப் பாண்டியன் கும 
சம்மிடை 

தையைத் தமிழிற்செய்த ஒரு பாண் ரன் இராஜேந்திரபாண்டியன் . 
டியன் . 

குலமாதர் செய்யத்தகாதன- குலமாதர் பிற 
குலசேகான் -1 . மேலைச்சிதம்பரம் தரிசித் புருஷரின் தேகத்தழகை வியந்து நோக்க 
துக் குட்டநோய் தீர்ந்த ஒருவன் , 

லும் , தம்முடையழகை கண்ணாடியில் விய 
2. இலிங்கபுராணமியற்றிய பாண்டியர் , ந்து நோக்கலும் , தலைமயிரைக் கோதுத 
குலச்சிறை நாயனார் - பாண்டி நாட்டில் மண லும் , கைந்நொடித்தலும் கூடா . 
மேற்குடியில் திருவவ தரித்துச் சிவபக்தி , தலமாரி - குடும்பத்தில் அமங்கலியா யிறந் 
சிவனடியவர் பக்தியுடையாய் நெடுமா தவர்களை வெள்ளைச் சீலையும் தின்பண்டங் 
றன் எனும் பாண்டியற்கு முதன்மந்தி களும் வைத்துப் பூசிக்கப் பூசையேற்கும் 
வித்தொழில் மேற்கொண் டிருந்து மங் கிருகதேவதை. 
கையர்க்கரசியார் செய்த சிவத்தொண் தலவர்த்தன சோழன் தந்துவர்த்தன 
டிற்குத் துணையானவர் . திருஞான சம் சோழன் குமரன், 
பந்தமூர்த்தி சுவாமிகளை மதுரைக் கெ 

தலாலன் 

இவன் அம்புசமுனியை முத 
ழுந்தருளச் செய்வித்தவர் . வஞ்சம் புரி லாகக் கொண்ட சந்ததியான் . 
ந்து வாதிட்ட சமணரைக் கழுவிலேற்றிய தலிங்கன் - துர்யோ தனன் மந்திரி . கணி 
வர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் புகழ்ந்து சன் என்று வேறு பெயர் கொண்டவன் . 
பாடப்பெற்றவர் , ( பெ . புராணம் ). தலிசன் -1 . அதிகாயன் யுத்தத்தில் இல z 
தலச்சூடாமணிபாண்டியன் - சோமசூடா மணரால் கொலை செய்யப்பட்ட அரக்கன் . 
மணி பாண்டியனுக்குக் குமரன் . 

2. கேகய நாட்டரசன் . ஒருநாள் இவ 
தலத்துவச பாண்டியன் பாண்டீச்சுர னிடத்துத் துருவாசமுனிவர் விரத்தினத் 
பாண்டியனுக்குக் குமான் . 

துப் பாரணை செய்ய வருவதாகக் கூறினர் . 
தலபதி - இமயமலைச்சாரலில் தவம் செய்து அரசன் வேண்டிய உணவாதிகளுடன் 
கொண்டிருந்த ஒரு ரிஷி , 

இறைச்சியும் சமைத்து 

அருத்தினன் . 
தலபதி நாயனார் - கடைச்சங்கப் புலவருள் முனிவர் உண்டபின் விரத தினத்து 
ஒருவர் ( திருவள்ளுவமாலை) . 

ஊனருத்தினமையால் நீ புலியுருக்கொ 
குலபூஷண பாண்டியன் 

அருந்தகுண ண்டு காட்டில் ஊனுண்டு அலைந்து நந் 
பாண்டியனது குமான் . இவன் காலத்து தினியெனும் தெய்வப்பசுவின் இனத்தால் 
நடந்த திருவிளையாடலைச் சவுந்தர சாமந் சாபம் நீங்குக என்று போயினர் . புலி 
தனைக் காண்க , பின்னும் இவன் சிவபிரா யுருக்கொண்ட அரசன் காட்டில் உலாவு 
னிடம் அன்பாய்ப் பிராமணரை வெறு கையில் ஒருநாள் நந்தினி எனும் பசு 
க்க , நாட்டில் வேதவொழுக்கம் குறைந் வினைக்கண்டு பற்றப்போகையில் அப் பசு 

அதனால் வேள்வி குறைந்தது , வே நான் என் இளங்கன்றினுக்குப் பால் ஊட் 
ள்வி குறைய மழை குறைந்தது , அதனால் டிச் சிவபூசை முடித்து வருவேன் என 
நாடு வறுமை யடைந்தது . பாண்டியன் விடைபெற்றுச் சென்று அவ்வகை முடி 
சிவமூர்த்தியை வேண்டச் சிவமூர்த்தி த்து வரக்கண்ட புலிக்கு நல்லறிவு தோன் 
சித்தராய்க் கனவில் தரிசனம் தந்து நீ றிப் பசுவினுக்குத் தன் சாபவரலாறுகூறப் 
வேதியரை வெறுத்தாய் அதனால் வேள்வி 

சிவபூசை செய்ய ஏவ அவ்வகை 
குறைந்தது மழையும் நீங்கிற்று . அவ் செய்து நல்லுருப் பெற்றவன் . 
வகை செய்யாமல் வேதியரைக் களிப்பி ) தலேசபாண்டியன் - 1. பூப் சூடாமணி 
த்து வேள்வி செய்விக்க என்று உலவாக் பாண்டியனுக்குக் குமரன் . இவன் கற்று 

அருளி இதில் நீ எடுக்குந்தோறும் வல்லவனாய்ச் சங்கம் வளர்ப்ப தறிந்து 
பொருள் குறைவுபடாது என்று 

என்று திரு இடைக்காடர் இவனைக்கண்டு கவி கூறி 
வாய்மலர்ந்து மறைந்தனர் . அரசன் விழி 

பாண்டியன் தமிழறிந்தும் பொறா 
த்து எதிரில் பொற்கிழி கண்டு பூசித்து மையால் மகிழாது உபசரிக்காததால் 
வேதியரை மகிழ்விக்க மழைபெய்து நாடு இடைக்காடர் சொக்கரிடம் தன்னைப் 
செழித்தது . இவன் காலத்தில் சொக்கர் பாண்டியன அவமதித்ததை முறையிட் 
வளையல் விற்று , அட்டமாசித்தி உபதேசி டனர் . சொக்கர் அன்றிரவு சங்கப்புலவ 


பசு 


னர் . 


தலோத்துங்கசோழமகாராசா 


485 


குலோத்துங்கபாண்டியன் 


ருடன் மதுரையைவிட்டு வைகைக்குத் 
தென்புறத்திற் கோயில் கொண்டனர் . 
விடிந்து கோயில் பள்ளி யுணர்த்துவோர் 
திருக்கோயில் திறக்கச் சிவலிங்கமூர்த் 
தியும் சங்கப் புலவரும் திருக்கோயிலில் 
இல்லாமைகண்டு அரசனுக்கறிவித்தனர் . 
அரசன் நடுங்கிக் கோயிலுக்குவந்து பார்க் 
கையில் சிலர் வைகைக்குத் தெற்கில் சிவ 
மூர்த்தியும் சங்கப்புலவரும் எழுந்தருளி 
யிருக்கும் ஆலயம் புதிதாக இருக்கின்ற 
தெனக் கூறக்கேட்டு அவ்விடம் பாதசாரி 
யாய்ச் சென்று தரிசித்துத் துதித்து அடி 
யேன் என்ன குறை செய்தேனென்று 
வினவினன் . கடவுள் ஆகாயவாக்காக அர 
சனே நீ இடைக்காடனுக்கு இழைத்த 
குற்றம் நம்மைச் செய்தது போலாயிற்று . 
ஆதலால் இவ்விடம் வர நேர்ந்ததென அர 
சன் இடைக்காடரைச் சிங்காதனத்தில் 
உட்காருவித்து வெண்பட்டு முதலிய உத 
விப் பணிவுடன் வேண்டிய உபகரித்து 
அனுப்பச் சுவாமியும் சங்கப் புலவரும் 
தமிழ் நாட்டு மதுரைக்கு எழுந்தருளினர் . 
இந்தப் பாண்டியன் குமான் அரிமருத்தன 
பாண்டியன் . 

2 , குலசேகர பாண்டியனுக்குக் 
ரன் . இவன் அரசு செய்கையில் அதிவீர 
னென்னும் வேடன் சேனை சேர்த்து இவ 
னுடன் யுத்தத்திற்கு வரப் பாண்டியன் 
சிவமூர்த்தியிடம் முறையிட்டனன் . சிவ 
மூர்த்தி சிவபடர்களை யேவிப் பாண்டிய 
னுக்கு வெற்றி தந்தருளினர் . 
குலோத்துங்க சோழமகாராசா 

இவமே 
திருநீற்றுச் சோழமகாராசா என்பர் . இவர் 
சிதம்பரத்தில் அநேக திருப்பணிகள் நட 
த்தினர் . இப்பெயர்கொண்ட மற்றொரு 
சோழன் கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி 
யார் காலத்திருந்து அவர்களை ஆதரித்த 
னன் என்பர் . 
நலோத்துங்கபாண்டியன் இராசசேகர 
பாண்டியனுக்குக் குமரன் , இவன் தேவி 
மாணிக்கமாலை , இவனரசில் ஒரு வேதி 
யன் மனைவியுடன் மாமனார் வீட்டிலிரு 
ந்து மதுரைக்கு அருகில் வருகையில் 
தாகத்தால் மனைவி வருந்தித் தாகத்திற்கு 
நீர் கேட்டனள் . வேதியன் மனைவியை 
ஒரு ஆலடியிற் படுக்கவைத்து நீர்தேடிச் 
சென்றனன் . தெய்வச்செயலாய் எக்கா 
லத்திலோ மரத்தில்தைத்திருந்த அம்பு 
காற்றினால் அசைந்து படுத்திருந்த பார்ப் 


பினி மார்பில் உருவி உயிரைப்போக்கி 
ற்று . பிராமணன் நீர் கொண்டுவந்து பல 
த்திருந்த தேவிமார்பில் அம்புருவி இறந் 
திருக்கக் கண்டு அழுது யாவர்கொன்றார் 
என காற்புறமும் தேடிப்பார்த்தனன் . ஒரு 
வேடன் , அந்த ஆலமரத்திற்கருகில் பணி 
கூட்டங்களைத் தேடிக் கொண்டு வந்து 
வில்லுங்கையுமாக நிழலுக்கொதுங்கினன் , 
வேதியன் வேடனை வில்லுங் கையுமாகக் 
கண்டு என் மனைவியை நீயே கொன் றனை 
அரசனாணை நீ போகக்கூடாதென வேடன் 
அஞ்சி வேதியனுடன் வந்தனன் . வேதிய 
னிறந்த மனைவியுடன் அரசனிடம் வந்து 
முறையிடப் பாண்டியன் நடுங்கிப் பிரேத 
சமஸ்காரஞ் செய்வித்து வேதியனுக்கு 
விடை தந்து வேடனை நன்மையாகவும் பய 
முறுத்தியும் கேட்டுக் கொலைக்குறி அவ 
னிடஞ் சிறிது மில்லாமையால் ஒன்றுக் 
தோன்றாமல் சோமசுந்தரக் கடவுளிடம் 
உண்மையறிவிக்க வேண்டினன் . சிவமூர் 
த்தி அசரீரியாய் வாணியத்தெருவில் நடக் 
கும் கலியாணத்தில் வேதியனுடன் 
சென்று அறிக என்றனர் . அரசன் கேட் 
டுப் பிராமணனுடன் மாறுவேடங்கொண்டு 
இருவரும் , கலியாணவீட்டின் ஒரு புறத் 
திருந்தனர் . அன்றைக்கு அந்த மணமக 
னுக்கு ஆயுள் முடிவு ஆதலால் அங்குவந்த 
யமபடர் , பேசும் வார்த்தைகள் சிவாநுக்கி 
ரகத்தால் இவர்களுக்குக் கேட்டன. அதா 
வது கால தூதன் , உடம்பில் வியாதியில் 
லாத இவனை நாம் எப்படிக் கொல்வதென்று 
மற்றவனைக் கேட்க வேறொருவன் , அன்று 
ஆலிலையில் என்றைக்கோ தைத்திருந்த 
அம்பைப் பார்ப்பினியின் மார்பில் உருவச் 
செய்து உயிர் நீக்கியது போல் , இந்த வாத் 
தியவோசையால் புறத்திற் கட்டியிருக்கும் 
பசுவினை மருட்டிப்பாயச் செய்து நீக்கு 
வோம் என்றனன் . பாண்டியனும் வேதி 
யனும் இதனுண்மை காண்போமெனச் 
சற்றுப் பொறுக்க அவ்வகையே நடந்தது. 
பாண்டியனும் வேதியனும் முன்னிலும் 
அதிக விசனமடைந்து நீங்கினர் . பான் 
டியன் வேதியனுக்கு மறுமணஞ் செய் 
வித்து வேடனுக்கு வேண்டிய பொருள் 
அளித்தனன் . இவனுக்கு (ச 0,000 ) 
குமரர் . இவர்களுள் மூத்தவன் அருந்த 
குணபாண்டியன் . இவன்காலத்தில் அங்கம் 
வெட்டின திருவிளையாடல் நடந்தது . சித்த 
னைக் காண்க . 


குலோத்துங்கன் 


486 


குலோத்துங்கன் 


தமலாத்துங்கன் - 1. இவன் இராஜேந்திர 
சோழப் பெயரான் , இவன் தாய் முறையில் 
சோழன் . தந்தை வழியில் சாளுக்யன். 
இவன் சோழச் சக்ரவர்த்தியாகிய இராஜ 
ராஜனுக்குப் போன் இராஜேந்திர சோழ 
னுடைய மாப்பிள்ளை. 

இவனுக்கு அரு 
பாயன் , அபயன் , கரிகாலன் , ஜயதான் 
எனும் பெயர்களும் உண்டு , பெரிய புரா 
ணத்தில் " ஆயசீரனபாயன் ” என்றதும் 
செந்நியபயன் குலோத்துங்க சோழன் 
றில்லைத் திருவெல்லை , பொன்னின் மய 
மாக்கியு வளவர் போரேறென்றும் புவி 
காக்கும் , மன்னர் பெருமான் அநபாயன் 
வருந்தொன் மரபின் முடிசூட்டும் , தன்மை 
நிலவு பதியைந்தினொன்றாய் விளங்குந்த 
கைத் தவ்வூர் எனத் தண்டியலங்காரத் 
தும் புகழ்ந்தது . இவனே கலிங்கத்துப் 
பரணியில் அபயனென முழுதும் , சிற்சில 
இடங்களில் கரிகாலன் எனவும் , ஜயதா 
னெனவும் கூறப்படுகிறான் . இவன் மாமன் 
மகள் மதுராந்தகி அல்லது தீனசிந்தாமணி 
இவளுடன் , ஏழிசை வல்லவி , தியாகவல் 
லவியென வேறு மனைவியரும் இருந்தனர் . 
இவனுக்கு மக்கள் எழுவர் இவனுக்கு அம் 
மங்கையெனும் ஒருபெண்ணும் , குந் தவ்வை 
( iii) ஒரு சகோதரியு மிருந்தனர் . இவன் 
வெங்கி நாட்டைத் தன் சிற்றப்பன் விஜ 
யாதித்தனிடமிருந்து பிடுங்கித் தன் 
இரண்டாங் குமரன் இராஜராஜனைப் பிர 
திநிதியாக்கினான் . சில நாளில் அந்நாட் 
டிற்கு வீரசோழன் அரசனானான் . இவன் 
பின் சக்காகோட்டத்தில் தாராதேசத் 
தரசனை வென்றும் , குந்தள அரசனாகிய 
விக்ரமாதித்தனை வென்று ஜயசிங்கனிட 
மிருந்து வனவாசியைப் பிடித்தான் . 
ண்டாமுறை விக்ரமாதித்தனைத் துரத்திக் 
கல்யாணபுரம்கைக்கொண்டு பின் பாண்டி 
நாட்டைத் தாக்கித் தன் வசப்படுத்தினான் . 
மலையாளத்துக் குடமலை நாட்டை வென் 
சான் ; யுத்தங்கள் தணிந்திருக்கையில் கலிங் 
கத் தரசனாகிய சேரடகங்கன் கப்பங்கட்ட 
வில்லையெனத் தன் சேநாபதி கருணாகரத் 
தொண்டமானை அனுப்பி வென்று கலிங்கத் 
தைத் தன்னாட்டுடன் சேர்த்துக் கொண் 
டான் . இவன் தன் ( 14 )வது ஆண்டில் 
திரிபுவன சக்ரவர்த்தி யெனப் பட்டம் 
பெற்றான் . இவன் சுங்கந் தவிர்த்ததால் 
சுங்கந்தவிர்த்த சோழன் என்பர் . பல 
சிவ விஷ்ணு ஆலயங்களையும் ஜயினகோட் 


டங்களையும் புதுப்பித்தான் . சிதம்பரம் 
பொன் மேய்ந்தான் இதனாலிவனுக்குப் 
போம்பலம் பொன் வேய்ந்த சோழன் 
என ஒருபெயர் . இவன் கல்விமான்களிடத் 
தில் அன்பு வாய்ந்தவன் . சேக்கிழார் பெ 
ரியபுராணம் பாடியது இவன் காலம் , இரா 
மாநுஜர் காலமும் இதுவே . இவனுக்குப் 
பயந்தே இராமாநுசர் போசளராச்சியத்தில் 
தொண்டனூரில் ஒளித்தார் . இவன் நாகப் 
பட்டினம்ஜைன இராஜ ராஜப்பெரும் பள் 
ளிக்கு மான்யம்விட்டான் இவனுக்குத் திரு 
நீற்றுச் சோழன் என ஒருபெயர் இவன் 
பெயரால் திருநீற்றுச் சோழநல்லூர் என 
ஓர் ஊர் தென்னாட்டிலுளது . இவன் 49 
வருஷம் ஆண்டான் . ( 1070-1118 ) ஆகி 
றது . இவனுக்குப் பின் விக்ரம சோழன் 
பட்ட மடைந்தான் . குலோத்துங்கன் ( iii) 
இராஜாதி ராஜனுக்குப் பின் பட்டத்திற்கு 
வந்தான் . இவனுக்கு வீர ராஜேந்திரன் , 
திரிபுவன வீரதேவன் எனவும் பெயர் 
உண்டு . இவன் வீரபாண்டியனுடன் போர் 
புரிந்து துணைவந்த சிங்களவரை வென்று 
விக்ரம பாண்டியனுக்குத் துணையாகிப் பா 
ண்டி நாட்டை விக்ரம பாண்டியனுக்குக் 
கொடுத்தான் . 

2. இவனுக்குச் சென்னியெனவும் , அரு 
பாயன் எனவும், செந்நி அநபாயன் குலோ 
த்துங்கனெனவும் பெயருண்டு . இவன் 
விக்ரமசோழன் குமரன் . இவன் குமரன் 
இராச ராசசோழன் . இவன் காலத்தவரே 
ஒட்டக்கூத்தர் . இவனைக் கம்பர் பல இடங் 
களிலும் புகழ்ந்துள்ளார் . எரெழுபதில் 
" முடியுடைய மன்னவரின் மூவுலகும் 
படைத்துடைய , கொடியுடைய மன்ன 
வரிற் குலவுமுதற் பெயருடையான் , இடி 
யுடைய வொலிகெழு நீரெழுபத் தொன் 
பது நாட்டுக், குடியுடையான் சென்னி 
பிற ரென்னுடையார் கூறீரே. " இராமா 
யணம் " புவி புகழ் செந்நி போரமலன் 
றோள் புகழ் , கவிகடம் மனையெனக் கனக 
ராசியும் , சவியுடைத்தூசு மென்சாந்து 
மாலையு மவிரிழைக்குப்பையுமளவிலாதது " 
மருத்து மலைப்படலத்து “ வன்னிநாட்டிய 
பொன்மௌலிவானவன்மலரின் மேலான் , 
கன்னி நாட்டிருவைச் சேர்ந்த கண்ணனு 
மாளுங்காணிச்,சென்னிநாட்டெரியல் வீ . 
ன்றியாகமாவிநோதன்றெய்வப் பொன்னி 
நாட்டுவமைவைப் பைப்புலன் கொளநோ 
க்கிப் போனான் " எனக்கூறியவாற்றா 


குலோத்துங்கன் 


487 


குழல் 


சென்னி யென்பது இவனுக்குப் பெயர் . தல்லூகபட்டர் - மனுஸ்மிருதிக்கு வியாக் 
இவனை ஒட்டக்கூத்தரும் " ஆழிப்பெரு யானஞ்செய்த ஸமஸ்கிருத கவி . 
மாள பயனநபாயன், சூழிக்கடா யானைத் தவலயா சுவன் 

தவலயா சுவன் – 1. ( சூ ) பிருக தச்சுவன் 
தோன்றுதலும் , எனவும் பெருமான நபா குமரன் , ரோகிதாச்வன் குமான் என்றும் 
யன் பேரிய மூன்றுந், தருமாரவாரந்தழ கூறுவர் . இவன் தேவர்களை வருத்திக் 
ங்க " எனக்கூறிய வாற்றால் அநபாயன் கொண்டிருந்த துந்து என்னும் அசுரனைக் 
என ஒரு பெயரிவனுக்குண்டு, 

கொன்ற தால் துந்துமாரன் எனவும் பெ 
3. இவன் கவிகூறு தலினும் வன்மை 

யர் பெறுவன் . உதங்கருக்குப் பிரீதியான 
யுள்ளவன் . ஒட்டக்கூத்தரிடம் கல்வி பயி வன் . உதங்கரால் தன் சந்ததிக்குப் பிரா 
ன்றவன் . இவன் சிவபக்திமான் , தில்லைப் 

மணவிசுவாசம் உண்டாகவரம் பெற்றவன் . 
பேரம்பலம் பொன்னாற் குயிற்றினவன் , 

இவனுக்கு ( 2,100 ) பிள்ளைகள் . இவர்க 
திருக்காமக் கோட்டம் திருப்பணி முற் 

ளில் திடாசுவன் , பத்திராசுவன் , கபிலா 
றும் புரிந்தவன் . " தில்லைத் திருமன்றின் 

சுவன் 

தவிர மற்றவர் அசுரன் முகாக் 
முன்றிற் சிறு தெய்வத், தொல்லைக் குறு 

கினியா லழிந்தனர் . ( பாகவதம் .)( பிரம - பு. ) 
ம்பு தொகுத் தெடுத்து என்பதால் , இவ 2. தியுமானுக் கொருபெயர் . 
ன் தில்லை நகர்க்கண் திருமன்றின் முன்றி 

3. திவோதாசன் குமரன், இவனுக்குக் 
வில் சிறு தெய்வமாகிய பெரும்பகையை 

காலவ முனி அநுக்கிரகத்தால் குவலயாச் 
அடியோடு பெயர்த்தெடுத்துக் கடலில் 

வமென்னுங் குதிரை கிடைக்க அதனால் 
மூழ்குவித்தான் எனத் தெரிகிறது . இத 

இவன் அந்த ருஷியின் தவத்திற் கிடை 
னைத் தக்கயாகப் பரணியிலும் " முன்றிற் 

யூறிழைத்துவந்த பாதாளகேதுவை வெ 
கிடந்த கருங்கடல் போய் முன்னைக்கடல் 

ன்று பாதாளத்தில் அவனால் சிறைப்பட்டி 
புகப்பின்னைத் தில்லை , மன்றுக்கிடங்கண்ட 

ருந்த மதாலசை என்பவளை மணம்புரிக் 
கொண்டல் பெற்ற மரகதமேருவை வாழ் 

தனன் . இவனுக்கு ருதுத்துவசன் என் 
த்தினவே " என்பதால் இவன் தில்லையி 

றும் பெயர் , இருதுத்து வசனைக் காண்க . 
விருந்த பள்ளிகொண்ட கோவிந்தராஜப் 

4. காச்யவம்சத்தவன் . வச்சன்குமரன் . 
பெருமாளை மீண்டும் கருங்கடலில் பள்ளி குவலயா நந்தம் - ஒரு அலங்கார இலக்க 
கொள்ள அனுப்பினவன் எனத்தெரித 

ணம் . இது தமிழ் ஆரியம் எனும் இரண்டு 
லால் இவன் அப்பெருமாள் கோயிலைக் 

பாஷையிலும் இருக்கின்றது , 
கடற்கரையிற் சேர்ப்பித்தவன் . 

குவலயாபீடம் - கம்சன் பட்டத்து யானை . 
கிருஷ்ணன் மீது பாகனா 

லேவப்பட்டுக் 
குலோத்துங்கன் --இவன் காவடகிராமத்தில் 

கொம்பிழந்தது . 
இருந்தவன் . தேவி கோமளை . இவனிடம் 

தவானுகோ- ஒருவித கடம்பைச்சாதியைச் 
சிவமூர்த்தி நடு ராத்திரியில் 

விருத்த 

சேர்ந்த மிருகம் . கூட்டமாக வசிப்பது . 
ராய்ச் சென்று அன்னம் வேண்ட அந்தத் 

4- அடி உயரம் அமெரிகாவில் உள்ளது . 
தம்பதிகள் களித்து அன்னமிட்டனர் . 

இவை தங்களில் எதாவதொன்று மரண 
அதனால் சிவமூர்த்தி குபேரனிடத்து அர 

மடையின் ஒன்று கூடும் என்பர் . 
சாட்சிப்பட்டமும் முடியும் தரிக்கும்படி கட் 
டளையிட்டனர் . அப்படியே குபேரன் குழந்தைமுதலியார் - இவர் திருக்குற்றால 

வாசி தமிழ்க் கவி ; வீரராகவர் பிள்ளைத் 
லோத்துங்கப்பட்டந்தரித்து இருக்கையில் 

தமிழியற்றியவர். 
தனது அரண்மனையில் பெருஞ்செல்வம் 
கண்டு தன் வசப்பட்டிருந்த காட்டைச் தழல் - இது மூங்கில் , சந்தனம் , வெண் 

கலம் , செங்காலி , கருங்காலி முதலியவற் 
சேனை கூட்டி நாடாக்கினன் . அக்காலத்தி 

றால் செய்யப்படும் . இவற்றுள மூங்கிவில் 
லவ்விடமிருந்த தஞ்சாசூரனுடன் போரி 

செய்வது உத்தமம் , வெண்கலம் மத்தி 
ட்டு வென்று தஞ்சையை அரசாட்சியாக் 

மம் , ஏனைய அதமம் . மூங்கில் பொழுது 
கித் தன் மகன் தேவசோழனுக்குப் பட் 

செய்யும் , வெண்கலம் வலிது , மரம் எப் 
டங்கட்டிச் சிவபதமடைந்தனன் . இவன் 

பொழுதும் ஒத்து நிற்கும் . இவற்றால் 
பலசிவாலய விஷ்ணு ஆலயத்திருப்பணி 

குழல் செய்யுமிடத்து உயர்ந்த, ஒத்த நில 
கள் செய்வித்தனன் . 

த்துப்பெருக வளர்ந்து நான்குகாற்று மயல் 
தல்லியன் - பவுஷ்பஞ்சி மாணாக்கன் . கின் நாதமில்லை . ஆதலால் மயங்காநிலத் 


ழவிக்கட்டோன்றிய காமப்பகுதி 


488 


குளிந்தம் 


பல 


எழு 


தின்கண் இளமையும் நெடும்பிராயமும் குளகச்செய்யுள் 

பாட்டாய் 
இன்றி ஒரு புருடாயுசு புக்க மரத்தைவெ ஒரு வினைகொண்டு முடிவது , 
ட்டி ஒரு புருடாகாரம் , விச் செய்து அத குளக்கோட்டன் - வரராமனைக் காண்க . 
னை நிழலிலே ஆறவிட்டுத் திருகுதல் , பிள தளத்துடைய மகருஷிகோதரன் தமிழ் 
த்தல் , போழ்ந்துபடுதல் செய்கை அறிந்து நாட்டு மூன்று வேந்தரும் முடியில் சூப் 
ஓராண்டு சென்றபின் இலக்கணப்படி இந்திரன் , சந்திரன் , சூரியன் மூவரிடத் 
குழல் செய்யப்படும் . இதன்பிண்டி இலக் தும் பவளம் , முத்து , மாணிக்கம் பெற்று 
கணம், நீளம் இருபதுவிரல் , சுற்றளவு அரசர்க்குக் கொடுத்துக் கீர்த்தி பெற்ற 
நாலரைவிரல் , இது தொளை விடும் இடத்து வன். இவன் வைசியன் . 
நெல் அரிசியில் ஓர் பாதி மரனிறுத்திக் தவத்துழான் சோழனால் குடியேற்றப் 
கடைந்து வெண்கலத்தால் அணைசுபண் பட்ட நாற்பத்தெண்ணாயிரவரில் ஒருவே 
ணி இடமுகத்தை அடைத்து வலமுகம் ளாண் வகுப்பிற் சேர்ந்தவன் . 
வெளியாக விடப்படும் , தொளை அளவிலக் தளப்பாக்கிழான் - சோழனால் குடியேற் 
கணம் , அளவு இருபதுவிரல் , இதிலே றப்பட்ட நாற்பத்தெண்ணாயிரவரில் ஒரு 
தூபமுகத்தின் இரண்டு நீக்கி முதல் வாய் 

வேளாண் வகுப்பு . 
விட்டு இம்முதல்வாய்க்கு ஏழங்குலம் விட்டு தளம்பனர் - குளம்பு என்னு மூரினராத 
வளைவாயினும் இரண்டு நீக்கி நடுவினின்ற லிற் குளம்பனாரெனப்பட்டார் . இஃது 
ஒன்பது விரலினும் எட்டுத்தொளையிடப் ஊர் பற்றி வந்த பெயர் . இவர் குறிஞ்சித் 
படும் . இவற்றுள் ஒன்று முத்திரை என்று திணையைப் பாடியுள்ளார் இவர் பாடியது . 
கழித்து, மிகுந்துநின்ற ஏழினும் எழுவி 

நற்-( உ. அ அ ) ம் பாட்டு , 
எல்வைத்து ஊதப்படும் . தொளைகளின் தளம்பாதாயனர் - ஒரு தமிழ்ப்புலவர். 
இடப்பரப்பு ஒருவிரல் அகலம் . 

( புற - நா . ) 
விரல்களாவன : இடக்கையிற் பெருவிர தளவி - இது முதுகெலும்பில்லாப் பிராணி 
லும் , சிறுவிரலும் நீக்கி மற்றை மூன்று விர வகையைச் சேர்ந்தது . பறக்கு மினம் 
லும் , வலக்கையில் பெருவிரல் ஒழிந்த இதற்குப் பற்களும் துதிக்கையு முண்டு. 
நான்கு விரலுமாக எழுவிரல் என்க . இவ் இது துதிக்கையால் ஆகாரத்தை உறிஞ்சி 
வெழு தொளையில் இதை பிறக்குமாறு யுண்ணும் புழுக்களைப் பிடித்தும் தின்னும் . 
எழுத்தால் பிறக்கும் எழுத்து ச - ரி - க - ம 

இது , முதலில் புழு வுருவாயிருந்துபின் 
ப - த - நி என்பன . இவ்வேழ் எழுத்தினை இறகு பெற்றுப் பறப்பது , கொட்டுந்தன் 
யும் மாத்திரைப்படுத்தித் தொழில்செய்ய மையது , இவ்வினத்தில் பலவகையுண்டு . 
இவற்றுள் ஏழிசை பிறக்கும் . ஏழிசை தளிகன் -1. ஒரு நாகன் , பாதாளவாசி . அஷ் 
யாவன : - சட்சம் , ரிஷபம் , காந்தாரம் , டமாநாகங்களி லொன்று . 
மத்திமம் , பஞ்சமம் , தைவம், நிடாதம் 2. சநியின் குமான் . 
என்பன . இவற்றுள் பண்கள் பிறக்கும் . குளிகன் விஷ்ணுமாகாத்மியங் கேட்டு 
நழவிக்கட்டோன்றியகாமப்பகுதி - குழ நற்பதமடைந்தவன் . ( பிரகன்னா தீயபுரா.) 
விப்பதத்தராகிய மைந்தரது நலத்தை குளிகாதிதோஷம் பகலளவை ( அ ) சாம 
விரும்பின காமப்பகுதி நிறைந்த மங்கை மாக்கி , அற்றை வாரமுதலாக சநிக்கிழமை 
யாது தன்மையைச் சொல்லியது . ( பு . 

எண்ணிக் கண்டசாமங்களில் 
வெ . பாடாண் . ) 

சனிக்கிழமை கண்ட சாமம் தளிகனும் . 
குழற்றத்தன் இவர் கடைச்சங்க மருவிய அற்றைவார முதல் எண்ணிக்கண்ட சாமங் 
புலவர்களுள் ஒருவர் . இவர் பெயர் தத் களிலே வியாழக்கிழமை கிடந்த சாமம் 
தன் என இருக்கலாம் . குழல் என்பது எமகண்டம் . இந்தத் தோஷங்களில் வாரா 
அடைமொழி . ( குறு.உசஉ .) 

திபன் வலிபெற்றுகிற்பினும் தன்னுடைய 
குழித்தைலம் - அடியில் துவாரமிட்ட குடு ஆட்சிராசி யுதிப்பினும் உதயலக்னத்தில் 
வையில் மருந்தை நிரப்பிப் பூமியில் பள்ள நிற்பினும் தோஷமில்லை , 
மிட்டு அடியில் ஒரு பாத்திரமமைத்து தளிந்தம் - 1. சரஸ்வதி தீரத்திலுள்ள 
குடுவையைப் பாத்திரத்தின்மேல் வைத்து தேசம் . The Distriot of Snaharuvpur , 
பூமியில்வைத்த குடுவையைச்சூழ வறட் North of Delhi. 
டியாக்கித் தீயிட் டெரிப்பது . 

2 , சாஸ்வதி தீரத்திலுள்ள ஒரு தேசம் . 


வரையாக 


குளிந்தன் 


389 


குறிப்பு நவிற்சியணி 


குளிந்தன் - ஒரு அரசன் . 

தாய் எனைத்துச்சீரானும் அளவொத்த 
குள்ளநரி இது நாயினினத்தைச் சேர்ந்த இரண்டடியான் வருவது . குறட்டாழிசை, 
பிராணி . இது நரியைப்போல உருவம் நாற்சீரான்மிக்க பலசீரான் வருமடியி ரண் 
பெற்றுக் குறுகி யிருத்தலால் இப்பெய டாய் ஈற்றடிகுறைந்து வருவனவும் , விழு 
ரடைந்தது . இதற்கு இரவில் கண் நன் மியபொருளும் ஒழுகிய வோசையுமின் 
முகத் தெரியும் . இது பகலில் மரப்பொந்து றிக் குறள் வெண் செந்துறையின் சிதை 
குழிகளில் பதுங்கியிருந்து இரவிலிரை ந்துவருவனவும் , வேற்றுத்தளை விரவிய 
தேடப் புறப்படும் . எதையும் தின்னும் , குறள் வெண்பாவுமாம் . ( யாப்பு - இல . ) 
இரை அகப்படா விட்டால் பழங்களைத் தறிசொல்வான் - தென்னாட்டு அகமுடை 
தின்னும் . கிராமங்களில் கோழி வாத்து யார் கள்ளர், மறவர்வகையிற் சேர்ந்தவ 
முதலியவைகளைத் திருடும் . தனக்கு 

ரிற் சிலர் பெரிய முண்டாசு தலையிற் சுற் 
விரோதியாகிய நாய் முதலிய பின்றொட றியும் , வெள்ளிகட்டிய பிரம்பு கையிற் 
ரின் தன் வாற்புறத்துள்ள வொருவகைத் கொண்டும் மிதியடியிட்டும் சில பாட்டு 
தைலத்தை விசிறியோட்டித் தான் விரை களைப் பாடஞ்செய்து கொண்டு பெண்களு 
வில் பதுங்கிவிடும் . 

க்கும் , புருஷர்களுக்கும் நிகழ்கால எதிர் 
குறமகள் இளவெயினி இவர் ஒரு பெண் கால செய்தி கூறுவார்போல் நடித்துப் 
சுவியாக இருக்கலாம் . குறச்சாதி . ஏறைக் பொருள் கொள்ளும் கபடிகள் , 
கோனைப் பாடியவர் . ( புற - நா . ) 

குறிஞ்சிக்கருப்பொருள் - தெய்வம் குமாரக் 
குறவர்கள் - இவர்கள் இந்துதேச முழு கடவுள் , உயர்ந்தோர் பொருப்பன் , குற 
தும் வசிக்கும் ஒருவகைக் கள்ளசாதியார் . த்தி , தாழ்ந்தோர் , கானவர், புள் , கிளி 
இவர்கள் பாஷை தமிழ் தெலுங்கு கலக் மயில் , விலங்கு , சிங்கம் , புலி , ஊர், சிறு 

இவர்கள் பலவித தொழில் செய் குடி , நீர் -அருவி , சுனை , பூ - காந்தள் , வே 
வர் . இவர்கள் சாத்துபடி குறவர் , காவடிக் ங்கை , மரம் - சந்தனம் , தேக்கு , 
குறவர் , மாண்பாடிக் குறவர், செருப்புக் மூங்கிலரிசி , தினை , பறை - தொண்டகம் ,, 
குத்திக் குறவர் , உப்புக் குறவர் , கறிவேப் யாழ் - குறிஞ்சியாழ் , பண்- குறிஞ்சி , தொ 
பிலைக் குறவர் , புளிக் குறவர் , டப்பி குற ழில் வெறியாடல் , தினைகாத்தல் , கிழங் 
வர் , கஞ்சு குறவர், பூசலவாடு , உட்ள ககழ்தல் முதலிய . 
வாடு , காதுகுழிக் குறவர் , கூடை கட்டிக் குறிஞ்சிநிலம் - மலைசார்ந்தநிலம் , இது சிலே 
குறவர் , வள்ளியம்மைக் கூட்டம் , வாலா ஷ்மவீடு . இதில் வசிப்போர்க்குச் சிலேஷ் 
ஜாக் குறவர் , உய்யாலு குறவர் , சோலைக் மம் அதிகரிக்கும் . இதில் உண்டாம் ஓஷ 
குறவர் , தோகைமலைக் குறவர் , கள்ளக் திகள் வன்மை கொண்டிருக்கும் . வயிற் 
குறவர் , கூத்தாடிக் குறவர் முதலிய 

றில் ஆமைக்கட்டி , சரம், வல்லைக்கட்டி 
பலவகை . இவர்கள் தெய்வம் , கொல்லா யும் உண்டாம் . 
புரியம்மை , பெருமலை சுவாமி , போலா குறிஞ்சிப்பாட்டு --இது ஆரிய அரசன் பிரகத் 
ரம்மை . இவர்களிலாண்கள் திருடுதல் சிறு தனைத் தமிழ் அறிவுறுத்தற்குக் கபிலர் 
தொழில் செய்தல் , பெண்கள் குறி சொல் பாடியது . இது மலைவளங்களையும் இல் 
லல் , கறிவேப்பிலை விற்றல் கிராமங்களில் , லறத்தையும் விளக்கும் . இதனைப் பெருங் 
கூடை முதலிய கட்டுதல் இவர்கள் சரி குறிஞ்சி யென்பர் . 
தம் பல . ( தர்ஸ்டன் . ) 

குறிதன் - ( சூ .) விசயன் குமரன் . 
திருவள்ளுவரியற்றிய வுலகமறிந்த குறிநிலையணி - அஃதாவது புகழ்பொருளை 
நீதிநூலாகிய தமிழ்மறை. திருக்குறள் யுணர்த்துஞ் சொற்களாற் குறித்தறிதற் 
காண்க . 

குத் தகுதியாகிய பொருளைச் சொல்லுத 
குறள் வெண்பா - 

இரண்டடியாய் ஒரு லாம் . இதனை வடநூலார் முத்திராலங்கார 
விகற்பத்தா லேனும் இரு விகற்பத்தா மென்பர் . 
லேனும் வருவது , 

குறிப்பு நவிற்சியணி - அஃதாவது ஒருபொ 
குறள் வெண்பாவிற்கினம் 

குறள் வெண் 

ருளைக் குறித்துச்சொல்ல வேண்டியதை 
டாழிசை, குறள்வெண் செந்துறை என மற்றொருபொருளைக் குறித்துச் சொல் 
( 2) வகை . குறள்வெண் செந்துறை விழு லுதலாம் . இதனை வடநூலார் கடோத்தி 
மியபொருளும் ஒழுகிய ஓசையு முடைத் யலங்காரமென்பர் . 

62 


குறள் 


குறிப்பு மொழிகள் 


590 


குற்றங்கள் 


குறுங்கலி 


றிப்புமொழிகள் - குறிப்பாகப் பொருளு குறுவஞ்சி-- மண்டி எதிர்ந்த வீரத்தையுடைய 
ணா நிற்கும் மொழிகள் அவை ஒன்றொழி மன்னர்க்குத் திறையைக்கொடுத்து நாடு 
பொதுச்சொல் , விகாரம் , தகுதி , ஆகுபெயர் டைய அரசன் குடிக்குத்தண்ணளி பண் 
அன்மொழித்தொகை , முதற்குறிப்பு , தொ ணிக்காத்தது . ( பு . வெ . ) 
கைக் குறிப்பு , வினைக்குறிப்பு , பிறவு 2 , விட்டிருக்கும் பாசறையினது கூறு 
மாம் . 

பாட்டைச் சொல்லினும் முற்பட்ட குறு 
குறிப்புவினை பொருளிடங் காலஞ்சினை வஞ்சிக்கு உரிமையுடைத்து . ( பு.வெ. ) 
குணந் தொழில்களி னடியாகத்தோன்றி குறுவழதியார்- கடைச்சங்கமருவிய புலவர் , 
வினை முதலை மாத்திரம் தெரிவித்து நிற் ( அகம் . ) 
பது . ( நன் . ) 

குறையவை இது கட்டளையைக் கடந்து 
குறியிறையார் இவர் கடைச்சங்க காலத் நிறைவிலாச் சொல்லையும் பொருளையுந் 
துப்பெண் கவியாக இருத்தல் கூடும் . இவர் தன்னகத்தடக்கிக் கூறுவது . 
தாம் பாடிய குறுந்தொகையில் " குறி குற்றங்கள் - சொற்குற்றம் , வாக்யகுற்றம்,, 
யிறைப்பு தல்வர் " எனக்கூறி யிருத்தலால் வாக்கியப் பொருட் சற்றம் என மூன்றாக 
இவர்க்கு இப்பெயர் வந்தது போலும் . வகுப்பர் . இவற்றில் சொற்குற்றம் மாத் 
( குறு.கூகச . ) 

திரம் இங்குக் கூறுகிறேன் . மற்றையவை 
- நறுநாற்றங் கமழும் பெரிய இவ்விடம் எழுதின் விரியுமாதலின் பெயர் 
குழலினையுடைய மடவாரை விரும்ப மாத்திரமே கூறுவன் . சொற்குற்றங்கள் 
விகற்பித்த காதலைக் கெடச்சொல்லியது . ( கசு ) அவை க . அசாது , உ . அப்ரயுக்தம் , 
( பு . வெ . பெருந்திணை. ) 

கூ . கஷ்டம் , ச . அநர்த்தகம் , டு . அந்தி 
குறுங்கீரன் - இவர் கடைச்சங்கமருவிய புல யார்த்தம் , சு . அபுட்டார்த்தம், எ . அசமர் 
வர்களில் ஒருவர் . இவர்பெயர் கீரனாக த்தம் , அ . அப்பிரதீதம் , க . கிலிட்டம் , 
இருக்கலாம் . இவர் உருவத்தால் குறிய 50. கூடார்த்தம் , கக . நேயார்த்தம் , கஉ . 
ராக இருந்திருக்கலாம் . ஆதலினிவரை சந்திக்தம் , கங . விருத்தம் , கச . அப்பிர 
இப்பெயரிட்டு அழைத்தனர் போலும் . யோசகம் , கடு , தேசியம் , கசு , கிராமியம் 
( குறு - அ உ . ) 

என்பன . இவற்றுள் க . அசாது - இலக் 
குறுங்குடி மருதனார் - கடைச்சங்க மருவிய கண நூல்களுக்கு விரோதமாக வருஞ் 
புலவர். ( அக -று . ) ( குறு - தொ .) 

சொற் பிரயோகம் யாதோ அது , உ . அப்பி 
குறுங்கோழியூர் கிழார் யானைக்கட் சேய் ரயுகிதம் - கற்றோரால் முன்னம் ஓரிடத் 
மாந்தரஞ்சேரலிரும் பொறையைப் பாடிய தும் பிரயோகிக்கப்படாத சொற்பிரயோ 
தமிழ்ப் புலவர். இவர் ஊர் குறுங்கோழி கம் , கூ . கஷ்டம் - கேட்போர் காதுகளு 
போலும் , வேளாண் குடியினர் . ( புற நா . ) க்கு இனிமை தராத சொற் பிரயோகம் , 
குறுந்தொகை- சா - இது எட்டுத்தொகையு ச . அநர்த்தகம் - அடிகளை நிறப்புதற் 
ளிரண்டாவது , இது அகப்பொருளை விளக் பொருட்டு வருந்திச் சேர்க்கப்படும் சொற் 
கும் . இதனை முடித்தான் பூரிக்கோ . பிரயோகம் , டு . அந்நியார்த்தம் - கருதிய 
இதனைப் பாடியவர் திப்புத்தோளார் பொருளைத்தரும் ஆற்றல் கெட்டதுவாகி 
முதல் அம்மூவனார் இறுதியானார் . இத வேறும் பொருள் பயப்பது , சு . அபுட் 
ற்கு உரையாசிரியர் நச்சிநார்க்கினியரும் டார்த்தம் - ஒரு சிறிய சொல்லால் சொல் 
பேராசிரியரும் என்ப . இது கடைச்சங்க லத்தக்க பொருளை விளக்குதற்குச் சொல் 
மருவியது . 

லப்படும் வெகுசொற் பிரயோகம் , எ .. 
தறும்பர்-- பல்லவ அரசர்களின் சந்ததியார் அசமர்த்தம் - கருதிய பொருளை விளக்கு 
இவர்கள் கோங்கர் , சோழர் , சாளுக்கியரா தற்குரிய பொருத்தமில்லாத சொற்பிர 
ல் தங்களிடங்களிலிருந்து துறத்தப்பட்டு யோகம் , அ . அப்பிரதீதம் - அந்நியசாத் 
மலைகாடு முதலிய இடங்களில் ஒளிந்து திரம் கொண்டன்றி வேறெவ்வழியாலும் 
பலவித தொழில் செய்து பிழைக்கின்ற அறியப்படாத சொற் பிரயோகம் , க . 
வர். 

சிலர் வர்த்தகம் செய்கின்றனர் . கிலிட்டம் - பல சொற்களின் பொருள் 
குறும்பர் நாடு மலைநாட்டில் ஒரு பிரிவு . கண்டு ஒழிந்தபின் கருதிய பொருள் பயக் 
இவர்களிற் சிலர் கன்னடம் பேசுவர் . கும் சொற்பிரயோகம் , க 0 . கூடார்த்தம் 
( தர்ஸ்டன் . ) 

கருதிய பொருட்குப் பிரசித்தமான வழக் 


தற்றம் 


191 


குன்றத்தூர் முதலியார் 


- 


கமில்லாத சொற்பிரயோகம் , கக . நேயா லிகரமு மிவ்விலக்கணத்தது ; மற்ற குறுக் 
ர்த்தம் - வேறொன்றிலும் காணப்படாத கங்களு மிவ்வாறே , (நன் ). 
தாய்ப்பாடுவோ னாற்றானே கற்பிக்கப் குற்றுழிஞை - 1. சொல்லுதற்கரிய பரிசை 
பட்ட பொருளுடைய சொற்பிரயோகம் . யினையுடைய சேனைத்தலைவர் ஆடுதலுட 
கஉ . சந்திக்தம் - இதுவோ அதுவோ னே நொச்சியாருடைய அரணீனைக் குறு 
எனும் ஐயத்திற்கிடனான பொருளுடைய கினும் முன்பு சொன்ன துறையேயாம் . 
சொற்பிரயோகம் , க . விபரீதம் - கரு ( பு . வெ .) 
திய பொருட்கு மறு தலைப் பொருளும் 2. பகைவாரணாகிய அழிவில்லாததன் 
பயக்கும் சொற்பிரயோகம் , ச - அப்பிர மேல் தான் ஒருவனுமேயாகி மாறுபாட் 
யோசகம் - கருதிய பொருட்குப் பயன் டினைப் பெருக்கியது . சங்க முழங்கக் 
படாத அடைசொற் பிரயோகம் உடை கொம்பு குறிப்பக் காவற் , காட்டைக் கட 
யது, கரு , தேசியம் - வேற்று நாட்டுச் ந்து புகுமதுவும் , முன்னஞ் சொன்ன 
சொற்பிரயோகம் . (திசைச்சொல் . ) கசு . துறையேயாம் . ( பு . வெ . ) 
கிராமியம் கேட்போர்க்கு அருவருப் குற்றெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களில் 
பினை யுண்டாக்கும் அசப்பியம் , அமங் மாத்திரை குறைந்த ஓசையுடைய அ , இ , 
கலம் , நிந்தை , முதலிய பொருளமைந்த உ , எ , ஒ ஆகிய ஐந்துமாம் . ( நன் . ) 
சொற்பிரயோகம் . வாக்யகுற்றங்கள் - கசு . தனு (Guru) கடம்பை போன்ற காட்டு 
அவை க . சப்தஹீனம் ( அபசப்தம் ) உ , மிருகம் . இது பைஸன்போல் உருவுடை 
கிரமபிரஷ்டம் , ங . விசந்தி ( சந்திவழு ). யது . இதன் கொம்புகள் நீண்டு வளைந்து 
ச . புனருத்தி (கூறியது கூறல் ) , ரு , வியா மேலெழுந்திருக்கும் . கழுத்தில் பிடரிமயி 
கீர்ணம் , சு . சங்கீர்ணம் , எ . அபதம் , அ . ருண்டு , 4 - அடிஉயரம் - ஆபிரிகாதேசவாசி . 
கர்ப்பிதம் , க . பின்னலிங்கம் (பால்வழு , தன்மம் -- இது திரிதோஷங்களால் ஏப்பம் , 
க 0 , பின்னவசனம் ( எண்வழு ), கக , நியூ மலபந்தம் , துர்ப்பலம் , குடலிரைச்சல், 
னோபமை , கஉ . அதிகோபமை , ககூ ; பக் உப்பிசம் , வயிற்று வலி , அசீரணம், அசதி , 
னச்சந்தம் ( சந்தவழு ) , கச , பக்னயதி இவைகளைத் தனக்குப் பூர்வரூபமாகப் 
(யதிவழு ), கடு . அசரீரம் , கசு . அரீதி பெற்றிருக்கும் . இது வாத, பித்த , சிலே 
மத்து ( இரீதி யில்லாதது ) . வாக்கியப் ஷ்ம , பித்தசிலேஷ்ம , திரிதோஷ, ரத்த 
பொருட் குற்றம் - கசு . க . அபார்த்தம் , குன்மம் எனப்பலவகை , இவையன்றி 
உ . வியர்த்தம் , கூ . ஏகார்த்தம் , ச . சமு ரத்தவாத பித்தகுன்மம் , அசாத்யகுன்மம் , 
சயம், கு . அபக்கிரமம் , சு . கின்னம் , 

, 

பாயுருகுன்மம் , எரிகுன்மம் , சர்த்தி 
எ. அதிமாதரம் , அ . பருஷம் , க . விரசம், குன்மம் , வலிகுன்மம் என வேறும் உள 
க 0 . ஈனோபமம் , கக . அதிகோபமம் , கஉ . இவை , நவாக்ஷாரக் குழம்பு , கலிங்கா 
அசதிருஷோபமம் , கூ . அப்பிரசித்தோப் திலேகியம் முதலியவற்றால் வசமாம் . 
மம் , கச . நிரலங்காரம் , கடு . அச்சிலீலம் , 
கசு . விருத்தம் முதலிய . 

தன்றத்தூர் - சேக்கிழார் பிறந்த கிராமம் , 
குற்றம் - ( க ) காமம் , வெகுளி , மயக்கம் . தொண்டைநாட்டின் கணுள்ளது . 
( ரு ) கொட்டாவி , நெட்டை , குறுகுறுப்பு , தன்றத்தூர்ழதலியார் - சேக்கிழார் தந்தை. 
கூன்கிடை , நட்டுவிழல் . ( அ ) ஞானாவர 

இவரைச் சோழன் உலகப் பொருள்களுள் 
ணியம் , தரிசனாவாணியம் , வேதநீயம் , 

எது பெரிதென்று கேட்க , இவர் விடை 
மோகநீயம் , ஆயு , நாமம் , கோத்திரம் , அந் 

தரமயங்கிச் சோர்ந்திருந்தது கண்டு குமர 
தராயம் . ரு . அவிச்சை, அகங்காரம் , அவா , 

ராகிய சேக்கிழார் அறிந்து தந்தைக்கு 

காலத்தினாற் செய்த நன்றி சிறிதெனினு 
ஆசை , வெகுளி, 

ம், ஞாலத்தின்மாணப்பெரிது " எனும் 
குற்றிசை - அழகிய மாலை மார்பைப் பொ 

க்குறளை யெழுதித்தந்தனர் . முதலியார் 
ருந்திய அரிவையர்க்கு அற்றறுதிப்பட்டு 

அதனை வேந்தனுக்குக் காட்டினர் . சோ 
நடவாது அறத்தைக்கண் மறுத்தது . 

ழன் அதிககளிப்படைந்து சேக்கிழாரைத் 
( பு . வெ . பெருந்திணை . ) 

தனது சமத்தான வித்வானாக்கினன் . 
குற்றியலுகரம் உகரம் தொடர்மொழி மற்ற சரிதங்களைச் சேக்கிழார் சரிதையிற் 
யிறுதியில் ஓசை குறைவது . குற்றிய காண்க . 


குனறம்பூதனார் 


1921 


கூச்மாண்டல் 


கின்றன . 


குன்றம்பூகனூர் - இவர் கடைச்சங்கத்தவர் தனக்குருவமாகக் கொள்ளும் . இது வாத 
காலத்துப் புலவர். இவர் பரிபாடலில் பித்த சிலேஷ்மத்தால் , கபால குஷ்டம் 
பாண்டிநாட்டு முருகவேள் குன்றமாகிய ஔதும்பர குஷ்டம் , மண்டல குஷ்டம் , 
திருப்பாங்குன்றத்தை மிக வருணித்திரு விசர்ச்சிகா குஷ்டம் , ருசியஜிம்மிக குஷ் 
த்தலின் இவர்க்கு இப்பெயர் வந்திருக் டம், சரும குஷ்டம் , ஏககுஷ்டம் , கிடிட 
கலா மெனத் தோன்றுகிறது . 

குஷ்டம் , சித்ம குஷ்டம் , அலச குஷ்டம் , 
குன்றியனார் - இவாது பெயர்க் காரணம் விபாதிகா குஷ்டம் , தத்துரு குஷ்டம் , 
விளங்கவில்லை . குறுந்தொகையில் மேலைக் சதாரு குஷ்டம் , புண்டரீக குஷ்டம் , வில் 
கடற்கரைத் தொண்டியைச் சிறப்பித்தி போட குஷ்டம் , பாமாகுஷ்டம் , சர்மதல 
ருக்கிற படியால் இவர் சேரநாட்டவர் குஷ்டம் , காகுசகுஷ்டம் , பிளக்கும் கர்ண 
என்று தோன்றுகிறது . குறு உங அ . இவர் குஷ்டம் , கிருஷ்ண குஷ்டம் , அபரிச 
களவு கற்பாகிய இருவகை ஒழுக்கத்தை குஷ்டமுமுண்டு. ஜீவ . 
யும் நெய்தற்றிணையி லமைத்துப் பாடியுள் தக்ஷி- ( சூ. ) இக்ஷ்வாகு குமான், இவன்கும் 
ளார் . மாலைப்பொழுதை அழகாக வருணிக் 

என் விகுக்ஷி . 
கிறார் . இவர் பாடியனவாக நற்றிணையில் தக்ஷிமான் - குந்தளதேசத்துப் பருவதம் . 
இரண்டு ( ககஎ, உஙசு ) பாடலும் , குறுந் 
தொகையில் ஆறும், அகத்தில் இரண்டு 
மாகப் பத்துப் பாடல்கள் கிடைத்திருக் 

கூ 

கூகை- இது ஆந்தையினினத்தில் பெரிது . 
குன்று - மலை சிறியதாக இருந்தால் அதற் இது பகலெல்லாங் தூங்கியிரவில் இரை 

குக் குன்று என்று பெயர் ( பூகோளம் ). தேடப்புறப்படும் . இது கபில நிறமுள் 
குன்றூர்க்கிழார்மகனார் - நெடுவேளாதனைப் ளது , தலை அகன்று கண்உருண்ட பறவை . 
பாடியவர். ( புற - நா .) 

இது மரங்களிலிருந்து கூ என மனிதனைப் 
தன்மூர்க் கிழார் மகனார் கண்ணத்தனர் 

போல் கூச்சலிடுவதால் கூகை எனப்பட் 
இவர் வேளாளர் மரபினர் . குன்றூர் என்று டது . தவளை எலி உணவு . 
பல வூருளவாதலின் இவரூர் இன்னதென் கூகைக்கோழியார்- இவர் பாடலுள் வழங் 
நற்றிய இயலாது . இவர் குறிஞ்சித்திணை கிய கூகையும் கோழியுமே இணைந்து இவர் 
யைப் பாடியுள்ளார் . இவர் பாடியது நற் . க்குப் பெயராயினமை காண்க . இவர் ஊர் 
கூகூஉ ஆம் பாட்டு . 

வாகை . இவர் பாணருக்கு முற்பட்ட புல 
குன்றையெல்லப்பன் - குன்றத்தூரிலே 

வர். ( குறுந்தொகை . ) 
புலவருக்குக் கொடுத்தபிரபு . இவர்மீது கூகைதோஷம் அமாவாஸ்யை முடிவி 
பலபுலவர் " ஆலெங்கேயங் கேயரும் லும் பிரதமை முடிதலிலும் த்யாஜ்யம் 
பறவை யாற்றுயிலு , மாலெங்கேயங்கே வரும் காலம் , 
மலர்மடந்தை , - சோலைதொறும் , செங் கூசுமாண்டர் - ஒரு இருடி , மண்டபனைக் 
கேதகை மணக்குஞ்செங்குன்றை யூரனெ காண்க. 
ங்கே , 

யங்கேயிரவலரெல்லாம் 19 எ - ம் கூச்சம் - நாடக விகற்பத்தொன்று . இது , 
தலையிந் தாவெனுமைந்தா தாலோ தாலே தலைவரிரு வரையிடையிட்டுப் பேசப்பட்டு 
லோ , தண்குன்றைப் பதியெல்லா தாலோ வாரத்தோடிருக்கும் . 
தாலேலோ , எ - ம் பாடிப் பரிசுபெற்ற கூச்மாண்டம் - இது பெகுபீஜ முள்ளது . 
னர் . இவர் வேளாளர் . 

இதனைப் பிரமதேவர்படைத்தனர் . பிதுர்ப் 
நஜாதிபஞ்சகிரகங்கள் - குஜன் , புதன் , குரு , பிரீதிக்காக விஷ்ணுவின் பொருட்டுத் 
சுக்ரன் , சரி , 

தாப்பட்டது . இந்தக் கூச்மாண்டத்தைக் 
தஷிதன் - பவுஷ்பஞ்சி மாணாக்கன் . கந்தபுட்பாதி அக்ஷதைகளும் பஞ்சரத்னல் 

-- ( குறை நோய் , பெருவி களுடனும் பசுவெண்ணெய் தக்ஷணையுட 
யாதி ,) தேக மினுமினுப்பு , தடித்தசருமம் , னும் பிராமணருக்கு நிவேதிக்க வேண்டி 
தொட்ட இடம் தினவு , வியர்வு , கோ , யது . இவ்வாறு செய்யின் பிதுர்க்கள் பிரீதி 
எரிச்சல் , ரோமச்சிலிர்ப்பு , சிறுகாயமும் அடைகின்றனர் . 
பணமாதல் , கறுத்தரத்தம் வடிதல் , கண்ட கூச்மாண்டன் - 1. ஒரு அசுரன் . இவன் 
வறட்சி , அதிரித்திரை, முதலியவற்றைத் தேவர்களைத் துன்பஞ்செய்து கொண்டிருக் 


நஷ்டரோகம் 


கூடசதுக்கம் 


483 


கூதிர்ப்பாசறை 


ததினால் இவனை விஷ்ணுமூர்த்தி கொலை 2. இவன் ஒரு அசுரன் , பாலவிநாயகரை 
செய்தனர் . இவன் உடலின் உரோமத் வஞ்சிக்க ஒரு தடாகமுண்டாக்கி அதில் 
தில் கூஸ்மாண்டம் என்னும் கல்யாண விஷங்கலந்து ஆகாயத்திருந்து பார்த்துக் 
பூசுணைக்கொடி உண்டாயிற்று . இதனைப் கொண்டிருந்தனன் . சில இருடிகுமார்கள் 
பிதிர்பிரீதியின் பொருட்டுத் தானஞ் செய் இந்த நச்சுத் தடாகத்தின் நீரைப் பருகி 
யின் விசேட பலனுண்டாகும் . 

மாய்ந்தனர் . இதனைக்கண்ட பாலவிநாயக 
2. பசுவைப் பிடித்துக்கொண்டு அத மூர்த்தி இதை அமுதப்பார்வையால் பார்க் 
னிடம் இறைச்சி வேண்டியவசுரன் . கத் தடாகம் நஞ்சுநீங்கி இருடி குமரரும் 
கூடசதுக்கம் - சித்திரக் கவியிலொன்று .. உயிர் பெற்றனர் . விநாயகர் அசுரனை 
இது நான் காமடிக்கு எழுத்து , முதல் அக்கி நேத்திரத்தால் எரித்துக் கொன் 
மூன் றடியுள்ளும் பெருக்கிக் கொள்ளப் றனர் . 
பாடுவது . ( யாப்பு - வி ). 

3. கம்சனால் மல்லயுத்தத்திற்கு எவப் 
கூடலசங்கமர் மாதாம்பைக்கு எதிரில் பட்டுப் பலராமரால் மாய்ந்த அசுரன் , 
தோன்றி வசவருக்குச் சிவநிவேதனத் கூடாமையணி - அஃதாவது ஒரு காரியம் 
தையே உண்பிக்க எனப்பணித்து மறை பிறத்தலையருமை யுடைத்தாகச் சொல்லு 
ந்த சிவாவசரம் . 

தலாம் . இதனை வடநூலார் அசம்பவாலங் 
கூடலூர்க்கிழார் - முதுமொழிக்காஞ்சி கார மென்பர் . 
பாடிய தமிழாசிரியர் . கோச்சேரமான் , கூடை 

இது பொருள்களைத் தாங்கிச் 
யானைக்கட்சேய் , மாந்தாஞ்சேரலிரும்பொ செல்ல மூங்கில் , பிரம்பு , ஈச்சன் கசங்கு , 
றையைப் பாடியவர் . இவர்க்குப் புலத் தென்னை பனை முதலிய நரம்புகளால் 
துறைமுற்றிய கூடலூர்க்கிழார் எனவும் குழிந்தாழ முடைத்தாய்ச் செய்யப்பட் 
மதுரைக்கூடலூர்க்கிழார் எனவும் பெயர் . டது . இது பிட்டுக்கூடை , தட்டுக்கூடை , 
கடைச்சங்கத்தார் காலம் . ( புற - நா ) (குறு . முதலிய பலவகை . 
தொ .) 

கூடைகட்டி - இவர்கள் வந்தியர் அல்லது 
கூடலூர்ப்பல்கண்ணனார் இவர்நீர் நாட் 

பள்ளிகளில் ஒருவகையார் . குறவர்களிற் 
டின் கணுள்ள கூடலூரினராக வேண்டும் . 

சிலர் இந்த வேலை செய்வர் அவர்களும் 
மருதத்திணையிற் பாணனை மறுத்துக்கூறுந் 

மேற்கூறிய பெயர் பெறுவர் . 
துறையையே சிறப்பித்துப் பாடியுள்ளார் 

கூடைதட்டிப்பறம்பு - இது திருப்பரங் 
இவர் பாடிய பாட்டு இரண்டு , நற் - 200 

குன்றத்திற்கு வடக்கே பூதங்கண்ட குளத் 
அ 0 . 

திற்குத் தென்கிழக்கேயுள்ளது ; குளத்தை 
கூடல்கிழான் சோழனால் குடியேற்றப் 

வெட்டிய பூதம்மண் கூடையைத் தட்டு 
பட்ட நாற்பத்தெண்ணாயிரவரில் ஒருகுடி . 

தற்கு இடமாக இருந்தமையின் ; இது 
வேளாண்மரபு . 

இப்பெயர் பெற்றது . (திருவிளையாடல் , ) 
கூடற்கிழார் - குன்றத்தூரிலிருந்தவேளாண் 

கூட்டத்துக்குழைதல் - இட்ட மாலையினை 
குலத்தினவர் . 

யுடைய அகலத்தை நீங்குதல் பொறாத 
கூடன் -1 , ஒரு அசுரன் , நராந்தகன் ஏவலால் 

பரித்த தழையாற் சிறந்த அல்குலினை 
காசிப்பட்டணஞ்சென்று அரசன் வேண்டு 

யுடையாள் புணர்ச்சியிடத்து நெகிழ்ந்தது . 
கோளால் அவனது அரண்மனை செல்லும் 
மகோற்கடாது வரவைப் பாறையுருக் 

( பு . வெ . பெருந்திணை . ). 
கொண்டு வாயிற்படியி லிருந்து தெத்த கூட்டவணி - பகையில் லாமையால் ஒரு 
இதனையறிந்த மகோற்கடராகிய காலத்திற் கூடத்தக்க பொருள்களுக்குக் 

கூட்டத்தைச் சொல்லுதல் , 
விநாயகமூர்த்தி அநேகந் தேங்காய்கள் 

இதனைச் 
கொண்டுவரக் கட்டளையிட்டு அவைகளில் சமுச்சயாலங்காரம் என்பர் . 
அஸ்திர ஆவாகனஞ்செய்து அந்தப்பாறை கூதீர்ப்பாசறை - கூற்றை யொத்தவலு 

அசுரன்மீது உடைக்கக் டைய அகன்ற பாசறையிடத்துக் கூதிர்க் 
கட்டளையிட்டனர் . அரசனும் 

காலத்துமேகம் உறையைக் கொடுப்பப் 
ரும் அந்தப்படி செய்ய அசுரன் சகிக் பிரிவாற்றுமை மேன் மேன்மிகவும் கூரிய 
காது எழுந்து மகோற்கடர் பாசத்தா லி 2 எஃகினை புடையான் கருணையை ஒழிந் 
ந்தனன் . 

தது . ( பு - வெ . ) 


னன் . 


யுருக்கொண்ட 


ஏவலா 


கூந்தநூல் 


194 


கூத்து 


என 


கூத்தநூல் - நாடகத் தமிழ்நூல் . இந்நூலா 

சிரியர் மதிவாணர் என்பவர் . 
கூத்தபாற்றுப்படை தலைவனைக் கண்டு 
துதித்து மீண்ட இரப்பாளர் கூத்தாடும 
வரை வழியிலே செலுத்தியது. ( பு - வெ . 
பாடாண் ) 
கூத்தர் - எண் வகைச்சுவையும் , மனத்தின் 
கட்பட்ட குறிப்புகளும் புறத்துப் போந்து 
புலப்பட ஆடுவார். அது விறலா தலின் 
அவ்விறல்பட ஆடுவாளை விறலி யென்ப . 
கூத்தனூர் அப்பன் - கிருஷ்ண தேவராயர் 
காலத்திருந்த ஒரு தமிழ்க்கவி , தத்வப்ர 
காசரைக் காண்க . 
கூத்தாடின 

னவள் இவள் ஒரு கூேத்தி , 
பாண்டியனிடங் கூத்தாடுகையில் அவன் 
தன் மனைவியை நோக்கியிருந்து என்னைக் 
கவனிக்காமல் இருந்தது பற்றிப் 
பறவைவிடு தூ தாக " மாகுன் றனைய 
பொற்றோளான் வழுதிமன் வாழ் கரும் 
பின் , பாகொன்று சொல்லியைப் பார்த் 
தெனைப் பார்த்திலன் பையப்பையப் 
போகின்ற புள்ளினங் காள் புழற்கோட 
டம் 

புகுவதுண்டேல் , சாகின்றனனென்று 
சொல்லீரன்றைச் சடையனுக்கே " எனப் 
பாடினள் . 
த்து – 1. அகக்கூத்து , புறக்கூத்து என 
இருவகைப்படும் . கந்தமுதலாகப் பிரபந்த 
மீறாக இருபத்தெட்டு உருக்களும் அகத் 
திற்கும் , தேவ பாணிமுதல் அரங்கொழிச் 
செய்யுள் ஈறாகக்கொண்ட செந்துறை 
விகற்பங்களும் கொண்ட பாட்டுடையன 
வாய்க் கூத்தின் விகற்பத்திற்கேற்ற வாச் 
சியங்களாகிய கீதாங்கம் , திருத்தாங்கம் , 
உபயாங்கங்களைப் பெற்றனவாய் அவ்வங் 
கங்களுக்குரிய ஆடல்களாகிய கீற்று , கடி 
சரி முதலிய தேசிக்குரிய கால்களும் , சுற் 
றுதல் முதலிய வடுகிற்குரிய கால்களும் 
உடற்றுக்கு முதலிய உடலவர்த்தனையும் , 
அகக்கூத்திற்கும் , பெருநடை , சாரியை , 
பிரமரி முதலிய புறக்கூத்திற்குரிய ஆடல் 
களையும் பெற்று இன்பம் , தெளிவு , நிறை , 
ஒளி, வன் சொல் , இறுதி , மந்தம் , உச் 
சங்கொண்ட பாடல்களைப் பெற்று , பல 
வகைத் தாளத்துடன் கண்டாரை மகிழ் 
விப்பது . தேசி முதலியவற்றைத் தனித் 
தனி காண்க . கூத்து , பாவராக தாள வகை 
கொண்டு பதத்தால் பாட்டிற்கு இயைய 
நடிப்பதாம் . அக்கூத்துச் சாந்திக்கூத்தும் , 
விநோதக்கூத்தும் என இருவகைப்படும் . 


அவற்றுள் சாந்திக்கூத்தாவது , தலைவன் 
அவிநயம் எந்திநின்று ஆடியதாம் . அது 
நான்குவகைத்து . அவை சொக்கம் , மெய் , 
அவிநயம் , நாடகம் எனப்படும் . நாயகன் 
சாந்தமாக ஆடிய கூத்தா தலால் சாந்திக் 
கூத்து எனப்படும்.. சொக்கம் என்பது 
சுத்த நிருத்தம் . அது நூற்றெட்டுக் காண 
முடையது . மேய்க்கூத்தாவது , ( மெய்த 
தொழிற் கூத்தாதலின் மெய்க்கூத்து 
எனப்படும் . ) அது தேசி , வடுகு , சிங்களம் 

மூவகைப்படும் . அவிநயக்கூத்தா 
வது நிருத்தக்கை தழுவாது பாட்டினது 
பொருளுக்குத்தகக் கை காட்டி வல்லபஞ் 
செய்யும் பலவகைக்கூத்து , நாடகக்கூத் 
தாவது கதை தழுவிவருக்கூத்து. விநோ 
தக்கூத்தென்பது கொடித்தேர் வேந்த 
ரும் , குறுநிலமன்னரும் முதலாக உனை 
யோர் பகைவென்று இருந்த இடத்தில் 
விநோதங்காணுங்கூத்து என்பதாம் . அது 
குரவை , கலிநடம் , குடக்கூத்து , கரணம் 
நோக்கு , தோற்பாவை என்ப . தாவை 
என்பது காமமும் வென்றியும் பொருளா 
கக் குரவைச் செய்யுள் பாட்டாக எழுவ 
ரேனும் , எண்மரேனும் , ஒன்பதின்மரே 
னும் , கைபிணைந்து ஆடுவது , கலிநடம் 
என்பது கழாய்க்கூத்து. - குடக்கூத்து 
என்பது மாயோன் ஆடல் , காணமாவது 
படிந்த ஆடல் , நோக்கு என்பது பார 
மும், நுண்மையும் , மாயமும் முதலாயின 
வற்றை உடையது . தோற்பாவை என் 
பது , தோலால் பாவை செய்து ஆட்டுவிப் 
பது . இவற்றுடன் நகைத்திறச் சுவையா 
கிய வசைக்கூத்து அல்லது வி தூடக் 
கூத்து சேர்த்து ஏழெனவுங் கூறுவர் . 
இவ்வெழுவகைக் கூத்தும் இழிஞர் ஆட 
லாம் என்ப . பின்னும் வென்றிக்கூத்து , 
விநோதக்கூத்து , வசைக்கூத்து என 
மூவகைப்படுத்தியும் , கூறுவர் . வென்றிக் 
கூத்து மாற்றான் ஒடுக்கத்தையும் , மன் 
னன் உயர்ச்சியினையும் கூறுவதாம் . விநேர் 
தக்கூத்து மேற்கூறிய இலக்கணத்தது . 
வசைக்கூத்துப் பலவகை உருவங்களையும் 
பழித்துக்காட்ட வல்லவன் ஆடு தலாம் . 
பின்னும் வாசிகை வைத்து மணித்தோ 
டணியணிந்து , மூசியசுண்ண முகத்தெ 
ழுதி - தேசுடனே, யேந்துசுடர் வாள் 
பிடித்திட் உசனுக்குங் காளிக்குஞ், சாந் 
திக்கூத்தாடத் தகும் " என்பதனால் ஒரு 
வகைச் சாந்திக்கூத்தும் உண்டு , 


துணங் 


பக்கண்ணன் 


495 


கூர்மதாசர் 


கைக்கூத்து " முடக்கிய இருகை பழுப் ஸ்ரீவச்சசின்னமிச்ரர் எனவும் , நடையாடு 
புடை ஒற்றித் துடக்கிய நடையதுண பதஞ்சலி , எ -ம் , யதீந்திர சரணன் எ - ம் 
ங்கையாகும். இதனைச் சிங்கி எனவுங் பெயர் . இவர் சோழனால் கண்ணிழந்து 
கூறுவர் . 

திருவரங்கத்திலிருந்து பெருமாளைப் பிரா 
2. சிவனாடல் , பாண்டரங்கம் ,, ர்த்தித்து உடையவர் ஸ்ரீபாத தீர்த்தம் 
காபாலம் , கொடுகொட்டி , பதினொருருத் பெற்றுத் திருநாட்டுக் கெழுந்தருளினர். 
திர ராடல் கொட்டி , குரவை , குடம்,, இவர் உடையவர்க்குக் 

கோசப்பண்டார 
குடை , வெறி, மல் , பேடு , பாவை , கடை உக்ராணமட ஸமாத்யக்ஷ பாரபத்தியத்திற் 
யம் , பாண்டரங்கம் , மரக்கால் , மாயோனா கும் , ஸ்ரீபாஷ்யத்திற்கு உசாத்துணையாயு 
டல் குடம் , திருமகளாடல் பாவை , முருக மிருப்பர் . ( குருபரம்பரை .) 
னாடல் குடை , துடி , காமனாடல் பேடு , கூரயா நன் - ஒரு அரசன் , இவன் புத்ரன் 
அயிராணி ஆடல் கடையம் , துர்கை ஆடல் பகஸ் தமனன். இவன் இருக்குவேதத்தில் 
மரக்கால் , சத்தமாத சாடல் துடி , கை புகழப்பட்ட கொடையாளி. 
கோத்தாடல் குரவை , முடக்கிய இருகை கூரைக்கணக்காயனூர் கடைச்சங்கமரு 
பழுப்புடை யொற்றியாடல் துணங்கை, விய புலவர். ( அகநானூறு ) . 
வேலனாடல் வெறி , ஒற்றறுத்தல் கூர்யசம்மாழர்த்தி கூர்மாவதாரங்கொ 
டணை , கைகுவித்துக் கொட்டல் கொம் ண்ட விஷ்ணுவின் பெருமி தமடக்கி 
மை , குந்திநிற்றல் குஞ்சிதம் , கைகூப்பி அந்த ஆமையுருவின் ஓட்டினைப் போத்து 
மெய்கொட்டி நிற்றல் - குடந்தம் . 

மார்பணியாக்கொண்ட சிவமூர்த்தியின் 
3. பாரதி விருத்தி , விலக்கியற் கூடத்து , திருவுரு . 
கானகக்கூத்து , கழாய்க்கத்து . 

கூர்மதாசர் - பிர தட்டான நகரில் கால்க 
கூபக்கண்ணன் வாணனுக்கு நண்பன் ளில்லாமல் பிறந்து ஹரிநாமஸ்மரணைமிகு 
கூபன் 

- இவன் கந்தன் என்பவனுடன் ந்தவராய்ப் பண்டரிபுர விஷ்ணுவைத் தரி 
கூடிக் கிணறும் தவளையுமாயிருந்து விநாய சனஞ்செய்யவெண்ணிப் பண்டரி புரத் 
கரை யழுத்தி அவராலி றந்த அசுரன் . திற்கு ஏகும் பாகவ தரைக்கேட்கக் காலி 
கூரதலோத்தமதாசர் பிள்ளை லோகாசா 

எங்ஙனமடைவாய் , எங்களால் 
ரியர் திருவடி சம்பந்தி . 

அடைய முடியாத பண்டிரியையென, 
கூர்ச்சம் - யாகாதிகளுக்கு உபயோகிக்கும் கூர்மதாசர் கேட்டு அதிக விசனத்துடன் 
தருப்பை . இது , 36 , 25 , 15 , 9 , 7 , 5,3 மெல்ல நகர்ந்து இளைப்பினால் ஓர் அது 
கருப்பைகளைக் கொண்டு நுனி (4 ) அவ் 

கோவிலடைந்து விசனமுறுகை 
குலம் , முடி ( 2 ) அங்குலம் , நீளம் , ( 18 ) யில் பெருமாள் ஓர் வேதியராக வந்து 
அங்குலம் , அடியிலுள்ள நாளம் ( 12) அங் நான் பண்டரிக்குப் போகிறேன் , நீ வரு 
குலமாக முடிப்பது . ( சைவ - பூ . ) 

கவென வழைத்து மெல்லச் சென்று 
கூர்ச்சரம் 

மேலைச் சமுத்திரத் தருகி அன்னமுதலிய இட்டுப் பண்டரிபுரத் 
லுள்ள நாடு , 

திற்குச் சமீபமடைந்து இது பண்டரிபுர 
கூரத்தாண்டாள் - கூரத்தாழ்வான் தேவி , ஞ்செல்லும் வழியெனக் காட்டி மறைந்த 
பெருமாள் அனுப்பின பிரசாதம் உண்டு னர் . தாசரும் ஒரு இடத்தில் தங்கினர் . 
இரண்டு குமாரைப் பெற்றவள் . 

பின்பு தாசர் நான்கு மாதம் தவழ்ந்து வகு 
கூரத்தாழ்வார் - இவரது அவதாரத்தலம் ளையை யடைந்து நாளை ஏகாதசியாகை 
கூரம் , பிதா இராமசோமயாசி , உடையவர் யால் பண்டரி யென்றடைவ தென்று 
திருவடியை யாச்ரயித்தவர் . இவர் உஞ்ச வருந்திப் பண்டரிபுரஞ்செல்லும் பாகவத் 
விருத்தி செய்துவரும் நாட்களில் ஒருநாள் ர்களை நோக்கித் தான் பெருமாளைக் கா 
உஞ்சவிருத்திக்குச் செல்லாம லிருக்க , ணவேண்டியதைக் கூறி அனுப்பினர் . 
கோயிலில் பெருமாள் அமுது கொள்ளத் சென்ற பாகவதர்கள் தாசர் கூறியதைப் 
திருச்சின்னம் பரிமாறினர் . பிராட்டி பெருமாளுக்குக் கூறினர் . பெருமாள் 
பெருமாளை நோக்கி ஆழ்வான் பட்டினி தாசருக்குத் தரிசனந் தரவேண்டி நாமதே 
யிருக்க , தேவர் அமுது கொள்ளலாமோ வர் , கியானதேவர் முதலியவர்களையழைத் 
எனப் பெருமாள் உணவு தரப் பெற்றவர் . துக்கொண்டு அவ்விருவரையும் நான் தாகம் 
இவர் குமரர் பராசரபட்டர் . இவர்க்கு ஆற்றி வரும்வரையில் இவ்விடத்திரு 


லாத நீ 


மான் 


கூர்மதேவர் 


106 


கூழங்கைத்தம்பிரான் 


மென்று ஒரு கிளை வழியை யடைந்து கூலம் - எண்வகைத்து , அவை நெல் , புல் , 
சாமந்தியாமேளதாசர் யோகத்திந்த வரகு, தினை, சாமை , இறுங்கு , தோரை , 
வரை யெழுப்ப அவர் பெருமாளைக்கண்டு 

ராகி முதலிய . 
நமஸ்கரித்தனர் . பெருமாள் அவரைநோ கூலவாணிகன் சாத்தனார் மணிமேகலை 
க்கி யிரண்டு திருடர் என்னைத் தொடர்ந்து நூலாசிரியர். இளங்கோவடிகள் காலத்த 
வருகின்றனர் . யானிவ்விடம் வந்தேன் வர் . சீத்தலைச் சாத்தனாரைக்காண்க . இள 
என்னை மறைத்துக்கொள்ளென யோகி ங்கோ அடிகட்கும் அவர் தமயன் செங்கு 
யும் தனது மார்பைத்திறந்து உட்புகச் ட்டுவனுக்கும் நண்பர் . இவர் மதுரைக் 
செய்து கொடியாலே தன்னைச் சுற்றினர் . கூலவாணிகன் சாத்தனார் எனவுங் கூறப் 
பின் நாமதேவரும் , கியானதேவரும்பெரு படுவர் . இவரை நன்னூற்புலவன் , தண்ட 
மாள் எவ்விடம் போயினரென்று அவர் மிழாசான் கூலவாணிகன் சாத்தன் என்பர் 
போன காலடியைப் பின்தொடர்ந்து சா (மணிமேகலை ). 
மந்தியாமேளரிடம் போய் இங்கு வந்த கூவத்து நாரணன்- இவர் கூவத்தில் புலவர்க் 
பெருமாளைக் கண்டதுண்டோ 

வென் கும் மற்றவர்க்கும் கைசலியா துகொடுத்து 
று கேட்டனர் . மௌனி யொன்றுங் வந்த வேளாண்பிரபு . இவரிருக்கும் கூவத் 
கூறாமையால் ஞானதேவர் அழத்தொடங் தைத் தியாக சமுத்திரமென்று பாடி அச் 
குகையில் பெருமாள் நாம் இவர் மார்பிலி சமுத்திரத்தில் தூண்டிலிட்டதாகப் பா 
ருந்து எவ்வகை வருவதென ஏனைய தாசர் டிய புலவர்க்கு இவர் பொன்மீன் செய்து 
கள் கேட்கும்படி கூறத் தாசர்கள் அதிக அதில் பொருத்தியளித்தனர் , " மட்டா 
துன்பத்துடன் வருந்தப் பெருமாள் மௌ ருஞ் செங்கழுநீர் மணிமார்பரை வாழ்த்து 
னியரைநோக்கி எம்மை காட்டுகவென மந்தக் , கிட்டாத யாசகர் கிட்டி வந்தால 
மௌனி , பெருமாள் என்னிடத்திலிருக் தைக் கேட்டு முன்னாட் , பட்டோலை 
கின்றார் வருந்தவேண்டாமென்று தாம் வாசித்த வாவர்க்குள்ள பரிசிலெல்லாம் , 
கட்டியிருந்த கொடிகளை அவிழ்க்கப் பெ தட்டானளிப்பதுங் கூவந்தியால் சமுத்தி 
ருமாள் வந்தனர் . பின்பு பெருமாளும் ரமே " எனப்பாடினர் . இவர் இறந்தபின் 
நாமதேவரும் ஞானதேவரும் கூர்மதா ஒரு புலவர் " இடுவார் சிலருமிடாதார் பல 
சரையடைந்து தரிசனங் 

தந்து 

என்ன ரும் , வடுவிலாவையத் திருக்கப் படுபாவி , 
வரம் வேண்டுமென்ன நீர் இவ்விடத்தில் கூவத்துநாரணனைக் கொன்றாயே கற்ப 
எக்காலத்தும் விரும்பியிருக்க என வரங்கே கப்பூங் , காவெட்டலாமோ கரிக்கு எனப் 
ட்க அவ்விடத்திலெழுந்தருளியிருந்தனர் . பாடினர் . 
கூர்மதேவர் - முந்நூற்றறுபத்தொரு பிர கூவதூலோர் - கீழ் நீர்க்குரிய சாத்திர 
மாக்களைக்கண்ட ஒரு ஆமை , இந்திரத் முணர்ந்து கிணறு , குளம் முதலிய நிரு 
துய்ம்மன் அரசாட்சியிலிருந்தது . 

மிப்போர் . 
கூர்மபுராணம் இது ( சு , 000 ) கிரந்தத் கூவன் மைந்தன் இவர் கடைச்சங்க மரு 
தால் கூர்ம வுருக்கொண்ட விஷ்ணுமூர்த் விய புலவருள் ஒருவர் . இவர் பெயர் 
தியால் இந்திரத்துய்ம்மனுக்கும் மற்ற மைந்தன் என இருக்கலாம் . இவர் தாம் 
இருடிகளுக்கும் புருஷார்த்தங்களைச் பாடிய குறுந்தொகைச் செய்யுளில் கூவ 
சொல்லிய மகாபுராணம் . 

ற்குரலான் " எனக்கூறியது நோக்கியிவரை 
கூர் மழர்த்தி 

திருப்பாற் கடல் கடைகை இவ்வா றழைத்தனர்போலும் ( குறுந் 
யில் மந்தரமசைய அது அசையாதிருக் உஉச . ) 
கும்பொருட்டுத் தேவர் வேண்டுகோளால் கூழங்கைத்தம்பிரான் - இவர் தொண்டை 
கூர்மவுருக்கொண்டு தாங்கிய விஷ்ணுவின் மண்டலத்துக் காஞ்சியிலிருந்த வேளாளர் . 
திரு அவதாரம் . ( பாகவதம் ) . 

சைவசமயத்தவர் . இற்றைக்கு ஏற்று 
கூர்மாண்டதேவர் இவர் , வியோம ரூப முப்பது வருடங்களுக்கு முன்னிருந்தவர் . 
ருடைய மூர்த்தி ரூபபேதமாய் இருபத் இலக்கிய இலக்கணங்களில் வல்லவர் . 
தெட்டுக்கோடி நரகாதி பரையதிட்டித்து இவர் சில தனிப்பாடல்களும் , சித்திவிநா 
எழுந்தருளி யிருப்பவர் . 

யகர் இரட்டைமணிமாலை முதலிய இயற் 
கூர்மாநந்தர் - யோகசாத்திரஞ்செய்க ஒரு றியவர் . இவர்க்குக் கைகூழை ஆதலால் 

இப்பெயர் வந்தது . 
யோசி . 


கூழாண்டர் 


197 


கெர்க்கர்கள் 


கூழாண்டர் - திருவாலங்காட்டி லெழுந்த கூன்பாண்டியன் - சத்துருசாதன பாண்டி 
ரூளியிருக்கும் தாண்டவமூர்த்திக்கு நெல் யனுக்குக் குமான் , இவன் சரித்திரத்தைத் 
முதலிய அளித்துத் தமக்குக் கூழே போது திருஞானசம்பந்த சுவாமிகள் சரித்திரத் 
மென்று இருந்து முத்திபெற்ற அடியவர் . தைக் காண்க . 
கூழிக்கொற்றன் கடைச்சங்க மருவிய கூஷிகன் - காதீனன் தந்தை , விச்வாமித்ர 
புலவருள் ஒருவர் . இவர் பெயர் கொற்ற னுக்குப் பாட்டன் 
ராக இருக்கலாம் . கூழி இவரது ஊர் 
போலும் . ( குறு , உஎசு . ) 
கூழைக்கடா ( The PaliceD ) இது நாரை 

கே 
யினத்தது , இது உடல் பருத்து , கழுத்தும் 
காலும் குறுகித் தடித்திருக்கும் ; இதன் கெங்குப்பட்டர் - பாண்டு புத்திரராகிய தரு 
மூக்குத் தடித்துக் குறுகிச் சிவந்தது ; மர் மச்ச நாட்டில் கரந்துறைந்தபோது 
இது தோலடிப்பாதம் பெற்று இரண்டடி வைத்துக்கொண்ட பெயர் என்பர் . 
கள் உயர்ந்திருக்கும் . இவை கூட்டமாக கெசகோழகன் - ஒரு வாநாவீரன் . 
நீரில் இறங்கி மீன்களைக் கரைபச்சம் ஒதுக் கெசண்டாயு விஷ்ணுபக்தர் , சத்சங்கத் 
கித்துள்ளும் மீன்களைக் கொத்தித் தின் தால் நற்பத மடைந்தவர் . 
னும் ,. இவ்வினத்தில் ஒருவகைப் பறவை கெசழகன் - வீரமாயேந்திரத்தை ஆகாய 
களுக்குத் தோற்பை ஒன்று கீழ்வாயில் வழியாய்க் காக்கும் ஆயிரம் யானை முக 
தொங்குகிறது . இதன் நிறம் வெள்ளை . 

முடையான் , இவன்வீரவாகுதேவர் மயேந் 
இதன் மேல்வாயின் மூக்கின் முனை சற்று திரபுரி செல்வத்தைத் தடுத்து இறந்தவன் . 
வளைந்தது . இதனால் , இது பிடிக்கும் மீன் கெண்டபோண்டபக்ஷி பகதிகளில் 
களைத் தனக்குள்ள தோற்பையிலடக்கிக் பெரிய உருவமுடையது . இவ்விதப் பற 
கொண்டு சாவதானமாகத் தின்னும் . வைகள் முற்காலத் திருந்திருக்கலாம் . தற் 
கூற்றங்குமரனார் இவர் இயற்பெயர் குமா 

காலபூமி சோதனையில் கண்டு பிடித்தன 
னென்பது, கூற்றன் தந்தை பெயர் . கூற் என்று நூ தன ஆராய்ச்சியார் கூறுகின்ற 
றனுடைய குமரனார் கூற்றங்குமானாரென் னர் . தற்கால ஏ தன ஆராய்ச்சியில் ( டை 
றாயிற்று . ( தொல் எழுத்து - கூடும் ) இவர் னேர் நிஸ் ) ( The Dinornus ) எனும் 
முகம்புகு கிளவி பாடியவரில் ஒருவர் . கோழியின் எலும்புக்கூடு 14- அடி உயரம் . 
குறிஞ்சித்திணையைப் பாடியுள்ளார் . இவர் ஜெயிண்ட் பறவை ( The Giant Bird ) 
பாடியது நற் . உசசம் பாட்டு . 

இது அமெரிக்காவில் பூமியிலிருந்து வெட் 
டேற்றுவநாயனூர் - இவர் குறுநில மன்னர் டியெடுத்த எலும்புக்கூடு, இஃது எருமை 
குலத்தில் திருவவதரித்துக் களந்தையில் முதலியவைகளையும் எதிர்க்கத் தக்கப் பற 
அரசுபுரிந்து மறுதேசத்தரசர்களை வென்று வையாம் . மற்றும் டாஸார்னிஸ் , காஸ் 
தாம் மகுடஞ் சூட்டிக்கொள்ளத் தில்லை டார் நீஸ் முதலிய பல பெரிய பறவைக 
வாழந்தணர்களை வேண்ட வேதியர் மறுத் ளிருந்தன என்பர் , டிராகன் இன்னும் 
தனர் . அரசர் ஸ்ரீநடராசமூர்த்தியின் திரு 40 - அடி உயரமும் 100- அடிக்கு மேற் 
வடிகளே தமக்கு மகுடமாக வென்று 

பட்ட நீளமும் உள்ள மிருகமும் இருந்த 
துயில் கொள்ளக் கனவில் சிவமூர்த்தி தாகக் கூறுகின்றனர் . 
திருவடி சூட்டப்பெற்று அரசாட்சியிலிரு கெம்பீரன் - (ச ) இரபசன் குமான் , இவன் 
ந்து சிவபதமடைந்தவர் . ( பெ - புரா .) குமரன் சக்கிரகன். 
கூனி - கைகேசிக்குத் தோழி , இராமமூர்த் கெம்ஸ்பர்க்- இது ஆப்ரிகாவின் தென்மேற் 
தியைப் பட்டம் பொது தடுத்துக் காட் குக்காடுகளில் வசிக்கும் கறுப்புமான் இதன் 
டிற்கு ஏவக் கைகசியைத் தூண்டினவள் . உயரம் 4- அடிகள் , உடம்பு பிங்கள நிறம் 
2. சண்பகமாலை . 

இதன் கொம்பு 45 - அங்குல நீளம் , சிங்கத் 
3. மாதவி தோழி , இவளுக்கு வசந்த தைக் கொம்பா லெதிர்த்து வெருட்டும் . 
மாலை யெனவும் பெயர் . (சிலப்பதிகாரம் .) கெரு தமான் - விஷ்ணுபச் தனும் படனும் 

என்பர் . 
கூன் - வெண்பா முதலிய செய்யுட்களின் 

தலடியின் ஒரோவிடத்துப் பொருள் கேர்க்கர்கள் - ஒன்பதாம் மன்வந் தரத்துத் 
உத் தனித்து நிற்பது . ( யாப்பு - இல .) தேவர்கள் . 

63 


தெற்கன 


498 


மகச 


தீனன் . 


கேற்கன் - வன்னி குமரன் , இவன் குமரன் 2. அஞ்சனையின் தந்தை , 
பானுவுரன் . 

கேசரியோகம் - யோகவதைகள் லொன்று . 
கெற்பன் - காற்பாயணிக்குத் தந்தை , இதில் பரியங்கியோகம் , அமுரி தாரணை 
மன்யுகுமான் . 

சந்திரயோகம் எனப் பலவுண்டு. 
கேசவதாசர் - இவர் ஜீஜாபுரத்தில் அரி 
பஜனை செய்துகொண்டிருக்கையில் இவ 
ரது சீடர் ஒருவர் பகவ தாராதனையின் 

பொருட்டு இரவில் ஒரு செட்டியின் கடை 
கேகசி - விசிரவசுவின் தேவிகளில் ஒரு சென்று சுக்கும் சர்க்கரையும் கேட்டனர் . 

த்தி , குமார் இராவணன் முதலியோர் . செட்டி தூக்கத்தின் மிகுதியால் சுக்கென்று 
கேகடன் - சங்கடன் குமரன் . இவனுக்குத் நாபிக்கிழங்கைத் தர மாணாக்கர் கொண்டு 

துர்க்காபிமான தேவதைகள் பிறந்தனர் . வந்து ஆசாரியரிடங் கொடுக்க , தாசர் 
கேகயத்தாசன் இவன் கேகய தேசத்தை அதனைப் பகவானுக்கு நிவேதித்து அனை 
யாண்டவன் . சகல பிராணிகள் பேசும் வர்க்கும் பகிர்ந்து கொடுத்தனர் . பகவா 
பாஷை யறிந்தவன் . இவன் ஒருமுறை னருளால் அந்தநாபி எவர்களையுங் கெடுக்க 
தன் மனைவியுடன் பஞ்சணையில் காலைநீட் 

வில்லை . 

இதனை யுணராத தாசர் விடிந்து 
டிக்கொண் டிருக்கையில் எறும்பொழுங் பூசை முதலிய முடித்துப் பெருமாளைச் 
கில் ஒன்று அரசனது காலைக்கடப்பது சேவிக்கையில் பெருமாள் திருமேனி 
அருமையாகத் தோன்றிய தால் கோபித் கறுத்திருத்தலை நோக்கிக் கவலுகையில் 
தது . இதனைக் கேட்ட அரசன் நகைத் செட்டி தானறியாது செய்த தீமையை 

அருகிருந்த மனைவி நீர் நகைத்த யெண்ணி இவரைத் தேடிச் சென்று நடந் 
தற்குக் காரணங்கற வேண்டுமென்றனள் . தவைகூறி மன்னிக்க வேண்டினன் ..தாசர் 
அரசன் அவ் விரகசியத்தைக் கூறின் என் பெருமாளைப் புகழ்ந்து துதித்தனர் . 
னுயிர் நீங்கு மென் றனஎன் . அரசி அதற் கேசவனர் - இவர் கடைச்சங்கத்துப் புல 
கும் அஞ்சாது கேட்டதனால் 

வர் காலத்தவர் . இவர் பரிபாடலில் ( 14 ) 
இவளை நீக்கி யிருந்தனன் . இவன் கைகே ஆம் பாடலைப் பாடியவர் . இவரைப் பம் 
சிக்குத் தந்தை . 

றிய வரலாறு தெரியவில்லை. ( பரிபாடல் .) 
கேகயம் சிபிச்சக்கரவர்த்தியின் குமர கேசவன்- சிவநிந்தையால் நாயாய்ப் பிறந்த 
னாகிய கேகயன் ஆண்டதால் இந்நாட் வேதியன் . ( திருப்பெருந்துறை , புரா . ) 
டிற்கு இப்பெய ருண்டாயிற்று . இந் நாட் கேசவாதபன் - சூரியன் , கேசவன் சொல் 
டின் இராசதானி கிரிவிரசம் . 

லக் கேட்டுக் காசியில் சிவப்பிரதிட்டை 
Tne Country between Beas and செய்து பூசித்து இப்பெயர் பெற்றவன் . 
the Sutleg . 

( காசிகாண்டம் .) 
கேகயன் - 1. சிபியின் குமான் . 

கேசவார்த்தம் விஷ்ணு தவம்புரிந்து 
2 , சூதகுலத்தாசன் , மனைவி ராசகன் சிவமூர்த்தியின் திருமேனியிற் கலந்த 
னிகை, இவனது இரண்டாவது மனைவி 

திருவுரு . 
மாளவி . 

இவன் பாரத முதனாள் யுத்தத் கேசன் ஒரு வாகான் , தபனனை மாய்த்தவன் . 
தில் கிருதபன்மனுடன் போரிட்டவன். கேசி -1 , கம்சனுக்கு நண்பனாகிய அசுரன் . 
3. அசுபதியின் தந்தை . 

இவன் கம்சன் எவலால் குதிரையுருக் 
4. இவன் ரக்ஷஸால் பீடிக்கப்பட்டுத் கொண்டு கோகுலமடைந்து பிராணிகளை 
தருமசாத்திரோப் தேசத்தால் விடுபட் யும் கோபாலரையும் வருத்திக் கண்ண 
டவன் . 

னிருந்த இடமடையக் கண்ணன் தமது 
கேசகம்பளன் நரிவயிற்றிற் பிறந்த கரத்தை வாயில் நுழைத்து வளரச்செய்ய 
முனி . ( மணிமேகலை .) 

வயிறு பிளந் திறந்தவன் , 
கேசரி - 1. ஒரு வாநரன் . பிரபாசதீரத் 2. பத்திரையின் பெண் . 
தில் உபத்திரவஞ் செய்துகொண் டிருந்த 3. தேவசேனையைத் தூக்கிச் சென்ற 
ஒரு யானையைக் கொன்ற தால் இப்பெயர் அரக்கன் . இவள் இந்திரனால் விடுபட்ட 
பெற்றனன் . இவன் தேவி அஞ்சனாதேவி , 

னள் . 

இவனை விநாயகர் கொன்றனர் 
குமான் அநுமான் . 


அரசன் 


என்பர் . 


கேசித்துவசன் 


499 


கேபர்கெய்லி 


4. ஓர் அசுரன் , இவன் பிரமன் வரத் யிடம் பிறந்தான் எனவுங் கூறுவர் . இராகு 
தால் தேவர்களை உபத்திரவஞ் செய்து வைக் காண்க. ஆறு குதிரைகள் பூட்டிய 
விஷ்ணுமூர்த்தியால் மாண்டவன் . 

தேருடையான் . 
5. இரண்யபுரமாண்ட அசுரன் , இவன் கேதுக்கள் - பிரமபுத்திரர்களும் , கிரகபா 
மனைவியிடம் வல்லபைசத்தி பிறந்தனள் . வத்தை யடைந்தவர்களும் , பிரமத்தை 
கணபதி இவளை வெளிப்படுத்தி மணந்த யடைந்தவர்களும் , யௌவமுடையவர் 
னர் . ( காஞ்சிபுராணம் . ) 

களும் , சமதக்னி 

கோத்திரருமான 
கேசித்துவசன் - ( சூ .) கிருதத்துவசன் கும தேவர்கள் , 

ரன். இவன் வேதாந்தியாயினான் . கேதுமதி நருமதையின் பெண் , சுமாலி 
கேசினி . - 1. சகான் பாரி . 

யின் பாரி . 
2. தமயந்தியின் தோழி . 

கேதுமந்தன் -1 , சுருதாயு குமான் , களிங்க 
3. ஒரு ராஜகன்னிகை. இவள் சுயவம் தேசாதிபன் . 
வரத்தின் பொருட்டு , பிரம்மக்ஷத்திரியர் 2. தன்வந்தரியின் குமரன் , கேதுரத 
விவாதம் செய்தனர் . 

னுக்குத் தந்தை , 
4. ஓர் அப்சர ஸ்திரீ , 

3. அம்பரீஷன் குமரன் . 
5. அஜமீடன் பாரியை . 

கேதுமாலன் -1 . ஆக்னியீத்ரனுக்குப் பூர்வ 
கேடிலியப்பப் பிள்ளை - தாயுமானார் என் சித்தியிடத் துதித்த குமான் பாரி , தேவி 
னும் சந்நியாசி சுவாமிகளுக்குத் தந்தை யென்பவள் . 
யார் . 

2. கலிங்கராசன் குமரன எனபா . 
கேதன் - வசுதேவருக்கு ரோகணியிடம் கேதுமாலம் நவவருஷத்து ஒன்று . 
பிறந்த குமரன் . இவனைத் தேவரக்ஷதி கேதுமாலி - சண்முக சேநாவீரன் . 
குமரன் எனவும் கூறுவர் . 

கேதுமான் - 1 , தன்வந்திரியின் குமான் , 
கேதனன் - ஒரு ஆந்திர கவி . 

இவன் குமான் பீமரதன் . 
கேதாரகௌரிவிரதம் - ஆச்வயுசப்பகுள ( ஐப் 2. அம்பரீஷன் குமரன் . 
பசி கிருஷ்ணபக்ஷம் ) சதுர்த்தசியில் , நல்ல 3. தனு புத்திரனாகிய அசுரன் . 
புருஷனையும் , சம்பத்தையும் விரும்புவோர் 4. ஏகலைவன் புத்திரன் வேடன் . 
பார்வதி பிராட்டியை யெண்ணிச் செய்யும் கேதுரதன் - பகீரதனுக்குத் தந்தை , கேது 
விரதம் . இதை முதலில் பார்வதி பிராட் மந்தன் குமரன் . 
டியே அநுட்டித்துக் காட்டினள் . கேதுவன்மன் - திரிகர்த்த தேசாதிபதியின் 
கேதாரதீர்த்தம் - கங்கை முதல் தமசாநதி குமான் . இவன் பாண்டுபுத்திரரின் அசுவ 
வரையில் செல்லும் புண்ணிய தீர்த்தம் . மேதக் குதிரையைக் கட்டித் தோற்றவன் . 

A Sacred stream Called Koliganga கேந்திரம் -1. இது , (உதயம் ) முதலாமிடம் , 
has its rise here . It is about 146 ஏழாமிடம் , நாலாமிடம் , பத்தாமிடம் , 
miles Morth of Hardwar and is very கேந்திரபலம் சுபக்கோளாயினும் , பாபக் 
near to Badarinath . 

கோளாயினும் , உச்சத்தானத்தும் , மித்தி 
கேதாரம் - 1. ஒரு தலமும் சீர்த்தமும் . ரத்தானத்தும் , ஆட்சித்தானத்தும் நிற்பரா 
இதில் உமாதேவியார் சிவமூர்த்தியைப் கில் வலியர் . புதனும் குருவும் உதயத்து 
போற்றிப் பக்தர்செய்யும் வழிபாடு தமக்கு வலியர் . சந்திரனும் சுக்ரனும் ( ச ) ஆம் 
வேண்டினள் , இது இமயத்திற் கருகி இடத்து வலியர் . சரி இராகு கேதுக்கள் 
லுள்ளது . 

( எ ) ஆம் இடத்து வலியர் . பாபக்கோள் 
2. பனியின் அதிதேவதை சிவபூசை கள் அமரபடித்து வலியர் . (விதான மாலை ) 
செய்து பாபம் நீங்கிய தலம் . ( வீரசிங்கா 2. லக்ன கேந்திரம் , சதுர்த்தகேந்திரம் , 
தன புராணம் .) 

தசமகேந்திரம் , சப்தமகேந்திரம் . இவை 
கேது - 1. தாமசன் என்னும் மனுவின் முறையே உதயம் , நீர்க்கீழ் உச்சம் , அஸ்த 
புத்ரன் . 

மனம் எனும் இடங்களைப் பெற்று கால் , 
2. சண்முக சேநாவீரன் . 

அரை , பூரணசுப , பாவமிச்ரம பலங்களைத் 
3. விப்பிரசித்திக்குச் சிம்மிகையிடத் தரும் . 
துப் பிறந்த அசுரன் . இவன் தவத்தால் 

இவன் தவத்தால் கேபர் கெய்லி- இது ஒரு அழகான கோழி , 
கிரகபதம் பெற்றான் , அக்நிக்கு விகேசி இது , குளிர்ந்த பிரதேசமாகிய நார்வே 


கேமசா 


SUO 


கை 


ஸ்வீடன் முதலிய தேசங்களின் காடுகளில் கேயூரகன் காதம்பரியின் யாழ் சுமப்ப 
வசிக்கிறது . இந்தப் பறவையின் சிறகு வன் தாளிகையினுடன் வந்தவன் , 
கள் , கருமையும் பசுமையுங் கலந்து பள 

கோளம் - மலையாளத்தின் தென்னாடு , 
பளப்பா யிருக்கின்றன . இதன் வால் The Malabar Coast . It Comprises 
வட்டமாய் விசிறிபோல் விரிக்கக்கூடியது . Malabar , Travancore, and Kanara . 
இது நாட்டுக் கோழியை எல்லாவகையி கேரளன் -- துஷ்யந்தன் தம்பியாகிய திஷ் 
லும் ஒத்திருக்கிறது , மூக்குக் கிளியின் யந்தன் பௌத்திரன் , ஆச்ரி தன் குமரன் . 
மூக்குப்போல் முன் வளைந்திருக்கிறது. கேவலன் - ( சூ . ) நான் குமரன் . 
இது , பழங்கள் , மலர்கள் , அரும்புகள் , கேவலவியதிரேகி -- அனலில்லாவிடத்துப் 
லைகளைத் தின்று சீவித்து மரங்களில் புகையில்லை மடுப்போல என்கை . ( சிவ 
வசிக்கிறது . இது கனத்தில் 6 முதல் சித்தி . ) 
14 பவுண்ட் எடை யுள்ளது . இப் பறவை கேவலாந்வயி - பிரதிக்ஞை, எது, திருஷ் 
பூமியில் முட்டையிட்டுக் குஞ்சு பொரிக் டாந்தத்துடன் கூடிய அந்வய வியாப்தி . 
கிறது . இதன் சேவல் பல பெட்டைகளை புகையினாலே நெருப்புண்டு பாகசாலை 
விரும்பிச் செல்லும் . இந்தச் சேவல் 

போல் என்பது . 
போர்க்குண முடையதாதலால் இதற்குக் கேவலாவத்தை - சர்வசங்காரகாலத்து ஆன் 
குதிகாலுக்குமேல் கூரிய முள் உண்டு , மாக்கள் சுத்தமாயாகாரணத்தி லொடுங்கிச் 
கேமசரி - சீவகன் மனைவியருள் ஒருத்தி . சிருட்டிகால மளவும் ஆணவமலத்தால் 
கேமதரிசி - ( சூ ) இவன் கோசலதேசாதி மறைப்புண்டு கலையாதி தத்துவங்களுடன் 
பதி , விதேகராசனால் நாடிழந்து பிறகு கூடாமல் யாதொரு நினைவுமின்றி யிருப் 
காலயவனராற் பெற்றவன் . இவன் அநீதி 

இது கண் இருளிலே தன் ஒளி 
செலுத்திய மந்திரியுடன் சேர்ந்து கொடு கெடாமல் விழித்திருத்தல்போலும் 
மைசெய்து பின்பு காவன் என்பவரால் (சித்தா. ) 
திருந்தினன் . 

கேள்வி 

( ச ) அறம் , பொருள் , இன்பம் , 
கேமதர்மா - ( சூ.) புண்டரீகன் குமான் . 
( க்ஷேமதர்மா கேம தன்வா. ) இவன் குமரன் 
தேவாநீகன் . 
கேமதூர்த்தி- காசிராசன் , பாரதயுத்தத்தில் 

பதினாறநாள் வீமனால் மாண்டான் . 
கேமசருமன் - பரத்வாச கோத்திரத்துச் கை - 

அஃதாவது தனது எண்ணத்தினை 
சண்ட தருமன் குமரன் , இவன் இளமைப் யும் மற்றவரது எண்ணத்தினையும் காத் 
பருவத்து வேசி வலைப்பட்டு ஒருநாள் தால் தெரிவிப்பதாம் . 

அது இரண்டு 
தாகள் கேட்க அவள் கள்ளுண்ணக் கொடு வகைப்படும் . இணையாவினைக்கை , இணை 
க்க , அறியாது உண்டு தீதென அறிந்து க்கையென . இவற்றை ஒற்றைக்கை 
பிராயச்சித்தங் கேட்க வேதியர் வெண் இரட்டைக்கை யெனவுங் கூறுவர் . இவற் 
ணெயைக் கொதிக்கக் காய்ச்சி வாயில் றுடன் ஆண்கை , பெண்கை , அலிக்கை, 
விடுகவெனக் , கேட்ட தந்தை மைந்தனை பொதுக்கை யென நான்கினையுங் கூட்டி 
இழப்ப வருந்தியிருக்கையில் சங்கமுனி ஆறெனவுங் கூறுவர் . அவற்றுள் இணையா 
வர் அவ்வழி வந்து திருவாரூர் தேவ வினைக்கை ( க ) அவை ( க ) பதாகை, 
தீர்த்தத்தில் முழுகச்செய்யப் பாபம் நீங் (உ ) திரிபதாகை , ( 5 ) கத்திரிகை , ( ச ) 
கினவன் . 

தூபம் , (ரு ) அசாளம் , ( சு ) இளம்பிறை , 
கேமாபுரம் சுபத்திரனூர் 

( எ ) சுகதுண்டம் , ( அ ) முட்டி , ( க ) கட 
கேமாசான் குசலாசுரனைக் காண்க . கம் , ( ம ) சூசி , ( கக ) கமலகோசிகம் , ( க 2 ) 
கேயன் - 1. உன் முகனுக்குப் பிரீதகேசி காங்கூலம் , ( க ) பித்தம் , ( கச ) விற்பிடி , 
யிடத் துதித்த குமரன் . 

(கரு ) குடங்கை, ( கசு ) அலாபத்திரம் , 
2. நந்தன் குமரன் , தாய் பரத புத்ரை . ( கஎ ) பிரமரம் , ( கஅ ) தாம்பிரகுடம் , ( சசு ) 
இவன் விஷ்ணுவினம்சம் , தேவி சயந்தி , பசாசம் , (20 ) முகுளம், (உக) பிண் 
குமரர் சித்திராதன் , மிருகணாதி அவ ( 22 ) தெரிநிலை , (உங ) மெய்நிலை , ( உச ) 
சோ தன் . 

மண்டலம் , (உடு ) உன்னம் , ( உசு ) சதுரம் , 


கைக்சன் 


501 


கை , 


( உ.எ ) மான் றலை , (உஅ ) சங்கு , ( உக ) 2. இது , காமநுகர்தற் கமைந்த தலை 
வண்டு , ( கூ 0 ) இலதை , ( ஙக ) கபோதம் , மகளிடத்துண்டாம் குறிப்பினைத் தானறியு 
( ங.உ ) மகாமுகம் , (கூகூ ) வலம்புரி என் மளவும் தலைமக னவளைச் சார்ந்து நின்று 
பனவாம் . இணைக்கை பதினைந்து வகைப் பின் வசமாம் நெஞ்சொடு கூறல் . 
படும் . அவை ( க ) அஞ்சலி , ( உ ) புட் 3. தலைவியைக் கண்ட தலைமகன் சிற் 
பாஞ்சலி , ( ங ) பதுமாஞ்சலி , (ச ) கபோ று றவு கொள்ளுதல் , இது காட்சி , ஐயம் , 
தம் , ( ரு ) கற்கடம் , ( சு ) சுவத்திகம் , ( எ ) துணிவு குறிப்பறிதல் என நால்வகைத்து , 
கடகாவருத்தம் , ( அ ) நிடதம் , ( க ) தோரம் , இது முதனாள் நிகழ்ச்சி . 
( ம்) உற்சங்கம் , ( சக ) புட்புடம், ( சக ) மக கைக்கோளர் - 1. பருத்தி ஏலாலும் பட்டு 
ரம் , ( கங ) சயந்தம் , ( கச ) அபயவத்தம் , நூலாலும் சீலைகள் நெய்யும் வகுப்பினர் , 
( கரு ) வருத்தமானம் என்பனவாம் . இவற் இவர்கள் குமாரக் கடவுளுக்குக் குந்தம் 
றைப் பாதத்திற் கூறினாம் , ஆண்டுக் பிடித்துச் சேவகரான தால் செங்குந்த 
காண்க . 

செனவும் படுவர் . இவர்கள் சோழியர் , 
கைகசன் - இவன் , சூரியனிடம் என் கண் ராத்தர் , சிறுதாலி , பெருந்தாலி , சீர்ப்பா 

ணிற்கு முன் போர்புரிய நிற்போர் எரிந்து டம் , சேவகாவிர்த்தியென வகுக்கப்பட் 
போக வேண்டும் என வரம் பெற்றுத் டிருக்கின்றனர் . இவர்களிற் பெரும்பா 
தேவியின் சைந்யத்துடன் யுத்தஞ்செய்ய லார் சைவர் , மாகாட்டான் இவர்களுக்குப் 
வந்து சைநியங்களைக் கண்ணொளியால் பெரிய அதிகாரி , ( தர்ஸ்டன் .) 
தகித்தனன் . இவனைத் தேவியி னேவ 2. (சாலியர் ) வைசியன் அரசகன்னி 
லால் திரஸ்கரிணி தேவி தமோ மாயை கையைப் புணரப் பிறந்தவன் . துணி 
யால் ஒளிமங்கச்செய்து இவனையும் இவன் நெய்வோன் . அல்லது வைசியன் சூத்திர 
சேநாதிபதிகளாகிய வலாகன் முதலிய கன்னிகையைப் புணரப் பிறந்தவன் . 
எழுவரையும் வதைத்தனள் . ( தே - பா .) ( அருணகிரிபுராணம் .) 
கைகசி - சுமாலியின் குமரி மாலியவான் 

கைக்கோளன் கருவிகள் - பன்னே, அச்சு , 
சொல்லால் விச்சிரவாவை மணந்து இரா 

பில்லு , நாடா , தூத்துக்கோல் , ஊணி , 
வணன் முதலியவரைப் பெற்றவள் . தடைமரம் , பாவு . 
கைகாட்டி -ஒருவகைக் கணக்கர் சாதி , 

காமவிகற்ப முபாங்கமாவது 
இவர்களில் மருமகள் , தன் மாமியாருடன் 

( வீரசோ.) 
நேராகப் பேசாது கை சமிக்ஞையால் 

கைடவன் 

விஷ்ணுவின் காதின் வழிப் 
பேசுவாள் . 

. 

பிறந்து விட்ணு சிட்ணுவால் சங்கரிக்கப் 
கைகேசீ - தசரதன் தேவி , பரதன் தாய் . 

பட்டவன் . இவன் பிறகு அதிகாயனாகப் 
சம்பரன் யுத்தத்தில் தசரதனுக்குச் சார 

பிறந்தனன் . மதுவைக் காண்க , விஷ்ணு 
தியாயிருந்து இரண்டு வரம் வாங்கினவன் . 

வின் மூச்சில் பிறந்தவன் என்றுங் கூறு 
கூனியாகிய மந்தரைகூறிய சூழ்ச்சியால் 

வர் . இவன் மதுவுடன் கூடிப் பிரமனை 
இராமமூர்த்தியைக் காட்டிற்கு அனுப்பி 

வருத்தப் பிரமன் விஷ்ணுவை 
னவள் . இவட்குக் கைகேயி யெனவும் 

விஷ்ணு இவர்களை நோக்கி யென்ன வரம் 
பெயர் . இவள் தவளாங்கமுனிவரிடத்தில் 

வேண்டுமென்ன இவன் திருமாலை நோக்கி 
பெற்ற வரத்தால் தசரதனுடன் மாயை 

உமக்கு வேண்டும் வரம் விரும்புக என 
புரிந்தெதிர்த்த அசுரரைவென்று இரண்டு 

விஷ்ணு என்னால் நீவிர் இறக்கவெனக் 
வரம் வேண்டினவள் என்பர் . 

அங்ஙனம் பெற்று அவனைக் 
கைகேயி - 1. கைகேசிக்கு ஒரு பெயர் . 

கொலைசெய்ய மாண்டவர் . 
2. விராடன் தேவியாகிய சுதேஷ்ணை . 
கைகை - ஓர் கற்பினி , சாந்திலையிடத்துக் கைத்தொழில் - ( 6 ) எண்ணல், எழுதல் , 

இலைகிள்ளல் , பூத்தொடுத்தல் , யாழ்வா 
கற்பினிலை கேட்டறிந்தவள் . 

சித்தல் , 
கைக்கிளை - 1. கோடாத அன்பினையும் 
நுடங்குந் தன்மையினையு முடையவள் தலை கையங்கண்ணனார் கடைச்சங்கமருவிய 
வளவியமாலையை ஆசைப் 

புலவர் . 
வனுடைய 
பட்ட கூறுபாட்டைச் சொல்லியது. ( பு- கையடர் - ஷா பழைய தமிழாசிரியர் . இவர் 
வெ - பாடாண் . ) 

செய்த நூல் இறந்தது . 


கைசிகி 


யடைய 


கையறுநிலை 


கைலாசாதிபாவத விவரம் 


ல 


ன 


கையறுநிலை - 1. தொழில் அழகு பெற்ற கைலாசாதிபர் வதவிவாம் இமவத்பர்வ 
வீரக் கழலினையுடைய வேந்தன் துஞ்சின தத்தின் பிருஷ்ட பாகத்தில் கைலாசம் உள் 
னாக அணைந்தோர் இறந் தமையைச் சொல் ளது . அதில் அநேக குய்யகரோடு குபே 
லி ஒழுக்கந் தளர்ந்தது . ( பு . வெ . பொது ரன் வசிப்பன் . அதிலுள்ள தடாகத்தி 
வியல் , 

லிருந்து மந்தாகினி என்னும் நதம் உற் 
2. இறந்தோன் றன்னுடைய நாமத்தை பத்தியாகிறது , அதின் வழியில் சந்தன 
அன்புற்றுச்சொல்வினும் முன்பு சொன்ன வாமும் , சுவேலபர்வதத்திற்கு எதிராய் , 
துறையென்று சொல்லுவர் . அறிவுடை சந்திரபிரபை என்கின்ற பர்வதங்களும் 
யோர் . ( பு . வெ . பொதுவியற் ) 

உண்டு. அதற்குச் சமீபத்தில் அச்சோ 
3. அஞ்சத்தகும் வாட்பூசலிலே பட் தை என்னும் தடாகம் ; அதிலிருந்து அச் 
டோனைப் பார்த்து யாழ்ப்பாணர் அவன் சோதை என்னும் நதி பிறக்கும் . அதன் 
பட்ட படியைச் சொல்லியது . ( பு . வெ . ) கரையில் சைத்திரா தவநம் இருக்கின்றது . 
கையனார் தமிழாசிரியரில் ஒருவர் . இவர் சந்திரப்பிரபை என்கிற பர்வதத்தில் யக்ஷ, 
யாப்பிலக்கண நூலாசிரியர் . அமுதசாகரர் சேநாபதியாகிய மாணிபத்திரன் வசிப்பன் . 
செய்த காரிகையுரையில் இவர் செய்த சபலபர்வதத்திற்கு எதிரிலே சூரியபிரபை 
யாப்பியற் சூத்திரம் ஆங்காங்கு உதாரண என்கிற வனம் உண்டு . அதில் லோகிதம் 
மாகக் காட்டியிருக்கிறது . 

என்கின்ற தடாகம் இருக்கின்றது . அதி 
கைலாசவாசி - சிவமூர்த்தி , 

லிருந்து லௌகித்தியநதி உண்டாகிறது . 
கைலாசன் - இவன் கைலாச மலையுருவாய்ச் அதன் தீரத்தில் தேவாரணியம் இருக்கின் 
சிவபிரானைத் தாங்கி நிற்பவன் . இவன் றது . அதில் மாணி தான் என்னும் யக்ஷன் 
சிவபிரானால் மான தமாகச் சிருட்டிக்கப் இயக்கர்கள் உடன் வசிக்கின்றனன் . கை 
பட்டவன் . இவன் சி . பிரானின் அருள் லாசத்திற்கு மேற்கில் குருத்மந்தம் என் 
வேண்டிப் பத்துயு கங்கள் தவமியற்றச் சிவ கின்ற பர்வதம் உண்டு, அது சிவஸ்தா 
மூர்த்தி தரிசனந்தந்து கிரீந்திர சக்ரவர்த்தி னம் . அவ்விடத்தினுள்ள சரோவரத்தில் 
தவம் அளித்துக் காணாதிபத்தியமும் தம பெருகிய நதியே சாயூந்தி எனப்படும் . 
க்கு இருப்பிடமாம் தன்மையும் அருள் புரிந் அதின்கரையில் வய்பிராஞ்சம் என்னும் 
தனர் . இதனால் கைலாசன் நாம் சிவ வனம் உண்டு . அது குபேரானுச்சாரமாகும் 
பெருமானைத் தாங்கப்பெற்றோம் எல்லாச் பிரகேதியின் குமாரனாகும் பிரம்ம தானன் 
சிவலிங்க மூர்த்தங்களையும் நாம் தாங்கப் வாசஸ் தானம் ஆம் . அதற்கப்பால் அரு 
பெற்றோம் ஆதலால் நாமேவன்மையுளை ணம் , முஞ்சவந்தம் எனும் பர்வதங்கள் 
யேம் என்று சற்று இறுமாப்புற்று இருந் உள் . அது சிவஸ்தானம் , அவ்விடத்தி 
தனன். இதனை 

இதனை உணர்ந்த சிவமூர்த்தி லுள்ள சைலோத்த தடாகத்தில் இருந்து 
தேவர்கள் செருக்கடைந்த காலத்து அவர் பெருகியது சைலோந்தி எனப்படும் . கை 
களின் செருக்கடக்கி ஆட்கொள்பவராத லாசத்திற்கு வடக்குக் கௌர பர்வதம் 
லால் கைலாசனை அவ்வாறு செய்ய எண் உண்டு , அதில் காஞ்சனவாலுகம் என்கிற 
ணிச் சிவபூசாதுரந்தரனும் , தன் சரீரத்தை புஷ்கரணி இருக்கின்றது . அது அபிந்து 
வெட்டிச் சிவனுக்கு ஹோமஞ் செய்தவ சரோவரம் எனப்படும் . இவ்விடத்தில் பகீ 
னும் , தன் தலைகளை மலர் மாலையாகத் ரதன் அநேககாலந் தவஞ்செய் தனன் , இவ் 
தொடுத்துச் சிவலிங்கத்திற் கணிந்து பூசி விடத்தில் கங்கை சோமபாகத்தில் பிறந்து 
த்து இஷ்ட சித்திகளைப் பெற்றவனாகிய சப்தவாகினியாய்ப் பிரவாகித்தனள் . அக் 
இராவணன் கைலையைக் கையாற் பெயர் கங்கை ஆகாச முதலியவற்றைச் சுத்தமாக் 
க்க முயன்றான் . இதனையறிந்த சிவமூர்த்தி கிப் பூமியில்வர யோகமாயையினால் கட் 
சிறிது விரலால் அழுத்தினர். கைலாயத்தி டப்பட்டதனால் கோபித்துச் சிவனை நிக்கிர 
னடியில் அவனது கைகளகப்பட்டு நசுங் கித்துப் பாதாளத்திற்குப் போக இருந்த 
கக் கலேச மடைந்து சாமவேதத்தை 

சடியத்தில் சிவமூர்த்தி பிரமன் கூறியதை 
( 1000 ) வருடம் தோத்திரஞ் செய்தான் . எண்ணிவிட அக்கங்கை எழுவி தமாய்ப் பிர 
பின் சிவபிரான் அவனை அனுக்கிரகித் வாகித்து நளினி, அலாதனி , பிலாவனி 
தனர் . அந்தசுக்கலால் கைலாயன் கர்வமும் எனும் மூன்று வெள்ளங்கள் கிழக்கிலும் , 
பங்கமாயிற்று . ( சிவாகசியம் .) 

சீத , சட்சு , சிந்து எனும் மூன்று பிரவாகங் 


டை 


கைலாசாதிபர்வத விவரம் 


508 


கைலாசாதிபர்வத விவரம் 


பால் 


கள் மேற்கிலும் , மற்றொன்று பகீரதன் 
பின் தெற்கிலும் பிரவாகித்தனள் . இக் 
கங்கையில் அநேக உபத்திகள் பிறந்தன . 
வஸ்வோகசாரம் என்னும் நதி தீரத்தில் 
சுரபிவனம் உண்டு , அதில் குபேரன் 
நண்பனாகிய இரண்யசிருங்கன் பிரம்மரா 
க்ஷசர்களோடு கூடிவசிப்பன். ஏமகூடபர்வ 
தத்தில் உண்டாம் சர்ப்பசரசில் இருந்து 
சரஸ்வதிந்தியும் , நிஷதபர்வு தத்தில் விஷ் 
ணுபதத்திலிருந்து சரசிந்தியும் பிறந்தன. 
அவற்றிலிருந்து உண்டான நதிகள் காங் 
தாரி , குலயு எனப்படும் . மேருவின் பக் 
கத்தில் சந்திரப்பிரபை என்கிற தடாகம் 
உண்டு . அதிலிருந்து பிறந்த நதி ஜாம்பு 
நதி எனப்படும் . பின்னும் அவ்விடத்தில் 
புண்டரீகபயோதம் என்கிற தடாகம் 
உண்டு அதில் மேகங்கள் உண்டாம் . இமய 
பர்வதத்திற்கு வடக்கில் மானசமடு உளது . 
அதிலிருந்து அமிர் தகாந்தை உண்டாயி 
ற்று , பின்னும் குருதேசத்தில் வைஜயம் 
என்சிற ( கட் ) மடுக்கள் உள . அவற்றில் 
சாந்தி , சந்தியை என்கிற இரண்டுநதிகள் 
உண்டாகும். கிம்புருஷம் முதலான ( அ ) 
வருஷங்களில் மழை பொழியாது . அவ் 
விடத்திலுள்ள நதிகளிலேயே அவர்கள் 
திருப்தி அடைவர் . ருஷப , மைநாக , 
பாலக , வச்சிர , சந்திரகாந்த , துரோண , 
சக்கிர , சுமந்து , உதிசா , நாரத , ஜீமூத , 
திராவண முதலிய பர்வதங்கள் நான்கு 
திக்கிலும் கடலில் மூழ்கி யிருக்கின்றன . 
வச்சிரமைநாக பர்வதங்களுக்கு இடையில் 
சம்வர்த்தகம் எனப்படும் அச்பெர்வதம் 
உண்டு , அது ஜலங்களை எல்லாம் பானஞ் 
செய்து கொண்டிருக்கும் . ( புராணம் ). 
தேவர்களுக்கு இருப்பிடம் மேரு. 
கீழே பதினாறு இளையாயும் மேலே முப் 
பத்திரண்டு வகையாயும் பிரிந்துள்ளது . 
இது மகாகைலாசத்தின் எதிரில் ஒரு சிறு 
அணுவை யொப்பது 

கைலாயம் அடி 
முதல் சிகாமீறாக லக்ஷம் யோசனை யுயரம் 
உள்ளது . அதினுள் ஏழு குலாசலங்களும் 
எறுப்ராகார கோபுரங்களும் உள்ளன . 
ப்ராகாரத்திற் கிடையில் சமுத்திரங்க 
ளோடு கூடிய ஏழு தீவுகளிருக்கின்றன . 
அது கோடியோசனையுள்ள ஓர் ரசிதபர் 
வதமாய் ஜொலிப்பதாய்ப் பதினான்கு லோ 
கங்களும் சொடுமுடிகளில் அடங்கப் பெற் 
நதா யுள்ளது . இம் மகாபர்வதத்திற்குக் 
குமுசம் , பாரியாத்திரம் , மைனாகம் இவை 


கள் கிழக்கிலிருக்கின்றன. தற்தரம் , மலை 
யம் , விந்தம் இவைகள் மேற்கிலிருக்கின் 
தன . உதயம் , அஸ்தம் , முஞ்சமாகிய 
இவைகள் வடக்கிலுள்ளன. நீலம் , தக்ஷண 
கைலாசம் . இமவான் இம்மூன்றும் தெற்கி 
லிருக்கின்றன . அகழிபோன்ற எழு கடல் 
களி னிடையில் ஏழு தீவுகளும் எழு பர் 
வதங்களு மிருக்கின்றன . 

ன்றன . அங்குத் தேவ 
ராதிகள் வசிக்கின்றனர் . பாற்கடலின் 
கரையாகிய த்வீபத்தில் திரிமூர்த்திகளும் 
வசிக்கின்றனர் . அப்பால் சுத்தோதக 
சமுத்திரத்திலுள்ள தவீபத்தில் பிரமதக 
ணங்கள் வசிக்கின்றனர் . அதற்கு அப் 

ரத்னமய ப்ராகாரம் பதினாயிரம் 
யோசனை . அங்குப் பத்மராக ரத்ன மலை 
ஒன்றிருக்கிறது . அப்பால் சந்திரகாந்த 
மணிமதில் விளங்குகின்றது . அது , 5,000 
யோசனை . அப்பால் வச்சிரபர்வதம் 10,000 
யோசனை . அதற்கு வெளியில் இந்திரலே 
மதில் 50 யோசனை . அப்பால் இங்கில 
பர்வதம் 10,000 யோசனை . அதற்கு 
வெளியில் மரகதமதில் . அப்பால் பவள 
மலை 20,000 யோசனை . அப்பால் கோமே 
தகமதில் 30,000 யோசனை . 

அங்குக் 
குருவிந்த மணிமலை 15,000 யோசனை . 
அதற்கப்பால் புட்பராகப்ராகாரம் 40,000 
யோசனை . அப்பால் முத்து மலை. அப் 
பால் வைடூர்ய ப்ராகாரம் அதற்கப்பால் 
நவர தனமலை . அதில் அற்புதமான மண் 
டபமுளது , அது பல நவரத்ன கோபுரங் 
களால் விளங்குவது அதில் பல சிவபிர 
திஷ்டைகள் அமைந்துள. அம்மண்டபத்தி 
னிடையிலுள்ள கர்பகிருகத்தில் தேவர்க 
ளால் பூசிக்கப்பட்ட மகாலிங்கம் ஒன்று 

ளங்குகின்றது . அம்மலையின் சார் ஓர் 
புறத்தில் பரமேச்வானது . திரு உருவம் 
போல் பஞ்சவத்திரேச்வர லிங்கமொன்று 
விளங்குகின்றது . அந்த லிங்கத்தின் ஐந்து 
முகங்களினின்றும் ஐந்து கங்சைகள் பிர 
வகித்து அமுதசமுத்திரம் போய்ச் சேரு 

அவை , கிழக்கில் ரத்னகங்கை 
யென்றும் மேற்கில் தேவகங்கை யென் 
றும் உக்கில் கைலாசகங்கை யென்றும் 
தெற்கில் உக்கிரகங்கையென்றும் நடுவில் 
பிரமகங்கை யென்றும் பெயரினவாய்ப் 
பிரவகிக்கும் . அக் கங்கையின் கரையில் 
விளங்கும் மண்டபத்தில் ரத்னமயமாய் 
நிருமிக்கப்பட்ட சிம்மாதனத்தில் நந்தி 
முதலிய கணங்கள் சேவிக்கத் தேவியுடன் 


இன் நன . 


கைலாசாதிபர்வத விவரம் 


SO 


னம் 


டீசர் 


சிவழர்த்தி எழுந்தருளி யிருப்பர். மேற் பூசித்துக்கொண்டு அகோரமூர்த்தி வீற் 
சொன்ன ஸ்ரீ கைலாசத்தின் மலைப்ராகா றிருக்கின்றனர் . தயிர்க்கடலாகிய அகழி 
சங்களின் மத்தியில் கணங்களுக்கு வாசஸ் யால் சூழப்பட்ட புட்பராக மணிமயக 
தலமுனது . அதில் கிழக்குத்துவார நீல கோட்டையில் சத்தியோஜா தலிங்கத்தைப் 
ரத்னகோபுரம் 9 -லக்ஷம் பிரமாணமுடை பூசித்துக்கொண்டு சத்தியோஜாதர் வீற்றி 
அங்கு நந்தீச்வர ஆலயம் விளங் 

ருக்கின்றார் . வடக்குத் திசையில் நெய்க் 
கும் , அங்குள்ள நந்தீச்வரம் என்னும் கடலாகிய அகழியால் சூழப்பெற்ற கோ 
சிவலிங்கத்தை அவர் பூசித்துக்கொண்டி மேதகமணிக் கோட்டையில் அமைக்கப் 
ருக்கின்றனர் . அந்தக் கிழக்குப்பிராகாரத் பட்ட கோபுரத்தில் வாமதேவ லிங்க 
தில் நிடதம் என்றும் ஏமகூடம் என்றும் தைப் பூசித்துக்கொண்டு வாமதேவர் வீற் 
பெயரிய இரண்டு பர்வ தங்க ளிருக்கின் றிருக்கின்றனர் . உச்சியில் வச்சிரமணியா 
றன . ஆக்னேய திக்கில் ஐந்து லக்ஷம் பிர லாகிய கோபுரத்தில் ஈசானேச்வரரைப் 
மாணமுடைய ஒரு கோபுரமுண்டு. அவ் பூசித்துக்கொண்டு ஈசானர் வீற்றிருப்பர். 
குள்ள சுகேசேச்வரர் என்னும் சிவபெரு (சிவரகஸ்யம் ) 
மானைச் சகேசன் என்னும் கணநாதன் கைவல்யம் 

ஒரு அத்வைத நூல் , 
பூசித்துக் கொண்டிருக்கிறான் . தெற்கில் நன்னிலம் நாராயணதேசிகர் மாணாக்கர் 
நீலமென்றும் மந்தாரமென்றும் இரண்டு தாண்டவராய சுவாமிகளால் இயற்றப் 
பர்வதங்களிருக்கின்றன . அங்குள்ள பத்து பட்டது . 
லக்ஷம் பிரமாணமுள்ள கோபுரத்தில் சண் கவி - இஃது இறகிலாப்பறவை , இது 
டீச லிங்கத்தை வணங்கிக்கொண்டு சண் நியுசீலண்ட் தேசத்தது . 

இதனுடவில் 
இருக்கின்றனர் . நிருதி திக்கில் எலி முதலியவற்றிற் குள்ளது போல் மயிர் 
5 -லக்ஷம் பிரமாணமுள்ள கோபுரத்தில் முளைத்திருக்கிறது . இதன் மூக்குப் பழு 
பாணலிங்கத்தைப் பூசித்துக் கொண்டு த்து நீண்டிருக்கிறது . நிலப் புழுக்களை 
பாணனிருக்கின்றனன் , மேற்குப் பிராகா அலகினால் தோண்டித் தின்கிறது . இது 
ரத்தில் அஸ் தாத்திரி பாரியாத்ரமென்னும் புதர்களில் ஒளிந்து இரவில் இரைதேடப் 
இரண்டு பர்வதங்க ளிருக்கின்றன . அங்கு புறப்படுகிறது . இதுநெருப்பைக்கண்டால் 
10-லக்ஷட பரிமாணமுள்ள கோபுரத்தில் 

அஞ்சும் , 

இது ஒருவித சத்தமிடும் . அச் 
பிருங்கீச்வரரை வணங்கிக்கொண்டு பிரு சத்தம் போன்று வேடர் சத்தமிட்டு வெளி 
ங்கி முனிவர் வீற்றிருக்கின்றனர் . வாயு வரத் தீவர்த்திகளைக் காட்டிப்பிடிப்பர் . 
பாகத்தில் ஐந்துலக்ஷம் பரிமாணமுள்ள 
கோபுரத்தில் ருடீச்வாரை வணங்கிக் 
கொண்டு ருடீ என்பவன் இருக்கின்றான் . 

கொ 
வடக்குப் பிராகாரத்தில் துந்துபி , மந்தரம் , 
ரைவதம் , என்னும் மூன்று கிரிகளிருக் கொக்கினம் - இப் பறவை உஷ்ணப்ரதே 
கின்றன . அங்குப் பத்துலக்ஷம் யோசனை சத்தைச் சேர்ந்தது . இது கழுத்து நீண்டு 
யுள்ள கோபுரத்தில் காலருத்திரரை வணங் வால் குறுகிய பக்ஷி . கால்களும் மூக்கும் 
கிக்கொண்டு காலாக்கினி ருத்திரர் வீற் நீளம் , இதன் வால் குட்டையா தலால் 
றிருக்கின்றார் . ஈசானபாகத்தில் ஐந்து பறக்கையில் உடனே திரும்புதல் கூடாது . 
லக்ஷம் யோசனையுள்ள கோபுரத்தில் வீர கழுத்தை உதவியாகக் கொண்டு திரும்பும் . 
பத்திரேச்வரமென்னும் மூர்த்தியை வணங் இது நிறத்தால் பெரும்பாலும் வெண்மை . 
திக்கொண்டு நீலருத்திரர் இருக்கின்ற இவ்வினத்தில் பலவகை வேறுபாடுள் 
னர் . மகேசாலயத்திற்குக் கீழ்த்திசையில் 

ளவை யுண்டு இவ்வினத்தில் 6 - முதல் 
மரசமுத்திரமாகிய அகழியோடு கூடிய 10- அடி உயரமும் உண்டு . இப் பறவை 
கோட்டை யொன் றுளது . அங்குத் தத் நீர்வாழ் சிறுபிராணிகளைப் பிடித்தருந்த 
புருஷலிங்கத்தைப் பூசித்துக்கொண்டு தத் நீரில் அசையாது நிற்கையில் தன் அரு 
புருஷர் வீற்றிருக்கின்றனர் . தென்திசை கில் வரும் இரைக்கமைந்த மீன்களைப் 
யில் 

உவர்க்கடல் அகழியுடன் கூடிய பிடித்தருந்தும் . 
இருப்புக் கோட்டையில் அநேகப் பிரமத வாத்துழக்குக் கொக்கு - இது, ஆசியா, 
கணங்களுடன் அகோரேச்வாலிங்கத்தைப் . ஐரோப்பா முதலிய நாடுகளிலுண்டு . இத 


கொக்கிதேவர் 


505 


கொங்கன் 


னிறம் வெண்மை . இவ்வின ஆண்பற யின் சிரத்தில் தமது குளிகையை வைக்க 
வைக்குத் தலையில் கொண்டை யுண்டு . அச்சிவலிங்கமூர்த்தம் அக்குளிகையை 
இதன் முதுகு மேகநிறம் . தலையில் வெண் நீராக்காது மறைத்ததால் அச்சிவமூர்த்தி 
மையும் , கருமையுமான கோடுகள் உண்டு . யைப்பூசித்துக் குளிகைபெற்றவர் . இவர் 
இது 2 - அடி உயரம் , மூக்கு வாத்தின் மூக் போகர்விரும்பிய பெண் அகப்படாது 
கைப்போல் தட்டையாய் அடிசிறுத்து வருந்திப் பிரதிமையைப் பெண்ணாக்கி 
முனை அகன்று வட்டமாயிருக்கும் . இதன் ஆசிரியரிடம் கொண்டு சென்றவர் . இவர் 
மேல் மூக்கின் முனை கீழ்நோக்கி வளைந் திருமழிசையாழ்வாரிடஞ் சென்று ஸக் 
திருக்கிறது. இது சதுப்பு நிலங்களிலு குளிகையொன்று கொடுத்து இதுகாணி 
ள்ள புழுப்பூச்சிகளைப் பிடித்துத் தின்னும் . கோடியைப் பேதிப்பதென்று கற 

செம்ழக்குக் கொக்கு - இது மேற் வார் தம்தேகத்து அழுக்கையு ருட்டி இது 
கூறிய வாத்து மூக்குக் கொக்கினினம் .. காணி கோடியாக்கும் என்று கொடுத்த 
இதன் மூக்கும் கால்களும் செவந்திருக் னர் . சித்தரிதனைப் பரீக்ஷித்தறிந்து களிப் 
சின்றன . மூக்குத் தட்டை , சிறகுகள் புற்று ஆழ்வாரிடம் நட்புக் கொண்டனர் . 
வெண்மை , 

இவர் கோயம்புத்தூருக் கருகிலிருந்ததாகக் 
நீலக்கொக்கு- இது கொக்கினத்தைச் கூறுவர் . இவர்காலம் திருவள்ளுவர் கால 
சேர்ந்தது . இதனிறம் நீலம் , இதன் தலை மாக இருக்கலாம் . இவர் தவத்திலிருக்கை 
யில் மயிலுக் கிருப்பது போல் கொண்டை யில் கொக்கொன்று இவர்மீது எச்சமிட 
யுண்டு . 

அதை இவர்பார்க்க அது எரிந்து சாம்பரா 
விசித்திரக் கொக்கு - இது இங்கிலாந் யிற்று , கொங்கணர் தலம் விட்டு நீங்கித் 
தின் வடபாகத்திலுள்ள ஏரி குளங்களின் திருவள்ளுவரிருக்குமிடத்தில் பிக்ஷைக்கு 
அருகில் கூட்டம் கூட்டமாயுண்டு . இதன் ந்தனர் . திருவள்ளுவர் தமது தேவியா 
கழுத்தின் பக்கத்தில் சிங்கத்திற்கிருக்கும் ருக்குக் கட்டளையிட அவள் வருதற்கு 
பி.உரிமயிர்போல் இறகுகள் கழுத்தைச் முன்சித்தர் கோபித்து நோக்க அந்தக்கற்பு 
சுற்றிலும் மலர்ந்திருக்கின்றன . நெற்றி டையாள் “ கொக்கென்றெண்ணினையோ 
யின்மீதும் விரிந்த சிறகுகள் உண்டு . கொங்கணவா ” எனச்சித்தர் இவள் மகா 
இதன் முதுகு மேகவிறம் , வயிறு வெண் பதிவிரதையென்று வெட்கிச் சென்றவர் , 

இதன் கால் விரல்கள் தடித்து இவர் சில வைத்திய நூல்கள் செய்திருக் 
நீண்டு குறுகிய நகங்கள் பெற்றிருக்கின் கின்றனர் . அவை கொங்கணர் கடைக் 
நன . இது கூடுகட்டி முட்டையிட்டுக் காண்டம் , ஞானம் 7 , குளிகை , திரிகாண் 
குஞ்சு பொரிக்கும் . இது உரத்த சத்த டம் முதலியன. அகத்தியர் மாணாக்கர் 
மிட்டுப் பேட்டின் முன் ஆடும் . பொதுவா என்பர் . இவரது நாடு கொங்குநாடா யிருக் 
கக் கொக்கினங்களில் சில கூட்டமாய்க் கலாம் . இவர் வடக்கிலிருந்து தெற்கில் 
கூடியே வாழ்கின்றன . 

வந்து தஞ்சாவூரில் தம் பெயரால் சிவலிங் 
கொக்கிதேவர் - வீரசைவ அடியவர்களில் கம்தாபித்துப் பூசித்து முத்திபெற்றனர் 

இவர் நந்தவனம் வைத்திருக்க என்ப . 
அல்லமர் இவரிடம் வந்து அந்த நந்த கொங்கணித்தாதன் - சக்கரம் பெறும்படி 
வனத்தின் ஒருபுறம் தோண்டக் கட்டளை விநாயகருக்கு முன் கோணங்கிக் கூத்தா 
யிட்டு அதில் ஒரு யோகி இருத்தலைக் 

டிய விடுவசோன் , 
காட்ட அவரைப் பணிந்து தீக்ஷைபெற்ற கொங்கணிவர்மன் - கொங்கு நாட்டவரைச் 
வர் . 

சயங்கொண்டு நாட்டிற்குக் கொங்குநா 
கொக்கோகர் 

ஒரு இருடி , வைணதத் டெனப் பெயரிட்டவன் . 
தன் சொற்படி மதன நூ லியற்றியவர் . கொங்கர்- கொங்குமண்டலத்தரசர் . ( சிலப் 
கொக்கோகம் - கொக்கோகர் செய்த மதன பதிகாரம் . ) 
ஏல் , இதனைத் தமிழில் அதிவீரராமபா கொங்கன் கொங்குநாட்டுக் குடிமையா 
ண்டியன் செய்யுளாகச் செய்தனன் என்பர். ளன் . இப்பெயர் , தமிழ்நாட்டு மக்களாகிய 
கொங்கணர் - இவர் ஒருசித்தர் . போக தொழிலாளர் முதலியவர்க்கும் இழில் 
ரிஷியின் மாணாக்கர் என்பர், இவர் பளிக் நோக்கி வழங்கி வருகிறது . நீ யென் 
இச் சாதியார் . இவர் வீரட்டகாசமூர்த்தி னடா கொங்கானா ? " என்பர் . 

64 


வம் . 


ஒருவர் , 


கோங்காணியர் 


506 


கொடி கள் 


கொங்கு 


கொங்காணியர் - கோங்காணத்திலிருந்து கொச்சகக்கலிப்பா - பாவினத்தொன்று , 
வந்து குடியேறினவர்கள், இவர்களில் இது தரவு கொச்சகக்கலிப்பா, தரவிணைக் 
பிராமணர் கடை முதலிய வைத்து ஜிவிப் கொச்சகக்கலிப்பா , சிஃறாழிசைக் கொச் 
பவர்கள் , இவர்களில் பிராமணர் , துத் சகக்கலிப்பா , பஃறாழிசைக் கொச்சகக் 
திரியர் , வைசியர் உண்டு . இவர்களில் கலிப்பா, மயங்கிசைக் கொச்சகக்கலிப்பா 
கௌட பிராமண வகுப்பில் சராச்வதபிரி என ஐந்து வகைப்படும் . ( யாப்பு - இ . ) 
வைச் சேர்ந்தவர்கள் திராவிட பிராமணர் . கொச்சை 

கொச்சை - சீர்காழிக்கோர் நாமம் , கொச் 
கொங்காணி சூத்திரர் குடுமிக்காரர் எனப் சைமுனியைக் காண்க , 
படுவர் . ( தர்ஸ்டன்.) 

கொச்சைழனி- பராசர் , இவர் சத்த இருடி 
கொங்கிலாச்சான் - எழுபத்தினாலு சிம்மா களை இல்லறத்தவர் என்று இகழ , இவரை 
சனாதிபதிகளில் ஒருவர் , வைணவாசாரி அவர்கள் நீ மச்சகந்தியைப் புணர்ந்து 
யார் . ( குருபரம்பரை . ) 

நாற்றமோடிருக்க எனச் சபித்தனர் . சாப 
கொங்கிளங்கோசர் இவர்கள் குடகுநாட் மேற்ற முனிவர் நாற்ற நீங்கி நன்மணம் 
டை ஆண்டவர்கள் . 

பெறச் சீர்காழியிற் பூசித்தனர் . இதனால் 
கொங்குமண்டிலம் . ( சிலப்பதி கொச்சையென்று அத்தலத்திற்கும் பெய 
காரம் . ) 

ராயிற்று , 
கொங்குப்பிராட்டி இந்தம்மாள் , உடைய கொடிகள் 

கொடிகள் - 1. அதாவது அவ்வவர் களுக் 
வர் சந்யாசித்துக்கொண்டு ஒருவீட்டில் மதூ குரிய விருதுகளைத் தெரிவிப்பது , சிவபி 
கரித்துக்கொண் டிருக்கையில் அவரால் ரானுக்கு விடைக்கொடி . கந்தமூர்த்திக்கு 
ஆத்மஸம்ரக்ஷணம் பண்ணப்பட்டவள் . 

சேவற்கொடி , பார்வதியார்க்குச் சிங்கக் 
இவள் , சோழனுக்குப் பயந்து சென்ற கொடி . வேதியர்க்கு வேதக்கொடி . ஐய 
உடையவர் சீடர்களுக்கு அன்னமளித் னாருக்குக் கோழிக்கொடி . காளிக்கு அல 
சவள் , 

கைக்கொடி , யோகினிக்குப் பேய்க்கொட 
கொங்குவேளிர் இவர் கொங்கு நாட்டு விஷ்ணுவிற்குக் கருடக்கொடி , பலப 
வேளாளரில் ஒருவராகிய சிற்றாசர். திரனுக்குப் பனைக்கொடி , காமனுக்கு 
இவர் பெருங் கொடையாளி . இவாது மீனக்கொடி . பிரமனுக்கு வேதக்சொடி , 
ஊர் கொங்குநாட்டின தாகிய விஜயமங்க இந்திரனுக்கு இடிக்கொடி , அக்கினிக்கு 
லம் . அடியார்க்கு நல்லார் இவர் செய்த மேஷக்கொடி . யமனுக்கு மகிஷக்கொடி , 
உதயணன் கதையாகிய 

கதையாகிய கொங்குவேண் நிருதிக்கு நரக்கொடி , வருணனுக்கு முத 
மாக் கதையைப் பாராட்டி யிருத்தலால் 

லைக்கொடி . 

வாயுவிற்குக் கலைமான் 
இது அவர் காலத்திற்கு முற்பட்ட தாகும் . 

குபோனுக்கு அச்வக்கொடி , 
இவர் பிறந்தவூர் கொங்குநாட்டின தாகிய மேஷக்கொடி , வைாவனுக்கு 

ஞாளிக் 
மங்கை யென்பது . பேராசிரியரும் தம் கொடி , மூதேவிக்குக் காக்கைக்கொடி , 
உரையில் இவர் நூலை யெடுத்தாளுதலால் அருகன் கொடிகள் , காட்சி , ஞானம் , சீலம் . 
இவர் செய்த நூல் பேராசிரியர்க்கும் முற் இராவணனுக்கு வீணைக்கொடி . வீட்டும் 
பட்ட நூலாம் . 

சமணசமயத்தவ னுக்குப் பனைக்கொடி , அசுவத்தாமனுக் 
ராக இருக்கலாம் . இவர் தம் நூலில் பல குச் சிங்கக்கொடி , கிருபனுக்கு ருஷபச் 
இடங்களில் சைநக் கொள்கைகளை யெடுத் கொடி . சல்லியனுக்கு யானைக்கொடி . 
தாளுதலால் இவர் சைநரே . 

( உதயணன் விடசேநனுக்கு மயிற்கொடி , துரோணா 
கதை . ) 

சாரிக்கு வேதக்கொடி . தருமனுக்கு முர 
கொசுது இது ஒருவகைப் புழு. அழுக் 

சக்கொடி . 

துரியோதனனுக்கு நாகக் 
கடைந்த இடங்களி லுண்டாகிப் பின் 

கொடி . 

கன்னனு குக் கச்சைக்கொடி . 
இறக்கை முளைக்கக் கொசுக்களாய் மாறு வீமனுக்குச் சிங்கக்கொடி , அருச்சுநனுக்கு 
கிறது . இது தனது ஊசிபோன்ற உறுப் அநுமக்கொடி , சோனுக்குப் பனைவிற் 
பால் உதிரத்தை உறிஞ்சிக் குடிக்கும் . கொடிகள் . பாண்டியனுக்கு மீனக்கொடி . 
பகலெல்லாம் ஒளிந்திருந்து 

இரவில் 

சோழனுக்குப் புலிக்கொடி , வேளாள 
வெளிவந்து கடிக்கும் . இது முதுகெலும் ருக்கு வெள்ளைக்கொடி , மேழிக்கொடி , 
பில்லாப் பிராணி . இதற் கெட்டுப்பற்கள் அம்சக்கொடி , அநுமக்கொடி , மயிற்கொடி . 

கன்னிடையருக்குப் பசவ சங்காக்கொடி , 


கொடி . 


உண்டு , 


கொடிகள் 


501 


கொடிகள் 


அவை 


பஞ்சவர்ணக்கொடி . வடுகு வேளாளருக்கு 
அம்சக்கொடி . இசெட்டிகளுக்குக் கலப் 
பைக்கொடி , கம்மவாருக்கு ருஷபக்கொடி 
கொந்தளவருக்குச் சகோர பக்ஷிக்கொடி , 
நத்தமான்களுக்கு யாளிக்கொடி , மலைய 
மான்களுக்கு அரிதாளக்கொடி , இடைய 
ருக்குச் சக்காச்கொடி , வடுகிடையருக்குச் 
சங்குக்கொடி . பத்மசாலியருக்கு ஆண் 
புலிக்கொடி , பட்டுச்சாலியருக்கு இருத 
லைப்புக்கொடி , வடுகுசேணியருக்குப் 
பெண்புலிக்கொடி , சேன்றவர்க்கு முத 
லைக்கொடி . 

பட்டு நூற்காரருக்குப் பட் 
இக்கொடி . சேடருக்குக் கூர்வாள் கொடி , 
கொழிஞ்சிக்கொடி . செக்கு வாணியருக் 
குக் கருடக்கொடி . இலைவாணியருக்குக் 
குயிற்கொடி . ஒண்டியெருது வாணிய 
ருக்குப் பஞ்சவர்ணக்கிளிக்கொடி , சணப் 
பருக்குச் சவுரிக்கொடி . முச்சியருக்கு மகர 
மீன்கொடி , காஞ்சியருக்குப் பொதிக் 
கொடி , செட்டிகளுக்குக் கருடக்கொடி . 
கைக்கோளருக்குச் சிங்கம் , மான் , கரடி , 
மயில் முதலிய கொடிகள் . கம்மாளருக்கும் 
கிளிக்கொடி , கழுகுக்கொடி , வன்னியருக்கு 
அக்கினிக்கொடி , சேவற்கொடி , சிலைக் 
கொடி , மாலக்கொடி , 

மாலக்கொடி , கழுகுக்கொடி , 
போத்துக்கொடி , நரிக்கொடி பள்ளருக்கு 
அலவங்கொடி . வேதகாரர்களுக்குச் கிச்சி 
லிக்கொடி , கத்திக்கொடி , நரிசோகிகளு 
க்கு நாய்க்கொடி . குசவர்க்குக் குசக்கணக் 
கர்க்குந் தாளவிருஷபக்கொடி . மேளகார 
ருக்கு டமாரக்கொடி , நட்வெர்க்குத் தாளக் 
கொடி . தரசிகளுக்கு மன்மதக்கொடி 
சாணாருக்குச் சிங்கக்கொடி . குறவருக்குக் 
கழுதைக்கொடி , சுக்காசெட்டி , லம்பாடி 
களுக்குச் சித்திரக்கொடி , வேட்டைக்கார 
ருக்குக் கவுண்டுக்கொடி பட்டணவருக்கு 
ஆமைக்கொடி . கரையாருக்கு மச்சக் 
கொடீ . ஒட்டருக்கு மண்வெட்டிக்கொடி . 
உப்புரவருக்குப் பன்றிக்கொடி . போயி 
களுக்குப் பல்லக்குக்கொடி , பணிசெய் 
வாருக்குத் தாரைக்கொடி , வண்ணார்க்கு 
வெள்ளையானைக் கொடி , நாவிதர்க்குப் 
புருஷாமிருகக்கொடி , தொம்பரவருக்குக் 
கெடைக்கொடி மாரியம்மைக்காரருக்கு 
உடுக்கைக்கொடி . பூசாரிக்குச் சிலம்புக் 
கொடி , ஏனாதிகளுக்கு முயற்கொடி 
அரிப்புக்காரர்களுக்குத் தாமரைச்கொடி , 
வடுகு பண்டாரங்களுக்குச் சூலக்கொடி . 
வஞ்சூராருக்கு முத்துக்கோவைக்கொடி .. 


குடுகுடுப்பைக்காரருக்குச் சத்திக்கொடி , 

ருளருக்குச் சில்வாக்கோற்கொடி , 
வெளிக்கருமானுக்குத்துருத்தி , சம்மட்டிக் 
கொடி . 

வெளிக்கற்றச்சருக்கு உளிக் 
கொடி , கப்பல் தச்சருக்கு வாச்சிக்கொடி , 
கப்பல் வடுகருக்குக் சப்பற்கொடி, பவுனி 
யர்க்கு டமாகக்கொடி . பண்டருக்குக் கத் 
திக்கொடி . பஞ்சமர்க்கும் வள்ளுவர்க்கும் 
மாவட்டியற்கும் வெள்ளைக்கொடி , மகம்ம 
தியருக்குப் பிறையுடுக்கொடி , மேனாட்டா 
ருக்குப் பலவகைக் கொடிகள் . 

2. தாவரவகையைச் சேர்ந்த படர் 
கொடிகள் . இவ்வகையில்பலவகைக் கொ 
டிகள் உண்டு, கட்டுக்கொடி , இது நீரை 
தயிர்போல் கட்டிவிடுகிறது . புல்லுருவி , 
இது தரையில் வேர் பரவாமல் மரத்தி 
லேயே பயிராய்த் தான் சேர்ந்த மரத்தைப் 
பாழாக்குவது . வெற்றிலைக்கொடி , இது 
காரமுள்ள தாய் இந்தியாவில் பலரால் 
உபயோகிக்கப்பட்டு வருவது . 

. 

இவ்வகை 
யில் வெற்றிலைவள்ளி, மிளகு , திப்பிலி 
சேர்ந்தவை . காஞ்சொறி , இதன் கொடி 
யில் சணையுள்ள முட்களுண்டு . 
உடம்பில் படின் தினவுண்டாம், 
வைக்கோலை வெல்லத் தண்ணீரில் கலை 
த்துப் பாத்தியிவிட்டு மேல்மண் தூவி தன் 
ணீர் நனைத்தால் முளைப்பது . கருடன் 
கிழங்குக்கொடி , இது சீர் வேண்டாது 
அந்தரத்தில் நெடுநாள் தளிர்ப்பது . மற் 

பல விநோதக் கொடிகளுண்டு , 
அவை அப்பைக் கோவை , அம்மான்பச் 
சரிசி , அவரை , ஆதொண்டை , இலைக் 
கொடி , உப்பிலாங்கொடி , ஊசிமல்லிகை, 
கற்கோவை , காசனாங்கண்ணி , கர்ப்பூர 
வள்ளி , கருங்கோவை , கழற்கொடி , களிப் 
பிரண்டை , காக்கட்டான் , கானாம்வாழை , 
கொடிவேலி , கொட்டைப்பாசி , கொத் 
தான் , கொல்லங்கோவை , கோழி அவரை , 
சத்திக்கொடி , சிறு அம்மான் பச்சரிசி , சிறு 
கட்டுக்கொடி , சிறுகுறிஞ்சான் கொடி , சிறு 
புள்ளடி , சிவப்பு அம்மான் பச்சரிசி , சீந் 
திற்கொடி , சுரைக்கொடி , செங்கோவை , 
செப்புநெருஞ்சல் , தீம்பிரண்டை , தொட் 
டாற்சுதுங்கி , நற்பாகல் , நறுந்தாளி , நஞ்சு 
முரித்தான் , நாளை , நிர்ப்பயற்றன் , என் 
னாரி , நன்மல்லி , நன்னெருஞ்சல் , நாய்ப் 
பாகல் , நீர்மேனெருப்பு , பவளக்குன்றி 
கொடி , பம்பந்தராய் , பாகல் , பிரம்மிய 
வழுக்கை , பிரண்டை , பீர்க்கு, புடல் , 


கொடிக்கம்பம் 


508 


கொட்டம்பலவ . 


புளிப்பிரண்டை , புனற் றண்டு , பூசினைக் கொடுந்தமிழ்நாடு பன்னிரண்டு - பொங்கா 
கொடி , பெருங்கட்டுக்கொடி ,பேய்ப்புடல் , நாடு , ஒளிநாடு , தென்பாண்டி நாடு , குட்ட 
பேய்பாற்சொரி , பொடுதலை ; பொற்ற நாடு , குடநாடு, பன்றி நாடு , கற்காநாடு , சீத 
இலக்கையான் தகரை பொன்னாங்காணி , நாடு , பூழிநாடு , மலையமாநாடு , அருவா 
பொன் முசுட்டை , மிளகாணை , மிளகுக் நாடு , 

அருவாவட தலைநாடு என்பன, 
கொடி , மிதிபாகல் மிரியார்கூந்தல் , முடக் " தென்பாண்டிகுட்டம்குடம் கற்காவேண் 
கறுத்தான் , முசுமுசுக்கை , முல்லை, முசுட் பூழி , பன்றியரு வாவ தன் வடக்கு - நன் 
டை , மூக்குறட்டை , மூசுமல்லிகை, யானை ராய , சீதமலாடு புனனாடு செந்தமிழ்சேர் , 
நெருஞ்சில் , வல்லாரை, வரிக்கோவை , ஏதமில் பன்னிருநாட் டெண் . " 
வனமல்லிகை, விஷ்ணுகிராந்தி , வெண் கொடும்பாவி- பறையரைக் காண்க . ( தர் .) 
குன்றி , வெள்ளைச்சா றடை முதலிய பல . கொடும்பை - இது பாண்டிநாட்டுள்ள நாடு , 
கொடிக்கம்பம் - இது முதலில் உபரிசர ( சிலப்பதிகாரம் . ) 
வசுவிற்கு இந்திரனால் கொடுக்கப்பட்டது . கொடை - திரண்ட பசுைெர யொன்றும் 
இக் கம்பத்தின் பொருட்டு உபரிசரவசு தப்பாமே தம்மை வேண்டினவர்களுக்குப் 
மார்கழி மாதம் சுக்லபக்ஷத்து இந்திரபூசை 

பிரியப்பட்டுக் கொடுத்தது . ( பு . வெ . ) 
யாக உற்சவம் செய்தனன். அதுமுதல் கொடைமாட்சி - சம்விதத்தம் - கடவுளர் , 
எல்லா அரசர்களும் அவ்வாறு பூசை 

வேள்வி , பசுக்காத்தல் முதலியவற்றிற்குக் 
செய்து வந்தனர் . இக் கம்பம் 32 சாண் கொடுக்கப்படும் பொருள் . பாரிதோஷி 
உள்ளது . இதனால் இந்திரனும் மற்றத் கம் - வந்தியர், மாகதர் , வல்லர் , ஆடல் 
தேவர்களும் பூசிக்கப்படுகின் றனர் . பாடல்களுக்குக் கொடுக்கப்படும் பொருள் . 
கொடி ஞாழன் மாணிபூதனார் - கடைச்சங்கத் சிரீதத்தம் - புகழைக் கருதியும் , பயனைக் 

துப்புலவருள் ஒருவர் . (திருவள்ளுவமாலை ) கருதியும் கொடுக்கப்படும் பொருள் 
கொடி நிலை - அரி அயன் அரனென்னும் இலஜ்ஜா தத்தம் - நண்பர் , சம்பந்திகள் , 
மூவர் கொடியுள்ளும் ஒன்றோவெமித்துப் உறவினர் ஆகிய இவர்களிடத்தும் விவாக 
பலரும் பொருந்து தல்வரும் வேந்தனு முதலிய காரியங்களிலும் மகிழ்ச்சியுண் 
டைய கொடியைப் புகழ்ந்தது . ( பு . வெ . டாம்படி கொடுக்கப்படும் உபகாரப் பொ 
பாடாண் . ) 

ருள் , பயதத்தம் - அரசனுக்கும் , வலிய 
கொடிப்பூ மல்லிக்கைப்பூ , முல்லைப்பூ , வர்க்கும் , காரியக்கேடு விளைப்போர்க்கும் , 
வெட்சிப்பூ , தூதுளம்பூ , வெங்காயப்பூ , அச்சம் காரணமாகக் கொடுக்கப்படுவது . 
சாதிப்பூ முதலிய . 

பாபதத்தம் - மக்களுக்குத் துன்பம் உண் 
கொடிமங்கலத்துவாதுளி நற்சேந்தனார் டாக்கும் விலங்குகளுக்கும் , சூது முதலிய 
கடைச்சங்கமருவிய புலவருள் ஒருவர் . வற்று லிழந்த பொருளும் , கள்வராற் கவ 
இவர் ஊர் கொடிமங்கலம் போலும் . இத சப்பட்ட பொருளுமாம் . ( சுக்- நீதி .) 
னைக் கோடிமங்கலம் என்பர் . வாதூல கொடைவஞ்சி - உச்சமாகவும் மந்தமாகவும் 
கோத்திரத்து அந்தணராக இருத்தல் அதன்மேற் சமமாகவும் இசையை அளந்து 
கூடும். ( அகம் ) 

பாடின அறிஞர்க்குப் பரிசிலைக் கொடுத் 
கொடியூர்கிழார்மகனார் நெய்தற்றத்தனர் - தது . ( பு . வெ . ) 
இவர் கடைச்சங்கமருவிய புலவரில் ஒரு கொட்டம்பலவனர்- இவர் கொட்டம்பலம் 
வர் . இவரியற்பெயர் தத்தர் . இவர் என்னும் ஊரினர் . இவர் பாடலில் " குறக் 
நெய்தனிலத்தவர் போலும் , தந்தையார் குறுமாக்கள் தாளங்கொட்டும் என்னும் 
கொடியூர்கிழார் . வேளாளர் . ( அக . உசங . ) தொடரிற் கொட்டுமென்னுஞ் சொற்சிறப் 
கொடுகொட்டி - சிவதிருத்தத் தொன்று . பானே கொட்டம்பலவன் எனப்பட்டா 
இது திரிபுரம் தீப்பட்டு எரியக்கண்ட ரெனினுமாம் . எனின் சேரமான் கொட் 
சிவமூர்த்தி யாடியது . 

டம்பலத்துத் துஞ்சியமாக்கோதை என 
கொடுங்கோளூர் - 1. கழறிற்றறிவார் நாய அகத்திலும் , புறத்திலும் வருதலின் 
னாருடைய இராசதானி . ( திருவிளையா . ) கொட்டம்பலமென வோரூருண்டு எனவும் 
2. சோநாட்டிலுள்ளதோர் ஊர் . 

அதனால் கொட்டம்பலவனாரென்பது ஊர் 
காலத்துக் கொடுங்கலூரென்று வழங்கப்படு பற்றி வந்த பெயரெனவு மறிக. கழைக் 
கின்றது . (சிலப்பதிகாரம் .) 

கூத்தி கயிற்றில் நடக்கின்ற வழக்கு 


கோட்டரி 


BUS 


காப்பரகேசாவனமா 


அக்காலத்தும் உண்டென்று இவர் பாட குறும்பரசருடனிருந்த பழக்கத்தா லவ் 
லான் அறியப்படுகிறது . இவர் குறிஞ்சித் வாறு கொண்டைபெற் றிருந்தார்கள் என் 
திணையைப் பாடியுள்ளார் . தலைமகன் பர். அன்றியும் நாவி தன் தங்கள் சிகை 
தன்னெஞ்சம் கொடிச்சிகைப்பட்டு விட்ட யைத் தொடாது கொண்டை கட்டிக் 
தெனவும் , அவள் விட்டாலன்றிப் பிறரால் கொண்டிருந்தவராதலின் இப் பெயர் 
விடுத்தற் கரியதெனவும் , கூறுவதாகப் பல அடைந்தனர் என்பர் . 
படப் புனைந்து கூறியுள்ளார். இவர் பாடி 2 , இவர்கள் வேளாளரில் உயர்ந்தா 
யது நற் . கரு - ம் பாட்டு , 

சென்று தங்களில் மதிப்பு . இவர்கள் 
கோட்டரி - பாணாசான் தாய் , கிருஷ்ண நவாபு அரசாட்சியில் உயர்ந்த உத்யோ 
னுடன் யுத்தஞ்செய்த தன் குமரன் இறக் கத்தில் இருந்தனர் என்பர் . இவர்கள் 
குந் தருணத்தில் நிர்வாணமாய் மத்தியி தங்கள் சிகையை மேல் முடிந்திருந்ததால் 
லிருந்து யுத்தத்தைத் தடுத்தவள் . 

இப்பெயரடைந்தனர். இவர்களில் பெரும் 
கொட்டாரச்சோமேசம் வாச்சையரைக் பாலார் சைவர் . 

ஆசாரமுள்ளவர்கள் . 
காண்க. 

இவர்களில் , மேல்நாடு , கீழ்நாடு , தக்ஷிணத் 
கொட்டாவி இது முதலில் இந்திரனை தார் தொண்டைமண்டலத்தார் எனப் பிரி 
விழுங்கிய விருத்திரன் வாயில் ஒட்டிக் வுகள் உண்டு , 
கொண்டிருந்தது . இந்திரன் வெளிப்படும் கொண்டைலாத்திக்குருவி - இது மீன்குச் 
படி தேவர் விருத்திரன் மேல் ஏவிய ஜிரு திக் குருவியின த்தைச் சேர்ந்தது . இதன் 
ம்பி காஸ்திரத்தால் அவன் வாயைத் திறக் தலையில் அழகிய கொண்டை ஒன்று உண்டு , 
தச்செய்த அங்க சேஷ்டை , 

அந்தக் கொண்டையை அது களிப்படைக் 
தனம் , இது தவஞ்செய் காலத்திலும் , திருக்கையில் விரித்தும் குவித்தும் விளை 
அநுஷ்டானம் , ஜபம் , ஈச்வராசாதனை யாடும் . இது செம்மை கலந்த மஞ்சணிர 
செய்யும் காலத்திலும் உதவாது . ( தே - 

முள்ளது . இதன் தோகையினும் இறச் 
பாகவதம் ). 

கையினும் வெண்மையான வரிகள் இருக் 
கொட்டைழந்திரி - ஒருவகை தென்னிந்திய கின்றன . இது மரங்களிலும் பூமியிலும் 
விருக்ஷம் . இதன் இலையைத் தைத்து பூச்சிப் 

புழுக்களைத் தோண்டியுண்ண 
உண்கலமாக உபயோகிப்பர் . இது தன் 

இதன் மூக்கு நீண்டிருக்கிறது .. 
பழத்தினடியில் கொட்டை கொண்ட மாம் . பறவையினம் கோடைகாலத்தில் வெகு 
இதன் பழத்தின் ரஸத்தில் ஒருவகை தூரம் யாத்திரை செய்து மழைக்காலத் 
மயக்கமுண்டு. கொட்டையினுள் உள்ள 

தில் திரும்புகிறது . 
வித்தினைப் பலகாராதிகளுக்கு உபயோகப் கொத்தப்பியர் - பாதகண்டமாண்ட பூர்வ 
படுத்துவர் . 

அரசசாதியர் . 
கொண்கானம் - இது ஒரு மலை . ( புற - நா . ) கொத்துமல்லி- (உருளரிசி ) இது சம்பாரக் 
கொண்கானங்கிழான் - கொண்கானத் தர 

களில் சேர்க்கப்படும் பொருள், 
சன் , மோசிகீரனாராற் பாடப்பெற்றவன் . களிப்பும் கரிசலுமான நிலத்தில் பயிரா 
( புற - நா ). 

வது . உஷ்ணத்தைத் தணிக்கும் பொருள் . 
கொண்டகம்புததல் - அன்புமிகக் கொழு இதன் இலை மணமுள்ள தா தலால் கறி 
நனைக்கண்டு மாலையாற் கட்டி அகத்திலே முதலிய பதார்த்தவகையில் சேர்த்துண்பர் . 
கொண்டு புக்கது . பு . வெ . பெருந்திணை .) கொந்தகக்கலம் மதுரைக்கு அக்கினி 
கொண்டாழி - சோழனை உட்கொண்டு ஆழ் மூலையில் , ச நாழிகை 

நாழிகை வழித்தூரத்திற் 
த்தியதோ சோடை . ( திரு . ) 

கொந்தகையென்று ஒரூருண்டு : அதிற் 
கொண்டு கூட்டுப்பொருள் கோள் - செய்யு கொந்தக வேளாளரென்று ஒரு வகுப்பின 
ளடி பலவினும் தொடுக்கப்பட்ட சொற்க ருளர் . (திருவிளையாடல் .) 
ளைப் பொருளுக்குத் தக்கபடிக் கூட்டுவது . கொந்தகை - கொந்தகக்குலம் காண்க . ( திரு 
( நன்னூல் .) 
கொண்டைக்கட்டிகள் -1. வேளாளருள் ஒரு கொப்பரகேசரிவன்மர் ஒரு சோழ அர 
வகை வகுப்பினர் . இவர்கள் குடுமிக்குப் சர் , இவர் மதுரை ஈழம் முதலிய நாடுக 
பிரதியாகச் சிகையைக் கொண்டைபோற் ளைச்செயித்தவர் . இவர் ஆதித்த சோழாது 
கட்டியிருந்ததாற் பெற்றபெயர் , இவர்கள் குமார். இவருக்குப் பராந்தகன் , வீராநாம் 


விளை .) 


காப்டலிங்கம் 


510 


கொல்லிப்பாவை 


ணன் என்று வேறுபெயர்களுண்டு , இவர் மேற்குத் தொடர்ச்சி மலைக் காடுகளிலிருக் 
மனைவி கோக்கிழார் என்பவள் . இவள் கிறது . இதன் உடல் 13 அடிகள் நீளம் , 
கோளதேசத்து அரசன் புதல்வி . இவர்க்கு * அடி கனம் . இதன் இறக்கைகள் பெரி 
இராஜாதித்தன் , கண்டராதித்தன் , யவை , இதன் மூக்கு 10 அங்குலம் நீள 
அரிஞ்சயன் என மூன்று குமார் . 

முள்ள தாய்ப் பருத்திருக்கிறது . இந்த 
கொப்பிலிங்கம் கோட் கூச்சவ்வையைக் மூக்கின் மேலிடத்தில் மூக்கையொத்த 
காண்க , 

ஒரு உறுப்பு மேல்நோக்கி வளர்ந்திருக் 
கொம்பரக்த - இது ஒருவித அரக்கில் கிறது . இவ்வினத்தில் ஒற்றைக் கொம் 
சேர்க்கையான பொருள் . சாயம் போடுவ புள்ளதும் , இரட்டைக் கொம்புள்ளதும் 
தற்கும் மருந்திற்கும் உதவி , இவ்வினத் உண்டு. 

இதன் மூக்குச் செவந்த நிறம் . 
தில் பலவுண்டு அவற்றில் அவலரக்கு , இது கரிய சாம்பல் நிறமானது . 

இதன் 
இதனைத் தட்டார் பெரும்பாலும் உபயோ கால்களி னகங்கள் கூர்மையாய் வளைந் 
கிக்கின்றனர் . செவ்வரக்கு முண்டு . தவை . இது உரத்துக் கத்தும் ஒலி 1 
கொம்பு கொண்ட பறவை - ( பாலமீடா) மைல் கேட்கும் , இது மரப் பொந்துக 
இது தென் அமெரிக்கா நாட்டில் பிரேசில் , ளில் கூடுகட்டி முட்டையிட்டு அவயங் 
கயானா முதலிய பிரதேசங்களில் வசிப் காக்கும் . இது , அவயங்காக்கும் பெட்டை 

இது மயிலையொத்த வுருக்கொண் இருக்கும் கூட்டை மண்ணாலடைத்து ஒரு 

இதன் கழுத்தில் சிறகுகளில்லை , தொளையிட்டு அத் தொளையின் வழி பேட் 
இதன் சிறகுகள் நீலங்கலந்த பொன்னிற டிற்கு இரை தரும் . முட்டை பொரிந்த 
முள்ளவை , இதன் அலகு நீண்டு முனை பின் குஞ்சுகளுக்கும் தொளை வழி இரை 
வளைந்தது , இதன் நெற்றியில் அழுத்த தரும் . 
மான கொம்பொன்று முளைத்திருக்கிறது . கொய்யடி நாளை இது நீர்வாழ் பறவை 
இக் கொம்பு ஆண் பறவைக்கே யுண்டு . யினத்தின் வகையது . இது பிளந்த அடி 
இது அந்நாட்டிலுள்ள சதுப்பு நிலங்களில் 

களை யுடையது . இது கால்கள் மீண்டும் 
வசித்துப் பூச்சி , தான்யம் , நீர்ப்பூண்டுகளை அலகும் கழுத்தும் நீரிலுள்ள மீன்களைப் 
யுணவாக் கொள்ளும் . இது கோடை பிடிக்கும் வகை மீண்டும் உள்ளது . இவ் 
காலத்தில் புதர்களில் மெத்தென்ற சாகு வினத்தில் பெருநாரை , கருநாரை , வெண் 
சேர்த்து வருஷத்திற் கொருமுறை ணாரை , குருட்டு நாரை முதலியவுண்டு 
முட்டையிட்டு 

அவயங்காத்துக் குஞ்சு இவற்றில் சில நீரில் நிற்கையில் ஒற்றைக் 
பொரிக்கும் . 

காலால் நிற்கும் . 
கொம்புள்ள ஒருவித பறவை (Horned கொல்லர் - கம்மாளர் . 
Scresmer ) ஒருவித பறவை . பெரிய கொல்லனழிசி - ( கம்மியர்போலும் ) இவர் 
வாத்துப் போன்றது . தலையில் கொம்பு கடைச்சங்க மருவிய புலவருள் ஒருவர் . 
போன்ற உறுப்புக்கொண்டது . கறுப்பும் இவர் பெயர் அழிசியாக இருக்கலாம்.. 
வெண்மையுங் கலந்த இறகுகளை யுடை இவர்க்குச் சோழர் குடியினராகிய அழிசி 

தென் அமெரிக்காவி லுள்ளது . யின் வேறுபடுக்கக் கொல்லன் அழிசி என 
கொம்புள்ள தேரை- இது ஆறு அங்குலம் ஜாதிப்பெயரடை இட்டனர் போலும் , 
நீளமும் , பெரிய 

பெரிய வாயும் , கண்ணிற்கு கு - று உஎ , கூஅ , கசடு , உச O. 
நேராகப் பெரிய கொம்புபோ லுறுப்பும் கொல்லிக்கண்ணன் சங்கமருவிய புலவர் 
உள்ளது . இது தவளைகளைப் பிடித்துத் களில் ஒருவர் . இவர் பெயர் கண்ணராக 
தின்பது , தென் அமெரிக்காவிலுள்ளது . இருக்கலாம் . இவர் கொல்லி மலை நாட் 

டைச் சேர்ந்தவர்போலும் . குறு.கூச . 
கொம்புள்ள விரியன் பாம்பு 
அமெரிக்காவிலுள்ள மணலுள்ள இடங்க கொல்லி -- ஒரு மலை ( சிலப்பதிகாரம் ) . 
ளில் உடல் முழுதும் மணலில் மறைத்துத் கொல்லிக்காவல்தாசர் - பிள்ளை லோகா 
தலை , கொம்பு , கண்களை வெளியில் காட் சாரியர் திருவடி சம்பந்தி . இவர்க்குக் 
டிக்கொண்டிருப்பது . 30 அங்குல நீள கோட்டாரழகிய மணவாள தாசர் என்றும் 

பெயர் . 
முள்ளது, அதிக விஷமுள்ள பிராணி . 

இது கொல்லிப்பாவை இது கொல்லிமலை 
கொம்புள்ள முக்குப் பறவை 
சென்னை இராஜதானியைச் 

யின் மேல்பாற் செய்து வைக்கப்பட்ட 


சேர்ந்த 


கொல்லிப்பாவை 


51 


கொற்கை 


னர் . 


மா 


பலவகையான 


பெண் வடிவமாகிய பிரதிமை . கொல்லி பல தோன்றினும் , பெருலேங்கிளரினும் 
மலை தவஞ்செய்வோர்க்கும் தனித்துறை திருநலவுருவின் , மாயாவியற்கைப்பாவை , 
வோர்க்கும் தகுதியான இடம் , தேன் ( நற்றிணை ) என்பதாலறிக . இப்பாவை 
பழமுதலாய உணவுப் பொருள்கள் மிகுதி கண்டார் மனதைக் கவருந் தன்மையுடை 
யாகக் கிடைக்குமா தலால் இனிதினிருக் யது என்பதைத் தமிழ்நூற் புலவர்கள் 
கக்கூடும் . இதனை எண்ணியே தேவ பல இடங்களில் எடுத்தாளுதல் காண்க . 
ரும் , முனிவரரும் அங்குவை குவாராயினர் . 3. இது கொல்லியெனும் பெயர்கொ 
இவர்கள் தங்கியிருப்பது கண்ட இராக்கச் ண்ட மலையின்கணுள்ள ஒரு பெண்பாற் 
ரும் , அசுரரும் , அங்குவந்து கூடுவாராயி பிரதிமை , இம்மலை வல்வில் ஓரியென் 

இவ்வாறு இராக்க தாதியர் வந்து னும் சிற்றரசனுக் குரியது . இப்பாவை 
நெருங்கவே முனிவர்கள் தவத்துக்கு கண்டார் உள்ளமும் , விழியையும் கவர்ந்து 

நேர்வதாயிற்று . அப்பொழுது பெருங்காம வேட்கையுறு வித்து இறுதி 
தேவரும் முனிவரும் தனியிருந்து ஆராய் யிற் கொல்லத்தக்கதாகத் தெய்வத்தாலே 
ந்து அப்பகைவர் மனத்தை அடக்கவல்ல யமைக்கப்பட்ட ஒரு மோகினிப்படிமை . 
ரல்லராதலின் அவர்கள் வருநெறியிற் இது தெய்வநிர்மாண மென்ப . இது திரு 
கண்டு மயங்கி உயிர்விடும் வண்ணம் அழ 

மகள் 

முன் ஒருகாலத்துப் போர்க்கெழுந்த 
கமைந்த பெண் வடிவஞ்செய்து வைப்ப அவுணர் மோகித்து விழும்படி இவ்வுருக் 
தாக நிச்சயித்து விச்சுவகன்மாவுக்குக் கூற கொண்டு ஆடியதென்பர் . 
அவனும் அம்மலையின் மேல்பால் அசுராதி கொல்லிமழவன் - ஒரு சிற்றரசன் திரு 
யர் வருநெறியிற் கல்லாற்பாவை யொன் ஞானசம்பந்தர் காலத்தவன் . திருஞான 
நமைத்து உள்ளே 

சம்பந்தரைக் காண்க . 
தியை ஊட்டி நிலை நிறுத்தினான் . இப் கொல்லைக்காரர் - தெலுங்கநாட்டுத் தோட் 
பாவை இயங்குந்தன்மை யுடையது . டிகள் . 
இராக்க தாதியர் வாடை பட்டவுடன் கொள்ளந்தை மகருஷிகோத்சன் - சோழ 
நகைக்குந் திறனுடையது . கண்டவரது 

ராசன் விற்பிடி வேண்டுமென்று கேட் 
உள்ளத்தையும் , விழியையும் 

கவர்ந்து கக் கருடனைப் பா தலத்திற் கழைத்துச் 
அவர்க்குப் பெருங்காம வேட்கையை சென்று ஆதிசேடனிடம் விற்பிடி மணி 
யுறுவித்து இறுதியிற் கொல்லத்தக்க வாங்கிக்கொடுத்து இரவெழுமாதித்தன் 
மோகினி 

வடிவமுடையது . இப்பாவை - எனப் பெயர்பெற்ற வைசியன் . 
யை நோக்கினோர் அஃது இயங்குவதை கொள்ளம்பக்கனூர் - இவர் இயற்பெயர் 
யும் , நகைப்பதையுங் கண்டு 

மடந்தை 

பக்கனென்பது , கொள்ளம் - ஒரூர் . குறி 
போலுமென்று மயங்கிக் காமநோய்கொ ஞ்சித்திணையைப் பாடியுள்ளார் உடம்பு 
ண்டு கிடந்து மடிவரென்பதாம் . 

வேறுபட்டமைப்பற்றி நற்றாய் வினவிய 
நகைத்துயிர் வாங்குமென்பது திரிபுரத் தற்குக் காதலனொடு கூட்ட முண்மையை 
தைச் - செற்றவனுங் கொல்லிச் செழும் வினவிய தாகக் கொண்டு வரை நாடனை 
பாவையு நகைக்கக் , கற்றதெல்லா மிந்த அறிந்திலேன் கண்டதுமில்லை அவனோடு 
நகை கண்டேயோ என்பதனாலறிக . இப் சுனையாடினது மில்லையே யென்று கூறி 
பாவை காற்று , இடி , மழை முதலியவற் விட்டனையே , இனி என்னாகி முடியுமோ 
சால் கெடாதென்பதை நற் . சஅடு , உ 0 க - ம் என்று தோழி கூற்றாக இவர் பாடியது 
செய்யுளாலறிக . 

வியக்கத்தக்கது . நற் . கசஎ - ம் பாட்டு . 
2. இப்பாவை , தேவதைகளால் காக்கப் கொறகர் - இவர்கள் ஒரு தாழ்ந்த வகுப்பி 
படுவதென்பதும் , காற்று , மழை , இடி , னர் . இவர்கள் தென்கன்னட வாசிகள் 
பூகம்பம் முதலிய இடையூறுகளாலும் குடிசைகளில் காட்டில் வசிப்போர் இவர் 
தனது உருக்கெடாமல் என்றும் தன்னிய கள் கூடைமுற முதலிய சட்டிப் பிழைப் 
ல்பு கெடாதிருப்பது . இதனை கொல் போர் . உண்ட எச்சில் உண்போர் சிலர் 
லித் , தெய்வங் , காக்குந் தீது தீர்நெடுங் உழவர்களுக்கு அடிமைசெய்து வாழ்வர். 
சோட் , டயவெள்ளருவிக் குடவரை யகத் கொற்கை- பாண்டி நாட்டுப் பழைய இராச 
துக் , கால்பொருதிடிப்பினும் கதழுறை தானி . இதற்குக் காத தூரத்திற்கு அப் 
டுகினும் , உருமுடன் றெறியினும் ஊறு பால் சாவி ஆபுத்திரனைப்பெற்றாள் . ( மணி ) 


கொற்றங் கொற்றனா 


512 


கோகருணர் 


கொற்றங் கொற்றனார் இவர் மாற்றூர் ளைப் பற்றியீர்த்தலும் , அவரிடைப்பட்டு 
கிழார்மகனார் கொற்றம் கொற்றனாரென மயங்கும் அவனது நிலமையை விளங்கக் 
அகத்திற் கூறப்படுவர் , வேளாண் கூறியுள்ளார் . இவர் பாடியனவாக நற் , 
பினர் . மாற்றூர் பலவுளவா தலின் இவ கூ 0 ம் பாடலொன்றும் , குறுந்தொகையி 
ரூர் இன்ன இடத்ததென்றறியக் கூட 

லொன்றும் அகத்தில் ஒன்றுமாக மூன்று 
வில்லை , இவர் குறிஞ்சியைச் சிறப்பித்துப் பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. 
பாடியுள்ளார் . காவிரியின் வடபாலுள்ள கொற்றன் கருவிகள் - அடிக்கோல் , மட் 
சிறுகுடியென்னும் ஊரினையும் அதனை டப்பலகை , நீர்மட்டப்பலகை , மணியா 
ஆட்சிபுரிந்த பண்ணனென்பவனையும் சிற சலக்கட்டை , கொல்லர்பெரிது , அச்சக் 
ப்பித்துப் பாடியுள்ளார் . ( அகம் ருச ) கொல்லர் , கட்டப்பாறை , மண்வெட்டி , 
இவர் பாடியனவாக நற்றிணையில் உடுக - ம் சேறு , சுண்ணாம்பு , மணல் , தண்ணீர் .. 
பாடல் ஒன்றும் அகத்தி லொன்று மாக இவர்கள் கல் அடுக்கலை பாட்டு நாட்டென் 
இரண்டு பாடல்கள் இருக்கின்றன . பர் . அவற்றிற் கிடையில் வைக்கும் சிறு 
கொற்றவஞ்சி - உலகத்துள்ளா ரெல்லா பொடி கடைக்கால் என்பர். 

இரண்டு 
ருந் தொழவாளாலே வெட்டினானெனச் கற்களுக்குமிடையிலுள்ள இடத்தை இசை 
சொல்லிப் பண்ணினவீரக் கழவினை ப்பு என்பர் . 
யுடைய அரசனது நன்மையைப் பெரு கொன்றைவேந்தன் 

ஒளவை அருளிச் 
கச் சொல்லியது ( பு . வெ ) . 

செய்த நீதி நூல் , சிவபெருமான் . 
கொற்றவள்ளை அரசன் கீர்த்தியைச் கொன்றை - ஒருவகை மணமுள்ள மலர் 
சொல்லிப் பகைவர் தேசம் கெடுவதற்கு கொண்ட மரம் . இது , சரக்கொன்றை , 
வருந்தியது . ( பு . வெ . ) 

சிறுகொன்றை , புலிநகக் கொன்றை , 
கொற்றவுழிஞை - பகைவர் தங்காவல் பதி பெருங்கொன்றை , மந்தாரக் கொன்றை , 
யைக் கைக்கொள்வான் வேண்டிச் சேனை மயிற்கொன்றை , செம்மயிற் கொன்றை , 
யோடு கைவளர்ந்து சென்றது . ( 4 வெ ). பொன்மயிற் கொன்றை , முட்கொன்றை , 
கொற்றவைநிலை - 1. நீண்ட தோளினை கருங்கொன்றையெனப் பலவகைப்படும் . 
உடையவன் வெற்றிபெறுவானாக வெனச் 
சொல்லி நல்ல பொருள்களால் நிறம்பிய 
பாத்திரத்தை வெற்றியாக வெடுத்து அரச 
னுடைய பகைவரை முதுகுபுறங் காணும் 
துர்காதேவி நிலைமையைச் சொல்லியது. கோகம்பளன் நரிவயிற்றில் பிறந்த ஒரு 
( பு . வெ . ) 

முனிவன் . அசிதகேசகம்பளர் என ஒரு 
2 விளக்கத்தினின்றும் ஒழியாத வெற் பெயர் பௌத்த நூல்களிற் காணப்படு 
றியான்மிக்க ஆயுதத்தை உடையோளது கிறது . 
இரக்கத்தினின்றும் ஒழியாத கருணையைச் கோகருணர் - இவர்கள் இரண்டு வேதியர் 
சொல்லியது . ( பு . வெ ) 

கள் . இவர்களில் ஒருவனை யமன் பற்றி 
3. வலியினையுடைய வீரர் செய்யும் வரச் செல்ல யமபடர் யமன் கொண்டுவரச் 
தொழிலைச் சொல்லுதலும் முடிவில்லாத சொன்னவனை விட்டு வேறொருவனைக் 
அறிவினை யுடையோர் அத்துறையென்று கொண்டு சென்றனர் . இதனால் யமன் 
சொல்லுவர் . ( பு . வெ ). 

இவனை மீட்டும் செல்லும் என வேதியன் 
கொற்றனர் செல்லூர் கொற்றனார் என நான்படுந் துயரம் அதிகம் . யான் மீண்டும் 
வும் , செல்லூர் கீழார் மகனார் பெரும்பூதங் செல்லேனென யமன் இவனுக்கு வேண் 
கொற்றனார் எனவும் கூறப்படுவர் இவரே . டிய செல்வமளித்து அவன் வேண்டியபடி 
செல்லூர் சோழநாட்டுக் கீழைக்கடலருகி நாகங்களையெல்லாம் காட்டியனுப்பி மற்ற 
லுள்ளது . பரசுராமமுனிவர் பெருவேள்வி வனைக் கொண்டுவரக் கட்டளையிட அவன் 
செய்தவூரிதுவே. இக்கொற்றனார் பெரும் செல்லுகையில் அவனையும் நான் கூறிய 
பூகனார் என்பவரின் புதல்வர் . வணிகர் 

தவறியதாகையால் 

இவனையும் 
ம பினர் இவர் மருதம் , நெய்தல் , பாலை விட்டுவிடுங்கோ ளென் றனன் , இவ் விரு 
இவைகளைச் சிறப்பித்துப் பாடியுள்ளார் . வரும் புண்ணிய தீர்த்த ஸ்நானஞ்செய்து 
கலைமகனைப் பரத்தையர் பலர்கூடிக் கைக புனிதமடைந்தனர் . (திருவாரூர்ப்புராண 


கோ 


காலம் 


கோகர்ணசிதலம் 


513 


கோங்குவேளாளர் 


சிங் - பு . ) 


சோகர்ணசி தலம் -- ஒரு விரதம் , இதை கையில் இத்தலத்தில் அவ்வுரு கழிக் 
அநுஷ்டித்தவர்களுக்குப் 

தால் தலம் இப்பெயர் பெற்றது . ( வீர 
கூறிய பாவம் நீங்கும் 
கோகர்ணம் - 1. கோகர்ணதேசத்திலிருக் கோகாதேவி - ஜீவ இம்சை பாபமென விஷ் 
கும் சிவக்ஷேத்ரம் , இதில் திருக்கைலையிலி ணுவால் உபதேசிக்கப்பட்டவள் . ( வராக 
ருந்து சிவலிங்கம் பெற்று இலங்கை கோக் புராணம் ) 
கிச் செல்லும் இராவணன் , தேவர் வஞ்ச கோகிலாதேவி - பாஞ்சாலன் மனைவி , 
னையால் சிவலிங்கத்தைப் பிரமசரிய வருக் கோகினி - சத்தியவதி, கோகினியாற்றில் 
கொண்டு வந்த விநாயகரிடங் கொடுத்து மீன்வயிற் றுதித்ததால் வந்தபெயர் . 
நீரின் பொருட்டு நீங்க விநாயகர் சிவலிங்கத் கோதலம் - யமுனை நதி தீரத்திலுள்ள 
தைப் பூமியில் எழுந்தருளச் செய்தனர் . இடைச்சேரி , கிருஷ்ணன் பிறந்த இடம் . 
இராவணன் தன் காரிய முடித்து வந்து கோகோ - இது ஒரு மரம் , இது 10 அடி 
சிவலிங்கத்தைப் போக்க அது பசுவின் முதல் 30 அடி வரை வளரும் . இலைகள் 
காது போல் குழைந்தது ; ஆதலால் இப் பசுமையாய்ப் பளபளப்பாயிருக்கும் , பூக் 
பெயர் பெற்றது . இது கோளதேசத்தி கள் சிறியவை . இது அடிமரத்திலும் கிளை 
விருப்பது 

களிலும் கொத்துக் கொத்தாய்ப் பூத்து 
2. கிழக்கு , மேற்கு , தெற்கு , வடக்கு நீண்டு அகன்ற காய்கள் விடும் . காய் முதி 
என்னும் நாற்றிசையிலும் முப்பது கோலள சப் பழமாகும் , மேல்தோல் தடித்திருக் 
வு அளக்கப்பட்ட பூமி . காளை யுடனும் கன் கும் , காய்க்குள் பல அறைகள் உண்டு , அவ் 
றுகளுடனும் கூடின நூறு கோக்கள் சுக வறைகளில் விதைகள் 30 , 40 உண்டு . 
மாகத் தங்குமிடம் . இவ்வளவு பூமிதானம் இவ் விதைகளை யெடுத்து 2 , 3 நாள் ஈர 
செய்தவன் புண்யலோக மடைவான் . 

மான இடத்தில் புதைத்துப் பிறகு வெயி 
( பார - அச் .) 

வில் காயவைத்து வறுத்துச் சிர அண்கே 
(கோகலன் - ஜனமேஜயன் சர்ப்பயாகத்தில் ளாக நறுக்கி யுபயோகிப்பார்கள் . 
இருந்த ஒரு ரிஷி , 

கோக்குளழற்றனர் இஃது - ஊர்பற்றி 
கோகன்விகோகன்- பிரமனிடத்தில் வரம் வந்த பெயர் . குளமுற்றம் என்பது ஒரூர் . 
பெற்ற இரண்டரசர்கள் , 

குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவன் 
வில் கல்கியினுடன் யுத்தஞ்செய்யக், கல் எனப் புறப்பாட்டின்கண் வருதலானும் 
கியால் தனித்தனியாய்க் கொல்லப்படாத இவ்வூருண்மை தெளிக . இவர் , கோவென் 
வர்களாய்க் கலியின் குதிரை சேனை முத னும் உரிமைபெற்ற உழுவித் துண்ணும் 
லியவைகளை அதப்படுத்தப் பிரமனால் இவ் வேளாண் மாபினர் ; நெய்தலையும் , முல்லை 
விருவரையும் ஒன்றாகக் கொல்லவேண்டும் யையும் சிறப்பித்துப் பாடியுள்ளார் . தலை 
என்று கூறக்கேட்டுக் கல்கியினால் ஒன்றா மகன் இயற்கைப் புணர்ச்சி புணர்ந்த இட 
கக் கொல்லப்பட்டவர்கள் . ( கல்கி - 4 ) மும் அவனுடன் தலைவி கடலாடிய துறை 
கோகன்னம் -- ஒரு தீர்த்தம் . ஒரு பட்டணம் . யும் முதலியவற்றை நினைந்து தலைமகள் 

A towa in the Province of North புலம்புவதாக இவர் சுவைபடப் பாடியுள் 
Kanar , 30 iniles iron Goa . 

இவர் பாடியனவாக நற்றிணையில் 
( போசன்னன் - 1. கதரு குமரன் , நாகன் . கசும் பாடலொன்றும் , குறுந்தொகையில் 
2 சிவாணத்தலைவரில் ஒருவன் , 

ஒன்றுமாக இரண்டு பாடல்கள் கிடைத் 
கோபல்லியா - சாகல்லியர் மாணாக்கர் . திருக்கின்றன. 
கோகம் - உமை ஒரு கற்பத்தில் திருமாலை கோங்கணம் - கேரளத்திற்கு வடக்கிலுள்ள 
சால்வைத்துக வரடுனரல் பிராட் 

தேசம் . 
டியின் பெருங்கண்ட சிய ரோன் , கோங்கன் - சேரனைக் காண்க 
கோ உருவா : எனச் பித்னர். வளை கோங்குவேளாளர் - இவர்கள் கோங்குநாட் 
போக்கிச் கெட்டாக -விக்கு எத்தலத் மலிருந்து வந்து தென்னாட்டில் பரவிய 
சில் டக்கண் துடித்தல் முதலிய உண் வர்கள் . இவர்கள் வேளாளர் எனப்பட் 
டாகின்றனவோ அங்கலாம் 

டனரேயன்றி வேளாண்டன்மை சிறிது 
கோடி கான் அகாறே கோவருக் மிலாத சிறு தொழிலாளர் . இவர்கள் 
கொண் பல கலங்களையும் பூசித்து வரு ஆசாரங்கள் நடையுடை பாவனை 

15 


கலியின் முடி 


வார் . 


கோசத்ரயாகம் 


514 


கோசாரவேதை 


விதவாவிவாகம் , இளையான் மூத்தானே Ajodhya in Oudh . This was divi . 
மணத்தல் , கணவனுக்கு வயது வருந்துணை did into two provinces by the river 
யும் மணப்பெண் மாமனுடனிருத்தல் முத Saraju , attra , and Dakshina Kosala . 
விய ஆசார விரோதல்கொண்ட வகுப்பு . கோசலக்தாசன் - இவனது இயற்பெயர் 
( தர்ஸ்டன் . ) 

தெரியவில்லை. இவன் பிரச்சோ தனனு 
கோசத்ரயாகம் இது வருஷபர்யந்தம் டையு சகலன் , ஒருபொழுது பாஞ்சால 
செய்யத்தகுந்த யாகம் . இதனைப் பசுக்கள் 

வேந்தன் படையெடுத்து வந்து இவனை 
தங்களுக்குக் கொம்பு முளையாதிருக்க வென்று அவன் மகள் வாசவதத்தையும் , 
இந்த யாகத்தைச் செய்ய 10 மாதம் கழிந்த 

அவளுடைய ஆயத்தாசையம் கவர்ந்து 
பின் கொம்புகளைப் பெற்றன . ( பாரதம் .) சென்று தன்னுடைய தேவிமார்களுக்குப் 
கோசம்பி- ( கௌசாம்பிங்காம் ) இஃது ஆதி பணிப்பெண்களாக நியமித்தனன் . அவனை 
விற் குசாம்பனென்னும் அரசனா லுண வென்ற உதயணன் அம் மகளிரைத் தன் 
டாக்கப்பட்ட தென்பர் ; இது வத்தலாட் தேவியர்க்குப் பங்கிட்டுக் கொடுத்துவிட்டு 
டின் தலைநகர் . யமுனை யாற்றைத் தன்பா 

வாசவதத்தை யென்பவளை இவன் மக 
லுடையது . உதயணனுடைய இராசதானி , ளென் றறிந்தபின் மணஞ்செய்து கொண் 
அகழியாலும் , கொடிகள் கட்டிய பல டான் ( பெ - கதை .) 
பல உறுப்புக்களையுடைய அழியாத மதிலா கோசம் - ( கு ) அன்னமயம் , பிராணமயம் , 
ஓம் , பலதேசத்தார் வந்து குழுமிய பெரு மனோமயம், விஞ்ஞானமயம் , ஆனந்த 
முழக்கத்தையுடைய கடைவீதிகளாலும் , மயம் , இவற்றுள் உடல் அன்னமயகோ 
பல குடிகள் நெருங்கிய தெருக்களாலும் சம் . கருமேந்திரியமும் , பிராணனும் , பிரா 
பலவகைச் செல்வத்தாலும் விளங்குவது . ணமய கோசம் . கருமேந்திரியமும் , மன 
உதயணனுடைய அநேக நகரங்களுள் மும் மனோமய கோசம் . ஞானேந்திரிய 
முதன்மையானது . இதன்புறத்தே மது மும் , புத்தியும் விஞ்ஞானமய கோசம் , 
சாம்பீரவனமென்ற ஒரு வனமும் , புற அவித்தை ஆனந்தமய கோசம் . 
காட்டி விருந்துவந்த புதிய மன்னர்கள் கோசம்பி- கௌசாம்பி நகரம் . ( மணிமே . ) 
தங்கி இன்ப நுகர்தற்கு ஒரு பூங்காவும் கோசாயி - இவன் ஜாதியற்றவன் . இவன் 
இருந்தன . இதிலிருந்து அரசாட்சி செய்து ஸ்தலந்தோறும் சென்று பிக்ஷையெடுத் 
கொண்டிருந்த உதயணன் சிறைப்பட்டு துச் சீவிப்பவன் , இவர்களிற் சிலர் உடம் 
உஞ்சைநகர்க்குச் சென்றபொழுது பகை பெல்லாம் சாம்பற்பூசிச் சடைவளர்த்துத் 

னாகிய பாஞ்சால தேசத்தனாற் கைக் துளசிக்கட்டைமண தரித்துத் திரிவர் . 
கொள்ளப்பட்டது . அப்பால் அவனைக் கோசாரவேதை - சந்திரலக்கினத்துக்குச் 
கொன்ற உதயணனால் ஆளப்பட்டது . சூரியன் ந - லும் , சந்திரன் அ - லும் , செவ் 
வாசவதத்தையை உதயணன் மணஞ்செய் வாய் எ - லும் , புதன் ச - லும் , குரு கூ - லும் , 
கொண்ட பின்பு உஞ்சை நகரத்தாரும் சுக்கிரன் சு - லும் , 

சு -லும் , சனி க - லும் , 
இந் நகரத்தாரும் மனக்கலப்புடையரா 

க - லும் இருந்தால் , கோசாரத்தில் நல்ல 
ய்த் தானியங்களையும் , நாணயங்களையும் பலனைக் கொடுக்க மாட்டார்கள் . இதுவும் 
வேறுபாடின்றி வழங்குவாராயினர் . ( பெ சந்திரலக்கினத்துக்கு கக , கூ , ய , சு - ல் 
கதை . ) 

சூரியனிருக்க முறையே கு, க , ச , கஉ - ல் 
கோசர் - ஒருவகைச் சாதியர் . இவர்கள் கிரகமில்லாதிருந்தால் தானிருந்த ராசிப் 
தங்கள் நாட்டில் கண்ணகிக்குத் திருவிழாச் பலனைக் கொடுப்பான . 

5 , கூ , க , எ , 0 , 
செய்தவர்கள் . (சிலப்பதிகாரம் . ) 

கக - ல் சந்திரனிருக்க முறையே கு , க , 
கோசலம் - கங்கா தீரத்து லுள்ள தேசம், 

கஉ , உ , ச அ -ல் பேமில்லாமலிருந்தால் 
இதன் தலைநகரம் அயோத்தி , 

தானிருந்த பாசிப் பலனைக்கொடுப்பான் . 
கோசலவளநாடு - இந்நாடு செல்வத்திலும் , 

கூ , 5 , 45 - ல் , செவ்வாய் , சனி , ராகு 
புகழிலும் சிறந்தது , இதிலுள்ளவர்கள் இருக்க முறையே கு , க , உ - ல் ரேக 
நடுவு நிலைமையிலும் , பாத்திரமறிந்து கொ மிலலாதிருந்தால் தானிருந்த ராசிப் பல 
இத்தலிலும் சிறந்தவர்கள் . இந்நாட்டுச் னைக் கொடுப்பான் . - , ச , சு , அ , 40 , 
சித்திர வேலைக்காரர் மிகப் புகழ் பெற்ற == - புவிருக்க முறையே கு , கூ , க , க, 
வர் . ( பெ - கதை . ) 

-- , உல் கிரகமில்லாதிருந்தால் தானிரு 


கோசிகன் 


545 


கோடர் 


ந்தராசிப் பலனைக் கொடுப்பான் . கக , க , பெயரிட்டுச் சென்றனர் . அரசன் சிவப் 
எ, ரு , உ - ல் குருவிருக்க முறையே அ , 10 , 

பணி செய்வித்துச் சிவபதம் அடைந்த 
ங , ச , கஉ - ல் கிரகமில்லாமலிருந்தால் னன் . ( பெரியபுராணம் . ) 
தானிருந் தராசிப் பலனைக் கொடுப்பான் . கோச்செங்குட்டுவன் - ஒரு சேரன் , இவ 
கக் , கஉ , உ , அ , க , ச , ட , டு , க - ல் சுக்கிர னைப் பரணர் பாடி உம்பற்காட்டுவாரியை 
னிருக்க முறையே கூ , சு , எ , டு , அ , 40 , யும் அவன் மகன் குட்டுவன் சோலையும் 
க, க , கக - ல் கிரகமில்லாமலிருந்தால் தானி பரிசில் பெற்றனர் . 
ருந்தரர்சிப் பலனைக் கொடுப்பான் . கோச்சேரமான் யானைக்கட்சேய்மாந்தரஞ் 
கோசிகன் -1 . ஒருவேதியன் வேதவொழுக் சேரலிரும்பொறை - கொல்லி மலைக்குத் 
கந்தவறிப் புலைச்சியை மணந்து களவொ தலைவன் , விளங்கிலென்னுமூர்க்குப் பகை 
ழுக்கத்தால் பிடிபட்டி றந்து யமபடரால் வரால் வந்த துன்பம் தீர்த்தவன் , கடற 
பிடிபட்டுத் தாய் தந்தையர் இவனுக்கிட்ட கரையிலுள்ள தொண்டியென்னு நகராளி , 
சம்புப்பெயரால் முத்தியடைந்தவன் . கபிலருக்கு நண்பன் , பாண்டியன் தலையா 
2. இவன் 

கோசம்பி நகரத்திருந்த லங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழி 
ஒரு நிமித்திகன் . வருங்காலச் செய்திகளை யனாற் கட்டுண்டு விடுபட்டவன் , சோழன் 
அறிந்து சொல்லு தவில் மிக்க ஆற்றல் இராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளியுடன் 
வாய்ந்தவன் . இதுபற்றியே நன்மதிப்பும் போர்செய்தவன் . கடலூர் கிழாரால் 
றுச் சேனைக்கணிமகனென்றும் பட்டமும் பாடல் பெற்றவன் . இவனைச் 

சேரன் 
பெற்றவன் . யமுனையில் வீழ்த்துவதற்குக் மாந்தரஞ் சேரலிரும்பொறை யெனவும் , 
கொண்டுபோகப்பட்ட சாங்கியத் தாயைக் யானைக்கட் சேய்மாந்தரஞ்சோலிரும்பொ 
காப்பாற்ற நினைந்த உதயணன் வினவிய றை யெனவுங் கூறுவர் . ஐங்குறு நூறு 
பொழுது அவளுடைய வருங்காலச் செய் தொகுப்பித்தோ னிவனே . ( புற -நா .) 
தியை நனகுகூறியவன் . ( பெ - கதை ) கோடகழகாசுரன் தேவரை வருத்திக் 
கோசுருங்கம்-- ரிஷாதபூமிக்கு அருகிலுள்ள கொண்டிருந்த அசுரன் இவனைச் 
பர்வதம் . 

மூர்த்தி சூலத்தாற் கொன்றனர் . 
கோச்சடை - கோச்சடில வருமரால் அந்த கோடகாசுரன் - இவன் குதிரை முகங்கொ 
ணர்களுக்குத் தானம் செய்யப்பெற்ற ண்ட அசுரன் , இவன் தேவர்களைத் துன் 
ஊர் . (பயகரமாலையுரை . ) 

புறுத்திய காரணத்தால் தேவர்கள் சிவ 
கோச்சிங்கப்பல்லவன் சுந்தரமூர்த்தி பிரானைப் பிரார்த்திக்க விநாயகமூர்த்தி 

சுவாமிகள் காலத்து அரசாண்ட பல்லவன் . சிவபிரான் ஏவலா லிவனைக் கொன்ற க . 
கோச்செங்கட்சோழன் - சிலம்பி ஒன்று ( திருவோத்தூர் புராணம் ) 
திருஆனைக்காவில் சிவமூர்த்திக்கு நூலால் கோடபதி - இஃது உதயணனுடைய யாழ் . 
பந்தலிழைத்துப் பூசித்து வருகையில் , யாழ்வகையில் பேரியாழின்பாற்படும் . பர 
யானையொன்று தானும் பூசிக்க எண்ணி மசுந்தரரென்னும் முனிவரால் உதயன 
அப்பந்தலைச் சிதைக்கச் சிலம்பிக் கோபி னுக்கு யாழ்வித்தையுடன் கொடுக்கப்பட் 
த்து யானையின் துதிக்கையிற் புக யானை டது , தெய்வத்தன்மை வாய்ந்தது , மிக்க 
துதிக்கையை நிலத்தில் அறையச் சிலம்பி அழகையுடையது , அவன் இதைக் கற் 
யுடன் யானையுமி றந்தது . சிவாஞ்ஞையால் பிக்கும் பொழுது 

தான் வாசவதத்தையின் 
சிலம்பி சுபதேவன் என்னும் சோழன் அன்பைப் பெற்றான் . அவ்விருவருக் 
மனைவியாகிய கமலவதி வயிற்றில் கோச் கும் இதன்பாலுள்ள அன்பு மிக அதிகம். 
செங்கண்ணனென உதித்துப் பூர்வசன்ம ( பெ - கதை ) 
முணர்ந்து திரு ஆனைக்காவில் திருமதிலின் கோடர் - இவர்கள் இருளர் எனுஞ் சாதிப் 
திருப்பணி செய்கையில் ஒரு மதில் ஒழிய பகுப்பு . தோடரும் இவர்கள் வகுப்பைச் 
மற்றவை செய்க என ஆகாயவாணி கூறக் சேர்ந்தவர். இவர்கள் லேகிரி மலைவாசி 
கேட்டு அரசனிருக்கச் சிவமூர்த்தி ஒரு கள் . முதலில் மைசூருக்கடுத்த கொல்வி 
நாள் சித்தர் உருக்கொண்டு தோன்றி மலையில் வசித்தனர் . பசுக்கொலை செய்பவ 
விபூதி கூலியாகக் கொடுத்துத் திருமதிலை ராதலால் இப்பெயர் இவர்களுக்கு வர் 5 
முடிப்பித்து அம் மதிலின் மீதேறி மதி தென்பர் . கோடகிரி , தொடசாடு முதலிய 
லைப்பூமியிலழுத்தித் திருநீற்று மதிலெனப் இடங்களிலுள்ள குடிசைகளில் வசிக்கின் 


கோடாகன 


516 


கோட்டைவேளாளர் 


வை . 


ஒரு தமி 


றனர் . பாஷை தமிழ் கன்னடங் லந்தது , கோட்டழகிய மணவாளதாசர் - கொல்லிக் 
அழுகிய மாமிசமாயினும் புசிப்பர் . ( தர்ஸ் .) க - வல் நாசருக்கு ஒரு பெயர் . 
கோடாகன் நாகன் . 

கோட்டான் - 1. இது ஆந்தை இனத்திற் 
கோடிகாசியன்- பாண்டவர் அரண்யவாசத் பெரிது . இது மரக்கொம்புகளில் தங்கி 
தில் ஆச்சிரமத்தில் தனித்திருந்த திரௌ வாழ்தலால் இப்பெயர் பெற்றது . இதன் 
பதியைக் கண்டு மோகித்த சைந்தவனால் காலடி வரையில் இறகுகள் ஆடிக்கொண் 
அநுப்பப்பட்ட ஒரு இராசகுமரன் . 

டிருக்கின் றன . இரன் கண்கள் பெரிய 
கோடிசிலை - சுமைநாட்டிலுள்ள ஒரு மலை . 

இராக்காலங்களில் இதன் கண் 
கோடி தீர்த்தம் -1. பண்டில் கண்டில் உள்ள ணொளிகண்ட பிராணிகள் திகைத்து நிற்க 
ஒரு தீர்த்தம் . 

அவற்றை இரையாட்கொள்ளும் . 
2 , கோகரணத்தில் உள்ள ஒரு தீர்த்தம் . வினத்திற்குக் கண்ணொளி மயங்கும் கால 
A tank situated in Kulingar in the த்தில் அவை விரும்பியபோது ஒருவகை 
Distrios of Bundelkand 2 . A sacred ஒளி மார்பிலுண்டாகிறதாம் . அவ்வொளி 
tank ia Gokarna 3. Ia Muttra . 

யாலவை யிரைதேடுகிற தென்பர் . இவை 
கோடிமங்கலத்து வாதுளிநற்சேந்தனார் பூச்சி புழுக்களைத் தின்று சீவிக்கும் . 
இவர் கடைச்சங்க மருவிய புலவர்களுள் 2. ஆலமரத்தைக் காண்க , 
ஒருவர் . இவரியற்பெயர் நற்சேந்தனார் . கோட்டியூர் நல்லந்தையார்- இது நல்லன் 
வா துலகோத்திரமாக இருக்கலாம் , வேதி தந்தை நல்லந்தையாபென 

முடியும் . 
யர்போலும் , ஊர் கோடிமங்கலம் . ( அக . ( தொல் . எழுத்து உசா அ - ல் ) துவர என் 
கஎக , உஙஉ . ) 

றதனால் முடிக்க பாண்டி நாட்டகத்ததா 
கோடை - இது கடிய நெடுவேட்டுவன் மலை கிய திருக்கோட்டியூர் என்பது இதுவே . 
( புற நா . ) 

இவர் நெய்தற்றிணையைச் சிறப்பித்துப் 
கோடை பாடிய பெரும் பூதனூர் 

பாடியுள்ளார் . இவர் பாடியது நற்றிணை 
ழ்ப் புலவர். (புற- நா . ) 

உசுக - ம் பாட்டு . 
கோட்கூச்சவ்வை - சிவதேவசாரணர் குமரி , கோட்டுப்பூ - குங்குமப்பூ , கொன்றைப்பூ , 
இவள் தந்தையார் சிவதிருப்பணி பொரு மைக்கொன்றைப்பூ , சண்பகப்பூ , பாதிரிப் 
ட்டு வேற்றூர்க்குப் போக எண்ணித் பூ , மந்தாரப்பூ , புன்னைப்பூ , மகிழம்பூ , பன் 
தமது குமாரியை அவர் நாடோறுஞ் செய் னீர்ப்பூ குருக்கத்திப்பூ செந்தாழம்பூ , முரு 
4 ம் பால் நிவேதனத்தைச் சிவமூர்த்திக்கு ங்கைப்பூ , அகத்திப்பூ, செவ்வகத்திப்பூ , 
நிவேதிக்கப் பணித்தனர் . ஒளவை பாலை வேப்பம்பூ , மாதுளம்பூ , புளியம்பூ , இலுப் 
நாடோறும் கறந்து குழந்தையை யுண் பைப்பூ , வாகைப்பூ , தன்னம்பூ , பனம்பூ , 
பிக்குமாறு உண்பிக்கச சிவமூர்த்தி யுண் வாழைப்பூ , ஆவாபம் கருஞ்செம்பைப்பூ , 
ணாதிருத்தல் கண்டு அழுதனள் . சிவமூர் செம்பரத்தம்பூ , அலாப்பூ , செம்பருத் 
ததி இரங்கி அமுதுண்டனர் . இவ்வகை திப்பூ , நந்தியாவட்டப்பூ , அத்திப்பூ , செவ் 
நாடோறும் உண்பித்து வருகையில் வேற் வந்திப்பூ , தும்பைப் வேளைப்பூ , சிற்ற 
றூர்க்குச்சென்ற தந்தையார்வா ஒளவை மரைப்பூ , களாப முதலிய ( பதா .) 
வெறும் பாத்திரத்துடன் வருதல் கண்டு கோட்டைவேளான் - இவர்கள் திருநெல் 
பால் எங்கென , ஒளவையார் சிவமூர்த்தி வேலி ஜூல்லா வைகுண்டத்திலுள்ள 
யமுது செய்தனர் என , வியப்புற்று மறு மண்கோட்டை வாாகள் . இவர்கள் தங் 
நாள் பாலைக்கறந்து அனுப்பி யொளித்து களில் ஒருவருக்கொருவர் சம்பந்தஞ்செய் 
நோக்கினர் . ஒளவை வேண்டச் 

சிவ வர் . பெண்பைப் பிறர்கான விடார் . மற்ற 
மூர்த்தி சற்று த தாமதித்திருத்தல் கண்டு வேளாளருடன் 

இவர்களுக்குக் கலப்பி 
குமரி வஞ்சம் செய்தனள் எனத் தந்தை ல்லை . இவர்கள் வையைந்த கபாலிருந்து 
படிக்க வருதல்கண்டு சிவமூர்த்தி அந்தப் வந்தவர்கள் , இவர்களிருக்கும் இடத்திற்கு 
பாலை அமுது செய்து ஒளவையை மார்பி அந்தியன் போகக்கூடாது . எழு வயதிற்கு 
லணைத்தனர் . இந்த லிங்கத்திற்குக் மேற்பட்ட பெண் கோட்டையைவிட்டுப் 
கொப்பலிங்கமெனப் பெயர் . 

போகக்கூடாது 

சல்யாணமானபின் மண 
கோட்டம்பலத்துத் துஞ்சய சோமான் 

மகனும் சுற்றத்தவரும் திட மற்றவர்கள் 
கடைச்சங்கமருவிய புலவன் . ( அக - று . ) பெண்களைக் கண்ணலும் காண முடியாது , 


கோட்டை 


517 


கோண்மா நெடுங்கோட்டனர் 


இவர்கள் தலைவன் கோட்டைப் பிள்ளை ண்டு திரும்பினர். இவ்வகை இவர்செல்ல 
( தர்ஸ்டன் . ) 

வும் பஞ்சம் வந்தது . சுற்றத்தார் நாயனார் 
கோட்டை -1 . ( அரண் ) இது மலையுங்காடும் திரும்புமுன் நாம் கூட்டில் நெல்லைச் 
நீருமல்லாத அகநாட்டுச்செய்த அருமதில் . சேர்த்து விடுவோமென்ற எண்ணத்தால் 
இது வஞ்சனை பலவும் வாய்த்துத், தோட்டி கட்டளை கடந்து நெல்லெடுத்துப் பஞ்சத் 
முள் முதலியன பதித்த காவற்காடு புறம் தைத் தீர்த்துக் கொண்டனர் . இவற்றை 
சூழ்ந்து யவனர் இயற்றிய பல பொறிக யறிந்த நாயனார் திரும்பி யெதிர்கொண்ட 
ளும் , ஏனைய பொறிகளும் , பதணமும் , சுற்றத்தவர்க்குப் பரிசு தருகிறேனென்று 
மெய்ப்புழை ஞாயிலும் ஏனைய பிறவும் வீட்டில் வருவித்துக் கோட்புலி யெனுஞ் 
அமைந்து எழுவுஞ்சீப்பும் முதலியவற்றால் சேவகனை வாயிற்காவலாக்கி அனைவரை 
வழுவின் றமைந்த வாயிற்கோபுரமும் , பிற யும் கொலைபுரிந்தனர் . கடைசியில் ஒரு சிசு 
எந்திரங்களும் பொருந்த இயற்றப்பட் நிற்க அதனையும் கொல்ல எடுக்கையில் 
டது . ( தொல்கா மலையாணும் நில அர காவலாளி இது குற்றமற்றது கொலைசெ 
ணும் சென்று சூழ்ந்து நேர்தலில்லா ஆர ய்யலாகாதென இது அந்த அன்னமுண் 
சார் அமைந்தனவும் இடத்தியற்றிய மதில் டதனாலாகிய பாலுண்டது எனக் கொலை 
போல வடிச்சிலம்பின் அரணமைந்தன புரிந்தனர் . சிவமூர்த்தி அன்பின் உறுதிக் 
வும் , மீதிருந்து கணை சொரியுமிடமும் , பிற குத் தரிசனந்தந்து முத்தி அளித்தனர் . 
யந்திரங்களும் அமைந்தனவும் , அன்றிக் ( பெ - புராணம் ) 
காட்டாணும் நீரரணும் அவ்வாறே வேண் கோட்புலியார் சிங்கடிவனப்பகை யென் 
டுவன அமைந்தனவாம் . 

னும் தம் மிரண்டு பெண்களைச் சுந்தா 
2. தன்னையும் , தன்பொருள் முதலிய மூர்த்தி சுவாமிகளுக்கு 

அடிமையாகக் 
வற்றையும் காத்துக்கொள்ளும் அரசன், கொடுத்த சிவனடியவர் . கோட்புலி நாயனா 
பன்னிரண்டு முழமுள்ள கற்கோட்டை ரிவரின் வேருதல் வேண்டுமென நினைக் 
யையாவது , மிகுந்த ஆழமுள்ள ஜலக் கின்றேன் . அவர் சரித்திரத்தில் சுந்தர 
கோட்டையையாவது , 

யோசனை மூர்த்திகளைக் குறித்துச் சொல்லாததினா 
விசாலம் உள்ள தாய்ப் பிராணிகளால் சஞ் லும் திருத்தொண்டத்தொகையில் துதித் 
சரிக்கப்படும் வனக்கோட்டையையாவது திருத்தலானும் என்க . 
சதுரங்கபலக் 

கோட்டையை யாவது, கோணங்கி - 1. தேவாங்கசாதியில் ஒரு 
மலைக் கோட்டையையாவது , சுற்றிலும் 
நீரற்ற பூமிக் கோட்டையையாவது ஏற் 2. விஷ்ணு மூர்த்தி சிவனையெண்ணி , 
படுத்தி அதனுள் வாள் முதலிய ஆயுதங்கள் , தவமியற்றிச் சக்கரம் பெற்று அச் சக்கரத் 
மிக்க பொருள் , தானியங்கள் , குதிரை , தைத் திருவடியில் வைத்து வணங்குகையில் 
யானை , பிராமணர் , யந்திரம் அறிந்தவன் , தலைமாலையிலொன்று அச்சக்கரத்தைக் கவ் 
புல் , வைக்கோல் , தண்னீர் முதலியவை விக்கொண்டு இவர் இழுக்கவும் அது தர 
களை அமைத்தல் வேண்டும் . இவ்வகை அர வில்லை . பின் விஷ்ணு சிவபெருமானிடம் 
ணுள்ள கோட்டைமீது நிற்கின்ற ஒரு கூறச் சிவபெருமான் அதற்கு நகைவரச் 
வில்லாளி தன்னை எதிர்க்கவந்த நூறு சத் செய்தால் சக்கரம் கீழ்விழுமென அவ் 
துருக்களோடும் , போரிட வல்லவன் ஆவ வாறே கோணங்கிக் கூத்தாடிய உருவம் . 
னாதலால் அரசன் அரணைக் கட்டல் 

(காஞ்சிபுரா . ) 
வேண்டும் . 

கோணாதித்தியன் - ஒரு சூரியன் . ( பிரம 
கோட்புலி நாயனார் - சோழநாட்டு நாட்டியத் புராணம் . ) 
தான் குடிவேளாளர் . சோழனிடத்தில் கோண்மா நெடுங்கோட்டனர் இவரைப் 
சேனாபதியாயிருந்து தமக்கு வரும் வருவா பற்றி யாதும் விளங்கவில்லை. இவர் மரு 
யெல்லாம் சிவாலயங்களுக்குச் சம்பா தத்திணையைச் சிறப்பித்துப் பாடியுள்ளார் . 
நெல் வாங்கிக் கூடு கட்டிவைத்து அரசனே பரத்தையிற் பிரிந்த தலைமகன் தனக்குப் 
வலால் பகைவர்மீது யுத்தத்திற்குச் செல் புதல்வன் பிறந்தானென்பதறிந்து பகலில் 
லுகையில் சுற்றத்தாரை யழைத்து நெற் வரவெள்கி இரவிற் கள்வன் போல வந்தா 
கூட்டைக் காட்டித் தொடாதிருக்கச் சிவா னென்று வியக்குமாறு கூறாநிற்பர் ; இவர் 
ஞ்ஞையிட்டு யுத்தஞ்செய்து வெற்றிகொ பாடியது , நற் . 10 - ம் பாட்டு , 


வகை , 


கோதகி 


518 


கோபராஷ்டிரம் 


வட 


படுகின்றன . 


கோதகி - ஒரு நதி . 

குமரன் வைத்தியன் ஆயினன் . ( பிரம்ம 
கோதண்டக்கோன் - இவனொரு இடைச் கைவர்த்தம் ) 
சிறுவன் , ஒரு நகாத்திருந்த மதிலில் ஏறி கோதுமை இது எல்லாத் தானியங்களி 
அவ்விடமிருந்த கல்லை அசைக்க அவ்வி லும் விலையுயர்ந்தது . இதன் மாவினால் 
டம் புதையலிருக்கக் கண்டு அந்நிலத்தவ அப்பங்கள் 

செய்யப்படுகின்றன. 
ரிடத்தில் புதையலைச் சேர்த்தவன் . 

மேல் நாடுகளுக்கு இதுவே முக்ய ஆகாரம் . 
கோதமன் இவர் வாக்கு நேத்ரம் இருள் இதன் தவிட்டினால் ரொட்டிகள் செய்யப் 
முதலியவற்றைத் தமது நேத்திரத்தால் 

இது பிரான்ஸ் , ஜெர்மனி, 
அடக்கினதால் இப்பெயர் பெற்றனர் . ஆஸ்திரியா , தென் ரஷ்யா , பிரிடிஷ் தீவு 
கோதமனர் - இவர் தலைச்சங்கத்திலிருந்து கள் , ஆஸ்திரேலியா , யுனைடெட்ஸ்டே 
தழிழ் ஆராய்ந்த புலவருள் ஒருவர் . இவர் ட்ஸ் , கனடா , ஈஜிப்ட் , வடஆப்ரிகா முத 
பாரதகாலத்தவர் . பாரதகாலத்துத் தரும லிய பிரதேசங்களில் விளைகிறது . இதன் 
புத்திரனை அறவோன் மகனே எனத் தவிட்டினை ஆடுமாடுகளுக்கு ஆகாரமாகப் 
தமிழ்ப்பாடலால் பாடிவிளித்தவர் . இப்பா பயன்படுத்துகின் றனர் . 
டல் புறநானூற்றில் நசுசு - ஆம் செய்யுளா கோதை - ஆண்டாளைக்காண்க. 
கச் சிதைந்துள்ளது, பதிற்றுப்பத்தில் மூன் கோதைமலை - கோதைமுனிவர் தவஞ்செ 
ராம்பத்தாகிய பாலையைப் பாடினவராதல் ய்த மலை . 
வேண்டும் . பாலையைப் பாடிய தால் பாலைக் கோதைழனிவர் திருச்செங் கோட்டில் 
கோதமனார் எனப் பெயர் கூறப்பட்டது தவஞ் செய்து சித்திபெற்ற முனிவர் . 
போலும் . பதிற்றுப்பத்தில் இவராற் புக இவர் தவஞ்செய்த மலை கோதைமலை , 
ழப்பட்டவன் பல்யானைச் செங்கெழுகுட்டு கோத்திரவான் கிருஷ்ண மூர்த்திக்கு 
வன் . இவன் இமயவரம்பன் நெடுஞ்சேர இலக்குமணையிடமுதித்த குமரன் . இவன் 
லாதனுக்கு இளையான் . இவ்விருவரும் உதி தம்பியர் ஒன்பதின்மர் . 
யஞ்சேரலின் குமார்கள் . உதியஞ்சேரல் கோத்ரம் -1 . இது இருடிகளைத் தம் சந்ததி 
பாண்டவர் சேனைக்குப் பாரதப்போரில் க்கு முதல்வராகக்கொண்ட பிரிவு , 
உணவளித்தவன் ஆதலாலவர்களும் கோத ஒரு ரிஷிமுதல் இரண்டு மூன்று முத 
மனாரும் சமகாலத்தவராதலின் முதலிற் லியவரையும் முதலாகவுடையது , 
கூறிய கோ தமனாரே பாலைக்கௌதமனா 2. உச்சயர்கோத்ரம் , நீச்சயர்கோத்ரம் . 
ரெனக் கூறல் வழுவாகாது . 

பாலைக் கோபஞ்சகம் - இந்திரத்துய்ம்மன் கோதா 
கௌ தமனார் பல்யானைச் செங்கெழு குட்டு னஞ் செய்த நீர் , மடுவாய் நின்றநிலை. 
வனைப் பாடிச் சுவர்க்கம் பெற்றார் . இதனை கோபணராயர் - தேசிகர் காலத்துத் துருக் 
" நான்மறையாளன் செய்யுட்கொண்டு மே கர் திருவரங்கத்தில் தொந்தரை செய்யப் 
னிலையுலகம் விடுத்தோனாயினும் " எனச் பெருமாளைச் செஞ்சியில் எழுந்தருளச் 
சிலப்பதிகாரம் கூறும் . 

செய்வித்துத் துருக்கருடன் சண்டைசெ 
கோதமை - ஒரு பார்ப்பினி, சார்ங்கலன் ய்து வென்று பெருமாளைத் திருவரங்கத் 

என்பவனுடைய தாய் (மணிமேகலை ) தில் பிரதிட்டித்தவர் . 
கோதாவிரி - 1. ஒருநதி மேற்குத்தொடர் கோபத்தாலான (அ ) துக்கங்கள் - கோள் , 
சசிமலை யென்னும் அத்தகிரியில் தோன் துணிவு , துரோகம் , பொறாமை , பிறர் 
றிச் சமுத்திர சங்கமமாகிறது . 

குணத்தைச் சகியாமை , ஒருவன் பொரு 
2. நந்தகோபன் மனைவி, 

ளை அபகரித்தல் , காரணமின்றி அடித்தல் , 
3. இவள் ஒரு வேதியன் குமரி , இவள் திட்டுதல் ஆக அ . ( மது . ) 
உத்யான வனத்தில் உலாவித் திரிகையில் கோபதி - 1. வருணன் சேவகன் , கிருஷ் 
அச்வதேவ குமரன் இவளை வலுவிற். ணனால் செயிக்கப்பட்டவன் , 
புணர் இவளிடம் ஒரு புத்ரன் பிறந்த 2. ஒரு அக்நி . 
னன் . இப் பிள்ளையை யெடுத்துக்கொ கோபருவதம் நந்திதேவராலும் , சத்தியா 
ண்டு இவள் வீடுசெல்ல இவளை வளர்த் லும் பூசிக்கப்பட்ட தலம் , விருத்தாசலத் 
தோ ரிவளைக் காட்டிற் ககற்றினர் . 

தருகிலுள்ளது . 
னால் இவள் சாடுசென்று தவம்புரிந்து கோபராஷ்டிரம் கொங்கணத்திற்குத் 
கோதாவிரிகதி யுருவடைந்தனள் . 

தெற்கிலுள்ள தேசம் . 


கோபாலன் 


519 


கோபிகைகள் 


நாங்களும் 


அவனைக் 


கோபாலன் 

ஒரு பாரதவீரன் . 
கோபாலகன் - இவன் பிரச்சோதனன் பட் 
டத்துத் தேவிமாருள் ஒருத்தியின் புதல் 
வன் . வாசவதத்தையினுடைய சகோதர 
னல்லன் உதயணனுடைய விரோதிகளா 
கிய இருபதின்மரை இவன் வென்றவன் . 
( பெ - கதை ) 
கோபாலகிருஷ்ணதாசன் 

எம்பிரான் சத 
கம்பாடிய புலவன் , இடையன் . 
கோபாநன் - தூர்வசு போன் . 
கோபிகைகள் -1 . இவர்கள் திருமாலை மண 
க்க எண்ணிய இயக்கியர் பதினாறாயிரத் 
தொருநூற்றுவர் . தாருகவனத்து ருஷி 
கள் மோகினி யுருக்கொண்ட விஷ்ணு 
வுடன் ரமிக்கத் திருமாலின் அனுக்கிரகத் 
தால் இவ்வுருக் கொண்டனர் என்பர் . 
பூர்வம் கிருஷ்ணன் பதினாறாயிரம் கோபி 
கைகளுடன் ஜலக்கிரீடை செய்யும்போது 
அவ்விடம் அதி சௌந்தர்ய முள்ளவனும் 
கிருஷ்ணமூர்த்தியின் குமரனுமாகிய சாம் 
பன் வந்தனன் , இந்தக் கோபிகைகள் 
கண்டு மனம் 

சலித்ததைக் 
கிருஷ்ணனறிந்து நீங்கள் என் முன் வே 
றொருவனை நினைத்ததுபற்றிக் கள்ளரிடம் 
அகப்படுக என்று சாபந்தந் தனன் , பிறகு 
அவர்கள் வேண்டக் கண்ணன் அருள் சுரந்து 
தாலப்பியமுனிவர் அநுக்கிரகத்தால் மீள் 
வீர் என்று சொல்லினன் . அவ்வாறே 
யா தவவம்ச அழிவின் கடைசியில் அருச்சு 

இவர்களை யழைத்துக் கொண்டு 
போகையில் கள்ளர் பலர் வந்து அருச்சு 
னனை வென்று அந்தப் பெண்களைத் தம் 
வசமாக்கினர் . இவ்வகை யிருக்கையில் 
ஒருநாள் தாலப்பியமுனிவர் கோபிகைக 
ளிடஞ் சென்றனர் . கோபிகைகள் தங்க 
ளுக்குக் கிருஷ்ணன் கூறிய சாபமும் 
தங்களுக்கு நேரிட்ட ஆபத்தினையும் அவர் 
க்குக் கூறித் தங்களைக் காக்க வேண்டினர் . 
முனிவர் அந்தப் பெண்களை நோக்கி 
நீங்கள் பூர்வசன்மத்தில் அப்சரசுக்கள் , 
ஒருநாள் நாரதமுனிவர் நீங்கள் விளையா 
டும் இடம் வந்தனர் . அவர்க்கு நீங்கள் 
மரியாதை செய்யாமல் எங்களுக்கு நாரா 
யணன் நாயகன் ஆவானோ என , நாரதன் 
நீங்கள் பூமியிற் பிறந்து கண்ணனாகிய 
நாராயணன் தேவியர் ஆவீர் ஆயினும் 
எனக்கு மரியாதை செய்யாததனால் கள்ள 
ரிடம் அகப்படுவீர் என்று சபித்தனர் . 


ஆதலால் இது உங்களுக்கு நீங்க அனந்த 
சயனவிரதம் நோற்க எனக்கூறிச் சென் 
றனர் . கோபிகைகள் அவ்வாறு நோற்று 
வீடுபெற்றனர் 

2. இவர்கள் சுருதி கோபிகைகள் 
எனவும் , ருஷி கோபிகைகள் எனவும் , 
மைதில சோபிகைகள் எனவும் , கௌசல 
கோபிகைகள் எனவும் , அயோத்யா 
கோபிகைகள் எனவும் பலவகையராவர் . 
இவர்களுள் சுருதி கோபிகைகள் பாத்ம 
கற்பத்தில் வேத இருக்குக்கள் பாற்கட 
லடைந்து விஷ்ணுவைத் துதிக்க அவர் 
பிரத்தியக்ஷமாய் என்ன வேண்டுமென்ன 
உமது உண்மை உருவைத் தரிசிக்கவேண் 
டுமென்றனர் . அவர்களின் வேண்டுகோ 
ளின்படி விஷ்ணு மூர்த்தி ராதையுடனும் 
கோபிகைகளுடன் ஜகன் மோகனாஸ்வரூப 
மாய்த் தரிசனம் தந்தனர் இதைக்கண்ட 
சுருதிகள் 

இவ்வின்பத்தை 
அநுபவிக்க விரும்புகிறோமென்ன அவ் 
வகை யுடன்பட்டு நீங்கள் சுவே தவராச 
கற்பத்தில் துவாரகையில் பிறப்பீர் , அவ் 
விடம் நாம் உமக்கு இவ்வாநந்தம் தருகி 
றோமென்றபடி துவாரகையில் பிறந்து 
கண்ணனுடன் விளையாடினவர்கள் . இச் 
சுருதி கோபிகைகளிடம் கண்ணன் ஒரு 
நாள் தாமதித்துவர என் தாமதப்பட்டீர் 
எமதாசிரியராகிய 

துருவாசரைக் 
காணச் சென்ற தால் கால தாமதம் ஆயி 
ற்று என, நாங்களும் அவரைத் தரிசிக்க 
விரும்புகிறோ மெனக் கண்ணன் சொற் 
படி அவரிடம் அடைகையில் யமுனை 
பெருகக்கண்டு தியங்கி 
ணன் சொற்படி நித்ய பிரமசாரி வழி 
விடச் சொன்னான் என்று யமுனையிடங் 
உறி யாற்றைக்கடந்து சென்று துருவா 
சரைத் தரிசித்தனர். இருடி கோபிகை 
கள் இராமன் வனமேகிய காலத்து அவ் 
விடமிருந்த இருடிகளுக்கு மானசராகிய 
விஷ்ணுமூர்த்தம் மனதில் மறைய அவர் 
கள் திடுக்கிட்டு எதிரில் இராமனைத் தரி 
சித்துத் துதிக்க இராமன் என்ன வேண் 
டும் என்னச் சீதையைப் போல உமக்குத் 
தேவியராக வேண்டுமென்ன அவ்வாறு 
குக என வரந் தந்தனர் . அவ்வாறே வங்க 
தேசத்து இருந்த மங்களன் என்னும் 
இடையனுக்கிருந்த (5,000 ) தேவியர்க் 
குப் பல குமரிகளாய்ப் பிறந்தனர் . இவர் 
கள் பிறந்தவுடன் தந்தைக்குச் செல்வஞ் 


என 


நன் 


நின்று 


கண 


கோபிகைகள் 


520 


கோபிசந்தராஜன் 


குறையச் சயன் என்னும் அரசன் இவ கோபிசந்தராயன் - உத்தரகண்டத்தில் 
னிடம் வருதல் கண்டு கறி அச்சயனால் கௌடபங்கால் என்னும் ராஜ்யத்தி 
இவர்களை நந்தனிடம் அனுப்ப இவர்கள் லுள்ள காஞ்சனபுரிக்கு அரசனாகிய திரி 
கண்ணன் மேய்க்கும் மாடுகளின் சாண லோசந்து என்பவன் ஒருவன் இருந்தான் . 
மெடுத்துக் காளிந்தி யபாசனையால் ஒரு அவன் பாரி மைனாவதி . அவன் தவத் 
நாள் கண்ணன் தங்களைக் கூடக்களித்த தால் பிறந்த குமரன் கோபிசந்தன் . இந்தக் 
னர் . 

மைதில கோபிகைகள் இராமன் கோபிசந்தன் தந்தைக்குப் பிறகு பட்ட 
சீதையை மணங்கொள்ளச் செல்லுகை மேற்று அரசாளுங்காலத்தில் ஆயிரத்து 
யில் அவ்விடமிருந்த பெண்கள் மோகித்து இருநூறு மனைவிகளை விவாகஞ்செய்தும் 
இராமனுக்குக் கூற இராமன் துவாபா ஆயிரத்து அறுநூறு போக மாதர்களை 
வகத்தில் உம்மைக் கூடுவேன் என்றனர் . வைத்துக்கொண்டும் 

விஷயானந்தத்தை 
அவ்வாறே இவர்கள் நவநந்தனர் ஒன்ப அனுபவித்து வந்தான் . இவன் தாயாகிய 
தின்மர் 

வீட்டிலும் பிறந்து யமுனைக் மைனாவதி ஒருநாள் புருஷன் நீங்கிய துக் 
கரையில் காத்தியாயினிவிரதம் அநுட் கத்தினால் மேன்மாடத்திற் சென்று நான் 
டித்து வந்தனர் . அக்காலையில் கண்ணன் குதிசையும் பார்க்கும்போது ஜாலந்திரா 
பிரசன்னராய் இவர்கள் சேலையையெடு என்னும் மகாயோகி தீக்சாகக் காட்டில் 
த்து மறைத்தனர் . கௌசல கோபிகை 

சென்று விறகுகளைப்பொறுக்கிக் கட்டித் 
கள் இரரமன் கோசல தேசத்தின் வழிச் தலையின் மேல் வைத்து வழிநோக்கி வரு 
செல்லுகையில் தம்மை மனதில் நினை கையில் இவரது தேகநிழல் பூமியில் படா 
த்து மோகித்த பெண்களுக்குத் தாமும் திருத்தலாலும் விறகுச்சுமை தலைக்கு 
மனத்தால் கிருஷ்ணாவதாரத்தில் கூடுகி மேல் முழத்திலிருத்தலாலும் மைனாவதி 
றேனென்று வரந் தந்தனர் ; அவ்வாறே கண்டு இவர் மானிடால்லர் என்று மான 
இவர்கள் உபநந்தனர் வீட்டில் பிறந்து முதலியவைகளை 

விட்டு அவரிருக்கும் 
கிருஷ்ணனை மனதில் நினைத்திருந்தனர். மடத்திற்சென்று அவரை வணங்கி உப 
இவர்களது தாய் தந்தையர்கள் இவர் தேசம் பெற்று மீண்டும் மனையடைந்து 
களுக்கு இடையரை மணம் புணர்த்தின சுவானுபவத்தி லிருந்தனள் . கோபிசந்த 
ராயினும் இவர்கள் கண்ணனை மனதில் ராசன் ஒருநாள் தன் முதல் மனைவியிடம் 
நினைந்தவராய் அவனைக் கலந்து விளை வர அவள் இவனுக்கு உபசாரமுதலிய 
யாடி வந்தனர் . கண்ணன் செய்த சர்வ 

செய்து உன் தாயை ஒரு சந்நியாசி தன் 
வீலைகளும் இவர்களிடத்திலேயாம் . வசமாக்கிக்கொண்டான் . அவள் இடை 
அயோதயாகோபிகைகள் 

இராமன் விடாது அவனிடம் போவது நமக்குப் 
சீதையை மணந்து வரக்கண்ட அயோ பழிப்பல்லவோ என்றதைக் 
த்திநாட்டுப் பெண்கள் இராமனைக்கண்டு அதை அறிவோமென்று மந்திரியை 
மோகிக்க அவர்க்கிசைந்து கிருஷ்ணாவதா யழைத்து அந்த யோகியை இரவிற்குத் 
சத்தில் உம்மைக் கூடுகிறேன் என அச தன்னிடம் அழைத்துவரக் கட்டளையிட் 
ரீரியால் சொல்விந்தனர் . அவ்வாறே டனன் . அவ்வாறே மந்திரி சென்று யோ 
இவர்கள் சிந்து தேசத்தில் சம்பகாநகரத் கியை வணங்கி அரசன் கட்டளையைக் 
தில் விமலன் எனும் அரசனுக்குப் பெண் கூற யோகியர் அவ்வாறு வந்தனர் . அர 
களாகப் பிறந்து கண்ணனுடன் கிரீடித் சன் எதிர்கொண் டழைத்து உபசரித்து 

சோபாகோபிகை - கோலோ யோகி துயில்கையில் கிணற்றிவிட்டு 
கத்திலிருந்து சந்திரனுக்குச் சோபை மூடச்செய்தனன் . யோகியர் கிணற்று நீரி 
யைத் தரச்சென்றவள் . பிரபாகோபி ன்மேல் தியானத்திலிருந்தனர் . இவரது 

கோலோகத்திலிருந்து சூரியனுக் சீடர் பலருள் உயர்ந்தவராகிய கானேபா 
குப் பிரபையைத்தரச் சூர்யனிடஞ் சென்ற என்போர் தம்மோடொத்த எழு நூற்று 
வள் . சாந்தீகோபிகை--கிருஷ்ணன் சரீ வருடன் எங்கு தேடாரின் மனர் . மைனா 
ரத்தில் லீனமானவள் , 

வதி தனது ஆசிரியரைக் காணாதவளாய் 
கை - கோலோகம் விட்டுப் பூமியடைந்த மிக வருந்தியிருக்கும் நாள்களில் ஓர்நாள் 
வள் . 

இந்நால்வகைக் கோபியரும் கிருஷ் தனது புதல்வன் சந்தன முதலிய வாச 
ணன் சக்திகள் . ( பிரம்மகைவர்த்தம் ). னைத்திரவியங்களை அணிந்து உலாவிக் 


தனர் . 


க்ஷமாகோபி 


கோபிசந்தராஜன் 


521 


கோபிதாரத்துவசன் 


நநீர் 


கொண்டிருத்தலைக் 

கண்டு 

இவ்வகைக் சரிக்கக் கானேபா ஆசானை எந்தக் கிணற் 
களிப்புடன் இருக்குமிவன் யமன்கையில் றில் தள்ளினாயென அரசன் கிணற்றைக் 
பட்டு மாள்வனே என்னும் வருத்தத்தால் காட்டிப் பயந்து நிற்கப் பயப்படாதை 
மேல் மாளிகையினின்றும் அழும் கண்ணீ வெள்ளியினாலும் பொன்னினாலும் உன் 
ரானது இவன்மேல் துளிப்ப 

வடிவத்தையொத்த உருவைச் செய்விக்க 
யார் தெளித்தாரென்று மேலே பார்க்க என உரைக்க அரசன் அப்படியே செய் 
அது தனது தாயின் கண்ணீரென்றறிந்து வித்துக் கிணற்றருகில் வந்து மேலிருந்த 
இவளை யழுதற்குக் காரணமென்னவெ வைகளை எடுப்பித்தான் . அங்குச் சாலக் 
ன்று கேட்க உன் தந்தை முதலிய முன் திரர் சந்திரன் போல் விளங்கியிருந்தனர் . 
னோர் உன்னைப்போலவே போகங்களை சீடர்கள் கண்டுகளிக்கக் கானேபா கிணற் 
அனுபவித்து யமன்கையிற்பட்டு மாண்ட நருகில் சென்று அரசன் என்னால் அப் 
னர் . அவ்வாறே நீயும் யமன் கைப்பட்டு யம் பெற்றனன் . நீர் அவனுக்குச் சாபம் 
மாள் வாயென்று வருந்தி அழுகின்றேன் கொடுப்பீரேல் அச்சாபம் அவன் உரு 
என்றனள் . அதைக்கேட்ட அரசன் அவ் வைப்போல் செய்திருக்கும் பிரதிமைக 
வாறு வருந்தாவகை முத்திதா வல்லவர் ளைச் சார்தல்வேண்டும் என வரம் வேண் 
யாவரென மைனாவதி சாலந்திரர் என , டினன் . பின் கானேபா கிணற்றருகில் 
அரசன்கேட்டு ஒன்றுங்கூறாது வீட்டில் பிரதிமைகளை நிறுத்தி ஜாலந்திரரை நல் 
வந்துண்டு மனைவி சொற்கேட்டுக் கோபத் வரவு கூறுகவென அவ்வாறே அரசன்கூற 
தால் யோகியரைக் கிணற்றிலிடச் செய் யோகியர் நீ யாரென அரசன் கோபிசந் 
தேனே யென்று வருந்தி யிருந்தனன் . தன் என் றனன் . ஜாலந்திரர் நீ சாம்பராக 
முன் ஆசாரியனைத் தேடச்சென்ற கானே வெனச் சபித்தனர் . இச்சாபத்தால் அப் 
பா பலதேசங்களிலும் தேடிப் பரதேச பிரதிமைகள் சாம்பராய் அரசன் துன்ப 
மடைந்து 

மச்சேந்திரரைத் தேடிவந்து மிலா திருந்தனன் . பின் அரசன் வேண் 
கோரக்கர் இருப்பிடமடைந்து மகிழ்வுட டக் கிணற்றிலிருந்தோர் யாரென நான் 
னிருக்கையில் கோரக்கர் இவரைப் பார்த் 

மைனாவதி மைந்தனென ஜாலந்திரர் 
துக் கோபிசந்தன் உன் குருநாதனைக் கிண ஷேமமாயிருக்க வென்றனர் . பின் யோகி 
ற்றிடைத் கள்ளிப் பன்னிரண்டு வருட யரை வெளியே வரச்செய்ய மைனாவதி 
மாயிற்று ; அதை நோக்காமல் 

பாதபூசை செய்தனள் , கோபிசந்தனும் 
மெல்லாம் தேடுகின்றாய் அதனாற் பய யோகியரை வணங்கி உம்முடைய சாம் 
னென்ன கூறினர் . 

பிரதாயம் எனக்கு அருள்கவென யோகி 
யறிந்த கானேபா மைனாவதிக்கு ஆசிரிய யர் அவ்வாறாகுக வென்றனர் . பின் அர 
னிருப்பிடங்கூறி அனுப்பித் தானும் பின் சன் ராஜ்யந் துறந்து தாய்பாலடைந்து 
சென்றனர் . கானேபா தம்மூர் அடை அவளை வணங்கத் தாய் மகனை வாழ்த்தி 
ந்தசெய்தியை மைனாவதி மகனுக் கறி உன் குலமீடேறும் கொள்கை கொண் 
வித்து அவரைச் சரண்புகும்படி உடன டனை ; இது முதல் பல தலங்களும் யாத்தி 
ழைத்துச் சென்றனள் . அரசன் கானே ரைசெய்து பனிரண்டு வருடத்திற் கொரு 
பாவைச் சாணடையக் கானேபா நீ 

முறை என்னை யடைகவென் 

எறனள் . அர 
யாரென அரசன் கோபிசந்தன் என்ற சன் பலதேசங்களும் யாத்திரை செய்து 
னன் . இதைக்கேட்ட கானேபா மிக்க தன் தங்கை இருப்பிடமடைந்து தவக்கோ 
கோபமுடையவராய்க் கள்ளை அமுதென் லத்துடன் அவ்விடம் பிக்ஷை செய்து வரு 
பது போல இப்பெயர் உனக் காரிட்டார் கையில் தங்கையின் தோழி அரசனது வடி 
ஆசானைக் கிணற்றில் தள்ளியபாவி சந் வத்தைக் கண்டு ஐயுற்றவளாய்த் தமது 
திரசூரிய ருள்ளளவும் நாகத்தைத் தருகி நாயகிக்குக் கூறினள் . தங்கைகண்டு வரும் 
ன் காரியத்தைச் செய்தாய் எனக் கோபி தினாளாய் நிற்க அவளைத் தேற்றிப் பனி 
சந்தன் நடுங்கிப் பிழைபொறுக்க வேண்டி ரண்டாண்டு கழிந்தபின் தாயைச் சேவித்து 
னன் . அச்சமயத்தில் மைனாவதி தன் அவளிட்ட பாற்சோறுண்டு நீங்கினன் . 
பிள்ளையைப் பிடித்துக் கானே பாவிடத் கோபிதாரத்துவசன் - இவனிடம் அகத்தி 
தில் கொடுத்து அபயல் கேட்டனள் . பின் யர் முதலிய முனிவர்வர அரசன் இவர் 
கோபிசந்தன் கானேபாவைப் பூசித்து உப களை மரியாதை செய்யாததினால் அக்கூட் 

66 


உலக 


என்று 


இதனை 


கோப்பாலைவனம 


522 


கோமட்டிகள் 


டத்தவருள் ஒருவராகிய பிரமிட்டன் என் கோமட்டிகள் இவர்கள் சென்னை ராஜ 
பவராம் குட்டநோய்கொள்ளச் சபிக்கப் தானியிலுள்ள பல பாகங்களில் பரவிய 
பட்டவன் . 

வர்த்தக சாதியர் . இந்தக் கோமட்டியென் 
கோபி பாலைவனம் 

இது மத்ய ஆசியா னுஞ் சொற்கிராணம் பலவிதமாக கூறு 
வில் உள்ள ஒரு பெரிய பாலைவனம் . கின் றனர் . கோமதி - நரிபோல் தந்திரம் 
இதன் நடுவில் ஷாமு என்னும் மணல் வாய்ந்தவர் எனவும் , பசுக்களைக் காத்தலி 
வெளி உண்டு . அதனை மணற்கடல் என் னால் வந்த பெயர் எனவும் , பசுப்போன்ற 
பர் . இதனீளம் 1200 மைல் , அகலம் அறிவினர் எனவும் , இவர்கள் விஷ்ணுவை 
250 மைல் . இன்னும் இந்தியா அமெ நோக்கித் தவஞ்செய்ய அவர் இவர்களுக் 
ரிக்கா முதலிய இடங்களில் மலைச்சரிவுக குத் தம் உலகம் தந்தனர் . இவர்களில்லா 
ளையும் நதிகளையுஞ் சார்ந்து பல வெளிக ததால் பூமி துன்பமடைய விஷ்ணு பூலோ 
ளிருக்கின்றன . 

கம் செல்லக் கூறினர் . இவர்கள் அதை 
கோபிரதாரம் - ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் . மறுத்தனர் . விஷ்ணு சிவனிட மிவர்கள் 
A place of pilgrimage on the bank of செய்திகூறச் சிவன் ஒரு பசுக்கொணர்ந்து 
the Saraju at Fyzabad . 

அதின் காதின்வழிச் செல்கவென அவ் 
கோபிலகோப்பிரயை மகாழனி - இவர் வாறே யிவர்கள் சென்று அதின் வயிற்றில் 
இராசமன்னார்கோயிலில் திருமால் அருள் பெரிய பட்டணாதிகளைக் கண்டு களித்து 
பெற்றவர் . 

அவ்விடத்தில் வசிக்க வேண்டினர் . அவ் 
கோபில மகாழனி - ஒரு இருடி , இவாது வாறிருக்கையில் பெருந்தீ தோன்றி யிவர் 
பாரி , விசித்திரகன் என்னும் காந்தருவனை களைப் பயப்படுத்தியது . இவர்கள் பழை 
ஆயிரம் வருஷம் மீனாக இருக்கச் சபித் யிடமே போகச் சிவபெருமானை வேண்ட 
தனள் . 

இவர்கள் பூமியிலே யிருப்பதாக வாக் 
நோபிலர் - சத்தியவிரதனைக் காண்க . களித்துப் பசுவின் வயிற்றிலிருந்து நீங்கி 
போப்பிராமணன் - சுரபியினிடம் ஆதியில் னர் . ஆதலால் இவர்களுக்குக் கோமட்டி 
பிறந்த பிராமணன் . ( பார - அது ) 

கள் என்று பெயர் எனவும் , இவர்கள் சுற் 
பெப்பியரேக்கம் - காசியில் பசுவினால் றத்தவரின் முன்னோர் பசுத்தொழுவத் 
பூசிக்கப்பட்ட க்ஷேத்ரம் . 

திருக்கையில் கருப்பிணியாகிய தங்கள் 
கோப்பெருஞ்சோழன் - ஒரு சோழன் , இவ வம்சத்தவர்களைப் பசு முட்டிய தால் கோ 
ன் காலத்துப் பிசிராந்தையார் , கண்ணாக 

கனார் பட்டி எனவும் , கோமட்டிகள் கோதாவரி 
முதலிய புலவர்கள் இருந்தனர் . இவன் நதியாகிய கோமதியாற்றை யடுத்த பூமி 
தன்னாடுது றந்து வடக்கிருந்தது கண்டு இர யில் வசித்தவர்களான தால் கோமட்டிகள் 
ங்கிக் கருவூர்ப்பெருஞ்சதுக்கத்துப் பூதநா எனவும் கூறுவர் . இவர்கள் கவரவர் 
தனா ரிவனைப் பாடினர் . இவனது நண்பர் கலிங்கர் என்றும் இரண்டு பிரிவினராகப் 
பொத்திபார், இவர் இச்சோழனது பிரிவு பிரிக்கப்பட் டிருக்கின்றனர் . 

இவர்கள் 
ஆற்றாது நடுக்கல்கண்டு இடங்கேட்டு உயிர் 

தங்கள் குலத்திற் பிறந்த கன்னிகையின் 
நீத்தனர். இவன் தன்னிரண்டு குமாருடன் கற்பின் கௌரவத்தைக் காத்ததால் கவர 
பகைகொள்ளப் புல்லாற்றூர்எயிற்றியனார் வர் எனப்பட்டனர் . பின்னும் இவர்கள் 
இவனைச் சமாதானஞ்செய்து பகை நீக்கி கௌரியை வணங்குவோராதலால் கவர 
னர் . ( புற - நா .) ( குறு - தொ .) 

வர் என்பர் . இவர்கள் பெனுகொண்டா , 
கோப்பெருந்தேவி- நெடுஞ்செழியன் மனை வேகிகாடு , திரைவர்ணிகர் , லிங்கதாரிகள் 
வி , தன் கணவன் , கண்ணகையிட்ட வழக் எனப் பல பிரிவினர் . இவர்களின் குல 
கிற்கு இழுக்கி யுயிர்விட்ட தறிந்து வுயிர் தேவதை கன்னிகாதேவி , அவள் தீப் 
விட்ட கற்புடையாள் , (சிலப்பதிகாரம் .) பாய்ந்தபோது மானத்திற்கஞ்சித் தீப்புகும் 
கோமடத்தசினியாழ்வான் - எழுபத்தினாலு தவர் வேகிகள் ; பெதிரி ஓடினவர்கள் 
சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர் . 

பெதிரிகள் எனப்படுவர் . கெவேரர் மாம்ச 
வர்க்குத் திருக்கைச்செம்பும் ஸ்ரீ பாதா பக்ஷணிகள் அல்லர் , மற்றவர் மாம்சபக்ஷ 
க்ஷையும் தாங்குபவர் . ( குருபரம்பரை .) ணிகரும் ஆவர். இவர்கள் கோத்திரங்கள் 
கோமடத்துத் திருவிண்ணகாப்பன் 

பலவகைப்பட்டிருக்கும் . இவர்கள் பதி 
பக்கொண்டார் திருவடிசம்பந்தி , 

னெட்டுப் பட்டணங்களில் நிலைத்தவர்கள் . 


உடைய 


கோமதி 


523 


கோரக்கர் 


அப் பட்டணங்களுக்கு முதன்மையானது அவற்றை அடையாக்கித் தருகவெனக் 
கோதாவரி ஜில்லாலிலுள்ள பெனுகொண் கேட்டுண்டு களித்து மறைந்தனர். 
டா , இதில் நாகரீசுவரர் எனும் சிவாலய கோயன் - சித்தூரையாண்ட 

சித்தூரையாண்ட சூரியவம் 
மும் , ஜநார்த்தன சுவாமியெனும் விஷ்ணு சத்து ராஜபுத்ர அரசன் . மீவார்தேசத்து 
வாலயமும் இருக்கிறது . 

புராதன காவியமாகிய கோமான்ஸா 
கோமதி - 1. இமயத்திற் பிறந்து கங்கை என்னும் காவியத்தால் புகழப்பட்டவன் . 
யிற் கலக்கும் நதி . 

சித்தூர் இரண்டாமுறை ஹாரூன் ஆல்ர 
2. சிவசுவாமியின் குமரன், இவன் கும் மத்தின் குமாரனான மாமூன் என்பவ 
ரன் புரிமான் . 

னின் சேனைகளால் தாக்கப்பட்டபொழுது 
சோமளை - குலோத்துங்கனைக் காண்க . அவர்களைப் பின்னிடையச்செய்து சேனாதி 
கோமந்த பருவதம் துவாரகைக்கு அருகி பதிகளைச் சிறையிட்டவன் . இவனுக்குப் 
லுள்ள ஒரு மலை . கிருஷ்ண பலராம பின் பதினாறாவது சந்ததியில் அரசாண்ட 
ரிதன் மீதிருக்கையில் சராசந்தனிதனுள் சமாசிங்கு என்பவன் ஆட்சியில் சித்தூர் 
அவ்விருவரும் இருக்கின்றாரென்றெண் சீர்குலைந்து மகம்மதியருக் குட்பட்டது . 
ணித் தீயிடப்பட்டது . 

கோழகன் -1 . கற்கனிகை கணவன் , கும 
An Isolated mountain on the nor பர் ரிது தாமன் , சயன் , 

. 
thernside of the westerngliats . 

2. ஒரு தமிழ்க்கவி . 
கோமணாண்டி- ஆண்டி வேடம் பூண்டு கோ 3. இவன் இடவகனுடைய மகன் . 
மணத்துடன் திரிவோன் . 

கோழகி மணிப்பல்லவத்துள்ள பொய் 
கோமலுழான் மகருஷிகோதரன் வணிக 

கை , ( மணிமேகலை. ) 
கோத்திர முதல்வன் , குதிரை வியாபாரஞ் கோழன- விஷ்ணுவி னவதாரமாய் மேலைச் 
செய்பவன் . குதிரைக்காகக் சன்னபுரம் சிதம்பரத்தில் சிவநடனந் தரிசித்தவர் . 
பன்னிரண்டு வருஷத்திற்குமுன் பணங் கோழத்திரி - இது சித்திரக்கவியிலொன்று . 
கொடுத்துக் குத்தகைவாங்கிப் புல் பயி இது இரண்டுவரியாக வெழுதி மேலும் 
ரிட்டவன் . 

கீழும் ஒன்று இடையிட்டு வாசிக்கினும் 
கோமாயி - இவள் விருத்த வேதியமாது , அதுவேயாவது. ( யாப்பு - வி . ) 
இவள் பண்டரிபுரத்துப் பெருமாளைத் தரி கோயிலண்ணர் - பிள்ளை லோகாசாரியர் 
சிக்க எண்ணிச் செல்லுகையில் வழியில் திருவடி சம்பந்தி . 
நதியினைக் கடக்கமாட்டாது கையில் காசு கோயிலாழ்வான் - எழுபத்தினாலு சிம்மா 
முதலிய இலாமையால் கவன்று இருக் சனாதிபதிகளில் ஒருவர் . ( குருபரம்பரை .) 
கையில் பெருமாள் படவுவோட்டுபவனைப் கோயிற்புராணம் - சிதம்பரமான்மியம் கூ 
போல் முன்னின்று நான் கூவியிலாது றும் நூல் . கொற்றவன்குடி உமாபதிசிவா 
அக்கரை சேர்ப்பிக்கிறேனென்று இந்த சாரியரா லருளிச் செய்யப்பட்டது . 
அம்மையாரைத் தோளிலேற்றிக்கொண்டு கோரக்கர் - 1. இவர் ஒரு சித்தர் , மச்சேந் 
அக்கரை சேர்த்தனர் . தோள் விட்டிறங்கிய திரா மாணாக்கர் , காயகற்பஞ் செய்துகொ 
கோமாயி படகாளுக்குக் காலில் நீர்படா ண்டு அல்லமதேவர் முன் தமது வல்லமை 
மைகண்டு கேட்க நாம் இங்குத் தோணி யைக் காட்ட அல்லமர் அவர் காத்து 
யோட்டுபவன் அல்லன் , பிறப்பெனும் வாளொன்று கொடுத்துத் தமது தேகத்தை 
கடல்கடத்தும் தோணியோட்டுபவன் என் வெட்டும்படி கூறினர் . தேவர் வெட்டிய 
றனர் . 

பின் அம்மை தம்மிடமிருந்த போது தேகம் ஊறு படாது வாள் மழுங்கி 
மாவைத்தர நாம் எவரிடத்தும் வாங்குதல் யது . பின் அல்லமர் அந்த வாளை கோரக்க 
இல்லை . இதனைத் துவாதசியில் வேதி ரிடம் கொடுத்துத் தம்மை வெட்டக் கூறி 
யர்க்குத் தானஞ்செய்க என்று மறைந்த னர் . அவ்வாறு சித்தர் செய்ய வாள் தேகத் 
னர் . அம்மை அவ்வாறே பண்டரிபுரஞ் திற்குள் புகுந்து வெளிப்படவும் தேகஞ் 
சென்று துவாதசியில் வேதியரை நோக்கி சலனமில்லாமல் இருந்தது . இதனைக் 
மாவைப் பெறும் வகைகூற எவரும் ஏற்கா கண்டு சித்தர் தேவருக்கு அடிமைப்பட் 
தது கண்டு வருந்துகையில் பெருமாள் மலர் -டனர் . 
மகளுடன் விருத்தராய் வந்தனர் . இவர் 2. இவர் கஞ்சாவை முதல் சரக்காகக் 
களைக் கண்டு களித்த அம்மை மாவைத்தர கொண்டமையின் அதற்குக் 

கோரக்கர் 


காரல் 


524 


கோராகும்ப 


ண்டு 


மூலி எனப் பெயர் . இவர் செய்த வைத் 
திய நூல் கோரக்கர் வைப்பு . மச்சேந்திர 
ரைக் காண்க . 

3. உமை அன்னமிட அதை உண்ண 
எண்ணிய தத்தாத்திரியரொடி மாறுகொ 

பலவுருவாய்ச் சண்டைசெய்யத் 
தத்தாத்திரியர் மீன் குத்தியாய்த் தொடர 
இவர் மீனாய்த் தீர்த்தத்திலொளித்தனர். 
அதற்கு மச்சதீர்த்தமென்று பெயர் . பழ 
னிக் கருகிலுள்ளது . ( பழனி - பு- ) 
கோரல் - ஆட்டிற்கும் மானிற்கும் ஒப்பான 
மிருகம். ஆட்டைப்போல் குறுகிய கொம் 
பினையுடையது . இரண்டடி உயரம் உள் 
ளது . இமயமலைகளில் உள்ளது . ( Goral .) 
கோரன் - 1. வீரமாயேந்திரத்தின் 
லாளி . 

2. ஒரு அசுரன் , பகீரதனை வென்று 
காட்டிற்றுத்தினவன் . இவன் கந்தமூர்த் 
தியின் வேலால் கொல்லப்பட்டான் . 

3 சுநந்தன் குமான் , இவன் குமரன் 
வடகன் .. 

4. ஆங்கீரச புத்திரன் . 
கோராதம்பார் - தோடோகியெனுமூரில் 
மனைவியுடன் இவர் வாழ்ந்து கொண்டு வரு 
நாளில் எக்காலத்தும் பெருமாளை இடை 
விடாது தியானித்து வருவர் . ஒருநாள் 
மனைவியார் தன் குழந்தையைவிட்டுத் 
தண்ணீர் கொண்டுவரச் செல்ல , நகர்ந்து 
கொண்வெந்த குழந்தையை அறியாமல் 
மண்மிதித்திருந்த கோராகும்பார் மிதித் 

கொன் றனர் . நீர் கொண்டு வந்த 
மனைவி குழந்தையைக் காணாமல் தேடி 
மிதிக்கும் மண்ணுடன் குழந்தை யிருக்கக் 
கண்டு கணவனை யிவ்விடம்விட்டு எங்கே 
யேனும் அகலுகவெனக் கெடுஞ்சொல் கூறக் 
கோராகும்பார் தடியெடுத் தடிக்கப்போக 
மனைவி பெருமாளாணை யென்னைத்தீண் 
டேல் என அவ்வகைநின்றனர் . மறுநாள் 
மனைவி 

ஜலங்கொண்டு கோராகும்பார் 
அடிகளை விளக்கச் செல்லக் கோராகும் 
பார் நேற்றுக்கூறிய ஆணையால் என்னைத் 
தொடக்கூடாதென 

மனைவி புத்திரன் 
வேண்டிப் புருஷனுக்கு மற்றோர் மணஞ் 
செய்ய இசைந்து தனக்குப் பின்னவளை 
மணம்புணர்க்கக் கோராகும்பார் அவளை 
யுந் தீண்டாதவராகி யிருக்கத் தங்கை 
உனக்கு நேர்ந்தது எனக்கும் நேர்ந்த 
தென இருவரு மாலோசித்துக் கோராகும் 
பார் தூங்கும்போது இருவரும் இரண்டு 


பக்கத்திற் சென்று துயின் றனர் . கோரா 
கும்பார் தூக்கத்தால் தம் கைகளிரண்டி 
னையும் இரண்டு மனை வியர்பேரிலுமிட்டுத் 
தூங்கி விழித்துத் தம் கை மனைவியர்மீதி 
ருக்கக்கண்டு தமது இரண்டு கால்களையும் 
வெட்டிக் கொண்டனர் . மனைவியரிருவ 
ரும் பெருமாளை நோக்கித் துதித்து அழு 
தல்கண்ட கோராகும்பார் அவர்களைத் 
தேற்றி ஆடிமாதம் ஏகாதசியில் பாண்ரென் 
கனைத் தரிசிக்கப் பண்டரியை அடைந்த 
னர் . அங்குப் பெருமாளை வணங்கிப் பஜனை 
செய்வதற்குக் கையிலாமல் வருந்தியிருத் 
தலைக் கண்ட பெருமாள் கைகள் வளா 
அனுக்கிரகித்தனர் . அதனால் தேவியர் 
கள் களிப்புற்றுப் பிள்ளை வேண்ட முன்பு 
இறந்த பிள்ளையுந் தவழ்ந்துவரப் பெரு 
மாள் தரிசனந் தந்து இன்று முத லுன் 
மனைவியருடன் களித்திருக்கவெனக் கட் 
டளையிட்டனர் . பின் கோராகும்பார் பாக 
வதர்களுக்கு விருந்து செய்ய அனைவரை 
யும் வருவித்துப் போஜனம் அருத்திய 
பின்னர் , ஞான தேவர் இருக்கிற பாண்டக் 
களுட் சுட்டதும் சுடாததும் அறியவே 
ண்ெேமன்னக் கோராகும்பார் தம் கையி 
லிருந்த தண்டத்தால் ஒவ்வொருவரையும் 
ஒவ்வொரு அடி அடித்துக்கொண்வெந்து 
நாமதேவர் சிரத்திலும் ஒரு அடி அடிக்க நாம 
தேவர் தாங்கா தவராய்க் கையால் மறிக்கக் 
கண்டு இது பச்சைப்பாண்டமென அனை 
வரும் பரிகசித்தனர் . இதனால் நாமதேவர் 
துன்பமடைந்து பெருமாளிடஞ் சென்று 
கூறப் பெருமாளும் நீ ஆசாரியனிடத்து 
உபதேசம் பெறாததால் இவ்வாறு நேர்ந் 
தது . இனி நீ பெறுக என்னத் தாங்களே 
ஆசாரிய னிருக்குமிடம் தெரிவிக்க வே 
ண்டுமெனப் பெருமாள் நாகைநாதர் வாழ் 
கோவிலில் விசோபாகேசர் என்பவரிடத் 
தில் உபதேசம் பெறுகவென்ன நாமதே 
வரும் அவரிடத்தில் செல்ல விசோபாகே 
சர் செருப்புக்காலினை இலிங்கத்தின்மீது 
வைத்து உறங்க நாமதேவர் கண்டு நடுங்கி 
அடாத காரியத்தைக்கண்ட எனக்கு உடல் 
நடுங்குகின் றதெனக் கூற விசோபா யான் 
அறியாது தவறிக் கால்விழுந்தது என்னு 
டல் அதிக சோர்வடைந்தது . மற்றோரி 
டத்தில் கால்வைக்க வரவில்லை பாகவத 
ரே இந்தக்காலை மற்றோரிடத்தில் தூக்கி 
வைப்பீரேல் உபகாரமாகுமென்று சொ 
ல்ல நாமதேவரும் வேறு இடத்தில் தூக்கி 


கோராசுரன் 


525 


கோவந்தன 


வைக்க அவ்விடத்திலும் சிவலிங்கமிருக் கோலம் இது தேவபிதுர்க்கள் விஷய 
கக் கண்டார். இன்னும் பலமுறை அவ் மாய் நாடோறும் அரிசிமாவால் வீட்டின் 
வாறு செய்ய அவ்விடங்களிலும் சிவலிங்க முற்றத்தில் பலவகை யந்திரவுருக்களால் 
மிருக்கக்கண்டு அந்தப் பாதத்தைத் தன்னு போடப்படுவதாம் . இது யந்திர வடி 
டைய தேகத்தில் வைத்துக்கொள்ள அதுவு வாய்ப் பல தேவமந்திர எழுத்துக்கள் 
மிலிங்கமாக விளங்கியது . பின் விசோ அடைக்க இடமுள்ள தாயும் எண்கோணம் , 
பா நெடுநேரம் என் பதத்தைத் தாங்கி அறுகோணம் , முக்கோண வடிவங்களாக 
னாய் எனக்குத் துன்பமா யிருக்கின்றது . வும் இடப்படுவது . இவ் யந்திர வுருவத் 
என்காலை வெற்றிடத்தில் விடுகவென்ன தால் கிருகத்தில் வரக்கூடாத தீய தேவ 
நாமதேவரும் எங்கும் சிவமயமாகத் தோ தைகள் வராவாம் . 

இவ் யந்திர வுரு 
ன்றுகின்ற தால் எவ்விடம் வைப்பேனென வமைந்த கோலங்களைப் பிதுர்க்கள் கண்டு 
விசோபா எழுந்து தம்கரத்தை நாமதேவர் அஞ்சி வீட்டுள் புகார் . ஆதலால் அமா 
சிரத்தில்வைத்துக் காதில் ஞானோபதே வாஸ்யை , பிதுர் மாதுர்க்களுடைய சிரார் 
சஞ் செய்தனர் . பின் நாமதேவர் மனதில் த்ததினங்களில் கிருகஸ்தர் இடார் . மற்ற 
அரவணைச் செல்வனைக் கண்டு களிப்ப சுபதினங்களில் தீய தேவதைகளினின்று 
டைந்து ஓர்நாள் பாகவ தருக்கு நடுவிலி காத்துக்கொள்ளும் வகை வீட்டினுள்ளும் 
ருக்கையில் ஞானதேவர் இந்த நாமதேவ புறம்பும் இடுவர் . 
வரைச் சுடா தபாண்டம் என்று சொல்வீர் 

கோலா இது , ஆஸ்திரியா நாட்டிலுள்ள 
களோவென்ன இனி யடாது என்று அவர் ஒருவகை சிறு மிருகம் . இது , உருவத்தில் 
திருவடியில் வீழ்ந்து பணிந்தனர் . 

குச்சுநாயைப் போன்றும் , 

காடியைப் 
கோராசுரன் 1. கொக்குருக் கொண்டு போல் மயிரடர்ந்தும் காதுகள் வளைந்தும் 
கணேசரை விழுங்கவந்து அவராலி றந்த உள்ளது . பற்களில்லை , தளிர்களைத்தின்று 
அசான் . 

மரங்களிலேயே வசிப்பது . இதற்கு வயிற் 
2. ஒரு அசுரன் தேவரை யிடுக்கண்படுத் 

றில் பையுண்டு, அப்பையில் குட்டிகளை 
திச் சிவமூர்த்தியால் கொல்லப்பட்டவன் . 

வைத்து வளர்க்கிறது . மாமேற அறியாத 
சோயாள் - ஒருவகைத் தேவசாதியார். பெரிய குட்டிகளை முதுகிற்தாங்கி மாத் 
( காரை - இது நீர்ப்பூண்டு வகைகளில் தில் தாவும் . தாய் குட்டிகளைத் தரையில் 
சேர்ந்தபுல்லினம் . இது , ஆட்டாங்கோரை , விட்டு அவை விளையாடக்கண்டு களிக்கும் , 
ஈருள்ளிக்கோரை , ஓமற்கோரை , நச்சற் இது, தன் குட்டிகளுக்குத் தீங்கு நேரும் 
கோரை , கஞ்சாங்கோரை , கல்லங்கோரை , போது தன்னுயிரையும் விடும் . 
களாப்பூக்கோரை , கன்னிக்கோரை , சிற் கோலாகலம் -1 . வசுவினால் தள்ளப்பட்ட 
முட்டாங்கோரை , கிளைக்கோரை , குத்துக் சேதிநாட்டு மலை . 
கோரை , குளம்படிக்கோரை , கொட்டிக் 

2. மத்திய இந்தியாவில் பண்டில் கண்டி 
கோரை , சம்பங்கோரை , சம்புக்கோரை , லிருந்து மால்வாவைப் பிரிக்கும் ஒரு மலை , 
சீப்பங்கோரை , சீரகக்கோரை , ஈருள்ளிக் கோலாகலன் -1 இமவந்தன் புத்ரன் , மை 
கோரை , சுனைக்கோரை, தண்டாமரைக் 

நாகன் தம்பி . 
கோரை , தந்தக்கோரை , 
தந்தக்கோரை, தாட்கோரை , 

2 இவன் தாயைப் புணர்ந்த மசாபாவி , 
திரட்கோரை , நெட்டிக்கோரை , நெறிக் 

இவன் நோயால் வருந்தி அபுத்தி பூர்வக 
கோரை , பசுக்கோரை , பனைக்கோரை, 

மாய் வேதாரண்யஞ் சென்று முத்திய 
பாய்க்கோரை, பிரப்பங்கோரை , புற்கோ 

டைந்தவன் . இவன் பிறப்பால் சூத்திரன் . 
ரை , பூங்கோரை , பெட்டிக்கோரை , மட் 

( வேதாரண்ய - புராணம் ). 
டைக்கோரை , மயிற்கோரை , முடிக்கோ 

கோலாசுரன் 

ஒரு அசுரன் பராசத்தியா 
ரை , முதலைக்கோரை , மூக்கொற்றிக்கோ 

ராற் கொல்லப்பட்டவன் , ( சிவரகசியம் ) . 
ரை , வரிக்கோரை , வரட்கோரை யெனப் 

கோலியர் 

தஞ்சாவூர் , மதுரை முதலிய 
பல . 
கோரோசனம் - 1. இது , பசுவின் வயிற்றி இடங்களிலுள்ள நெய்வோர் . 

இவர்கள் 
வண்டாம் பொருள் . இதனைச் சீதளாதி தாழ்ந்த சாதியர் , 
சோகங்களுக்கும் மற்றுமுள்ள போகங்களு கோவத்தன்- இவர் கடைச்சங்கமருவிய புல 
க்கும் உபயோகிக்கின் றனர் . 

வர்களிலொருவர் . இவர் ஊஊர்பெயர் 


மகாவதை 


526 


கோவியா 


மலை . 


செய்த 


தெரியவில்லை. 

குறு - சா , 4 , கோவ தெருஞ்போலாதனுக்கு நண்பன் : அவ் 
தெத்தன் எனவும் கூறப்படுவர். 

வேந்தலுக்குச் சாரணர் கூறிய தருமன் 
கோவதை - இது நான்குவளை, சோரம் , கேட்டுத் தான் தேடிய பொருள்களையும் 
பந்தனம் , யோக்த்யம் , பாதம் . இவற்றுள் தன் முன்னோர் தேடிய பொருள்களையும் 
ரோதம் கொட்டகை, வீடு , துர்க்கம் , மேடு எழுநாளில் தானஞ் செய்துவிட்டுத் தவ 
பள்ளமான இடம் , எரி , கடல் , குட்டை , மேற் கொண்டவன் , வஞ்சி நகரத்தில் புத் 
முதலிய இடங்களில் சாதல் , பந்தனம் , தருக்குச் சயித்தியாலயங் கட்டுவித்தவன் . 
கழுத்தின் கயிறு , தாம்பு , முதலிய பல (மணிமேகலை ) . 
கயிறுகளால் பந்திக்கப்பட்டி றத்தல் , யோ கோவலூர் - இது அதியமான் நெடுயான் 
கத்ரம் வண்டியில் கட்டுதல் , வரில் பட்டு அஞ்சியால் ஒருமாலத்து எறியப்பட்டது 
தல் , பிணையிடுதல் முதலியவற்முல் மரண இதுகோவல் எனவும் வழங்கும் . ( புற நா . ) 
முண்டாதல் , பாதம் வேண்டுமென்றும் , கோவது கடைச்சங்கமருவிய புலவர் . 
தெரியாமலும் , எண்ணியும் , எண்ணாமலும் ( அகநானூறு ) 
கோபத்தினால் தடியாலடித்து இறவாதி கோவிந்தபட்டர் -1, கமல் நயன பட்டருக்கு 
ருக்கினும் பாதமாம் . ( பாம - மி . ) 

மழலை மங்கலத்தில் குரோதன தைமீன் 
கோவர்த்தனம் - வடமதுரைக் கருகிலுள்ள சோமவார பௌர்ணமியில் பிறந்து பெரிய 

இந்திரன் கிருஷ்ணமூர்த்தியிடம் திருமலைநம்பியால் நாமகரணம் செய்யப் 
மாறுகொண்டு பசுக்களை வருத்த விடா பெற்று எம்பெருமானாருடன் வாசித்து 
மழை பெய்விக்கக் கண்ணன் இதனைத் யாதவப்பிரகாசருடன் கங்காயாத்திரை 
தூக்கிக் குடையாய்ப்பிடித்து அப்பசுக்க சேய்கையில் யாதவப்பிரகாசர் எண்ணத் 
ளைக் காத்த மலை . 

தை இளையாழ்வாருக் கறிவித்து விலக்கித் 
கோவலன் - 1. மாசத்துவான் என்னும் தாம் கங்கை சென்று தீர்த்தமாடுகையில் 
வணிகன் குமரன் . இவன் கண்ணகியை யாதவப்பாகாசர் 

மோகத்தால் 
மணந்து இல்லற நடத்திவருகையில் லிங்க தாரியாய் உள்ளங்கை கொணர்ந்த 
மாதவி என்னும் வேசி வசப்பட்டு நாள் நாயனார் எனப் பெயர்பெற்று மழலை மங் 
கழித்து அவள் பாடிய வரிப்பாட்டால் மல தில் சிவப்பிரதிட்டை செய்து இருக் 
மனம் வேறு பட்டுப் 

பொருளெலாம் கையில் திருக்காளத்தியி லுள்ளவர் வந்து 
தோற்று மீண்டு கண்ணகியுடன் கூடி கர்த் தமது ஊருக்கு அழைத்துப்போக அவ்வி 
தகத்தின் பொருட்டு மதுமையடைந்து டஞ் சென்றிருந்து பெரிய திருமலைநம்பி 
மனைவியின் காற்சிலம்பை விற்கத் தட் மளால் மீண்டும் ஸ்ரீவைணவரானவர் . 
டான் ஒருவனிடம் காட்டினன் . அத்தட் 

2 மாகாளலரக் காண்கி, 
டான் அரசியின் பொற்சிலம்பை யிவன் கோவிந்தப் பெருமாள் - பெரிய திருமலை 
களவு செய்தனன் என்று நிந்தைகூறி அர நம்பிக்குக் குமரர் , பெரிய திருமலை நம்பி 
சனிடம் ஒப்புவிக்க அரசன் குற்றவா யால் உடையவருக்குக் கொடுக்கப்பட்டு 
ளியோ அன்றோவென நிதானிக்காது உடையவரால் எயபய எனத் திருமாமம் 
மரண தண்டனை விதித்தனன் . இச்செய் பெற்ற திரிதண்டயங்யாசி . 
தியை அறிந்த கண்ணகி , கோவலனிடம் கோவிந்தசயர் - யாதவப் பிரகாசரைக் 
வந்து அவனுடலைத் தழுவி யுயிர்ப்பித்துச் கான்க . 
செய்தியறிந்து அரசசபை புகுந்து கோவ கோவிந்தன் -- 1. விசயைக்குச் சகோதரன் . 
லன் தந்தது தன் காற்சிலம்பென்று அரச 

2. கிருஷ்ணனுக்கு ஒரு பெயர் . 
னுக் கறிவித்தனள், அரசன் அஞ்சி இறக் கோவிந்தபகவதபாதாகாரியா - இவர் சுக 
கக் கண்ணகி தனது கொங்கையைத் திருகி 

முனிவர் மாணாக்கராகிய கௌடபாதமக் 
மதுரைமீதெறிந்து எரித்து மலை மீதேறித் 

ரெபட்டாரகர் மாணாக்கர் . 
தன் கணவனை அடைந்தனள் . இவன் 

கோவிந்தாசாரியர் ஸ்ரீ சங்கராசாரியர் 
முற்பிறப்பில் பாதனென்னும் வணின். 
பாதனைக் காண்க . (சிலப்பதிகாரம் .) 

மாணாக்கர் , கௌடபாதருக்கும் மாணாக்கர் . 
2 மணிமேகலையின் தந்தை (மணிமே ) கோவிந்தை - நந்தகோன் புதல்வி , பது 
3. க்ஷ கோவலனு க்கு ஒன்பது தலை 

முன் மனைவி 

. 
முறை முன்னோன் , மயவரம்பன போய - பாடல்களைக் காண்க . 


சோவிலார் 


527 


கோவூர்கிழார் 


கோவிலார் -கோவில் வேலை செய்வோர் நம் இப்பசு தேவர் அவிசுமக்க அஞ்சிய 
இவர்கள் பள்ளிகள் கோவில் வேலை செய் அக்கினிக்கு இடந் தந்ததால் இதற்குப் 
வோர் இவர்கள் பூணூல் தரித்துத் தாங்கள் பெருமை வந்தது . தேவர்களும் இதனால் 
நியமித்த கோவிலில் தாங்களே அர்ச்சக எல்லாப்பொருள்களும் பவித்திரம் அடை 
ராக இருப்பவர் . கோவில் அடியார். என யும் வரத்தையும் தந்தனர். கபிலையைக் 
வும் கூறப்படுவர் . பெண்கள் கோவில் காண்க, 
அம்மாமார் எனப்படுவர் . 

2. சிவலோகத்தின் ஒருபுறத்தில் இந்த 
கோவிஜய நிருபதுங்கவர்மன் - இவன் லோகம் இருக்கும் . இதில் நத்தை , சுபத் 
காஞ்சிபுரமாண்ட பல்லவர்களில் ஒருவன் திரை , சுரபி , சுசீலை , சுமனை முதலிய பசுக் 
இவன் தன்குமாரியை ஆதித்தசோழன் கள் நந்திமா தேவரை மருவிச் சிவமூர்த்திக் 
மணந்தான் . இவனுக்குப் பிறகு பல்லவ குப் பால் , தயிர் , நெய் , கோமயம் , கோச 
நாடு சோழர்க்குட்பட்டது. 

லம் , கோரோசனை முதலிய ஆறு திவ்யப் 
கோவுலகம் -1 . தேவாசுரர் கடல் கடைந்த பொருள்களை யுதவியிருக்கும் இவ்விடத் 
காலத்துத் திருப்பாற் கடற்கண் ஐந்து தில் இப்பசுக்களாதிகளைக் கண்ணன் மேய் 
பசுக்கள் பிறந்தன அவை நந்தை , பத் த்திருப்பர் என்பர் . (சிவதர்மோத்ரம் ). 
திரை , சுரபி , சுசீலை , சுயனை என்பன கோவூர் கிழார் - 1. இஃது ஊர்பற்றி வந்த 
வாம் . இவை முறையே கபிலம் , கிருஷ் பெயர் . இவர் வேளாண்மரபினர் . சோ 
ணம் , வெண்மை , புகை , செம்மை நிற முன் நலங்கிள்ளியையும் , குளமுற்றத்துத் 
முள்ளன . இவை சர்வ லோகங்களுக்கும் ,, எஞ்சிய கிள்ளி வளவனையும் பாடி ( புறம் 
உதவியானவை . தேவாபிஷேகத்தின் ந.க, கூஉ , ஙங , சக ) அவர்களால் ஆதரிக் 
பொருட்டு - ஆனவை . இவற்றில் கோம் கப்பட்டு வருகிறநாளில் நலங்கிள்ளி என் 
யம் , கோரோசனம் , கோமூத்திரம் , பால் , பான் ஆவூரை முற்றுகை செய்ய அக்கா 
தயிர் , வெண்ணெய் உண்டாம் . 

இவை லத்து உள்ளே அடைந்திருந்த சோழன் 
ஆறும் பரிசுத்தமானவையும் , சர்வசித்தி நெடுங்கிள்ளியை அதனைத் திறந்து போர் 
யையும் தரத்தக்கனவுமாம் . இக்கோக்க செய்பவரும் வண்ணம் பாடினர் . புறம் 
ளும் யக்ஞங்களுக்குப் பயன்படத்தக்கவை 

அந்நெடுங்கிள்ளி அதனைத்திறந்து 
இப்பசுக்களிடத்தில் தேவர்கள் நலங்கிள்ளிபால் விட்டுச்சென்று உறை 
வசிக்கின்றனர் . இதன் கோ மயத்தில் யூரையடைந்து அங்குவைகினன் . 
சிவப்பிரியமா யிருக்கிற வில்லவிருக்ஷம் ரைக் கைப்பற்றிய நலங்கிள்ளி அதனைத் 
உற்பத்தியாயிற்று . அதில் பத்மாசநியா திறந்து நலங்கிள் பால்விட்டுச் சென்று 
கிய இலஷ்மி வசிக்கிறாள் . ஆகையால் உறையூரை முற்றுகை செய்தான் . ( புறம் 
தேவர்கள் அனைவரும் 

கோவினிடம் சடு ) அந்நாளில் நலங்கிள்ளியிடத்திருந்து 
வசிக்கின்றனர் . இவற்றுள் வெண்ணிற உறையூரினுட்புகுந்த இளந்தத்தனை ஒற்று 
முடையவை பிராமணஜாதியாகவும் , செந் வந்தானெனறு நெடுங்கிள்ளி கொல்லப் 
நிறம் உடையன ஷத்திரிய ஜாதியாகவும் , புகுந்த பொழுது அவனைக் கொல்லாதபடி 
பொன்னிறமுடையவை 

வைசிய ஜாதி தடுத்துப்பாடி உய்யக்கொண்டார் . (புறம் 
யாகவும் , கருநிறமுள்ளவை சூத்திரஜாதி சஎ ) பின்பு பகை முற்றாவண்ணம் முற்கூ 
யாகவும் எண்ணப்படும் . இக்கோலோகம் றிய சோழரிருவரையும் சமாதானப்படுத்தி 
அண்டகோளத்துக்கு அருகில் இருக்கி 

போரைவிலக்கி நெடுங்கிள்ளியையும் பல 
றது . கோவைப் பூசித்தோரும் பூசிப்போ வாறு புகழ்ந்து பாடி அப்பால் கிள்ளிவள 
ரும் , இவ்வுலகம் அடைவர் . இவ்வுலகம் வன்பால் வந்தனர் . அம்மன்னன் யாதோ 
கோடி சூரியப்பிரகாசம் உள்ள நாய் சுத்த வொரு காரணத்தால் மலையமான் மக்களை 
வெண்மையுடையது . தேவயாகத்தில் யானையின் காலில்வைத்து இடரும்படி 
நீங்கிய பசுக்களும் இவ்வகலம் 

கட்டளையிடக்கண்டு அவனைப்பாடி அம் 
அடையும் . கபிலைப்பசு என்பது காதுங் மக்களை உய்வித்தார் புறம் சுக . முற்கூறிய 
கண்ணும் மடியும் மூக்கும் கறுப்பாய் அரசர்களைப் பாடிய பாடல்கள் மிக்க சுவை 
இருப்பது . இதைப் போற்றுவோரும் பயப்பன . இவர் நற்றிணையிற்கூறிய உள் 
உயர்கதி அடைவர் . இதன் பாலைச் சாப் ளுரை விய புடையது . இவர் குறிஞ்சித 
பிடாமல் தேவதார்ப்பணஞ் செய்வேன் சிணையைச் சிறப்பித்துப் பாடியுள்ளார் . 


களாம் . 


கோவேங்கைப் பெருங்கதவன 


528 


கோழிசள 


இவர் பாடியனவாக நற்றிணையில் கூககம் 
பாடலொன்றும் , குறுந்தொகையிலொன் 
றும், புறத்தில் பதினைந்துமாகப் பதி 
னேழுபாடல்கள் கிடைத்திருக்கின்றன , 
கோவேங்கைப் பெருங்கதவன் - இவர் 
கடைச்சங்க காலத்தவர் . கோவென்று 
கூறப்படு தலால் அரசரும், இவர் வேங் 
கைப்பூ கதத்துடன் கல்லிற்றாக் குதலைப் 
பாடின தால் , கோவேங்கைப் பெருங்கத 
வன் எனப்பட்டனர்போலும் , குறு - கஙச . 
கோவேறு கழதை -1 . இது உயரத்திலும் 
நீளத்திலும் குதிரைபோலவும் , உருவத் 
தில் கழுதைபோலவுமுள்ள சாகபக்ஷணி 
இதற்குக் காதுகள் மிக நீண்டிருக்கும் . பல 
விதமான நிறமுடையது குதிரையைப் 
போல் ஒற்றைக் குளம்புள்ளது . ஆகாரம் 
பல்கோதுமை , கடலை முதலிய , குதிரை 
யைப்போல் முன்பற்களால் கடித்துத்தின் 
னும் அசைபோடாது , மாட்டுச் சுவபாவ 
முள்ளது . பெரிய பாரங்களைச் சுமக்கவும் 
இழுக்கவும் வல்லது . இது இந்தியா முத 
லிய பல இடங்களில் உண்டு , 

2. ஒரு பிராமணன் இதன் குட்டியை 
யடிக்கக் குட்டி தாயிடங்கறத்தாய் கிடக் 
இறான் புலையன் பிராமணனானால் தெரியும் 
என இதைப் பிராணிகளின் பாஷையறி 
ந்த அந்தவேதியன் கேட்டுக் கழுதையை 
நெருங்கிக் கேட்கக் கழுதை அது உன் 
தாய்செய்த தீமையெனக் கூறக்கேட்டு 
நான் பிராமணனாகிறேன் என்று அகோர 
தவம் செய்து தேவதையானான் . 
கோவை - என்பது மணிச்சரம் , அ 
மேகலை , காஞ்சி , கலாபம் , பருமம் , விரி 
சிகை என ஐவகைப்படும் . மேகலை எண் 
கோவையும் , காஞ்சி எழுகோவையும் , கலா 
பம் பதினாறு கோவையும் , பருமம் 
னெட்டுக்கோவையும் , விரிசிகை முப்பத் 
திரண்டுகோவையும் உடைய தாம் . 
கோழிகள் - இவை , பறவை இனத்தில் 
உடல்பருத்தும் தலைசிறுத்தும் , கழுத்தும் 
கால்களும் குறுகியும் பலவகை நிறங் 
கொண்டும் இருப்பவை . இவ்வினச் சேவ 
லுக்குக் கொண்டைசிவப்பு அலகு உறுதி . 
இவ்வகையில் ( 6 ) அங்குல உயா முதல் 
( 3 ) அடிகள் உயர்ந்த வகையுமுண்டு , 

தங்கக்கோழி , இது சீனதேசத்தது . 
இது , புரு அளவுள்ளது , இதன் கொண் 
டை மஞ்சள் , கழுத்து மஞ்சள் கலந்த 
செம்மை , இதன் கழுத்தின் பக்கம் வரி 


வரியான கருங்கோடுகளுண்டு . 
இறக்கைகள் செந்நிறம் , வால் மூன்று 
கை நிறங்கள் கொண்டவை . 

மயிற்கோழி இது , பர்மா முதலிய நாடு 
களிவிருக்கிறது இது , மயில்போ லழகு 
டைய தா யிருக்கிறது . இது , கோழிபோ 
ன்ற வருவமும் , மயில் போன்ற வாலும் 
உடையது . 

இதன் இறக்கைகள் பசுமை 
யும் நீலமும் கலந்தவை . இதில் மற் 
செருவகை ஆர்கஸிகோழி இது கருமை 
சலந்த செந்நிறம் . வேறொருவகை 
லூபோபர்கோழி , இதற்குத் தலையும் , 
முதுகும் மஞ்சள் , கழுத்தும் வயிறும் நீலம் , 
இறக்கையும் வாலும் இருண்ட செந்நிறம் . 
இதன் இறகுகள் வெண்மைக் கோடுகளை 
யும் கரியபுள்ளிகளையும் பெற்றவை . இது 
வருஷத்தில் 140 முட்டைகளிடுகின்றன . 
ஐரோப்பாவிலுள்ள கோழிகள் வருஷத் 
தில் 160 முட்டைகளும் , அமெரிக்கா 
தேசத்து நல்ல கோழிகள் வருஷத்தில் 
200 , 300 வரையில் முட்டைகளிடுகின் 
றன என்பர் . 

பெட்டைக்கோழி தன் 
முட்டைகளின்மீது அவயங்காத்துக் குஞ்சு 
களைப் பருந்து முதலிய கொடிய பறவை 
கள் கவர்ந்து செல்லாமல் சிறகில் வைத் 
துக் காக்கும் . சேவல் விடியற்காலையில் 
கூவிச் சூர்யோதயம் தெரிவிக்கும் , சில 
கோழிகள் சாமந்தோறும் கூச்சலிடும் , அத 
னைச் சாமக்கோழி யென்பர் . இக்கோழி 
யினத்தில் பலவகை அழகான கோழிக 

ஜபான் தேசத்திலுள்ள ஒரு 
வகைக் கோழிக்குத் தோகை 15 அடிகள் 
நீளம் ; அமெரிக்காவனத்தில் சில நாட்க 
ளுக்கு முன் நீலமுட்டையிடும் கோழி 
கண்டு பிடிக்கப்பட்ட தாம் ; அதற்கு வால் 
இல்லை ; அதற்குப்பதிலாக செவிகளுக்குப் 
பக்கத்தில் சிறகடர்ந்த தசைப்படை ஒன் 
றிருக்கிறதென்பர் . கோழிகளை அமெரிகா 
நாட்டார் அதிகமாகப் போஷித்து வளர்க் 
கின் றனர் . 

அங்குள்ள கண்காட்சிசாலை 
வில் பஞ்சவர்ணக்கோழி ஒன்று கொண்டு 
வரப்பட்ட தென்பர் 

இவர்கள் பெட் 
டைக்கோழிகளை முட்டைமீதிருக்க விடா 
மலே முட்டைக்கு யந்திரமூலமாக உஷ் 
ணம் உண்டாக்கிக் குஞ்சுபொரிக்கச் செய் 
கின்றனர் . இவ் வழக்கத்தை ஈஜிப்ட் 
தேசத்தவர் முதலில் கண்டு பிடித்தனர். 

காட்டுக்கோழி , இது காட்டில் வசிக் 
கும் அழகானகோழி . இது நாட்டுக்கோழி 


பூண்டு , 


கோழிகள் 


529 


கோழிகள் 


யைப்போன்று இருப்பினும் பறந்து வேக 
மாய்ச் செல்லும் குணமுடையது . இதன் 
வாற் சிறகுகள் பலநிறமாய் அழகாயிருக் 
கும் . இதன் சிறகுகள் பொருட்டு இதனை 
வலையிட்டுப் பிடிப்பர் . 

பிளாக்குரோஸ் , இது கோணையுள்ள 
சிறகுபெற்ற கோழி . இது ஸ்காட்லண்ட் 
தேசத்தது ; இது நம் நாட்டுக் கோழியைப் 
போன்று சற்று உயர்ந்தது ; நீலமும் கறுப் 
பும் கலந்த நிறமுடையது ; இதன் வாவின் 
முனை வெளிப்பு நம் வளைந்து சுருண்டிருக் 
கிறது ; இவை பல ஒன்றுகூடி வசந்த 
காலத்தில் தோகையை விரித்துச் சத்த 
மிட்டு ஆடுகின்றன . இவை யிரவில் மரங் 
களி லு றங்குகின்றன . 

ஜிங்கோழி ( Tbe Guinea fowl ) இது 
ஆபிரிக்கா நாட்டிலிருந்து பல தேசங்க 
ளுக்குப் பரவியது . இதன் உடல் பெரிது . 
தலை சிறிது . இதன் தலை வெளுத்திருக்கி 

உடல் லேங்கலந்த மேகநிறமுள்ள 
தாய்ப் புள்ளி பெற்றிருக்கும் , இதன் சிற 
தகள் அதிதூரம் பறக்கத்தக்கவையல்ல. 
ஆயினும் விரோதிகளினின்று தப்பித்துக் 
கொள்ளும்படி பறக்கக்கூடியவை . இவை 
இரையின் பொருட்டுச் சதுப்பு நிலங்களில் 
நெடுந்தூரம் செல்லும் . இது , கோழி 
போல் காலை ஆயு தமாகக் கொள்ளாமல் 
வாயால் கௌகளவிச் சண்டையிடும் . 
காடுகளிலுள்ள புதர்களில் முட்டையிட் 
டுக் குஞ்சுபொரிக்கும் . இதன் முட்டை 
சிவந்த மஞ்சள் நிறமாய்க் கரும்புள்ளிக 
ளைப் பெற்றிருக்கும் . இது பல முட்டைக 
ளிடும் . 

ரீகா , எனும் மலர்ந்தவாலுள்ள கோழி 
( The Rhea ) இவை , தென் அமெரிக்கா 
வின் மத்தியிலுள்ள காடுகளிலுள்ளவை . 
இவை சாம்பல் நிறமுள்ளவை . இவற்றின் 
உரு , தீக்கோழி போல்வது . முருக்குள்ள 

சிறகுகள் மலர்போல் அழகுள் 

இவை பறவா வேகமாய் ஓடும் . 
இவை காட்டிலுள்ள புற்களையும் பழங்களை 
யுந்தின்று ஜீவிக்கும் . இவை கோடை 
காலத்தில் மிருதுவான புற்களைக் கோலி 
முட்டையிட்டு அவற்றைப் பகலில் வெயி 
லிலிருத்தி இரவில் அவயங்காத்துக் குஞ்சு 
பொரிக்கும் , 

வான் கோழி , இவை எல்லாக் கண்டல் 
களிலும் இருக்கின்றன. இவை நாட்டுக் 
கோழியினும் உருவத்தில் 

பெரியவை . 
67 


இவை கறுப்பும் வெண்மையும் சேர்ந்த 
நிறங்கொண்டவை ; இவற்றின் தலை சிறி 

கழுத்துங் காலும் நீளமானவை ; 
கழுத்தில் மயிரில்லை ; இவற்றிற்கு மூக்கின் 
மேல்பாகத்தில் நீண்ட தசைத் தொங்க 
லுண்டு . இதன் கழுத்தை மறுக்கி மூக் 
கைத் தொங்கு தசையால் மறைத்துக்கொ 
ண்டு குறுகிய கரிய இறகை விரித்துப் 
பேடை காண ஆடும் , இது வருடத்திற் 
கொருமுறை 8 , 10 முட்டைகளிட்டுக் 
குஞ்சு பொரிக்கும் . இவ்வினத்தில் ஆஸ் 
திரியாநாட்டில் ஒருவகை உண்டு , அவற் 
றிற்கு டெலிகோவி என்று பெயர் . இதன் 
கழுத்தில் சிறு முட்டைகளைப்போல் தசை 
உருண்டு மாலை போல் தொங்குமென்பர் . 
நியூசீலாண்டு , ஆஸ்திரேலியா காடுகளில் 
ஒருவித வான்கோழி உண்டு அதனை 
மெக்போடஸ் என்பர் . அவற்றிற்குக் 
கழுத்தில் ரோமம் இல்லை ; முகத்திலும் 
தசை தொங்கும் ; புல் முதலியன உணவு ; 
இவை புற்களைப் போர்போல் குவித்து 
அவற்றினாவில் 2 அடி ஆழத்தில் முட் 
டை விட்டுக் குஞ்சு பொரிக்கும் . 

ரே , எனும் அமெரிகன் கோழி . இது 
இக் கண்டத்தில் பிரேசில் , கயானா நாடுக 
ளின் சதுப்புநிலவாசி . இதன் கழுத்தில் 
குறுமயிருண்டு ; இதுவும் பறவாது ; இது 
தரையிலும் தண்ணீரிலும் உலாவும் ; புல் , 
பூண்டு , தானியம் , மீன் , பூச்சி முதலிய 
உணவு . 

பெட்டைகள் சூரிய வெப்பம் 
படாத இடத்தில் முட்டையிட்டுச் , சூரிய 
வெப்பத்தில் பொரிந்தபின் குஞ்சுகளுக்கு 
இரைதேடி யுண்பிக்கும் . 

காசோவார் , இதுவும் வான் கோழியி 
னத்தைச் சேர்ந்த பறவை . ஆஸ்திரே 
லியா , நியுகினியா முதலிய நாட்டிலுள் 

இதில் 8 வகைப்பேத முள்ளவை 
உண்டு . இது 5 அடி உயரம் , உடல் பருத் 
தும், கழுத்துச்சிறுத்தும் இருக்கும் . இதன் 
உடம்பில் சிறகுகளுக்குப்பதிலாகக் கருமயி 
ருண்டு . ஆண் பறவையின் சிரத்தில் உறு 
தியான தசைக்கொம்புண்டு . இதன் கழுத் 
தின் முன் பாகத்தில் தோல் வளர்ந்து 
தாடி போல் தொங்குகிறது . இறக்கைக 
ளின் கடையில் முட்பன்றியின் முட்கள் 
போன்ற முட்களுண்டு . இது காலாலும் 
முட்களாலும் விரோதிகளை விலக்கும் , 
இது சாகபக்ஷணி , இது , புதர்களில் பசு 
மையான முட்டையிட்டுக் குஞ்சு பொரிக் 


ளது . 


இதன் 


ளவை . 


சோழகன 


580 


காளகள் 


நிலை 


னள் . 


கும் . இவ்வினத்தில் மற்றொன்று ஏழ கோழி , கானாங்கோழி , சம்பங்கோழி , 
என்பர் . இது, 67 அடிகள் உயாம் . இதன் வான் கோழி , முதலியவுண்டு. 
உடல் பருத்து அழகிய சிறகால் மூடப் கோழி உறையூர்க்கொரு பெயர் , அரசர் 
பட்டிருக்கிறது, இவை , கூட்டமாக வரும் . சூளாமணிச் சோழனைக் காண்க . இதிலி 
இவைகளும் பூமியில் முட்டையிட்டுக் 

ருந்த ஒரு கோழி யானையைப் போரில் 
குஞ்சு பொரிக்கும் , 

வென் றமையால் இதற்கு இப்பெயர் வந் 
நீலக்கோழி ( Sand Grouse ) இது , 

தது , (சிலப்பதிகா.) 
கோழியினத்தில் விசித்ரவுருவ முள்ளது . கோழிவேந்தன் - அரசர் சூளாமணி சோழ 

பூர்வம் மத்ய ஆசியாவிலிருந்து னைக் காண்க. 
ஐரோப்பாவில் பரவியது . இது, பல நிறங் கோளகன் - 1. கைம்மையாகிய பார்ப்பினி 
கொண்ட சிறகுகள் கொண்டது . இதன் சோரவேதியனைக் கூடிப்பெற்ற குமரன் . 
கால்கள் முழுதும் மயிரடர்ந்திருக்கிறது . 2 , சாகல்யன் மாணாக்கன் . 
சிறகுகள் நீண்டு கடையில் முட்கொண் 3. காசுமீர தேசத்து வேதியன் , இவன் 
டிருக்கும் . இது , நிலத்தைக் கிளறிப் பூச் குமரி குணநிதி , இவளைத் தந்தை கபிச்ச 
சுப் புழுக்களைத் தின்னும் இது , தன்னி முனிவருக்கு மணம்புரிவித்தான் . கபிச்ச 
நத்தை விரோதிகளிடம் வேறுபடுத்துகிற முனிவர் விஷந் தீண்டி இறக்க மனைவி 
தாம் . இது , புதர்களில் முட்டையிட்டுக் தேவி உபாசனையால் சுவர்க்கம் பெற்ற 
குஞ்சு பொரிக்கும் . 

இவ்வினத்தில் பலவகை இருக்கினும் கோளியூர்கிழார்மகனர் செழியனர்- இவர் 
சிலவற்றின் பெயர் மாத்திரம் கூறுகிறேன் . வேளாண்மரபினர் ஏனைய வெளிப்படை , 
அவை ஆங்கிலப் பெயர்களாம் . 1 , ஹவு இவர் பிறயாதுஞ் செய்ததாக இதுவரை 
டன்ஸ் , 2 , ஸாலமன் பெவிசொலெஸ் , வில் தெரியவில்லை, இவர் குறிஞ்சித் 
3 - பப் ஆர்பில்டன் , 4. டார்க்டார் கிங்க்ஸ் , திணையைச் சிறப்பித்துப் பாடியுள்ளார் . 
5. வில்வர் கிரேடார்கிங்ஹென் , 6.வில் இவர் பாடியது , நற் . கூ. அங- ம் பாட்டு . 
வர் டக்விங்யா கோஹாமாகாக் , 7. வில் கோள்கள் இராசிகளில் நிற்கும் நிலை - 
வர் காம்பைன்ஸ் , 8. பிரவுன் லெக்ஹா ஜன்மராசி முதல் கஉ ராசிகளிலும் ( சூரிய 
பன்ஸ் , 9. கோல்டன் ஹீபிரைட் லேஸ்ட் 

னிருக்குங்காலத்தில் ) முறையே ஸ்தான 
சாக் 10. ஸ்பாங்கில்ட் ஒல்ட் இங்கிலிஷ் மாறுதல் , தனம் , ஸம்பத்து , மானஹானி, 
கேம் , 11. மாடான் லாங்ஷான்ஸ் . 12 . 

விசாரம் , சத்ருநாசம் , பிரயாணம், தேக 
வ்யான்டாட்ஸ் பிளாக்காக், 13. ஹாம்பர்க் ஜாட்யம் , துவேஷம் , தர்ம்மானுஷ்டானம் , 
ப்ளாக்காக் அண்ட்பென் ஸில்ட்ஹென் , தனலாபம் , தனஹானி இவைகளும் ; 
14. அன்கோனாஸ் , 15. வ்யான்டாட்ஸ் ( சந்திரனிற்கில் ) நல்லபோஜனம் , திரவிய 
வில்வர் லேஸ்ட்காக் அண்டகோல்டன் நாசம் , தனலாபம் , வயிற்றுநோய் , காரியக் 
லேஸ்ட்ஹென் , 16 , பார்டிரிட்ஜ் கொசி கேடு , தனலாபம் , ஸ்திரீலாபம் , மாரணம் , 
ன்ஸ் , 17. ஆண்டலூஷியன்ஸ் , 18. லெக் பயம் , சவுக்கியம், தனம்விரயம் முறையே 
ஹாரன்ஸ் ஒயிட்காக் அண்ட்பப்ஹென், இவைகளும் ; ( குஜன்நிற்கில் ) சத்துருபயம் , 
19. பாலிஷ்ஷில்வர் ஸ்பாங்கில்ட் , 20. டக் தனநாசம் , லாபம் , சத்துருபயம் , விரயம் 
விங்கேம்காக் , 21. பாரெட் பிளெமத்ராக்ஸ் லாபம் , துக்கம் , மரணம், தேகாபிமானம் , 
அண்ட் ஒயிட்ராக்ஹென் , 22. ரோட் அய தேகசுத்தி , பூலாபம் , வியாதியால் நஷ்டம் 
லண்ட்ரெட்ஸ் , 23. இண்டியன் கேம் இவைகளும் ; ( புதனிற்கில் ) பந்தனம் , 
பவுல்ஸ் , 24. ஸ்பெகில்ட் ஸஸ்ஸெக்ஸ் , லாபம் , ஸம்பத்து , புத்திவிருத்தி , சவுக்கி 
25 , ஹாம்பர்க்ஸ் வில்வர் ஸ்பாங்கில்ட் யம் , தைரியம் , அபிமானம் , தனம், ரோகம் , 
காக் , 26 , பிளாக் மைனார் காஸ் , 27 , ஸ்பா புத்திரலாபம் , லாபம்விரயம் இவைகளும் ; 
னிஷ் பவுல்ஸ் , 28. பிளாக்பெட் பான் . 

( தருநிற்கில் ) பயம் , மேன்மை , ரோகம் , 
டாம்கேம் , 29. லயிட்பிரம்மாஸ் , 30. டார்க் விரயம் , சுகம் , சுத்தி, சம்பத்துஹானி , 
பிரம்மாஸ் , 31. வில்கீஸ் , 32. ஆர்பிங் தனம் , இடம் மாறுதல் , ஸ்தானப்பிராப்தி , 
டன்ஸ் பிளாக்காக் அண்ட ஜூபிளிஹென் பீடை இவைகளும் ; ( சுக்கிரனிற்கில் ) 
மற்றும்பல . இந்தியாவில் சாதாரணகோழி சந்தோஷம் , தனம் , சுகம் , தனம் , சந்தே தா 
சண்டைக்கோழி , காட்டுக்கோழி , குறும் ஷம் , சத்துருபயம் , சுத்தி , திரவ்யலாபம் , 


கோனாடு 


531 


கௌசிகன் 


வஸ்திரலாபம் , சோகம் , லாபம் , தனம் கௌசவி - தூவபதராஜன் மனைவி . இவ 
இவைகளும் ; (சனிநிற்கில் ) பயம் , தன ளுக்குச் சவுத்தாரமணியென்றும் பெயர் . 
ஹானி, மனதிற்பீடை , லாபம் , விரயம் , சௌசாம்பி - குசாம்பன் கட்டின பட்டி 
துக்கம் , லாபம் , தேகபீடை , விரயம் , னம் . 
மனோவ்யாதி , திரவியலாபம் , திரவ்யநாசம் கௌசிகம் உபபுராணத் தொன்று . 
இவைகளும் ; (பாகுகேதுக்கள் நிற்கில் ) கௌசிகர்வாலாறு - தமக்கையும் தங்கையு 
குஜன் நிற்கும் பலமு முண்டாகும் . 

மாகிய இருவரும் ஒருத்தி இருடிக்கும் 
கோனாடு - சோழனாட்டின் உள் நாட்டுள் மற்றொருத்தி அரசனுக்கும் வாழ்க்கைப் 
ஒன்று ( புற . நா . ) 

பட்டனர் . இவ்விருவரும் புத்திரப்பேறு 
கோனாட்டு எறிச்சிலூர் மாடலன் மதுரைக் வேண்டி ருஷியைக் கேட்க ருஷி அவ் 
குமரனர் - ஒரு புலவர் , இவராற் பாடப் விருவர்க்கும் இரண்டு மரங்களைக் காட்டி 
பட்டோர் சேரமான் குட்டுவன் கோதை ருதுஸ்நானமாயினபின் நீங்கள் நான் காட் 
முதலியோர் . ( புற. நா . ) 

டிய மரங்களை உங்களுக்குக் காட்டிய 
கோனர் - இடையரில் ஒருவகையர் . 

வகைக் கட்டி யணைவீராயின் புத்திரப்பே 
கோனேரியப்ப முதலியார் - ஸ்காந்த மகா றுண்டா மென்றனர் . அவ்வகையே பிரு 
புராணத்தில் உபதேசகாண்டத்தைத் தமி வரும் ஸ்நானஞ்செய்து ருஷி கூறியவகை 
ழாக்கிய புலவர் . தொண்டமண்டலத்திலே செய்யப்போகையில் மறதியால் ருஷி பத் 
காஞ்சி மாநகரின் கண்ணே ஏறக்குறைய தினி அரசன் தேவிக்குக் கூறிய மாத்தி 
ஆயிரத்தொரு 

நூறு வருடங்களுக்கு முன் னையும், அரசன்தேவி ருஷிபத்தினிக்குக் 
னே செங்குந்தர் மரபில் அவதரித்தவர் . கூறிய மரத்தினையும் தழுவினர் . இதனால் 
கோஷன் இவன் சூர்யவம்சத்தரசன் . முறை பிறழ்ந்து புத்திரர் பிறந்து அரசன் 
இவன் விரல்களில் புழுச்சொரிந்து கொ வேதியனாகவும் , வேதியன் அரசனாகவும் 
ண்டிருந்தது . இவன் ஒருநாள் அயோத் ஆயினர் . 
திக்கருகிலுள்ள சூர்ய தீர்த்தத்தில் நீராடிப் கௌசிகன் -1 . காதிராசன் புத்ரன் , இவன் 
புழுநீங்கிச் சுத்தமடைந்தனன் . 

தாய் , உடன் பிறந்தாள் கணவனாகிய பிருகு 
கோஷமணி 

பாண்டு புத்திரனாகிய நகுல முனிவர் கட்டளை கடந்து முருக்கமரத் 
ராசன் சங்கம் . 

தைத் தழுவப் பிறந்தவன் . பிறப்பா லா 
சனும் செயலால் இருடியும் ஆயினான் . 

இவன் வேட்டைக்குவந்து வசிட்ட காம 
கௌ 

தேனுவைக் கவர்ந்து வசிட்டருடன் மாறு 

கொண்டு தவமேற்கொண்டு இராசருஷி 
கௌண்டிவீயர் - ஐந்தாவது புத்தர் . யாய் விச்வாமித்ரன் ஆனவன். திருடர் , 
கௌசலன் 

அம்சத்துவசன் குமரன், வர்த்தகன் வீட்டிற் பொருள்திருடிச் சேவ 
இவன் கன்னிகாரவனத்தில் வேட்டைக் கர் துரத்த இவர் வீட்டில் அடைக்கலம் 
குச்சென்று அவ்விடம் ஒரு பொன்மானைக் புகுந்தனர் . அத்திருடரைக் காவலர்க்குக் 
கண்டு பின்றொடர்ந்து அது மறைய அவ் காட்டின தால் நரகமடைந்தனர் . காம 
விடம் அற்புதமுள்ள இடமென்று எண் காலத்தில் பசியால் புலையன் வீட்டில் மாமி 
ணிச் சிவபூசை செய்தவன் . ( பழனித் சம் புசித்தவர் . வசிட்டர் குமாரராகிய 
தல - பு . ) 

சத்திமுதல் நூற்றுவரை உதிரனென்னு 
கௌசலை -1. ஸ்ரீ ராமன் தாய் , தசரதன் மரக்கனால் கொலைசெய்வித்தவர் . அரிச் 
தேவி , தீயில் விழ வலம் வந்த பரதனுக்கு சந்திரன் , வசிட்டரைக் காண்க . 
நீதிகறித் தடுத்தவள் . 

2. நாராயணகவசத்தால் சித்திபெற்று 
2. பூருவின் தேவி , கேகயராசன் புத்ரி . யோகத்தா லுடல்விட்ட ஒரு வேதியன் . 
3. வீமராசன் புதல்வி , கணவன் சந்திர ஒருகாலத்துச் சித்திரரதன் எனும் காந் 
வம்சத்தவனான சகோதரன் . குமரன் அஸ் தருவன் , இரதாரூடனாய் இவனுடல் டே 
திரன் . 

ந்த வழியாய்ச் செல்லக் காந்தருவன் தலை 
4. அரசர் மீளியின் பாரி . 

கீழாய் விழுந்தனன் , இதைக்கண்ட வரல 
கௌசல்யன் - தக்ஷணகோசலத்தின் அர கில்லியர் காந்தருவனை நோக்கிக் கௌசி 
சன் . 

கன் உடலெலும்புகளைக் கங்கையில்விடின் 


- 


கௌசிகன் 


582 


கௌசிகன் 


செம்மையடைவாய் என்றனர் . அவ்வாறே 
காந்தருவன் செய்து மீண்டனன் ( பாகவத . ) 
3. சராசந்தன் மந்திரி . 
4. பௌண்டரகன் மித்திரன் , 
5. ஒரு வேதியன், வசிட்டர் மாணாக் 
கன் , இவன் மீது ஒரு கொக்கு எச்சமிட 
அதனைக் கோபித்து எரித்து நாம் தவத்தி 
லுயர்ந்தோமென்று இறுமாப்படைந்து 
ஒரு பதிவிரதையால் பங்கமடைந்தவன் , 
தருமவியாதனிடம் தருமங் கேட்டவன் . 

6. ஒரு பிராமணன், காயத்திரி சபத் 
தால் மேன்மையடைந்து தன் சமபலனை 
விஷவாகுவிற்குத் தானஞ்செய்து பிரமபத 
மடைந்தவன் . 
7. சிவகணத்தவன் . 
8 . ஒரு ஏழை வேதியன் , விஷ்ணுமூர் 
த்தியிடத் தன்புள்ளானாய்த் திருமாலைப் 
பாடி வீதியிலிரந் துண்டு தன் மாணாக்க 
ரெழுவருக்கு அதைப் பயிற்றிப் பதுமாக்ஷ 
னிடமிருந்தான் . இவனைக் கலிங்கராசன் 
தன் புகழைப்பாடக் கட்டளையிடக் கௌ 
சிகன் திருமாலையன்றிப் பாடோமென, 
அரசன் , தன் கொலுவிலிருந் தாரைப் பா 
டக் கட்டளையிடப் பாடினதைக் கேட்டுக் 
கௌசிகனும் அவன் மாணாக்கரும் இனி 
அரசன் நம்மையும் பாடப் பணிப்பன் 
என்று நாவை யரிந்து கொண்டு மாய்ந்து 
மாணாக்கருடன் பரமபத மடைந்தவன் . 
9. வசுதேவன் குமரன் . 
10. ஒரு வேதியன் , சண்டாளசாங்கத் 
யத்தால் பாவியாய் 

பாவியாய் விஷ்ணுபூசையால் 
முத்திபெற்றவன் . 
11. விண்டுமித்ரனைக் காண்க . 
12. சண்பைநகரத்து வேதியன் மாத 
விக்கு நண்பனாய்க் கோவலனுக்கு அவள் 
ஒலையைக் கொடுத்தவன் , சுமதியின் தந் 
தை . (சிலப்பதிகாரம் . ) (மணிமேகலை .) 

13. பிரதிஷ்டானபுரத்து வேதியன் , 
இவன் குட்டநோய்கொண்டு தன் மமனை 
வியின் கற்பைச் சோதிக்க நான் ஒரு 
தாசியிடம் ஆசைப்பட்டேன் அவளிடம் 
கொண்டுபோய்விடுக என் றனன் . 
வன் சொற்படி கற்புடையாள் கணவனை 
யிருளில் தூக்கிச் செல்லுகையில் மரத்தில் 
தொங்கிக்கொண்டிருந்த மாண்டவ்யர்மீது 
பட்டு வருத்தமுண்டாக்கினள் . வருந்திய 
மாண்டவ்யர் இவள் பொழுதுவிடிய மங் 
கலமிழக்க என்று சபித்தனர் . இதைக் 
கேட்ட கற்பினி பொழுது விடியாதிருக்க 


என்றனள் . அந்தப்படி பொழுது விடியா 
ததுகண்டு தேவர் முதலியோர் அறிந்து 
அநசூயையிடம் சென்று இத் துன்பத் 
தைத் தீர்க்கவேண்ட அநசூயைக் கௌசிகர் 
தேவியிடஞ்சென்று வேண்டிப் பொழுது 
விடியச்செய்து தன் கற்பின் பலத்தால் 
கௌசிகனை நோய் தீர்ந்து எழச்செய்து 
தேவரிடம் திரிமூர்த்திகளும் புத்திரராகப் 
பிறக்க வரம் பெற்றனள் . 

14. ஒரு வேதியன் , இவனுக்குக் கரு 
பன் , குரோதன் , மிதுநன் , கவி , வாக் 
துஷ்டு , பித்ருவர்த்தி எனப் புத்திரரிருந் 
தனர். இந்தக் குமார் தம் தந்தை யிறந்த 
பிறகு கற்கரிடம் கல்விகற்று க்ஷாமத்தால் 
வருந்தித் தமது ஆசாரியர் ஓமதேனுவை 
மேய்க்கையில் பசியினால் அதை யறுத் 
துத் தின்ன நிச்சயித்தனர் . அவர்களுள் 
பித்ருவர்த்தி , சகோதரரைப் பார்த்து நீங் 
கள் பசுவைக்கொல்லத் துணிந்தது தகர்த 
காரியமாயினும் அதனைச் சிரார்த்த காரி 
யத்திற்கு உபயோகிக்கின் நன்றென அவ் 
வாறே அவர்கள் சம்மதிக்கக் கடைசியவ 
னான பித்ருவர்த்தி யாககர்த்தாவாய் முத 
லிருதமயரை விச்வதேவத்தானத்தினும் , 
மற்ற மூவரை பித்ருஸ்தானத்திலும் , மற் 
றவனை அதிதியாகவும் இருத்திப் பிதுர் 
திருப்திக்காகச் சிரார்த்தஞ் செய்தனன் . 
பின் சிறுவர் , ஆசாரியரிடம் சென்று பசு 
வினைப் புலியடித்ததென்று கூறி, மறு 
பிறப்பில் கோ அத்திசெய்த பாபத்தால் 
தாழ்ந்தசாதியிற் கோமாம்சத்தைச் சிராத் 
தத்திற்கு உபயோகித்ததால் ஞானத்து 
டன் பிறந்தனர் . மற்றொரு சன்மத்தில் 
இவர்கள் , காளாஞ்சனமென்னு மிடத்தில் 
மான்களாய்ப் பிறந்து சிவமூர்த்திக்கு எதி 
ரில் சஞ்சரித்ததால் சக்கிரவாகப் புட்க 
ளாய் மானசமடுவை யடைந்தனர் . ஒரு 
நாள் பாஞ்சால தேசாதிபதியாகிய விப் 
ராசனைக் கடைசிபக்ஷி பார்த்துத் தான் 
அரசனாயிருக்க நினைக்க மற்ற இரண்டு 
பக்ஷிகள் மந்திரிகளாயிருக்க எண்ணினர் . 
மற்றவர் நிஷ்காமிகளாயிருந்தனர் . பிறகு 
கடைசிகுமரன் பிரமதத்தன் எனும் பெய 
ருடன் விப்ராசனுக்குக் குமானாய்ப் பிற 
ந்து சமஸ்த பிராணிகளின் பாஷைகளை 
யறியும் சக்திமானா யிருந்தனன் . மற்ற 
இருவரும் விப்ராசன் மந்திரிகளுக்குக் கண் 
டரீகன் , சுவாலன் எனுங் குமரராய்ப் பிறக் 
தனர் . மற்றவர் நிஷ்காமிகளா யிருந்த 


ை 


கண 


கேௗசிகி 


533 


கௌணியர் 


தால் வேதியர்களாயினர் . அந்தப் பிரம கௌசிகிதேவி- கௌரியின் உடலித் பிற 
தத்தன் , வய தடைந்து அரசேற்றுத் தான் ந்து சம்பநிசும்பரையும் , சண்டமுண்டரை 
கள் முன் கொன்ற யாகப்பசு தேவலன் யும் கொன்றவள் . 
குமரி சந்நிதியாகப் பிறந்திருந்ததை மணங் கௌசிகிபீடம் - சத்தி பீடங்களில் ஒன்று . 
தனன் , ஒருநாள் உத்தியானவகஞ்சென்று கௌசிகை - காதி குமரி , விச்வாமித்ரருக் 
ஆண் பெண்ணாகிய இரண்டு எறும்புகள் குத் தமக்கை , கௌமதி நதியானவள் . 
தங்களில் வாதாடியதை நோக்கப் பெண் இருசிகரைக் காண்க . 
ணெறும்பு ஆணிடத்தில் கோபிக்க ஆண் கௌச்சிகர்- குச்சகமுனிவர் புத்திரர் , விஷ் 
என்ன கோபம் என்று வேண்ட நேற்றுப் ணுவையெண்ணித் தவம்புரிந்தவர் . இவர் 
பக்ஷணம் வேறொருத்திக்குக் கொடுத்தனை விருத்தை யென்பவளை மணந்து மிரு 
யென்றது , ஆண், காலில்விழுந்து என்னை கண்டு என்பவனைப் பெற்றார் . 
மன்னிக்கவேண்டுமெனப் பெண் ஆகா ! கௌடம்- ( ரு ) சுத்தகௌடம் , காளகுப்சம் , 
புருஷரை நம்பலாகாது சமயத்திற்குத் சராசுவதம் , உற்கலம் , மைதுலை , 
தக்கபடி நடப்பர் எனக் கூறக்கேட்டு அர கௌடநெறி வைதருப்பநெறிக்கு மாறாக 
சன் நகைத்தனன் . அரசனை நோக்கி அவன் வருவதாகிய செய்யுணெறி . 
தேவி , நகைத்ததற்குக் காரணம் வினவ கௌடபாதாசார்யன்- சுகருஷிக்குச்சீடன் . 
ஒன்றுங் கூறாது விரதமிருந்தனன் . இப் கௌடபாதர் - வேதாந்தியாகிய ஒரு ஆசி 
படி இருக்க மற்ற சகோதரர் பிரமதத்தன் ரியர் . சுகருக்கு மாணாக்கர் என்பர் . இவர் 
பட்டணத்தில் ஒரு ஏழை வேதியனுக்குக் மாணக்கர் கோவிந்தபகவத் பாதாசிரியர் . 
குமரராய்ப் பிறந்து கிழவனாகிய தந்தை இவர் உத்தரகீதைக்குப் பாஷ்யம் எழுதி 
யைத் தனித்து விட்டுத் தவத்திற்குச் செல் னவர் . 
லுகையில் தந்தை கிழத்தன்மையில் என் கௌடபுரி வங்கதேசத்திலுள்ள ஒரு பட் 
னை விட்டு நீங்குகிறீர்களே என்று கூறக் 

டணம் . 

இதில் சந்நுமகருஷி ஆச்சிரமம் 
கேட்டு ஒரு சீட்டில் தங்கள் பூர்வநிலை இருந்தது . இது தற்காலம் வங்காளநாட் 
எழுதி இதை அரசனுக்குக் காட்டுக என்று டைச் சேர்ந்தது . 
சென்றனர் . வேதியன் , சீட்டினை அரச கௌடர்கோன் வடநாட்டரசன் . இவன் 
னுக்குக் காட்ட 

அரசன் , அதிலுள்ள பௌத்தன் , இவன் திருநெல்வேலியில் 
பொருளறிந்து மூர்ச்சித்துத் தெளிந்து வந்து கோயிலுக்குட்சென்று மண்டபத் 
வேதியனது மற்றொரு குமரனாகிய விஷ் திருந்த கற்சிலையாகிய நந்தியுருவத்தைக் 
வக்சேநனுக்குப் பட்டமளித்துத் தவத்திற் 

இது புல் தின்னுமோ என்று 
குத் தனது மந்திரியருடன் சென்று தனது கேட்டு அங்கிருந்தவரைப் புல்லும் நீரும் 
பழைய சகோதரருடன்கூடி ஐந்தாவது வைக்கக் கூறினன் . அங்கிருந்தோர் அவ் 
சன்மத்தில் சகோதாருடன் முத்திபெற்ற வகை செய்ய அரசன் இப்புல்லைத் தின்று 
னன் . ( மச்சபுராணம் .) 

நீரை யுண்ணின் உங்கள் தெய்வம் மெய்த் 
15. ஒரு வேதியன் , இவன் கங்காயாத் தெய்வம் என்றனன் , அந்தப்படி நந்தி 
திரை செல்லுகையில் பேய்கள் சந்தித்து புல் தின்று நீர் அருந்தியது . பின்னும் 
எமது பிறப்பொழிக்க என வேண்ட அவ அங்கிருந்த மூங்கிலைக் கண்டு இது வேறு 
ற்றின் பொருட்டுக் கங்கையிலும் மணிகன் புஷ்பம் புஷ்பிக்குமோ என்ன அது தாம 
னிகையிலும் தீர்த்தமாடிப் பிறப்பொழித் ரை முதலிய பல புஷ்பங்களைத் தந்தது , 
தவன் . ( வேதாரண்யபுராணம் .) 

பின் கொன்றை விருக்ஷத்தை நோக்கி 
கௌசிகி - ஓர் நதி, சத்தியவதியைக் கா இது வில்வமரமோ என அது அவ்வகை 
ண்க . இதில் பாண்டுபுத்திரர் , தீர்த்தயாத் யாகக் கண்டு சைவன் ஆனவன் . 
திரை செய்கையில் உரோமச முனிவர் ஏவு கௌணம் - எப்பதம் எப்பொருளை லக்ஷணா 
தலால் ஸ்நானஞ்செய்து பவித்ரமடைந் விருத்தியினா லுணர்த்துகின்றதோ அது . 
தனர் . இராமமூர்த்தி மிதிலைக்குச் செல் கௌணியர் - 1. கடைச்சங்கப் புலவருள் 
லுகையில் தாண்டப் பெற்றது . மகா பரி ஒருவர் . 
சுத்தமுள்ளது . 

2. ஒரு கோத்திர வேதியர் . இக்கோத் 
The river Kusi is a large tributary திரத்தில் திருஞானசம்பந்தமூர்த்திகள் அவ 
of the ganges from the north . 

தாரம் . 


கண்டு 


கௌணியன் விண்ணந்தாயன் 


534 


கிேள்தமர் 


கௌணியன் விண்ணந்தாயன் 

மூலங்கிழாரால் பாடப்பெற்றவன். 
கௌண்டினியர் -- ஒரு முனிவர் , பாரி சீலை. 
இவ்விருவரும் அருந்தபத்பநாப விரதம் 
அனுட்டித்துச் சித்தியடைந்தனர் . இவர் 
தேவி ஆசிரியை எனவும் கூறுவர் . 
கௌண்டின்னியன் - திரவிய ஆசையால் 
தன் பாரியை நீக்கினவன் . ( பிரகன்னார 
தீய புரா . ) 
கௌண்டினியம் - ஒரு பட்டணம் , விதர்ப்ப 
காட்டிலுள்ளது . தற்கால மிந்தகாட்டை 
பீடார் என்பர் . 
கௌண்டேசுரகவி லோக 

சூடாமணி 
செய்த சைநகவி . 
கௌதமர் - A , 1 , தீர்க்க தம முனிவர்க்குக் 
குமார் , மனைவி அகலிகை , குமார் சதா 
நந்தர் , கிருபாசாரியனுக்குப் பாட்டன் . 
மனைவி இந்திரனால் விபசாரதோஷ மடை 
ந்தது பற்றிக் கல்லாகச் சபித்து அவள் 
வேண்ட இராமமூர்த்தியின் திருவடித்துக 
ளால் முன்னுருப்பெற்றுத் தம்மையடைய 
அருள்புரிந்த தவச்சிரேட்டர். 

2. கர்னனுக்கும் அருச்சுகனுக்கும் நேர் 
ந்த யுத்தத்தைத் தடுத்தவர் . 

3. இவர் தாயிலா யானைக்குட்டியை 
வளர்த்து அதனை இந்திரன் திருதராட்டிர 
வுருக்கொண்டு யாசிக்கக் கொடுத்துத் 
தானுஞ் சென்றவர் 

4. ஒருகாலத்தில் பன்னிரண்டு வருடம் 
மழைவறப்ப முனிவர்கள் இவரிடத்து 
வந்தனர் . முனிவர் , அவர்களுக்குக் காம 
தேனுவைக் கொண்டு உணவளித்தனர் .. 
உலகம் மழை பெய்து தளிர்ப்பத் தங்கள் 
இருப்பிடமெண்ணிச்செல்லு முனிவர்கள் , 
தாமே மாயையால் பசுவினைக் கொன்று 
கௌதமர்மேல் பழிசுமர்த்தி , கோ அத்தி 
செய்தவனிடம் இருத்தலாகாதென நீங்கக் 
கௌதமரறிந்து இப்பழி செய்தார் மண் 
ணிட்டு நாகத்திலழுந்துக எனச் சபித்தனர் . 

5. தம்மை வஞ்சகத்தால் நீங்கச்செய்து 
தம்முருக்கொண்டு தமது தேவியின் கற் 
பினைக் கெடுத்த இந்திரனைத் தேகமெங் 
கும் பெண்குறி மடையவும் , பீஜமறவும் 
சபித்துத் தேவரும் அவனும் 

வேண்ட அவ 
னுக்குத் தன் தேகமுழுதும் பெண்கள் 
குறிபோல் தோற்றவும் மற்றவர்க்குக் கண் 
களாகத் தோன்றவும் அருள் புரிந்தவர் . 

6. தேவர் பாற்கடல் கடைகையில் பிற 
ந்த அகலிகை பொருட்டுத் தேவர் பலரும் 


ஆசைப்பட்டனர். விஷ்ணுமூர்த்தி தேவ 
ரையும் மக்றவர்களையும் நோக்கி இந்தப் 
பாற்கடலில் யாவர் மூழ்கி நெடுநாள் 
பொறுத்து வருகின் றனரோ அவர்க்கு 
இவள் உரியவள் என்றனர் . அந்தப்படி 
தேவர் பலரும் கடலுள் மூழ்கிச் சிலநாட் 
களுள் வெளிவந்தனர் ; கௌதமர் கடலுட் 
சென்று நெடுங்காலம் பொறுத்து வெளி 
வந்ததால் அகலிகையை இவர்க்கு அளித் 
தனர். 

7. இவர் முயலிடம் பிறந்தவர் என்பர் . 
இவர் ஆச்ரமம் மிதிலைக்குப்போம் வழியி 
லுள்ளது. 

8. ஒருகாலத்துப் பன்னீராண்டு பஞ் 
சம்வர இருடிகள் இவரையடைய இருடி 
கள்பொருட்டு அவர் ஒரு பிடி நெல்லை 
விதைத்து அனுட்டானஞ்செய்து முடித்து 
வருவதன்முன் அது விளைந்து பலன்றா 
அதனால் இருடிகளை யா தரித்து வந்தனர். 
நாடு மழையால் வளம்பெற்றபின் இருடி 
களைத் தம்மிருக்கை யேகக் கட்டளையிட 
அவர்கள் கௌதமரையும் உடனழைத்த 
னர் . இருடி மறுத்ததனால் இருடிகள் 
கௌதமர் பயிரைமேய ஒரு மாயப்பசுவை 
நியமித்து விட்டனர் . அதனைக் கண்ட 
கௌதமர் ஒரு தருப்பையை யேவிப் பசு 
வைக் கொன் றனர் . அதனால் இருடிகள் 
கோவத்தி செய்தானென்று சாந்திராயண 
விரத மனுட்டிக்கச் செய்தல் 

இதைக் 
கௌதமபசு நியாயமென - மவழங்கும் . 

9. ஒருகாலத்து ஷாமம்வா ஆற்றாத 
கௌதமர் வருணனை வேண்டித் தீர்த்தம் 
பெற்றுத் தம் பத்தினியுடன் வாழ்ந்து வந் 
தனர் . இதனையறிந்த இருடிகளும் இருடி 
பத்தினியரும் அவ்விடம் வந்து வசிக்கை 
யில் அகலிகைத் தீர்த்தத்தைக் கலக்கும் 
இருடிபத்தினிகளைக் கடிய இதனையறிந்த 
இருடிகள் 

கௌதமரை யிடம் விட்டுப் 
பெயர்க்க எண்ணிக் கணபதியைப் பசு 
வாக வாச்செய்து கௌதமாது கோது 
மைப்பயிரை மேயச் செய்தனர் . இதனைக் 
கண்ட கௌதமர் ஒரு புல் கொண்டு அதனை 
யோட்டப் பசு வீழ்ந்திறந்தது . இதனால் 
அவ்விடமிருந்த இருடிகள் கௌதமரைக் 
கோ அத்தி செய்தவன் என்று நிந்தித்த 
துணர்ந்து கௌதமர் அவ்விடம் விட்டு 
நீங்கிச் சிவபூசை செய்து கங்காதரிசனஞ் 
செய்து அக்கங்கையைத் தமதிருக்கையி 
லிருக்க வேண்டிக் கொண்டனர் . (சிவ 


கௌதமன 


535 


கௌத்துவம் 


என் 


மகாபுராணம் ). இது கௌதமி எனவும் ஒரு காட்டில் ராஜதர்மனெனும் நாடி 
படும் . 

சங்கப்பெயர்பெற்ற கொக்கால் உபசரிக் 
10 , தாம் தம் மனைவிக்குச் சாபங் கொ கப்பெற்று அந்தக் கொக்கால் விரூபாக்ஷன் 
டுத்துத் தவமழிந்து இருத்தலையெண்ணி எனுந் தன் நண்பனிடம் ஏவப்பெற்றுப் 
விசனமடைந்து சிவனையெண்ணித் தவ பெரும்பொருள் பெற்று வழிக்கு உணவின் 
மியற்றிக் கோ தாவிரியைப் பெற்றுத் திரி பொருட்டு உபகரித்த கொக்கைக் கொன்று 
யம்பகத்தில் அன்ன தா தாவா யிருக்கை போகையில் நாடி சங்கன் தன்னிடம் வரா 
யில் பல முனிவர்கள் இவரிடம் வந்து பசி மையால் விரூபாக்ஷன் கொக்கைக் கொன் 
தீர்ந்திருந்தனர் . இவ்வகையிருக்கப் பெரு சானென அறிந்து அவனைப் பிடித்துவந்து 
மழை பெய்து பன்னிரண்டு வருஷ க்ஷாம கொக்குடன் தகனஞ் செய்கையில் இந்தி 
மொழிந்து அந்தணர்கள் தங்கள் ஊர்க்குச் ரன் ஏவலால் காமதேனு பால்பொழிய 
செல்ல விடைகேட்க இவர் அவர்களை 

நாடிசங்கன் 

உயிர்பெற்று எழுந்தது , 
யிங்கிருந்து சிவதரிசனஞ் செய்து கொண்டு கௌதமனும் பால் தெறித்ததால் உயிர் 
என் அன்னத்தைக் கைக்கொண்டு 

பெற்றெழுந்து வேடச்சேரி யடைந்தான் . 
னைப் புனிதனாக்கலாமென அவ்வாறிருந்து ராஜதர்மன் எனும் பக்ஷி விரூபாக்ஷனை 
மீண்டும் கேட்கையில் இத் தனுர்மாதத் யடைந்தது . இந்த ராஜதர்மன் எனும் 
தில் ஒருவேதியர்க்கு அன்னமிடின் அதிக நாடிசங்கன் பிரமனால் கொக்குருவாகச் 
பலனெனக் கூறியிருத்தலால் இம்மாதம் சாபம் பெற்றவன் . ( பார - சாந்தி .) 
இவ்விடமிருந்து செல்க எனப் பிராமணர் 3. ( 1 ) ஒரு பிராமணன் ; ( 2 ) மித்திர 
தங்கள் நிலவளங்கள் முதலியவற்றை துரோகம் செய்தவன் ; ( 3 ) திருதாஷ்டா 
யெண்ணிக் சுவலுகையில் சிலர் தங்கள் னுடன் விவாதம் செய்தவன் ; ( 4 ) கோ தம 
மந்திரவலியால் பசுவொன்று 

பசுவொன்று சிருட்டி கோத்திரத்தில் உதித்த சிரகாரியன் தந்தை , 
செய்து கௌதமர் வயலில் மேயவிட அது கௌதம புத்தன் - ஒரு புத்தன் . 
பயிரில் நிற்கக்கண்ட கௌதமர் ஒரு புல் கௌதமி - 1. அசுவத்தாமன் தாய் , துரோ 
கொண்டெறிய அது நீங்காதது கண்டு ஓர் ணர் மனைவிக்கு ஒரு பெயர் , கிருபி என 
நார் எடுத்து அதட்ட அப்பசு அந்த நாரின் வுங் கூறுவர் . கௌதமனைக் காண்க . 
அடியால் பூமியில் வீழ்ந்து 

வீழ்ந்து மாய்ந்நதது . 2. கோதாவிரி நதிக்கு ஒரு பெயர் . 
இதனைக்கண்ட வேதியர் கௌதமர் கோ 3. இது கௌதமர் வேண்டுகோளால் 
அத்தி செய்தனர் ; இனி அவர் அன்னத் வந்த கங்கை . இது பிரமகிரியிலிருக்கும் 
தை உண்ணலாகாதென அவதூறு கூறு அத்திமாத்தின் வேரிலிருந்துண்டானது , 
தலை ஞான நோக்கத்தால் வேதியர் தீச் இது தோன்றிய இடம் கங்காதவாரம் 
செய லென்றறிந்து இனி நீங்கள் சிவப் எனப்படும் . (சிவமகாபுராணம் .) 
பிரியர் அல்லாதவர்களாய் மண்பூசுவோர் 4. ஒரு பிராம்மண கிழவி தன் மகன் 
ஆக எனச் சபித்தனர். (சிவரகஸ்யம் .) பாம்பு கடித்திறக்க அருச்சுநன் எனும் 
B. சாக்யனுக்கு ஒரு பெயர் . 

வேடன் அப் பாம்பைப் பிடித்துவந்து 
0. கணாதனுக்கு ஒரு பெயர் . 

கொல்லக்கூற 

அவனுக்குப் 
D. இவர் தாசியினிடம் வத்சப்ரியர் , பாம்பினிடம் குற்றமிலாமை தெரிவிக்க 
ஸ்தூலாச்மி , அக்ஷணியெனும் புத்திரர்க வும் அவன் பிடித்த பிடியாகக் கொல்லக் 
ளைப் பெற்றனர் . ( பார - அது . ) 

கூறப் பாம்பு மனிதவார்த்தையால் தன் 
கௌதமன் - 1. இவரது ஆச்சிரமத்திற்கு மீது குற்றமிலாமை தெரிவிக்கக் கேளாத 
விநாயகர் ஜயன் என்பவனைப் பசுவுருவாக தால் யமனும் காலக்கடவுளும் கர்மம் 
ஏவி உயிர்விடச் செய்தனர் . இதனை அறி காரணமென்று கூறக்கேட்டுப் பாம்பை 
ந்த கௌதமர் , கோக்கொலை நீங்க விநாயக 

விட்டனன் . ( பார - அது . ) 
ராஞ்ஞையால் கங்காயாத்திரை சென்ற 5. கௌசல்யையிடம் சூர்யவிரத மாகா 
னர் . இவர் சோடின காரணத்தால் கங்கை த்மியம் கேட்டு நோற்று நன்மையடைந்த 
கௌ தமியெனப் பட்டனள . ( பிரமபுரா . ) வள் . ( பவிஷ் - புரா .) 

வேதியன் ஒழுக்கம் கெட்டு கௌத்துவம் திருப்பாற்கடலில் தோன் 
வேடச் சேரியிற் சென்று புலால் புசித்து 

றிய மணி . 

இதனை விஷ்ணுமூர்த்தி மார் 
அவ்விடம் நீங்கிச்சென்று பொருள் பெற பணியாகக் கொண்டனர் . 


அதனைக் 


2. ஒரு 


கேௗதமை 


556 


கேௗரிசிகரம் 


கௌதமை கலாவதியைக் காண்க . காணாமல் பிக்ஷைக்குவந்த கொடிய கை 
கௌமதி - கௌசிகை அல்லது இரிசிகரை ஷ்ணவ வேதியனுக்குத் தாராதத்தம் செய் 
காண்க . 

தனன். 

கௌரி அவனுடன் சென்று 
கௌமாரி 

சத்தமாதாக்களுள் ஒருத்தி . மாமி மாமன்மார் வைணவராதலால் அவர் 
மயில் வாகனத்தை ஏறினவளாய்ச் சிவப்பு கள் செய்த தீங்கைப் பொறுத்திருந்தனள் . 
வஸ்திரம் அணிந்தவளாய்ச் சூலம் , வேல் ஒருநாள் எல்லாரும் அயலூரில் நடக்கும் 
முதலிய ஆயுதமேந்தி யிருப்பவள் . 

கலியாணத்திற்குச் சாமான் முதலியவை 
கௌாழகன் -1 . சமீகன் சீடன் . பரிச்சித் 

களை வீட்டில்லவத்துப் பூட்டிட்டுக் கௌ 
தின் பொருட்டு நாகம் வராமல் வெளியில் ரியைத் தனியேவிட்டுச் சென் றனர். 
காத்திருந்தவன் . 

கௌரி தனியிருந்து நான் எனது தாய்வீடு 
2 , சாம்பனுக்குச் சந்திரபாக தீர்த்தமகி விட்டு வந்தநாள் முத லி துவரையில் ஒரு 
மைகூறிச் சூர்யபூஜை செய்வித்த புரோகி சிவனடியவரைக் காணேன் என்று கவலை 
தன் . ( பவிஷ் - புரா ) 

யடைந்திருந்தனள் . சிவமூர்த்தி ஓ 
3. ஒரு அரசன் இவன் விஷ்ணுவை திருவிளையாடல் கருதி விருத்தராய்த் 
யெண்ணித் தவமியற்றிச் சர்வசித்தியடை தோன்றி அன்னம் வேண்டினர் . கௌரி , 
ந்தவன் . இவன் தவமியற்றிய இடம் மாமன் முதலியோர் கதவுகளைப்பூட்டிட்டு 
சௌமிஷாரண்யம் , 

அயலூர்க்குப் போயிருத்தலை அறிவித்த 
கௌரவதி - இந்திரப்பிரத்தித்திற் கருகி னள் . விருத்தர் அம்மே நீர் , பூட்டில் கை 
லுள்ள ஒரு நதி . 

வைக்குமுன் கதவு திறக்கும் , விரைவில் 
கௌரவர் - 1. குருவம்சத்தவராகிய சந்திர பசி தீர்க்க என் றனர் கௌரி அவ்வாறு 
குலத்தரசர் . 

செய்து விரைவில் அன்னம் படைத்த 
2. கௌரி சிவமூர்த்தியை யெண்ணித் னள் . சிவனடியவர் அதனையுண்டு விருத் 
தவமியற்றியகாலத்து அவள் திருக்கரத் தப்பருவம் நீங்கிக் குமாராயினர் . கௌரி 
தில் வளையிலிட்டதால் இப்பெயரடைந்த கண்டு நடுங்கி யொருபுடை யொதுங்கி 
ஒருவகைச் சாதியர். இவர்கள் தற்காலம் நிற்கையில் மாமி மாமன்மார் வருதலறி 
கவரைகள் எனப்படுவர் . 

இவரை வளை ந்து குமார் குழந்தையாய் அழுதனர் . மாமி 
யற்கார கவரைகள் என்பர் . 

மாமன்மார் ஏதுகுழந்தை யெனத் தேவ 
கௌரவன் சுகர் புத்திரன் . 

தத்தனும் மனைவியு மீண்டுவந்து சற்றுப் 
கௌாவாம்பாள் விஷ்ணுவை ஆராதி பார்த்திருக்கச்சொல்லிச் சென்றனர் என 
த்து இஷ்டசித்தி பெற்றவள். 

மாமன் முதலியோர் நீ சிவனுக் கன்புடை 
கௌரவியன் 

ஓர் நாகராஜன் , ஐராவதன் யை யெங்களுக் காகாய் என்று குழந்தை 
என்னும் நாகன் வம்சத்தவன் . 

இவன் 

யுடன் வீட்டைவிட்டுநீக்கக் கௌரி வெ 
பெண் உலூம் மருமகன் அருச்சுன். 

ளிவந்து கௌரிமந்திரத்தைத் தியானிக் 
கௌரவி - உதிஷ்டிரன் தேவி , குமான் கச் சிவமூர்த்தி இடபாரூடராய்த் தரிசன 
தேவகன் , 

ந்தந்து கௌரியை அருகிருத்தித் திருக் 
கௌான்- குசிகனுக்குப் பீவரியிடம் பிறந்த கைலைக்கு எழுந்தருளினர் . 
வன் . 

3 . வருணன் தேவி . 
கௌரி -1 . சிவமூர்த்தி லீலையாய்ப் பிராட் 4. ஒரு நதி . A tributary of the 
டியைக் காளியெனக், கோபித்து அந்த Kabul river. 
உருநீக்கி வெள்ளிய மேனிகொண்ட பார் 5. மகாசவேதையின் தாய் . 
வதியார் திருவுரு. பார்வதிபிராட்டி விட்ட கௌரிகன்- இவன் ஒரு ராஜருஷி . சுபாகு 
வுரு கௌசிகிதேவி ஆயிற்று . 

எனும் அரசனுக்குப் பாகுதையெனும் நதி 
2. விரூபாக்ஷன் எனும் வேதியனுக்குச் யிடம் பிறந்தவன் ( பார - அநுசா. ) 
சுபவிரதை யெனுந் தேவியிடம் பிறந்த கௌரிகாந்தசார்வ பெளமபட்டர் - ஆரும் 
வள் . தனது ஐந்தாம் வயதில் பிறவிப்பிணி தலகரிக்கு வியாக்கியானஞ் செய்த ஒரு 
நீங்கத் தந்தையைக்கேட்டு அவன் உப வேதியர் , 
தேசித்த கௌரிமந்திரத்தைச் செபித்து கௌரிசிகரம் - இமயமலையில் பார்வதிபிரா 
வருகையில் பெண்ணுக்கு மணப்பருவம் ட்டியார் சிவமூர்த்தியையெண்ணித் தவஞ் 
வருதலறிந்து தகுந்த கணவன் விரைவில் 

செய்த சிகரம் . 


கேௗரி பஞ்சாங்கம் 


537 


சகச்வான் 


கௌரி பஞ்சாங்கம் - நாள் க - க்கு முகூர்த் ஸ்நானஞ்செய்யக்கூற அவன் அவ்வகை 
தம் ( அ ) முகூர்த்தம் கக்கு நாழிகை ( 39 செய்து தந்தையை நாகத்தினின்றும் நீக் 
நன்மையான வேளையில் யாதொரு - காரி கினன் 
யஞ் செய்ய நன்று . 

கௌன்மீகன் - 1. யாமங்காப்போர் தம் 
நாயிறு . பகல் - உத்யோகம் , லாபம் , செயலின் விழிப்புடையரா யிருத்தலை 
விஷம் , அமுதம் , சுபம் , தனம் , அமிருதம், அறிபவன் . 
ரோகம் . 

இரவு - தனம் , சுகம் , சோரம் , 2. ( $ 0 ) காலாட்களுக்குத் தலைவன் . 
விஷம் , கலகம் , அமுதம் , லாபம் , சோகம் ( சுக்சநீதி . ) 

திங்கள் பகல் - அமுதம் , விஷம் , உத் கௌஷ்டபர்வதம் - இமயமலைக்கருகிலுள்ள 
யோகம் , லாபம் , கோரம் , சுகம் , ஆகாயம் , மலை .. 
தனம் . இரவு - ரோசம் , லாபம் , உத்யோ கௌஃ- பித்ருக்களைக் காண்க . 
கம் , தனம் , சோகம் , அமுதம், விஷம் , கௌவ்யம் ( ரு ) கோசலம் , கோமயம் , 
சோரம் . 

பால் , தயிர் , நெய் இவற்றுடன் கோரோ 
செவ்வாய் பகல் - சோகம் , உத்யோ சனம் சோ , ஷட் கௌவ்யம் . 
கம் , சோரம் , லாபம் , அமுதம் , உத்யோ கௌஷீகதி - இருக்குவேதசாகையின் 
கம் , விஷம் , தனம் இரவு - சோரம் , 

பெயர் . 
உத்யோகம் , விஷம் , லாபம் , சோரம் , 
தனம் , சுகம் , அமுதம் . 

புதன் , பகல் - விஷம் , அமுதம் , சுகம் , 
உத்யோகம் , சோரம் , லாபம் , தனம் , அமி 
ருதம் இரவு - லாபம் , ரோகம் , விஷம் , 
உத்யோகம் , சுகம் . அமுதம் , தனம் , லாபம் . 

வியாழம் , பகல் - உத்யோகம் , விஷம் , சககமனம் - உயிரிழந்த கணவனுடன் தன் 
சோரம் , லாபம் , அமுதம் , சோகம் , கலகம் , னுயிரைவிட நிச்சயித்துத்தீப்புகுதல் , மாசு 
சோரம் . இரவு - சுகம் , சோகம் , கலகம் , மூடியபொன்னை அக்கினி அம்மாசைமாத் 
லாபம் , உத்யோகம் , சோரம் , தனம் , உத் திரம்போக்கிப் பொன்னைக் கெடுக்காமை 
யோகம் . 

போல் , கொழுநனோடு உயிர்விடும் புண் 
வெள்ளி . பகல் - ரோகம் , சோரம் , ணியவதியின் மேனியைமாத்திரம் அவ்வக் 
அமுதம் , விஷம் , லாபம் , சுசம் , தனம் , கினி தகிப்பானே அன்றி அவளைச்சிறிதும் 
அமுதம் , இரவு - அமுதம் , சோரம் , வருத்தான் . அனைவரையுந் துறந்து கண 
விஷம் , லாபம் , சுகம் , தனம் , உத்யோகம் , வனே தெய்வமென்றும் அவனைப் பிரிந்து 
ரோகம் . 

வாழ அடுக்காதென்றுமெண்ணிப் 

புருஷ 
சனி . பகல் - விஷம் , அமுதம் , ரோகம் , னுடன் உயிர்விடும் உத்தமியை ஒப்பான 
உத்யோகம் , சுகம் , லாபம் , தனம் , லாபம் , வர் உலகத்தில் யாருளர் . சககமனம் 
இரவு - விஷம் , உத்யோகம் , சுகம் , அமு செய்த புண்ணியவதி மூன் றரைக்கோடி 
தம் , கலகம் , ரோகம் , அமுதம் , லாபம் . தேவவருஷம் மகிழ்கனோடு சுவர்க்க போக 
கௌரீலீலாசமன்விதம் சிருட்டியாதிக த்தை அனுபவித்துப் பின்பு தானும் கண 
ளில் ஆத்மாக்கள் களிப்புறத் தாம் கௌரி வனும் வெவ்வேறா , யோக்யரின் குலத் 
யுடன் கூடியிருந்த சிவமூர்த்தியின் திரு தில் சனித்து மீண்டும் ஒருவரை ஒருவர் 
வுரு . 

மணந்து இன்பந் துய்த்து யோக மகிமை 
கௌரீவரப்பிரதம் - கௌரிக்கு வரமளிக் யால் மேன்மையுற்று நற்கதி அடைவர் . 

கத் தோன்றிய சிவமூர்த்தியின் திருவுரு ( கருடபுராணம் . ) 
கௌர்ச்சன் குர்ச்சகோத்திரத்து வேதி சகசன்யா ஒரு அப்சரசு . 
யன் . இவன் மகாபாபியாய்ப் பரஸ்திரீக சகச்சாரம் - (காஞ்சி .) பரத கண்டத்தில் 
மனத்தால் துராசாரனாயிருந்து உயிர்நீங்கி உள்ள தலங்களில் சிறந்தது . 
யமவா தனை யடைதலை நாரதர் கண்டு குமா சகச்ரசித் - ராஜரிஷி , கேகய ராஜனாகிய 
னாகிய சுகுர்ச்சனுக்குக் கூறிச் சித்திரா சுதரூபனுக்குப் பாட்டன் . 
நதியில் மாசிமாதத்தில் ஸ்நானஞ்செய்த சகச்ரபாதன் - உடுண்டுபனைக் காண்க . 
பலனில் ஒரு சிறிது தந்தைபொருட்டு , சகசீவான் - அம்பரீஷன் புதல்வன் . 

68 


சகடதோஷம் 


538 


சகந்நாதம் 


( விதான 


ஒரு ரிஷி . 


சகடதோஷம் - குரு நின்ற ராசிக்கு ( சு - 7. ( சூ.) தேவ சேனாதிபதியாகிய பானு 
இல், (அ) -இல் , ( க 2 ) -இல் சந்திரன் நிற் வின் குமரன். 
கப்பட்ட இராசியின் நாள் சகடதோஷ 8. ஒரு அசுரன் சம்பகாசுரன் புதல்வன் . 
மாம் . . இந்த நாட்களில் சுபகன்மங்கள் சகதேவனாகிய பாண்டு புத்ரனால் செயிக் 
செய்யக்கூடாதாயினும் , சந்திரனும் குரு கப்பட்டவன் . ( பார - சபா . ) 
வும் சுபால்கிசத்தில் நிற்றல் ஒரு சுபகோள் சகதேவி - வசுதேவன் பாரி . குமார் புரவி , 
சந்திரனைப் பார்த்தல் , சந்திரன் ஆட்சி யச் சா தன் முதலியோர் . தேவகன் பெண் . 
சத்தினிற்றல் சுபக்கோளுடனிற்றல் செய் சகத்திரகோதானம் ( காக ) கழஞ்சு பொ 
யின் க்ஷ தோஷமில்லை, 

ன்னால் ( க , 000 ) பசுவும் கன்றும் காற் 
சகடயூகம் - கௌரவர் பொருட்டுத் துரோ குளம்பு வெள்ளியிற் செய்வித்து ( ரு ) கழ 
ணாசாரியரால் யுத்தத்தில் செய்த அணி ஞ்சுபொன் துணையுடன் ( க , 000 ) வேதி 
வகுப்பு இதற்குப் பத்மவியூ சம் என்று ஒரு யர்க்குச் சிவபூசை செய்து அளிப்பது . 
பெயர் . 

சகத்திரசித்து - 1 ஒரு யாதவ வீரன் . பஜ 
சகடாசாரி சாகடாயனம் என்னும் வட மாகன் குமான். 
நூல் இயற்றிய புலவன் . 

2. ( பிர . ) யதுகுமரன் , இவன் குமான் 
சகடாசூரன் - கம்சன் ஏவலால் கிருஷ்ண சத்ருஜித் . 
மூர்த்தி தொட்டிலில் இருக்கையில் பாண் சகத்திரபாதன் 
டிலின் உருவாய் வந்து வஞ்சனை இயற்றக் சகத்திரசோதி விவஸ்வ தன் புத்திரன் . 
கண்ணன் குழந்தைகள் காலால் இயற்கை சகத்திரதாரை - அயோத்தியிலுள்ள தீர்த் 
யாய் உதைப்பது போல் உதைக்க அவ் தம் , இது இராமகோபத்திற்கு அஞ்சி 
வுதை பட்டு மாய்ந்த அசுரன் . 

இராம கங்கையாகிய சரயுவில் மூழ்கி எழு 
சகதேவத்தண்டநாதர் - வசவர்காலத்திருந்த ந்த இலக்குமணரது பண்டைய உருவமா 
சங்கமர் . இவர் வசவரை மகேசுரபூசைக்கு கிய ஆயிரம் முகத்தில் தோன்றியது . 
அழைக்க வசவர் இவர் பலிகளைப் புசித் சகத்திரதேவன் -- பாரத வீரரில் ஒருவன் , 
தல் உணர்ந்து அவரால் வெறுக்கப்பட்ட இவன் பாண்டியனுடன் பாரத யுத்தத்தில் 
வர் . 

எதிர்த்தவன் . 
சகதேவமல்லன் - ஒரு விஷ்ணு பக்தன் . சகத்திரபாதன் - ஓர் இருடி : இவன் விளை 
சங்கர தாசர் நெற்றிக் கண்ணால் நாசிங்க யாட்டாகத் தன் நண்பனாகிய ககமுகன் 
விக்கிரகம் இழந்தவன் . 

மீது செய்த பாம்பைவிட அவன் பயந்து 
சகதேவன் - 1 , பாண்டு புத்திரன் , மாத் நீ பாம்பாக எனச் சபித்தனன் . இவன் 
திராதேவிக்குக் குந்திதேவி உபதேசித்த இச்சாபத்தால் சிலநாள் பாம்பாக இருந்து 
அச்சுவனி தேவ மந்திரத்தால் பிறந்தவன் . இருருவால் சாபம் நீங்கினன் . இருருவைக் 
இவன் தேவி விசையை , இவளிடத்துச் காண்க . 
சுகோதரன் பிறந்தனன் . இவனது மற்ற சகத்திராநீகன் - 1. சதாநீகன் குமரன் . 
குமான் சுதகர்மா , இவன் பாண்டவர் இவன் குமான் ஆஸ்வமே தகன் . 
நால்வருக்கும் முன் இறந்தனன். ஏனெ 2. மார்க்கண்டரிடம் புராணங் கேட்ட 
னில் தன்னினும் சாத்திரத்தில் மிகுந்தார் மாணாக்கன் . 
இல்லை யெனச் செருக்குக் கொண்டதா 3. வி தூமனைக் காண்க . 
லென்க . 

சகநந்தனன் 

ஒரு சாரணன் . 
2. (பிர . ) சராசந்தன் குமரன் . இவன் சகநாள் - பிரமன் புத்ரி . 
குமான் சோமாபி அல்லது சோமகன் அல் சகந்நாதம்- ஒரு விஷ்ணு ஸ்தலம் . 
லது மார்ச்சாரி . 

ணன் அரசாகிய துவாரகை கடல்கொ 
3. ( சூ . ) தூம்பிராக்ஷன் குமான் , 

ண்டகாலத்து வெந்துகொண்டிருந் 
4. ( ச . ) அரியசுவனன் குமரன் . இவன் கண்ணன் தேகம் வெள்ளத்தில் ஒதும் 
குமரன் பீமன் . 

கிய தலம் . இந்தத் தேகத்தைத் தாருவில் 
5. சுதாசனன் குமான் , இவன் குமான் பொதிந்து பூசித்து வரும் தலம், 
சோமகன் . 

தலத்தில் எழுந்தருளிய மூர்த்திகள் தாரு 
6. சிரஞ்சயன் குமரன். இவன் குமரன் மூர்த்தியாகிய திருமால் , பலபத்திரர், சுப 

த்திராதேவி , யோகநரசிம்மர் , அ. 


கண 


குசாசுவன் . 


சிவ 


சகந்நாதபாண்டியன் 


539 


சகரன் 


நின்று 


னா . 


மூர்த்தங்கள் , அ . சக்திகள் பல தீர்த்தங் 

கள் மீதேறிச் சகமித்திரரை இவ்வாறு 
கள் . 

செய்தல் கூடுமோவென ஊர் அதிகாரிக் 
சகந்நாதபாண்டியன் - அரிமர்த்தனபாண் குக் காட்டவந்தன னென் றனர் . இச்செய் 
டியன் குமரன் . 

தியையறிந்த ஊரதிகாரியும் கதவடை 
சகந்தரை ஒரு தேசம் . 

த்தனன் . சகமித்திரர் புலியைநோக்கிக் 
சகந்திரதேவன் -- ஒரு அரசன் . 

ஈ தவைத் திறந்துகொண் டுள்புகவென 
சகமார்க்கம் 

இது புலனொடுக்கி உச்வாஸ அவ்வாறுள்புகுந்து வாசலில் போய் 
நிஸ்வாஸங்களை யடக்கி 
யடக்கி ஆறாதாரங்களி 

அவ்வதிகாரியை நோக்கி 
னிலையுணர்ந்து நாபித்தானத்துக் குண்டலி டனே புலிகொணர்ந்தேனென்று அழை 
சத்தியுருவாகிய அமுதத்தையுருகச்செய்து 

க்கப் பெண்டுபிள்ளைகள் கண்டு பயந்து 
மற்றை யா தார பதுமங்களை யதனைக்கொ ஊராளியைப்பார்த்து நீ கிழவன் நீ போக 
ண்டு பேதித்து மேற்சென்று விந்து தான 

லாம் என அவன் பயந்து ஒளித்துக்கொ 
த்து வழியிறங்கி அமுதத்தை யுடலில் ண்டு நான் தெரியாது செய்ததைப் பொறு 
நிறையச்செய்து சோதி ஸ்வரூபமாகிய த்துக்கொள்கவென வேண்டச் சகமித்தி 
சிவத்தைத் தியானித்திருத்தலாம் . 

சர் புலியைக்கொண்டு ஊரின் புறத்திற் 
சகமித்திரர் - இவர் பாளி எனுமூரில் வேதி 

போயினர் . பெருமாளும் தமது 

உருக் 
யர்குலத்திற் பிறந்து தானியம் யாசித்து காட்டிச் சகமித்திரரை வாழ்த்திப் போயி 
வாழ்ந்துவருநாளில் அவ்வூரிலுள்ளோர் 
இவரது மகிமையறிந்து சிலர் வந்தனை சகான் -1. ( சூ ) பாகுகன் குமான் . இவன் 
செய்தனர் . இவரிடத்தில் பகை கொண்ட தன் தாயின் கருப்பத்தில் இருக்கையில் 
வேறு சிலர் இவரிடம் வாதிட்டு ஒருநர் சக்களத்திகள் நஞ்சூட்ட இறவாது அவுரவ 
ளிவருறங்குகையில் வீட்டைக்கொளுத்தி ரிஷியால் காக்கப்பட்டவன் . இவன் பாரி 
னர் . இதையறிந்த சகமித்திரர் பெரு 

கள் கேசினி, சுமதி . இவர்களுக்குப் புத் 
மாளை நோக்கி நீயே காக்கவேண்டுமெ திரர் இல்லாமையால் அரசன் சாம்பமூர்த் 
ன்று துதித்தனர் . பெருமாள் சக்கரத்தை தியை எண்ணித் தவம் புரிந்து சுமதியிடம் 
யேவிச் சகமித்திரர்க்குத் தீயினால் தீங்கில் அறுபதினாயிரம் குமாரையும் , கேசினியி 
லாமல் காத்தனர் . அண்டை அயலிலுள் டம் ஒரு புத்திரனையும் பெற்றனன் . புத் 
ளார் சகமித்திரன் குடும்பமாய்ந்ததெனக் திரப்பெற்றால் களிப்படைந்த அரசன் 
கூக்குா விட்டபொழுது விடிந்து தீயுந் அசுவமே தம் செய்யத் தொடங்கிக் குதிரை 
தணிந்தது . சகமித்திரர் குடும்பம் தீயால் யைப் பூவலம் வர விடுத்தனன் . இவனிடம் 
வருந் தாதிருத்தலைக்கண்டு வியப்படைந்து பகைகொண்ட இந்திரன் அசுவமேதக் குதி 
பலரும் 

அவருக்கு உதவி புரிய அவர் ரையைப் பாதாளத்தில் தவஞ்செய்யும் கபி 
தடுக்கவும் உதவி செய்து வருநாளில் அந் லருக்குப் பின்புறங் கட்டி மறைந்தனன் . 
நாட்டுத் தலைவனான வைத்தியநாதனென் குதிரைக்குப் பின்வந்த சகார் குதிரையை 
பான் உதவிசெய்வோரைத் தடுத்து இவர் எங்கும் தேடிக் காணாது பாதாளத்தில் 
வீட்டிலுள்ள பொருள்களைக் காண்போ தேடிச் சென்று அங்குத் தவஞ்செய்து 
மென வீட்டில் புகுந்து நீர் சகத்திற்கெல் கொண்டிருந்த கபிலருக்குப் பின் கண்டு 
லாம் மித்திரரோ உமக்குப் பகைவரில கபிலர்மீது கோபித்து வருத்த அவரது 
சோ உமக்கும் இச்சகத்தில் பகையில்லை கோபத்தீயால் மாய்ந்தனர் . பின் சகரன் 
யெனில் என் பெண் கலியாணத்திற்கு பேரனாகிய அம்சுமான் முனிவரை வேண் 
தேவபூசை செய்ய ஒரு புவிவேண்டும் டிக் குதிரையைத் தாப்பெற்று யாகமமுடி 
கொணர்ந்து தருகவெனக் கூறினன் . த்து அவுரவரால் நற்கதி அடைந்தவன் . 
அவ்வாறே சகமித்திரர் காட்டுள் சென்று அசிதன் குமரன் என்றுங் கூறுவர் . இவன் 
பெருமாளைப் புலியாகவரத் துதித்தனர் . சரித்திரத்தில் சிலவற்றை அசிதனைக் 
அவ்வாறே பெருமாள் புவியுருக்கொண்டு காண்க . இவன் கங்கை பெருகக் காரண 
வரத் தமதுஉத்தரியத்தைப் புலியின் கழுத் புருஷனா யிருந்தவன் . 

இவன் குமரன் 
திற்கட்டித் தமது ஊர்க்கு அழைத்துச் அசமஞ்சன் . இவன் குமானால் அம்சுமா 
சென்றனர் . 

இதைக்கண்ட ஊரிலுள் னைப் பெற்றுக்கொண்டு குமரனைக் காட் 
ளோர் அஞ்சிக் கதவுகளை அடைத்து மரங் டிற்கு அனுப்பினன் . 


சகரர் 


540 


சகுந்தலை 


வன . 


னை 


சகாரா 


2 , காச்யபருக்கு அதிதியிடம் உதித்த சகளேசமாதிராசையர்- இவர் ஒரு அரசர் . 
குமரன் , இவன் துவாதசாதித்தரில் ஒரு சிவபூசா துறந்சார் . இவர் மல்லிராசைய 
தேவி பிரசினி . 

ரைக் காணவிரும்பி இராஜ்ய முதலிய 
3. முதல் வள்ளல்களில் ஒருவன் . 

துறந்து அவரிடம் போயினர் . 
சகார் - சகரனுக்கு இரண்டாவது மனைவி வாவுகண்ட மல்லி சாஜர் ஒரு பேருருக் 
யிடம் பிறந்த புத்திரர் அறுபதினாயிரவர் . 

கொண்டு நிற்க அவ்வுருக் கண்டு தொழுது 
பூமியைக் கல்விக் கபிலரைக் கோபித்து எழுந்திருக்காமல் நின்றவரை மல்லிராஜர் 
அவர் கோபத்தீயால் இறந்து பகீரதனால் 

தூக்கி 

அணைத்து அவர்க்குக் கிருபை 
நற்கதி பெற்றவர்கள் . (பாகவதம் ) செய்து அல்லமரிடம் போகப் பணிக்கச் 
கசலசித்தி - (காஞ்சி .) சகல சித்தியையும் 

சகளேசமாதிராசையர் பிரிய மனம் இல் 
அளித்தலில் இப் பெயர் பெற்றது . 

லாமல் வணங்கினர் . அரசன்வணங்கி எழு 
சகலதோஷாபவாதம் - சந்திரன் உச்சத்தா 

முன் கல்யாணபுரத்தில் இருக்கக்கண்டு 
னத்திலிருந்து நோக்கினும் , சுபக்கிரகங்க 

இருவரும் அளவளாவிக் களிப்புடன் இரு 

சனர் . 
ளுடனிருந்து உதிப்பினும் சுபாம்சசேதன 
னான சந்திரனைச் சுக்கிர பிரகஸ்பதிகள் சகன் -1. திருதராட்டிரன் குமாருள் ஒரு 

வன் . 
நோக்கினும் இவனுக்குக் கேந்திரத்தில் 
சுபக் கிரகங்கள் நிற்பினும் , ஆதித்யன் மத் 

2. பஸ்மாசுரன் தந்தை . 

3. புராணன் என்னும் வசுவின் 
யானத்து ( அ ) -ஆம் முகூர்த்தமாகிய அபி 
சித்து முகூர்த்தமாயினும் தோஷங்களெல் 

ரன் . தாய் உற்சவதி . 
லாம் நீங்கும் . ( விதான . ) 

சசஜசையோகம் - சையோகமுடையதின 

உற்பத்தியுடன் உண்டாவது . 
சகலர் - 1. மலம் , மாயை , கன்மம் மூன்று 

சகாதேவன் - சகதேவனைக் காண்க . 
டன் கூடிய ஆன்மாக்கள் . 
2. இவர்கள் ஆணவம் , கன்மம் , மாயை 

( பாலைவனம் ) இது உலகத்துள்ள 
யெனும் மூன்று மலங்களை யுடையவர்கள் . 

மணல் வெளிகளில் பெரிது . இது ஆபிரி 

காவிலுள்ளது . இதனை மணற்கடல் என் 
இவர்களுக்குக் காரண சரீரம் , புரியஷ்டக 

பர் . 
சரீரம் , தூலசரீரம் என மூவகைச் சரீரங்க 

இதில் காற்றினால் மணல்கள் மே 
ளுண்டு , அசுத்த மாயையில் அருந்ததேவ 

லெழுந்து அலைபோல் மூடும் . இதிலுண் 
நாயனாரால் கலக்குண்ட காரணசரீரமாகிய 

டாகும் மணவின் சுழற்சி மேகத்தை யளா 
பரசரீரம் ஒன்று , இதனை ஆனந்தமய 

வும் . இதில் யாத்திரை செய்வது அபா 
கோசம் என்பர் . வித்யாத தவங்களாகிய 

யத்தை உண்டாக்குமாம் . சில இடங்களில் 
பஞ்சகஞ்சுகமெனும் சரீரம் ஒன்று , இதனை 

கடலில் தீவுகளிருப்பது போல் சில நீரு 
விஞ்ஞானமய கோசம் என்பர் . 

பஞ்ச 

ள்ள இடங்களுண்டு . அங்குப் பிரயாணி 

கள் தங்குவர் 
கஞ்சுகத்திலொன்றாகிய கலையிற்றோன்றிய 
அவயத்த வியத் தரூபமாகிய குணசரீரமே சகியம்- ஒரு பர்வதம் . இது தென்னாட்டில் 
னும் சரீரம் அன்று , இதனை மனோமய 

அற்பு தமுள்ள தீர்த்தங்களுடன் கூடியது . 
கோசம் என்டர் . மனம் , புத்தி , அ .6 சதண்டலன்- திருதராட்டிரன் குமான் 
காரம் , தன்மாத்ரை யைந்துங்கூடிய சூஷ்ம சதந்தழனிவர்- சயந்தனைக் காண்க . 
சரீரமாகிய புரியஷ்டக சரீரம் ஒன்று , சகுந்தலை - விச்வாமித்திரன் தவத்தினைக் 
இதனைப் பிராணமய கோசம் என்பர் 

கெடுக்க இ திரனால் ஏவப்பெற்ற மேன 
மரறையது தூலசரீரம் இதனை அன்னமய 

கை என்னுந் தேவரம்பை பிடம் பிறந்த 
கோசம் என்பர் . 

குமரி இவள் சகுந்தலைப் பக்ஷிகளால் காக் 
சகலாவத்தை - சிருட்டி தொடங்கிச் சர்வ கப்பட்டுச் கண்ணுவ மஈருஷியால் எடு 
சங்கார காலமளவும் , ஆன்மாக்கள் , தத்து த்து வளர்க்கப்பட்டனள். வேட்டைக்கு 
முப்பத்தாறுடன் கூடி எண்பத்து நூறா வந்த துஷ்யந்தமகாராஜன் கணவராச்சிர 
யிரம் யோனி பேதங்களில் பிறந்திறந்து மம் அடைந்து இவளை மணந்து செல்லப் 
உழல்வது இது , இரவிலிருளிலழுத்திக் பாதன் இவளிடம் பிறந்தனன் 

இவள் 
கிடந்தகண் , விளக்கினால் இருள் நீங்கிப் சகுந்தலைப் பக்ஷிகளால் காக்கப்பட்டது 
பல பொருள்களைக் காணுதல்போலும் . பற்றி இப்பெயர் அடைந்தனள் . 


சகுனம் 


541 


சகோத்திரன 


சதனம் நன்மை தீமைகளை முன்னறிவிக் கண்ணீர்விடுதல் , கலகம், பன்றி , எருமை , 
கும் அறிகுறிகள் . வித்வான்கள் , பத்னிக ஒட்டகம் இவற்றைப் பார்த்தல் , தீமை 
ளோடும் புதரர்களோடுங்கூடின பிராமணர் யாம் . மேற்கூறிய சகுனங்களில் நலமுள் 
கள் , பலிஷ்டர் , ஆபரணம் பூண்டமாதர் , ளவை எதிர்ப்படின் காரியங்களைச் செய்க , 
நல்ல புத்தரை யுடையவள் , விசேஷமாகச் பிரதிகூலமாயின் அவற்றை விடுக . புத்தி 
சந்தோஷமுள்ளவள் . ரூபமுள்ளவள் ,, மான் சகுனத்தை மும்முறை பார்த்தும் 
கருப்பிணி , கன்னிகை, விளையாடுகிற நலமாகாவிடின் அக் கருமத்தை விடுக . 
குழந்தைகள் , விசேஷமான பக்ஷ்யம் , ( ஸ்ரீகாமிகம் .) 
போஜ்யம் , பானம் , மாம்சம் , தீபம் , சந்த சகுனி - 1. திருதராட்டிரன் காந்தாரியை 
னம் , மாலை முதலிய கந்தத்ரவ்யம் நெய் , மணந்து அத்தினபுரஞ்செல்கையில் உடன் 
தயிர் , மத்ஸ்யவிசேஷம் , பூரணகும்பம் , சென்ற இவனுடன் சேர்ந்த தம்பியர் 
தண்ணீர் நிறைந்த குடம் , சங்கு , கோரோ க க ) மரையும் இவனையும் திருதராட்டி 
சனம் கண்ணாடி , த்வஜம் , கடுகு , பால் ரன் இவர்களால் நமக்கு ஒருகாலத்துத் 
இன்னும் சிறந்த பொருள்களின் தர்சனம் தீமை வரும் என்று அஞ்சி யிவர்களைச் 
சுபமாம் . இடப்பாக சதனம் - பிரயாண சிறையிட்டு ஆங்கிருந்த புதரின் வழிச் சில 
த்திலும் எல்லாச் சுபகார்யத்திலும் , மூஞ் ர்க்கு ஆகவேண்டிய வுணவளித்துச் சாக 
சூறு , குள்ள நரி , பல்லி , பிங்களவர்ணமான எதிர்நோக்குகையில் , அவர்களெல்லோரும் 
பன்றி , குயில் இவையாவும் இடப்பக்கத் ஒருமனப்பட்டு இந்தப் பற்றாத ஆகாரத 
தில் நன்மையைத் தரும் சிரேஷ்ட சது தை ஒருவர் உண்டு பிழைத்துப் பழிக்குப் 
னங்கள சீக்ரஞ் செல்வதாயும் , சமீபத்தி பழி வாங்குக என்றபடி சகுனி யுண்டு 
லுள்ளவைகளாயும் , தூரத்தி லிருந்தும் பிழைத்துப் பாரத யுத்தத்தில் துரியோத 
மிகவுயரம் தூரப்போகக் கூடுமானவை னாதிகளைக் கொல்வித்தான் . 

துவாபரயுக 
யாயும் செல்வமுள்ளோர் வீடுகள் , இராஜ புருஷன் அம்சமாய்க் காந்தார தேசாதி 
மாளிகை , தேவாலயம் , சுபஸ்தலம் , சமய பதியாகிய சுபலன் 

சுபலன் அல்லது சௌபல 
மான இடங்களை யடைந்திருக்கிறவையா னுக்குக் குமரன் . துரியோ தனனுக்கு 
யுள்ள பறவைகள் சிரேஷ்டம் . 

நல்லம்மான் . இவன் துரியோ தனனது 
மான ரஸம் , பால் , பழம் , புஷ்பம் இவற் மனதை வேறுபடுத்திப் பாண்டவர்களைச் 
முள் ஏதேனு முள்ள தாகிய மரங்களில் சூதாடத் தூண்டுவித்துத் தருமபுத்திரரு 
உள்ள பக்ஷிகள் மிகச்சிறந்தன. அவச 

சூதாடி நாடு முதலியவைகளைக் 
குனங்கள - கிராமத்தில் காட்டுப்பசு கவர்ந்து காட்டுக்கு அனுப்ப ஏவுவித்த 
காட்டில் கிராமப்பசு , பகலிற்பெட்டை வன் , நகுலனால் பதினெட்டாநாள் இறந் 
யுடன் சஞ்சரிக்கிற சக்ரவாகம் முதலிய தன 
பக்ஷிகள் இரவிற்கூடாது . இரவிற் சஞ்ச 2. இரண்யாக்ஷன் குமான் , 
ரிக்கிற கோட்டான் முதலிய பகலிற் 3 யதுவம்சத்துத் தசரதன் குமரன் . 
கூடாது . 

யாவராலும் பிரார்த்திக்கப்படு 4. சிவே தன் கடை குமரன் . இவன் 
கிற பிராணிகள் இரட்டையாய் வருமா குமரன் குந்தி , 
யின் நலம் . அண்டங் காக்கைகள் இஷ்ட 5. விருகாசுரன் தந்தை , 
பலத்தைத் தரும் . நதியைத் தாண்டின 6. ஒரு தேவதை . - ாகம் முதலிய பக்ஷி 
வையாயும் , மெய்ம் மறந்திருப் வையாயு களில் கலந்து நன்மை தீமை அறிவிப்ப 
மிருக்கிற பக்ஷிகள் கூடா , தும்மல் எவ்வி வள் இவள் இடேகை, காகம் முதலிய 
டத்தும் தஷ்டமாக மாட்டாது . பசுவின் வற்றைப் பெற்றாள் 
தும்மல் மரணத்தைக் கொடுக்கும் . சோ சகுனி கௌசிசன் ஆருணி யாசனைச் சார் 
கத்தைக் காட்டுஞ் சதனம் - வெல்லம் , ந்த ஒரு வீரன் எண்ணியதை முடிக்கும் 
எலும்பு, கறுப்புத்தான்யம் , பருத்தி , நெரு திண்டிறல் வாய்ந்தவன் மிக்க நூற்கேள் 
ப்புண்டாம் பொருள் , விறகு , சக்கிலி , வியை யுடையவன் . அவனால் அனுப்பப் 
விரிந்த தலையர் , சண்டை , பசி , இளைப்புள் பட்டு மூன்று வீரர்களுடன் ஒன்றாகச் செ 
ளார் , மொட்டைத்தலை , அழுக்கு வஸ்திர ன்று உதயணனுடைய வீரராற் கொல்லப் 
முடுத்தவன் , விகாரமானவன் , நாஸ்தி 

பட்டோன் , ( பெ. கதை ) 
கன் , பௌத்தன் , குரற்பாய்ச்சி அழுதல் , சகோத்திரன் - பகீரதன் புதல்வன் , 


மதுர 


டன் 


னன், 


சகோரம் 


542 


சக்குபாயி 


LOUI 


சகோரம் -1. ஒரு மலை , 

2. ஒரு பக்ஷி 
சக்கமாதேவி ஒரு க்ஷத்ரதேவதை. 
சக்கரம் இது சித்திரக்கவியிலொன்று . 
இது நடுவில் ஒரெழுத்து நிற்கச் சூட்டின் 
மேல் எழுத்துக்கள் நிற்கப் பாடுவது . இது , 
நான் காரைச் சக்கரம் , ஆறாரைச் சக்கரம் , 
எட்டாரைச் சக்கரம் . பூமி சக்கரம் , ஆகாய 
சக்கிரம் , பூமியாகாய சக்கிரம் , வட்ட சக்கி 
ரம் புருட சக்கிரம் , சதுர சக்கிரம் , கூர்ம 
சக்கிரம் , மந்தா சக்கிரம் , காட சக்கிரம் , 
சரிபுருட சக்கிரம் , சலாப சக்கிரம் , சக்கிர 
சக்கிரம் , அரவு சக்கிர முதலிய . ( தண்டி , 
யாப்பு - வி . ) 
சக்கிரவாளக்கோட்டம் - இது 

காவிரிப் 
பூம்பட்டினத்தின் புறத்தேயுள்ள 
னத்தின் பக்கலுள்ளது . இதில் முனிவர் 
பலரிருந்து தவஞ்செய்தனர் சம்பாபதி 
கோயில் கந்திற்பாவை , உலகவ றவியெ 
னும் இம்மூன்றும் இதைச் சார்ந்துள் 
ளன . புத்ரசோபத்தால் வருந்திய கோத 
மையின் துன்பத்தைப் போக்குதற்காக 
இவ்வுலகத்துள்ள எல்லாத் தேவர்களை 
யும் சம்பாபதி வருவித்துக் காட்டியவிட 
த்து அக்காட்சியை யெக்காலத்தும் யாவ 
ரும்காணும் வண்ணம் மயனால் நிருபிக்கப் 
பட்டது , 
சக்கிரவரகப்புள் - இது , உருண்டை வடி 
வாயுள்ள பறவை , 

இதனைத் தமிழ்க் கவி 
கள் தனத்திற்குவமை கூறுவர் . இப் பற 
வை இக் காலத்தில்லை . இது தன் துணை 
யாகிய பேட்டினை விட்டுப் பிரிந்த காலத் 
தில் கூவும் இயல்பின தா தலாலும் வட்ட 
மான உருவுடைய தா தலாலும் இதனை இப் 
பெயரால் அழைப்பர் . ( அமரம் ) 
சக்கிரவாளம் - ஒரு வித்தியாதர நகரம் . 

( சூளா. ) 
சக்கிலியன் – 1. தோட்டி ஜாதி . செருப் 
புத் தைத்தல் வேலை . ( தாஸ் .) 

2 தெலுங்கு நாட்டுப் பறையன். 
கக்கிலி- இவர்கள் கஞ்சம்ஜில்லாவில் தோல் 
தைப்பவர்கள் . இவர்கள் தமிழ் நாட்டில் 
வந்து அப் பெயரே பெற்று அந்த லேலை 

செய்து கொண்டிருக்கின்றனர் . 
சக்கிரியன் 

உப்புாவரில் ஒருவகையர் 
இவர்கள் சக்கரை செய்வோர் . 
சக்குபாயி- இவள் கண்ணனிடம் உள்ளன் 
புடையமாது . இவள் கொடுமையாள 
ராகிய மாமன் மாமிமார் கைப்பட்டு வரும் 


துகையில் ஒருநாள் அண்டைவீட்டுக்காரி 
உனக்குத் தாய் தந்தைய ரில்லையோவென 
இவள் எனக்குத் தாய் தந்தையர் பண்டரி 
புரத்தில் வாழும் பெருமாளும் பிராட்டியு 
மே என்று துன்பஞ் சகித்திருந்தனள். 
ஒருநாள் அயல்வீட்டுப் பெண்களுடன் 
தண்ணீர்க்குச் சென்று அவ்விடம் அரி 
பஜனை செய்துகொண் டிருந்தவர்களுடன் 
கேட்டு ஆனந்தமடைந் திருக்கையில் 
கணவனிடத் தயல் வீட்டார் கூறினர் . 
இதனைக் கேட்ட கணவன் நீர்க்கரைசெ 
ன்று சக்குபாயியை மயிரைப்பிடித் திழு 
த்து வந்து தூணிற் கட்டியடித்து ஆகார 
மிலாதிருத்தினன் . இவ்வகை வருத்தவும் 
சக்குபாயி பண்டரிபுரத்துப் பெருமாளை 
யும் பிராட்டியையும் தரிசிக்கும் ஆவல் 
விடாது பெருமாளை வருந்தப் பெருமாள் 
இவளைப்போ லுருக்கொண்டுவந்து அவள் 
பண்டரிக்குச் சென்று பெருமாளைத் 
தரிசித்து மீளுமளவும் தான் கட்டிலிருப் 
பதாக வுடன்பட்டுச் சக்குபாயியை யவிழ் 
த்துவிட்டுத் தான் அக் கட்டிலிருந் தனர் . 
பின் கணவன் இரக்கப்பட்டுக் கட்டிலிரு 
ந்தசக்குபாயியை யவிழ்த்து விடுத்து வீட் 
இக் காரியம் பார்க்கச் சொல்லச் சக்கு 
பாயியாகிய பெருமாள் , அன்ன முதலிய 
சமைத்து மாமன் மாமி புருஷன் முதலி 
யோர்க் களித்துப் புருஷனுக்குப் படுக் 
கையிட்டு அவன் விரும்பியவாறு சுகமளி 
த்திருந்தனர் . முன்கட்டினின்று 

விடு 
பட்ட சக்குபாயி பண்டரிசென்று பெரு 
மாளைச் சேவிக்கையில் பதத்திலுயிர் 
நீங்க அவளையெடுத்து ஊரார் தகனஞ் 
செய்தனர் . இதனைக்கண்ட வேதியன் 
இவளது மாமி மாமன்மாரிடம் வந்து கூறு 
முன் பிராட்டி பெருமாளைப் பிரிந்திருக் 
கச் சகியா தவளாய் இவளெலும்பிருந்த 
இடத்தணுகி இவளைப் பெண்ணாக்கிப் 
புருஷனிடத் தனுப்ப இவள் நீர்க்கரை 

சக்குபாயியாகநடித்த பெருமா 
ளிவளையணுகி க்ஷேமம் விசாரித்துத் தண் 
ணீர்க் குடத்தைச் சக்குபாயியிடங் கொடு 
த்தனர் . சக்குபாயி வருடந்தோறும் இவ் 
வாறு எனக்கு அருள் செய்ய வேண்டுமெ 
னப் பெருமாள் அவ்வாறு அருள்செய்து 
போயினர் . பண்டரிபுரத்து இவளிறந்து 
சாம்பரான செய்தி கண்டவன் இவ்விடம் 
வீடுவந்து சக்குபாயி யிருக்கக்கண்டு விய 
ப்படைந்து புருடனிடங்கூறப் புருடன் 


யணுகச் 


சகதி 


543 


சங்கடசதுர்த்தசி 


யவை . 


நடந்தவை கேட்டு இவளிடத்தன்பு மச்ச சங்கன்னன் - இவன் இதற்கு முன் சன்மத் 
முங்கொண்டு வருடந்தோறும் குடுமபத் தில் வேதியனா யிருந்து பல தீமைகள் 
துடன் பண்டரி சேவித்து இருந்தவள் . செய்ததால் வேடனாகிச் சிவத்தல யாத் 
சக்தி இது மூன்று வகை . இவை அரச திரை செய்வாருடன் சிவவேடம் பூண்டு 
னுக்கு யுத்த காலத்தில் இருக்கவேண்டி சென்று அவிநாசித் தலத்தில் நடராஜமூர் 

1. உத்சாகசக்தி , 2 பிரபுசக்தி , த்தியின் திருவடியில் தரித்திருந்த சிலம் 
3. மந்திரசக்தி . இவற்றுள் உத்சாகசக்தி பைத் திருடக் காலம் பார்த்திருந்து கிட் 
யாவது மனோவேகம் , பிரபுசக்தியாவது டாமையால் அத் திருவடியை யெண்ணி 
தன முதலியன, மந்திர சக்தியாவது மரணமடைந்து முக்தி பெற்றவன் . ( அவ 
ஆலோசனை . ( பார - ஆச்ரமவாச .) 

நாசித் தலபுராணம் ) 
சக்துபிரஸ்தன் - அதிதி பூசையால் யம சங்கசான் - கத்ரு குமான் , நாகன் . 
னைக் களிப்புறச் செய்து குடும்பத்துடன் சங்கசூடன் - 1. குபோனுடைய தோழனா 
பிரமலோகம் அடைந்த குருக்ஷேத்திர வா 

இய குய்யகன் . இவன் கிருஷ்ணமூர்த்தி 
சியாகிய பிராமணன் . 

யிடம் கிரீடித்துக்கொண்டு இருந்த கோபி 
சக்ரகன் - செம்பீரன் குமான் . இவனிடத் காசனங்களைக் கவர்ந்து செல்லுகையில் 
துப் பிராமணவம்சம் உதித்தது . 

கிருஷ்ணனால் கொல்லப்பட்டுச் சிரோம 
சக்ரசமோதைத்தியன் திரணாவர்த்தன் . ணியை இழந்தவன் . 
சகீரதானசுவருபம் விஷ்ணு மூர்த்திக்குச் 

2. காசியில் வீரேசலிங்க பூசை செய்து 
சக்கரம் அருள் செய்ய எழுந்தருளிய சிவ சித்தி யடைந்தாரில் ஒருவன் . 
சுவரூபம் , 

3. பாதாளவாசியாகிய நாகன் . 
சக்ரதீர்த்தம் பலராமர் தீர்த்த யாத்திரை 4. தருமக்கவசன் புத்திரியாகிய இலக்ஷ் 
யில் ஸ்நானஞ் செய்த தீர்த்தம் . இதற்கு மியை மணந்தவன் . 
பிரமத்வாம் எனவும் பெயர் இது வியர்வு 5. இவன் வைகுண்டத்திலிருந்த சுதா 
நீராலான தா லிப்பெயரடைந்தது . 

மன் எனும் கோபாலன் , இவன் சாபத் 
சாம்பூந்த நிறமுடையது 

தால் சங்கசூடன் எனும் அசுரனாகப் பிற 
சகாதேவன் - வடகலிங்கதேசாதிபதி , பார் ந்து துலசியை மணந்து சுரரைவருத்தத் 
தத்தில் யுத்தத்திற்கு வந்தவன் . சுருதாயு தேவர் வேண்டுகோளால் விஷ்ணு இவன் 
வின் குமரன் . 

கழுத்தி லணிந்திருந்த கவசத்தை யாசி 
சகரநாகம் - அளகைக்கு அருகிலுள்ள மலை . த்து வாங்கச் சிவமூர்த்தி யிவனைக் கொன் 
சக்ரபாணியார் - அறந்தாங்கியார் குமார் . 

றனர் . இவனிறந்த பின்னர் இவன் 
இவர் குமார் அச்யுதர் , இவர் நம்மாழ்வா தேவியிடத்தில் கபடமாக விஷ்ணு வீர்ய 
ருக்கு ஐந்தாம் பாட்டனார் . 

தானஞ்செய்தனர் . 

பின் சிவபெருமான் 
சக்ரபாணி 

ஒரு அரசன் . தேவி உக்ரை . அச்சங்கசூடன் எலும்பு முதலியவற்றைச் 
இவர்கள் புத்திரர் இல்லாமல் சூரியவிர 

சூலத்தால் கடலிலிட்டனர் . அவை சங்கு 
தம் இருந்து சிந்து என்பவனைப் பெற் 

கூட்டங்களாயின, சங்கசூடன் கோலோ 

கத்தில் பாரிஷதனால் அடைந்தனன் , 
றனர் . 
சக்ரவர்த்திகள் 

( பிரம்மகைவர்த்தம் ). 
இவர்கள் அறுவர் . அரிச் 

6. முன் பிறப்பில் கோலோகத்திருந்த 
சந்திரன் , நளன் , புருகுச்சன் , புரூரவன் , 

சுதர்மனிவன் இராதையின் சாபத்தால் 
சகான் , கார்த்தவீரியார்ச்சுனன் . 

பிறந்து ருத்ரரால் கொல்லப்பட்டு மீண் 
சகீரவாளம் - 1. பெரும்புறக்கடலை வளைந் டும் கோலோக மடைந்தனன் , இவனது 
திருக்கும் மலை . 

யுத்தத்தில் விஷ்ணு விருத்த வேதியராய் 
2. ஒரு வித்யாதர நகரம் . 

இவன் கவசத்தை யாசித்துப் பினிவனுருக் 
சகான் - 1. வசிட்டருக்கு ஊற்சைபிடம் கொண்டு இவன் மனைவியைப் புணர்ந்து 
உதித்த குமரன் . 

மறைந்தனர். ( தேவி - பா . ) 
2. மருத்துவரில் ஒருவன் . 

சங்கடன் 

ககுபு என்னுந் தக்ஷன் பெண் 
3. இந்திரன் . 

ணுக்குக் குமரன் . தந்தை தருமன் , 
சக்ராங்கன் - மகதநாட்டு வேதியன் , இவன் சங்கடசதுர்த்தசி இது சங்கடங்களைப் 
குமான் திருதராட்டிரன் 

போக்குவதால் இப்பெயர் பெற்றது . 


சங்கணன 


544 


சங்கரன 


இதனை மாசிமாதம் , அபரபக்ஷ செவ்வாய்க் எவன் சங்க தீர்த்தத்தால் ஸ்நானஞ் செய் 
கிழமையில் அநுஷ்டிப்பர் . இது விநாய கிறானோ அவன் சர்வ தீர்த்தத்திலும் ஸ்நா 
கர்க்கு உரிய விரதம் . இதை அநுஷ்டித் னஞ் செய்தவனாகிறான் . பிரம்மகைவர் த் 
தவன் அங்காரகன் . 

தம் . ) 
சங்கணன் - ( சூ . ) வச்சிரநாபன் குமான் . 

2. முதலிடை கடைச் சங்கங்களைக் 
சங்கதருமன் - சுதமதிக்கும் அவள் தந்தைக் காண்க. 
கும் சரும உபதேசஞ் செய்த ஒரு பௌ 3. கோபாலவிருத்தர் ஸ்நானஞ்செய்து 
தக முனி . ( மணிமேகலை ) 

பரிசுத்தம் அடைந்த தீர்த்தம் , 
சங்கதன் தேசாதனன் குமரன் . இவன் சங்கமன் - 1. சௌரிநகரத்து அரசன் .. 
குமரன் சாலிலூகன் . 

2. நீலிக்குக் கணவன், ஒரு செட்டி . 
சங்கதாவளன் அத்திரிக்கு அநசூயையி ( மணி . ) 
டம் பிறந்தோன் . 

சங்கமங்கை - சாக்கிய நாயனார் முத்தி 
சங்கதாசுவன் பர்கிணாசுவனுக்கு ஒரு 

அடைந்த தலம் . 

சங்கயாப்புடையார் சங்கயாப்பென்னும் 
சங்கத்தார் - பாண்டி நாட்டின் தலைநகரா யாப்பிலக்கண நூலாசிரியர். இவர் பெயர் 
கிய மதுரையில் தமிழ்ச்சங்கத்திலிருந்த இவ்வாறே யாப்பருங்கலவுரையில் வழங் 
புலவர்கள் . பாண்டியன் வற்கட காலத்து 

கப்பட்டது . 
நம்மை விட்டுப் பிரிந்த நும்மைத் தாங்கி சங்கம் - சமயமாகீர்த்தியைக் காண்க . 
னோர் யாவர் என " காலைஞாயிறு ... இடர் சங்கமர் இவர்கள் சிலிங்கம் கட்டிகளில் 

கெடுத்தனனே " எனப் பாடித் தந்தவர்கள் . ஒருவகை பிக்ஷகள் . இவர்கள் இருவகை 
சங்கத்தார்களுடைய திருவுருவங்கள் - பொ யினராகப் பிரிக்கப்படுவர் . பட்டாதிகா 
ற்றாமரையின் வடகரை மண்டபத்திலுள்ள ரர்கள் , சரமூர்த்திகள் இவர்களில் நிலை 
தூணப்பத்திகளிலும் , ஸ்வாமிகோயிலுள் யான இடமுடையர் சிலர் . சிலர் ஊரூ 
வாயு மூலையிலுள்ள ஆலயத்திலும் சங்கத் ராய்ச் சென்று பிரசங்கஞ் செய்து ஜீவிப் 
தார்களுடைய திருவுருவங்கள் அமைக்கப் போர் சிலர் . ( தர்ஸ்டன் ) 
பெற்றுள்ளன. ( திருவிளையாடல் ) சங்கமராசசோழன் - சோழ அரசர்களில் 
சங்கத்தார் கோயில் - இது சோமசுந்தரக் ஒருவன் . இவன் குமரர் , நல்லமன் , குமார 
கடவுளுடைய , திருக்கோயிலுள் பெரிய 

மகிசான் , சங்கரன் என மூவர் . 
பிராகாரத்தில் வாயு மூலையிலுள்ளது . சங்காழதலியார் இவர் திருவெண்ணெய் 
இதில் முருகக்கடவுள் , அகத்தியமுனி நல்லூரிலிருந்து ஒட்டக்கூத்தரை முதலில் 
வர் , சங்கப்புலவர் நாற்பத்தொன்பதின்மர் ஆதரித்த பிரபு , வெண்ணைச் சடையப்ப 

இவர்களுடைய திருவுருவங்கள் முதலியாருக்குத் தந்தையார் . கி.பி. 11 . 
முதலியன வுள்ளன. ( திருவிளையாடல் .) ஆம் நூற்றாண்டு , 
சங்கநகன் - கதரு குமரன் . நாகன் . சங்கமன்னர் - தருசகனோடு போர் செய் 
சங்கநிதி - சங்கின் வடிவினதாகிய நிதி தற்குவந்த எலிச்செவியரசன் முதலியோர் . 
இது குபேரனிடம் உளது . சேட்டதைத் இவர்கள் இராசகிரிய நகரத்தின் பக்க 
தரும் வலியுளது . 

த்தே உதயணனால் தோல்வியுற்றுச் சென் 
சங்கபாலன் -1. சூரபன்மனுக்கு மந்திரி . றார்கள் . பின்பு உதயணன் தன்னோடு 
2. உலகபாலகரில் ஒருவன் . 

போர் செய்வதற்கு வந்த காலத்தில் துணை 
3. கத்ரு குமான் , நாகன் . 

யாக இருத்தற் பொருட்டு ஆருணி யாச 
4. சண்முக சேநாவீரன் . 

னால் அழைக்கப்பட்டனர் . ( பெ . கதை ) . 
சங்கமஈசுவரன் - காசியில் பிரமன் தாபி சங்கமித்ரை - அசோகன் குமரி அசோகன் 
த்துப் பூசித்த சிவமூர்த்தி , 

சொற்படி புத்த சமயத்தைப் பரவச் செய் 
சங்கம் - 1. சங்கசூடனைக்காண்க. 

வதற்குத் தேச யாத்திரை செய்தவள் . 
கங்கள் சுரார்ச்சி தங்களுக்குப் பரிசுத்தமா சங்காகவி போஜராஜனிடம் இருந்த வட 
னவை . தேவதைகளுக்கு மிக்க பிரீதியுள் நூற் புலவன் , 

இச்சங்க தீர்த்தம் கங்கா தீர்த்தத் சங்கான் - 1. சிவமூர்த்தியின் திருநாமங் 
திற்குச் சமம் . எவ்விடத்தில் சங்கத்வனி 

களில் ஒன்று . 
யுண்டாம் , அவ்விடம் லக்ஷ்மி வசிப்பள் . 2. ஏகாதசருத்ரருள் ஒருவன் , 


ஆகிய 


எவை . 


சங்கரசித்தன் 


545 


சங்கராசாரியசுவாமிகள் 


சங்காசித்தன் -கிருஷ்ணனுக்குப் பத்திரை 

மிடம் பிறந்த குமரன் . 
சங்கரதாசையர் இவர் ஒர்சிவனடியவர் . 
இவர் சிவனடியவரதுகிழிந்த உடைகளைப் 
பொத்தித் தருவதே விரதமாகக் கொண் 
டவர். சிவமூர்த்தி தரிசனந்தா நெற்றிக் 
கண்பெற்றுக் கர்வித்த தேவர் முதலியோ 
ரை எரித்து ரும் நாட்களில் சகதேவ 
மல்லன்எனும் பாகவசன் எமது நாராய் 
ணனை இவர் எரிக்கவல்லரோ என்று 
இறுமாப்புடன் கூறினன் . சங்கரதாசை 
யர் தமது நெற்றிக்கண்ணால் அவன் பூசி 
த்துவந்த் 152 சிங்சவிக்கிரகத்தை நோக்க 
அது நீறாயிற்று . இவரைச் சேட தாசை 
யர் தரிசித்து இவர் மடத்தில் நெல் முதலிய 
இல்லாமை நோக்கி ஒரு வேலையாளிடம் 
நெற்கொடுத்து அனுப்பினர் , சங்கரதாசை 
யர் அந்தநெல்லை ஒரு பிடியாகப் பிடித்த 
னர். இதனால் ஒரு சிவனடியவர்க்குப் பட் 
டாடை கெல் முதலிய கொடுத்துப்பெற்ற 
செல்வங்கள் போகக்கண்டு , மீண்டும் சங் 
சர தாசரிடத்துத் தாம் கூலியாளிடத்து 
அனுப்பிய குற்றத்திற்குப் பொறைவே 
ண்டினர் . 
சர்கரநமச்சிவாயர் இவர் திருவாவடு 
துறை மடத்தவர் , இலக்கணக் கொத்து 
இயற்றிய சுவாமிநாததேசிகருக்கு மாணாக் 
கர் . நன்னூலுக்கு விருத்தியுரை செய்தவர் . 
ஊற்றுமலை - ருதப்பனுக்கு நண்பர் . 
சங்கரபாண்டியன் சாகல முனிவனைக் 
கொன்ற பிரகத்தியால் தனுக்கோடியில் 
ஸ்நானஞ்செய்து புனிதம் அடைந்தவன் . 
சங்காவாசன் - துவாரவதி யென்னும் நக 
ரத்திற்குத் தலைவன் . பல அரசர்களை 
வென்று அடிப்படுத்தியவன் . தருசகனோடு 
போர் செய் பதற்கு வந்த அரசர்களுள் 
ஒருவன் , ப . கதை ) 
சங்கான் - ஒரு பிரபு , புதுவையி லிருந்த 
வர் . இவரிடம் ஒட்டக்கூத்தர் உபகலசம் 
பெற்றிருந்த எர் . இவர் புதுவைச் சடை 
யன் என்பா அக்குத் தந்தை. 
சங்காசாரிய - வாட் - கோளநாட்டில் 
சிவகுரு என்பவருக்கு ஆர்யாம்பாளிடம் 
கலி . ( 3055 , க்குச் சரியான விக்ரமசகம் 
( கச ) வது சவாயைவைகாசிய அவதரி 
த்தவர் . இவரது குழந்கைப் பருவத்தில் 
நாகம் ஒன்து இவரை சுற்றி விளை 
யாடிப் பலருங்காண விபூ ருத்திராக்ஷமா 
பற்று , இவரிடம் இருந்த சிவசின்ன முத 

69 


லியவற்றைக் கண்ட தந்தை முதலியோர் 
இவர்க்குச் சங்கரர் என நாமகாணஞ் செய் 
தனர் . இவர் குழந்தைப் பருவத்தில் பூசு 
ணைக்காயிலிருந்து வெளிவந்தும் , சிவநின் 
மால்யம் தம்மீது இருக்கக் காட்டியும் , 
சுழல் காற்றில் ஆகாயத்தில் மறைந்தும் 
எட்டுக் குழந்தைகளுருவாய்ப் பின் ஒரு 
குழந்தையாயும் , பாடலேசுரர் திருத் தேர் 
விழாக்கொள்ள அவ்விடம் விக்ரகமூர்த்தி 
மறையத் தாமே குழந்தையாய் அங்கிருந் 
தும் பல அற்புதங்களைப் புரிந்து வந்தனர் . 
இவர், தந்தை யிறக்க அவரைச் சிதை 
மேலிட்டு ஒரு தருப்பையைக் கிள்ளி 
மேலிட அது நன்மணம் வீச கண்டு தந் 
தைக்குக் கரும முடித்தனர் . ஒரு நாள் 
அயாசிததீக்ஷிதர் மனையில் பிக்ஷை கேட் 
சையில் அந்த வீட்டு அம்மணி ஒரு நெல் 
லிக்கனி தந்து வருந்திற்க இவர் ஸ்ரீதேவி 
மந்திரத்தால் அதைப் பொன் கனியாக்கித் 
தந்தனர் . தாயின் பொருட்டு ஒரு நதி வரு 
வித்தனர் . சத்தியவந்தன் எனும் அரச 
னுக்குப் புத்திரப்பேறு அருளித் தாயின் 
கட்டளைப்படி சந்நியாசம் பெற்றுத் தன் 
காலைக்கவ்விய சுக்கிராகியென்னும் முதலை 
யுருக்கொண்ட காந்தருவனுக்கு நாரதரால் 
நேர்ந்த சாபத்தைப் போக்கி , கிருஷ்ணா 
லயம் தாபித்துக் கோவிந்த யோகியரிடம் 
தீக்ஷைபெற்று வேதியர் பொருட்டு வெள் 
ளத்தைக் கமண்டலத்துள் அடக்கி ஆசிரி 
யர் வெயிலில் வரக்கண்டு கையிலிருந்த 
துண்டத்தை ஆகாயத்திலெறிந்து பற்று 
வாரின்றி நிழல் செய்து வரச்செய்து சந்தா 
னாசிரியனுக்கு அருள் செய்து காசி சென்று 
விச்வநாதரைத் தரிசித்து ஆசிரியர் சொற் 
படி வியாசரைக் காணப் பதரிகாச்சிரமஞ் 
சென்று வியாசரைக் காணாது நாநாராயண 
வாச்சிரமஞ்சென்று நாராயணமுனிவரைக் 
கண்டு பல மதங்களைக் கண்டித்து வியாச 
ரைத் தரிசித்து அவரால் ஆயுள் பெற்று 
வியாக்கியான சிம்மாசனாதீசுரன் , ஷடுத் 
தரிசனஸ்தாபனாசாரியன் , பூமண்டலாசிரி 
யன் , சர்வதந்தர சுவதந்தரன் எனப்பட்டுப் 
பட்டபாதர் வேக்காடு தீர்த்து விச்வரூபர் 
இடத்து விருந்தாய்ச் சென்று அவரை 
வாதில் வென்று அழிக்கிரகித்து உபயபா 
ரதியாருடன் வாதிட்டு அவர் சிற்றின்ப 
விஷயமாய் வினாவிய வினாக்களுக்கு ஒரு 
மாத தவணையில் விடை கூறுகிறேனென 
நீங்கித் தமது மாணாக்கருடன் காட்டிற் 


சங் 


சாரியசுவாமிகள் 


546 


சங்கல்பன் 


சென்று குகையிற் றங்கித் தம் முடம்பை நீங்கிச் சிருங்ககிரிக்குச் சென்று ஒரு மடம் 
மாணாக்கர்வச மொப்புவித்து வேட்டை தாபித்து அவ்விடம் தம்மை வந்து அடை 
க்குவந்த அமாகன் தேகத்தில் புகுந்து ந்த ஆனந்தகிரி யென்னும் மாணாக்கருக்கு 
அரசாண்டு காமகலை பயின்று அநுபவித்து அருள் புரிந்து தாய்க்கடன் முடித்துத் திக்கு 
இருந்தனர்.- இவர் அரசராக இருக்கை விஜயஞ் செய்து வருகையில் வந்தெதிர்த்த 
யில் நாடு மிக்க வளங்கொண்டிருத்தலைக் காபாலியாகிய கிரகசனை வென்று , மந்திர 
குறிப்பாலுணர்ந்த மந்திரியர் , இவர் ஓர் சித்திபெற்ற அபிநவகுத்தன் மூலநோய் 
மகா புருடர் என்று எண்ணித் தம் எவலா எவ அவனை மாணாக்கரால் வெல்வித்துப் 
வர்க்கு எங்கேனும் உயிர் ஒழிந்த உடல் பிரமராக்க தனுக்குப் பிரமகத்தி போக்கிச் 
காணப்படின் அதனை யுடனே தகனஞ் சர்வஞ்ஞபீடமேறி வென்று ஸ்ரீகேதாாஞ் 
செய்க எனக் கட்டளை பிறப்பித்தனர் . சென்று பதரி காச்சிரமம் , துவாரகை , சகந் 
இது நிற்க , முன் ஆசிரியர் சொற்படி நாதம் முதலிய இடங்களில் மடம் தாபி 
தேகத்தைக் காத்திருந்த மாணாக்கர் ஆசி த்து ஆனந்தகிரி பதுமபாதர் , அத்தாமலகர் 
ரியர் கூறிய தவணையில் வராதது கண்டு முதலியோர்க்கு அபிடேகஞ் செய்து குரு 
தாம் ஆசிரியர் தேகத்தை ஒரு மலையில் த்வம் நியமித்துத் தாம் தேவர் புசழச் சமா 
இட்டுத் தாம் இசைப்புலவர் வேடம் தியில் இருந்து திருக்கைலை யடைந்தனர் . 
பூண்டு ஆசிரியரிடஞ் சென்று தத்வமசி இவர் செய்த நூல்கள் : - கல்யாண விருஷ் 
வாக்கியத்தைப் பாடினர் . இதனை யறிந்த டிஸ் தவம் , காருண்யபூர்ணஸ் தவம் , மகா 
சங்கரர் அரசன் தேகத்தை விட்டுத் தமது பகாஸ் தவம் , சந்தியா சோத்தாரம் , நிரீதி 
தேகத்தில் செல்ல முயன் றனர் . முன் ஸ் தவம் , கங்காஷ்டகம் , மனிஷாபஞ்சகம் , 
மந்திரியர் கட்டளை பெற்ற எவலாளர் சிவாத்மபூர்ணானுபவம் , தோத்ரமஞ்சரி , 
இறந்த உடலினைத் தேடுகையில் மலைமீ பிர்மசூத்ரவியாக்யானம் , பஞ்சருத்ரோப 
சங்காரது உடலினைக் கண்டு எடுத்துத் தீ நிட தவியாக்யானம் , நாசிங்கதாபனிவியாக் 
மூட்டிச் சென் றனர் . சங்கார் எரிந்து யானம் , கௌஷதகிபிராம்மணவியாக்யா 
கொண்டிருந்த வுடலிற் புகுந்து சுவாலா னம் , ஸ்ரீருத்ராத்யாயவியாக்யானம் , பகவத் 
நாசிங்கத் தோத்திரஞ் செய்ய அத் தீத் தோபாஷ்யவியாக்யானம் , சநற்சுதா தீய 
தணிந்தது . பின் கராவலம்ப மென்னுந் வியாக்யானம் , விஷ்ணுசகஸ்திரநாமபா 
துதிசெய்யத் திருமால் ஸ்ரீதேவியுடன் ஷ்யவியாக்யானம் , ஆத்மபோதம் , 
காட்சி தந்து கைகொடுத்துத் தூக்கிவிட் ரோகணம் , தத்வாலோகம் , அபரோக்ஷாது 
டனர் . பின்னர் சங்கார் ஆகாய வழியாய்த் பூதி , அத்வை தசகஸ்திரம் , உபதேசசகஸ்தி 
தமது மாணாக்கருடன் மண்டன பண்டி ரம் , யுக்திசுலோகாஷ்ட சதி , வாகீச்வரிஸ் 
தர் மனைக்கண் சென்றனர் . அப்போது தவம் , அமரகம் . ஆதிசங்கராசாரியர் விஜயா 
உபயபாரதியார் அங்கு வந்து விழுந்த அம லய சோழன் காலத்தவர் என்பது , வி - கனக 
ரக எலைக் கண்டு சங்கரருக்கு வெற்றி யரு சபைபிள்ளையவர்களின் கருத்து.830-850 . 
ளினர் பின் சங்கரர் உபயபாரதியாரை சங்கருஷி - ஒரு முனிவன் . இவன் ருஷி 
ஞானசாரஸ்வத மென்னும் துதியால் களுக்குச் சூர்யனைப் பூசிக்கும் விதியையும் 
தோத்திரித்து நீங்கினர் . 

பின் ஒருகால் 

அவனது அர்ச்சனா விசேஷங்களும் கூறிய 
தம் தலையை யாசித்த கபாலி மதத்தனுக்கு வன். ( விஷ் - புரா. )) 
அத்தலை கொடுக்கத் துணிந்து சந்தனாசாரி சங்கருஷணன் - 1. வசுதேவருக்குத் தேவ 
யாரால் காக்கப்பட்டு , கொல்லூரில் இற கியிடம் உதித்த குமரன் , சனகருக்குத் 
ந்த வேதியன் மகனை யெழுப்பி ஸ்ரீமூகாம் தத்துவம் உபதேசித்தவன் . ( பலராமருக் 
பாள் தோத்திரமியற்றி ஸ்ரீவல்லி புரத்தில் கொரு பெயர் . ) 
பிகை செய்துகொண் டிருக்கையில் ஆண் 2. விஷ்ணுவின் வியூகங்களில் சம்மார 
டிருந்த பிரபாகரபட்டர் தமது ஒரே குழ த்தைச் செய்வது . 
ந்தை வாயுங் கேள்வியும் இல்லாமைகண்டு சங்கர்கள் - பரதகண்டம் ஆண்ட பூர்வ 
இவர் முன் விட்டனர் . சங்கரர் அப் பிள் அரசர்களில் ஓர் வகுப்பினர் . 
ளையை நீயார் என அது செய்யுட்களால் சங்கல்பன் - 1. பிரமன் புத்திரன் , 
பிரமவுண்மை கூறியது . சங்கரர் அப் பிள் 

2. தருமனுக்குச் சங்கல்பையிடம் உதி 
ளைக்குத் தீக்ஷை செய்து அவ்விடம் விட்டு த்த குமான் . 


கலா 


சங்கல்பை 


SAY 


சங்கிராந்தி 


சங்கல்பை- தக்ஷன் பெண் , தருமன் தேவி . டைக்கு திரை உருக்கொண்டு தவத்திற்குச் 
சங்கவதி - தேவசிரவசுவின் பாரி , குமார் சென் றனள் . பின்பு சூரியன் தனது 
சுவிரன் , இட்சுமான் , 

தேவியைக் காணாது மாமனாரிடம் வந்து 
சங்கவருணனென்னும் நாகரியர் தந்து இருக்குமிடம் அறிந்து ஆண்குதிரை யுரு 

மாறனைப் பாடிய புலவர் ( புற - நா . ) வாய் அவளைத் தொடர்ந்தனன் இந்தக் 
சங்கவெண்மலை 

சுதஞ்சணன் மலை , குதிரையின் மூக்கின் தொளையின் வழி 
சங்கவ்வை , அங்கவ்வை ஒளவைக்கு ஒழுகிய ரேதசில் அஸ்வதிதேவர் பிறந்த 
இலைக்கறியிட்டு - வெய்தாய் நறுவி தாய் னர் . இவட்குச் சஞ்ஞாதேவி எனவும் 
வேண்டளவும் தின்பதாய் " எனும் கவி பெயர் . 
பெற்ற பெண்மணிகள் . 

சங்கிரதி --1 . சுமாலியின் குமான் , அரக்கன் , 
சங்கறுப்போர் - சங்கினால் கைவளை செய் 2. ( சங் . ) நான்குமரன் , இவன் குமார் 
யும் ஜாதியார், 

குரு , சந்திதேவன் , 
சங்கன் - 1. தநுபுத்திரன் . பாரதவீரரில் சங்கிரமணம் - 1. சூர்யன் ஒரு ராசியைக் 
ஒருவனாகப் பிறந்தோன் . 

கடந்த அடுத்த ராசிக்குள் பிரவேசிக்கும் 
2. விராடனுக்குச் சுரதையிடம் பிறந்த கூணத்திற்குப் பெயர் . இது மேஷஸன் 
குமரன் . 

கிரபணம் , கடகஸக்கிராந்தி , மகாஸங்கி 
3. பாதாளவாசியாகிய நாகன் . 

சாந்தி , இதைச் சங்கிராந்தி யெனவும் 
4. சூரபன்மன் படைத்தலைவரில் ஒரு கூறுவர். 
வன் . 

2. சூரியன் மேஷ , கடக , துலா, 
5. ஒரு வாநரத்தலைவன் . 

தனுஸு , இராசிகளில் பிரவேசிக்கும் 
6. கம்சன் தம்பி . 

புண்யகாலம் . 
7. சூரிய வம்சத்து அரசர்களில் 

ஒரு 

சங்கிரன் இவன் ஒரு தருக்கசாத்திரம் 
வன் இவன் விஷ்ணுபூசாபலத்தால் இழ 

வல்ல வேதியன் , தருக்கத்தால் யாவுஞ் 
ந்த நாட்டை அடைந்து திருவேங்கடத் 

சூனியம் எனக் கண்டு மோக்ஷநூல் ஓதா 
தில் பெருமாளுக்கு விமான கைங்கர்யஞ் மல் நாகம் அடைந்து ஒரு முனிவரால் நா . 
செய்தவன் . 

கத்தினின்று நீங்கியவன் . ( சூதசம்மிதை ) 
6. சேதுவில் தன்பெயரால் தீர்த்தல் சங்கிராந்தவாதசைவன் - அவிகாரியாகிய 
கண்ட இருடி , 

ஆன்மசந்நிதானத்தில் அசத்தாகிய கருவி 
9. ஜகமேஜயன் குமான் . 

களே சத்தாகிய சிவத்தைத் தெரிவிக்கும் 
10. கர்ணன் குமரன் . 

என்பன் . 

ஆன்மசந்நிதானத்தில் உயிர் 
11. இராவணன் சேனாவீரரில் ஒருவன் . சேட்டிக்கும் . ஆணவம் நீங்கச் சத்திரிபா 
பனசன் என்னும் வாநரசேனாதிபதியால் தம் உண்டாகும் . உண்டாகக் கர்த்தாவின் 
தோால் அறையுண்டு இறந்தவன் . 

அருள் உண்டாகும் . விறகில் தீயுண்டாய் 
12. ஒரு முனிவன் . இவன் தன் தமய 

எரிந்து செல்லக் கடைசியில் விறகு அக் 
னில் லாக்காலத்துத் தமயன் வைத்த உண 

கினியானது போல் ஆன்மா தன்னிலை 
வையருந்தித் தமயனால் கையறுப்புண்டு கெட்டு அருளுருவாய் ஒன்றுபட்டு முத்தி 
புண்ணியதீர்த்த ஸ்நானத்தால் கைவளாப் அடையும் என்பன் . 
பெற்றவன் . 

சங்கிராந்தி -1. சூரியன் தனுராசியில் சஞ் 
சங்காதி - ( சங் . ) சையாதி குமான் , இவன் 

சரிக்குங்காலம் . இது தேவர்க்கு விடியற் 
குமான் ரௌத்திராசுவன் . 

காலம் . மகாசங்கிராமேசக்தி எனும் சத்தி 
சங்காசுரன் - ஒரு கற்பத்தில் வேதங்களை தக்ஷிணாயன ஆறுமாதத்தில் மனிதரை 
அப் : ரித்து விஷ்ணுவால் கொலையுண்ட மூதேவியுருவாயும் , பசுக்களைப் புலியுரு 
அசுன். ( பாத்மட ராணம் . ) 

வாயும் , வருத்தி வந்தபடியால் அத்துன் 
சங்கய தி -- ககுமன் குமான் , 

பம் ஈசுவராநுக்கிரகத்தால் நீங்கினதால் 
சங்கிய சூரியன் தேவி . விச்வகர்மன் தை முதல்தேதி ஜனவகள் அக்கால 
பெலா . இவா குரியனது வெப்பத்தைப் த்து விளைந்த புதுப்பொருள்களால் சூரி 
பொரதுடான் ஏமயலில் ஒருத்தியை யெ யனை ஆராதித்தனர். 
மித் வைத்து விட்டு தந் ைதமிடன்செல் களைப் புலியுருவாய் அதருசேய் இருந்த 
லத் தாதை மறுத்தது கண்டு இவள் பெட் படியால் அப்பாக்கள்போன்க 


சங்கிராமசித் 


548 


சங்குகன்னன் 


மழை 


என 


னன். 


தினர். 


புலியுருக்கொண்ட சத்தியை ஓட்டின டிருந்த தோழியர் இவர் ஆலாலசுந் 
நாள் . 

இதை மாட்டுப்பொங்கல் என்று தாரைக்கண்டு சித்தசலனப்பட்டுப் , பார் 
வழங்குவர். ( சிவாகமம் ) . 

வதிபிராட்டியார் கட்டளைப்படி திரு 
2. இவ்வா றன்றி இந்திரன் 

வாற்றியூருக்கு அருகி உள்ள ஞாயிறு 
வருஷிப்பிப்பவன் ஆதலால் அவன் செய்த என்னுந் தலத்தில் ஞாயிறு ழேவர்க்குப் புத் 
நன்மைடொருட்டுத் தை முதலில் அறு திரியராக அவதரித்துச்சு திரமூர்த்திசுவா 
முதற்பயிரை 

மழைக்கடவுளாகிய மிகளை மணந்தவர் . இவரை மணஞ்செய்ய 
இந்திரனுக்கு ஆராதித்துவந்தனர் விரும்பி ஒருவன் சிலரை பிடுத்து மாய்ந்த 
வும் , அது கிருஷ்ணமூர்த்தி அவதரித்த 

இவரது மற்ற சா தங்களை ஸ்ரீசுந் 
பின் அவர் அதை 

நாராயணனுக்குப் தரமூர்த்திகளைக் காண்க , 
படைக்கக் கட்டளையிட்டனர் எனவும் , சங்கினிதீர்த்தம் 

ஒரு தீர்த்தம் . 
அதனால் இந்திரன் கோபித்துப்பெரு சங்கீரனவணி 

அலங்கா ! நூலிற் கூறிய 
மழை பெய்விக்கக் குடிகள் நிலைகுலைந்து அலங்காரங்களிற் பல பொருந்தவுரைப் 
மாடு கன்றுகள் இழந்து தடுமாறக் கண் பது . ( தண்டி .) 
ணன் கோவர்த்தனம் எடுத்துக் குடிகளைக் சங்குகள் - 1. இவை நத்தைகளைப்போல் 
காத்தனர் எனவும் , அதனால் இந்திரன் இரண்டு மூடிகளைக் கொள்ளாமல் ஒரே ஓடு 
வெட்கி வேண்டச் சங்கிராந்திக்கு முன் ள்ளனவாக இருப்பன . இவற்றில் சிறியது 
னாள் அவன் பெயரால் பண்டிகைசெய்வித் கடுகினளவும் , பெரியது ஒரு அடிக்கு 

அது போகிபண்டிகை எனவும் , மேலும் இருக்கின்றன . சங்குகள் முட் 
மறு நாள் சங்கிராந்தி பண்டிகை எனவும் , டையிடும் போது முட்டை ளை அடுக்காக்கி 
மறுநாள் மழையால்வருந்திய மாடு கன்று அதற்குக் காப்பாக ஒரு கட்டைக் கட்டு 
களைத் தளையவிழ்த்துவிட்டுக் களித்தமை கிறது . அதில் அச்சங்குப் பூச்சிகள் வளர் 
யால் மாட்டுப்பொங்கல் என்றும் , மறு ந்து தாமே கூட்டைவிட்டு வெளிவருகின் 
நாள் ஒருவரை ஒருவர் சென்று மழையால் றன. இவ்வினத்தில் பலவகை உண்டு , 
உண்டாகிய சுகாசுகங்களை விசாரித்ததால் இவை நன்னீரிலும் பிறப்பதுண்டு , இவ் 
காண்பொங்கல் என்றும் கூறுவர் . 

வகையில் பலகறை , 

ராவணன் விழி , 
மழையால் இடிந்தவீடுகளைப் பழுதுபார்த் சொறிசங்கு , பல்பப்பூச்சி எனப் பலவகை 
துச் சுத்தப்படுத்தின ராதலால் அவ்வழக் 
கப்படி இப்போதும் வீடுவாயில்களைச் சுத் சங்கு - இது கடலிலும் சரி , ஆறு , குளங் 
தப்படுதது கிறார்கள் . அந்தக் காலத்தில் களிலுள்ள பிராணி , மு . செதும்பில்லாத 
சிலர் வீடுகளை மலைமண்ணால் மெழுகிச்சுத் 
வே . இது நத்தையைப் போல் உருவமு 
தஞ்செய்தனர் ஆதலால் இப்போது செம் 

டையது , இதில் பலவகைக் சங்குகள் 
மணிடுதல் . அம்மலை யடிவாரத்தில் குடி உண்டு , இவற்றில் வலம் . ரிச்சங்கே விசே 
புகுந்தோர் சிலர் சமைக்க அடுப்புத் தோ ஷம் , 

இதன் ஓட்டை 

மாம்சத்தைப் 
ண்டியும் , வறட்டிமூட்டியும் , பனையோலை 

போக்கிப் பான பாத்தி . மாகவும் ,, ஊது 
யிலும் தீமுட்டினராதலால் , இப்போதும் கருவியாகவும் உபயோகிப்பர் . இப்பி 
அவ்வகை செய்து வருகின் றனர் . 

1000 குழ்ந்தது இடம்பு ச்சங்கு , இடம் 
சங்கிராமசித் - 1. துரியோதனனுக்குத் புரி 1000 சூழ்ந்தது வலம்புரி . வலம்புரி 
தம்பி . 

1000 சூழ்ந்தது பாசானயம் . 
2. யாதவவீரருள் ஒருவன் . 

1. ஒரு யாதவ வீரன் . 
மங்காதம் - பிராகிருதபாஷை 

2. ஒரு அகன். தி புத்திரன் . 
சபகரும் -1 , ( சங் . ) செயசோன் குமரன் . 

3. உகாகேக்கும்.ன . 
இவன் குமான் தர்மா , 

+ . வி வின் சங் பாங்சசன்யம் . 
2. நரன் குமரன் . குமார் குரு , இயந்தி 

தருமா கு அநத அயய் தனஞ்ச 
தேவன் . 
3. ஒரு இருடி . 

குவது - 31 . 
Mai- ஒரு சிவகணத்தலைவன் . 

ரேம்குப் புலப்பகம் . 
சடைய - இவா பார்வ பிராட்டியார் பாது -1. --சனம் : 
- தானத்துத் திருப்பணி சய்தக்கண் 


உண்டு . 


- 


சங்கோசன் 


549 


சசித்துவஜன் 


3. காசிக்ஷேத்திரத்தில் பிசாசமோசன 2. பிரசாபதியின் இளையராணி . ( சூளா) 
வாவியிடைத் தவஞ்செய்த வேதியன் . சசிசேகரச்சோழன் - தேவசோழன் கும 
இவன் தவஞ் செய்கையில் ஓர் பிசாசு ரன் . இவன் செண்பகவல்லியை மணந்து 
தோன்றித் தான் முற்பிறப்பில் மனை 

(( 70 ) வருஷம் அரசாண்டு வருகையில் 
வியைவிட்டு அயல் மா தரைப் புணர்ந்து குணவல்லி என்னும் பெண்ணைப் பெற்றுப் 
தருமத்தில் பொருளைச் செலவிடாததால் பாண்டியற்குக் கொடுத்தவன் . ஒருமுறை 
இவ்வுருப் பெற்றனன் என வேண்டிற்று . காவிரியில் வெள்ளம்வர அதனால் குடி 
வேதியன் பிசாசினைப் பிசாச மோசன கள் துன்பம் அடைந்தது கண்டு அரசன் 
தீர்த்தத்தில் முழுகக் கட்டளையிட்டனன் ( 40 ) நாள் சிவத்தியானஞ்செய்யச் சுவாமி 
பிசாசம் அவ்வகைசெய்து நல்லுருப் பெற் கனவில் தோன்றி நாம் அளவாகச் சலத்தை 
றது . . இதனால் வேதியனாகிய சங்குகன் அனுப்புகிறோம் , நீ அணை கட்டி அனைக் 
னனும் சிவபிரானைப் பணிந்து முத்தி கொள்ளிடத்துத் திருப்பிக்கொள் என்ற 
பெற்றனன் , 

னர் . அந்தப்படியே காவிரியும் கனவில் 
4 , அவிநாசியப்பர் திருவடியினுள்ள தோன்றித் தன்னில் அணைகட்டும்படி 
பொற்சிலம்பைக் கவாத் திருவடியை சொல்லச் சோழன் ஸ்ரீரங்கத்திற்குக் 
நோக்கி இருந்த புண்ணியத்தால் முத்தி கிழக்கே பஞ்சலோகம் வார்த்து அணை 
அடைந்தவன் 

கட்டினான் ஆதலால் இவனுக்குக் காவிரி 
5. ஒரு முனிவர் தந்துவர்த்தன சோழ அணைகட்டிய சோழன் என்றும் பெயர் . 
னுக்குப் புத்திரப்பேறருள் செய்தவர் . இவன் குமரன் சிவலிங்க சோழன் , 
( பவாங்கூடற்புராணம் . ) 

சசித்துவஜன் - பல்லாடதேசத்து அரசன் , 
சங்கோசன் - ஒரு புலையன் , இவன் அர இவன் குமான் சூரியகேது. உடன் பிறந் 
சன் அரண்மனையில் திருடின தால் கொ தான் பிரகத்கேது . இவன் பரமபாகவ 
லைக்களத்தில் கொலைசெய்வோர் கொல் தன், கல்கியுடன் யுத்தஞ்செய்ய வந்து 
லுகையில் சிவ த்யானஞ்செய்தனன் . வாள் கல்கியால் கொண்டாடப் பெற் , வன் . 
மலர் மாலையாய்க் கழுத்தில் விழ நற்பத இவன்தேவி சுசாந்தையால் , கல்கி ஸ்தோ 
மடைந்தவன் . ( பவானிகூடற்புராணம் ) . த்திரஞ் செய்யப்பட்டார் . இவன் குமரி 
சங்கோடன் - குபேரனுக்குச் சேனாபதி , ரமா . இவள் கல்கியை மணம்புரிந்தாள் . 
சங்சிரசு - தது புத்திரரில் ஒருவன் . 

இவன் தன் குமரியைக் கல்கிக்கு பணஞ் 
சசபதர்- ஒரு மகருஷி , இவர் பாண்டி நாட் செய்விக்க வந்த புண்ணியமாவது பூர்வ 
டில் பாண்டரம் என்னு மலையில் தவஞ் சன்மத்தில் இவனும் இவன் பாரியும் கழு 
செய்து வந்தனர் . இவரது தவத்தினைக் காக இருந்தவர்கள் . ஒருநாள் இவர்களை 
கெடுக்க இந்திரன் ஹேலை என்னும் அப் ஒரு வேடன் வலையில் அகப்படுத்தி வெட் 
ஜாஸ்திரியை விட அவள் இவர்க்கு முன் டிக் கண்டகிந்திதிரத்தில் சமைத்தான் . 
கானஞ்செய்து இவரைக்கூடி மதுமானைப் அந்நதிக்கரையை அடைந்த புண்ணயத்தி 
பெற்றாள் . (திருவல்லிக்கேணி புராணம் .) னாலே விஷ்ணுபதம் அடைந்து நூறுயுகங் 
சசபிந்து - 1. ( சூ ) விந்துமதிக்குத் தந்தை. கள் வசித்துப் பின் பிரமலோகத்து ஐந் 
மாந்தாதாவின் மாமன் , 

நூறுயுகங்கள் வசித்துப் பின் பூமியில் வசி 
2. இளன் குமரன் . 

க்கவேண்டும் என்னும் ஆசையினால் இவ் 
3. ராஜரிஷி . விருஷ்ணி வம்சத்தவ விடத்தில் அரசராய்க் கல்கியாகிய நாரா 
னாகிய சித்திரா தன் புத்திரன் . இவனுக்கு யணமூர்த்தியைக் கண்டார்கள் . இவன் 
10,000 தேவியர் . ஒவ்வொரு தேவிகளி பூர்வசன்மத்தில் சந்திரா சித் 
டத்தும் 1000 பிள்ளைகள் . புத்திரி விந்து குமரி 

பூர்வசன்மத்தில் சத்தியயாமை . 
மதி . மாந்தாதாவின் பாரியை . ( பார , து . ) வர்கள் சத்துராதெ பெற்ற சிமந்தக 

முயற்கறையை மத்தியிலு ணிபையும் சத்தியபாமையையும் - ததன் 
டைய சந்திரற்கு ஓர் பெயர் 

வா கேட்கக் கொடாத்தினால் சதரன்வா 
சசாதன் சூரியவம்சத்து இல்வாகு புத்தி 

முற்பிறப்பாகிய சத்த ராசித் 
ரனாகிய விருட்சிக்கு ஒரு பெயர் . இவன் தைக் சொல்லச் சத்திராசித் சரித்து வசனா 
புத்திரன் ககுஸ்தன் . ( பா . வி. ) 

கப் பிறந்தான் . அவன் குமரி மத்திய 
சச - 1. இந்திராணிக்கு ஒரு பெயர் . பாமையும் அத்தேசத்தை நீங்கிச் சசித்துவ 


சசாதகன் 


ஆனவன் 


சசிபிந்து 


550 


சஞ்சீவிபர்வதம் 


குமரன். 


ஜன் குமரியாகிய ரமாவாகப் பிறந்து கல் சஞ்சயந்தன் தசோக நகரத்தரசனாகிய 
கியை மணந்தாள் . ( கல்கிபுராணம் ) வைசயந்தன் குமான் , இவன் தந்தையுடன் 
சசிபிந்து -- சித்திராதன் குமரன் , இவன் 

சின தீக்ஷை வகித்துப் பீமாரண்யத்தில் 
மகாபோகி , மகாயோகி , பிறரால் ஜெயிக் தியானித்திருக்கையில் வித்துத் தங்கனெ 
கப்படாதவன் . இவனுக்குப் பதினாயிரம் னும் வித்யா தானது விமானம் இவனிருந்த 
மனைவியர் , இவன் மனைவியர் ஒவ்வொரு 

இடத்திற் செல்லாமையால் வெகுண்டு 
வருக்கும் இலக்ஷம் குமார் பிறந்தனர் . 

இவனைத் தூக்கி விமானத்தில் வைத்துக் 
இவர்களில் சிரேட்டர், பிருதுசிரவசு, 

கொண்டு சென்று குமுதவி , சுவர்ணவதி , 
பிருதி கிருதி , பிருது , எசசு . (பாகவதம் ). 

அரிவதி , கஜவதி , சண்டவேகை யெனும் 

நதிக் கப்பால் தன் விமானம் செல்லாதது 
சசிழகன்- சண்முகசேநாவீரன் . 
சசிவர்ணன் - 1 , பாகஎக்யன் 

கண்டு முனிவனைத் துன்புறுத்தி யவ்விடம் 
தள்ளிச் சென் றனன் . 

மீண்டும் வித்யாத 
இவன் காம இச்சையால் பொருள்களை 

ரன் பல தீயரைக் கூட்டிவந்து உபத்ரவிக்க 
வேசையர்களுக்குச் செலவிட்டுப் புலைச் 

தேவர்களிவரிடம் பூஜார்த்தமாக வந்தடை 
சியைப் புணர்ந்து ரோகியாய்த் துன்பப் 

ந்தனர் . வித்யாதரன் வெகு தூரம் போய் 
படுகையில் இவன் தந்தை தேவபத்தன் 

வீழ்ந்தனன் . சஞ்சய முனிவன் அகாதி கர் 
என்னும் இருடியிடம் தன் குமரன் நிலை 

மங்களைக் கெடுத்துலகுச்சி யடைந்தனன் . 
கூற அவர் கோபருவதத்தில் மகரந்தபரா 

( மேருமந்தரம் .) 
யணர் என்னுஞ் சிவயோகியிடஞ் செல் 

சஞ்சயன் -1. கவதக்னி புத்திரன் , பாண் 
வின் நீங்கும் எனக்கேட்டுக் குமரனுடன் 

டவ புரோகிதன் . 
சென்று அவர் அநுக்கிரகத்தால் நோய் 

2. திருதராட்டிரனுக்குப் பார தவிருத் 
தீரப் பெற்றவன் . 

தாந்தங்களைக் கூறிய சூதபுத்திரன் . 
2. விருத்தாசலத்தில் சாந்தசீலனுக்கும் 

3. க்ஷத்ர விருத்தன் போன் , 
விர தசீலை என்பவளுக்கும் பிறந்தகுமான். 

4. பிரீதி குமரன் . இவன் குமரன் 
இவன் பிறக்கும் பொழுது வெண்குஷ்ட 

சயன் , 
ரோகம் இருந்தபடியால் இவனுக்கு இப் 

5. செங்குட்டுவன் தூதரில் தலைவன் . 
பெயர் வந்தது இந்தநோய் இவனுக்குத் 

(சிலப்பதிகாரம்) 
தத்துவராயசுவாமிகள் தீக்ஷைசெய்தபின் 

6. திருதராஷ்டிரன் தேர்ப் பாகன் . 
நீங்கிற்று . இவன் செய்த நூல் சசிவர்ண 

இவனுக்குக் கவல்கணன் என்றும் ஒரு 
போ தம் , 

பெயர் . 
3. சோழதேசத்தில் சூரிய புரத்தில் 

சஞ்சலாசுரன் - ஒரு அசுரன் : விநாயகமூர்த் 
இருந்த வேதியன் . இவன் குமரன் நீலவர் 

தியிடம் பந்தாடவந்து அவரால் இறந்த 

வன் . 
சசிவர்ணபோதம் -- சசிவர்ணனால் செய்யப் சஞ்சிதம் - பழைய வரவு இது (கூ ) வகை , 
பட்ட விஞ்ஞானான்ம நூல் . 

பிறர்க்குரியதெனத் துணியப்பட்ட ஒன்ப 
சசுவதி- அங்கீரசன்புத்ரி , அசங்கன் மனைவி . 

நிதிகம் , இன்னார்க்குரியதெனத் துணியப் 
சசிவன் - போர்க்குரிய படை யியல்பு பட்ட யாசிதம் , தனக்குரியதெனத் துணி 

அனைத்தையு மறிந்தவன் . ( சுக் - நீ ) யப்பட்ட ஒளத்தமாணிகம் என்பன . தனித் 
சச்சந்தன் - சீவகன் பிதா. சீவகன் புதல்வ தனி காண்க . ( சுக் - நீ . ) 
ருள் ஒருவன் . 

சஞ்சிதகன்மம் இது , அநாதி முதல் சந 
சச்யகன் 

பயிர்களுடன் கூடித் தீமை னங்கள் தோறும் ஆர்ச்சித்த வினை புசித்துக் 
விளைவிப்பவன் . ஒரு தெய்வம் 

குறைபட்டது . இது ஆறத் துவாக்களி 
சஞ்சத்தகர்- இவர்கள் திரிகர்த்த தேசாதி லும் கட்டுப்பட்டிருந்து ஆன்மா மறு சநன 
பதிகளாகிய சுசர்மன் , சத்யாதன் , சத்ய மெடுக்கையில் தொடர்வது . 
நேசன் , சத்யகர்மன் , சத்தியவர்மன் முத சஞ்சவியாவரம் இஃது இலங்காபுரிக்கு 
லியவர் . இவர்களுடன் அருச்சுனன் சண் வடக்கு ( க ,00 ) யோசனையில் இமயம் , 
டைசெய்கையில் , கௌரவர் அபிமன்ன அதற்கப்புறத்தில் அவ்வளவு யோசனை 
னைக் கொன் றனர் . இவர்க்குப் பதினாலா க்கு அப்பால் ஏமகூடம் . அந்த மேகூடத் 
யிரம் வெண்கல ர தக்காரர் உண்டு . ! 

திற்கு ( க , 000 ) யோசனைக்கு அப்பால் 


ணன் . 


சஞ்ஞக்கினன் 


551 


சடாயு 


நிடதம் . அந்த நிடதமலைக்கு ( க , 000 ) யோ னம் தானகா கீழையூசில் சடகோப ராமா 
சனைக்கு அப்பால் நீலம் என்னும் மலை , இஜ முதலியாரென்று பிரபலமாக வாழ்ந்த 
இதற்கு ( ச , 000 ) யோசனைக்கு அப்பால் வர் எனவும் கூறுவர் . இது செய்யுனா 
சஞ்சீவிபர்வதம் . இதில் சந்தானகரிணி , லியற்றிய முதற் குருபரம்பரை இரண்டா 
சல்லியகரிணி , சமன்யகரிணி , மிர்தசஞ் வது குருபரம்பரை , மூன்றாவது குருபரம் 
சீவினி எனும் மூலிகைகள் இருக்கும் . பரை முதலிய உண்டு . 

குருபரம்பரை 
இவை அநேக தேவராலுங்கூரிய சக்கரத் காண்க . 
தாலும்காக்கப்படும் . இது இரண்டு முறை சடசீதி - ஆதித்தன் சரராசியினின்றால் ( எ ) 
இராம இராவணயுத்தத்தில் அனுமனாற் ஆம் பாகமும் , ஸ்திரராசியினின்றால் ( 3 ) 
கொண்டுவரப்பட்டது . ஒருபிரதியில் ஏம ஆம் பாகமும் , உபயராசியினின்றால் ( க ) 
கூடத்திற்கு அப்பால் அவ்வளவு யோச ஆம் பாகமும் சடசீதி யெனும் தோஷமாம் . 
னையில் நிடதம் எனவும் ,அதற்கப்பால் அவ் இதில் சுபகன்மங்கள் செய்யக்கூடாது . 
வளவு யோசனையில் மேரு எனவும் , அதற் ( விதானமாலை ) . 
கப்பால் அவ்வளவு யோசனையில் நீலம் சடங்கவிமறையோர் - சுந்தரமூர்த்திசுவா 
எனவும் , அதற்கப்பால் சஞ்சீவி பர்வதம் . 

மிகளின் மாமனார் . இவர் இருக்கை புத் 
எனவும் கூறியிருக்கிறது , மேருவிற்கு தூர் . 
வடக்கு உத்தரகுரு . 

சடங்கவிமறையோர் பெண் - சுந்தரமூர் 
சஞ்ஞக்கினன் - ( சங் . ) இவன் ஒரு சன்மத் த்தி சுவாமிகளுக்கென நியமிக்கப்பட்டுத் 
தில் புறாவாகிச் சிவதரிசனஞ்செய்து மறு திருமணநாளில் தடையுண்டு சுந்தரமூர் 
சன்மத்தில் அரசனானவன் 

த்தி சுவாமிகளையே தியானித்துத் திருக் 
சஞ்ஞாதேவி - விச்வகர்மாவின் குமரி சூரி கைலை அடைந்தவள் , 
யன் தேவி , சங்கியைக் காண்க . 

சடச்சு - ( பிர ) அநுபுத்திரன் . 
சடகோபர்- நம்வாழ்வாரைக் காண்க , சடபாதர் - பரதனைக் காண்க .. 
சடகோபாசாரியார் - நடாதூர் அம்மாளை சடாம் - நிஷதத்திற்கும் நீலத்திற்கும் 50 
ஆச்ரயித்தவர் . முகுந்த தேவராசாவின் விலிருக்கும் மலை . 
சமஸ் தான வித்வான்களை அம்மாளின் சடன் - ஒரு யா தவவீரன் , 
சொற்படி வென்றவர் . இவர் ஆசாரியர் சடாசியன் சிவகணத்தவரில் ஒருவன் . 
சொற்படி மேனாட்டிற் சுவமதம் தாபிப்ப சடாசுரன் -1 . பாண்டவர் தீர்த்தயாத்தி 
தாய்ச் செல்லுகையில் அகோபிலஞ் ரையி லிருக்கையில் பிராமணவடிவுகொ 
சென்று பெருமாளைச் சேவித்து நீங்கித் ண்டு துரோபதையைத் துக்கிக்கொண்டு 
திருநாராயணபுரத்தில் இருக்கையில் தம் சென்றுவீமனாற் கொல்லப்பட்ட அரக்கன் . 
மைப் பெருமாள் சந்தியஸித்துக்கொண்டு 2. பகாசான் தந்தை . 
அகோபிலம் வந்து தரிசிக்கக் கட்டளையிட் சடாயு -1. அருணனுக்குச் சேதியிடம் 
டதாகச் சுவப்பனங்கண்டு ஆசாரியசந்நிதி பிறந்த குமார், தாயைச் சேரியெனவும் 
யில் விண்ணப்பித்து அதியாச்சிரமம் கூறுவர் . இவர் சகோதான் சம்பாதி 
அடைந்து வண்சடகோப ஜீயர் என்று தசரதர்நிலைகேட்டுத் தோழமை யறிவித்து 
திருநாமம் பெற்று அகோபிலத்து ஒரு இராமரிடம் புத்திரவாஞ்சை வைத்தவர் . 
மடல் கட்டுவித்து ஆசாரியரால் எழுந்த இராவணன் சீதாபிராட்டியை யெடுத்துச் 
ருளியிருந்தனர் . இது அகோபிலமடத்து செல்கையில் அவனைத் தடுத்து அவனு 
ஆதிவண் சடகோபசுவாமியின் சரிதை. டன் போரிட்டு அவன் வச்சிரத்தால் வலி 
சடகோபக்கொற்றி 

மணவாளமாமுனி குன்றி இராமபிரான் தம்மைக் காணும் 
களின் ஆதிசேட வுருவத்தைக் கதவின் வரையில் உயிர் தாங்கு இராமமூர்த்திக்கு 
புரையில் கண்டு திடுக்கிட்டவள் , 

இராவணன் செயல்கூறி உயிர் நீல் 
சடகோப்தாசர் - இவர் தமிழில் வைணவ இராமமூர்த்தியால் நற்கதியடை 
குரு பரம்பரையைச் செய்புளாகப் பாடிய இவரது மற்றச் சரிதைகளைச் சம்பாதி 
வர் . இவர் , தொண்டை நாட்டினின்று யைக் காண்க , 50,000 வருடம் உயிருட 
தென்னாடு சென்ற காளத்தி முதலியா னிருந்தனர் . தசரதனைக் காண்க . 
ரின் சந்ததியார் எனவும் , இற்றைக்கு 2 திரேதாயுகத்தில் கழுகுருக்கொண்டு 
(Koo ) வருஷங்களுக்கு முன் நாகப்பட்டி வேதகிரியில் பூசித்தவன் , 


தவர் . 


சடி 


582 


சட்வர்க்கம் 


சடி இரதளபுரத் தாசன் , அருக்கக் கீர்த் மூவரைக் கொன்று இவனை நீக்க நன்மை 
திக்குஞ் சயம்பிரபைக்குந் தந்தை , 

பெற்றவன் . 
சடிலன்- கௌதம வம்சத்தவனாகிய இருடி , சட்டைநாதர் - விஷ்ணுமூர்த்தியின் செரு 
இவர் பெண் 

எழுவரை மணந்தனள் க்கை அடக்க எடுத்த சாபத் திருவுருவிற் 
குமரி சடிலை . 

குப் பிறகு விஷ்ணுமூர்த்திக்குத் தரிசனம் 
சடிலை - சடிலன் பெண் . இவள் எழுவரை தந்த திருவுரு 
மணந்தனள் . 

சட்டை நாதவள்ளலார் - இவர் சீர்காழியில் 
சடையனுயனூர் சுந்தாமூர்த்தி சுவாமிக இருந்து வாதுளாகமத்தின் ஞானபாகத் 
ளுக்குத் தந்தையார் . மனைவியார் இசை சைச் சதாசிவரூபம் எனத்திரட்டியசைவர் . 
ஞானியார் . ( பெ . புராணம் ) 

சட்டைழனி இவர் அகத்தியர் காலத்து 
சடையப்பழதலியார் திருவெண்ணெய் இருந்த வைத்தியர் . உரோம ருஷியுடன் 
நல்லூரில் கம்பரை யா தரித்த வேளாண் மாறுகொண்டவர் . இவர் பிறப்பால் சேணி 
பிரபு . இவரைக் கம்பர் தாம் பாடிய இரா யர் என்பர் . இவர் செய்த நூல்கள் சட் 
மாயணத்தில் புகழ்ந்து பாடினர் . இவர்க் டை முனி ஞானம் 200 , சட்டை முனி 
குத்தந்தையார் சங்கரமுதலியார் . இவர்க் 

க 200 , திரிகாண்டம் , சாக்குவைப்பு , நவ 
குத்திரிகர்த்தன் , சரராமன் எனவும் பெயர் . ரத்தினவைப்பு , இவரைப் போகருக்கு 
இவர் சகோ சார் இணையார மார்பர் . இவர் மாணாக்கர் என்றும் கூறுவர் . 
விகரமன் , குலோத்துங்கன் முதலிய சட்வர்க்கம் உதிக்கின்ற ராசியையுடைய 
சோழன் காலத்தவர் . இவர் தமிழ்ப் புலவ வனும் , இதனை ( 2 ) கூறாகவுண்பவனும் , 
ரை யாதரித்த வண்மையாளர் . 

இதனை ( கூ ) கூறாகவுண்பானும் , இதனை 
சடையநாதவள்ளல் இவர் தொண்டை ( கஉ ) கூறாகவுண்பானும் , இதனை ( கூ 0 ) 
நாட்டுப் புழற்கோட்டத்து இருந்த வே கூறாகவுண்பானும் சட்வர்க்காதிபராவர். 
ளாண்குடிப்பிறப்பினர் . பாண்டியன் சபை ஒற்றித்தராசியி னாழிகையை ( உ ) கூறிட் 
யில் கழைக்கூத்தின் வகுப்பாகிய விச் டால் முதற்கூறு ஆதித்யன் . ( உ ) ஆம் 
சுளி வித்தையாடிய கழைக்கூத்தியை அர கூறு சந்திரன் இரட்டித்த இராசியை 
சன் விரும்புவான் என்று அறிந்த அரச ( உ ) கூறிட்டால் முதற்கூறு சந்திரன் , 
பாதினி, கழைக்கூத்தி ஒருதரம் செய் இரண்டாங்கூறு ஆதித்யன் இதுவோரை , 
யலல்ல விச்சுளி வித்தையை அரசன் 

உதயராசியை 

( ங ) கூறிட்டால் முதற் 
காணாதபடி தன்னிடம் கவனிக்கச் செய் 

கூறு உதயராசியை யுடையவனது ; இர 
கையில் கூத்தி அவ்வித்தை செய்து முடி ண்டாங்கூறு (ரு ) ஆம் ராசியை யுடையவ 
த்ரனள் . அரசன் அவ்வித்தையைப் பா னது ; மூன்றாங்கூறு ( க ) ஆம் ராசியை 
ராததால் மீண்டும் அதனைச் செய்ய ஏவி யுடையவனது ; இது திரேக்காணம் . உத 
னன் . 

கூத்தி அதன் அருமைக்கும் அர யராசியை (( கஉ ) கூறிட்டால் அந்த ரா 
சன் ஆணைக்கும் பயந்து ஆகாயத்திற் பற சியை யடையவன் முதலாக அடைவே 
ந்துபோம் பறவைகளை நோக்கி மாகுன் துவாதசாங்க மறியப்படும் . திரிம் சாங் 
றானய " என்று கவி கூறி இவர்க்குச் கம் ஒற்றித்தராசியை ( $ 0 ) கூறிட்டால் 
செய்தி அனுப்பின்ள். இவர் மகாத்தியாகி முதல் ( டு ) 

கூறு செவ்வாயுண்ணும் , 
யாய் இருக்கலாம். கூத்தாடினவளைக் பின்பு ( அ ) க்கூறு வியாழனுண்ணும் , 

சூலிமுதுகிற் சோறிட்டமை பின்பு ( எ ) கூறு புதனுண்ணும் ; பின்பு 
காண்க . 

( ரு ) கூறு சுக்கிரனுண்ணும் , இதனைக் 
சட்சு - சாட்சூசமனுவின் தந்தை . 

கோட்கூறு என்பர் . இரட்டித்த இரா 
சட்டிப்புலையன் - இவனுக்குக் கொலைத் சியை ( $ 0 ) கூறிட்டால் எதிரேறாக 
தொழில். இவன் அகிம்சாவிரத மநுஷ் முதற் சுக்ரனுக்கு ( ரு ) கூறும் , புதனுக்கு 
டித்த புலையன் . இவன் பூர்ணமாசியில் ( எ ) கூறும் , வியாழனுக்கு ( அ ) கூறும் , 
கொல்வதில்லையென விரதம் பூண்டிருக் சனிக்கு ரு ) கூறும் , செவ்வாய்க்கு (ரு ) 
கையில் அரசன் கள்ளரிருவரை அந்நாளில் கூறும் , இலக்ன சட்வர்க்கமாம் , 
கொலை செய்யக் கட்டளையிட மறுத்தமை கோட்கூற்றில் கர்க்கடகத்தும் , விருச்சி 
யால் இவனையும் மற்ற மூவரையும் முத சத்தும், மீனத்தும் கடையிலுற்ற கூறு 
லைக் இரையாக நீரிலமிழ்த்த முதலைகள் மிக்கதோஷங்களைப்பண்ணுமென்க(விதா) 


காணக . 


சணப்பர் 


553 


சண்டன் 


செடி , 


சணப்பர் - இவர்கள் நெய்யும் சாதியரில் அழகுகண்டு அருகில் வந்து காளியாற் 
ஒரு வகையர் . இவர்கள் சணப்ப நாரால் கொல்லப்பட்டவர்கள் . 
கோணி முதலிய நெய்வோர் . இவர்கள் சண்டவிக்கிரமன் -1 . வத்சந்திரன் குமான் , 
சளுப்ப செட்டிகள் எனப்படுவர் . 

இவர் 

2. திரிகர்த்தராசன் குமான் . பாண்டவ 
களிற் சிலர் தம்மைச் தேசாயிகள் என்பர் . ரது அச்.மேதக் குதிரையைக் கட்டி அருச் 
- இவர்கள் தம்மை ( 24 ) கோத்திரத்தவரே சுநனால் அடியுண்டவன் . 
ன்றும் சிலர் தொண்ட மகாரிஷி கோத்தி சண்டவேகன் - ஒரு காந்தருவன் , முந் 
ரத்தவரென்றும் கூறுவர் . ( தர்ஸ்டன் ) நூற்று அறுபது காந்தருவருக்கு அதிபதி . 
சணல் 

ஒருவகை நாருள்ள புரஞ்சயன் பட்டணத்தை எதிர்த்தவன் , 
இதற்குச் சணம்புநார்ச்செடி சண்டவேகை - மாயாவிஞ்சைத் தெய்வம் . 
யெனப் பெயர் . நன்றாய் வளர்ந்த செடி சண்டன் - 1. சுக்கிரன் குமரன் . 
யைத் தண்ணீரில் ஊறவிட்டெடுத்து 

2. சிவகணத்தவரில் ஒருவன் . 
அதைச் சீவினால் நார் உண்டாம் . 

அத 3. ஒரு விஷ்ணுபடன் , 
னைச் சிறு இழைகளாக்கித் துணிநெய்வர் ; 4 , சண்முக சேனாவீரன் , 
கயிறு திரிப்பர் ; ஒருவித எண்ணெய் 5. சிங்கவீரனால் உதையுண்ட அரக்கன் . 
இதன் விதையிலிருந்து செய்கிறார்கள் ; 6. வேதாசலத்தில் கிருதயுகத்தில் கழு 
மேனாட்டிலும் , இந்தியாவிலும் இது பயி குருக்கொண்டு பூசித்தவன் . 
ரிடப்படுகிறது . 

7. ஒரு அசுரன் சத்தியால் கொல்லப் 
சண்டகன்- சூரபதுமன் படைத்தலைவன் . பட்டவன் , 
சண்டகாதினி - சத்தியால் வக்ராசுரன் முத 8. ஒரு வேடன் , இவன் காட்டில் சிவ 
லியோரை வதைக்கச் சிருட்டிக்கப்பட்ட 

லிங்கம் ஒன்றைக்கண்டு அதனிடம் அன்பு 
துர்க்கை , 

கொண்டு அவ்விடம் வேட்டைக்கு வந்த 
சண்டகௌசிகர் - கட்சீவான் குமார் . பிர சிங்ககேது அரசனைக்கண்டு இச் சிவலிங் 
சத்தனுக்கு மாம்பழம் அளித்துச் சராசந் கத்தை எப்படிப் பூசிப்பதென்று வினாவி 
தன் எனும் புத்திரனைப்பெறச் செய்தவர். னான் . அரசன் பரிகாசமாய் சேலத்தினைச் 
சண்டதபர்- ஒரு முனிவர் , மந்தசேதுவைக் சிவலிங்கத்தின் மீது ஊற்றி , சுடலையின் 
காண்க . 

வெந்த சாம்பலை அதன்மேற் பூசி , பூக்க 
சண்டதருமன் - 1. ஒரு வேதியன் நீசப் ளைச் சூட்டி அன்னத்தை நிவேதித்துத் 
பெண்ணைப் புணர்ந்து 

கள்ளருந்திச் தூபதீபம் காட்டுக என்று கூறிச் சென்ற 
சாண்டில்ய முனிவராற் பிராயச்சித்தம் 

னன் . 

வேடன் இதனை உறுதியாகக் 
அடைந்து செம்மை பெற்றவன் . 

கொண்டு நடத்தி வரும் நாட்களுள் ஒருநாள் 
2. ஒரு வேதியன் , இவன் குமரன் தரு சுடலையின் நீறு அகப்படாமல் பூசை தடை 
மபுஞ்சன் . 

பட்டுக் கவலையுடன் இருந்தனன் . இதனை 
சண்டதாண்டவழர்த்தி- காளியுடன் ஊர்த்வ அவனது கற்புடைய மனைவியறிந்து கண 
தாண்டவம் நடித்த சிவன் திருவுரு . 

வனை நோக்கி நமது குடிசையைக் கொளு 
சண்டதேவன் -1 . மதங்கனைக் காண்க . த்தினால் நான் அதில் விழுந்து மாய்கி 

2. சூத்திரப்பெண்ணுடன் கூடிப் பிராம றேன் . அந்த நீற்றினை எடுத்துப் பூசை 
ணன் பெற்ற குமரன் . இவன் இப்பிறப்பு முடியும் என , வேடன் அப்படியே உடன் 
நீங்கி வேதியனாக இந்திரனை எண்ணித் பட்டுச் செய்து பூசைமுடிவில் வழக்கப் 
தவம் இயற்றினன் . அதனை அடையாது படி நிர்மாலியம் கொண்டுபோகத் தனது 
இந்திரனால் பெண்கள் வணங்கத்தக்க மனைவி உயிர்பெற்று வந்ததையும் , குடி 
தெய்வவுரு அடைந்தவன் . 

சை பழமைபோல் இருந்ததையும் கண்டு 
சண்டபார்க்கவன் - சியவனவம்ச ரிஷி . சிவனருளெனச் சிவகணங்கள் எதிர்கொள் 
ஜனமேஜயன் சர்ப்பயாகத்தில் உடனிரு ளக் கைலை அடைந்தவன் . ( பிரமோத்தா 
ந்து நடத்தியவன் . 

காண்டம் ) 
சண்டமார்க்கன் - சுக்கிராசாரியன் குமரன் . 9. வத்சந்திரன் குமரன் . 
பிரகலா தனனுக்கு வித்யாகுரு. 

10. அலம்புசை சத்தியின் வாகனமா 
சண்டமுண்டர் - சும்ப நிசும்பருக்குச் சகோ கிய காகம் . 
தாராகிய அரக்கர் . பார்வதிதேவியாரின் 11. பலியைக் காண்க . 

70 


சண்டாமிருகன் 


554 


சண்டேசுர நாயனார் 


12 , ஒரு காலபடன் . 

யென இடறிய காலைத் தருப்பைகொய்ய 
13. சும்ப நிசம்பாசரரின் சோபதிக வைத்திருந்த கோடரியால் சேதித்தனர் . 
ளில் ஒருவன் , கெளசிகிதேவியால் சொல் உடனே சிவபெருமான் சண்டருக்குத் தரி 
லப்பட்டவன் . இதனால் தேவிக்குச் சண் சனந்தந்து அவர் தந்தைக்குப் பிராட்டி 
டமர்த்தனித் திருநாமம் . ( தேவி 

யாரால் உடைந்த கால்களைத் தருவித்து 
சண்டாமிருகன் யமதூதரில் ஒருவன் , இவரை முதுகைத் தடவி நீ இன்று முதல் 
சண்டாளன் சூத்திரன் பிராமணப்பெண் சண்டிகேசனெனும் பெயரடைக , நாம் 
உணக் கூடிப்பெற்ற குமரன் . சூத்திரற்கு உனக்கு எமது பொற்கோயிலும் , மணி 
முதல் மூன்று வருணப் பெண்களிடம் முடியும் மாலையும் எமது நிவேதனமும் 
பிறந்தவனும் ஆவன் , ( மது ) 

தந்தோம் , இனி நீ தொண்டர் நாயகனாக 
சண்டி - 1. சண்முகசேனாவீரருள் ஒருவன் . வும் , எம்மைப் பணிவோர் உன்னைப் 
2. பசுசகன் மனைவி . 

பணிந்து எமது தரிசன பலன் பெறுக 
சண்டிகை -1 . ஒரு மாயாதேவி அம்சம் . என்று அநுக்கிரகிக்கச் சாரூபமும் பெற்ற 

2. சத்தியைக் காண்க . பார்வதிதேவி வர் (சிவாஹஸ்யம் . ) 
யின் கணத்தவருள் ஒருத்தி , தாருணனைக் சண்டேசாநுக்கிரகழர்த்தி- சண்டேசாநாய 
கொன்றவள் . 

னாரைக் காண்க 
சண்டீசர் - கர்க்ககுலத்தில் கணபத்திரன் சண்டேசர் - இவர் , சர்ப்பபூஷணம் , நீல 
எனும் அந்தணன் மாலியவான் எனும் கண்டம் , சடைமுடி சந்திர சூடம் , திரிநேத் 
பர்வதத்தில் தன் மனைவி சுபீதையுடன் ரம் , நான்கு முசம் , எட்டுப்புஜம் ருத்ராக்ஷம் , 
இல்லறம் வழுவாது நடத்துகையில் அத சூலம் , எழுத்தாணி , கமண்டலம் , பிநாகம் , 
மித்ரன் எனும் விதர்ப்பநாட்டரசன் அவ் பாணம் , வசரம் , வாதம் , அபயம் முதலிய 
விடம் வந்து அந்தணனைத் தான் செய்யும் உடையராய் வீராசனங் கொண்டு எழும் 
அசுவமேதயாகத்திற்கு ஹோதாவாயிருக்க தருளியிருப்பர். இவர்க்குக் கிருதயுகத்தில் 
வேண்டி அழைத்து அவ்யாகபூர்த்தியில் எட்டுப்புஜம் , திரேதாயுகத்தில் ஆறு புஜம் , 
அநேக பசுக்களையும் பொருள்களையும் துவாபரயுகத்தில் நான்கு புஜம் , கலியுகத் 
கொடுத்தனன் . இவ்வந்தணன் தன் குமார் தில் இரண்டுபுஜம் . இவர் சாமளவர்ணத் 
சண்டர்வசம் அப்பசுக்களை மேய்த்துவரச் துடன் கூடிய சண்டிகா தேவியுடன் கூடி 
செய்தன்ன் . இவர் அப் பசுக்களை மேய் யிருப்பர் . இவர்க்குக் காமிகாகமத்தில் 
த்து வருகையில் அப்பசுக்கள் அதிசமாய்ப் தனியே ஆலயமுதலிய உற்சவாதிகள் 
பால் கொடுத்தன . அவற்றைக் கண்ட கூறப்பட்டிருக்கிறது , வாகனம் ரிஷபம் , 
சண்டர் இவை நம்மிறைவனுக்குப் பயனி சிம்மள தேசத்தில் இவரது ஆலயபிர 
லாது போதற்கோ நாம் இந்தப் பசுக்களை திஷ்டை யெனக்கூறப்படுகிறது . இவர் 
மேய்ப்பதென்று சுரைக் குடுக்கைகளில் உருத்ரகோபத்தி லுதித்தவர் ; மைத்திற 
அப்பால் முழுதும் கறந்து அவ்வனத்தி முடையவராய் ; பயங்கர முடையவராய்ச் 
லுள்ள சிவப்பிரதிட்டைகளுக்கும் தமது சூலம் , உளி முதலிய ஆயு தங்களுடைய 
ஆத்மார்த்த மூர்த்திக்கும் அபிஷேகித்து வராய் ; ருத்ரசம்பந்தம் உள்ளவராய் ; நான் 
வருவர் . இவ்வாறு வருகையில் பால் குபுஜங்களையும் , நான்கு முகங்களையுமுடை 
குறையக்கண்ட தந்தை மகனைக் கேட்கக் யவராய் ; அக்னி ஜ்வாலாமுகராய்ப் பன் 
கன்றுகளின் முதிர்வில் பால் குறைந்த னிரண்டு கண்களையுடையவராய் ; சடை 
தென , நம்பாமல் அவருடன் பசுக்களை முடியிற் பிறைச் சந்திரனைத் தரித்தவ 
மேய்க்கும் பிள்ளைகளைக் கேட்டு உண்மை ராய் ; சர்ப்பகங்கணமுடையவராய் ; நாக 
யறிந்து அதனைக் காணுமாறு ஒரு மாத்தி யஞ்ஞோபவீதராய் வெண்டாமரை ஆச 
லேறியிருந்து இவர் மணலால் சிவலிங்க னத்தில் வீற்றிருப்பர் . ( சைவபூஷணம் . ) 
மமைத்துப் பாலை அச் சிவலிங்கத்திற்கு சண்டேசுர நாயனார் - திருச்சேய்ஞ்ஞலூரில் 
அபிஷேகிக்கக்கண்டு கடுங்கோபம் கொண் காசிபகோத்திரத்தில் எச்சதத்தனுக்கும் 
வெந்து அச் சிவலிங்கத்தினையும் அதற்கு அவன் மனைவி பவித்திரைக்கும் விசார 
நிவேதன மாக வைத்திருந்த பலாதிகளையும் சருமர் எனத் திருவவதரித்து வேதம் முத 
காலாலிடறக் கண்டு இவர் அதிகோபாக் லியவுணர்ந்து சிவபக்தியுடையரா யிருந் 
ராந்தராய் உம்மை இகழ்ந்தவன் மகா பாபி தனர் . இவர் இடையன் ஒருவன் , பச 


சிவ 


சண்டேசுர நாயனார் 

555 

சதகண்டராவணன் 

* 
ஒன்று அவனைப் பாய அப்பசுவினைச் சோ தம் சண்டேசாநுக்கிரக மூர்த்தம் எனப் 
லால் அடிக்கக்கண்டு அப்பசுக்களின் தன் படும் . இவர்க்குச் சண்டீசர் , சண்டி, விசார 
மைகளை அவனுக்குப் போதித்து அவனை சருமர் எனவும் பெயர் . ( பெரியபுராணம் ). 
இனிப் பசு மேய்க்காதிருக்கக் கட்டளை சண்பகமாலை - விசையையின் தோழியா 
தந்து அவ்வூரார் அனுமதி பெற்றுத் தாமே சிய கூனி . 
அப்பசுக்களை மேய்த்து முன்னிலும் சண்பகவடிவி - கரிகாலச்சோழன் ஆலத் 
அதிகமாய்ச் சீராட்டி வந்தனர் . இதனாற் திப்பெண்ணாகிய மரகதவடிவியின் குமரி. 
பசுக்கள் கன்றுகளையும் நினையாமல் விசார இவளுக்குத் தமிழறியும் பெருமாள் எனப் 
சருமரைவிட்டு நீங்காது அன்புள்ளனவா பெயர் . 
ய்த் தாமே பால் சொரியத் தலைப்பட்டன. சண்பை -1 , சீர்காழிக்கு ஒரு பெயர் , துரு 
இதனை நோக்கிய விசாரசருமர் இப்பாலைச் வாசருஷி சாபத்தால் கருக்கொண்ட 

மூர்த்தியின் பொருட்டாகத் தக்க ஆண்மகன் வயிற்றில் பிறந்த இருப்புலக் 
வையாக நினைத்தனர் . நினைக்கச் சிவார்ச் கை அராவப்பட்டுக் கடலில் இட அது 
சனையில் பேராவலுண்டாய் மண்ணியாற் கடற்கரையில் ஒதுங்கிச் சண்பைப்புற்கள் 
றங் கரையருகு இருந்த திருவாத்திமாத் ஆயிற்று , அப்புற்களால் கடற்கரைக்கு 
தடியில் மணலால் சிவலிங்கந் தாபித்து வந்த கோபாலர் ருஷியின் சாபத்தால் 
மதில் முதலிய மணலால் அமைத்து வேண் ஒருவரை யொருவர் மோதியி றந்தனர் . 
டிய கருவிகளை மானசமாய் நிருமித்துக் அத்தோஷம் ருஷியை அடைந்ததால் 
கொண்டு நல்ல பூக்களைப் பறித்துத் தீண் அந்த ருஷி இந்தத் தலத்தில் பூசித்துப் 
டச் சுரந்த பாலைனக் குடங்களிற் கறந்து பாதகத்தைப் போக்கிக்கொண்டனர் . 
சிவபூசைசெய்து வருவார் ஆயினர் . இந் 2. ஒரு நகரம் கடலோரத்துள்ளது . 
தப்படி நடத்திவந்தும் பசுக்குரியவர்களுக் (மணிமேகலை ) 
குப் பால் குறைவின்றி யிருந்தது . இதைக் சண்பைநகர் இஃது அங்கநாட்டிலுள்ள 
கண்ட ஒருவன் விசாரசருமன் பாலைக் தொரு பெரியநகரம் . எல்லா வளத்திலும் 
கறந்து மணலில் ஊற்றி விளையாடுகிறான் மிகச் சிறந்து விளங்குவது . உக்கிர குலத் 
என்று ஊரில் கூறினன் , ஊரார் எச்சதத்த தாசனாகிய 

விசையவர னென்பவனாற் 
னிடம் 

குறைகூறினர் . தந்தையாகிய பாதுகாக்கப்பட்டு வந்தது . இந்த நகரத் 
எச்சதத்தன் இதன் உண்மை அறியவே தில் மித்திரகாமனென்னும் ஒரு வணிகர் 
ண்டி அருகிருந்த குராமரத்தின் மீதேறி பெருமான் வீட்டில் பூகியும் , வாசவதத்தை , 
ஒளிந்து கண்டு சொன்னது உண்மை காஞ்சனமாலை , சாங்கியத்தா யென்னும் 
யென்று சிவபூசையிலிருந்த குமாரைக் மூவரும் தம்மைப் பிறரறியா தபடி வேற்று 
கோலாற் புடைத்தனன் . குமார் எழுந்தி வடிவங்கொண்டு அவனாற் பாதுகாக்கப் 
சாமைகண்டு அருகிருந்த பாற்குடங்களைக் பட்டுத் தங்கியிருந்தனர் . ( பெ . கதை ) 
காலால் இடறினன் . இந்தச் சிவாபராதத் சண்ழகன் - ஆறுமுகத்துடன் கூடிய குமரக் 
தால் கோபங்கொண்ட குமரர், அருகிருந்த கடவுளுக்கு ஒரு திருநாமம் , 
கோலை எடுக்க மழுவாயிற்று . அதனால் சதகண்டராவணன் - இவனுக்கு விதுர 
தந்தையின் உதைத்த சாலை வெட்டி முன் இராவணன் எனவும் பெயர் . இவன் 
போற் சிவபூசையில் இருந்தனர். சிவ இராவணன் , இராமராலி றந்த செய்தி 
மூர்த்தி பிராட்டியுடன் விசாரசருமர் முன் யைச் சுகசாரணராற் கேள்வியுற்று இராம 
தரிசனம் தந்து அவர் உடம்பைப் பரிசித்து ருடன் யுத்தஞ்செய்ய எண்ணித் தூதனுப் 
உமக்குத் தொண்டர்க்கு நாயகமாம் பரிசு பினன் . தூதர் சொல்லக்கேட்ட இராம 
தந்தோம் எனத் தாம் அணிந்த கொன்றை பிரான் சீதையிடங் கூறச் சீதாபிராட்டி 
மாலைசூட்டி நாம் ஏற்ற அமுது , மாலை , இராமமூர்த்தியைச் சாரதியா யிருக்க 
பரிவட்டம் , உமக்கே கிடைக்க என அதுக் வேண்டிப் புஷ்பகத்திலேறிப் பாற்கடலி 
கிரகித்துச் சண்டேசுரபதம் அளித்து னருகு கோட்டை கட்டிக்கொண்டு வசித் 
மறைந்தனர் . எச்சதத்தர் சண்டேசுர திருந்த இவனுடன் யுத்தத்திற்குச் செ 
மூர்த்தியால் தண்டிக்கப்பட்டமையால் ன்று அனுமனைத் தூ தாக ஏவ அரக்கனது 
சிவபதம் பெற்றனர் . சண்டேசுரநாயனார் கோட்டையின் காவலாளி அநுமனைப் 
க்கு அநுக்கிரகஞ்செய்ய எழுந்த சிவமூர்த் பட்டணத்திற்குள் விடாது மறுக்க அந் 


தகண்டன் 


556 


சதமகிடபக்ஷணி 


னன் . 


தத் திரிகண்டனை மாய்த்துச் சதகண்ட சதசுவன் - யமன் சபையில் இருக்கின்ற 
னிடஞ் சென்று சீதை யுத்தத்திற்குவந்த ஒரு க்ஷத்திரியன் , 
செய்திகூறச் சதகண்டன் எவலால் அரக் சதசேநன் - ( யா .) உக்கிரசேநன் குமான் . 
கர் அநுமனைப் பற்றவா அநுமன் அவர் சதச்சித்திரம் - விஷ்ணுமூர்த்தி எழுந்தருளி 
களைக் கொன்று மீண்டு பாசறை சேர்க் யிருக்கும் கேடயம் . 
தனன் , பின் சதகண்டன் முன்பு மகா சதச்வன் - சமான் குமான் . 
பலவானை 

யுத்தத்திற்கு அனுப்பினன் . சததன்வா - இருதி குமரன் தேவமீடன் 
இவன் சீதாபிராட்டியிடம் இரண்டுநாள் சகோ தான் . இவன் சத்தியபாமையைத் 
யுத்தஞ்செய்து இறந்தனன் . மூன்றாம் தனக்குக் கொடாமையால் சத்ராசித்தைக் 
நாள் மசாமாயன் இவனுக்கு ( 60 ) தலை கொன் றனன் , சத்திராஜித் இரவில் உறங் 
கள் ( 120 ) கைகள் ) யுத்தத்திற்கு வந்து குகையில் , அக்குரூான் கிருதவர்மன் எவ 
யுத்தஞ்செய்து ஒருசிர மிரண்டுகைகளு லால் அவனைக் கொன்று மணிகவர்ந்து 
டன் தப்பி யுத்தஞ்செய்யாமல் ஓடிப் கண்ணனுக்குப் பயந்து மணியை அக்குரூ 
பிழைத்தனன் . நான்கரநாள் ( 30 ) தலை ரர் இடத்தில் கொடுத்துவிட்டு விதர்ப்ப 
கொண்ட அக்நிக்கண்ணனும் , ஐந்தாநாள் தேசம்போய்க் கண்ணனால் இறந்தவன் , 
யமகண்டன் , பஞ்சகண்டன் , ஆறு நாள் சதத்துயீம்நன் - ( சூ . ) பாது குமான் . 
நிஷ்கண்டன் , ஏழாநாள் நிசாசான் முதலி சதத்துவசன் - ஊர்வசன் புத்திரன் . 
யோர் யுத்தத்திற்குவந்து சிரமும் கரமும் சதத்து - இமயமலைக்கு மேற்பால் தோன் 
இழந்து மாய்ந்தனர் . 

எட்டாநாள் சத றிச் சிந்துவிற் கலக்கும் நதி. வசிட்டர் தம் 
கண்டன் யுத்தத்திற்கு வந்து சீதை செய் புத்திரர்கள் இறந்த காரணத்தால் , இதில் 
யும் யுத்தங்கண்டு ஆயுதெமெடாமல் மீண்டு , உயிர்விடத் துணிந்த தன்பொருட்டு இது 
ஒன்பதாநாள் யுத்தத்திற்குவந்து மாண்ட பத்துக் கிளைகளாகப் பிரிந்தது . இதற்கு 

பத்தாம் நாள் மகாமாயன் சீதை யமவதி என்றும் ஒரு பெயர் . ( பாரதம் .) 
யைச் சாணடையச் சீதை அவனுக்கு சதத்ருதி -1. பிராசீன பர்கிக்குத் தேவி , பிர 
இராச்சிய பட்டாபிஷேகம் அநுமனால் சேதனுக்குத் தாய் , சமுத்திரன் பெண் . 
செய்வித்தனள் . ( இது கற்பனாகதை . ) 2. ஒரு சிவயோகி , இவனுக்கு அன்ன 
சதகண்டன்-பஞ்சமுக அனுமனால் வதைக் 

மிட்டபலத்தால் பாண்டி நாட்டில் திருநெல் 
கப்பட்ட மாயாபுரத்தலைவன் அரக்கன் . 

வேலியிலுள்ளார் பலர் நற்கதியடைந்தனர் . 
சதகும்பம்- பொன்விளையும் மலை . 

சதநாவன் - சண்முகசேனாவீரன் , 

சதபதர் - சுக்லயசுர் வேதம் ஓதுகிறவர்கள் . 
சதகோடி- வச்சிராயுதம் . 

சதபர்வை - சுக்கிரன் தேவி . 
சதசந்திரன் - க்ஷத்திரியன் . காந்தார ராஜ சதமகன் - 1. இந்திரன் நூறு யாகங்கள் 
புத்திரன் , பீமசேனனால் கொல்லப்பட்ட 

செய்ததால் பெற்ற பெயர் . 
வன். ( பா - துரோ.) 

2. ஒரு தைத்தியன் , சிவபெருமானை 
சதசித் - 1. விரசனுக்கு விஷ்டபதாவிடம் யெண்ணித் தவமியற்றி ஆயிரம் நகரங்களை 
பிறந்த குமரன் . 

அடைந்தவன் . (சிவபுராணம் .) 
2. சகஸ் தரசித்தின் குமரன் , இவன் கும் சதமகிடபக்ஷணி - ஒரு அரக்கி . இவள் 
ரர் மகாஹயன் , வேணுஹயன் , எஹயன் .. நாடோறும் நூறு எருமைகளைப் பக்ஷிப் 
3. ரசன் குமரன் , 

இவனுக்கு விஷ பவள் . இவள் இந்திராணிபோல் உருக் 
வக்சோதி முதலிய நூறு குமார் . 

கொண்டு விநாயகர் அவதரித்திருக்கும் 
4. யதுவம்சத்துப் பசமானன் குமான் . இடத்தில் வந்து அங்கு எழுந்தருளியிருக் 
5. சதவிந்துவின் குமான் , 

கும் பார்வதிதேவியாரிடம் நான் 
சதசிருங்கம் - பாண்டுராசன் மானாயிருந்த ருக்கு அஞ்சி அடைக்கலம் அடைந்தேன் 
இருடியால் சாபமேற்ற இடம் . 

காக்க எனப் பிராட்டியார் அடைக்கலம் 
மலை . இவ்விடம் பாண்டு தன் இரண்டு தந்தனர் . அரக்கி அவ்விடம் குழந்தை 
தேவிமாருடன் தவஞ்செய் தனன் . ஈண் யுருக்கொண்டிருந்த விநாயகமூர்த்தியை 
டிருக்கையில் குந்திக்கு மந்திரபலசித்தி . ஆகாயமார்க்கத்தில் தூக்கிச் சென்றனள் . 
சசிருங்கன் -ஒரு அரக்கன் . 

இவள் கரத்தை விநாயகமூர்த்தி பிடித்து 
சதசீருஷை - வாசுகியின் தேவி , 

பூமியிற்றள்ளிக் கொன்றனர் . 


சதமன்யு 


557 


சதாசிவப்பிரம்மயோகீந்திரர் 


இவர் 


நாளாக 


சதமன்யு சிவகணத்தவரில் ஒருவன் . வம் , உத்யுத்ததத்வம் , சகளநிட்கள தத்வம் 
சதழகன் வீரவாகுதேவர் சூரபதுமனிடம் என்ப . (சிவ - போ .) 
தூதாகவந்து திரும்புகையில் அவரைக் சதாசிவப்பிரம்மயோகீந்திரர் - இவர் கரூர் 
கட்டி வரும்படி அசுரனால் ஏவப்பட்டு பட்டினத்தில் சற்றேறக்குறைய (150 ) 
வந்து அவரால் இறந்த அசுரன் . 

வருஷங்களுக்கு முன் வசித்தவர் . பிறப் 
சதம்பகன் ஆலயன் குமான் . இவன் கும பால் வேதியர் . காவிரி தீர்த்தத்தின் கணு 
என் புருஷமேரு . 

ள்ள திருவிசைநல்லூரில் கல்வி பயின்றவர் . 
சதய இதன் - உபரிசான் வம்சத்து அரசன் .. இவருடன் கல்வி பயின்ற சகபாடிகளினும் 
சதயாமன் - கேகயவம்சத்து ஒரு ராஜ ருஷி , 

நுண்ணறிவினராய் விளங்கினர் . 
சதயூப்ர் 

கேகயதேசாதிபனுடன் சேர்ந்த இவருடன் கல்வி பயின்றோர் மகாபாஷ்யம் 
ருஷி , திருதராட்டிரன் தவத்திற்கு ஏகிய கோபாலகிருஷ்ண சாஸ்திரியார் முதலாயி 
போது இவர் வகத்தில் வந்து தவஞ்செய் னோர் . இவர் கல்வி பயின்று வருகையில் 
தனன் . இவர் ஆச்சிரமம் கங்கைக்கரை தமது பாரியை பருவமடைந்தனள், இத 
யில் உள்ளது. 

னால் இவரது தாயார் அந்நாளை மங்கல 
சதயூமன் - இவன் தன் நந்தனவனத்தில் 

விசேடங்கொண்டாடப் பலவித 
கள்ளவுருக்கொண்டு வந்த விஷ்ணுமூர்த்தி உணவு களைச் சமைத்தனள் . அன்று யோ 
யைத் துரத்த விஷ்ணுமூர்த்தி அவனுக் கீந்திரர் வழக்கம்போல் உணவு கொள்ளச் 
குக் காட்சி கொடுத்தனர் . 

சென்று நடப்பதுணர்ந்து காலந் தவறி 
சதருபவதி - பிரமசிருட்டியைக் காண்க . உணவுகிட்டுமென வெண்னி இச் சம்சார 
சதருபை - சுவாயம்புமனுவின் பாரி . கும துக்கத் தொடக்கத்திலேயே உணவுகிட் 
பர் பிரியவிர தன் , உத்தானபாதன் . பெண் டாத்துக்கம் தொடங்குமாயின் இதனைமேற் 
தேவவூதி , பிரசூதி , பிரமன் புத்திரி . மேற் கொள்ளின் வெகுதுக்கமாமென வெண்ணி 
படி மனுவின் புத்திரி எனவுங் கூறுவர் . அது முளைக்கும் போதே கெடுக்க வெண் 
சதலேயு- (சங்.) ரௌத்திராசுவன் குமரன் . ணிப்பரிபாகமுடையராய்ப் பரமசிவேந்திர 
சதவலி - வாகரத்தலைவன் , சுக்கிரீவன் சே சரஸ்வதி யென்னு மாசாரியரை யடைந்து 
னாதிபதி . 

ஞானோபதேசம் பெற்றனர் . இவர் தம்குரு 
சதவிந்து - 1. சதசித்தின் தந்தை , சதயூ 

வினிடம் ஞானோபதேசத்திற்கு 
பர்வனத்துத் தவஞ்செய்து சுவர்க்கம் பவரை பற்பலவினாக்கள் வினாவி அவமதி 
அடைத்தவன் , 

த்து வருவதையுணர்ந்த ஆசாரியர் உன்வா 
2. ஒரு நிமித்திகன் சடியசரன் புரோ 

யெப்போ தடங்கு 

மென 

அன்று முதல் 
கிதன் . 

மௌனம் சாதித்து பிஷ்டை கூடிப்பித்தர் 
சதன் 

திருதராஷ்டிர புத்திரர்களில் ஒரு போல் சர்வசங்கப் பரித்தியாகஞ் செய்து 
வன் . 

சமபுத்தியுடையராய் வீதிகளில் கிடக்கும் 
சதாகாந்தை - பாரியாத்திர மலையிலிருந்து எச்சிலுண்டு திரிவாராயினர் . இவரைக் 
பிரவகிக்கும் நதி . 

கண்டோர் யாவரும் பித்தரென்று பரிக 
சதாசிவதத்வபுவனவாசிகள் அணுசதா 

சிப்ப உலாவி வந்தனர் . இவர் தம்மூர் 
சிவர்கள் இவர்கள் ( க 0 ) பிரணவர் , சாதாக் விட்டுப் பரதேசசஞ்சாரியாய் ஆண்டுள்ள 
யர் , தீர்த்தர் , காரணர் , சுசீவர் , ஈசர், சூக் காடுகளில் ஒருவருக்கும் புலப்படாது நில் 
குமர் , காலர் , தேசேசர் , அம்பு 

டையிலிருப்பர் . ஒருமுறை காவிரிந்தியில் 
சதாசிவதத்வம் - துலலய அவத்தையாகிய மணல் 

திடரில் நிட்டை புரிகையில் 
சத்தி தத்வத்தினின்று பொதுவகையாற் 

காவிரி வெள்ளங்கொண்டு இவரை மூழ்த்த 
சங்கற்பித்த முதல்வன் , பின் போக அவத் இவர் மணலில் புதைந்திருந்தனர் . கரையி 
தையினின்று தனது 

ஞானசத்தியால் 

னின்றோர் யோகியார் மூழ்கினதைக்கண்டு 
சிறப்புவகையானோக்கிக் கிரியாசத்தியாற் வருந்திச் சென்றனர் . மூன்று மாதங்கள் 
சிறப்புவகையாற் சங்கற்பித்தவழி காரி கழிந்தபின் அரசனாணையால் மணலை யகற்ற 
யங்களைத் தோற்று வித்தற்கு உன்முகியாய் 

வேலையாட்கள் புகுந்து நதியில் வெட்டு 
நின்ற சுத்த மாயையின் மூன்றாம் விருத்தி கையில் ஒருவன் வெட்டிய மண்வெட்டி 
சதாசிவம் எனப் பெயர்பெற்ற சிவனா தடைபட்ட துணர்ந்து மண்வெட்டியைப் 
லதிட்டிக்கப்படுவது , இதனைப் போகதத் பார்க்க அதில் இரத்தக்கறை யிருந்தது 


சதாசிவப்பிரம்மயோகீந்திரர் 


558 


சதாசிவன் 


கண்டு மெல்ல அவ்விடமிருந்த மணலை மகம்மதியன் இவரைச் சினந்து ஒருசை 
யொதுக்க யோசியர் நிஷ்டை கூடியிருக் யை வெட்டினன் . இவர் அதனை யறியாது 
கக் கண்டு வெளிப்படுத்தினர். 

இவர் செல்ல மகம்மதியனிவரைப் பெரியரென் 
கரூரையடுத்துள்ள கிராமவழி நள்ளிருளில் றெண்ணிப் பின்றொடா நெடுநாட்களுக் 
செல்லுகையில் நெற்போர்ப் படுப்போர் குப்பின் இவனைக்கண்ட யோகியர் பின் 
காவலிருந்த இடம் வழியறியாது சென்று பற்றிய காரணம் வினவ நடந்தது அறிவித் 
இடறி விழுந்தனர் . காவற்காரர் இவரைக் துப் பிழைபொறுக்க வேண்ட மற்றொரு 
கள்ளரென்று தடிகொண்டெ றியக் கை காத்தால் அக்கையைத் தடவ அக்கை வளர் 
தூக்க , அக்கைகள் விழுந்து அவர்களின் ந்தது . மகம்மதியன் அருள் பெற்று நீங்கி 
இலவன் வருமளவும் சம்பிக்க வேலையாட் னன் , இவர் சிவதர்சனஞ் செய்யப்புகுந்து 
களஞ்சிப்பணியத் தம்பித்தல் நீக்கிச்சென் மந்திரார்ச்சனை செய்கையில் அந்தரத்தி 
நனர் . ஒருகால் இராஜ அதிகாரிகளுக்கு ருந்து ஒவ்வோர் மலர்வீழ்வதுண்டு, இவர் 
விறகிற்காக ஆட்கள் போதாமல் இவரை 1738 ஆம் , வருஷத்தில் புதுக்கோட்டைத் 
யும் அதிகாரிகள் ஒரு ஆளாகக்கொண்டு திருவாங் குளத்தைச் சார்ந்தகாட்டில் 
சுமை தூக்கிச் செல்ல ஏவயோகீந்திரரும் திரிந்து கொண்டிருக்கையில் புதுக்கோட் 
அவ்வாறு தூக்கிச்சென்று அந்த ஆட்க டைத் தொண்டைமான் அதிக விரக்தியுள் 
ளிட்ட விறகு சுமைகளின்மேல் இவர் ளவராகையில் இவரை ( 3 ) வருடம் பின் 
சுமையையிட அக்கட்டைகள் முழுதும் தீப் றொடா இவர் அவர்க்கு மணலில் சில உப 
பற்றியெரிந்தன . இவரைக்கண்ட பிள்ளை தேச மொழிகளையெழுதி மற்றவைகளைத் 
கள் இவரைப் பித்தரென்று பரிகசிக்க தமது சகபாடியாகிய கோபாலகிருஷ்ண 

வர் தமக்குக் கிடைத்த பொருள்களை சாஸ்திரியாரிடம் அறியக் கட்டளையிட்ட 
அவர்க்குப் பகுத் தளித்து வருவர் . இவரை னர் . இவர் மிதுனாவி ஜேஷ்ட சுத்ததசமி 
அப்பிள்ளைகள் மிக்க தூரமாகிய மதுரை யில் பரிபூரண மடைவதாகவும் அன்று 
யில் நடக்கும் ரிஷபவாகன உற்சவங்காண காசியிலிருந்து ஒருவேதியன் பாணலிங்கம் 
அழைக்க இவர் அப்பிள்ளைகளைத் தமது கொண்டுவர அவனை இவர்தாமேயிறங்கிய 
முதுகின் மேல் ஏற்றிக்கொண்டு ஒருகணம் சமாதிக்குழிக்கருகில் பிரதிஷ்டை செய் 
கண்ணை மூடிக்கொள்ளக் கட்டளையிட்டு தனர் எனவும் கூறுப , இவர் ஒரே காலத் 
மறு கணத்தில் திருவிழா தரிசனஞ்செய் தில் மூன்றிடங்களில் சமாதியாயினர் என் 
வித்து அச்சிறுவர்க்கு வேண்டிய சிற் பர் . ஆயினும் நீரூரிலுள்ள சமாதி பிர 
றுண்டிகளும் வாங்கித்தந்து விடியுமுன் சித்திபெற்றது . இவர் குருபூசை புதுக் 
வீட்டில் சேர்த்தனர் . பிள்ளைகள் தந்தை கோட்டைத் தொண்டைமான் அரசர்க 
யர் முதலியோர்க்கு அற்புதச் செய்கை ளால் செய்யப்பட்டு வருகிறது . 

வருகிறது . இவர் 
யறிவித்துச் சிற்றுண்டிகளையும் காட்டி செய்த ஏல்கள் , பிரம்ம சூத்ரவிருத்தி , 
னர் . இவர் , சிவராத்ரி முதலிய புண்ய தவாதசோப நிஷத் தீபிகை, சித்தாந்தகல் 
காலங்களில் காசிமுதலிய பலகேத்ரங்க பாவளி, அத்வைதாஸ மஞ்சரி முதலிய 
ளில் தரிசனஞ்செய்யக்கண்ட பலரிவரை சதாசிவன் - 1 சிவமூர்த்தி , ஈசானம் , தத் 
யொரேகாலத்தில் வெவ்வேறு தலங்களி புருஷம் , வாமம் , அகோரம் , சத்யோசா 
லும் கண்டதாகக் கூறுவர் . தம்மைப் பின் தம் முதலிய திருமுகங்களுடன் இருந்து 
தொடர்ந்த பிரம்மசாரிக்கும் ஒரு கணத் தேவருஷிகளுக்கு வேதாதி சிவாகமங்களை 
தில் கண்ணை மூடிக்கொள்ளக் கட்டளை அருளிச்செய்த அவசரம் . இதில் ஈசா 
யிட்டு ஸ்ரீரங்கத்தில் பெருமாளைத் தரி னம் பேனோக்கியது படிகநிறம், தத்புரு 
சனஞ் செய்வித்து மறைந்தனர் . பிரம்ம ஷம் கிழக்கில் உள்ள தாய்ப் பொன் நிறம் 
சாரி யோகியரைக் காணாது நீரூருக்குவந்து வாய்ந்தது , அகோரம் தெற்குக் கருநிறம் . 
நிஷ்டைகூடி யிருக்கக் கண்டனர் . யோகிந் வாமம் வடக்குக் குங்குமதி றம் அல்லது 
திரர் இவரிடத்துக் கருணை கூர்ந்து இவ செந்நிறம் , சத்தியோசாதம் மேற்கு அதி 
ரூக்கு வித்யாபலமுண்டாக அருள் புரிந்த வெள்ளை நிறம் . இவர் மேற்கூறிய முகங் 
னர் . மற்றொருகால் இவர் நிர்வாணியாய்ச் களைப் பெற்றவராய் வலது கைகளில் 
சஞ்சரிக்கையில் தேவியருடன் வந்திருந்த கத்தி , சுரிகை, சூலம் , கட்வாங்கம் , 
மகம்மதிய தலைவனவரிருந்த வழிசெல்ல பத்மம் ; இடதுகைகளில் டமருகம் , பீஜ 


கதாநந்தர் 


559 


சதாபிஷேகம் 


பூரகம் , நாகம் , ஜபமாலை , நீலோத்பலம் ; லாதவர்க்குக் கைலாயம் இல்லை எனத் 
சில ( ஆகமங்களில் ) வலதுகைகளில் சூலம் , திரும்பப் பட்டினத்திற்கு அனுப்பினவர். 
கோடரி , வாள் , வஜ்ராயுதம் , அக்நி ; இடது சதாநிருத்தன் -- ஆன்மாக்கள் பஞ்சாவஸ்தை 
கைகளில் அபயம் , பாசம் , மணி , சர்ப்பம் , அடைதற்கும் அவர்கள் நற்கதி அடைதற் 
அங்குசம் கொண்டிருப்பர் . இவ்வாறன்றி கும் தாம் மூலகாரணர் என்பதை அறிவிக் 
வலப்புறத்தில் அனுக்ரகம் , அபயம், கவும் தமதசைவு உலகத்தின் அசைவு 
தண்டாயு தம் , சத்தி , சூலம் . இடப்புறத் என்பதை அறிவிக்கவும் பஞ்சகிருத்திய 
தில் , டமருகம் , சர்ப்பம் , ஜபமாலை , கரு நடனஞ்செய்யும் சிவன் திருவுரு . 
நெய்தல் , மாதுளம்பழம் கொண்டிருப்பர். சதாநீகன் -1 . நகுலன் குமரன், தாய் 
இவர்க்கு ( க ) கரங்கள் , பத்துத் திசை திரௌபதி , சகாதேவன் குமரன் என்பர் . 
கள் , சூலம் , முக்குணவடிவம் , கோடரி , 2. சநமேஜயன் குமான் , தாய் வபுஷ் 
சத்தி , வாள் , பராக்ரமம் , வஜ்ரம் , பிளக்க டை . யக்யவல்கியரிடத்து வேதமும் திரு 
கூடாத்தன்மை . அக்நி . சங்காரசக்தியாய் பாசாரியரிடம் சர்வசாஸ்திரமும் சௌாக 
மகாமாயையின் மேலிருக்கிற பதார்த்தங் ரிடத்து ஆத்மஞானமும் அடைந்தவன் . 
களை விளக்குவதும், பாசங்களைப் பஸ்மீ குமரன் சகஸ்ராகேன் . 
கரிப்பதுமாம் . நாகம் , யாவும் நியமிப்பது , 3. விராடனுக்குச் சுரதையிடம் பிறந்த 
பாசம் , ஆணவாதி முப்பாசங்கள் , மணிய குமான் , விராடன் சகோதரன் என்பர் . 
னோசை மந்திரரூபத்தை யறிவிப்பது . 4. சுதர்சனன் குமரன் , இவன் குமரன் 
அபயம் சமஸ்தலோகங்களையும் காக்குஞ் 

உதயன் . 
சச்தி , அங்குசம் எது அடையத் தக்கதோ , 5. வி தூமனைக் காண்க , 
அதனையுணர்த்துவது இவர் சாதாக்யர் 6. ஜம்புத்தீவிலிருந்த ஒரு அரசன் , 
எனவும் படுவர் . 

இவனிறந்த பிறகு இவன் குமரன் தான 
2. இவர் ஆகாயத்தை ய திட்டித்து முதலிய செய்யாததால் வேதியரொழுக் 
அநுக்ரக நிமித்தமாக விந்து வெனும் உபா கங்குன்ற மழை வறண்டது . இவன் 
தானத்திலிருந்து மாயை முதல் பிருதிவி என் தானஞ்செய்த என் தந்தை எவ்வுல 
யீறாக அடைவே நிலைபெற்றுள்ள சுத்த கில் எவ்வாறிருக்கிறானென்று வேதியர் 
தத்துவங்களைத் தமதாக்னையால் நடாத்தி களை வினவ அவர்கள் விடைகூற அறி 
சுத்தவித்தை, மகேசுரம் , சாதாக்யம் , சத்தி , யாது பார்க்கவ முனிவரையடைந்து அர 
சிவம் , விந்து , நாதம் , எனும் ஐந்து தத் சன் கூறியதைக் கூறினர் . இதையுணர் 
வத்தினும் சுவதந்தரமாகச் சமவியாப்தி ந்த சூரியன் வேதியரிடஞ்சென்று நீங்கள் 
யாய் வியாபித்து மோக்ஷ த்தை யேது சந்திவந்தனை மறந்தீராயினும் ஒரு நல்ல 
வாக்கி நிற்பவர் . 

முனிவனைப் பணிந்துவரின் அத்தீங்கு 
சதாநந்தர் - பிரமன் பேரர் . கௌ தமருக்கு நீங்குமென , அவர்கள் பார்க்கவமுனிவரை 
அகலியை இடம் உதித்தவர் . இவரது யடைந்து மழை வறண்டதைக் கூறித் 
தவத்தைக் கெடுக்க இந்திரன் ஊர்வசியை தானஞ்செய்த சதா நீகன் எவ்வகை இருக் 
எவினன் . இருடி அவளைக் கண்டமாத் கிறான் என்று வேதியரைக் கேட்ட வினா 
திரத்தில் வீரியம்விட அவ்வீரியம் தருப் விற்கு விடையளிக்க யமபுாஞ்சென்றனர் . 
பையில் விழுந்தது . அவ்வீரியத்திற்குத் 7. குருகுலத்தில் பிறந்த அரசன் , 
தம்மிடம் இருந்த வில்லம்புகளைக் காவ இவன் உதயணன் தந்தை , இவன் மனைவி 
லாக்கிச் செல்ல அந்த வீரியத்துளிகள் மிருகாபது . (பெருங்கதை.) 
இரண்டும் கிருபாசாரி , கிருபி என ஆணும் சதாநீரை -1 . காதோயம் . பாரியாத்ரமலையி 
பெண்ணும் ஆயின . இவர் இராமர் மிதி லிருந்து பிரவகிக்கும் நதி . 
லைக்குச சென்றகாலத்து மிதிலையில் The river Karatoya in Oudh which 
இராமமூர்த்தியைக் கண்டு விச்வாமித்திரர் flows through the districts of Rung 
புகழை அவர்க்குக் கூறியவர். இராமன் pur and Dinajpur . 
புகழை ஜனகருக்கு அறிவித்தவர் . இவர் சதாபிஷேகம் ஆதித்யகதியால் வந்த 
குமரர் சத்தியத்திருதி இவர் கைலைக் ஆண்டைந்துக்கும் சந்திரோதயம் ( சஉ ) 
குச் செல்கையில் பாண்டுராசன் உடன் பிறையுதிக்கும் ( அ 0 ) சௌர ஆண்டும் ( அ ) 
வாவேண்ட அவனுக்குப் புத்திரர் இல் மாதமுஞ் சென்றவன் ஆயிரம் பிறைகண் 


சதாமாயை 


bow 


சதுர்வேதி 


னள் . 


அவன் புண்ணியவுலகமடைய 2. ஆங்கீரசன் தேவி . இவள் அதர்வ 
அவனுடைய ஜன்மமாதம் ஜன்மநடித்தி ஆங்கீரசுமுதலிய வேதத்தவரைப் பெற்ற 
ரத்தில் சதாபிஷேகம் பண்ணுவர் . 
சதாமாயை- தருமாகானைக் காண்க . 

3. சத்தியாதனனைக் காண்க . 

4 இவள் ஒரு சிவசத்தி , இவள் சிவ 
சதாயு -1 . புரூரவனுக்கு ஒரு பெயர். இவற் 
குச் சிராயு எனவும் பெயர் . மகார தரில் 

யோகாக்னியால் தகிக்கப் 
மூர்த்தியின் யோகாக்னியால் 

பட்டனள் . சிவமூர்த்தி , விரகமேவிட்டவ 
ஒருவன் . 

ராய்க் காளிந்தி நதியில் மூழ்க அது வெப் 
2 , சதாயுவின் தம்பி . 

பத்தால் கறுத்தது . ( தே - பா ) 
சதாக்ஷ -1 , சத்தியைக் காண்க . 

சதிகல் - மாஸ்திகல் ) கணவருடனிறந்த 
2 இவள் தேவர் வேண்டுகோளால் வீரபத்னிகளுக்கு நடுகல் , இது மஹாஸதி 
தோன்றிய சத்தி , இரண்யாஷன் வம்சத் கல் என்பது மாஸ்திகல் என மருவியது . 
தில் குரு எனும் அசுரனுக்குத் துர்க்கன் சதிகோத்திரன் - பிரியவிரதன் குமான் . 
எனும் அசுரன் தேவர்களுக்கு வேதத்தால் புட்கரத்தீவின் அரசன் . 
எல்லா சம்பத்துகளும் உண்டாயின . ஆத சதுக்கப்பூதம் - பாவிகளைப் புடைத்துண் 
லால் வேதநாசஞ் செய்யவேண்டுமென ணும் பூதம் . இது சந்திகளிலிருப்பது . 
வெண்ணிப் பிரமனை நோக்கித் தவமிய (மணிமேகலை .) 
ற்றி எல்லாவே தங்களும் தனக்குவர வரம் சதுழகன்-- பராசருஷியின் குமரன் . 
பெற்றனன் , ஆதலால் வேதங்க ளிவன் 

சதுரங்கன்- ( பிர . ) உரோமபதன் குமான் , 
வசமாகத் தேவர்கள் வேதவொழுக்கமாகிய இவன் குமரன் பிருதுலாகன். 
வேள்வி முதலிய மறந்து போயினர் . அத சதுரானனபண்டிதர் - இவர் தொண்டை 
னால் மழை ஒழிந்தது . துர்க்கன் தேவர் நாட்டிலுள்ள திருவொற்றியூரில் பதின் 
சளை வருத்தினான் , இவனாலும் ஷாமத்தா மூன்றாம் நூற்றாண்டிலிருந்த பண்டிதர். 
லும் கவலை யடைந்த தேவர்கள் சத்தியை இவர் மடத்திலிருந்த வல்லியைக் கம்பர் 
வேண்டச் சத்தி யிவர்களுக்கு முன் அநேக விழைந்தனர் எனக் கம்பர் சரிதம் கூறும் . 
பழங்களையுடைய ஒரு பூங்கொடியையும் சதுராக்ஷரி - சாதானியரில் 

ஒருவகைச் 
வில்லையும் தாங்கி , அநேக கண்கள் அநேக சாதி . ( தர்ஸ்டன் ,) 
கரங்களுள்ளவளாய்த் தரிசனந்தந்து தனது சதுர்த்திசந்திர தரிசன தோஷம் 
ஒன்பது கரங்களிலிருந்து நீர்த்தாரைகளைப் 

விநாயகர் உருவத்தைக்கண்டு பரிகசித்த 
பொழிந்து, பழங்களின் விதைகளாலும் சந்திரனுக்கு விகாரவுருவரச்சபித்த விநா 
ரஸங்களாலும் ஷாமத்தைப் போக்கினள் . 

யகரைச் சந்திரன் பூசிக்க அவர் சந்திரனு 
இதைக் கண்ட அசுரன் யுத்தத்திற்கு வரத் 

க்கு அருள் செய்து யாவர் உன்னைச் சுக்ல 
தேவி தன் திருமேனியிவிருந்து காளி , சதுர்த்தியில் காண்கிறார்களோ அவர்கள் 
தாரணி , பாலா , திரிபுரை , பைரவி , ரமை , 

, 

வீண் அபவாதம் அடையவும் , அவர்கள் 
பகலை, மாதங்கி , திரிபுர சுந்தரி , காமா , ஆவணிமாதத்தில் சுக்லசதுர்த்தியில் தம் 
துலஜா, ஜம்பனி. மோஹினி, சின்னமஸ் 

மைப் பூசிக்கின் அவ்வபவா தம் நீங்கவும் 
தனி , குஹ்யை முதலியவரைப் படைத்து அருள் செய்தனர் இத்தோஷத்தால் திரு 
அவனது சேனை மீதேவி தான் அசுரனைக் ஷ்ணமூர்த்தி சியமந்தகமணியின் பொரு 
கொலை புரிந்து க்ஷேமமுண்டாக்கினள் . ட்டு அபவா ததோஷம் அடைந்து விநாயக 
அது முதல் தேவிக்குச் சாகம்பரி, சதாக்ஷி 

பூசையால் நீங்கினர் என்பர் . 
திருநரமம் உண்டாயிற்று . ( தேவி - பா . ) சதுர்விததானங்கள் - அபயம் , ஆகாரம் , 
-1 . தக்ஷன் பெண் , இவளே தாக்ஷாயணி சாஸ்திரம் , ஔஷதம் என்பன . 
உமையின் திருவவதாரம் , தக்ஷன் சிவ சதுர்வியூகர் - மகேசுரனுக்கு ஒரு பெயர் .. 
மூர்த்தியை வெறுத்துச் செய்யும் வேள்வி நிவர்த்தியாதிகலை புணர்சையால் என்பர் . 
யைக் காணப்புகுந்து தந்தை உபசரிக்காத சதுர்வத்திரன் - சிவகணத்தவரில் ஒருவன் , 

ல் கோபித்துச் சிவமூர்த்தி இல்லாத , சதுர்வேதி - ஒருவேதியன் , சிரார்த்தத்தில் 
இந்த வேள்விச்சாலை இகொடாக எனச் பூகார்க்கு அன்னமிட இவனையறியாது 
சமித்துத் தாமும் தாக்ஷாயணி என்னும் அவ்வன்னத்தில் பாம்புவிலதங் கக்கிற்று. 
பெயர்கொண்ட தேகத்தை விட்டனள் . அதனையுண்ட வேதியர் அனைவருமி றந்த 


தான் 


சதேந்திரர்கள் 


561 


சத்தமாதாக்கள் 


னா . 


தவர்கள் . 


இவனும் அரசன் தூதுவராலழிந்த சத்ததந்து இவன் தக்கனைப்போல் ஒரு 
னன் , ( யாதவகிரி மகாத்மியம் ). 

வேள்வி செய்ய அதில் தேவர் அவிகொ 
சதேந்திரர்கள் - நூறு இந்திரர்கள் , பவ எச் சென்றனர் . ஆதலால் சிவமூர் தி 
ணேந்திரர் ( சஉ ) , வியந்திரேந்திரர் (கூஉ ), கோபித்து ஆகாசம் தேராகவும் , பூமிய 
கற்பேந்திரர் ( 22 ), சந்திரன் , சூரியன் , வண்டிலாகவும் , வாயு குதிரையாகம், 
நசேந்திரன் , மிருகேந்திரன் . இவர்களுக் 

அக்கினியை வில்லாகவும் , சந்திரனை 
குத் தலைவன் அகமிந்திரன் . ( சைநவழக்கு . ) நாணாகவும் , சலத்தை அம்பாகவுங்கொண்டு 
சதை- வாமதேவன் என்னும் ஏகாதசருத் 

கந்தமூர்த்தி தேர்நடத்த தேவரை ஒட்டி 
திரன் தேவி . 

யாகத்தை அழித்தனர் . ( சிவ - பரா ) . 

சத்தநு - இருதிகன் குமரன் 
எத்த இருடிகள் - அத்திரி , ஆங்கீரசன் , 

சத்த நுவன் .-- சோமசருமன் குமான் . இவன் 
கிருது , புலகன் , மரீசி , புலத்தியன் , வசிட் 
டன் முதலியவர் , இவ்வகையும் கூறுவர் . 

குமரன் பிரகத்தூர் த்தன் , 
அத்திரி , வசிட்டர் , சமதக்கினி , கௌசி 

சத்தபிரமவாதிமதம் - இந்த மதத்தவன் சத் 

தந்தானே சகசீவபரமாய் நிற்கும் எனவும் , 
கன் , பாரத்துவாசன் , கௌதமன் , காசி 
பன் முதலியவர் . 

இது சுத்தமாயையுடன் கலந்து சகசீவ 
ஒருமுறை பசியால் 

பரம் ஆனதென்றும் , சத்தமே உறுதிப் 
பிணத்தைத் தின்னத் தொடங்க அரசன் 
தடைசெய்ய அவன் நாட்டில் நிற்காமல் 

பொருள் எனக்கொண்டு அதில் லயிப் 
அவன் அளித்த பொருளையும் வாங்காமற் 

பதே முத்தி எனவுங் கூறுவன் . 
செல்ல அரசன் கோபித்து ஒரு பூதத்தை 

சத்தமாதாக்கள் - பிராமி , மகேசுவரி , கௌ 
எவ அதைச் சுநசரால் கொல்வித்தனர். 

மாரி , நாராயணி , வராகி , இந்திராணி , 

காளி முதலியவர் . இவர்களுள் பிராமி 
ஒருமுறை பசியினால் தாமரைக்கொடி 
பிடுங்கிவைக்க மூட்டையை மீண்டும் 

சதுர்ப்புஜம் , விசாலாக்ஷம் , ஒளிக்கும் 

பொன்மேனி, வரதம் , அபயம் , கமண்ட 
காணாமல் சுநச்சமருக்கு முன் சபதஞ்செய் 

லம் , அக்ஷமாலிகை, அம்சத்வஜம் , ஜடா 

மகுடம், பத்மாஸனம் உள்ளவளாய் அன்ன 
சந்ததலர்வஜம் - மசேந்திரம் , கந்தமா த 

வாகன மூர்ந்திருப்பவளாய்ப் பிரம்மரூபி 
னம் , மலயம் , சக்யம் , சக்தி மந்தம் , விந்தி 

ணியாயிருப்பவள். மகேச்வரி- வெள்ளை 
யம் , பாரியாத்ரம் . 

நிறம் , திரிநேத்ரம் , சூலம் , அபயம் , வா 
சத்தகோணருஷ --எழுகோணலுள்ள இருடி . தம் , அக்ஷமாலை , விருஷபத்வஜம் , ஜடா 
சத்தாழந்திரம் - உப்பு, கருப்பஞ்சாறு , கள் , மகுடம் , உரகபூஷணம் உள்ளவளாய் விரு 
பால் , தயிர் , நெய் , நீர் . 

ஷபவாகனாரூடையாய் மகேசரூபிணியா 
சத்தசாகரத்தானம் - குறைந்தது எழுபலம் யிருப்பள் . கௌமாரி- கௌமார வுரு 
பொன் தகட்டில் ஏழு குழிகள் செய்வித்து வத்தைக்கொண்ட கன்னிகையாய் , இர 
ஒவ்வொரு குழிகளிலும் உப்பு , நெய் , த்ன மகுட மணிந் தவளாய் , அங்குசம் , 
பால் , தயிர் , கன்னல் , மது , நீர் இவைகளை வேல் , அபயம் , வரதம் , செம்பட்டாடை , 
நிறைப்பி முறையே உப்பு முதலியவை ஆரகேயூரபூஷணம் குங்குமநிறங்கொண்டு 
களில் பிரமன் , மால் , மகேசன் , சூரியன் , மகாவீர்யமுள்ளவளாய் மயில் துவஜம்மயில் 
சத்தி , இந்திரன் , திரு , மலைமகள் முதலிய வாகன மூர்ந்திருப்பவள் . நாராயணி 
வர்களைத் தாபித்து , ஏழு குண்டத்தினும் பத்மபத்ர விசாலாக்ஷியாய் , சியாமள வர்ண 
எழுசாதி மணிகள் இட்டு எருதின்தோ முள்ளவளாய் , மகாபலக் கொண்டவளா 
ளில் என் பாட்பிப் பூசித்து வேதியர்க்கூட் ய்ச் சங்கு , சக்ரம் , அபயம் , வரதமாகிய 
டித் தானஞ் செய்வது , 

நான்கு கரங்களைக் கொண்டவளாய்க் கரு 
சந்தகாசுவம் 

ஒரு தீர்த்தம் , இதில் மங் டத்வஜம்கொண்டு கருடவாகனம் ஊர்ந்தி 
கணசித்தன் சிவபூசைசெய்து சித்தி அடை 

ருப்பவள் . 

வராகி- இவள் கறுப்புப்பட் 
ந்தனன் . இதில் கோடியுருக்கொண்டு சிவ டாடை யுடையவளாய் , வராகமுகம் , சாவ 
மூர்த்தி அமர்ந்ததால் இதை உருத்திர சம்பத்கரியாய் , பலித்சாலங்கிருதமான மார் 
கோடி எனவுங் கூறுவர் . 

பினை யுடையவளாய் , பாதங்களில் புா 
சந்ததிவுகள்- சம்பு , பிலக 1 , குசை , கிர மணிந்தவளாய்க் கலப்பை , முசலம் , வா 
வஞ்சம் , சாகம் , சால்மலி, புட்கரம் . தம் , அபயம் கொண்டு கறுப்பு அணி அணிக் 

71 


சத்தபூதி 


562 


சத்தி 


துகள் 


திருப்பள் . இந்திராணி வஜ்ரபாணி 
யாய் , இரண்டு கண்கள் , அழகுள்ள வஸ் 
திர மணிந்தவளாய் , வரதம் , அபயம் , சக்தி 
கொண்டு கஜத்வஜமுள்ளவளாய் யானை 
வாகன மூர்ந்திருப்பள் . காளி - இவள் 
திரிநேத்ரம் , சூலம், கட்கம் , அம்பு , சக்கரம் 
ஒருபுறத்திலும் ; பாசம் , பலகை , சார்ங் 
கம் , சங்கம் , மற்றக் கரங்களிலும்கொண்டு 
அஷ்டபுஜ முள்ளவளாய்ச் சடாமகுடம் , 
சர்வபூஷணாலங்கிருதையாய் , மகிஷவாகன 
மூர்ந்திருப்பள் . 
சத்தயூதி - தருசகனுடைய அன்பன் , பாட் 
டகமென்னு மூருக்குத் தலைவன் . மறைந் 
திருந்த யூகி முதலியவர்களைக் காணச் 
சென்ற உருமண்ணுவாவுக்கு உதவிபுரிந்த 
வன். ( பெருங்கதை .) 
சத்தவர்க்கம் எழுவகை மரு 
அவை - நெல்லிக்காய் , வெட்டிவேர் , குரு 
வேர் , சடாமாஞ்சி , ஏலம் , இலவங்கப்பத் 
திரி , திராட்சம் என்பன . 
சத்தவுலகம் பூலோகம் , புவர்லோகம் , 
சுவர்க்கலோகம் , மகாலோகம் , ஜனலோ 
கம், தபோலோகம் , சத்தியலோகம் . 
இவை மேலுலகம் , எழு , இவையன்றி 
அதலம் , விதலம் , சுதலம் , தலா தலம் , ரஸா 
தலம், மசாதலம் , பாதாளம் எனக்கீழ் உல 
கம் ஏழ் உண்டு, 
சத்தி- 4. இவர் சிவத்தோடு அபின்னையாய் 
இருப்பதால் பராசத்தி யெனப்படுவர் . 
இவர் காரியோன் முகியானபோது தமது 
சத்தியில் ஆயிரத்தொருகூறாக ஆதிசத்தி 
யையும் , அந்த ஆதிசத்தியில் ஆயிரத்தொரு 
கூற்றில் இச்சாசத்தியையும் அவ்விச்சா 
சத்தியில் ஆயிரத்தொரு கூற்றில் ஞாந 
சத்தியையும் , அந்த ஞாநசத்தியில் ஆயிரத் 
தொருகூறு கிரியாசத்தியையும் தோற்று 
விப்பர் . இச்சத்தி அளவிடப்படாத ஆன் 
மாக்களை இன்றும் வளர்த்தும் மலபரிபா 
கத்தில் சிவ மூர்த்தியின் திருவடியாகிய 
பேரின்பத்தை யடையச் செய்தலால் உல 
கமாதா என்னப்படுவர் . இவரது சில திரு 
விளையாடல்களைச் சிறிது கூறுவோம . 
இவரது தோழியர் அறிந்திதை, கமலினி 
முதலியவர்கள் . 

2 , தம்மிடத்துக் குமாரக்கடவுள திரு 
அவதரிக்கத் தடைசெய்த தேவர்களுக்குப் 
புத்திரர் இலாது நீங்கச் சாபமளித்தவர் . 

3. கந்தமூர்த்தியின் திரு அவதாரத்தில் 
தீப்பொறி கண்டு பயந்த பிராட்டியின் காற் 


சிலம்பினின்று நவ மணிகள் சிதற அதனைப் 
பிராட்டி நோக்க அவை ஒன்பது பெண்க 
ளாயின. 

அப்பெண்களைச் சிவமூர்த்தி 
நோக்க அவர்கள் கருக்கொண்டனர். அப் 
பெண்களைப் பிராட்டிகண்டு கோபித்துச் 
கொண்ட கருவுயிர்க்காதிருக்கச் சபித்தனர் . 
அப்பெண்கள் இச்சாபங்கேட்டு உடல்புழு 
ங்க அப்புழுக்கத்தில் லக்ஷம் வீரருதித்த 
னர் . பின் ஒன்பது பெண்களும் பிராட்டி 
யின் ஏவல்புரிந்து அவர் அருளால் நவ 
வீரர்களைப் பெற்றனர் . 

4. இவர் சிவமூர்த்தியுடன் சாவனத் 
திற் சென்று குமாரக்கடவுளை யெடுத்துப் 
பாலூட்டினர் . அப்பால் பெருகிச் சா 
வனத்திற்பாய அம்மடுவில் சாபத்தால் 
மீனுருக்கொண்டிருந்த பராசருஷி புத்தி 
ரர் சாபம் நீங்கினர் . 

5. சிவமூர்த்தியின் இரண்டு கண்களை 
யும் விளையாட்டாக மூடிய காரணத்தால் 
தேவர் முதலியவர்க்கு உலகமிருண்டு நித் 
தியகருமம் தேவதாபூசை குறைந்தது . 
அப்பாவம் நீங்கச் சிவபூசை செய்தவர் . 

6. தம்மிடம் துர்க்கையைத் தோற்று 
வித்துத் தூர்க்கனென்னும் அரக்கனைக் 
கொலை செய்வித்தவர் . 

7. தாமிருக்கும் வனத்தில் காந்தருவர் 
முதலியோர் வருதல்பற்றி யிவ்வனமன 
பவர் பெண்ணாகவெனச் சபித்தவர் . இத 
னால் பெண்ணானார் , இளன் , இருக்ஷவிர 
சன் என்னும் வானரன் . 

S ஒரு கற்பத்தில் தோழியருடன் பந் 
தாட அவ்விடம் விகுளன் , உற்பலனென் 
கிற அசுரர் சிவகணத்தவர் போல் வரக் 
கண்டு சிவமூர்த்தியின்கட்டளைப்படி கையி 
லிருந்த பந்தால் மோதிக்கொன் றவர் , அப் 
பந்து ஒரு 

சிவலிங்கமாயிற்று , அதுவே 
கந்துகேசம் , காசியில் ஒரு பிரதிஷ்டை , 

9 துராசாரன் என்னு மசுரனைக் கொ 
லைசெய்ய ஐந்து திருமுகங்களும் பத்துத் 
திருக்கரங்களுடனு மிருந்து வக்ர துண்ட 
ரைப்படைத்தவர் 

10. சண்டசாமுண்டர் , இரத்த பீசன் 
முதலியவரைத் தம்தேகத்தில் காளியை 
யுண்டாக்கிக் கொல்வித்தவர் . 

11. ஒருமுறை சிவகணங்களும் , சிவ 
மூர்த்தியும் வேறெனவுணர்ந்து சிவகணங் 
களுக்கு அமுதுபடைக்கத் தொடங்கி ஒரு 
வனுக்கு அமுதளிக்க அவன் பசியால் எல் 


னமடை 


சததி 


563 


சத்தி 


16. ஒரு 


லாவற்றையும் உண்ணக்கண்டு வியப் 
படைந்தவர், 

12. பண்டாசுரனைப் படைத்துத் தே 
வர் வேண்டலால் கொலைபுரிவித்தவர் . 

13. புலி முகனுக்கும் மகிடனுக்கும் 
அஞ்சிய (பிரமவிஷ்ணுக்கள் பொருட்டு 
அவ்வசுரரைக் கொலை புரிந்தவர் . 

14. இறைவன் திரிநேத்திரங்களால் கரு 
நிறமடைந்து சிவபூசைசெய்து அந்நிறம் 
நீங்கினவர் . 

15 : விக்கிரமாசுரன் தலையறுத்து அத் 
தலையை ஆசனமாகக் கொண்டவர் . 

கற்பத்தில் விளையாட்டாக 
நீலியெனச் சிவமூர்த்தி அழைக்கச் சகி 
யாது 

அவ்வுடல்விட்டுக் கௌரியாகத் 
தவஞ்செய்து வெண்ணிற மடைந்தவர். 
அவ்விட்டவுடல் கௌசிகிதேவியாயிற்று. 
அக்கௌசிகிதேவி சும்ப, நிசும்பரைக் 
கொன் றனள், ( தேவி - பா ) . 

17. சிவமூர்த்தி , சத்தியைப் புகழ்ந்த 
தால் சத்திக்குப் பெருமித முண்டாயிற்று. 
அப்பெருமித மடங்கச் சிவமூர்த்தி தமது 
சத்தியை யொடுக்கினர் . அதனால் உல 
சம் ஒடுங்கியது . மீண்டும் முனிவர்கள் வே 
ண்டத் தமது சத்தியை விரித்தனர் . இ 
னால் சத்திக்குப் பாபம் விளைய அது நீங்க 
வல்லபை சத்தியாய்த் திரு அவதரித் 
தவள் . 

18. பிருங்கி முனிவர் தம்மை வணங்கா 
ததால் தம்மையும் ஒப்பவணங்க வேண்டு 
மென்று கே சாரத்தில் விரதம் புரிந்து 
அவ்வசம் பெற்றவர் . இதுவே கேதார 
கௌரிவிரதம் . 

19. சிவமூர்த்தி ஞானோபதேசஞ் செய் 
கையில் பராமுகமாய்க் கேட்டனர் . அத 
னால் சிவமூர்த்தி வலையர்மகளாகச் சபித்த 
னர் . அச்சாபவிளைவால் பூமியில் பாண்டி 
நாட்டில் தண்டுறைப்பாக்கமென்னு மூரில் 
புன்னையடியில் குழந்தையுருவா யிருந்த 
னர் . இவரைப்பர தன் வளர்த்தனன் . பிராட் 
டியைத் திருமணங்கொள்ளத் திருவுள்ளத் 
தெண்ணியசிவமூர்த்திசாபத்தால் அந்நாட் 
டின் கடலில் நந்திமாதேவரைச் சுறாவாக 
விருக்கக் கட்டளையிட்டனர் . அவ்வாறே 
நந்திமாதேவர் அக்கடவில் சுறாவாக விரு 
ந்து கடலோடிகளைத் துன்பஞ் செய்திருக் 
கையில் வலைஞர்க்கரசன் , எவன் இச்சுறா 
வைப் பிடித்து எங்கள் துன்பத்தை நீக்கு 
கிறானோ அவன் என் குமாரிக்கு நாயகனா 


மென எண்ணியிருந்தனன் , இக்குறிப் 
புணர்ந்த சிவமூர்த்தி வலைஞராய்ச்சென்று 
வலைவீசி நந்திமாதேவராகிய சுறாவைப் 
பிடித்துப் பிராட்டியைத் திருமணம் செய் 
தருளினர் . 

20. இவர் பிருதிவியாதி பூதங்களில் 
ஈசானி , பூரணி , வாமை , சேஷ்டை , ரவு 
தரி முதலியவர்களா விருப்பவர் . 
21. வீரகனைக் கல்லாகச் சபித்தனர் . 
22. அடிதானவனைச் சபிக்கவந்த கோ 
பம் சிங்கவுருவத்துடன் இவர் பக்கத்தில் 
தங்கியது . 

23. கிருதயுகத்தில் புட்பகாசை யெ 
ன்னுந் திருநாமத்துடன் சிவபூசைசெய்து 
பிரியாவரம் பெற்றவர் . 

24. மூகாசுரன் முதலிய பல அசுரரை 
வதைத் தவர் . 

25. ஒரு கற்பத்தில் திருவிரலின்வழி 
கங்கையைப் பிறப்பித்தவர் . அக்கங்கை 
உலகத்தில் பிரவகித்ததறிந்து சிவமூர்த்தி 
தமது சடையிலணிந்தனர் . 

26. கங்கை இரேணுவின் குமரியாம் 
படி சபித்தவர். 

27. வைவச்சுத மன்வந்தரத்தில் ( உ.அ ) 
வது யுகத்தில் நந்தனென்னும் இடை 
யன் வீட்டில் மாயாதேவியாக வந்தவதரி 
த்தவர் . 

28. விப்ரசித்தியின் குமார் முதலிய 
அரக்கரை வதைக்க பக்ததந்தி என்று 
அவதரித்து அவர்களை வதைத்தவர் . 

29. ஒரு கற்பத்தில் ( 500 ) வருஷம் 
மழையிலாது உலகமும் இருடிகளும் வரு 
ந்தினர் . அவ்விருடிகளுக்குக் கருணைசெய் 
யச் சதாக்ஷியென்னுந் திருநாமம் பெற் 
றிருந்தனர் . இவர் திருமேனியில் அப் 
போது அநேக சாகாமூலங்கள் இருடிக 
ளின் காத்தல் பொருட்டு உண்டாயின . 
ஆதலால் இவருக்கும் சாதம்பரியெனத் 
திருநாமம் உண்டாயிற்று, 

30. தண்டியென்னு அசுரனைச் சங்க 
ரிக்கப் பீமை என்னும் சத்தியாகத் திரு 
வவதரித்தவர் . 

31 , சண்டனென்னு அசுரனைச் சங்க 
ரித்ததால் சண்டிகையென்னுந் திருநாமம் 
பெற்றவர். 

32. மரத்தைநோக்கிச் சந்திரவதியை 
நிருமித்தவர் . 

33. சத்தியவிரத னென்கிறவன் பன் 
றியின் ஓசைகேட்டு ஹூஎன்று அதட்ட 


சத்தி 


563 


சத்தி 


அது பீஜமந்தாமா தலால் அவனுக் கருள் 
செய்தவர் . 

34. சுதர்சன னென்னும் அரசனுக்கு 
இழந்த ராஜ்யாதிபத்யத்தைத் தருவித்துக் 
கொடுத்துச் சகல இஷ்டசித்திகளை யளித் 


தவர் . 


35. சசீலனென்கிற வணிகனுக்கு 
வறுமைநீக்கி யருள் புரிந்தவர் . 

36. சகேதுவென்னு மசானுக்கு அருள் 
புரிந்தவர் . 

37. நிசும்பனைத் தேவர் பொருட்டுக் 
கொன் றவர் . 

38. தூம்பானைக் காளியைக் கொண்டு 
பஸ்மமாக்கியவர் . 

39. சண்டமுண்டர்களைக் காளியினாற் 
கொல்வித்து அவளுக்குச் சாழண்டை 
யென்று பெயரிட்டவர் . 

40. இவர் ரக்தபீஜனைச் சங்கரிக்கை 
யில் அவன் உடலினின்று விழும் உதிரத் 
தில் பல அசுரர் தோன்றினமை கண்டு 
காளியினால் அவன் உடலின் உதிர பிந்து 
பூமியில் விழாதபடி யுண்ணச்செய்து அவ 
னையும் கொன்று அவன் உதிரத்தைக் 
காளியால் பானஞ்செய்யச் செய்தவர் . 

41. சும்பனைக் காளியினால் கொல்வித் 
தவர் . 

42. இவர் , சர்வசங்கார காலத்துப் 
பஞ்ச சத்திகளையும் பிரேதங்களாகக் கொ 
ண்டு அவர்களாகிய தெப்பத்தில் எழுந்த 
ருளியிருப்பர் . அவர் பஞ்சப் பிரேதபரா 
சத்தி யெனப்படுவர் . 

43. இவர் கிருதயுகத்தில் சுரதனால் பூசி 
க்கப்பட்டனர் . திரேதாயுகத்தில் இராம 
னால் இராவணவதத்தில் பூசிக்கப்பட்ட 
னர் . தைத்தியரை வதைக்கத் தக்ஷன் கும 
ரியாயினர் . பின் இமயன் குமரியாயினர் . 
( பிரம்மகைவர்த்தம் ). 

44. துர்க்கை - துர்க்கன் எனும் தைத் 
தியனைக் கொன்றவளும் , மகாவிக்கினத் 
தையும் , பவபந்தத்தினையும் , கர்மத்தினை 
யும் , சோகத்தினையும் , துக்க , நாக , யம 
தண்டத்தினையும் , ஜன்ம , பய சோகங்களை 
யும் போக்குபவ ளாதலால் பெற்ற பெயர் . 
நாராயணி- கீர்த்தியாலும் , குணத்தாலும் 
ரூபத்தாலும், தேஜஸாலும் , நாராயணனை 
யொத்தவள் . ஈசானி - சர்வசித்தியைத் 
தருபவள் . சிவை - அநந்தகல்யாண குண 
முடையவள் . சதி- சத்புத்தி யதிஷ்டான 
தேவதையா தலாலிப்பெயர் . பகவதி- பக 


வானைப்போல் நித்யமானவள் , சித்தியாதி 
களைத் தருபவள் . நீத்யை - அழியாதவள் . 
சத்யை - எல்லாமழிய இவள் தனித்திருப் 
பவளாதலால் பெற்றபெயர் . சர்வாணி 
எல்லா சராசரங்களையும் மோக்ஷத்தையும் , 
சன்ம மிருத்யு ஜராதிகளையடையச் செய் 
பவள் . சர்வமங்கலை - மோக்ஷத்தையும் , 
களிப்பினையும் சம்பத்தினையும் , கல்யாணத் 
தையும் தருபவள் . அம்பை - உலகத்தை 
யீன்ற தாய் என்னும் பொருளது உலகத் 
தவரால் பூசிக்கப்பெற்றவள், வைஷ் 
ணவி - விஷ்ணு ரூபிணியாகையால் வந்த 
பெயர் . கௌரி - பொன்னிறத்தினை 
யுடையவள் எனவும் , பாபிரம்ம ச்வரூப 
முடையாள் , நிர்மலமானவள் எனப் 
பொருள் பெறும் . குருவாகிய சிவமூர்த்தி 
யின் தேவியா தலால் இப்பெயர் பெறுவள் . 
பார்வதி- பர்வசப்தம் உத்சவபேதத்தினை 
யும் , தி சப்தம் திதி பேதத்தினையும் , கல் 
பத்தினையும் தெரிவிக்கும் ஆதலால் இவற் 
றிற்கு அதிதேவதை யெனப்படுவள் . பர் 
வதன் புத்ரியெனவும் , பர்வதங்களுக் கதி 
தேவதையெனவும் பொருள் பெறும் . சநா 
தனி - சர்வத்ர சர்வகாலங்களிலும் வித்யா 
மானை யாதலால் இப்பெயர் பூண்டனள் . 
சக்தி - இவள் , தேவர்கள் தனக்குச்செய்த 
கிரீடாபங்கத்தின் பொருட்டு அவர்களை 
வீர்ய நாசமடையச் சபித்துப் பின் கருணை 
செய்தவள். ( பிரம்மகைவர்த்தம் ). 

45. இவளது ஸ்வரூபம் ஞானம் . இவள் 
சத்தி எனப்படுவள் . இச்சத்தியை யுபசாரத் 
தால் பெண்பாலாகக் கூறுவர் . சிவத்திற் 
கும் சத்திக்கும் பேதமின்று. பசுக்களாகிய 
ஆன்மாக்களிடம் வைத்த கருணையால் ஐந் 
தொழில் செய்விக்க வியாபரிக்கையில் 
ஐவகைப்பட்டுப் பராசத்தி , ஆதிசத்தி , இச் 
சாசத்தி , ஞானசத்தி , கிரியாசத்தி , யெனப் 
பலவகைப்படுவள் . 

46. இவள் இமவான் வேண்டுகோளால் 
கேதாரம் செல்கையில் தன் அம்சத்தால் 
மனோன்மனியைச் சிருட்டித்தனள் . 

47. ஒரு கற்பத்தில் தேவர்கள் அசுரர் 
களை வென்று கர்வித்திருக்கையில் அவர் 
களது கர்வத்தையடக்க யக்ஷியுருவாகித் 
தோன்ற தேவர்கள் யக்ஷியிடம் அக்னியை 
யனுப்பச் சக்தி ஒரு துரும்பை அக்னியெ 
திரிலிட்டு இதனைக் கொளுத்து என அக் 
னிவலி வற்றுத்திரும்பினன் . பின் தேவர் 
கள் வாயுவை யனுப்ப அவனும் வலிவற் 


சத்தி 


585 


சத்திட்டம் 


நின்ற 


என 


யை 


றுத்திரும்பினன் பிறகு இந்திரன் துரத்தச் 0. பிராசீநன் தேவி . 
செல்ல இந்திரன் வலியற்றனன் . பின்பு சத்திதத்வம் சூது மலய அவத்தையி 
தேவிமறைய அசரீரியால் கர்வபங்கத்தை னின்ற முதல்வனது கிரியாசத்தி வெளிப் 
யடக்கத் தோன்றியவள் சத்தியென்று பட்டுப் பொதுமையிற் சங்கற்பித்த வழி 
ணர்ந்து தேவியைத் துதித்தனர் . ( தே - பா .) சுத்தமாயை காரியப்படுவதாய் 

48. தக்ஷயாகத்தின் பொருட்டுத் தான் இரண்டாம் விருத்தி சத்தியென்றோதப் 
செல்லாமல் தன்னைப் போலுருக்கொண்ட படும் 

சிவனால திட்டிக்கப் படுந்தத்வம் . 
ஒருத்தியை நிருமித்துத் தக்ஷயாகத்திற்க இதனைத் தூலலயதத்வம் , தூலநிட்களதத் 
னுப்பினள் . 

வம் , விந்து தத்வம் எனவும் கூறுவர் . 
49 , சத்தி , சிற்சத்தி , பராசத்தி , இச்சா (சிவ - போ ). 
சத்தி , ஞானாசத்தி , கிரியாசத்தி . சத்தி நாதனர் இவர் கடைச்சங்க மருவிய 
காரியத்தால் வேறு பெயர் பெறுவர் . புலவர்களுள் ஒருவர் . குறுந்தொகையுள் 

50. ( ந.அ ) இவள் சசினி, அங்கதை, குறிஞ்சியைப் பாடியுள்ளார் குறு.ககக , 
இஷ்டை , மரீசி, சுவாலினி, அவ்யக்தை, சத்தி நாயனூர் - சோழநாட்டில் வரிஞ்சை 
சாந்தை , வித்யை , பிரதிஷ்டை , நிவர்த்தி , யூரில் வேளாளர் குலத்தில் அவதரித்து 
தமசு , மோகை , க்ஷயை , நிஷ்டை , மிருத்யு , சிவனடியவர்களை நிந்தைசெய்யும் அவர் 
மாயை , பயை , ஜரை , ரஜசு , ரக்ஷை , பத் கள் நாவினைத் தண்டாயத்தால் இழுத்து 
யை , பால்யை , காம்யை , சம்யமன்யை , சரிகையால் எறிந்து சிறப்புடன் இருந்து 
க்ரியை , புத்யை , கார்யை , தாத்ரி , ப்ரா முத்தி அடைந்தவர் . ( பெ - புராணம் .) 
மான்யை , மோஹினி, பவை , சித்தி , வ்ரு சத்திநிபாதம் - சிவசத்தி ஆன்மாவிடம் பதி 
த்தி, தவித்யை, லக்ஷ்மி , மேதா , காந்தி , தல் . அது பதியுண்டென அறிதல் , பதில் 
ஸ்வதை , தருத்யை , எனவுங் கூறப்படுவள் . யடைதற்கு வழியறிதல் , பிரபஞ்சத்தை 

51 , வாமை - பிரதிவி உருவம் . சேஷ் நீங்கிநிற்றல் , முற்றத்துறத்தல் முதலிய . 
டை - ஜலமயமானசத்தி . 

சௌதரி - 

அது நான்கு வகை , மந்தம் , மந்ததாம் , தீவி 
அக்னியா காரை , காளி - வாயுரூப சத்தி ரம், தீவிரதரம் . திவிர தரசத்திநிபாதத்தில் 
கலவிகரிணி - சந்திர ரூபை , பலப்பிரம தேகம் விழும் . தீவிரமாகில் உடனே மூர்ச் 
தனி- சூர்ய ரூபை . சர்வபூததமனி - ஆன்ம சைவரும் , மந்தமாகில் சரீரம் நடுங்கும் ., 
ரூபி . மனோன்மனி சிவ ரூபை ., 

மந்ததாமாகில் மயிர்க்கூச்ச லுண்டாம் . 
னும் இவரது சரிதை பலவுள , அவை இவை சிவ தீக்ஷா அறிகுறி . 
மாபுராணங்களில் மறைந்து கிடக்கின்றன. சத்திநிபாத அறிகுறிகள் சிவசரித்திரங் 
அவற்றைவல்லார் பால் கேட்டறிக. கேட்கையில் மெய் புளகித்தல் , கண்களில் 
சத்தி - A. வசிட்ட புத்திரர் இவர் முதலாக நீர் அரும்பல் , வாய் குழறல் , சிவனடியவர் 
நூற்றுவர் இவர்களைத் திரிசங்கு தன்னை தரிசனத்தாற்கூச்சமகன்று வணங்கல் , அன் 
உடலுடன் 

சுவர்க்கம் அனுப்பக்கேட்க புடைமை, விபூதிருத்ராக்ஷம் , முதலிய சிவ 
இவர்கள் மறுத்தனர் . திரிசங்கு விச்வா சின்னங்களிடத் தன்பறாமை முதலியவு 
மித்திரரை யடைந்து அவ்வாறு கூற அவர் டைமை . ( சைவ - நெறி ). 
ருஷிகளை யாகத்திற்கழைக்க இவர்கள் சத்திநேத்திரன் - அத்திரி குமான் . தாய் 
மறுத்ததனால் விச்வாமித்திரனால் ( 700 ) அநசூயை . 
ஜன்மம் 

பிணந்தின்னிகளாகச் சபிக்கப் சத்திபீடம் - தக்கன் சிவபெருமானை வெறு 
பட்டவர்கள் . ( இரா -பால .) இவர்க்குத்தாய் க்க அவ்விடம் தன்வேண்டு கோளாலவ 
அருந்ததி , இவர் சுதர்சனனால் கொலை தரித்திருந்த சதிதேவியாகிய சத்தி , தன் 
யுண்டவர் . 

இவரை உதிரன் என்னும் திருமேனியை நெருப்பிலிட்டு இமா சல 
அரக்கன் விச்வாமித்திரன் ஏவலால் கொன் த்திலவ தரித்தனள் . ருத்ரமூர்த்தி அவள் 
முன் எனவும் கூறுவர் . பராசருக்குத் திருமேனி சிதகலா ரூபமுள்ளதாதலால் 
தந்தை, மனைவி துச்சந்தை, இவர் அரக்க அதனைத்தாம் தாங்கி நிற்கையில் திருமால் 
வுருக்கொண்ட கல்மாஷபாதனால் இறந்த லோகோஜ் ஜீவனத்தின் பொருட்டதனை 
னா . இவர் புலைச்சியைச் சேர்ந்து பராச வேண்டிச் சத்திபீடங்களாகப் பல இடங் 
ரைப்பெற்றார் . 

களில் தாபித்தனர். சத்திபீடங்கள் 
B. பிரசூதியின் பெண் . 

காண்க . ( தேவி - பாக ). 


சத்திபீடங்கள் 


866 


சத்திபீடங்கள் 


சத்திபீடங்கள் 108 , காசியில் கவுரிமுக 
நிவாசினியாய் ( 1 ) விசாலாக்ஷிபீடம் , நைமி 
சாரண்யத்தில் ( 2 ) விங்கதாாணிபீடம் , பிர 
யாகையில் ( 3 ) லளிதாபீடம் , கந்தமா தனத் 
தில் ( 4 ) காமுகீபீடம் , மான தசிரசில் ( 5 ) 
குமுதாபீடம் , இதற்குத் தென் திசையில் 
( 6 ) விச்வகாமாபகவ தீபீடம், வடதிசையில் 
( 7 ) விச்வகாம ப்ரபூரிணீபீடம் , கோமம் 
தத்தில் ( 8 ) கோமதீபீடம் , ( 9 ) மந்தாபரு 
வதத்தில் காமசாரிணிபீடம் , ( 10 ) சைத்ர 
ரதத்தில் மகோத்கடைபீடம் , ( 11 ) அத்தின 
புரத்தில் ஜயந்தீபீடம் , ( 12 ) கன்யாகு 
பஜத்தில் கௌரிபீடம் , ( 13 ) மலையாசலத் 
தில் சம்பா பீடம் , ( 14 ) ஏகாம்பரத்தில் 
கீர்த்திமதிபீடம் , (15 ) விச்வத்தில் 
வேச்வரீபீடம் , ( 16 ) புஷ்கரத்தில் புரு 
ஹுதைபீடம் , ( 17 ) கேதாரத்தில் சன் 
மார்க்கதாயினிபீடம் , ( 18 ) இமயத்தின் 
பின் மந்தைபீடம் , (19) கோகர்ணத்தில் 
பத்ரகர்ணிகாபீடம் , ( 20 ) பவானியில் 
ஸ்தானேச்வரீபீடம் , ( 21 ) பில்வபத்ரிகை 
யில் பில்வகைபீடம் , ( 22 ) ஸ்ரீசைலத்தில் 
மாதவிபீடம் , ( 23 ) பத்திரையில் பத்தி 
ரேச்வரீபீடம் , ( 24 ) வராகசைலத்தில் 
ஜயாபீடம் , ( 25 ) கமலாலயத்தில் கமலை 
பீடம் , ( 26 ) ருத்ரகோடியில் ருத்ராணி 
பீடம் , (27 ) காலஞ்சரத்தில் காளிபீடம் , 
(28 ) சாளக்ராமத்தில் மஹாதேவிபீடம் , 
( 29 ) சிவலிங்கத்தில் ஜலப்பிரியைபீடம் , 
( 30 ) மஹாலிங்கத்தில் கபிலைபீடம் , ( 31 ) 
மாகோட்டையில் மகுடேச்வரிபீடம் , ( 32 ) 
மாயா புரியில் குமாரீபீடம் ( 33 ) சந்தானத் 
தில் லலிதாம்பிகாபீடம் , ( 34 ) கயையில் , 
மங்களாம்பிகைபீடம் , ( 35 ) புருஷோத்த 
மத்தில் விமலாபீடம் , (36 ) சகஸ்திராக்ஷத் 
தில் உத்பலாக்ஷிபீடம் , ( 37 ) இரண்யாகத் 
தில் மகோத்பலாபீடம் , ( 38 ) புண்டாவர்த் 
தனத்தில் பாடலீபீடம் , ( 39 ) ( 40 ) சுபாரு 
சுவத்தில் நாராயணீபீடம் , ( 41 ) திரிகூட 
பர்வதத்தில் ருத்ரசுந்தரீபீடம் , ( 42 ) விபு 
லத்தில் விபுலாதேவிபீடம் , ( 43 ) மலையாச 
லத்தில் கல்யாணிபீடம் , ( 44 ) சஹ்யபாவ 
தத்தில் ஏகவீராபீடம் , (45 ) அரிச்சந்திரத் 
தில் சந்திரிகாபீடம் , ( 46 ) ராமதீர்த்தத் 
தில் ரமணாபீடம், ( 47 ) யமுனாதீர்த்தத்தில் 
விருகாவதிபீடம் , (48 ) கோடிதீர்த்தத்தில் 
கோடவீபீடம் , ( 49 ) மா தவவனத்தில் சுக 
ந்தரபீடம் , ( 50 ) கோதாவிரியில் திரிசந்தி 
பீடம் , ( 51 ) கங்காத்வாரத்தில் ரதிப்ரியா 


பீடம் , ( 52 ) சிவகுண்டத்தில் சுபாநந்தை 
பீடம் , ( 53 ) தேவிகா தடத்தில் நந்தினீ 
பீடம் , ( 54) துவாரகையில் ருக்மணீபீடம் , 
( 55 ) பிருந்தாவனத்தில் ராதாபீடம் ( 56 ) 
மதுரையில் தேவகிபீடம் , (57 ) பாதாள 
த்தில் பரமேச்வரீபீடம் , ( 58 ) சித்ரகூடத் 
தில் சீதாபீடம் , (59) விந்தியத்தில் விந்தி 
யாதிவாசபீடம் , ( 60 ) காவீரத்தில் மகா 
லக்ஷ்மீபீடம் , ( 61 ) விநாயக க்ஷேத்திரத் 
தில் உமாதேவிபீடம் , ( 62 ) வைத்தியநாத 
த்தில் ஆரோக்யாபீடம் , ( 63 ) மஹாகாளத் 
தில் மஹேச்வரிபீடம் , ( 64 ) உஷ்ண தீர்த் 
தத்தில் அபயாம்பிகைபீடம் , ( 65 ) விந்திய 
பர்வதத்தில் நிதம்பைபீடம் , ( 66 ) மாண்ட 
வியத்தில் மாண்டவிபீடம், ( 67 ) மயேஸ் 
வரிபுரத்தில் சுவாஹாதேவிபீடம் , ( 68 ) 
சகலண்டத்தில் பிரசண்டைபீடம் , ( 69 ) 
அமரகண்டத்தில் சண்டிகைபீடம் , ( 70 ) 
சோமேஸ்வரத்தில் வராசோகை பீடம், 
( 71 ) பிரபாசத்தில் புஷ்காரவதிபீடம் , 
( 72 ) சாஸ்வதிந்தி தடத்தில் தேவமாதை 
பீடம் , ( 73 ) மஹாலயத்தில் மகாபாகை 
பீடம் , (74) பயோஷ்ணியத்தில் பிங்க 
ளேஸ்வரிபீடம் , ( 75 ) கிருதசௌக்கியத் 
தில் சிம்மிகைபீடம் , ( 76 ) கார்த்திகையில் 
அதிசாங்கரிபீடம் , ( 77) உற்பலாவர்த்த 
தில் லோலாதேவிபீடம் , ( 78 ) சோண 
சங்கமத்தில் சபத்திரைபீடம் , ( 79 ) சித்த 
வனத்தில் லக்ஷ்மிபீடம் , ( 80) பாதாச்ர 
மத்தில் அனங்கைபீடம் , ( 81 ) ஜாலந்தரத் 
தில் விஸ்வமுகிபீடம் , ( 82 ) கிஷ்கிந்த பர் 
வதத்தில் தாரை பீடம் , ( 83 ) தேவதாரு 
வனத்தில் புஷ்டிர்மேதாபீடம் , ( 84) காச் 
மீர மண்டலத்தில் பீமாதேவிபீடம் , ( 85 ) 
ஹிமாத்ரியில் துஷ்டி விச்வேச்வரிபீடம் 
( 36 ) கபாலமோசனத்தில் சுத்திபீடம் , 
( 37 ) காயாரோகணத்தில் மதாதேவிபீடம், 
( 88 ) சங்கோத்தரத்தில் தராபீடம் , ( 89 ) 
பிண்டராக க்ஷேத்திரத்தில் திருதிபீடம் , 
( 90 ) சந்திரபகாநதியில் காளதேவிபீடம் , 
( 91 ) அச்சோ தயத்தில் சிவதாரணிபீடம் , 
( 92 ) வேணாநதியில் அமுர்தைபீடம் , ( 93 ) 
பதரியில் உரசிபீடம் , ( 94 ) உத்தாகிரியில் 
அவுஷதைபீடம் , ( 95 ) குசத் தீபத்தில் 
குசோதகைபீடம் , ( 96 ) ஹேமகூடத்தில் 
மன்மதைபீடம் , ( 97 ) குமுதத்தில் சத்தியா 
வாதினிபீடம் , ( 98) அஸ்வத்தில் வந்தனி 
பீடம் , ( 99 ) குபேராலயத்தில் நிதிபீடம் , 
( 100 ) வேதமுகத்தில் காயத்திரிபீடம் , 


சத்திமுத்தப்புலவர் 


587 


சத்தியசகசு 


( 101 ) சிவசந்நிதியில் பார்வதிபீடம் , ( 102) " அன்னச்சேவல் எனும் ( 67) -ம் கவியுடன் 
தேவலோகத்தில் இந்திராணிபீடம் , ( 103 ) ஒப்பிடுக , 
பிரமன் முகத்தில் சாஸ்வதிபீடம் , ( 104) சத்திய இதன் - புஷ்பவான் குமரன் , இவன் 
சூரியபிம்பத்தில் பிரபைபீடம் , ( 105) சப் குமரன் குரு 
தமாதாக்களில் வைஷ்ணவ தேவிபீடம் , சத்தியகர்மா -1. ( பிர. ) செயத்திர தன் தேவி 
( 106 ) பதிவிரதைகளில் அருந்ததிபீடம் , 2. அங்கதேசாதிபதியாகிய திருடவிரு 
( 107 ) அழகான ஸ்திரீகளில் திலோத் தன் தந்தை 
தமை பீடம், ( 108 ) சர்வசரீரிகளுடைய சத்தியகன் - 1. விருஷ்ணி வம்சத்தவன் , 
சித்தத்தில் சக்தி பீடம் , பிரஹ்மகலை சிநி குமரன் . இவன் குமரன் யயு தானன் . 
என்றும் தேவி பெயர் பெற்று விளங்கு 2. சாத்தகியின் தந்தை , 
கின்றாள் . 

சத்தியகாமன் -- ஜாவாலன் புதரன் . சிவி 
சத்திழத்தப்புலவர்- சத்திமுத்தம் என்னும் யன் சந்ததியான் , 
ஊரிற் பிறந்தவர் . இவர் வறுமையால் சத்தியகாயன் இவன் தருசகன் மந்தரி 
தளர்ந்து தம்மூர் விட்டு அயலூர் சென்று களுள் ஒருவன் ஆருணியாசனோடு போர் 
ஒரு குட்டிச்சுவரண்டைக் குளிருக்கு ஒது செய்தற்கு உதயணன் புறப்பட்ட காலத் 
ங்கியிருக்கையில் நாரை ஒன்று மீது பறக் தில் அவனுக்குத் துணையாகத் திருசகனால் 
கக்கண்டு அதைத் தூதாக நாராய் நாராய் அனுப்பப்பட்ட வீரர்களில் ஒருவன் , அப் 
செங்கால் நாராய் , பழம்படு பனையின் போரில் இவன் இறந்தது பற்றி இவன் 
கிழங்கு பிளந்தன்ன , பவளக் கூர்வாய்ச் மக்களுக்கு உதயணன் சீவிதங்களளித்து 
செங்கால் நாராய் , நீயு நின் மனைவியும் மிக மேம்படுத்தினன் . 
தென்றிசைக் குமரியாடி , வடதிசைக்கு சத்தியகாளர் - நாலாம் மன்வந்தரத்துத் 
எகுவீராயின் , எம்மூர்ச் சத்திமுத்த வாவி தேவர்கள் . 
யுட்டங்கி , நனைசுவர்க் கூறைகனை குரற் சத்தியகீர்த்தி - அரிச்சந்திரனுக்கு மந்திரி 
பல்லி , பாடு பார்த்திருக்குமென் மனைவி மகா உறுதியுள்ளவன் , அரசனுக்குத் துன் 
யைக் கண்டு , எங்கோன் மாறன் வழுதி 

சேர்ந்தகாலத்து அத்துன்பத்தை 
கூடவில் , ஆடையின்றி வாடையின் மெலி உடன் அனுபவித்தவன் . 
ந்து , கையதுகொண்டு மெய்யது பொத் சத்தியகேது -1, விபுவின் தந்தை , சுகேது 
திக் , கால துகொண்டு மேலே தழீ இப் , வின் பேரன் . 
பேழையுள் இருக்கும் பாம்பென வுயிர்க் 2. தர்மகேதுவின் குமான் . இவன்கும 
கும் , ஏழையாளனைக் கண்டனம் எனுமே " ரன் திஷ்டகேது . 
என்னுஞ் செய்யுளைக் கூறினர் . அச்சம சத்தியகோஷன் சைகன் 

ஒரு மந்திரி 
யத்தில் நகரிசோதனைக்குவந்த அரசன் இவனிடம் ஒரு செட்டிதான் ஆர்ஜித்தரத் 
இச்செய்யுளைக் கேட்டிருந்து தான் நாரை 

தினங்களை நம்பிவைத்து மீண்டுங்கேட்க 
யின் மூக்கிற்குப் பல வித்துவான்களிடத் இல்லை யென்ன இராஜமகிஷியின் தந்திர 
தும் நூல்களிடத்தும் உவமை காணாது 

த்தால் களவு வெளிப்படத் தண்டனை 
தேடிக்கொண்டிருந்த பனங்கிழங்கின் உவ அடைந்தவன் . 
மைகேட்டுக் களிப்புற்றுத் தன் உத்தரி சத்தியசந்தன் -1. இவன் வைஷ்ணவவேதி 
யத்தை அவர்மீது எறிந்து சேவகரை யன் . விஷ்ணுவாலயப் பிரதிஷ்டை 
விட்டு வருவித்து வேண்டிய உபகரித்த செய்து விஷ்ணுமூர்த்தியை மோகம் 
னன் . பிறகு இவர் களத்தூர் குடி தாங்கி கேட்க அவர் சிவமூர்த்தியால் அன்றி 
முதலியாராலும் ஆதரிக்கப்பட்டனர் என் என்னாலாகாது எனச் சிவமூர்த்தியைப் 
பது " வெறும்புற்கையும் அரிதாங்கிள்ளை பணிந்து முத்தி அடைந்தவன் . ( சூதசம் 
சோறும் என் வீட்டில் வரும் , எறும்புக்கும் 

மிதை ) 
ஆர்பதமில்லை முன்னாள் என்னிரு கவி 2. சிவ தரிசனத்தால் குலைநோய் தீர்ந்த 
யாம் , குறும்பைத் தவிர்த்த குடி தாங்கி அரசன் , 
யைச் சென்று கூடியபின் , தெறும்புற் சத்தியசயநன்- பூலுசன் சந்ததியான் . 
கொல் யானை கவளம் கொள்ளாமற் றெவி சத்தியசகசு 

சத்தியசகசு - சுதர்மாவாகிய விஷ்ணுவின் 
ட்டியதே " எனும் இச்செய்யுளால் தெரி அம்சாவதாரத்தைப் பெற்றவர்க்குத் தந் 
கிறது. இச்செய்யுளைப்புறநானூற்றிலுள்ள 

தை . 


சத்தியசித் 


568 


சத்தியவிரதம் 


ரன். 


சத்தியசித் -1. மூன்றாமன் வந்தரத்து இந் சத்தியலோகம் கைலாசத்திற்குச் சொன் 
திரன் . 

னலோக அடுக்கின்படி சத்திய உலக 
2. கங்கன்குமான். 

மிருக்கும் . அந்தச் சத்தியலோகம் பதி 
3. ( பிர . ) சுரி தன்குமரன் . இவன்கும் னாறுகோடி யோசனை உயரத்தைப் பொரு 
ரன் விசுவசித் 

ந்தும் , அதின் நடுவில் பிரமதேவர் எழுந் 
4. துருபதன் தமயன் . 

தருளியிருப்பர் . இதில் கிழக்கே இந்திர 
சத்தியசிரவன் - இருக்வேதியாகிய இருடி . நீலநிறம் போன்ற வடிவுடைய இருக்கு 
சத்தியசிரவசு- ( சூ .) விதிகோத்திரன் கும் 

வே தமிருக்கும் . வடக்கே படிகநிறத்தை 
ரன். 

யுடைய எசுர்வே தமிருக்கும் மேற்கே 
சத்திய சேநன் -1 . கர்ணன் குமான் . 

பதுமராக நிறம் போன்ற சாமவே தமிருக் 
2 , தருமன் என்னும் அரசனுக்குச் 

கும் , தெற்கே கருநிறம் போன்ற அதர் 
சூனிருதையிடத்து அவதரித்த விஷ்ணுவி 

வணவே தமிருக்கும் . பின்னும் இதிஹா 
னம்சம் , 

சம் , புராணம் , மீமாம்சைமுதலிய சாத் 

திரங்களும் , சாவித்திரியு மிருப்பர் . 
சத்தியபேச்னை - திருதராஷ்டிரன் பாரியை 

சத்யதிவகன் பாரத்துவாசர் சந்ததியான் . 
( பா . ஆதி . ) 

சத்தியவதி - 1. திரிசங்கின் பாரி . 
சத்தியஞானதரிசனிகள் - பாஞ்சோதி முனி 2. வியாசன் தாய் , 
வர்க்குச் சிவஞான போதம் உபதேசித்த 

3. நக்னசித்தின் குமரி . எழுவிடை 1 
இருடி புங்கவர் . 

ளைக் கர்வபங்கஞ்செய்து கண்ணன் இவளை 
சத்தியதர்மா தர்மசாவர்ணி மநுப்புத்தி மணந்தனர். 

4. காதிராஜன் குமரி , இரிசிகர் இவளை 
சத்தியதிருதி -1. சதாநந்தர் குமார் . இவர் யாசித்து மணந்தனர் . இவளே கௌசிகி 
குமார் சிரத்துவான் . இவர் ஊர்வசியைக் நதியாயினள் . இவள் குமார் சமதக்கினி 
கண்டு வீரியம் விட அது ஒரு புத்திரனும் 5 பரிமளகந்திக்கு ஒரு பெயர் , இவள் 
புத்திரியும் ஆயிற்று . அதனைச் சந்தனு ஓடம்விடுசையில் பாாசர் இவளைக் கூடி 
கிருபையால் வளர்த்துக் கிருபன், கிருமி வியாசரைப் பெற்றனர் . இவளுக்குச் சந் 
எனப் பெயரிட்டனன் , 

தனுவால் சித்திராங்கதன் , விசித்திரவீரி 
2. கிருதமான் குமரன் . இவன் குமாரன் யன் பிறந்தனர் . 
திருடநேமி , 

சத்தியவந்தன் -1, சாக்ஷசமனுவிற்கு நட் 
சத்தியதேவன் -1. கலிங்க தேசாதிபதி பீம வலையிடத்துதித்த குமரன் 
னால் கொல்லப்பட்டவன் . 

2. மத்திர தேசாதிபதியாகிய தியுமத் 
2. திரகர்த்ததேசாதிபதி அர்ச்சுனனால் சேநன் குமரன் . இவற்குச் சித்திராசுவன் 
கொல்லப்பட்டவன் . 

எனவும் பெயர் . சாவித்திரியின் கணவன் . 
சத்தியபாமை - சத்திராஜித்தின் குமரி , கண் 3. சங்கராசாரியர் காலத்து அவரால் 
ணன் பாரி . சததன்வா தன் தந்தையைக் புத்திரப்பேறு பெற்ற அரசன். 
கொன்றதுபற்றிக் கண்ணனிடம் குறை சத்தியவதி - அகஸ்தியர்தேவி இவளுக்குலோ 
கூறிக் கொலைசெய்வித்தவள் . இந்திராணி பாமுத்திரை எனவும் ஒரு பெயர் . ( பா - ஆதி . ) 
அவமதித்ததைப்பற்றிப் பாரிசாதவிருக்ஷத் 2. மச்சகந்திக்கு ஒரு பெயர் . 
தைக் கண்ணனைக்கொண்டு பூமிக்கு வரு சத்தியவான் --1 . சாவித்திரியின் கணவன் . 
வித்தவள் . இவள் குமார் பானு முதலிய 2. சாளுவராசன் குமான் . 
பதின்மர் . சாருதேஷணன் தாய் , நாகா 3. துர்யோ தனன் சேனாதிபதி . 
சானுடன் கண்ணன் யுத்தத்திற்குச் செல் 4 , சாளுவ தேசாதிபதியாகிய துயமத் 
கையில் உடன் சென்றவள் , அதிதியால் சேனன் புத்திரன் தேவி சாவித்திரி. 
என்றும் மூப்படையா வரம்பெற்றவள் , சத்தியவிதன் - ( சூ .) உபரிசாவசுவின் வம் 
சத்தியபுரம் - இந்த நகரத்திலிருந்த மாந்தர் சத்தரசன் , 
கள் எல்லாரும் ஒரேகாலத்துக் கரு அடை சத்தியவிரதம் - திருக்காஞ்சியிலுள்ள தலங் 
ந்தனர் . 

களில் ஒன்று . இதற்கு இந்திரபுரம் என்று 
சத்தியப்பிரதன் - ( சூ.) ஏமாதன் குமான் . ஒரு பெயர் உண்டு. புதன் பூசித்துக் கிரக 
சத்யருதி - சத்திய திருதிக்கு ஒருபெயர் .. 

நிலை பெற்றது . 


சத்தியவிரதன் 


569 


சத்தியவிரதன் 


சத்தியவிரதன் -1. வைவச்சுதமனு, மச்சாவ 
தாரமூர்த்தியைக் காண்க . இவன் விஷ்ணு 
பக்தியால் ஒரு பிரளயத்தில் தவறி மறு 
பிரளயத்தில் மனு ஆனவன் . இவன் திரா 
விட தேசாதிபதி , 

2. இரண்யரோமன் அல்லது இரணிய 
ரே தஸுக்குக் குமரன் . 
3. திரிசங்கினுக்கு ஒரு பெயர் . 
4 பாழ்ங்கிணற்றி லிருந்த பிதுர்க்களை 
துலாகாவேரி தீர்த்தமாடி அதினின்று நீக் 
கின ஒருவன் , 
5. திரிபந்தனன் குமரன் . 
6. துரியோதனன் சபையிலிருந்த சூதா 
டவல்லவன் . 

7. கோசல தேசத்தில் தேவதத்தன் 
என்பான் ஒரு வேதியன் புத்திரனில் 

நெடுநாள் இருந்தனன் , இவன் 
புத்திரகாமேஷ்டி செய்யும் வகை கோபில் 
ரூஷியை யுத்கா தாவாக இருத்தி யாகஞ் 
செய்கையில் ருஷி அடிக்கடி சுவாசத்தை 
விட்டுச் சுரபங்கமாகச் சாமகானஞ் செ 
ய்து வந்தனர் . அதைக்கண்ட தேவதத்தன் 
இவ்வாறு சுரபங்கமாகச் செய்தல் கூடா 
து எனக் கோபிக்க முனிவர் நீ என்னைக் 
கோபித்தனை ஆதலால் உன் புத்திரன் 
மூடனும் ஊமையும் ஆக எனச்சபித்த 

பின் வேதியன் வேண்டக் கருணை 
கூர்ந்து சில நாள் மூடனாயிருந்து பின் 
மகாவித்வான் ஆவன் என அநுக்கிரகித் 
துப் போயினர் . பின் ரோகணி என்னும் 
அவன் மனைவி ஒரு புத்திரனைப் பெற்ற 
னள் . அவனுக்கு உதத்தியன் எனப் பெய 
ரிட்டு வளர்த்து வந்தனர் . இவனுக்கு எட் 
டாவது வயதில் உபநயனதிகளைச் செய்து 
வேதாத்தியானஞ் செய்விக்கையில் ஒரே 
ழுத்தேனும் வாயில் நுழையாமை கண்டு 
தாய் தந்தையர் மிகவும் வருந்திப் பன்னிர 
ண்டு வயது வரையில் கல் விவர முயன்றும் 
ஒரு எழுத்தும் வாராதது கண்டு மனம் 
வெறுத்துவிட்டு வெட்கத்தால் பிள்ளையை 
வீட்டின் வெளியில் போகாதபடி கட்டளை 
யிட்டனர் . இவ் வகையாகிய சிறுவன் , 
ஓர்நாள் தன்னைப் பலரும் அவமதித்தலை 
எண்ணி வீட்டைவிட்டு அகன்று கங்கா 
தீரம் அடைந்து ஓர் ஆச்சிரமம் அமைத்துப் 
பொய்சொல்லுதல் இல்லை என விரதம் 
பூண்டு பதினான்கு வருடம் வனத்தில் 
காலங் கழித்துவந்தான் . இவ்வாறு இருக் 
கையில் ஓர்நாள் ஒருவேடனால் அடிபட்டு 

72 


ஒரு பன்றி 

இவன் காணச் சமீபிக்க 
இவன் ஊமையாகையால் புண்ணியவசத் 
தால் தேவி மந்திரமாகிய ஹ்ரு , ஹ்ரு 
என்று கூச்சலிட்டனன் . பின் வேடன் 
வந்து சுவாமி நீர் சத்திய விர தராகையால் 
பன்றி சென்ற இடம் கூறுக என இவன் 
பன்றியிருக்கும் இடம் தெரிவிப்போமா 
யின் கொலைசெய்த பழிநேரும் , சொல் 
லாது இருப்போம் எனின் பொய் கூறின 
வனாகிறோம், இவ்வித தர்மசங்கடத்திற்கு 
என் செய்வதென எண்ணி அப்பன்றியிருக் 
குந் திக்கை நோக்கி ஊமையாகையால் 
முன் சொல்லியபடிஹ்ருஹ்ரு என் றனன் . 
இவை தேவீபீஜ மந்திரமாகையால் தேவி 
தரிசனந் தந்து வித்தையை அநுக்ரஹஞ் 
செய்து போயினள். பின் பிவன் மகாபண் 
டிதனானான் . ( தே - பா .) 

8. சூர்யவம்சத்து அருணன் குமரன் . 
இவன் தந்தை சொற் கேளாது யதேச் 
சையாய்த் திரிகையில் ஒரு நாள் ஓர் 
வேதியன் கல்யாணத்திற் சென்று மண 
மகளை மபகரித்துச் சென்றனன் . இதனை 
வேதியர் அரசனிடம் கூறத் தந்தையாகிய 
அரசனிவனைச் சக்கிலி காரியம் செய்தனை 
யாதலால் நாட்டைவிட்ட கன்று சக்கிலிய 
ரிடம் செல்கவென அவ்வகை சக்கிலிய 
ருடன் கூடிப் பசளைக்கொன்று ஜீவித்து 
வருகையில் ( 12 ) வருடம் க்ஷாமமுண்டா 
யிற்று. 

அந்நாட்டிலிருந்த விச்வாமித்ர 
ரிஷி மனைவியையும் மக்களையும் விட்டுத் 
தவத்திற்குச் சென்றனர் . பசியால் வருந் 
திய மக்களையுடைய அவர் மனைவி ஒரு 
பிள்ளையை விற்றேனும் பசி போக்குவோ 
மென ஒருவன் கழுத்தில் தருப்பைக் கயிற் 
றால் கட்டியவனையீர்த்துச் செல்லுகை 
யில் சத்தியவிரதன் 

யீர்த்துச் 
செல்லுங் காரணமுணர்ந்து இது முதல் 
நான் உமது வீட்டிற்கருகிருக்கும் மரத் 
தில் ஆகாரம் வைக்கிறேன் அதனை உமது 
பிள்ளைகளுக்குக் கொடுத்திருமென்று அவ் 
வாறு செய்து வருகையில் ஒரு நாளாகாரம் 
அகப்படாமையால் வருந்தி வசிட்டர் ஆச் 
சிரம வழி வருகையில் வசிஷ்ட தேனு 
வைக்கண்டு இது வசிட்டாது . நாம் அறி 
விலாது செய்த காரியத்தைத் தந்தைக்குக் 
கூறித் தடுக்காதவனது என்று அதனைக் 
கொன்று தானும் அருந்தி விச்வாமித்ரன் 
தேவிக்கும் கொடுத்தனன் . இதனால் 
வெகுண்ட வசிட்டர் , அடாபிராமண பத் 


னர் . 


கண்டு 


சத்தியவிரதை 


570 


சத்திராசித் 


னியை அபகரித்ததுடன் கோவதையும் சாத்தியோசாதழர்த்தி- வெண்ணிறம் , வெள் 
செய் சாயா தலால் பசுவைப்போல் உனக்கு ளை மாலை , வெள்ளை வஸ்திரம் , பால்யவடி 
மூன்று கொம்புண்டாய் திரிசங்கு எனப் வம் , புன்னகை, அபயம் , வரதம் உடை 
பெயரடைந்து பிசாசுபோலலைக எனச் யவராயிருப்பர் 
சாபமிட்டனர் . விச்வாமித்ர பளியால் சத்தியோசாதம் சிவமூர்த்தியின் திரு 
கழுத்தில் தருப்பைக் கயிற்றால் கட்டப்பட் 

முகத்து ஒன்று . சிவேதலோகித கற் 
டவன் களபந்தன் , ( தேவி - பா . ) 

பத்துப் பிரமா யோகத்து இருந்து சிவ 
சத்தியவிரதை - திருதராஷ்டிரன் பாரியை. பெருமானை நினைத்தலும் அவன் முன்பு 
சௌமியனைக் காண்க . 

இப் பெயர்கொண்டு குழந்தை யுருவாய்த் 
சத்தியன் -1. ஒரு இருடி 

தோன்றினர் . பிரமன் திகைத்து வணங்க 
2. அவிர்த்தானனுக்கு அவிர்த்தானியி 

அழல் உருக்கொண்டு இறைவன் நிற்க, 
டம் பிறந்த குமான் . 

அத்திருவுருவினின்றும் நான்கு இருடிகள் 
சத்தியாள் மூன்றாம் மன்வந்தரத்துத் தோன்றினர் . சுநந்தர் , நந்தனர் , விச்வ 
தேவர்கள் 

நந்தர் , உபநந்தனர் . இவர்களுடன் சிவேத 
சத்தியாதன் - பெளமா தன் குமரன் . 

முனிவருதித்தனர் . ( இலிங்க- புரா ) . 
சத்தியாதனன்- விதர்ப்பதேசாதிபதி இவன் சத்திரதருமன் - புரூரவன் குமரனாகிய கூத் 
பசையாசனாகிய துன் மருஷணனாற் 

திரவிருத்த வம்சத்தவன் . 
கொலையுண்டுபோக , சதி எனும் கர்ப்பிணி 
யாகிய மனைவி காட்டிற்சென்று கருவுயிர் 

மன்னுயிரனைத்தையுந் 
சத்திரத்தலைவன் 

தன்னுயிர்போல் எண்ணல் , அவாவின்மை , 
த்து நீர் அருந்துகையில் முதலைவாயிலகப் 

விருந்தோம்பல் , கொடைக்குணம் ஆகிய 
பட்டு இறந்தனள் . இறந்த சதியின் கும 

இவைகளை யுடையவன். ( சுக்- நீ . ) 
எனை உமை என்னும் ஓர் பார்ப்பினி தன் 
குமான் சுசீலனோடு தருமகுத்தன் எனப் சத்திரபக்ஷன் சுவல்பருக்குக் காந்தினி 
பெயரிட்டு வளர்க்கையில் 

யிடம் உதித்த குமான் . 

முனிவர் 
ஒருவர் இக்குமானுடைய பிதா முற் சத்திரவிருத்தன் - பூரூரவன் இரண்டாம் 
பிறப்பில் பாண்டி நாட்டரசன் . சனிப் புத்திரன் . நகுஷன் தம்பி . 
பிரதோஷத்தில் சிவபூசைவிட்டுச் சோழ சத்ராஜித் - சூர்யபூஜையால் சகல ஐஸ்வர்ய 
னை வெட்டியபடியால் இப்போது பகை மடைந்த அரசன் , ( பவிஷ்யபுரா.) 
வரால் கொல்லப்பட்டு இறந்தான் . இவன் சத்திரயாகம் - இதில் அனைவரும் தீக்ஷை 
மனைவி சக்களத்திக்கு விஷம் அருத்திய 

செய்து கொண்டு யாகத்தை நடத்தலாம் 
படியால் முதலைவாய்ப்பட்டு இறந்தனள் . என விதியிருப்பினும் அனைவரும் யஜமான 
ஆதலால் இப்பிள்ளை வறுமை அடைகி தீக்ஷை செய்து கொள்ளலாகாது . தலைவன் 
முன் . உன்குமரன் சுசீலன் முற்பிறப்பில் தொழிலிதி லதிகமா தலால் , தலைவனுக்கு 
யார் கொடுத்தாலும் வாங்கிக்கொண்டு பிறர் ஒருக்கால் தொழிலதிகமாயின் இருத்து 
க்கு உதவாதலால் தரித்திரனா யிருக்கின் விக்குகள் செய்யக்கூடும் இருத்து விக்கு , 

ஆதலால் இந்த இருவரும் பிர களுக்குத் தொழிலதிகமாயின் அதனைத் 
தோஷவிர தம் செய்வரேல் செல்வம் உள் தலைவனுஞ் செய்யலாம் . 
ளார் ஆவர்என்று தீக்ஷை செய்து சென்ற சத்திராசிதன் - நிம்மனர் 

நிம்மனர் குமான் . 
னர் . குமார் இருவரும் பிரதோஷவிரதம் சத்திராசித் துவாரகைக்கு அரசன் , சத்திய 
இருக்கையில் சுசீலன் பொற்றிரள் பாமையின் தந்தை . சூரியனிடத்தில் அன் 
அமைந் தகுடம் பூமியிற்பெற்று வறுமை பினால் சியமந்தகமணி பெற்றவன் . இம் 
நீங்கினன் . தருமகுத்தன் திரமிடன் என் மணியைக் கண்ணன் எடுத்தான் என அப 
னும் காந்தருவனுக்குத் தாரணியிடம் உதி வாதங்கூறி அந்த அபவாத நிவர்த்தியின் 
த்த அஞ்சுமதியை மணந்து காந்தருவரா பொருட்டுத் தன் குமரியைக் கொடுத்துச் 
சன் துணையால் தன்னாசை அடைந்து சமாதானஞ் செய்து கொண்டவன் . இவன் 
சுகம் அடைந்தனன் . ( பிரமோத்தர காண் சியமந்தகமணியைச் சீதனமாகக் கொடுக் 
டம் ) 

கக் கண்ணன் மறுத்தனர் . சததன்வா 
த்தியேயு - ( சங்.) ரௌத்திராசுவன்குமரன் , தனக்குச் சத்தியபாமையைத் தராமையால் 
த்தியை - மன்யுவின் தேவி . 

தூங்குகையில் இவனைக் கொன்றனன் , 


றான் . 


சத்திரியர் 


571 


சநகன் 


ான் . 


சத்திரியர் இவர்கள் உலகபாலகநிமித்தம் சத்ருந்தபனன் சௌவீரதேசத் தரசன் . 
ஒவ்வொரு கற்பங்களில் திரிமூர்த்திகளின் இவனுக்கும் பாரத்வாஜருக்கும் ஆபத்தர்ம 
தோள்களில் பிறந்தவர் என்று புராணங் சம்வாதம் நடந்தது . ( பார - சார் .) 
கூறும் . சூரியவம்ச சந்திர வம்சங்களைக் சத்துருப்ரதாபன் - புண்ணியபுஞ்சனைக் 
காண்க. 

காண்க . 
சத்துப்பிறத்தன் - ஒரு முனிவன் ஷாம சத்துருமர்த்தனன் இருதுத்துவசன் கும் 
காலத்துத் தனக்குக் கிடைத்த அரிசி 
மாவை அதிதியாகிய தருமத்திற்குப் பாகி சத்துருமித்திரன் - துரியோதனன் தம்பி . 
த்துக்கொடுக்க அத்தருமதேவதை சோதி சத்தபசத்தி - சுத்த தமஸ்சக்தி , ( நானா.) 
க்கும்படி அந்த மா பசிநீக்கவில்லை எனப் சத்துரோபதேசன்-- நசகன் தம்பி , 
பெண்சாதி , பிள்ளை , மருமகள் முதலி சநகன் -1 . விதேகராசன் , மிதிலைநாட்டா 
யோர் பங்குகளையும் பாகித்து அளித்துச் சன் , இராஜருஷி , சீதையை வளர்த்த 
சத்தியலோகம் அடைந்தவன். 

வன் , வீரபத்திரர் தக்ஷயாகத்தில் இவன் 
சத்துவசன் ( சூ ) . சிரத்துவசன் குமான் . வம்சத்தவரிடம்வைத்த வில்லைச் சீதையின் 
சத்துவிசு - சூரியகிரணத் தொன்று . பொருட்டு இராமமூர்த்தியை வளைக்கச் 
சத்துருக்காதி- சத்துருக்கன்குமரன் . இவன் செய்தவன் . இவன் நாகஞ்சென்று அவ் 
நகரம் வைதிசம் . 

விடம் இருந்த பாபிகளைக்கண்டு ஹரஹர 
சத்துருக்நன் - 1. சுவபலருக்குக் காந்தி முழக்கஞ்செய்து அவர்களை நரகத்தினின் 
யிடம் உதித்த குமரன் . 

றும் நீக்கினன் . தந்தை அச்வரோமன் , 
2. அக்ரூரன் தம்பி . 

சுகருக்கு ஞானம் உபதேசித்த மசா ஞானி . 
3. தேவச்சிரமன் குமான் , ஏகல்வயன் இவனிடத்து விநாயகர் பிக்ஷைக்குச் 
சகோதரன் . 

செல்ல அரசன் வீட்டிலிருந்த பொரு 
4. தசரதனுக்குச் சுமித்திரையிடம் ளனைத்தும் படைத்தும் போதாமலிருந்த 
பிறந்த குமரன் . சநகன் புத்திரியாகிய சத தால் சாகன் தன்னைத் தெய்வமாக மதித் 
கீர்த்தியை மணந்தவன் . இவன் குமார் ததை நீக்கி அவமதிப்படைந்தனன் . விநா 
சத்துருகாதி , சுபாகு . இவன் வடமதுரை யகர் அவனின் நீங்கித் திரசிரன் என்னும் 
யில் உருத்திரமூர்த்தியிடம் சூலம் பெற் வேதியனிடஞ் சென்று பிக்ஷை ஏற்று 
றுத் தேவர்முதலியோரை வருத்திக்கொ அவன் மனைவியாகிய விரோசனையிட்ட 
ண்டிருந்த இலவணாசுரனோடு போர்செய்து அறுகைத் தின்று பசி தீர்ந்து அவர்களது 
வெற்றிபெற்றனன் . 

வறுமை போக்கி அரசன் வழிபட அவ 
சத்துருசயன்- துரியோ தனன் தம்பி . 

னுக்கு ஞானோபதேசஞ் செய்து காட்சி 
சத்துருசாதன பாண்டியன் புருஷோத் தந்து மறைந்தனர் . சாகர் எப்போதும் 
தமபாண்டியன் குமரன் , 

இளமை நீங்காதவர் . 
சத்துருசித் -1 . தியுமானுக்கு ஒருபெயர் . 2. சௌநகர் குமரன் . தாய் சுகன்னி , 

2. ( பிர . ) சகஸ்ரசித்குமரன் . இவன் கும இவன் குமரன் உரூரவன் , 
பார் மகாஹயன் , வேணுஹயன் , ஹேஹயன் . 3. பிரமன் புத்திரருள் ஒருவன் , விஷ் 
3. பிரதர்த்தனுக்கு ஒருபெயர். 

ணுவின் அம்சம் . சங்கருஷணர் இடம் 
4. ஒரு அரசன் . இவன் அசுவதரனால் தத்துவம் உபதேசிக்கப் பெற்றவன் . 
உபசரிக்கப்பட்டவன் . இவன் குமரன் 4. நிமியைக் காண்க . 
இருத்துவசன் அல்லது குவலாயாசுவன் . 5. ( சநதேவன் ) இவனது நிலையைத் 

5. மகிஷாசுரனுக்குப்பின் அவன் பட் தெரிவிக்க பரமா தமா வெறிகொண்ட 
டணத்தையாண்ட சூர்யவம்சத்தரசன் , வேதியராய்ச் சென்று வேதியரைத் துன் 
சத்துருஞ்சய பாண்டியன் - உக்கிரசோபா பப்படுத்த, வேதியர் அரசனிடம் முறை 
ண்டியனுக்குக் குமரன் , இவன் குமரன் யிட , அரசன் என்னாட்டிவிருந்து வெளி 
வீமத்தேர் மன்னன் . 

யேறுக வென்றனன் . உடனே அரசன் 
சத்ருஞ்சயன் - 1. துருபதன் குமரன் . ஞானமடைந்து எனக்கு இந்நாட்டில் 

2. அர்ச்சுனனால் கொல்லப்பட்டவன் இருப்பிட மில்லையென , வேதியர் ஊரைக் 
3. அபிமன்யுவால் ஜயிக்கப்பட்டவன் . கொளுத்த , அரசனதைப்பற்றிச் சலிப் 
4. திருதராஷ்டிர புத்திரன் , 

படைந்திலன் . ( பார - சாந்தி .) 


சங்காடியன் 


572 


சநார்த்தனன் 


சநகாக்ஷயன் சநகன் சந்ததியானாகிய சநநாதன் - சிவகணத்தவரில் ஒருவன் , 
ஒரு இருடி , 

சநந்தனர்- பிரமன் புத்திசர் . விஷ்ணுவி 
சநச்சுசாதன் - பிரமன் புத்திரன் , விஷ் னம்சம் , சநகருக்குச் சகோதரர் . இவர் 
ணுவினம்சம் . 

யோகத்தால் ஆனந்தப்பட்ட வரா தலின் 
சநஸ்தானம் கோதாவரி உற்பத்தியாய் இப்பெயாடைந்தனர் . 
வரும் இடத்தில் உள்ளது. அரங்காபாத் சநந்தன் -- ஒருவேதியன , இவன் கண்ணில் 
என்னும் இடத்தருகில் இருக்கலாம் . இது லாத தாய் தந்தையரைவிட்டுத் தவமேற் 
தண்டகவனத்தில் சனங்கள் குடிபுகுந்த கொண்டு ஊர்வசியால் தவமிழந்து அவ 
பின் உண்டாய பெயர் . தண்டகாரண் ளைப்புணர்ந்து குட்டநோய்கொண்டு பினா 
யத்தில் இராமன் வசித்திருந்த பஞ்சவடி கினி நதியில் மூழ்கிச் சுத்தமடைந்தவன் . 
க்கு அருகிருப்பது . இதில் இராவணது ( பெண்ணை நதி புராணம் .) 
மூல பலத்தில் ஒரு பகுதியிருந்தது . அதற் சந்தை - 1. பூருவின் குமாரனாகிய ஜனமே 
குத் தலைவன் கான் இஷ்வாகுவின் குமா ஜயன் தேவி . புத்திரர்கள் , பிராசினவான் 
சரில் ஒருவனாகிய தண்டகன் அநீதியாய் முதலியோர் . 
நடந்திருந்ததால் அவனைப் பட்டணத்தி 2. பரதன் தேவி , ( பா . ஆதி ) 
லிருந்து தந்தை துரத்தினன் பின் அவன் சநமேசயன் - 1 , பரிச்சித்தின் குமான் . 
இராக்க தருடன் கூடிச் சுக்ரனுக்குச் சீட தாய் மாத்திரை, தேவி வபுஷ்டை உதங்க 
னாய் விந்திய மலைக்கருகில் மதுமந்தம் ரால் தக்ஷகனைக் சொல்லச் சர்ப்பயாகஞ் 
என்னும் பட்டணம் நிருமித்து அதில் செய்ய ஏவப்பெற்று வியாழன் வேண்ட 
வசித்து வருகையில் ஒருநாள் சுக்ரனது நிறுத்தினவன் . யாகத்தில் வேதியன் 
ஆச்ரமம் சென்று அங்கு விளையாடிக் விழப் பிரமஹத்தி தொடரப் பெற்றவன் . 
கொண்டிருந்த அவன் குமரியாகிய அர வியாசர் கட்டளையால் பாரதக்கேட்டுப் 
சையை வலிவிற் புணர்ந்து கெடுத்தனன். பிரமகத்தி நீங்கினவன் . சுவர்ணவர்ண 
இதனைச் சுக்ரன் அறிந்து இவனிருந்த கரன் புதல்வியை மணந்தவன். 
இடத்தில் மண்மாரி பெய்திவனிறக்க எனச் 2. குரோதகீர்த்தியின் குமான் . 
சபித்தனன் . தண்டனும் அவன் குடும்ப 3. புரஞ்சயன் குமான் . 
மும் மண்மாரியாலழிந்தனர் நகரம் காடு 

4. பூரு குமரன் 
பட்டுத் தண்டகாரண்யம் ஆயிற்று , 

5. விதூமனைக் காண்க . 
Aurangabad This was formerly a 6. (சூ . ) சோமதத்தன் குமரன். 
jungle iphubited by Rakashasas . 

7. (பிர .) சிரஞ்சயன் குமரன் . இவன் 
சநதை - மேருதேவியின் பெண் . இரண் 

குமரன் மஹாசாலன் . 
மயன் பாரி . 

சநன் - சாகாக்ஷயன் சந்ததியானாகிய ஒரு 
சநத்குமாரர் - பிரமன் புத்திரர் , விஷ்ணு இருடி . 
வின் அம்சம் . இவர் சதச்சிருங்க மலையில் சநாசித்து - யதுவம்சத்து ஏகயன் பௌத் 
யோகத்து இருககையில் சிவமூர்த்தி இட திரனாகிய குந்தி புத்திரன் . இவனுக்குச் 
பாரூடராய்த் தரிசனந்தரச் சுமமா இருந்த சோபஞ்சி எனவும் பெயர் . 
தால் நந்திதேவரால் ஒட்டகமாய்ச் சபிக் சநாதான்- சண்முகசோவீரன் . 
கப்பட்டுச் சிவபூசையால் நிவர்த்தி பெற்ற சநாதனன்-- ஒருவேதியன் . இவன் குமரன் 
வர் . பிறகு நந்திதேவரிடம் உண்மை சிங் . இவன் அரசன் மனைவிமீது ஆசை 
அறிந்தவர். இவர் சந்நியாசாச்சிரமி , நெடு 

வைத்ததால் தந்தை இவனை விட்டு நீங்கிக் 
நாளைக்கு முன் றோன்றி அது முதல் குமர காசி அடைந்து கங்கை ஆடி முத்திபெற் 
னாக இருத்தலின் இப்பெயரிவர்க்கு வந் 

றனன் . ( காசிரகசியம் ). 
தது . ( சிவமகாபுராணம் . ) 

சநார்த்தனன்- ஸ்ரீராம பட்டாபிஷேகத்திற் 
சநத்துமாரம் - உபபுராணத் தொன்று , குத் தேவர்கள் எல்லாரும் போய்விட பிர 
சந்தகுமாரசங்கிதை - சரத்குமாரரால் கூறிய மன் தன் யாகத்திற்குச் சமைத்த அன்ன 
சங்கதை, 

பானாதிகளைப் புசிக்க யாரும் இல்லையே 
சநத்துவசன்- ( சூ .) சுசி குமரன் . 

என ஏங்குகையில் விஷ்ணு ஒரு பால 
சநநாதசோழன் - அரசர் சூளாமணிச்சோழ வுருக்கொண்டு வந்து அவை அனைத்தை 
னுக்குத் தந்தை , 

யும் புசித்துப் பிரமனுக்குக் காட்சி தந்த 


சரி 


573 


சந்தது 


திருவுருவம் , திருமால் , சநர் எனும் அசு யனை ஒருமுறை சுற்றிவருகிறது . இது 
ரரை வதைத்தால் பெற்ற பெயர் . சூரியனுக்கு 88 கோடியே , 60 லம் 
( அமரம் ) . 

மைல் தூரத்திற் கப்பாலிருந்து சூரியனைச் 
சதி - சூரியன் துவட்டாவின் குமரியாகிய சுற்றி வருகிறது . இதன் குறுக்களவு 
சஞ்ஜிகையை மணக்க அச்சஞ்ணிகை 75,000 மைல் என்பர் . இக் கிரகத்தைச் 
சூரியனது வெப்பம் பொறாமல் தனது சுற்றிலும் பலநிறங்கொண்ட சோதிவட் 
சாயையில் ஒரு 

பெண்ணை நிருமித்து டங்கள் மூன்று காணப்படுகின் றனவாம் . 
வைத்து நீங்கினள் . அந்தப் பெண்ணிடம் 

இதற்கு ஒன்பது உபக்கிரகங்களுண்டு 
சூரியனுக்குச் சாவர்ணிமது , சனி , பத் அவற்றை 9 சந்திரர்கள் போன்றவை 
திரை எனும் பெண் பிறந்தனர் . இவனுக் யென்பர் . 
குச் சநீச்வான் எனவும் பெயர் . இவன் நிப்பிரதோஷம் - சுக்கிலபக்ஷத் திரியோ 
ரேவதியிற் பிறந்தவன். இவனது தேர் தசியாவது கிருஷ்ணபக்ஷத் திரயோதசி 
இரும்பாலானது . அதில் நீல ஆடை யாவது உதயாதி உதயாந்தம் அறுபது 
புனைந்த எட்டுக் குதிரைகள் பூட்டப்பட் நாழிகை இருப்பது உத்தமம் . இதில் 
டிருக்கும் மந்த நடையும் குரோதமும் குறைந்து வருவது மத்திம அதமங்களில் 
உடையவன் . தக்ஷயாகத்தில் வீரபத்திர அடங்கும் . இதில் தேவர் முதலியோர் 
பால் கண் இழந்தனன் , இவன் முடவன் , திருப்பாற்கடல் கடைந்தகாலத்தில் அதிற் 
இவனது வாகனம் காக்கை . இவன் அலி பிறந்த விஷத்திற்கு அஞ்சிச் சிவமூர்த் 
கிரகத்துடன் சேர்ந்தவன் . நிறம் கறுப்பு தியை அடைக்கலமாகத் தேவர் பொருட் 
உருவத்தாற் சிறியன் . மேற்குத்திக்கை டுச் சிவமூர்த்தி ஆலபோசனஞ்செய்து 
இடமாகக் கொண்டவன் . 

இவன் தவத் தேவருஷிகளுக்கு அநுக்கிரகித்த காலம் . 
தால் கிரகபதம் பெற்றான் . இவன் நண் இது சனிவாரத்துடன் கூடிவருதல் விசே 
பர் புதன் , குரு , சுக்கிரன் . இவன் பகை ஷ்ம் என்று புராணங்கள் கூறும் . இதில் 
வர் சூரியன் , சந்திரன் , செவ்வாய் . இவன் சிவமூர்த்தியை எண்ணி விரதமிருப்போர் 
குமான் குளிகன் . இவனுக்கு மந்தன் , இஷ்டசித்தி அடைவர். 
பிணிமுகன் , சவுரி, முதுமகன் , முடவன் சதிப்பிரபாவன் - இராவண சேநாபதி . 
எனவும் பெயர் . 

இவனை அத்திரிக்கு சநியூர் - திருமுனைப்பாடி நாட்டிலுள்ள ஊ .. , 
அநசூயை இடம் பிறந்தவன் என்றும் பாரதம்பாடிய வில்லிபுத்தூரர் பிறந்த 
கூறும் சில புராணம். அவன் வேறொருவ ஊர் . ஆட்கொண்டான் என்னும் வள்ளல் 
னாக இருக்கலாம் . நளனை வெகு துன் இவ்வூரார் . 
பப்படுத்திப் புட்கானோடு சேர்ந்து பகை சநுவன் - ( சூ.) மிட்டுவான் குமான் . 
பாராட்டி அவன் உறுதி கண்டு அஞ்சி சந்தகன் - புத்தனுக்குச் சாரதி . 
வேண்டினவன் . பிரகஸ்பதிக்கு மேல் இர சந்ததி- தக்ஷன் பெண் , தாய் பிரசூதி , புரு 
ண்டு யோசனை தூரத்தில் உள்ளவன் . ஷன் கிருது . 
இவன் தன் மாற்றாந்தாயைத் தனக்கு உப சந்தநன்- ( சூ. ) துருவசந்தி குமரன் . 
கரிக்க இல்லை என்று உதைக்க அவள் சந்தநத்தார் - சிறுத்தொண்ட நாயனார் வீட் 
சபித்ததனால் முடவனாய் நொண்டியான டுத் தாதியர் . 
வன் . ( காசிகாண்டம் .) ( வேறு .) சந்தநவதி - சூரகேதுவின் மகள் , சுஸ் தன் 
சநிக்கிரகம் - இது, நவக்கிரகங்களில் ஒன்று . பாரி . 
இதற்கு இரும்புத்தேர் என்று சொல்வ சந்தது - இவன் பூர்வம் வருணன் , பிரமன் 
துண்டு. அதற் கேற்றபடி யிந்தக் கிரகத் சபையிலிருக்கையில் அச்சபைக்கு வந்த 
தைத் தூரதிருஷ்டிக் கண்ணாடியால் பார்த் கங்கையைக்கண்டு மோகித்துப் பிரமன் 
தால் இதைச் சுற்றி ஒரு தட்டையான சாபத்தால் சந்திரவம்சத்துப் பிரதீபனுக் 
வளையம் காணப்படுகிறது . இது , ஒரு குக் குமரனாய்ப் பிறந்தனன் . இவன் பகீ 
ராசியைக் கடக்க 2 வருஷமாகிறது . இது , ரதியைமணந்து பீஷ்மனைப் பெற்றான் . 
சூரியனுக்கு ஆறாவது வட்டத்தி லிருக் இவன் மச்சகந்தி எனும் யோசனை கந்தியை 

இது 10 மணி , 14 நிமிஷம் , மணந்து விசித்திரவீரியன் , சித்திராங்க 
24 விநாடிகளில் தன்னைத் தான் ஒருதரம் தனைப் பெற்றனன் . இவனுக்கு மஹாபி 
சுற்றிக்கொண்டு, 292 வருஷத்தில் சூரி ஷக் எனவும் பெயர் . இவன் விருத்தரைத் 


கிறது . 


சதம் 


574 


சந்தித்த ஆச்ரயன் 


பகைவரை 


தொட்டால் அவர்கள் யுவாக்களாவார் . 

யுவாக்களாவார் . சந்தானன் சிவகணத்தவரில் ஒருவன் . 
இவன் இராச்சியத்தில் 123 மழையில் சந்திமான் - 1. கந்தவிரதம் அநுட்டித்து 
லாதிருக்க முனிவர் அரசனை நோக்கி முத்தி பெற்றவன் . 
தமயன் அரசினைக் கொண்ட தால் இவ் 

2. இடையெழுவள்ளல்களில் ஒருவன் . 
வகையாயிற்று என்றனர் . அரசன் உட 

இவன் ஒரு வேடன், கிருத்திகாவிரதம் 
னே அரசினைவிட எண்ணுகையில் 

அநுட்டித்து இப்பதம் அடைந்தான் . 
யன் பாஷண்டனாயினன் . வருணன் மழை சந்தி - 1. ( சூ . ) பிரசுசுருகன் குமரன் . 
பொழிவித்தனன் . இவன் அரசில் ஷாம 

2. இது நாடக உறுப்பினுள் ஒன்று . 
மாய் இருந்ததால் விச்வாமித்திரன் யாகம் 

இது சந்தியும் , சந்தியங்கமும் என இரு 
செய்து அக்கினிக்கு நாயூனை அவிகொடுத் 

வகைத்து , அவற்றுள் சந்தி ஐந்து வகைப் 
தனன் . ( பாரதம் ). 
சந்தம் -1. நாலெழுத்து முதலாக இருபத்தா 

அவை : முகம் , பகிர்முகம் , கர்ப்ப 

முகம் , வைரிமுகம் , நிருவாணமுகம் , சந்தி 
றெழுத்தளவும் உயர்ந்த இருபத்து மூன் 

யங்கம் அறுபத்தினான்கு இதனைச் சந்தி 
நடியானும் வந்து தம்முளொத்தும் , குரு 

யங்கத்திற் காண்க . ( வீரசோ . ) 
வும் , லகுவும் ஒத்தும்வந்தன அளவியற் 
சந்தம் . ஒவ்வாது வருவன அளவழிச் 

சந்திழதலிய அறுவகைக்குணங்கள் அவை 
சந்தம் , தலையாகுசந்தம் , இடையாகுசந்தம் , 

சந்தி , விக்ரகம் , யானம் , ஆதனம் , சமாச்ர 

யம் , துவை தீபாவம் . வன்மையுள்ள பகை 
கடையாகுசந்தம் சிலா கூறுப . ( யாப்பு வி ). 

வன் தன்னிடம் நட்பு கொள்வது சந்தி , 
2. இது எழுத்து வகையால் இருபத் 
தாறு பேதமாம் . அவை , உத்தம் , அதி 

எந்தச் செயலால் பகைவன் துன்புறுத்தப் 
யுத்தம் , மத்திமம் , நிலை , நன்னிலை , காயத் 

பட்டுத் தன் வசமாகின்றானோ அது விக்கிர 
திரி , உண்டி , அனுட்டிப்பு பகுதி, பந்தி , 

கம் , தன் விருப்பம் முடிதற்பொருட்டுப் 
அழித்தற்குச் 

செல்லுதல் 
வனப்பு , சயதி , அதிசயதி , சக்குவரி , அதி 
சக்குவரி , ஆடி , அதியாடி , திருதி , அதி 

யானம் , தற்காப்பும் பகைவர்க்குக் கோண் 

டாம் வண்ண மிருத்தல் ஆதனம் , ஆற்றல் 
திருதி , கிருதி , பிரகிருதி , ஆகிருதி , விக் 
ருதி , சங்கிருதி , அபிகிருதி , உற்கிருதி 

இல்லாதவன் எவராற் காக்கப்பட்டு வன் 
என்பனவாம் . இதன் விரிவை வீரசோழி 

மையுடைய னாகின்றானோ அவரைப்பற்றி 
யத்திற் காண்க, 

ஒழுகல் சமாச்ரயம் , தன் படைகளைக் 
சந்தர்த்தனர் - பத்திரையின் தமயன்மார் . 

கூட்டம் கூட்டமாகப் பிரித்துவைத்தல் 
சந்தனாசாரியார் - இவர், விமலர் எனும் 

துவைதீபாவம் , ( சுக்ரநீதி . ) 
வேதியர்க்குக் குமார் , இவர்க்குப் பதுமபா சந்தியங்கம் நாட கவுறுப்பாகிய சந்தியி 
தாசாரியர் எனவும் பெயர் . இவர் விஷ் னுட்பிரிவு . இது அறுபத்தினான்கு பிரி 
ணுவினம்சம் என்பர் . 

வினையுடையது. அவற்றுள் , உவகேபம் , 
சந்தனை - அங்க நாட்டின்வழி பாயும் ஒருநதி . பரிகரம் , பரியாயம் , விலோவணம், யுக்தி 
சந்தன் - 2. புருஷதன் சகோதரன் . 

பிராத்தி , சமாதானம் , விதானம் , பரிபா 
2. சுகோத்திரன் குமரன் . 

வனை , உச்சிரம் , உற்பேதம் , காணபேதம் 
3. பாரதவீரருள் ஒருவன் , 

என முகத்தில் அங்கம் பன்னிரண்டு . இது 
4. ஒரு வித்யாதான் தேவேந்திரனாற் உடும்பு புத்தினின்று முளைத்தாற்போல 
குயிலாசச் சபிக்கப்பட்டுச் சிவபூசையால் 

கூத்தின் முகத்தில் பொருள் தோன்றுவது . 
சாபநீங்கினவன் . 

பகிர்முகத்தில் அங்கம் பதின்மூன்று, 
5. சோமகன் குமான் . 

கர்ப்பமுகத்திலங்கம் பன்னிரண்டு வைரி 
சந்தாசனன்- சுதகிருதி இடத்துத் திருஷ்ட முகத்தினங்கம் பதின் மூன்று , நிருவாண 
கேதுவிற்குப் பிறந்த குமரன். 

முகத்தினங்கம் பதினான்கு இவற்றைத் 
சந்தாத்தன் - பத்திரை தமயன் . 

தனித்தனி காண்க . ( வீர , சோ . ) 
சந்தானம் - 4 , தீபசந்தானம் , வாயுசந்தா சந்தித்த ஆச்ரயன் இது திருஷ்டாந்த 

னம் , தாராசந்தானம் , பிபீலிகாசந்தானம் பாசம் , இவன் சர்வஞ்ஞனல்லன் , எதனால் 
சந்தானலோகம் இராமமூர்த்தியுடன் எனின் ? 

வெகுவக்தாவா யிருத்தலால் 
சென்றார் அடையப் பிரமனால் சிருட்டிக் ஜனிக்கப்போகிற தேவதத்தனைப்போல 
கப்பட்ட உலகம் . 

என்கிற திருஷ்டாந் தமா யிருக்கிற தேவ 


சந்தித்த சாதனம் 


575 


சந்திரகுப்தன் 


தத்தன் ஜரிக்கிறதிலே பிரமாணமில்லாத துண்டாகாதே யிருக்கிற தத்வஞானத்தை 
படியால் (சிவ - சித் . ) 

யுடையவ ரென்கிறதும் , எப்பொழுதும் 
சந்தித்த சாதனம் - இவன் சர்வஞ்ஞன் . தத்துவஞான மில்லாதவரென்கிறதும் சக் 
எதனால் எனின் , இராகத்வேஷாதிகளு தேகமாயிருக்கிறதால் இரண்டாலும் 
டன் கூடினவனாதலால் தெருவிற்போகிற பெற்ற பெயர். ( சிவ - சித் . ) 
புருடனைப்போல , இந்த எது விற்குத் சந்தித்தவிசேஷியாசித்தன் - கபிலர் இப் 
திருஷ்டாந் தமாயிருக்கிற தெருவிற் புரு பொழுது இராகத்வேஷாதிகளுடன் கூடி 
ஷனிச்சித சாதனானாகையாலும் சாத்யமா யவர் . புருஷதத்வத்துடன் கூடிய தத்வ 
யிருக்கிற இந்தப் புருஷனிடத்தில் அச்சர் ஞானம் இல்லாத புருஷர் ஆகையினால் 
வஞ்ஞ லக்ஷணமுண்டோ இல்லையோ என்பது . ( வே -சித்.) 
என்று சங்கையுறு தலால் இது திருஷ் சந்தியாநிருத்தம் - தேவர் முனிவர்பொருட் 
டாந்தாபாசம் . (சிவ சித் . ) 

டுச் சந்தியாகாலத்து நிருத்தஞ் செய்த சிவ 
சந்தித்தசாத்யம் - இவன் மகா ராஜாவாகப் மூர்த்தியின் தாண்டவகோலம் , 
போகிறான் , சோமவம் சொற்பவனாதலால் சந்தியாவலி - ஒரு 

ஒரு ராஜகுமாரன் தேவி , 
இராஜ்யபாரத்திற்குக் கர்த்தனான இராஜ இவள் சொற்படி இவள் கணவன் தன் 
புதரனைப்போல , இந்த எது இவன் இராஜ் குமரன் தலையைக் சண்டித்து மாகவிரத 
யாதிபதியாகப் போகிறானென்கிற சாத் அநுஷ்டானபலத்தால் பாபநீங்கி நல்லுலக 
யத்துடன் வியாப்திக்குந்திருஷ்டாந்த நிச் மடைந்தான் . (பிரகன்னார தீய புரா . ) 
சயித்த இராஜ்யபாரத்தை யுடையவனாகை சந்தியை - 1. சாலகடங்கடைக்குத் தாய் , 
யால் என்க. ( சிவ - சித் . ) 

2. பிரமன் தேவி . 
சந்தித்தோபயன் - இவன் சுவர்க்க மடை 
இவன் சுவர்க்க மடை சந்திரகாசன் - 

அருச்சுநன் காலத்துத் தக்ஷ 
யப் போகிறான் முன் சநநத்திற் றேடப் ணத்தில் அரசாண்ட ஓர் அரசன் . 
பட்டிருக்கிற சத்கன்மபலத்தை யுடையவ சந்திரகாந்தக்கல் - சந்திரோதயத்தில் நீர் 
னாகையினால் , தேவதத்தனைப்போல , இந் கால்வது . 
தத் திருஷ்டாந்தத்திலே ஏதுவாகிற முன் சந்திரகாந்தம் - காருபதத்தில் இலக்குமண 
பார்ஜித்த சுத்தகன்மத்வமும் , சாத்யமா ரால் நிருமிக்கப்பட்ட பட்டணம் . 
யிருக்கிற சுவர்க்காதித்வமும் சந்தித்தம் சந்திரகாந்தன் மனோஜயன் குமரன் . 
ஆகையால் என்பர் . ( சிவ - சித் . ) 

சந்திரகாந்தை - வேதராசி என்பவனுக்குத் 
சந்தீத்த்த சாத்யாவியாவிருத்தன் எவன் தேவி , இவள் மகா பதிவிரதையாயினும் 
மகத்தான இராஜ்யம் பண்ணவில்லை இவள் அடுத்த வீட்டிலிருந்த வித்யாவதி 
அவன் சோமவம்சோற்பவனுமல்ல , வே என்னும் விபசாரியின் சொல்லால் கெட்டு 
றொரு ராஜ புருஷனைப்போல என்கிற இந்திரத்துய்ம்மன் என்னும் அரசனால் 
திருஷ்டாந்தத்திலே திருஷ்டாந்தமான நாட்டைவிட் டாற்றப்யெற்றுக் காவிரி 
இராஜபுத்திரனிடத்தில் சாத்யாவியாவிரு தீரத்தில் வசித்து மறுபிறப்பில் தேக எரிச் 
த்யம் உண்டாய்ச் சந்தேக முண்டாதலால் சல் நோயடைந்து காவிரியில் ஸ்நானஞ் 
என்க . ( சிவ - சித் ) 

செய்து நலமடைந்தவள் . 
சந்தித்த சாதனாவியா விருத்தன் - எவன் சந்திரகிரி - தெலுங்க இராஜதானி. 
சர்வஞ்ஞன் அவன் இராகத்வேஷ மில்லா சந்திரகுப்தன் - 1. ஒரு அரசன், மௌரி 
தவன் சகல சாஸ்திரஞ்ஞனைப்போல் என் 

யன் . 

பிராமணனால் பட்டம் அடைந்த 
கிற திருஷ்டாந்தத்தில் உள்ள சகல சாஸ் வன் . இவன் குமரன் வாரிதாரன் , மகத 
திரஞ்ஞனுக்கு இராகாதிகளில்லாததினால் தேசாதிபதி என்பர் . தாய் முறை , நந்தர்க 
பிரமாணமில்லாமையால் என்க . (சிவ -சித் ) ளுக்குப் பின் ஆண்டவன் கலி ( 2,720 ) ல் 
சந்தித்த விசேஷணாசித்தன் - கபிலர் இப் ஆண்டான் என்பர் . இவன் மசா பத்மநந் 
பொழுது இச்சாதியுடனே 

இச்சாதியுடனே கூடினவர் . தன் எனும் அரசனைவென்று பட்டமடைந் 
தத்வஞானமில்லாத புருடராகையினால் தான் . இவனுக்குச் சாணக்கியர் எனும் ஒரு 
இந்த எதுவிலுமிதற்கு முன் சொன்ன ஏது மந்திரியிருந்தார் . சந்திரகுப்தன் செலி 
விலும் புருடததவத்திற்கு விசேஷியமா யூகசை யெதிர்த்து வென்றான் இவன் தாய் 
யும் , விசேஷணமாயுமிருக்கிற தத்வஞான முரா ஆதலால் இவன் வம்சத்தவர் மௌரி 
மில்லாமையென்கிற எது , 

எது , இப்பொழு யர் எனப்பட்டனர் . இந்த வம்சம் சுங்க 


சந்திரகேது 


576 


சந்திரதிருஷ்டி 


தனன் . 


இதனை 


கூடா 


வம்சத்தவனாகிய புஷ்யமித்திரனால் முடி 

அரைப் பகையாசர் கவர்ந்து 
வெய்தியது ( கி மு ) 184 . 

செல்லப் படையெடுத்தனர் . இவ்வர 
2 சந்திரவதியைக் காண்க. 

சன் உச்சயனிமா காளருக்குப் பூசை 
சந்திரகேது - ( சூ . ) லக்ஷமண குமான் . செய்கையில் ஒரு இடைப் பெண்ணும் 
இராமமூர்த்தியின் சொற்படி காருகபதம் அவள் குமரனும் சுவாமி தரிசனஞ்செய்து 
அரசாண்டவன் , 

சென்றனர் . அந்த இடைக்குமான் சிவ 
சந்திரசர்மா- விக்கிரமார்க்கனுக்குத் தந்தை . பூசைசெய்ய எண்ணித் தனக்கு அரச 
இவன் நான்கு வருணத்தில் நான்குபுத்திரி னைப்போல் மணிமுதலிய இல்லாமையால் 
களை மணந்து பிராமணப் பெண்ணிடம் கல்லைச் சிவலிங்கமாகப் பாவித்துப் 
வாருசியையும் , க்ஷத்திரியப் பெண்ணி 

பூசை செய்தனன் . தாய் மகன் பசிக்குச் 
டம் விக்கிரமார்க்கனையும் , வைசியப்பெண் சகியாதவளாய்க் குமான் விளையாட்டில் 
ணிடம் பட்டியையும் , சூத்திரப் பெண் இருக்கிறான் என எண்ணிச் சிவபாவனை 
ணிடம் பார்த்துஹரியையும் பெற்றான் . செய்து வைத்திருந்த கல்லினை எடுத்து 
இவர்கள் விக்கிரமார்க்கனுக்கு மந்திரிகள் எறிந்தனள் . குமரன் இதனால் மூர்ச்சை 
ஆயினர் . 

அடைந்தனன் . தாய் நடுங்கி மூர்ச்சை 
சந்திரன் சுவர்க்கி - ஒரு சிற்றரசன் . இவ தெளிவித்தனள்- குமரன் எழுந்து பார்க் 
னாண்டது உறையூரைச்சார்ந்த மள்ளூவ கையில் தானிருந்த குடிசை 

முழுதும் 
நாட்டிலுள்ள முரணை நகர் . இவன் புகழேந் இரத்தினமயமாய் இருந்தது . 
தியை ஆதரித்து நளவெண்பா பாடுவித் அந்தத் தேசத்தின்மீது படை எடுத்து 
தவன் . 

வந்த பகையாசர் கண்டு அரசன் சிவபத்தி 
சந்திரசேகார் - சந்திரன் தக்ஷனால் உடல் மான் , இவனுடன் எதிர்த்தல் 
தேயச் சாபம் அடைந்து சிவமூர்த்தியிடம் செனத் திரும்பினர் . 
அபயம் புகுந்தகாலத்து அவனுக்கு அப சந்திரசைலம் - மிதிலையின் வழியிலுள்ள 
யம் தந்து திருமுடியில் அணிந்த திருக் பர்வதம் . 
கோலம் . 

சந்திரதத்தன் - சாதுவனை நர்கர்மலையிலிரு 
சத்திரசேகர கவிராஜ பண்டிதர் - இவர் ந்து காவிரிப்பூம் பட்டினத்திற்குக் கப்பல் 
சென்னையிலிருந்த தமிழ்ப் புலவர்களுள் ஏற்றி வந்த வணிகன் . 
ஒருவர் . இலக்கண இலக்கிய நூல்களில் சந்திரதனயன் கன்னோசி நாட்டரசன் . 
வல்லவர் நன்னூல் விருத்தியுரை முதலிய அரிச்சந்திரன் மனைவியாகிய சந்திரமதி 
பல இலக்கண நூல்களைப் பரிசோதித்தச் 
சியற்றியவர் . 

சந்திரதிருஷ்டி ஞாயிற்றுக்கிழமை முதல் 
சந்திரசேகாவாணர் இவர் தொண்டை அன்றைய , வரையிற் சென்ற கிழமையை 
நாட்டுச் சேறை என்னும் ஊரிலிருந்த மூன்றிற் பெருக்கி வந்த தொகையை அச் 
வேளாளர் . இவர் சோழனை எதிர்கொள் வநிமுதலாகக்கழித்து நின்ற நக்ஷத்திரத் 
ளாததால் சோழன் கோபித்து வேளாளர் தில் க - நக்ஷத்திரம் சந்திரனுக்கு ஒரு கண் 
செருக் கடைந்தனர் என்று சிறையிட பார்வையுடைய நாட்கள் என்றும், 
முதலியார் அரசனைச் சிறையிட்டுப் பாண் ற்குமேல் ( கஉ ) நக்ஷத்திரம் இருகண்பார் 
டியனை அரசாக்கினர் . 

வையுடைய நாட்கள் என்றும் , அதற்கு 
சந்திரசேனன் - 1. கலிங்கநாட்டு அரசன் , மேல் ஆறு நக்ஷத்திரம் குருட்டு நாட்களெ 
இவன் ஒரு வேதியன்தேவாலய ஆபா ன்று அறிவதாம் . அபரபக்ஷத்து ஏகாதசி 
ணத்தை உதவ அதனைப்பூண்டு மீண்டும் முதல் டு - திதிகளும் பூர்வபக்ஷத்துப் பிர 
கேட்கக் கொடாததினால் குட்டவியாதி தமை முதல் ( ச ) திதிகளும் குருட்டுத் திதி 
யால் நாகடைந்தவன் , 

களாம் . பூர்வபடித்துப் பஞ்சமி முதல் 
2. கவுண்டின்ய தேசத்து அரசன . ( ங ) திதிகளும் , சதுர்த்தசியும் , பூரணை 
தேவி சுலபை . 

யும் , அபரபக்ஷத்துப் பிரதமையும் , அஷ் 
3. உச்சயனிபுரத்து அரசன் . சிவபக்தி டமி முதல் ( ங ) திதிகளும் ஒருகண் உள் 
மான் , இவன் பத்திக்காக இவனுடன் ளவைகளாம் . துதியை முதல் ( சு ) திதிக 
நட்புக்கொள்ள வேண்டிக் கணநாதன் ஒரு ம் , பூர்வபக்ஷத்து அஷ்டமி முதல் ஆறு 
வன் பருத்த மாணிக்கம் ஒன்று கொடுத் திதிகளும் இரண்டுகண் உள்ளவைக 


வின் தந்தை . 


சந்திரதத்தன் 


577 


சந்திரவாணன் 


னம் 


ளாம் . சந்திரனுக்கு ஒரு கண்ணிருந்தா விசுவாமித்திரன் செய்வித்த துன்பத்தால் 
லும் உத்தமம் . சூரியனுக்கு ஒருகண்ணி நாடிழந்தகாலத்தும் புருஷனை விடாது 
ருந்தாலும் ஆகாது . இரண்டு கண்களில் பின்பற்றிக் கணவன் பொருட்டுக் 
லாத நாட்களில் செய்யுந்தொழில்கள் வேதியனிடம் அடிமைப்பட்டுத் தானொரு 
பாழாம் . ஆதலால் இரண்கேண்கள் உள்ள புறம் புருஷனொருபுறம் இருந்து புத்திரனை 
நாட்களில் சுபகாரியங்கள் செய்க . 

யிழந்து துன்பம் அடைந்து கடைசியில் 
சந்திரதத்தள் - சாதுவனை நாகர் மலையிலிரு சுடலையில் 

புருஷனைக்கண்டு 

துயாமடை 
ந்து காவிரிப்பூம்பட்டினத்திற்குக் கப்பல் ந்து காசியாசன் குமான் பொருட்டு இறக் 
ஏற்றிவந்த வணிகன் . ( மணிமேகலை . ) கத்துணிந்து இருக்கையில் தேவர்கள் 
சநீதிரதரிசனபலன் - சந்திரமான வகையால் காட்சி தரக் கணவனை அடைந்தவள் . 
பங்குனி, சித்திரை , மாதங்களில் பிறை சந்திரமாசாதி - பூர்வபகத்துப் பிரதமை 
தெற்குயரும் , மாசிவைகாசியில் ஒத்துவிற் முதல் அமாவாசையிறு தியாகவந்தது சார் 
கும் , அல்லாத மாதங்களில் வடக்குயரும் , திரமாதம் , சூரியன் , மேஷமுதலான இரா 
இவ்வகை ஒழிந்து விபரீ தமாய்வரின் சிகளில் சங்கிராந்தி சௌரமாதம் , அசு 
தேசத்திற்குத் தீமையுண்டாம் . அசுவினி வினி முதல் இரேவதி யந்தம் நட்சத்ர 
முதல் ( ங ) நாட்களில் பூர்வபக்ஷ பிரதமை மாதம் . (கூ 0 ) நாள் ஒரு மாதமாக வந்தது 
வரில் அடைவே தானியவிலை ஏற்றமும் சாவணமாதம் . அது சனனமாணாதிகளில் 
சமமும் குறைவுமாம் . (விதானமாலை .) அறியப்படும் . இந்த வகையில் ( கட் ) மாதல் 
சந்திரபலன் - ஜன்மராசி முதல் சந்திர கொண்டது அவ்வருஷமாம் . வியாழன் 
னிருக்கிற ராசிவரைக்கும் - எண்ணின நின்றராசி உதய முதலாக வு தயாத்த 
தொகையில் க - வது தேக சவுக்கியம் - உ . மென்று பெயராம் . சாந்திரமானம் ஆண் 
தனஹானி - - திரவியலாபம் ச - ரோக டிற்கு ( ச ) மாதம் (உசு ) திவசமும் , ( ச ) 
பயம் டு - கார்ய விகல்பம் - சு - சத்துருநாச மாதம் (60 ) திவசமாய் வந்தபடியால் 

எ - சவுக்கியவிருத்தி - அ - ரோகவிரு ( நடுச ) நாட்களென்றும் , சௌரமானம் , 
த்தி கூ- கார்ய தாமசம் - க 0 - உத்தியோக ஆண்டிற்கு இடபாதி ஐந்து மாதமும் நாள் 
விருத்தி - க்க -இஷ்டார்த்தசித்தி- சஉ - தன அதிகப் பட்டபடியால் ( ஙசுடுவ ) நாட்க 
விரயம் சிலர் சுக்கிலபக்ஷத்தில் - உ - ரு - க . ளென்றும் , நக்ஷத்ரமானம் ஆண்டிற்கு 
உத்தமமென்றும் - கிருஷ்ண பக்ஷத்தில் நகத்திரம் (உஎ ) ஆகையால் ( கூஉச ) நாட் 
ச - அ - க -- உத்தம மென்பார்கள் . 

களென்றும் , சாவணமானம் ஆண்டிற்கு 
சந்திரபாகை - சிந்துநதியின் உபாதி , மாதம் ( கூ 0 ) நாளாகையால் ( ஙசு 0 ) நாட்க 
சந்திரபிரபர் சைந் தீர்த்தங்கருள் எட்டா ளென்றும் கூறுவர் . ( விதான மாலை ) 
வது தீர்த்தங்கரர் , இவராண்டது சந்திராப சந்திரவதி -1 . பார்வதிபிராட்டி ஒருமரத்தை 
நகரம் . இக்ஷவாகு வம்சத்தவர் . தந்தை நோக்கிப் பெண்வேண்டும் என அது ஒரு 
மகாசோன் , தாய் லஷ்மணை , இவர் கிருத பெண்ணை த்தந்தது . அப்பெண் பூஞ்சோ 
யுகத்தில் தைமீ கிருஷ்ணபக்ஷம் ஏகாதசி லைக்குச் செல்ல அவ்விடம் மணிசூடன் 
அனுஷத்திற் பிறந்தவர். உன்னதம் என்னுங்காந்தருவன் அப்பெண்ணைக்கண்டு 
( காடு ) வில் வெண்ணிறம் . ஆயுஷ்யம் மோகித்ததனால் பூமியில் சந்திரகுத்தனுக் 
பத்துலக்ஷம் , இவர் புத்திரன் வரசந்திரன் , குப் பிள்ளையாகப் பிறந்தான் . ( பூவாளூர்ப் 
கண தார் , தத்தர் முதலிய தொண்ணூற்று 

புராணம் ) . 

2. மஞ்சுளனைக் காண்க , 
சந்திரபீடன் உச்சையனி நகரத்தரசன் , சந்திரரேகை- ஒரு அப்சரசு . 

தாராபீடன் என்பவனுக்குக் குமரன் . சந்திரலோகம் - பிதுர்க்கள் வசிக்கும் சுவர் 
சந்திராபீடன் - காதம்பரியின் கணவன் . க்கலோகத்திடம் , 
சந்திரபீசன்- விசயன் குமரன் , இவன் கும சந்திரவாகை - ஒருநதி , 
ரன் , சுலோமதி . 

சந்திரவக்கிரன் சந்திரசேதுவிற்கு ஒரு பெயர் . 
சந்திரமதி- மதி தயன் மகள் . அரிச்சந்திரன் சந்திரவாணன் - தஞ்சாவூர் ஆண்ட அரை 
தேவி . பதிவிரதாசிரோமணி இவள் பிற யர்களில் ஒருவன். இவன் பெயரால் 
ந்தபோழ்தே மாங்கல்யம் இவளுடன் பிற பொய்யாமொழிப்புலவர் தஞ்சைவாலன் 
ந்ததாகக் கூறுவர் . இவள் தன் கணவன் கோவை செய்தனர் . 

73 


மூவர் . 


சந்திரன் 


378 


சந்திரன் 


உயிர்பெற்றது . 


சந்திரன் - இது , சூரியனை நோக்க ஒரு உபக் கிறது ) ( சந்திரனில்லாத நாள் ) அந்த 
கிரகம் , இது , பூமியை ( 27 ) லகூத்து ( 38 ) இடத்திலிருந்து தன் வீதியாறா முந்திய 
ஆயிரத்து , ( 800) மைல் தூரத்திற் கப்பா இடத்திற்கு நேர் எதிரிலிருக்கும் இடத் 
லிருந்து பூமியைச்சுற்றி வருகிறது . இதன் திற்கு வரும்போது சூர்யனுக்கும் சந்திர 
சுற்றளவு ( 6.810 ) மைல் எனவும் , குறுக் னுக்கும் நடுவில் பூமிவருகிறது அப்போது 
களவு சுமார் ( 2162 ) மைல் எனவும் கூறு சந்திரனது வெளிச்சமான பாகம் முழுதும் 
கின்றனர் . இது , பூகோளவட்ட அளவில் நமக்தத் தெரிகிறது . 

அது பௌர்ணமி 
எண்பதில் ஒருபாகம் எனக்கணிக்கின்ற இது தேய்வதும் வளர்வது மில்லை சூர்ய 
னர் . இது , சூரியனுடைய ஒளியின் பிரதி வெளிச்சம் குறைவாய்படுவது தேய்பிறை 
பலத்தால் பிரகாசத்தை யடைகிறது. சூர்ய வெளிச்சம் அதிகம் படுவது வளர் 
இது , ( 27 ) நாட்கள் , ( 8 ) மணி அளவை பிறை , சந்திரன் பூமியைச் சுற்றிவர ( 297 ) 
யில் தன்னைத்தான் ஒருதாஞ்சுற்றி வரு நாட்கள் ஆகின்றன . இது பூமி தன்னைத் 
கிறது . இதுபூமியை ( 29 நாட்கள் (12) தான் சுற்றும்போ 

சந்திரன் தன் 
மணிகள் , ( 44 ) விநாடிகளில் பூமியை ஒரு ஸ்தானத்தை விட்டு ( 12 டிகிரிநகருகிறது 
முறை சுற்றி வருகிறது . இவ்வாறு இது ஆதலால் இதன் உதயம் பிற்படுகிறது , 
பூமியைச்சுற்றி வருதலால் சுக்லகிருஷ்ண சந்திரன்- A 1. இவன் விஷ்ணுமூர்த்தியின் 
பக்ஷங்களும் , மாதங்களும் ஏற்படுகின்றன. திருமார்பில் பிறந்தவன் என்றும், திருப் 
சந்திரன் பூமி , சூரியன் இம்மூன்று கிர பாற்கடல் கடைகையில் பிறந்தவன் என் 
கங்களும் ஒருநேர் பாகையில மைகையில் றும் , அத்திரிக்கு அநசூயை பிடம் பிறந்த 
நமக்குப் பூரணசந்திரநிலை தோன்று வன் என்றுங் கூறுவர் . அத்திரி தவம் 
கிறது . இது , பூமிக்குப்பின் புறமாகும் புரிய அவன் வீரியம் மேலெழுந்து கண் 
போது சந்திரவு தயமும் ஒளியும் முறையே வழி ஒழுகிற்று , அதைப்பிரமன் திரட்டி 
குறைந்து ( 15 ) ஆவது தினத்தில் பூமி , விமானத்திவிட 
சந்திரன் சூரியன் என்ற ஒரு நேர் பாகையி அதனைச் சோமன் என்றனர் . இதில் சிங் 
லமைகையில் சந்திரன் , பூமிக்கும் சூரிய தியதுளிகள் பயிர்களாயின . இச்சோமன் 
னுக்கும் இடையில் நிற்றலால் இரவில் சிவமூர்த்தியை எண்ணித் தவம்புரிந்து 
காணப்படுவதில்லை . அத்தினமே அமா கிரகபதமும் அந்தணர் , பயிர் முதலியவை 
வாசை அதுபோலவே பூரணசந்திர நிலை களுக்குத் தலைமையும் , சிவமூர்த்திக்குக் 
யாகிய பௌர்ணமியும் உண்டாகிறது . கண்ணாகவும் , அணியாகவும் வரம்பெற்ற 
சந்திரன் பூமியை ஒருமுறைசுற்றி வருங் னன் ( காசிகாண்டம் ). 
கதி ஒருமாதம் எனப்படுகிறது . சந்திரன் 2. தக்ஷன் பெண்கள் இருபத்தெழுவரை 
பூமியைப்போல் உருண்டையான கோளம் , மணந்து அவர்களிடத்து ஒருமித்து ஆசை 
இதற்கு வொளியெல்லாம் சூரியனிடத் வைக்காது கார்த்திகை உரோகணி யிவர்க 
திருந்து வருகிறது . இது பூமியினும் ளிடம் மாத்திரம் அன்பு வைத்ததால் மற் 
சிறிது . ( 50 ) சந்திரர்கள் ஒன்றாகச் சேர்க் றைப் பெண்கள் தந்தையிடம் குறைகூறத் 
தால் ஒரு பூமியாகும் . சூரியனை விட நமக் தக்ஷன் நாடோறும் ஒவ்வொருகலை தேய 
குச் சமீபத்திலிருக்கிறது . பூமிக்கும் சந் வும் க்ஷயரோகமும் அடையச் சாபம் தந்த 
திரனுக்கும் 

உள்ள தூரம் ( 240,000 ) னன் . சந்திரன் சாபம் அடைந்து சிவ 
மைல் , இது , பூமியைச் சுற்றியோடும் முர்த்தியால் கலைகள் வளரவும் நோய் நீங்க 
கிரகம் , பூமி சூரியனைச் சுற்றியும் , சந் வும் அனுக்கிரகம் அடைந்தவன் . தக்ஷ 
திரன் பூமியைச் சுற்றியும் ஒடுவதால் , சில யாகத்தில் வீரபத்திரரால் தேய்வுண்டு 
சமயங்களில் சந்திரன் நமக்கும் சூரிய அநுக்கிரகம் பெற்றவன் . 
னுக்கு மிடையில் வரும்படி நேரிடும் . 

3. சிவசன்னிதானத்து நாரதர் கொண 
இது உருண்டையான வஸ்துவல்லவா ர்ந்து கொடுத்த கனியைப் பிரமன் கந்த 
இது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வரு மூர்த்திக்குக் கொடுக்க வேண்டுமெனக் 
கையில் அதன்மீது வெளிச்சம் படாத கணபதி அவரைக் கோபிக்கையில் சந்தி 
பாகந் தான் நமக்கு எதிரில் காணப்படு ரன் விநாயகரைக்கண்டு நகைத்ததால் 
கிறது அத்தெரியாத நாள் அமாவாஸை விநாயகரால் ஒளியிழக்கவும் , சண்டா 
( அ - இல்லை , மா - சந்திரன் , வஸ் - இருக் ளத்வமும் பெற்று மீண்டும் அவரால் அச் 


சந்திராங்கதன் 


579 


சக்தோபாபக்தர் 


தானவன் . 


சாபம் வருஷத்து ஒருநாளில் அடைய ஒரு அரக்கிக்குப் பயந்து மாவில் விழ 
வரம் பெற்றவன் . அது ஆவணிய பூர்வ அவ்விடம் இருந்த நாககன்னியர் இவன் 
பக்ஷ சதுர்த்தியாம் . இக்காலத்தில் சந்தி மீது காதல் கொண்டனர் . அரசன் அதற்கு 
ரனைக் கண்டோர் சண்டாள த்வமடைவர் . இணங்காது நாகலோகத் 

நாகலோகத் திருந்தனன் 
ஆகையால் அது நீங்கக் கணபதியைப் இவன் மனைவி தடாகத்தில் 

கணவன் 
பூசிப்போர் இஷ்டசித்தி பெறுவர் . 

விழுந்து இறந்தான் என 

அமங்கலையா 
4. இச்சந்திரன் ஓஷதிகளுக்கு இறை யிருக்க நாரதமுனிவர் இவளுக்குக் கண 
வனாய் அநேக இராசசூயஞ் செய்த கர்ம வன் உயிருடன் இருப்பது அறிவித்து 
பலத்தினால் பிரகஸ்பதியின் தேவியாகிய விநாயகவிர தமிருக்கச் சந்திராங்க தன் தன் 
தாரையைப் புணர்ந்தனன் . இந்தக் கார னகரமடைந்தனன் . 
ணத்தால் தேவாசுரயுத்தம் உண்டாயிற்று. சந்திராசாரி - காச்மீரதேசத்து ஒர் வட 
அவ்யுத்தத்தில் பிரமன் தாரையைப் பிர நூற் புலவன் . 
கஸ்பதிக்குக் கொடுத்தனன் . தாரையிடம் சந்திராசுவன்- தண்டாசுவனைக் காண்க . 
இவனுக்குப் புதன் பிறந்தனன் . 

சந்திராட்டமம் - ஒருவன் பிறந்தநாள் முத 
5. திருப்பாற்கடல் கடைகையில் மத் லாக மூவொன்பதிருபத்தேழாக்கி இதில் 

முதல் ஒன்பதில் ( கூ , கு , எ ) நாட்கள் 
6. ( 82,00 ) யோசனை விஸ்தாரம் பொருந்தா . இவை யல்லாத நாட்கள் 
உள்ள மண்டலத்தை யுடையவன். இவன் பொருந்தும் , இரண்டாம் ஒன்பதிலும் , 
கலையை , முதற் பதினைந்து நாள் தேவர் (கூ , ரு , எ ) நாட்கள் பொருந்தா . இவற் 
அருந்துவர் . மற்றவற்றைத் தென்புலத் றில் ( ந ) ஆம் நாளின் முதற்காலும் , ( நி) ஆம் 
தார் அருந்துவர் . இவன் தோக்குச்சக்கரம் நாளின் கடைக்காலும் , ( எ ) காளின் ( ங ) 
( L.) குருந்தமலர் நிறமுள்ள குதிரைகள் ஆம் காலும் ஒழித்து மற்றவை பொருந் 
(க 0 ) சூரியனது சுசுமுனை என்னும் கதி தும் , பின் இரண்டாம் ஒன்பதின் சந்தி 
ரால் ஒளி பெறுவன் . 

ராட்டமமான ( 22 ) நாட்களும் , மூன்றாம் 
7. இராகு கேதுக்களின் வஞ்ச வுருவ ஒன்பதின் ( அ அ ) -ம் கால் கிடந் தவை 
த்தை மோஹினி உருக்கொண்ட திருமா நாசிகளும் பொருந்தாது பிறந்த நாளுக்கு 
லுக்குக் காட்டினமையால் அவரால் முதனாளாகிய ( உஎ) நாளும் பொருந்தாது . 
பகைமைபெற்று விழுங்கப்பெற்றவன் . இதில் சந்திரன் சுபனானால் தோஷமில்லை , 
8. தருமனுக்குக் சார் திசையில் உதி 

(விகான ) 
த்தவன் என்றும் கூறுவர் . 

சந்திராபம் - தினபதி நகர் . 
9. இவன் அத்திரியிடம் பிறந்த சந்திரோதயம் - சுதஞ்னன் நகரம் . 

. 
போது இவனுடன் பிறந்தார் தத்தாத்தி சந்தேகாசித்தன் தான் கூறுகிற ஒது 
ரேயன் , அருவாசன் . 

ஐயமாய் நிற்கவும் அப்பொருளைச் சாதித் 
10. இவனைச் சிவமூர்த்தியின் அஷ்ட 

அதாவது , ஆவியோ, பனியோ 
மூர்த்தங்களில் ஒன்றாக் கூறுவர் . 

தோன் நின்ற தென ஐயமுற்றவிடத்து , 
னுக்குக் கலைஞானபாதன் என்று ஒரு அது புகையென் றறுதியிட்டு, அவ்விட 
குமான் உண்டு . 15 குணமும் , வெண்ணிற த்து நெருப்புண்டெனக்கூறுதல் . ( சிவ - சித் ) 
மும் தென்கிழக்கும் இடமாகவுடையவன் . சந்தை - சந்தோஷிக்கச் செய்யுந்தேவதை. 
B. ( சூ . ) விசுவகோதன் குமரன் . சந்தோபாபக்தர் - சூத்திர வருணத்தின 
0. இவர் கொல்லாடரியிலிருந்து நந் ராய்ச்சிவாஜி அரசனிடத்தில் சேநாதிபரா 
திக்கலம்பசம் சேட்டி றந்த நந்தித்தொண் யிருந்தவர் . ஒருநாள் துக்காராம் இயற்றிய 
டமான் சகோதரருக்கு முடி சூட்டி அவ் கீர்த்தனைகளைக் கேட்டு வைராக்ய 
வரசனால் நேற்றனும் இன்று மிகுந்தது ந்து தமது உத்யோகத்தையும் மனைவி 
காதல் " என்னுஞ் செய்யுள் பெற்றவர் . யையும் விட்டுப் பீமாதிக்கரையடைந்து 
சந்திராங்கதன் -1 , பத்ராயுவின் தந்தை . அவ்விடத்தில் இருக்கையில் மனைவி சகல 

2. இந்திரசேநன் குமடன் , சீமந்தினி பூஷணங்களை யணிந்து இவரிடம் வருகை 
யைக் காண்க . 

யில் அவளையும் வைராக்யமடையச்செய்து 
3 , மாளவ தேசாதிபதி, மனைவி இந்து 
, 

தாம் பிக்ஷைபுரிந்து பண்டரி யாத்திரை 
மதி , இவன் வேட்டைக்குச் சென்று மனைவியுடன் செல்கையில் வழியல் ஆறு 


தல் . 


மடை 


சந்தோவிசிதி 


580 


சபதம் 


பல 


வெள்ளங்கொண்டு யாத்திரை செய்பவர் சந்நிவேசன்- பூஷாவிற்கு ரசனையிடம் உதி 
களைத் தடுக்க அவர்களையும் கடப்பித்துத் த்த சமரன் , 
தாமும் பண்டரியடைந்து கண்ணனைத் சந்நியாசிப்புாட்டர் - இவர்கள் திருப்பதி 
தரிசித்தவர் . 

திருத்தணி முதலிய இடங்களிலுள்ள குடு 
சந்தோவிசிதி - வே தாங்களல் . 

ம்பிகளும் , சாதிவிட்டோடிப் போனவர்க 
சந்தோஷன் - யஞ்ஞமூர்த்திக்குத் தக்ஷணை ளும் ஒரு கூட்டமாய்ப் பெண்களையும் புரு 
பிடம் உதித்த குமரன் . 

ஷர்களையும் ஏமாற்றி வஸ்திரகளை வாங்கி 
சந்நதமந்தன்- ( கிருதி தந்தி ) சுமதிகுமரன் , 

வர்ணங்களாகக் கட்டிக்கொண்டும் 
சந்நதி- சிந்துவின் தேவி . 

பல குளிசங்களைக் கோத்துத் தலையில் 
சந்நதிமான்- சுமதி புத்திரன் . 

கட்டிக்கொண்டு , தோள்களில் வளையமிட் 
சந்நதேயு - சந்திரவம்சத்து பூரு புத்திர தடியில் ஒருபையைக் கோத்துத் 
னாகிய ரௌதராஸ்வனுக்கு சித்திரகேசி தோளில் தூக்கிக்கொண்டும் வீடுகளில் 
யிடம் பிறந்த புத்திரன் . 

நுழைந்து கைபார்ப்பதும் குளிசமெழுதித் 
சந்நிதம் - ஓர் தீர்த்தம் . 

தருவதுமான பகற் புரட்டர் . 
சந்நிதி -1, அலர்க்கன் குமான் , இவன் கும் சந்நியாசியோகம் - வாதபித்த, சிலேஷ்மங் 
ரன் சுநி தன் , 

கள் பிராணஸ்தானங்களை யடைந்து திரி 
2. வாலகில்லியர்க்குத் தாய் , கிருதுக் கரணங்களை அடக்கி மூர்ச்சை யொழித்து 
குத் தேவி . 

மனிதனைக் கீழ் தள்ளும் , இது சாத்தியா 
3. தக்ஷன் பெண் , புலத்தியன் தேவி . சாத்தியம் . ( ஜீவா.) 
சந்நியாசம் - இது இல்லறம் நீங்கித் தனி சந்து -1 . ஒரு இருடி சுகோத்திரன் குமார் . 
மையாய்க் கடவுளைத் தியானிக்கும் ஆச் பகீரதன் தன் மூதாதைகளுக்கு நற்கதிதர 
சிரமம், இது நான்குவிதம் . இதை மேற் வேண்டிச் சிவமூர்த்தியை எண்ணிப் பல 
கொண்டார் . குடீசகள் , பகூதகன் , அம் நாள் தவம்புரிந்து பெற்றுக்கொண்டுவரும் 
சன் , பரம அம்சன் எனப்படுவர் . 

குடீச 

கங்கை , இந்த முனிவர் ஆச்சிரமத்தின் 
கன் , சந்நியாசஞ் செய்துகொண்டு சிகை வழிவர முனிவர் சோபித்துக் கங்கையைப் 
எஞ்ஞோபவீ தம் , திரி தண்டம் , காவிவஸ் பானம் செய்தனர் . அரசன் திரும்பிப் 
திரம் , கமண்டலம் , திரிபுண்டரம் , தேவ பார்க்கக் கங்கை , மறைந்தது கண்டு முனி 
தார்ச்சனை முதலியவற்றுடன் , இருந்து வரிடம் தனது குறைகூறி வேண்ட முனி 
தன் வீட்டிலேனும் , அயல் வீட்டிலேனும் வர் , அதனைக் காதின் வழிவிட்டனர் . இத 
அன்னம் ஏற்று உண்பவன் . பகூதகன் னால் கங்கைக்குச் சாநவி என்று ஒருபெயர் 
காவிவஸ்திரம் , திரிதண்டம் , கமண்டலம் , உண்டாயிற்று . சந்திர வம்சத்து ஒதுரகன் 
மான்தோல் , குடை , யோகபட்டம் , கோவ குமரன் எனவுங்கூறுவர் , இவன் ருஷி 
ணம் , பாதுகை , செபமணி , மண்தொடு யாயினன் . 
கருவி , திரிபுண்டரம் , உபவீதம் , சிகை, 2. குருவின் மூன்றாம் புத்திரன் . 
தேவ தார்ச்சனை தாங்கித் தன் வீடு ஒழிந்து சந்நுதன் - திரிதசீருஷி புத்திரன் . 

அகத்தி 
எழுவீட்டில் அன்னம் ஏற்று உண்பவன் , யர் போன் , 
அம்சன் கமண்டலம் , கந்தை , கோவணம் , சந்மதிழனி- பவணந்தி முனிவர்க்குத்தந்தை 
பலிபாத்திரம் , வேணு தண்டம் , முண்ட இவர் தொண்டைமண்டலத்துச் சைநர் . 
னம் , திரிபுண்டாம் , பாதேசசஞ்சாரம் , இவர் இருந்தது சநகாபுரம் . 
ஒரு ஊரில் ஒருநாள் அன்றி இராமை , சபணன் -1 . பௌத்தன் , 
தேவ தாபூசை , சாஸ்திரவிசாரம் , எண்கவ 

2. சைநன் . 
எம் புசித்தல் முதலிய உள்ளவன் . பரம சபதம் 

சபதம் - என்பது பிரமாணம் , அது திவ்ய 
அம்சன் - மயிர்க்கயிறு , கமண்டலம் , மான் பிரமாணம் , சபதம் என ( 2 ) வகை , 
றோல் , மண்டொடுகருவி , யோகபட்டம் , யம் - துலாம் , அக்கினி , சலம் , விடம் , 
சந்தை , குடை , பாதுகை , தண்டம் , உப கோடம் , தண்டுலம் , தத்தமாடம் , பால் , 
வீதமின்மை , முண்டனம் , நித்தியகருமம் 

தருமசம் என ) ( சு ) இவற்றை பிரமாணத் 
இன்மை , ஈசுவரத்தியானம் உடையவன் . திற் கூறினாம் . சபதம் , சத்தியம் புண் 
இவன் சமாதியில் அரசமரம் அல்லது ஏதா ணிய முதலிய கெடும் என்பதும் , வாகனம் , 
வது பிரதிஷ்டை செய்விக்கவேண்டும் . 

ஆயுதம் , பசு , விதை , பொன் , தெய்வத் 


சபத்தன் 


581 


சப்ததாண்டவம் 


தின் திருவடி , தந்தையின் பாதம் , மைக் சபிண்டர்கள் தான் முதலாக ஐந்தாம் 
தன் தலை, மனைவியின் தலை முதலியவற் பாட்டன் வரையிலுமுள்ள 

ஏழு தலை 
றைத் தொடுதலும் , தடாகாதி பிரதிஷ் முறைக்குட்பட்ட பங்காளிகள் . 
டையாலுண்டான புண்ணியங் கெடுமென சபு - உக்கிரசேநன் குமரன் . 
வுறு திகூறல் . ( பிரகஸ்பதி ). 

சபேசீவரம்- நைமிச வனத்திலுள்ள திவ் 
சபத்தன்- இக்ஷ்வாகுவம்சத்து யுவநாசுவன் 

வியக்ஷேத்திரம் . 
குமரன் , பிரகு தச்வன் தந்தை , 

சபை -1 . இது சிவமூர்த்தி தேவர்கள் பொ 
சபான்- சேதிபதேசாதிபதி , சிசுபாலன் 

ருட்டும் இருடிகள் பொருட்டும் திருநட 
ரன் . அஸ்வமேதத்தில் அருச்சுநனுடன் 

னஞ் செய்த இடங்களாம் . அவை சிதம் 
சிநேகஞ்செய்துகொண்டவன் . 

பாம் கனகசபை , மதுரை இரசிதசபை , 
சபரி 

திருநெல்வேலி தாம்பிரசபை , திருக்காஞ்சி 
மதங்காச்சிரமத்தில் இராமமூர்த்தி 
யைக்கண்டு சேவித்துச் சுக்கிரீவன் இரு 

ஆகாசசபை , திருக்குற்றாலம் சித்திரசபை, 

வேதாரணியம் வேதசபை , க சீந்திரம் 
க்கைகூறி முத்தி அடைந்தபெண் . 

தேவசபை, திருவாலங்காடு இரத்தின 
சபலன்- பிங்களனைக் காண்க . 

சபை . 
சபலாசுான் - இவன் அசுரன் . சாபவுருக் 2. அறிவுள்ளார் பலர்கூடி விவாகார 
கொண்டு விநாயகரைக் கொல்லவர விநா நிச்சயஞ் செய்யுமிடம் . அது , அப்பிரதிட் 
யகர் இவனைக் காலைப்பிடித்து அடித்துக் டிதை, பிரதிட்டிதை, முத்திரிதை , சத் 
கொன் றனர் . 

திரிதை என நான்குவகைப்படும் . இவற் 
சபளம் - யமமார்க்கத்தைத் தடைசெய்யும் றுள் அப்பிரதிட்டிதை நிலையிலாவது சஞ் 
நாய் சியாமத்திற்குத் துணையானது . 

சரிக்கும் ஆரணியர் முதலியோர் கூடுவது . 
சபளாசுவார் - தக்ஷன் குமார் . இவர்கள் பிரதிட்டிதை உபயவாதிகள் 
முதலான 
ஆயிரவர் . நாரதர் உபதேசத்தால் ஞானம் பத்திடத்துச் சபையாம் . முத்திரிதை - 
அடைந்தவர், 

பிராட்டு விவாகன் இருக்கின்ற சபையாம் . 
சப்ளாஸ்வர் சந்திரவம்சத்து 

அரசர் , சாத்திரிதை அரசனிருக்கும் சபை, சபை 
அவீட்சின் புத்திரர். ( பா - ஆதி ) , 

பினங்கத்தினர் . அரசன் , (சிரம் ) பிராட்டு 
சபக்ஷம் - உபமானத்திற் கொத்த இடம் . விவாகன் ( முகம் ) சபாசதர்கள் ( தோள் ) 
அதாவது , இப்பர்வதம் நெருப்புடையது ஸ்மிருதி ( கை ) கணகலேகர் ( கணைக் கால் 
புகையுடைத்தாகையால் பாகசாலைபோல கள் ) பிரமாணங்களான பொன் , நெருப்பு , 
என்பது . (சிவ -சித ) . 

நீர் ( கண்கள் ) சாத்தியபாலன் ( பாதம் ) 
சபாநான் - ( பிர ) அநுபுத்திரன் , இவன் (விவகாரசங்கிரகம் ). 
புத்திரன் காலநான் . 

சப்தகிரந்தி - மஹத் , அகங்காரம் , சத்தம் , 
சபாநலன் - யயாதி பௌத்திரன் . அனு பரிசம் , ரஸம் , ரூபம் , கந்தம் ஆக 
வின் குமான் , 

சப்தசாரஸ்வதம் ஒரு புண்ய க்ஷேத்ரம் , 
சபாபதிப்பிரியன் - சோதேசாதிபதி சிதம் இதில் சப்தருஷிகள் யாகஞ்செய்ய அதில் 
பா தரிசனத்திற்கு வந்தவன் . 

சரஸ்வதி முதலிய தீர்த்தங்கள் , சம்பி 
சபாபதி நாவலர் இவர் யாழ்ப்பாணம் ரபை , கனகாக்ஷி , விசாலை , சுரந்தவை , 
கோப்பாய் எனும் இடத்தவர் 

அமோகமாலை , சுவேணி , விமலோ தகை , 
வேளாளர் . தமிழ் இலக்கிய இலக்கணங் முதலியவராக உருக்கொண்டு பணிசெய்து 
களில் வல்லவர் . திருவாவடுதுறையாதீன சித்திபெற்றனர் , இது ஒரு தீர்த்தம் . 
வித்வானா யிருந்தவர் . இவர் தமிழில் இதின் சப்தாங்கமாவன: -1, சுப்பிரபை , 
சிதம்பர சபாநாதபுராணம் , ஏசுமதசங்கற்ப 2. காஞ்சனாக்ஷி , 3. விசாலை , 4 மனோ 
நிராகரணம் , பாரதராமாயண தாற்பர்ய ரமை , 5 , ஓகவதி , 6. சரேணு , 7. விம 
சங்கிரகம் , சிவகர்ணாமிர்தமொழிபெயர்ப்பு, லோ தகை என்பன . 
திராவிட பிரகாசிகை முதலிய இயற்றி சப்தசிருங்கபீடம் - சத்திபடங்களுள் ஒன்று 
யவர் . 

சப்ததருப்பை குசம் , காசம் , தூர்வை , 
சபாலி ஆரீதரின் தந்தை ; வைசம்பாய விரீகி, மஞ்சம்புல் , விச்வாமித்ரம் , யவை . 
னனது வரலாற்றை முனிகுமாரர்கட்குக் சப்ததாண்டவம் - 1. ஆனந்த தாண்டவம் , 
கூறியவர் , 

2. சந்தியாதாண்டவம் , 3. கௌரிதாண்ட 


சைவ 


சப்ததீவுகள் 


587 


சமதக்கினி 


வம் , 4 , திரிபுர தாண்டவம் , 5. காளிதாண் சப்யம்- கிருஷ்ணன் குதிரைகளில் ஒன்று 
டவம் , 6. முனிவர்பொருட்டு நடித்ததாண் சபர்சயஞ்ஞம் - ஸ்பர்சயஞ்ஞம் , இது சம் 
டவம் , 7. சம்ஹார தாண்டவம் . ( ஸ்ரீ - கார பாதித்த யாகப்பொருள்களைச் செலவு 
ணம் ) 

செய்யாமலே அதைத் தொடுவதினாலேயே 
சப்ததீவுகள்- சம்பு , பிலக்ஷம் , குசம் , கிரௌ திருப்தி யடைவிக்கும் யாகம் . 
ஞசம் , சாகம் , சான்மலி , புஷ்கரம் . 

சமகிலாதன் - இரணியகசிபின் 

குமரன், 
சப்தநாகங்கள் - அள்ளல் , இரௌரவம் , தேவி மதி , குமரன் பஞ்சசேநன் . 
கும்பிபாகம் , கூடசாலம் , செந்துத்தானம் , சமங்கர் ஒரு ருஷி இவர் நாரதருக்குத் 
பூதி, மாபூதி , யென்பன. 

துக்க முதலிய தொடராதிருத்தற்கு வழி 
சப்தநாகங்கள் தர்மன் , காமன் , காலன் , கூறியவர். ( பரர -சாந் ). 
வசு , வாசுகி , அநந்தன் , கபிலன் . 

சமங்கன் - ஒரு ரிஷி . அஷ்டவக்கிர முனி 
சப்தபதி - கல்யாணத்தின் முந்திய நாளில் வன் கோணல் நீங்கிப் பெற்ற பெயர் . 
நடத்தும் சடங்கு . இது மணப்பெண்ணின் இவன் சமங்கை என்ற நதியில் ஸ்நானம் 
கையைக் கணவன் பிடித்துக் கொண்டு செய்ததால் இவன் கோணல் நீங்கப் பெற்ற 
இருவருமாக விவாக்னியை யெழுமுறை னன் . ( பார - வன ) . 
வலம் வந்து நீ யென்னுடன் ( எ ) அடிகள் சமசெளாபன் - ஜனமேஜயன் சர்பயாகத் 
நடந்து வந்தமையால் நாம் இருவரும் திலிருந்த ரிஷிகளில் ஒருவர். 
தோழர்களானோம் எனும் கருத்துள்ள சமடன் -1 , தருமனுடன் தீர்த்தயாத்திரை 
மந்திரத்தைக் கூறுவது . ( தைத்திரீயம் ) செய்த இருடி . 
சப்தபுரி - அயோத்தி , மதுரை , மாயை , 2. கயாசிரன் என்னும் பெயருள்ள பிரா 
காசி , காஞ்சி , அவந்தி , துவாரகை, 

மணன் . 
சப்தமேகங்கள் - சம்வர்த்தம் , ஆவர்த்தம் , சமன் - அகன் என்னும் பெயருடைய வசு 
புட்கலாவர்த்தம் , சங்காரித்தம் , துரோ புத்திரன் உடன்பிறந்தார் ஜோதி , சாந்தன் , 
ணம் , காளமுகி , நீலவருணம் என்பன . முனிச்சன் முதலியோர் . 
இவை முறையேமணி , நீர் , பொன் , பூ , சமணமுனிவர் -1 , பவணந்தி முனிவர்மானா 
மண் , கல் , தீ , இவற்றைப் பொழியும் . க்கர் , நன்னூற்குச் சிறப்புப்பாயிரம் இய 
சப்தருஷிமண்டலம் சனி உலகத்திற்கு ற்றியவர். 
மேல் பதினொருலக்ஷம் யோசனை பிரமா 2. சைநரில் ஒரு சாதியார் . 
ணத்திலுள்ள எழுருஷிகளுள்ள உலகம் . சமதகன் - சிவகணத்தலைவரில் ஒருவன் 

வானம் நிர்மலமாய் இருக்கும் இராக் சமதக்கினி - ஜ - ஜனிப்பது , ஜமத் பக்ஷிப் 
காலத்தில் , வடக்கு நோக்கிப் பார்த்தால் பது , யஜ - யாகஞ் செய்வது , ஜானே - 
நக்ஷத்திரகூட்டம் ஒன்று 

காணப்படும் . 

அறிவது, ஜிஜாஹி இந்திரியங்களைச் 
அக்கூட்டத்திற்குச் சப்தரிஷி மண்டலம் செயிப்பது , ஜிஜாயிஷி சிஷ்யர்களின் 
என்று பெயர் . இதில் ( 7 ) நட்சத்திரங்கள் ஞானங்களை யுண்டாக்குவது , ஜஜாமத் 
அடங்கியவை . இந்த நட்சத்திரகூட்டம் , தேவர்களும் அக்னியும் ஆவிர்ப்பவிக்கும் 
இரவின் ஆரம்பத்தில் வடகிழக்கில் உதி இவ்வுலகத்தில் உண்டாயிருப்பவன் . இவர் 
த்து வடமேற்கில் மறைகின்றது . இந்த அம்புபயில்கையில் ரேணுகையும் அம்பு 
( 7 ) நட்சத்திரங்களைத் தாண்டி மையத்தி களை யெடுத்துக்கொடுக்க முனிவர் சூரியன் 
லிருப்பது துருவ நட்சத்திரம் . 

மீது அம்புவிட நிற்கையில் சூரியன் பிரா 
சப்தருஷிகள் இவர்கள் போனுக்கு ஆசிரி மண உருக்கொண்டு தோன்றிக் குடையும் 
யர்கள் - அத்ரி , வசிட்டர் , கச்யபர் , செருப்புக் கொடுத்தான் . ( பார - அநுசா ). 
கௌதமர் , பரத்வாசர் , விச்வாமித்ரர் , ஜம இருசிகருக்கு காதியின் குமரியாகிய சத் 
தக்னி . ( பார - அநுசா ). 

தியவதியிடம் பிறந்த குமார் . இரேணு 
சப்தரோமா- திருவல்லிக்கேணியில் பெரு கையை மணந்தவர் . குமார் உருமதி , உத் 
மாள் அருள் பெற்றவர் . 

சாகன் , விச்வாவசு, பரசிராமர் முதலிய 
சப்தவிடங்கத்தலம் -1. திருவாரூர் ,2. திரு நால்வர் . இவருக்குப்பிதா பிருகு முனிவர் 
நாகைக்காரோணம் , 3. திருநள்ளாறு , 4 . எனவும் கூறுவர் . ஒருமுறை பிதுர்க்களுக் 
திருமறைக்காடு , 5. திருக்காறாயல் , 6 . குப் பால் கறந்து வைத்தனர் . அதைக் 
திருவாய்மூர் , 7. திருக்குவளை . 

குரோதம் சாய்த்தது . அதைக்கண்ட முனி 


மதிருஷ்டி தோஷமும் அபவாதமும் 583 


சமனொளிமலை 


உருக் 


எனப் 


வர்கோபித்தனர் . குரோதம் மன்னிக்க இல்லை . சுக்ரன் மேற்கே நிற்க வியாழ 
வேண்ட விடுத்தனர் . பிதுர்க்கள் முனி னிவனுக்கு ( எ ) - ஆம் , இடத்துக் கிழக்கே 
வரைநோக்கி எம்மை அலக்ஷியஞ்செய்து நிற்பினும் சமதிருஷ்டி தோஷமாகாது . 
எங்களுக்குவைத்த பாலைக்கவிழ்த்த குரோ (விதான ). 
தத்தைச் சபிக்காததினால் நீ நகுலம் ஆக சமநபத்திராசாரியர் - நியாயசாஸ்திர நூலா 
எனச் சபித்தனர். முனிவர் இந்த உருவத் சிரியர் . 
துடன் தருமராசனது . அசுவமேத யாகத் சமநிலை இதுவை தருப்ப செய்யுணெறி 
திற்குச் சென்று நான் சத்துப்பிரத்தன் யிலொன்று , மூவினந் தம் முன்விரவத் 
அன்ன தானஞ் செய்ததைக் கண்டதால் தொடுப்பது ( தண்டி) 
ஒருபாதிதேகம் பொன்னிற மடைந்தேன் . சமந்தகமணி - ஒருமணி , இது சத்சாசித், 
மற்றப்பாதி பொன்னிறம் பெறலாம் என திற்குச் சூரியனால் கொடுக்கப்பட்டது . 
இவ்விடம் வந்தனன் ஆகவில்லை , இந்த சமந்தகூடம் - இலங்கையிலுள்ள ஒருமலை , 
யாகம் அதனினும் பலன் இலது என்று இதைச் சமனொளியென்பர் புத்தர். ( மணி 
சொல்லிப் போயினர் . இவர் மீண்டும் மேகலை . ) 
தருமர்செய்த யாகத்தைப் புகழ்ந்ததால் சமந்தபஞ்சகம் - திரேதா தவாபரயுக சந்தி 
பிதுர்க்கள் சொற்படி பழைய 

களில் பரசுராமன் கூதிரியருடன் (உக ) 
கொண்டனர் . ஒருமுறை தன்னுடன் முறை போரிட்டு அவர்களது உதிரத்தால் 
பாணத்தை எடுத்துத் தந்த ரேணுகையின் (ரு ) தடாகங்களாக்கி அவர்களுதிரத்தால் 
கால்களைச்சுடும் சூரியனது வெப்பத்தைக் பிதுர் தர்ப்பணம் செய்த இடம் . இது பிற் 
கோபித்தனர் . இவர் அங்கதேசாதிபதி காலத்து பாண்டவர்கள் . ( அ ) நாள் 
யாகிய சித்ரசேனனைவிரும்பிய கற்பினிலை போரிட்டதால் குருகேத்திரம் 
கடந்த தாயைக் கொலை செய்து வரும்படி பெயர் பெற்றது . ( பார - வன . ) 
தமது புத்திரர் நால்வர்க்குக் கட்டளையிடப் சமந்தம் - இலங்கைத் தீவிலுள்ள மலை . புத்த 
பரசிராமர் ஒழிந்த மூவரும் மறுக்க அவர் பாதக்குறியுள்ள மலை , இது புத்தபாத பீடி 
களை வேடராகச்சபித்தனர் . பாசிராமர் கைகளில் ஒன்று சமனொளி யென்பர் . 
வேண்டுகோளால் மனைவியை உயிர்ப்பித் சமந்தன் - வசுதேவருக்குத் தேவகியிடம் 
துக் கிராமதேவதையாயிருக்க வரம் அளித் பிறந்த குமரன் . 
தவர் . இவர் ஆச்சிரமத்தில் கார்த்தவீரியன் சம்மோகனம் - ஒரு அஸ்திரம் அர்ச்சுன 
வேட்டைக்குச் சென்று தங்கினன் . முனி னால் விடப்பட்டது யாவரையும் மயங்கச் 
வர் அரசனுக்குக் காமதேனுவால் வேண் செய்யும் . 
டிய உபசரிக்க அரசன் காமதேனுவிடம் சமயதிவாகாவாமனழனிவர் - நீலகே சித் 
இச்சை கொண்டு வலுவிற் கவரப் பாசி தெருட்டின் உரையாசிரியர் , ஜைனர் . 
ராமர் அரசன் சேனையையும் அவன் குமர சமயம் - ( சு ) வைரவம் , வாமம் , காளாமுகம் , 
ரையும் கொன்றனர் . கார்த்தவீரியனைக் மாவிரதம் , பாசுபதம் , சைவம் , இவற்றை 
கொன்ற பாபம் நீங்கப் பாசிராமர் தீர்த்த யும் உலகாயதம , புத்தம் , சமணம் , மீமாம் 
யாத்திரை சென் றகாலத்துக் கார்த்தவீரி சை , பாஞ்சராத்ரம் , பாட்டாசாரியம் . 
யன் குமரருட் சிலர் சமதக்கினி முனிவ 
ரைக் கொலை புரிந்தனர் . இதனால் பாசி சமயாத்யுஷிதகாலம்- கிழக்கு வெள்ளென 
ராமர் அந்தச் சூரியவம்சத்தைக் கருவறுத் வெளுக்க நக்ஷத்ரமண்டலம் மறைந்து 
தனர் . 

சூரியன் கண்ணிற்குத் தோன்றாதவரையி 
மதிருஷ்டி தோஷமும் அபவாதமும் லுள்ள காலம் . ( பரா - மா ) , 
விடியற்காலத்தில் சுக்கன் கிழக்கேஉதிக்க, சமரகோலாகலபாண்டியன் - விக்கிரம 
அந்தக் காலத்தில் குரு மேற்கே அஸ்த கஞ்சுகபாண்டியனுக்குக் குமான் . இவன் 
மிக்கச் சம்திருஷ்டி தோஷமுண்டாம் . குமான் அதுலவிக்கிரமன் , 
அக்காலத்துச் சுபங்கருமங்கள் தவிரப் சமாதன் - மச்சிய தேசாதிபதியாகிய விசா 
படும் . இருவரில் ஒருவர் வேறொரு டன் உடன்பிறந்தான் . 
கத்துடன் கூடி நிற்பினும் , இருவருக்கு சமாத்தம் - விரதங்களில் ஒன்று . 
நடுப்பட்ட இராசிகளில் சுபக்கிரகங்கள் சமனொளிமலை இது இலங்கைத் தீவி 
நிற்பினும் சமதிருஷ்டியென்கிற தோஷம் லுள்ளது . ( திரு ) . 


முதலிய 


ஈடிரன் 


584 


சமர்த்தராமதாசர் 


சமான் -1 . சூரியவம்சத்து அரசன் , இவன் 
யோகியாயினன் . 

2. பேன்குமான் . இவன்குமார் பாரன் , 
சபாரன் , சதச்வன் , இவன் காம்பிலிநாட் 
டாசனாயினான் , 
சமரை - விபீன் 

- விபீஷ்ணன் தேவி . ஸைலூஷன் 
எனும் காந்தருவன் பெண் , சீதாபிராட்டி 
அசோகவனத்தில் இருக்கையில் , தேறு 
தல்கூறி ஆதரித்தவள் . பெண் திரிசடை 
சமர்த்தராமதாசர் குருஜாம்பம் என்னும் 
ஊரில் சூரியாஜிபண்டிதர் தம் மனைவி 
ரேணு என்பவளுடன் புத்திரப் பேறு 
வேண்டிச் சூரியனை யுபாசிக்க அத்தே 

தரிசனம் தந்து இரண்டு மகவனக் 
குண்டாம் . முன்னவன் என் னமிசத்தாற் 
பிறப்பன் என அருளி மறைந் தனன் . 
பின்பு சிலநாள் தரித்து இருமக்கள் தனி 
த்தனி பிறக்க முன்னவனுக்கு கங்கா 
தான் என்றும் , மற்றவனுக்கு நாரண 
னென்றும் , பெயரிட்டுவளர்க்கையில் பின் 
னவனுக்கு ஒருவாலுமி ருந்தது கண்டு 
அநுமனம்சமெனக்களித்திருந்தனர். 
பின்னவன் , வீடு தங்காதலைந்து ராமநாமங் 
கூறிக்கொண்டு ஒரு அரசடியிலிருக்கை 
யில் ராமமூர்த்தி தரிசனந்தந்து ராமதா 
சன் எனப் பெயரிட்டு மறைந்தனர் . இவர் 
ஒரு நாள் தம்மிச்சையாய் 

விளையாட 
லைக்கண்ட தாய் இவ்வகை யாடல் தக்க 
தன்று சமுசாரத்திற்கு வேண்டிய செய்க 
என , ஒருகுடியானவன் நெற்பொதி 
யைத் தூக்கிவந்து தாய்முன் வைத்து 
எடுத்துக்கொள்க என் றனர் . இவர் செய்த 
தீமைகண்ட பொருட்குரியான் வந்து 
என் பொதியென , உன தாயின் எடுத்துச் 
செல்க என , அவன் எடுக்கமுடியாதது 
கண்டு வியந்து சென்றனன் , 
செய்கைகண்ட தாய் தந்தையர் கல்யா 
ணஞ்செய்ய எண்ணி , பெண்ணிற்கும் பிள் 
ளைக்குமிடையில் திரையிட்டு மந்திரஞ் 
சொல்வதில் சாவதான மென்றடிக்கடி 
சொல்லக்கேட்டுப் புரோகிதர் இவரை 
அதற்குப் பொருள் என்னென் றனர் . 
புரோகிதர் உனக்குப் பாசபந்தமிடக்கூறு 
மந்திரமென உடனே மணப்பந் தரைவிட்டு 
காடடைந்து மறைந்து அநுமனை எண் 
ணித் தவமியற்றி யநுமனால் ராமனருள் 
பெற்று ஊரடைர்து பிக்ஷை செய்து கான 
டைந்திருக்கையில் சிவாஜி எனும் அரசன் 
வேட்டைக்குவந்து இவரைத் தூரத்திற் 


கண்டு இவரிடம் புலி கரடியாதிகள் நெரு 
ங்கி யிருக்கக்கண்டு அணுக, அஞ்சி வீட 
டைந்து இவாருள் பெற எண்ணி உதயத் 
தில் காட்டின் வழி வருகையில் ஒருவன் 
கையில் கவி எழுதிய இலைகொண்டு நதி 
யில் விடவருசையில் அக்கவிகளி னருமை 
கண்டு ஆனந்தங்கொண்டு ஏவலரால் நதி 
யில் விட்ட ஏடுகளை வருவித்தெழுதித் தாச 
ரைக்கண்டு அருள் பெற்றிருந்தனன் . இவ் 
வகை தாசரிருக்கையில் ஒருநாள் மாவலி 
நகரடைந்து சிறுவருடன் கல்லெறிந்து 
விளையாடி மூர்ச்சித்தவர்போலாக அவர்கள் 
இவரை மண்ணில் புதைத்து ஏகினர் . 

. 
அரசன் ஆசாரியரைக்காண வனமெலாந் 
தேடி மாவுலிநகரில் புதைந்திருந்தமை 
கேட்டு வரு கலைக்கண்ட வூரார் அப்பிணத் 
தைக் கொளுத்தி விட எண்ணித் தோண்டு 
கையில் பேரோசையிட்டு 

எழுவதைக் 
கண்டு ஓடினர் . பின்னர் அரசன் ஆசாரி 
யரைக்கண் டடிவணங்கி விடைபெற்ற 
கன்றனன் . பின் தன்னையடைந்த தத்து 
என்னும் அம்பட்டனுக் கனுக்கிரகித்து 
அவனுடன் சோளக்கொல்லையில் தானி 
யத்தைப் பரித்துண்கையில் 

அடிபட்டு 
அரசனையணுகுகையில் அரசன் ஆசாரி 
யருக்குள்ள காயத்தின் வரலாறு தெரிந் 
தாலன்றி யுயிர்வாழேனென்று தத்தனைக் 
கேட்க அவன் கூறக்கேட்டுக் கொல்லைக் 
குரியானைக் கட்டிக்கொண்டுவரக் கட்டளை 
யிடக் கேட்ட தாசர் கொல்லைக் குரியவ 
னுக்கு அரசனிடம் வெகுமதி தரச்செ 
ய்து , அந்நிலத்திற்குத் திறை நீக்கி யனுப் 
பித் தாம் காடடைந்து திரியம்பக மெய் 
தித் தம்மாலி றந்த பணிக்கு மீண்டு முயிர் 
தந்து , தம்மூரடைந்து தாய் தந்தையரை 
வணங்கிக் 

காடடைந்து ஒருவனீர் உப 
தேசித்த மந்திரம் வேண்டேனென்ன 
அவன் 

வாயில் நீர்பெய்துமிழச் செய்ய 
அது அக்கரவடிவாய் பாறைமீ திருக்கக் 
கண்டு , பெருமாள் அழைத்துச்செல்லப் 
பண்டரிபுரஞ்சென்று சேவித்து , டில்லி 
பாதுஷாவின் மந்திரிவிட்ட பாணத்தைக் 
கையிற்பிடித்து அக்காபாயிக் கருள் செய்து , 
அம்பாஜியின் பேதமையகற்றி கிணற்றின் 
மீதிருந்த கிளையை வெட்டியதில் வீழ்ந்து 
மறைந் தானொருவனை வேறோரிடத்துக் 
கிணற்றிலழைத்து , ஒரு காட்டில்சென்று 
தாகத்தால் வருந்தியவர்க்கு ஒரு நதியை 
வருவித்துத் தந்து , வேட்டையாடிக் 


சமவர்ணன் 


585 


சமாதியணி 


கொன்ற பறவைகளை மீண்டும் உயிர்பெறச் சமற்காரன்- ஒரு அரசன் , இவன் வேட்டை 
செய்து , வேணுபாயிக்கருள் செய்து அவ மேற்சென்று கன்றுக்குப் பாலூட்டியிரு 
ளுக்குத் தாய் தந்தையர் விஷங்கொடுத் ந்த மானின்மீது அம்பேவி வெண்குட்ட 
துக் கொல்ல அவளை மீண்டும் எழுப்பிப் நோய் அடையச் சாபம்பெற்றுப் புண் 
பயிணாபாயிக் கருள் புரிந்து , ஒரு கிராமத்தி ணிய தீர்த்தமாடி அதனைப் 

அதனைப் போக்கிக் 
லிருந்த பெருமாளைக் கொண்டுவந்து மற் கொண்டவன் . இவனுக்கு அம்பை , விரு 
றோர் கிராமத்தில் பிரதிட்டித்து , பதி த்தையர் என இரண்டு குமாரியாளர் , 
னொரு ஊரில் அநுமப்பிரதிட்டை செய்வி 

சமனை 

சோடசகலைகளில் ஒன்றாகிய 
த்து அப்பதினொரிடத்தும் ஒருவரேயிருந்து சத்தியின் கலை . 
பூசித்து , ஒளரங்கபாத்திற் கதிபனிவரைத் சமனொளி - இலங்கையினுள்ள 

ஒருமலை , 
துருக்கராக்க எண்ணிப் பிடித்துச் சென்ற இதில் புத்தபீடிகை இருக்கிறது (மணி) 
காலத்து அநுமனால் அவனையறைவித்து சமன் - 1. தருமன் என்னும் மனுவின் 
நீங்கிக் கேசவசுவாமி யனுப்பிய தூத புத்திரன் , மனைவி அட்ராப்தி , சம்பிரீதி . 
னுக்கு ஒரு நாளமுது கொடுத்து அவன் தாய் சிரத்தை , சகோதரர் காமன் , அரி 
பல நாள் கடந்து செல்லுமளவும் அதை ஷன். 
யுதவச்செய்து கிருஷ்ணாஜி எனும் நாவித 2. திருதராட்டிரன் குமான் . 
ராகிய பக்தரது திருநக்ஷத்திற்கு உணவு சமஸ்காரம் - ஆவாஹனம் ஸ்தாபனம் , சாக் 
கொள்ள மறுத்த வேதியர்க்கு ராமதர்சனல் நித்யம் , நிரோதனம் , 

நிரோதனம் , அவகுண்டனம் , 
காட்டியவர்களை உணவுகொள்ளச் செய்து தேனுமுத்ரைகாட்டல் , பாத தீர்த்தம் சமர் 
துகாராழடனிருந்து பஜனை செய்து பாடல் ப்பித்தல் , ஆசமனம் சமர்ப்பித்தல் , அர்க் 
பெற்ற காளியால் கடுக்கன் 

அணியப் கிய தீர்த்தம் சமர்ப்பித்தல் , புஷ்பஞ் சமர்ப் 
பெற்று ஒரு வர்த்தகனது கப்பல் மூழ்சந் பித்தல் ( ஆ.க.) 
தருணத்து இவரையெண்ண அக்கப்பலைக் சமஸ்கிருதம் - இது ஆரியபாஷை , இப் 
காத்து ஒளரங்கஜீபு சேனைகளை 

அநும் பாஷை சுத்தப்படுத்தப் பட்டதெனும் 
னைக் கொண்டோட்டு வித்துச்சிவாஜி பாம பொருளது , இது அநாதிபாஷை , எல்லா 
பதமடைய அவன் குமானைக்கொண்டு பாஷைகளுக்கும் முதற் பாஷையாகவுள் 
வேண்டியகிரியைகளைச் செய்வித்துத் தம் ளது இதில் வேத , ஆகம , புராண , ஸ்மி 
ஆதீனத்தில் தம் தடியன் குமாரையிருத் ருதி, முதலியவையிருக்கின்றன இதற்கு 
திப் பாமப தமடைந்தவர் . 

முதல்வர் சிவபெருமான் இவர் வாயிலாக 
சமவர்ணன் -1. விவசவன் புத்திரியாகிய வேதபுராண இலக்கணங்கள் வெளிவந் 
தபதியின் புருஷன் . 

தன . 

வெகு இனியபாஷை 
2. ரிகன் குமான். இவன்தேவி தபசி , சமாதவயம் - ஆடு, கோழி , கடா, மல்லர் , 
இவன் குமரன் குரு . 

முதலியவற்றிற்குப் பந்தயம்வைத்து 

ஆடும் வெளிப்படைத்திருடு , (மது . ) 
சமவர்த்தனர் - ஆங்கீரசருஷியின் புத்தி 

சமாதி -1. ஒருவணிகன் . சுரதன் என்னும் 
ரர் . கங்காதீரத்தில் பித்தர்போல் உலகம் 
அறியாமல் இருந்தவர் . இவர் மருத்து 

அரசனுக்கு நண்பன் . மேதஸ் முனிவ 
வின் வேண்டலால் யாகத்தை முடித்து 

ரிடத்தில் தேவி மந்திரம் பெற்று உபா 
இருக்கையில் இந்திரன் பொறாமை 

சித்து அஞ்ஞானம் நீங்கினவன் . ( தேவி - 
கொண்டு வச்சிரமேவ அதைத் தடுத்தனர் . 

பாகவதம் . 

2. வைதருப்ப செய்யுணெறியிலொ 
சமவாயம் - நீக்கமின்றி யிருப்பனவற்றின் 

இது , முக்கியப் பொருளின் வினை 
சம்பந்தம் சமவாயம் சுரோத்திரத்திற்கும் 

யை , ஒப்புடைப் பொருண்மேற் றந்து 
சத்தத்திற்குமுள்ள சம்பந்தம் , 

புணர்த்துரைப்பது 
சமவாயிகாரணம் 

எதன் கண் ஒற்றித்துக் 3. இந்திரியமடக்கி ஒருவழியிருத்தல் . 
காரியந்தோன்றும் அது சமவாயிகாரணம் , இது ஐந்துவகை தத்வலயசமாதி , சவி 
இது ஒற்றுமைச் சம்பந்தம் . 

கற்பசமாதி , நிருவிகற்பசமாதி , சஞ்சார 
சமவேத சமவாயம் - சோத்திரத்திற்கும் சமாதி , ஆரூடசமாதி , மவுன சமாதி . 
சத்தத்தின் தன்மைக்குமுள்ள சம்பந்தம் . சமாதியணி- ஒருவன் செய்யத் தொடங்கிய 
( சிவ -சித் . ) 

காரியம் மற்றொரு காரணவு தவியால் எளி 


74 


மோகன் 


586 


சம்சயசமை 


தின்முடிவது . இதனை யெளிதின் முடி சமீகன் - 1. போஜவம்சத்து அரசருள் ஒரு 
பணியென்பர் தமிழ் நூலார் . ( குவல .) 

வன் . 
சமாதன் - 1. சண்முகசேநாவீரன் . 

2 , சுதானினி கணவர் . குமார் சுமித்தி 
2. சிவகணத்தவரில் ஒருவன் . 

ரன் , அருச்சுநன் , பாணன் 
சமாயிதவணி - முன்புதன்னால் முயலப் சமீசி -1 காந்தருவப் பெண் , நாரீ தீர்த்தம் 
பட்ட கருமப்பயன் அத்தொழிலாலன்றிப் காண்க . 
பிறிதொன்றால் நிகழ்ந்ததாகக் கூறிமுடிப் 2. வந்தையைக் காண்க 
பது . ( தண்டி .) 

சழகன் நாகன் . 
சமாவருத்தன் - குருவினாஞ்ஞையால் பிரம சழக்யை - விவசுவான் பாரி , விச்வகர்மன் 
சரியம் நீக்கிக் கிரகத்தனானவன் . 

பெண் . 
சமாவர்த்தனம் - பிரமசாரி விரதத்தைப் சமுத்திரகன்னிகை - அகத்தியர் தேவி என் 
பூர்த்திசெய்தல் . சித்திரை யொழிந்த மற்ற பர் . 
மாதங்களில் மாணாக்கனுக்குக் கிரியைக சமுத்ரகுப்தன் - பாடலிபுரத்தில் இரண்டாவ 
ளைச் செய்து பிரமசரிய விரதங்களை நீக் தாகத்தோன்றிய சந்திரகுப்தன் குமரன் . 
கிச் சர்வாங்கமும் க்ஷௌரஞ் செய்வித்துக் இவன் குமரன் சந்திர சப்த விக்ரமாதித் 
குண்டல முதலியவற்றால் அலங்கரிப் தன் . இவர்கள் குப்தவம்சத்தவர் எனக் 
பித்துக் கண்ணாடி முதலியவற்றைப் பார் கூறி யிருக்கிறார்கள் சாசனக்காரர் . இவன் 
த்து வடக்கு முகமாகச் செல்லுகையில் சேரவேந்தனான மாந்தரனை வென்றவன் 
பந்துக்களால் இல்லறம் வகிக்கும் பொருட் எனப்படுகிறான் . ( கி . பி . ) 375 , வரை 
டுப் பிரார்த்தித்தல் . ( சை பூ ) பிதாவிடத் ஆட்சிபுரிந்தான் . இவன் போன் குமார 
தினின் முவது ஆசாரியனிடத்தி விருந் குப்சன் ( கி பி. ) ( 413 455. ) 
தாவது விதிப்படி வேதம் ஓதி முடித்தவ சழத்திரசேநன் பாரத வீரரில் ஒருவன் . 
னான புத்திரனை அல்லது மாணாக்கனைப் கால புத்ரர் அம்சம் 
பிதா அல்லது ஆசாரியன் புஷ்பசந்தனாதி சழத்திரவிசயமகாராசன் -- நேமிநாத 
களால் அலங்கரித்து உயர்ந்த ஆசனத்தில் சுவாமிகளுக்குத் தந்தை. தேவி சிவதேவி 
உட்காரு வித்துக் கோதானவிரதஞ் செய் சைநர் 
வித்துப் பஞ்சாமிருதத்தினா லுபசரிப்பது . சமுத்திரவிலாசம் இது கடிகைமுத்துப் 

புலவனாம் சிலேஷையாகச் செய்யப்பட்ட 
சமி - 1. உசிநான் குமரன் . 

இதற்குக் கழிக்கரைப் புலம்பல் 
2. அவுரவர் குமரி , மந்தாரன் தேவி . எனவும் பெயர் . 
மந்தார முனிவரைக் காண்க . 

சமுத்திரஸ்நானம் இது புண்ணிய காலங் 
சமிகருப்பர் அவுரவருக்கு . ஒரு பெயர் . களில் புண்ணிய நதிபதியாகிய கடலில் 
இவர் சூக்கும உருக்கொண்டு சமிகருப் ஸ்நானஞ்செய்வது . ( உல - வ . ) 
பத்தில் தங்கினதால் இப்பெயர் பெற்ற சமுத்ரஜித் - சோழர் சரிதை காண்க . 
னர் . 

சமுத்திரம் 

இதுந்தியை நோக்கி நீ வெள் 
சமீகருஷி பைரவருஷியைக் காண்க . ளங்கொண்டு பெருமாங்களையும் மலைகளை 
சமிஞ்ஞை - சூரியன் தேவி . 

யும் புரட்டி வருகின்றாய் சிறுநீர் கொச்சி 
சமிதாதானம் பிரமசாரி வனத்தில் பரி யைப்பிடுங்க உனக்கு வலியில்லாமைக்குக் 
சுத்தமான இடத்திற்குப்போய் விதிப்படி காரணங்கூறு கவென எது பகைக்குத் தலை 
பலாசமுதலிய விறகு கொண்டுவந்து உலர் வணங்குகிறதோ அது துன்பத்திருந்து நீங் 
த்தி அக்னியில் ஓமஞ்செய்தல் . ( மது .) குதலுமன்றி யென்னாலும் வெல்லமுடி 
சமித்திரன் - ( சூ .) பிரமிதி குமான் . 

யாததாம் என்றது . ( பார - சாங் .) 
சமித்து - எருக்கு , பலாசு, கருங்காலி , நாயு சமுத்திரன் சகரனுக்கு ஒருபெயர் . 
ருவி , அரசு , அத்தி , வன்னி , அறுகு , சம்சத்தகர் -- பிரதிஞ்ஞை செய்து யுத்தத்தி 
தர்ப்பை முதலிய . 

னின்று நீங்காதவர் . 
சமீகழனிவர் சிருங்கி முனிவருக்குத் சம்சப்தகர்-- சத்தியவிரதன் , சத்திய சோன் , 
தந்தை . பரிச்சித்தால் செத்த பாம்பைச் சத்தியகர்மன் , சத்தியவர்மன் , முதலானார் . 
சூட்டப்பெற்றவர் . இவன் சீடன் கௌா சம்சயசமை - சாதாரண தருமத்தைக் காட் 
முகன் . ( ஆதி . ) 

டிச் சம்சயத்தை யுண்டுபண்ணுவது . ( தரு 


நூல் 


சமசன 


687 


சமபரன 


உணவு 


சம்சன் இருஷபனுக்குச் சயந்தியிடம் 

றவர் . இவர் அரசர் வேண்டுகோளின்ப 
உதித்த குமான் , 

டிக்குகந் புராணச் சுருக்கம் பாடிமுடித்துத் 
சம்சிலேஷசக்தி - ஒரேவிதமான பதார்த் திருச்செந்தூரில் அரசன் முன்பாக அரங் 
தத்திற் சிறு அணுக்களை யொன்றோடொ கேற்றினர் 
ன்ற நெருங்கியொட்டி யிருக்கச்செய்யும் சம்பந்தழனிவர் - திருவாரூர்ப் புராணம் 
சக்தி . ( Cobasion .) 

பாடியவர் . 
சம் சுருதன் - மிதிலைநாட்டரசருள் ஒருவன் . 
சம்பகன் -1. சர்மணவதிக் கரையிலுள்ள 

சம்பந்தழர்த்தி சுவாமிகள் - திருஞானசம் 

பந்தமூர்த்தி சுவாமிகளைக் காண்க, 
ஒரு பட்டணத்து அரசன். 

சம்பந்தம் - இது சிவாகமம் வந்தமுறை 
2. ஒரு அசுரன் . 
சம்பகை ஒரு அப்சாசு மாண்டவியரால் 

இது . அறுவகைப்படும் பாசம்பந்தம் , சதா 
சாபம் பெற்றவள் . 

சிவர்க்கும் அணுசதாசிவர்க்கும் , மஹாசம் 
சம்பங்கோழி - இது , ஒரு நீர்வாழ்பறவை , 

பந்தம் , அருந்த தேவர்க்கும் சீகண்டருக் 
இது கருநிறமுடைய தாய்க் கால்கள் நீண்டு கும் , அந்தராளம் சீகண்டருக்கும் தேவர்க் 
தோலடிப்பாத முடைய தாய்க் கழுத்து 

கும் , திவ்யம் தேவர்க்கும் இருடிகளுக்கும் , 
நீண்டு தலை சிறுத்துமுள்ளது . இது நீரில் 

திவ்யாதிவ்யம் இருடிகளுக்கும் மனிதர் 
முழுகி நெடுநேரம் உள்ளிருந்து ஆகாரத் 

களுக்கும் , அதிவ்யம் குருக்களுக்கும் சீட 
தைத் தேடித்திரிந்து பின்னெழுந்து மூச்சு 

னுக்கும் உள்ளனவாம் . 
விடும் . இதற்கு மீன் நீர்வாழ்ப்பூச்சிகள் சம்பந்தாண்டான் இவன் திருவண்ணா 

சரையோரங்களிலுள்ள மரவாசி . மலை தேவஸ் தான குருக்களும் , வித்து 
சம்பத்ஷஷ்டி - சுமங்கலிகள் புரட்டாசிய வானும் ஆனவன் . இவன் கர்வத்தால் தான் 
கிருஷ்ணபக்ஷம் ஷஷ்டியில் சம்பத்தை ஷெளாஞ் செய்து கொள்ளும் செயலைப் 
எண்ணிப் பிரார்த்திருப்பது . 

பாடலாகக் காளமேகரைப் பாடச் சொல்ல 
சம்பத்தி-- ஈசானன் தேவி , இவளில்லாவிடம் அவர் " மன்னுதிருவண்ணா மலைச்சம்பத் 
வறுமை கொண்டிருக்கும் . 

தாண்டாற்கு , பன்னு தலைச்சவாம் பண் 
சம்பந்தசரணாலயர் - 1. தருமபுரமடத்துப் 

ணுவதேன் - மின்னின் , இளைத்த இடை 
பண்டாரசந்நிதிகளில் ஒருவர் . கந்தபுரா 

மாதரிவன் குடுமிபற்றி , வளைத்திழுத்து 
ணச் சுருக்கம் செய்தவர் . 

க்குட் டாமலுக்கு " எனப்பாடல் பெற்ற 
2 திருஞானசம்பந்தமூர்த்தி சுவாமி வன் . இப்பெயர் கொண்ட பௌத்தன் 
களுக்கு அம்மான் , இவர் போதிமங்கைக் 

அருணகிரியார்காலத்துத் திரு 
செல்லும் திருஞானசம்பந்தமூர்த்தி 

வண்ணாமலையில் இருந்ததாகவும் , 
சுவாமிகளைத் தடுத்த புத்தநந்தி தலையில் கின்றனர் . அருணகிரியாரைக்காண்க . இச் 
இடி விழும்படிச்செய்து மீண்டும் பிள்ளை செய்யு ளிரட்டையர் பாடிய தாகவும் கூறு 

வர் . 
யாருடன் வாதுக்குவந்த சாரிப்புத்தனை 
வாதில் வென்றவர் . திருஞானசம்பந்தர் சம்பட்டை - சுபலராஜனுடைய மகள . 
அருளிச்செய்த திருமுறை எழுதியவர் . திருதராஷ்டிரன் பாரியையில் ஒருத்தி . 

3. இவர் தருமபுரவாதீனத்துத் துறவு ( பா . ஆதி .) 
பூண்ட அடியவர் . ஞானப்பிரகாச சுவாமி சம்பான் - 1. ஒரு அசுரன் , இவன் இந் 
களது மாணாக்கர் . இவர் மைசூருக்குத் திரனுடன் யுத்தஞ் செய்யத் தன்னிடம் 
தேசயாத்திரையாகச் சென்றிருக்கையில் இருந்த தர்மவியாள கடர் என்பவர்களை 
அரசரைக் காணச்செல்ல அரசர் இவரது அனுப்ப அவர்கள் யுத்தத்திற்குச் சென்று 
கறுப்புகிற நோக்கி இவரை அண்டங்காக் மீண்டனர் . பின் வீமபாசகர் என்பவர்களை 
கை போல்கின்றீர் எனச் சுவாமிகள் , அனுப்ப அவர்கள் தேவரைத் துரத்தி 
அண்டங் காக்கையால் அண்டங் காக்கை மீண்டனர் . சம்பாசுரனைக் காண்க . 
நீரேயென சமர்த்தித்தவர் . இதனால் அர 2 திதி புத்திரனாகிய அசுரன் , இந்திர 
சன்களிப்புற்று இரத்தினங்கள் பரிசளிக் னால் கொல்லப்பட்டவன் என்றும் , மன் 
கக் குருவுக்கென்றும், இரண்டாமுறை மதனால் கொல்லப்பட்டவன் என்றுப் 
அளிக்கச் சிவனுக்கென்றும் , மூன்றா கூறியிருக்கிறது , 
முறை யளிக்க அடியவர்க்கென்றும் பெற் 3. யமதூதரில் ஒருவன் . 


ஒருவன் 


சம்பராரி 


588 


சம்பு 


4. இவன் , ஒருவேதியன் ஒழுக்கத்தால் விரித்ததால் இறகு தீந்து மயேந்திரமலை 
மறுபிறப்பில் சிபிச்சக்ரவர்த்தியாவினான் யில் விழுந்தனன் . இதையறிந்த முனிவர் , 
( திருமுட்டபுராணம் ). 

இவனுக்கு இராமதூ தர் உன்னெதிரில் 
5. ஒரு அசுரன் வைஜயந்தம் எனும் இசாமஸ்மரணை செய்யின் இறகு வளரு 
பட்டணத்தை யாண்டவன் திமியென்கிற மென அவ்வகை வளரப்பெற்றவன் . 
மீனைக் கொடியாக்கொண்டவன் மகாமா சடாயு இறந்த செய்தியை அனுமனால் 
யாவிதேவர்களைத் துன்பஞ் செய்வன் கேள்வியுற்று விசனம் அடைந்தவன் . தான் 
இவனை யிந்திரன் வேண்டுகோளால் கை இறகு தீந்ததைநோக்கி இறக்க எண்ணு 
கேயிசார த்யம் செய்யத் தசரதர் வென்றார் கையில் லோகசாரங்கமுனிவரால் தேறிய 

வன் . அநுமன் முதலிய வானார்க்குச் 
சம்பாரி - மன்மதன் , பிரத்துய்மனனைக் சீதையை எடுத்துச்சென்ற இராவணன் 
காண்க , 

செய்திகூறினவன் . தாய்சேதி அல்லது சேரி. 
சம்பராஜன் - இரட்டைப் புலவர்களை விகட சம்பாதித்தன் - 1. சூரியன் , தனக்குற்ற 
கவிபாட - ஏவியவன் , எறிக்கும் புகழ்க் குட்ட நோயைச் சம்புவைப் பூசித்துத் தீர் 
கச்சி ” என்னுஞ்செய்யுள் இவன் பொருட் த்துக்கொண்டவன் 
டுப் பாடப்பட்டது . 

2. திரேதாயுகத்தில் கழுகாசலத்தில் 
சம்பவதீர்த்தங்கரர் - இவர் குருநாட்டில் பூசித்துப் பேரடைந்த முனிவர் . 
அத்தினபுரத்தில் அரசுசெய்து கொண்டி 3. வானரவீரன் . 
ருந்த இக்ஷவா குவம்சத்துத் தருடராச 4. விபீஷணன் மந்திரிகளில் ஒருவன் , 
ருக்கு , அவர் மனைவி சுஷேஷணை யிடம் சம்பாதிவனம் - சம்பாதி சிறகு கரிந்து 
கிருதயுகத்தில் கார்த்திகை பௌர்ணமி 

விழுந்த மனம் . 

காவிரிப்பூம்பட்டினத்து 
திதி, மிருகசீருஷ நக்ஷத்திரத்தில் பிறந்த அருகிலுள்ளது (மணிமேகலை ). 
வர் . இவர் உன்ன தம் ( 400 ) வில் , சுவர்ண சம்பாநகரம்- அங்கதேசத்து இராஜதானி 
வர்ணம் , ஆயுஷ்யம் , ( கா ) லக்ஷம் பூர்வம் . ( t was the ancient Capital of Anga . ) 
சம்யக் ஞானம் - ஜீவ, அஜீவ , புண்ய , பாவ , சம்பாபதி -1. சம்புத்தீவின் அதிதேவதை, 
ஆஸ்வா , பந்த , ஸம் வர , நிர்ஜா , மோஷங்க சம்புமரத்தின் கீழிருந்து நோற்றமையின் 
ளென்னும் நவபதார்த்த ஸ்வரூபங்களை இப்பெயர் பெற்றனள் . கோதமைக்குச் 
யுணர்தல் இவற்றின் தன்மைகளைத் தெளி 

சக்ரவாளத்தோற்றம் காட்டிப் புத்ரசோ 
தலே சம்யக் தரிசனம் , அதனைத்தரித்தலே கம் போக்கினவள் . இவளுடைய கோயில் 
சம்யக்சாரித்திரம் . ( மேருமந்தரம் .) குச்சரக்குடிகை யெனப்படும் . இவளிரு 
சம்பளகிராமம் - கல்கியாகிய விஷ்ணுமூர் ந்த பட்டணம் சம்பாபதி அதுவே காவி 
த்தி அவதாரம் செய்யப்போகும் இடம் ரிப்பூம்பட்டினம் (மணிமேகலை ). 
( பார - வன ). 

2. இது வங்காள நாட்டின் பழைய 
சம்பவாச்வன் - பரிகிணாச்வனுக்கு இராஜதானி இப்பெயரைத் தமிழர் தாம் 
பெயர் . 

தென்னாட்டிற் குடியேறினபின் காவிரிப் 
சம்பன் -1 . (சூ . ) அரிதன் குமரன் . இவ பூம் பட்டினத்திற் கிட்டனர் . 
னாண்டது சமபாபுரி . சுதேவன் தந்தை, சம்பாபுரி -- சம்பனாண்ட பட்டணம் . 
2. பிருதுலாக்ஷன் குமரன் . 

சம்பாரி - இந்திரன் , 
5. இந்திரனாற்கொல்லப்பட்ட அசுரன் , சம்பிரமன்- அரிகேசனைக் காண்க . 
சம்பாசுரன்- கம்சனுக்கு நண்பன் . கிருஷ் சம்பிராட் - சித்திராதனுக்கு ஊறணையிடம் 
ணன் குமாரனாகிய பிரத்துய்மனனைக் கடலி 

உதித்தகுமான் , தேவி உக்கலை , குமரன்மரீசி 
லெறிந்து அவனால் கொல்லப்பட்டவன் . சம்பிராமசம்பவம் - ஒரு தீர்த்தம். 
பிரத்துய்மனனை காண்க . 

சம்பிரீதி - சமன் தேவி . 
சம்பாதி -1. அருணன் புத்திரன் . சடாயு சம்பிரன் - சிவபிரானால் அரிகேசனுக்குக் 
தமயன் . இவன் தன் தமபியுடன் கூடித் கொடுக்கப்பட்ட அடிமைகளில் ஒருவன் . 
தம் தந்தையைக் காணச்செல்லுகையில் சம்பு -1 சிவமூர்த்தியின் திருநாமங்களில் 
சூரியன் கோபித்ததால் உஷ்ணம் பொறுக் ஒன்று . 
காமல் சடாயு வருந்த அவனைக்காக்க 

2. இமயபர்வதத்தில் உற்பத்தியாகும் 
இவன் அவனுக்குமேல் பறந்து சிறகை தீர்த்தம் , 


, 


சம்புகன் 


589 


சம்வச்சரம் 


3. அம்பரீஷன் குமரன் . 

சம்புமாலி - பிரகத்தன் குமரன் . இராவ 
சம்புகன் - இராமர் அரசாட்சியில் சைவல 

ணன் கட்டளையால் அனுமனைப் பிடிக்க 
கிரியிலிருந்த ஒரு மாத்தில் தலைகீழாய்த் வந்து அவனால் இறந்த அரக்கன் . 
தேகத்துடன் சுவர்க்கம் அடையத் தவம் சம்புழவிவர் இவர் காவிரிக்கரையில் 
புரிந்த சூத்திரன் . இது மரபு வழுப்பற்றி 

தவம் செய்கையில் ஒரு சம்பு பலம் விழுந் 
இராமமூர்த்தி இவனைக் கொலை புரியச் 

அதை முனிவர் சிவமூர்த்திக்கு 
சுவர்க்கமடைந்தவன் . இவனுக்குச் சம்பு 

நிவேதித்தனர் . சிவமூர்த்தி அமுது செய்த 
வன் எனவும் பெயர் . 

அந்தப் பழக்கொட்டையை முனிவர் 
சம்புகுத்தன் துவாபரயுகத்தில் கழுகுருக் 

உண்ண முனிவர் வயிற்றில் சம்புவிருக்ஷம் 
கொண்டு வேதகிரியில் பூசித்த இருடி . 

உண்டாயிற்று . முனிவர் அந்த மரத்தடி 

யில் சிவமூர்த்தியை எழுந்தருளியிருக்க 
சம்புகுமாரன் - வித்யு சன் குமரன் . 

இவன் 

வேணடினர் . ஆதலால் சம்புகேசுரம் 
தாய் சூர்ப்பநகை . 

உண்டாயிற்று . 
சம்புகேசன் - நரியுருக்கொண்ட அசுரன் . சம்புவன் - சம்புகனைக் காண்க. 
இவன் காசியில் சிவலிங்கம் தாபித்துப் சம்பூதி -1 வைராசன் தேவி , 
பூசித்து இஷ்டசித்தி அடைந்தனன் . 

2. மரூசியின் தேவி , தக்ஷன் பெண், 
சம்புகேசுரம் -1. ஒரு சிவஸ்தலம் . திருச் தாய் , பிரசூதி . 
சிராப்பள்ளி ஜில்லாவில் உள்ளது . 

3. ( பிர . ) செயத்திரன் தேவி . 
பஞ்சபூதத் தலங்களில் அப்புத்தலம் , சம்பு 4 சுமனசுக்குப் பெயர் . 
முனிவரைக் காண்க . 

5. திரிதன்வனுக்கு ஒரு பெயர் , 
2. சம்புகேசனால் காசியில் தாபிக்கப் சம்பை - ஒரு நகரம் . சம்பனாண்டது . 
பட்ட இலிங்கமூர்த்தி . 

சம்மியமனி- யமபுரியைக் காண்க . 
சம்புதாசர் - இவர் ஒரு குடியானவர் , அரி சம்மீயன் - அக்கி , இவன் வியாழனுக்குச் 
பக்தி விடாதவராய்த் தம் இல்லிடையிரு சத்தியையிடம் பிறந்தவன் . இவன் யாகங் 
ந்து இல்லற நடத்தி வருநாட்களில் இவர் களில் முதல் அவிர்ப்பாகத்தில் ஆஜ்யம் 
உழுத எருதிரண்டையும் கள்ளரிரவில் கொள்வோன் . 
அவிழ்த்துச் செல்லப் பெருமாள் , தாசர் சம்மேளிதசைவன் - இவன் பதிபசு பாசம் 
விடியின் துன்புறுவார் என்றறிந்து விடி அகாதி என்பன் . 

சிவன் அநாதிமுத்தன் . 
யுமுன் அவற்றைப் பழைய இடத்தில் பசு அநாதி எனவும் சிவபூசையால் பாசம் 
கொயர் து கட்டி விடுவர் . 

நீங்க முத்தி எனவுங் கூறுவன் ( தத்துவ 
மீண்டுமீலாடும் செய்தது கண்ட கள்ளர் , நீஜா நு ) 
பெருமாளது புத்தரென அறிந்து அவரிடம் சம்யாசர் - செல்வம் துன்பத்திற்குக் காரண 
வந்து தாங்கள் செய்த தீமைகளைக்கூறி மெனக்கூறிய ருஷி . (பார - சார் .) 
யபராதக்ஷதை வேண்டத்தாசர் பெருமாள் சம்யாதி -1, நகுஷன் குமான் , 
தமக்காக ஏவல் செய்ததை யெண்ணி வரு 2. சர்யாதிக்கு ஒருபெயர் . தேவி வரா 
ந்தப் பெருமாள் தரிசனந் தந்து கருணை 

சம்யுக்தை - கன்னோசி அரசனாகிய ஜயச் 
சம்புத்தீவு -1. நான்கு மகா தீவினுள் ஒன்று சந்திரன் புதல்வி . பிருதுவி அரசனைக் 
இது நாவலந் தீவெனவும் வழங்கப்படும் . காண்க, 
மணிமேகலை .) 

சம்யூ - பிருகஸ்பதியின் புத்திரர்கள் ( சு )ல் 
2. கலியுகத்தில் வேதகிரியில் கழுகு ஒருவன் பாரியை சத்தியவதி . புத்திரன் 
உருக்கொண்டு பூசித்த இருடி . 

பரதன் . ( பா - வன .) 
3. குசிகனுக்குப் பீவரியிடம் பிறந்த சம்ராட் - இராசசூயயாகஞ்செய்து சாம்பி 
குமரன் : 

ராஜ்ய பட்டாபிஷேகம் அடைந்த அர 
4. பத்தாம்மன் வந்தரத்து இந்திரன் . சன் . 
சபி பு பத்தர் - ஒரு இருடி . 

சம்வச்சரம் 

அயன , ருது, மாத , 
சம்புபாதாசிருதர் - மாணிக்கவாசக சுவாமி அவயவங்களுடன் கூடிய அவயவி சம்வச் 
களுக்குப் பிதா. இவர் மனைவியார் சிவ சரம் 

எனப்படும் . 

அது பன்னிரண்டு 
ஞானவதியார் . 

மாதங்களுடன் கூடியது , இவ்வருஷம் 


செய்யப் பெற்றவர். 


சம்வத்தன் 


590 


சயசேகன 


சாந்தரமானம் ஸௌரமானம் , சாவனம் சம்ஸ்தம்பினி -- ஒரு மந்திரம் இது சம்வர்த் 
என மூவி தப்படும் . இதில் சாந்திரமான தனால் இந்திரன் வச்ராயு தம் ஸ்தம்பிக் 
வருஷம் , சித்திரைமாத - சக்ல பிரதமை கச்செய்த மந்திரம் . ( பார - அச் ) 
முதல் பங்குனிமாதப் பௌாணை வரையில் சயகுமாரன் - அத்தினபுரத்து அரசனாகிய 
சணிப்பதாம் சௌரம் சித்திரை முதல் சைகன் . பரிமித பரிக்ஹவிரத அநுஷ் 
பங்குனி கடைசி வரையில் கணிப்பது , டானத்தை மணிசூடன் எனும் தேவன் 
சாவனம் - முந்தற்று முப்பத்தாறு நாட் சோதிக்கப் பெண்ணுருக் கொண்டுவந்து 
கள் கொண்டது . 

என்னை அணையாவிடின் இறப்பேன் என 
சம்வத்தன் - ஒரு அசுரன் , இவன் தன் உடன்படானாயினன் . தேவன் மகிழ்ந்து 
மனைவியுடன் மானுருக்கொண்டு புணர்ந் பற்கடனீரால் அபிஷேகிக்கப்பெற்றவன் . 
திருக்கையில் சூரியவம்சத்துச் சவுதாசன் சயகீசவ்யர் - ஒரு இருடி இவர் தம் மாணாக் 
என்பவன் பேட்டையெய்ய இவன் தப்பித் கன் புரிந்த தீமையால் அவனைக் காசியை 
துக்கொண்டு ஓடிப் பழிக்குப்பழிவாங்க விட்டு நீக்க , ஒரு காட்டில் தவம்புரிந்த 
வசிட்டரைப்போல் உருத்தாங்கி நரமாமிச 

னன் . 

இக்காட்டில் காசியிலிருந்து பொ 
மிடக் கேட்டு மறைய அரசன் உண்மை திகைநோக்கிவரும் அகத்தியர் காசிகாசி 
யாகிய வசிட்டர் வா அவருக்கு நரமாமிச என்று கூறி வரும் சத்தம் தவஞ்செய்வோன் 
மிட்டுச் சாபம் பெறச் செய்தவன் ( வேதா காதில் விழுந்தது . அதனால் இவன் முத்தி 
ரண்யபுராணம் ) 

அடைந்தனன் (காசிரகசியம் ). 
சம்வர்ணன் -1 . அஜமீடன் குமாருள் ஒரு சயங்கொண்டார் கலிங்கத்துப் பாணி 
வன் . 

இவன் சூரியன் மகளாகிய தப பாடியபுலவர் . இவா சோழவள நாட்டில் 
தியை மணந்து குருவைப் பெற்றவன் . நன்னிலத்தை யடுத்த தீபங்குடியில் பிற 
2. இருக்ஷன் புத்திரன் . 

ந்தவர் இவர் சைனர் என்பர் . 
சம்வர்ணை - தபதியின் புருஷன் . சூரிய அபயன் என்னுஞ் சோழன் நுமதூர் யாது 
னுக்கு மருகன் . 

என்றபோது இவர் , செய்யும் வினையு 
சம்வர்த்தகன்- நாகன் . 

மிருளுண்பதுவுந் தேனுறவு மூனுங்கள 
சம்வர்த்தனர் -1. ஆங்கிரஸபுத்திரர் இவரால் வும் , பொய்யுங்கொலையு மறவுந்தவிரப் 
யாகஞ்செய்விக்க மருத்து இவரை யெவ் பொய் தீரற நூல் செய்தார் தமதூர், 
வகைக் காண்பதென , நாரதர் நீ காசிதேச கையு முகமுமிதழும் விழியுங் காலுநிறமும் 
த்து வாசலிலிருந்து ஒரு பிணத்தை வாயி போலும்கமலங் , கொய்யு மடவார் விழி 
வில் வைத்திருயார் பிணத்தைக்கண்டு திரு வாய தாங்கோபம் கமழுந் தீபர் குடியே " 
ம்புகிறாரோ அவரைச் சம்வர்த்தனர் என்று என்பதால் இவர் ஊர் ஏபங்குடி என 
அறிந்துகொள் என்றும் அவர் என்னைக் அறிந்தான் . இது , திண்டவனத்திற் கருகி 
கேட்டால் நான் நெருப்பில் வீழ்ந்து மரித் லுள்ளவூர் . இவர் பாணியிற் சிவமூர்த்தி 
தார் என்று கூறுக என்றனர் . அவ்வகை யைத் துதித்திருக்கிறபடியால் சைவர் என் 
அரசன் புரிந்து இவரைப் பின்தொடர்ந்து பர் . இதனை புயல்வண்ணன் புனல் 
ஓராலடியிற்பணிய இவர் அரசன் மீது எச் வார்க்க எனுஞ் செய்யுளில் " மலைமகளைப் 
சில் முதலிய உமிழ்ந்தும் நீங்காமை கண்டு புணர்ந்தவனை " என்பதால் அறிக . இவர் 
அரசனை உண்மை கூறக்கேட்டு யாகத்திற் காலம் ( 500 ) வருஷங்களிருக்கலாம் . இவர் 
குடம்பட்டவர். ( பார் - அச்வ .) 

பாடியவை கலிங்கத்துப்பரணி தீபங்குடி 
2. ஒரு அரசன் . இவன் பாரி உபதிஷ் பத்து . (கலிங்கத்துப்பாணி ). 
டா . இவன் தன்தேவியுடன் தவம்புரிந்து சயசிம்மன் - கோளத்தரசன் ( விவர்மன் 
பேறுபெற்றவன் . 

அல்லது குலசேகா சங்கிராமதீரன் ( 1188) 
3. காசிதரிசித்து முத்திபெற்ற ஒரு இல் பிறந்து ( 33 ) வயதில் மணந்து சிங்கா 
யாத்திரிகன் . 

சனமடைந்து வீரபாண்டியனை வென்று . 
சம்வர்த்தன் - 1 

1 ஒரு வேதியன் , இவன் ( சகம் - 1234 ) இல் , பாண்டிய சிங்காசனம் 
குமரன் கன்மாடன் . இக்கன்மாடன் தவத் ஏறினான் . ( S , I , I ) 
எல் வயிற்றுவலி நீங்கினான் . ( பாண்டிக் 

(பாண்டிக் சயசூரன்-- திருதராட்டிரன் . 
கொடிமுடி புராணம் ) 

சயசேநன் -1 . மலயத்துவசன் குமரன் , 
2 , வியாழனுக்குச் சகோதரன் . 

2. பவகிரிபுரத்து அரசன் . (சூளா ) . 


சயச்சந்திரன் 


591 


சயதேவர் 


சயச்சந்திரன் கன்னோசி நாட்டரசன் , 

பிருதுவிராஜனைக் காண்க . 
சயதுங்கன் - கலிங்கநாட்டாசன் , மரீசி ஆச் 
சிரமம் அடைந்து அவர் சிவபூசைக்கு 
வைத்திருந்த மரங்களிலிருந்த பழங்களைக் 
கவர்ந்து அவரால் செல்வமும் கையும் 
இழந்து மீண்டும் அவ்விரண்டையும் அவ 
ராற்பெற்றவன் . 
சயதேவர் - இவர் வியாசாது அவதாரமாய் 
ஜகந்நாதத்திற் கருகில் பில்வவூரில் பிறந்து 
தாமே சகலகலை ளையுங்கற்றுக் கோவிந்த 
கீதமாய் இதிகாசாதிகளைச்செய்து அனை 
வரையும் அழைத்து இந்நூல்ஜயதேவர் 
செய்த ஏலை யொக்குமா தலினனை வரு 
மிதனையோதுக என்னலும் அவர்களனை 
வரும் அரசனுடன்கூடிப் 

பெருமாள் 
கோவிலைச் சேர்ந்து இன்றிரவு திருமால் 
முன்னிருவர் ஏலையும் வைப்போம் , பெரு 
மாளுக் குவப்புற்றது எதிரிலிருக்க மற் 
றது பறத்ததாக வென்று அந்நூல்களி 
ரண்டையும் பெருமாளுக் கெதிரிலிட்டுக் 
கதவை முத்திரையிட்டு வந்து மறு நாளு 
தயத்தில் ஜயதேவர் செய்த நூலொன்று 
மெதிரிலிருக்க மற்ற நூல் புறம்பாயது 
சண்டு அரசன் வருந்தி நீ நிஷ்பகூபா 
தியாக நான் செய்த நூலைப் புறத்திட்டு 
ஜயதேவர்செய்த நூலை யுவந்தனையாத 
லால் என்னுயிரோடு என் செருக்கினை 
யொழிப்பனென்று கூறத் திருமால் திரு 
மகளுடன் தரிசனந் தந்து வருந்தேலெ 
ன்று கூறி அரசன் செய்த சுலோகத்திற் 
சிலதைக் குற்றநீக்கிச் சயதேவர் நூலி 
லெழுதினரி தனால் அரசன் விசனந் தீர்க் 
திருந்தனன் . இதுநிற்க ஜகந்நாதத்தில் ஒரு 
வேதியனிடத்தில் பதுமாவதி யென்று 
பெண்பிறந்து வளர்ந்து வருகையில் அனை 
வரும் வந்து அவள் தந்தையைப் பெண் 
ணைக் கேட்க அவள் தந்தை இவளைக் சக 
நாதனுக்கே கொடுப்பதொழிந்து வேறு 
யாவர்க்கும் கொடுக்கேனென் றிருக்கை 
கையில் திருமால் இவன் கனவிற் 
றோன்றி யெனையெண்ணேல் ஜயதேவ 
னுக்கு உன்குமரியை மணஞ்செய்கவென, 
விழித்துக் கட்டளைப்படி திருமண முடித் 
தனன் . இவ்விருவரும் மனையறம் நிகழ் 
த்து நாட்களில் வணிகனொருவ னிவரை 
யடுத்து இவர்க்குப் பணிசெய்து ஒருநாள் 
தமது வீட்டிற்கழைக்க ஜயதேவர் சம்ம 
தித்து அவனில்லமேகி யொருமா தமிரு 


ந்து நாம் ஜகந்நாதம் போகவேண்டுமென்று 
கூற வணிகன் இவர் தக்ஷிணை பெறாரெ 
ன்று தேரிற்பொன் முதலிய இட்டுவைத் 
துக்குருபத்தினிக்கு 

ஆடை முதலியபணி 
களளித்து வழிவிட ஆள் கூட்டித் ரே 
ரேற்றி யனுப்பினன் , வந்த ஆள் சிறிது 
தூரம் வந்து விடைபெற்றுப்போகச் சய 
தேவரும் பத்தினியாரும் செல்கையில் 
கள்ளர் வந்து மறிக்க , ஜயதேவர் நீங்கள் 
விரும்பியது தேரிலிருக்கின்ற தெனத் 
தேரைவிட்டிழிந்து காலானடந்து செல் 
கையில் இவர் வணிகனுக்குச் செய்தி 
பறிவிக்கவும் , கூடுமென வெண்ணிய கள் 
ளர் இவாது கைகால்களைத் தறித்துப் 
புதரிலிட்டுச் சென்றனர் . ஜயதேவர் புதரி 
வியந்து நாராயணபஜனை செய்து தேகத் 
தை மதிக்காது ஞானானந்தத் திருக்கையில் 
கிரவுஞ்ச வேந்தன் வேட்டைக்கு வந்து 
இருள் சூழ ஆண்டுத் தங்கினன் . அக்காட் 
டில் இருளில் சோதிமயமாகயிவர் பிர 
காசித்ததறிந்து நெருங்கி யிவரைப் பல்ல 
க்கிலிட்டுப் பதிக்குச் சென்று இவரைச் 
சில்சாசனத்திருத்தி யன்னடிக்கு எவல் 
செய்யுமாறு அருளல் வேண்டுமென்றலும் 
ஜயதேவர் பாகவதரை வணங்குக என்ன 
அரசன் அவரை நானறிந்து வணங்க அறி 
குறி யென்னென ஜயதேவர் பாகவத 
ரின் அடையாளங்களைத் தெரிவிக்க அரச 
னவ்வாறு பாகவதரை 

பாகவதரை வணங்கிவரு காட் 
களில் , முன்னர் ஜயதேவரைக் கால் கை 
யறுத்த கள்வர் பாகவ வேடம் பூண்டு அர 
சன் பாகவதர்க்குத் தானமளிக்குமிடம் 
புகுந்து சிங்காதனத்துக் கால் கை யறுப் 
புண்டு ஞானபாவனை செய்திருக்கும் ஜய 
தேவரைக் கண்டு திடுக்கிட்டுநிற்க ஜய 
தேவர் அவர்களை யழைத்துத் தேற்றி 
யிவர்களுக்கு வேண்டியவை கொடுக்காவ 

ஏவலாளர் அரசர்க்குக் கூற அவ் 
வாறே வேண்டியகளித் திருக்கச்செய்த 
னன் . 

இவ்வாறிவர்களிருக்கையில் மனம் 
பொருதவர்களாய் 

நாங்கள் 

எம்பதிக்கு 
செல்லவேண்டு மென அவர்களுக்கு வேண் 
வேதந்து உடன் சென்று என்னிடமிருக்க 
வென வஞ்சசர் இருதேர் நிறைந்த பொருள் 
வேண்ெெமன அரசன் அவ்வகை யீந்து 
தேரேற்றியனுப்ப இவர்கள் ஜயதேவரி 
டஞ்சென்று விடைபெற்றுச் செல்கை 
யில் இரதம் ஓட்டுவோர் அத்திருடரை 
நோக்கி எங்களாசன் பதியில் வந்த அகே 


வன 


சயதேவர் 


592 


சயத்வசன் 


வென 


கரில் ஜயதேவ ருங்களுக்கு அதிகமாய் 

மென்று மந்திரியை நோக்கி நீ யாசனு 
மரியாதையுடன் கொடுக்கச்செய்த தென் டன் , ஜயதேவர் வேட்டைக்குச்சென்று 
னென்று வினவத் திருடர் கூறுவார் . புலிகொல்ல இறந்தனரென்று பத்மாவதி 
துஷ்டகருமாவெனு மாசன் கண்பரிவர் , முன் கூறுகவென அவ்வாறு மந்திரி விளை 
இவர் அரசன் பொருளை மிகுதியும் செல யாட்டாகக் கூறக்கேட்ட பத்மாவதி , யிது 
விட்டு அரசனுக்கு நஷ்டத்தை விளைத்த 

மெய்யோ வென அரசியைக்கேட்க அவ்ளு 
தால் அரசன் கோபித்து இவரைச் சிரச் மாமென்னப் பத்மாவதியுடனே யுயிர்விட 
சேதஞ் செய்யும்படி கட்டளையிட நாங்க டனள் . அரசி திடுக்கிட்டு விளையாட்டு 
எவ்வரசன் கட்டளைப்படி செய்யக் காட் வினை யாய் முடிந்ததேயென அரசன் முன் 
டிற்கொண்டுவந்து கால் கைகளை மாத்தி அடுத்ததுகூற மனைவியைக் கொல்வோமே 
ரம் போக்கிப் புதரிவிட்டுத் தவசிகளாய் னிற் பெண் கொலையாகுமென வெண்ணி 
அரசனை நோக்காது இப்போதுங்கள் நாடு யிது தன்னால் விளைந்ததென அஞ்சி ஜய 
சேர்ந்தோம் , ஜயதேவர் எங்களுக்கு இவ் தேவர்முன் நடந்ததைக் கூறித் தன்னுயிர் 
வாறு சம்மானஞ்செய் தனர் என்றனர் . நீத்தற்குத் தீக்குழியும் வகுத்தனன் . 
இந்தப் பொய்வார்த்தையைப் பொருமற் அதையுணர்ந்த ஜயதேவர் அது உன்னால் 
பூமி வெடிக்கத் திருடர் இரதத்துடனதில் நடந்ததன்றெனத் தன் மனைவியிடம் போய் 
ஆழ்ந்திறந்தனர் . இர தம்விட்டோர் அய முன் தாம்பாடிய அஷ்டபதி முதலிய 

யவை 
லிற்குதித்துப் பிழைத்துத் தம்பதிபுகுந்து களைப்பாடத் திருமால் தரிசனந்தந்து பத் 
ஜயதேவர்க்கு நடந்ததைக்கூற ஜய தேவர் மாவதியையெழச் செய்ய அன்பர்கள் தரி 
திருமாலைநோக்கித் துதித்துக் கஜேந்திர சித்து ஆனந்தங்கொண்டனர். 
னுக்குப் பகையாகிய முதலைக்கும் , உன் சயத்சேநர் - 1. ஒரு விஷ்ணுபடர் . 
பகையாகிய கஞ்சனுக்கும் சொர்க்கமளித் 2. நகுலன் அஞ்ஞாதவாசத்தில் வைத் 
தீர் என் பகைவர்க்கும் வானுலகளிக்கப் துக்கொண்ட பெயர் 
போகாதோ 

விசனமுறுகையில் 3. சார்வபௌமன் குமரன் . 
பெருமாள் தரிசனந் தந்து ஜயதேவரைத் சயத்திரதன் -1 . பிரதிட்சு குமான் . 
தழுவிக்கொள்ள ஜயதேவர்க்குக் கைகால் 2. புருகன் மாஸ் மான் . 
கள் வளர்ந்தன . கள்வரிருவரும் விமான 3. சயித்திரனுக்கு மாமன் , 
மேறிப் பொன்னுல கடைந்தனர் . பெரு 4. விசுவசித்தின் தந்தை , 
மாள் உன்னன்பிற்குக் களித்தனனெனக் 

5. திதி வின் குமரன் 
கூறி மறைந்தனர் . அரசன் ஜெயதேவரை 6. சிந்துதேசாதிபதி இவனே சயிந்த 
யணுகிக் கைகால் வளர்ந்ததைச் சொல்ல வன் , இவன் சிவப்பிரசாதி . அபிமன்யு 
வேண்டுமென ஜயதேவர் உள்ளபடி கூறக் வைக் கொல்லக் காரணமாய் இருந்தவன் , 
கேட்டு ஜயதேவரையென்றுந் தம்பதியி தேவி துச்சளை , இவனுக்குப் பன்றிக் 
லிருக்கவேண்டிப் பத்மாவதிக்குச் சிவிகை கொடி . தந்தை விருத்தக்ஷத்திரனைக் கா 
யனுப்பி வருவித்துத் தன் தேவியைப் 

ண்க . பாண்டவர் காமியவனத்திலிருக் 
பணிசெய்திருக்கும்படி கட்டளையிட்டிருக் கையில் திரௌபதியைக்கண்டு மயல்கொ 
கையில் ஒருநாள் தூதனொருவன் அரசியி 

வீமார்ச்சுநரால் 

அவமானப்பட்ட 
னுடன் பிறந்தான் சுஜாணன் என்பவன் வன் . இவன் சிவமூர்த்தியை எண்ணித் 
இறந்தான் என அரசன்தேவியும் சுஜா தவம் இயற்றி அருச்சுநன் ஒழிந்த நால் 
ணன் தேவிமுதலோர் விசனப்படச் சுஜா வரை ஒரு நாளில் ஜயிக்க வரம்பெற்றுப் 
ணன் தேவி , உடன் கட்டையேறத் துணி பாரதயுத்தத்தில் ( கங ) நாள் பதுமயூகம் 
கையில் பொன்னாசனத்திருந்த பதுமா 

அருச்சுகன் ஒழிந்தவர்களைச் 
வதியை யாசிநோக்கிக் கூறப் பதுமாவதி செயித்தவன் . 
எந்தப் பிறவியிலும் கணவலுடனே யிறத் சயத்பலன் - சகதேவன் அஞ்ஞாதவாசத் 
தல்வேண்டும் . தாமதித் திவ்வாறிருத்தல் தில் வைத்துக்கொண்ட மறை பெயர் . 
இவள் தாமதித்திருத்தற்குக் சயத்வசன் 

சயத்வசன் - 1. தாள சங்கனுக்குத் தந்தை ,, 
காரணமென் னெனக்குக் கூறுகவென அர கார்த்தவீரியனுக்குக் குமரன் . 
சன்தேவி சுஜாணன் தேவியை யனுப்பி 2. சந்திரவம்சத்து அரசருள் ஒருவன் . 
விட்டுப் பதுமாவதிகூறியதை யறிவோ விஷ்ணுபக்தன் . இவனுக்கு விசுவாமித்தி 


ண்டு 


வளைத்து 


சயந்தபுரம் 


593 


சயமல்லராஜர் 


கன 


ரர் ஒருயாகம் செய்வித்தனர் . விதேகன் 2. இவள் இந்திரன் குமரி , தேவரை 
என்னும் அசுரனைக் கொன்றவன் , 

வெல்ல மிருத்துஞ் செயமந்திரசித்தியின் 
சயந்தபாம் - நிமி நிருமித்த பட்டணம் . பொருட்டும் பலவரத்தின் பொருட்டுந் தவ 
கௌ தமாச்சிரமத்திற்கு அடுத்தது . 

மேற்கொண்ட சுக்ரனைத் தந்தை சொற் 
சயந்தம் -1 . ஒரு பட்டணம் . 

படி தனக்கு நாயகனாகவரிக்க எண்ணிச் 
2. ஒரு நாடகத் தமிழ் நூல் , 

சுக்ரன் தவச்சாலை சென்று பணிசெய்து 
சயந்தன் -1. இந்திரன் குமரன் . தாய் சசி . அவன் தவநீங்கியபின் அவற்குத் தன் மன 
இவன் சூரபன்மன் சேனைக்குப் பயந்து நிலையறிவித்து யாருக்கும் காணப்படாமல் 
குயிலாய் ஓடிய தந்தையைக்காணாது வரு பத்து வருஷம் அச்சுக்ரனிடம் ரமித்திருக் 
ந்திநாரதரால் தேறினவன் . பானுகோபனு தவள் . 
டன் யுத்தஞ்செய்து ஆற்றாது களைத்து 3. சத்தியால் வக்ராசான் முதலியோ 
அயிராவதத்தின் மீது விழுந்து எழுந்து ரைக் கொல்ல நிருமிக்கப்பட்ட துர்க்கை , 
அவனால் சிறையிலடைபட்டவன் . சிறை சயமதி- பவணமாதேவன் மனைவி , 
யிலிருக்கையில் குமாரக்கடவுளைக் 

4. பார்வதியாருக்குத் தோழியார் ( சிவா 
விற்கண்டு தேறினவன் உருப்பசியைக் 

கஸியம் . ) 
கண்டு மோகித்ததால் அகத்தியரால் சபிக் 5. உதயணனுடைய ஆட்சிக்குட் பட்ட 
கப்பட்டவன் . பாரிஜா தாபஹரணத்தில் தொரு பெரிய நகரம் , இதனை உருமண் 
பிரத்தியும் நனுடன் யுத்தஞ்செய்தவன் . ணுவா பாதுகாத்து வந்தனன் , 

உதயண 
தேவர் இராவணனுடன் யுத்தஞ்செய்கை னுக்கும் , வாசவதத்தைக்கும் இந்நகரத்தே 
யில் இந்திரசித் இவனைக்கட்ட யத்தனித் தான் விவாகம் நடைபெற்றது . இது மருத 
தது கண்டு பௌலோமன் இவனைத் தூக் நிலவளத்தாற் சிறந்தது . இதன் பக்கத்தே 
கிக் கடலில் ஒளிக்க அவ்விடம் இருந்த மிக அழகி தானமலையொன்றுண்டு. இந்தக 
வன் . இவன் காக்கையுருக்கொண்டு சீதா ரில் வாசவதத்தையோடு உதயணன் பல 
பிராட்டி விஷயத்தில் அபசாரப்பட்டு நாள் கவலையின்றி வாழ்ந்திருந்தனன் . இந் 
இராமமூர்த்தியால் ஒருகண் இழந்தான் நகரமும் வேறு சில இடங்களும் உருமண் 
என்பர் . உருப்பசியை மோகித்த காரணத் ணுவாவுக்கு உதயணனாற் சீவி தமாக அளிக் 
தால் விந்தமலைக்கண் மூங்கிலாக அகத்திய கப்பட்டன . ( பெ - கதை) 
பாற் சபிக்கப்பட்டவன் . 

சயமர்த்தன - சத்தியால் வக்ராசுரன் முத 
2. விசுவாவசுவின் குமரன் . 

இவன் 

லியோரைச் சங்கரிக்கச் சிருஷ்டிக்கப்பட்ட 
மனைவியருடன் நிருவாணமாய்ச் சலக்கி துர்க்கை . 
ரீடைசெய்கையில் வசிட்டமுனிவர் அவ் சயமல்லராஜர் - இவர் மேட மென்னும் 
வழிவரக்கண்டு பெண்கள் தங்கள் உடை ஊர்க் கரசர் . இவர் அரிபதம் மறவாது 
களை உடுத்திக்கொள்ள இவன் நிர்வாணி அரசாட்சி செய்துவருநாட்களில் 
யாய் மதியாதிருந்தபடியால் அரக்கனாகச் கொண்ட தம்பி சேனை சேர்த்து இவர் 
சபிக்கப்பட்டு வனத்தில் உலாவுகையில் பூசைசெய்யுஞ் சமயத்தில் சண்டைக்கு வந் 
சகுந்த முனிவரை விழுங்கச்சென்று அவ தனன் . இதை யறிந்தமந்திரி எதிர்த்துச் 
ரால் கொலை செய்யப்பட்டு அரக்க உரு சண்டையிட்டுத் தன்னாவியலாது திரும் 
மாறிப் பழைய உருக்கொண்டனன் . புகையில் எதிரிகளின் வன்மை யறிந்த 
3. விச்வாமித்திரர் குமரருள் ஒருவன் . தாய் கண்டு பூசையிலிருக்கும் குமாற்குக் 
4. விஷ்ணுபடன். 

கூற அரசன் பெருமாளிருக்கிறாரென் . 
5. சுக்கிரன் என்னும் ஆதித்தனுக்குப் தான் பூசையிலிருக்கப் பெருமாள் ஓர் குதி 
பௌலோமியிடம் உதித்த குமரன் . 

ரையிலேறிச்சென்று பகைவரை வென்று 
6. தருமனுக்கு மருத்துவதியிடம் பிற அரசன் தம்பியைப் பிடித்துக்கட்டி மங் 
ந்த குமரன் . 

திரி வசம் ஒப்புவித்து மறைந்தனர் . அர 
தருமன் மறைபெயர் . 

சன் பூசைமுடிந்ததும் மந்திரி நடந்தவற் 
சயந்தி - 1. அஷ்டசத்திகளில் ஒருத்தி . றைக்கூற அரசன் பெருமாள் தன் பொரு 
கிருஸ்ணனுக்கு முன் தேவகியிடம் அவ ட்டு யுத்தஞ்செய்ததற்கு விசனமடைந்து 
தரித்துக் கம்சனுக்குக் கண்ணன் பிறப் தோத்திரஞ்செய்து என் தம்பிக்குத் தரி 
புணர்த்தி மறைந்தவள் . 

சனந்தந் தீர் எனக்கு இல்லையெனத் திக் 
75 


பகை 


சயமாகீர்த்தி 


594 


சயனம் 


சித்தனர் . பெருமாள் தரிசனர் தந்து மறை கையில் பக்தர் , பொருள் , புதல்வர், 
க்தனர். பின் அரசன் தம்பியை விடுவிக் தேகம் நிலையல்ல என்று கூறுதலும் அர 
சத் தம்பி தானறியாது இயற்றிய பிழை சன் இவருக்குப் பைத்தியம் பிடித்ததெ 
பொறுக்கவேண்டி ஒருமித்து வாழ்ந்தனன் . னப் புத்திரர்களை நோக்கி இவரைக் கொலை 
சயமாகீர்த்தி - முடத்திருமாறன் , இவன் செய்தல் சம்மதமோவென்னப் புத்திரர்கள் 
முதற்சங்ககாலத்துக் கவியாங்சேறிய எழு இவரைப் பொதியாகக்கட்டிக் கடலிவிடுக 
வர் பாண்டியருள் ஒருவனும் , தொல்காப் என் றனர் . அவ்வாறே அரசன் கற்க 
பியஞ் செய்வித்தோனுமாகிய நிலந்தரு ளிடைகட்டிக் கடலிலெறிய இவர் நீரில் 
திருவிற்பாண்டியன் . இவன் காலத்தே மூழ்குமுன் பெருமாள் ஆமை வடிவாகி 
பாண்டிநாட்டுத் தென்பாலி முகத்திற்கு இவரை முதுகில் தாங்க அரசன் கண்டு 
வடவெல்லையாகிய பஃறுளி யென்னும் பயந்து பெருமாளுக்கு அடிமைபூண்ட 
யாற்றிற்கும் , குமரியென்னும் யாற்றிற் இவர் விஷயத்தில் அபகாரஞ் செய்தே 
கும் , இடையே எழு நூற்றுக்காவதம்யாறும் னென்று கடலினின்று கரையேற்றி உப 
இவற்றின் கண்ணவாகிய ஏழ்தெங்க சரிக்க மைந்தர்களும் பிழைபொறுக்கவே 
நாடும் , ஏழ்மதுரைநாடும் , ஏழ்முன்பாலை ண்ட அவர்களுக்கு அருள்புரிந்து பிள்ளை 
நாடும் , ஏழ்பின் பாலைநாடும் , ஏழ்குன்ற கள் ஏவல் செய்யப் பஜனை செய்திருந்தவர் . 
நாடும் , ஏழ்குணகரை நாடும் , ஏழ்குறும் சயவர்மா ஸ்ரீதரராச குமாரர் . இருஷப 
பனை நாடுமென்னும் இந்நாற்பத்தொன்பது தீர்த்தங்கரரின் முதற்பிறப்பு. ( சை . ) 
நாடும் , குமரி , கொல்ல முதலிய பன் சய , விசய , சயந்த , சயசேந , சயத் பலர் 
மலைநாடும் , காடும் , நதியும் , பதியும் தட பாண்டுபுத்திரர் அஞ்ஞாதவாசத்தில் சமிக் 
நீர்க்குமரி , வடபெருங்கோட்டின் காறும் ஞையாக வைத்துக்கொண்ட பெயர்கள் . 
கடல்கொண்டொழிந்தது இதற்கு “ வடி சயவிஜயர் -1. இவர்கள் ஸ்ரீ வைகுண்டத்தி 
வேலெறிந்த " என்னும் சிலப்பதிகாரமும் , லிருந்த துவாரபாலகர் , சநகர்முதலிய 
இறையனாகப் பொருளுரையும் , இளம் ருஷிகள் திருமாலின் சந்தி தானத்தை 
பூரண அடிகள் முகவுரையும் மேற்கோள் விரும்பிச்செல்ல அவர்களது வரவைத்தடு 
களாம் . 

த்து இரணியகசிபு , இரணியாக்ஷனாகச் 
சயமாஞ்சயன் - திவோதானன் குமரன் . சாபம் அடைந்தனர் . இவர்கள் விஷ்ணு 
சயழனி - (சயமினி) வியாசர் மாணாக்கர், மூர்த்தியின் கட்டளையால் மூன்று பிறவிக 
சாமவேதி , வேதபா தஸ் தவம் செய்தவர் . ளடைந்து அவரால் சங்கரிக்கப்பட்டு மீண் 
மார்க்கண்டேயர் ஏவலால் தருமபகளி டும் பரமபதம் அடைந்தவர்கள் . இவர்க 
டம் சந்தேகம் கேட்டவர் . இவர் ஒரு பார எனது முதற்பிறப்பு இரணியகசிபு , இரணி 
தமுஞ் செய்தனர் . 

யாக்ஷன் , இரண்டாவது இராவண கும்பகர் 
சயம்பிரபை -1 . சடியாசன் புத்திரி. திவட் ணன் , மூன்றாவது சிசுபால , தந்தவக்கிரன் 
டன் தேவி . 

இவர்கள் துவாரகையில் இலஷ்மியின் வா 
சயம்பூல்- வடமலையில் அரசு புரிந்து பின் வைத்தடுத்து இச்சாபம் அடைந்தனர் என 
துறவினால் அதிக மேன்மை பெற்றவன் வங் கூறுவர் . 
( சூளா .) 

2. பஞ்ச சேநாபதிகள் , துரியோ தன 
சயாாமை-- சுக்கிரீவ மகாராஜாவின் தேவி . னால் அனுப்பப்பட்டவர் . 

புஷ்பதந்த தீர்த்தங்கரின் தாய் ( சைரி .) சயனிக்குந்திசையறிதல் - கிழக்குச் சிரசு 
சயர் - கல்பாதியில் சிருட்டிக்கப்பட்ட ( கஉ ) வைத்துப்படுத்தால் ஐஸ்வரியம் , தெற்கு 
தேவருஷிகள் இவர்கள் ஒவ்வொரு மன் ஆயுள் , தனவிருத்தி , மேற்குப்பிரபலவிரு 
வந்தரத்திலும் தேவர்களாய்ப் பிறப்பார் , த்தி , வடக்குவியாதி , மிருத்தியுமாகும் . 
சயவந்தபக்தர் - இவர் ஒருவணிகள், ராம தானிருக்குமிடம் தெற்கும் , மாமியார் 
உபாசகராய்த் தமக்குள்ள பொருள்களெல் வீட்டிற்குக் கிழக்கும் , யாத்திரைக்கு மேற் 
லாவற்றையும் பாகவதர்க்கு அளித்து அரி கும் சிரசுவைத்துப்படுத்தல் சுபம் . 
பஜனை செய்து வருநாளில் இவரது ஐந்து சயனம் - இது இலவம்பஞ்சு, செம்பஞ்சு, 
புத்திரரும் செல்வத்தை வீணாகச் செலவிடு வெண்பஞ்சு , மயிர் , அன்னத்தூவி இவற் 
கின்றனர் என்று வெறுப்பால் அரசனிடம் முற் செய்யப்பட்ட ஐவகை அணைகளாம் . 
சுற அரசன் இவரையழைத்து விசாரிக் இவைகளுள் இலவம்பஞ்சு மெத்தையா 


சயனக்கிர்மம் 


595 


சயுக்குவன் 


லுட்சூடு நீங்கும் . வெண்பஞ்சு, செம்பஞ்சு 4. சுசுருதன் குமான் , 
மெத்தைகள் இரத்தவிருத்தி செய்யும். 5. தருமன் அஞ்ஞாதவாசத்தில் வைத் 
தூவிகள் உடற்கினிமை . தாழம்பாயிற் துக்கொண்ட பெயர் . 
சயனிக்கின் தலைசுழற்றல் , பாண்டு , பித்த 6. துரியோ தனன் சபையிலிருந்தவன் , 
தோஷம் , நீராமைக்கட்டி , வெகுமூத்திரம் சூதில் வல்லவன் . 
விலகும் . கோரைப்பாய் அக்கினிமந்தம் ,, 

7. வச்சிரன் குமரன் . 
சுரதோஷ மிவைகளை நீக்கும் , பிரப்பம் 8. சயன் விஷ்ணுபக்தன் அல்லது 
பாய் மூலரோகத்தை யுண்டாக்கும் . படன் . 
பேரிச்சம்பாய் வாதகுன்மம் , சோபை 9. ( சூ ) சுபாஷணன் போன் , சிரதன் 
நீக்கும் . உஷ்ணாதிக்க முண்டாக்கும் . பனை குமான் , 
யோலைப்பாய் அதி உஷ்ணத்தையும் , 10. ( ச. ) புரூரவசுவிற்கு உருவசியிடம் 
வாதநிக்ரகத்தையு முண்டாக்கும் . சயனிக் உதித்த குமரன் , இவன் குமரன் மிதன் . 
கையில் இடதுகையிற் சயனித்து இரண்டு 11. ( ச . ) சஞ்சயன் குமரன் , இவன் கும 
கால்களையு நீட்டிக்கொண்டு நித்திரைசெய் 

ரன் கிருதன் . 
யின் பஞ்சேந்திரிய வயர்வு சரீர வருத்தம் 12 ஷண்முக சேநாவீரன் , 
நீங்கும் மனத்திற் குற்சாகமும் ஆயுள் 13. கோமுகனுக்குக் கற்கனிகையிடம் 
விருத்தியையும் தரும் , கிழக்கில் தலையை பிறந்த குமரன் . 
வைத்துக்கொண்டு சயனிக்கின் பொருள் 14. மன்னியு குமரன் . 
சேரும் , தெற்கு ஆயுள் விருத்தி . மேற் 15. திருதராட்டிரன் குமரன் . 
குப் பிரபலமுங் கீர்த்தியு முண்டாம் . வடக் 16. ஓர் அரசன் , கோபிகைகளைக் 
குப் பலவித நோய்களைத் தரும் . சயனிக் 

காண்க , 
கையில் நிர்வாணமாயும் கௌபீனமின்றியும் சயிகம் ஒரு பர்வதம் , காவிரிக்கு அருகி 
சயனிக்கலாகாது . முக்காடிட்டு நித்திரை 

லுள்ளது. 
செய்யில் இரண்டு நேத்திரங்களுக்கும் சயிகடவ்வியன் காசியைத் தரிசித்து 
புஜங்களுக்கும் வன்மை யுண்டாகும் . அன் முத்தி பெற்றவன் . 
றிக் குளிர் , பனி, வெயில் , தூசு , மேகம் சயித்தகம் - சிற்பநூலில் ஒன்று , 
இவற்றாலுறுங் குற்றங்களுமணுகா. தலை சயித்திரதன் -1 , சிவாணத்தவரில் ஒருவன் . 
யணை கழுத்திற்குந் தோளிற்குமுள்ள வுய 2. காசியில் விரேசலிங்கத்தைப் பூசி 
ரவளவாய் இலவு முதலிய மெல்லிய பஞ் த்து இஷ்டசித்தி அடைந்தவன் . 
சுகளாற் செய்தது சிரசிலும் வேண்டிய சயிந்தவன் - 1. சயத்திரதனுக்கு ஒரு 
விடங்களினும் 

வைத்துச் சயனிக்கின் பெயர் . துரியோ தனன் தங்கை தூர்ப்ப 
பாதாதி 

கேசபர்யந் தமுள்ள நரம்புகள் லையை மணந்தவன் . இவன் தந்தை விரு 
பிசகா . சிரசைப்பற்றிய ஆவர்த்த நோய் த்தக்ஷத்திரன் , வனவாசத்தில் தனித்திரு 
முதலிய நீங்கும் . மனத்திற்கு ஆரோக்ய ந்த திரௌபதியைக் கவர்ந்து சென்று 
முண்டாம் . இராநித்திரை பங்கமாயின் சித் பாண்டவர்களால் தடுக்கப்பட்டு ஓடிப் 
தமயக்கமும் தெளிவின்மையும் ஐம்புலச் பாரதயுத்தத்தில் அருச்சுநனாற் கொலை 
சோர்வும் சட்கமும் , பயமும் அக்நி மந்தமு 

யுண்டவன் . 
முண்டாம் . அன்றியு நோய்கள் கவ்வும் . 2. சகுனியின் இரண்டாம் குமரன் . 
பகல் நித்திரை ஊருத்தம்ப முதலிய ( கஅ ) 3. சயந்தனுக்கு ஒருபெயர் . 
வாதரோகங்களை யுண்டாக்கும் . 

சயிந்தவாயினர் - சுநகர் மாணாக்கர் . 
சயனக்கிரமம்- வடதிசையிலும் , இருமூலை சயிப்யை - சாமகன் தேவி , சப்யை தாய் 
கள் கூடும் கோண திசையிலும் தலைவையாது இவள் தன் புருஷன் பாஸ்திரீகளைப் புண 
கைகூப்பித் தெய்வந்தொழுது உடம்பின் ராது தடுத்திருந்தவள் . 
மேல் போர்வை ஒன்று போர்த்துச் சய சயிலேச்சுரன் - காசியிலமைக்கப்பட்ட சிவ 

னித்தல் வேண்டும் . ( ஆசாரக்கோவை .) லிங்கப் பிரதிட்டையுள் ஒன்று . இமயத் 
சயன் -1 . வியாசர் மாணாக்கரில் ஒருவன் , தால் பூசிக்கப்பட்டது . 
2. சாத்தகி குமரன் . 

சயுக்தவன் - ஒரு முனிவன் . இவன் பிறவி 
3. வசுதேவன் பின்னலனாகிய ஆனகன் முடவன் . இவன் வண்டியில் ஏறிக் காட் 
குமரன் . 

டின்வழிச் செல்லுகையில் ஒருபாலை வனத் 


சரபன 


சயூடணன 


596 


திருந்த பாழ்ங்கிணற்றில் இருந்துவந்த சாந்திரம் , உபயம் , வர்க்கோத்தமம் 
( கா என்னும் ஓசைகேட்டு அது தம் மேடமுதல் மீனாந் தமாகப் பன்னிரண்டு 
பிதுரரின் ஓசை என அறிந்து அவர்கள் இராசியும் சரந்திர முபயமென்றெண்ணுப் 
சொற்படி தனது தவவலியால் கங்கை , மேடமுதல் அடைவே ஆண்பெண் என் 
யமுனை , கயை என்னும் முன்று நதிகளும் றும் , குரூரராசி , சௌமியராசி யென்றும் 
தன்னிடம்வர அதில் ஆடிப்புனிதம் அடை மடைவே மாறிமாறி யெண்ணப்படும் . சர 
ந்து பிதுரரைச் சுவர்க்கமடைவித்தவன் , ராசியின் முற்கூறும் ஸ்திரராசியின் நடுக் 
இவனுக்கு ரயுக்குவன் எனவும் பெயர் . 

கூறும் , உபயராசியின் கடைக்கூறும் வர்க் 
சயூடணன் - சாமைக்குத் தந்தை .. 

கோத்தமம் எனவழங்குவர் . (விதான . ) 
சயை - 1. அஷ்டசத்திகளில் ஒருத்தி . சாத்துவான் - விந்தியாஸ்வன் என்னும் பெய 
2. பார்வதியாரின் தோழியரில் ஒரு 

ருள்ள பாஞ்சால அரசன் புத்திரியாகிய 
த்தி . இவள் ஒருகால் பார்வதியாரை இல் அகலிகையின் நாயகனான கௌதமன் வம் 
லறம் எத்தகையது என வினாவ நீ பூமி சத்தில் பிறந்த சத்திய திருதன் என்பவன் 
யிற்பிறந்து அதனை அறிந்து கொள்ளென புத்திரன் . இவன் புத்திரர்கள் கிருபி , 
அங்கனமே இவள் பூமியிற்பிறந்து வள கிருபாசாரியர். இவன் தபசு செய்கையில் 
ரும் நாட்களில் தேவரா தமுனிவன் கற் ஜாலவதி என்னும் அப்சரசைக் கண்டு 
பினையுடைய பெண்ணினைக்கண்டு தான் வீரியம் வெளிப்படக் கிருபியும் , கிருபா 
மணங்கொள்ள நினைத்து இந்தச் சயையை சாரியரும் பிறந்தனர் . ( பா - ஆதி . ) 
இராக்கத வுருவங்கொண்டு எடுத்துச்செ சாத்வான்- இவர்க்கு நாணல் தண்டிலிருந்து 
ன்று கலவிக்குரிய செயல் செயத் தொடங் கிருபாசாரியும் கிருபியும் பிறந்தனர் . 
கினன் . சயை இதனைக்கண்டு நடுங்கி நான் 

( பார - அது . ) 
இதுவரை கற்பினையுடையளாய் இருக் சாபங்கர் - ஒரு ருஷி , இவர் தவத்தைப் 
கின் இந்த அரக்கனிடம் பட்டுக் கற்பழி புகழ்ந்து இந்திரன் சத்தியவுலகம் வந்து 
யாது கல்லாக எனத் தருமதேவதையை அழைக்க மறுத்து இராமமூர்த்தியின் வர 
வேண்டினள் . இவள் எண்ணப்படி கல்லு வைக்கண்டு சேவித்து மோக்ஷம் விரும்பி 
ருக்கொள்ள முனிவன் தன் தபோபலத் மனைவியுடன் அக்கினிப்பிரவேசமானவர் . 
தால் உருமாற்றி மணம் புணர்ந்தனன் . சாபங்காச்ரமம் - தண்ட காரண்யத்தில் 
இதனால் சயை இல்லற தருமம் அறிந்து கோதாவிரி தீர்த்தத்திலுள்ள ஆச்ரமம் . 
சங்கை நீங்கினள் . 

( பார - வன . ) 
3 சயை , சுப்ரபை இவர்கள் தக்ஷன் சாபழர்த்தி - இரணியகசிபைக் கொன்ற 
குமரியர் இவர்கள் அஸ்திரசஸ்திரங்களைப் நரசிங்கமூர்த்தி தருக்கி அட்டகாசம் செய் 
பிரசவித்தனர் . ( இரா.) 

யக்கண்ட பிரமன் சிவமூர்த்தியைத் துதிக் 
4. திதிகாண்க . 

கச் சிவமூர்த்தி சரபவுருக்கொண்டு நாசிங் 
சரகர் - ஒரு வடமொழி வைத்திய நூலாசிரி 

கத்தின் தோலை உரித்து உடுத்த எண்கால் 
யர் , இவர் செய்தால் சரகம் . 

இருதலைப் பக்ஷி யுரு . 
சரகாள் வைசம்பாயனர் மாணாக்கர்கள் , 

சரபம் 

இது பக்ஷிகளுக்கெல்லாம் அரசா 
ஆசிரியர்க்குற்ற பிரமகத்தியைத் தாங்கள் கவும் சிங்கத்தையுங் கொல்லத்தக்க மிருக 
ஏற்றதால் இப்பெயர் பூண்டனர் . 

பக்ஷியுரு . இதற்கிரண்டு சிங்கமுகங்களும் 

இரண்டு பக்ஷமாகிய இறகுகளும் , ( 2 ) சிங் 
சரதன்மன் ஒரு வரதரசேநாதிபதி . 

கத்தினுடலுடன் எட்டுக் கால்களுடன் 
சரக்கிரகம் கிரகம் காண்க, 

கூடிய பறவை யுரு . (காஞ்சி - புரா . ) 
மூன்றாவது புத்தர் . 

சரபன் - 1. சுக்கிரீவன் சேனாதிபதி . 
சரணம் - ச ) அருகசரணம் , சித்தசரணம் , 2. சூரபதுமன் மந்திரி. 
சாது சாணம் , தன்மசரணம் . 

3. ஒருவானாலீரன் . 
சாதல்பம் - பீஷ்மன் , பொருட்டு , அர்ச்சுன 4. சேதி தேசாதிபதியாகிய சுபாலனு 
னால் நிரூமிக்கப்பட்ட அம்புமயமான படு டைய புத்ரன் . இவன் தருமரது அச்வ 
க்கை . ( பா - ஆதி . ) 

மேதக் 

குதிரை யிவனாட்டையடைந்த 
சரத்துவந்தன் - ஒரு இருடி , கிருபாசாரியின் போது மரியாதைசெய்து அனுப்பினவன் . 
தந்தை . சதாநந்தருவியின் குமான் . 

( பார - அச்வ . ) 


சரணங்கரர் 


சரபோஜீ 


597 


சரவரி 


இவள் 


5. இவன் ஒருவைசியன் புத்திரப்பேறு 2. இவர் காஞ்சிபுரம் உபசுப்ரமண்யர் 
இலாது வருந்தித்தேவருஷியைஅடைந்து கோத்திரத்தவர் முத்தி முடிவெனும் 
வேண்ட அவரது உபதேசத்தால் புத்திரப் நூலாசிரியர் . 
பேறு அடைந்துகளித்தவன் . ( பதும் புரா ) சரவணபவன் குமாரக் கடவுள். 
சாபோஜி - தஞ்சாவூரில் அரசுசெய்த மகா சாவணப்பெருமாளையர் - இவர் திருத்த 
ராட்டிர அரசன் , இவன் காலத்தில் பல ணிகை கந்தப்பையர் குமாரர். இராமநுஜ 
கல்விகளும் , தேவாலயத்திருப்பணிகளும் கவிராயரிடத்தில் தமிழ் இலக்கிய இலக் 
அபிவிருத்தியாயின , இவன் காலம் கணங்களைக் கற்றபுலவர் சென்னையில் பல 
( 400u ) இருக்கலாம் . 

நூல்களைப் பிரசுரஞ்செய்தவர் . 
சாமா - விபீஷணன் தேவியரில் ஒருத்தி . சரவணப்பெருமாள் கவிராயர் 
சைலூஷன் என்னும் காந்தருவன் புத்திரி . தென்னாட்டிலிருந்த கவிஞரில் ஒருவர் , 
புத்திரி கிரிசடை . 

இவளே 

இவர் மலையாளஞ்சென்று இராஜாவைக் 
சீதைக்கு நற்செய்தி கூறிவந்தவள். 

கண்டபோது கூறியது " இலைநாட்டும் 
சரமாவதி - கல்கியின் தேவி . 

வேற்கரத்துச் சேதுபதி தரிசாத்துக் கேழு 
சாமை - காசிபர் தேவி . தக்ஷன்குமரி . ஜல நாளோர் , மலைநாட்டு ராசன் வந்து காத்தி 
ஜந்துக்களைப் பெற்றவள், 

ருந்தவாசல் வித்துவான் யான்கண்டாய் , 
2. இவளது புத்திரரைத் தைத்தியர் கலைநாட்டிற் பெண்ணெனவே செய்தசர 
கவா இந்திரன் அவர்களிடமிருந்து மீட்டுக் ணாசநகன் கன்னிக்காகச், சிலைநாட்டி வளை 
கொடுத்தனன் . ( பிரம - புரா . ) 

த்த புயவீர கேரளராம செயசிங்கேறே " 
சரயு - அயோத்தியிலுள்ள நதி . இதுபூர்வத் என் றனர். இக்கவியைக் கேட்டவுடன் 
தில் பிரமன் விஷ்ணுமூர்த்தியை எண் சேதுபதி தரிசனத்திற்கு மலைநாட்டரசரிற் 
ணித்தவமியற்ற விஷ்ணுமூர்த்திதோன்றி காத்திருந்தவர் யார் ? என இராஜாவினவச் 
ஆனந்தத்தால் புதல்வனைத்தழுவ அவ்விஷ் சேதுபதியென்பது வருணனுக்கும் பெய 

ணு மூர்த்தியின் கண்களில் ஆனந்தக் கண் ராம் . ஆதலால் அவனைக் காண்பதற்கு 
ணீர் பெருகிற்று . அதைப் பிரமன் காத் மல்லை நாட்டுகின்ற இராமனானவன் தருப் 
தில் ஏற்று மானஸஸால் விடுத்தனன் . பாசனத்தில் ஏழுநாட்கள் காத்திருக்கவில் 
இக்ஷ்வாகு தான் அரசு செய்கையில் தன் லையா ? எனக்கூறச் சேதுபதி மகிழ்ந்து 
னாட்டில் ஒருத்தி பெருகின் நன்றென்று பரிசு தரப்பெற்றவர் . 
வசிட்டரைக்கேட்க முனிவர் சத்திய உல சரவணப்பொய்கை - இது திருப்பரங்குன் 
கஞ் சென்று நடந்ததைக்கூறி அவர் தாப் றத்திலுள்ள தோர் தீர்த்தம் . ( திரு . ) 
பெற்றுப் பூமியில் இருத்தினர் . இச்சரயு சாவணப்பெருமாள் கவிராயர் - இவர் 
பெண்ணுருக்கொண்டு இத்தீர்த்தக் கரை பாண்டிநாட்டு முதுகுளத்தூரிலிருந் தவர் . 
யில் வந்த இராமபிரானையும் தசா தரையுங் சைவவேளாளர் கவிபாடுவதில் வல்லவர் . 
கண்டு பேசினள் . இந்ததி வசிட்டரால் இவர் இராமநாதபுரம் , சோமசுந்தரம் பிள் 
வந்தமையின் வசிட்டை எனவும் , இரா ளையவர்கள் மாணவகர் , முத்துராமலிங்க 
மரைக்கண்டு பேசினமையின் இராமகங் சேதுபதி யவர்கள் சமஸ்தான வித்துவா 
கை எனவும் பெயர்பெறும் . ( இரா.) 

னாக இருந்தவர் . இவர் சற்றேறக்குறைய 
2. இது 

மானஸசாசில் பிறந்ததால் ஏறு வருஷங்களுக்கு முன்னிருந்தவராக 
சரயு எனப் பெயர்பெற்றது . The river லாம் . 
Go- gra . The town of Ayo - abya is சரவணமுத்துப்புலவர் 

சரவணமுத்துப்புலவர் - இவர் யாழ்ப்பா 
Situated on this river . 

ணத்து நல்லூர் வேளாண்குலத்துச்சைவர் . 
சரராசி - இராசிகாண்க . 

இவர் சற்றேறக்குறைய ஐம்பதுவ ருடங்க 
சாராமழதலியார் வெண்ணை நலலூர்ச் 

ளுக்கு முன்னிருந்தவர் . சேநாதிராயமுதலி 
சடையப்பமுதலியார் சகோதரர் . அன்றி யாருக்கு மாணவர் . வேதாந்த சுயஞ்சோதி , 
அவருக்கே ஒரு பெயர் என்ப . இவரது ஆத்மபோத ப்பகாசிகை நூலாசிரியர் . 
சகோதரரை இணையாரமார்பன் எனபர் . சரவணி - வேலை குமரி , பிராசீனருக்குத் 
சரலோமா - தாசூரன் குமரன் . 

தேவி . 
சரவணதேசிகர் - 1. தேவிகாலோத்திரம் , சாவரி - தோஷன் என்னும் வசுவிற்குத் 
வீட்டுநெறி யுண்மைபாடிய ஆசிரியர் . தேவி , குமரன் சிஞ்சுமாரன் . 


சரவர்ணி 


598 


சரஸ்வதி 


ணரை 


சாவர்ணி -- ஒரு அரசன் . நாரதரால் உப 

தேசிக்கப்பெற்றன் 
சாவனம் இமயத்துள்ள ஒரு பொய்கை . 
தருப்பைக்காடு , இதில் கந்தமூர்த்தி வளர் 
ந்தனர் . (மணிமேகலை .) 
சரன் - 1. விவசுவானுக்குச் சாயாதேவி 
யிடம் உதித்த குமரன் . 

2. கிருஷ்ணன் மீது அம்பெறிந்த 
வேடன் இவன் மிருகங்களைத் தேடி வரு 
கையில் யோகநித்திரையிலிருந்த கிருஷ் 

மிருகமெனக்கண்டு அம்பெறிய 
அந்த அம்பு கண்ணன் திருவடியில் பட 
வேடன் அருகில் வந்து கண்டு அஞ்சி 
வணங்கி நற்கதியடைந்தவன் . 
சரஸ்வதி நதி - குருக்ஷேத்திரத்துள்ள ஒரு 
நதி . இவள் பெண்ணுரு அடைந்து மதி 
வாணனை மணந்து திடனைப்பெற்றாள் . 
சரஸ்வதி - A. 1. பிரமனால் சிருட்டிக்கப் 
பட்டு அவனால் மணக்கப்பட்டவள் . வித்யா 
திஷ்டான தேவதை. இவள் வெண்ணிற 
மாய் , வெள்ளை வஸ்திரம் , கைகளில் ஜபமா 
லை, புத்தகம் , வீணை, எழுத்தாணி தரித்து 
எழுந்தருளி விருப்பள் எ - ம் ., இவளுக்கு 
ஒருகரத்தில் ஜபமணி , மற்றொன்றில் புத் 
தகம் , இருகரங்களில் வீணை எ -ம் . , இவட் 
குப் பிரமவித்தை முகம் , நான்குவேத 
மும் கரங்கள், எண்ணும் எழுத்தும் கண் 
கள் , சங்கீதசாகித்தியம் தனங்கள் , ஸ்மிருதி 
வயிறு , புராண இதிகாசங்கள் பாதங்கள் , 
ஓங்காரம் யாழ் எனவுங்கூறுப . 

2. தக்ஷயாகத்தில் காளியால் மூக்கறுப் 
புண்டு மீண்டும் பெற்றவள் . 

3. இவள் தன்னைச் சிருட்டித்துத் தன் 
னுடன்கூடப் பிரமன் வருகையில் பிரம 
னுக்கு அஞ்சிப் பெண்மான் உருக்கொண்டு 
ஓடினள் . பிரமன் ஆண்மான் உருக்கொ 
ண்டு தொடர்ந்து சிவமூர்த்தியால் தடை 
யடையக் கண்டு சிவமூர்த்தியை வேண் 
டிப் பிரமனைக் கணவனாகப் பெற்றவள் . 

4. பிரமன் தன்னை நீக்கி யாகஞ்செய்த 
தால் நதியுருவாய் யாகத்தை அழிக்கவந் 


ஒழிந்த இருவரும் தம் நாயகருடன் கங்கை 
யடைந்து ஸ்நானஞ் செய்தனர் . சாஸ்வதி 
சற்றுத் தாமதித்துப் பிரமதேவனிடஞ் 
சென்று தான் வருமுன் ஸ்நானஞ் செய் 
தது பற்றிக் கோபித்தனள் . பிரமன் குற் 
றம் உன் மீது இருக்க என்மீது பயனிலாது 
கோபித்தலால் (சஅ ) அக்ஷாவடிவாகிய 
நீ உலகத்தில் நாற்பத்தெட்டுப் புலவர் 
உருவாகத் தோன்றிச் சிவமூர்த்தியைப் 
பணிந்து அவர் தந்த சங்கப்பலகையில் 
இருந்து வருக எனச்சாபம் ஏற்றவள். 

7. ஒருயாகத்தில் இவள் வாத் தாமதித் 
ததால் பிரமன் இடைக்குலக் கன்னிகை 
யைத் தாரமாகப் பெற்றதால் இவளால் 
தேவர் சபிக்கப்பட்டனர் என்ப . 

8. இவளும் இலக்குமியும் மாறுகொ 
ண்டு தங்களில் உயர்ந்தார் யாரென்று பிர 
மனைக் கேட்கப் பிரமன் இலக்ஷ்மிதேவி 
என்ன மாறுகொண்டு நதியுருவாயினள் . 

9. பிரமன் யாகஞ்செய்ய அந்த யாக 
கலசத்துள் தோன்றியவள் , புலத்தியரை 
அரக்கனாகச் சபித்தவள் . சரத்காலத்தில் 
பூசிக்கப்படுதலால் சாரதை எனவும் பெயர் . 

10. இவள் பிரமனால் சிருட்டிக்கப்பட்டு 
அவரால் மோகிப்பக் கண்டு , அந்தமோக 
வார்த்தை யுரைத்த முகத்தை நோக்கி நீ 
யிவ்வாறு தூஷித்துக் கொண்டிருந்ததால் 
ஒரு காலத்தில் சிவபெருமானையும் அவ் 
வாறு தூஷித்து அவரால் சிரம் அறுபடக் 
கடவையெனச் சபித்தனள், (சிவமகா 
புராணம் . ) 

11. இவளும் கங்கை , லக்ஷ்மி முதலிய 
வர்களும் விஷ்ணுபத்னிகள் ஒருகால் 
விஷ்ணு கங்கையிடம் அதிக ஆசைகொ 
ண்டு அவளுடன் நகைமுகமா யிருத்தலைக் 
சண்ட சரஸ்வதி , பொறாமை கொண்டு லஷ் 
மியை நோக்க லக்ஷ்மி சங்கைக்குச் சார்பா 
யிருத்தலைக்கண்டு 

இவள் 

லக்ஷ்மியை 
செடியாகவும் நதியாகவும் போகச்சபித் 

கங்கை சரஸ்வதியை நதியுருவ 
மாகவெனச் சபித்தாள் . பின் ஸரஸ்வதி 
கங்கையை நோக்கி நீயும் நதியுருவமாய் 
உலகத்தவரது பாபத்தைச் சுமக்க என்எற 
னள் . 

லக்ஷ்மியி தனால் தர்மத்வஜருக்கு 
குமரியாகித் துளசியாகவும் பத்மாவதியெ 
னும் நதியாகவும் பிறந்தனள் . கங்கையும் 
சரஸ்வதியும் நதிகளாகப் பிரவகித்தனர் 
லக்ஷ்மி சங்கசூடனை மணந்தனள் . கங்கை 
சந்தனுவை மணந்தனள் . சரஸ்வதி பிரம 


தாள் . 


தவள் , 


5. ஒருகாலத்து அகத்தியரிடம் பிறந் 
தவள் . 

6. பிரமன் காயத்திரி , சாவித்திரி சாஸ் 
வதி மூவருடன்கூடிக் கங்காஸ்நானத்திற் 
குப்போகச்சரஸ்வதி ஆகாயவழியில் பாடிக் 
கொண்டிருந்த வித்யாதர ஸ்திரீயின் இசை 
யில் மனம் வைத்திருந்தனள் . சரஸ்வதி 


சராச தன் 


599 


சராசரங்கள் 


பத்தினி ஆயினள் , சாஸ்வதி பாரதவரு பிளவுகளும் ஒன்று பட்டு ஒரு குழந்தை 
ஷத்தில் நதியாக வந்தபடியால் பாரதி , யுருவாய் அதிபாரமாய் அழத்தொடங்கி 
பிரமனுக்குப் பத்தினியா தலால் பிராம்மி , யது . இதைச் சரையாலறிந்த அரசன் 
வாக்குகளுக்குத் தேவியா தலால் வாணி , எடுத்துச் சென்று சரையால் சந்திக்கப் 
அக்னியைப்போல் பாவத்தைக் கொளு பட்டவன் ஆதலால் சராசந்தன் எனப் 
த்தி யாவருங்காண மஞ்சணிறம் பெற்றி பெயரிடப்பட்டு வளர்ந்தவன் . இவன் தன் 
ருத்தலின் சாஸ்வதியென அழைக்கப்படு மருமானாகிய கம்சனைக்கிருஷ்ணன் கொன் 
கின் றனள் . இந்த ( 3 ) தேவியரும் பூலோ முன் என்று பதினெண்முறை கண்ண 
கத்தில் கவி ( 5000 ) வருஷஞ்சென் றபின் னுடன் சண்டை செய்து வெற்றி பெற்ற 
தங்கள் பதமடைவர் . ( தேவி - பா .) னன் . ஒருமுறை கதாயுதத்தைச் சுழற்றி 

B. ஒருந்தி I rises in the hils of எறிந்து கிருஷ்ணனது பாதி நாட்டைக் 
Sirmur. It disappears at vinasana கைக்கொண்டவன் . இவன் குமரியர் 
tirtha after taking & Westerly course அஸ்தி , பிராப்தை, 

இவன் மற்றொரு 
from Thaneshwar , 

முறை , இராமகிருஷ்ணருடன் யுத்தத் 
ஸரஸ்வதிந்தி இது ருஷிகளின் யாகத் திற்குவர அவர்கள் ஒட்டங்காட்டிக் கோம 
தின் பொருட்டு , சுப்ரபை , காஞ்சனாக்ஷி , ந்தபருவதத்தில் ஒளித்தனர் . சராசந்தன் 
விசாலை , மனோரமை , ஓகவதி , சுரேணு தேடிக்காணாது , மலையைக் கொளுத்தி 
விமலோ தகையென பிரவகித்தது . 

னன் , இருவரும் இவனையறியாது வெளி 
0. சாரஸ்வதனை காண்க . 

வர, வெட்கிச் சேனையிழந்து சென் றனர். 
D. வேதகுய்யர் பாரி . 

இவனிடம் கண்ணன் , வீமன் , அருச்சுநன் 
E. பிரமதத்தன் பாரி . 

மூவரும் வேதியர் உருக்கொண்டு சென்று 
சராசந்தன் - இவன் விப்பிரசித்தி அம்சம் , யுத்தபிக்ஷை யாசித்தனர். சராசந்தன் 
மகததேசாதிபதியாகிய பிருகத்ரதன் கும அதற்கு இசைந்து வீமனுடன் மல்லயுத் 
ரன் , உபரிசரவசுவின் போன் , இவன்பட் தஞ் செய்கையில் கண்ணன் புல்லைப் பிள 
டணம் இரிவிரசம் , குமரன் சகதேவன் , ந்து வீமனறிய இருபு றம் எறிய அந்தச் 
இவன் தந்தை நெடுநாள் புத்திரர் இல் சமிக்ஞையால் காலைக்கிழித்து இருபுறம் 
லாமல் காட்டிற்சென்று அவ்விடம் தவ எறிந்து வீமன் கொன் றனன் . ( பாகவதம் ) 
த்திலிருந்த சண்டகௌசிக முனிவரை ( வேறு ) 
அடுத்து அவர்க்கு வேண்டிய பணிகளைச் சராசரங்கள்- அசையும் பொருளசையாப் 
செய்து வரும் நாட்களில் முனிவர் இவன் பொருள் களடங்கிய வுலகம் . இதிலுள்ள 
கருத்தறிந்து மாங்கனி ஒன்று தந்து உயர்திணை அஃறிணைப்பொருள்களைப்பற் 
அதை உன் மனைவியின் ருதுகாலத்தில் றிக் கூறப்புகின் மனிதர் முதல் கண்ணிற் 
தருக என்று கட்டளையிட்டு அனுப்பினர் . கெட்டாச்சிறிய பிராணிவரை அளவிடக் 
அரசன் அதனைப் பெற்று மனைவிக்கு கூடாதவை பலவகையுள். 

அவற்றின் 
அதின் மகிமைகளைக்கூறி யவள் வசம் உரு , நிறம் , குணம் , தொழில் உணவுமுத 
கொடுத்தனன் . மனைவி தானே புசித்தல் விய ஒவ்வொரு வகையிலும் வேறுபடுகின் 
கூடாது எனத் தன் சக்களத்திக்கும் புத்தி றன , ஊர்வனவற்றில் புழு ஒன்றைப்பற் 
ரன் உண்டாக எண்ணி அப்பழத்திற் பாதி றிக் கூறத்தொடங்கின் அவ்வகையில் அள 
அரிந்து தானருந்தி மற்றதை அவளுக்கு விடப்படாத சாதிகள் உண்டு . அவ்வாறே 
அளித்தனள் . இருவரும் கருக்கொண்டு பறவை மிருகாதிகள் , நீர்வாழ்வன பல 
பத்தாம் மாதத்தில் ஒவ்வொரு பாதி உருக் வகைப்படுகின்றன . மரம் , செடி , பூண்டு 
களை ஈன்றனர் . எககாலத்தில் பிறந்த வகைகளிலும் அவ்வாறே ஒவ்வொன்றும் 
அந்த இருபிளவுகளை அரசன் ஊரின்புறத் உருவத்தாலும் நிறத்தாலும் , குணத்தா 
தில் எறியக் கட்டளையிட்டனன் . 

லும் வேறுபடுகின்றன . பெயாறியாப் 
படியே தோழியர் செய்தனர் . அந்த ஊர் பூச்சிகளும் புழுக்களும் பக்ஷிகளும் பிரா 
காக்கும் அரக்கி , சரை என்பவள் ஆகாரத் ணிகளும் , பெயாறியாப் பூண்டுகளும் 
தின் பொருட்டுத் திரிந்து வருகையில் அவ் செடிகளும் விருக்ஷங்களும் அளவிறந்தன 
விடம் இருந்த இரண்டு துண்டங்களை எடு இறைவனால் சிருட்டிக்கப்பட்டு அவனது 
த்துச் சந்தி செய்தனள் . உடனே இவ்விரு அளவிலாற்றலுடைமையை அறிவித்து , 


சராசன்மன் 


600 


சரு எணநதி 


நிற்கின்றன . இவற்றின் தன்மை , உணவு , கிரியையிற் கிரியை - சிவாகமத்தில் விதி 
தொழில் முதலிய வெடுத்துக்கூற அவன் த்தவாறே ஐவகைச்சுத்தி முன்னாகச் சிவ 
மானிடச்சட்டை சாத்திவந்து அறிவித்தா லிங்க வடிவிற் செய்யும் பூசனை . கிரியை 
லன்றிக் கூடாதகாரியம் ஆதலின் அறி யில் யோகம் - மனத்தில் பூசை , ஓமம் , 
வுடையோர் எழுதிய அளவுகளிகொள்வர் த்யானம் , மூன்றற்கும் மூவிடம் வகுத்துக் 
என்று எண்ணுகிறேன் . 

கொண்டு செய்யப்படும் அந்தரியாகம் . 
சராசன்மன் -- ஒரு அரசன் . இவனை நாக கிரியையில் ஞானம் - அந்தர்யாக வுறைப் 
கன்னிகை ஒருத்தி மணந்தனன் , 

பின் கண்ணிகழும் பலவுணர்வு . 
சராயணன் - கலாவதியைக் காண்க . 

யோகமாவது கரணங்களைச் சிவார்ப்பணஞ் 
சராவதி இது ஒருநதி . குஜராத்திலுள் செய்து ஆறா தாரங்களில் அகத்தொழிலால் 
ளது . இதன் கரையில் தர்ப்பைகள் முளைத் தியானித்தல் . யோகத்திற் சரியை . 
திருத்தலால் வந்தபெயர் . ( பா - பீஷ் . ) இயமம் , நியமம் , ஆசனம் , பிராணாயாமம் 

The river Sabarmati in Guzerat , என்பன . - யோகத்திற்கிரியை பிரத்யா 
Abmedabad stands on the river காரம் , தாரணை . யோகத்தில் யோகம் - 
Sarawati appears to be the corruption தியானம் , யோகத்தில் ஞானம் - சமாதி 
of the river Saraswathi in Fyzabad கூடியிருத்தல் , ஞானமாவது - கேட்டல் 
( Oudh . ) 

சிந்தித்தல் முதலிய . ஞானத்திற் சரியை 
சராரி ஒருவாநாசேனாதிபதி , 

திரிபதார்த்த உண்மையைக் கேட்குதல் , 
சரிதாரி சாரங்கபலியான மந்தபாலமுனி ஞானத்திற் கிரியை கேட்டதைச் சிந்தித் 
வர்க்குத் தந்தை , 

தல் . ஞானத்தில் யோகம் - சிந்தித்ததைத் 
சரிகை - பொன் , வெள்ளி, முதலிய லோகங் தெளிதல் , ஞானத்தில் ஞானம் - நிஷ்டை 
களை மெல்லிய கம்பிபோலிழைத்து கூடியிருத்தல் . 
வேட்டிபுடவை முதலியவற்றில் 

நூலு சரு - 

சரு - இது வருத்த அரிசியினால் உப்பின் 
டன் நெய்வது , 

றிச் சமைத்த அன்னம் . 
சரிதை - ஒரு பெண்பு , இது பக்ஷியுருக் சருச்சான் சுகுண பாண்டியனுக்குச் சே 
கொண்ட மந்தபாலமுனிவரைச் சேர்ந்து 
சாரங்கர் எனும் குஞ்சுகள் நான்கைப் பெற் சருச்சன் - ஒரு யக்ஷன் சுந்தன் எனும் 

யக்ஷனுக்குத் தந்தை . ( இரா - பா ) 
சரியைமுதலிய சாதனங்கள் - ச . முதல்வ 

சருட்டுணு 

புலகருஷிக்கு க்ஷமையிடம் 
னுடைய திருவுரு நோக்கிச் செய்யும் வழி 

உதித்தகுமரன் . 
பாடு , சரியையாவது சரியை , கிரியை , 

சருப்பசத்ரு - சர்ப்பங்களுக்குச் செந்நாய் , 
யோகம் , ஞானம் . இது , சரியையிற் 

இருதலைமணியன் , மயில் கோழி , எருதின் 
சரியை , சரியையிற்கிரியை , சரியையில் 

குளம்பு , மின்னல் , இடி, கீரிப்பிள்ளை, 
யோகம் , சரியையில் ஞானம் என நால் 

கரடி , பன்றி , செம்போத்து , கருடன் , 
வகைப்படும் . அவற்றுள் சரியையிற் சரி 

முதலை , ஆந்தை , கூகை , மான் , புது வெள் 
யையாவது திருக்கோயிலில் அலகிடல் , 

ளம் , புகைமூடிய அனல் , மனிதன் . 
மெழுகல் , மாலை தொடுத்தல் முதலிய, சரி 
யையிற் கிரியை - ஐயைந்து மூர்த்திகள் சருப்பதோபத்திரம் - இது சித்திரக் கவியி 
விநாயகக் கடவுள் முதலிய ஆவரண மூர்த் 

லொன்று . எட்டெழுத்தானியன்ற நான்கு 

வரியாகிய செய்யுள் , அது மாலைமாற்றும் , 
திகளில் ஒரு மூர்த்தியைப் பூசித்தல் . சரி 
யையில் யோகம் நெஞ்சில் உருத்திரக் கட 

சுழிகுளமுமாய் ஒருங்குவரச் சொல்வது . 
வுளைத் தியானித்தல் , சரியையில் ஞானம் , சருமகீலரோகம் 

வியானவாயு சிலேஷ் 
தியான பாவனையினுறைப்பான் ஞானானு மத்தை யுள்ளிழுத்துக்கொண்டு குதஸ்தான 
பவவுணர்வுநிகழ்தல் . கிரியையாவது புறத் சருமத்தில் முளைகளை 

உண்டாக்குவது . 
தொழில் அகத்தொழின் மாத்திரையானே இது வாதபித்த, சிலேஷ்ம கீலமென 
முதல்வனது அருவுருவத் திருமேனியை மூன்றுவகை . இது , பலபஸ்மம் , கந்தகச் 
நோக்கிச் செய்யும் வழிபாடு , இது கிரியை சூரணம், முதவியவற்றால் வசமாம் . ( ஜீவ ) . 
யிற்சரியை சிவபூசைக்கு வேண்டப்படும் சருமணநதி - அந்திதேவன் யாகத்தில் இற 
ஜபகரணங்களெல்லாஞ்செய்து கொள்ளல் , ந்த பசுக்களின் உதிரத்தாலாகிய நதி . 


சருவசித்து 


601 


சர்வகேதன் 


சருவசித்து - சேதிநாட்டரசன் , இவன் தன் ணாம்பு ஜலத்தையும் சேர்த்துப்பல மடிப் 
குமார் நூற்றுவரும் தீமைசெய்து ஒழுக புள்ள வஸ்திரத்தினால் வடிகட்டின் அதி 
அவர்களை அரக்கன் கையில் ஒப்புவித்த லுள்ள அழுக்கெல்லாம் நீங்கும் . ஆயினும் 
னன் . அரக்கன் அவர்களைப் பூமியில் எறி சற்று மங்கலாகவே காணப்படும் . அம்மங் 
ந்து கொன்று ஆகாயத்தில் எறிந்தனன் . கல் நீங்க எலும்புகளை மேல்மூடியுள்ள 
அந்தப் புதல்வர் உடலம் புண்ணிய பூமி இரும்பு பாத்திரத்தில் போட்டுக் கரியாக் 
யில் விழுந்ததால் நூற்று வரும் முத்திபெற் கிப்பொடித்து அதைமங்கல் சர்க்கரைகரை 
நனர் . 

த்த நீருடன் கலந்து காய்ச்ச மிகுந்த அழுக் 
சருவாத்தகன் 

சிவகணத்தவரில் ஒருவன் . குகள் எலும்பில்பதிந்து சர்க்கரை சத்த 
சருவாவசு சூரியகிரணத்து ஒன்று , 

வெண்மையாம் . இது வெள்ளைச்சர்க்கரை . 
சபா பூதாவின்பாரி . இவளுக்குச் சுரபி இந்த வெள்ளைச்சர்க்கரையைக் காய்ச்சி 
எனவும் பெயர் . கோடி உருத்திரரைப் ஊற்றினால் கற்கண்டாம் . பின்னும் வெல் 
பெற்றவள் . 

லங்களும் சர்க்கரைகளும் பனை , தென்னை , 
சரோருகம் இதனை அசுணமா என்பர் . 

பலவகைத் தித்திப்புப் பழங்களினின்றும் , 
இது ஆகாயவாசி பூமியில்வருவதில்லை. பீட்ரூட் முதலிய சில கிழங்குகளினின் 
காற்றையும் , மழை நீரையும் புசித்துச்சீவிப் றும் எடுக்கப்படுகின்றன . 

சர்ச்சரன் - இரணியாக்ஷன் குமரன் . 
சரை -1 . ஒரு பெண்தேவதை. சராசந்தன் சர்ப்பசத்திரம் - சர்ப்பயாசம் காண்க. 
உடலைப் புணர்த்தவள் . பிரமனால் கிருக சர்ப்பமாலி - ஒரு இருடி , 
தேவதையாக விருமிக்கப்பட்டவள் . சர்ப்பயாகம்- இதுபாம்புகள் சாம் படி செய் 
2. யமன் பெண் , புருச்சக்கரவர்த்திக்குத் யும் யாகம் . 

இந்தயாகத்தை ஜகமேசயன் 

செய்தனன் . 
பார்க்கரைப் பால்வடியுமாம் இது , வட சர்ப்பவனகீகம் - 

நாகபஞ்சமி காண்க . 
அமெரிகாதேசத்தும் கனடாநாட்டுப் பிர சர்ப்பவகை - பாம்புகளைக் காண்க , 
தேசத்திலுமுள்ளது . (Ap o tres) இது , சர்மணவதி - 1. விந்தியமலையிற் பிறந்து 
( 1 ) , 15 ) அடிகள் உயாம் வளருகிறது . 

உத்தாவாகினியாய் யமுனையிற் கலக்கும் 
பட்டைான தியுள்ளது . இம்மரத்தின் நதி . நந்திதேவனால் கொலைசெய்யப்பட்ட 
அடிப்பாகத்தைத் தொளை செய்து குழாய் 

மிருகங்களின் உதிரத்தா லுண்டானது . 
வைத்துப் பால் வடிக்கின் றனர் . 

2. தக்ஷண பாஞ்சலத்திலுள்ள நதி . 
பால் கரும்பின் ச று போல் இனிப்புள்ள 

( The river Chambal . ) 
தாக இருக்கிறது . இப்பாலால் இந்நாட் 

சர்மவான் - சகுனியின் உடன்பிறந்தவன் . 
டார் சர்க்கரை காய்ச்சுகின் றனர் . 

. 
சர்க்கரை - கரும்பு , புல்லினத்தைச் சேர்ந்த சர்மீ - ஒரு பிராமணன் யமனால் தான பூசி 
பயிர் . இதில் செங்கரும்பு , வெண்கரும்பு 

க்கவேண்டித் தூதனால் அழைத்துவர ஏவப் 
நாணற்கரும்பு எனப்பலவகையுண்டு 

பட்டவன் . ( பார - அது .) 
இவற்றில் நூற்றுக்கணக்கான பேதம் சர்மிஷ்டை - ருஷபவர்மன் குமரி , யயாதி 
உண்டு. இவ்வகைக் கரும்புகள் பத்தடியுயா 

யின் இரண்டாந்தேவி , 
முள்ளனவாக வளருகின்றன . இவ்வகைக் சர்யன் - நரிஷ்யந் தன் வம்சத்து அரசன் . 
கரும்புளைத் துண்டுகளாக வெட்டி ஆலை சர்யாதி - 1. வைவச்சுத மனுபுத்திரரில் 
களிலிட்டுச் சாற்றையெடுத்துக் காய்ச்சி ஒருவன் . இஷ்வாகின் உடன் பிறந்தவன் 
னால் சாறு இறகும் . இதைக் காய்ச்சும் இவன்குமார் உத்தானபர் ஹி , பூரிசோன் , 
போது இதிலுள்ள அழுக்காப்போக்கச் ஆநர்த்தன் , குமரி சுகன்னி . 
சுண்ணாம்புத் தண்ணீரையாவது , உப்புத் 2. பிராசீனவதன் புத்திரன் , தாய் ஆஸ் 
தண்ணீரையாவது கலங்கவேண்டும் . இறு மாகி , பாரியை திரிசங்கி , புத்திரன் அகம் 
கிய சாற்றை அகன்ற பாத்திரங்களில் யாதி . 
சேர்க்க அவைவெல்லக் கட்டிகளாம் . அக் சர்வகாமன் ( சூ ) இருதுபர்ணன் குமான் , 
கட்டிகளை மீண்டும் காய்ச்சினால் சர்க்கரை இவன் குமரன் சுதாசன் . 
யாம் . இது , பழுப்புச்சர்க்கரை, பழுப்புச் சர்வகேதன் - வீமசோனுக்குக் காலியிடம் 
சர்க்கரையை வெந்நீரில் கலக்கிச் சுண் உதித்த குமான் , 


இதன் 


76 


சாவகயசிங்கப்பநாயக்கன 


602 


சலங்கன் 


சர்வகியசிங்கப்பநாயக்கன் - தேசிகரை 

ஆசிரயித்தவன் . 
சர்வகியபட்டர் - பட்டரால் வெல்லப்பட்ட 

வித்வான் . 
சர்வசித்தாக்கியன் - ஆசாரம் இல்லாமல் 
தானம் வாங்கிப் பாபியாய்த் திருவேங்க 
டத்துக் கோண தீர்த்தத்தில் ஸ்நானஞ் 
செய்து புனிதனானோன் . 
சர்வதமனன் - சகுந்தலையின் புத்திரன் பரத 

னுக்கு ஒருபெயர் , 
சர்வதேசஸ் - வியுஷ்டிக்குப் புஷ்கரணியிட 
த்து உதித்த குமரன் , பாரி ஆகுதி . கும 
ரன் சாக்ஷசமது . 
சர்வதேவன் - வீமன் குமரன் .. 
சர்வதோபத்திரம் - கௌரவர்களால் உற் 

படுத்திய வியூகம் . 
சர்வதோமுகி - சிவசூரியத் தானத்து அம் 

ரும் சத்தி , இவளுக்கு நான்கு கரம் . 
சர்வநேத்திரர் - ஒரு விஷ்ணுபடர் . 
சர்வபூததமனி -ஆன்மாவின் புண்ணிய 
பாவங்களை படக்கும் சத்தி . இதற்குத் 
தேவர் யஜமானர் அல்லது சர்வபூததமனர் . 
சர்வபூதாசுரன் இவன் பிரமதேவனது 
பாதாதிகேசபரியந்தம் பாய்ந்து வருத்தி 
னன் , தேவர் வேண்டச் சிவமூர்த்தி 
இவனை விழுங்கினர் . 
சர்வபூமன் - வேதகுய்யருக்குச் சாஸ்வதியி 

டம் அவதரித்த விஷ்ணுவினம்சம் . 
சர்வபூமபாண்டியன் - ஒரு பாண்டியன் புக 

ழேந்தியார்காலத் திருந்தவன் . 
சர்வர்த்தி - வச்சான் தேவி , புஷ்பார்ணன் 


கேடு விளைத்தல் ( உ ) பிறரைப் பழித்துரைத் 
தல் , ( ங ) மதிற்சுவரேறிக்கடத்தல் , ( ச ) 
தண்ணீர்ப்பந்தல் அழித்தல் , ( 3 ) இல் 
லத்தை அழித்தல் , ( சு ) மண் முதலியவற் 
முல் அகழியைத் தூர்த்தல் , ( எ ) அரசனது 
தவறு தலை வெளிப்படுத்தல் , ( க , க 0 , கக ) 
ஒருவனது கட்டளையின்றி அவனது இல் 
லம் , உவளகம் , பொருட்சாலை , அடுக்களை 
முதவியவற்றிற் புகுதல் , ( கட் ) ஒருவன் 
உண்ணும்போது பார்த்தல் , ( கங , கச , 
கரு , ச்சு ) இடம் நோக்காது விரும்பிய 
வாறு மல , மூத்ரம் , எச்சில் , அபானவாயு 
கழித்தல் ( கஎ ) அரசன் முன் வீராசனமிட் 
டிருத்தல் , ( கஅ ) அரசன் எதிர் முகத்தைத் 
தடைப்படுத்தல் , ( கக ) அரசனுக்குரிய 
வேடத்தினுஞ் சிறந்த வேடந்தரித்தல் , 
(20 ) ஒருவனில்லத்தில் தடுக்கப்பட்டும் 
மீறிப்புகுதல் , ( உக , உஉ ) பிறர் இல்லத் 
தின் கண் கள்ள வழியாற்புகுதல் , சமயமல் 
லாக் காலத்திற்புகுதல் , (உங , உச , உடு 
பிறர்படுக்கை , இருக்கை , பாதுகைகளில் 
அவர்கள் கட்டளையின்றி படுத்தல் , இருத் 
தல் , பாதங்களாற்றீண்டல் , ( உசு ) அர 
சன் படுக்கையிற்சயனித்துக் கொண்டி 
ருக்கையில் அருகில் நிற்றல் , ( உஎ ) அர 
சன் பகைவர்க்குப் பணிசெய்தல் , ( உ.அ ) 
பிறனாற்றாப்படாத இருக்கையைத் தானே 
பற்றிக்கொண்டு அதன்கண் இருத்தல் , 
(உக , கூ 0 , ஙக ) பிறர் ஆடைகளையும் , 
அணி வன்களையும் , பொன்களையும் அவர் 
அநுமதயன்றி உபயோகித்தல் , ( கூஉ ) 

கையிலுள்ள தாம்பூலத்தை 
தானே வலிந்து பற்றிக்கொண்டு உபயோ 
கித்தல் , ( கூ ) பேசுக , எனப்பிறர் வேண் 
டாதிருக்க அதிகமாகப் பேசுதல் , ( ஙச ) 
தன் அரசனைப் பழித்துரைத்தல் , ( நடு ) 
அரசனுக்கெதிரில் ஒற்றை ஆடையுடன் 
செல்லல் , ( நசு ) எண்ணெய் பூசியவுடல் 
னாய்ச்செல்லல் , ( ங எ ) தலைமயிரை விரித் 
துக்கொண்டு செல்லல் , ( ங அ ) உடல் முழு 
தைய மறைத்துச்செல்லல் , ( ஙசு ) சித்தி 
ரம் வரைந்த உடலோடு செல்லல் , ( ச 0 ) 
பூமாலை அணிந்து செல்லல் , ( சக ) உடுத்த 
ஆடை அலையச்சேறல் , ( சஉ ) தலையை 
ஆடை முதலியவற்றால் மறைத்துச்சே 
றல் , ( சங ) பிறர் பாற்குற்றங்காண விரும் 
பல் , ( சச ) சூது , கள் , காமம் முதலியவற் 
றில் விருப்பம் , (சடு) அரசற்கெதிரில் 
ஆடையின்றிச் செல்லல் , ( சசு , சஎ , சஅ 


தாய் , 


ஒருவன் 


சர்வர் - பிரதிவி பூதத்திற்கு அதிதேவதை 

யாகிய சிவாஷ்டமூர்த்தத்து ஒன்று . 
சர்வவேதஸ் - விச்வஜித் யாகஞ்செய்து முடி 

த்த அந்தணன் . 
சர்வன் -- ஒரு மகாராஷ்டிர அரசன் , இவ 
னுக்கு அமோகவருஷன் என்று பெயர் . 
இவன் ஆதிபுராணத்தைச் செய்த ஜிந்சே 
நனை ஆதரித்தவன் . 
சர்வஜித் - இராஜசூய யாகத்தில் , தர்வி , 
ஹோமம் , அந்தர்யாகஞ்செய்து அவப்ருது 
வாகிய அபிஷேகத்தை யடைந்தவன் . 
( பார - சபா - 13. அத் ) 
சர்வாணிபீடம் - சத்தி பீடத்தொன்று . 
சர்வார்த்தசித்தி அகமிந்திரதேவர் - ருஷப 

தீர்த்தங்கரின் பத்தாவது பிறவி , 
சலங்கள் - நாட்டில் விளையும் தீங்குகள், 

வை ( 50 ) வகை . க . தெரு , வழிக்குக் 


சலநாள் 


603 


சலபுண்டன 


அரசனது மூக்கு , கண், செவி முதலிய 

அஞ்சாமை கண்டு சிவமூர்த்தியால் மாண் 
வற்றை உற்றுநோக்கல் , ( சக ) பற்குடை டவன் , ( பாத்மம் . ) 
தல் , ( 60 ) செவி , மூக்குகளை அரசன் முன் சலந்தாவதழர்த்தி - சலந்தரனை வதைக்க 
குடைதல் முதலியன . ( சுக் - நீ. ) 

எடுத்த சிவமூர்த்தியின் வடிவம் , 
சலநாள் - நக்ஷத்ரம் காண்க , 

சலந்தராசான் - தேவேந்திரன் இரமாப்பு 
சலசந்தன் - பதினான்காம் நாள் பாரதப் டன் கைலையடைகையில் சிவமூர்த்தி பூத 
போரில் சாத்தகியுடன் யுத்தஞ்செய்து வடிவாய் எதிரில் தோன்றினர் . இந்தி 
மாண்டவன் . 

ரன் பூதத்தின் மீது தனது வச்சிரத்தை 
சலசந்தி - 1 திருதராட்டிரன் குமான் . எறியப்பூதவுருக் கொண்ட சிவமூர்த்தி உக் 

2. ஒரு சிறு ஜலபாகம் , இரண்டு ஜல கிரவுருவுடன் கோபங் கொண்டவர்போல் 
பாகங்களைச் சேர்த்து , இரண்டு பூபாகங் சீற்றங் காட்டினர் . இந்திரன் பொறுக்க 
களைப் பிரிக்கும் அதற்கு ஜலசந்தி என்று வேண்டினமையால் சிவமூர்த்தி அக் 
பெயர் . (பூகோளம் ) 

கோபத்தைக் கடவில் விடுத்தனர் . 
சலசாம் - நீர்வாழ்வன : இவற்றுள் மச்சம் ஒரு குழந்தையுருவாய் வளருகையில் பிரம 
விஷ்ணுவிற் குதவியது . நந்திதேவரும் தேவர் கையில் எடுக்க அவர் தாடியைப் 
இவ்வுருக் கொண்டனர் . 

ஆமை , இவ் பிடித்து வருத்தியது . அதனாலும் சலத் 
வுரு திருமால் உருக்கொள்ள உதவியது , தால் தாங்கப் பெற்றதனாலும் , இக்குழந் 
கருடனைக் காண்க . முதலை , கஜேந்திர தைக்குச் சலந்தரன் எனப் பெயர் இட்ட 
னைக் கவ்வியவுருவம் . சங்கு , திருமா னர் . இவன் வளர்ந்து பிரமனை எண்ணித் 
லுக்கு ஓராயு தமாம் . அபிஷேகஞ் செய்ய தவஞ்செய்து பல வரங்களைப் பெற்றுத் 
வும் உதவும் . தவளை அக்கியால் சாபமேற் தேவர் முதலியோரை வருத்திப் பலரை 
றதுமாம் . காமதேனு திருப்பாற்கடலில் யும் வெற்றிகொண்டு சிவமூர்த்தியிடம் 
பிறந்து தேவர்களுக் குபகரிப்பது , வசிட் போர்க்குச் சென்றனன் . சிவமூர்த்தி ஒரு 
டரிடத்தும் இப்பெயர்கொண்ட ஒரு பசு கிழவேதியராய் எதிர்தோன்றி ஆசிர்வ 
உண்டு . இருதுத்துவசனைக் காண்க . உச் தித்து எங்குச் செல்கிறாய் என , அவன் 
சைச்சிரவம் திருப்பாற்கடலிற் றோன்றி கைலைக்கு யுத்தஞ்செய்யப் போகிறேன் 
இந்திரனிடமிருக்கும் குதிரை . 

எனக் கூறினன் . ஆயின் நான் கிழிக்கும் 
சலசூத்திரம் ( Water Pump ) இது கிண இவ்வளவு பூமியைப்பேர்த்து 

எடுக்க 
ற்றிலுள்ள ஜலத்தை மேலுக்குக்கொண்டு எனக் கூறிப் பூமியில் வட்டமாகக் கிழித் 
வரும் யந்திரம் . 

தனர் . சலந்தரன் அதனைப் பேர்த்துத் 
சலதரை - பாண்டு புத்திரனாகிய வீமன் தலையில் இட அதுவே சக்கரமாக இவன் 

மனைவியரில் ஒருத்தி , குமரன் சுகுணன் உடலைக் கிழித்தது . அதனால் இறந்தவன் . 
சலநிதி - சீவகன் தோழர் ஐஞ்னூற்று வரில் இவன் தேவி பிருந்தை ( ஆதித்ய புரான ) 
ஒருவன் . 

ஒரு இருடி . இவன் காமவிகா 
சலந்தன் - திருதராட்டிரன் குமரன் . ரத்தால் கடலில் விழுந்த ஒரு பெண்ணைக் 
சலந்தான் -1 

-1 ஒரு தவளை , பன்னிரண்டு கடலில் உடன்விழுந்து தேட இவர்சளு 
வருஷம் மழையில்லாத க்ஷா மகாலத்தில் டன் இந்திரனும் உடன் விழுந்து தேடி 
அலரியடியிற்றங்கி இருந்து அம்மரத்தடி 

னன் . 
யிலிருந்த சிவமூர்த்தி மீது மலரை உகுத்த சலபதை - ஒரு காந்தருவப் பெண் . 
புண்ணியத்தால் அரசனாகித் தேவர்களை சலபாகங்கள் - மகாசமுத்திரம் பூமியைச் 
வருத்தி விஷ்ணுவால் வெல்லப்பட்டது . சூழ்ந்துள்ள பெரிய சலபாகம் . 

கடல் 
( திருப்பூவண புராணம் ) 

அதில் சிறிய ஜலபாகம் . ஜலசந்தி பெரிய 
2. இவன் ருத்ரனைப் போலுருக்கொ ஜலபாகங்களை யொன்று சேர்க்கும் சிறிய 
ண்டு பார்வதியாரிடம் சென்றனன் . பார் ஜலபாசம் . வளை குடா ஏறத்தாழ பூமியாற் 
திதேவி இவனது கபடவேஷத்தைத் சூழப்பட்டுக் குறுகியுள்ள ஜலபாகம் . விரி 
தோழியராலறிந்து மறைந்தனள் . இவன் குடா விரிந்த முகத்தை யுடைய தாய்ப் 
ருத்ரமூர்த்தியிடம் யுத்தஞ் செய்கையில் பூமிக்குள் சென்றிருக்கும் சமுத்திரப்பா 
பார்வதியாரைப்போல் மாயையால் மாயா ப்பு . ( பூகோளம் .) 
பார்வதி யமைத்து எதிரில் கொலைசெய்து சலபுண்டன் - கத்ருகுமரன் , நாகன் . 


சலந்திரன் 


சலபோசன 


(604 


சல்லியம் 


குமான் , 


சலபோசன் விருத்தேசான் 

அநேக அரக்கர்தோன்றி அரசனையும் அவன் 
இவன் குமரன் சுரோசனன் . தசரதருக்கு வீரர்களையும் மாய்த்து மறைந்தனர் . 
இராமரைப் பிரிந்து உயிரிழக்கச் சாபம் 3. க்ஷத்திரியன் சந்திரவம்சம் , குருபுத் 
கொடுத்தவன். 

திரனாகிய ஜகுநுவம் சத்தவனாகிய பாகலிக 
சலப்பிரமாணம் - இது , நியாயசபையில் புத்திரனாகிய சோமதத்தன் 

சோம சத்தன் புத்திரன் . 
ஜலத்தில் பிரமாணஞ் செய்யுமுறை , வாதி இவலுடைய சகோதரர்கள் பூரி, பூரிசா 
பிரதிவாதிகளிருவரும் நாபி அவ்வளவு 

வன் 
ஆழத்திலுள்ள ஜலத்தில் மூழ்கிநின்று வரு சலாங்குகாரன் - செம்படவன் , முத்துக் 
ணனை உண்மைகூறத் துதித்து முழுகு குளிப்போர் வகை . 
கையில் கரையிலுள்ள வீரன் அம்பாலெ சலாசந்தன் துரியோ தனன் தம்பி . நாலா 
றிய அதனைப் பிடித்துக்கொண்டு பிரதி நாள்யுத்தத்தில் வீமனால் இறந்தவன் , 
வாதியை முழுகினவனாகக் காணின் சுத்த சலாசான் 

வீமாசுரனைக் காண்க . 
னாக எண்ணுவது . (யாஞ்ஞவல்கியம் .) சலி - சுவபலருக்குக் காந்தியிடத் துதித்த 
சலம் 

அக்னியின் வடிவமும் பூமிக்குக் குமான் , 
காரணமானதும் , அமிர்தத்திற்கு உற்பத்தி சலேயு - ( சங் . ) ரௌத்திராசுவன் குமரன் . 

ஸ் தானமும் ஆனது . ( பார . அச் ) சல்யகன் - கத்ருகுமரன் , நாகன் . 
சலர்க்காரழனி இவன் பிரமசாரியாய் 

பிரமசாரியாய் சல்லன் விராத்திய க்ஷத்திரியனுக்கு அவ் 
நெடுநாள் இருந்ததால் பிதுர்க்கள் தலை வித கூத்திரியஸ்திரியினிடத்தில் பிறந்த 
கீழாக மரத்தில் தொங்குதல் அறிந்து கத் வன் . இவனுக்கு மல்லன் , மிச்சுவிநடன் , 
ருகுமரியாகிய தன் பெயருடன் ஒத்தசலர்க் கர்ணன், கசன் , திரவிடன் என அந்தந்தத் 
காரையை மணந்து யமன் கட்டளைப்படி தேசங்களில் ஒரு பெயர் . 
மாத்தில் தொங்கிக்கொண்டிருந்த இருபத் சல்லாபம் நாடக உறுப்பினுள் ஒன்று , 
தொரு பிதுர்க்களைத் தொங்கு தலினின் இது , ஒரு பொருண்மேற் பேசுவார் தலை 
றும் நீக்கினன் . இவன் குமரன் அத்திகன் . மக்களிருவராய் ஓரங்கமாய் நிருபனைச் 
இவன் தன் மனைவிதொடையில் தூங்க சந்தியொன்றாது நின்றசந்தி நான்குடைத் 
மனைவி சந்தியாகாலம் கடத்தல் கண்டு காவது . ( வீர - சோ . ) 
எழுப்பினள் . அதனால் மனைவியை நீங் சல்லி - ஒரு யாதவவீரன் . 
கினவன் . 

சல்லியங்குமானார் - இவர் உறையூர் சல்லி 
சலர்க்காரை -1 . நாககன்னிகை, கத்ருவின் யங்குமரனாரெனவுங் கூறப்படுவர் . கூற் 
குமரி , வாசுகியின் தங்கை . 

றங்குமானார்க்குக் கூறியவிதியே இங்குங் 
2. ஒருபொருள் கருதிக் கூறியதற்கு கொள்க . இவர் பாடலில் சோழநாட்டு 
வேறு பொருள் கற்பித்துக்கொண்டு பழித் அரிசிலாற்றையும் அதனருகிலுள்ள அம் 
தல் . ( தருக் ) . 

பல் என்னும் ஊரையும் , கிள்ளி வளவனை 
சலவாதி - வேற்றூருக்குச் செய்தி கொண்டு யும் , சிறப்பித்துக் கூறியுள்ளார் . இதனால் 
செல்லும் பறையன் . 

கிள்ளிவளவன் காலத்தவராவார் போலும் . 
சலன் - 1. சோமதத்தன் குமரன் . 

பாலையையு மருதத்தையும் புனைந்து பாடி 
2. சூரிய குலத் தரசனாகிய பரீத்தின் யுள்ளார் . இவர் பாடியனவாக நற்றிணை 
குமான் . தாய் சுசோபை . இவன் ஒருநாள் யில் கசக - ம் பாடலொன்றும் , குறுந்தொ 
வேட்டைக்குச் சென்று நெடுநேரம் வேட் கையி லொன்றுமாக இரண்டு பாடல்கள் 
டையாடத் தனது குதிரைகள் இளைத்தன. கிடைத்திருக்கின் றன . 
இவன் ஒரு மானைக்கண்டு துரத்தத் தன் சல்லியபாண்டியன் - திருத்தண்காலூரில் 
குதிரை வலியற்ற தாய் இருத்தால் வாம தவஞ்செய்து திருமால் அருள் பெற்றவன் . 
தேவருஷயைக்கண்டு குதிரையை இரவ சல்லியழனி- சல்லிய நூலியற்றியவர் . இது 
லாகக் கொண்டு அதனைமீண்டும் கொடா மந்தி சாத்திரம் . 
மல் இருந்தனன் . முனிவர் குதிரையைக் சல்லியம் ஒரு சிற்பசாஸ்திரம் . 
கேட்க அரசன்மறுத்து அருகிருந்தவரை சல்லியம் - கசு . தலைமண்டை , எலும்பு , 
ஏவி முனிவரை வருத்தக்கூறினன் . அவர் செங்கல் , ஒடு , விறகு , விக்ரகம் , சாம்பல் , 
கள் அவ்வகைசெய்யத் தொடங்குகையில் கரி , பிணம் , தானியம் , பொன் , கல் 
முனிவர் கோபித்தனர் . அக்கோபத்தில் தேரை , விலங்கின் கொம்பு , செத்த நாய் , 


சலலயன 


605 


சவுதாசன் 


கணம் . 


கண 


சாடி , இவை மனையில் புதைந்திருப்பன . 3. இவரை ஒரு வேடஸ்திரி புற்றில் 
இவற்றை யறிந்து கூறல் சல்லிய இலக் கண்டு அரசனிடம் விட அரசன் இவர்க் 

குக் மறைந்தமை கண்டு அச்வனி 
சல்லியன் - 1. மத்திரதேசாதிபதி பிரகலா தேவரால் வைத்யஞ் செய்வித்தனன் . சில 
தனன் அம்சம் . நகுலசகாதேவருக்கு நல் 

காலம் பொறுத்து 

இவர் அவ்வேடப் 
லம்மான் . இவன் பாண்டவர்க்குத் துணை 

பெண்ணை மணந்து கொண்டனர் . (சிவமகா 
வருதல் எண்ணித் துரியோதனன் வழியில் 

புராணம்) 
தண்ணீர்ப் பந்தல் வைத்துப் படைத்துணை சவநன் - 1. பிராமணனுக்குச் சூத்திரப் 
கேட்க அதற்கு இசைந்தவன் . இவனுக்கு 

பெண்ணிடம் பிறந்தவன் , இவனை நிடா 
யானைக்கொடி கர்ணனுக்குத் தேர்ச்சாரதி 

தன் எனவுங் கூறுவர் . 
யானவன் பதினெட்டாநாள் யுத்தத்தில் 

2 பிரிய விரதனுக்குப் பெரிஹஷ்மதி 
தருமனால் கொல்லப் பட்டான் 

யிடத்து உதித்த குமரன் இவன்கர்த்த 
2 சோமத் தன் மூன்றாங் குமரன் . 

ரேதஸ் . 
3. விப்ரசித்தியின் குமான் . 

சவபக்ஷன் கபாலபாணனைக் காண்க 
சவலை இது செய்யுட்களில் முதலடி , 

சவார்புளிஞ்சர் - வேட சாதியருள் ஒரு 
இடையடி , சடையடிகள் குறைந்து வருவ 

வகையினர் . பிரச்சேதனுடைய நாட்டிற் 
தாம் , ( வீ சோ . ) 

கும் சயந்தி நகரத்திற்கும் இடையே 
சவலைக்காரர் செம்படவரில் ஒரு வகை 

யுள்ள குறிஞ்சி நிலத்துச் சிற்றூர்களில் 
யினர் . ( சவலைத்தடி படகு தள்ளும் துடு 

வாழ்ந்தவர்கள் வழிப்பறித் துன்பவர்கள் . 
ப்பு . ) இவர்கள் பள்ளிகளுக்கு நெருங்கிய 

பிடி விழுந்தபின்பு வாசவதத்தையோடு 
வர் . இவர்களிற் சிலர் உழுவோர் சிலர் 

நடந்துவந்து உதயணன் ஓரிடத்தில் நின்ற 
நாச்சுரக்காரர் இவர்களில் உழுந்தொழிலா 

பொழுது அவ்விருவரையுஞ் சூழ்ந்து 
ளன் படையாச்சி பட்டமும் , நாகசுரக்கா 

வருத்தத்தொடங்கி , முதலில் உதயணனா 
ரன் அண்ணாவிபட்ட மும் பெறுவன் . இவர் 

லும் , பின்புவந்த இடவகன் சோன் வீரர் 

களாலும் , தோல்வியுற்று ஓடிச்சென்ற 
கள் மறவரையும் ஒத்தவர்கள் என்பர் . 

னர் . இவர்கள் உதயணன் நாட்டுக்கு 
( தாஸ்டன் . ) 

குடிக் 

இருந்தும் அறியாமையினாலே 
சவதா - ( ஸ்வதா. ) பிரமனால் மானவிகமா 

அவனை இங்கனம் செய்தனர் . பெ.கதை) 
கச் சிருட்டிக்கப்பட்டுப் பிதுரர்களுக்குக் 

சவான் 

ஒரு இருடி , சயிந்தலாயினர் 
கொடுக்கப்பட்டவள் . 

மாணாக்கர் . 
சவதாநாச்சையர் - 

இவர் மனைவி பெண் சவரி - சபரிக்கு ஒரு பெயர் . 
கரு உயிர்க்கையில் இவர் தாரணஞ்செய்ய 

சவன் - விவசுவானுக்குச் சாயா தேவியிடம் 
வா மற்றொரு ஆண்மகவுவர அவளைப் உதித்த குமான் . 
பார்க்கலாகாதென அகற்றியவர் . 

சவன்னன் இராஜஸ்திரிக்குப் பிராமண 
சவதருஷி - 1. இவர் பிருகுருஷியின் புத்ரர் . னால் பிறந்த குமரன் . 
இவர் தீர்த்தயாத்திரை சென்று ரேவா சவஸ்தி - வாயுவின் தேவி . இவளில்லா 
நதியைத் தாண்டுகையில் ஒருபாம்பு இவ விடத்து ஆதான பிராதானங்களில்லை. 
ரைக் கவ்விப் பாதாளமடைந்தது . இருடி சவிதா -- 1 , காசிபருக்கு அதிதியிடம் உதி 
நாராயணரைத் துதித்ததால் விஷம்வக தத குமான் . இவன் துவாதசாதித்தரில் 
நீங்கினராய்ப் பாதாள வாசிகளால் பூசிக் ஒருவன் . தேவி பிரசன் . 
கப்பட்டு அவ்விடமிருந்தனர் . இவர் பாதா 2 தருமியைக் காண்க 
ளத்தில் பிரகலாதனுக்குத் தீர்த்த மகிமை சவித்து அச்வரிதேவர்க்குத் தந்தை என் 
கூறப் பிரகலாதனிவர் சொற் கொண்டு 

இவர் மனைவி துவஷ் - ரை . 
பூமியில் தீர்த்தயாத்திரை செய்தனன் . சவுதம் - விரதங்களில் ஒன்று . 

2. வசிட்டருக்கு ஊற்சையிடம் உதித் சவுதாசன் – சூ . ) சுதாசன் குமாரன , இவ 
தவர் . இந்திரனப் 

இந்திரனப பூதங் கொல்லாது னுக்கு மித்திரசகன் , கல்மாஷபாதன் 
காத்தவர் . அவுரவர் எனவும் பெயர் , பிரு எனவும் பெயர் . இவன் புத்திரப்பேறில் 
குவினைப் பதுமனிடம் தருமங் கேட்க லாமல் வசிட்டராற் புத்தினோற்பத்தி செ 
ஏவினவர் . 

ய்து கொண்டான் . சம்வத்தனைக் காண்க . 


களாக 


சவுநகம் 


606 


சளுக்கியர் 


ஒரு நதி . 


சவுநகம் 

கையில் மாமன் மாமிமார்கள் இந்த ருஷி 
சவுந்தரசாமந்தன் குலபூஷண பாண்டிய க்கு நமது குமரிகளைக் கொடுத்தோமே 
னுக்குச் சேனாபதி . இவன் சிவபக்தி யுடை எனச் சிறிது நாள் பொறுத்து வந்து அப் 
யனாய் அரசன் சொற்படி வாழு நாட்களில் பெண்சளைக் காணவர . முனிவர் ஒவ் 
சேதிராயன் என்னும் வேடன் அரசனை வொரு பெண்களிடத்தும் ஒவ்வொருவ 
எதிர்க்கவர அரசன் சேனாபதியை நோக் ராகத் தனித்தனி இருத்தல்கண்டு களித் 
கிப் பொக்கிஷந்திறந்து பொன்னெடுத் துச் சென்றனர் . பிறகு முனிவர் இல்ல 
துச் சேனை கூட்டுக என்றனன் . அரசன் றத்தில் வெறுப்புற்றுத் தவமே 

கைக் 
சொற்படி எடுத்த பொருளைச் சேனாபதி கொண்டனர் . (பாகவதம் ). 
சிவதிருப்பணிப் பொருட்டுச் செலவிட்ட சவுரி - 1. நிருதி புத்திரி, தாருகன் தேவி . 
னன் . இதனை மற்றவரால் அறிந்த பாண் 2. தாருகாசுரன் மனைவி . 
டியன் சேனாபதியை நோக்கி நாளை யுத சவையப்பநாயகன் - காளமே + ரால் சுருக் 
யத்தில் சேனைகள் வரவேண்டு மெனப் கவிழ்ந்த என்னும் வசை பாடப்பெற்ற 
பயமுறுத்தினன் . சாமந்தர் சொக்கலிங்க வன் . 
மூர்த்தியை வேண்டச் சிவமூர்த்தி அசரீரி சவ்வருணன் - அரசர் மீளிகுமரன் . சூரிய 
யாய் அஞ்சாதிருக்க , நாளை விடியுமுன் புத்திரியாகிய தபதியை வசிட்டரால் மண 
சேனைகள் வருமெனக் கூறிப் பூதகணங் ந்தவன் . சந்திரவம்சத்து அரசனாயினும் 
களைச் சேனாவீரர்களாக்கி அரசன் மகிழ வசிட்டரைக் குருவாக்கொண்டவன் . 
உடன்கொண்டு வந்தனர் . அரசன் சேனா சவ்வாதுபுலவன் - இவன் இருந்தது தொ 
வீரர்களைக் கண்டு இவர்கள் எததேசத்த ண்டைநாடு , ஆநந்தரங்கபூபதி மேலும் 
வர்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கை சோலையப்ப முதலியார் மீதும் பாடிப் பரிசு 
யில் சேதிராயனாகிய பகைவன் புலியடி பெற்றவன் . (தனிப்பாடற்றிரட்டு ). 
க்க இறந்தான் என்று செய்தி வரக்கேட்டு சவ்வியன் - அங்கீரசன் சந்ததியின் இருடி . 
அச்சேனை கள் செல்லும் இடம் செலுத் சவ்வீரம் - இது ரஸவகைக் கட்டுச்சரக்கு 

என உடனே சேனைகள் மறையக் பாஷாண வகையைச் சேர்ந்தது . இதனை 
கண்டு பாண்டியன் கடவுளை உணங்கிச் 

மருந்தாக உபயோகிப்பதில் அதிக கவ 
சேனாபதியை வியந்து பணிந்தனன் . 

னம்வேண்டும் . தேகத்தின் மேற்பட்டால் 
சவுபரி வேதமித்திரர் மாணாக்கர் . இவர் புண்னும் உண்டாம் கொல்லும் . 
தேவி மனோமயை. இவர் ஒருமுறை 

சவ்வீரவைப்பு - வைத்திய ஏலிற்கூறிய 
கிரௌஞ்சனைப் பெருச்சாளியாகச் சபித் எடைப்படி சந்தகம் , இரஸம் , உப்பு இம் 
தவர் . இந்த மகருஷி காளிங்கன் சேர்க் மூன்று சரக்குகளையும் ஒன்றாகச் சேர்த்து , 
திருந்த மடுவிலுள்ள சலசரங்களைக் கருடன் இரஸத்தினளவு மீண்டும்வருத்த உப்பு 
நாடோறும் புசித்து வருகையில் ஒருநாள் சேர்த்தரைத்து அரைத்த மருந்துகளுடன் 
இவர் அம்மடுக்கரைக்கு வந்து அவ்விடம் இடைப்படி துருசு , படிகாரம் , பொட்டி 
இருக்கும் பிராணிகளை இம்சிக்கும் கருட லுப்பு , பூநீறு , அன்னபேதி , நாச்சாரம் , 
னைக்கண்டு இரங்கி இனி இந்த மடுவிற்கு முதலியவைகளையும் குழியம்மியி லிட்ட 
வாராதிருக்க எனப் பணித்தனர் . முனி ரைத்து மேற்கூறிய மருந்துகளுடன் 
வர் கூறியதை அறியாத கருடன் மீண் சேர்த்துக் குப்பியில் டைத்து சீலை மண் 
யேவர முனிவர் கோபித்து இனி இங்கு செய்து வாலுகாயந்திரத்தில் கழுத்தளவு 
வரின் உயிரிழக்க எனச் சபித்தனர் . இவர் மறைத்து மேல்முடி யெரிக்கு முறைப் 
ஒருகாலத்து யமுனை நதிக்குத் தீர்த்தமா படியெரித்து ஆறியபின் குப்பியின் கவ 
டச் சென்று அந்நதிக்கரையில் நிற்கை சம் நீக்கிப்பார்க்கக் குப்பியின் வாயில் சவ் 
யில் மீன் இரட்டைகள் தமது பல குஞ்சு வீரக்கட்டி காணப்படும் . 
களையும் இடையில் விட்டுத் தாம் அவை சவ்வீரன் 

இரகுகுணனைக் காண்க . 
களுக்குக் காவலாய் இருபக்கத்திலும் சளுக்கியர் -- 1. சளுக்கர் , சாளுக்கியர் எனப் 
இருந்து பாதுகாத்து விளையாடுதலைக் பட்டவர்கள் ஆர்தபஞ்சசிகர் எனும் முனி 
" கண்டு தாமும் அவ்வகை இருக்க எண்ணி வர் தமது யாககுண்டத்தில் அவிசிடும் 
மாந்தாதாவின் நூறு குமரிகளை மணந்து போது அவரது தீர்த்த பாத்திரத்திருந்து 
அப்பெண்கள் களிக்க இன்பந் தந்து இருக் ஓர் அரசன் தோன்றினன் சுளுகம் எனும் 


சற்குணன் 


607 


சனாபாயி 


சற்பி 


பெருமா 


பின்பு 


அப்பாத்திரத்திலிருந்து தோன்றினவனாத இவ்வகையிருக்கையில் ஒருநாள் காற்று 
வினவன் வம்சத்தார் சளுக்கியர் எனப் மழையால் நாமதேவரிருந்த வீடு இடியப் 
பட்டனர் . பம்பாய் கஜடியர் ( 339 பக்கம் .) பெருமாள் அதைச் சக்கரத்தால் காத்த 
சற்குணன் - ஒரு அரசன் . சிவபூசைசெய்து லைக் கண்டு இந்த இரவில் இவ்விட மெ 
முத்தியடைந்தவன் . 

ன்ன செய்கின்றாய் என்று கேட்கப் பெரு 
சற்சான் - காந்தருவராசன் , இவன் குமரன் மாள் உனது குடிசை யழிந்தது . அதனைக் 
சுகேது . 

காக்காவிட்டால் உனது தாயாகிய ரகுமாயி 
சற்பம் இதுசா கன மிரண்டுடையதாய் என்னை நிந்திப்பாளா தலால் என்று பேசிக் 
வெல்ல வேண்டு மென்னும் இச்சையுடை சொண்டிருக்கையில் குணாயியும் வந்து 
யான் கதை . ( தருக்கம் .) 

பணிந்தனள் . மூவரும் வீட்டினுள் புக 
நஷபத்துவசன் என்னும் ஏகாதச ஜனாபாயி வந்தி எதிர்கொண்டு வணங்கி 
ருத்திரன் தேவி . 

னள் . நாமதேவர் பெருமாளை வணங்கி 
சற்புத்திரன் - ஓர் வணிகன் . இவன் கதிர் விருந்துண்டு செல்கவெனப் 
காமத்திற்குச் செல்லுகையில் ஓர் யானை ளிசைந்து கோவிந்தன் , விட்டலன் , நார 
வழியில் 

வந்து இவனைப் பிடித்தது . ணன் , மகாதேவன் ஆகிய பிள்ளைகளும் 
இவன் கதிர்காமா என்னக் கந்தமூர்த்தி நாமரும் குணாயியும் மனைவியும் ஒரு கலத் 
வேட உருவுடன் தோன்றி யானையைக் தில் உண்ண ஜனபாயி கண்டு விமலனே 
கொன்று வணிகனை விடுத்தனர் . 

என்னை விட்டு உண்பது உனக்கு அழகாமோ 
சன்மிஷ்டை விருஷ தபாவின் குமரி . எனப் பெருமாள் சாமரை நோக்கி இவ் 
இவள் சுக்கிரன் பெண்ணாகிய தேவயானை வமுது எனக்கு நன்கில்லையென்று எழுந் 
யுடன் நீராடி அவள் சேலையை யறியாது திருக்க ராஜாயியும் உடனெழுந்தனள் . 
உடுத்தினள் . அதனால் அவள் கோபிக்க இதனால் நாமதேவர் சனாபாயி உண்ணாத 
அவளைக் கிணற்றில் தள்ளினள் . 

தால் வந்ததென்று எண்ணப் 
னால் சுக்கிரன் கோபித்து அரசனுக்கு குணாயி , சனாபாயியை அழைத்து இவர்கள் 
அறிவிக்க அரசன் தன் பெண்ணினைத் உண்ட எச்சிலைக் கொடுத்தாள் . சனபாயி 
தேவயானையாகிய சுக்கிரன் பெண்ணுக்கு யும் இது தேவாமிர்தமெனக் கைக்கொண் 
அடிமையாக்கினன் . அடிமையாகிய சன் 

டாள் . சனாபாயி இதைக்கொண்டு பெரு 
மிஷ்டை தேவயானையறியாது அவள் கண மாளை நோக்கி எனது வீட்டிற்கு உண்ண 
வனைக் கூடித் - துற்கிரன் , அது , பூரு வருக என்றழைக்கப் பெருமாள் அவளை 
என மூன்று குமரரைப் பெற்றாள் . இவள் 

நோக்கி அம்மையே நீ உடனுஎன்ணாத 
தந்தை விட பன்மன் எனவுங் கூறுவர். தினால் நான் உணவுண்டிலேன் எனக்கு 
(பாகவதம் ). 

மிகவும் பசிக்கின் நதெனச் சனாபாயி அவர் 
சனசித்து -- விசுவசித்து குமரன் .. 

கள் கொடுத்த எச்சிலிருக்கின்றது . 
சனமித்திரன் - அரசன் புத்தபீடிகையைத் உமக்குத் தகுமாவென்ன அதுவே வேண்டு 
தரிசித்தறகு மணிபல்லவம் சென்றபொ மென்னப் பெருமாள் அவளுடன் உண்டு 
ழுது நாகபுாத்தை பாதுகாத்தவன் . புண் அவ்விடத்திலேயே சயனித்தனர். பின்பு 
ணியராசனுடைய மந்திரி. ( மணிமேகலை) . குணயி விழித்து நடந்த செய்தியைத் 
சனபாயி இவள் பண்டரிபுரத்து வந்த தனது புதல்வனுக்கு உரைத்தனள். 
யாத்திரைக் காரரின் கன்னிகை, 

தேவர் அவரது இயற்கையென்ன , பெரு 
கன்னிகை , ஆண்டுதரிசனார்த்தமாக வந்த மாள் சனாபாயியின் மாவரைக்கும் திரிகை 
தாய் தந்தையர்களை நோக்கி நான் இப் யைத் துடைத்து உன்வரவினை எதிர்பார்த் 
பண்டரிபுரம் விட்டு வருவதில்லை யென திருக்கிறேனெனச் சனாபாயி விழியாமை 
மறுத்து இருக்கையில் நாமதேவரிவளைக் கண்டு அவளை எடுத்து உட்காருவித்து 
கண்டு தனித்திருக்கின்றாய் உன் தாய் தந் அவர் கரத்தால் தலைமயிரைச் சிக்கறத் 
தையாரென எனக்குத் தந்தை , பாண்டு திருத்தி ஒரு கூடையில் அரிசி கொண்டு 
சங்கன் , தாய் ரகுமாயி யென்ன இவளைத் வந்து நான் மாவை யரைக்கின்றேன் நீ 
தமது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாடு என்னலும் இவள் பாடக்கேட்டுப் 
வளாத்து வருகையில் கண்டவர் யோரென பெருமாள் பரவசரா யிருக்கையில் குணாயி 
நான் நாமதேவர் வீட்டடிமை என்பாள் . சனாபாயி பால் வந்து உன்னிடத்தில் மா 


நாம 


சனாபாயி 


608 


சஜ்ஜனசசாருகர் 


ரன் . 


வரைக்க அரிசி யேதென்று பிரம்பெடுத் பின் அங்க தன் பிறகு உத்தவராய் இப் 
கடிக்க அது பெருமாள் முடிமேல் படுத போது பெருமாளுக்கன் பராயினர் ; உங்க 
லும் நான் விடோபாஜனோபாயியின் அன் ளில் ஞானதேவர் பாட்டைச் சச்சிதானந்த 
பால் யான் இங்குவந்து மாவரைக்கின் ரும் , நிவர்த்தி பாட்டினைச் சோபான தேவ 
றேன் என்னை யடியாதே என்ன , குணாபி , ரும் , முக்தாயியின் பாட்டை ஞானசேவ 
சனாபாயி பெருமாளைத் தன் வசப்படுத்திக் ரும் , பாமவானந்தர் பாடலை வி சோபா 
கொண்டாள் என்று வருந்துகையில் பெரு கேசர் , கூர்மதாசர் கவியை , சுதேவர் , நாம 
மாள் அரைத்தமாவை வாரிக் கூடையில் தேவர் ஜனாபாயி இவர்கள் செய்யுள்களை 
நிரப்பி மீண்டும் துயில் , சனாபாயி விடியற் யானும் எழுதுக எனக் கட்டளை தந்து 
காலத்தில் எழுந்து பெருமாளை யெழுப் பெருமாள் கோயிலுக்கு எழுந்தருளினர் . 

கோயிலுக்குப் போகாமலிருப்பின் சனுரு - உவசம்பதிக்குத் தந்தை , 
ஊர் கலகமாகுமென்னப் பெருமாள் விடிந் சன்னதேயு - ( சந் ) ரௌத்திராசுவன் கும 
தகோ என்னவெழுந்து நித்திரை மயக்கத் 
தால் பீதாம்பரத்தையும் பதக்கத்தையும் சன்மசயன் -- ( சந் ) பூருவின் குமரன் , 
விட்டுவிட்டுச் சனாபாயியின் கந்தையை இவன் குமரன் பிரசன்னுவான் . 
உடுத்தி கொண்டு கோயிலுள் சென்றனர் . சன்மிஷ்டை சன்மிஷ்டையைக் காண்க . 
விடிந்தபின் அர்ச்சகர் கோயிலைத் திறக்கப் சஜ்ஜனகசாருகர் - இவர் ஓர் ஊன்விற்பவர் , 
பெருமாள் கந்தை உடுத்தி யிருத்தலைக் பெருமாளிடத்துள்ளன் பாய்ச் சாளக்கிரா 
கண்டு இக்கந்தை சனாபாயியின் கந்தை மத்தை நிறைகல்லாய் வைத்துப் பூசித் 
போல் தெரிகின் றதென்று நாமதேவர் திருக்கையில் கண்டவேதியர் ஒருவர் இவ 
வீடுசென்று நோக்க அவ்வீடு புதிதா ரையணுகி உனக்கு இது தகாது நீ ஊன் 
யிருத்தலைப்பார்த்து உட்சென்று சனாபாயி விற்போன் என அவரிற்பிரித்து அதைக் 
யைக்கண்டு பெருமாளின் பீதாம்பரத்தை கொண்டு தாம் அன்று வேண்டிய சிறப் 
நோக்கிப் பதக்க மெங்கென்ன அவள் புடன் பூசித்தனர். அன்றிரவு பெருமாள் 
கிடையாதென்ன அவள் துகிலைச் சோதிக் அந்தணர் கனாவிற்றோன்றி என்னைக் 
கப்பதக்கம் கிடைத்தது . இவள் சுவாமி கசாருகரிடம் சேர்க்காவிடில் உன்னையும் 
துரோகி என்று இவளைக் கழுவேற்றக் உன் குடும்பத்தினையும் வருத்துவேனென 
கொண்டு செல்லுகையில் இவள்பெருமா வேதியர் பயந்து கசாருவிடத்தில் சாளக் 
வளத் துதிக்கக் சழுமரம் நீறாயது . பின் கிராமத்தைச் சேர்த்தனர் . சாளக்கிரா 
சனாபாயி வீட்டில் 

வந்து முன்புபோல் பெரு மததை நீங்கிய கசாருகர் பெருமாளை நீங்கி 
மாளைப் பாடத்தொடங்கவும் அவளிடத் யது முதல் அன்னபானாதிகளிலரா யிருந்து 
தன்புள்ள பெருமாள் அவள் பாடும் செய் சாளக்கிராமம் வந்தபின் பூசித்துத் தீர்த்த 
யுட்களை எழுதி வந்தனர் . ஒருநாள் ஞான பானஞ் செய்து உணவாதிகளருந்தினர் . 
தேவர் பெருமாளைத் தரிசிக்கவரப் பெரு இவர் ஜகந்நாதயாத்திரை செய்ய வெண் 
மாள் தனித்தெழுதுதல் கண்டு ஞானதே ணிச் சாளக்கிராமததையு முடன் கொண்டு 
கார் என்ன எழுதுகின்றீர் என ஜனாபாயி ஓர் கிராமத்தில் தங்க அங்கிருந்த ஒருத்தி 
யின் செய்யுட்களை எழுதுகிறே னெனக் விவரிடம் காமவிருப்புள்ளவளாய் விருந் 
கேட்டு வியந்தனர் . பின் ஞானதேவர் திட்டு இரவிற்புணர அழைக்கக் கசாருகர் 
காமதேவரைக் காணப் பெருமாளுடன் கணவனிருக்கையில் அயலவரைப் புணர் 
வந்து நாமதேவரை நோக்கிச் சனாபாயியை தல் அடுக்காதெனக் கேட்ட விபசாரி கண 
யழைக்க வெனச் சாணமிதித்துக்கொண வனைக் கொன்று அவன் றலையைக் கசாரு 
டிருந்த ஜனாபாயிவர ஞானதேவர் நாமரை கரிடம் காட்டி உம் பொருட்டுக் கண 
நோக்கி ஜனபாயியின் பாட்டைப் பெரு வனைக் கொன்றேன் என்னைப் புணர்க 
மாள் எழுதக் கண்டேன் என்னப் பெரு அன்றேல் உன்மீது பழிசுமத்துவேன் 
மாள் அவள் பாடுங்கவியில் மிக்க அன் என்றனள் . கசாருகர் அப்போதும் மறுக்க 
புளேனாதலால் எழுதினேன் . இதனைப் 

விபசாரி என் கணவனைக் கொன்று என் 
படிப்போர் கேட்போரிடமும் அவ்வகை னைப் புணர அழைத்தான எனக் கூக்குர் 
அன்புளேன் என்றார் . பின் ஞானதேவர் லிடக் கண்டோர் அரசனிடம் விட அரசன் 
நாமதேவர் முன்பிறப்பில் பிரகலா தனன இவர் முகக்குறியால் கொலை செயாதல் 


சனர் 


609 


சாகல்யர் 


சென்றஞ்சிப் பிரத்யக்ஷமாகத் தலையிருத்த தத்தில் தேவர்களுக்குச் சேனாதிபதியா 
லால் அவள் கையில் சரிகை தந்து கசாரு விருந்ததால் தேவசேனையென எனக்குப் 
கர் கரத்தைத் துண்டிக்கச் செய்தனன் , பெயர் என்று குழந்தையை யெடுக்கக் 
கை நீங்கிய சசாருகர் ஜகந்நாதஞ் சென்று குழந்தை யுயிர்பெற்றுச் சிரித்தது . இவள் 
பெருமாளைச் சேவிக்கச் செல்கையில் குழந்தையுடன் ஆகாயத்தில் செல்ல அர 
பெருமாள் என் தாசன் வருகின்றா னவனை சன்வேண்டியதால் பிள்ளையைத்தந்து இவ 
எதிர்கொண்டு சிவிகையில் சந்திக்குக் னுக்குச் சுவிரதன் எனப்பெயரிடுக இவன் 
கொண்டு வருக எனக் கட்டளையிட அருச் தீர்க்காயுளுட னிருப்பா னெனக்கூறி 
சகர்கள் அவ்வாறே எதிர்சென் றழைக்கக் மறைந்தனள் ( தேவி - பா . ) 
கசாருசர் நான் ஒரு தீங்கு செய்யாதிருந்தும் 2. இவள் பிரகிருதியின் ஆறாவது அம்ச 
என் சைக்குறைத்தற்குக் காரணமென்ன மாகத் தோன்றியவள் . இவள் சிசுக்களைக் 
எனப் பெருமாளை நோக்கி வருந்தப் பெரு காப்பவளும் , சிசுக்கள் பொருட்டுப் பூசிக் 
மாள் தரிசனந் தந்து நீ முன்பிறப்பில் வேதி கப்படுபவளும் , பிரசவக்ருகத்தில் ( சு ) வது 
யன் , கங்கைக்கரையில் தியானத்திருந்த நாளிலும் (உக ) ஆம் தினத்திலும் பூசிக்கப் 
காலத்துக் கசாருகன் ஒருவன் அவனைக் பட்ட சம்பத்ஸ்வரூபிணி . ( தேவி - பா ) 
காணாது ஒடிவந்த பசுவினைக் 

கொலை சக்ஷநதி - கங்கையிற் கலக்கும் நதி 
செய்யவேண்டி யாண்டிருந்த வன்னை யிவ் சக்ஷர்மது - சர்வதேசஸ் குமான் .. 
வழி பசுவந்ததைக் கண்டனை யோவென சக்ஷவு - யயாதிபோன் , அனுவின்குமரன் . 
நீபேசாது கையாற் காட்டினையாதலால் 
கைகுறைபட்டனை கசாருகனாகப் பிறந் 
தனையென்று தாசருக்குணர்த்தி கைவளா 

சா 
அநுக்ரகித்தனர் . 

இவருக்குச் சஜாணக 
சாயி யெனவும் பெயர் . 

சாகசரிகன் ஆயிரம் காலாட்களுக்குத் 
சனர் - ஒருவகை அசுரர் , இவர்கள் சமுத்ர தலைவன் . (சக் - நீ .) 
மத்தியிலிருந்து தேவர்களை வருத்தினர் . சாகடாயனர் - இருக்குத் தந்திரஞ்செய்த 
இவர்களை விஷ்ணு கொலைசெய்தனர். அத முனிவர் . 
னால் விஷ்ணுவிற்கு ஜனார்த்தனர் சாகம்பரி - 1. சத்தியைக் காண்க , 

2. சதாக்ஷியைக் காண்க , 
ன்மதா பிள்ளை பெற்ற வீட்டிலுள்ள சாகாதலம் உப்புரவர் , பூமியைத் தோண் 
ஒரு தேவதை , பிள்ளை பிறந்தபின் ஷஷ்டி டினவர்கள் , 
பூசை என்னும் கர்மத்தில் பூசிக்கப்பட்ட சாகாதத்தன் - விமலைக்குப் பிதா , 
வள் . மிதாக்ஷாம் ஸுதிகாவாஸ நிலயா சாகான் - ஸ்ரீதத்தனுக்குப் பிதா. 
ஜன்மா நரமதேவ தா . ” 

சாகர் - சிந்துநதிக்கு மேற்கிலுள்ள தேசத் 
ன்மார்க்கம் வேத , ராண கலைஞான தார் , 
சமய சாத்திரங்களுணர்ந்து பூர்வ பக்ஷஞ்சித் சாகலம் - மத்திரதேசத்து இராஜதானி . 
தாந்தமுணர்ந்து பதி , பசு, பாசமாகிய 

The Captial of Madra Desa . இது சந் 
ஞானத்தில் ஞாதுரு , ஞான , ஞேயங்கள் திரபாகை , இராவதி இரண்டுக்கும் இடை 
பொருந்தா வண்ணம் 

வண்ணம் பதிப்பொருளுட யிலுள்ளது . ( பா - சபா . ) 
னிரண்டறக் கலந்திருத்தல் . 

சாகலன் -1 . சங்கரபாண்டியன் மிக 

உருகத் 
ஷ்டிதேவி - 1 , இவள் பிரகிருதி தேவி தின் மேலே விய அம்புபட்டிறந்த இருடி , 
யின் ஆறாவது அம்சமானவள் . இவளேஸ் இவன் குமரன் சாங்கலன் . ( சேது - பு . ) 
கந்த மூர்த்தியின் பிராண ப்ரியையான 2. சாவித்திரியின் தந்தையும் மாலதி 
தேவசேனை இவள் , சுவாயம்பு மனு விற் யின் கணவனுமாகிய அரசன் , 
குப்பிள்ளை நெடுநாளிலாதிருக்க அவன் சாகல்யமல்லன் 

சாகல்யமல்லன் - நயினாராசாரியர் மேல் 
மனைவிமாலினி ( 12 ) வருடம் கழித்து உயி பூதத்தையேவின மந்திரவாதி , 
ரிழந்த ஒரு பிள்ளையைப் பெற்றாள் . அர சாகல்யர் -1 . மாண்டு கேயர் புத்திரர். திரு 
சன் பிள்ளையை மயானத்தில் வைத்து தராட்டிரன் தவத்திற்குச் சென்ற போத 
அழுகையில் இந்தத்தேவி தரிசனந்தந்து துக்கத்தைநீக்கித் தருமம் உபதேசித்தவா . 
நான் பிரமன் மானசபுத்திரி , தேவாசுர யுத் 2. சௌபரியின் குமரன் . இவன் தான் 

77 


என 


ஒரு பெயர் . 


சாலோசனா 


610 


சாங்கதேவர் 


ஒானவன். 


கற்ற வேதத்தைத் தன் மாணாக்கருக்கு 
உபதேசித்தனன் , இவன் மாணாக்கர் வாச் 
சியன் , மௌத்கல்யன் , சாலியன் , கோ 
முகன் , சிசிரன் . 

3. ஒன்பதினாயிரம் வருஷம் சிவனை 
யெண்ணித்தவமியற்றிப் பெருங்கல்விமா 

இவன் வம்சத்திற் சாவர்ணி 
யென்னுஞ்சூத்ரகாசர் பிறந்தனர். ( சிவ - பு . ) 
சாகலாசனூர் கடைச்சங்கம் மருவிய புல 
வர் . அகநானூற்றில் “ இருங்கழி ” என 
நெய் தலைப் பாடியவர் , 

பிந்து மான் தேவி . 
சாகேதம் - அயோத்தியாநகரம் , 
சாக்கியன் 

(சூ . ) சிரஞ்சயன் குமரன் . 
சாக்கியநாயனூர் - சங்கமங்கை என்னுங் 
கிராமத்தில் பௌத்தர்குலத்துத் திருவவ் 
தரித்துச் சாஸ்திரவிசாரணை செய்யப்புகு 
ந்து தமது சமயம் பொய்யென அறிந்து 
அக்குலத்தை நீங்காமல் புறத்தில் தம் 
மைச் சேர்ந்தவர்கள் களிக்க அகத்தில் தாம் 
களிப்புடன் சிவலிங்கத் திருவுருவத்தை 
வெளிப்படையிற் கண்கெல்லினை மலராக 
எண்ணி எறிந்து வந்தனர் . இவ்வகை 
நாடோறுஞ் செய்து வருகையில் ஒருநாள் 
மறந்து போசனஞ்செய்ய உட்கார நினைவு 
தோன்றி ஓடிச்சென்று கல்லொன்றை 
எடுத்து எறிலையில் சிவமூர்த்தி இடபா 
ரூடராய்க் காட்சி தந்து முத்தி அளித்தனர் . 
( பெ . புராணம் . ) 
சாக்கியழனி - இக்ஷவாகு வம்சத்தவன் . 
இவன் தந்தை கோதமன் , அவனது சந்ததி 
யான் ஆகையால் இவனைக் கௌதமசாக்கி 
யன் என்பர் . இவன் தேவி கோபி , கும 
ரன் ரகுலன் , மிகு திசரி தம் புத்தனைச் 
காண்க . 

கீறீஸ்து சகம் 600 வருஷங் 
களுக்கு முன் இவனிருந்ததாகத் தெரி 
கிறது , இவனது ஏழாவது சந்ததியான் 
சுமித்ரன் . இவனைப் புத்தமதத் தாபசன் 
புத்தன் என்பர் . 
சாக்கையன்- பறையூரிலிருந்த அந்தணன் , 

(சிலப்பதிகாரம் . ) 
சாக்கையர் - செங்குட்டுவன் காலத்திரு 

ந்த கூத்தாடும் வகுப்பினர் . 
சாக்ரன் - பிருகத்ரதன் குமான் , இவன் 

குமான் விருஷபன் , 
சாங்கதேவர் - பிரமனது ஒரு பகலில் 

முதல் யாமத்தில் பதினான்கு இந்திரர்கள் 
பிறந்து கர்மவசத்தால் சிறையடைந்தனர். 
அவர்களுள் ஒருவர் சாங்கர் . 

இவர் நார 


தரை நோக்கி என் பாசம் எவ்வாறு நீங்கு 
மெனக் கேட்க நீ பண்டரியடைந்து பிறக் 
கின் நற்கதியடைவாயென்று ஞானோப 
தேசஞ் செய்து போயினர் . அவ்வாறே 
இவர் ஒரு கிழப்பிராமணருக்குப் புதல்வ 
ராய்ப் பிறக்கத் தாய் தந்தையர்கள் உப 
நயனதிகளை முடித்தனர் . இவர் சகலகலா 
வல்லவராய் அஷ்டாங்கயோகங்களை அனு 
ஷ்டித்து மூப்படையாமல் ஆயிரத்து நா 
னூறு வருடம் உலகத்தில் சஞ்சரித்துவக் 
தனர் . இவருக்குச்சீடர் ஆயிரத்துநானூற் 
றுவர். இவ்வகை சஞ்சரித்து வருநாட்க 
ளில் அசரீரி " உன் ஆண்மையை யடக்கும் 
தத்துவஞானி அளகாபுரியில் வந்திருக் 
கின் றனன் போய்க் காண் 

என்றது, 
அவரைக் காணும்படி சாங்கதேவர் ஓர் 
கடி தம் எழுதத்துணிந்து அக்கடிதத்தை 
ஆசீர்வதித்து எழுதின் தான் தேசிகனாய் 
அவ்விடத்தில் செல்லுதல் தகாதென்றும் 
தேவரீர் என்று எழுதின் அவர் மூத்தோ 
ராவர் என்று எண்ணி ஒரு வெறுங்கடிதத் 
தை மாணாக்கனிடத்தில் கொடுத்து அள 
காபுரிக்கு அனுப்பினர். இதைச்சீடன் 
வான்வழிச்சென்று விடுக்கத் தேவர் வாங்கி 
விரித்துப்பார்த்து இது சாங்கர் கொடு 
த்ததல்லவா என்றனர் . அதில் ஒன்றும் 
எழுதாமைகண்டு அவர் சாங்கருக்கு ஆயி 
ரத்துநானூறு வருடமும் வெறுமையாய்ச் 
சென்றது போலும் என்பதை இக்கடிதம் 
குறிப்பிக்கின்றது . இதில் இளையது மூத் 
தது என்பதைக் குறிக்காதது , சுத்த சைதன் 
யம் எங்கும் பெரியது சிறியது அடையாம 
லிருப்பதை அறியாமைபோலும் என்று 
எழுதி அத் தூ தனிடம் கொடுத்தனுப்பி 

இதைக்கண்ட சாங்கதேவர் அவ 
ரைக் காணவேண்டுமென்னும் விருப்பால் 
ஓர் புலியின் மேல் ஏறிச் சென்றனர் . 
இவர் வாவறிந்த ஞானதேவர் ஓர் சுவர் 
மேலேறி அதை நடக்கச்செய்து அவரை 
எதிர்கொண்டனர் . இதைக்கண்ட சாங்க 
தேவர் இவர் தேசிக மூர்த்தியென்று நம 
ஸ்கரித்தனர் . அவர் சாங்கரை வாழ்த்தி 
ஞர்னோபதேசஞ் செய்தனர். பின் சாங்க 
தேவர் பண்டரிசென்று சந்திரபாகைத் 
தீர்த்த தீரத்தில் தவநிலையி லிருக்கையில் 
பெருமாள் நடுராத்திரியில் வந்து இவ 
ரைக் கையைப்பிடித்து ஆற்றினுள் சென் 
றனர் . அவ்வாற்றினுள் ரத்தினமணி மண் 
டபத்தில் சிங்காதனத்தில் பூதேவி சீதேவி 


னர் . 


- மங்கதேவர் 


611 


சாங்கதேவா 


என் 


நீளாதேவியருடன் இருந்த பெருமாளை 
வணங்கினர். பெருமாள் உமக்கு என்ன 
வரம் வேண்டுமெனச் சாங்கதேவர் உன் 
திருவடியில் அன்பு வேண்டுமென் றனர் . 
பின்பு கோதாவரிக்கரையிலுள்ள புண்ணி 
யத்தம்ப மென்னுமூரில் ஓர் மடங்கட்டு 
வித்துச்சாளக்கிராமம் பிரதிட்டை செய்து 
பூசித்து வருகாளில் சங்கரன் 

ம் 
ஒரு வேதியன் இறக்க அவன் மனைவி 
யும் தாயும் அவ்வேதியனுடைய எலும்பை 
க்காசிக்கு எடுத்துப்போவோர் இவர் மடத் 
திற்குள் சென்று சாங்கதேவரைப் பணியச் 
சாங்கதேவர் இறந்தோன் மனைவியைப் 
சுமங்கலியென் றெண்ணிப் புத்திரருண் 
டாகுக என வாழ்த்தினர் . இதைக்கேட்ட 
பிள்ளையின் தாய் மருமகளின் நிலைமை 
கூறி எவ்வகைப் புத்திரனுண்டாவன் என் 
றனள் . சாங்கதேவர் என்சொல் பொய்க் 
காது ஆயினும் உன் குலம் விளங்கும்படி 
வொருபுத்திரன் பிறப்பான் ; உன் குமர 
னது எலும்பைவிடும் தீர்த்தத்தை அவளை 
உண்ணச்செய்யுங்கள் என்றனர் . அவ்வாறு 
அவள் செய்யக் கருஉண்டாய்ப் புத்திரன் 
பிறந்தனன் , அவனுக்கு உபநயனஞ்செ 
ய்ய வேதியரை யழைக்க அவர்கள் வாரோம் 
என்று மறுத்தனர் . ஆதலால் சாங்கதேவர் 
அவர்களை நோக்கி இவன் பெருமாள் அரு 
ளால் பிறந்தவனாதலால் அங்ஙனம் கூற 
வேண்டாமென்ன , வேதியர்கள் ஆயினிங் 
குப் பெருமாள் வரக் கடவரோவென்னச் 
சாங்கதேவர் ஆம் என் றனர் . பின்பு வேதி 
யர் பெருமாளும் இங்குவந்தனசோவென்று 
கோயிலிற்சென்று காணப் பெருமாள் 
காணாராயினர் . பின்வேதியர் காணும்படி 
பெருமாள் தரிசனம் தந்தனர் . வேதியர் 
கள் ஆனந்தமடைந்து அவ்வேதியச் சிறுவ 
னுக்குச் சடங்கை முடித்தனர் . பின் 
சாங்கதேவர் துவாரகைக்குச் செல்ல 
எண்ணி வழியில் தன்னையடைந்த யாதவ 
பண்டிதருடன் செல்லுகையில் அப்பண்டி 
தரின் மனைவியாகிய கர்ப்பிணி பிரம்மார 
ணியத்தில் வயாக்கொண்டு துன்பமடை 
கையில் என் கணவரும் சாங்கருக்குப் பின் 
சென்றனர் . என்னைக் காப்பவர் சாங்கரே 
யன்றி வேறுயாவரையும் காணேனென்று 
அழுதனள் . அக்காலையில் பெருமாள் ஒரு 
பெண்ணுருக் கொண்டுவர அவளைநோக்க 
நீயாமமா வென் றனள் . அதற்குப் பெரு 
மாளாகிய பெண் , என்பெயர் கிருஷ்ணா 


பாய் சாங்கதேவர் அனுப்ப யானிவ்விடம் 
வந்தேனென்று தாம் நியமித்த புதுவூரி 
லுள்ள மனையில் அழைத்துச்சென்றனன் . 
அதில் அவளை அழைத்துச்சென்று மகப் 
பெறுவித்து ஒருமா தவரையில் அவளுக் 
கும் குழந்தைக்கும் வேண்டியவைகளைச் 
செய்துவந்தனர். இது நிற்க , முன் துவார 
கைக்குச் சென்ற சாங்கதேவர் துவாரகைக் 
குச்சென்று கண்ணனை மனத்தால் தரிசிக்க 
அங்குக் காணாதிருத்தலைக் கண்டு ஞான 
நோக்காலாராய அவர் தம்முடைய எவ 
லால் யாதவ பண்டிதர் மனைவிக்கு வெல் 
செய்வதாக எண்ணி அவ்விடம் வந்து அங்கு 
வீட்டில் குப்பைகளைப் பெருக்கிக்கொண் 
டிருந்த கிருஷ்ணாபாயைக் காண அவள் 
சாங்கதேவரை நமஸ்கரித்தனள் . கண்ண 
னென்றறியா த சாங்கதேவரும் உட்சென்று 
யாதவ பண்டிதர் மனைவியைக்கண்டு 
உனக்குத் துணையாக வந்தவள் எங்கே 
யென அதோ குப்பை கூட்டுபவளே யாகு 
மென் றனள் . சாங்கதேவர் வெளிவந்து 
கிருஷ்ணாபாயை நோக்கக் காணாமல் வருந் 
தினர் . பின் யாதவ பண்டிதர் மனைவி , 
பிள்ளையைச் சாங்கர் பாதத்தில் பெய்து தன் 
கள் கட்டளையால் கிருஷ்ணாபாய் வந்து 
உபசரித்ததைச் சொல்லக் கண்ணனே உன் 
புண்ணியத்தால் உபசரித்தான் என்று 
கூறித்தாயையும் பிள்ளையையும் அழைத்துக் 
கொண்டு துவாரகைசென்று கண்ணனைத் 
தெரிசிப்பித்து யா தவபண்டி தரிடம் மனை 
வியையும் பிள்ளையையும் ஒப்புவித்தனர். 
பின் பெருமாள் கட்டளையால் 

கட்டளையால் பேதரி 
நகரம் செல்ல வழியில் ஜங்கமனாகும் மல்லி 
கார்ச்சுனன் தன்னுடைய மந்திர்பலத்தால் 
ஆதனம் ஒன்று சிருட்டித்து அதில் வந்த 
வர்களை விருத்தி அவர்கள் தலைகீழாக 
வீழ்ந்தபின் அவர்களைச் சிரித்து அவமா 
னஞ்செய்து வருவன் , இவன் சாங்கதேவ 
ரது பெருமையைப் பொருதவனாய் அவர் 
பெயரை ஒரு நாய்க்கிட் டழைத்துவந்த 
னன் . இவன் செயலறிந்த சாங்கதேவர் 
இவனை யடக்கும்விதம் மடத்திற்பு சுமல்லி 
கார்ச்சுநன் ஆசனத்தில் உட்காருக வெனச் 
சாங்கதேவர் ஆசனத்தைநோக் . அது சாம் 
பராயிற்று . இதனால் பயந்தவனான ஜங்க 
மன் நாயினை அவர் பெயரையிட்டு அழை 
க்கவேண்டுமேயென்று சிறையிட்டுச்சாங்க 
தேவர் திருவடியில் விழுந்து ஜங்கமர்க 
ளுக்குச் சமாராதனை செய்ய ஜங்கமாகள் 


சாங்கதேவர் 


612 


சாங்கியத்தாய் 


அன்ன முண்ணத் தொடங்குகையில் லிவ் வழாமலிருக்கச் செய்து ஆனிமாதம் சுத்த 
சங்களுக்கு அமிசைசெய்ய வெடுக்க அச் சப்தமியில் அரசடியில் சமாதியாயினர். 
சிவலிங்கங்களைக் சாணாமல் 

இப்பிழை சாங்கரிபீடம்- சத்திபீடத் தொன்று . 
சாங்கதேவரை வணங்காததால் 
வணங்காததால் நேர்ந்த சாங்கர் 

நேர்ந்த சாங்கர் - ஒரு இருடி . 
தென்று பற்பல உபசாரஞ்செய்து எங்கள் சாங்கலன் - சாகலன் குமான் . 
பிழைபொறுத்து நாங்களணிந்த சிவலிங்கம் சாங்காகப்புரி குசத்துவான் பட்டணம் 
வாவென்னச் சாங்கதேவர் நீங்கள் வளர்க் சாங்கியத்தாய் இவளது இயற்பெயர் 
கும்நாயைப் பட்டினியாய்ச் சிறைவைத் தெரியவில்லை . கோசம்பி நகரத்திற் பார்ப் 
திருப்பதால் அது விழுங்கிற்று என்றனர் . பன குலத்திற்பிறந்தவள் . இவளை மணந்த 
ஜங்கமர் நாய் இவ்வகைச் செய்யுமோ கணவன் , இளமையில் - நீங்கியதுபற்றி 
என்னச் சாங்கர் நாயை வருவித்து நாயே இவளுக்கு ஒழுக்கத் தவறு ஒருபொழுது 
லிங்கங்களைக் கக்கெனக்கூற நாய் ஐந்நூறு 

உண்டாயது ; அது தெரிந்த அதிகாரிகளு 
லிங்கங்களைக் கக்கிற்று பின் சாங்கதேவர் டைய கட்டளையால் , யமுனை யாற்றில் 
அவர்களுக்கு அருள் புரிந்திருக்கையில் 

இவளை வீழ்த்திடுவதற்குச் சிலர் கொண்டு 
அரிபத்தராகிய ஒரு வேதியர் வந்து இவ் செல்வத்தைக் கண்ட உதயணன் , இரங்கி 
வூராசனாகிய துருக்கன் மிகுதுஷ்டன் அரி விடுவித்துத் தீர்த்தயாத்திரை செய்யும்படி 
கீர்த்தனஞ் செய்யின் அவர்களைக் கடி அனுப்பினன் . அப்பால் இவள் கங்கை 
வான் நீர் இவ்விடம் வந்திருக்கிற செய்தி யாடி இமயமலையிற் சென்று இரண்டு வரு 
யறியின்வந்து வருத்துவன் , அவன் மனைவி டம் அங்கே தங்கி ஆண்டுள்ள பெரியோ 
பாம்பு கடித்து இறந்ததால் இன்று வா ரால் சமயவிகற்பகங்களை யறிந்து கன்னி 
வில்லை என் றனர் . இதைக்கேட்ட சாங்க யாகுமரியில் நீராடுவதற்கு யாத்திரையாள 
தேவர் மனைவியைப் பிழைப்பித்துத் தரு போடு அங்கிருந்து புறப்பட்டு உஞ்சை 
வேன் இதை அரசனுக்கு அறிவிக்கவென 

நகருக்கு 

வந்தபொழுது இவளுடைய 
வேதியர் அரசற்குக் கூற அரசன் கல்வி , அறிவு , முதலியவற்றை யறிந்த 
அவரை வரச்சொன்னதைச் சாங்கருக்குக் பிரச்சோதன் சன்பட்டத்துத் தேவியாகிய 
கூறச் சாங்கர் திருமால் நாமத்தை ஸ்ம ஸ்ரீமதிக்கு நீதிகள் முதலியவற்றைச் 
ரீணை செய்துகொண்டு அரசனிட்ட ஆச சொல்லும்படி 

நியமித்தனன் . 
னத்திலிருக்க அரசன் என்தேவி யிறந்து இவள் அதனைச்செய்து வருகையில் ஒரு 
நான்குநாள்களாயின, பற்பல முயன்றும் பிராயத்தினளாக விருந்த வாசவதத்தை 
பயனடைந்திலன் என்னலும் சாங்கதேவர் 

இவளிடத்து அன்புவைத் ததை யறிந்த 
துளசி தளத்தைப் பிணத்தின் மேல் இகே பட்டத்துத் தேவி அவளுக்குச் செவிலித் 
வென்று அவன் கையில் துளசிதர அரசன் தாயா யிருக்கும்படி வேண்ட இவள் அங் 
பிணத்தின் மேலிட அவள் உயிர்பெற் ஙனமே இருந்து வந்தனள் . சாங்கிய சம 
றெழுந்தனள். அரசன் அவளுடன் பேச யத்தை மேற் கொண்டமையாலும் வாச 
அவள் பேசாதிருத்தல் கண்டு சாங்கதேவ வதத்தைகுச் செவிலித்தாயாக இருந்தமை 
ரிடங்கூறச் சாங்கதேவர் மீண்டு மவளிடஞ் பாலும் , சாங்கியத் தாயென்றும் இவள் 
சென்று என்செய்ய வேண்டுமென்று 

வழங்கப்படுவாள் . 

வாசவதத்தை பால் 
கேளென்ன அவள் யானும் நீயும் என் இவளுக்கிருந்த அன்பிற்கு எல்லையில்லை. 
னைப் பிழைப்பித்தோரைச் சரணாகதியடை தன்னுடையஉயிரைக்காப்பாற்றியது பற்றி 

சொன்ன ରା । ம் செய்ய உதயணன் பால் இவளுக்கு மிக்க அன் 
வேண்டுமென்ன அவ்வகை செய்வே புண்டு வாசவதத்தையும் , உதயணனையும் , 
னென்று யுடன் பட்டுச் சாங்கதேவரைப் அவனைச் சார்ந்தவர்களையும் காப்பாற்று 
பணியச் சாங்கதேவர் இந்த ஊரில் தேவா தற்கு அவ்வப்பொழுது தன்னுடைய 
லயங்கள் வேதியர் பசுக்கள் துன்படை 

வருத்தத்தை பாராட்டாமல் இவள் செய்து 
யாமல் பாகவதரை வணங்கி அரசாளுக வந்த முயற்சிகள் பல , தாயைக் காட்டிலும் 
வென்ன நன்றென அவ்வாறு கேட்டு அர அன்பு வைத்து உதயணன் இவளை ஆதரி 
சாண்டு வந்தனன் . பின்பு சாங்கதேவர் 

தது வந்தான் . தாயெனவும் , செவிலி யென 
பண்டரியடைந்து பெருமா ரூத்தரவின் வும் , சாங்கய முதுமகளெனவும் இவள் 
படி பிள்ளைகளை வருவித்துச் சாம்பிரதாயம் வழங்கப்படுவள் , ( பெ - கதை . ) 


இவளை 


ந்து அவர் 


சாங்கியமதம் 


618 


சாணார் 


இன்றது . 


சாங்கியமதம் இம்மதாசாரியர் பிறிஸ்து அறியாமை யுற்றபோது பிரபஞ்ச மெல் 
பிறக்குமுன் ( எ ) அல்லது ( அ ) சகாத்தத் லாம் தானெனவிரிந்து நிற்பன் . விவே 
தில் ஸ்வாயம்பு மனுவின் புத்திரியாகிய ஞானம் எய்தியபோது அவை எல்லாம் பிர 
தேவஹூதியின் கர்ப்பத்தில் புஷ்சாஷேத் கிருதிக்கே அன்றித் தனக்கு இல்லை என் 
திரத்தில் விஷ்ணு அம்சமாகப் பிறந்தவர் . றும் சொல்வன் . இவன் சுகதுக்கங்கள் பிர 
இவர் கபிலநிறத்துடன் பிறந்தது பற்றி கிருதிக்கே தனக்கில்லை என நீங்க ஆரி 
இவர்க்குக் கபிலா எனப் பெயரிட்டனர் . யர் உபதேசித்த நிஷ்டைவழி இருந்து 
மதசித்தாந்தம் சாங்கியம் என்றால் தத் லயிப்பதே முத்தி என்பன் , ( தத்துவநிஜா ) 
வங்களைச் சங்கியைசெய்து கூறப்படுவது . சாங்கியழனி இவன் பல மாணாக்கர்களு 
இந்தமதத்தில் சடவுள் அங்கீகரிக்கப்பட டன் தீர்த்தயாத்திரை செய்து கொண்டி 
வில்லை . ஸ்வ தந்தாமான பிரகிருதியே ஜக ருந்த ஒரு பண்டிதன் , பலசமயக் கொள் 
த்திற்குக் காரணம் . புருஷனுடைய போக கைகளை நன்கறிந்தவன் தவவொழுக்க 
மோக நிமித்தம் பி :கிருதியே பிரவர்த்திக் முடையவன் . சாங்கியத்தாய்க்குப்பல சம 
றெது , புருஷன் பிரவர்த்திக்கிறதில்லை யக்கொள்கைகளைப் புகட்டி அவளை பல் 
பிரகிருதியினுடைய விஷயரூப பரிணாமத் வழிப் படுத்தியவன் , ( பெ - கதை ) 
தால் புருஷனுக்குப் போகம் உண்டா சாங்கியாக்கியர் - இருக்வேதியாகிய இருடி . 
கின்றது . புத்தி வாராவிவேகரூப பிரகி சாங்கியாயனர் - பராசருக்கும் பிரகஸ்பதி 
ருதியின் பரிணாமத்தால் மோக்ஷம் உண்டா கும் தத்துவம் உபதேசித்தவர் . 

புருஷன் அசங்கனாகையால் சாசிலி - தலாதான் மாணாக்கர், இவர் ஒரு 
அவனிடம் போகமோஷங்கள் உண்டா ருஷி இவர் தவத்தில் உயர்வடைந்து கடற் 
தல் இல்லை . ஆயினும் , ஞான , சுக , துக்க , கரையில் சடைவளர்த்து இருக்கையில் 
சாக , த்வேஷாதிகள் புத்தியின் பரிணா இவரது சடையைக் குருவிகள் இடமாக் 
மங்கள் ஆகின்றன . இப்புத்திக்கு கத் கொண்டு உடுகட்டி வசித்தன . அக்குருவி 
மவிவேகம் இருக்கின்றது . 

ஆகையால் 

கேட்டி குஞ்சுகள் பெரிதாமளவாக 
ஆத்மாவில் பந்தமோஷங்கள் ஆரோபிக் அசையாதிருந்தனர் . இவர் தவத்தால் 
கப்பட் டிருக்கின் றனவேயன்றிப் பரமார்த் தம்மின் அதிகமில்லை யென்றிறுமாக்க 
தத்தில் இல்லை . அவிவேகத்தால் சித்திக் ஆகாயத்தில் சங்கைக் கரையில் துலாதா 
கும்போகத்தின் பொருட்டு ஆத்மாகர்த்தா னிருக்கின்றானெனக் கேட்டு அவனைத் 
வென்று கூறப்படுவன் , பரமார்த்தத்தில் காணக் கருவத்துடன் செல்ல அத்திலாது 
ஆத்மா போக்தாவல்லன் . 

புத்தியே 

சனிவரைக் கண்டவுடன் இவர் காரியல் 
போக்தா . புத்தி ஆத்மாவிற்குப் பின்னம் . களைக்கூற அவனை நோக்கி உனக்கு இந் 
இந்த ஞானம் விவேகம் என்னப்படும் . ஞானம் எவ்வாறு வந்ததென அவன் தர் 
இதன் அபாவம் அவிவேகம் என்னப்படும் . மங்கூறக் கேட்டவர் . ( பார - சாக் . ) 
சுகதுக்காதிகள் புத்தியின் பரிணாமங்கள் சாச்வதன் - பிருது குமான் , இவனுக்கு 
ஆகையால் புத்தியினுடைய தர்மங்களா விஸ்வகன், விஸ்வகந்தன் எனவும் பெயர். 
கின்றன. ஆத்மா அநேகமென்று கூறப் சாச்வதி ( சாஸ்வதி ) . இலவன் 

இலவன் ஆண்ட 
படும் . சாங்கிய சூத்ரங்களுக்குச் சாபஸ் நகரம் . 
வாமி பாஷியகாரர் ஈச்வாகிருஷ்ணர் சாஞ்சீவி - யஞ்ஞவற்யெருடைய ஐந்தா 
காரிகை செய்தனர் . கௌடபாதாசாரியர் . வது சந்ததியான் . 
காரிகைக்குப் பாஷ்யம் செய்தனர் . இது சாணக்யன் - சந்திரகுப்தனுக்கு மந்திரி ,. 
நிரீசுவரசாங்கியம் , சேச்வரசாங்கிய இவன் இராஜதியைப்பற்றி ஒரு செந்தஞ் 
மென்று இருவகை.. 

பிரீசுவரசாங்கியம் செய்திருக்கின்றான் , அதற்குச் சாணக்ய 
கபிலரால் செய்யப்பட்டது . சேச்வரசால் தந்திரம் என்று பெயர் . 
தியம் பதஞ்சலி முனிவரால் இயற்றப்பட் சாணன் - வசுதேவன் குமான் , தாய்சோ 

சேச்வாசாங்கியம் , பதார்த்தங்கள் கனி 
பதி , பசு , பிரகிருதி என்று மூன்று என சானார் - இவர்கள் தமிழ் நாட்டில் தென்னை 
வும் , பதிபிரகிருசியால் சலிப்பவன் அல் பனை முதலிய மரங்களிலேறிக் கள்ளிற 
லன் . ஆத்மாமியாம தரித்து மோகம் க்கிக் கன்விற்கும் சாமியார் . இவர்கள் 
அடையவேண்டும் . புமானாகிய புருடன் ( 1899 ) இல் தாங்கள் மற்ற இந்துக்களி 

a 


சாண 


614 


சாணா 


னும் உயர்ந்தார் என்றும் தங்களை மதுரை 
திருநெல்வேலி முதலிய தலங்களில் தரி 
சிக்க விடவேண்டுமென்றும் வாதிட்டுத் 
தோல்வி பெற்றனர் . இவர்கள் ஸ்ரீசள் 
சில காலத்திற்குமுன் தாழ்ந்த பள்ளர் 
பரவர் மார் மூடாதிருப்பது போலிருந்தன 
சென்றும் , 1859.இல் ஸர்சார்லஸ் டிரி 
விலியன் இவர்கள் மார்மேல் துணி தரிக் 
கலாமென்று உத்தரவளித்தனர் என்றும் 
கூறப்படுகிறது . இவர்கள் செம்படவர்கள் 
மாரை மூடுவதுபோல் உடை தரிக்கலாமே 
யன்றி உயர்ந்த ஜாதிப்பெண்கள் தரிப் 
பதுபோல் தரிக்கலாகாதென்று திருவாங் 
கூர் மகாராஜா கட்டளை , 

1858 - இல் 
இவர்கள் தாங்கள் கத்ரியர்கள் என்று 
வெளியிட்டனர் . இவர்களிப்பொழுதும் 
பூணூல் தரிக்கவும் பல்லக்கேறவும் தங் 
கள் கல்யாணத்தில் பிரயத்தனப்படுகின்ற 
னர் . தென்னாட்டாரதற் கிடந்தந்திலர் . 
இவர்கள் தங்களைச் சேரசோழ பாண்டிய 
வம்சத்தவரென்று கூறிக்கொள்வர். 
இவர்கள் தாங்கள் ஏற்படுத்திய கலாசாலை 
களுக்கு ஷத்ரிய பாடசாலையெனப் பெய 
ரிட்டிருக்கின்றனர் . இவர்கள் நாங்கள் 
இந்தப் பூமியையாண்ட ராஜவம்ச சந்ததி 
யார் சாணாரகாசு எங்களால் நிருமிக்கப் 
பட்ட தென்பர் . அதில் தென்னைமாம் 
போட்டிருப்பதே அதற்குச் சாக்ஷியென்பர் 
அது தவறு . அதில் சிலுவைக்குறி உள்ள 
தென்பர் சில ஐரோப்பியர் . இவர்களின் 
வம்சத்தைக் கடைசியாகச் சென்ஸஸ் சூப 
ரின்டெண்ட் தீர்மானித்தது , இவர்களு 
க்குச் சாணார் , நாடார் , கிராமணிகள் என் 
பன சாதாரணபட்டம் , சாணான் என்னும் 
பெயர் தமிழ் நூல்களில் எங்கும் காணப் 
படவில்லை . இராஜ ராஜசோழன் காலத்து 
இவர்கள் இழுவர் எனப்பட்டனர் ( A. D. 
984-1013 ) 10 , 11 , ஆவது ஏற்றாண் 
டின் பிங்கலந்தை முதலிய நிகண்டுகளில் 
கள்விற்போர் , பழையர் , துவசர் , படுவர் 
என்று கூறியிருக்கிறது , 16 -வது ஏற் 
றாண்டின் நிகண்டாகிய சூடாமணியில்சுண் 
டிகர் என்று மற்றொரு பெயர் சேர்ந்திருக் 
கிறது 

சாணார் சொல்வதாவது , இந்தப் 
பதம் சான்றார் என்னும் சொல்லின் மருஉ 
என்பர் . அவ்வாறு சாணார் சான்றார் என 
எப்போதும் அழைக்கப்படவில்லை. எந்தத் 
தமிழ் நூல்களிலும் காணப்படவில்லை. 
நாடான் , இராமணியும் நாட்டிலுள்ளவன் 


எனப்பொருள் படும் . அதாவது நகரத்திற் 
கும் கிராமத்திற்கும் அப்புறத்தில் குடி 
பிருப்பவன் (South Indian Inscription 
Vol II Part 1. ) இவர்கள் அச்சொற் 
களுக்குக் கிராமத்தை யாண்டவர்கள் 
எனப்பொருள் கொள்ளினும் எந்த க்ஷத்ரி 
யனுமிந்தப் பெயராலாண்டதாகக் காணப் 
படவில்லை . இவர்கள் கூத்ரியராகப்பெற் 
சால் தென்னிந்திய சிற்றாச செல்லாரும் 
க்ஷத்ரியராகக்கூடும் ( 1891 ) ஸென்ஸஸ் 
ஸுபிரெண்டெண்ட் கூறுவதாவது சாணார் 
பள்ளருக்கும் பறையருக்கும் சற்று உயர்ந் 
தவர்கள் என்பர் . இவர்கள் தீண்டாச் 
சாதியாக எண்ணப்பட்டவர்கள் . 
களில் பலர் க்ஷத்ரியரென்று சாதி அட்ட 
வணையில் கூறியிருக்கின்றனர் அது நகைக் 
கத் தக்கதாம் . என்னெனின் திராவிட 
க்ஷத்ரியர் கிடையா தா தலின் . இவர்கள் ஒரு 
காலத்தும் போர்ச்சேவகம் செய்ததில்லை . 
சாணான் என்னும்பதம்சாறு என்னும் சொல் 
லினின்று முண்டாயிற்றம் பொருள் , கள். 
சில அறிவுள்ள மிசியோனெரிகள் அப் 
பதம் சாண் நார் , கீளத்தில் சாண் அள 
வுள்ள கயிற்றைத் தளையாக்கொண்டு மரம் 
ஏறுபவர் என்னும் பொருளது , என்பர் . மல 
பார் நாட்டுக் கள்ளிறக்குவோர், ஒருவருக் 
கொருவர் தங்களைச் சேணீர் 
அழைப்பர் இதுசாணார் என்பதின் திரிபு . 
இவர்களின் ஜாதியைப்பற்றி ( 1996 ) இல் 
காமுடி கோவில் 

வழக்கிலும் சென்னை 
ஐகோர்ட் அபீலிலும் இவர்கள் மேற்கூறிய 
பள்ளர், பறையர் சக்கிலியர்க்குச் சற்று 
உயர்ந்தவர்கள் . இவர்கள் சுத்தமில்லாதவா 
கள் இந்துக்களின் கோவில்களில் புகத் 
தகாதவர்கள் என்று கூறப்பட்டது. இவர் 
கள் மரம் ஏறுகையில் உபயோகிக்கும் 
பொருள்கள் காற்றளை , வடம் , பாளைப் 
பெட்டி , பாளைத்தடி , பாளை அரிவாள் , 
சாணைமண் , கள்பெட்டி . இவர்களில் ஐந்து 
வகைச் சாணார்கள் உண்டு . கருக்குப் பட் 
டையார் , ( கருக்குமட்டையார் ) கள்ளர் , 
இவர்களும் இச்சாதியைச் சேர்ந்தவராயி 
னும் இவர்களுக்கு ஊழியம் செய்வோர் 
காட்டாடி இப்பெயர்கொண்ட ஊரிலுள் 
ளார் கொடிக்கால் கொடிபிடித்து யுத்தஞ் 
செய்பவர் , மேல்நாட்டார் என்பவர் திரு 
வாங்கூரைச் சேர்ந்தவர்கள் , இவர்களில் 
தொள்ளைக்காதா என்று ஒரு வகுப்பு 
உண்டு இவர்கள் சாணாருக்குக் ழானவர் 


என்று 


மணரன் 


815 


சாதகன் 


அசுரன் , 


வஸ் 


கள் , இவர்களில் சிலர் பாண்டியன் என்னும் 3. இவன் பிறர்மனை விரும்பி வாக 
பட்டம் வகித்திருக்கின்றனர் . கோயம்புத் தேவனைப் பாஞ்சராத்ர ஆகமத்தின் வழி 
தூரில் சிலர் செட்டி மூப்பன் நாடான் ஒழுகிகாகமடைந்தான்.( வாசிட்டலைங் கம் .) 
என்னும் பட்டங்கள் வைத்திருக்கின்றனர் . 4. மரீசி 

புத்திரனாகிய காசியபனு 
தஞ்சாவூர் மான்யல் என்னும் புத்தகத்தில் டைய வம்சத்தில் பிறந்த ரிஷி . இந்த 
தென்னையேறுஞ்சாணான் , பனை யேறுஞ் வம்சத்தில் ஒரு காலத்தில் வைஸ்வாநர 
சாணான் , ஈச்சமர மேறுஞ்சாணான் என்று அக்னி உற்பத்தியாயினன் . இந்தக் கோத் 
மூன்று பிரிவுகள் கூறப்பட்டிருக்கின்றன . திரத்தில் பிறந்தவர்கள் சாண்டில்லிய 
இவர்களுக்கு எனாதிபட்டம் . சைவ ஏனாதி கோத்திரத்தார் எனப்படுவர் . ( பா - சார் . ) 
நாயனாரால் வந்தது போலும் . ( தர்ஸ்டன் .) சாண்டில்யழனிவர் - தான்யமா லியை 
பாணூரன் - கம்சனுக்குத் துணைவனான முதலையாகச் சபித்து அஓமனால் சாப 

இவன் கம்சன் ஏவலால் திருஷ் நீங்குமென் றவர் . தான்ய மாவியைக் 
ணனுடன் மல்லயுத்தஞ்செய்து பூமியில் காண்க , 
மோ தப்பட்டு இறந்தவன். 

சாதகம் மேகநீர் உண்டு ஆகாயத்தில் 
பாணைக்கல் - இது சுறசுறப்பாய் வட்ட உலாவும் பணி , 
மாகவும் நீளமாகவும் உள்ளகல் . இது , வெட் சாதகப்புள் இதனைக் கிரவுஞ்சப்பக்ஷி 
இங்கருவி அறுக்குங்கருவி முதலியவற்றைக் அல்லது சாரங்கபக்ஷியென்பது இதனை 
கூரியவாகச் செய்வது . 

வான்கோழி யெனவட நூலார் கூறுவர் . 
பாண்டியன் - காந்தார நாட்டிலுள்ள இரத் சாதகருமம் - பிள்ளை பிறந்தவுடனே பிதா 
தின புாத்திருந்த ஒரந்தணன் . 

வடக்குத் திசையிற் சென்று ஸ்நாநம் 
படைத்துக் கோட்பெயர் . அந்தண வடிவ பண்ணி , எள் , நெல் , 

எள் , நெல் , பொன் 
முற்று மாணாக்கனென்னும் பெயர்கொ திரம் , பசு , பூமி இவைகளில் இயன்ற 
ண்டு இராசகிரியி லிருந்தபொழுது உதய தான தருமங்கள் செய்து சுபக்கிரக முதய 
ணன் இவன் மகனென்று தன்னைக் கூறிக் மாகத் தன் பந்துக்களுடனே புத்திர தரிச 
கொண்டான் . ( பெ - கதை .) 

னஞ்செய்து , பிள்ளை பிறந்த பதினொரு 
சாண்டிலி - 1. பிரசாபதியின் மனைவி , கும தினத்துக்குள்ளே, சுபவாரங்களிலே , அச் 
ரன் அக்கினி. 

வினி , ரோகிணி , புகர்பூசம் , பூசம் , உத் 
2. காலவருஷி குருதக்ஷிணைக்காகக் குதி தரம் , அத்தம் , அனுஷம் , உத்தராடம் , 
ரைக்குப் போம்போது ருக்ஷபருவதத்தில் திருவோணம் , அவிட்டம் , சதயம் , இந்த 
தவஞ்செய்து கொண்டிருந்த பார்ப்பினி . நக்ஷத்திரங்களிலே இருத்தை, அமாவாசை 

3. அக்தேவன் குமாரி , இவளைக் கரு பூரணை , ஒழிந்த திதிகளில் , விருஷபம் , 
டன் கண்டு மோகித்து எவ்வகையேனும் மிதுனம் , கர்க்கடகம் , கன்னி , துலாம் , 
தேவலோகங்கொண்டு செல்ல வேண்டு தனு , மீனம் , இவ்வி ராசிகளில் சுபகிரக 
மென முயல்கையில் இவளறிந்து சிற முதயமாக ஜாதகருமஞ்செய்வது . 
கிழக்கச் சபித்தனள் . இதனால் வருந்திய சாதகவிகலன் - மனது அநித்யம் மூர்த்த 
கருடன் பிரார்த்திக்க மீண்டும் 

அவை மாகையினால் என்கிற ஏதுவிற்குக் கன்மம் 
பொன்னிறத்துடன் வளரச் செய்தவள் . போல என்கிற திருஷ்டாந்தம் , மூர்த்தத் 
( சிவமகாபுராணம் ) 

வம் என்கிற சாதனமில்லையாதல் . 
4. இவள் புருஷபக்தியினாலும் நல் சாதகர்ணன் - புரிமான் குமான் , இவன் 
லொழுக்கத்தாலும் உயர்கதி யடைந்தேன் குமரன் சிவஸ்கந்தன் , 
எனச் சுமனைக்கு இல்லற தருமம் கூறிய சாதகன் - இவனுடைய ஊர் கோசம்பி 
கற்பி . ( பார - அநுசா. ) 

நகரம் . சாதியிற் குயவன் , 

உதயணன் 
சாண்டில்யர் 

இவர் காசயப்பருக்கு அக்கி சிறைப்பட்டுச் சென் றபொழுது அது பொ 
னியிற் பிறந்தவர் . ( பார - அது ) 

சாமல் வேறு வடிவங்கொண்டு தானும் 
சாண்டில்யன் - 1. ஒரு இருடி . இவனால் உடன் சென்று உஞ்சை நகரின் பக்கத்தி 
சாண்டில்யஸ்மிருதி செய்யப்பட்டது . லுள்ள தோரூரில் ஒரு வீட்டிலிருந்து உத 

2. காசியிலிருந்த ஒரு வேதியன் . சந் யணனுக்கு வேண்டிய அனுகூலங்களைப் 
திரகுப்தனுக்கு ராஜ்யம் வருமாறு செய்த பிறாறியாமற் செய்து வந்தவன் மறைந் 
வன் . 

திருந்த யூதிக்கு உயிர் கட்பளர்களாய் அவ 


சாதவகை 


616 


சாதியாவது 


- 


னுடளிருந்த வீரர் பதின்மருள் ஒருவ பிறந்த குழந்தைக்கு நீர் நெருப்பு முதலிய 
னாகவு மிருந்தவன் . இராச விசுவாசத்திற் வற்றால் அபாயத்தை விளைப்பவள் . ஒரு 
சிறந்தவன் . வாசலதத்தையைப் பிடிமீ தேவதை. 
தேற்றி உ சயணன் புறப்பட்ட பின்பு சான் சாதாக்ய முதலிய தன்மை பரைக்குப் 
சியத்தாய் இவன் வீட்டிலே யிருந்து தான் பரமானது சிவசாதாக்யம் , பரையுடன் கூடி 
யூகியைச் சந்தித்துப் பேசினள் ; யூகிக்கும் , யுத்யோகிப்பது அமூர்த்திசாதாக்யம் , சூக்ஷ 
உருமண்ணுவாவுக்கும் இடையே நின்று மமாகிய இச்சாஞானக்ரியைகளுக் கப்பாற் 
பிறரறியாமல் ஒருவர் கூறுவனவற்றை பட்டது மூர்த்திசாதாக்யம் , சூஷ்மமான 
மற்றொருவரிடஞ் சொல்லிக் காரியங்களை இச்சையில் தூலமான ஞானக்கிரியைகள் 
நிறைவேற்றியவன் ; ஆருணியைக்கொன்று பொருந்தி ஞானபாவகமாயுள்ளது கர்தரு 
வெற்றி யடைந்த பின்பு உதயணனால் சாதாக்யம் , தூலமான பிந்து நாதங்கள் கூடி 
இலாவாணக நகரத்தில் பெருங்குயமென் யுள்ளது கருமசா தாக்யம் ( சதா ) . 
னும் பட்டத்தையும் சீவி தமாக இரண்டூர் சாதாக்யம் இது , அவிகாரமான நிட்கள 
களையும் இவன் பெற்றான் . ( பெ . கதை ). சிவத்தில் ( சீவன் முத்தர் , சா தகர் , ஞானி 
சாதவகை கடலைமாச் சேர்ந்த சாதம் , 

கள் முதலியோர் பொருட்டுத் தயான அள 
எள்ளோரை , வெள்ளரிவிரை மாச்சேர்ந்த விற்கேற்ப ) சாத்தி விகற்பமான கலைகளா 
சாதம் , புளியோரை , ததியோ தனம் , சர்க் 

லே த்யானமூர்த்தியாக நிறம்புவது ( சதா) . 
கரைப் பொங்கல் , எலிமிச்சம் பழம் சேர் சாதாதபன் ஒரு முனிவன் , 
ந்த சாதம் , கிச்சிலிரஸசாதம் , வாதுமைப் சாதாரணலக்ஷணம் 

சாதாரணலக்ஷணம் - அந்நியத்தைத் தவிர் 
பருப்புச் சேர்ந்த சாதம் , மிளகுப் பொங் ந்து தன்சாதிக்கொத்தஇலக்கணம். ( பொது 
கல் , கத்திரிக்காய் சேர்ந்த சாதம் , தேங் 

லக்ஷணம் ) . 
காய்ப்பால் பொங்கல் , வாழை , பலா, மாம் சாதாரன் - கீசகநாட்டாசன் , இவன் காமா 
பழங்கள் சேர்ந்த பொங்கல் , கடலை, சிறு 

தானாய் மனைவியுடன் இருக்கையில் 
பயறு , உளுந்து , கொள்ளு, தனித்தனி 

வசிட்டர் இவர் மனையில் காத்திருக்கவும் 
சேர்ந்த பொங்கல் , கிச்சடி , பலவு முதலிய 

அறியாது தூங்கி விழித்தெழுந்து வணங்கி 
என்பனவும் உண்டு . 

னன் . வசிட்டர் நீ காமச்செருக்கால் 
சாதர்மிய சமை சமான தர்மத்தினாலே 

மதியாமையால் நீ வேடனாகவும் , உன்னாட் 
ஸ்தாபிதமான எதுவைத் தூஷிக்கும் உத் 

டில் உள்ளவர் நீங்க உன்னால் காடாகவும் 
தரம் . ( பொது இயல்பு .) தரு . 

எனச் சாபம் உற்றவன் . 

சாதி - 1. ( ச ) ஆந்திரம் , கன்னடம் , தரா 
சாதவர் - யதுகுலபேதம் . 

விடம் , மகாராட்டிரம் . 
சாதவதன் - விஷ்ணுபக்தன் அல்லது 

2. தனக்கு விரோதமான விடைகூறு 

தல் . இது சாதர்மியசமை , வை தரு மிய 
சாதவாகனன் 1. சாதவாகனம் என்னும் சமை , உத்கருஷ்ணசமை , அபகருஷண 
நூல் செய்வித்தவன் . 

சமை , வருணியசமை , அவருணியசமை , 
2 சாத்தன் . 

விகற்பசமை , சாத்தியசமை , பிராப்தி 
சாதவேதன் அக்கினி . 

சமை , அப்பிராப்தி சமை , பிரசன்கசமை , 
சாதனம் - ( ச ) நித்யா நித்யவஸ்து விவேகம் பிரதி திருஷ்டாந் தசமை, அதுற்பத்தி 
இகபரபுத்ரார்த்த பலபோகவிராகம் , சமா 

சமை , சம்சயசமை , பிரகாண சமை , 
திசட்கசம்பத்தி , முமூக்ஷதவம் . 

அவே துசமை , அர்த்தாபத்தி சமை , அவி 
சாதனாவியா விருத்தன் - எது சாத்தியக் சேஷ சமை , உபபத்தி சமை , உபலப்தி 
களுக்கு யாதொன்று அநித்யமல்ல அது சமை , அநுபலப்தி சமை , நித்யசமை , 
மூர்த்தமுமல்ல பரமாணுவைப்போல என் அநித்யசமை , காரிய சமை , என இருபது 
கிற திருஷ்டாந்தத்தாலே சாதகமாயிருக் 
கிற மூர்த்தத்வம் வியா விர்த்தமாகாமல் 3. நித்தமாய் அநேக திரவிய குண கர் 
அதிலே யிருத்தல் . ( சிவ - சித் ) 

மங்களிலுள்ள ஒருதர்மம் . ஜாதி ( சாமான் 
சாதஹாரிணி - ருதுஹாரிணியின் குமரி , யம் ) எனப்படும் . 
சாக்ஷ சமனுவைக் காண்க . இவள் பிள்ளை சாதியாவது - வீரம் , கூச்சம் , அர்ப்பாயம் , 
பெற்ற சூதிகாகிருகத்தில் இருந்து கொண்டு பேய்க்காரம் , வியோகம் , பாணம் , சல்லா 


படன் . 


சாதிக்காய் 


U17 


சாத்தன் 


பம் , வீழிணி , உத்தாரமடங்கம் , பிராசனம் சாதேயன் தருமன் வேதிகையைப் 
என்பன . 

இது நாடகவகையள் ஒன்று , புணர்ந்ததனால் பெற்றபெயர் . 
( வீர - சேர .) 

சாதேவன் - துரியோதனனுக்குத் தம்பி 
சாதிக்காய் - இது மணமுள்ளதும் , மயக் சாத்தகி - 1 , பாரதவீரரில் ஒருவன் சத்தி 
கத்தைத் தரத்தக்க பொருளுமாம் . இது , யகன் குமரன் , மருத்துவர் அம்சம் . இவ 
நிலவளமுள்ள நீலகிரி , கொச்சி திருவாங் 

னுக்கு யுயு தானன் எனவும் பெயர் . 
படர் முதலிய இடங்களில் பயிரிடப்படு 2. கண்ணனுக்குத் தம்பி . அருச்சுன 
கிறது . இச்செடிகளி னிலைகள் கிச்சிலி னிடம் சனுர்வித்தைகற்றவன் . பாரிஜாதா 
இலைகள் போல் பளபளப் புள்ளனவாயிருக் பஹரணத்தில் பிரவானுடன் யுத்தஞ் 
தம் , இதன்பழம் திரட்சியாய்க் கனத்த செய்தவன் . பூரிச்சிரவனால் கீழே தள்ளப் 
தோலுடனிருக்கும் உள்ளிருக்கும் வித் பட்டு அருச்சுனனால் தப்பினவன் , கிருத 
தின் மீது கவசமிட்டது போலச் செங்கிற வன்மனைக் கொன்றவன் . 
மான மெல்லிய மீந்தோல் வித்தை மூடிக் 3. ஒரு அரசன் இவன் மனைவியரில் 
கொண்டிருக்கும் . இதுவே ஜாதிபத்திரி ஒருத்தி நாரீரத்னம் இவள் ஒரு சிவ 
வாசனைப் பொருள் களில் ஒன்று . இவ் பூசா விருப்பினராகிய அரசரைக் கண்டு 
வித்தை எடுத்துச் சுண்ணாம்பும் , உப்பும் மோகித்துத்தான் அவரிடம் தன் கணவ 
கலந்த நீரிலிட்டுச் சற்றாற எடுத்துக் காய னைக் கொன்று விட்டு 

உம்மை 

மணக்கி 
வைத்துப் பத்திரப்படுத்தினால் பூச்சுப்பிடி றேன் எனச் சிவவிருப்பினராகிய அரசர் 

யாக்கையி னிழி வையும் சிவபூசா விசே 
சாதிபிள்ளைகள் - இவர்கள் வேளாண் முத டத்தையுங்கூறி மறுத்து நற்கதி யடைந்த 
லிய ஜாதியாருக்கு ஏவல் செய்து அவ்வவர் னர். சிவ - ரக ) 
ஜாதியின் உயர்வைத் தெரிவிப்போர் சாத்தந்தையார் சாத்தன் தந்தை சாத் 
வேளாண் மக்களுக்குப் பணிசெய்வோர் . தந்தை என்றாயிற்று . ( தொல் எழுத்து 
கோமட்டிகளுக்கு மைலாரி , பேரி செட்டி கூசஎ ) இவர் முக்காவல் நாட்டு ஆமூர் . 
களுக்கு வீரமுஷ்டி, பள்ளிகளுக்கு நோக் மல்லனைப் போரிற்கொன்ற சோழன் தத் 
கர் , முதலியோர் . 

தன்மகன் போர்வைக் கோப்பெரு நற் 
சாதிலிங்கம் இது ஒருவகைக் கட்டுச் கிள்ளியின் வீரச்செயலைச் சிறப்பித்துப் 
சரக்கு . 

வைத்திய நூலில் கூறிய எடைப் பாடியுள்ளார் புறம் அ 0 இவர்மகன் கண் 
படி கந்தகத்தையும் ா ஸத்தையும் ஒன்றாய்க் ணஞ் சேந்தனாரே பதினெண் கீழ்க்கணகி 
கலந்து அவையிரண்டும் கறுப்புத் தூளாக் லொன்றாகய திணைமொழியைம்பது பாடி 
துணையும் குழியம்மியிலரைத்து அதனு யவர் . இச்சாத்தந்தையார் பாலைத் திணை 
டன் மீண்டும் எடைப்படி கந்தகமும் 

யைப் புனைந்து பாடியுள்ளார் . இவர் பாடி 
வெள்ளீயப் பொடியும் , பொட்டிலுப்பும் யனவாக நற்றிணையில் உசு - ம் பாடலொன் 
சேர்த்து அரைத்துக் குப்பியிலடைத்துச் றும் புறத்தில் நாலுமாக ஐந்து பாடல்கள் 
சீலை மண் செய்து குழியடுப்பில் வாயகன்ற கிடைத்திருக்கின் றன . 
மட்பாத்திரத்தில் மணல் நிரப்பிக் குப்பி சாத்தந்தைமகருஷிகோத்திரன் - பொற்க 
யைக் கழுத்தளவு மணலால் மூடியளவு டாரம் உரைமாற்றுக்கூறிப் புகழ்பெற்ற 
கூறியநேரம் எரித்து ஆறிய பின் குப்பி வணிகன் . 
யைத்திறக்க அதின் கழுத்தில் லிங்கக் சாத்தராயணர் பிரக த்பானு என்னும் 
கட்டி காணப்படும் . 

விஷ்னுவின் தந்தை . . 
சாதுகர்ணன் - ( சூ ) . அக்கினி வேசனுக்கு சாத்தன் - 1. ஐயனார்க்கு ஒருபெயர் .. 
இவன் இருடியாயினன் . 

2. மகாசாத்திரனென்று பெயர்பெற்ற 
சாதுகாரணர் - சாகல்யர் மாணாக்கர் . 

வணிகன் . கோவலன் காலத்தவன் . 
ஆகாயகமனம் அறிந்த ஒரு 3. மணிமேகலை நூலாசிரியர் . 
முனி . மணிமேகலைமுற்பிறப்பில் இவனை ரைச் சீத்தலைச்சாத்தனார் , பதுரைக்கல 
ஒருபொழு துண்பித்த பண்ணியத்தால் வாணிகன் சாத்தனார் எனவுங் கூறுவர் . 
நன்னெறிப்பட்டனள் . (மணிமேகலை.) சிலப்பதிகாரம் உடனிருந்து கேட்டவர் . 
மாதுவன் - ஆதிரையின் கணவன் , நாகர்க்கு 4. ஒல்லையூர்க்கிழவன் மகன் பெருஞ் 
சீதிகூறி நல்வழிப்படுத்தினவன் ( மணி ) . சாத்தனுக்கு ஒருபெயா . 

78 


ஒரு பெயர் . 


சாதுசக்கிரன் 


சாத்தனார் 


613 


சாத்வீகராஜன 


5 மகாசாத்திரன் என்னும் ஒரு சாஸ் நித்திரை யிருக்கினும் , சரீரம் இலேசா 

யிருக்கினும் , தேடிக்காணாத மருந்து எளி 
சாத்தனார் - கடைச்சங்கப் புலவருள் ஒரு தில் கிடைப்பினும் சோகம் சாத்யமாம் . 
வர் . ( குறுந்தொ ) 

ஜீவ . ) 
சாத்தானியர் இவர்கள் பெருமாள் கோவி சாத்யவிகலன் - இது திருஷ்டாந்தா பாசத் 
லில் வேலை செய்யும் ஒருவகை வைணவ சென்று , மனம் அதிதயம் மூர்த்தமாகை 
வடுசர் . 

இவர்கள் பிராமணர்கள் போல் யால் என்கிற எதுவில் , பரமாணுவைப் 
பூணூல் சாத்தா தனால் சாத்தா தவர்கள் 

போல் என்கிற திருட்டாந்தம, அநித்யத் 
என்னும் பெயர்பெற்றனர். இவர்கள் சூத் வம் என்கிற சாத்திய மிலலாதபடியால் 
ரர் இவர்கள் தங்களைச் சைதன்யன் என் என்க 
னும் குருவின் வழிவந்தவர்கள் என்பர் சாத்யவியா விருத்தன் எது சாத்யங்க 
அது தவறு . இவர்கள் தொழில் பூததொ ளுக்குக் கன்மவத் என்கிற திருஷ்டாந்தத் 
இத்தல் , திருமண் ஸ்ரீ சுர்ணம் செய்தல் தால் இப்படிக் கொத்தவிய திரேகத்தி 
இவர்களு + குப் பட்டம் ஐயர் இவர்களின் 

னால் சாத்யமாயிருக்கிற அநித்ய த்வம் வியா 
பிரிவு ஏகாக்ஷரி , சதுரக்ஷரி , அஷ்டாக்ஷரி , விருத மாகாமலிருக்கை , ( சிவ - சித் . ) 
குலசேகரம் . இவர்கள் தென்கலை வைஷ சாத்தியை - தருமப்பிரசாபதியின் தேவி , 
ணவ பிராமணரின் நடையுடை ஆசார தக்ஷன் பெண் , குமார் சாத்தியர் . 
தைப் பெற்றவர் . இவர்கள் தங்களுக்குத் சாத்துதன் - யதுகுலத்தரசனாகிய வசுதே 
தாங்களே புரோகிதம் செய்து கொள்வர் . 

வன் வம்சத்து அரசன் . 
பின்னும் இவர்கள் பிரபன்ன வைஷ்ண சாத்துவதன் - 1. அங்கிசு குமரன் , இவன் 
வர்களென்றும் நம்பிகள் என்றும் வேங் குமார் பசமானன் , பிசி , திவ்யன் , விகு 
சுடபுர வைஷ்ணவர் என்றும் கூறப்படு க்ஷணி , தேவாவிரதன் , அந்தகன் , மகா 
வர் . இவர்கள் தலையில் சிகை , பூண நூல் , போசன் . 
பின்கச்சம் சாத்தக்கூடாதென்று இராமாநு 2. விதர்ப்பன் குமானாகிய கிருதுவம் 
சர் கட்டளை பெற்றவர்கள் 

இவர்களின் சத்தவன் , 
பெண்கள் பிராமணப் பெண்களை நடை 3 விஷ்ணு பரிசாரகன் . 
புடைகளில் ஒப்பர் . இவர்கள் குரு , பா சாத்துவதி - 1. சுருதச்சிரவை என்பவள் . 
வாஸ்து . 

2. தமகோஷன் தேவி . சிசுபாலனுக் 
சாத்திரம் (கூ ) சாங்கியம் , பாதஞ்சலியம் , குத்தாய் . கண்ணனை நோக்கித் தன்கும் 
வேதாந்தம் . ( சு ) வேதாந்தம் , வைசேடி என் செய்த நூறு பிழை பொறுக்க 
கம் , பாட்டம் , பிரபாகரம் , பூர்வ மீமாம்சை கேட்டவள் . 
உத்தரமீமாம்சை . 

3. நாடக விகற்பத்தொன்று இது தலை 
சாத்தியர் - ஒருவகை தேவ வகுப்பினர் , சாத் மக்களில் அறப்பொருள் உபாங்கமாவது 
யை குமார் . இவர்கள் பன்னிருவர் என் 

( வீர - சோ . ) 
பர் . 

சாத்தேயம் ஒரு மதம் , இதை வாமமதம் 
சாத்தியகணம் தருமனுக்குச் சாத்தியாவி என்பர் . இது சத்தியே பாதேவதை 
டம் உதித்த குமார் . 

யாகக் கூறும் 
சாத்தியசமை - திருஷ்டாந்தத்தைப் பக்ஷத் சாத்வீகராஜன் - ஜகந்நாத க்ஷேத்திரத்தில் 
திற் சொத்ததாகக் கூறுவது . 

நாடோறும் ஆலய தரிசனத்திற்கு வந்து 
சாத்தியபாலன் - சான்றினர் , சபையினர் ,, பகவத்பிரசாதத்தைக் கைக்கொண்டு செல் 
உபயவாதியர் , இவர்களை அழைத்தலும் - லும் நாட்களில் ஒருநாள் அரசன் 
சாத்தியப் பொருளைக் காத்தலும் செய்ய துவாரத்தில் உட்கார்ந்துகொண்டு காலப் 
வன் . ( விவகார சங்கிரகம் .) 

போக்குக் காரணமாகச் சொக்கட் டான் 
சாத்யசுாலக்ஷணம் - சரரோகிக்குக் கண் , ஆடிக்கொண்டு பாய்ச்சிகைகள் வீசி அதின் 
பார்வை , சரீரம், பஞ்சேந்திரியம் இயற் வயப்பட்டுப்பகவத் பிரசாதம் 
கையாகக் காணினும் , மனம் சாந்தமாயி கொள்ள இடக்கையை நீட்டுகையில் அர்ச் 
ளைக்கா திருக்கினும் , உள்ளங்கை உள்ளங் சகன் கொடாதிருத்தல் கண்டு மந்திரியை 
கால்கள் சூபிேறந்து சிறிது தாகமுண்டாகி நோக்கி ஒருபேய் எனக்கு முன் கையை 
காவில் நீர் ஊறினாலும் , இரவில் அயர்ந்த நீட்டித்தொந்தரை செய்கின்றது சோளாத் 


வரம் 


மகா 


வாங்கிக் 


சாநந்தன் 


619 


சாந்திகன 


கந்தப் 


காண்க . 


திடை வந்திருந்து அக்கையைத் துணிக்க சாந்தனிகம் - பிரமபதத்திற்கு மேல தாய்ப் 
வென்ன அவ்வாறு மந்திரி வந்திருக்கை பரமபதம்போல் மீண்டும் வருதலில்லாப் 
யில் , அரசன் கை நீட்ட , மந்திரி அரசன் பதவி . 
கையைத் துண்டித்தனன் , அரசன் துடிக் சாந்தன் - 1. சண்முக சேனாவீரன் , 
கக்கண்ட மந்திரி , பரி தபித்தலை , அரசன் 2 , அகன் என்னும் பெயருள்ள வசு 
கண்டு , தேற்றித் தன் கரத்தைப் பல் புத்திரன் . ( பா - ஆதி . ) 
லக்கில்வைத்துப் பெருமாள் சந்நிதியில் சாந்தர் 
அனுப்பினன் . அங்கிருந்த பாகவதர்கள் 

சுதாபா முனிவரைக் காண்க . 
அக்கைமேல் 

சாந்தாசுரன் - ஒரு அசுரன் , இவன் இந்தி 
ஜயஜயவென்று 
பொடிகளிறைக்கக் கை மருக்கொழுந்தா 

ராதிகளை வருத்தத் தேவர் சிவமூர்த்தியை 
யிற்று . அதனைப் பெருமாளின் றிருவடி 

வேண்டினர் . சிவமூர்த்தி இவனையு தைக்க 
யில் சாத்தி அரசனுக்குப் பிரசாதம் அனுப் 

அதனா லி றந்தவன் . 
பினர் . அதனை அரசன் ஏற்கக் கைமீட்டு சாந்தி - 1. கர்த்தமபிரசாபதியின் பெண் . 
கையில் குறைந் தகையும் வளரப்பெற்ற 

அதர்வணருஷியின் பாரி , 
வன் . 

2. யஞ்ஞமூர்த்திக்குத் தக்ஷணையிடம் 
சாநந்தன் - கௌசிகன் மருமகன் . 

உதித்த குமரன் . 
சாநவி கங்கைக்கு ஒருபெயர் . சந்நுவைக் 3. அஜமீடனுக்குப் போன் . 

4. வசுதேவனுக்குத் தேவி , குமார் பிர 
சாநன் பூத்திரன் போன் , ஒரு இருடி . 

சியமன் , பிரசிரதன் . 
சாந்தகவிராயர் - இவர் பிறசையிற் பிறந்த 

5. தக்ஷனுக்குப் பிரசூதியிடம் உதித்த 
கவிராயர் . இரங்கேசவெண்பா இயற்றிய குமரி , யமன் தேவி 

6. நீளன் குமரன் . 
வர் . 

இவன் குமரன் 
சாந்தபனம் ஒருவிரதம் , இது மூன்று 

சுசாந்தி . 
நாள் பகல் போஜனம் மாத்திரஞ் செய்து 

7. சிவாகமங்களில் கூறிய கலைகளில் 
பின் மூன்று நாள் இராப்போஜனம் மாத் ஒன்று , இதில் ( கஅ ) சுத்தபுவனம் உள 
திரம் செய்து மூன்று நாள் கேட்காமல் 

என்பர் . 
கிடைத்த பொருளை யுண்டு , மூன்று நாள் 

8. பூதியின் மாணாக்கன் . பௌத்திய 
அன்ன மின்றி உபவாசமிருத்தல் . 

மன்வந்தரத்தைக் காண்க . 
சாந்தபன கிருச்சாம் - கோமயம் , கோமூத் சாந்திகலை இதில் உள்ள புவநங்கள் சுத்த 
ரம் , பால் , தயிர் , நெய் , தருப்பை ஜலம் வித்தையில் வாமை , சேட்டை இரெளத் 
இந்த ஆறினையும் ஆறு நாட்கள் புசித்த திரி , காளி , கலவிகரணி , பெலவிபாணி , 
லும் ஒருநாள் உபவாச மில்லாமையுமாம் . பெலப்பிரம தனி , சருவபூததமனி , மனோன 
சாந்தமகாருஷி தக்கர் எனும் முனி புத்தி மனி , என்னும் நவசத்திகள் புவனம் ஒன் 
ரர் . துந்து எனும் இராஜதமானால் இறந்த பது ஈசுசதத்துவத்தில் அருந்தன் , சூக்கு 
முனிவன்ர எழுப்பினர். 

மன் 

சிவோத்தமன் , ஏநேத்திரன் , 
சாந்தலிங்கக்கவிராயர் 

சோழநாட்டில் ருத்திரன் , திரிமூர்த்தி , சீகண்டன் , சிக 
தண்டலைச்சேரியிற் பிறந்தவர் . தண்டலை ண்டி என்னும் அட்டவித்தியேசுரர் புவ 
யார்சதம் பாடியவர் இதற்குப் பழமொழி னம் எட்டு 

சதாசிவதத்துவத்திற் சதா 
விளக்க மெனவும் பெயர் 

சிவபுவனம் ஒன்று ஆகத்தத்துவம் மூன்றி 
சாந்தலிங்கசுவாமிகள் -1. இவர் பேறை னும் அடங்கியபு வனம் பதினெட்டு 
யூர் . காளத்தில் தவா மாணாகர். குமார சாந்திகன் - இவன் ஒரு வேதியச் சிறுவன் , 
தேவருக்கு ஆசிரியர் வைராக்கிய சதகம் , இளமைமுதல் ருத்திராக்ஷம் அணிந்திருந் 
வைராக்கிய தீபம் , அவிரோதவுந்தியார் , தனன் . இவன் தநதை சுபுத்தன் . இவனை 
கொலைமறுத்தல் இயற்றியவர் . 

ஒரு அரசனுக்கு விற்றனன் அவ்வாசன் 
செய்த நூல்களுக்குச் சிதம்பர சுவாமிகள் 

இவனைக் காளிக்குப் பலியிடச் சலலு 
உரை செய்தனர். சாலிவாகனசகாப்தம் சையில் காளி இவனதுருத்திராக்ஷ கோலம் 
( கசு 00 ) இல் இருந்தவர் . 

சண்டு அஞ்சி அரசனை கோ- கி இவனுக்கு 
2. இவர் , மதாண்டை நாட்டுத் திருமழி அவன் பெண்ணைக் கலியாணஞ் செய்து 
சையூரினர் . இவர் செய்த ஏல் - விசாகமம் . வைக்கக் கட்டளையிடப் பெற்றவன் , 


பாந்தி தீர்த்தங்கரர் 


620 


சாப்பிடத்தகாதபொருளகள 


சாந்தி தீர்த்தங்கரர் இவர் சைநசுவாமி . 

ருண்டைகள் செய்து ( 1 ) சூரியன் ( 2 ) பிர 
குருசாங்கல தேசத்தில் அத்தினபுரத்தில் மன் , ( 3 ) அக்னி , ( 4 ) சோமன் , (5 ) வரு 
குருவம்சத்திற் பிறந்தவர் , தந்தை விசுவ ணன் , ( 6 ) விச்வே தேவர்களுக்குக் கொடு 
சேனர் , தாய் அயிராதேவி . இவர் பிறந்த த்து மிகுந்ததை மூன்று விரல்களால் சந் 
நாள் கிருதயகம் ஆனிய கிருஷ்ணபக்ஷம் திரன் நாடோறும் வளர்தல் தேய்தல் 
சதுர்த்தி , பாணி . இவர் உன்ன தம் ( சா ) போல் உருண்டைகளையும் வளர் தல் சு 
வில் சுவர்ணவர்ணம் , ஆயுஷ்யம் நூ முயிர சல் செய்து உண்ணலாம் . இதை அ ss 
வருஷம் , புத்தரன் நாராயணன் இவர் டித்தால் பாவங்கும் . ( பார - அச் . ) 
திரிசஷ்டி சலாகாபுருஷரில் ஒருவர் . சக் சாந்திலை தெய்வ நாட்டுக் கற்பினி 
இரவர்த்தியாய் அரசாண்டவர் . இவர்க் 

கைசைக்குக் கற்பினிலை கூறியவள் . 
கணதரர்சக்ராயுதர்முதல் முப்பத் சாந்திபன் - அவந்திதேசத்துப் பிராமணர் 
தறுவர் . இவர் பதினாறாவது தீர்த்தங்கரர் . இவரிடத்துப் பலராம கிருஷ்ணர்கள் 
சாந்திதேவா -- தேவகன் குமரி , 

வித்தியாப்யாசஞ் செய்தனர் . இவர் பல 
சாந்திரமானம் - சந்திரனை முதலாகக் ராம கிருஷ்ணர்களைப் பிரபாசதீர்த்தத்து 
கொண்டு கணிக்கும் கணிதம் , 

முதலையால் இறந்த குமானை உயிர்பித்துக் 
சாந்திரவர்க்கன் - ஒரு இருடி , அதர்வண பொடுக்கக்கேட்டுப் பெற்றவர் . 
வேதி . 

சாந்தியத்தை - சிவாகமங்களுட் கூறியகலை 
சாந்திரதன் -- திருகுத்துக் குமான் . இவன் களில் ஒன்று இதில் இந்திசை, பிசை , 
ஆத்ம ஞானியாயினான் . 

இரோசிசை, மோசிலா, ஊர் , வகாமினி , 
சாந்திராயன விரதம் - இவ்விரதத்தை யது 

வியாபினி, 

வியோமருபை , அகந்தை , 
ஷ்டிக்கத் தொடங்கினவன் , கிருஷ்ண அததை, அநாரிருதை என ( கரு ) சுத்த 
பக்ஷத்தில் ஷௌரஞ் செய்து கொண்டு புவனங்கள் உண்டு , 
வெள்ளை வஸ்திரமுடுத்து முஞ்சத்தாற் சாந்துப்புலவர் - இவர் பாண்டி நாட்டு 
செய்த அரைஞாண் அணிந்து பவாசத தருப்புன வாயிலுக் கணித்தான சிழகம் 
ண்ட மெடுத்துக்கொண்டு பிரமசரிய விரத டை யூர் வாசிசைவவேளாண்மாயினர் . மயூம் 
மநுட்டிக்கவேண்டும் . சுக்லபக்ஷ பிரதமை கிரிக்கோவை பாடியவர் . 
யில் முந்தி உபவாசித்துச் சுத்தமான இடத் சாந்துவகை - . ச ) பீதம் , கலவை , வட்டி 
தில் அக்னியை வைக்கச்செய்து ஆகாரம் , கை , புலி , 
ஆஜ்யபாகம் , பிரணவம் , வ்யாஹ்ருதி , சாந்தோக்யப் ஒரு உப , பத்து . 
வாருணம் என்னும் பஞ்சஹோமங்களை சாந்தோக்யர் - சாமம் வதிசாகிய வேதியர் . 
யும் செய்து பின்சத்யம் , விஷ்ணு , பிரம்ம சாந்தை - 1. தகன் ண் , தருமனதேவி , 
ருஷி , பிரம்மா, விச்வதேவர் , பிரஜாபதி 2. தசரதன் குமா . உரோமபதன் ஸ் 
என்று ஆறுஹோமம் செய்து பின் பிராய கார புத்திரி . இவள் இருசிகசிங்கரை 
சித்தபஹாமம் செய்யவேண்டும் . 

மணந்தனள் . 
சாந்தி செய்து அக்னிகார்யம் முடித்து சாபம் 

இது பெரியோரை அவமதித்தல் 
அக்னிஸோமனை நமஸ்கரித்து விபூதியணி முதலியவற்றால் உண்டாகும் கோபத்தின் 
ந்து சுத்த தீர்த்தத்தில் ஸ்நானஞ்செய்து பயன் இச்சாபம் கிருதயுகத்தில் அக்கணத் 
அநுஷ்டான முடித்துக் கைகளை த தூக்கிக் திலும் , திரேதாயுகத்தில் பத்து காளிலும் , 
கொண்டு சூர்யனைப் பார்க்கவேண்டும் .. துவாபரயுகத்தில் ஒரு திங்கள் அளவினும், 
பின்னிருகைகளையும் குவித்து நின்று பிர கலியுகத்தில் ஒருவருட அளவினும் பலிக் 
தக்ஷணம் செய்யவேண்டும் . 

கும் . 
விஷ்ணு , பிரம சூக்தங்களில் ஒன்றையா சாபத்தி -- கபஸ்தன் நிருமித்த சௌடதே 
வது வேறெந்த சூக்தத்தையாவது , 100 , சத்தப் பட்டணம் . 
1000 , தரமாயினும் செபிக்கவேண்டும் . சாபாலி -1. ஒரு இருடி , பத்தியன் மாணாக் 
மத்யானத்தில் , பொன் , வெள்ளி, தாமி கன் . 
ரம் மண் , அத்திப்பலகை முதலியவற்றால் 2. இராமமூர்த்து அரசிலிருந்த ஒரு 
செய்த பாத்திரங்கொண்டு வழு பிராம் காஸ்தின், 
மணர் வீடுகளில் மௌனமாகப் பிசை பாப்ப் தகாபோதாகள் - முள்ளங். 
கொண்டு கிடைத்த அன்னத்தை எழு முருங்கை , வெங்காயம், காளான் , அசுத்த 


பின்ருத்ர , 


சாமகன் 


8211 


சாமிநாததேசிகர் 


AGா 


நிலத்திலுண்டான பதார்த்தங்கள் , உள் 2. நூறு சிற்றூர்களுக்கதிபன் அல்லது 
ளிப்பூண்டு , சீப்பால் , அதன் தயிர் , தேவ ஓர் அரசன் கீழ்வேதனம் பெற்று இறைப் 
தைகளைக் குறியாது , சமைத்த சித்திரான் பொருளைக் குடிகளிடம் தண்டி யரசனுக்கு 
னம் , பலகாராதிகள் . யாககாரியம் ஒழி அளிப்பவன் . ( சுக்- நீ . ) 
த்து கொலை செய்யப்பட்ட ஜெந்துக்களின் சாமந்தநாபாயணத் தொண்டமான் 
மாமிசம் , கன்றுபோட்டுப் பத்து காளா சாவூரில் சாமந்தநாராயண விண்ணகர் நிய 
காதபசு , ஆடு , எருமை , புணரும் பருவ மித்தவன். 
முள்ள பசு , இவற்றின் பால் , செம்மறி சாமவதி - சீமந்தினியைக் காண்க . 
பாடு , கன்று செத்த பசு , சினைப்பசு இவை சாமவான் சீமந்தினியைக் காண்க . 
களின் பால் , புளித்தபால் , புளித்த வெண் சாமவேதம் - இது ஆயிரம் சாகைகளுடை 
ணெய் , ஜலசம்பந்தத்தால் புளித்த பழம் யது . இதற்குள்ள உபநிடதங்கள் கேனம் , 
(கிழங்கு , பறு காய்கள் , அரிசி, மாமிசம் ) சாந்தோக்யம் , ஆருணி , மைத்திராயணி , 
இவைகளைச் சாப்பிடுகிற பக , ஊர்ப்புற , மைத்திரேயி , வச்சிரசூசிகை, யோகசூடா 

பர்க்குருவி , நீர்க்காசகை, அன்னம் , சக் மணி , வாசுதேவம், மகத்து , சந்நியாசம் , 
கிரவாகம் , ஊர்க்கோழி , கொக்கு , நாரை , அவ்வியக்தம் குண்டிகை, சாவித்திரி , 
கர்ப்பன்றி , சராசப்ப , சகலவித மீன் உருத்திராக்கசாபாலம் , தரிசனம் , சாபா 
கள் , இவைகளை நீக்கவேண்டியது . கும்ப லம் எனப் பதினாறாம் , இது மூன்றாம் 
லுடன் சஞ்சரிக்கிற மீனும் , சிங்கமுக வேதம் . 
மீனும் , முள்ளுள்ள மீனும் , ஆபத்துக் சாமன் - காமன் தம்பி . 
காலத்தில் சாப்பிடலாம் . சாப்பிடலாம் சாமான்யக்காட்சி சமுதாயமாயறிவது , 
என விதித்த பக , மிருகங்களில் ஐந்து அதாவது , சமலாய குணததோடு கூடித் 
நகம் 

உள்ளவைகளை நீக்கவேண்டியது . து லகன்மங்களை யறிகை, ( சிவ - சிக ) 
பசிக்க ஆவச்யகமான பிராணிகளைத் தன் சாமி - ( ஜாமி ) தன் பெண் , தருமன் 
மாதா பிதா யக்யம் இவர்கள் பொருட்டு சேவி , குமான் ச ர்க்கன் . 
உபயோகித்துக்கொள்ளலாம் . 

சாமித்திரன் இவன் , சக்கிரவாகுவின் 
சாமகன் - ருசகன் குமரன் இவன் பாரி 

பெண் தரித்திருந்த முத்தொடு கலந்த 
சயிப்யை இவன் பகைவருடன போர் 

உருத்திராக்ஷ மாலையைத் தானிய மென்று 
புரிந்து 

கவர்ந்து சென்ற காகம மணியைத் தானி 
பகைவன் குமரியை கொண்டு 
வாக்கண்ட இவன் தேவி , இவள் யார் 

யம் அகலாமைகண்டு நழுவவிட்டது . அம் 
என் றனள் . மனைவிக்குப் பயந்த அரசன 

மணிமாலை இவன் கழுத்தில் விழுந்ததால் 
இவள் உன் மருமகள் என் றனன் . 

அதைப் புனைந்து தமைநீங்கி முத்திபெற் 
இனனும் குமான் இலாதிருக்க மருமகள் 

நவன் . 
என்றது என்னென அரசன் இனி உன் 

சாமிநாத ஐயர் - இவர் கும்பகோணம் உத் 
வயற்றிற் பிறக்கும் புத்திரனுக்கு என்ற 

தமதான புரத்திருந்தவேதியர் , திரிசிரபுரம் 
னன் இதைசகேட்ட பிதுரர் புத்திரப் 

மீனாம் சுந்தரமின்ளையவர்களிடம் தமிழ் 
பேறு அரித்து அப்பெண்ணை மணக்கச் நூல்கள் கற்றவர். இலக்கிய இலக்கண 
செய்வித்தனா . இவன் குமரன் விதர்ப் 

களில் வல்லவர் இவா து தவியாற் பலர் 

தமிழிலக்கிய வலவர்களாயினர் . 
பன . ( பாகவதம் . ) 

சிந்தாமணி , சிலப்பதிகாரம் , மணிமேகலை , 
சாமதக்கன் பரரோமன் . 

பத்துப்பாட்டு , பதிற்றுப்பத்து , புறப்பொ 
சாமந்தர் - மலையாளத்திலுள்ள சாதியாரில் 

ருள் வெண்பாமாலை , பரிபாடல் , கொங்கு 
ஒருவகை , இவர்கள் தாமூரி ராஜவம்சத்த வேண் மாக்கதை முதலிய தமிழிலக்கியம் 
வர் எனவும் , பரசுராமருக்குப் பயந்து காட் களைப் பரிசோதித்து தவிய பேருதவி 
டில் வசித்திருந்து சேரமான் காலத்து யாளர் . கும்பகோண கலாசாலையிலும் , 
வந்து குடியேறினவர்கள் எனவும் , மந்திர சென்னை சாலகலாசாலையிலும் தமிழ்ப் 
மிலாது பிராமணர் செய்யும் எல்லாக் 

புலமை நடாத்தியவர் . 
கிரியைகளையும் செய்பவர்கள் எவைம் சாமிநா நேக்கா 

சங்கரரமசிவாயப் புல 
கூறுவர் . ( தர்ஸ்டன் .) 

வர்க்கு ஆசிரியர் , 

இலக்கணக்கொத்து 
பாமர்தல் -- 1 . சவுந்தராமந்தனைக் காண்க . இயற்றியவர் . 


சாமிநாதன் 


622 


சாம்பன 


சாமிநாதன் குமாரக்கடவுள் ; பிரமனைப் மித்தவன் . அமிர்தமதன காலத்து இரு 
பிரணவப்பொருள் வினாவிய காலத்தில் ந்தவன் . சிரஞ்சீவிகளில் ஒருவன் . சியமந் 
அவன் கூறாததால் அவனைச் சிறையிட்ட தகமணியின் பொருட்டுக் கண்ணனிடத் 
னர் . இதனை அறிந்த சிவமூர்த்தி குமாரக் தில் ( 28 ) நாள் யுத்தஞ்செய்து சலித்து 
சடவுளை அதற்குப் பொருள் கேட்க அக் விட்ணுமூர்த்தி யென்று அறிந்து மணி 
காலத்தில் குமாரக்கடவுள் சிவமூர்த்தியை யையும் தனது புத்திரியாகிய சாம்பவதி 
மாணாக்கர்போல் இருக்கச்செய்து தாம் யையும் அவர்க்குக் கொடுத்தவன் . இவற் 
அதற்குப் பொருள் அருளிச்செய்த கும குச் சாம்பவான் , சாம்பவந்தன் எனவும் 
ரக்கடவுள் திருவுரு . 

பெயர் . குமரி சாம்பவதி . இவன் பூர்வத் 
சாமிப்புலி சம்மட்டி மக்கள் இவ்விருவ 

தில் பிரமபுத்திரன் , வாமனர் மண்ணளந்த 
ரும் கள்ளர் சாதியின் பகுப்பு . 

காலத்துத் திருவடி பிரமலோகம் அடைய 
சாழண்டை சத்தகன்னியரிற் றலைவி . 

அவ்விடம் பூசித்தபோது பெருமாள் உன 
சாமுண்டனைக் கொன்றதால் இப்பெயர் 

க்கு என்னவரம் வேண்டு மென்ன உமது 
பெற்றனள் . இவள் நீள நாக்கு , நீள மயிர் , 

சக்கரத்தால் மரணம் வேண்டுமென அவ் 
நீண்டமூக்கு வளைந்த கோரப்பற்கள் தலை 

வாறே கிருஷ்ணாவதாரத்தில் செய்கிறோம் 
மாலை , மாம்சம் நிறைந்த கபாலம் சூலம் 

என்று ஒருமணிபொருட்டுச் சக்கரத்தாற் 
உடையவளாய் இருப்பள் . இப்பெயர் அம் 

கொல்ல இறந்தவன் . ( கல்கி புராணம்) . 
பிகையா லிவளுக்கு இடப்பட்டது. இவள் சாம்பவான் - சாம்பவர் தனைக் காண்க . 
சத்தியினம்சம் 

சாம்பன் -1 . சாம்பவதி குமரன் . கிருஷ்ண 

னால் தவஞ்செய்து 
சாழர்த்தம் யாதொரு மூர்த்தத்திற்கு ( ரு ) 

பெறப்பட்டவன் . 
ஆம் இடத்திற் சரியும் ( எ ) ஆம் இடத்தில் 

இவற்கு ஒன்பதின்மர் தம்பியர். இவன் 
துரியோதனன் 

என் 
சுக்ரனும் , ( க 0 ) இடத்தில் புதனும் , ( க ) 

குமரியாகிய 

இலக்கு 

மணையை மணந்தவன் . ஒரு சாள் இவனை 
ஆம் இடத்தில் செவ்வாயும் , ( சு , அ , ) ஆம் 

யாதவர்கள் கர்ப்பிணிவேஷம் போட்டுப் 
இடங்களில் வியாழனும் ( கஉ ) ஆம் இடத் 

பிறக்கிறது ஆணோ, பெண்ணோ எனக் 
தில் ஆதித்தனும் , இராகுவும் , (சு , அ ) ஆம் 

கண்வர் முதலிய ருஷிகளைக்கேட்க முனி 
இடங்களில் சந்திரனும் , இவற்றில் ஒருவர் 

வர்கள் இவள் வயிற்றில் உலக்கை ஒன்று 
இப்படி நிற்கில் மிருத்து முகூர்த்தமாம் . 

பிறந்து உங்கள் குலத்தை நாசஞ் செய்யும் 
(விதானமாலை . ) 

எனப புகன் றனர் . அந்தப்படி இருப்புத் 
சாமை - சயூடணனுக்குக் குமரி , விபீட 

தூண் பெற்றவன் . கண்ணன் , சோபிகை 
ணன் தேவி , 

களுடன்கூடிச் சலக்கிரீடை செய்கையில் 
சாம்பனத்தம் - சைனர்களுடைய ஏடுகள் அவ்விடம் சாம்பன் அறியாது சென்ற 
நெருப்பால் வெந்த இடமாம ( திருவிளை னன் . அப்பெண்கள் சாமபன் அழகைக் 

கண்டு சித்தசலனப்பட்டனர் . இதனை யறி 
சாம்பழரீத்தி உமையுடன் கூடிய சிவ ந்த கண்ணன் சாம்பனைக் குட்ட நோய் 
மூர்த்தி 

கொள்ளச் சாபம் அளித்தனன் சிவாநு 
சாம்பவதி - சாம்பவான் அல்லது சாம்ப க் ஹத்தால் ஒருஷ்ணமூர்த் திக்குப் புத் 
வந்தன குமரி , கிருஷ்ணனை மணந்தவள். திரனாகப் பிறந்தவன , இவன் பிரளய கால 
இவளுக்குச் சாயபன் முதலிய நூறு குமார் சூரியன் , இருடிகளின் சாபத்தால் மனுஷ 
பிறந்தனர் இவள் சிவபூசையால் சாம்ப னாகப் பிறந்தவன் . (சிவமகாபுராணம் ) 
லைப் பற்றாள் . 

2. ( ச . ) குசன் குமரன் . 
சாம்பவந்தன் பிரமபுத்திரனாகிய கரடி 3. வானரசேனைத் தலைவன் . 
வேந்தன . வாமனர் மாவலியிடத்தில் மண் 4. துத்திரடன் குமரன் . இவன் அர 
கொண்ட காலத்துப் பறையறைந்து மேரு 

பஞ்ச மகாபாதகஞ்செய்து 
இடறக் கால் தளர்ந்தவன் . இராமராவண தனக்குப்பதில் தன் மந்திரியை நியமித்த 
பந்தத்தில் பிரம்மா , திரத்தால் 

னன் . அம்மந்திரிம் குடிகளை வரு - தி 
ரும் மூர்ச்சித்தபோது அனுமனுக்குச் னன் , இருவரும் விதாப்பாட்டில் வேட 
சஞ்சவியன் இருக்கைகூறி அது வந்த ராகப் பிறந்து விநாயகபூசையால் முத்தி 
பறகு பழைய இடத்திற்குப்போக 


யாடல் . 


ச ன 


னும் 


அனைவ 


சாய்பாசுரன் 


623 


சாரங்கதரன் 


5. கிருஷ்ண சாபத்தால் குஷ்டநோய் லியவைகளிலி ருந்து செய்யப்படுகின்றன , 
பெற்றுச் சூர்யபூசையால் விமோசன கருமை வெள்ளை , செம்மை , பசுமை , சீலம் , 
மடைந்தான் . பவிஷ் - புரா ,) 

மஞ்சள் , இவை ஒன்றுடன் ஒன்று ஏற்றக் 
6. தென்னாட்டுப் பறையர்க்கு ஒரு குறைவாகச் சேர்த்துக் கூட்டினால் பல 
பட்டம் 

வேறு வர்ணங்களாம் . 
சாம்பாசான் 

ஒரு அசுரன் இவன் பிரத் சாயலன் காவிரிப்பூம் பட்டினத்திருந்த 
தியும் நன் தனக்கு விரோதி என எண் ஒரு வணிகன் . எட்டிப்பட்டம் பெற்றான் . 
ணிச் சிசுவாயிருக்கையில் கடலில் தூக்கி சிலப்பதிகாரம் ) 
வந்து இட்டனன் அச்சிசுவை மீன் விழுங் சாயன் - 1. தாதைக்குக் கு குவிடம் பிறந்த 
கிற்று . அம் மீனை வலைஞன் பிடித்சனன் . குமான் , 
அந்த மீனைச் சேதிக்க அதன் வயிற்றில் 2. ஆருணியாசனுடைய பெரும்படைத் 
குழந்தை யிருந்தது . அதைச் சாம்பாசு தலைவர்களுள் ஒருவன் . பெ - கதை . ) 
ரன் பனையிலிருக்கும் மாயாவதி வளர்க்க சாயாசுரன் பாலகணபதியின் சாயையைப் 
அவனால் சூரன் கொலையுண்டனன் . 

பற்றி வருத்தவந்து விநாயகரது உறுத்த 
சாம்பாதித்தன் சாம்பன் நாரதனை வணங் பார்வையால் இறந்சவன் , 
காத்தால் 

வயிரங்கொண்டு கண்ணனை சாயாதேவி - 1. சூரியன் தேவி , சஞ்ஞா 
நோக்கிப் பெண்கள் கூடியிருக்குக் கரு தேவியைக் காண்க. 
ணத்தில் அழகுள்ளான் குமரனாயிலும் 2 இவள் இராமருக்குச் சீதைக்குப் 
சித்தசவனம் உண்டாம் . 

ஆதலால் இப் 

பிரதியாகச் சீதையின் உருவமாக அக்னி 
போது இவ்விடம் சாம்பன் வந்ததினால் 

யால் கொடுக்கப்பட்டவள் . இராவணவத 
இப்பெண்களது முகம் வேர்க்கின்றது ; முடிவில் உண்மையான சீதை வந்தபின் 
எனக் கண்ணன் சாம்பனைக் கோபித்துக் என்சதி யென்னவென இராமரைக் கேட்க 
குட்டநோய் அடைக எனச் சபித்தனன் . நீபுட்கரத் தீவு சென்று தவம்புரிந்து சவர் 
அவ்வகை சாம்பன் குட்டநோய் அடை க்கலஷ்மியாய்ப் பின் நீண்ட காலம் சென்று 
ந்து காசியில் சூரியபூசைசெய்து சாபம் யஞ்ஞகுண்டத்திற் பிறந்து துவாபரயுகத் 
நீங்கப் பெற்றான் . சாம்பன் தொழுததால் தில் திரௌபதியாய்ப் பாண்டவர்க்குத் 
சாம்பாதித்தன் எனச் சூரியன் கூறப் தேவியாக என அவ்வாறானவள், ( தே பா . ) 
பட்டனன் . ( காசிகாண்டம் ) 

சாயாபுருஷதரிசனம் - பகவிற் சூரியனை 
சாம்பான் இடையரிலும் , பறையரிலு யாவது , இரவிற் சந்திரனையாவது தனக் 
ஒருவகை வகுப்பு , 

குப் பின்புறமாக்கி மந்திர செபத்தாற் 
சாம்பிராணி இது , பார்னியோ , ஜாவா , தனது சாயையைப் 

பூமியிற்பார்த்துச் 
சுமத்ரா , ஸயாம் - முதலிய இடங்களிலுண் சிறிதுநேரத்தில் அவ்வகையே ஆகாயத் 
டாம் ஒருவகை மரத்தின் பால் , இதை இந் திற் பார்க்க அவ்வுரு ஆகாயத்தில் தோற் 
துக்கள் தங்கள் தேவதைகளுக்கு ஆரா றும் . இவ்வுரு சிரமில்லாது தோன்றின் 
தனை மணப்பொருளாகக் கொள்கின்றனர் . ஆறு மாதத்தில் இறப்பான் 
சாம்யமனி - பாகலிக புத்திரன் . சோமதத் சாயும்படை தாங்கி - கள்ளர் சாதியில் ஒரு 
தனுக்கு ஒரு பெயர் . 

வகை யார் . 
சாயக்காரர் 

சாயத்தொழில் செய்யும் சாயை - கணவன் இந்திரிய ரூபமாகத்தன் 
சாதியார் . 

மனையாளை யடைந்து கருப்பமாகச் சனித் 
சாயதாசாரியார் - சாமவேதத்தில் தாந்திய துப்பின் அவளிடத்தினின்று பிள்ளையா 
மென்னும் பிராம்மணத்திற்கு வியாக்கி கப் பிறக்கிறபடியால் அக்கருத்தாங்கிய 
யானஞ் செய்தவர் . மாதவாசாரியர் சகோ மனைவி சாயை எனப்படுவாள் . ( மது . ) 

சாரகுமான் அநாகுலனைக் காண்க. 
சாயம் - 1 , பிரபாவின் குமரன் . 

சாரங்கதான் இவன், இராஜமகேந்திர 
2. அவுரி , நுணா , மஞ்சள் , அரக்கு முத புரத்தரசனாகிய இராஜ நரேந்திரனுக்கு 
லியவற்றைப் பதப்படுத்திச் சாயம் ஊட்டு ரத்னாங்கயிடம் பிறந்த குமரன் . 

தன் நண்பனுடன் புறாவிட்டு விளையாடு 
சாயவகைகள் இவை மரப்பட்டைகள் கையில் புறா ஒன்று சிற்றன்னை வீட்டில் 
வோகள் , மஞ்சள் அவுரிச்செடி முத புக இவனது அழகைக் கண்ட இராஜ 


இவன் 


சாரங்கரவன 


624 


சாரதை 


வானா 


சாரணை 


நரேந்திரனுக்கு இளைய மனைவி சித்தி விட்டுப் பெயரத்தொடங்கினர் . சாரஸ்வத 
ராக்கி சாரங்கதரனை விரும்பிப் பலாத் ரும் அவ்வாறு செல்லத் தொடங்குகையில் 
காரம் செய்தும் இவன் உடன்படாததால் சரஸ்வதி நீ செல்லற்க நான் உனக்கு 
இவள் தன்னைப் பலாத்காரமாக இழுத் வேண்டிய மீனா சாரத்தைத் தருகிறேன் 
தான் எனப் புருஷனிடம் கூறினள் . என்று நிறுத்தினள் . க்ஷாமம் கழிந்து ருஷி 
இராஜ நரேந்திரனிவனைக் காட்டில் கை கள் வேதந்தெரியாது மயங்குகையில் அவர் 
கால்களைச் சேதிக்கச் செய்தனன் . சாரங்க கள் இவரை ஆசாரியராகப் பெற்று வேத 
தான் ஒரு சித்தர் அருளால் கைகால்கள் முணர்ந்தனர் . ததீசி தவஞ்செய்த தீர்த்தம் 
வளரப்பெற்று அரசனாயினான் . 

சாரஸ்வதம் . இதில் பலராமர் தீர்த்த யாத் 
சாரங்காவன் ஜனமே ஜயனுக்குச் சர்ப்ப திரையில் ஸ்நானஞ்செய்தார் . ( பார - சல் ) 
யாசம் செய்வித்தமுனி . ( பா - ஆதி ) 

2. அட்டகோண இருடியைக் காண் 5 . 
சாரங்கி மந்தபால முனிவனால் மணந்து சாரணன் 

- 1. இராவண தூதன் 
கொள்ளப்பட்ட தாழ்ந்த சாதிப்பெண் சேனை , கடற்கரையி லிறங்கியிருக்கும் 
இவள் பாக்கியுரு கொண்டவளாக இருக்க செய்தியறிந்து இராவணனுக்கு அறிவித் 
லாம் . மந்தபாலனைக் காண்க . ( மது . ) தவன் . 
சாரங்கன் 

ஒரு , 

வேதியன் , இவன் , பார் 2. யதுகுலத்து அரசரில் ஒருவன் வசு 
வதியாரின் தோழியர்களைப் புத்திரிகளா தேவருக்கு ரோகணியி ம் பிறந்தவன் . 
கப் பெற்றவன் இக்கன்னியர் மானிட 3. யதுவம்சத்துக் கிருஷ்ணனுடன் பிற 
ராகப் பிறந்த சாபத்தைப் பேரூரில் சிவ ந்தவன் . ( பா - ஆதி . ) 
பூசைசெய்து நீக்கிக்கொண்டனர் . 

சாரணர் 

தேவசாதியார் . 
சாரசன் - 1 திரு சராட்டிரன் குமரன் ,. 

சிவபூசையால் முத்திபெற்றவள் . 
2. இராவணனுக்கு மந்தரி , 

சாரதா - ஒரு மாயாதேவி . 
சாரதாண்டாயினி - இவன்கேகய தேசத் சாரதை - வே தவிர தன் பெண் . இவளைப் 
தாசன் . இவன் சுருதசேனை யென்பளை பதுமநான் என்னும் விருத்த வேதியன் 
மணந்து இருக்கையில் புத்ரரில்லாமை அரசவலிமையால் மணந்து சுகம்பொது 
யால் கணவன் சொற்படி ஒரு வேதியனைக் இறக்க, இவளும் இறந்து மறுபிறப்பில் 
கூடித் துர்ஜயன் முதலிய ( கூ ) மஹாரதர் ஒரு வேதியனை மணந்து சுகம்பெறாது 
களைப் பெற்றுக்கொண்டனள் . இந்தச் அமங்கலையாயினன் . 

இவ்வகை 
சுருதசேனை குந்தியின் சகோதரி . 

அமங் லையா யிருக்கையில் ஒரு வேதியன் 
சாரதாபீடம் - சத்திபீடங்களில் ஒன்று . பிக்ஷைக்கு வந்தனன் , அவனைச் சாரதை 
பார்த்து வதன் கிருபாசாரியருக்கு ஒரு தபசரிக்க வேதியன் , சுமங்கலியாய்ப் 
பெயர் . ( யா - ஆதி . ) 

புத்திர பாக்கியத்துடன் இருக்க என்று 
சாாத துவதி -1 . துரோணசாரியர் பாரியை. ஆசீர்வதித்தனன் . இதைச் சாரதைகேட் 
கிருமிக்கு ஒருபெயர் . 

டுத் தான் கைமை என்று கூறினள் , வேதி 
2 ஒரு அப்ஸாசு . 

யன் என் வாக்கில் வந்த தாயினும் நீ உமா 
சாபச்வதம் -1 . ஒரு வடநூல் இலக்கணம் . மஹேச்வாவிரதம் அனுட்டிக்க என்று 
2. சரஸ்வதி தீர்த்துள்ள தேசம் 

கூறி அவ்விரதத்தை அனுட்டிக்கச் செய் 
3. சாரஸ்வதசைக் காண்க . 

வித்தனர் . அதனால் உமாதேவியார் தரி 
சாச்வதர் -1 . ததீசி முனிவர் ஒரு காலத்து சனமாக வேதியன் சாரதையின் செய் 
ஸரஸ்வதிந்தி தீரத்தில் ஸ்நானத்திற்குச் தியை அறிவித்தனன் . பிராட்டியார் 
செல்ல இந்திரன் இவருடைய தவத்திற் இவள் இதற்கு முன் பாண்டிநாட்டில் ஒரு 
கஞ்சி அலம்புசையை யனுப்பருஷி இன் வேதியனுக்கு உள்ள இரண்டாவது 
ளைக்கண்டனர் . வீரியம் சரஸ்வதி நதியில் மனைவி , பெயர் பதுமினி . இவள் தன் 
வீழ்ந்தது . அதைச் சரஸ்வதி கருத்தாங்கி னொத்த மூத்தஓரகத்திக்குச் சுகம் தராது 
இவரைப்பெற்று ருஷியிடங் காட்டிப் இவளே அனுபவித்ததால் மூத்தவள் சுகம் 
பெயரிடப்பட்டு வளர்த்தனள் | 

இவர் 

பெறாது இறந்தாள் . ஆதலால் இப்பிறப் 
வேதத்தில் வல்லராய் வளர்ந்து வந்தனர் . பில் மணந்தும் கணவன் இறந்தனன் . 
இவ்வகை யிருக்கையில் பன்னிரண்டு வரு இவள் இனிப் பாண்டி நாட்டில் இவன் 
டம் கூாமம் உண்டாக இருடிகள் இடம் கணவனக் கனவிற் புணர்ந்து ஒரு புத்தி 


வள் 


சாரமா முனி 


4 


525 


சாரீரம் 


சுக 


எனைப்பெற்று ஒன்று சேர்வள் என்று 
மறைந்தனர் . அந்தப்படி கனவில் கணவ 
னைப் புணர்ந்து புத்திரனைப் பெற்றுக் 
கோகர்ணத்தில் கணவனைக் கண்டு 
முடன் இருந்தனள் . ( பிரமோத்தரகாண் 
டம் ). 
சாரமாமுனி - சோமசன்மன் குமார் . உறை 
யூரில் செவ்வந்தீசரைப் பூசிக்கப் பாதா 
ளஞ்சென்று செவ்வந்திக்கொடி கொண்டு 
வந்து பதித்து அது வளர்ந்து பூத்தபின் 
மலரெடுத்துப் பூசித்து அம்மலரை வலி 
திற்பெற்ற அரசன் பட்டணத்தை அழிக் 
கச் சிவமூர்த்தியை வேண்டினவர் . 
சாரமேயன் - 1. சுவபலருக்குக் காந்தியிட 
த்து உதித்த குமரன் , 

2. அக்குரூரன் தம்பி . 
சாரம் - சிவசூரிய பீடம் . 
சாரன் - 1. இராவண தூதன் , குரங்காக் 
கொண்டு வாநரசேனைக்குள் புகுந்து விபீ 
ஷணராற் கட்டுண்டவன் . 
2. சண்முக சேனாவீரன் . 
3 சென்றேங் கொண்ட சிங்கவுருவாய் 
அனந்தரிடத்திருக்கும் தூதன் . 
பாயம் அரிசி , வோம்பட்டை திரா 

« முதலிய பலவகைப் பொருள்களைக் 
காய்ச்சும் வாலையினின்று வடிக்கப்படும் 
நரவப்பொருள் . மயக்கி அறிவைக்குலைப் 


பாவன 


தின் அங்க விபாகாதிகளைச் சுருக்கிச் 
கூறுவது . சரீரத்தில் சிரம் , கரம் , கால் , 
அந்தராதி முதலிய அங்கங்கள் சிறந்தன. 
அந்தராதி என்பது முன்னர்க்கூறிய சிரம் , 
கரம் , கால் , ஒழிந்த உறுப்புக்கள் . இவற் 
றுள் கண் , இருதயம் முதலிய பிரத்தியங் 
கங்களாம் . இவ்வுறுப்புக்கள் பஞ்சபூத 
காரியமாய் நிற்கும் . இச்சரீரத்தில் உள்ள 
இரத்தம் , மாமிசம் , மச்சை , குதம் முத 
லிய மாத்ருஜங்களும் , தேகத்தில் ஸ்திர 
மாய் உள்ள சுக்லம் , பெருநரம்பு , சிறுநா 
ம்பு , எலும்பு , மயிர் முதலிய பித்ருஜங்க 
ளும் , சித்தேந்திரியம் முதலிய ஆத்மஜங் 
களும் ஆம் . இத்தேகத்திற்கு ஆயுளும் , 
ஆரோக்கியமும் , ஊக்கமும் , ஒளியும் , பல 
மும் , ஸாத்மயஜங்களாம் . தோற்றமும் , 
நிலையும் , வளர்ச்சியும் , அசைவின்மையும் , 
ராஜஸங்களாம் . 

இத்தேகத்தில் எழுவ 
கைத் தொக்குகள் உண்டு . அவை உண்ட 
அன்னத்தால் உண்டாம் உதிரத்தால் உண் 

அவற்றில் 1. பாஸினி-- ஒரு 
நெல்லின் பதினெட்டில் ஒரு பங்கு கனம் 
உள்ளது . 2. லோஹினி -- ஒரு நெல்லின் 
16 ல் ஒரு பங்கு கனம் உள்ளது . 3 . 
ஸ்வேதா - ஒரு நெல்லின் 12 - ல் ஒருபங்கு 
கனம் உள்ளது . 4. தாம்ரா 
லின் 3 - ல் ஒருபங்கு கனம் உள்ளது . 

5 . 
வேதினி ஒரு நெல்லின் 5 - ல் ஒருபங்கு 
கனம் உள்ளது . 

6. ரோஹிணி - ஒரு 
நெல்லின் கனம் உள்ளது . 7. மாம்ஸ தவி . 
இது இரண்டு நெல்லின் கனம் உள்ளது . 
பின்னும் கலா என்னும் கிலே தம் ஒன் 

அது ரஸாதி தாதுக்களின் அந் 
தங்களில் இருந்து தாதுக்களின் உஷ் 
ணத்தால் பாகப்பட்டு மாவயிரம்போல் 
சத்ததாதுக்களால் ஒவ்வொரு 

தலையை 
அடைந்து எழுவகைக் கலையைப் பெறும் . 
இந்தக் கிலே தத்திற்கு, இரத்தத்திற்கு 
ஆதாரமான ரக்தாசயம் , கபத்திற்கு ஆதார 
மான கபாசயம் பக்குவாஹார ஸ்தானம் 
என்னும் ஆமாசயம் , பித்தத்திற்கு ஆதார 
மான பித்தாசயம் , பக்குவாஹார ஸ் தான 
மான பக்குவாசயம் , வாயுவிற்கு ஆதார 
மான வாயுவாசயம் , முத்திரத்திற்கு இருப் 
பிடமான மூத்திராசயம் என எழுவகை 
ஆசயங்கள் ஆதாரங்களாம் . ஸ்திரீகளுக்கு 
கர்ப்பாசயம் ஒன்று அதிகப்படும் . இது 
பித்த , பக்குவாசயங்களுக்கு இடையில் 
இருக்கும் . மேற்கூறிய சப்தாசயங்களை 


ஒரு நெல் 


சாராயமட்டயந்திரம் ஒரு சிறு கண்ணா 
டிச்குழையை ஒரு துளி குறையச் சாரா 
பத்தை நிரப்பிக் குழையினிரு மருங்கையு 
மூடிவிட்டால் அதில் ஒருகுமிழியுண்டாம் . 
இந்தக் குமிழிநிலை , பூமி , மரம் முதலிய 
வற்றின் பரப்பைச் சமமாக அறிவிக்கும் . 
சாரிசிருட்டன் - சாரங்கபக்ஷியாயிருந்த மந்த 
பாலமுனிவருக்கு இரண்டாங் குமானான 


றுண்டு. 


சாரிப்புத்தன் ஸ்ரீ ஞான சம்பந் தசுவாமிக 
ளுடன் வாதிடவந்து சம்பந் தசரணாலயா 
ரால் தோல்வி பெற்றுச் சைவனான புத் 


சாரியை - இது எழுத்துக்களையும் பதங் 
களையும் சார்ந்து பொருளின்றி வரும் 
எழுத்தும் சொல்லுமாம் . 
சரம் இறைவன் ஆணையால் கர்மாறு 
குணமாகத் தந்தை விந்து 
மாதாவின் கருவழிப்பட்ட ஆன்மா , பத்து 
மாதமும் நிறைந்து பூமியில் மனித உருக் 
கொண்டு பிறப்பன் . அப்பிறந்த சரீரத் 

79 


வாகனமாக 


ஈரம் 


826 


சாரீரம் 


வ 


ஊரு 


சார்ந்து கோஷ்டங்கள் என்னும் அறைகள் 
உண்டு . அவை மார்புக்குள் தாமரை வடி 
வாய் இருக்கும் . இருதயம் அல்லது இரத் 
தாசயம் , செந்நிற ஈரல் என்னும் க்லோ 
மம் , நுரைஈரல் எனும் புத்புஸம் வயிற் 
றின் வலப்பக்கத்தில் உள்ள கறுத்த மாம்ஸ 
பிண்டமாகிய யக்ருது , மார்பின் இடது 
பாகத்தில் உள்ள பசுமையான மாம்ஸ 
பிண்டமாகிய பலீகம் , ( குடல் சுருட்டு ) 
மலஸ்தானமாகிய உந்துகம் , பக்கங்களில் 
நெல்லிக்காய் அளவு சிறிது நீண்டிருக்கும் 
மாம்ஸ விசேஷமாகிய விருக்கம் , தொப்பு 
ளாகிய நாபி, நெஞ்சின் இடது பக்கத்தில் 
இருக்கும் மாம்ஸ விசேஷமாகிய டிம்பம் , 
குடலாகிய ஆந்திரம் , மூத்திரப் பையாகிய 
வஸ்தி முதலிய . பின்னும் சரீரத்தில் 
பதினாறு ஜாலங்களும் , பதினாறு கண்டரங் 
களும் உள). ( ஜாலங்கள் வலைபோன்ற 
உறுப்புக்கள் ). அச்சாலங்கள் மணிக்கட்டு 
களில் நன்னான்கும் , காற்பாடுகளில் நன் 
னான்குகளுமாம் . அவை நரம்புகளினாலும் , 
சிறுநரம்புகளினாலும் , எலும்பு , மாமிசங் 
களினாலும் , கட்டுண்டு இருக்கின்றன . 
கண்டரங்கள் கைகளில் இரண்டு இரண் 
டும், கழுத்தில் நான்கும் , கால்களில் இ 
ண்டு இரண்டும் , பிருஷ்டத்தில் நான்கும் 
ஆகப் பதினாறாம் . கூர்ச்சங்கள் ( சு ) ( சிகா 
கார நரம்புகள் ) அவை கைகளில் இரண் 
டும் , கால்களில் இரண்டும் , கழுத்தில் ஒன் 
றும் , குறியில் ஒன்றுமாம் . வீவங்கள் 
( எ ) (இழை ஒட்டினதை ஒத்த நரம்புகள் ) 
அவை குறியில் ஒன்றும் நாவில் ஒன்றும் , 
சிரசில் ஐந்துமாம் . தசைப்பெரு நரம்புக 
ளாகிய மாம்ஸாஜ்ஜுக்கள் (ச ) அவை முது 
கெலும்பின் உள்ளும் புறம்புமாகிய இரு 
பக்கங்களிலும் இரண்டு இரண்டாக நான் 
காய்ப் பிருஷ்டபாகத்திலுள்ள மாமிசத் 
தைத் தாங்கிக்கொண்டு இருப்பன . அஸ்தி 
சங்கா தங்கள் - ( கச ) ( எலும்புக் கூடுகள் ) 
அவை குல்பங்களில் ஒவ்வொன்றும் , 
ஜாநுக்களில் (தொடைகளில் ) ஒவ்வொன் 
றும் , வங்க்க்ஷணங்களில் (தொடைச்சந்தி 
களில் ) ஒவ்வொன்றும் , திரிகல்( முது 
கெலும்பின் கீழ்ப்பாகம் ) ஒன்றும் , சிரசில் 
ஒன்றும் , சஷங்களில் ஒவ்வொன்றும் , 
கூர்ப்பரங்களில் ( முழங்கை) ஒவ்வொன் 
றும் , ஐகப் பதினான்காம் . விமந்தங்கள் 
( 04 ( சநதிர வலயம் ஒத்த நரம்புகள் ) 
சிரசில ஐந்து சிரம் நீங்கிய குல்பாதிகளில் 


ஒவ்வொன்றுமாகப் பதினெட்டாம் . எலும் 
புகள் தந்தாகங்களோடு கூடி (காசுய ) 
அவை கால்களிலும் கைகளிலும் ( சுச O ) 
மத்திய சரீரத்தில் ( க 20 ) ஊர்த்வாங்கத் 
தில் ( m ) ஆக ( கூசு 0) ஆம் , அவற்றின் விரி 
வருமாறு : கால் நசங்கள் , ( ரு ) விரல் ஒன் 
றிற்கு மும்மூன்றாக ஐந்து விரல்களிலும் 
உள்ள அங்குல்யாஸ்தி-( ரு ), சலாகாஸ்தி - 
( ரு ) , சலாகாபிரதிபந்தாஸ்தி - ( க ) , கூர்ச்சா 
ஸ்தி - உ , குல்பாஸ்தி-( உ ), ஜங்காஸ்தி-( உ ), 
பார்ஷணி ( க ) , ஜாநுபலகாஸ்தி ( க ), 
வஸ்தி-( க ), ஆக ( நடு ) ஆக இரண்டு கால் 
களிலும் உள்ள அஸ்திகள் - எ 0 கை ஒன் 
றுக்கு ஐந்து விரல்களிலும் உள்ள நகங்கள் 
( ரு) விரல் ஒன்றுக்கு மும்மூன்று வீதம் 
ஐந்து விரல்களிலும் உள்ள அங்குல்யா 
ஸ்தி- ( கரு ) , சலாகாஸ்தி- ( ரு ), சலாகாபிரா 
பந்தாஸ்தி - ( க ), கூர்ச்சாஸ்தி- ( உ ), மண 
பந்தாஸ்தி- ( 2 ), பிரகோஷ்டாஸ்தி 
கூர்ப்பராஸ்தி - ( க ) , பாகுப்ருஷ்டம் ( ச ) , 
ஹஸ் தமூலம் -( க ) , ஆக ( கூடு ) வீதம் இ 
ண்டு கைகளிலும் உள்ள அஸ்திகள் ( 10) 
ஆக இருகை கால்களிலுள்ள அஸ்திகள் 
( கச O ) மத்திய சரீரத்தில் பார்ஸ்வாஸ்தி 
(உச ) தாலகாஸ்தி- ( உச ) , அர்ப்பு தாஸ்தி 
( உச ) ப்ருஷ்டாஸ்தி - ( 10 ) , உரஸஸ்தி - 
( அ ) திரிகாஸ்தி-(க ), பாகாஸ்தி-( க), அக்ஷ 
காஸ்தி - (உ ) , அம்சாஸ்தி - (2 ) , அம்ஸ 
பலகாஸ்தி - ( உ ), நிதம்பாஸ்தி - ( உ ) , ஆக 
( க 20 ) , அஸ்திகள் உள . ஊர்தவாங்கத்தில் 
கண்டாஸ்தி-(உ ), கர்ணாஸ்தி-(உ ), சங்கா 
ஸ்தி - ( உ ), தால்வஸ்தி - ( க ) , ஜத்ருவஸ்தி 
( க ) க்ரீ வாஸ்தி-(க ) , கண்டநாளாளர் 
( ச ) ஹநுபந்தாஸ் 7 - (உ ), தந்தம் 
உலூகலாஸ்தி - ( ந.உ ) , க்ராணாஸ்தி 
சிரஸஸ்தி - ( சு ) ஆக ( m) அஸ்திகள் உ 
வாம் . ஸ்நாவங்கள் தொள்ளாயிரம் ( நரம்பு 
கள் ) அவை கைகளில் ( $.00 ) கால்களில் , 
(600 ) மத்திய சரீரத்தில் , ( உ xo) ஊர்த் 
வாங்கத்தில் ( எ 0 ) ஆக ( 100) . பேசிகள் - 
(மாம்சபிண்டங்கள் ) புருஷர்களுக் குரி 
யனவாகிய பேசிகள் - (500 ) , அவைகளில் 
கால்களில் ( 200 ) கைகளில் ( 200 ) மத்ய 
சரீரத்தில் ( சு . ) ஊர்த்வாங்கத்தில் - (ச 0 ) 
ஆக ( Goo ) ஸ்திரீகளுக்கு உரிய பேசிகள் 
( 920) அவை முன் கூறியதுடன் யோனி , 
ஸ்தனங்களில் உள்ள பேசிகன் ( 20 ) கூட் 
டிக்கொள்க . மூலசிராக்கள் -(ய ) ( அதாவது 
பிரதான நாம்புகள் ). இவை மார்பை இட 


சாரீரம் 


627 


சாருஷ்ண 


கின் றன . 


கபம் - ஆர 


மாகக் கொண்டு ஆகார ஸ்வரூபமான 

துவாரம்- ( 2 ) , ரத்தமார்க்கம் ஒன்று மாம் , 
ஓஜசை சரீரம் முழுவதும் பரவச் செய் ( சுரோதஸ் சளி முதலியவற்றை வெளிப் 

இவைகளின் அடி பருமனாக படுத்தும்வழி , அந்தச் சுரோ தஸ்ஸுக்கள் . 
வும் , நுனி நேர்மையாகவும் இருக்கும் . ( கூ ) உடலுக்குள்ளிருக்கும் துவாரங்கள் . 
இவை இலைகளின் நரம்பு பலபடப்பிரிந்து தேகத்தில் உள்ள மச்சாதி தாதுக்களின் 
இருப்பது போல் எழு நூறு ஆகப் பிரிந் அளவு , மச்சை ஒரு அஞ்சலிப்பிரமாணம் . 
திருக்கும் . அவை சைகளில் (200 ) கால் மேதஸ் -இரண்டு அஞ்சலிப் பிரமாணம் . 
களில் ( 200 ) மத்தியசரீரத்தில் ( கஙசு ) வசை மூன்றஞ்சலிப் பிரமாணம் . மூத்தி 
ஊர்த்வாங்கத்தில் ( கசுச ) . சாகைகள்தோ ரம் நான்கு அஞ்சலிப் பிரமாணம் பித்தம். 
றும் ஜாலந்தரம் என்னும் பெயரை ஐந்து அஞ்சவிப் பிரமாணம் . 
உடைய ஒரு சிராவும், அதனுள் ( ங ) சிராக் அஞ்சலிப் பிரமாணம் , மலம் எழஞ்சலிப் 
களும் உள்ளன . சுரோணி பாகசிராக்கள் . பிரமாணம் . ரத்தம் எட்டஞ்சலிப் பிரமா 
கடிபாகம் ) ( கூஉ ) அவற்றுள் வங்க்ஷணங் ணம் . ரஸம் - ஒன்பதஞ்சலிப் பிரமாணம் . 
களில் உள்ளன ( ச ) கடகத்தில் உள்ளன ஜலம் பத்து அஞ்சலிப் பிரமாணம் . ( அஞ் 
உ ) தருணத்தில் உள்ளன ( 2 ) பார்ஸ்வ சலி இரண்டு சோங்கை கொண்டது ). 
சிராக்கள் - ( பக்கம் ) பக்கத்திற்குப் பதி புருஷர்களுக்குத் தத்தங் கைகளால் ஓஜஸ் 
னாராக இரண்டு பக்கங்களுக்கும் ( க.உ ) தலை மூளை , சுக்லம் ஆகிய இவைகள் ஒவ் 
பிருஷ்டபாக சிராக்கள் - ( உச ) (பிருஷ்ட வொரு பிரஸ்ருதப் பிரமாணமும் ஸ்திரீ 
பாகம் - முதுகு ). ஜடாசிராக்கள் ( வயிறு ) களுக்குத் தத்தம் கைகளால் முலைப்பால் 
( ச ) அவற்றுள் நான்கு குறியின் மேல் இரண்டு அஞ்சலிப்பிரமாணமும் , ரஜஸு 
பாகத்தில் ரோமாவளியின் இருபக்கங்களி நான்கு அஞ்சலிப் பிரமாணமுமாக இருக் 
லும் இருக்கின் றன , உரஸ்வராக்கள் கும் எனக் கூறப்பட்டிருக்கிறது. (பிரஸ் 
( மார்பு ) ( ச O ) அவை ஸ்தனரோதி தங்களில் ருசம் - சேரங்கை கொண்டது ) . 
இரண்டிரண்டும் , ஸ் தன மூலங்களில் இரண் சாடு- ( சங் . ) மனசுயு புத்திரன் . இவன் கும் 
டிபண்டும் , ஹிருதயத்தில் இரண்டும் , அவ 

ரன் சுத்திய 
ஸ்தம்பங்களில் ஒவ்வொன்றும் , அவாலா சாருகருமன் - தமனைக் காண்க . 
பங்களில் ஒவ்வொன்றும் , ஆகப் பதினான் சாருகன் - மதுராநகாத்து அரசன் .. 

சிவ 
காம் . கிரீவசிராக்கள் ( கழுத்து ) - ( உச ) தீக்ஷை பெற்ற ஒரு கன்னிகையை மண 
அவற்றுள் நீலா (உ ) மன்னியா-( உ ) க்ரு ந்து அவளைக் காமத்தால் அதீக்ஷிதனாகிய 
காடிகா- ( உ ) விதுரா ( உ ) மாத்ருகா- ( அ ) ஆக இவன் தழுவச் செல்லுகையில் அக்கன் 
( சசு ). ஹநுசிராக்கள் - ( யசு ) ( ஹது - னிகை நீர் அதீக்ஷிதர் தீக்ஷை பெற்று என் 
கபோலம் ). ஜிஹயசிராக்கள் - ( கசு ) நாசி னைத் தழுவுக என அரசன் கேளாது தழு 
காசிராக்கள்- (உச ) நயனசிராக்கள் - ( குசு வச்செல்லுகையில் நெருப்பைத் தழுவி 
லலாடசிராக்கள்- ( சு 0 ) கர்ணசிராக்கள் ( கசு ) யது போல் சுவாலையுண்டாக அரசன் பய 
மூர்த்தசிராக்கள் -( 2 ) ரத்தவாகினிகள் - ந்து மனைவியைத் தீவை செய்யக் கேட்க 
( 00 ). இவற்றுள் வாதரத்தத்தை வகித் மனைவி கர்க்கமுனிவரால் தீக்ஷை செய் 
துக்கொண்டு இருப்பன ( காடு ) . கபாத் விக்க அரசன் அவளுடன் கூடிக் களித் 
தத்தைவகித்துக்கொண்டு இருப்பன ( காடு ) தனன் . 
பித்தரத்தத்தை வகித்துக்கொண்டிருப்பன சாருகாசனி - 1. ஒரு மாயாதேவி . 
( கஎரு ) . சுத்த ரத்தத்தை வகித்துக்கொ 2. வீமன் மனைவி , உருக்குமாங்கதன் 
ண்டு இருப்பன ( கஎடு ) . தமங்கள் - ( உச ) தாய் , 
அவை சக்கரத்தின் குடத்தை இலைகள் சாருசித்திரன் திருதராட்டின் குமரன் . 
சூழ்ந்திருப்பதுபோல நாபியைச் சூழ்ந்து சாருதேக்ஷணன் - சாருதேஷணன், சத்தி 
இருக்கும். ( தமங்கள் மகாநாடிகள் ( சுரோ யபாமைக்குக் குமான் , 
தஸ்ஸுக்கள் - ( க ) நாசித்துவாரம் - ( உ ) கர் சாருமதி- உருக்குமன் குமரி . பிரத்தியும்நனை 
ண தவாரம்-(உ ) நேத்ர த்வாரம் ( - ) குதத் மணந்தவள் . இவள் குமரன் அநிருத்தன் . 
துவாரம்- ( க ) முகம்-( ச) மேஹனத்துவா சாருவாகன் சார்வாகமதம் தாபித்தவன் . 
சம் - ( க ) ஸ்திரீகளுக்கு விசேஷமாய்ச் சாருஷ்ணி வருணன் என்னும் ஆதித்தன் 
சுரோ தஸ்ஸ க்கள்- (க ) . அவை ஸ் தனத் தேவி , 


காாருககா 


628 


சாலகிராமம் 


சார்ங்கம் 


சார்ங்ககர் 

இவர்கள் காண்டவவனம் தீப் 2. விரேதன் குமரன் . இவன் குமரன் 
பற்றி எரிகையில் உயிர் தப்பின பக்ஷிகள் , செயசெயநன் . 
மந்தபாலமுனிவர் வேண்டுகோளால் இவர் 3. வி தூர தன் குமரன். இவனுக்குச் 
களை அக்கி தகிக்காமல் விட்டனன் . சார்வபௌமன் எனவும் பெயர் . 
தந்தை சாங்ககர் , எனப் பக்ஷியுருக் சார்வபௌமம்- வடதிசைப் பெண்யானை 
கொண்ட மந்தபாலமுனிவர் . தாய்சரிதை . சார்வபௌமன் சார்வ பூமனைக்காண்க . 
சார்ங்கதார் - பாதசாஸ்திரஞ் செய்த ஒரு சார்வாகமதம் இம்மதத்தாபகனாகிய சார் 
வடாற் புலவர் . 

வாகன் அவந்திதேசத்தில் சங்கோத்தார 
விஷ்ணுமூர்த்தியின் வில் , கண் 

கேத்திரத்தில் உதிஷ்டிாசகம் ( சுசுக ) இல் 
ணுவரைக் காண்க , 

பிறந்து இதேசகம் ( எஉஎ ) இல் இறந் 
சார்ங்கலன் கோதமையின் புதல்வன் , தான் . இப்பெயர் கொண்ட அரக்கன் ஒரு 
பேய்மகள் மயானத்து ஆடியது கண்டு உயி வன் மதவிஷயமாய்த் தர்மராஜனுடன் 
ரிழந்தவன் . (மணிமேகலை ) 

பேசி வதைக்கப்பட்டான் என்று பாரதம் 
சார்த்தூலகன் பிரசாபதி படைவீரரில் 

சாந்திபர்வத்திற் கூறப்பட்டிருக்கிறது . 
ஒருவன் . ( சூளா.) 

மதசித்தாந்தம் , இது நாஸ்திகமதம் . கடவு 
சார்த்தூலன் -1, இராமரின் சேனாபலத் ளுக்கு மோக்ஷாதிகாரமில்லை எனவும் , உல 
தை அறியும்படி இராவணனால் அனுப்பப் கத்திலுள்ள வரையில் சுகமாய்ச் சீவிக்க 
பட்டது தன் , 

வேண்டும் எனவும் மரணமே மோக்ஷம் 
2. யமதூதன் . 

எ - ம் , வேறு பிறப்பில்லை எ - ம் . , பாலோக 
3. புலிமுகம் உள்ள ஒரு 

அசுரன் . 

சுகமில்லை எ - ம் . , ஆகாசம் நீங்கலாகத் தத் 
இவன் அண்டங்கள் எல்லாம் தூளாகப் வம் நான்கு எ - ம் . , இந்த நான்கு தத்வசமு 
பாய்ந்து அதஞ் செய்யச் சிவமூர்த்தி தாயமே தேகம் எ - ம் . , இவற்றாலாகிய இந் 
தேவர் வேண்டுகோளால் வாளால் எறிந்து திரிய சமுதாயமே ஆத்மா எ - ம் , இவ்விக் 
கொலை செய்தனர் . 

திரிய நாசமே மாணம் எ - ம் . கூறும் . இம் 
4. ஒரு இருடி . 

மதத்தவர்க்குப் பிரகஸ்பதி சூத்ரம் பிரமா 
சார்த்தூல அரன் புலி முகமுள்ள அசுா , 

பிரமாணம் பிரத்யக்ஷமே தவிர 
னைக் கொன்று அவன் தோலையுரித்து வேறு பிரமாணம் கிடையாதென்பர் . 
உடுத்த சிவன் திருவுரு . 

இவர்களுக்கு இம்மையில் அரிவையருட 
சார்த்தூலகன் பிரசாபதி படைவீரரில் 

னும் மற்றச்சுகங்களுடனும் கூடி யிருத் 
ஒருவன் . 

தலே சுகம் , ஆனந்தானுபவம் இல்லாத 
சார்த்தூலி - காசிபர் புத்திரி . சிங்கங்களை வியாதி முதலிய கிலேசங்களே நகரம் . 
யும் புலிகளையும் பெற்றவள் . 

சார்வாகன் - துரியோதனனுக்கு நட்பின 
சார்பு - 12. பேதைமை , செய்கை , உணர் னாகிய அசுரன் . தருமராசனுக்குப் பட் 
வே , அருவுரு , 
அருவுரு, வாயிலுறல் , நுகர்வு , தரிக்கையில் இருடியுருக்கொண்டு 

பற்று , பவம் , தோற்றம் , ஆண்டுச் சென்று தீமை செய்யக் கருதிய 
வினைப்பயன் . (மணிமேகலை ) 

போது இருடிகளால் சாம்பராக்கப்பட்ட 
சார்புநூல் - முதனூல்வழி நூலெனு மிரு வன். 
திறத்து நூல்களுக்கும் பொருண் முடிபு சாலகன் - நாகன் கத்ருதனயன் . 
ஒரு சிறிதொத்து ஒழிந்தன வொவ்வாத சாலகடங்கடர் - சாலகடங்கடையின் புத்தி 
நூல் . 

பர் , அசுரர் . 
சார்பெழத்துக்கள் - உயிர்மெய் யெழுத் சாலகடங்கடை - சுகேசன் தாய் , வித்யுத் 
துக்களைச் சார்ந்து வரும் எழுத்துக்கள் கேசன் பாரி . 
இவை ( 10 ) உயிர்மெய் , ஆய்தம் , உயிரள சாலக்காயினி - வேத தரிசன் மாணாக்கன் . 
பெடை , ஒற்றளபெடை குற்றியலுகரம் , 
குற்றியலிகரம் , ஐகாரக்குறுக்கம் , ஔகா சாலங்காயினன் - இவன சிவபூசையால் 
ரக்குறுக்கம் , மகரக்குறுக்கம் , ஆய்தக் பேறடைந்தவன் . 
குறுக்கம் . 

சாலகிராமம் 

இது ஒரு க்ஷேத்திரம் 
சார்வபூமன் - 1. ( ச . ) சையாதி குமான். A place near the source of the river 
பாரி சாந்தை , 

Gandaki . 


ணம் , 


சாலங்காயனன் 


629 


சாலிவாகனன் 


னள் , 


சாலங்காயனன் விஸ்வாமித்திரன் புத்தி என இருவகையர் . இவர்களில் பட்டுச் 
பன் . 

சாலியர் பூணூல் தரிப்பர். மற்றவர் தரி 
சாலங்கா பன் இவன் பிரச்சோதனனு யார் இவர்கள் ஒருவருக்கொருவர் கலப் 
டைய பதினாறாயிர மந்திரிகளுள் முதல் புக் கிடையாது . பட்டுச்சாலியர் மாம்சபக 
மந்திரி , யாராலும் தணிக்கமுடியாத அர ணம் ஒழிந்தவர் , மற்றவர் மதுமாம்சாதிக 
சன் கோபம் இவனுடைய சொற்களால் ளுண்பர் . ( தர்ஸ்ட்டன் .) 
தணியும் . போமைச்சனென்றும் வழங்கப் சாலிலூகன் சங்கதன் குமரன் . இவன் 
படுவான் . அவன் கட்டளைப்படி மாய குமான் சோமசருமன் , 
யானையைக் காட்டி உதயணனை வஞ்சித் சாலிவாகனன் - பைடணபுரியில் சுலோச 
துப்பிடித்துக்கொணர்ந்து உஞ்சை நகரின் னன் என்னும் வேதியன் இருந்தான் , 
சிறை செய்வித்தவன் . தருக்க நூல் முத அவனுக்குச் சுமித்திரை என்னும் கன் 
வியவற்றில் மிக்க தேர்ச்சியை யுடைய ளிகை இருந்தாள் . இவள் தன் கலியா 
வன் வாசவதத்தையை உதயணன் பிடிமீ ணத்திற்கு முன் பருவத்தை யடைந்து 
தேற்றித் தன்னகர் சென்றானென்றது பாருமறியாமல் நாகராசனால் கருவடைக் 
கேட்டுக் கடுஞ்சினங்கொண்டு அவனைப் தன்ள் . இதையறிந்து சுற்றத்தவர் வெறு 
பிடித்து வரும்படி சேனைகளை அனுப்பத் க்க , குமரி தன்னிடம் களவிற் புணர்ந்து 
தொடங்கிய பிரச்சோ தன்னை நோக்கிச் வரும் நாகராசனிடம் கூறி முறையிட்ட 
சில நியாயங்களை இவன் சொன்னமை 

இதைக்கேட்ட நாகராசன் நான் 
யால் அவன் அச்செயலை நிறுத்தினன் . மனிதனல்ல ஆதிசேடன் என்னால் உனக் 
யூகியைத் தன்னருகழைத்த பிரச்சோ தன குப் பெயர்பெற்ற புத்திரன் பிறப்பன். 
னுடைய விருப்பத்தின்படி யூகியோடு அஞ்சாதே உனக்கும் உன் தந்தைக்கும் 
நூல்களில் வாதஞ்செய்து தோல்வியுற்ற அபாயம் நேரிடுங்காலத்தில் என்னை நினை 
வன் . தன் தங்கை ஆப்பியை யென்பவளை க்க எனக்கூறி நீங்கினன் . இதைக்குமரி 
அரசன் வேண்டுகோளால் யூகிக்கு மணஞ் தந்தைக்குக்கூற தந்தை தெய்வச்செயலை 
செய்வித்தான் . ( பெ . கதை . ) 

யாரால் தடுக்கமுடியும் . வந்ததை யெல் 
சாலபோதகன் - நாகராசன் , உத்தமனைக் லாம் அனுபவித்தே நீக்கவேண்டும் என்று 
காண்க . 

இருந் தனன் . இந்தக் குமரி கலியாணர் 
சாலவதி ஒரு தெய்வப்பெண் , இவளைக் திற்கு முன் கருவடைந்த செய்தியைச் சுற் 
கண்டு ரத்துரிஷி என்பவன் வீரியம் விட 

றத்தவர் கேட்டு அரசனுக்கு அறிவித்து 
கிருபன் கிருபி என்பவர் பிறந்தனர் . ஊரைவிட்டு அவள் தந்தையுடன் அகற்றி 
சாலி - 1. ஒரு இருடி . இவர் தொண்ட னர் . தந்தையுடன் ஊரைவிட்டு நீங்கின 
நாட்டுத் திருவல்லிக்கேணியில் அழகிய சுமித்திரை அந்நாட்டுக்கு அருகிலுள்ள 
சிங்கர் அருள் பெற்றவர் . 

குயவன் ஒருவன் வீட்டில் குடிபுகுந்து 
2. ஆபுத்திரன் தாயாகிய பார்ப்பினி. 

சுபமுகூர்த்தத்தில் சாலிவாகனனைப் பெற் 
அபஞ்சிகன் மனைவி . (மணிமேகலை .) றாள் . சாலிவாகனன் இளமைப் பருவத் 
சாலிகோத்திரழனி- அச்வசாத்திரஞ்செய்த தில் தன்னோடொத்த சிறு வருடன் கூடி 
இருடி , சாமவேதி . இடும்பன் வனத்திற்கு விளையாடுகையில் தான் அரசனாகவும் மற் 
அடுத்தவனத்திலுள்ள இருடி . பாண்டவ நச்சிறுவர்களை மந்திரி முதலிய அரசகாரி 
ரிடத்தில் சிலநாள் இருந்து பல தருமங் யக்காரராகவும் எண்பித்து விளையாடி வரு 
கேட்டனர் , 

வன் . இவ்வகை சாலிவாகனன் இருக்கை 
சாலிகோத்திரன் - கபிலரிஷியின் புத்திரன் , யில் வேதியன் ஒருவன் அவ்வழிவாச் 
சாலிசூகன் - ஒரு மவுரிய அரசன் ( கி . பி . சாலிவாகனன் அவனை நோக்கி ஜயரே நம் 
204 ) ஆண்டவன் , 

இராச்சியத்திற்கு யோகம் எப்படியிருக் 
சாலிகை - ஒரு கவசம் . துரோணரால் அரி கிறது என , வேதியன் யோகமாகவே 

யோ தனனுக்குக் கொடுக்கப்பட்டது . இருக்கிறது என்றனன் . அதனால் களித்த 
சாலியர் -1 . சாகல்லியர் மாணாக்கர் . சாலிவாகனன் வேதியனுக்கு ஒரு சாலைத் 

2. வடநாட்டு நெசவுத் தொழிலாளர் . தர அது பொன்னாயிற்று. இதனால் இவன் 
இவர்கள் தங்களைச் சேநாபதிகள் என்பர் . சுவர்ண தானஞ் செய்பவன் எனப் பெய 
இவர்கள் பட்டுச்சாலியர் பத்மசாலியர் ருண்டாயிற்று . அரசன் இவனைக்காண 


சாலிவாகனன் . 


630 


சாவர்ணிமன 


காக 


ஆவல்கொண்டு இவனை அழைப்பிக்க 

சங்கபலத்தை நாகராசன் அருளால் உயிர்ப் 
இவன் அரசனிடம் போதல்மறுத்து இருந் 

பித்து அரசனை நருமதை நதிக்கு வடக்கில் 
தான் . சாலிவாகனன் அங்கிருக்கும் குய ஓட்டினன் . அக் காலமுதல் நருமதா நதி 
வரிடம் யுத்தத்திற்கு வேண்டிய இரதம் , க்கு வடக்கிலுள்ளார் விக்கிரமார்க்கசகத் 
சஜம் , துரகம் , பதாதி முதலிய மண்ணால் தையும் , அந் நதிக்குத் தெற்கிலுள்ளார் 
செய்வித்து இருந்தனன் . இவ்வகையிருக் சாலிவாகன சகத்தையும் கைக்கொண்டு 
கையில் புரந்தாபுரத்து இருந்த தனஞ் வருகின்றனர் . இவன் பெயரால் சாலி 
சயன் என்னும் வணிகன் தனது மரண வாகனசகம் வழங்கி வருகிறது . இவன் 
திசையில் தன் நான்குபிள்ளைகளை அழை பிறகு மகாகவியாய் அலங்காரம் , வைத்தி 
த்து இந்தக்கட்டில் அடியில் உங்களுக்கு யம் , அஸ்வ பரீக்ஷை முதலிய சாத்திரங் 
வேண்டிய பொருள்களைப் பாகித்து வைத் கள் செய்து அரசளித்து வந்தனன் . 
திருக்கிறேன் நான் இறந்த பிறகு நான் சாலினி -- வேட்டுவமகளாகிய தேவராட்டி . 
பாகித்து இருக்கிறபடி எடுத்துக்கொள் (சிலப்பதிகாரம் ) 
ளுங்கள் என்று மரணமடைந்தான் . சாலீசுகன் 

சாலீசுகன் - சூரியவம்சத்து அரசர்களில் 
தந்தை இறந்தபிறகு புத்திரர் தகனக் ஒருவன் , மூன்று முலைகொண்ட 
கிரியை முடித்து மஞ்சத்து அடியைச் கன்னிகையை மணந்தவன் . 
சோதித்துப் பார்க்கையில் ஒரு கும்பல் சாலுண்டன் - கத்ரு குமான் , நாகன் . 
மண் , ஒருகுவை உமி , ஒருகூட்டம் கரி , சாலுவை - என்பது, ஆட்டுசோமம் , பட்டு 
ஒருகுவை எலும்பு இருக்கக்கண்டு இவை 

முதலியவற்றால் அழகாக நெய்து உடுக்கும் 
களைப் பங்கிட்டுக்கொள்ளும்வி தம் தோன் உடை விசேஷம் . 
மேல் அரச அதிகாரிகளிடத்தும் அரச சாலேந்திரன் - ஒரு அரக்கன் . அளகைக் 
னிடத்துக் கூறி நியாயந் தோன்றாமல் காவலாளி . வீமனுடன் பொருது இறந்த 
திரும்பிச் சாலிவாகனனிருக்கும் குசப் வன் . 
பாளய வழியாய் வருகையில் சாலிவாக சால்மலி - 1. ஒரு தீவு . 
னன் இவர்கள் வழக்கை விசாரித்து இவை 2. அவிக்ஷித்தின் புத்திரன் , 
கள் நியாயமாகவே விளங்குகின்றன . உங் 3. ஒரு விருக்ஷம் . 
கள் தந்தை மேற்சொன்ன பொருள்களை சால்புழல்லை ஆகாசத்தைக் கிட்டும் 
மூத்த கனிஷடக் கிரமமாகப் பெறவேண் வரையையொத்த சான்றாளர் தம்முடைய 
எம் என்ற எண்ணத்துடன் இவ்வகை அமைதியைச் சொல்லியது . ( பு . வெ . ) 
செய்தனர் . அதாவது மண்ணைவைத்தது , சால்வேயன் - நிதந்து என்னும் இராசரு 
மூத்தவனாகையால் பூமி முதலிய அவனைச் ஷியின் குமரன் . 
சேரவேண்டும் எனவும் , இரண்டாமவ சாவகம் - 1. ஆபுத்திரன் நாடு . இதன் 
னுக்கு உமிவைத்ததனால் அவன் தன இராசதானி நாகபுரம் . இதில் தவளமலை 
தானியங்களைப் பெறவும் , மூன்றாமவனுக் யென்று ஒருமலையுண்டு , (மணிமேகலை ) 
குக் சரியைக்கொடுத்ததால் அவன் பொன் , 2. பதினெண் பாஷைகளில் ஒன்று . 
வெள்ளி முதலிய நகைகளைப் பெறுக என சாவணன் ( சூ . ) உபகுப்தன் குமான் . 
வும் , நான்காமவனுக்கு எலும்பைக் கொடு சாவரி ஒரு பிராகிருத பாஷை . 
த்ததால் பசு முதலியவைகளைப் பெறுக சாவர்ணி 

ஒரு இருடி . உரோம கருவுண 
எனவும் பகுத்து வைத்தனன் எனத் தீர் ருக்கும் , சுகருக்கும் மாணாக்கர் . 
மானித்தனன் . இதைக் கேட்ட அந்த சாவர்ணிமனு - சூரியனுக்கும் சாயாதேவிக் 
வழக்கினர் இது நியாயத் தீர்ப்பென்று கும் பிறந்தவன் . முன் சுவாரோசி மன் 
களித்துப் போயினர் . இத் தீர்ப்பையும் வந்தரத்தில் சயித்திரவம்சத்திற் பிறந்து 
அவன் அஞ்சாநிலையையும் கேள்விப்பட்ட சுரதன் என்னும் அரசனாக இருந்து பகை 
விக்கிரமார்க்கன் இவன் நம் நாட்டில் இருக் வரால் அபகரிக்கப்பட்டுக் காட்டில் வந்து 
ஒன் நமது புகழ்தலை எடுக்காது என்று மே தஸ் என்னும் முனிவருத்தில் சென்று 
எண்ணி இவனை 

ஊரைவிட்டு ஓட்டச் சமாதி என்னும் வணிகனுடன் நண்பு 
சேனைகளுடன் சாலிவாகனனிடம் யுத்தத் கொண்டு மே தஸ்முனிவர் , தேவி மந்திரம் 
திற்கு வந்தனன். சாலிவாகனன் தான் உபதேசிக்க அதை அநுட்டித்துத் தேவி 
முன் மண்ணாற்செய்து வைத்திருந்த சது பிரத்தியக்ஷமாகத் துதித்து நின்றனன் 


சாவர்ணை 


831 


சாளக்ராமம் 


னள் . 


தேவி அரசனைபோக்கி நீ உன் இராச்சி திற்சென்ற யமனைத் தன் பதிவிரதாபலத் 
யத்தைப் பெற்றுப் பிறகு சூரியபுத்திர தால் நிறுத்தித் தானும் அதிவிரைவாய்ச் 
னாய் மனுவாக என வரம் தந்து மறை சென்று தன் கணவன் உயிர்ப்பிச்சை 
னள் . அதனால் மனுவானவன் . 

கேட்க , யமன் பார்த்து இவள் நமது நக 
சாவர்ணை சூரியன் தேவியரில் ஒருத்தி . ரத்திற்கு வருவளேல் நாகத்தில் இருப் 
சாவஸ்தி சாவஸ் தன் ஆண்டநகர் , 

போர் அனைவரும் நரகத்திலிருந்து நீங்கு 
சாவாமதம் இவர்கள் சூர்ய சந்திரர்களை வர் என்று எண்ணி அவள் வேண்டிய 
யும் , பிசாசுகளையும் ஆராதிப்பர் , சிருட்டி படி புருஷளை யுயிர்ப்பித்துத் தாப்பெற்று 
கர்த்தாவே றென்றுங் கூறுவர் . 

சுகம் அடைந்தவள் . 
சாவஸ்தன் - ( சூ ) யுவநாசுவனுக்குக் குமரன் . 4 வேத்ருக்கில் ஒன்று . 
சாவாலன் - சத்தியகாமனுக்குத் தந்தை , சாவித்திரி விரதம் - ஆனிமாதத்தில் பூரணை 
சாவித்திரி -1. பிரமன் தேவியரில் ஒருத்தி , யில் சுமங்கலிகளால் வை தவ்வியம் நீங்கும் 
இவளைப் பிரமன் புணர்ந்து நான்குவே தங் படி அனுஷ்டிக்கும் விரதம் . 
களையும் , மற்றைச் சாத்திரங்கள் , பாதம் , சாவித்திரன் - 1 , ஒருவசு தேவாசுரயுத்தத் 
சதுர்யுகங்களையும் பெறுவித்தான் . இவள் தில் சுமாலியைக் கொன்றவன் , தக்ஷயா 
நூறு திவ்யவருஷம் கருத்தாங்கி யிருந்த கத்தில் வீரபத்திரரால் சிகையும் உதடும் 
( பிரமகைவர்த்த புராணம்). 

அறுக்கப்பெற்றவன் . ( பூவாளூர்ப் - பு . ) 
2. ஒருகாலத்து நாரதர் காண 

2 தீர்த்தயாத்திரை சென்று விரிஞ்சி 
தடாகத்தில் தோன்றித் தன்னிடம் புருஷ புாத்தில் கைலை மான்மியம் பிரசங்கங் 
வருவமாக வேதங்களைத் தோற்றுவித் கேட்டுக் கைலை அடைந்தவன் . 
தனள் . ( பார - சாங் . ) 

சாளக்ராமம் 

1. ஒரு நதி . 
3. பஞ்சகன்னியரில் ஒருத்தி . அஸ்வ மலைக்கு அருகிலிருக்கிறது . இதில் சிவ 
பதி அரசனுக்கும் மாளவி என்பவளுக்கும் விஷ்ணு உருக்கள் அமைந்த சாளக்கிரா 
பிறந்து தியுமத்சோன் குமாரனாகிய சத்திய மங்கள் பிறக்கின் றன . 

இது கண்டகி 
வந்தனை மணந்தவள் . இவள் தன் மணத் நதியாயிருக்கலாம் . கண்டகியைக் காண்க . 
திற்கு முன்பே சத்தியவந்தன் குணத்தா 2. ஒருவிஷ்ணு ஸ்தலம் . 
லும் , அழகாலும், மற்றவைகளாலும் மிகுந் 3. இதன் பிறப்பைத் 
தவன் என்று எண்ணி அவனை மணக்க காண்க . இது , கண்டகி நதியில் துலசி 
இருக்கையில் தியுமத்சோன் பகைவரால் யென்னும் சங்கசூடன் தேவியால் சபிக் 
நாட்டையிழந்து காட்டையடைந்து முனி கப்பட்ட விஷ்ணுவின் உருக்கொண்டது . 
விருத்தி அடைந்திருந் தனன் . சாவித்திரி இவற்றின் வேறுபாடுகளாவன : ஒருத் 
அக்குமரன் காட்டில் இருக்கையிலும் , அவ வாரத்தில் நான்கு சக்கரங்கொண்டு வரு 
னையே மணக்கத் துணிவு கொண்டு மணந்த மாலை பூண்டது லக்ஷ்மீநாராயண நாமங் 
னள் . மணந்த மறு வருடத்தில் தன்னாய கொண்டது . அவ்வாறு வருமாலை sa 
கன் மரணம் அடைவன் என்று நாரதரால் யது லக்ஷ்மீ சநார்த்தனம் . இவ்வாறே 
அறிந்து கௌரிவிர தம் அநுட்டித்து வரு ரகுநாதம் , ததிவாமனம் , ஸ்ரீதரம் , தாமோ 
கையில் புருஷனுக்கு மாணம் நெருங்கு தரம் , ரணராமம் , ராஜராஜேச்வரம் , அநந் 
தல் அறிந்து எதிர்நோக்கி இருந்தனள் . தம் , மதுசூதனம் , சுதர்சனம் , கதாதரம் , 
மரணம் நேரத் தன் பதிவிரதா பலத்தால் ஹயக்ரீவம் , நாம்மம் , லக்ஷ்மீநாசிம்மம் , 
யமனை எதிர்ந்து அவனிடந் தன் மாமன் வாசுதேவம் , பிரத்யும் நம் , சங்கர்ஷணம் , 
முதலியவர்க்குக் கண்ணும் இராச்சியமும் அநிருத்தம் என்னும் பெயருள்ள இவை 
பெற வரம்பெற்றுப் , பின்னும் யோசித்து களை வேறுபாட்டினால் கண்டறிக, எவ் 
அதி தூரம் சென்ற யமனை மறித்துத் விடத்தில் சாளக்ராம சிலையிருக்குமோ 
தன்னாயகன் உயிர்கேட்கக் காலன் அது ஆண்டு ஹரிசாந்நித்யமாய் வசிப்பர் . அவ் 
ஒழிந்த மற்றது கேள் எனப் புத்திரர் இ விடம் சகல தேவதைகளும் வசிப்பர் . எல் 
வாத தன் தந்தைக்கு நூறு புத்திரர் பெற லாச் சம்பத்துகளும் உண்டாம் . இவை 
வரம்பெற்றுப் , பின்னும் சற்று நிதானித் களைக் குற்றங்களறிந்து நீக்கிக் குணமுள்ள 
திக் கணவன் இல்லா வாழ்க்கை வாழ்க் வைகளைப் 

பூசைக்குக் கொள்க . குற்ற 
கை யன்றென மதித்து யமபுரத்து அரு முள்ளவை தீமை பயக்கும் . சாளக்கிரா 


துலசியைக் 


சாளன் 


682 


சான்முகாதவர் 


னம் 


மார்ச்சனையால் சகல பாபங்களினின்று 2. சிசுபாலனுக்குத் தம்பி , உருக்மணி 
நீங்கி வைகுண்டமடைவான் . இவற்றின் பாகத்தில் கிருஷ்ணனை வழி மடக்கிப் 
விரிவைப் பிரம்மகைவர்த்த புராணம் பிர பலாமரால் அபசயம் அடைந்து பின் சிவ 
இருதி கண்டம் இருபத்தொராவது அத்யா மூர்த்தியை எண்ணித் தவமியற்றிப் பலம் 
யத்திற் காண்க . 

அடைந்து பிரத்தியும் நனுடன் யுத்தஞ் 
4. கண்டகி நதியில் துளசியின் சாபத் செய்து பின் கண்ணனுடன் யுத்தஞ்செய் 
தால் மலை யுருக்கொண்ட விஷ்ணுவாகிய கையில் இறந்தவன் . இவன் அசுராம்சம் , 
கற்களைக் கோரப் பற்களுள்ள இடங்கள் 3. விருகன் புத்திரன் . 
தொளைப்பதாலுண்டாம்விஷ்ணுவின் உருக் சாளுக்கியர் - 1. இவர்கள் ஆரீதபஞ்சசிகர் 
கள் . இவை குக்குண்டரம்போல் ஒரு என்னும் முனிவர் தமது யாககுண்டத்தில் 
த்வாரத்தில் ( 4 ) சக்கிரமும் , வருமாலையும் , அவிசிடும்போழ்து அவரது தீர்த்தபாத் 
ரதாகாரமும் , நீர்கொண்ட மேகநிறமுமாய் திரத்திருந்து ஒருவன் பிறந்தனன் . அவன் 
உள்ளது லக்மி நாராயணம் , வனமாலை களுகமென்னும் அப்பாத்திரத்திருந்து 
யின்றி மற்றவற்றைப் பெற்றது லக்ஷ்மி பிறந்தமைபற்றி அவனுக்குச் சளூகன் அல் 
ஜநார்த்தனம் , ( 2 ) துவாரங்களுள் ( 4 ) சக் லது சாளுக்கியன் எனப் பெயர் வந்தது . 
ரங்களும் , ரதாகாரமாகவும் உள்ளது ரகு அவன் வழித்தோன்றினவர் . சளூக்கியர் . 
நாதம் , இரண்டு சக்ரமாத்ரமுள்ளது , வாம 

2. இவர்கள் பொம்பாய் இராஜதானி 
வனமாலையுடன் ( 2 ) சக்ரமுள்ளது , 

யில் பெடாமி என்பதைத் தலை நகராகக் 
ஸ்ரீதரம் , விருத்தாகாரமாகவும் ( 2 ) சக்ர 

கொண்டவர்கள் . இவர்கள் ( A. D. ) ஏழா 
மாத்சமுள்ளது தாமோதரம் , மிகப் பெரி வது நூற்றாண்டில் தமிழ் நாடடைந்து 
து மிகச் சிறிதுமாகாமல் ( 7 ) சக்ரமும் சரத் தமிழ் நாட்டரசரைவென்று இடங்கொண் 
பூஷணத்துடன் கூடியது ராஜ ராஜேஸ் டனர் இவர்களுக்குத் தலைவன் புளுகேசி . 
வரம் , விருத்தாகாரமாய் , ( 2 ) சக்கிரத்தோ II . பின் இந்தச் சாளுக்கியர் தாங்கள் கல 
எம் அம்பறாத்தூணியும் , பாண அடியுமுள் 

கப்பட்டு மேற்குச் சாளுக்கியர் எனவும் 
ளது ரணராகம் ( 14 ) சக்கிரங்களுடன் கூடி கிழக்குச் சாளுக்கியர் எனவும் இராஜ் 
யது ஆதிசேஷம் , சக்ராகாரமாய் ( 2 ) சக் யத்தை வகுத்துக்கொண்டனர் . இந்தக் 
ரங்களுடன் கூடியது மதுசூதனம் , ( 1 ) சக் கிழக்குச் சாளுக்கியருக்கு இராஜதானி 
கிரமுள்ளது சுதர்சனம் , மறைபட்ட சக்ர வெங்கி இது எல்லூருக் கருகிலுள்ளது . 
மாய்த் தோன்றுவது கதா தரம் , ( 2 ) சக் மேற்குச்சாளூக்ய அரசன் விக்ரமாதித்யன் 
கிரங்களுடன் ஹயக்ரீவவுருவாய்க் காணப் II . ( 733-47 ) இவன் நந்திவர்மன் , பல் 
படுவது ஹயக்ரீவம் , ( 2 ) சக்ரங்களும் லவமல்லன் என்னும் பல்லவனைச் செபித் 
திறந்தவாயும் , பயங்கர வுருவுமுள்ளது தான் , 
நாரசிங்கம் , ( 2 ) சக்ரங்களும் பெரியவாயும் சானகாட்டன் - தருமகுத்தனைப் பித்தனா 
வனமாலையுமுள்ளது லக்ஷ்மி நரசிங்கம் , கச் சபித்த இருடி . 
தவாரமுகத்தில் இரண்டு சக்கிரமும் சமா சானச்சுருதி - இரக்குவன் அருளால் அறிவு 
கராமாயுள்ளது வாசுதேவம் , சூஷ்மமான பெற்றவன் , 
சக்ரமும் , ஒரு சந்திரத்துள் பலரந்தி சங்க சானவி - சந்து மகருஷியின் காதின் வழி 
ளுள்ளது பிரத்யும்னம் , த்வாரமத்தியில் பிறந்த நதி சந்துவைக் காண்க . 
( 2 ) சக்ரங்களும் , புருஷ்டபாகம் பருத்து சான்மலி சப்த தீவுகளில் ஒன்று . 
முள்ளது சங்கர்ஷணம் , விருத்தாகாரமா சான்றன் - சூத்திரன் அரசகன்னிகையைப் 
யும் செம்பட்டு நிறமுள்ளது அதிருத்தம் , புணரப் பிறந்தவன் . இவன் கள்விற்று 
பொதுவில் சாளக்கிராம 

பூசை 

யெல்லா ஊர்ப்புறத்து வாழ்பவன் . ( அருணகிரி 
சம்பத்துக்களையும் கொடுக்கும் . இது பின் புராணம் . ) 
னமாயிருந்தால் நீமை தரும் . ( தேவி - பா .) சான்றினர் - அயலானுடைய காரியத்தை 
சாளன் தபங்கரைக்காத்து விஜயன் எனப் யெதிரே பார்த்தலினாலேனும் கேட்டலி 
பெயரடைந்த அரசன் . 

னாலேனும் உண்டானவைகூறுவோர் . 
சாளுவம் - ஒரு தேசம் . 

சான்றகாதவர் - சுரோத்ரியன் . திருடன், 
சாளுவன் - 1. பீஷ்மரிடம் அம்பைக்காகப் தானே பேசுவோன் , சொன்னிலைமையற் 
போரிட்டுத் தோற்றவன் . 

றவன் , பிரமசாரி , வானப்பிரத்தன் , சந்தி 


சாஸ்திரி 


633 


சாண்டி சமனு 


யாசி , சாஸ்திரவிருத்தன் , அரசசேவகர் , 
சினத்தன் , கொடியன் , நீந்தி தன் , கோட் 
சொல்லி , சிற்பியர் , கூத்தர் , புகழ்வோன் , 
கள்விற்போன் , சிற்றுண்டி வியாபாரி , 
வட்டி வாங்குவோன் , ஆசார ஈனன் , புறங் 
கூறுவோன் , நிலையில்லா தவன் முதலி 
யோர் . ( விவகார சங்கிரகம் . ) 
சாஸ்திரி - இது ஸ்மார்த்த பிராமணர்களுள் 
சிலர்க்கு உரிய பட்டப்பெயர் . இவர்கள் 
வை தீகாசாரர்கள் . இப்பட்டம் சிலபாம்பே 
ஜனங்களுக்கும் தேவாங்க ஜாதியிற் சிலர்க் 
கும் வழங்கி வருகிறது . ( தர்ஸ்டன் . ) 
சாக்ஷசு - மன்வந்தரங்களில் ஒன்று . 
சாக்ஷி கூறத்தக்கார் , கண்ணால் விஷயத் 
தைக் கண்டோர் , தவசி , தான சீலர் , நற் 
குலத்தவர் , சத்யவாதிகள் , தர்மப்பிரதானி 
கள் , குடிலமில்லார் , பிள்ளைகளைப் பெற் 
றோர் , தனவந்தர் , சிரௌ தஸ்மார்த்த 
கிரியையுடையார் , வர்ணாச்ரமங்கடவாத 
வர் (கூ) சாக்ஷிக்குரியர் , சாக்ஷிகூற 
அருகால்லாதவர் 

பெண்கள் , சிறுவர் , 
கிழத்தனமுடையார் , சூதாடுவோர் , குடி 
யர் , தெய்வாவேசி , பாதகன் , ரங்காவதாரி , 
பாஷண்டி , கூத்தாடி , சாஸ்திர பிரமாண 
மில்லாதவன் , தப்புப்பத்ரம்நீருமிப்போன் , 
குரூபி , பதி தன் , நண்பன் , பொருளால் 
சம்பந்தமுள்ளவன் , ஞாதி , பகைஞன் , 
திருடன், குரூரன் , குலபிரஷ்டன் முதலி 
யோர் . (யஞ்ஞவல்கியம் .) 
சாக்ஷசன் 

(சூ . ) சமித்திரன் குமரன் . 
சாக்ஷ சர் - பதினான்காம் மன்வந்தரத்துத் 

தேவர் . 
சாசமனு - ஆறாம்மனு,இந்த மன்வந்த 
ரத்து இறுதியில் விஷ்ணு மச்சாவதாரஞ் 
செய்தனர் . இவனோடு ஒரு கற்பம் முடி 
ந்து ஏழாமன்வந்தரம் உண்டாயிற்று . அரு 
மித்திரன் என்று ஒரு அரசன் இருந்த 
னன் . அவனுக்குக் கிரிபத்திரை என்று 
ஒருமனைவி இருந்தனள் , இவர்கள் இருவ 
ருக்கும் இராசலக்ஷணமுள்ள ஒருகுமரன் 
மகா ஞானியாய்ப் பிறந்து புருண்டரை 
யில் இருக்கையில் கிரிபத்திரையாகிய 
தாய் குமானிடம் அன்பால் பலமுறை 
அணைத்து முத்தமிட்டனன் . இதனைக் 
குழந்தைகண்டு கலுக்கென நகைத்தது . 
தாய் திடுக்கிட்டுக் குழந்தையை என் 
நகைத்தனை என் றனள் . குழந்தை தாயைப் 
பார்த்து அம்மே என்னை மிதிக்கப் பூனை 
ஒன்று காத்திருக்கிறது . அதுவன்றி 

PA 


துச்சக சந்ததியில் பிறந்தவளாகிய சாத 
ஹாரிணி என்னைத் தூக்கிச்செல்லக் காலம் 
பாத்திருக்கின்றனள் . இப்படி யிருக்கை 
யில் என்னை முத்தம் இடுக்கின் றனை 
யென்று சிரித்தேன் , எனத் தாய் பயந்து 
புருண்டறைவிட்டு வெளியில் வந்தனன் . 
ஜாதஹாரிணி 

குழந்தையைத் 
சென்று விக்கிராந்தன் என்னும் அரசன் 
தேவி ஜமினி பிரசவித்திருக்கும் படுக் 
கையில் போட்டுவிட்டு அங்கிருந்த குழந் 
தையைப் போ தன் என்னும் வேதியன் 
தேவி பிரசவித்த இடத்தில் வைத்து 
அந்த வேதியன் குழந்தையைத் தின்று 
விட்டனள் . பிறகு விக்கிராந்தன் தன் 
குழந்தையை வளர்த்து ஆனந்தன் எனப் 
பெயரிட்டு உபநயனகாலத்தில் குருவால் 
உபநயனஞ் செய்விக்கத் தொடங்கினன் . 
குரு ஆனந்தனைப்பார்த்துத் தாயை வணங் 
கக் கட்டளையிடக் குமரன் நான் எந்தச் 
தாயை வணங்குவேன் , இவள் என்னை 
வளர்த்த தாயாகிய ஐமினியாம் என்ற 
னன். வேதியன் குமரனை நோக்கி நீ யார் ? 
உன் தாய்யார் எனச்சிறுவன் இந்தஜமினி 
விசாலக்கிராமத்தில் வளரும் சைத்திரத 
னக்குத் தாய் . எனக்குத் தாய் அல்ல . . 
என் தாய் அனமித்திரன் தேவியாகும் 
கிரிபத்திரை என்று கூறித் தவத்திற்குச் 
செல்லத் தந்தை வேதியனிடம் வளர்ந்த 
தன் குமானை வருவித்து அரசளித்தனன் . 
தவத்திற்குச் சென்ற ஆனந்தன் பிரமனை 
எண்ணித் தவம்புரியப் பிரமன் பிரத்தியக்ஷ 
மாய் என்ன வேண்டும் என்ன ஆநந்தன் 
ஆத்மசுத்த வேண்டும் என் றனன் . 
மன் அரசகுமாரனை நோக்கி முன்சன் 
மத்தில் என் சக்ஷ வாகிய கண்ணிலிருந்து 
பிறந்தமையானும் , உன்னால் மன்வந்தரம் 
உண்டாக இருப்பதானும் , சாக்ஷசமனு 
என்னும் பெயருடன் அரசாண்டு முத்தி 
யடைக என , அரசன் உக்கிரன் என்னும் 
அரசன் குமரி நட்வலையை மணந்து அர 
சாண்டு , புருவன் , குச்சன் , திருடன் , 
துய்ம்கன் , சத்தியவந்தன், ரீதன் , விரு 
தன் , அவிஷ்டோமன் , அதிராத்திரன் , 
ப்ரத்யும் நன் , சிபி , உன்முகன் முதலிய 
குமாரைப் பெற்று முத்தி அடைந்தனன் . 
இவனைச் சர்வதேசஸின் குமரன் தாய் 
ஆகுதி எனவும் கூறுவர் . 

கூறுவர் . விச்வகர்மன் 
குமான் எனவும் , சக்ஷ என்பவன் கும் 
ரன் எனவுங் கூறுவர் . 


80 


கண்டி 


634 


சிங்கமுகாசுரன் 


சிங்கடி 


சி 

சிக்கிரன் - ( சூ . ) அக்கிவோன் குமான் 

சிக்கிலீகர் - சாணை பிடிப்பவர்கள் இவர் 
சிகண்டி - 1. அஷ்ட வித்யேசுவரில் ஒரு 

கள் கிராமங்கள் பட்டணங்களில் திரிந்து 
வர் . 

அரிவாள் மணைகத்தி முதலியவை சாணை 
2. அகத்தியர் மாணாக்கர்கள் பன்னிரு பிடிப்பவர்கள் , 
வருள் ஒருவர் . இவர் சாரகுமாரன் பொரு சிங்ககேது - 1. சண்டனைக் காண்க . 
ட்டு இசைநுணுக்கம் என்னும் இசைத் 2. கனகபல்லவராசன் குமான் ( சூளா .) 
தமிழ் நூல் செய்தவர் . 

சிங்கச்சுவனம் ஆபரணங்கள் செய்தற் 
3. இவள் இதற்கு முன்சன்மத்தில் குரிய உயர்ந்த ஒருவகைப்பொன் , இஃது 
காசிராசன் புத்திரியாகவிருந்து வீஷ்ம ஜராபதமென்னும் மலையிற் பிறப்பது 
னைக் கொல்லக் காளியிடம் வரம்பெற்று 

( பெ - சதை . ) 
யாகசேனனிடம் பிறந்து தாலகர்ணனால் சிங்கசேநள் பாஞ்சாலாாசன் , 
ஆணாகிப் பீஷ்மரைக் கொன்றவள். 

கோட்புலியார் குமரி . சுந்தர 
4. அந்தர்த் தானன் தேவி . 

மூர்த்திகளால் தமக்குப் பெண்ணாகப் 
சிகண்டினி விகி தாசுவன் முதற்பாரி . 

பாடப்பட்டவள் . 
சிகன் - கத்ருகுமான் , நாகன் . 

சிங்கத்துவசன் --மாகிஷ்மதி அரசன். பாத் 
சிகாமந்திரதேவதை சிந்துரவர்ணமாய் , 

துவாசன் சாபத்தால் கழுதையாய்க் காவிரி 
பத்மாசனம் , முக்கண் , வாதம் , அபயம் , ஸ்நானஞ் செய்து சங்கினவன் , ( காவிரித் 
சத்தி , சூலம் , சர்வாபரணபூஷிதரா யிருப் தல புராணம் ). 

சிங்கப்லன் கீசகனுக்கு ஒரு பெயர் . 
சிகி - இருபத்து மூன்றாவது புத்தன் . சிங்கபாண்டியன் இராசேந்திர பாண்டி 
சிகிச்சைகளின் வகை - மாத்திரை, உருக்கு 

யனுக்கு ஒரு பெயர் . 
மாத்திரை , செந்தூரம் , பஸ்மம் , ரஸாய சிங்கபுரம் கலிங்கநாட்டிலுள்ள ஒரு நக 
னம் , பதங்கம் , லேகியம் , சூாணம் , வட ரம் , இஃது அரிபுரமெனவும் வழங்கும் . 
கம், எண்ணெய் , முழுக்குத்தைலம் , குடி இதற்தரசன் வசு . (சிலப்பதிகாரம் .) 
நீர் , கஷாயம் , வேது , ஒத்தடம் , சுயமக்னி , சிங்கப்பிரான்- ஒரு வேதியர் . இவர் துருக் 
முதலிய . 

கரால் , கோயிலாகிய ஸ்ரீரங்கத்திற்கு உண் 
சிகித்துவசன் துவாபரயுகத்தில் 

டான உபத்திரவத்தை நீக்கிக் கைங்கரியத் 
தேசம் ஆண்டவன் . இவன் தேவி சூடாலை . 

தால் திருமணத்தூணம்பி எனப் பெயர் 
சிகிரர் - சாகல்லியர் மாணாக்கர் .. 

பெற்றவர் . 

P ங்கமுகாசுரன்-மாயை யென்னும் அரக்கி 
சிஷ்ணு புலகருக்குக் கதியிடம் உதித்த 

காசிபரைச் சிங்கவுருக்கொண்டு இரண் 
குமான் . 

டாம் சாமத்திற் புணரப் பிறந்த சிங்கமுக 
சிதான் ஆரியகன் புத்திரனாகிய சர்பம் . 

முள்ள அசுரன் . இவனுக்கு ஆயிரம் சிரம் . 
சுமுகனுக்குப் பிதா. 

பட்டணம் ஆசுரம் . தேவி விபுதை, கும் 
சிக்கமாதையர் - ஒரு சிவனடியார் . இவர் சன் அதிசூரன் . இவன் தழற்கண்ணன் 
விதிப்படி சிவபூசைசெய்து யோகத் சுமாலி , தண்டி இவர்களுடனும் ; கடைசி 
திருந்து தேகவியோகம் அடைய இவர் யில் வீரவாகுவுடனும் போராடி வில் முத 
மனைவியார் சிவபூசையிடத்தை வெட்டிக் விய இழந்து தன் தாய் கொடுத்த பாசத் 
குழிபறித்து அவரைச் சமாதி செய்விக்க தைவிட்டுத் தேவாதியரையும் வீரவாகு 
யத்தனிக்கையில் இவர் புத்திரர் வால வையும் கட்டிக் கடலில் இட்டுப் பாலசுப் 
விங்கையர் , சிறுவர் ஆதலால் ஆசாரியரா பிரமணியருடன் போரிட வந்து பூதப் 
கிய மாதிராசையரிடஞ் சென்று தமது 

படைகள் அனைத்தையும் கோரரூபங் 
பிதா எழுந்திருக்க இல்லை என்றும் , அதற் கொண்டு விழுங்கிக் குமரக்கடவுளால் பல 
காகத் தன் தாயார் செய்கிற காரியத்தை முறை வெட்டுண்ட சிரம் கிளைக்கக் , குமா 
யுர் கூறினர் . ஆசாரியர் வந்து கண்டு ரக்கடவுள் உங்கரிப்பால் கிளைத்தல் ஒழி 
சிவத்தியானஞ் செய்து ஒரு பாடலை யரு ந்து ஒரு சிரம் இரண்டு கரங்கள் பெற்று 
ளிச்செய்யச் சிக்கமாதையர் எழுந்து சிவ அடங்கிக் கடைசியில் வேலாயுதத்தால் 
பூசை செய்தனர் . 

உயிரிழந்தவன் . 


மாளவ 


சிங்கம் 


635 


சிங்கோதரபவன 


லுள்ள 


எது , 


சிங்கம் இது மிருகராஜன் , இதனை வேறு னன் . இவன் தம்பியர் வேதவன்மன் , 

மிருகங்கள் வெல்லா , இது , ( ச , டூ ) அடி சுமதி . கோயிற்புராணம் .) 
உயாமும் ( அ , க ) அடிகள் நீளமும் உள் சிங்கவன்மன் - 1. ஒரு அரசன் , இவன் 
ளது . வால் ( ச ) அடி நீளம் , சுபலவர்ணம் , வேட்டைக்குச் சென்று ஒரு சரடியைத் 
முன்பின் கால்கள் வலுத்துக்கூரிய நகங் துரத்திச் செல்ல அது பிருகு முனிவரை 
கள் கொண்டு பூனையைப்போல் கோபங் அடைக்கலம் அடைந்தது . அரசனை முனி 
கொள்கையில் நீட்டவும் மற்றக் காலல் வர் அதைக் கொல்லாது விடுக்கவெனக் 
களில் மறைக்கவும் கூடியவை . 

முகந்தி 

அறவும் அரசன் கொன் றமையால் முனி 
மீசையின் மயிர்களால் 

எல் தனக்கு வாரல் புலியாகச் சபிக்கப்பட்டுத் தீர்த்த 
நேரிடும் தடைகளையுணர்ந்து விலகும் . ஸ்நானத்தால் குணமடைந்தவன் . 
ஆண் சிங்கத்திற்குப் பிடரியில் அடர்ந்து 2. காந்தியின் குமான் 
நீண்டமயிர் உண்டு . இதற்கு இரவில் சிங்களம் - 1. இலங்கையென்னும் தீவு , 
நன்றாகக் கண் தெரியும் . இது இரையின் இது பூர்வம் குபேரனுக்குத் தம் தந்தைய 
பொருட்டுச் செய்யும் காச்சனையைக் சால் கொடுக்கப்பட்டுப் பின் இராவண 
கேட்ட பிராணிகள் பயந்தோட அவை னால் கொள்ளப்பட்டுப் பின் தமிழ்நாட்டர 
களை வேட்டையாடிக் கொல்லும் , 

சர் , மகததேசத்தவர்களால் ஆளப்பட்ட 
யானையையும் எதிர்க்கும் ஆற்றல் உள் பூர்வ இலங்கையில் ஒரு சிறுகூறு . மற் 

பெண் சிங்கத்திற்குப் பிடரி மயி றவை கடல் கொள்ளப்பட்டன. 
ரில்லை . இது வருஷத்தில் ( கூ, ச ) குட்டி 

2. சிங்கள தேசத்தவரால் பேசப்பட்ட 
கள் போடும் . இது பசியால் வருந்திய பாஷை , இது சமஸ்கிருத கலப்புள்ளது . 
போது பிராணிகளைக் கொல்லுமேயொழிய சிங்களமநம் இவர்கள் , முன்பு கடவுள் 
மாறக் காலங்களில் கொல்லாது . அற்ப ஒருவன் உண்டு அவனுக்கு அநேக சகா 
பிராணிகள் தன்னை யெதிர்த்தால் அவை யர்களுளர் என்று , முதற் கடவுளரையும் 
களைப் பொருட்படுத்தாத கம்பீரமுள்ளது . துணைக் கடவுளரையும் ஆராதித்துக்கொ 
இதுநன்றி மறவாமிருகம் , இதுவட இந் ண்டுவந்தனர் . பின்னும் ஜாகா என்னும் 
கியா , ஆப்ரிகா , அரேபியா , பாரசீகம் , பிசாசதேவதையையும் ஆராதித்துக்கொண் 
- தலிய தேசங்களினடர்ந்த காடுகளில் டிருக்கின்றனர் . மற்றுஞ் சிலர் நவக்கிர 

செத்த பிராணியைத் தின்னாது , கங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற 
ஒரு குதிரையின் முதுகை ஒரு அறையில் னர் . தற்காலம் பெரும்பாலோர் புத்த 
ஒடிக்கும் . ஒரு பாய்ச்சலில் (கரு ) அடிகள் மதத்தை அனுசரித்து வருகின்றனர். 
பாயும் , இதன் தலை உடம்பிற் கேற்றதாக சஙகள் -1 , உண்முக சேனாவீரன் . இலக்க 
இராமல் பருத்தது . நாக்கு அறமபோல் வீரரில் தலைவன் , அநலியைக் கொன்ற 
சொரசொரத்தது. இடை சிறுத்தும் , மார்பு வன் , சண்டனை யுதைத்துக் கொன்று 
அகன்றுமிருக்கும் . முன் கால்களில் ( 3 ) வியாக்கிரமுகனுடன் போரிட்டுத் தசமுக 
விரல்களும் , பின் கால்களில் ( ச ) விரல் னைக் கொன்றவன் . 
களும் உண்டு . உள்ளங்காலிலுள்ள தசை 2 , கன கவிசயர்க்குத் துணையான அர 
யால் சத்தமின்றிப் பிராணிகளைப் பிடிக் சன் . (சிலப்பதிகாரம் . ) 
கும் . நெருப்புக்கு அஞ்சும் , புலி , சிறு 3. சிந்துசோனைக் காண்க . 
த்தை , பூனை , புனுகுபூனை , இந்த இனத் சிங்காசனம் - சிங்கத்தினுருவாக, அரச 
தைச் சேர்ந்தவை . 

னிருக்கச் செய்த பீடம் , 
சிங்கவருமன் - சூரியவம்சத்து அரசனொரு அங்கிகை- (சிம்மிகை) தக்ஷன் பெண் , காசி 
வனுக்குச் சிங்கங்றமுள்ள குமான் பிறக்க பர் பாரி , குமரன் இராகு . விப்பிரசித்தின் 
அவனுக்குச் சிங்கவருமன் எனப் பெயரிட் பாரி எனவுங் கூறுவர் . 
டனர் . இவன் தில்லையில் (சிதம்பரம் ) சிங்கையாரியசக்ரவர்த்தி மதுரையிலிரு 
வியாக்கிரபாத இருடி அமுக்கிரகத்தால் ந்துபோய்ச் சிங்களமாண்ட பாண்டிநாட் 
சிவகங்கையில் மூழ்கி உடம்பு பொன்னி டாசன் , இவன் சந்ததியில் ஒருவன் செக 
றம் அடைந்து இரணியவன்மன் எனப் ராஜசேகரன் என்போன் , தக்ஷண கை ச 
பெயர் அடைந்து அரசாண்டு தில்லையில் புராணம் பாடினன் , 
சிவதிருப்பணி செய்து முத்தி அடைந்த சங்கோதாபவன் - புருவன்மனைக் கால 


உண்டு . 


சசரன 


636 


சிதம்பரம் 


சிசுமா 


கடவு 


ஆ 


சிசரன் -1 சோமன் என்னும் வசு குமான் . 3. தமகோவனுக்குச் சிதசிரசு இடம் 

2. சாகல்யன் மாணாக்கனாகிய இருடி , பிறந்தவன் . 
சிசுநந்தி - கலிங்கலைதேசத்து அரசன் , பூத 

4. இடை எழுவள்ளல்களில் ஒருவன் . 
நந்தனொடு பிறந்தவன் 

ஒருமுனிவர் . தருமர் இராசசூயத் 
சிசுநாகன் - மகததேசாதிபதி . 

தில் உத்காதாவாக இருந்தவர் . 

சிசோதயர் - 
சிசுபாயனனூர் 

இரகுபதியைக் காண்க , 
உரோமஹர்ஷணருக்கும் சிச்சிலி - இது பலகிறமாக உள்ள பக்ஷி . 
சுகருக்கும் மாணாக்கர் . 

இதற்கு அலகு நீண்டிருக்கும் . இது எரி , 
சிசுபாலன் -1 . சேதிநாட்டு அரசன் . கிருஷ் 

ஆறு முதலியநீர்நிலைகளில் உயரப் பறந்து 
ணனுக்கு அத்தைப்பிள்ளை. ருக்மணியின் 

மீன்கள் மேய்வதைக் கண்டு திடீரென 
விவாகத்தில் கிருஷ்ணனால் செயிக்கப் 

நீரில் குதித்து மீன்களைப் பிடித்துத் தின் 
பட்டவன் . இவன் இரணியகசிபு அம்சம் . 

பது இதனை மீன்குத்திப்பறவை என்பர் . 
இவன் தாய் சாத்துவதி . தந்தை தம சிஞ்சயன் - ஒரு அரசன் , சுவர்ணடீ தந்தை 
கோஷன் , இவன் பிறந்த காலத்தில் அவ 

நாரத உபதேசத்தால் இறந்த பிள்ளையை 
னுக்குற்ற மூன்று கண்களாலும் நான்கு மீட்டவன் . 
கால்களாலும் தாய் கண்டு கலங்கினள் . சிஞ்சுமாசம் - இது காலசக்கிரம் . 
அசரீரி , எவனால் இவன் சாகப்போகி 

ளின் சர்வதேவமயமான உருவம் . 
றானோ அவன் மடியில் இக்குழந்தையை 

முதலையின் உருப்போன்றது என்பர். 
வைக்கில் இவனுக்குள்ள அதிகக் கண்க 

இதனைத் துருவன் , இந்திரன் , வருணன் , 
ளும் , கைகளும் மறையும் என்றது . 

கச்யபன் முதலியோர் நாடோறும் வலம் 
வகையே கண்ணன் மடியிலிருந்த அக் 

வருவர் . இதன் வாலில் பிரசாபதியும் அக் 
கண்ணும் கையும் மறையக்கண்டு தாய் கிரியும் , வால் மூலத்தில் தாதாவி தாதா 
கண்ணனை நோக்கி என் குமான் செய்யும் 

வும் , கடிதலத்தில் சத்த இருடிகளும் முன் 
நூறு குற்றங்களைப் பொறுத்தல் வேண் 

வாயில் அகத்தியரும் , யமனும் , முகத்தில் 
டும் என வரம் பெற்றனள் , வசுதேவனது அங்காரகனும் , குய்யத்தில் சனியும் , பீசத் 
அச்வமேதக் குதிரையைக் கட்டினவன் , 

தில் பிரகஸ்பதியும் , பக்கத்தில் சூரியனும் , 
புருவென்பவன் மனைவியைக் கொள்ளை 

நாபியில் சுக்கிரனும் , நெஞ்சில் சந்திர 
கொண்டவன் . கிருஷ்ணனது அம்மான் 

னும் , தனங்களில் அஸ்வ தேவர்களும் , 
பாரியைத் தந்தவக்கிரனுக்காகச் சிறை 

பிராணாபானங்களில் புதனும் , ரோமங்க 
பிடித்தவன். விசாலன் பெண்களைக் 

ளில் நக்ஷத்திரங்களும் , சர்வாங்கங்களிலும் 
கவர்ந்தவன் . இவன் கிருதயுகத்தில் இர 

சனி கேதுக்களும் , வசிப்பர் என்பர் . 
ணியகசிபாயிருந்து நரசிங்க உருக்கொண்ட சிஞ்சுமாரன் - 1. ஒரு அரசன் , துருவனுக்கு 
விஷ்ணு மூர்த்தியால் கொல்லப்பட்டுத் 

மாமன் . 
திரேதாயுகத்தில் இராவணனாய் இராம 

2. தோஷன் என்னும் வசுவிற்குச் ச . 
மூர்த்தியால் கொல்லப்பட்டு இப்பிறப் வரியிடம் உதித்த விஷ்ணுவின் அம்ச 
பில் பாண்டவரது இராசசூயயாகத்தில் விசேஷம் . 
கிருஷ்ண மூர்த்தியுடன் வலுவில் வாதிட் சட்டுணு கைடவனைக் கொலைசெய்விக்க 
இக் கிருஷ்ணனாற் கொல்லப்பட்டவன் . 

விஷ்ணுமூர்த்தியால்சிருட்டிக்கப்பட்டவன் . 
இவன் பூர்வம் ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்த சிதசத்ரு - ஒரு கூத்திரியன் அவிட்சித்தின் 
துவாரபாலகன் , துருவாசரால் இவ்வகை 

புத்திரன் , 
யாகச் சபிக்கப்பட்டனன் . இவர்களை சதசிரசு - ( சிரதசவா ) தமகோஷனை மண 
இலஷ்மிதேவி , வேறு சில முனிவர்கள் , 

ந்தவள் , இவள்குமரன் சிசுபாலன் , இவன் 
இவ்வகைச் சபித்தனர் எனச் சிவபுராணம் 

தாய் சாத்துவதி . 
கூறும் , 

சிதத்துவசன் - அசன் குமரன் , குனிக்குத் 
2. சௌவீரதேசம் போகும் யாதவன் தந்னத. 
பார்யையை யபகரித்தவன் , இவன் கரூ சிதப்பிரபன் அவிர்த்தானனுக்கு அவிர்த் 
சனிமித்தம் மாறுவேஷம் தாங்கி நல்லம் தானியிடத்து உதித்த குமரன் . 
மான் குமரியாகிய வைசாலினியை யப சிதம்பரம் - இது சோணாட்டிலுள்ள சிவத் 
கரித்தவன் . 

தலங்களில் முதன்மை பெற்றது . 


சிதம்பரசுவாமிகள் 


637 


சித்தா 


சிவ 


உபநிஷத்து ஆதிகளில் தகர ஆகாசத்தலம் 2 இவர் சேலத்திருந்த ஒரு தமிழ்க் 
எனப் புகழ்ந்து கூறப்பட்ட மகிமையுள்ள கவி , தமிழில் கைலாசநாதர் சதகமெனும் 
ஆகாச பூதத்தலம் . இதில் சிவமூர்த்தி நீதி நூலியற்றியவர் . சோசியத்தில் வல் 
பதஞ்சலி வியாக்கிரபாதர் முதலிய மக 

லவரெனத் தெரிகிறது , இவர் வீரசைவர் , 
ருஷிகளுக்கு ஆனந்தத் தாண்டவ தரிசனம் தந்தை விசுவலிங்கையர் . இவர்க்குச் சிதம் 
அருளினர் . இதில் புலீச்சுரதீர்த்தம் , குய்ய பாவாணர் எனவும் பெயர் . 
தீர்த்தம் , புலிமடு , வியாக்கிரபாதம் , அதன் சிதவதி உசினான் புத்திரி , இவள் கார 
தம், பிரமம் , நாகேசரி , சிவப்பிரியை , ணமாக ஒரு காந்தர்வன் வசிட்டர்வனத் 
திருப்பாற்கடல் , பரமானந்தகூபம் முத தில் சாபம் பெற்றனன் . 
லிய தீர்த்தங்கள் அமரும் . இதில் தன் சித்தகணம் - காசிபருக்கு அனுகையிடம் 
மதன் , துச்சகன் , துற்றெரிசனன் முதலிய பிறந்த குமார்கள் பிரமனால் மானசமாய்ப் 
பலரும் முத்தி பெற்றனர் . இதன் பெருமை 

படைக்கப்பட்டவர் என்றுங் கூறுவர் . 
யைச் சிதம்பரபுராணம் , கோயிற்புராணம் , சித்தத்தைச் சிவன்பால் வைத்தார் 
திருப்புலியூர்ப்புராணம் , சபாநாதபுராணம் மூர்த்தியிடம் மனம்வைத்து முத்தியடை 
முதலிய பல புராணங்களிற் கண்டுணர்கள் ந்த தொகையடியவர் . ( பெ - புராணம் .) 
சிதம்பரசுவாமிகள் இவர் மதுரையிலிரு சித்தபதம் - தேவவூதி தங்கித் தவஞ்செய்த 
ந்த இலக்கண வித்துவான் . இவர்க்கு 
சிதம்பரம்பிள்ளை எனவும் பெயர் . இவர் சித்தப்பகுதி ஷிப்கம் -சஞ்சலமான நிலை . 
பிக்ஷைசெய்து நிஷ்டை கூடியிருந்த குமார மூடம் - ஒன்று மறியா நிலை , விஷிப்தம் -- 
தேவரை ஆணவலகணம் 

ம் என்ன என்று சொற்பகாலம் சஞ்சலமில்லாமலும் , வெகு 
இறுமாப்புடன்வினாவ , அவர் இவர் இறு காலம் சஞ்சலத்துடனிருக்கும்நிலை , கொக் 
மாப்பைக்குறித்து இப்படித்தான் இருக்கு ரம் - ஒரே வஸ்துவை அவலம்பித்திருத் 
மெனத் தந்தவிடையால் அடங்கி அடிமை தல் , நிருத்தம் - விருத்திசூன்யமான நிலை 
பூண்டு குமாரதேவரிடம் ஞானோபதேசம் சித்தப்ரவாக்யம் - சித்தித்த அர்த்தத்தைக் 
பெற்றுச் சிவாநுபூதிச் செல்வராய் எழுந் கூறும் வாக்யம் . 
தருளி யிருக்கையில் மீனாக்ஷி கட்டளைப் சித்தராமதேவர் - சொன்னலாபுரத்தில் சில 
படி திருப்போரூர் வந்து பல திருப்பணி லிங்கப் பிரதிட்டை செய்வித்து இது 
கள் செய்து சமாதி யடைந்தனர் . 

வன்றி வேறு ( அ 0,000 ) சிவப்பிரதிட்டை 
செய்த நூல்கள் 

பரமாசாரியர் 

களையும் செய்வித்துக் கைலைசென்று சிவ 
செய்த வைராக்கிய சதகம் , வைராக்கிய 

தரிசனஞ்செய்து தம்மைக்கேட்டுக்கொண்ட 
தீபம் , அவிரோதவுந்தியார் , கொலைமறுத் 

முனிவர்க்கு நந்திமாதேவரே வசவரென 
தல் முதலிய நூல்கட்கு உரை , திருப் ஐயமறுத்தவர். 
போரூர் முருகன் பிள்ளைத்தமிழ், போரூர் சித்தராமையர் -- சொன்னலாபுரத்து வீர 
முருகன் சந்நதி முறை முதலியன . 

சைவர் , வசவர் காலத்தவர் . இவர் மாணக் 
சிநம்பாத செய்யுட் கோவை செய்யுளி கர்கள் குளம் எடுக்கையில் அல்லமர் அவ் 
லக்கணத்திற்கு இலக்கியமாய்க் குமரகுரு விடம் வந்து சித்தராமையரை நிந்தித்த 
பர சுவாமிகளால் இயற்றப்பட்டது . னர் . இதைக்கேட்ட சித்தராமையர் நெற் 
சிதம்ப்பாணம் - இது பரஞ்சோதிமுனி மிக்கண்ணைக் காட்டி ஏரிக்க ஆரம்பிக்கை 
வர் இயற்றியது . சிதம்பர மான்மியம் யில் அத்தி அல்லமரை வருந்தாது அவ் 
கூறும் . 

ஆரை எரித்தது இதைக்கண்ட சித்தரா 
தம்பார் பிள்ளை - 1. இவா கோயம்புத் மையர் இவர் என்னை யாளவந்த சிவமூர் 
நார்ஜில்லா பொள்ளாச்சி தாலூகா மற் 

த்தி என்று பணிந்து அவரிடம் ஞானம் 
அக்குழி சமஸ்தான வித்வான் . இவர் ஜாத அடைந்தவர் 
பூமி திருநெல்வேலி , தந்தையார் சங்கா சித்தர் - ஒன்பதின்மர் -1. சத்தியநாதர் , 
மூர்த்திப்பிள்ளை. இவர் உசிதசூடாமணி 2. சதோகநாதர் , 3. ஆதிநாதர் , 4. அநாதி 
என்னும் ஒரு நிகண்டு இயற்றியவர் . அந் நாதர் , 5. வெகுளிநாதர் , 6 , மதங்களாசர் . 
கண்டு பெரும்பாலும் தொகைப்பொருள் 7. மச்சேந்திரநாதர் , 8. கடேந்திரநாடார் , 
2 விளக்கிக் கூறுவது , 

. கோரக்கநாதர் , 


சத்தவர்யா மனி 


638 


சித்திரகூட 


விடு தூது , 


தவன் . 


2 , பதினெண்மர் - 1. அகத்தியர் , 

உண்மை விளக்கம், சங்கற்ப 
2. போகர் , 3. கோரக்கர் , 4. கைலாசநாதர் , ரோகரணம் , 
5. சட்டைமுனி, 6. திருமூலர் , 7. நந்தி , சித்தாந்தசிகாமணி - சிவப்பிரகாசர் செய்த 
3. கூன்கண்ணர் , 9. கொங்கணர் , 10 . வீரசைவ சித்தாந்த நூல் . 
மச்சமுனி, 11. வாசமுனி, 12 , கூர்மமுனி, சித்தார்த்தாதேவி- அபிநந்தனர்க்குத் தாய் , 
13. கமலமுனி , 14. இடைக்காடர் , 15 . சுயம்வான் தேவி 
புண்ணாக்கீசர் , 16. சுந்தரானந்தர் , 17 . 

17. சித்தார்த்தமகாராசா - சைநர் . வர்த்தமான 
சோமருஷி , 18. பிரமமுனி . இவர்களன் தீர்த்தங்கரருக்குத் தந்தை , தேவி பிரிய 
வித தன் வந்திரி, புலஸ்தியர் , புசுண்டர் , காரணி . 
கருநரார் , இராமதேவர் , தேரையர் , கபிலர் சித்தி -1 விநாயகசத்தி . விநாயகரேவலால் 
முயரும் கூறுவர் . 

கணனிடம் யுத்தத்திற்குச் சென்றவள் 
பார்பழன 

தாமசமனுவைக் காண்க. தருமதத்தனிடம் பிறந்தவள் . 
இந்த சம் - ஒரு தீர்த்தம் . 

2. பகன் தேவி . 
பததன் இவன் ஒரு சிலம்பவித்தை வல்ல 

3. ( அ ) அணுமா , மஹிமா, கரிமா, இல 
வன் பிழ்நாடாகிய மதுரையில் இருந் 

குமா , பிராத்தி , பிராகாமியம் , ஈசத்வம் , 
அவன் ஒரு ஆசிரியனிடம் சிலம் 

வசித்வம் . ஆன்மாவைப்போலா தல் அணு 
பவித்தைகற்று அந்த ஆசிரியன் வருவாயி 

மா . மகத்துவமா தல் மகிமா. தன்னுடல் 
எனத் தன்வசமாக்கி ஆசிரியன் கிழத்தனம் 

கண்டிப்பின்றாய்க் கண்டிப்புள்ளவற்றை 
அடைந்தது அறிந்து அவனைக் கொல்ல 

உருவ வல்லவனாதல் கரிமா . இலகுத்தமா 
தலே லகுமா , 

வேண்டுவன அடைதலே 
வழிபார்த்தும் , அவன் மனைவியைப் பல 

பிராப்தி . நிறையுளனாதலே பிரகாமியம் . 
முறை தன்லா 

க எண்ணி அவள் உடன் 
டாமையால் வலுவிற்கைப்பற்றத் துணிந் 

ஆட்சியுளனாதலே ஈசத்வம் . எல்லாம் தன் 
கனன் . சற்புடையளாகிய 

வசமாக்க வல்லனாதலே வசித்வம் . 

ஆசிரியன் 
மனைவி , பயந்து வீட்டிற் புகுந்து சொக்க 

சித்திபாகி - கண்ணன் குமான் . 
லிங்கமூர்த்தியை எண்ணிக்கவலை அடைந் 

சித்திபுரம் சீதரராஜன் நகரம் . ( மணிமே . ) 

சித்திரகர் - பிரசனி குமரர் . 
திருந்தனள் . சொக்கலிங்கமூர்த்தி ஆசிரிய 
னைப்போல் சித்தளிடம் சென்று சித்தா சித்திரகன் - 1. திருதராட்டிரன் குமரன் . 
கிழவனாகிய நானும் நீயும் பலமறிவோம் 

2. விருஷ்ணிவம்சத்துப் பிறந்த யாத 

வன். 
நாளை வாவென இடங்குறித்து யுத்தத் 

சித்திரகாண்டன் - திருதராட்டிரன் குமான் . 
சிற்கு அழைத்தனர். சித்தன் உடன்பட்டு 
வந்து வாட்போரிட்டு மாய்ந்தனன் . 

சித்திரகாரன் - சிற்ப விதிப்படி சித்திரம் 
எனக் கிழ ஆசிரியன் கேட்டுக் கடவுளைத் 

எழுதுவோன் . 

சித்திரகீர்த்தி - திருதராட்டிரன் குமரன் . 
ப்தித்து வணங்கினன் . 

சித்திரகுத்தன் -- 1 , சிரவணரால் ஆத்மாக் 
நைமிசத்து அருகிலுள்ள 

கள் செய்யும் புண்ணியபாவங்களை யுணர் 
வனம் . இது விச்வாமித்திரர் ஆச்சிரமம் . 

ந்து யமனுக்கு அறிக்கையிடுவோன் . இவ 
இதில் வாமனாவதாரத்திற்கு முன் விஷ்ணு 

னிருக்கும் பட்டணம் ( 20 ) காதவழி விஸ் 
தவம்புரிந்தனர் . ஆதலின் இதில் தவம் 

தாரமுள்ளது . 
முதலிய செய்யின் சர்வசித்திகள் உண்டாம் 

2. விட்கம்பம் என்னும் குசபுரத்து வணி 
இது , நாடகையிருந்த வனத்திற்குச் சற்று 

சன் குமரன் . இவன் களவில் பசுக்களைத் 
தாயத்திலுள்ளது . 

திருடிக்கொண்டு வருகையில் வழியில் 
சதநாத்தகௌமதி பாணினி முனிவர் பசுவொன்று நடவாமற்போக அதைவிட்டு 
செய்த வடநூலிலக்கண விரியுரை. 

நீங்கினன் . அப்பசு கோவிலுக்கு உபயோ 
சாந்த சாத்திரம் - ( கச ) திருவுந்தியார் , கப்பட்டதனால் புண்ணியம் அடைந்தவன் . 
திருகளிற்றுப் படியார் , சிவஞானபோதம் , சித்திரகூடம் - 1. சிதம்பரத்திற்கு ஒரு 
சிவஞான சித்தியார் , இருபாவிருபது , பெயர் . இது வைஷ்ணவர் இட்டிருக்கிற 
மன் நெறிவிளக்கம் , சிவப்பிரகாசம் , பெயர் . இதிலுள்ள பெருமாள் எழுந்தரு 
குப் பயன் , வினாவெண்டா, போற் ளியிருக்கும் திருப்பதியை இப்பெயரிட்டு 
வெண்பா, கொடிக்கவி , நெஞ்சு 

அழைப்பர் . 


சத்தாச்சிரமம் 


தரகேது 


689 


சித்திரசேநன் 


மரீசி , 


2. ஒரு மலை , இதில் வால்மீக முனிவர் வருத்தனம் , அக்காச்சுதகம் , நாகபர் தம் 
ஆச்சிரமம் இருந்தது . இராமமூர்த்தி முதலிய , 
ஆரண்யவாசத்தில் சில நாள் இங்கு வசித் சித்திரக்கா - நான்கு கடினவெல்லாம் பத் 
தனர் . இப்போது பண்டில்கண்ட் எனப் 

தாகவும் , மூன்று கூடினவெல்லாம் பதி 
படும் . இது சிருங்கிபோபுரத்திற்குத் தென் னைந்தாகவும் பிறவாற்றானும் வழுவாது 
மேற்கிலுள்ளது . 

பாடுவது . ( யாப்பு - வி . ) 
3. பிராயாகை ஷேத்திரத்திற்குச் சமீ சித்திரசாருகன்- துரியோ தனனுக்குத் தம்பி , 
பத்திலுள்ள பர்வதம் . இங்கு மந்தாகினி 

கிருதராட்டின் குமான் . 
நதி பெருகுகிறது . ( A hill in Bundel சித்ரசிகண்டிகள் 
khand . ) 

இவர்கள் விசித்ரமான 
4. ஒரு வித்தியாதர நகரம் . ( சூளாமணி ) 

மயிற்றோகை யுடையவர்கள் . இவர்கள் 

எழுமுனிவர்கள் , பாஞ்சராத்ர ஆகமத்தை 
சித்திரகேது - 1. பாரதவீரருள் ஒருவன் , மேருமலையிலிருந்து செய்தவர் 
திருபதன் குமரன் . 

அத்ரி , அங்கிரஸ் , புலத்தியர், புலகர், 
2. வசிட்டருக்கு ஊர்சையிடம் உதித்த 
குமான் . 

சித்திரசேநன் - 1. சராசந்தனுக்கு மந்திரி . 
3. தேவபாகனுக்கு முசையிடம் பிறந்த 

சூதில் வல்லவன் , 
குமார் 

2. இந்திரலோகத்திலுள்ள ஒரு தூது 
4. சூரசேனதேசத்து அரசனாகிய வித்யா வன் . அருச்சுநன் விவாதகவ சருடன் 
தான் . இவனுக்குக் கோடி பெண்கள் தேவி போரிடச் சென்ற காலத்துத் தூதாக இருக் 
யர் . இவன் முதற்றேவி கிருதத்துதி . 

தவன் , 
இவளிடத்து ஒருபுத்திரன் பிறந்தனன் . 

3. தேவசாவர்ணி மனுப்புத்திரன் , 
இதனாற் பொருமை கொண்ட மற்றத்தேவி 

4. நரிஷ்யந்தன் குமான். 
யர் , சிசுவிற்கு நஞ்சூட்டிக் கொன்றனர் . 

5. திருதராட்டிரன் குமரன் ( 14 ) ஆம் 
இதனாற் றுக்கமடைந்த அரசன் ஆங்கீரச 

நாட்போரில் வீமனால் இறந்தவன் , 
நாரத ருஷிகள் உபதேசித்த ஞானத்தால் 6. ஷண்முகசேநாவீரருள் ஒருவன் . 
குமரனுக்கும் தனக்கும் பற்றின்மை அறி 7. வபுத்திரத்தன் குமரன் , இவன் கும 
ந்து தவத்திற்குச் சென்றான் . இவன் ஒரு 

ரன் வீமன் . 
முறை சாம்பமூர்த்தியைக் கைலையில் தரி 

8. கர்ணன் குமரன் . 
சித்துத் தேவர்களும் தேவியருடன் கூடி 9. பாண்டுபுத்திரர் அரண்யவாசத்தில் 
இருக்கின்றனர் எனப் பரிகசித்து உமா 

நதிக்கரையில் சத்தியஸ்கந் தயாகஞ் செய் 
தேவியாரால் விருத்திரன் என்னும் அசுர கையில் துரியோதனன் தங்கள் செல்வத் 
னாகச் சபிக்கப்பட்டனன் . ( பாகவதம் ). தைப் பாண்டவர்களுக்குக் காட்டும்படி 

5. சவ்வீரதேசத்து அரசன் , இவன் புத் பாண்டவர்கட்கு எதிரில் கூடாரம் இட்டி 
திரனில்லாது வருந்தக் கார்க்கியமுனிவர் ருந்தனன் . சித்திரசேகன் என்னும் காந்தரு 
இவனைநோக்கி நீ சிவராத்திரி விர தமி 

வன் அவ்விடம் வந்து தன் தூதரை விடு 
ழந்ததால் இவ்விதமடைந்தனை ஆதலால் 

த்து அந்த இடத்தைவிட்டு நீங்க ஏவினன் . 
புண்ணியத்தல யாத்திரை செய்யெனக் 

தூதர் சென்று இது எம் அரசனுக்கு 
கூற அவ்வகை செய்து புத்திரப்பேறடைந் விளையாட்டிடம் நீங்குக எனத் துரியோ 
தவன் , 

தனன் மறுத்தனன் . இதனால் சித்திரசே 
சித்திரக்கவி - மாலை மாற்று , சக்கரம் , சுழி நன் துரியோ தனனுடன் யுத்தஞ்செய்து 
குளம் , ஏகபாதம் , எழுகூற்றிருக்கை , துரியோதனன் மனைவியரையும் துரியோ 
காதைக்காப்பு , சாந்துரைப்பாட்டு , தூசல் தனனையும் கட்டிச் சென்றனன் . துரியோ 
கொளல் , வாவனாற்றி , கூடசதுக்கம் , 

மனைவியர் பரிதபிக்கக் கண்ட 
கோமூத்திரி , ஓரெழுத்தினத்தா லுயர்ந்த தருமர் பீமார்ச்சுன நகுல சகாதேவரை 
பாட்டு , பா தமயக்கு , பாவின் புணர்ப்பு , விடுத்துச் சித்திரசோன் கையினின்றும் 
ஒற்றுப்பெயர்த்தல் , ஒரு பொருட்பாட்டு , விடுவித்தனர் . 
சித்திரக்கா, விசித்திரக்கா , விகற்பாடை , 10. தெய்வீக அரசனுக்குச் சோன் கும 
வினாவுத்தாம் , சருப்பதோபத்திரம் , எழுத்து ரியாகிய பத்மாவதியிடம் பிறந்தவன் . 


தனன் 


விச்சிரசேநபாண்டியன் 


640 


சித்திரரதன் 


மாறு 


இவன் வழியில் மலையமான் வம்சம் உண் 
டாயிற்று . 

11. திராவிட தேசத்தரசரில் ஒருவன் 
இவன் பாசண்டர் கூற்றேபற்றி வைதிக 
ஒழுக்கம் கைவிட்டுப் பாசுபத ஒழுக்கம் 
மேற்கொண்டு நாகத்தில் வீழ்ந்தான் . 
(பாத்மபுராணம் .) 
சித்திரசேநபாண்டியன் - சித்திரவர்ம பாண் 
டியனுக்குக் குமான் . இவன் குமரன் சித் 
திரவிக்கிரமன் . 
சித்திரக்சான் - திருதராட்டிரன் குமரன் . 
சித்திரதான் - 1. திருதராட்டிரன் குமரன்,. 

2 சோபனபுரத்து அரசன் . 
3. போதனபுரத்திலிருந்த சிற்பி . 

6. ஸ்ரீ நிலைராசகுமாரன் ( சூளா . ) 
சித்திரதன்வன் - சோழர் சரித்திரம் காண்க . 
சித்திரத்துவசபாண்டியன் - சித்திர பூஷண 
பாண்டியனுக்குக் குமரன் . இவன் கும் 
ரன் சித்திரவருமன். 
சித்திரத்துவசன் - திருதராட்டிரன் குமான் , 
சித்திரதேவன் - துரியோதனனுக்குத் தம்பி , 

திருதராட்டிரன் புத்திரன் . 
சித்திரந்தி - ஒரு தீர்த்தம் . 
சித்திரபலை - 1. ருக்ஷபர்வதத்திலுள்ள நதி .. 
2. ஒட்டா தேசத்திலுள்ள ஒரு நதி 

Ariver in Orissa , 
சித்திரபாது - திருதராட்டிரன் குமரன் . 
சித்திரபாணன் - திருதராட்டிரன் குமரன் . 
சித்திரபானு திருதராட்டிரன் குமரன் . 
சித்திரபூடண பாண்டியன் 

சித்திரவிரத 
பாண்டியனுக்குக் குமரன் . இவன் 
ரன் சித்திரத்துவசன் . 
சித்திரமாடத்துத்துஞ்சிய நன்மாறன் - வெற் 

றிவேற்செழியனைக் காண்க . 
சித்திரழகள் - 1 , இவன் ஒரு வணிகனா 
யிருந்து பின் பிராமணனானவன் . இவன் 
புத்திரி 

அத்ருஸ்யந்தி . சத்திரிஷியின் 
பாரியை. ( பாரதம் - அது . ) 
2. வசிஷ்டருக்குப் பிறந்த வைசியன் , 
வன் அவாது அநுக்ரகத்தால் பிராமணன் 
ஆனான் . ( பார - அச் . ) 
சித்திரம் - சிற்ப நூலுள் ஒன்று . 
சித்திரயோதி திருதராட்டிரன் குமான் . 
சித்திராதன் 1. ஸ்ரீநிலை ராசகுமாரன் , 

2. தாழரதன் குமரன் , 
3. திரிசங்கு குமரன் , இவன் குமரன் 
சசி பிந்து . 
4. தீவிர தன் குமான் , 
5. திருதராட்டிர புத்திரன் . 


6 ஒரு காந்தருவன் , கௌசிகன் உடல் 
கிடந்தவழி ரதத்திற் சென்று தலைகீழாக 
விழுந்து வாலகில்லியர் சொற்படி அவன் 
எலும்புகளைக் கங்கையில் விட்டுச் செம் 
மை அடைந் தவன் . 
7. சுபார்சுவகன் குமான் . 
8. ஒரு காந் தருவன் , இவன் 
வேடங் கொண்டு பாஞ்சால மடையும் 
அருச்சுநனுடன் யுத்தஞ் செய்து அவன் 
வன்மை கண்டு அவனுக்குப் பொருள்களை 
வன்மையாய்ப் பார்க்கும் சாக்ஷஷி என் 
னும் வித்தையைக் கொடுத்து அவனிட 
மிருந்து அக்நிசிராஸ்திரம் பெற்றவன் , 

9. ஒரு அரசன் இவன் பெருஞ் செல்வ 
முள்ளவனாய் அரசர்கள் பலரும் தன் 
வணங்க அரசாண்டு வருகையில் மறுபிற 
வியிலு மிவ்வாறு இருக்க எண்ணி வசிட் 
டரை அடைந்து என் முன்பிறவியின் வர 
லாறு என்னென்று கேட்டனன் . 
டர் சற்று ஆலோசித்து அரசனே நீ முற் 
பிறவியில் தாழ்ந்த குலத்திற் றோன்றி 
ஷாமகாலத்துக் கட்டை வெட்டிச் சீவித்து 
வருகையில் ஒருநாள் விறகு விலையாகா 
மல் அவ்விடம் யாகஞ் செய்துகொண்டி 
ருந்த யாகசாலையில் சட்டையைப் போட்டு 
விட்டு அந்தணருக்குச் சீத நிவாரணஞ் 
செய்து பின் அங்கிருந்த வைசியன்தானஞ் 
செய்யக் கண்டு நாம் இவ்வாறு தானஞ் 
செய்யப் பொருள் பெறவில்லையேயென்று 
எண்ணிய புண்ணியத்தா லிப்பலனடைந் 
தனை யிப்போது பூதானஞ் செய்க என 
ஏவப்பட்டவன் . (சிவமஹாபுராணம் .) 

10. இவன் ஒரு காந்தருவன் , தீமைக 
ளியற்றி நாரத ருபதேசத்தால் விஷ்ணு 
வை யெண்ணித் தவமியற்றி , மறு பிறவி 
யில் பிரகலா தனாகப் பிறந்தவன் . ( திரு 
முட்ட புராணம் .) 

11. கீகடதேசத் தரசன் , இவன் சிவபூ 
சாதுரந்தான் . இவனுக்குக் கமலலோசனை 
யென்னும் ஒருகுமரி பிறக்கும்போது கண் 
திறவாது பிறந்தனள் . இது கண் திறக்க 
அரசன் தேவ வைத்தியரை யழைத்துக் 
காட்டினன் . பின் சிவசந்நிதானத் தெதி 
ரில் கொண்டு செல்லக் குழந்தை மஹா 
தேவ த்வனியுடன் கண் திறந்து சிவபூசை 
செய்யக் கண்டு அங்கு வந்திருந்த தேவ 
வைத்தியரு மிந்திரன் வாசுகியும் வியப் 
படைந்து சென்றனர் . ( சிவரஹஸ்யம் . ) 
12. சோழர் சரிதை காண்க . 


சித்ரரதன் 


641 


சித்திராங்கதன் 


பூடணன் . 


13. முனியென்பவளது 

குமாரன் சித்திரவன்மா திருதராட்டிரன் குமான் , 
காதம்பரியின் தந்தை . 

சித்திரவாகன் - 1. பாண்டி காட்டி லிருந்த 
14. ஒரு க்ஷத்திரியன் , நர்மாதா நதி மணலூர்புரத்து அரசன் . சித்திராங்கதைக் 
யில் மனைவியுடன் கிரீடித்திருந்தபொழுது குத் தந்தை இவனுக்கு மலையத்துவசன் 
ஜலத்தின் பொருட்டு வந்த இரேணுகை என்றும் , வீரன் என்றும் வேறு பெயர்கள் 
யால் காணப்பட்டவன் . 

உண்டு . 
15 , மார்த்திகாவதனைக் காண்க . சித்திரவாது - திருதராட்டிரன் குமரன் , 
சித்ராதன் இவன் ஒருசாந் தருவன் அமரா சித்திரவிக்கிரமபாண்டியன் சித்திரசோ 
வதிக்கருகிலுள்ள வனத்தில் வசித்திருந்த பாண்டியனுக்குக் குமான் , இவன் கும 
வன் . 

இவன் வசித்தபடியால் அவ்வனத் சன் இராசமார்த்தாண்டன் . 
திற்குச் சைத்ரரதம் எனும்பெயர் உண் சித்திரவிசித்திரன் - திருதராட்டிரனுக்குக் 
டாயிற்று . இவன் விமானத்தில் ஏறிக்கொ குமரன் , 
ண்டு பூசஞ்சாரம் வருகையில் கைலாய சித்திரவிரதபாண்டியன் சுகுணபாண்டிய 
மலையையடைய ஆங்குப்பாகம் பிரியா 

னுக்குக் குமான் . இவன் குமரன் சித்திர 
அர்த்த நாரிபாகனாகிய சிவமூர்த்தியைக் 
கண்டு எல்லாரும் வணங்கும் பரமனிவ் சித்திரவீரன் சகுனிக்குக் குமான் . 
வாறு உமையோடு பிரியாதிருத்தல் பொரு சித்திரவீரியன் - சந்தனு குமரன் . இவனே 
ந்துமோ வென்று பரிகசிக்கக் கேட்ட விசித்திரவீரியன் . 
பிராட்டி சினந்து தேவருஷிகளா லறியப் சித்திரவுத்தமன் - திருதராட்டிரன் குமான் . 
படாத வுண்மைப்பொருளைப் பற்றிப்பரி சித்திரன் -- 1. திருதராட்டிரன் குமரன். 
கவித்ததால் நீ அசுர யோனியில் விருத் 2. யமனிடம் உள்ள கணக்கன் , 
திராசுரனாகப் பிறக்க எனச் சபிக்கப்பட் 3. கனகவிசயர்க்குத் துணையான அர 
டனன் . இவனது மற்றசரி தங்களை விருத் சன் . 
திராசுரனைக்காண்க. 

4. ஒரு காந்தருவன் , தன்னிடம் வந்த 
சித்திராதை - அக்குரூரன் தேவி . 

நாரதமுனிவரை எதிர்கொண்டு உபசரிக் 
சித்திரரேகை - 1. குபோன் தேவி , 

காமையால் அவர் சாபமிட முதலையுருக் 
2. சித்திரலேகைக்கு ஒரு பெயர் . கொண்டு ஒரு தடாகத்திலிருந்து சிலகா 
சித்திரலேகை -1. கபந்தன் பெண் . பாணா லம் பொறுத்துத் தடாகத்தில் நீராடவந்த 
சுரன் பெண்ணாகிய உஷையின் உயிர்ப் மகோற்கடரை விழுங்கப் பிடித்து அவ 
பாங்கி , உஷை கனாக்கண்டு கனவில் கண்ட ராற் சாபம் நீங்கி நல்லுலகடைந்தவன் . 
புருஷனைத் தோழிக்குத் தெரிவிக்க அவள் 5. ஒரு அரசன் , இவனைப்பற்றி இரு 
அனிருத்தன் என்று அறிந்து அவன் க்குவேதத்திற் புகழ்ந்திருக்கிறது . 
உறங்குகையில் அவனைக் கட்டிலுடன் 6. கனகவிசயர்க்குத் துணையாயினவோ 
உஷையிடங் கொண்டுவந்து காட்டிய அதி ராசன் . (சிலப்பதிகாரம் ) 
மாயாவி . 

சித்திராக்கன் - திருதராட்டிரன் குமான் . 
2. கும்பாண்டன் குமரி , தன் வன்மை சித்திராங்கதன் - 1. ஒரு காந்தருவன் , சந் 
யால் பார்வதியார் கோலங்கொண்டு சிவ தனு புத்திரனாகிய சித்திராங்க தனைத் தன் 
பெருமானிடஞ் சென்று பின்பு நிஜவுரு பெயர் கொண்டிருக்கிறான் எனக் கொன் 
வங்கொண்டவள் . (சிவமகாபுராணம் ). 

நவன் , 
சித்திரவருமன் சீமந்தினியைக் காண்க . 

2. பாண்டி மாட்டாசன் . சித்தராங் 
சித்திரவர்மபாண்டியன் சித்திரத்துவச கதைக்குத் தந்தை . 
பாண்டியனுக்குக் குமரன் , 

இவன் கும 

3. சந்தனுக்குப் பரிமளகந்தியிடம் 
ரன் சித்திரசேநன் . 

உதித்த குமரன் . இவன் சித்திராங்கதன் 
சித்திரவன்மன் -1 . பாரத வீரருள் ஒருவன் . என்னும் கந்தருவனால் கொலை யுண்டவன் . 
விரூபாக்ஷனம்சம் . 

4. திருதராட்டிரன் குமாரில் ஒருவன் . 
2. திருவாரூரில் ஆடகேசுரலிங்கம் 5. ஒரு காந்தருவன் கங்கைக்கரையில் 
தாபித்துப் பூசித்த முனிவன் . 

பூங்காவனம் செய்து கொண்டு அதிலிருந்த 
தித்திரவன்மதான் - திருதராட்டிரன் கும 

வன் , பாண்டவர் திரௌபதையின் சுயம் 
ரன் . 

வரத்திற்குச் செல்லுகையில் அவன் 
81 


சித்திராங்கதை 


642 


சிநேந்திரபத்தா 


சோலையைத் தாண்டிச் சென்றனர் . அத கல் , சருக்கரைப்பொங்கல் , மிளகோரை , 
னால் காந்தருவன் யுத்தத்திற்குவா அவ புளியோரை, கடுகோரை , எள்ளோரை 
னைப் பாண்டவர் அக்கியஸ்திரத்தால் வருத் உழுந்தோரை , ததியோ தனம் , வெங்கி 
திக்காந்தருவப்புரவி பெற்றனர் . 
5. இவன் எவிச்செவி யாசனுடைய 

பாத் , பலவகைக் காய்கள் சேர்ந்த சோறு , 

கிச்சடி , பழரசம் சேர்ந்த அன்ன முதலிய . 
தம்பி . தருசகனுக்குப் பகைவன் . மகத சித்திரைம பிறப்பு - சித்திரை மாதப்பிற 
நாட்டில் நடந்த போரில் பிடித்து உதயண 

ப்பு ஞாயிற்றுக்கிழமையாகில் அற்பமழை , 
னால் சிறையில் வைக்கப்பட்டுச் சிலநாள் 

திங்களாகில் - வெள்ளங்காணும் , செவ் 
சென்றபின் தருசகனால் விடுவிக்கப்பட் 

கலகமுண்டு , புத - காற்றதிகம் , வியா - 
டோன் . 

சுபமுண்டு , வெள் - பெருமழை , சரி - மழை 
7. தசார்ணவதேசத் தரசன் , அச்வமே வில்லை , பின்னும் , சஷ்டி , அஷ்டமி , உவா , 
தக் குதிரைக்குப் பின் சென்ற அருச்சுநனை 

இருத்தை ஆகா , மூன்று உத்திரங்கள் 
யெதிர்த்தவன் . ( பார - அச்வ . 

அஸ்தம் , திருவோணம் , அவிட்டம் , ரேவதி, 
சித்திராங்கதை - பாண்டிநாட்டு அரசனாகிய மிருகசிரம் , மூலம் , உத்தமம் , சோதி , 
சித்திராங்கதன் (சித்திரவாகன் ) குமரி, சித்திரை , சோகணி , சதயம் , புனர்ப்பூசம் , 
இவள் குமரன் பப்புருவாகன் . இவள் பூசம் , மகம் , அசுவரி , அனுடம் , இவை 
தனுர்வித்தையில் வல்லவளாய்ப் பெண்ண மத்திமம் . மற்றவை ஆகா. 
ரசு புரிந்திருக்கையில் தீர்த்தயாத்திரை சித்திரோபலை இருக்ஷபர்வதத்தில் பிரவ 
பொருட்டு வந்த அருச்சுநன் இவளை மணந் கிக்கும் ஒருநதி . 
தனன் . இவளே அல்லி அரசி . 

சித்துபன் - சோமகாந்தனைக் காண்க . 
சித்திராங்கனை -1. விப்பிரவாகுவின் குமரி . சித்தபசத்தி சுத்த ரஜசுக்குப் பெயர் . 
2. சௌமியனைக் காண்க , 

(நானா.) 
சித்திராங்கி - 1 , இராஜராஜ நரேந்திரன் சித்தை - அஷ்டசத்திகளில் ஒருத்தி . 
காமினி. இவள் கொடியவள் ஆகையால் சிந்சேனுசாரியார் - விஜயாலய சோழன் 
வழக்கத்தில் சித்திராங்கி என்பர் . காமலீ காலத்தில் மாகராட்டிர மன்னனாயிருந்த 
லையில் இவளை வென்றவர் இல்லை , 

அமோ கவருஷனுடைய நண்புபெற்று மகா 
2. சாரங்கதானைக் காண்க , 

புராணத்தின் முதற்பாகமாகிய ஆதிபுரா 
சித்திராசுவன் - திருதராட்டிரன் குமரன் , ணத்தையியற்றிய சைநகவிஞர் . 
சித்திராதன் - 1. குரோதகீர்த்தி குமான் . CF - 1. சாத்தகியின் பாட்டன் . 

2. கேகயன் குமான் , தாய் சயந்தி , பாரி 2. விரே தன் புத்திரனாகிய சூரன் 
ஊர்ணை , குமான் சம்பிராட் . 

குமரன் , 
3. உகதன் குமான் , இவன் குமரன் யாதவவம்சத்து அநமித்திரன் கும 
சீதரன் . 

ரன் . 
4. பிரியவிரதன் போன் , மேதாதியின் 4. யுதாசித்தின் குமரன் . 
குமான் , 

5. கார்ககன் தந்தை . 
சித்திராதேவி குபோன் பாரியை . 

6. சநாதனன் என்னும் வேதியனுக்குக் 
சித்திராத்த கீஷன் - குரோத 

குரோத கீர்த்தியின் குமான் , 
குமான் . 

7. அநுமித்திரன் குமான் (விருஷ்ணி 
சித்திராபதி - மாதவிக்கு நற்றாய் , மணிமே வம்சத்தவன. ) இவன் குமரன் சாத்தியகன் . 
கலையை உதயகுமாரனுடன் கூட்ட முயன் இவன் குமரன் யுயு தானன், ( அல்லது ) 
றவள் . ( மணிமேகலை ) 

சாத்தகி சோமதத்தனால் கொல்லப்பட் 
சித்திராயுதன் - 1. திருதராட்டிரன் புத்தி டான் . 
ரன் , 

சிநிவாலி ஆங்கீரசருஷிக்குச் சிரத்தையி 
2. சிங்கபுரத்து அரசன் , அருச்சுகனால் டம் உதித்த குமரி . தாதா எனும் ஆதித் 
கொல்லப்பட்டவன் . 

தன் தேவி , குமான் தரிசம் . 
3. ஒரு காந்தருவன் . 

சிநேந்திரர்- ( சைநர்) சிநேந்திரமாலை செய்த 
சித்திரான்னவகை - இவை அன்னத்தில் தமிழாசிரியர் . 
வாய்க்கினிய பொருள்களைப் புணர்த்திச் சிநேந்திரபத்தர் - இவர் கட்டிவைத்த சிநா 
செய்வன . பாற்பொங்கல் , பருப்புப்பொங் லயத்திருந்த மாணிக்க தீபத்தைத் திருடர் 


சிநேந்திரமாலை 


648 


சிந்துரன் 


நால்வரில் தீர்த்திதார் என்பவர் திருடிச் 4. சக்கிரபாணியின் புதல்வன் . இவன் 
செல்வது கண்டு காவலாளி பிடித்துச் உற்கை என்பவளை மணந்து தேவ இருடி 
சிநேந்திரபத்தரிட மறிவிக்கப் பத்தர் டிம யரைவருத்தி விநாயகர் தன்னைக் கொல்ல 
ணன் திருடினான் எனும் அபவாதம் நீங்க அவதரித்ததை அறிந்து பல 
நானே அதனைக் கொண்டுவரக் கூறி ஏவி முடிவில் விநாயகரால் மாய்ந்தவன் . 
னேன் என்று விடுவித்தனர் . பின் கீர்த்தி ( விநாயக புராணம் ). 
தாரர் யமதரரிடம் உபதேசம் பெற்றுக் 5. ஒரு தேசம் , சாமைாாட்டைச் சேர் 
கீர்த்தி பெற்றனராம் . ( சிநேந்திரபத்தர் ந்தது . ( சூளா . ) 
கதை . ) 

6. சௌவீரதேசத்துக்கு அருகிலுள்ள 
சிநேந்திரமாலை - சைநாசிரியராகிய சிநேக் தேசம் . The Country between . The 
திரர் இயற்றிய சோதிட நூல் . 

Indus and the Jhelam .. 
சிந்தன் - சண்முகசேநாவீரன் . 

7. இப்பெயருள்ள நதிகள், இரண்டு , 
சிந்தாதேவி - சரஸ்வதிதேவி , இவளுக்குத் ஒன்று இமயத்திலும் , மற்றொன்று மேரு 
தென்மதுரையிலிருக்கும் ஆலயத்திற்குக் 

விலுந் தோன்றும் . (பெருங்கதை .) 
கலாநிலயம் என்று பெயர். ஆபுத்திரனுக்கு சிந்துசேநன் - இவன் திருமாலிடம் சக்க 
அமுதசுரபியை யளித்தவள் . இவளைச் சிந் ரம் பெற்று உருத்திராஷமணிந்த சில்க 
தாவிளக்கென்றும் கூறுவர் . (மணிமே ) னுடன் சண்டை செய்யச் சிங்கன் உருத்தி 
சிந்தாமணி - 1. பாற்கடலிற் பிறந்த பொ ராஷம் அணிந்ததால் செயித்தது கண்டு 
ருள்களுள் ஒன்று . இது இந்திரன் இட 

பின்னிடைந்தவன் . 
மிருந்து நினைத்ததைத் தரவல்லது . 

சிந்து தீபன் - 1. ( ரூ . ) காபாகன் குமான் , 
2. திருத்தக்கதேவர் இயற்றிய சீவகன் இவன் குமாரன் அயு தாயு , 
என்னும் இராசகுமரன் கதை 

2. ஒரு இருடி . தேவசந்மா , வேதசா 
( கூ கசடு) செய்யுட்கள் கொண்டது . தன் முதலியவர்க்கு நேர்ந்த நரி , குரங்கு 
சிந்தாமணி விநாயகர் இவர் சிந்தாமணி களின் பிறப்பொழியச் சேதுஸ்நானஞ் 
யைத் தரித்த காரணத்தால் சிந்தாமணி செய்ய ஏவினவன் . 
விநாயகர் எனப்பட்டனர் . கணனைக் 3. அம்பரீஷன் புத்ரன் , இவன் ருக் 
காண்க . கணன் கபில முனிவரிடமிருந்த வேதத்தில் ஜலத்தைப்பற்றி ஒரு கீதஞ் 
சிந்தாமணியைக் கவா , கபிலர் விநாயகரை செய்திருக்கிறான் . 
யெண்ணி யாகமியற்ற , அதில் சித்திபுத்தி சிந்துதேசாதிபதி - விருத்தக்ஷத்திரனைக் 
களுடன் சிங்கவாகனத்தெழுந்தருளிய விநா காண்க . இவன் சயித்திரதனுக்குத் தான் 
யகர் . இவர்க்குக் கபில விநாயகர், சுமுகர் சிமந்தபஞ்சகத்தில் தன் குமரன் சிரத்தை 
எனவும் பெயர் . ( பார்க்கவ புராணம்.) வெட்டினோன் இறக்கத் தவஞ் செய்திரு 
சிந்தியல் வெண்பா - மூன் றடியாய் நேரிசை ந்து அருச்சுநன் எய்த அம்பினால் இறந்த 
வெண்பாப்போல் வருவதுநேரிசைச் சிந்தி தன் குமரன் சிரத்தைத் தன் கரத்தில் 
யல் வெண்பா, இன்னிசை வெண்பாப் கண்டு தலைபிளந்து இறந்தவன் . 
போல் வருவது இன்னிசைச் சிந்தியல் சிந்துதேசமாக்கள் - இவர்கள் பலபாஷை 
வெண்பா. ( யாப்பு - இ . ) 

களை யறிந்தவர்களா யிருந்ததுடன் அரசர் 
சிந்து - 1. ஒரு இருடி , 

களின் மெய்க்காப்பாளர்களாகவு மிருந்த 
2. கங்கையின் பிரிவு , 

பிரிவு , மேற்கடலில் வீரர். ( பெருங்கதை 
பாய்வது . இதன் துறையில் சமதக்கினி சிந்துத்வீபன் - 1. ஒரு இருடி ஆபோஹிஷ் 
முனிவர் புத்திரராகிய இராமர் சிவமூர்த் டமெனு மந்திரத்திற்குருஷி 
தியை எண்ணித் தவமியற்றிப் பரசுபெற் 2. ஒரு அசுரன் , வேத்சாசுரனைக்காண்க. 
றுப் பாசிராமர் எனப் பெயரடைந்தனர் . சிந்துழனிவர் - ஒரு இருடி , மணிபத்திரன் 
The river Indus . 

என்னும் காந்தருவனை மீனாகச் சபித்தவர் . 
3 , காசிபன் குலத்துதித்தவன் . இவன் சிந்துமேதன் - தண்டனைக் காண்க .. 
சிவமூர்த்தியை யெனணித் தவமியற்றி சிந்துரதன் - பிரகத்ர தன் குமரன் , இவன் 
அடைவே யுயர்ந்து பிரமாவாகி அயிந்தவர் குமான சைலாதன் . 
எனும் பெயருடன் உலகசிருட்டி செய்த சிந்துரன் - 1. நரார் தகன் ஏவலால் விகண் 
வன் . ( ஞானவாசிட்டம் . ) 

டனுடன் கூடிக் காசிப்புரோகிதன் கும 


644 


சிமந்தபஞ்சகம் 


சர்போல் மகோற்கடரைத் தழுவவந்து புறவு இட்ட தட்டுத்தாழ்ந்தேவர உடம் 
மகோற்கடராற் றழுவுண் டிறந்தவன் . பில் வேறு மாமிசம் இல்லாமையால் அர 

2. பிரமன் கொட்டாவிவிட அதினின் சன் தானே துலையில் ஏறத் தேவரிருவருள் 
றும் தோன்றிப் பிரமனால் எவரைத் தழு சளித்து அரசனுக்குத் தரிசனந்தந்து உட 
வினும் அவர் இறக்கும் வலிபெற்றுத் லிற் றசை வளரச்செய்து சுவர்க்கம் அளித் 
தந்தையாகிய பிரமனைத் தழுவச் சென்ற தனர் . இவ்வா றன்றி யமனும் , அக்கினி 
னன் . அவர் அஞ்சிச் சிவமூர்த்தியிடம் யும் , வல்லூறும் புறாவுமாக அடைந்தனர் 
அடைக்கலம்புக நீங்கித் தேவரை வருத் எனவும் சிலபுராணம் கூறும் . 
தித் திரிகையில் பார்வதியார் வயிற்றில் 2 , ( பிர . ) உசீநரன் குமரன் . இவன் 
வளரும் சிசு உன்னைக் கொல்லும் என குமார்விருஷ தர்ப்பன் , சுவிரன் , மத்திரன் , 
அசரீரி சொல்லக் கேட்டுப் பார்வதியார் கேகயன் . இவன் பூமியைப் பாய்போல் 
பயிற்றில் வளர்ந்த விநாயகமூர்த்தியின் சுருட்டின வீரன் , தன் ரதத்தின் சப்தத் 
சிரத்தைக் காற்றுருக்கொண்டு சேதித்துச் தால் பூமி நடுங்கும்படி செய்தான் . காட் 
சிரத்தை நருமதையில் இட்டனன் . 

அது 

டிவிருந்த தன் பசுக்களை யெல்லாம் தான 
கணேச குண்டமாயிற்று . அக்குண்டத்தி மாக ஈந்தான் . இவன் தன் குமரன் உயி 
லிருந்து ஒரு நதியுண்டாய் அது சோணை ரைப் பிராம்மணனுக்குக் கொடுத்துச் சுவர் 
நதி ஆயிற்று . பின்பு விநாயகர் திருவவ க்கமடைந்தான் . 
தரிக்கச் சிந்துரன் யுத்தத்திற்கு வந்தனன் . சிபௌகன் - இலம்போதகன் குமரன் , 
விநாயகர் சிந்துரனைக் சசக்கித் திலகமாக் இவன் குமான் மேகசுவாதி . 
கொண்டனர் , 

சிப்பிகள் 

இவை , ஒருவகைப் பூச்சிகளின் 
சிபி - 1. ( சூ . ) உசீநான் குமரன் எனவும் , மேலோடுகளாம் , அவற்றை நத்தைகள் 
சாக்ஷசமனுவிற்கு நட்வலையிடம் உதித்த என்றும் கிளிஞ்சற் பூச்சிகளென்றும் கூறு 
வன் என்றும் கூறுவர் . இரண்டு முறை வர் . இவை கடலிலும் நன்னீரிலும் வசிக் 
யாய்ப் பிறப்புக்கூறி யிருத்தலால் இவன் கும் . இவற்றில் ஒரே ஒடுள்ளன நத்தை 
சூரியவம்சம் , சந்திரவம்சம் என்று துணி யினமெனவும் , இரண்டோடுள்ளன சிப்பி 
யக்கூடவில்லை . ஆயினும் கவிச் சக்கர இனமெனவும் கூறுவர் . இச் சிப்பிகள் 
வர்த்தியாகிய கம்பர் இராமாயணத்தில் சிறியன கடுகளவு முதல் 4 அடி அளவு 
" புறவொன்றின் பொருட்டாகத் தலை பெரியனவுமுண்டு. இச் சிப்பிகள் காலாங் 
புக்க பெருந்தகை தன்புகழிற்பூத்த அற தரத்தில் பூமியில் பதிந்து சுண்ணாம்பாக 
னொன்று . திருமனத்தான் ? எனத் தசரத மாறுகின்றன. சிலவற்றின் ஓடுகளை நீற் 
னைப் புகழ்ந்து கூறியிருத்தலால் இவன் றிச் சுண்ணாம்பாக்குகிறார்கள் . இவ்வகை 
சூரியகுலத்து அரசனேயாம் . இவன் உசீ யில் நாவாய்க் கிளிஞ்சலென ஒருவகை 
நான் குமான் எனின் சந்திரகுலத்து அர அவை கடலின் அடிப்பாகத் திருப்பது 
சனாயிருத்தல் வேண்டும் . இப்பெயர்கொ தாம் எண்ணிய இடம் போகவேண்டின் 
ண்ட ஒருவன் சந்திரகுலத்தில் இருக்கின் தசைப் பரப்புள்ள தோலடிப் பாதத்தை 

இவன் வனத்தி விருக்கையில் மேல் நீட்டி விரித்துக்கொண்டு கப்பலைப் 
தேவர் இவனது தவத்தைச் சோதிக்க போல் வேகமாய்ச் செல்லுகின்றன . 
இந்திரன் வேடனாகவும் , அக்கிதேவன் சிப்பிவகை - நீர்ப்பீச்சி நீந்தும் சிப்பி . இது , 
புறாவாகவும் , உருவடைந்து அரசன் காண ஐரோப்பிய கடல் வாசி . இது வரிக்கி 
வேடன் , புறாவைத் துறத்தி அரசனுக்கு ளிஞ்சல் இனத்தது இதனை ஆர்கோனட் 
நேராகவரப் புற அரசனிடம் அபயமடைந் ( Argonaut ) என்பர் . இது ( 3 ) முதல் ( 6 ) 
தது . அரசன் வேடனை நோக்கி வேறு அங்குல அளவுள்ளது . இது உருண்டை 
இறைச்சி தருகிறேன் . இதை ஒழிக என வடிவாய் ஒரு நீர்ப்பீச்சும் தூம்பைப் பெற் 
வேடன் உடன்படாது இதனைத் தராது றிருக்கிறது . இது நீரில் வேகமாய்ச் செல் 
மறுக்கின் அப்புறாவின் நிறையுள்ள உன் லுகையில் தூம்பின் வழியாய் நீரைப் பீச் 
னுடம்பின் இறைச்சி தருக என , அரசன் சிக்கொண்டு அதிவேகமாய்ச் செல்கிறது . 
மகிழ்ந்து அந்தப்படி ஒரு துலையிட்டு அதில் சிமந்தபஞ்சகம் - பாசிராமர் இராசவம்சத் 
புறாவை நிறுத்தித் தன்னுடலின் இறைச்சி தைக் கருவழித்த காலத்து ஏற்படுத்திய 
முழுதும் அறுத்தட்டனன் . இருந்தோறும் இடம் . இதில் ஐந்து மடுக்களிருக்கின் றன . 


றனன் . 


சிமிருதிஹாரிகை 


645 


சியவன முனிவர் 


சூரிய 


இம்ம 


இகில் அந்த அரசாது உதிரத்தால் பிதுர் போக்க எடுத்த உரு என்பர் சைவர் . இப் 
தர்ப்பணஞ் செய்தனர் . இதில் கண்ணன் பெயர் நிகண்டில் கூறப்பட்டிருக்கிறது . 
கிரகண புண்ணியகாலத்துத் தீர்த்தம் ஆடி தற்காலம் இப்பறவை இல்லை . 
னராம் , பாண்டவர் குருமக்களுடன் போ சியமந்தகம் - ஒருவித மணி . இது நாடோ 
ரிட்ட இடம் இதுவே . 

றும் ( அ ) பாரம் பொன் கொடுக்கத்தக்கது . 
சிமிருதிஹாரிகை பிராணிகளின் மனதை வியாதிகளைப் 

போக்கத்தக்கது . 
அபகரிக்கும் தேவதை , 

னால் சத்சாசித்துக்குக் கொடுத்தது . இதை 
சிம்மக்னழர்த்தி - நாசிங்கமூர்த்தி இரணிய ஒருமுறை சத்ராரித்தின் தம்பியாகிய பிர 
கசிபினை வதைத்தகாலத்து வெறியால் சோன் தரித்து வேட்டைக்குச் சென்று 
மற்றவர்மேல் பாய்ந்தனர் . அக்காலத்துத் சிங்கத்தால் கொல்லப்பட்டான் . இதற்கு 
தேவர் சிவமூர்த்தியை வேண்ட்ச் சிவ முன் கண்ணன் இம்மணியை உக்கிரசோ 
மூர்த்தி எட்டுக்கால் உள்ளதும் , பக்ஷியும் னுக்குக் கேட்டிருந்தனன் . காட்டிற்சென் 
மிருகமுமான தோற்றம் உள்ள தும் இர ற தம்பி வராததையுணர்ந்து முன் எண் 
எண்டு சிரமுமாகிய உருக்கொண்டு சில் ணன் உக்கிரசேகனுக்குக் கேட்டிருந்த 
கத்தின் தோலை யுரித்து உடுத்தனர் என் 

தால் பிரசேகனைக் கொன்று கண்ணனே 
பர் . இந்தச் சரபத்தைக் கொல்ல விஷ்ணு மணியைக் கவர்ந்தான் என்று ஒரு அபவா 
நாராயணப் பதியாக வந்தனர் என்பர் தம் கண்ணனுக்கு உண்டாயிற்று . இதை 
வைணவர் . 

நீக்கிக் கொள்ளக் கண்ணன் சாம்பவந்தன் 
சிம்மசந்திரன் - இவன் முன் ஜன்மத்தில் இடஞ் சென்று யுத்தஞ்செய்து , அவனிடம் 
-புத்தமித்ரன் எனும் வணிகன் சத்யகோஷ இருந்ததைப் பெற்றுச் சத்திராசித்தற்கு 
னால் வஞ்சிக்கப்பட்டு வர தர்மமுனிவ ருப 

மணியைக் கொடுத்தனன் . இதனால் சாம்ப 
தேசத்தால் மறுஜன்மத்தில் ராமதத்தையி வந்தன் தன் குமரியாகிய சாம்பவதியைக் 
டம் சிம்மசேகனாகப் பிறந்து பூரணசந் 

கண்ணனுக்குக் கொடுத்தனன் . 
திர முனிவருபதேசத்தால் துறவு பூண்டு 

ணியை மீண்டும் சததன் வாசத்ராசித்தைச் 
லோகாக்ர மடைந் தனன் , சத்யகோஷன் கொன்று கவர்ந்ததால் கண்ணன் சததன் 
தான் செய்த பாபத்தால் பாம்பாகப் பிறந்து வாவைக்கொன்று மணியை மீட்டனர் . 
சிம்மசேனனைக் கடித்துக் கருட தண்டன் சியவனழனிவர் - 1. பிருகு முனிவர்க்குப் 
மந்திரவலியால் அக்னியில் வீழ்ந்திறந்து புலோமையிடம் பிறந்தவர் , இவருக்குச் 
அசனிகோஷமெனும் யானையாகப் பிறந்து சையாதியின் குமரி சுகன்னி என்ற மற் 
நரசமுற்றனன் . ( மேருமந்தரம் ) பரதமித் செரு தேவி யிருந்ததாகத் தெரிகிறது . 
திரனைக் காண்க . 

சுகன்னியைக்காண்க. சகன்னியால் மண 
சிம்மபலன் கீசகன் . 

திற்கு முன்பு கண் குத்துண்டவர் . ஒரு 
சிம்மாத்திரி -- ஒரு விஷ்ணு ஸ்தலம் . இதில் முறை அஸ்வினிதேவர் சுகன்னியின் கற் 
எழுந்தருளிய விஷ்ணுமூர்த்திக்கு அப்பன் பினிலையறியவேண்டி இவரது ஆச்சிரமம் 
என்று பெயர் . 

அடைந்தனர் . வந்த தேவர்களைச் சியவ 
சிம்மாநனர் -ஒரு விஷ்ணுபடர் . 

னர் வணங்கி அவர்கள் தம்மனைவியைக் 
சிம்மீகை - 1. சிங்கிகை,. 

கேட்டபடி விசைந்து அஸ்வினிதேவருருக் 
2. ஒரு அரக்கி , நிழலால் இழுப்பவள் . கொண்டு அவர்களுடன் நீருள் மூழ்கிநிற்க 
இவள் அநுமன் இலங்கைக்குப் போகை மூவரும் சியவன ருஷிகளாய் இருக்கக் 
யில் நிழலால் தடுக்க அநுமன் இவள் வயிற் கண்ட சுகன்னி , தேவரை வேண்டத் தே 
றுள் புகுந்து உடலைக் கிழித்து வெளிப் வர் கணவரைக்காட்ட அறிந்து கூடினள் . 
பட இறந்தவள் . 

அதனால் அச்வினி தேவர்கள் களித்து 
3. தக்ஷப்பிரஜாபதியின் மகள் . கசியபன் இருடிக்கு இளமை தாப்பெற்றவர் , ( பாக 
பாரியை . புத்திரர்கள் ராகு , சுசந்திரன் , வதம் ) . இவர் சையாதியஞ்ஞத்தில் அஸ் 
சந்திரஹர்த்தா, சந்திரகிரணமர்த்தனன் வில் தேவர்க்குச் சோமபானம் அளிக்க 
என நால்வர் . 

இந்திரன் கோபித்து வச்சிரம் ஓச்ச அவ 
சிம்புள் 

இது எட்டுக்காலுள்ள பக்ஷ . னுக்குச் கை தம்பிக்கச் செய்தவர் . ( விகா 
இவ்வுருவம் சிவபெருமானால் நரசிக்கவுருக் யகப் புராணம் ). இவர்க்கு மனுகுமரியி 
கொண் விஷ்ணுமூர்த்தியின் மயக்கம் டம் ஒளரவனும் , சுகன்னியிடம் பிரமதி 


சியவனர் 


B46 


சிரஞ்சயன் 


இதன் 


யும் பிறந்தனர் . ஒளரவனுக்கு ருசிகனும் , உங்கள் பணியால் சளிப்புற்றேள் இனி 
ருசிகனுக்குச் சமதக்கினியும் , சமதக்கி சமதக்னியிடம் பிறக்கும் குமரனால் உலக 
னிக்குப் பாசிராமனும் பிறந்தனர் . மற் மழியும் எனக் கூறினவன் . இவன் பிருகு 
றொரு குமானாகிய பிரமதிக்கு ருரு என் வம்சத்தவன். ( பார - அநுசா . ) 
பானும் , ருருக்குச் சநகனும் பிறந்தனர் . சியாமகன் - 1. சூரனுக்கு மாரிஷையிடம் 
இவர் பிரமன் குமான் அல்லர் . சத்துருக் உதித்த குமரன். 
னனுக்கு மதுவின் செய்தி கூறியவர் . 

2. இருசிகன் குமான் , விதர்ப்பனுக்கு 
2. மித்திசாயுவின் குமார் . 

தந்தை , 
2. சுகோத்திரன் குமார் . 

3 , வசுதேவன் தம்பி . 
சியவனர் -1 , இவர் இந்திரனை நோக்கி நீ 

சியாமரச்மி -- ஒரு இருடி , கபிலர் மாணாக்கர் . 
அச்வதி 

தேவர்களுடன் சோமபானஞ் 
செய்கவென , இந்திரன் அச்வதிதேவர்கள் 

சியாமம் -1. யமுனை நதிக்கரைக்கண் உள்ள 
இழிந்தவர்கள் அவர்களுடன் பானஞ் 

ஒரு அரசவிருக்ஷம் . 
செய்யமாட்டேன் என , சியவனர் அவ் 

2. யமமார்க்கத்தைத் தடுக்கும் நாய் , 
வகை செய்யாவிடின் துன்புறுவாயென 

இதற்குப் பலியிடல் வேண்டும் , 
வும் மறுத்தனன் , ருஷி ஒரு யாகஞ் 

துணை சபளம் . 
செய்து உன்னை யுண்பிப்பேன் என்று 

சியாமளை யமனுக்குத் தேவி . 
ஒரு யாகஞ் செய்தனர் . அதில் மதனன் சியூமரசிமீ ஒரு ருஷி . பசுவைக் கொல் 
எனும் அசான் ஆகாயம் மேல்வாயும் , பூமி லாமல் யாகஞ் செய்யவேண்டுமென்று கபி 
கீழ்வாயுமாக தோன்றினான் . இந்திரன் லர் வாதிட்டகாலத்தில் பசுவின் வயிற்றி 
முதலியோர் அவன் வாயில் பட்டனர் . னிற் புகுந்து அவரிடம் வாதிட்டவர் . 
தேவர்கள் இந்திரனுடன் ஆலோசித்து ( பார - சாந் ) 
அச்வரி தேவர்களுடன் சோமபானஞ் சியேனி 

அருணன் தேவி . குமரர் சம் 
செய்து கோபத்தி னீங்கினர் . 

பாதி , சடாயு . 
மதனனை முனிவர் மதுவினும் , சூதாட்டத் சியேஷ்டை -1 . பிரமன் புத்திரி , வருணன் 
தினும் , ஸ்திரீகளிடத்தினும் பிரித்துவிட் தேவி , குமரன் அதர்மன் . இவள் பாற் 
டனர் . இதனால் மனிதர் கெடுகின் றனர் . கடலில் பிறந்தவள் எனவும் கூறுவர் . 
பின் சியவனர் தேவர்கள் மதனன் வாயிற் இவளே மூதேவியாம் . 
பட்டபோது ருஷி சுவர்க்கத்தைக் கபர்க 2. ஜலத்திற்கு அதாரமாய் ஸ்திதியாதா 
ளால் கவர்ந்தனர் . தேவர்கள் கபர்களைச் பரூபையான சத்தி , இதற்குத் தேவர் 
சுவர்க்கத்தைக் கேட்க அவர்கள் கொடா சியேஷ்டர் அல்லது பவர் . 
ததினால் பிராமணர்களைச் சரணமடைந்த சியோதிஷ்மந்தன் - சுவாயம்பு 

மதுவின் 
னர் . பிராமணர்கள் யாகாக்கினியால் கபர் 

குமான் . 
களை யழித்துத் தேவர்களுக்குச்சுவர்க்கத் சிரகாரி- கௌதம புத்தர்களில் ஒருவர் நெடு 
தை யளித்தனர் . ( பார - அநுசா .) 

ங்காலம் காரியத்தை ஆலோசித்துச் செய் 
2. ஒரு ருஷி . இவர்குசிகவம்சத்தைக் பவர் . பிதா இவரது தாயாகிய அகலியைக் 
கெடுப்பதாகக் குசிகனிடஞ் சென்று அவ கொலை செய்யும் படி யேவிய காலத்துத் 
னிடம் நான் உறங்கப்போகிறேன் என் தாம் பிதாவினால் தாயைக் கொலைசெய்ய 
னைக் கால்பிடித்தல் முதலிய வுபசாரங் எவிய செய்கை தர்மத்தின்படி தவறுடைத் 
களால் நான் எழுந்துணையு முபசரிக்க தாகும் பிதாவின் கட்டளையை மறுத்தலும் 
வென்று தூங்கியெழுந்து , மீண்டும் தம்ப தவறாகும் இத் தரும சங்கடத்திற்கென் 
திகளாகிய குசிகனும் தேவியு முபசரிக்க செய்வதென இரங்குகையில் கௌதமர் 
நெடுங்காலந் தூங்கியெழுந்து இருவரையும் 

மனைவியைக் கொலை செய்வதைப் பற்றித் 
தேரிழுக்கக் கூறி அவ்வாறு இழுக்கையில் அக்கித்துக் குமரரைக் கேட்டுக் கொல்லா 
சவுக்கா விருவரையு மடித்து ஒட்டியும் மை தெளிந்து தம்மை அவர் நீசிரகாரியாக 
அவர்களிருவரும் மனந் தளராததுகண்டு வென வாழ்த்தப் பெற்றவர் . ( பார சாங் .) 
சளித்து அவ்வாறு தாம் செய்தவை தெய்வ சிரசு - திதிபுத்திரனாகிய அசுரன் . 
லோகத்தில் நடந்த ரகசியம் , அதைக் சிரஞ்சயன் - 1 , உத்தமன் எனும் மதுபுத் 
கொண்டு உங்களைத் துன்பப்படுத்தினேன் திரன் . 


திரஞ்சீவியர் 


647 


சிரவணத்தவாதசி 


2. இரணஞ்சயன் குமரன் , 

சிரப்பதி - 

இலவன் ஆண்ட பட்டணம் , 
3. அரம்மியாசவன் குமரன் . 

சிரமந்திரதெய்வம் - பொன்னிறமாய் , பத் 
4. ஏம்ராசுவன் குமான் , இவன் கும 

மாசனராய் , முக்கண் , சதுர்ப்புஜம் , சத்தி , 
என் சகதேவன் , 

சூலம் , வாதம் , அபயம் உடையவராய்ச் 
5. பிரா .) காலகான் குமாரன் , இவன் 

சர்வாபாண பூஷிதாா யிருப்பர். 
குமரன் சாமேசயன் . 

சிரம்பன் - பிரமன் கொட்டாவிவிட அதில் 
6. ஞானுக்கு மாரிஷையிடம் பிறந்த 

தோன்றியவன் இவன் பத்துச்சிரம் வாய்க் 
வன் . 

தவன் இவன் சிந்தூரன் எனப் பிரமனாற் 
சிரஞ்சீவியர் - ( எ ) அசுவத்தாமன் , மாபலி , 

பெயரிடப்பட்டு அவனால் எல்லா வாமும் 
வியாசன் , அஓமான் , வீபீஷணன் , கிரு 

பெற்று விநாயகரால் இறந்தவன் , சிந்து 
பாசாரியன் , பரசிராமன் . 

னைக் காண்க . ( பார்க்கவ புரா ). 
சிரதகீர்த்தி - சூரனுக்கு மாரிஷையிடம் 

சிரம்பை - தூமாகன் தேவி . இவள் தனது 
பிறந்த குமரி . இவள் திருஷ்டசேதுவை 

கணவனை மகோற்கடர் கொன்ற பழி 
மணந்தவள் , 

தீர்க்கக் காசிப்புரோகிதன் சுற்றத்தவள் 
சிரதசவா சூரனுக்கு மாரிஷையிடம் பிற 

போல் உருக்கொண்டு விஷத்தைக் கல 
ந்த குமரி . 

து பரிமளத்தைலமென்று மகோற்கடர் 
சிரதள் - 1. ஒன்பதாம் மன்வந்தரத்து மது . 

மீது பூசி அவ்விஷம் தனக்கே ஏறமாய்க் 
2. (சூ . ) சுபாஷணன் குமரன் . 

தவள் . 
3. (பிர . ) தர்மநேத்திரன் குமரன் , 
இவன் குமரன் திடசேநன் . 

சிரரோகம் - ( தலையில் உண்டாகும் சோகம் ) 
சிரததேவா சூரனுக்கு மார்ஷையிடம் 

இது புகை , வெயில் , பனி , நித்திய சை 
பிறந்த குமரி . இவள் விரததர்மாவை 

யோகம் , அதிநித்திரை , நித்திரை பங்கம் , 
மணத்தனள் . 

ஜலத்தில் கனை தல் , கீழ்க்காற்று , மிகுந்த 
சிரத்தாவதி - வருணன் இராஜதானி. ஜலபானம் , ஓயாத அழுகை , மத்தியப்பா 
சிரத்துவசன் ( சூ ) இரஸ்வரோமன் கும னம் , உஷ்ணமான வாசனைகளை முகருதல் , 
என் . இவன் யக்யமித்தமாகப் பூமியை 

வெகுவார்த்தை , இவற்றால் முத்தோஷம் 
யுழுதகாலத்து அக்கலப்பை அடியில் சீதை களும் அதிகரித்து உண்டாவது . 
பிறக்க எடுத்தவன் . 

( 10 ) வகைப்படும் . 1. சிரஸ்தாபரோகம் , 
சிரத்துவான் - இவன் சத்திய திருதி கும 

2. பித்த சிரஸ்தாபரோகம் , 3. சிலேஷ்ம 
என் . இவன் உருவசியைக் கண்டு கலித 

சிரஸ் தாபரோகம் , 4. திரிதோஷ சிரஸ் 
மான வீரியத்தை நாணலில்விட அதினின் தாப சோகம் , 5. ரத்த சிரஸ்தாப சோகம் , 
றும் இருபனும் கிருபியும் பிறந்தனர் . 

6. அர்த்தபேத சோசம் , 7. கிருமிசிரோ 
சிரத்தை - 1 , தருமன் எனும் மனுவின் ரோகம் , 8. சிரகம்பரோகம் , 9 சங்கரோ 
தேவி , 

கம் , 10. சூரியாவர்த்த சோகம் ஆகச் சிர 
2. தக்ஷனுக்குப் பிரசூதியிடம் உதித்த 

ரோகம் , ( ய ) ம் முற்றியது . 
வள் , யமன் தேவி . 

சிரவணர் இவர்கள் பன்னிருவர் . யமனு 
3. வைவச்சு தன் பாரி , இவள் தனக்குப் க்கு ஆன்மாக்கள் செய்யும் புண்ணிய பாப 
பத்துக்குமார் பிறவாததற்கு முன் ஒரு ங்களை யறிக்கை செய்வோர் , சைய்யமினி 
பெண் வேண்டி வசிட்டரால் ஓமஞ்செய் 

வாசிகள் . யமன் பிரமனைப் பிராணிகள் 
வித்து இளையைப் பெற்றாள் . 

செய்யும் புண்ணிய பாவங்களைத் தானறிய 
4. கர்த்தமப் பிரசாபதியின் குமரி . ஆங் 

வேண்டப் பிரமன் தருப்பையை எடுத்து 
கீரசர் தேவி . இவள் புத்திரர் சிவாலி , எறிந்தனர் . அதிலிருந்து பன்னிரண்டு 
குகு , ராகா , அதுமதி , உசகத்தியர் , பிர பெயர் தோன்றி உலகத்தவர் செய்யும் 
கஸ்பதி . 

புண்ணியபாபங்களை அறிந்து , யமனுக்கு 
சிரபுரம் - சீர்காழி என்னும் சிவக்ஷேத்திரத் அறிவித்து வருபவர் . 
திற்கு ஒரு பெயர். இராகு கேதுக்கள் சிரவணன் - முராசான் குமரன் . கண்ண 
அமிர்தமதனத்தில் இழந்த சிரம் பெற சண் னுடன் சண்டையிட்டு மாய்ந்தவன் , 
இத் தவஞ்செய்து தலைகள் அடைந்ததால் சிரவணத்துவாதசி - (திருவோணம் ) சிர 
இப்பெயர் பெற்றது . 

வணக்ஷத்திரத்துடன் படிய துவாதசி , 


எ 


சிராத்தம 


648 


சிரீராமநவமி 


இதில் விஷ்ணுமூர்த்தி வாமன அவதாரம் சிரீசைலம் ஒரு சிவஷேத்திரம் தெலுங்க 
எடுத்ததால் விரதம் இருப்பர் . 

நாட்டிலுள்ளது . 
சிராத்தம்- இது பிதுர்க்களை எண்ணி , யவர் சிரீதேவி - 1. இலுமிபிராட்டி , 
கள் களிப்புறச் செய்யும் கருமம் . இது 2. வசுதேவன் தேவியரில் ஒருத்தி. 
சுபத்திற் செய்யின் அப்பு தயம் என்றும் , சிரீநிலை - ஒரு வித்தியாதர நகரம் , 
நாந்தி என்றும் , அசுபத்தில் செய்யின் சிரீநிவாசாசாரியர் - புண்டரீகாக்ஷர் கும 
நக்லை , ஏகோதிஷ்டம் , சோடசசபிண்டீகா ஏர் . தேசிகர் திருவடி சம்பந்தி . 
ணங்கள் என இப்பெயர்கள் பெறும் . இது சிரீபர்வதம் - சீரிசைலத்திற்கு ஒரு பெயர் . 
புண்ணிய க்ஷேத்திரங்களில் செய்யப்ப இது மல்லிகா அர்ச்சுனம் என்று பெயர் 
படின் மிக்க பலன் தரும் . அமாவாஸ்யை , பெற்ற சிவஸ் தலங்களுள் ஒன்று .( பா.வன) 
சங்கிரமணம் , மகாலயபக்ஷம் , வியதிபாத சிரீபாஷியகாரர் - இராமாநுஜர் எனும் எம் 
யோகம் , யுகாதி , மாசப்பிரவேசம் , கிரகண பெருமானார்க்குச் சரஸ்வதி இட்ட பெயர் . 
புண்ணியகாலம் இவைகளில் செய்யின் சிரீபாலன் - 1. திருநிலையகத்து அரசன் . 
பிதுரர் களிப்படைவர் . 

2. பிரசாபதி அரசன் தம்பி . 
சிராத்ததேவன் விவசுவானுக்குச் சமுக் சிரீமதி - அம்பரீஷன் குமரி . இவளை விரும் 
யையிடம் உதித்த குமரன் . இவன் விவ பிப் பருவதருஷியும் , நாரதனும் , அம்ப 
சுவான் குமானாகையால் வைவச்சுதமனு ரீனைக் கேட்டனர் . அரசன் நீங்கள் இரு 
வாயினான் . 

வர் கேட்பதால் கன்னிகை யாருக்கு மாலை 
சிராந்தையார் - கடைச்சங்கம் மருவிய புல சூட்டுகின்றனளோ அவர்கள் கொள்க என் 
வர் . ( அகநானூறு .) 

றனன். இவ்வகை இருக்க நாரதர் பருவ 
சிராயு பூரூரவன் குமரன . 

தன் அறியாது விஷ்ணுவை நோக்கிப் பரு 
சிராவணம் - ஆவணிமாதத்துத் திருவோண வதனுக்குக் குரங்குமுகம்வர வரம்பெற்ற 
நக்ஷத்திரத்து அனுட்டிக்கும் ஒரு வைதிக னர் . அவ்வகைப் பருவதனும் நாரதன் 
காரியம் 

அறியாது விஷ்ணுவை நோக்கி நாரதனுக் 
சிராவணன் - தசரதனால் யானையென்று 

குக் குரங்கு முகம்வாவும் வாம்பெற்றனர் . 
ஐயுற்று அம்பெய்யப்பட்டு இறந்த இரு இவ்வகை வரம்பெற்ற இருவரும் மண 
டிச் சிறுவன் . 

மண்டபத்தில் வந்தனர் . சிரீமதி இவ்விரு 
சிராவத்ஸ்ன் சூரியவம்சத்து க்ஷத்திரியன் . 

வரையுங் கண்டு இவ்விருவருக்கும் நடுவில் 
யுவனாஸ்வன் புத்திரன் . ( பா , வன) . 

அழகுள்ள புருடனாய் நின்ற விஷ்ணுமூர்த் 
சிராவிதம் இலவன் இராசதானி என்பர் . 

தியை மாலையிட்டவள் . 
சிரீகண்டம் பொதிகைக்கு ஒரு பெயர் . 

சிரீமான் - தத்திரேயபுத்திரனாகிய நிமிரிஷி 
சிரீகண்டர் - சிவாம்சத்து ஒரு அவசரம் , 

யின் புத்திரன் ( பா - அது) 
பிரகிருதி புவனத்திற்கு அதிபர் . 
சிரீகருணர் 

சிரீரங்கநாராயணஜீயர் - உடையவரது 
(கணக்கர் போலும் ) தூர்வா 

திருவடி சம்பந்தி . 
சர் சாபத்தால் பிரமனும் சரஸ்வதியும் 
மானிட வுருக்கொண்டு வெவ்வேறிடல் 

சிரீரங்கராஜர் இராமானு ஜப்பிள்ளானுக் 
களிற் பிறந்து ஆத்திரேய வேதியர் சுப குக் குமார் . 
குணமாலை எனப் பெயர்பெற்று இருவரு சிரீரங்கம் - கரவிரி கொள்ளடத்து இடை 
மணமடைந்து ( சுச ) பிள்ளைகளைப் பெற யிலிருக்கும் தீவு . அயோத்தியிலிருந்து 
அப்பிள்ளைகள் ஞானமுனிவரது வேண்டு இலங்கைக்குச் செல்லும் விபீஷணர் பிரி 
கோளால் இலக்குமியின் கருணையை வாற்றாது தாம் பூசிக்கும்படி கொண்டு 
அடைந்தபடியால் ஸ்ரீகருணர் எனப் பட் சென்ற அரங்கநாதனைத் தேவர் வஞ்சனை 
டனர் . ( சிரீகருணர் சரித்திரம் ). 

யாலும் , பெருமாள் விருப்பினாலும் விபீ 
சிரீகிருஷ்ணபாதர் வடக்குத் திருவீதிப் ஷணர் எழுந்தருளச்கெய்து பூசித்ததலம் . 
பிள்ளைக்கு ஒரு பெயர் , பெரியவாச்சான் சிரீராமநவமி இது சித்திரை சுக்கில 
பிள்ளைக்கு ஒரு பெயர் . 

பக்ஷ நவமிகூடிய சுபதினம் . இதில் விஷ் 
சிரீசங்கபோதி - கயவாகுவைக் காண்க. ணுமூர்த்தி திரு அயோத்தியில் ஸ்ரீராம 
சிரீசேநன் - அசுவகண்டன் சேனாவீரருள் ராகத் திரு அவதரித்தனர் . ஆதலின் விரத 

நாளாம் . 


ஒருவன் . 


சிரீராமப்பிள்ளை 


649 


சிலந்தியியல்பு 


ஒரு பெயர் 


சிரீராமப்பிள்ளை - பட்டருக்குத் தம்பியார் . 

- சிருட்டி இது பரதகண்டத்தில் ஆஸ்திக 
சிராமமிசரர் - மணக்கால் நம்பிக்கு ஒரு மதத்தவராகிய ஆரியர்கள் கூறியபடி பல 
பெயர் . 

விதம் . அவற்றுள் சைவர் , தத்துவாதீதனா 
சிவச்ச சின்னமிசிரர் - காரத்தாழ்வாருக்கு கிய பரமசிவத்தைக் கலந்த சச்திமாயை 

யை கோபிக்க அம் மாயையினின்றும் 
சிரீவைஷ்ணவநம்பி - திருக்குறுங்குடி நம் சகர் உண்டாம் என்பர் . வைஷ்ணவர் உல 
பிக்கு ஒரு பெயர் . 

கம் கடல் கொண்ட காலத்துத் தனித்து 
சிருகால வாசுதேவன் - வடமதுராபுரிக்குச் நின்ற நாராயணன் ஆவிலையில் யோக 
சமீபத்தில் இந்த சரவீரபுரத்து அரசன் . நித்திரை புரிய அவர் நாபியில் பிரமன் 
இவனைக் காஷ்ணமூர்த்தி கொன்று உதித்து உலகாதிகளைச் சிருட்டிப்பன் 
இவன் குமானுக்கு முடி அளித்தனர் . என்பர் . ஸ்மார்த்தர் , பிரமம் பொன்மய 
( பார - சார் . ) 

மான அண்டம் ஒன்று ஆக்கி அதில் பிர 
சிருங்கர் - மகததசத்து அரசர் . 

வேசிக்க அவ்வண்டத்து இருந்து பிரமன் 
சிருங்ககிரி - இது மைசூர் நாட்டிலுள்ள தோன்றி உல சிருட்டி புரிவன் என்பர் . 
ஒரு மலைநாடு , இதில் சங்கராசாரியரால் சிருததேவா - சூரனுக்கு மாரிஷையிடம் 
தாபிக்கப்பட்ட 

மடாலயம் இருக்கிறது , பிறந்த குமரி , விருக தர்மா மனைவி . இவ 
சாரதாபீடம் என்பர் . 

ளிடத்தில் ஒரு அசான் ருஷியினால் சபிக் 
சிருங்கவான் - குணிசார்க்கியரைக் காண்க .. கப்பட்டவனாய்த் தந்தவக்கிரன் எனப் 
சிருங்காரநிலை - பகைவர் சீர்த்தி பண்ணக் பிறந்தனன் . 
கிடந்தானை முல்லையரும்பன்ன பல்லினார் சிரேணிமந்தன் குமாரதேசாதிபதி . 
தழுவதலை மேவியது . ( பு - வெ . ) 

சிரேணிமான் குளிந்தநகரத்து அரசன் , 
சிருங்கிழனிவர் சமீகமுனிவர்க்குக் குமா சிரேயாம்ச தீர்த்தங்கர் - பதினோராவது 
ரர் . பரிச்சித்தைப் பாம்பு கடித்து இறக் சைக தீர்த்தங்கரர் . இவர் கிருதயுகத்தில் 
கச் சபித்தவர் . இவர் தந்தையைப் பைாவ சிம்மபுரத்தில் இக்ஷவாகு வம்சத்தில் 
ருஷி என்றுங் கூறுவர் . 

விஷ்ணுமகாராசாவிற்கு தந்தையிடம் பல் 
சிருங்கி - மான்வயிற்றிற் பிறந்த முனி . குனிமா தம் , கிருஷ்ணபக்ஷம் , தசமி, திரு 
( மணிமேகலை ) 

வோணநக்ஷத்திரத்திற் பிறந்தவர் . 
சிருங்கிபோம் - 1. கங்கைக் கரையிலிருச் பது உன்ன தம் ( அ 0 ) வில் , சுவர்ண வர் 
கும் குகன் என்னும் வேடன் பட்டணம் , ணம் , ஆயுஷ்யம் ( அச ) வருஷம் , புத்திரன் 

2. Ref . ( T. E ) fort amil Sriugeur யசஸ்கரன் , குந்து முதல் கணதரர் ( எ எ ) 
on the river Ganges , 18 miles north இவர்காலத்து சாஜாக்கள் , 

ராஜாக்கள் , விசயபலதே 
west of Allahabad . 

வர் , திப்பிரஷ்டவாசுதேவர் , அசுவக்கிரீவ 
சிருஞ்சயன் -1 . பர்ம்மியாசுவன் ( சைப்யன் ) பிரதிவாசுதேவர் . 
தேவி கைகேயி , புத்ரி சுகுமாரி ( பார - சிரோவிரதம் - " அக்னிரிதி ” என்பதாதி 
துரோண . ) இவன் குமரன் நாரதானுக்கி யான மந்திரங்களால் விபூதியை யெடுத் 
ரகத்தால் பொன்னாகவே மூத்திர மலங்க துத் தேகத்திற் பூசுவது , சிவரஹஸ்யம் .) 
ளைப் போக்கத்தக்க புத்திரனைப் பெற்றுச் சிலந்தியியல்பு 

சிலந்தியியல்பு - இது எட்டுக்காலையுடைய 
சவர்ணஷ்டீவி என்று பெயரிட்டு வளர்க் பூச்சிவகையைச் சேர்ந்தது , முகத்தில் கை 
கையில் இவன் வயிற்றில் பொன்னிருக்கு போன்ற இரண்டுறுப்புடையது . இவற் 
மெனக் கள்ளர் குமானைப் பிடித்துக் கொல் றுட் சிலமரணந் தரத்தக்க விஷமுள்ளவை . 
லச் சிருஞ்சபன் நாரதர் அனுக்கிரகத்தால் இவைகளில் பலவகை உண்டு . இவை வலை 
மீண்டும் உயிர்ப்பித்தனன் . இவன் குமா பின்னி வாழும் . பூமியில் குழியில் வசிப் 
னுக்குச் சுவர்ணடீ எனவும் பெயர் 

பவை குழிச்சிலந்தி , செஞ்சிலந்தி , கருஞ் 
2. காலாநலனுக்குக் குமரன் . 

சிலந்தி எனப் பல . இது தலை, உடல் என 
3. வசுதேவனுக்குத் தம்பி . 

இரண்டு பாகங்களை யுடையது , 

தலையில் 
4. பர்வதன் சுவர்ணஷ்டி வியைக் இரண்டு கண்கள் உண்டு . தலைக்கருகில் 
காண்க. 

இவன் சைப்யவிஜன் குமான் மீசையொத்த ஒரு உறுப்புண்டு. 
இவன் சரிதை அம்பரீஷன் சரிதையை வுறுப்பில் துவாரங்களிருக்கின்றன . இத் 
யொத்திருக்கிறது . ( பார - துரோ .) துவாரத்திலிருந்து பூச்சிகளைப் பிடிக்கை 

82 


சிலந்தியின் அஷ்டவிஷபேதம் 


650 


சிலாத முனிவர் 


பில் விஷம் ஊறிப் பூச்சிகளைக் கொல்கி சிலம்பம் - தேகப்பயிற்சிக்காகவும் தம் எதி 
நது . இந்தப் பூச்சிகளுக்கு 8 கால்கள் . ரிகளை வெல்லுதற்பொருட்டும் ஒற்றை 
இது கூடு கட்டுவதற்கும் ஆகாரத்தைப் யிரட்டைக் கொம்புகளாலும் மற்றும் பல 
பறழவதற்கும் வேண்டிய ஏலை . பின் கருவி களாலும் பழகும் பழக்கம் . 
பாகச்திலுள்ள சிறிய குழிகளிலுள்ள சிலம்பாறு - பாண்டிநாட்டில் திருமாலிருஞ் 
பிசின் போன்ற பொருளால் நூற்கிறது .. சோலையிலுள்ள ஒரு நதி . (சிலப்பதிகா. ) 
இது காற்றுப்பட்டால் எல்போல் உறை சிலம்பி - சோழநாட்டிலிருந்த தாசி . கம்ப 
கிறது . இது இப் பிசினைக் கிளைகளில் ரிடம் கவிபெற ஆசைகொண்டு ( 500 ) 
ஒட்டித் தன்னூலால் வலைபின்னித் தான பொன் கொடுத்து . தண்ணீருங் காவிரியே 
தன் ஓரிடத்திருந்து பூச்சிகள் வலையில் சார்வேந்தன் சோழனே, மண்ணாவதுஞ் 
விழுந்தபோது பிடித்து சதின்னும் . சிலந்தி சோழ மண்டலமே - பெண்ணாவாள் , அம் 
முட்டையிலிருந்து வெளிவந்தவுடன் தாய் பொற் சிலம்பி அரவிந்தத் தாளணியும் , 
போல் ஆசாரத்தைத் தானே தேடிக் செம்பொற் சிலம்பே சிலம்பு ” என்ற கவி 
கொள்ளும் . இது ( எ ) வகை . 

இவைகள் 

யில் பாதி பெற்று ஒளவைக்குக் கூழிட்டு 
வெளுப்பு , சிவப்பு நிறத்தையும் , ஆசனத் " பெண்ணாவாள் என்றது தொடங்கிப் 
தில் சித்திரங்களான மெல்லிய நூல்களைப் பாதிச் செய்யுள் பெற்றுச் சுகம் உற்றவள். 
பெற்றமிருக்கும் . வாத , பித்த, சிலேஷ்ம, சிலாசத்து - ( Gypsum ) இது ஒரு சுண் 
சங்கீரண சிலந்திகள் என உஅ ) வகை ணாபின் சேர்க்கைப் பொருள் . ஐரோப் 

சிலந்திபேதம் வாதச்சிலந்தி - பாவில் சில இடங்களில் அகப்படுகிறது . 
இவை பீதச்சிலர்தி , குமுதச்சிலந்சு , மூல இதனுடன் ஜலத்தைச்சேர்க்கின் இறுகும் . 
விஷச்சிலந்தி , இரத்தசிலந்தி , சித்திரசிலந் சிலாசுரன் - வீமாசுரனைக் காண்க . 
தி ,சந்தானிகச்சிலந்தி , மேஜகச்சிலந்தி என் சிலாதமுனிவர் -1 . இவர் மனைவியார் சித்ர 
பனவாம் . இது வெளுப்புச் சிவப்பு நிறத் வதியார் . இவர் புத்திரன் வேண்டிச் சிவ 
தையும் ஆசனத்தில் சித்ரங்களான நூலை பெருமானை யெண்ணிக் கற்களை ஆகாரமா 
யும் பெற்றிருக்கும் . பித்தச்சிலந்தி - இது , கக்கொண்டு தவஞ்செய்யச் சிவபெருமான் 
கருமை பொன்மை கலந்த நிறத்துடன் தரிசனந் தந்து சிலாதன் ( கல்லை ஆகாரமா 
முகத்தில் அனலையும் , ஆசனத்தில் தாமரை கக் கொண்டவன் ) எனப் பெயர் பெர் 
நூலைப்போல் ஏலையும் பொறிருக்கும். றவர் . சிவபிரான் இவரை நோக்கி 
இது கபிலாசிலந்தி , அக்னிமுகச்சிலந்தி , நீ விருத்தனாதலால் புத்ரோற்பத்தி உன் 
பீச்சிலந்தி , பதுமச்சிலந்தி , மூத்திரச் மனை வியிடம் அரிதாகும் . ஆதலால் நீ 
சிலந்தி , சுவேதச்சிலந்தி , கறப்புச்சிலந்தி யாகஞ்செய்து அப்பேற்றை யடைவாய் . நீ 
யென ( எ ) வகை . சிலேஷ்மசிலந்தி - யாகஞ் செய்யவேண்டி நிலத்தினை உழவு 
குடவில் நீலநிறத்தையும் , 

வெண்மை 

செய் . அவ் வுழுசாவில் ஒரு புதல்வன் 
நிறம் , நீலநிறம்பெற்று ஆசனத்தில் சிவ உனக்கு உண்டாவன் . அவன் எனக்குச் 

நூல் கொண்டிருக்கும் . இது பாண்டுச் சமானமானவன் என மறைந்தனர் பின்பு 
சிலந்த , எத்தபாண்டுச்சிலந்தி , வண்டுச் அவ்வாறு யாகஞ்செய்ய நிலத்தையுழ அவ் 
சிலந்தி , பிங்கச்சிலந்தி , திரிமண்டலச் வுழுசாலில் ஒரு பொற்பெட்டியில் நந்திமா 
சிலந்தி , தூர்க்கந் தச்சிலந்தி , சித்திரமண்ட தேவர் இருக்க எடுத்து வளர்த்தனர் . இவ 
லச்சிலந்தி என ( எ ) வகையினது . சங்கீர எக்கு வைதஹவ்யர் என்று பெயர் . இவர் 
ணச்சிலந்தி - இது ஆசனத்தில் பலநிற பிறந்தகாலத்து வந்ததேவரில் பிரமன் இக் 
நூலைப் பெற்றிருக்கும் . இது காகச்சிலந்தி திசனை நோக்கி இக்குழந்தை சகலர்க்கும் 
அக்னிபதச் சிலந்தி , பொரிவண்ணச்சில 

ஆனந்தமுண்டாக்கினதால் நந்தீசனெனப் 
ந்தி, வைதேகிச்சிலந்தி , ஜாலமாலினிச் பெயர் அடைக என்றனன் . சிலா தன் புத் 
சிலந்தி , மாலா குணச்சிலந்தி , சுவர்க்கச் திரனாதலால் சைலாதியென முனிவர்கள் 
சிலந்தி என ( எ ) வகை, ( ஜீவ .) 

பெயரிட்டனர் . (சிவாஹஸ்யம் .) 
சிலந்தியின் அஷ்டவிஷபேதம் - சிலந்திப் 

2. இவர் இளைமைப் பருவத்தில் தம் 
பூச்சிகளுக்குச் சுவாசம் , பல், மலம் , மூத்தி வீட்டிற்குவந்த ஒரு அதிதிக்கு விளையாட் 
ரம் , சுகலம் , வாய் , வாய்நீர் , பரிசம் என்னும் டாக அவரறியாது அவரது அன்னபாத் 
( அ ) இடங்களில் விஷம் உண்டாம் . ( ஜீவ . ) திரத்தில் ஒரு சிறு கல்லிட்டனர் . அந்த 


சிலாதித்யன 


651 


சிலேஷ்மம் 


வடி 


அவன 


ணர் அச்சிறு கல்லை அன்னத்துடன் புசித் சிலுவை கிறிஸ்துமதத்தவர் தமச்சடை 
தனர் . சிலாதர் தமது தவப்பலனால் தன் யாளமாக ஏசுவை அறைந்த சிலுவையுரு 
னண்பர்களுடன் யமபுரஞ்சென்று ஆண் வைத் செரிவிக்கும் ஒருகுறி , இதனை 
டிருந்த காணிகளைக் காண்கையில் யமனது மேனாட்டிலுள்ள தேசத்தார் பல 
அரசிருக்கைக் கருகே ஒரு பெரும் பாறை மாகச் செய்து தரிப்பர் . இதில் ( 20 ) 
இருக்கக் கண்டு 

காரணமென்று உருவவகை உண்டுபோலும் , 
வினவ அந்தகன் , ஒரு வேதியச் சிறுவன் சிலேடையணி -- ஒருவகையாகவின் தொடர் 
ஒரு அதிதியின் அன்னத்தில் கல்லிட்ட மொழி பலபொருள் களது தன்மை தெரிய 
தால் அவன் வயது வளருந்தோறும் இது வருவது . இது , செம்மொழி , பிரிமொழிச் 
வளர்ந்து பெரும்பாறையாயது ; 

சிலேடை ஒருவினைச்சிலேடை ,பலவினைச் 
யமபுரம் வருங்கால் இவ்வளவையும் எங் சிலேடை , முரண்வினைச் சிலேடை , நியமச் 
கள் தண்டனையா லவனுண்ண வேண்டு சிலேடை , நியமவிலக்குச் சிலேடை , 
மெனக் கேட்டு அது தான் செய்த தவ விநோதச்சிலேடை , அவிரோதச்சிலேடை 
றென்றறிந்து அதற்குத் தீர்வாக அவர்கள் எனப்பல , இதனைப் பல்பொருட் சொற் 
அவ்வளவின தாகிய பெரும் பாறையை றொடாணியென்ப. ( தண்டி .) 
அவனுண்ணில் அப்பாலந் தொலையுமெ சிலேஷ்மம் -1 நபம் வழுவழுப்பு ,சீதளம் , 
னக் கூறக் கேட்டுத் தாம் சிவயோகத் கனம் , மந்ததத்வம் , நாற்றம் , மினுமினுத் 
திருந்து விழித்து அதனையொத்த தல் , ஸ்திரமாகிய ரூபத்தை யுடையது . 
பாரையைக் குறிப்பிட்டு அப்பாறையிற் இடம் - மார்பு , சிரம் , கண்டம் , காசி , 
சிறிது சிறிது உடைத்துண்டு அப்பாறை நா, முதலிய , இடங்களைப்பற்றி நிற்கும் . 
முழுதும் கரைத்துத் தமது பாவத்தை குணம் - மழமழப்பு , அசையர்மை , இல் 
ய தஞ்செய்து கைலைக்குச் செல்லுகையில் களுக் குறுதி தந்து தேகத்தைப் போஷிக் 
யாபுரத்திலிருந்த 

பிதுக்களைக் கும் குணம் பெற்றிருக்கும். தொழில் . 
கண்டு நீங்களாரென அவர் சிலாதன் வெண்ணிறமாக்கல் , வழுவழுத்தல், பாரிர் 
பிதுர்க்களெனத் திடுக்கிட்டு அவர்கள் தல் , தினவு , சீதளித்தல் , மரியாதை கர் 
தம்மை நரகத்திலிருந்து நீக்கிக்கொள்ள நீ வும் , விரைவில் சீரணித்தல் 

சீரணித்தல் முதலிய 
மணஞ் செய்து கொள்ளல் வேண்டுமென்ற தொழில்களை ப பெற்றிருக்கும் , கோபம் . 
படி மணஞ்செய்து கொண்டு தவத்தால் நம் தித்திப்பு , புளிப்பு , உப்பு , குழகுழப்பு , மர் 
திமாதேவரை யாகத்திற்கு உழுத படைச் தம் , சீதளம் முதலிய பொருகைள யருந் 
சால்வழி மாணிக்கப் பெட்டியிற் புத்திர துங்காலம் , ஈரவஸ்திரம் புனையுங்காலம், 
னாகப்பெற்று வளர்த்தவர் சிலையை அதஞ் அசீரணகாலம் இக்காலங்களில் சிலேஷ்ம 
செய்ததால் சிலாதர் . (சிவமகா புராணம் . ) கோபம் உண்டாம் . விருத்தி - சிலேஷ்மம் 

3. இவர் ஸ்ரீசைலத்தில் ஆயிரம் தேவ அதிகரித்தால் , அக்னிமந்ம் , வாய்பீர் 
வருடம் தவம் புரிந்து இறவாப்புத்திரன் ஊநல் , வெண்ணிறம் சில்லிடல் முதலிய 
வேண்டுமெனச் சிவமூர்த்தியை 

அதிகமாம் , சீரணம் - சிலேஷ்மம் குறைக் 
கேட்டு அவரது அனுக்கிரகத்தால் யாகம் சால் , பிரமை , சிலேஷ்மஸ் தான கோழை 
செய்ய உழு தநிலத்தில் கொழுவின் துதி குறை- , வியர்வைப் பெருக்கம் இல் 
யில் குழந்தையுருவாக நந்திமாம் தவரைக ளின் தோற்றம் உண்டாம் . ( ஜீவ ) 
கண்டெடுத்து வளர்த்தவர் . ( இலிங்க பு . ) 2. இது , அவலாயம், கிலே தசம் , 
சிலாதித்யன் - ஒரு புத்த அரசன , இவன் போதாம் , தருப்பகம் , சந்திகம் என ஐந்து 
கிறிஸ்து பிறந்த ( சு ) ல் அரசாண்டு வகைப்படும் . அவலப்பக சிலேஷ்ம 
புத்தசமயத்தை விருத்தி செய்தனன் . இதயத்திருந்து கொண்டு மூக்கன் தண்ட 
சிலீழகன் - இவன் ஒரு அரசன் விருத்திரா லும்பின மூட்டு , இரண்டு தொடையெலும் 
சுரனைக் கொன்ற இந்திரனிடத்துப் பழி பு - ளின் மூட்டுகளுக்கும் , தன் வலிமை 
வாங்கவேண்டி இந்திரன் நிராயுதனாய் இந் யாலும் , இதய ஸ்தானத்தற்கு அனை 
திராணியுடன் இருக்குஞ் சமயபெண்ணி ரஸத்தாலும் , மற்ற நான்கு சிலேஷ்ம 
யுத்தத்திற்கு வந்தனன . இந்திரன் வசசி ஸ்தானங்களுக்குச் சலத் தொழிலாலும் 
பத்தை நினைக்க அது வந்தது அதனால் ஆதாரத்தை யுண்டாக்கும் . 

கலே தக 
கொலையுண்டு இறந்தவன் . 

சிலேஷ்மம் - இது , ஆமாசடஸ் 

தானத்தில் 


வாக 


சிலேஷ்மரோகம் 


652 


சிவசருமர் 


மகா 


லாலா 


வசித்துக்கொண்டு உண்ட அன்னாதிகளை சங்ககர்ணன் , நந்திகன் , பிங்காஷன் , கூஷ் 
மிருதுவாக்கும் போதக சிலேஷ்மம் மாண்டன் , ஏகபாதன் முதலியவராம் . 
இது , நாவிலிருந்து கொண்டு உண்ணும் சிவகலை பட்டணத்து அடிகளின் தேவி 
சுவைகளைத் தெரிவிக்கும் , தரும்பகசிலே யார் . மருதவாணரைக் குழந்தையாக வளர் 
ஷ்மம் - இது , சிரசில் வசித்துக்கொண்டு 

த்த தவம் உடையவர் . 
இரண்டு கண்களுக்கும் குளிர்ச்சியைத் சிவதரு - 1. சடைமுடி யுடையவராய் , 
தரும் , சந்தி சிலேஷ்மம் - இது , இல்களில் 

விபூதி தூளிதத்தால் வெண்ணிறத்த தேக 
இருந்து கொண்டு எல்லாக் கீல்களையுந் தள 

முடையராய் , பூணு நூலும் யோகபட்டமும் 
ரச்செய்யும் . ( ஜீவ ) 

உள்ளவராய்ச் சிவ த்யானமா யிருப்பவர் . 
சிலேஷ்மரோகம் - இது சீதளத்தாலுண் 

( சைவபத்ததி ). 
டாம் சோகம் . இது இருபது வகைப்படும் . 2 இவர் சோளநாட்டில் காலாட்டி 
அவை - வாதசிலேஷ்மம் , பித்தசிலேஷ் யென்கிற அக்சாரத்தில் வித்யாதிராயர் 
மம் , ரத்தசிலேஷ்மம் , ஷயசிலேஷ்மம் , 

என்பவருக்குப் பிறந்தவர். இவர் கல்வி 
மூர்ச்சாசிலேஷ்மம் , சஷ்டசிலேஷ்மம் , பயின்று மகீபண்டி தன் குமரியாகிய ஆர் 
சுரசிலேஷ்மம் , மூகைச்சிலேஷ்மம் , துக்க யாம்பாளை மணந்து சிவாநுக்ரகத்தால் கலி 
சிலேஷ்மம் , தொனிச்சிலேஷ்மம் , கோஷ யுகம் ( 3058 ) க்குச் சரியான விக்ரமசகம் 
சிலேஷ்மம் , சுவேதசிலேஷ்மம் , 

( 14 ) -வது ஈசுர வைகாசிமீ சங்கரா 
சிலேஷ்மம் , பேனசிலேஷ்மம் , 

சாரியரைப் பெற்றார் . 
சிலேஷ்மம் , வமனசிலேஷ்மம , க்ஷண சிவகாமியாண்டார் - எறிபத்தநாயனார் சரி 
சிலேஷ்மம் , சோஷசிலேஷ்மம் , உத்கார தையைக் காண்க . 
சிலேஷ்மம் , இக்காசிலேஷ்மம் , சாசசிலே சிவகாயத்ரிஸ்வருபம் - பொன்னிறமாய் , 
ஷ்மம் , சுவாசசிலேஷ்மம் , தீபனசிலேஷ் நான்கு கைகளும் , திரிநேத்ரங்களுமுள்ள 
மம் , மந்தசிலேஷ்மம் , தொந்தசிலேஷ்மம் , வளாய் , வரதம் , அபயம் , ஜபமாலை , சமண் 
சந்திபாத சிலேஷ்மம் , அதிசாரசிலேஷ் டலம் உடையவளாய் இருப்பள் . 
மம் , சலசிலேஷ்மம் , அக்னிசிலேஷ்மம் , சிவகுண்டி - வில்வவனத்தில் சிவார்ச்சனை 
முசல்சிலேஷ்மம் , வெளிச் சிலேஷ்மம் , புரிந்து முத்தி அடைந்தவன் . 
விகாரசிலேஷ்மம் , விரண சிலேஷ்மம் , சிவகோசரியார் - திருக்காளத்தியில் எழு 
துர்க்கந்தசிலேஷ்மம் , தெயசிலேஷ்மம் , ந்தருளியிருக்கும் சிவமூர்த்திக்குப் பூசை 
பூதசலேஷ்மம் என்பனவாம் . 

செய்திருந்த சிவவேதியர் . இவர் சரிதை 
சிலேஷ்மரோகபூர்வம்- தேக்கனம் , தேகத் யைத் திண்ணனாரைக் காண்க . 
திலு முகத்திலும் மினுமினுப்பு , குடைச் சிவக்கொழுந்து தேசிகர் - இவர் கொட்டை 
சல் , இருமல் , இரைப்பு , நடுக்கல் , சிரோ யூரிலிருந்த கவிவல்லவர் . மருதவன புரா 
பாரம் ,நெஞ்சில் கபாதிக்க ஓசை , குளிர்ச்சி , ணம் , திருநல்லூர்ப்பெருமண புராணம் , 
வியர்த்தல , வக்கல் , சுரம் , குளிர் , மந் கோடீசுரக்கோவை பாடியவர் . சென்னை 
தாக்னி , வாயில் வழுவழுப்பு , கோழை , சர்வ லாசாலையில் வித்வானா யிருந்தவர் . 
கணணில் சலக்கோவை , மூக்கில் நீர்வடி சிவசமவாதிமதம் - இவர்கள் பதி , பசு , 
தல் , மூக்கடைப்பு , தும்மல வாந்தி , இவை பாசம் மூன்றும் அநாதி எனவும் , ஞானம் 
களைத் தனக்குப் பழையரூபமாகப் பெற்றி அநாதி எனவும் கூறுவர் . அவற்றுள் பசு 
ருக்கும் . ( ஜீவ . ) 

பாசங்களின் செயலறப் பதிஞானந்தோன் 
சில்லி - விருஷ்ணிவம்சத்து க்ஷத்திரியன் . 

இவ்வாறு தோன்றிய ஞானத்தால் 
சில்லிகை - ஆரண்யாக்ஷன் குமரி , தண் குளவி புழுவைத் தன்னிறம் ஆக்குதல் 
டகா சானுக்குத் தாய் 

போல் பதிஞானம் பசுவைத் தன் ஞானம் 
சிவகங்கை திருக்கைலை மலையிலிருந்து உதிக்கச்செயது நிற்கும் என்பர் ( தத்துவ ) 
பிரவகிக்கும் நதி , 

சிவசருமர் - 1 . திருவிடைமருதூர் சிவ 
சிவகணத்தவர் கபாலிசன், விசோகன் , வேதியர் . இவர் தேவியார் சுசீலை . இவர் 
சதநேத்திரன் , சதாநிலன் , அகந் தருதான் , கள் இருவரும் அன்பர்க்கு அன்னம் பரி 
கராள வதனன் , பாரபூதி , சோமவர்ஷன் , மாறிவருகையில் பொருளின்றிக் குழந்தை 
மகாகாயன் , சோமன , நிகும்பன , சங்கான , 

களுக்கு வைத்திருந்த பொருள்களை விற் 
சூரியாபபியானன் , சர்வமானி , கடாகடன் , முச சிவபூசைமுடித்துச் சிவனடியவர்க்கு 


சிவசருமர் 


653 


சிவசன்மா 


என் 


அன்னம் பரிமாற மீளுசையில் சிவமூர்த்தி சிவமூர்த்தியை வேண்டச் சிவமூர்த்தி 
விருத்தவேதியராக வந்து தமது பசியைத் தமது முடியை வளைத்துக் காட்டித் திரு 
தெரிவித்துச் சிவனடியவர்க்கு இருந்த மஞ்சனம் கொண்டனர் . இச்சிவலிங்கவுரு 
அன்னமெல்லாம் தாமே உண்டு போயினர் . இத்தலத்தில் சாய்ந்தே யிருக்கிறது 
சிவசருமர் வீட்டில் சிவனடியவர்கள் பசி சிவசன்மா - 1. வடமதுரையிற் பிறந்து 
யால் வருந்துதல் அறிந்து மனைவியின் மாங் பலநாள் செல்வத்திற்கு உழைத்துக் கிழப் 
கல்யத்தைவிற்றுப் பண்டங்கள் கொணர் பருவம் அடைகையில் தலயாத்திரை 
ந்து சிவனடியவர் பூசை முடித்தனர். மறு 

செய்ய எண்ணி 

முத்தித்தலங்களாகிய 
நாள் மிகுந்த பண்டங்களால் அடியவர் அயோத்தி , மாயாபுரி , காசி , காஞ்சி முத 
பூசைமுடிக்க இருக்கையில் சிவமூர்த்தி லிய பல தலங்களைத் தரிசித்துத் துவார 
சிவனடியவர்போல் எழுந்தருளி அன்னம் கையில் வந்து ஸ்நானஞ்செய்து ஏனாதசி 
புசித்து மீண்டு சிவசருமர்போல் , வீட்டில் உபவாசம் இருந்து துவாதசி 

பாரணை . 
கோயில் நிவேதனம் கொண்டு வந்து அடிய செய்கையில் சுரத்தால் இறந்தனன் , இவ 
வர்க்கு அளிக்க எனக் கூறி மறைந்தனர் . னைக் காலபடர் பற்ற விஷ்ணுபடர் மறு 
சசிலை தமது கணவரை இதுவரையில் எங் த்து எல்லாவுலகமும் காட்டிச் சென்று 
குச் சென்றீர் என வினாவுகையில் நடந் விஷ்ணுபதம் சேர்த்தனர் . அங்குச் சில 
தது கூற இது சிவமூர்த்தியின் திரு நாள் தங்கி விருத்தகாளனாய்ப் பிறந்து 
விளையாடல் இவ்வகைத் திருவிளையாடல் முற்பிறப்பில் சுபாசு என்னும் மறைய 
புரிவோர் பொருள் தரலாகாதா 

வன் பெண்ணாகிய சுபானனை , இங்கு பயித் 
எண்ணித் துயில் கையில் சிவமூர்த்தி கன திரு ஆகப் பிறந்திருப்பவளை மணந்து 
வில் எழுந்தருளி நாம் குழந்தையுருக்கொ இறந்து , மறுபிறப்பில் அநங்.லேசையா 
ண்டு இருக்கிறோம் எம்மை எடுத்துச் கப் பிறந்த அவளையே மணந்து காசியில் 
சென்று பட்டணத்துச் செட்டியாரிடங் சிவபிரதிட்டை செய்து முத்தி அடைந்த 
கொடுத்துப் பொருள் பெறுக என்று மறைய வன் . ( காசிகண்டம் ). 
இருவருங் குழந்தையுருக் கொண்டிருந்த 2 , ஒரு வேதியன் , இவன் அகத்திய 
சிவமூர்த்தியை எடுத்துச்சென்று தலையி ரைக் காணச்சென்று திருநெல்வேலியில் 
லிட்டு அவ்வளவு பொருள் பெற்றுச் சிவ ஒரு வேதியனிடம் தன 

தன பொருள்களை 
பூசை சிவனடியவர் பூசைமுடித்து முத்தி ஒப்புவித்துப் பொதிகைக்குச்சென்று பசி 
பெற்றவர் . 

தாகத்தால் வருந்தி இளைத்து இருக்கை 
2. ஒரு கன்னட நாட்டு வேதியர், அகத்தி யில் அகத்தியர் ஒரு விருத்தவேதியர் வடி 
யரைக் கண்டு இளமைபெற்று மீண்டு சிவ வாசவந்து பிராமணனை நோக்கி நீர் எங்குப் 
தருமமும் ஒருவாய்க்காலும் செய்வித்தவர் . போகின் றீர் என்ன , வேதியன் அகத்திய 

3. திருவிரிஞ்சிபுரத்தில் இருந்த சிவநா ரைக் காண என் றனன் . வேதியராகவந்த 
தன் என்னும் ஆதிசைவவேதியரின் கும அகத்தியர் நீர் அவரைக் காணமுடியா 
ரர் . இவரது இளமைப் பருவத்தில் நம் தென்று அவமதிக்க வேதியன் விருத்த 
தையார் இறந்தனர் . இவர்க்குக் கோயி ரிடத்துக் கோபித்து என் உயிர் நீங்கினும் 
லில் சிவபூசை முறை வந்தது 

இவரைச் 

அவரைக் காணாது விடேன் என்று சொலல 
சேர்ந்த பங்காளிகள் இவரது முறையை விருத்தவேதியா தம்முருக் காட்டினர் . 
இவர் தாய்க்கு அறிவித்தனர் . தாய் சிவ வேதியன் களிப்படைந்து பணிந்தனன . 
சன்னிதானஞ்சென்று குழந்தையின் இள அத்தியர் வேதியனை அங்குள்ள தடாகத் 
மைப்பருவம் தெரிவித்து முறையட்டனள் தில் முழுகக் கட்டளையிட்டனர் . வேதி 
சிவமூர்த்தி இவள் சனவிற்றோன்றி நாளை யன் அவவகை செய்யத் தருநெல்வேலி 
உன் குமரனைத் தீர்த்தத்தில் ஸ்நானஞ் யில் உள்ள தீர்த்தத்தில் எழும்பச் செய்து 
செய்விக்க எனக் கட்டளையிட்டு மறைந் அவனது முதுமை போக்கி இளமை தந்து 
தனர் . விடிந்தபின் சிவசருமரின் தாய் 

சென்றனர் . 

வேதியன் தான் முன்பு 
அவ்வகை ஸ்நானஞ்செய்விக்கச் சிவசருமர் பொருள் கொடுத்த வேதியரிடம் 

வந்து 
இருடியர்போல் உருவடைந்து சிவபூசை பொருள் கேட்க அவன் மறுக்கக் கேட்டுச் 
செய்யச் சென்றனர் . சன்னிதானத்தில் சூள் செய்யச்சொல்லி அவ்வகை செய்ய 
சிவலிங்கமூர்த்தி ஓங்கி யிருத்தல் கண்டு அவன் எரியக்கண்டவன் . 


சிவசாதாகயம் 


654 


சிவதர்மோத்தரம் 


சிவசாதாக்யம் - இது சாந்திய தீதையெனும் பெயர்ப்பு , சிவதத்வவிவேகம் , காஞ்சிபுரா 
பராசத்தி சுத்தமான சிவமெனும் பெயரை ணம் , கம்பரந்தாதி முல்லையந்தாதி , கலை 
யுடைத்தாய் அதிசூக்மமாய்ப் பிரகாச சையந்தாதி , குளத்தூர்ப் பிள்ளைத்தமிழ் , 
மாய் ஆகாசத்தில் மின் போல அரூபத் விநாயகர் பிள்ளைத்தமிழ் , சோமேச 
திலே தயானத்தால் விளங்குவது . ( சதா . ) வெண்பா, நன்னூல் விருத்தியுரைத் திருத் 
சிவசிதம்பாம் செட்டியார் - பட்டணத்து நம் இவை செய்து சமாதி யடைந்தனர் . 
அடிகளுக்கு மாமனார் . இவர் தேவியார் சிவஞானவதியார் மாணிக்கவாசகருக்குத் 
சிவகாமி , குயரி சிவகலை . 

தாயார் 
சிவசித்தர் - இவர் வேதியரைச் சிவனடிய சிவஞானவள்ளலார் - வள்ளலார் சாத்திரம் 
வர் காலின் செருப்புக்கும் ஒவ்வார் என்ற என்னும் வைதீக சைவசாத்திரஞ் செய்த 
னர் . அதனால் வேதியர் வாதுக்குவாச் சித் வர் . இவர் சீர்காழி வள்ளலார் சந்தானத் 
தர் சிவனடியவரின் காற்செருப்பை ஒரு தைச் சேர்ந்தவரா யிருக்கலாம் . இவர் 
துலையில் வைத்து வேதியர் ஒருவரைத் செய்த நூல்கள் சத்தியஞானபோதம் , 
துலையில்நிறுத்தச் செருப்பு இருந்த துலை பதிபசுபாச விளக்கம் , சித்தாந்த தரிசனம் , 
தாழக் காட்டியவர் . 

உபதேசமாலை , ஞானப்ரகாச வெண்பா , 
சிவசுவாமி 1. கோரனது கடைக் கும 

ஞானவிளக்கம் , அதிரகசியம் , சுருதிசாரம் , 
என் . இவன் குமரன் கோபதி . 

சிந்தனை வெண்பா . 
2. சகலகலா பண்டிதனாகிய ஒருவேதி சிவதத்வம் -1, ( ரு ) சுத்தவித்தை, ஈச்சுரம் , 
யன் . நல் ஒழுக்கம் உடையான் . இவன் சாதாக்கியம் , சத்தி , சிவம் . ஞானம் ஏறிக் 
தேவி பனிதவதி , குமரன் தருமசுவாமி . கிரியை குறைந்தது .சுத்தவித்தை. ஞானம் 
சிவசூரியன் சூரியமூர்த்தியைக் காண்க குன்றிக் கிரியை உயர்ந்தது . ஈச்சுரம் , 
சிவஸ்கந்தன் சாதகர்ணன் குமரன் , ஞானமும் கிரியையும் ஒத்தது சாதாக்கி 
இவன குமரன் எக்யசீலன் . 

யம் , கிரியையாதல் சத்தி , ஞானமாதல் 
சிவஞானசித்தியார் - அருணந்தி சிவாசாரி சிவம் . 
யார் அருளிச்செய்த சைவசித்தாந்த சாத் 2. சுத்த மாயை மகாசங்கார காலத் 
திரம் , 

துத் தனது காரியங்களெல்லாம் ஒடுங் 
சிவஞான தீபம் -இரேவணாராத்திரியர் இய கிக் காரண மாத்திரையாய் நின்றவழி , 
ற்றிய வீரசைவ சித்தாந்த நூல் . 

முதல்வனும் தனது சத்தி வியாபாரங்களை 
சிவஞான தேசிகர் - தருமபரமடத்துச் சந்தி ஒழித்துப் பகுப்பின்றித் தானேயாய் 
யாசி . காசியில் எழுந்தருளியிருந்து காசித் நிற்பன் , அவ்வாறு நின்ற முதல் வன் , 
துண்டி விநாயகர் திருவருட்பா இயற்றி சுத்த மாயையை மீளக் காரியப்படுத்தற்கு 
னவர் . 

யோக்யமாம்படி , தன்னின்று வெளிப் 
சிவஞானபோதம் - மெய்கண்டதேவர் அரு பட்ட ஞானசத்தி மாத்திரையான் , அச் 

ளிச்செய்த சைவசித்தாந்தத் தமிழ் நூல் , சுத்தமாயை நோக்கி நிபன் , அவ்வகை 
சிவஞான முனிவர் - பாண்டி நாட்டுத் திரு நோக்கியவழி சுத்தமாயையிற் கலக்குண்ட 
நெல்வேலி ஜில்லா பாபநாசத்தில் விக் பாகம் ஞானமாத்திரையாய் நின்ற சிவனா 
கிரம சிங்கபுரத்தில் அம்பல ஆநந்தக்கூத் ல தட்டிக்கப்படுவது . இதனை 

இதனை இலயதத் 
தர்சகு 

மயிலம்மையாரிடம் பிறந்து வம், நிட்கள் தத்துவம் , நாததத்வம் என 
முக்களாலிங்கர் எனப் பிள்ளைத்திருநாமம வும் கூறுவர் . ( சிவ போ . ) 
பெற்றுக் கல்விகற்கும் வயதில் சில முளி ் . இது சுத்த தத்வம் எனப்படும் இது 
வரை யுபசரித்து அவர்கள் துணையாசத் சிவத்தாலதிட்டிக்கப்படும் தத்வம் . இது 
திருவாவடுதுறை சென்று சினைபட்டத் சுத்தவித்தை, சச்சுரம் , சாதாக்யம் , சத்தி , 
திருந்த வேலப்பதேசி - ரிடம் சிவதீக்ஷை சிவம் என ஐவகைப்படும் . 
பெற்றுச் சிவஞானயோகிகள் எனத் தீக்ஷா சிவதர்மம் - ஒரு புராணம் . 
நாம மடைந்து கல்வி வல்லவராய்த் தொல் சிவதர்மோத்தாம் - இது சந்தான சர்வோத் 
காப்பியச் சூத்திரவிருத்தி , தர்க்கசங்கிரகம் , தமம் எனனும் ஆகமத்தின் பிரிவு . இது 
சிவஞானபோத பாடியம் , சித்தாந்தப் பிர பரமதருமம , சிவஞான தானம் , பஞ்சயா 
காசிகை, சித்தியார் பொழிப்புரை , அர கம் , பலவிசிட்டாரணம் , சிவ தருமம் , 
தந்தசுவாமிகள் அருளிய சுலோகமொழி பாவபுண்ணியத் தன்மை , சநநமாணம் , 


சிவதன்மன் 


655 


சிவபூசை அங்சாசங்கபர்வம் 


சுவர்க்கதரசம் , சிவஞானயோகம் முதலிய சிவபாத இருதயர் - திருஞானசம்பந்த சுவா 
வற்றை விளக்கும் இசனைத் தமிழில் மிகளுக்குத் தந்தையார் . தேவியார் பகவதி 
மொழிபெயர்த்தவர் மறைஞானசம்பந்த யார் . திருஞான சம்பந்தரைக் காண்க . 
நாயனார் . 

சிவபுரம் ஸ்ரீ காஞ்சிபுரத்திற்கு 
சிவதன்மன் - இவன் நனனெறி கடந்து புண் பெயர் , சாபமேற்ற உமையம்மையார் சிவ 

ணியமிழந்த தால் பிரமராக்கதனாகிச் பூசை செய்யுமிடத்துக் சம்பை வெள்ளம் 
தான தீர்த்தத்தில் தீர்த்தமாடும் சுமதியைப் பெருகிச் சிவமூர்த்தத்தை அழிக்கவா அத 
பிடிக்க அவன் அத் தீர்த்தத்தில் சிறிது னைக் கண்ட உமை சிவமூர்த்தியைத் பழு 
தெரித்சதனாலும் இசற்கு முன்பிறவியில் வச் சிவமூர்த்தி தரிசனந் தந்ததால் இப் 
அபுத்திபூர்வகமாய் ருத்ராக்ஷ தானஞ்செய் பெயர் பெற்றது 
தமைடாலும் நல்லுருப்பெற்றுச் சிவபத சிவபுரத்திலுள்ள நதிகள் - வரதா , வரே 
மடைந்தவன் , ( புள்ளிருக்கு வேளூர்ப் ண்யை , வரேசை , வரவர்ணனி, வரார் 
புராணம் .) 

ஹை , வாரியத்ரை , வரை , 
சிவதூதி 

இவள் சத்தியி னம்சாவதாரம் . சிவபுாத்தினுள்ள குமார் - சாகன் , விசா 
இவள் ருரு எனும் அசுரன் தேவர்களை கன் , நைசமி .. 
வருத்த , தேவர்கள் சத்தியை வேண்ட , சிவபூசை இயல்பு - ( ச) சரியை , கிரியை , 
சத்தி தனது அம்சமாகிய இவளை அனுப்பி யோகம் , ஞானம் , இவற்றுள் , சரியை 
னள் . இவள் ருருவை வதைத்துத் தேவர் யாவது - சிவாலயத்திற்கும் , சிவனடிய 
களின் துன்பம் நீக்கினள் ( பதும் -புரா. ) வர்க்குந் தொண்டுசெய்தல் , இரியையா 
சிவதேவசாரணர் - கோட்கூச்சவ்வைக்குத் வது - சிவபெருமானை அசத்தும் புறத் 
தந்தையார் . இவரது சரிதையைக் கோட் தும் பூசித்தல் , யோகமாவது - விடயல் 
கூச்சவ்வையைக் காண்க . 

களின் வழி மனதைச் செலுத்தாது நிறத் 
சிவதேவி ( சைநி . ) நேமிநாதசுவாமிகளுக் தல் . ஞானமாவது - ஞான நூல்களை யோதிச் 
குத் தாய் , 

சிந்தித்துத் தெளிந்து நிட்டைகூடிச் சிவா 
சிவநன் - 1. மித்திரன் குமான் , இவன் நந்தத் தழுந்தல் , இவற்றின் பலன் 
குமான் சுதர்சனன் . 

முறையே சாலோகம் , சாமீபம் , சாரூபம் , 
2. சுகோத்திரன் குமரன் , இவன் கும சாயுச்சியங்களாம் . 
ரன் கிருதி . 

சிவபூஜையில் சிவாசனம் - ஆசனம் 5 . 
சிவநாகமையர் வசவர் மடத்திருந்த சிவ அருந் தாசனம் , சிம்மாசனம் , யோகாசனம் , 
னடியவர் . இவரை வசவர்பல்லக்கிலேற்றி பத்மாசனம் , விமலாசனம் என்பனவாம் . 
உபசரிக்கப் பிராமணர் , சாதி சங்கரமாத அநந்தாசனம் மூன்று கோண முடையது . 
லைப்பற்றிக் குறைகூற வசவர் சிவனடி சிங்காசனம் ( 4 ) கோணம் , யோகாசனம் 
யவர் பெருமைகளை அவர்க்கு கூறி அடக் ( 4 ) கோணம் , பத்மாசனம் வட்டமானது , 
கினர் . இவர் தமது தேகத்தைக் கிள்ளிப் விமலாசனம் ( 6 ) கோண முடையது . 
பால் சொரிந்தவர் . 

( சைவபூஷணம் .) 
சிவநேசர் - திருமயிலையில் வைசியர் குலத் சிவபூசை ( அநுசாசநிகபர்வம் ) - 1 பத 
தில் பிறந்தவர் . இவர் குமரியார் பூம் ரிகாச்ரமத்தில் சித்தியடைந்தோர் சிவ 
பாவையம்மை , திருஞான சம்பந்தரைக் பூசைசெய்து நலமடைந்தார் . 2. சிலர் 
காண்க . 

12 u சிவாராதனையால் புத்ரவரம் பெற் 
சிவநேயகுப்தர் - பட்டணத்து அடிகளுக் மார் , 3. தண்டிமஹ ருஷியால் வெநாமம் 
குத் தகதை . 

பிரம்மதேவருக்கு உபகேசிக்கப்பட்டது . 
சிவபதாகை - ( அ ) அலை பிரசாந்தபதா 4. ஜாம்பவதி புத்ரேச்சையால் குமரனை 
கை , சிசிசபதாகை. பர்ஜந்தியபதாகை , வேண்டிப் பெற்றாள் . 5. ஹிரண்யகசிபு 
ஜயந்தபதாகை , பூசஞ்சீவபதாகை, அமிர்த 

பத்துக்கோடி வருஷம் தவஞ் 
பாதாகை , நாதபதாகை , ஸ்ரீபதாயபதாகை . செய்து சிவபூஜையால் தேவர்களை அடக் 
இப்பதாகாதேவதைகள் சிவந்தநிறம் , கும் வலி பெற்றான் . 6. தமன் - ஹிரண்ய 
இரண்டு கண்கள் , கூப்பிய இரண்டு கரங் கசிபின் புத்ரன் சிவபூசையால் இந்திரனை 
கள் சர்வாபரணங்களா லலங்கரிப்பட்ட யடக்கி ஆண்டான் . 7. மந்தாரன் ( க்ர 
அர்களாயிருப்பர் . 

ஹன் ) சிவபூசையால் இந்திரனை வென் 


இவன் 


சிவப்பிரகாச சுவாமிகள் 


656 


சிவப்பிரகாச சுவாமிகள் 


சாண்டான் . 3. வித்யுத் பரபன் - இவன் 
ஒரு அசுரன் சிவபூஜையால் திரிலோகம் 
களை வெல்லும் வலியடைந்தான் . 9. சத 
முகன் - இவன் பலகோடி வாஷம் சிவ 
பூசை செய்து பூஜாபலத்தால் யோகசக்தி 
யும் சேகவன்மையும் பெற்றான் . 10 . 
பிரம்மதேவர் சிவபூஜை செய்து ( 1000 ) 
புத்திரர்களைப் பெற்றார் . 11 யா ஞவல் 
க்யர் சிவபூஜையால் புகழை அடைந்தார் . 
12. வியாசர் - சிவபூசையால் கீர்த்தியைப் 
பெற்றார் . 13. வாலகில்யர் - சிவபூசை 
யால் கருடனைத் தவத்தாலுண்டாக்கினர் . 
14. சிவ கோபத்தினால் ஜலம் வற்றிப்போக 
தேவர்கள் சிவபிரானை நோக்கி ஸப்தகபா 
லம் எனும் யாகம் செய்ய வேறு ஜலம் உண் 
டாயிற்று . 15. அத்திரியின் பார்யைச் 
சிவபூசையால் தத்தாத்ரேயர் , சந்திரன் , 
தூர்வாஸர் முதலிய புத்திரரைப் பெற்றாள் . 
16. அத்திரியின் பத்தினியான அநசூயை 
முந்நூறு வருஷகாலம் உலக்கைமீது படுத் 
துத் தவமியற்றிக் கணவனில்லாமல் புத் 
திரனை யடைந்தாள் . 17. விகர்ண மஹருஷி 
சிவபூஜையால் இஷ்ட சித்தியை யடைந் 
தார். 18 . 

18. சாகல்ய முனிவர் - 9000u 
சிவனை நோக்கித் தவஞ் செய்து கிரந்த 
கர்த்தாவாகும் வரத்தையம் குலவர்த்தன 
னான புத்திரனையும் பெற்றார் . 19. கிருத 
யுகத்தில் சிவனை நோக்கி 6000 வருஷம் 
தவஞ்செய்து இரந்தர்த்தாவாகவும் மூப் 
பிறப்புக ளில்லாமையும் பெற்றார் . 20 . 
இந்திரன் காசியில் சிவபூசை செய்து 
பெரும் பேறுகளை யடைந்தான் . 
சிவப்பிரகாச சுவாமிகள் -1 . இவர் காஞ்சீ 
புரம் குமாரசுவாமி தேசிகர் குமார் . குமார 
சுவாமி தேசிகர் , கார்த்திகைக்குத் திரு 
வண்ணாமலை யாத்திரைபோக வழியில் ஒரு 
நந்தனவனத்தில் பகலில் இறங்கி மீண்டு 
சாயங்காலம் திருவண்ணாமலைபோய்ச் சேர் 
ந்து ஈசானிய தீர்த்தத்தில் அநுட்டானஞ் 
செய்து கொண்டு பூசைப் பெட்டகத்தைக் 
காணாமல் வருந்திப் பகல் தாம் இறங்கி 
யிருந்த இடத்தைப் பார்த்து வர ஆள் விடுத் 
துத் தாம் உபவாசத்துடன் துயிலுகையில் 
சிவமூர்த்தி அன்பனே நீ அங்கம் வேறு 
லிகெம்வேராய் இருந்தது பற்றி இவ்வகை 
நேர்ந்தது . பூசைப் பெட்டகம் உதயத்தில் 
வந்து சேரும் , நீ குருதேவரிடம் வீரசைவ 
தீஷை பெறுக என்று மறைந்தனர் . அவ் 
வகை குருதேவரிடம் தாரண தீக்ஷைபெற் 


றத் தமதூருக்குச் சென்று மூன்று புத்தி 
ரர்களையும் ஒரு புத்திரியையும் பெற்றனர் . 
அவர்களுள் மூத்தவர் சிவப்பிரகாசசுவாமி 
கள் , இரண்டாமவர் வேலாயுதர் , மூன் 
முமவர் கருணைப் பிரகாசர், நான்காவது 
பெண் ஞானாம்பை , இவர்களைப் பெற்றுச் 
சிவலிங்கைக்கியமாயினர் . சிவப்பிரகாசர் 
ஆசாரியரிருக்கும் திருவண்ணாமலைக்கு 
யாத்திரையாகச் சென்று திருமலைப் பிர 
தக்ஷிணம் வருகையில் சோணசைலமாலை 
பாடி முடித்துத் தக்ஷணயாத்திரை செய்ய 
எண்ணித் துறைமங்கலத்தில் தங்கி அவ் 
விடம் சிவபூசாகாலத்தில் வந்து வேண் 
டிய அண்ணாமலை ரெட்டியார்க்கு அருள் 
புரிந்து சிந்துபூந்துறையில் தருமபுரவா தீ 
னம் மடாதிபராகிய வெள்ளியம்பலத் தம் 
பிரானை யடுத்து இலக்கண நூல் கற்க 
வேண்டத் தம்பிரான் இவரது இலக்கியச் 
தேர்ச்சி யறிய , கு என்று எடுத்து , ஊரு 
டையான் என்று இடையில்வைத்து , கு , 
என்று முடிக்க என்ன அப்படியே சுவாமி 
கள் " குடக்கோடு வானெயிறு கொண் 
டார்க்குக் கேழன் , முடக்கோடு முன்ன 
மணிவார்க்கு வடக்கோடு , தேருடையான் 
தெவ்வுக்குத் தில்லை தோன் மேற்கொள் 
ளல் , ஊருடையான் என்னும் உலகு 
எனப் பாடி முடித்தனர் . இதனால் தம்பி 
ரான் களித்து அவர்க்கும் தம்பியர்க்கும் 
இலக்கண நூல் கற்பிக்கச் சுவாமிகள் தம 
க்கு ரெட்டியார் கொடுத்த ( B00 ) பொன் 
னைக் சருதக்ஷிணையாகத் தந்தனர் . தம்பி 
ரான் வேண்டாது நமக்கு விரோதமாய்த் 
திருச்செந்தூரிலிருந்து நம்மைத் தூஷிப் 
வென்று வருக 

அவ்வகை 
சென்று 

அவனைக்கண்டு 
வாதிட்டு நிரோட்டக யமகம்பாடி அவனை 
அடிமை கொண்டு தமது ஆசிரியரிடம் 
விட்டு விடைகொண்டு துறைமங்கலம் வந் 
திவெங்கைக்கோவை வெங்கைக்கலம்ப 
கம் , வெங்கையுலா, வெங்கை யலங்காரம் , 
இயற்றிச் சிதம்பரஞ் சென்று திருமடம் 
ஒன்று கட்டுவித்து அங்கிருந்து நீங்கி 
விருத்தாசலம் சென்று பழ மலையந்தாதி , 
பிக்ஷாடனநவமணிமாலை , கொச்சகக்கலிப் 
பா , பெரியநாயகி கலித்துறைபாடி முடித் 
தனர் . தாம் ஒருநாள் மணிமுத்தாநதிக்கு 
அருகிருந்த தோட்டத்தின் வழி வருகை 
யில் மாம்பழம் ஒன்று விழுந்திருக்க அது 
சிவநிவேதனத்திற்கு ஆகுமென எடுத்த 


என 


பவனை 
யுடன்பட்டுச் 


சிவப்பிரகாச சுவாமிகள் 


687 


சிவப்பிரகாசதுரை 


நூல்கள் 


னர் . இதைக் கண்ட தோட்டக்காரன் பலந் தந்து சோகத்தைப்போக்கிச் சோழன் 
சுவாமிகளை வருத்தச் சுவாமிகள் மனம் ஒருவனுக்குப் பிரமகத்தி யொழித்து, 
நொந்து " அரித்து வரும் கொண்டனுக்கா விஷத்தாலி றந்து மயானத்துக் கெடுத்துச் 
அந்தகனைத் தாள , லடர்த்ததுவுஞ் சத்தி சென்ற ஆதிசைவச்சிறுவனது உடலைப் 
யமேயானால்- குர் ததொரு , மாங்கனிக்கா பெற்று ஞானக் கூத்தாவென்று எழுப்பித் 
வென்னை மடிபிட த்த மாபாவி , சாங்கனிக் திருவண்ணாமலை யாதின பட்டமளித்துத் 
காதித்தன் வரத் தான் எனப்பாட அவன் திருச்செங்கோட்டுக் கல்லிடபத்திற்குக் 
உயிர் துறந்தனன் . பின் எசுமதவாதியா கடலை பருத்துவித்துச் சிலநாள் இருக்க , 
கிய வீரமாமுனி எதிர்க்க அவனை ஏசுமத ஒரு நாள் தியானத்திருக்கையில் பூமி 
நிராகாணத்தால் வென்று சிலநாளிருந்து வெடிக்கச் சமாதியடைந்தவர் . 
சிவசாயுச்சியம் பெற்றனர் . இவர் செய்த 3. திருவாரூரிலிருந்த 

ஒருசைவர் , 
சிவப்பிரகாச விகாசம் , தர்க்க கோவத்தமெனும் ஊரில் ஒரு புகரில் 
பரிபாஷை , ச தமணிமாலை , நால்வர் நான் நிஷ்டை கூடியிருக்கையில் தம்மைவந்த 
மணிமாலை , தாலாட்டு , நெஞ்சுவிடு தூது , ஒத்த சொரூபா நந்தர்க்குபதேசித்து முத்தி 
வேதாந்த சூடாமணி , சிந்தாந்தசிகாமணி , யடைந்தவர் . 
பிரபுலிங்கலீலை , பிள்ளைத்தமிழ் , திருப் சிவப்பிரகாச தேசிகர் 

அருணமச்சிவாய 
பள்ளி எழுச்சி , அதிசயப்பத்து , திருக் தேவர் மாணாக்கர் . 
கவபுராணம் , பிக்ஷாடன நவமணிமாலை , சிவப்பிரகாசம் - சைவசித்தாமத சாத்திரம் 
கொச்சகச்கலிப்பா , பெரியநாயகி விருத் கள் பதினான்கனுள் ஒன்று . இது பொது 
தம் , பெரியநாயகி கலித்துறை , ஷேத உண்மையென இரண்டு பிரிவினதாய்ப் 
திரவெண்பா, நன்னெறி , சிவநாமமகிமை , பதி , பசு , பாச நிலையைத் தெரிவிக்கும் 
அபிஷேகமாலை , நெடுங்கழிநெடில் , குறுங் ( 500 ) விருத்தப்பாக்களைக் கொண்டது . 
கழிநெடில் , நிரஞ்சனமாலை , கைத்தல இதனையியற்றியவர் , உமாபதிசிவாசாரியர் . 
மாலை , சீகாளத்திப் புராணத்தில் ஒரு சிவப்பிரகாசர் - இவர் மதுரையிலிருந்த 
பாகம் . இவரே துறையங்கலம் சிவப்பிர சுத்த சைவர் . சைவசித்தாந்த சாத்தி 
காசர் . (சித்தாந்தசிகாமணி . ) 

மாகிய சிவப்பிரகாசத்திற்கு ஒரு உடை 
2. இவர் கும்பகோணத்தில் வேளாண் யியற்றியவர் . 
குடியில் பிறந்தவர் . இவர் இலக்கிய சிவப்பிரதிஷ்டை - பிரதிஷ்டை 
இலக்கணப் பயிற் ) யுடையவராய்த் லிங்கத்திற் செய்யப்படும் பீடஸம்யோகம் , 
திருவாவடுதுறை யடுத்து நமசசிவாயமூர்த் ஸ்திதிஸ்தாபனம் - ஸ்படிகாதி பீடத்தில் 
திகளிடத்து ஞான தீக்ஷை யடைந்து சிவ மந்திரபூர்வமாகச் செய்யப்படுவது . ஸ்தா 

சித்திபெற்றுத் தலயாத்திரைக் பனம் - பாணலங்த்திற செய்யப்படுவது . 
காகப் புறப்பட்டுச் சிதம்பர மடைந்து ஆஸ்தாபனம் - சதாவெமூர்த்தி பிரதிஷ் 
சிவபிரானால் ஒரு சிவலிங்கமும் , திருவா டையில் செய்யப்படுவது , உத்தாபனம் - 
வடுதுறையில் பொற்றாளமும் அடைந்து லிங்கபீடம் ஜீரணமானபோது செய்வது , 
சிதம்பரத்தலத்தின பூசை முட்டுப் பாட சிவப்பிரகாசதுரை- இவர் சேற்றூர் ஜமீன் 
றிந்து மைசூர் அரசனைக் காணச் சென்று தார் . இவர்க்கும் சிவகிரி ஜமீன் தாரவர் 
தமது ஆன்மார்த்த மூர்த்தியைத் தார களுக்கும் போர் நடக்கையில் உதவிக்குச் 
ணஞ்செய்து கொண்டு தம்கருத்தை முற் சொக்கம்பட்டி தானாதிபதி பொன்னம் 
றுப்பெற்று அரசன வேண்டியபடி மலை 

பலப் பிள்ளை தண்டிகையில் சேற்றூருக்கு 
பொழிவித்துத் திரும்புகையில் உடனிருந் வந்தவுட னடந்ததை ஒரு கவி கூறியது 
தார் ஒருவர் விரைந்து செல்ல எண்ண சேற்றூரார் நெஞ்சந் திடப்படுமே தென் 
அவருக்குப் பெண்ணை வெள்ளங்கொள்ள மலையான் , தோற்றோமென் றோடித் துயர் 
அவர்க்கு விபூதியளித்து முழங்கால் அளவு படுமே - மாற்றாசர் , தண்டனிடுஞ் சின் 
வெள்ளமிருக்க அருளி, தாம் ஆசாரியரைக் னனைஞ் சான்சேனா பதிப்பொன்னன் , 
காணச் செல்கையில் தீவட்டிக்கு எண் தண்டிகையைக் கண்டவுடன் றான் . ” மேற் 
ணெய் இல்லாதிருக்கச்ச விரிநீரைப்பெய்து கூறிய சிவப்பிரகாசதுரை போஜனம் 
எரிக்கச்செய்து , திருச்சோற்றுத்துறையி செய்து கரசுத்தி செய்ய வெளிவரும்போது 
லிருந்த குட்டரோகி யொருவனுக்குத் தம் -சொக்கம்பட்டி தானாதிபதி பொன்னம் 

83 


ஞான 


சிவப்பிரியன் 


658 


சிவமூர்த்தி 


பலப்பிள்ளை பாடிய வெண்பா , " ஒரு அநங்கசுகபிருது , தக்ஷிணாமூர்த்தி , லிங் 
கையிலே யன்ன மொருகையிலே சொன் கோற்பவர் . 
னம் , வருகையிலே சம்மான வார்த்தை - சிவழர்த்தி - 1. இவர் சாந்தாராய் தமக்கு 
பெருகுபுகழ்ச் , சீமானா மெங்கள் சிவப்பிர மேல் நாயகமில்ல தவராதலால் சர்வகர்த் 
காசத்திருவக், கோமானுக்குள்ள குணம் . " தாவாயும் , மகாப்பிரளயத்தில் சத்திரூப 
ஷ திரையவர்களுக்குப் பொன்னம்பலப் மாய் லயித்திருக்கும் நாசமிலியாயும் , ஞான 
பிள்ளை விடுத்த கவி , ( இலவே யனைய சத்தியால் சகலத்தையுமறியும் சர்வஞ்ஞரா 
விதழ் மடமாதரோ டின்புறு தல் , குலவே யும் , ஸ்வப்பிரகாசராகியும் , அசலராகியும் , 
லாசர்க் கியல்பல்லவே யிக்குவலயத்தில் , அமேயராகியும் , ஸ்வபாவாத்தராகியும் , 
பலபேர் புசித்துக் கழித்தே யெறிந்திடும் ஒப்பிலியாகியும் , ஸூக்ஷ்மராகியும் , ஸ்தூல 
பாண்டஞ்சுத்தி , யலவேதென் சேறைச் ரூபியாகியும் , ஞானக்கிரியாசத்தி சரீரியா 
சிவப்பிரகாச வகளங்கனே . ஷ துரை யும் , நிஷ்களராயுமிருப்பவர் . இவர் சுவேச் 
யவர்களிடம் வந்து ஒரு புலவர் கீழ்வரும் சையால் ஆன்மாக்கள் சநநக்கரைகண்டு 
புலவர் தெரியும் என்பது வரையிலும் தம்மை யடையும் வண்ணம் அவர் அவர் 
கூறப் , பிரபு அவர் கழுத்தைப் பிடித்துக் தியானிக்கும்வகை அவ்வவ்வுருக்கொண்டு 
கொண்டு இதுவரையில் என்னிடம் வந்து சகளராய் அவரவர்க் கருளினர் . அவற் 
வசை கூறினவர் இல்லை குறைக்கவியும் றுள் சிலவருமாறு . 
நசையாகப் பாடுக எனக் கூறியது . படி 2. சிவேதலோகிதம் , இரத்தம் , பீதம் , 
வாங்கப் படும்பாடு பரமசிவனறிவனவன் நீலம் , விச்வரூபகற்பங்களில் பிரமனுக்குக் 
பங்கில் வாழும் , வடிவாளு மறிவளவண் காயத்திரி , சரஸ்வதி முதலிய வரை அருளி 
மக்களுக்குத் தெரியுமிந்த வருத்தந்தீர்ப் முனிவர்க் கருள் புரிந்தவர் . 
பாய் , முடிவேந்த ரடி தாழ்ந்து முறை 3. பிரம விஷ்ணுக்கள் , படைப்புத் 
முறையே திரையளக்கு முகுந்தாமேலாந் , தொழில் முதலிய வடையச் சத்தியிடம் 
துடிவேந்தா ரதிகாந்தா துரைத்திருவா பிறக்கச்செய்து சிருஷ்டி யருளியவர் . 
தரைக்கொருவா சுகிர்தவானே . " 

4. சிலாதருக்குப் பிரத்தியக்ஷமாய்ப் புத் 
சிவப்பிரியன் - தாருகனைக் காண்க . 

திரப்பேறருளி நந்திக்கு இறவாமை யரு 
சிவமதி - இவள் தருசகன் தாய் , உதயை 

ளியவர். 
யோடையின் சகோதரி , அவள் மகளா 

5. இந்திரன் முன் யக்ஷனாகித் தோன் 
கிய பதுமாபதியை அபிமானித்து வளர்த் 

றிச் சத்தியெல்லாம் கொண்டு மறைந்த 
தவள் . ( பெருங்கதை .) 

வர் , (காஞ்சிபுராணம் ) 
சிவமலை - கொங்கு நாட்டிலுள்ள குமாரக் 

6. பிரமதேவனை முகத்தினும் , இந்திர 

னைத் தோளினும் , எனையோரை மற்றைய 
கடவுள் வெற்பு . 

உறுப்புக்களினும் படைத்தவர். 
சிவழனிவர் கொங்கு நாட்டில் வள்ளிமலை 

7. நிகும்பன் என்னும் அசுரன் தேவ 
தவஞ் செய்து கொண்டு இருந்து 

ரைவருத்த அவனைக் கொன்றவர் . 
பெண்மான் ஒன்றைக் கண்டு அவ்விடம் 

8. பிரமதேவனுக்குச் சிருட்டியின் 
கந்தமூர்த்தியை எண்ணித் தவம்புரிந்து 

பொருட்டுப் பஞ்சாக்ஷரோபதேசஞ் செய் 
இருந்த வள்ளிநாய்ச்சியாரைப் பெண்ணாக 

தவர் . 
மான் வயிற்றிற் பெற்றவர் . இவர் கண்ணு 

9. பிரதிவியில் சர்வராயும் , அப்பில் பவ 
வர் சாபத்தால் இருடியாகப் பிறந்த விஷ் 

மாயும் , தீயில் உருத்திரராயும் , காற்றில் 
ணுமூர்த்தி . இந்தமான் இலஷ்மிதேவி . 

உக்கிரராயும் , ஆகாயத்தில் வீமராயும் , சூர் 
சிவழர்த்தங்களாவள - ( உடு ) சந்திரசேக யமண்டலத்து மாதேவராயும் , சந்திரமண் 
ரர் , உமாமகேசர் , ருஷபாரூடர் , சபாபதி, டலத்து ஈசானராயும் , ஆன்மாவில் பசுபதி 
கலியாணசுந்தரர் , பிஷாடனர் , காமாரி , யாயும் அமர்பவர் . 
அந்தகாரி , திரிபுராரி , சலந்தராரி , விதித் 10. சத்தியை யைந்து முகத்துடன் 
வம்சர் , வீரபத்திரர் , நாசிங்கப்பாதனர் ,, 

தமது முகத்திற் சிருட்டித்தவர் . 
அர்த்தநாரீசுரர், கிராதர் , கங்காளர் , சண் 

11. உபமன்யு விற்குத் தந்தையாராகிய 
டேசா நுக்கிரகர் , சக்கிரபாதர் , 

கச மு 

வியாக்கிரபாதமுனிவர் வேண்டுகோளின் 
காநுக்கிரகர் , கெபாதர் , சோமாஸ்கந்தர் , 

படி பாற்கட லளித்தவர் . 


சவமூர்த்தி 


659 


சிவமூர்த்தி 


12. வீரபத்திரரைத் தக்ஷயாகத்தின் 
பொருட்டுப் படைத்து அதை அழிக்க 
ஏவி அதிலழிந்த தேவரைமீண்டும் உமை 
வேண்ட உயிர்ப்பித்துத் தக்கனுக்கு ஆட் 
இத்தலை யருளியவர் . 

13 , ஒரு கற்பத்தில் பிரமன் வேண்ட 
அவன் நெற்றியில் நீலலோகித மூர்த்தி 
யாகத் தோன்றிச் சிருட்டித்தொழில் கற் 
பித்தவர் . 

14. பிரமன் வேண்டுகோளால் ஒரு கற் 
பத்துப் பிராட்டியாரைப் பிரிந்து பிரிந்த 
ஆணுருவில் பதினொரு வுருத்திரரைப் 
படைத்துச் சிருட்டி செய்வித்தவர் . 

15. இராவணன் , திருக்கைலையைச் 
சிவபூசைப்பொருட்டுப் பெயர்க்கத் திரு 
வடியின் திருவிரலால் ஊன்றி மதமடக்கி 
யவன் துதிக்க அநுக்கிரகித்தவர் . 
16 , பிரமன் கர்வித்தகாலத்துப் பயிர 
யேவி அவனது 

நடுத்தலையைக் 
கிள்ளி யெறிந்து அவன் வேண்டுகோளால் 
கபாலத்தைக் கையிற் பற்றியவர் . 

17 , இந்திரனாய் உபமன்னிய ருஷியிட 
மடைந்து சிவ தூஷணை செய்து பின் அநுக் 
கிரகித்தவர் . 

18. உமை , தமதருளால் உலகஞ் செ 
ழித்திருக்கின் றதென எண்ணியதை யறி 
து தமது உலக உருவமாகிய கலைகளைத் 
தணிவித்தனர் . அதனால் உயிர்கள் ஒடுங் 
கின . இதனையறிந்த பிராட்டியார் இறை 
வனை வேண்ட அதனால் அநுக்கிரகித்தவர். 

19. தமக்கெனச் செயலிலா திருந்தும் 
ஸ்ரீ கண்டருத்திரர் முதலியோரிடம் தமது 
சத்தியால் பஞ்சகிருத்தியம் நடப்பிப்பவர். 

20. சர்வசங்கார காலத்தில் பிரமன் , 
விஷ்ணு , இந்திராதி தேவர்களை யழித்து 
அவர்களின் எலும்புகளையும் நீற்றையும் 
அவர்களது நிலையின்மை தெரிந்துய்யத் 
திருமேனியில் அணிபவர் . 

21. தாருகவனத்து இருடிகளும் , அவர் 
களின் பத்தினியரும் செருக்குற்றிருத் 
தலைத் தேவர் கூறிவேண்ட விஷ்ணுவை 
மோகினி யுருக்கொண்டு இருடிகளிடம் 
போக ஏவித் தாம் பைாவத்திருக்கோலத் 
துடன் இருடி பத்தினிகளிடஞ் சென்று 
அவர்கள் கற்புக்கெட்டு வேண்ட அவர் 
களை மதுரையில் தீண்டுகிறோமெனக்கூறி 
மறைந்து அப்பெண்களின் 

கணவர்கள் 
அபிசார வேள்வி செய்து தம்மீது ஏவியதம 
ருகம் , அக்கி , மழு , சூலம் இவற்றைக் 


கையிற் பிடித்தும் , புலியைக் கொன்று 
தோலையுடுத்தும் , பாம்பினைப் பயப்படுத் 
தித் திருவடியில் அடக்கியும் , பிரமதகணத் 
தையும் , பேயையும் உடனிருக்கச் செய் 
தும் , மானைக் கையிற்பிடித்து வலியடக்கி 
யும், வெண்டலையை யணிந்தும் , முயல 
கனை , எலும்பொடிய 

எலும்பொடிய முதுகில் அழுத் 
தியும் குற்றமிலாது இருந்தவர் . 

22. யானையுருக்கொண்டு செருக்கடை 
ந்து தேவர்களை வருத்தித் தம்மை யெதிர் 
க்கவந்து தம்மை எடுத்து விழுங்கிய கயா 
சுரனை யுடல் பிளந்து வெளிவந்து அவன் 
தோலையுரித்துப் போர்த்துக் கஜாரிமூர்த்தி 
யெனத் திருநாமம் பெற்றவர் . 

23. இந்திரன் ஒருகாலத்துக் சேர்வப் 
படப் பூதவுருக்கொண்டு அவன் முன் 
சென்று கோபித்து அவனாலுண்டான கோ 
பத்தைக் கடலில் விட்டனர் . அது குழந் 
தையுருவாய்ச் சலந்தானெனப்பட்டது . 

24. சலந்தான் கர்வமடைந்து தம்மிடம் 
யுத்தஞ்செய்ய எண்ணிக் கைலை நோக்கி 
வருகையில் அவன் முன் விருத்தராய்ச் 
சென்று சக்கரங் காலால் கீறி யெடுப்பித்து 
அச்சக்கரத்தால் அவனுடலைப் பிளப்பித் 
துச் சலந்தராரி யெனப்பட்டவர் . 

25. சர்வசம்மார காலத்து இடபவுருக் 
கொண்டு தம்மையடைந்த தருமத்தை 
அதன் வேண்டுகோளின்படி வாகனமாக 
வூர்ந்து இடபாரூடத் திருநாமமடைந்தவர் . 

26. அமிர்தமதன காலத்துப் பிறந்த 
விஷத்திற்கஞ்சிவந்ததேவர்களுக்கு அபய 
மளித்துத் தாம் அதை வருவித்துப் புசித் 
துக் கண்டமட்டில் ஆக்கி நீலகண்டத் 
திருநாமம் அடைந்தவர். 

27. பார்வதி பிராட்டியார் தமது திரி 
நேத்திரங்களை மறைத்ததால் அவர் விரல் 
களில் உண்டாகிப் பெருகிய சங்கையைத் 
தேவர் வேண்டச் சடையிலணிந்து கங்கா 
தரத் திருநாமம் பெற்றவர் . 

28. பகீரதன் பிதுர்க்கள் நற்கதியடை 
யக் கொணர்ந்த ஆகாசகங்கையின் வீறடக் 
கிச் சடையிலணிந்து அவன் வேண்டு 
கோட்படி பூமியில் விட்டுக் கங்காவிசர்ஜன 
மூர்த்தி யெனுந் திருநாமம் பெற்றவர் . 

29. பிரமன் வேண்டுகோளின்படி புஜத் 
தில் சனகர் முதலியவரைப் படைத்தளித் 
தவர் . 

30. கயமுகாசுரனை வெல்ல ஒரு புத் 
திரனை யளிக்க வேண்டுமென்று தேவர் 


சிவமூர்த்தி 


660 


சிவமூர்த்தி 


டளையிட்டு அதன் பொருளை வினாவிச் 
சுவாமி காதத் திருநாமம் குமரனுக்களித் 


அசுரனைக் 


வேண்ட விநாய சமூர்தியைப் பிறப்பித் 
துத் அத்துன்பத்தை நீக்கினவர் . 
31. சூரபன்மனுக்கு , 

வச்சிரயாக்கை , 
இந்திர ஞாலத்தேர் முதலிய அளித்து 
அவன் செருக்குற்றகாலத்து அவன் செய்த 
யாகத்தை அழிக்கக் கங்கையைப் பூமியில் 
வருவித்துக் குமாரக்கடவுளால் அவனைச் 
சங்கரிப்பித்தவர். 

32. விபுலன் பொருட்டுக் காலனைச் 
சூலத்தாற்குத்தித் தாங்கினவர் . 

33. பிங்கலன் எனும் வேடன் பொருட் 
இக் காலபடரைக் காய்ந்தவர் . 

34. பிரமதேவன் , தன் குமரியை மானு 
ருக்கொண்டு புணரச்சென்ற 

காலையில் 
அன் தலையைக் கிள்ளியவர் . ( இது ஒரு 
கற்பத்தில் ,) பிரமனை வேட உருக்கொண்டு 
எய்து அவள் வேண்ட உயிர்ப்பித்து மணம் 
புணர்த்தியவர் . 

35. சுவே தனது உயிர் கவரவந்த யமன் 
உடலைச் சூலத்திற்குத்தித் தூக்கிச் சிவ 
னடியவரிடம் நெருங்காதிருக்கக் கட்டளை 
தந்தவர் . 

36. ஆதிசேடன் தவஞ்செய்து தன் 
னைத் திருமேனியில் அணிந்து கொள்ள 
வேண்ட விரலாழியாகத்தரித்துப் புஜங்க 
பூஷணத் திருநாமம் அடைந்தவர் . 

37. உமையைத் திருமணங் கொள்ளு 
முன் அவரது தவநிலை தெரிவிக்க விருத்த 
ராகச் சென்று தம்மை மணக்கவேண்டி 
அவரது கலங்காநிலை யுணர்ந்து பின் தம் 
உருக்காட்டிச் சத்தருஷிகளால் மணம் 
பேசுவித்துத் திருமணங்கொண்டு உமாம 
கேசத் திருநாமம் பெற்றவர். 

38 கந்தமூர்த்தி திருவவதரிக்க வேண் 
டித் தேவர்வேண்டத் தமது நெற்றிக் 
கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளைப் 
படைத்து , அவற்றை அக்கி , வாயு இவ் 
விருவரையுங் கொண்டு சரவணத்திலிடக் 
கட்டளையிட்டுக் கங்கையாலும் , கார்த்திகை 
முதலறுவராலும் வளர்ப்பித்துச் சான் 
முதலியவரை வெல்லக் கட்டளையிட்டவர் . 

39. நவவீரர், இலக்கவீரரை உமையின் 
காற்சிலம்பில் உதித்த பெண்மணிகளிடம் 
சிருட்டித்துக் கந்தமூர்த்திக்குத் துணைவ 
சாக்கியவர் . 

40 பிரமனைக், கந்தமூர்த்தி பிரணவத் 
திற்குப் பொருள் வனாவியகாலத்து அவ 
னைச் சிறைசெய்ததால் விஷ்ணுவாதியர் 
முறையிடப் பிரமனைச் சிறைவிடக் கட் 


41. பகாசுரன் எனப் பெயர் கொண்ட 
கொக்குருக் கொண்ட அசரன் ஒருவனை 
யுயிர்மாய்த்து , கர்வம் அடைந்தார் , இவ் 
வகையாவர் 

என்று 

அவன் இறகில் 
ஒன்றை முடியில் அணிந்தவர் . 

42. சிலாதமுனிவரின் மாரர்க்கு யம் 
பாசநீக்கியவர் . 

43. அந்தகாசுரன் கர்வித்தகாலத்து அவ 
னைச் சூலத்தாற் குத்தி வெயிலில் உலர்த் 
தியவர், 

44 , அக்கி , வாயு , குபேரன் , ஈசானன் , 
நிருதி , யமன் , வருணன் முதலியோர் 
தவஞ் செய்தகாலத்து அவர்க்குத் தரிசனந் 
தந்து பதமளித்தவர் . 

45. துந்தியி யென்னும் 
கொன்று தேவர் துன்பம் நீதகியவர் . 

46. தேவர் பொருட்டுக் காளியுடன் 
சண்ட தாண்டவமாடி ஆதிசேடன் , முஞ்சி 
கேசன் , கார்க்கோடன் காரைக்காலம் 
மையார் , விஷ்ணு மூர்த்தி யிவர்களுக்கு , 
நடன தரிசனம் அருளியவர் . இவர் நடனத் 
தில் காதணிநழுவ அதனைத் தாமே யணிந் 
தவர் என்ப . 
47. மாதந்தையென்னும் 

தாசியின் 
பொருட்டு வணிகராய்ச் சென்று தீக் 
குளித்து அவளுக்கு முத்தியளித்தவர் . 

48. தேவாசுர தொந்தயுத்தத்திலே 
தேவர் தோற்றோடக்கண்டு அவர்களுக்கு 
வலியளித்துத் தேவர் நாமேவெனசே 
மென்று செருக்குக் கொண்ட காலையில் 
இயக்கவுருக்கொண்டு ஒரு புல்லைநாட்டி 
அக்நிமுதலிய தேவரை அப்புல்லிடம் தங் 
கள் வலிகளைக் காட்டச்செய்து பங்கமடை 
வித்தவர் . 

49. பண்டாசுரனை ஓமத்தில் நீற்றிய 
வர் . 

50. அநசூயை புஷ்பாஞ்சலி செய்ய 
அத்திரி வேண்டுகோளால் அவள் கையில் 
குழந்தையுருக்கொண்டிருந்தவர் . 

51. தனகுத்தன் மனைவிபொருட்டுத் 
தாயுருக்கொண்டு மருத்துவம் பார்த்துத் 
தாயுமான திருநாமம் பெற்றவர் . 

52. இவர் விஷ்ணுவை யெண்ணித் 
தவம்புரிய நரசிங்கமூர்த்தி பிரத்தியக்ஷ 
மாய் இஷ்டசித்தியளிக்கப் பெற்றவர் . 
( திருவேங்கடத்தலபுராணம் .) 


சிவமூர்த்தி 


661 


சிவமூர்த்தி 


53 மன்மதன் சேவர் 

சேவர் வேண்டுகோ 
ளால் இவர் யோகத்திருக்கையில் புஷ்ப 
பாணத்தை யேவித் தீவிழிப்பட்டெரிய 
இரதிதேவி சிவமூர்த்தியைத் துதித்துப் 
புரு பிச்சை கேட்க அளித்துக் காமாரித் 
திருநாமம் பெற்றவர் . 

54. திரிபுராதிகள் பொன் , வெள்ளி , 
இரும்புக்கோட்டைகளைச் செய்வித்து அக் 
கோட்டைகளுடன் பறந்து தேவர்களை 
வருத்தி வந்தனர் . இதனால் தேவர்கள் 
சிவமூர்த்தியை வேண்ட அவர்களில் மூவர் 
பிழைக்க மற்றவர்களை நீறாக்கித் திரிபுராரி 
மூர்த்தித் திருநாமமடைந்தவர் . 

55 பகாக்ஷன் , தேவர்களை வருத்தி 
வருவசைச் சிவமூர்த்தியறிந்து சிக்ஷிக்க 
வேண்டி வேதம் தேராகவும் , உடநிடதம் 
குதிரையாகவும் , உமையாள் சாரதியாகவும் , 
பிரணவம் சவுக்காகவும் , காலசக்கிரம்வில் 
லாகவும் , மாயை நாணாகவும் , பாசுபதம் அத் 
திரமாகவுங்கொண்டு அவனைக் கொன்றவர் . 

56 சந்திரன் தக்ஷசாபத்திற் கஞ்சிச் 
சரண்புக அவனைச் சடையிலிட்டுப் பய 
மொழித்துச் சந்திரசேகரத் திருநாமம் 
பெற்றவர் . 

57. முஷ்டிகாசுரன் , அக்கிரேசுரன் , 
சாந்தாசுரன் , தண்டாசுரன் , முண்டாசு 
ரன், சார்த்தூலன் , குடாசுரன் கோடக 
முகன் , தூராசுரன் , கோராசுரன் , பஞ்ச 
மேஷ்டி , வலாசுரன் , நிதனாசான் , மிருகா 
சுரன் , சத்ததந்து , சர்வபூதாசுரன் , இகலா 
சுரன், களாசுரன் , பண்டாசுரன் , சூலா 
சுரன் , அலாசுரன் , தி தளாசுரன் , யோகி 
னிகள் , இலாங்கலக்கினாசான் , வீமாசுரன் , 
சுராசரன் , வீராக்கிரகண்ணியன் , 
மார்த்தாண்டன் , பூதாசுரன் , பசாசாசுரன் 
முதலியவர்களை யொவ்வொரு கற்பத்தில் 
தேவர்கள் வேண்ட வதைத்தவர் . 

58. அநலாகரன் , வச்சிரகேசி , சுந்தரா 
சான் , எந்திராகான் முதலிய அசுரர்களை 
தீக்கண்ணால் எரித்தவர் . 

59. திவ்யசித்தாராய்க் கணபதிக்குச் சித் 
திகள் அருளினவர் . 

60. மன்மதசுந்தர மூர்த்தியாய்த் தேவர் 
களை மோகிப்பித்தவர் . 

61. புலி முகன் என்னும் அசுரன் யுத் 
தத்திற்குவர அவன் தோலை யுரித்து 
அணிந்து வியாக்ராரி மூர்த்தியானவர் . 

62. பார்வதி தேவியாருடன் விற்சம 
ராடி வென்றவர் . 


63. ஒருமுறை மேருச்சாரலில் பார் 
வதியாருடன் இருக்கையில் தேவர் குமா 
ரக்கடவுளின் அவதாரத்தை யெண்ணிச் 
சென்றனர். 

இக் குறிப்பறிந்த ஸ்ரீகண் 
டர் வீர்யத்தை அக்கியிடம் கொடுத்தனர். 
அதை அக்னி முதலிய தேவர்களுண்டு 
சசிச்காது சுரநோய்கொண்டு மேருமலைச் 
சாரீலை அடைந்து சாவணத்தில் விட்டனர் . 
அக் கரு ஆறு முகங்கொண்ட குழந்தை 
யுருவாய் வளர்ந்தது எனவும் குமாரக்கட 
வுள் உற்பத்தி கூறுப . 

64 , சுராக்ஷன் என்பவன் தேவர்க்கு 
இக்ேகண்புரிய அவனைக் கொன்றவர் . 

65. ஒரு பிரளயத்தில் தனித்துநின்று 
பெருஞ் சிரிப்புச்சிரித்து வீராட்டகேசன் 
என - திருநாமம் அடைந்தவர் 

66 மதுரையில் , சோமசுந்தர பாண் 
சானாய்த் தமது, இச்சையாற் றிருமேனி 
கொண்டு மலயத்துவசன் செய்த தவப் 
பேற்றால் தடாதகைப் பிராட்டியாராய்த் 
திருடவ தரித்திருந்த பிராட்டியாரைத் திரு 
மணங்கொண்டு , வெள்ளியம்பலத் திரு 
நடனம் முனிவர்க் கருள் செய்து , குண் 
டோதரனுக்கு அன்னமிட்டு அவன் பசி 
தணிய அன்னக்குழியும் , நீர்வேட்கையாற 
வையையை அழைப்பித்துத்தந்து , காஞ் 
சனமாலை கடலாட விரும்ப எழுகடலுடன் 
மலயத்துவசனை யழைத்துக் கடலாட்டு 
வித்து , உக்கிரகுமார பாண்டியனைப் பெ 
ற்று அவற்கு வேல் , வளை , செண்டு அரு 

பட்டமளித்துத் திருக்கைலைக்கு 
எழுந்தருளியவர் , 

67. கண்வர் முதலிய முனிவர்கள் 
வேண்ட வேதத்திற்குப் பொருளருளிச் 
செய்தவர் . 

68. அபிஷேக பாண்டியன் பொருட்டு 
மாணிக்கம் விற்றவர் . 

69. வருணன் மதுரையின் மீது பகைத் 
துக் கடலைவிட் அதனைத் தமது சடையி 
லிருந்த மேகங்களை யேவிக் குடிப்பித்தவர் . 
மீண்டும் சத்தமேகங்களை அவன் விட்டது 
கண்டு தமது சடையிலிருந்த மேகங்களை 
யேவி நான்மாடக் கூடலாக்கி அவற்றின் 
வலிபோக்கியவர் . 

70. எல்லாம் வல்லசித்தராய் எழுந்தரு 
ளிப் பாண்டியன் காணக் கல்லானைக்குக் 
கரும்பு அருத்தியவர் . 

71. மதுரைமேற் சமணரேவிய யானை 
யைக் கொன்றவர் . 


ளிப் 


சிவமூர்க்கி 


662 


சிவமூர்த்த 


கால 


72 , கௌரியென்னும் பார்ப்பினி பொ 
ருட்டு விருத்தகுமார பாலரானவர் . 

73. இராஜசேகரபாண்டியன் பொருட்டு 
மாறி நடித்து வெள்ளியம்பல மாக்கியவர் . 

74 , பழிக்கஞ்சிய உலோத்துங்க பாண் 
டியனுக்கு யமபடமால் உண்மை 
வித்தவர் 

75. தாயைப் புணர்ந்து தந்தையைக் 
கொன்ற வேதியனது மாபா தகம் தீர்த்த 
வர் . 

76. சித்தன் என்பவனது அங்கத்தைச் 
சமர்செய்து வெட்டியவர் . 

77. புத்தர் ஏவிய நாகம் , மாயப்பசு 
முதலியவற்றை எய்து வதைப்பித்தவர் . 

78 , சாமந்தர் பொருட்டு மெய்காட்டிட் 
டவர் . 

79 , மதுரையில் பிறந்திருந்த தாருக 
வனத்து இருடிபத்னிகள் பொருட்டு வளை 
யலிட்டு அவர் மையலைப் போக்கிப் புத்தி 
ரப்பேறும் அளித்தவர் . 

80. குமாரக்கடவுளுக்குப் பாலூட்டிய 
இயக்கிமார் அட்டமாசித்தி வேண்டிப் பணி 
யப் பிராட்டியுடன் தரிசனந்தந்து பிராட் 
டியைக்காட்டி யிவளை யாராதிக்கின் அட்ட 
சித்தியும் தருவள் என , அச்சித்திகளை 
யுபதேசிக்கையில் பாரமுகமாய்க் கேட்க 
நீங்கள் பட்டமல்கையிற் பாறைகள் ஆக 
என்றனர் . இயக்கிமார் வேண்ட ( க 000 ) 
வருஷங்கள் சென்றபின் நாமே வந்து அச் 
சாபத்தைப் போக்குகிறோமென அவ்வாறு 
சென்று அப்பெண்களின் சாபம் தீர்த்து 
அட்டமாசித்தியுபதேசித்தவர் . அப்பெண் 
கள் பார்வதியார் பாவனையால் சித்திபெ 
ற்று முத்தி அடைந்தனர் . 

81. காடுவெட்டிய சோழன் பொருட்டு 
மதுரைத் திருக்கோயிலின் மீன முத்திரை 
நீக்கி இடபமுத்திரையிட்டு அவனுக்குத் 
தரிசனந்தந்து வழித்துணையானவர் . 

82. பொன்னனையாள் என்னும் தாசி 
பொருட்டு இரசவாதஞ் செய்து அவள் 
மனக்கவலை தீர்த்தருளியவர் . 

83. பாண்டியன் சேனையின் பொருட் 
டுத் தண்ணீர்ப்பந்தல் வைத்துத் தாகநீக் 
இச் சேனையை யுத்தத்திற்கு அனுப்பி 
வெல்வித்தவர் . 

84. தனபதியின் உடன் பிறந்தாள் 
மகன்பொருட்டு மாமானாக வந்து வழக்கி 
ட்டு ஞாதியர் கவர்ந்தபொருள் வாங்கி 
அளித்தவர் 


85. பாணபத்திரர் பொருட்டு விறகா 
ளாய் ஏமநாதன் இருந்த வீட்டுத்திண்ணை 
யில் யாழ் வாசித்து ஏமரா தனை ஒட்டிய 
வர். இவர்பொருட்டுத் திருமுகம் கொடுத் 
துச் சோமானிடம் அனுப்பிப் பொருள் 
கொடுப்பித்தவர் . பாணபத்திரரைக்காண்க. 

26 கரிக்குருவிக்கு மந்திர முபதே 
சித்து முத்தியளித்தவர் . 

87. வங்கியசேகர பாண்டியன் 
த்து வேடுருவாய்ச் சோழன் சேனைகளை 
ஒட்டியவர் . 

88. சங்கத்தார் பொருட்டுச் சங்கப் 
பலகை தந்தவர். 

89. சத்திக்கு ஞான முபதேசிக்கையில் 
பிராட்டியார் பராமுகமாகக் கேட்டதறி 
ந்து வலையர் குலத்தில் அவதரிக்கச் சாப 
மளித்துச் சத்திவேண்ட நாமே வந்து 
உன்னை 

மணந்து கொள்ளுகிறோமெனக் 
கூறினவர் . தாய்க்குச் சாபவிளைவு சாத் 
திரத்தினாலென்று அச்சாத்திரங்களைக் 
கடலிலெறிந்த குமாரக்கடவுளை மதுரை 
யில் மூங்கைப் பிள்ளையாகவும் சமயமறி 
யாது குமரரை உள்ளேவரவிட்ட நந்திமா 
தேவரை சுறாமீனாகவும் சாபம் அளித்து 
அநுக்கிரகித்தவர். 

90. தருமசீலையின் கணவன் பொருட்டு 
உலவாக்கோட்டை யருளிச்செய்தவர் . 

91. வரகுண பாண்டியன் பொருட்டுச் 
சிவலோக தரிசனங் காட்டியவர் . 

92 , பாணபத்திரர் மனைவியை இசை 
வாதில் வெற்றி கொள்ள அநுக்கிரகித்தவர் . 

93. பன்றிக்குட்டிகளுக்குப் பாலூட்டி 
வளர்த்து அவர்களை மந்திரிகளாக்கியவர் . 

94. நாரை ஒன்று பொற்றாமரைத்தீர்த் 
தத்தில் மீனுண்ண வந்து ஞானோதயம் 
பெற்றுத் தியானிக்க முத்தியளித்தவர் . 

95. தருமியென்னும் வேதியனுக்குக் 
கவி யருளிச்செய்து பொற்கிழி கொடுப் 
பித்தவர் . தருமியைக் காண்க . 

96. அறியாமையால் மாறு கொண்ட 
கீரனைப் பொற்றாமரைவில் வீழ்த்திக் கரை 
யேற்றி அநுக்கிரகித்து இலக்கணங் கூறு 
வித்தவர் . 

97 , சங்கத்தார்க்கு மூக்கைப்பிள்ளை யா 
ரால் கலகம் தீர்ப்பித்தவர் , 

98. இடைக்காடர் சொற்படி அவர்க் 
குப் . பின்சென்று பின் பாண்டியன் புல 
வரை அமைவேண்டி யிரக்கப் புலவரு 
டன் மதுரைக்கு எழுந்தருளியவர். 


சிவமூர்த்தி 


668 


சிவமூர்த்தி 


91. வாதவூரடிகளுக்குக் குருமூர்த்தி 
யாய் எழுந்தருளி உபதேசித்து , நரிபரி 
யாக்கி , பரிநரியாச்கி , மண்சுமந்து , பாண் 
டியனா லடியுண்டு சராசரமெல்லாந் தமது 
திருமேனியென்று காட்டி 

காட்டி அவருக்குச் 
| சிவாநந்தவாழ்வளித்தவர். 

100. அருசசுநன் பாசுபதம் வேண்டித் 
தவஞ்செய்கையில் அவனைக் கொல்லவந்த 
மூகாசுரன் என்னும் பன்றியுருக்கொண்ட 
அசுரனைக் 

சொல்ல வேடுருக்கொண்டு 
எழுந்தாளி அருச்சுரனுடன் லீலையாகப் 
போரிட்டு அவனாலடியுண்டு சராசரமெல் 
லாந் தமது திருமேனியென்று அறிவித் 
தவர் . 

101. திருவிரிஞ்சையில் வேதியச் சிறு 
வர்பொருட்டுத் திருமேனி வளைந்து காட்டி 
அவ்வளை வாற் சராசரங்கள் வளையக்காட்டி 
அருளியவர் . 

102. சூரியனை உன்னொளியால் உல 
கம் விளங்குகின்றதென்று நாரதர் புகழ 
அதனால் செருக்குற்ற அவனைத் தமது 
நெற்றிக்கண் ஒளியால் கர்வபங்கப்படுத்தி 
யவர் . 

103. காமவேட்கைகொண்ட வேதியன் 
ஒருவன் தாசிக்குத்தாப் பொருளில்லாது 
வருந்தத் தமது பதக்கத்தைத் தந்து தாசி 
யிடஞ் சேர்ப்பித்தவர் . 

104. ஒரு வேதியச் சிறுவர்பொருட் 
டுத் தந்தை தாயார் உபாத்தியாயர் இலாது 
மயங்க அவ்விடம் விருத்த வேதியராய் 
எழுந்தருளி அப்பிள்ளைக்கு வேதங் கற் 
பித்து ஒரு பார்ப்பினி அன்னமிட அன்ன 
மெல்லாம உண்டு பற்றாது மற்றும் பாக 
மாகா தவைகளையும் உண்டு மறைந்தவர் . 

105. விஷ்ணு பிரமனை விழுங்கிய கற் 
பத்துப் பிரமனுக்கு அந்தர்யாமியாய்த் தரி 
சனந்தந்து அநுக்கிரகித்தவர் . 

106. மேகவாக நகற்பத்தில் மேகவுருக் 
கொண்ட விஷ்ணுமூர்த்தியால் தாங்கப் 
பெற்றவர் . அக்கற்பத்திற்கு மேகவாகன 
கற்பமெனப் பெயர் . 

107 , திருமால் தாமரைகொண்டு தம் 
மைப் பூசிக்கையில் அம்மலரில் ஒன்று 
குறையத் தமது கண்ணைப்பிடுங்கி அர்ச் 
சித்ததனால் களிப்படைந்து தாமரைச் 
கண்ணனெனத் திருநாமமும் இஷ்டசித் 
தியும் சக்காப்பேறும் அளித்தவர் . இது 
திருவீழிமிழலையென்னும் தலத்தில் பிரத் 
தியவும் . 


108. விருகாசுரன் எவர் சிரத்தில் தன் 
சையை வைக்கினும் அவர் எரிய வாம் 
பெற்று அதைச் சோதிக்கத் தம்மிடம் 
திரும்பியவனைத் தீக்கண்ணால் எரிக்காது 
நாடகமாக மறைந்து விஷ்ணுமூர்த்தியை 
யேவிக் கொலை செய்வித்தவர் . 

109. விஷ்ணுமூர்த்தியின் மச்சாவதா 
ரத்தில் மணிகொண்டுசென்று அதன் ஒலி 
யால் கடலிலிருந்த மச்சாவதார மூர்த் 
தியை மயங்கிவரச் செய்து கொக்குருக் 
கொண்ட தமது மூக்கால் மீனைப்பிடித்து 
விழிமணிகொண்டு விரலாழிக்கணிந்து மச் 
சாரி எனத் திருநாமம் அடைந்தவர் . 

110. விஷ்ணுமூர்த்தி கூர்மாவதாரத் 
தில் செருக்குற அக்காலையில் தோன்றி 
முதுகோட்டைப் பேர்த்து மார்பு அணியா 
கக்கொண்டு கூர்மசம்மாரமூர்த்தி யெனப் 
பெயரடைந்தவர் . 

111 நாசிங்கமூர்த்தியாய் இரண்யனைக் 
கொன்று இரத்தபானத்தால் வெறிகொ 
ண்டு மற்றவரையும் பயமுறுத்திய காலத் 
துச் சிம்புள் என்னும் எண்காற் பறவை 
யுருக்கொண்டு சென்று நரசிங்கமூர்த்தி 
யின் தோலை உரித்து உடுத்துச் சாபமூர் 
த்தியெனத் திருநாமமடைந்தவர் . 

112. பூமியைச் சுருட்டிப் பாதாளத்தில் 
சென்ற இரணியாக்ஷன்பொருட்டு வராக 
வுருக்கொண்டு அவனைக்கொன்று தம்மினு 
மிபாரில் லையெனச் செருக்குற்ற காலத் 
தில் அவ்வராகத்தின் கொம்பையொடித்து 
அணிந்து அநுக்கிரகித்து வராகசம்மாரா 
மூர்த்திப் பெயரடைந்தவர். 

113. வாமனாவதாரத்தில் விஷ்ணுமூர்த் 
தியின் முதுகெலும்பாகிய கங்காளத்தை 
வீணாதண்டமாக்கிக் கங்காளத் திருநாமம் 
அடைந்தவர் . 

114. விஷ்ணுமூர்த்தி தேவாசுர யுத்தத் 
தில் அசுரரை வென்று செருக்கடைந்த 
போது அவர்க்கு முன் யக்ஷனாகத் தோன் 
றித் துரும்பைக் கிள்ளியிட்டுத் தூக்கக் 
கட்டளையிட்டுக் கர்வபங்கம் செய்தவர் . 

115. தேவர் சிவ , விஷ்ணுக்கள் பல 
மறியக்கொடுத்த வில்லினை யுங்கரித்தலால் 
மாத்தெறிந்தவர் . 

116. விஷ்ணுமூர்த்திக்குத் தில்லையில் 
நடனதரிசனந் தந்தவர் . 

117. பரசிராமாவதாரல்கொண்ட விஷ் 
ணுமூர்த்தி பாசுவேண்ட அநுக்கிரகித் 


தவர். 


சிவமூர்த்தி 


884 


சிவன் 


நின் றவர் , 


118. பலாாமர் தம்மைப் பூசைசெய்ய 129. பராசரமுனிவர் வேண்டுகோளுக் 
இஷ்டசித்தி யளித்தவர் 

கிரங்கி வக்ராசுரனதியரை வதைக்கச் சத் 
119. இராமாவ தாரத்தில் சிவபூசை தியிடம் சண்டகாதினி முதலிய துர்க்கை 
செய்த விஷ்ணுமூர்த்திக்குப் பிரமகத்தி களைச் சிரட்டிப்பித்தவர் . 
போக்கியவர். 

30. தேவார வருத்திய மருத்தனை 
120. கிருஷ்ணாவதாரத்தில் உபமன்னி யுக்கிரவடிவுடன் சொலை செய்தவர் . 
யரிடம் சில தீக்ஷை பெர்டிச் சிவபூசை 131 கோலோ- த்திருந்த பசுக்கள் 
செய்த் விஷ்ணுமூர்த்திக்குப் புத்திரப்பே ஓயாமல் பாலினை யொழிக்கிப் பயன்படக் 
றளித் தவர். 

கருதுகையில் அவற்றை யுற்றுப்பார்த் 
121. விசுவசோனைச் சூலத்தாற் குத்தி தெரித்தவர். 
யவன் கர்வபங்கப்பட்டுவேண்ட அநுக்கிர 132. ஒரு சமயத்தில் விஷ்ணுவை ஆகி 
கஞ் செய்தவர். 

சேடறை பிணித்து நூறுயோசனை தூரத் 
122. மார்க்கண்டர் பொருட்டால் தில் விழும்படி யெறிந்தனர் . (சிவமகா 
யமனை உதைத்து அநுக்கிரஹித்தவர் . புராணம் ) 

123. பிரம விஷ்ணுக்களைத் தம்மிடத் 133. சநகர் முதலியோர் , பொருட்டு 
துச் சிருட்டித்து ஏகபாத்திரி மூர் கதியாக குருமூர்த்தியாய் எழுந்தருளி வேதப் 

பொருளுணர்த்தித் தக்ஷிணாமூர்த்தித் திரு 
124 பஞ்சபூதம் , சூர்யன் , சந்திரன் , நாமம் பெற்றவர் . 
ஆன்மா முதலிய எண்குண மூர்த்தியாய் 134. திருஞானசம்பந்தர் , அப்பர் , சுந் 
நின்றவர் . 

தார் , பட்டினத்தடிகள் மற்றுமுள்ள 
125. ஒரு காலத்தில் விஷ்ணுமூர்த்தி நாயன்மார் முதலியவர்களுக்கும் ஆங்காங் 
பாதானமடைந்து அங்கிருந்த அப்ஜாஸ் குத் தரிசனந்தந்து பல திருவிளையாடல் 
திரீகளுடன் கூடிப் பல புத்திரர்களைப் களைக் காட்டி அநுக்கிரகித்த சரித்திரங் 
பெற்றுத் தம் தொழிலை மறந்திருக்கையில் களை யெழுதவும் கூறவும் முடியா. 

பின் 
பிரமாதி தேவர்களால் வேண்டப்பட்ட னும் இவர் திருத்தொண்டர் புராணத்துட் 
சிவமூர்த்தி இடடவுருவுடன் பாதாள உறிய அடியார் பலர்க்கும் பல ல தலங் 
மடைந்து விஷ்ணு மூர்த்தியின் புத்திர களில் அடியவர்கள் எவ்வகை தியானித் 
ஈடன் போர்புரிகையில் விஷ்ணுமூர்த்தி தனரோ 

அவ்வகையெல்லாந் தரிசனந் 
யுத்தத்திற்குவர அவரைப் பணிவித்து தந்து அவர்க்கு அருளிய திருவிளையாடல் 
வைகுண்டமடையச் செய்தனர் . இதனைக் சளையும் எழுதப்புரின் என் சிறிய புத்தகம் 
தேவர் கேட்டு அப்பெண்களைக் கூடப் அடங்காது . பிலனும் யுகங்கடோறும் 
பாதாளம் செல்லத் தொடங்குகையில் சிவ சேதனராகிய தேவர் நாசரேயன்றி யிவ 
மூர்த்தி ஆண்டுச் செல்லும் தேவர் உயிரோ ரைக் குதிரை, சிலந்தி , கழுகு , உடும்பு , 
ழிக எனக் கோபித்தவர் . (சிவமகா- பரா.) குரங்கு , நரி , ஈ , எறும்பு , செல் , தேன் 

126. விஷ்ணுமூர்த்தியைப் பலமுறை வண்டு , ஞெண்டு , யானை , சிங்கம் , மயில் , 
சத்தியாகபெற்று அரிஹர புத்ரரைப் அன்னம் . புறா , ஆந்தை , பன்றி , ஆமை , 
பெற்றவர் . 

முயல் , இந்திரகோபப்பூச்சி , கிளி , அன் 
127. பாணாசுரன் சிவபூசை செய்து றில் , பாம்பு , தேள் , எலி முதலிய பூசித்து 
பல வரங்கள் பெற்று என்னுடன் யுத்தஞ் முத்தி பெற்ற சரிதைகள் பலவுள. 
செய்து வெல்பவ ருண்டோவென , சில 135 இவர் ஒரு கற்பத்தில் தம்மையே 
நாளைக்குப் பிறகு கண்ணனால் வெல்லப் த்யானித்திருந்த காலத்துத் தம தேகத் 
படுவாய் என்று அவன் வேண்டுகோட்படி துண்டான ஆனந்த பிந்துக்களே சிவலில் 
அவனிடமிருந்து கண்ணனுடன் 

கங்களாயின. (சிவரஹஸ்யம் . ) 
னுக்கு யுத்தம் நேருகையில் தாம் பயந்த சிவன் - 1 , நாராயணர் இவாது கழுத்தைக் 
வர்போல் நடித்து வாணன் வலியடங்கச் கட்டிக் கொண்டதல் கறுத்த கழுத்துடை 
செய்தவர் . 

யரானார் . ( பார - சார் .) 
128. தமதசைவு வுலகினசை வெனத் 2. ஐங்குடுமியுள்ள குழந்தையாக உமை 
தோற்றுவிக்கச் சப்ததாண்டவ மூர்த்த வின் மடியிலிருக்க , உமை யிவன் யாரெ 
மானவர் . 

ன்று கேட்க அருகிலிருந்த இந்திரன் 


UT ROOT 


சிவன் எண்குண முதலியன 


665 


சிவவாக்கியர் 


வஜ்ரத்தினால் ஒங்கினான் அவன் வஜ்ரா லும் சிவபூசை செய்து தாம் பூசித்தகாலம் 
யுதம் பிடித்த கையுடன் தம்பித்துப்போ சிவராத்திரியாக எனச் சிவமூர்த்தியை 
னான். இந்தக் குழந்தையைப் பிரமா முத வரம் வேண்டிப் பெற்ற நாள் எனவும் , 
லானோர் துதித்தனர் . இவர் கிருஷ்ண சச்தி விளையாட்டாகச் சிவ மூர்த்தியின் திரி 
னிடத்தில் தூர்வாஸராகச் சென்று பல நேத்திரங்களை மூட உலகங்கள் இருண் 
விதம் சோதித்தார் . ( பார - அநுசா . ) டன அக் காலத்துச் சிவமூர்த்தியைத் தே 
3. திருண புருஷனைக் காண்க . 

வணங்கின காலம் எனவும், பாற்கட 
சிவன் எண்தண முதலிய -1 , பவமின்மை , லில் தோன்றிய விஷமுண்ட சிவமூர்த் 
இறவின்மை, பற்றின்மை , பெயரின்மை , தியை விஷம் பீடிக்காமல் தேவர் இசா 
உவமையின்மை , வினையின்மை , 
வினையின்மை , குறை 

முழுதும் பூசித்த காலம் எனவும் , ஒரு சற் 
விலறிவுடைமை, கோத்திரமின்மை , ஐம் பத்தில் அண்டங்கள் எல்லாம் 

இருள 
முகம் ஈசானம் , தற்புருடம் , அகோரம் , உருத்திரர் அந்த இருள் நீங்கச் சிவத்தைப் 
வாமதேவம் , சத்யோசா தம் , இருப்பு - பூசித்த காலம் எனவும் பல புராணங்கள் 
கைலை , தரிப்பது கங்கை , முடிப்பது கூறும் . 
கொன்றை , உடுப்பது தோல் , பதங்கள் - சிவலிங்கசோழன் - இவன் தேவி பத்ம 
சாலோக , சாமீப , சாரூப , சாயுச்யங்கள் . வல்லி . இவன் நூற்றொரு சிவாலயங் 
வாகனம் - இடபம் , 

ஆயுதம் - சூலம் . களைச் சீரணோத்தாரணஞ் செய்த வீசசோ 
தேவி - உமை . 

முனைப் பெற்றவன் . அந்த வீரசோழன் 
சிவரகஸ்யம் 

இது சிவபூசாவிதி. அக் திருவாரூரில் சிவதரிசனஞ் செய்யும் பொ 
கிங் காரியம் சிவகணாதிபர்நிலை முதலிய ருட்டுத் தேர்மீது செல்ல அத்தேர் வேகத் 
வைகளைக் கூறும் நூல் . 

தால் பசுவின் கன்று நசுங்கத் தாய்ப்பசு 
சிவராத்திரி - கால நிர்ணயம் , மாசிமீ கிரு இவன் தந்தையிடஞ் சென்று முறையிட் 
ஷ்ணபக்ஷம் , சதுர்த்தசி இரவு பதினான்கு 

பிதா தன் குமானைத் தேர்க்காலில் 
நாழிகை, லிங்கோற்பவகாலம் , இதுவே இட்டு அப்பசுவின் சன்றின் உயிர்க்குப் 
மகாசிவராத்திரி புண்யகாலம் 

கிருஷ்ண 

பிரதியாக நசுக்கக் கட்டளை யிட்டவன் . 
பக்ஷம் திரயோதசி ( கூ 0 ) நாழிகைக்குச் இவனைத் தேரூர்ந்த சோழன் என்பர் . 
சதுர்த்தசி வியாபிப்பது உத்தமம் , திர சிவலிங்கநியாசம் - தண்டபங்கிங்யாஸம் , 
யோ தசியில்லாமல் சதுர்த்தசி வியாபிப்பது மண்டபங்கிரியா ஸம் , ஸ்ரீகண்டநியாஸம் , 
அதமம் . ஒருகாலம் அன்றையி ராத்ரிக்கு ஆகமகியாஸம் , கலாநியாஸம் , மாத்ருகா 
அமாவாசை பிரவேசிப்பது பரியாய சிவ யோஸம் முதலிய , 
ராத்ரி , இந்த மகாசிவராத்திரி தினத்தில் சிவல் கௌதாரியினத்திற் சேர்ந்தது . இப் 
நேரிடும் திரயோதசி பரமசிவத்திற்குத் பலி கபிலநிறமுள்ளது . தான்யம் பூச்சி 
தேகமாகவும் , சதுர்த்தசி தேகியாகவும் கள் முதலியவற்றைத் தின்று ஜீவிப்பது . 
அன்றிச் சத்தியாகவும் சிவமாகவும் கூறப் சிவவாக்கியர் - இவர் வேதியர் குலத்திற் 
பட்டிருக்கிறது . சிவராதரி முதற் சாம பிறந்து காசி யாத்திரை சென்று இல்ல 
முதல் நான்கு சாமங்களிலும் ஆத்மார்த்த , றத்திற் ஆசை கொண்டு ஒரு ஞானியாகிய 
பரார்த்த பூசைகள் நடத்த வேண்டியது . சக்கிலி , காசும் பேய்ச்சரைக்காயும் கொடுக் 
தானஞ்செய்ய வேண்டியது , இதை அனு கப்பெற்று அவனுனக்கு எந்தப் பெண் 
ஷ்டித்தோர் நான்கு யுகங்களினும் முறை மணலையும் இச்சுரைக்காயையும் சமைத்து 
யே விநாயகர் , கந்தமூர்த்தி , பிரமவிஷ் இடுகின்றாளோ அவளே மனைவி யென 
ணுக்களாம் . 

பலன் இம்மையில் , சற்சன அவ்வாறு செய்த ஒரு குறப் பெண்ணை 
தானாதி சௌபாக்ய சம்பத்தும் , மறுமை மணந்து இல்லறத்திருந்து மூங்கில் வெட் 
யில் சுவர்க்காதி போகமுமாம் . இது காமி ைெசயில் அது பொன் பொழிய நீத்து 
யம் . நிஷ்காமிகள் இகத்தில் புத்தியும் , பரத் ஒரு கீரையைப் பிடுங்குகையில் தன்னிலை 
தில் முத்தியும் அடைவர் . ( மகாசிவராத் நிற்கக் கொங்கணார்ல் திருந்தியவர் . இவ 
திரி . ) பிரமவிஷ்ணுக்கள் பொருட்டுச் சிவ ரைத் திருமழிசை ஆழ்வாரென்பர் . இவர் 
மூர்த்தி இவிங்கோற்பவமாய் எழுதருளிய தமிழில் தம் பெயரால் சிவவாக்கியம் என 
போது தேவர்கள் பூசித்தகாலம் எனவும் , நூல் செய்தவர் . இவர் வந்து பூமியில் 

பிறக்கையில் சிவ ” என்று சொல்லிக் 
ஒரு பிரமகற்பத்தில் சக்தி நாற்சாமத்தில் 

84 


சிவனைம் முகம் 


666 


சிவாஜி 


காண்டு விழுந்தபடியால் இவர்க்கு இ சிருஷ்ணை யென்கிற நான்கு நாக்குகளும் , 
பெயர் இடப்பட்டதி . 

இடப் பக்கத்தில் சுப்ரபை , அதிரக்தை , 
சிவனைம்ழகம் - ஈசாகம் , தத்புருஷம் , அகோ பஹு நபை என்கிறவைகளும் கூறப்பட் 
ரம் , வாமதேவம் , சத்யோசாதம் , 

டிருக்கின்றன. ( ஸ்ரீ - காமிகம் ). 
சிவாகமம் ஆகமம் காண்க . 

சிவாசாரிய பார்சழத்திரை - விபூதி , ருத் 
சிவாகமசம்பந்தம் - ( க ) வகை . சதாசிவ ராகம் , உபவீதம் , உத்தரீயம் , தலைச்சீலை . 

ருக்கும் அநந்தேசுரருக்கும் , பாசம்பந்தம் , சிவாத்துவிதிமதம் பதி அநாதி எனவும் , 
அநந்தேசுரர்க்கும் ஸ்ரீகண்டருக்கும் , மகத் அவன் தானே பெறுவானும் , ஈவானும் , 
சம்பந்தம் , ஸ்ரீகண்டருக்கும் தேவர்களுக் எனவும் , தன்னை யன்றி அவன் வேறல் 
கும், அந்தராளசம்பந்தம் . தேவேந்திரற் லன் எனக் கூறும் . ( தத்துவநிஜாது .) 
கும் ருஷிகளுக்கும் திவ்யசம்பந்தம் . ரிஷி சிவாதந்தழனிவர் இவர் ஸ்ரீசைலத்துத் 
களுக்கும் மனிதர்களுக்கும் , திவ்யா திவ்ய தவஞ்செய்து கொண்டிருந்த முனிவர் .. 
சம்பந்தம் . மனிதர்களுக்கும் மனிதர்களுக் இவரது நகங்களும் உரோமங்களும் பரு 
கும் அதிவ்யசம்பந்தம் . ( சைவபூஷணம் ) வதம் முழுதும் பரவியிருக்கக் கண்ட காந் 
சிவாக்கிய சோழமகாராஜா - ஒரு சோழன் . தருவர் இவரைக் காடியோ என் றனர் . 
ஸ்ரீ அரதத்தாசாரிய சுவாமிகளிடம் விச் அருகிருந்த சீடர் காந்தருவரைக் கரடிக 
வாசம்வைத்து அடிமை பூண்டவன் . ளாக எனச் சபித்துத் தெலுங்கச் சோமை 
சிவாகரயோகியர் இவர் நிசமாகம சைவ யரால் விமோசனம் அடையக் கூறினர் . 
பரிபாலக சதாசிவயோகீந்திரர் மாணாக்கர், சிவானந்தலகிரி - சங்கராசாரியர் இயற்றிய 
இவர் தஞ்சாவூரில் சரபோஜி மகாராசா ஒரு சிவமகிமை கூறிய நூல் , 
அரசாண்டிருந்தபோது அவ்வரசன் வே சிவாலய முனிவர் தேவாரம் அடங்கன் 
ண்டுகோளால் வைஷ்ணவாசாரியருடன் முறையை அகத்தியர் திரட்டிக் கொடுக் 
வாதிடுகையில் வைஷ்ணவர் தாம் தோற் கப் பெற்றவர் . 
பது அறிந்து யோகிகள் இருந்த குடிசை சிவாஜி - பொம்பாய் ராஜதானியின் மலைப் 
யில் தீ யிட்டனர் . 

குடிசை யெரிந்தும் பிரதேசத்திலுள்ள ஒவ்வொரு மலைகளி 
யோகியர் தேக சலனமில்லாது இருந் னுச்சிகளிலும் மலைக்கோட்டைக ளிருந் 
தனர் . இதனையறிந்த அரசன் வைஷ்ண 

தன . அக் கோட்டைகள் ஒவ்வொன்றும் 
வசைப் பிடித்துத் தண்டித்து யோகியரை ஒவ்வொரு சிற்றரசனுக் குரியது . அவர் 
யுபசரித்து அடிமை பூண்டனன் . இவர் அம்மலையடிப் பிரதேசங்களிலுள்ள 
செய்த நூல்கள் ஸ்ரீ சிவஞானபோத பாஷி நாகேளை யாண்டு வந்தனர் . இவ்வரசர் 
யம் , சித்தாந்த தீபிகை, சிவஞான சித்தி கள் சணத்திலிருந்த மகம்மதிய அரச 
யார் மணிப்பிரவாள வியாக்யானம் , வேதாந் னுக்குக் கீழ்ப்படிந் தாண்டு 

வந்தனர் . 
ததீபிகை, தத்வ தரிசனம் , பாஞ்சராத்திர சிவாஜியாலிவாகள் ஒருமித்தனர் . இவன் 
மதசபேடிகை, சைவபரிபாஷைமுதலியன . தந்தை ஷஹாஜி பான்ஸ்லே பீஜபூர் அரச 
சிவாக்கினிசீவருபம் - 1. வெண்மையான னிடம் வேலை செய்து வந்தான் . தந்தை 
பத்மாசனத் திருப்பவராய் , நான்கு முகம் , யிவனைப் பூனாவில் உறவினரிடம் வளரு 
நான் குகைகள் , பிரம்மஸ்வரூபம் , ஜடை , மாறு விட்டான் . 

இவனுக்குக் கல்வியில் 
சுருக்கு , கமண்டலம் , தண்டம் , ஜபமாலை , வெறுப்பும் , அஸ்திரசஸ்திர வித்தைகளில் 
கைந் துனியில் தாமரையுடையவராய் , செந் விருப்பும் இருந்தது . இவன் முற்காலத்து 
நிறத்தராய் , முக்கண் , பத்துக்கைகளிலும் இந்து வீரர்களின் புகழ்களைக் கூறிய பாட்டு 
சிவனைப்போல் ஆயு தமுடையவரா யிருப் களை ஜிஜாபாய் எனுந் தாய்கூறத் தெரிந்து 
பர் . ( அகோரபத்ததி . ) 

கொண்டான் . அவர்களது பெரும்புகழைத் 
2. ஒருசரீரம் , நான்கு கொம்பு , இரண்டு தானுமடைய ஆவல்கொண்டான் . இவன் 
தலைகள் , இரண்டு முசங்கள் , ஆறு கண்கள் தன்னையொத்த சிறுவர்களைத் தன்னுடன் 
இரண்டு மூக்குகள் , ஏழுநாக்குகள் , ஜடை சேர்த்துக்கொண்டு அவர்களுக்குத் தலை 
யஞ்ஞோப வீதம் , முஞ்சி , மூன்று பதக் மைபூண்டு பல சமநிலப் பிரதேசங்களைக் 
களுடன் கூடினவராய் எழு கரங்களுடன் கொள்ளை கொள்வான் . இவன் தன் சேநா. 
ருஷபாரூடரா யிருப்பர் . இவர்க்கு வலப் பலத்தால் முதலில் புரந்தரமலைக் கோட் 
பக்கத்தில் ஹிரண்யை , கனகை, ரக்தை , டையைக் கைப்பற்றினான் . வாவா இவன் 


கள் 


சிவாஜி 


607 


சிவிங்கி 


துருக்கன் 


வன்மையால் பல மலைக்கோட்டைசளைக் பிறகு அவன் குமரன் சாம்பாஜி பட்ட 
கைப்பற்றிச் செல்வத்திலும் சேனையிலும் மடைந் தான் , இவனை ஒளரங்கசீப் எளி 
வன்மை கொண்டான் . பீஜபுரத்தரசன் திற் கொலைசெய்தான் . 
இவன் துடுக்கை அடக்கும்படி அப்ஜல் சிவாஷ்டாஷ்ட மூர்த்தங்கள் - சுச , இலிங் 
கான் என்ற படைத்தலைவனை அனுப்பி கம், இலிங்கோற்பவம் . முகலிங்கம் , சதா 
னான் , சிவாஜி பயந்தவன் போல நடித்து சிவம் , மகாசதாசிவம் , உமாமகேசம் , சுதா 
நிராயுதனாய் வந்தால் தான் கீழ்ப்படிவ சனம் , உமேசம் , சோமாஸ்கந்தம் , சந்திர 
தாய்ச் செய்தி அனுப்பினான் . 

சேகரம், ருஷபாரூடம் , ருஷபாந்திகம் , 
இவன் சொல்லை நம்பித் துணையின்றி வந் புஜங்கலளிதம் , புஜங்கத்திராசம் , சந்தியா 
தான் . சிவாஜி தன் உடைகளில் ஆயுதங் நிருத்தம் , சதா திருத்தம் , காளி தாண்டவம் , 
களை மறைத்து அவன் மீது பாய்ந்து இரு கங்கா தரம் , சங்கா விசர்ச்சனம் , திரிபுராந் 
புறங்களால் உடலைக் கிழித்து ஈட்டியால் தசம் , கல்யாண சுந்தரம் , அர்த்த நாரீசம் , 
குத்திக் கொன்றான் . இவனது போர் 

சஜயுத்தம் , சுவராபக்னம் , சார்த்தூலஹரி 
வீரர் , அப்சல்கான் படைமேற் பாய்ந்து பாசுபதம் , கங்காளம் , கேசவார்த்தம் , பிக்ஷா 
படையை முரியடித்தார்கள். பின் சிவாஜி டனம் , சிம்மகனம் , சண்டேசாநுக்ரசம் , 
நாடு முழுதும் வென்றான் . எல்லா மராட் தக்ஷிணா மூர்த்தம் , வீணாக்ஷிணா மூர்த்தம் , 
டியத் தலைவர்களும் அவனுடன் சேர்ந்த காலாந்தகம் , காமாரி , லகுளேசம் , பைா 
னர் . கொங்கணமென்ற மேற்கரைக்கெல் வம் , ஆபதோத்தாரம் , வடுகம் , க்ஷேத்ர 
லாம் அரசனானான் . பிறகு டெல்லி சக்ர பாலம் , வீரபத்ரம் , அகோராஸ் தரம் , தக 
வர்த்தியாகிய அவுரங்கசீப் அவனது விருத் யஞ்ஞஹதம் , கிராதம் , குருமூர்த்தம் , அச் 
தியை அடக்க எண்ணி ஷெயிஸ்ட்கான் வாரூடம் , கஜாந்திகம் , ஜலந்தரவதம் , எக 
எனும் தக்ஷிணத்துப் பிரதியாசனை யுத்தத் பாத்திரி மூர்த்தம் , திரிமூர்த்தி திரிபாதம் , 
திற் கனுப்பினான் . அவன் பூனாவில் ஏகபாத மூர்த்தம் , கௌரீவரப்ரதம் , சக்ர 
பெருஞ் சேனையுடன் வந்திறங்கினான் . தானஸ்வரூபம் , கௌரீலீலாசமன்விதம் , 
சிவாஜி யிவனது சேனாபலங்கண்டு அஞ்சி விஷாபஹரணம் , கருடாந்திகம் , பிரம்ம 
- யிவனுடன் தேரிற் போர் செயாது எவரும் சிரச்சேதம் , கூர்ம் மசம்மாரம் , மச்சாரி , 
அறியாதபடி 20 போர்வீரருடன் பிச்சைக் வராகாரி , பிரார்த்தனா மூர்த்தம் , இரக்த 
காரவேடம்பூண்டு ஷெயிஸ்ட்கான் இறங்கி பிக்ஷாப்ரதானம் , சிஷ்யபாவம் , 
யிருந்த வீட்டிற்சென்று அவனைக் கொலை சிவி - வராககற்பத்தில் இருந்த இந்திரன். 
செய்யத் தொடங்குகையில் அவன் அங் சிவிகை - இது வண்டியுருவாக மனிதரால் 
கிருந்த சாளரத்தின் வழி குதிக்க எண்ணு சுமந்து செல்லப்படும் யானம் . இது, பல 
கையில் அருகிருந்த சிவாஜி அவன் விரல் வுருக்களாகச் செய்யப்படும் . 
களை வெட்டினான் . ஷெயிஸ்ட்கான் புனா சிவிங்கி - இது காட்டுப்பூனை யினத்தில் 
வைவிட்டு ஓடினான் . பிறகு ஒளரங்கசீப் பெரிது . இதன் உடல் கரும்புள்ளிகளைப் 
ஒரு பெருஞ் சேனையை யனுப்ப இவன் பெற்றுச் சிவந்திருக்கும் . 3 அடி உயாம் , 
தன் தேசத்தில் ஒரு பாகமும் , மொகலாய நீண்ட உடல் . கழுத்து , மார்பு , விலாப் 
சேனாபத்யமும் தரின் தான் கீழ்ப்படிவதா பக்கம் , வால் முனை முதலிய இடங்களில் 
கக் கூறினான் . ஒளரங்கசீப் அப்படியே நீண்ட மயிருண்டு , நகங்கள் 

நகங்கள் பூனை போ 
ஒத்துக்கொண்டு சிவாஜியை வரும்படி லுள்ளுக்கடங்கா, அதிக மூர்க்கமுள்ளது . 
கூறச் சிவாஜி வந்தனன் . சிவாஜியை இதை வேட்டையாடுவோர் நாயைப்போல் 
ஒளரங்கசீப் ஒரு வீட்டில் அடைத்துக் வீட்டில் வளர்க்கிறார்கள் . 
காவலிட்டனன் . சிவாஜி தான் வியாதி திற் கொருமுறை 2 குட்டிகள் ஈனும் . 
யால் வருந்துவதாகக் கூறினன் , அவனது இது புலியைப்போல் உருவத்தில் சிறி 
ஆட்க 

ஒரு கூடையிலிருத்தி 

இதற்குப் புள்ளியெனப் பெயர். 
வெளிக்கொண்டு வர , சிவாஜி சந்நியாசி இதற்குப் புலிக்குள்ள எல்லா அமைப்பும் 
வேடம் பூண்டு தன்னசர்போய்ச் சேர்ந்த குணமும் உண்டு . 

இவ்வினத்தி லிரண்டு 
னன் . பின் ஒருபோதும் இவன் ஒளரங்க வகையுண்டு ஒன்று கரும்புள்ளி கலந்த 
சீபுக் கடங்காது பல இராஜ்யங்களைக்கட்டி மஞ்சள்தோலை யுடையது , மற்றொன்று 
யாண்டு 52.ஆம் வயதில் காலமாயினன் . உடல் முழுதுங் கருந்தோலையே கொன் 


ளவனை 


சிவியன் 


668 


சிறப்பு நிலையணி 


பெயரிட்டு ஒரு 


டது இதைச் சிறுத்தைப்புலி யென்பர் . சிளாபாய் - ஒரு அரசனுக்கு ஒரு பெண் 
இது பெரிய பிராணிகளை யெதிர்க்காது மகவு பிறக்க அவளுக்குச் சிளாபாயி என்று 
ஏமாந்தால் குழந்தைகளையும் தூக்கிக் 

கல்விமானைக்கொண்டு 
கொண்டு போய்விடும் . முயல் , மான் , கல்வி முதலிய கற்பித்துவந்தனன் . இப் 
ஆடு முதலியவைகளை வேட்டையாடும் , பெண் தம் தந்தையார் செய்யும் சாளக்கிராம 
இந்தியாவில் காடுகளில் உண்டு . 

பூசையைப் போல் தானும் பூசை செய்ய 
சிவியன் - 

ஒரு இருடி , சத்தியகாமனுக்கு வெண்ணித் தன் உபாத்தியாயரை நோக்கி 
முன்னேன் . 

ஒரு சாளக்கிராமம் தனக்குக் கொடுக்க 
சிவியர் - சிவிகையார் என்பது சிவியா என் வேண்டினள் . உபாத்தியாயர் இவள் வினா 
றாயிற்று. இடையரில் ஒரு பகுப்பென் வியதைப் பொருளாக மதியாது ஒரு 
றுங் கூறுவர் . இவர்கள் மகம்மதிய கலகத் உருண்ட கல்லினைச் சாளக்கிராம மென்று 
தில் மைசூரிலிருந்து ஓடிவந்தவர்கள் தொ கொடுத்தனர் . இதைக்சொண்ட சிளாபாயி 
ழில் பல்லக்குச் சுமத்தல் , மீன் பிடித்தல் . நாடோறுந் தவறாது பூசை செய்து வருங் 
சிவேதகல்பம் - ஒரு கல்பத்தில் சிவபெரு காலையில் வய தடைந்து மணமகனைக் கூடி 
மான் சிவே தரூபமாய் , வெண்ணிறம் , வேட்டகஞ் சென்றனள் . செல்லும் வழிக் 
வெள்ளை வஸ்திரம் தரித்துத் தோன்றினர் கண் இவள் பூசைதொடங்கக்கண்ட புரு 
ஆதலால் அக்கல்பம் அப்பெயர் பெற்றது . ஷன் இதென்னென, உற்றார் விளையாட் 
இதில் சிவேதலோகிதை ண்டானாள் . டாகச்செய்வதென்றனர் . இதைக் கேட்ட 
( இலிங்க புராணம் . ) 

மணவன் பூசைப் பெட்டகத்தை இவ 
சிவேதமாதவன் - ஜகந்நாதத்திலுள்ள விஷ் ளறியாது ஆற்றிலிட்டனன் . மறுதினம் 

ணுமூர்த்தத் தொன்று . ( பிரகன்னா தீய பெட்டகத்தைக் காணது வருந்திப் பெரு 
புராணம் . ) 

மாளை யெண்ணிப் புலம்பி நான்கு நாள் 
சிவேதன் - 1. கனகவிசயர்க்கு நண்பன் . ஆகாரமிலாது பெட்டகம் வந்தாலன்றி 
(சிலப்பதிகாரம் ) 

உணவு கொள்ளேனென் றிருக்கையில் 
2. இவன் பிரச்சோதனனுடைய மந்தரி பெருமாள் இவளது மன உறுதிக்கு மகிழ் 
களுள் ஒருவன் . ஆலோசனையில் வல்ல ந்து ஆசாரியனைப்போல் வந்து பூசைப் 

நளகிரி என்னும் யானை வெறிகொ பெட்டக த்தைத் தந்து அகன்றனர். மீண் 
ண்டு நகரை யழித்தபொழுது பிரச்சோ மெ இவன் பெட்டகத்தைப் பெற்ற தறிந்த 
தனன் கட்டளைப்படி சென்று மிக்க செற் கணவன் இதை யாற்றினின்றெடுப்பது தே 
றத்தோடு சிறையிலிருந்த உதயணனைமிக வர்க்கன்றி யேனையோர்க்காகாதென மனை 
இசந்து அவன் மனத்தைக் கனிவித்துச் வியிடத் தன்புமிக்கு வைணவனாயினான் . 
சிறையினின்றும் நீக்கி அழைத்து வந்து சிள்வீடு - விட்டிலின் வேறுபாடென எண் 
அதனை அடக்குவித்து அவனுக்கும் அரச ணப்படுகிற ஒருவகைப் பூச்சி . 
னுக்கும் பழக்கம் செய்வித்தான் . அரசன் சிறப்பணி - அதாவது ஒப்புமையாற் 
குமார்களுக்கும் வாசவத்ததைக்கும் உரிய பொதுமையுற்றிருந்த வரண்டு பொருள்க 
கல்விகளைக் கற்பிக்கும்படி அவனது அனு ளுக்கொருகாரணத்தாவு விசேஷந் தோன் 
மதியாற் சென்று சொல்லி உதயணனை று தலாம் . இதனை வடநூலார் விசேஷா 
இணங்குவித்தவன் . உதயணனுக்கு உரிய லங்கார மென்பர் . 
பணிகளை யெல்லாம் பின்னர் அன்புடன் சிறப்புப்பாயிரம் பூலாசிரியன் பெயர் , 
செய்துவந்தவன் . ஐராபதமெனனு மலை நூலின் வழி , அது வழக்குமிடம் , ஏலின் 
யிற் பிறந்த பொன்னின் நாணயங்களிற் பெயர் , யாப்பு , நூல் நுதலிய பொருள் , 
பதினாயிரம் நன்கொடையாக உதயணனால் கேட்போர் , 

அதனாலுண்டான பயன் 
பெற்றான் . ( பெருங்கதை ) 

ஏல் வழங்கிய காலம் ; ஏல் செய்தற்குக் 
சிவை - 1. அக்கியின் குமாரனாகிய ஆங்கி காரணம் , இவைகளைக் கூறுவது . ( நன் 
ரசனுக்குத் தேவி , 

பொதுப்பா . ) 
2. வாயுவின் தேவி , 

சிறப்புநிலையணி - பிரசித்தமாகிய ஆதார 
3. அனிலன் என்னும் வசுவின் தேவி . மில்லாதிருக்க ஆதேயத்தி னிருப்பைச் 
சிவோத்தமர் அஷ்டவித்யேசுரரில் ஒரு சொல்லுதல் இதனை விசேஷாலங்காரம் 

என்பர் . ( குவல .) 


வன 


சிறப்புலி நாயனார் 


669 


சிறுத்தொண்ட நாயனா 


சிறப்புலிநாயனூர் - திரு ஆக்கூர் என்னுந் 
தலத்தில் பிராமணகுலத்தில் உதித்துச் 
சிவபக்தி சிவனடியவர் பக்தியிற் சிறந்து 
ஸ்ரீபஞ்சாக்ஷர மோதி யாகஞ் செய்து அதன் 
பலனைச் சிவமூர்த்திக்குத் தத்தஞ்செய்து 
முத்தியடைந்தவர் . பெரிய - புராணம் . 
சிறிய கோவிந்தப் பெருமாள் எழுபத்து 
நாலு சிங்காதனாதிபதிகளில் ஒருவர் . எம் 
பாருக்குச் சகோதார் என்பர் . ( குருபரம் .) 
சிறியாண்டான் - எழுபத்தினாலு சிம்மாசனா 
திபதிகளில் ஒருவர் . உடையவர் திருவ 
டியை ஆசிரயித்தவர் . கரத்தாழ்வானைத் 
தேற்ற உடையவரால் அனுப்பப்பட்டவர் . 
( குருபரம்பரை ) 
சிறியாண்டாள் - கோவிந்தப் பெருமாளின் 
தேவியார் . இவள் ஆழ்வாரிடம் சந்தியா 
சம் பெற்ற அம்மையார்களில் ஒருத்தி , 
சிறுகாக்கைபாடினியார் - ஒரு தமிழாசிரி 
யர் . இவர் தம் பெயரால் ஒரு இலக்கண 
நூல் செய்திருக்கின் றனர் . 
சிறுகாலன் - நரி உருவமாய்க் கசியபரிடத் 

தில் சம்வாதம் செய்த இந்திரன் , 
சிறு தடி கிழான் பண்ணன் - குளமுற்றத் 
துத்துஞ்சிய கிள்ளிவளவனுக்கு நண்பன் . 
இவனுக்குப் பண்ணன் எனவும் பெயர் . 
கோவூர்க்கிழாராலும் , பாடப்பெற்றவன் . 
புற 

1. இது கிழான்பண்ணனுடைய 
வூர் . ( புறநானூறு. ) 

2. கள்ள சாதியாரில் ஒருவகையார் . 
( தர்ஸ்டன் . ) 
சிறுதன் - ( த . ) பகீரதன் குமரன் . இவன் 

குமரன் நாபாகன் , 
சிறுதாலி - இது கைக்கோளர் , மறவர்சாதி 

யுட்பகுப்பு . 
சிறுத்தைப்புலி - இது புலியினத்தில் சற்று 
சிறிது. வால் நீங்க 3 அடி நீளமிருக்க 
லாம் , உடலில் பழுப்படைந்து புள்ளி 
கொண்ட மயிர் மூடியிருக்கும் , இதற்கு 
இரவில் கண் நன்றாகத் தெரியும் . இது 
ஆசியா , ஆபிரிக்கா , இந்தியா முதலிய 
காடுகளின் புதர்களில் வசிப்பது . இது 
கொல்லும் மிருகங்களைத் தானிருக்கும் 
புதர்களுக்குக் கொண்டுபோய்த் தின்று 
மிகுந்ததை வேண்டிய போது தின்னும் . 
இவ்வினத்தில் கருநிறமுள்ளதும் உண்டு . 
சிறுத்தொண்ட நாயனூர் - இவர் திருச்செங் 
காட்டங்குடியில் வேதியர் குலத்தில் திரு 
வவதரித்துப் பாஞ்சோதியார் எனத் திரு 


நாமங்கொண்டு வேத அத்யயனமும் மந் 
திரித் தொழிற்குரிய வில்வித்தை முதலி 
யவும் கற்று வல்லவராய்ச் சோழனிடத் 
தில் மந்திரித்தொழிவிலும் , சிவபக்தி , சிவ 
னடியவர் பக்தியிலும் சிறந்தவராய் இருக் 
தனர். இவர் அரசன் பொருட்டு வடநாடு 
சென்று பகைவரைவென்று திறை கொண் 
வோ அரசன் இவர் சிவபக்திமான் என்று 
மற்றை மந்திரியரால் கேள்வியுற்று 
இவர்க்கு வேண்டிய நிதி கொடுத்து உம் 
முடைய கருத்தின்படி சிவத்தொண்டு 
செய்திருக்க என்று நிறுத்தினன் . தொண் 
டர் வெண்காட்டுநங்கை என்னும் தமது 
மனைவியாருடன் இல்லறாடத்தித் தம் 
மைத் தொண்டர்களிற் சிறியவர் என்று 
மதித்துச் சிறுத்தொண்டர் என்னும் நாமம் 
பெற்றுவருகையில் இவரது அன்பினை 
உலகமறிந்து பிழைக்கச் சிவமூர்த்தி ஒரு 
பைரவ திருக்கோலங் கொண்டு இவரது 
வீட்டிற்கு அமுதிற்கு எழுந்தருளினர் , 
நாயனார் கண்டு களித்து அமுது கொள்ள 
அழைக்க அடியவர் நாம் ஆறு மாதத்திற்கு 
ஒருமுறை அமுது கொள்வது ; அவ்வு 
ணவு நரமாமிசத்துடன் கூடிய தாம் . அவ் 
ஆன் ஒரேபுத்திரனாய் அங்கப்பழுதிலானாய் 
ஐந்து வயதுள்ள சிறுவனை ஒரு உறுப்பும் 
குறையாது சமைத்த தாய் இருத்தல் வேண் 
டும் என்றனர் . இதனைக்கேட்ட நாயனார் 
அவ்வகை படைக்கவுடன்பட்டு மனைவி 
யிடம் வந்து அடியவர் கூறியதைக் கூறி 
அயலார் தங்கள் குமார்களைக் கொலைசெய் 
யச் சம்மதிப்பரோ என்று தமது குமானா 

சீராவதேவனை மனப்படி செய்து 
சமைத்துப் பரிகலம் திருத்திப் பைாவக் 
கோலங் கொண்ட சிவமூர்த்திக்குப்படைத் 
தனர் . பைரவர் எல்லா உறுப்பும் சமைக் 
கப்பட்டனவோ என , நாயனார் தலையொழி 
ந்த மற்ற உறுப்புக்கள் அனைத்தும் சமைக் 
கப்பட்டன என் றனர் . பைரவர் ஆயின் 
அதனையும் சமைத்தளிக்க என்றனர் . இவ் 
வகை ஒருக்கால் நேருமென எண்ணி அத 
னையும் சமைத்துவைத்த சந்தனத்தார் 
எனுந் தோழியார் அதனைக்கேட்டு அந்தத் 
தலைக்கறியையும் படைத்தனர் . பைரவக் 
கோலங்கொண்ட சிவமூர்த்தி உட்கார்ந்து 
நம்முடன் புசிக்க மற்றொரு சிவனடியார் 
வேண்டும் என்றனர் . நாயனார் எங்கும் 
தேடிக்காணாது கூறப் பைரவர் நீரே 5 ம் 
முடன் உட்காருக என்றனர் . நாயனார் 


- Bா . 


சிறுகுடி 


சிறுபஞ்சமூலம் 


670 


சிறைக்குடியாந்தையார் 


உடன்பட்டுப் பைரவர்க்கு முன் தாம் புசிக் 
கின் அடியவர் புசிப்பரென விரைந்தனர் . 
இதற்குள் பைரவர் தடுத்து உமக்குப் புத் 
திரர் இருந்தால் உடனுண்ண அழையு 
மெனத் தொண்டர் கட்டளையை மறுக்க 
அஞ்சி மனம் வருந்தித் தெருவிற் சென்று 
சீராள ” என அழைத்தனர் . சிவாநுக்கிர 
கத்தால் குமரன் தந்தையின் குரல் கேட்டுச் 
கல்விச்சாலையிலிருந்து எதிரில் ஓடிவர 
நாயனார் குமானை வாரி அணைத்து இல்லுட் 
புக இலையிலிருந்த உணவுகளும் பைரவரும் 
மறைந்தனர் . சிவமூர்த்தி இடபாரூடராய்க் 
காட்சி கொடுக்கத் திருவடியிற் சேர்ந்தவர் . 
( பெரிய - புராணம் ) 
சிறுபஞ்சழலம் - நீதி நூல்களுள் ஒன்று , காரி 
யாசானால் இயற்றப்பட்டது . சங்கமருவிய 
பதினெண் கீழ்க்கணக்கினுள் ஒன்று . 
சிறுபள்ளி தேவராசபட்டர் எழுபத்து 
நாலு சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர் . ( குரு 
பரம்பரை 
சிறுபாணாற்றுப்படை - (சிறுபாணாறு ) ஏறு 
மாநாட்டு நல்லியக்கோடனை நத்தத்தனார் 
பாடியது , சங்கமருவிய பத்துப்பாட்டில் 
ஒன்று . 
சிறுபாண்டரங்கன் 

இடைச்சங்கப் புலவ 
ருள் ஒருவன் , 

ML 
சிறு பிள்ளையுடையார் மணக்கால் 

நம் 
பியை ஆச்ரயித்தவரில் ஒருவர் . 
சிறுபொழதாவன - மாலை , யாமம் , வைக 

றை , விடியல் , நண்பகல் , ஏற்பாடு என்பன. 
சிறுமலை - பாண்டி நாட்டிலுள்ள மலைகளில் 

ஒன்று . (சிலப்பதிகாரம் ) 
சிறு மேதாவியார் -- கடைச்சங்கப்புலவருள் 

ஒருவர் . (திருவள்ளுவமாலை ). 
சிறுமையணி - அஃதாவது , அற்பமாகிய 
வாதேயத்தினு மாதாரத்தை மிக வற்பமா 
கச் சொல்லுதல் . இதனை வடநூலார் 
அல்பாலங்காரமென்பர் . 
சிறுமோலிகனூர் இவரைப்பற்றி யாதும் 
விளங்கவில்லை ; குறிஞ்சியைப் பாடியுள் 

தலைவி காம நோயால் வருந்துவ 
தறிந்த அன்னை வினவியதற்குக் கூறிய 
விடை ஆராயத்தக்கது . இவர் பாடியது 
( நற் . சுக - ம் பாட்டு .) 
சிறுவெண்டேரையார் 

தமிழ்ப் புலவர் . ( புறநானூறு .) 
சிறைக்குடியாந்தையார் ஆதன் தந்தை 
ஆந்தை . இவர் மனைவியோடு வாழுநாளிற் 


பொருள் வேண்டிக் காதலியைப் பிரிய 
நேர்ந்தது கண்டு நெஞ்சைநோக்கிப் புணர்ந் 
திருப்பிற் பொருள் அடைவ தரிதெனவும் 
பிரியிற் புணர்ச்சியில்லை யெனவும் பல 
வாறு கூறி வருந்துவராயினார் ; ( நற் கசு . ) 
அது கண்ட அவர் காதலி பிரிவர்போலு 
மென்று சடுந்துனிகொண்டு பிரியின் இற 
ந்துபடுவேனெனக் கூறி மாழ்கினள் . புல 
வர்பிரான் காதலியை நோக்கி நீ பூப்பெய் 
திய மூன்று நாட் பிரிந்துறைவது ஓர் 
ஆண்டளவு பிரிந்தாற்போலாகின்ற எனக் 
குப் பிரிவென்பது எப்படி நேரும் ? இது 
காரணமாக நீ இறப்பின் என்னுயிரும் 
உடன்போகக் கடவதாகவென்றும் , நாம் 
இருவரும் சேர்ந்து வாழாது பிரிந்து ஒருவ 
ராக வாழ்வதினும் இறப்பதே நலமென் 
றும் வற்புறுத்திக் கூறினர் . குறு - டுஎ . 
அங்கனம் கூறிய தன்றி அவள் கேட்டு இஃ 
துண்மையென்று கொள்ளுமாறு பூமாலை 
போன்ற அவளுடைய மேனிதளரினும் 
மேதக்கது முயங்குதற்கு மினிதாயிராயின் 
உது குறு சுஉ . வன்மையாக அணைத்து 
முயங்கும் அத்தகையாளைப் பிரிந்தால் 
யான் எப்படி மறந்தமைகுவேன் குறு - 
கஉங் . அத்தகைய நறுந்தண்ணியளைக் 
கூடுந்தோறும் பிரியகில்லேன் இதனை நீ 
தெளிவாய் காண் 
னட்பைவிடுகிலேன் என்று அவள் தெரியு 
மாறு கூறினர் . குறு 

100. அவர் பிரிவ 
தில்லையென்று தெளிவித்தலும் காதலி 
முன்னையினும் பலபடியாக அவர்பாலன்பு 
மிக்கு அவ்வண்ணமே யொழுகுவாளாயி 
னாள் , அங்கனம் ஒழுகுவ தறிந்த ஆந்தை 
யார் உள் வருகித் தலைப்புணைக்கொளின் 
அவளுங் கொள்ளுவள் யான் யாற்றினில் 
வீழின உடனே தானும் விழுந்துயிர் விடுந் 
தன்மையளல்லளோ குறு 

உஉஉ , என்று 
கூறிப் பிரிவென்பதைக் கனவிலும் நினை 
யாதவராய் கலந்து முயங்கி மகிழ்ந்துறை 
வாராயினார் . இங்கனம் இவர் அழகமைந்த 
இன்பச்சுவை நனி சொட்ட சொட்டப் 
பாடிய பாடல்கள் விழைவு விடுத்த விழுமி 
யோரையும் விழை வெய்துவிக்குந் தன் 
மையவாகும் . இவர் பாடல்கள் பிற்கா 
லத்துச் சான்றோர் துறைப்பாற்படுத்தித் 
தொகை நூலுட் கோத்தனர் . இவர் பாடி 
யனவாக நற்றிணையில் கசும் பாடலொன் 
றும் , குறுந்தொகையில் எட்டுமாக ஒன் 
பது பாடல்கள் கிடைத்திருக்கின்றன . 


உஎங . 


ளார் . 


ஒருபழைய செந் 


சிற்சுகாசாரியார் 


674 


சிற்றம்பலநாடிகள் 


சிற்சுகாசாரியார் - வருணனம் சமான் வேதி நாமசங்கிதை, சாச்திகம் , வசவபோதம் , 
யர் , சங்கராசாரியரை வழிபட்டவர் 

அதிசாரம் , வெகுச்சுருதம் , மானபேதம் 
சிற்பம் - இது சிலை, மண் , மெழுகு , சாந்து , என்பன . 
செங்கல் , கருங்கல் , மரம் , உலோகம் , சக் சிற்பத்திற்குதவிய மாங்கள் - சிந்து ரவிரு 
தம் , வண்ணம் , கண்டசர்க்கரை முதலிய கூம் , அல்லது கருவாலிமாம் ( Oak ) இது 
வற்றால் பிரதிமாதி கிராம நிர்மாணத் உறுதியானதும் அழகான துமான மரம் இத 
தைக் கூறும் சாஸ்திரம் . இது மயன் , னால் பலவேலைகள் செய்வர் . தேக்கு . இது 
விச்வசர்மன் முதலியோராலும் மற்றவர்க உறுதியும் கனமுமான மாம் . இது மிகு 
ளாலும் கூறப்பட்டிருக்கிறது . இவைக தியம் பர்மா , இந்தியாவில் உண்டாகிறது . 
ளுக்கு முதனூல் சிவாகமங்களாம் . 

பல சட்டடங்களும் பல சாமான்களும் 
சிற்பம் . ஒருவன் எடுத்துக்கொண்ட காரி இதனால் செய்யப்படுகிறது , தேவதாரு 
யம் இனிது முடியவேண்டிக் காலவிதி , ( Pine ) வேலை செய்வதற்கு மிருதுவாயும் 
நிமித்தபரீக்ஷை , பூபரீஷை , பலிவிவரம் , நீடித்திருப்பதுமாகிய மரங்களில் ஒன்று . 
பூகர்ஷண விதி , சங்கு ஸ்தாபன விதி , அமெரிக்காவில் விசேஷம் . சீடர்மாம் - 
மானோபவிதி , பதவின்யாசவிதி , சூத்சார் தேவதாருவைப்போன்ற மாம் . இதுவும் 
மாணவிதி , வாஸ்துதேவபலி , இராமாதி நெடுநாளிருக்கக்கூடிய மரம் சிரியாவில் 
லக்ஷணம் , விஸ்தார ஆயாமலக்ஷணம் , மிகுதி . மேல்நாட்டு உறுதியான மரங்கள் 
ஆயாதிலஷணம் , நகத்ரசக்ரம் , தண்டி எலம் , பீச் , பிர்ச் , ஆஷ் என்பன . 

( Elm 
காதிவிதி , வீதித்வாராதிமாநம் , கிராமாதி Beech , Birch , Ash ) அழகான . மரங்கள் 
தேவதாஸ் தாபனம் , கிராமாதிவின்யாசம் , மாஹோகானி, செம்மரம் , எபோனி , 
கர்ப்பதியாசம் , கிராமக்ரஹவின்யாசம், வால்நட் , மேயில் , ( Mahogany , Rose 
வாஸ்து சாந்தி , சாலாலக்ஷணம் , வர்த்தமா wooll , Ebony , Walnut , Maple ) இவை 
னம் , நந்தியாவர்த்தம் , சுவஸ்திகம் , சதுச் முறையே அமெரிகா , பிரேசில் , ஆபிரிகா , 
சாலாவிதி , அஸ்திசாலாவிதி , மாலிகா இந்தியா , மத்ய ஐரோபா , வட அமெரிகார் 
லகணம் , லாங்கலம் மௌலிகம் , பத்ம களிலுள் . இவற்றால் அழகிய வேலைகள் 
மாலிகா லக்ஷணம் , நகராதிவிபேதம் , பூமி செய்யப்படும் . இன்னும் இந்தியாவில் 
லம்பவிதி , ஆத்யேஷ்டகாவிதி , உபபீட தேக்கு , செம்மாம் , கருங்காலி , ஆச்சா, 
விதி , பாதமான விதி பிரஸ் தரவிதி , பிசா சடுக்காய் மரம் , மா , சாட்டுவாகை தேவ 
சாதபூஷணவிதி , கண்டலக்ஷணவிதி , சிகா தாரு , அதில் முதலிய உறுதியான மாங்க 
லக்ஷணவிதி , ஸ்தூபிகாலக்ஷணவிதி , நாளா ளும் உண்டு . 
திஸ் தாபனவிதி , தளவிசேஷவிதி , மூர்த்த சிற்றம்பலநாடிகள்- இவர் மெய்கண்ட சந் 
னிஸ் தாபனவிதி , லிங்காதிபிரதிமாலக்ஷண தானத்தைச் சேர்ந்தவர் . கொற்றவன்குடி 
விதி , பிரதிஷ்டாவிதி , விமானஸ்தாபன உமாபதிசிவாசாரியருக்கு மாணாக்கர் என 
விதி , மண்டபலக்ஷணவிதி , பிராகாரலக்ஷ வும் கூறுவர் . இவர் சிவப்பிரகாசம் என் 
விதி , கோபுரவிதி முதலியவற்றை விரித் 

சைவசித்தாந்த சாத்திரத்திற்குக் 
துக் கூறம் . 

ஈண்டு ஒவ்வொன்றையும் கருத்துரைச் சூத்திரம் செய்தனர் . இவர் 
எடுத்துக்கூறின் ஏல் இடங்கொடாதாகை திருச்செந்தூர் அகவலும் செய்தனர் என் 
யால் அதில் அடங்கிய விஷயத்தை மாத் பர் . இவர்க்கு ( க ) மாணாக்கர்கள் . இவர் 
திரம் கூறினோம் . அதனைக் காமிகாதி தம் மாணாக்கர் அனை வருடன் ஒரு இடத் 
சிவாகமங்களினும் , சிற்ப எல்களினும் தில் உணவுகொள்ளுகையில் அங்கிருந்த 
காண்க. 

பரிசாரகன் நெய்யென நினைத்து வேப் 
சிற்ப நூல்- ( உ ) விச்சுவ தருமம் , விச்சு பெண்ணெயைப் பரிமாற அனைவரும் 
வேசம் , விச்வசாரம் , விருத்தம் , தாவட்டம் . அதனையறியாது உண்ண ஒருவர் வேப் 
நளம் , மயம் , அநுமான் , பானு , கற்பாரி பெண்ணெய் என்று அறிந்து உணவைக் 
யம் , சிருட்டம் , மானசாரம் , வத்து வித்யா 

கான்று ஆசாரியருக்கு அறிவித்தனர் . 
பதி , பராசாரியம் , அருடிகம் , சயித்தம் , ஆசாரியர் இவன் பரிபாகம் இல்லாதவன் 
வாத்து போதம் , வித்தாரம் , இந்திரம் , வச் என்று நீக்கிச் சிலநாளிருந்து தமது சீடர் 
சிரம் , சௌமம் , விசவகாசிபம் , மகதந்தி அனைவரில் ஒருவர் தவிர மற்றவர் அனை 
ரம் , விசாலம் , சித்திரம் , காபிலகாலயூபம் , வருக்கும் தனித்தனி சமாதிக்குழி செய் 


னும் 


சிற்றரையம் 


672 


சீதக்காதி 


வன் . 


கட 


வித்துச் சீடருடன் ஒரே காலத்தில் அப்பைய தீக்ஷி தரை ஆதரித்தவன் ( சசம் 
சமாதியடைந்தவர் . 

1504 ). ( ஆரணி தாலுகா அடைபாலம் சாச 
சிற்றரையம் இது அரையமென்னும் நக னம் நல்லபொம்ம நாய்க்கன் சகம் 1493 . 

ரத்தின் ஒரு கூற்றின் பெயர் . ( புற நா ). சிஃறழிசைக் கொச்சகக் கலிப்பா - சில 
சிற்றுண்டிவகைகள் இவை செய்யும் 

தாழிசைகளோடு பிறவறுப்புக்களைக் கொ 
வகை முதலியவற்றைப் பாகசாத்திரங்க 

ண்டுவருவது . 
ளில் காண்க. பிட்டு , இலட்டுகம் , அப்பம் , சிஷ்ணு அருச்சுனன். 
அஃகுல்லி , பில்லடை , தினைமா , நென்மா, சிஷ்யபாவழர்த்தி - பிரணவத்திற்குப் 
கோதுமைமா , தோசை , பூரிகை, கடலைமா பொருள் கூறப் புகுந்த கந்தமூர்த்தியிடம் 
சேர்ந்த சாதம் , எல்ளோரை , புளியோரை , சிவமூர்த்தி மாணாக்கர்போலிருந்து அவர் 
ததியோ தனம் , சருக்கரைப் பொங்கல் , எலி கூறியதைக் கேட்ட திருவுரு . 
மிச்சம் பழாஸம் சேர்ந்த சாதம் , கிச்சிலி சிஷ்ய பேதம் - ( கூ ) அத்வாலகன் , பால 
ரஸம் , திராக்ஷ ரஸம், வாதுமைப்பருப்பு , கன், நிராதாரி , பிரமாதி , அம்புகன் , சியா 
சத்திரிக்காய் , வண்டைக்காய் , சேமைக் வகன் , பாவகன் , அநுமதி , தாமசன் , சத் 
கிழங்கு , கருணை , வாழைப் ழம் , தேங் திரபிருது , பௌரேயன் , விசாரதி , கால 
காய் , பலாக்காய் முதலிய சேர்ந்த சாதங் 

( சைவபூஷணம் . ) 
கள் . துவாம்பருப்பு , பச்சைப்பயறு 
உளுத்தம்பருப்பு , கடலைப்பருப்பு , கொள் 
ளுப்பருப்பு முதலிய பொங்கல்கள் , உளு 
ந்துவடை , தித்திப்புஉளுந்து வடை , வெங் 
காயம் சேர்ந்த வடை, இடுலி , முருக்கு , சீகண்டர் - சைவபத்ததிசெய்த சிவாசாரிய 

லைரொட்டி , கோதுமை ரொட்டி , கடலை ருள் ஒருவர் . 
மாதித்திப்பு உருண்டை , பச்சைப்பயறு சீகண்டருத்ரர் - அநந்தருக்குக் கீழுள்ள புவ 
உருண்டை , துவரை உருண்டை , மாவுரு னங்களில் அதிகாரரா யிருக்கும் புவனகர் 
பண்டை , பூரணவுருண்டை , பணிகாரம் , 

த்தா . 
மகிழம்பூப் பணிகாரம் , எருக்கங்காய் கொ சீகதன் - பாரதவீரருள் ஒருவன் . இவன் 
ழுக்கட்டை , குழவுண்டை , அடுக்குப் பணி பாரதப்போரில் முதனாள் யுத்தத்தில் சிக 
காரம் , கச்சுருக்காய் , எள்ளுருண்டை , ண்டியுடன் போர்புரிர்தவன் . 
ளடை , கடலைச் சுவையல் , பேணி , பூந்தி சீக்கை 
பலகாரம் , ஜிலேபி எனும் தேங்குழல் , சீசாதகர்ணன் - கிருஷ்ணன் குமரருள் ஒரு 
கோதுமைாவை அல்வா , வாதுமை அல்வா , வன் . இவன் குமரன் பௌர்ணமாசன் . 
பொரிவிளங்காய் , பலவித பச்சி , பலவித சீசைலழனிவர் - விஷ்ணுமூர்த்தியாய் அம் 
பாயசங்கள் , கிச்சடி வகைகள் முதலியன . பரீஷன் வீட்டில் அபகரிக்கப்பட்டவர் . 
சினி - 1. யுதாசித்தின் குமாரன் , இவன் சீடதாசி - தேவாங்க வகையினரில் தாசி . 
குமரன் அநமித்ரன் . 

சீதக்காதி இவர் சாதியில் லப்பை , இருக் 
2. அநமித்திரன் குமரன் , இவன் கும கை காயற்பதி , மகாத்தியாகி . பலவித்து 
ரன் சத்தியகன் . 

வான்களுக்குக் கொடுத்துப் பாடல் பெற் 
3. சூரன் குமான் , இவன் குமரன் நவர் . இவரிறந்து சமாதிக்குழியில் இருக் 
போசன் . 

கையில் படிக்காசுப்புலவர் இவரிறந்தது 
சின்னதம்பி புலவர் - இவர் யாழ்ப் பாண அறியாது இவர் ஊர்சென்று விசாரிக்கை 
த்து நல்லூரினர் . இவர் வில்லவராய முத யில் இறந்தனர் எனச் , சமாதியைத் தேடிச் 
லியாருக்குக் குமரர் . வேளாண்மரபினர் . சென்று அவ்விடம் தேட்டாளன் காயற் 
சைவர் தமிழ் இலக்கிய இலக்கணம் வல்ல றுரைசீதக் காதி சிறந்த வச்ர , நாட்டான் 
வர் . இவர் செய்த நூல்கள் மறைசையந் புகழ்க்கம்ப நாட்டி வைத்தான் றமிழ் நாவ 
தாதி , கல்வளையந்தாதி , இவர் இற்றைக்கு லரை , ஓட்டாண்டியாக்கி யவர்கள் தம் 
இரு நூறு வருடங்களுக்கு முன்னிருந்தவர் வாயில் ஒருபிடிமண் , போட்டா னவனும் 
போலும் . 

ஒளித்தான் சமாதிக்குழி புகுந்தே " எனப் 
சின்னபொம்மய்ய நாயக்கன்- என்ற பொ பாடச் சமாதியிலிருந்த பிரேதம் கை நீட் 
ம்மய்ய நாய்க்கன் , வேலூர் அரசன் , இவன் டியது . விரலில் விலையுயர்ந்த மோதிரம் 


எள் 


ஒரு நூல். 


சீதசத்துருமகாராஜா 


673 


சீதாபிராட்டியார் 


இருக்கப் புலவர் அதனைப் பெற்றுப்போன கோதண்டத்துடன் தோன்றிக் கள்ளரைச் 
தாகக் கூறுவர் . இதனால் " செத்துல் கொலை செய்து பண்டிதரை யெழுப்பி 
கொடுத்தான் சீதக்காதி என்பர் . 

வழித்துணை சென்று மறைந்தனர் . 
சீதசத்துருமகாராஜா - அசிதசுவாமியின் சீதாபிராட்டியார் 1. ச 5 க மகாராஜாவின் புத் 
தந்தை . இவர் தேவி விசயை . 

திரியார் . இவன் பூர்வஜன்மத்தில் வேதம் 
சீதத்தன் -1. இராசமாபுரத்துள்ள ஓர்வணி ஓதிக்கொண்டிருந்த குசத்து வசர் வாயில் 
கன் . இவன் வெள்ளிமலையிலிருந்து காந் தோன்றி வேதவதி எனும் பெயருடன் 
தருவதத்தையை அழைத்துவந் தவன் . வளர்ந்து கொண்டு இருக்கையில் தம்பன் 
2. சீவகன் தோழருள் ஒருவன் . 

எனும் அரக்கன் இவளைத் தனக்கு மனை 
3. கோவிந்தமகாராஜாவின் புத்திரன் , வியாக இருடியைக்கேட்க இருடி இவள் 
சீதநாடு நீலகிரி , கோயம்பத்தூர் . 

விஷ்ணுமூர்த்திக்கு மனைவி ; உனக்குக் 
சீதார் -1 . இவர் சைார் . ஜயவர்மாவின் தங் கொடுக்கேன் என . அரக்கன் கோபித்து 

இருடியைக் கொன்றனன் . தனித்த 
2. சித்திபுரத்தரசன் , நீலபதி என் . " வேதவதி விஷ்ணுவையெண்ணித் தவஞ் 
ளுக்குத் தந்தை . ( மணிமேகலை . ) 

செய்கையில் திக்குவிசயத்திற்கு வந்த 
சீதாதேவர் - ருஷபதீர்த்தங்கரின் ஆறாவது 

இராவணன் இவளை வலிதிற்பிடிக்க வேத 
பிறப்பு. 

வதி நீ தீண்டிய உடலைகான் வைத்திருப் 

பதில்லை . நானே உன்னாசை அழிக்கி 
சீதளதீர்த்தங்கரர் ( சைநர் . ) இவர் பத்தா 

றேன் என்று தீக்குளித்தனன் . இவள் 
வது தீர்த்தங்கர் . இவர் மலையதேசம் இராச 

இலங்சையில் ஒரு தாமரைப் பொய்கை 
பத்திரலபுரம் , தந்தை திருடாதன் , தாய் 

யில் தாமரையிற் பிறந்து சிவபூசைரிமித் 
சுநந்தை . இவர் கிருதயுகத்தில் மாசிமாதம் 

தம் பூக்கொய்யவந்த இராவணன் கண் 
கிருஷ்ணபக்ஷம் துவாதசித்தி உத்தராட 

சாண இருந்தனள் . இராவணன் அக்குழந் 
நக்ஷத்திரத்தில் இக்ஷவாகு குலத்தில் 
பிறந்தவர் , இவர் உன்னதம் தொண்ணூறு 

தையை எடுத்துச்செல்ல அங்கிருந்த நிமித் 
வில் , சுவர்ணவர்ணம் , ஆயுஷ்யம் ஒரு 

திகர் இக்குழந்தை யிவ்விடம் இருக்கின் 

இலங்சையழியும் என் றனர் . அதனால் ஒரு 
லக்ஷம் பூர்வம் , கணதரர் அனகாசர் முதல் 

பெட்டியில் இட்டுச் சடலில் விட்டனன் . 
எண்பத்தொருவர் . 

அது அலையில் மிதந்துவந்து வெள்ளத்தில் 
சீதா -- ஒரு நதி . ( பா . பீஷ் ) . 

மிதிலைநகரிற் புதைந்தது . அத்தருணத் 
Theriver yarkh and on which the தில் மிதிலைநகர்க்கு அரசனாகிய சகான் 
town of yarkband is situated ( Eas யாகஞ்செய்ய உழுத கலப்பையின் அடி 
tern Turkistan ). 

முனையில் பெட்டிதோன்றத் திறந்து பார்த் 
சீதாபண்டிதர் - இவர் அரிபக்தி மேற்கொ துக் குழந்தை பிருக்கக்கண்டு வளர்த்துவக் 
ண்டு யாவரிடத்திலும் அன்பு மிகுந்தவர் . 

இவள் வளர்ந்து பருவமடைந்து 
இவர் தம் மனைவியாருடன் யாத்திரை வில்லைமுரித்த இராமபிரானை மணக் 
செய்ய விரும்பி மனைவியாரைக் குதிரை நகரினின்று ஆரணியம் நீங்கிய இராம 
மீதேற்றிக் கொண்டு செல்கையில் ஒரு மூர்த்தியை விடாது பின்பற்றிச் சென்று 
கிராமத்தருகில் பொழுது செல்ல மனைவி சித்திரகூடல் கடக்கையில் அத்திரியின் ஆச் 
யார் நாம் திரும்பிவிடுவோம் எனக் கூறி சிரமத்தில் அக்குயையால் உபசரிக்கப்பட் 
னர் . ஆண்டுவந்தகள்ளர் சிலர் நாங்களுங்க இத் தண்டகாரணியத்தில் வந்த மாரீ : 
ளுக்குத் துணை வருகிறோம் வருக என னாகிய மாயமானைக்கண்டு ஆசைகொண்டு 
அழைக்கப் பண்டிதர் இசையாது பிரமாண கணவரிடம் பிடித்துத் தரச் சொல்ல , 
மிடின் வருவதாகக் கறக்கள்ளர் பிரமாண அவர் பிடிக்கப்போக அவன் கூவிய குரல் 
மிட்டனர் . பண்டிதர் பெருமாளிருக்கின் கேட்ட லக்குமண , சீதா, எனும் ஓசை 
மனரென்று அவர்களுடன் செல்கையில் யால் மைத்துனரைப் போகச் செய்து 
கள்ளர் பண்டிதரைக்கொன்று அவர்மனை தனித்திருந்து இராவண சந்தியாசியிடம் 
வியாரிடம் வந்து கணவனிறந்ததைக் கூறி 

பிடிபட்டு இலங்கை சென்று அசோக 
நிற்க மனைவியார் சாக்ஷியாக இருந்த பெரு வனத்தில் சிறையிருந்து திரிசடை தேற் 
மாள் மறைந்தாரோ என ராமமூர்த்தி நத்தேர்ந்து காமநோயால் விகாரப்பட்டுத் 

85 


தனன் , 


சீதாபிராட்டியார் 


874 


சீத்தலைச்சாத்தனார் 


தால் 


தன்காவில் விழுந்த இராவணனுக்கு உன் 4. சிரார்த்தகாலந் தவறாமற் சிரார்த்தஞ் 
னுயிர் நீங்குமுன் நீ நன்னெறி தேடென செய்து தான் அங்கனஞ் செய்ததற்குப் 
அஞ்சாது அவன் முகத்தைப் பாராமல் பசு , பல்குந்தி , அக்கி , தாழம்பூ இவர்களைச் 
இரும்பைக் கிள்ளியெறிந்து பேசி இராம சாக்ஷிவைத்து அவர்கள் பொய்சாக்ஷி கூறி 
மூர்த்தி தம்மைத் தேடிவராததினால் தன் னதால் முறையே முகயோக்ய மில்லாம 
உயிரைப் போக்கிக்கொள்ளச் சிறையி லும், அந்தர்வாகினியாகவும் , சர்வபதார்த் 
லிருந்து நீங்கி அசோகவனத்திருந்த சிஞ் தங்களைப் புசிக்கவும் , சிவபூஜாவிருத்தம் 
சுபாவிருகத்து அருகில் வருங்கால் அனு பெறவும் சாபமிட்டனள் . (சிவமகாபுரா 
மனைக்கண்டு அனுமன் வாய்ச்சொல்கொ ணம் ) இராம மூர்த்தியைக் காண்க . 
ண்டு இராமமூர்த்தியின் செய்தியறிந்து சீதாப்பம் யமபுரவழியிலுள்ள பட்டணம் . 
மனந்தேறிச் சூடாமணி தரப்பெற்று அறு இங்கு ஆன்மா சீதத்தால் வருந்திப் பன் 
மனைச் சிரஞ்சீவியாய் இருக்க வாழ்த்தி 

னிரண்டாம்மாசிக பிண்டத்தை யுண்பன் , 
அரக்கர் அநுமனுக்குச் செய்த அக்கி சீத்தலைச்சாத்தனர் - 1. சீத்தலையென்பது 
பாதைக்கு அநுமனை அக்கிங் வாதிக்கா ஓரூர் . செந்தலை , முகத்தலை , கழாத்தலை , 
திருக்க அக்கிரியை வேண்டியவள் . இராம இரும்பிடர்த்தலை என்பவைபோல் பெருஞ் 
மூர்த்தி யுத்தத்திற்கு வந்தசெய்தி கேட்டி சாத்தன் பேரிச்சாத்தன் முதலியோரின் 
ருக்கையில் இராவணன் மருத்துவனைக் வேறுபடுத்த இவரியற்பெயர்க்கு ஊர் 
கொண்டு செய்வித்த மாயாசநக வுருவத் பெயர்புணர்த்திச் சீத்தலைச்சாத்தனாரெனப் 
தால் மயங்கித் துன்புற்றவள் . இந்திரசித் பட்டது . சீத்தலை என்னும் ஊர் திருச்சி 

எல் எய்யப்பட்ட பிரம்மாத்திரத்தால் ராப்பள்ளி ஜில்லா பெருமளூர்த் தாலுக் 
மூர்ச்சையடைந்த இராம இலக்குமணரை 

காவிலுள்ளது . 

திருவள்ளுவ மாலையில் 
யும்மற்றவரையும் புஷ்பகவிமானத்திருந்து வரும் மருத்துவன் முமோதானார்பாடலில் 
கண்டு விசனமடைந்தவள் . இராவணன் தலைக்குத்துத் தீர்வுசாத்தற்கு ” என்றி 
இறந்தபின் அக்கிரி குளித்து அருங்கற் ருத்தலானே அதற்கேற்ப சீத்தலை சீப்பிடி 
பினளாகிச் சேது கண்டு அயோத்தியடை த்த தலையென்று கதைகட்டிக் கூறுவாரு 
ந்து பட்டமகிஷியாய்க் காடுகாண இச்சை முளர் . தலைக்குத்து ஒருகால் இருந்திருப் 
கொண்டு வான்மீகி ஆச்சிரமம் அடைந்து பினும் இருக்கலாம் . அதுபற்றி சீபிடித் 
குசலவரைப் பெற்று அவர்களை முன் தல் ஒரு தலையன்மையின் சீத்தலைக்குச் 
னிட்டு இராமமூர்த்தியிடஞ் சென்று கற்பி சீப்பிடித்த தலையென்று பொருள் கூறுவது 
னிலை தெரிவித்து யான் என் கணவரைத் பொருத்தமாக தோன்றவில்லை. 
தெய்வமாகக் கொண்டது உண்மையாயின் மதுரையிற் சென்று தம் காலக்ஷேபத்திற் 
என் தாய் எனக்கு இடங்கொடுக்க என்னப் காக நவதானியங்களைக்கொண்டு விற்று 
பூமிதேவியால் தழுவப்பெற்றுப் பாமபதம் வியாபாரஞ் செய்து வந்தமையிற் கல் 
அடைந்தவள் , இவள் தாய் சத்தியைநோ வாணிகன் சாத்தனாரெனவுங் கறப்படு 
க்கித் தவம்புரிந்து இவளைப் பெற்றனள் வார் . வணிகமாபினர் , பௌத்தமதத்தினர் 
என்பது . ( கூர்மபுராணம் ) . 

சிலப்பதிகாரத்திற் கூறிய கண்ணகியோடு 
2. கங்கையின் பிரிவு . 

மதுரைமாதெய்வம் வந்து வினவியபொ 
3. வேதவதியைக் காண்க . 

ழுது வெள்ளியம்பலத்திற் சயனித்திருந்த 
யாகிய சீதை இராவணனை யடைந்தனள் . வர் அங்குப் பேசியவற்றைக் கேட்டிருந்து 
அக்கியால் சிருட்டிக்கப்பட்ட சீதை இரா அத் தெய்வம் கண்ணகியை விடுத்து நீர் 
மர் , அக்கி , யிவர்களின் கட்டளையால் கியபின்னர் அக் கண்ணகி அறியாதபடி 
சிவனைநோக்கித் தவமியற்றினள் . இவள் அவள் பின்சென்று சேர நாடு புகுந்து 
தவத்திற்கு மகிழ்ந்து தரிசனந்தந்த சிவ சேரன் செங்குட்டுவனுக்கு நிகழ்ந்ததைத் 
பெருமானைச் சீதை வணங்கிப் பதிம் தெரிவித்து , அவன் தம்பி இளங்கோவடி 
தேஹி , " ( புருஷன் வேண்டும் ) என்று கள் அக் கண்ணகி சரி தமாகிய சிலப்பதி 
ஐந்து முறை வேண்டினாள் , இதனால் சிறு காரத்தைப் பாட அச் சிலப்பதிகாரத்தின் 
நகைகொண்ட சிவமூர்த்தி இவளுக்கு ஐவ தொடர்ச்சியாகிய மணிமேகலைத்துறவைத் 
சாகிய பாண்டவர்களைப் பதியாக அளித்த தாமே பாடி வெளியிட்டார் . பாண்டியன் 
னர். பிரம்மகைவர்த்தம் . ) 

சித்திரமாடத்துத் துஞ்சிய நன்மாறனைப் 


உண்மை 


சீநக்கன் முதலியார் 


675 


சீமந்தினி 


புகழ்ந்து பாடினவர். ( புறம் நிக ) இவர் கோரைவாய் பொன்சொரியும் கொல்லி 
முல்லையொழிய எனைய நானிலங்களை மலை நன்னாட , ஊரைவாய் மூட உலைமூடி 
யும் பாடியுள்ளார். அடிமரங்களில் சரி தானிலையே ” என்றனர். இதனைக் கேட்ட 
மூக்கு கொள்ளை கள் மழைக்காலத்தேறி அரசனும் முதலியாரும் முன்போலவே 
ஒட்டிக்கொள்வதைக் கூறியுள்ளார் ( அகம் புலவரிடம் நட்புக்கொண்டிருந்தனர் . பின் 
நட ) வெளிமான் கொம்பினை வாழைப்பூ சிலநாள் கழித்துப் புலவர் நீங்கியகாலத்து 
உதிர்ந்த தாற்றோடு உவமித்துள்ளார் முதலியார் மரணம் அடைந்தபோது புல 
( அகம் கூச ) யாவரும் வியக்குமாறு உள் வர் கேட்டு இடுகாடு அடைந்து சிதையில் 
ளுறை கூறியுள்ளார் . ( அகம் கூ 0 சு , கூ20 ) வேகும் உடம்பை அன்று நீ செல்லக் 
இவர் பாடியனவாக நற்றிணையில் மூன்று கிடவென்றாயா ரூயிர்விட் , டின்று நீவா 
(ஙசு , கஉஎ , கூருக ) பாடல்களும் , குறுந் னுலக மெய்தினாய் - வென்றிதிகழ் , மாக 
தொகையி லொன்றும் , அகத்தி லைந்தும் , க்கபூண்முலையார் மாரனே தெள்ள ரஞர் , 
புறத்தி லொன்றும் , திருவள்ளுவமாலை சீதக்கா செல்லக்கிட " என இடம் கேட்கப் 
யில் ஒன்றுமாகப் பதினொரு பாடல்கள் பிரேதம் இடங்கொடுக்கப் புகழ் அடைந்த 
கிடைத்திருக்கின்றன . 

வர் . பொய்யாமொழியைக் காண்க . இவர் 
2. கடைச்சங்கப் புலவருள் ஒருவர் . காலம் கி . பி . கஎ - ஆம் நூற்றாண்டாயிருக் 
இவர் சங்கமருவவரும் நூல்களில் குற்றம் கலாம் என்பர் . 
காணுந்தோறும் கையிலிருக்கும் எழுத்தா சீபட்டர் - பகவத்கீதை தமிழால் ஆக்கிய 
ணியால் அது பொருது குத்திக்கொள்வது புலவர் . 
வழக்கம் . ஆதலின் இவர்க்கு இப்பெயர் சீபதிபண்டிதர் - இவர் ஒரு வீரசைவ அடி 
இடப்பட்டது என்பர் . இது கட்டுக்கதை,. யவர் . அரசன் சபையில் ஒருவர் இவர்க்கு 
சீநக்கன் முதலியார் இவர் சோழனுக்கு முன் சிவனடியவர்க்குக் கோடி வேதியர் 
மந்திரியார் . அரசூரில் சிற்றரசு புரிந்தவர் . ஒப்பர் என்றுகூற இவர் நெருப்பைச் சீலை 
இவர் பொய்யாமொழியுடன் நட்புக்கொ யில்கட்டித் தொங்கவிட்டுச் சிவனடியவர் 
ண்டவர் . இவர் பொய்யாமொழிப் புல க்கு வேதியர் ஒருபோதும் ஒவ்வார் என்ற 
வர்க்குக் கட்டுச்சோறு சொடுத்து " .அளி னர் . இவர் நெருப்பைச் சீலையில் கட்டிய 
கொளுந் தொடையா னாசைக்குமன் , தால் வேதியரிடம் அக்கிரி அடங்கியது . 
ஒளிகொள் சீனக்கனின்று வந்திட்ட சீர்ப் , சீபலதேவன் - விச்சலராஜன் மந்திரி இவ 
புளியஞ்சோறுண்ட புந்தியிற் செந்தமிழ்த் , ரது இருக்கையைக் கலியாணபுரம் என 
தெளியும்போதெலாக் தித்தியாநிற்குமே வுங் கூறுவர் . 
எனக் கவிபெற்றவர் . ஒருநாள் இருவ சீப்பு - பொன்னாலும் வெள்ளியாலும் மரத் 
ரும் மஞ்சத்தில் வேடிக்கையாக வார்த் தாலும் தந்தத்தாலும் பல சிறு பற்களுடன் 
தையாடிக்கொண்டு இருக்கையில் பொய் செய்யப்பட்ட சற்றகன்ற கருவி . இது 
யாமொழி யுறங்க, முதலியார் அரசன் அல பேன் அழுக்கு முதலிய நீக்குதற்குதவி 
வலாக மஞ்சத்தைவிட்டு நீங்கினர் . 

சிக்கறுக்கும் . 
லியார் மனைவி தமது கணவர் படுத்து சீமந்தம் - பிரதம சர்ப்பமான 4 - ம் , 6 - ம் , 
உறங்குகிறாரென எண்ணிப் புலவர் அருகு 8 - ம் மாசங்களிலே பும்ஸவனத்துக்குச் 
படுத்து நித்திரை செய்தனர் . முதலியார் சொல்லிய திதி வார நகத்திரங்களிலே 
அரசன் காரியம் முடித்து வந்து மஞ்சத் சிங்கம் , விருச்சிகம் ஒழிந்த லக்கினங்களி 
தில் இருவரும் இருக்கக்கண்டு புலவரைச் லே 5 , 8 , 12 - ல் பாபக்கிரகங்களை நீக்கி 
சற்று ஒதுங்க இடம் கேட்டு ஐயமிலாது ஒன்பதாமிடஞ் சுத்தியாகப் பூர்வான்னத் 
இருவருக்கும் கவிேல் படுத்து இந்திரை தில் சீமந்த கருமஞ் செய்வது , 
செய்தனர் . விடிந்து ஒருவர் பின் ஒருவ சீமந்தினி - இவள் சித்திரவர்மன் குமரி , 
ராக வெளிவாக் கண்டவர்களால் இச்செ இவள் தனது பதினாலாவது வயதில் மங் 
ய்தி ஊர் முழுதும் பரவியது . இது அர கலமிழப்பள் என நிமித்திகர் சொல்லக் 
சன் வரையிற் செல்லவே அரசன் புலவ கேட்ட தந்தை விசனத்துடன் இருந்த 
ரை அழைத்துக் கேட்கப் புலவர் தேரை 

இச்செய்தியைச் சீமந்தினிசேட ) 
யார் செவ்விளநீர் உண்ணாப் பழிசுமப்பர் , விசனமடைந்து யஞ்ஞவல்கிய முனிவ 
நாரியார் தாமறிவர் நாமவரை கச்சாமை , 

ரின் தேவியாகிய மைத்திரியிடஞ்சென்ற 


னன் 


சீமந்தினி 


676 


சீராமப்பிள்ளைபட்டர் 


கூறினள் . அவள் சீமந்தினிக்குச் சோம குரிய அங்கங்களைப் பெற்றுக் காமத்தால் 
வாரவிரதம் அனுஷ்டிக்கக் கற்பித்தனள் . வருந்திப் புருஷனை அணைந்தனன் . இவன் 
சீமந்தினி சோமவார விரதத்தை விடாது தந்தை தன் ஒரு புத்திரன் பெண்ணானது 
அநுட்டித்துவரும் நாட்களில் நிடதேசா அறிந்து என் புத்திரன் உன்னால் பெண் 
திபனாகிய சந்திராங்கதனை மணந் தனள் . ணாயினன் எனக்கு வேறு புத்திரர் இலா 
சந்திராங்கதன் 

ஒருநாள் 

சிநேகருடன் மையால் என் உயிரை உன் முன் போக்கிக் 
யமுனையில் தோணியில் ஏறிச் செல்லு கொள்ளுகிறேன் என்றனன் . இதைக் 
கையில் எல்லாரும் இறக்க இவன் மாத் கேட்ட அரசன் பயந்து உமையை நோற் 
திரம் தப்பிப்பிலத்தின் வழிச்சென்று நாக றுக்கேட்க உமாதேவியார் என் அன்பர்க்கு 
லோகம் அடைந்து நாகராசனால் ஆதரிக் மாறுசெய்யேன் ஆதலால் வேறு புத்திரப் 
கப்பட்டு அங்கிருந்தனன் , சீமந்தினியும் பேறு அளிப்பன் எனக்கூறக்கேட்டு வேதி 
அவள் தந்தையும் சந்திராங்கதனுக்குத் யனுக்குக் கூறி அவனுக்கு வேண்டிய 
தந்தையாகிய இந்திரசேனனும் கேட்டு அளித்துப் பெண்ணான புருவனுக்குச் சரம 
விசனமடைந்து செய்யவேண்டிய கிரியை வதி எனப் பெயரிட்டு இருவருக்கும் மணம் 
களை முடித்துச் சீமந்தினியின் மங்கலசூத் முடித்தனன் . ( பிரமோத்தா காண்டம் .) 
திரம் முதலியவற்றை நீக்கினர் . முன் சீமாலிகன் - கண்ணனால் தலையறுப்புண்ட 
சென்ற சந்திராங்கதன் நாகராசனால் உப 

வன் , பெரியாழ்வார் 2 - ஆம் பத்து , 
சரிக்கப்பட்டுப் பல பரிசுகளைப் பெற்று சீழதன் - வியோமசு தன் குமரன் . இவன் 
நீங்கி யமுனைத்துறையில் சோமவாரவிர குமான் விகுருதி . 
தத்தின் பொருட்டு போடவந்த நீமந்தினி சீழதன் - ஓர் யாழ்வல்லவன் . தும்புருக்கு 
யைக் கைமையாய்க் கண்டு தன்மனைவி 

நண்பன் . 
எனத்தேறி அவளது ஊர் , பெயர் முத சீழதவாகனன் - ஒரு காந்தருவன் . இவன் 
லிய வினவினன் . அவள் தன்னிலையும் தன் தேகத்தைக் கருடனுக்கு இரையாகக் 
தன் மாமன் முதலியோர் பகையரசரால் கொடுத்து ஒரு நாககுமானைப் பிழைப்பித் 
சிறைப்பட்டமையும் கூறக்கேட்டு இன்னும் தவன் . 
இரண்டு நாட்களில் உன்புருஷன் உன் சீயகங்கன் - கொங்குமண்டலத்துச் சைக 
னிடம் வருவன் நான் அவனது நண்பன் அரசன் . பவணந்தி முனிவரை நன்னூல் 
என நீங்கி நிடதநாடு சென்று பகைவரை என்னும் இலக்கணம் செய்யக் கேட்டுக் 
வென்று தன்மாமன் முதலியோர்க்குத் 

கொண்டவன் . இவன் மூன்றாங் குலோத் 
திருமுகம் எழுதி மறுமணங்கொள்ள மங் துங்கன் காலத்தவன் . இவனுக்கு அமரா 
கலம் பெற்றவள் . இவ்வகைச் சீமந்தினி பாணன் , வகுளலாபுர பாமேசுரன் , தங்க 
புருஷனுடன் சோமவாரவிரதம் அநுட் குலோத்பவன் எனவும் பெயர் . பவணந்தி 
டித்து வருகையில் வே தமித்திரன் புத்திர 
னாகிய சுமேதா என்பவனும் சதார்ச்சு தன் சீயராண்டான் 

எழுபத்துநாலு சிம்மாச 
புத்திரனாகிய சாமவான் 

என்பவனும் னாதிபதிகளில் ஒருவர் . ( குருபரம்பரை .) 
கூடித் தாம் கலியாணஞ் செய்துகொள்ள சீரகம் இது சம்பாரப் பொருள்களில் 
அரசனிடம் பொருள் பெறச் சென்று ஒன்று . அதிநுட்பமான பயிர் . 
கேட்க அரசன் இவர்களைப் பார்த்துச் வுஷ்ணமுள்ள இடங்களில் பயிராவது . 
சீமந்தினி சோமவாரத்தில் நீங்களிருவரும் தைலசத்துள்ளது . இதைப்பல நோய்களுக் 
ஸ்ரீ புருஷ உருவடைந்து சென்று அவள் கும் உபயோகிப்பர் . இச்சாதியில் கருஞ் 
தரப்பெற்ற பொருளால் மணம் முடித்துக் சீரகம் , காட்டுச்சீரகம் , பிளப்புச்சீரகம் , 
கொள்ளுங்கள் அவ்வகை போகா திருப் பெருஞ்சீரகம் , நக்ஷத்ரசீரகம் , நாய்ச்சீரகம் 
பின் தண்டிப்பேன் என் றனன் . வேதியர் முதலியவண்டு , 
இருவரும் அப்படியே ஒருவன் பெண் சீரதன் - சித்திரரதன் குமரன் . இவன் கும 
ணுருவாகவும் மற்றவன் ஆணாவும் சென் ரன் விருஷ்டிமான் . 
றனர் . சீமந்தினி அவர்களை உமாமகேசுர சீரத்துவசன் - சநகன் . 
சாகப் பூசித்து வேண்டிய கொடுத்தனள் . சீராமப்பின்ளைபட்டர் - பராசபட்டருக்குச் 
பொருள் பெற்றவர்கள் நீங்கிச் செல்லுகை சகோதரர் . எழுபத்துநாலு சிம்மாசனாதி 
யில் பெண்ணாக நடித்தவன் பெண்ணுக் பதிகளில் ஒருவர் . ( குருபரம்பரை . ) 


காணசு . 


சமசீத 


சீராளதேவன் 


சீவகன் 


பாலன 


சீராளதேவன் - சிறுத்தொண்டர்புத்திரன் . டாமை , பாடலாடல் விரும்பாமை , உத 
சீர் - 1. அசைகள் சிறுபான்மை சனித்தும் யத்திற்கு முன்பு புசித்தல் (பௌத்தம் ) 
பெரும்பான்மை இரண்டு முதலாகத் சொ ( Go - சித் ) 
டர்ந்தும் வருவதாம் . அச்சீர் , ஓரசைச்சீர், சீலவிருத்தன் - கபிலன் என்னும் வேதிய 
ஈரசைச்சீர் , மூவசைச்சீர் , நாலசைச்சீர் னுக்கும் சுகளை யென்பவளுக்கும் பிறந்து 
என நான்கு வகைப்படும் . 

மகாபாதகஞ்செய்து புள்ளிருக்கு வேளூர்த் 
2. சீர்களின் ( சொகை, வகை , வரி ) 1 , தீர்த்தக்கரையில் இருந்த விபூதி முடிப் 
இயற்சீர் , 2. உரிச்சீர் , 3. பொதுச்சீர் என் பைப் பொற்பை யென் றெடுத்த புண்ணி 
னும் தொசையானும் ; 1. நேரீற்றிய ற்சீர், யத்தால் நலமடைந்தவன் . 
2. நிரையீற்றியற்சீர் , 3. நேரீற்றுரிச்சீர் , சீலை கௌண்டின்னியர்க்குப் பத்தினி. 
4. நிரையீற்றுரிச்சீர் , 5. நேரீற்றுப் பொ சீல் இது நீர்வாழ் பிராணிகளில் ஒன்று . 
துச்சீர் , 6. நிறையீற்றுப் பொதுச்சீர் என் இது வடகடலின் பாகங்களிலும் சீதளபிர 
னும் வகையானும் ; 1. சிறப்புடை நேரீற் தேசங்களிலும் வசிக்கிறது 
றியற்சீர் , 2. சிறப்பில் நேரீற்றியற்சீர் , இலவகைகளில் வேறுபட்டது . 
3. சிறப்புடை நிரையீற்றியற்சீர் , 4. சிற தலை உருண்டு இருக்கிறது. இவ்வினத் 
ப்பில் நிறையீற்றிய ற்சீர் , 5. சிறப்புடை தில் பலவகை உண்டு . இவற்றில் பெரும் 
நேரீற்றுரிச்சீர் , 6. சிறப்பில் நேரீற்றுரிச் 

உடல் ஒத்துத் தலை வேறுபட் 
சீர் , 7. சிறப்புடை நிரையீற்றுரிச்சீர், 

இதன் உடல் பருத்து நீண்டு மழ 
8. சிறப்பில் நிரையீற்றுரிச்சீர் , 9. சிறப் மழப்பா யிருக்கும் . இவ்வினத்தில் காதில் 
புடை நேரீற்றுப்பொதுச்சீர், 10 சிறப் லாதன , காதுள்ளன வாலரஸ் என ( 3 ) 
பில் கேரீற்றுப்பொதுச்சீர் , 11. சிறப் வகை உண்டு , காதில்லா இனம் ஹார்ப்பு 
புடை நிறையீற்றுப்பொதுச்சீர் , 12 சிறப் சீல் , மார்பில் சீல் , கடற்பசு , யானைச்சில் , 
பில் நிரையீற்றுப் பொதுச்சீர் என்னும் கொண்டைத்தலைசீல் . காதுள்ளவை நாய் 
விரியானும் 12 - ஆம் , ( யா - வி .) 

முகச்சீல், கடற்சிங்கம் , கடற்சிறுத்தை 
சீர்காழித்தலபுராணம் இது சீர்காழி மகா கடற்கரடி என்பன . வாலாஸ் என் 
த்மியம் கூறிய நூல் . இது தமிழில் சீர் பெரிய சீல்கள் . கடற்சிங்கம் - இது சீலி 
காழி அருணாசலக் கவிராயர் அவர்களால் னம் , சிங்கத்தைப்போல் முகமும் பற்க 
இயற்றப்பட்டது , 

ளும் பிடரிமயிரும் பெற்றுள்ளது . சிங்கம் 
சீர்க்காரி - 

- ஒரு இருடி . இவன் தன் குமா நகங்களும் பெற்றது . கடற்பசுச்சிலுக்கு 
னுக்குத் தன் பெண்சாதியைக் கொல்லும் முகம் மாேெபான்றிருக்கிறது . 

யானைச் 
படி கட்டளையிட்டனன் . குமான் தந்தை சீலுக்கு - இதன் மூக்குத் துதிக்கை 
சொல்லை மறுக்கவுங் கூடாது தாயைக் போல் நீண்டு யானையின் வாய் போல் தலை 
கொலை செய்யவும் கூடாது யாது செய்வது யின் கீழ்ப்பாகத்தி லிருக்கிறது . கொண் 
என்று தன் உயிர் போக்கிக்கொள்ள இருக் டைத்தலைச்சிலுக்கு - தலையில் ஒருவகைத் 
கையில் சீர்க்காரி நாம் கோபத்தாற் தசைத் திமில்கொண்டைபோல் 7, 8 அல் 
சொன்னோமே குமரன் சொன்ன வண்ணம் குலம்உயர்ந்திருக்கும் பர்சீல் - ஒன்றுண்டு 
செய்தானோ என்னமோ என அவர்களி அதனுடம்பில் மயிரடர்த்தி . கடற்கீரி - 
டத்து இரக்கப்பட்டு வீடுவந்து இருவரும் இதனுடல் நீண்டு கால் குறுகியிருக்கும் ., 
பிழைத்திருக்கக் 

கண்டு 

களித்தவன் . இதற்குக் கரடி போன்று கீரியொத்தலாலு 
வன் குமாரன் மேதை , 

மிருக்கிறது . நாய்முகச்சீல் - நாயின் முகம் 
சீர்த்தி- உதய குமாலுடைய தாய் நெடுமுடி போல முசமுள்ளது . இவ்வினத்தில் கடற் 
கிள்ளியின் தேவி . மாவலி பரம்பரை சிறுத்தை, கடற்காடியும் உண்டு , 
யாள் . (மணிமேகலை .) 

சீவஉபாதி ஏழ - அநீசத்வம் , கிஞ்சிஞ்ஞத் 
சீலகன் மாகதனைக் காண்க . 

வம் , பரிச்சின்னதவம் , மாயாசகித்வம் , 
சீலம் - 10. கொல்லாமை , பொய்சொல் அற்பசத்தித்வம் , பராதீனத்வம் , அபரோ 
லாமை , களவின்மை , காமமின்மை , பிறர் ஷத்வம் இவற்றைக் காரிய உபாதியென் 
பாலிரவாமை , உயர்ந்த ஆதனத்திருத்தல் , பர் , ஆன்மா இவற்றை நீங்கின் சமாதி 
கிடத்தலின்மை , சந்தனம் , மாலை முதலிய பெறுவன் . (திருமந்திரம் . ) 
தரியாமை, பொன் வெள்ளிகளைத் தீண் சீவகன் - 1. சத்ரு குமரன் , 


சீவசம்போதனை 


878 


சுகமுனி 


2. இவன் ஏமாங்கத நாட்டில் இராசமா கூறும் நிமித்திகன் , நல்ல லக்ஷணமுள்ள 
புரத்தில் அரசாண்ட சச்சந்தன் தன் குதினா. 
மனைவி விசையையுடன் இருந்ததை யறி சீவர்த்தமான சுவாமிகள்- வர்த்தமான தீர்த் 
ந்த சட்டியங்காரன் , சச்சந்தன்மீது படை தகரைக் காண்க . 
யெடுத்துத் தோல்வியடையச் செய்த சீவலமாரபாண்டியன் - பாண்டியவம்சத்த 
னன் . சச்சந்தன் தன் தோல்வியும் மர வன் . சங்கரநாராயணர் சோயிற் புராணம் 
ணத்தையும் அறிந்த கர்ப்பிணியாகிய சச் பாடியவன் . 
சந்தன் மனைவி , பகைவன்கைக்கு அகப் சீவலன் 

சீவலன் - 1. இருதுபர்ணன் குதிரைக்கா 
படாமல் மயிற்பொறிமேல் ஏறி ஆகாய ரன் . 
வழியிற்சென்று ஒரு சுடுகாட்டில் இறங் 2. ஒரு இருடி , இவன் புத்திரன் பிர 
கினள் . அவ்விடம் சீவகன் பிறந்தனன் , வாகன் 
கந்துக்கடன் என்னும் வணிகன் இறந்த சீனம் ஆசியாகண்டத்துள்ள ஒரு தேசம் , 
தன் குழந்தையைப் புதைக்க அந்தச் சுடுக் Ohina . 
காட்டில் வந்து அவ்விடம் தனித்திருக் சீனன் - விஷ்ணுவின் அவதாரமாகிய புத்த 
கும் குழந்தையைக் கண்டு எடுத்துவந்து மூர்த்தியைப் பெற்றவன் . கீகடதேசத் 
மனைவியிடம் கொடுத்து வளர்த்து வந்த 

தரசன் . 
னன் . 

இவன் வளர்ந்து சாகசச்செயல் 
செய்து வருகையில் இவனது சாகசச்செ 

சு 
யல் அறிந்த கட்டியங்காரன் கொல்ல யத் 
தனிக்கையில் தப்பிக்கோவிந்தையை மண சுகச்சாயை சிஷ்டியின் மனைவி . 
ந்து வேறு நாடு சென்று காந்தருவதத்தை , சுகண்டன் அசுவக்கிரீவன் தம்பி . 
குணமாலை , பதுமை, கேமசரி , கனகமாலை , சுகதருஷி வைபாடிகமத நிர்மாணகன் . 
விமலை , சுரமஞ்சரி , இலக்கணை முதலிய சுகதன் - புத்தன் . (மணிமேகலை .) 
வரையும் மணந்து தன் தந்தையைக்கொ சுகநாகன் - நந்திவர்த்தனன் குமரன் . இவன் 
ன்ற கட்டியங்காரனைக் கொன்று சற்புத் குமான் காகபர்ணன் . இவன் வமிசத்திற் 
திரரைப்பெற்று நாட்டைக்காத்து அறம் பிறந்த பத்து அரசர்கள் கலியில் ( ஙசு 0 ) 
கேட்டு முத்தி அடைந்தவன் . 

வருஷம் ஆளப்போகிறார்கள் . 
புத்திரர் சச்சந்தன் , சுதஞ்சணன், தாணி , சுகநாசன் - தாராபீடனது அமைசசன் . 
கந்துக்கடன், விசயன் , தத்தன் , பாதன் , வைசம்பாயனனது தந்தை , 
கோவிந்தன் , (சீவகசிந்தா. ) 

சுகண்டன் - அச்சுவக்கிரீவன் தம்பி . ( சூளா. ) 
சீவசம்போதனை - இது சைநமத சித்தாந்த சுகந்தகிருது - சோ மகன் குமான் .. 
நூல் மகததேசாதிபதி கேட்கக் கௌதம சுநந்தனன் - ஒரு சாமணன் . ( சூளா . ) 
கணாதிபரால் கூறப்பட்டது . இதனைத் சுகழனி -1 . வியாசர் குமார் . 

வியாசர் புத் 
தேவேந்திரமாமுனிவர் கூறினர் . 

திரப்பேறு வேண்டிச் சிவபிரானை நோக்கி 
சீவடன் - ஒரு சந்நியாசி . இவன் முதலில் யாகாதிகாரியஞ் செய்யத் தனித்து அர 
நித்திரை செய்து பிராமணணாய்ப் பின் அர ணியைப் பிடித்துக் கடைகையில் திரு 
சனாய்ப் பின் தெய்வப்பெண்ணாய் , அவள் தாசி என்னும் அப்சரசு தோன்றி யவரைக் 
மானாய் அது பூங்கொடியாய் அது வண் காமத்தில் மூழ்குவித்துத் தான் சுகம் என் 
டாய் அது யானையாய் அது அன்னமாய் னும் கிளியுருக்கொண்டு இருக்கையில் 
மாறினவன் . ( ஞானவாசிட்டம் ). 

வியாச வீரியம் அரணியில் விழுந்தது . 
சீவதேகம் ( ங ) தூலம் , குக்குமம் , கார அதனால் சுகர் பிறந்தனர் . சுகரூபியாகிய 

இவளால் பிறந்தவராதலால் சுகர் எனப் 
சீவநதிகள் எப்போதும் இடையறாமல் பட்டனர் . இவர் பிறக்கையிற்றானே மகா 
ஓடும் நதிகளுக்கு ஜீவநதிகள் என்று ஞானியாய் இருக்கையில் நாரதர் இவர்க்கு 
பெயர் . ( பூகோளம் .) 

ஞானங்கற அதனால் இவர் , தந்தையை 
சீவாத்தினங்கள் ஏழ - அவை அரசலக்ஷண விட்டு நீங்க வியாசர் பின் தொடர்ந்து 
முள்ள யானை , எல்லாம் செய்ய வல்ல " சுகசுக ” என் நழைத்தமையால் மரங்கள் 
சிற்பி கற்புடைய பெண் , வல்லசேனா முதலிய ஓய் என்று விடை தந்தன. இவர் 
பதி, பண்டாரம் காப்போன் , உற்பாதம் தவம்நோக்கிச்செல்லுகையில் பின்டெர் 


ணம் . 


சுகர்கன் 


679 


சுகாநந்தர் 


ந்த வியாசரைசோக்கி நீராடிய அரம்பை செய்து கொண்டிருந்த புற்றின்வழிச் சென் 
யர் தெறென எழுந்து சேலை யுடுத்தனர் றனன் . அந்தப்புற்றில் ஒரு ஒளிதோன்ற 
சுகரை நோக்கி எழுந்திராததினால் சுகர் இவன் அதனைக் குத்தினள் . இவள் குத் 
வியாசரைக் காட்டிலும் உலகவியாபார தினது கண்ணாதலினால் அரசன் சேனை 
மற்றவர் . சநகரிடத்து ஞானோபதேசம் க்கு இருவிழிகளும் அடைந்தன . அதனால் 
பெற்றவர் . ஆகாசமார்க்கமாய்ச் 

அரசன் திடுக்கிட்டு வினவி நடந்தது அறி 
சூரிய மண்டலத்தில் தேசத்தைத் ததித்து 

சியவனருஷிக்குத் தன் குமரியை 
முத்தி பெற்றனர் . வியாசரும் கிளியுருக் மணஞ்செய்வித்தனன் . இவளை அச்வரி 
கொண்டு புணர்ந்து சுகர் பிறந்தனர் என்ப . சேவர் கண்டு நீ அதிரூபவதி தவசிக்கு 
சுகர் 12 வருஷம் தாய் வயிற்றில் தங்கிப் இணங்கி இருக்கிறாய் என்ன அதனைக் 
பிறந்து மாயை நீக்கினவர் . இவர் தம் கணவர்க்கு அறிவிக்கக் கணவர் சொற்படி 
சாயா உருவத்தைப் பூமியில் வைத்துத் உங்களில் ஒருவர் ஏற்படுங்கள் என அவர் 
தான் முத்தியடைந்தனர். என்பர் . 

கன் இருடியிடம் வந்து மூவரும் தடாகத் 
2. இராவணன் தூதுவர்களில் 

ஒரு 

தில் ஸ்நானஞ்செய்து ஒரே உருவமாகக் 
வானாசேனைகள் சமுத்திர தீரத்தில் காணப்பட்டனர் . 

சுகன்னி கணவரைத் 
தங்கியிருக்குங்காலை உளவறிந்து அறி தியானித்து மூவரில் ஒருவரைத் தொடச் 
விக்கவந்து விபீஷணராற் கட்டுண்டவன் . தொட்டவர் சியவனரா யிருக்க அஸ்வினி 

3. யமனுக்குச் சாந்தியிடம் உதித்த தேவர் இருடிக்கு யௌவன மளித்துச் 
குமரன் . 

சென்றனர் . ஒருமுறை சியவனர் இளமை 
4. சூரபதுமனுக்கு மந்திரி . 

கொண்டது அறியாத இவளது தந்தை 
5. ( பிர . ) பலியின் மனைவியிடம் தீர்க்க இளமைகொண்ட கணவருடன் இருந்த 
தபசால் உதித்த குமரன் , 

குமரியைக் கண்டு கற்பு நீங்கினை என்று 
சுகர்நன் யஞ்ஞமூர்த்திக்குத் தவணையி குமரியைக் கோபித்தனன் , குமரிசியவன 
டம் உதித்த குமரன் , 

ராகிய தம் கணவருக்கு இளமைவந்தவா 
சுகர்மன் - சைமினிருஷியின் குமானாகிய லாறு கூறித் தேற்றினள் , இவளது மற் 
சுமந்தன் புத்திரன் . இவன் இருடி , 

றைச் சரிதைகளைச் சையாதிசியவனரைக் 
சுகலன் - பாண்டிநாட்டில் குருவிருந்த காண்க. 
துறையிலிருந்து சுகலை எனும் தன் மனை சுகள் -- ஒரு கூத்திரியன் , சுபலன் புத்திரன் . 
வியுடன்கூடிப் 

பன்னிரண்டு புத்திரர்க 2. பார்க்கவ சியவனாக்குப் பாரி , 
களைப்பெற்று அவர்களிடத்து இருந்த சுகஸ்தன் - திருதராட்டிரன் புத்திரன் . 
அன்பினால் எது செய்யினும் கேளாதிருக் சுகாசநழரீத்தி - தம்மையடுத்த மாணாக்கர் 
கத் தாய் தந்தையர் பாண்டியனாலும் க்கு ஞானோபதேசஞ்செய்யச் சுசாசனத் 
அவன் சேனாபதி சற்சானாலும் இறந்த தில் எழுந்தருளிய சிவன் திருமேனி . 
காலத்து வேடருடன் அப்பிள்ளைகள் கூடி சுகாநந்தர் இவர் பாகவதபக்தி யுடைய 
வியாழபகவான் தவத்திற்கு இடையூறு ராய் அரிபூசைசெய்து பாகவதருண்ட 
செய்து அவராற் பன்றிகளாகச் சபிக்கப் சேடங்கொண்டு வருநாட்களில் இவரிட 
பட்டுப் பன்றியின் வயிற்றில் உதித்துத் த்து அசூயை கொண்ட சிலர் லட்டுப்பல 
தாய்தந்தையர் இறக்கச் சிவமூர்த்தியால் காரத்தை இது பெருமாளுக்கு நிவேதன 
பாலூட்டி வளர்க்கப் பெற்றுச் சிவமூர்த் மான துண்க என அவ்வாறுண்டு விழுக் 
தியின் கட்டளைப்படி சுகுணபாண்டியன் 

சியபின் இது தக்கவனல்லான் செய்தது 
மந்திரியராகி முத்தி பெற்றனர் . முற் இதனையுண்ட நீர் பிராயச்சித்தஞ் செய்து 
கூறிய சுகலன் பூருவம் ஒரு விச்சாதான் 

கொள்ளல் வேண்டுமென்னத் தாசர் தாமு 
புலத்தியர் தவத்திற்கு இடையூறாக வீணை ண்ட பலகாரத்தை யவர்காண அவர்கள் 
யிசைபாடி அவரால் பன்றியாசச் சபிக்கப் கொடுத்தது போலவே மீண்டும் தா , கண் 
பட்டவன் . ( பழனித்தல புராணம் .) டோர் பயந்து அபராதக்ஷமை. வேண்டிச் 
சுகவர்மா - சயமுனி மாணாக்கர் . 

சென்றனர் . பின் தாசர் யாத்திரைசெய்ய 
சுகன்னி -1. சையாதி அல்லது யயாதியின் விரும்பி மனைவியாரை நோக்கி நீ பெரு 
குமரி . இவள் தந்தையுடன் வனத்திற்குச் மாளையும் பாகவதரையும் பூசித்திருக்க 
சென்றகாலத்துச் சௌநகமுனிவர் தவஞ் வெனக் கூறிச் சென்றனர் . தாசர் ஊரி 


சுகாமர் 


GHU 


சகேசன் 


லில்லாமை கண்ட காமுகன் ஒருவன் , கொண்டான் . வேதியர் கௌமாரபான் 
அவர் மனைவியாரிடம் வந்து நான் பாகவ டியனிடம் முறையிட்டனர் . பாண்டியன் 
தன் என் காம எண்ணத்தை முடிக்க எனக் உங்கள் நிலம் என்பதற்கு அடையாளம் 
கேட்ட சாகர் என்னும் தாசர் தேவியார் , என்ன என் றனன் . உபாத்தியாயராக 
அதற்குடன்பட்டுப் பாகவதராக வந்த இருந்த வேதியர் எமது நிலம் வெட்டச் 
காமுகனுக்கு அன்னமுதலிய பரிமாறி சரக்கு மியல்பினது என்றனர். 
னர் . காமுகன் பொழுது சாயக்களிப்புட 

வாறே 

குசம்பரசனும் பாண்டியனும் 
னிருக்கையில் சுரசுரி படுக்கை திருத்தித் சென்று வெட்டப் பெருந்துறையாக நீர் 
தம் நாயாரையும் பெருமாளையும் மனத் சுரந்தது ஆதலால் பெருந்துறை நாமம் 
தெண்ணிப் படுக்கையறைக்கு அழைக்கக் உண்டாயிற்று . 
காமுகன் வாசற்படியருகு செல்ல ஆங்கு சுகுணன் - 1. வீமனுக்குச் சலதரையிடம் 
அந்த அம்மையார் காமுகன் கண்ணுக்குப் பிறந்த குமரன் . 
பெரும்புலியாக இருக்கக்கண்டு இவனை 2 , பிரமசோன் குமான் , 
யுறுத்துநோக்கக் காமுகன் பயந்து வெளி 3. கிருஷ்ணசர்மனுக்குத் தந்தை . 
வந்து விடிந்தபின் அம்மையார் வீடுமுத சுதணை - சீலவிருத்தனைக் காண்க . 
லிய சுத்திசெய்கையில் பாதம்பணிந்து சுதமாரன் - 1 , புளிந்தநகாத்து அரசன் .. 
தாசனாயினன் , 

2. திருஷ்டகேதுவின் தந்தை . திருஷ் 
சுகாமர் - பதின்மூன்றாம் மன்வந்தரத்துத் டகேதுவின் குமான் என்றும் கூறுவர் . 
தேவர் . 

இவன் குமான். விதிகோத்திரன் , 
சுசி - 1 பதினான்காமன் வந்தாத்து இந்தி 3. வீதிஹோத்திரனுக்குத் தந்தை , 

4. இவன் ஒரு வேதியன் . காமத்தால் 
2. தருமப் பிரசாபதியின் குமரி . இளி பல பெண்களை மயக்கிவந்தனன் . இவனை 
களைப் பெற்றவள். 

யாசன் ஊரைவிட்டுத் துரத்தக் காட் 
சுகிருதி - பிரதி குமான், இவன் குமரன் டிற் சென்று புவச்சியைக்கூடி மனைவி 
விப்பிராசன் . 

பிறக்கப் பெண்களைப் புணர்ந்து இரண்டு 
சுகிர்தன் - திருதராட்டிரனுக்குக் குமரன் . குழந்தைகளைப் பெற்று வழிபறித்துத் 
சுகுணகுணபாண்டியன் - 1. இராசாதிராச திரிகையில் காவலர் பிடிக்கத் தொடா 
பாண்டியனுக்குப் பின் அரசுபுரிந்தவன் . அக்காடு விட்டு வேறு காட்டிற்குச் செல்லு 
கரிக்குருவிக்கு உபதேசித்தது இவன் அர கையில் நாககன்னியர் சிவபூசை செய் 
சாட்சியில் ஆம் . 

வதைத் தரிசித்து இறந்தபின் யமபடர் 
2. இராசராசபாண்டியனுக்குக் குமரன் . பற்றச் சிவகணங்களால் தடையுண்டு சிவ 
இவன் காலத்துச் சிவமூர்த்தி பன்றிக் பதம் அடைந்தவன் . 
குட்டிகளுக்குப் பாலூட்டி மந்திரிகளாக்கி சுகுமாரி - ஓர் பார்ப்பினி . இவன் விது 
னர் . இவன் குமரன் சித்திரவிரத பாண் மன் எனும் காந்தருவனைக் குரங்காகச் 
டியன் , 

சபித்தவள். 
சுகுணசேகரபாண்டியன் - சுகுணபாண்டி சுகுருசர் - விபுலரின் குமார் . இவர்க்கு 
யனுக்குப் பின் அரசாண்டவன் , 

நான்கு குமார் , இவர்களே தருமபுகள் 
சுகுணபாண்டியன் - இவன் திருப்பெரூர் ஆனவர்கள் , 
துறைக்கு 300 வேதியரை - வருவித்து சுதர்ச்சன் - கௌர்ச்சனைக் காண்க . 
அவர்களுக்கு மானிய முதலிய சொத்து சுகேசன் - 1. சாலகடங்கடை , வித்யுத்கே 
வைத்தான் . இந்த வேதியரின் தளைக சன் என்பவனைப் புணர்ந்து பெற்ற கும 
ளுக்குச் சிவமூர்த்தி வேதியால் வந்து என். இவனைச் சாலகடங்கடை பெற்றுக் 
வேத முதலியன வோதிவைக்னா . இவ் கணவனைப் பிரிந்திருக்க மனமில்லாமல் 
வகை வாழுகாட்களில் சுகுணபாண்டிய காட்டில் விட்டுச் சென்றனள் , இக் குழந் 
னுக்குப் பின் வந்த வாதுங்கப்பாண்டியனும் தையைச் சிவமூர்த்தியுடன் அந்தரத்தில் 
காலம் சென்றனன் , இவன் குமாரன் வந்த உமாதேவியார் கண்டு இறங் . இனி 
கௌமார பாண்டியன் இவனாசில் உலுண் அரக்கர் குழந்தைகள் பிறந்த காலத்திற் 
பஷன் எனும் குறும்பாசன் வேதியர்க் முமே வளர்ந்து பருவமடைய வரம் தந்து 
குச் கொடுத்த மானியத்தைப் பில்கிக் போயினன் . இதனால் இவன் பருவம் 


சுகேசி 


684 


சுக்தா 


பெற்றுக் கிராமணியின் குமாரியை மணந் 12 , இவன் விதி தன் புத்ரன் . இவன் 
தனன் . 

செய்த யாக புண்ணியத்தால் இந்திரன் 
2. சிவகணத்தலைவரில் ஒருவன் , 

களிப்படைந்து ஒருவருஷம் பொன்மாரி 
3. பரத்வாசர் புத்திரன் , 

பொழிவித்தான் , அதனால் ஆறுகளில் 
4. சிலோச்சயநகர்த்து வாணிபன் . பொன்னீர் ஓடியது , உலகம் பொன்மய 
இவனுக்கு அறுவர் குமார்கள் , இவ்வறு மானது , பூமியும் வசுமதியெனும் பெயரை 
வரும் மணிமுத்தாநதியில் மூழ்கி இஷ்ட நிலையாகப் பெற்றது . ( பார - சார் . ) 
சித்தி பெற்றனர் . 

சுகோஷம் - மத்திரதேசாதிபதியாகிய நகு 
ககேசி - காந்தாரராஜ புத்திரி . கிருஷ் லன் சங்கு . ( பார - பீஷ் .) 
ணன் பாரியை . ( பாரதம் . ) 

சுகையன் - ஆனர் த்ததேசாதிபதி , இவன் 
சுகேசினி - 1. சகரனுக்குத் தேவி . அச பகைவருடன் யுத்தஞ்செய்து இறந்தனன் . 
மஞ்சசனுக்குத் தாய் . 

இவனது தலையோட்டை யோகி ஒருவன் 
2. நாசிகேது என்பவனுக்குத் தாய் . எடுத்து இராக்காலங்களில் கயா தீர்த்த 
சுகேசு - ஒரு அரசன் . பிரமனை எண்ணித் மொண்டு உபயோகப்படுத்திப் பகலில் 
தவம் புரிந்து தாடகையைப் பெற்றவன் . ஊற்றிவிடுவன் 

ஆதலால் இவ்வரசன் 
சுகேதனன் – 1. ( சங் .) சுகி தன் குமரன் . இராக்காலங்களில் அரசு வீற்றிருந்து பக 
இவன் குமரன் தர்மகேது . 

லில் பேயாய் அலைந்து திரிவன் . இவ்வாறு 
2. ஒரு அரசன் . 

இருக்கையில் வணிககூட்டத்தினர் இவன் 
சுகேது - 1. துருபதன் குமரன் . 

திரிந்து கொண்டிருந்த வனத்தில் பகலில் 
2. மிதிலன் இரண்டாம் போன் . இறங்கிப் பசி தீர்ந்து போயினர் . அவர் 
3. க்ஷேமன் குமரன் . 

களில் ஒருவன் தனித்து அவ்விரவில் அங் 
4. தானவர் எனும் முனிவர் குமார் . குத் தங்க , ஒரு பெருமாளிகையும் அரசும் 
(சூ . ) நந்திவர்க்கன் குமரன் . 

தோன்றியது . 

வணிகன் 

உட்சென்று 
5. பாரதவீரன் . 

அரசனை வணங்கி உண்டு உறங்கினன் . 
6. சர்ச்சரன் குமரன் . இவன் பிரமனை பொழுது விடிய அவை கனாப்போலொழிந் 
நோக்கித் தவஞ்செய்து ஒரு குமரியைப் தன ; வணிகன் ஆச்சரியமடைந்து மறுநா 
பெற்றுச் சுந்தனுக்குக் கொடுத்தவன் . ளிருந்து பார்க்க அன்றைக்கும் அவ்வாறு 
7. சுவேதி புருஷன் . 

இருக்கச் சென்று அரசனைக்கண்டு வினாவ 
சுகேத்திரன் - அநேக யாகங்கள் செய்த ஒரு அரசன் தானிறந்த செய்தியையும் யோகி 
அரசன் . 

யிடம் தன் கபாலமிருக்கும் விதத்தையும் 
சுகோத்திரன் - 1. ( சங் . ) பௌமன் கும அறிவித்து வணிகனை நோக்கி நீ சென்று 
ரன் , மனைவி கௌசலை , குமரன் அத்தன் . யோகியிடமிருக்கும் கபாலத்தை வாங்கி 

2. க்ஷத்ரவிர தன் குமரன் . இவன் குமார் அதனைத் தூளாகச்செய்து கயா தீர்த்தத் 
காசியன் , குசன் , கிரிச்சமதன் . 

தில் போட்டுவிடுவையேல் நான் சுவர்க்க 
3. பிருகக்ஷத்ரன் குமரன் , இவன் கும் மடைவன் என் றனன் . வணிகனும் அவ் 
ரன் அஸ்தி . 

வாறு செய்ய நல்லுல கடைந்தவன் . 
4. வாநர வீரருள் ஒருவன் . 

சுக்தா - சித்தூர் இராஜபுத்ரத் தலைவனா 
5. சுதனு குமரன் , இவன் குமரன் இய உதயசிங்கின் இருபத்தினாலு புத்திரர் 
சிவநன் . 

களில் இரண்டாவது புத்ரன் , இவனது 
6. சகதேவனுக்கு விசயையிடம் உதி ஐந்தாம் வயதில் ஒரு புதிய வாள் , ஆயுதம் 
த்த குமரன் . 

செய்பவன் கொண்டுவர அதனைச் சோதி 
7. சோடச ராசாக்களில் ஒருவன் . பூரூ 

க்க அரசன் கொஞ்சம் பஞ்சு கொண்டு 
ரவன் பேரனாகிய பீமனுக்குப் போன் . வரக் கட்டளையிட்டான் . சிறுவன் தகப் 
8. சுருதன் எனும் பகீரதன் குமரன் . பனைநோக்கி பிது எலும்பை வெட்டுமோ 
9. சுமனஸ் குமரன் , 

வென்று அஞ்சாது தன் விரலை வெட்டி 
10. பிருகத்க்ஷத்திரன் குமரன் . 

னான் , கையிலிருந்து மிகுந்த ரத்தம் வடிய 
11. சந்திரவம்சம் , பூமன்யு புத்திரன் வும் அஞ்சாநிலைகண்ட அரசன் சோதி 
பாரியை ஜயந்தி , குமான் அஜமீடன் . டரை அழைத்துச் சாதகத்தைச் சோதித்த 
( பார - ஆதி . ) 

தில் அவர்க ளிவன் மீவார் நாட்டிற்குக் 
86 


சுக்கிரன் 


682 


சுக்கிரன் 


கேடு விளைப்பான் எனக் கூறினர். இவ 
னைச் சிரச்சேதம் செய்யக் கட்டளைபிறக் 
தது . கொலைக்களம் கொண்டுபோகையில் 
சலம்பிர ராஜபுத்ரத் தலைவன் சந்தித்துச் 
செய்தியறிந்து தனக்குப் புத்திரனிலாமை 
யால் அரசனை யிரந்து இவனைப் புத்திர 
னாகப் பெற்றான் . பிறகு பிரதாபன் இவ 
னுடன் நட்புக்கொண்டிருக்கையில் ஏதோ 
காரணமாக இருவருக்கும் கைச்சண்டை 
யுண்டாகப் புரோகிதர் விலக்கவும் நிற்கா 
தது கண்டு இருவர்க் கிடையில் புரோகிதர் 
குத்திக்கொண்டிறந்தார் . இப் பாபத்திற் 
காளானோம் என இருவரும் சண்டையை 
நிறுத்திச் சென்றனர் . பின் சுக்தா அக்ப 
ரிடம் சென்று அவன் கீழ் வாழ்ந்துவந்தான் . 
அந்த வம்சத்தவர் சுக்தாவதர் . பின்ஹால் 
டிகாட் எனும் சண்டையில் சகோ தரிரு 
வரும் ஒன்றாகச் சேர்ந்தனர் . 
சுக்கிரன் - A. 1. பிருகுபுத்திரன் பார்க்க 
வனாய் இருந்த இவன் , குபோனை வெருட் 
டிய காரணத்தால் குபேரன் சிவமூர்த்தி 
யிடத்து முறையிட்டனன் . சிவமூர்த்தி 
பார்க்கவனைக் கர்வம் அடங்க 

கர்வம் அடங்க எடுத்து 
விழுங்கத் தேவாசுரர் வேண்டுதலால் சுக் 
கிலவழி விடுத்தருளினர் . அது காரணமாய் 
முன்னினும் அதிக கிரணமும் வெண் 
னிறமும் சுக்லன் எனும் பெயரும் பெற் 
றனன் ( காசிகாண்டம் .) 

2. இவன் முதலில் பிருகு புத்திரனாய் 
அத்தேகம் விட்டுப் பிறந்து விச்சுவாசி 
என்னும் தேவமாதை விரும்பி மூன்றாவது 
தேசார்ணவ தேசத்தில் ஒரு வேதியனா 
கிப் , பிறகு கோசலாதிபனாய் , வேடனாய் , 
அன்னமாய் , பௌண்டராதிபதியாய் , 
சூரியவம்சகுருவாய் , வித்தியாதரராசனாய் , 
வேதியனாய் , சாமகனாய் , சைவாசாரிய 
னாய், மூங்கிற்காடாய் , ஒருமானாய் , மலைப் 
பாம்பாய் , கங்கா தீரத்தில் ஒரு வேதிய 
னாய் இருக்கையில் பிருகுவும் , காலனும் 
இவனைக் கண்டு முன்னைய அறிவு தரப் 
பெற்றுக் காலனால் அசுரகுருவானவன் . 
( ஞானவாசிட்டம் .) 

3. இவன் தாயபாகங்கேட்ட நதிபனை 
ஆறுயோசனை அகலம் பன்னிரண்டு யோ 
சனை நீளமுள்ள யானையாகச் சபித்தனன் . 
உசநன் புத்திரன் என்பர் . 

4. இடபாசுர யுத்தத்தில் இறந்த அசு 
ரரை மிருத்துஞ்சய மந்திரத்தால் உயிர்ப் 
பித்தவன் . இவன் குமார் சண்டமார்க்கன் , 


தம்ஷ்டான் , துவஷ்டான் , பத்திரகருமன் . 
இருவர் பெண்கள் , தேவயானி, அரசை . 
மேற்சொன்ன குமாரின் பெயர்களை இவ் 
வாறுங் கூறுவர் . துவஷ்டான் , தாத்திரி , 
பதிரன் , கன்னன் .. 

5. இவனிடம் இருந்த மிருதசஞ்சீவினி 
மந்திரத்தைக் கற்றுக்கொள்ள வியாழபக 
வான் புத்திரன் கசன் வந்திருப்பதை அசு 
ரர் அறிந்து பலமுறை கசனைக் கொல்லத் 
தேவயானியின் வேண்டுகோளால் கசனை 
யுயிர்ப்பித்துக் கடைசியில் கசனைக் கருக் 
கிச் சாம்பலாக்கிக் கள்ளிற்கலந்து சுக்கிரா 
சாரியருக்கு அசுரர் கொடுக்கத் தேவயானி 
கசனைக் காணாது சுக்கிரனிடங்கூறச் சுக் 
கிரன் கசன் தன் வயிற்றில் இருப்பது 
அறிந்து தான் அவனை உயிர்ப்பிக்கின் 
தானே இறத்தல் அறிந்து வயிற்றில் 
அவனை யுயிர்ப்பித்து மந்திர முபதே 
சித்துத் தன்னை மீண்டும் உயிர்ப்பிக்கும் 
படி கேட்டுக்கொண்டு கசனை வெளிவிட் 
டவன் . 

6. இவன் தன்னியல்பழிந்து ஒரு அரக் 
கியைச் சேர்ந்து அநேக அரக்கரைப் பெற் 
றவன் . 

7. குபனால் மார்பு பிளப்புண்ட ததீசி 
யை மிருதசஞ்சீவினியால் உயிர்ப்பித்துச் 
சிவபூசைக்கு ஏவினன் . 

8. தேவயானையிடம் யயாதிக்கு ஆசை 
யற்றதால் யயாதியைக் கிழஉருவாகச் 
சபித்தவன் . 

9. விபுதையால் கயமுகாசுரனைப் பிறப் 
பித்து அவனைத் தவஞ்செய்து வரம்பெற 
ஏவினவன் . 

10. மாபலி வாமனமூர்த்திக்கு மூன் றடி 
மண் தானஞ்செய்கையில் தத்த தாரை 
யைத் தடுத்து வாமநரால் ஒரு கண் குரு 
டானவன் . 

11. இவன் நக்ஷத்திர மண்டலத்திற்கு 
மேல் இரண்டுலக்ஷம் யோசனை யுயரத்தில் 
இருப்பவன் . இவன் தேரில் பத்துக் குதி 
ரைகள் பூட்டப்பட்டிருக்கும் . இவனுக்குத் 
தாத்ரி என்று ஒரு குமான் உண்டு . 

12. இவன் தண்டனுக்குப் புரோகிதனா 
யிருக்கையில் அவ்வசுரன் இவன் குமரி 
யாகிய அரசையிடம் செய்த தீமைபற்றி 
அவன் நாடு காடாகச் சபித்தவன் . 
13. பகீரதனுக்குக் 

கோரனாலுண்டா 
கிய இடரினின்றும் நீங்கக் கந்தவிரதம் 
அநுஷ்டிப்பித்தவன் . 


சுக்கிரன 


683 


சுக்கிரீவன் 


14. அசுரர் வேண்டுகோளின்படி சிவ கப்பால் நின்று சுற்றி வருகிறது . 
மூர்த்தியையெண்ணித் தவத்திற்குச்சென் 234 மணி நேரத்தில் தன்னைத்தானே ஒரு 
றிருக்கையில் இந்திரன் சயந்தியை யேவி முறை சுற்றி வருகிறது இது சூரியனை 
மணக்கச்செய்ய மணந்து அவளுடன் யார் 225 நாட்களில் சுற்றி வருகிறது . இதன் 
கண்ணுக்கும் புலப்படாமல் பத்துவருஷ சுற்றளவு சுமார் 23,200 மைல் , குறுக் 
மிருக்கையில் வியாழன் சுக்ரவுருக்கொண்டு களவு சுமார் 7700 மைல் , இது நமக்கு 
அசுரரை மயக்கி யவன் சொற்படி கேட் அதிக தூரத்தில் இருப்பதால் சிறிய வுரு 
பிக்கக்கண்டு தான் சென்று உண்மையான வாகக் காணப்படுகிறது . இதற்கடுத்த வட் 
சுக்கிரன் நான் ; எனக் கூறியும் கேளாதத டத்தில் நாமுள்ள பூமியாகிய கிரகம் சுற்றி 
னால் அசுரர்களைத் தேவர்களால் அபசெய 

வருகிறது . 
மடையச் சாபந் தந்து மீண்டும் வியாழன் , 

B. பதினான்காம் மன்வந்தரத்து ருஷி . 
தன் காரிய முடிவில் மறைய அசுரர் தாங் 

0. சரியாதியின் புத்திரன் , பாண்டவர் 
கள் மோசமடைந்த துணர்ந்து பிரகலா 

பக்ஷ த்தைச்சேர்ந்தவன் , கர்ணனால் கொல் 
தனை முன்னிட்டுவேண்டத் தன்னை யடை 

லப்பட்டவன் . 
ந்த அசுரர்களின் வேண்டுகோளுக் கிரங்கி 

சுக்கிரவார விரதம் 
மீண்டு மவர்களை மாணாக்கராக்கிக் கொண் 

இந்த வாரத்தில் சுக்கி 

என் சத்தியைப் பூசித்து இந்த வாரத்தில் 
டவன் . 

உலகத்தவர் உன்னைப் பூசிக்கின் இஷ்ட 
15 , ஒரு அசுரன் சிவபிரானால் வரம் 

சித்தி தருக என வரம் பெற்றனன் . 
பெற்றுத் தேவர்களை வருத்தியிருந்தவன் . 

சுக்கிராகி 

முதலையுருக்கொண்டு சங்கரா 
( பார - அநுசா . ) 
17. இக்கிரகம் சூரியன் சந்திரன் இவை 

சாரியரின் காலைப்பற்றிய காந்தருவன் , 
பிரண்டையுந் தவிர மற்றெல்லா நக்ஷத் 

சுக்கிரீவம் 

கிருஷ்ணன் தேர்க்குதிரைக 
திரங்களிலும் பிரகாசமுள்ளது . இது பூமி 

ளில் ஒன்று , 
யைவிடச் சூரியனுக்குச் சமீபத்தில் இருக் சுக்கிரீவன் -1 (ரிஷாஜசு ) இரக்ஷவிருதன் 
கிறது . உருவில் ஏறக்குறைய பூமிக்குச் குமரன் , 

வாலிக்குத் தம்பி , அநுமனுக்கு 
சமமானது . இது சூரியனைவிட்டு ( 45 ) நண்பன் , இவன் மனைவி உருமை , 
டிகிரிக்குமேல் , அடிவானத்திற்கும் உச்சிக் முறை மாயாவி என்னும் அரக்கனுடன் 
கும் உள்ள தூரத்தில் பாதிக்குமேல் விலகி போரிடப் பிலத்துள் சென்ற வாலி நெடுங் 
வராது . 

கீழ்த்திசையில் சூர்ய உதயத் காலம் மீளாதிருக்க , வாலி அரக்கனால் 
திற்கு முன்பே காணலாம் . இது சூரிய கொல்லப் பட்டனன் என்றும் , ஒருக்கால் 
னைச் சுற்றியோடும் கிரகமா தலால் நாடோ அவன் மீளின் தனக்கு இறுதிநேரும் என 
றும் இதன் உதயகாலம் இதன் முந்திய வும் எண்ணி அப்பிலத்தை அடைத்து அர 
தினத்தின் உதயத்தின் முன்ன தாகும் . சில சாண்டிருக்கையில் வாலி பிலத்தின் வழி 
தினங்களுக்குப் பிறகு சிறிது சிறிதாகச் வர அது அடைபட்டு இருத்தல்கண்டு தன் 
சூரியனைவிட்டு ( 45 ° ) டிகிரி தூரம் விலகிச் காலால் ஒரு உதைகொடுத்து வழியுண் 
சூரியனை நெருங்கத் தொடங்கும் . சில டாக்கி வெளியில்வந்து தன் தம்பி வஞ் 
நாள்களில் கிழக்கில் காணப்படாது . இது சனை செய்தான் என அவனைக் கொலை 
சூரியனைச் சுற்றிவர 7 மாதங்களாகின் செய்ய வருகையில் இவன் பயந்து கிஷ் 
றன . இதைச் சூரிய உதயத்திற்கு முன்பு கிந்தையைவிட்டு ருச்யமூகபர்வதம் ( மதன் 
3 மாதம் மேற்றிசையிலும் , சூரிய அஸ்த கர்மலை ) அடைந்து இருந்தனன் . இராம 
மனத்திற்குப் பிறகு சூரியனுக்குக் கிழக் லக்ஷமணர் வரவறிந்து அநுமான் தன் 
காக 3 மாத காலத்திற்கு அதிகமாக சிநேகனுக்கு அவரது வலி முதலியவை 
மேற்றிசையிலும் காண்கிறோம் . 

களைத் தெரிவித்து நட்புச் செய்வித்தனன் . 
கீழ்த்திசையில் காணப்பட்ட விதமாகவே இவரது வலியைத் தான் அறியா ததால் 
மேற்றிசையிலும் தோன்றி மறைகிறது . அதனை அறிய எண்ணி இருக்கையில் 
( இயற்கை அற்புதம் ) 

குறிப்பறிந்த இராமமூர்த்தி மராமரத்தை 
18. இது , சூரியனுக்கு இரண்டாவது எய்தும் துந்துபிஎலும்பைக் காலாலுத்தியும் 
சமவட்டத்தில் சுற்றிவருவது . இது சூரி காட்டினர் . இதனால் வல்லவர் என அறி 
யனுக்கு 6 கோடியே 70 லஷம் மைலுக் ந்து வாலியுடன் வலியபோர்க்குச் சென்று 


சுக்கிரீவ மகாராஜா 


684 


சுசன்மகிருத் 


யுத்தஞ்செய்து இராமமூர்த்தியால் அவனி திருமழிசையாழ்வார் யோகப் பிரபாவத் 
றக்க , மீண்டும் இராமமூர்த்திக்கு வானரசே தால் புலி அவ்வழி செல்லாது மறுக அசு 
னைகளைக்கூட்டுவித்துச் சீதாபிராட்டியைத் ரன் இறங்கி இவர் பெரியவர் என மதித்து 
தேட அனுப்பி இலங்கைமேற் படைகொ அவருக்குக் கவசமும் மணிமாலையுங் 
ண்டு சென்று இராவணன் , வாநரப்படை கொடுக்க அவர் மறுக்கக்கண்டு கொண்டா 
களை 

வடக்குக் கோபுரவாயிலிலிருந்து டிச் சென்றவன் . 
காண்கையில் அவன் மேற் பாய்ந்து அவ சுகீரீமதி - கடகபுரிக்கு அருகிலுள்ள ஒரு 
னுடன் போரிட்டு மகுடபங்கஞ் செய்து , நதி . 
கும்பகர்ணனுடன் மல்லயுத்தம் புரிந்து சுகிரீவம் - கிருஷ்ணன் குதிரைகளில் ஒன்று 
அவன் மூக்கையும் காதையும் கடித்துவிட்டு 

( பார - சபா . ) 
ஒடிவந்தவன் . கும்பன் என்னும் அரக்கனை 

சுக்ரேசன் - காசியில் சுக்கிரன் பூசைசெய்த 
யும் , சூரியகேதுவையும் கொன்றவன் . 

இலிங்கம் , 
இவன் இராமமூர்த்தியுடன் இராவணன் 

சுங்கன் 
முடியும் அளவு இருந்து அயோத்தி சென்று 

புஷ்யமித்திரன் குமரன். இவன் 
பட்டாபிஷேகங்கண்டு தன்பதி அடைந் 

குமரன் அக்கிமித்திரன் . 
தான் . இருக்ஷவிருதனைக் காண்க 

சுங்கந்தவிர்த்த அபயன் - இவன் குலோத் 
2. திரிமதி என்பாள் குமரன் . 

துங்க சோழனுக்குப் பாட்டன் . விக்ரம 
சுக்கிரீவ மகாராஜா - ( சைநர் . ) புஷ்பதந்த 

சோழனுக்குத் தந்தை . 
தீர்த்தங்கரின் தந்தை , தேவி ஜயராமை . சுங்கம் வாங்குவோன் - வாணிகம் புரிவோ 
சுக்கிலர் - தேவி வித்ருமை இந்தத் தம்பதி 

ரின் மூலப்பொருட்குக் கேடு நேரிடாமல் 
கள் இருவரும் மகோற்கட விநாயகருக்குப் 

அவர் பெறும் லாபத்தில் அரசனுக்குரிய 
புல்லரிசிச் சோறிட்டு நற்பதம் பெற்ற 

பாகம் வாங்குவோன் . ( சுக்ரநீதி . ) 

சுசக்ரன் - வத்சந்திரன் குமரன் . 
வர்கள் . 
சுக்கிலன் - அவிர்த்தானனுக்கு அவிர்த்தா சுசந்தி - சூரியவம்சத்து அரசருள் ஒருவன் . 

சுசங்கீதன் - ஒரு காந்தருவன் . 
னியிடம் உதித்த குமரன் . 

சுசந்திரன் - ஏமசந்திரன் குமரன் . இவன் 
சுக்குசன் விபுலன் குமரன் . 

குமான் தூமராசுவன் . 
சுக்திமந்தம் இமயமலைக்கருகிலுள்ள மலை . சுசருதர் - தன்வந்திரியின் மாணாக்கர் . 
இம் மலைகளுக்கு இடையில் பல்லாட 
தேசம் உளது . இது பீமசோனால் செயிக் சுசருமர் - 1. ஒரு முனிவர். தருமர் செய்த 

இராஜசூய யாகத்தில் உத்கா தாவாக இருந் 
கப்பட்டது . 

தவர் . 
சுக்திமதி -1. சுக்திமான் என்னும் பர்வ 

2. திரிகர்த்த தேசாதிபதியாகிய சுதன் 
தத்தில் உற்பத்தியாகும் நதி . The river 

வன் குமரன் . 
Suvaroarekha ia Orissa . 2. The river 

3. நாராயணன் என்போனுக்குக் கும 
Vetrapati in Malwa . 

ரன் . இவன் குமரன் வாசுதேவன் . 
2. சேதிதேசத்தின் ராஜதானி. இதி 

4. நகுலனால் கொல்லப்பட்ட கர்ணன் 
லுள்ள கோலாகலம் என்னும் பெயருள்ள 

குமான் . 
மலையில் உபரிசரவசுவின் பாரியையாகிய 

5. மகத்தேசாதிபதிகளில் ஒருவன் . 
கிரியை பிறந்தனள் . 

6. அரக்கன் ஒருவனால் கிரகிக்கப்பட்டு 
சுகீமம் சிந்துநதி பிரதேசத்திலுள்ள ஒரு 

உத்தமனால் மீட்டுக் கொடுக்கப்பட்ட மனை 
தேசம் . ( பார - சபா. ) 

வியைப்பெற்ற பிராமணன் . 
சுகீமன் - சிபியின் புத்திரனாகிய பலியின் 
மனைவியிடத்துத் தீர்க்க தம முனிவனுக்கு சுசர்மன் - 1. கர்னன் குமரன் . 
பிறந்தவன் . 

2. பாஞ்சால தேசத்தவன் , கர்னனால் 

கொல்லப்பட்டவன் . 
சுக்திமான் -ஒரு பர்வதம் . The Western 
portion of the Vindhya Range near 

பிரசாபதியின் மனைவி , குமரன் 
Ujj in . 

அணிலன் . 
சுக்ரீ ஆான் - ஒரு அசுரன் . இவன் புலி சுசன்மகிருத் - சோமகன் குமரன் , பிருஷ 
மேல் ஏறி ஆகாயவழியிற் செல்கையில் 

தன் தந்தை . 


சுசனை 


சாகர் 


685 


சுசீலை 


சுசக்ஷ - கங்கையின் பிரிவு . 

2. திருதராஷ்டிரன் பாரியை காந்தா 
சுசாகை சுவலபருக்குக் காந்தியிடத் ரியின் சகளத்திரம் . 
துதித்த குமரி . 

சுசிவான் 

ஒரு பாகவ தன் . 
சுசாது -- அநேக பக்தர் எனும் ருஷிக்குப் சுசிவிரதன் சத்தியாதன்னைக் காண்க . 
பத்னி . 

சுசீலன் - 1. ( சூ . ) சிகண்டியின் குமரன் .. 
சுசாதை - 1. அட்டகோண மகருஷியின் இவன் தவம் இயற்றுகையில் சிவே தாச் 
தாய் , ஏகபா தன் தேவி . 

வர் எனும் முனிவர் இவனிடம் வந்து சிவ 
2. ஒரு இடைச்சி , தந்தை பலன் . மந்திரங் கற்பிக்கத் தவத்திலிருந்தவன் . 
தனக்கு மகப்பேறு உண்டாயின் வனதே 2. விஷ்ணுபடன் . 
வதைக்குப் பஞ்சாமிர்தம் படைப்பதாகச் 3. பிடக நூல்வழித்தொடராதுசிவபூசை 
சங்கற்பித்து , அவ்வாறு பெற்று வனத் மேற்கொண்டு திரிபுரமாண்ட அசுரன் . 
தெய் துகையில் புத்தனை வனதேவதை 4. புஜபலனைக் காண்க . 
யென்று கருதி அவர்க்கூட்டி ஆசீர்வதிக் 5. கோசலதேசத்து வைசியன் . இவன் 
கப்பட்டவள் . 

தரித்திரத்தால் துன்பம் அடைந்து விரத 
சுசாந்தி - 1. சாந்தியின் குமான் . இவன் சீலனாய் ஒழுகும் நாட்களில் ஒரு வேதியர் 
குமரன் புரீசன் . 

வர அவரைக்கண்டு தனது வாலாறுகூறி 
2. அசமீடன் இரண்டாம் குமரனாகிய எனது வறுமையால் ஒரு குழந்தையைத் 
நீலன் பேரன் . 

துரத்திவிட்டேன் எனக் கூறி விசனம் 
சுசாமன் - ஒரு ரிஷி . தருமர் செய்த ராஜ உற்றனன் . அவர் இவனுக்கு நவராத்திரி 
சூயத்தில் ருத்விக்கா இருந்தவன் . 

விரதம் அதுட்டிக்கக் கூற இவன் அங்க 
சுசாருகதன் - ஒரு யா தவவீரன் . 

னம் அநுட்டித்துவரும் ஒன்பதாவது வரு 
சுசி - 1. அக்கிரிக்குச் சுவாகாதேவியிடம் ஷக்கடையில் அஷ்டமி அன்று இரவில் 
உதித்த குமரன் , 

தேவி தரிசனந் தந்து இவனை அநுக்கிர 
2. ( சூ . ) சதத்துய்ம்நன் குமரன் . 

கித்து என்றும் வறுமை அடையாவண் 
3. ( ச .) சுத்தன் குமரன் . இவன் கும ணம் செய்தனள் , 
ரன் திரிகுத்து . 

6. ஒரு வேதியன் , இவன் இஷ்டகா 
4. ( பிரி . ) விற்பிரவன் குமரன் . இவன் மியசித்தியின் பொருட்டுப் பாசுபத விரதம் 
குமரன் ஷேமகன் . 

அனுஷ்டித்து நலமடைந்தவன் . ( சௌர 
5. ( யது .) அந்தகன் குமரன் . 

புராணம் .) 
6. சுத்தன் குமரன் . 

சுசீலை - 1. சோமன் தேவி . 
7. மிதிலை நாட்டரசன் . 

2. சிவசருமர் தேவி . 
8. வேதசிரசு முனிவர்க்குப் பாரி . 

3. திரிவக்ரன் தேவி . இவள் ஒரு புதல் 
9. ஒரு இருடி இவன் திரிவக்ரன் தேவி வன் வேண்டிச் சுசிமுனிவரை யணைந்து 
யாகிய சுசீலையைப் புணர்ந்து கபாலப் கபாலபரணனைப் பெற்றவள் . 
ரணனைப் பெற்றவன் . கபாலபாணனைக் 4. தனபதியைக் காண்க, 
காண்க. 

5. பிரமசருமன் தேவி, மகா கற்படை 
சுசிட்டுமான் - கர்த்தமபிரசாபதியின்குமரன் . யாள் , கணவன் கிருஷியால் பெருந்திரவி 
சுசித்திரன் - 1. திருதராட்டிரன் குமரன் . யம் அடைந்து வைதிககாரியம் விட்டு மனை 

2. பாஞ்சாலன் , துரோணனால் கொல் வியின் சொல்லால் மாணகாலத்தில் விரத 
லப்பட்டவன் , இவன் குமரன் சித்திரவர் சீலனாய் மனைவி தந்த காவிரிஸ்காநபலத் 
மன் . 

தை அடைந்து மரணத்தறுவாயில் இருக் 
சுசிநாதன் - ( சங் . ) திருதராட்டிரன் புதல் சையில் யமபடர்வந்து சுசீலையின் கற்புக்கு 
வன் . 

அஞ்சி நீங்கி யமனுடன்கூறிச் சித்திரகுத் 
சுசிமாதேவி ( சைநர் .) பத்மப்பிரபதீர்த் தனை அனுப்பினர் . இது நிற்க , பிரமசரு 

தங்காருக்குத் தாய் , தரணன் தேவி . மன் தன் மனைவி இடம் நல்ல பதார்த்தம் 
சுசியேஷ்டன் - அக்கிநிமித்திரன் குமரன் வேண்டும் என்றனன் . இதனை மறைவி 
இவன் குமரன் வச்சமித்திரன் . 

லிருந்து இவன் உயிரைக் கவரப்பார்த்தி 
சுசிரவை - 1. ஜயத்சேனன் பாரியை . புத் ருந்த சித்திரகுத்தன் நகைத்தனன் . இதனை 
திரன் பராசீனன் . ( பாரதம் .) 

அறிந்த சுசீலை நகைத்ததற்குக் காரணம் 


சுசுருதன் 


686 


சுதசேனன் 


பட்டது . 


வினவிச் சித்திரகுத்தனைப் பணிய அவன் சுண்ணம் பூமியில் நீர் தங்கிய இடத்தில் 
சுமங்கிலியாக என வாழ்த்தக் கேட்டு யம நத்தை , சங்குப்பூச்சிகள் சஞ்சரிப்பன ; 
புரம் அடைந்து கணவனை மீட்டுச் சுகம் அவை நாளடைவில் பூமியில் தங்கி மங் 
அடைந்தவள் . 

கிப்போம் கிளிஞ்சல்களை வெட்டிக் காள 
சுசுருதன் - 1. மிதிலாதிபதியாகிய சயன் வாயில் சுடவுண்டாம் பொருள் . பல கற் 
தந்தை . 

களைச் சுட்டவையும் சுண்ணமாம் . 

கற் 
2. காசிராசன் குமரன் , விசுவாமித்திரர் சுண்ணத்தினால் அன்னம் ஜீரணமாவதுந் 
குமார் எனவுங் கூறுவர் . இவனால் சிறந்த தவிரக் குடலைப்பற்றிய சில நோய்கள் 
சுசுருதம் எனும் வைத்திய நூல் இயற்றப் நெஞ்சு சிக்கு , வாதகிரிச்சினம் , பூரான்கடி 

இவை நீங்கும் . பற்கள் வலிவுபெறும் . நெ 
சுசேசன் அநுமன் கொணர்ந்த சஞ்சீவி ருப்புப்பட்டபுண் , சொறி , சிரங்கு தினவு 

யை இலக்குமணர்க்கு உண்பித்தவன் . காயங்களாலே யொழுகுகின்ற ரத்தம் , 
சுசேசு- அசோகவர்த்தனன்குமான் . இவன் அளிந்த விரணம் , மண்டைப்புற்று , தலை 
குமரன் தெசாதனன் . 

நோய் , சன்னி இவைகளுக்குக் கிரமப்படி 
சுசேநன் - திரிமதி என்பாள் குமரன் . யுபயோகப்படுத்துவ துண்டு ; சுக்கிலத்திற் 
சுசேஷன் ஒரு வாநரவீரன் , தாரையின் கும் பலந்தரும் . முத்துச்சுண்ணத்தையும் 
தந்தை . 

யோகப்படுத்துபவர்களுக்கு நீடித்த பேதி 
சுசேஷணன் - 1. கஞ்சனால் கொல்லப் விலகும் . மலக்கிருமி வயிற்றுநோய் 
பட்ட வசுதேவன் குமரரில் ஒருவன் , 

யிவைகளை விளைக்கும் வாதரோக மணுக 
2. கண்ணனுக்கு உருக்குமணியிடம் 

வொட்டாது முகம் பளபளப்பும் தேஜசும் 
உதித்த குமான் . 

உண்டாகும் . 
3. உருமைக்குத் தந்தை , வருணனால் சுண்ணாம்புக்கல் - பூமியினடிப்பாகத்துள்ள 
பிறந்தவன் , சுக்கிரீவனுக்கு மாமன் . 

கல்போன்ற சுண்ணம் . 
4. சாத்தகியால் கொல்லப்பட்ட கர் சுதகீர்த்தி - 1. அருச்சுநன் குமரன் . 
ணன் குமரன் . 

1. பத்திரைக்குத் தந்தை , கேகய நாட்டு 
சுசோபனை - ஆயுவென்னும் பெயருள்ள 

அரசன் , 
மண்டுகராஜன் புத்திரி . இக்ஷவாகு வம் 3. சத்துருக்கன் தேவி . 
சத்தவனாகிய பரீட்சித்தின் தேவி . சுதக்கணன் - துரியோ தனன் தம்பி , நாலா 
சுச்சிரவன - மனோஞையைக் காண்க . நாள் யுத்தத்தில் வீமனால் மாண்டவன் . 
சுச்சுதன் - சடியின் மந்திரிகளில் ஒருவன் , சுதக்கணை - 1. விராடன் தேவி . 
( சூளா .) 

2. திலீபன் தேவி . இவள் நெடுநாள் 
சுச்சோதி - தேவவன்மன் குமரனாகிய ஒரு புத்திரப்பேறு இன்றி வசிட்டர் சொற்படி 
அரசன் . இவன் தீர்த்தயாத்திரையில் பசுபாலனஞ்செய்து இரகுவைப் பெற்ற 
திருப்பூவணத்துப் பிதுர்த் தர்ப்பணஞ் 
செய்கையில் பிதுர்களைப் பிரத்தியக்ஷமா சுதக்கன் - ஒரு இராவண வீரன் . 
கக் கண்டவன் .. 

சுதசாகான் - சடியின் மந்திரியரில் ஒருவன் . 
சுஞ்ஞானி - அல்லமதேவருக்குத் தாய் . சுதசித் 

ஒரு யாதவ வீரன் . 
சுடர் - 1. ( கூ ) சூரியன் , சந்திரன் , அக்கி . சுதசிரவசு - ( பிர . ) மாற்சாரியின் குமரன் . 
2. சூரியன் , சந்திரன் . 

இவன் குமரன் யுதாயு 
சுடர்த்தைலம் - எண்ணிய மருந்தைத் துணி சுதசு - சுவாயம்பு மன்வந்தரத்து இருந்த 
யில் சுருட்டிப் பாத்திரத்தில் நெய்யை விட் 

ஒருவர் . இவர் விஷ்ணுமூர்த்தியைக் குமா 

ராகப் பெற விரும்பி ( கஉ , 000 ) வருடம் 
டுக் கீழ்நோக்கிப் பிடித்து எரிக்கத் தைலம் 
சொட்டுவது . 

தவஞ் செய்தனர் . விஷ்ணு மூர்ததி பிரத்தி 

யக்ஷமாய் இவரைப் பார்த்து மறுபிறப்பில் 
சுட்கநாள் - நக்ஷத்ரம் காண்க . 

அந்தப்படி பிறக்கிறோம் என வரம் அளிக் 
சுட்கராசி - மிதுனம் , சிங்கம் , கன்னி . கப் பெற்று வசுதேவர் எனப் பிறந்து 
சுட்டெழத்துக்கள் - உயிரெழுத்துக்களின் கண்ணனைப் பெற்றனர் . 
பிரிவினவாய்ச் சுட்டு தலைக் குறிக்கும் அ , சுதசேனன் ( சங் .) -1 . அபிமன்னன் போன் . 
இ , உ , எனும் ( 3 ) எழுத்துக்கள் . ( நன் . ) 2. சகாதேவன் குமரன், தாய் திரௌபதி . 


வள் . 


சுதசோமன் 


687 


சுதரிசனன் 


சுதந்மர் 


சுதசோமன் - பீமசேனன் புத்திரன் துரோ மாணாக்கர்களுக்கு உபநிடதப் பொருளை 
ணனால் கொல்லப்பட்டவன் . 

உபதேசித்துக்கொண்டிருந்த சாந்தசென் 
சுதஞ்சனன் குணமாலையின் புத்திரன் . னும் முனிவரிடத்தில் சென்று வேதம் 
சீவகன் உபதேசத்தால் நாய்ப்பிறப்பு அப்பிரமாணியம் என்று சைன மதத்தைக் 
இயக்க உருப்பெற்றவன் . 

கூறச் சாந்தர் கோபித்து நீ வேதபாஹ்ய 
சுதஞ்சயன் - ( பிர. ) செந்தி குமான் . இவன் னாய் பௌத்தசமயத்தவனாகுக எனச் சபித் 
குமரன் விற்பிரவன் . 

தனர் . 

இவரே பிற்காலத்துத் திருநாவுக் 
சுதஞ்சனை கச்சன் மனைவி . 

கரையராய்ப் பிறந்தனர் என அகத்திய 
சுதநூ குரு . குமரன், இவன் குமரன் பக்த விலாசம் கூறுகிறது . 
சகோதரன் , 

சுதமதி- கௌசிகனெனும் அந்தணனுடைய 
சுதநுசு - குருவின் இரண்டாம் குமரன் . புத்திரி ; மாரு தவேகன் எனும் ஒரு வித் 

பதினொரு கண தாரில் ஒருவர் . யா தரனால் முன்பு கவர்ந்து கொண்டு போ 
இவர் சீவகன் சரிதையைச் சேணிக மகா கப்பட்டுப் பின்பு காவிரிப்பூம்பட்டினத்தில் 
ராஜனுக்குக் கூறியவர் . 

இடப்பட்டு மாதவியின் உயிர்த்தோழியா 
சுதநீமன் - இவன் பிரமதேசமாண்ட அர யிருப்பவள் ; மணிமேகலைபால் அன்புடை 
சருள் ஒருவன் . தவமேற்கொண்டு இராஜ யவள் ; சங்க தருமனிடந் தருமங் கேட்ட 
ருஷியாயினான் . இவனை இருடிகள் அணு வள் . (மணிமேகலை .) 
காதிருத்தலை நோக்கி இவன் அவர்களைக் சுதரிசனபட்டர் --சீராமபிள்ளைக்குக் குமார் , 
காரணம் வினவ அவர்கள் நீ , இடையன் ஆழ்வான் பௌத்திரர் . நடாதூர் அம்மாளை 
ஒருவன் மாட்டுத் தொழுவத்தில் காட்டுப் ஆச்ரயித்தவர். இவர் அம்மாளிடத்தில் 
பூனைவந்து வருத்துகிறதெனக்கூற அதனை காலக்ஷேபம் சேவிக்கையில் ஒரு நாள் கால 
எய்யச் சென்று பசுவினை எய்தனை அப்பா க்ஷேபம் சேவிக்க வாராது இருந் தனர் . 
பத்தொடர் புடைமைபற்றி உன்னை அணு அம்மாள் காலக்ஷேபத்திற்குக் காத்திருக்க 
காதிருக்கிறோம் ஆதலின் நீ பினாகினியா இருந்தவர்கள் , அவர் சாமானியர் தானே , 
டிச் சுத்தமுறின் அடைவோமென அவ் நீங்கள் காலக்ஷேபம் தொடங்குக என 
வாறு அதின் மூழ்கிப் புனிதமடைந்து அம்மாள் , பட்டர் வரும்வரையில் காத்தி 
இருடி கூட்டத்தை அடைந்தவன் . ( பெண் ருந்து பட்டரை நோக்கி இதுவரையில் 
ணைநதி புராணம் .) 

கேட்ட காலக்ஷேபத்தைக் கூறுக என 
சுதந்மை சோமகாந்தனைக் காண்க , 

அவர் சொல்ல அனைவரையும் கேட்கும் 
சுதபசி 

- காசியில் இருந்த ஒரு வேதியன் . படி செய்து அவரால் சொல்லப்பட்டவை 
சுதபசு ( பிர ) ஓமன் குமரன் . இவன் களுக்குச் சுருதபிரகாசிகை என்று பெய 

ரும் இட்டனர் . துருக்கரால் இடுக்கண் 
சுதபசுக்கள் - ( அ - வது ) மன்வந்தரத்துத் 
( அ 

உண்டான காலத்தில் தம் பிள்ளைகளையும் 
தேவர் . 

சுருதப்பிரகாசிகையையும் தேசிகரிடங் 
சுதபஸ்து - (சூ . ) அந்தரிக்ஷன் குமரன் . கொடுத்துத் தாம் திருநாட்டுக்கு எழுந்தரு 
சுதபன் -1. பலியின் தந்தை , அணுவம் ளினர் . இவர்க்கு வேதவியாசர் எனவும் 
சத்தவன் . 

பெயர் . 
2. அயோத்திநாட்டு அரசன் தாசிக்குப் சுதரிசனமகாராசர் சைநர் , அரதீர்த்தங் 
பொருள் முதலியவற்றைச் செலவிட்டுக் கரின் தந்தையார் , தேவி மித்திரசேனை . 
காவிரியாடிச் சுத்தனானவன் . ( காவிரித் இவர் குருநாட்டு அரசர் , 
தலபுராணம் .) 

சுதரிசனன் - 1 , கோசலதேசத்தில் துருவ 
3. தாமசமனுவைக் காண்க. 

சித்து என்றொரு அரசன் இருந் தனன் . 
4. சுவேதனைக் காண்க . 

அவற்கு மனோரமை , லீலாவதி என்று 
சுதப்தம் - யமபுர வழியிலுள்ள பட்டணம் . இரண்டு மனைவியர் இருந்தனர் . அவ்விரு 
இவ்விடம் ஆன்மாக்கள் தங்கிப் பதினா வருள் மனோரமை சுதரிசனனையும் , வீலா 
ன்றாமாசிக பிண்டத்தைப் புசிப்பர் . 

வதி சத்ருஜித் என்பவனையும் பெற்றனர் . 
சுதபாழனிவர் இவர் ஆரியாவர்த்தத்தில் ஒருநாள் அரசனாகிய துருவசித்து வேட் 
உதித்து வேதவே தாந்தங்களை யுணர்ந்த டைக்குச் சென்று சிங்கத்தால் மடிந்தனன் . 
முனிவர் . இவர் நர்மதை நதி தீரத்தில் தம் தந்தை இறக்க மூத்தவனுக்குப் பட்டந்தா 


குமான் பெலி . 


சுதரிசனன் 


688 


சுதர்சனம் 


யோசித்திருக்கையில் இளையவனாகிய சத் 4. ஒரு வித்யா தான் . இவன் சரிதை 
ரூஜித்தின் தாயைப்பெற்ற யுதாஜித் என் யை ஆங்கீரசுக்களைக் காண்க , 
பவன் தன் போனுக்குப் பட்டம் கிடைக்க 5. ஞானசுதரிசனைக் காண்க. 
வேண்டுமென்று வாதாட மூத்த மனைவி 6. சூரியவம்சத்து அரசன் . இவன் கும 
யாகிய மனோரமையின் தந்தையாகிய வீர ரன் வீரசகன் . இவனுக்குப் பிற்பட்டு 
சேனன் நியாயஞ் சொல்லியுங் கேளா தவ மித்திரஸகன் எனப் பெயர் வந்தது . 
னாய் , வீரசேனனை யுதாஜித் எதிர்த்துப் 7. இவன் காலவ முனிவர் பெண்ணா 
போரிட்டுக் கொன் றனன் , தன் தந்தை கிய காந்திமதியை வலிய இழுத்தமையால் 
இறந்ததைக் கேள்வியுற்ற மனோமை வே தாளமாக முனிவரால் சபிக்கப்பட்டுத் 
அதிக துக்கம் உள்ளவளாய் இந்த யுதாஜித் தந்தையின் வெப்புநோய் தீர்க்க நெருப் 
நமது குமரனையுங் கொன்றுவிடக்கூடும் பெடுக்கும்படி சுடலைசென்று பிணந்தின்று 
என்று ஆலோசித்துப் பட்டணத்தைவிட்டு வேதாள வுருக்கொண்டு சேது ஸ்நானத் 
வெளியிற்சென்று தன் பிதாவிற்குத் தக தால் சாபம் நீங்கப் பெற்றவன் . 
னாதிகளைச் செய்து காட்டின்வழிச் செல் 8. சேதுவில் சிவபூஜைசெய்து சர்வ 
லுகையில் கள்ளராற் பிடிபட்டுக் கூறை தீர்த்தம் உண்டாக்கினவன் . 
முதலிய இழந்து பாத்துவாசர் ஆச்ரமம் 9. ஒகவதியின் கணவன் . 
போய்ச் சேர்ந்தாள் . அவ்விடம் இவள் 10. சுதானைக்கு அக்கியிடம் பிறந்தவன் . 
முனிவர்களால் உபசரிக்கப்பட் டிருக்கை 11. ஒரு காந்தருவன் தன் தேவியுடன் 
யில் யுதாஜித் கேள்விப்பட்டுச் சுதரிசன நிர்மாணமாய் நீர்விளை யாடுகையில் தேவல 
னைக் கொல்லச் சென்று ருஷிகளுக்கு ருஷிவா அவரைக்கண்டு அஞ்சாததால் 
அஞ்சி மீண்டனன் . பின் சுதரிசனன் தன் அவ்விருவரையும் இருஷி புலிகளாகச் 
தாயுடனிருந்த கிலீபனை ( பேடி ) ஒரு சபித்தனர் . அவ்விருவரும் புண்ணியதீர் 
முனி புத்திரன் கிலீபனே இங்கு வாயெ த்தபரிசத்தால் புலியுரு நீங்கிக் காந்தருவ 
ன்று அழைக்கச் சுதரிசனன் அப்பதத்தின் உருப்பெற்றனர் . ( புள்ளிருக்கு வேளூர்ப் 
முதலெழுத்தை மனத்திற் பதித்து உச்சரி புராணம் .) 
த்து வந்தனன் . அது தேவியின் பீஜாக்ஷர சுதரிசநாசாரியார் - நடாதூர் அம்மாளின் 
மாதலால் அதனை உச்சரித்ததில் இவனுக் 

குமாரர் . 
குத் தேவியின் அருளால் எல்லாச் சம்பத் சுதரீசனை - 1. சுயோ தனராசன் அல்லது 
தும் உண்டாயிற்று . ஓர்நாள் இவன் கங் மநுவம்சத்துத் துரியோ தனன் பெண் . 
கைக் கரையில் இருக்கக் கண்டோர் , இவ அக்கிரியை மணந்து ஒரு குமரனைப் பெற் 
னது அழகு முதலியவற்றைக் கண்டு காசி றனள் . தாய் நருமதை , குமான் சுதர்சனன் , 
ராஜபுத்திரியாகிய சசிகலைக்குக்கூற அவள் 2. நீலன் குமரி , நீலனைக் காண்க . 
அவனை 

அல்லது மற்றவரை மணப்ப சுதர்க்கணை - விராடராசன் மனைவி , 
தில்லை எனத் தீர்மானித்துத் தந்தையா யன் பெண் ( சு தக்ஷணை ) . 
கிய சுபாகு இடம் கூறினள் . தந்தை சுயம் சுதர்சனம் ஆயிரம் முகங்களுடையதும், 
வரம் நாட்டச் சகலதேசத்து அரசரும் வியாப்தமானதும் , இரண்டாயிரம் புஜங்க 
நிறைந்தனர் . பின் சுபாகு தன் குமரியின் ளுடையதும் , புருஷாக்ருதியானதும் , இர 
எண்ணப்படிக்குச் சுதரிசனனுக்குத் திரு ண்டாயிரம் கண்களை யுடையதும் , ஆயி 
மணம் முடிக்க அரசருள் யுதாஜித் தன் ரம் கால்களை யுடையதுமாகிய விஷ்ணு 
போனுக்கு இப்பெண்ணை மணக்க எண்ணி சக்கிரம் . கண்ணனால் சுதக்ஷணன் விட்ட 
வந்தவனாதலால் சுதரிசனனை எதிர்க்கச் பூதத்தின் மேல் ஏவப்பட்டது . கஜேந்தி 
சுதரிசனன் அவனைத் தேவியின் மந்திர ரன்பொருட்டு முதலைமேல் ஏவப்பட்டது . 
பலத்தால் எதிர்த்துக் கொலைசெய்து தன் பாரத யுத்தத்தில் சூரியனை மறைக்கக் 
தந்தையின் இராஜ்யப் பிராப்தியை அடை கண்ணனால் வருவிக்கப்பட்டது . இருக்கு 
ந்தனன் . 

மாங்க தன் பொருட்டுத் துருவாசரால் 
2. கேதுவம்சன் அம்சமான ஒரு பாரத ஒளி மழுங்கச் சாபம் பெற்றது . 
வீரன் . 

சலந்திரனை வதைக்கச் சிவமூர்த்தி காலால் 
3. பரதனுக்குப் பஞ்சசேரியிடத்து உதி வட்டமாகப் பூமியில் கிழிக்க அதனைச் 
த்த குமான் . 

சலந்திரன் தன் வலிகொண்ட அளவு பூமி 


சுதர்சநன் 


689 


சுதாகாரம் 


சுதர்சன் 
சுதர்மணி 


யுடன் பெயர்க்க அது தலைமட்டாக வரு சுதன் - காளிந்திக்குக் கண்ணனாற் பிறந்த 
கையில் அவன் உடலைப் பிளந்தது . இது குமான் , 
சிவமூர்த்தியிடம் இருந்தது . இதனை சுதன்மன் - 1. சுரதன் குமாரன், இவன் கும 
விஷ்ணுமூர்த்தி சிவபூசாபலத்தால் பெற் என் சுவேதசேது . 
றனர் என்பர் சைவர் . (காஞ்சிபுராணம் ). 2. குசுமையைக் காண்க . 
அம்பரீஷனைக் காண்க . 

சுதன்வன் – 1. வசுதேவருக்கு ஸ்ரீதேவியி 
சுதர்சநன்- இவன் இல்வாழ்வோன் . இவன் யிடம் பிறந்த குமான் , 
தன் மனைவிக்கு அதிதி பூஜையின் சிறப் 2. உலகபாலகரில் ஒருவன் . 
பைக்கூறி , அவர்கள் யாதுவேண்டினும் 2. திரிகர்த்த தேசாதிபதியாகிய சுசர் 
தருகவெனக் கூறினன் . ஒருகால் இவ மனுக்குத் தந்தை . 
னது மனவலி வெளிப்படுத்த ருத்ரபா 4. பூமியில் அரசனாக அவதரித்த இந்தி 
வான் . அதிதியாக வந்து இவர் மனைவியை எனது வேறுபிறப்பு . 
விரும்ப , மனைவி கணவன் சொல் மறு சுதன்வா - 1 , ஒரு பிராமணன். 
திடம்பட்டிருக்கையில் கணவ னழைக்க, பிரகலாதன் குமானாகிய விரோசனனிடத் 
மனைவி நான் அதிதிபூசை செய்கிறேன் தில் ஒரு பெண்ணிமித்தமாக மாறுகொ 
எனக் கேட்டுக் களித்தவன் , ( இலிங்க. ண்டு பிரகலா தனனிடஞ்சென்று தம்மில் 
புராணம் . ) 

யார் உயர்ந்தவர் என வினவ அவர் கூற 
துரியோ தனன் தம்பி . 

திருக்கக்கண்டு சபிக்கப்புக அவர் கச்யபரி 
வாசுதேவன் தம்பியாகிய அநீ டஞ்சென்று ஐயந் தீர்ந்து கூறினர் . ( பார் . ) 
கன் தேவி . 

2 , சுமந்து குமார் . 
சுதர்மம் - 1. பிரமகற்பங்களுள் ஒன்று . 3. சங்கராசாரியர் காலத்திருந்த அரசன் . 
( பிரகன்னாரதீய - புரா .) 

4. விராத்ய வைசியனுக்கு அவ்விசாத் 
2. இந்திரன் மண்டபம் . ( சுதர்மை ). திய ஸ்திரீயிடம் பிறந்தவன் . இவனுக்கு 
சுதர்மா - 1. பிரியவிரதன் போன் , கிருத ஆசாரி , காரூசன் , விஜன்மா , மைத்திரன் , 
பிரஷ்டன் குமரன் . 

சாத்துவதன் என அந்தந்தத் தேசங்களில் 
2. துரியோதனன் தம்பி . 

பல பெயருண்டு. 
3. சிவபூசாதுரந்தானான ஒரு அரசன் . 5. ஆங்கீரச புத்திரன் , 
4. பிடக நூல்வழித் தொடராது சிவ சுதன்வி - ஆகுகன் குமரி , அக்ரூரன் தேவி . 
பூசை மேற்கொண்டு திரிபுரத்தையாண்ட சுதக்ஷணன் பௌண்டரக வாசுதேவன் 

எனும் காசிராசன் புத்திரன் . 

தந்தை 
5. சேணிசமகாராசனுக்குச் சீவகன் யைக் கொன்ற கண்ணனை வெல்லச் சிவ 
சரிதை கூறியவர் . கண தாருள் ஒருவர் பிரானை நோக்கித் தவமியற்றினன் . 
( சைநர்). 

சிவமூர்த்தி தரிசனம் தந்து இவன் கருத் 
6. தசார்ண தேசத்தரசன் . பீமனுடன் தறிந்து தக்ஷணாக்கினி வளர்க்கின் அதில் 
யுத்தஞ் செய்தவன் . ( பார - சபா .) 

ஒரு பூதம் தோன்றும் அதை உன் பகை 
7. தசார்ணவ தேசாதிபதி 

வர்மீது ஏவுக , என் அன்பர் மீது ஏவின் 
இராசசூய திக்விஜயத்தில் சேனாதிபதி அது ஏவினவனைக் கொல்லும் என்று 
யாக்கப்பட்டவன் . 

மறைந்தனர் . சுதக்ஷணன் அவ்வகை தக்ஷி 
8. இந்திரன் தேர்ச்சாரதியாகிய மாதலி ணாக்கினி வளர்த்திப் பூதத்தைச் சிருட் 
பின் பாரியை , இவள் குமரி குணகேசி . டித்து மதுரைமேல் ஏவி அதனைத் தீப் 

9. கம்சன் சகோதரன் . பலராமனால் படுத்தினன் . இதைக் கண்ணன் அறிந்து 
கொல்லப்பட்டவன் . 

சுதரிசனத்தை ஏவ அதுஇவனையும் இவன் 
10. மதுராபுரியில் கண்ணனைப் பூமாலை அனுப்பின பூதத்தையும் சொன்றது. 
யால் அலங்கரித்த பூவாணிகன் . 

சுதக்ஷிணன் - பாண்டு புத்திரராகிய தரும 
சுதர்மை இந்திரன் சபை . 

ருக்குக் குதிரைகளைப் பூட்டிய அரசன் , 
யோசனை யகலம் . ( 150 ) யோசனை நீளம் , சுதா - ஆங்கீரசன் தேவி , தக்ஷன் குமரி , 
வேண்டுமிடத்துச் செல்லும் வலியுள்ளது , இவள் பிதுர்க்களை ஈன்றாள் . 
சுதலம் கீழ் எழுலகத்து ஒன்று , பசுநிறம் சுதாகாரம் பிதுர்க்களைக் களிப்பிக்கும் 
உள்ளது . 

கர்மம் . 
87 


அசான் , 


சுதாசகன் 


690 


சுத்தமதி 


சுதாசநன் - 1. சிவான் குமான் . 

இவன் 

3 , சம்பு குமான் , விசயன் தம்பி , நபா 
குமான் சகதேவன் . 

கனைக் காண்க . 
2. (பிர . ) பிரகத்ரதன் குமான் . இவன் 4. தமயந்தியைத் தேடச்சென்ற வேதி 
குமான் சதாகேன் . 

யன் . 
3. சூரியவம்சத்து அரசன் . வசிட்டர் 5. அம்பரீஷன் சேனாதிபதி , 
சாபத்தால் அசுரனானவன் . இவன் விசு 6. காசிராஜனாகிய ஹரி அஸ்வன் கும 
வாமித்திரர் ஏவலால் சத்தி முதலிய ( 99 ) ரன் , இவன் வீத ஒளவியனால் வெல்லப் 

குமாரரைக் கொன்றனன் . ( காஞ்சி - பு .) பட்டான் . இவன் புத்திரன் திவோதாசன் . 
சுதாசன் - 1. ( சூ . ) சர்வகாமன் குமான் . சுதேவி - 1. நாபியின் குமரி , இவளுக்கு 
இவன் குமரன் சென் தாசன் . 

மேருதேவி எனவும் பெயர் . 
2. பாஞ்சாலாதிபதியாகிய சியவான் 2. வசுவின் குமரி . நாவாமன் தேவி ,. 
குமான் , சகாதேவன் தந்தை . 

இவள் முன்பிறப்பில் கழுகாய்ச் சிவநிவே 
3 : கல்மாஷபாதனுக்குத் தந்தை . தனம் கவரச்சென்று சிவவேதியர் வரு 
சுதாமனி - வசுதேவன் தம்பியாகிய அகேன் தலைக் கண்டு அஞ்சிப் பறக்க அவ்விடத்து 
தேவி , 

இருந்த தூசுமுதலிய சிறைக்காற்றால் நீங் 
சுதாமன் = 1 . விச்வ தாமனைக் காண்க , இன தால் அரசன் மனையிற் பிறந்து அரசி 

2. கர்ணனுடைய புத்திரன் அர்ச்சுன யாய் முன்னைய உணர்வு தோன்றிச் சிவ 
னால் திரௌபதி சுயம்வரத்தில் கொல்லப் பணிவிடை செய்து தன் வரலாற்றினைக் 
பட்டவன் . 

சாலவருஷிகேட்க அறிவித்து அவரால் 
சுதாயு - ஒரு மகாரதன் , வருணராசன் கும சிவபூசைப் பலன் உணர்ந்தவள் . 
சன் , தாய் பன்னவாதை . பாரதம் பதி சுதேஷணன் - 1. பாதாள வாசியாகிய 
னான்காம் போரில் கிருஷ்ணனால் மோதப் நாகன் . 
பட்டு இறந்தவன் . 

2. வசுதேவருக்குத் தேவகியிடம் உதி 
சுதாரை -1. சிவசூரியனுக்குத் தெற்கிலு த்த ஒரு யாதவவீரன் . 
ள்ள சத்தி. 

சுதேக்ஷணை - 1. காந்தார ராஜனாகிய சுப 
2. அருக்ககீர்த்தி புதல்வி , ( சூளா .) லன் புத்திரி , திருதராஷ்டிரன் பாரியை 
சுதாவல்லி கன்றாப்பூர் காண்க . 

2. அணுவம்சத்தில் பிறந்த , சிபி என் 
சுதானினி சமீகரின் தேவி , 

பவனுடைய புத்திரனாகிய பலியின் தேவி . 
சுதானை - இவள் சுயோதனராஜனுக்கு நரு அவனுக்குத் தீர்க்க தமன் பிறந்தான் . இவள் 
மதையிடம் பிறந்து அக்கிரியை மணந்து புத்திரர்கள் அங்கன் , வங்கன் , கலிங்கன் , 
சுதரிசானைப் பெற்றவள் . 

புண்டரன் , சுக்மசேதி ஆக ஜவர் 
சுதிருதி - ( சூ . ) பிரகத்ருதன் குமான் . 

சுதேக்ஷிணை - 1. திலீபன் மனைவி , மகத 
சுதீக்ஷணர் ஒரு முனிவர் . இராமமூர்த்திக் 

தேசத்து அரசன் பெண் , 
குத் தாம் செய்த தவத்தை யளித்துத்தண்ட 

2. விராடன் தேவி , கீசகன் தங்கை. 
காரண்யத்திற்கு வழிகாட்டியவர். இராம 3. அணுவம்சத்துப் பலியின் தேவி . 
மூர்த்தி இவராச்சிரமத்திற்றல்கி அகத்தி சுதை - 1 , நயு தன் பாரி . 
யர் ஆச்சிரமஞ் சென்றனர் . இவராச்சிர 

2. தக்ஷன் குமரி , பரிகிஷ்த்துக்களுக் 
மம் நாகபுரிக்கு அருகில் இருக்கலாம் . 

கும் சுவர்த்தாக்களுக்கும் தேவி . 
சுதுஷை - விதர்ப்பராஜன் தேவி . இவன் சுத்தசைவன் - இவன் சைவரில் பேதப்பட் 
சாமகனால் பகைவரிடம் இருந்து அபகரிக் 

டவன் . இவன் சித்தாந்தியோடு பெரும் 
கப்பட்டுப் பின் பிறந்த விதர்ப்பனுக்கு 

பாலும் ஒப்பன் ஆயினும் இவன் ஆன்மா 
மனைவியாக்கப்பட்டவள் . குமார் கிருத 

வும் சிவமுங்கூடிய இடத்து ஆன்மா சிவா 

னுபவத்திற்கு உரித்தாகா தென்பன் . 
கிருதாள் , 

சுத்தபிரம்மம் - அபின்னாசத்தி அதீதபிர 
சுதேகன் - திருதராட்டிரன் புத்திரன் . 

மத்தில் அடங்கியிருப்பது . 
சுதேகை குசுமையைக் காண்க . 

சுத்தபொருள்கள் - ஆகாசம் , வாயு , நெரு 
சுதேவன் - 1. விதர்ப்பதேசாதிபதி . இவன் ப்பு , பூமியிலுள்ள நீர், தருப்பை . ( பார .) 
குமார் சுவேதன் , சுாதன் . 

சுத்தமதி - ஓர் நதி . சோதிநாட்டு அருகில் 
2. (யது . ) தேவகன் குமான் . 

உள்ளது . இது பெண்ணுருக்கொண்டு 


சுத்தன 


691 


சுத்தி 


கோலாகலத்தைக் கூடி வசுபதத்தன் என் சுத்தவித்தை - சதாசிவ நாயனார் , தமக்குச் 
னும் ஒரு புத்திரனையும் சிரியை என்னும் சுதந்தரமான இருதயத்தை யை வகையா 
புத்திரியையும் பெற்றது . 

திருவுளத்தடைத்தும் மகேசுரமான 
சுத்தன் - 1. ( சங் . ) அநேகஸ் குமரன் , இவன் அவதாரத்தில் சத்தியு மதுவாக நின்று அக் 
குமான் சுசி . 

தத் தொழிலை நடத்துகைக்குக் காரணமாக 
2. சண்முகசேநாவீரன் . 

நின்ற அவதாம் . 
சுத்யும் நன் - இவன் பூர்வஜன்மத்தில் வேட 

வித்யாதத்வம் - சுத்தமாயையில் து 
னாயிருந்தவன் . இவன் வழிப்போக்கரின் 

காரியந் தோன் றற்கு முதல்வனும் , எல 
பொருளைக் கொள்ளை கொண்டு கடைசி 

அதிகார அவத்தையினின்று ஞானசத் 
காலத்தில் நல்லவர்களின் உபதேசத்தால் 

தியை மிக்குச் செலுத்திப் பிரவிருத்தி 
சிவஸ்மாணை செய்து மறுபிறப்பில் சூர் . ! 

செய்தவழி தூலமாய்க் காரியப்பட்ட சுத்த 
வம்சத்தில் பிறந்து நற்கதி பெற்றவன் . 

மாயையின் ஐந்தாம் விருத்தி வித்தைக் 
( சௌா - புராணம் . ) 

கேதுவாகிய ஈசானாய் நின்ற சிவனால திட் 

டிக்கப்படுவது . இதனைத் தூலாசாரத்வம் , 
சுத்துய்மன் இவன் இந்திரத்துய்மன் கும் 

அதிசாரதத்வம் , பிரவிருத்தி தத்வம் , தூல 
ரன் இவன் முற்பிறப்பில் வேடனாய் வழி 
பறித்துண்டு வாழ்ந்திறந்து யமபுரஞ் சென் 

சகள தத்வம் என்பர் . ( சிவ - போ . ) 
நனன் . காலன் இவன் செய்த தீங்கென் சுத்தவித்யா தத்புவன வாசிகள் - சந்த 
னென இவன் வழிச்செல்வாரை யாகா 

கோடி மந்திரமூர்த்திகள் , சுத்தவித்யாதத் 
பிறகரவென்றான் என , யமன் இவன் சிவ 

வத்தில் காலம் , நியதி , கலை , விதை, 
நாம சங்கீர்த்தனஞ் செய்ததனால் யமன் 

ராகம் , புருடன் , மாயை எனும் புவனங்க 
கட்டளையால் தெய்வவுலக மடைந்து பல் 

ளும் தத்வங்களும் அடங்கியவை . (சிவ 
லாண்டு கடர்து பாண்டி நாட்டாச புத்திர 

ஞானபோதம் .) 
னாய்ச் சிவபூசை செய்து வருகின்றேன் சுத்தாவத்தை - ஆன்மாக்கள் , கேவலசச 
எனத் திரணவிந்து கேட்பக் கூறினன் , 

லப்பட்டுப் பிறந்திறந்து திரியுமவதாத்து 
( கூர்மபுராணம் . ) 

அவர்கட்கு இருவினையொப்பு , மலபரிபா 
சுத்ரவிரணரோகம் இது சிறு விரணல் 

கம் , சத்திரிபாதம் , குருவருள், ஞானசா 
களைத் தரும் கட்டிகளாம் . இவை ( கசு ) 

தனம் , மும்மலக்கழிவு, வாதனை நீக்கம் , 
விதம் உண்டு. 1. அஜகள்ளிகாரோகம் , 

ஞானப்பெருக்கமுண்டாகப் பெற்றுத் திரு 
2 , யவப்பிரக்யாரோகம் , 3. அலசிரோ 

வருளைச் கூடுவது . இது இரவில் இரு 

ளோடும் விளக்கோடும் கூடிய கண் ஆதித்த 
கம் , 4. கச்சபிரோகம் , 5. பனசிகாரோ 
கம் , 6. பாஷாண கர்த்தபிரோகம் , 7. முக 

வுதய கிரணத்தால் ஆதித்தனைக் காண்டல் 
தூஷிகாரோகம் , 8. பதுமகண்டரோகம் , 

போலும் . 
9. விவர் தசோகம் , 10. மசூரிசோகம் , 11. சுத்தாநந்தப்பிரகாசர்- சுத்தானந்தம் எனும் 
விஸ்போடரோகம் , 12. வித்தாரோகம் , 

பாதநூல் ஆசிரியர் , 
13. கர்த்தபிரோகம் , 14. கட்சியாரோகம் , சுத்தி- பொன் , இரத்தினம் , வெள்ளி , சங்கு 
15. கண்டரோகம் , 16 ராஜிகாரோகம் , இவைகள் ஜலத்தினால் அலம்பின் சுத்தப் 
17. ஜாலகர்த்தபிரோகம் , 18. அக்னிரோ படும் . செம்பு , இரும்பு , வெண்கலம் , பித் 
கணிரோகம் , 19. பரிகல்லிரோகம் , 20 . தளை , அராய் , ஈயம் இவற்றாலான பாத் 
பீதாரிகாரோகம் , 21. சர்க்கராசோகம் , திரங்களைப் புளித்த தண்ணீர், உப்பு , சாம் 
22. சருக்கராற்பு தரோகம் , 23. வன்மீக பர் , சாணம் இவைகளைக் கொண்டு சுத்தி 
சோகம் , 24. கதரரோசம் , 25. ருத்தகுத 

செய்க , நெய் , எண்ணெய் இவற்றைக் 
சோகம் , 26 , சில்வரோகம் , 27. குங்கசோ காகம் தொட்டால் இரண்டு தர்பபைக 
கம் , 28. அசலவிரணசோகம் , 29. திலக ளால் ஒரு துளி அப்பால் எடுத்துவிட்டால் 
ரோகம் , 30. மசரோகம் , 31. ஜதுமணி சுத்தி , படுக்கை ஜலத்தாலும் , மாப்பாத்தி 
சோகம் , 32. லாஞ்சனசோகம் , 33 , விய ரத்தைச் சீவுகிறதாலும் , வீடு பெருக்கி 
ஸ்கரோகம் , 34. பிரசுப்திரோகம் , 35 . மெழுகுதலாலும் , சுத்தமாம் . முறம் , 
உத்கோடசோகம் , 36. கோடரோகம் என் பண்டி , உலக்கை , உரல் , இவைகள் தண் 
பன . ( ஜீவ . ) 

ணீராலும் சுத்தியாம் . சுருக்கு , சுருவம் , பூப 


692 


சுநசை. 


ஸ்தம்பம் இவற்றை வெந்நீராலும் , தண்ணீ முன் வாந்தி செய்தவனும் , புணர்ச்சி செய் 
ராலும் சுத்தி செய்க . ஓர் ஆன் சுமைக்கு தவனும் ஸ்தானம் செய்யின் சத்தமாவர் . 
மேற்பட்ட சொற்சுமை , வஸ்திரம் அசுத்தப் சுத்தியும்நன் - சாளுவசேகாபதி , 
படின் ஜலப்புரோஷணத்தால் சுத்தமாம் . தேவதானவர்களால் சாவில்லாவரம் பெற் 
மான்சேல், புலித்தோல் , மரவுரி இவை 

நவன் . 
களை வஸ்திரத்தைப்போல் சத்திசெய்க . 2. சாட்சூசமனு வின் குமான் . 
காய் , கிழங்கு , பழம் இவற்றைத் தண்ணீ 3. இந்தரத்துய் நன் எனும் பாண்டி 
சால் சுத்திசெய்க , புழுவாலான பட்டயள் யன் குமரன் , கங்கைக்கரையிலுள்ள பிர 
ஆட்டு மயிர்க் கம்பளம் இவைகளை உழமண் திட்டான நகரத்தில் சிவபூசை செய்திருக் 
ணால் சுத்தி செய்க . நேபாள தேசத்துக் கையில் திரணபிந்து முனிவர் வந்து இவன் 
கம்பளத்தை வேப்பங் கொட்டையாலும் , முன்னைய பிறப்பைக் கேட்க அரசன் நான் 
சால்வையை வில்வப்பழத்தாலும் , வெண் முன்பிறப்பில் வேடன் வழிச்செல்வோர் 
பட்டு , சங்கம் , 

சங்கம் , தந்தம் , மான் கொம்பு , பொருளை என்னுடன் இருந்தவருடன் 
வெண்கடுகினாலும் சுத்தி செய்க . மண் கூடிப் பறிக்கையில் அரகர என்று சிவ 
பாத்திரங்கள் மீண்டும் சூளைபோடுதலால் மூர்த்தியின் திருநாமத்தை உச்சரித்ததால் 
சத்தியாம் . கள், மூத்திரம், மலம், கோழை , அரசனாய்ச் சிவபூசை கடைப்பிடித்தேன் 
இரத்தம் , சீ , ரேதஸ் இவைகள் பட்ட பாத் என்று கூறி முனிவர் அருள் பெற்றவன் . 
திரம் சூளையில் இடினும் சுத்தமடையா . 4. வைவச்சுதமனுவிற்குப் பெண்ணாக 
சண்டாளராதிகளால் அசுத்தப்பட்ட வீடு முதலில் யாகத்திற் பிறந்து மீண்டும் வசி 
ஒரு நாள் பசு வசிப்பதால் சுத்தமடையும் . ட்டால் ஆணாகி உத்கலன் , சயன் , விகல் 
பக்ஷியாலும் பசுவினானும் மோக்கப்பட் 

வன் எனும் புத்திரரைப் பெற்றுப் பார் 
எம் மிதிக்கப்பட்டு முள்ளதும் , தும்மிய வதியார் வனத்திற் சென்று பெண்ணாகி 
எச்சில் , மயிர் , புழு இவைகளின் சம்பந்த 

இளை எனும் பெயருடன் புதனைப்புணர்ந்து 
முள்ள அன்னமும் மண்ணைக்கிள்ளி அதன் 

புரூரவனைப் பெற்றவன் , 
மேல்போடுவதால் சுத்தமாகும் . மேகத்தி சுத்தியு பூருவம்சம் சாருவின் புத்திரன் 
னால் பொழியப்பட்டும் பசுக்கள் குடிப்பத இவன் புத்திரன் வெகுபன் . 
னால் குறைவிலாதும் இருக்கிற ஜலம் சுத்திரமான் - பத்தாம் மன்வந்தரத்துத் 
சுத்தமானது . தேவர்களுக்குப் புஷ்பம் தேவர் . 
கட்டுகிறவன் , விற்பனைக்காகப் பாப்பப் சுத்திரிதி - ( சூ ) இராஜவர்த்தனன் குமான் . 
பட்டவஸ்துக்கள் , பிரமசாரியின் பிஷான் 
னம் சுத்தம் உடையவாம் . 

சுத்தோதன் -- 1. ( சூ .) சாக்கியன் குமரன் . 
ஸ்திரீகளின் 

2. ஜினன் தம்பி . இவன் குமார் கபோ 
முகம் பக்ஷிகளால் தள்ளப்பட்ட பழம் , 
பசுவின் கன்றின் வாய் , வேட்டை நாயின் 

தராமா , காகாகூன் , காகன் , கிருஷ்ணன் . 
வாய் இவை இயற்கையில் சுத்தம் உள் சுத்சதன் - ( கூத்ரதன் ) சசிஎக்னன் கும 

ரன். இவன் கிரகம் 
ளன . தொப்புளுக்கு மேற்பட்ட மனித 

நன்மையல்லாத 
இந்திரியங்கள் சத்தமுடையன . 

தினத்தில் விதைவிதைத்தால் நாசமாக்குந் 

அதற் 
குச் கீழ்ப்பட்ட இந்திரியங்களும் அவற் 

தெய்வம் . 
றில் உண்டாம் மலங்களும் அசுத்தம் உடை சுத்வா - யஞ்ஞசம்பந்தியாய் ஸ்நானஞ்செய் 
யன . ஈ , ஜலத்திவலை , நிழல், பசு , குதிரை , 

தவன் , 
சூரியகாந்தி , பூமி , காற்று , தீ இவை சுநகன் - 1. கிரிச்சமதன் குமான் . இவன் 
மேலே படுகிறதினால் அசுத்தமில்லை, குமார் சௌநகருஷியாயினர் . 
சுவர்த்தண்ணீர் , ரேதஸ் இரத்தம் , சுண்டு 2. குருவிற்குப் பிரமத்வரையால் பிற 
மூத்திரம் , மலம் , காதுக்குறும்பி , நகம் , ந்தவன் . 
அழுக்கு , கண்ணீர் , பீளை , வியர்வு இப் 3. புஞ்சயனுக்கு மந்திரி , இவன் அச 
பன்னிரண்டு மலங்களும் , ஜலத்தால் சுத் 

கொன்று குமரனை விற்றவன் . 
தம் அடையும் . வாயினின்று தேகத்தில் இவன் குமரன் பிரத்தியோதனன் , 
விழுந்த ஜலத்திவலை , வாயிற்பட்ட மீசை, 4. ஒரு இருடி . பத்தியன் மாணாக்கன் . 
பல்வரிசையில் ஒட்டிய பொருள் இவை சுநசை - ஒரு நதி பாரிபத்திர வனத்தில் 
களுக்கு எச்சில் கிடையாது . சாப்பிடு 

உற்பத்தியாவது . 


சனைக் 


சுநச்சகர் 


693 


சுந்தரசோழன் 


பன் . 


சுநச்சகர் இவர் விடதானால் சத்தருஷி 2. கருடன் குமரன் . 
களைக் கொல்ல அனுப்பிவைத்த பூதத் 3. சுகேது குமரன் , இவன் உடன்பிறக் 
தைக் கொன்றவர். இவர் இந்திரனைச் தான் குமரன் சுவர்சஸ் . 
சப்தருஷிகளின் கிழங்கு மூட்டையைக் சுந்தன் - 1 ( சங்.) சந்நிதி குமான் . இவன் 
கொடுப்பித்து மழை பெய்யச் செய்தவர் . குமரன் சுகேதனன் , பாண்டவர்க்கு கண் 
சுநச்சத்திரன் - ( பிர .) நிர்மித்திரன் கும 
ரன் . இவன் குமரன் பிரகத்கர்மா . ( சுக 2. சஷேணனன் குமான் . இவன் கும 
கூத்ரன் ), 

ரன் நிருஷசசு . 
சுநச்சேபர் - 1. இருசிகருஷியின் புத்தி 3. ( பிர . ) பலன் குமரன். இவன் கும 
பார் . அம்பரீஷனுக்கு யஞ்ஞநிமித்தம் விற் ரன் சத்யசித். 
கப்பட்டவர் . 

சுநிதை - அங்கன் தேவி , குமரன் வேகன் . 
2. அஜீகர்த்தன் குமான் அசீகர்த்தனைக் சுநீதன் - 1. சிசுபாலனுக்குச் சேகாதிபதி ,. 
காண்க. 

2. சந்ததியின் குமரன், 
சுநந்தம் - பலராமர்கையிற்றாங்கிய உலக்கை . சுநீதி - 1. பஞ்சகன்னியரில் ஒருத்தி ,, 
சுநந்தனர் - கிருஷ்ணன் குமார் . 

2. அங்கன்தேவி , வோன் தாய் , 
சுநந்தன் - 1. விஷ்ணு திக்பாலகன் . 

3. உத்தானபாதன் தேவி , துருவன் 
2. புருஷமேரு குமான் . இவன் கும தாய் . 
ரன் கோரன் , 

4. விரேதன் குமரன் . குசம்பனால் 
சுநந்தநந்தன் - விஷ்ணு கிங்கான் . 

சிறைப்பட்டு வத்சந்திரனால் விடுபட்ட 
சுநந்தழனிவர் இவர் சிவமூர்த்தியின் வன் , சகோதரன் சுமதி . 
கடன தரிசனம் வேண்டித் திருக்கைலையில் சுநீதை அங்கன் பாரி , மிருத்யு புத்திரி , 
சிவபெருமானிடம் நடன தரிசனம் வேண் 

வேகன் தாய் . 
டச் சிவமூர்த்தி முனிவரைநோக்கி நீ வட சுநுக்ணன் அணுவம் சத்துப் பலி குமரன் . 
வனம் சென்றிருக்கின் நாம் அவ்விடம் சுநுஷை விதர்ப்பன் தேவி . 
வருகிறோம் என அவ்வகைவந்து தவம்புரி சுந்தாக்கோன் - காட்டில் வழிதெரியாத 
கையில் சடையெல்லாம் பூமியோடு பூமி புலவர்க்கு வழிநாட்டிக் கவிபெற்ற இடை 
யாய்ப் பொருந்திப் புல்லாகிவளர இவர் யாகிய சொக்கலிங்கமூர்த்தி . 
மேல் புற்றும் வளர்ந்தது . அதனால் முஞ்சி சுந்தரசாமந்தன் - சவுந்தர சாமந்தனைக் 
கேசமுனிவர் எனப் பெயர்பெற்றனர் . காண்க . 
சுநந்தை - . 

1. கேகயராசன் மகள் . துஷ் சுந்தரசோழன் இவன் கன சோழன் 
யந்தன் குமாரனாகிய பரதமகராசன் பாரி . 

இவன் மனைவி சித்திரவல்லி . 
2. சர்வபூமன் தேவி . 

இவன் மகள் உற்பலாவதியைச் சுந்தா 
3. சேதிநாட்டரசன் மருமகள் , தமயந் பாண்டியனுக்குக் கலியாணம் செய்வித்த 
தியைத் தங்கை போற் காத்தவள் . 

னன் . இவன் அரசாட்சியில் ஒரு காசிப் 
4. சீவகனை வளர்த்த தாய் . 

பிராமணன் தீர்த்தல்கொண்டு இராமேச் 
5. ருஷபதீர்த்தங்கரின் தேவி . ( சைகர் ) சுரம் செல்ல வருகையில் வழியில் கர்ப் 

6. சீதள தீர்த்தங்கரின் தாய் . ( சைநர் .) பிணியாகிய தன் மனைவியை இவனிடம் 
சுநயன் - பிரசக்தி குமான் , 

பாதுகாக்கவிட்டுப் போய் ஒருவருஷம் 
சுநாபன் - 1. திருதராட்டிரன் குமான் . கழித்துவர அரசன் அந்தப் பார்ப்பினி 

2. சாசிநாட்டரசன் . அர்ச்சுகனால் செ யைத் தன் பெண்போற் பாதுகாத்து 
யிக்கப்பட்டவன் . கடதேசாதிபதி . ( பார . வந்தனன் . இராமேச்சுரஞ் சென்ற வேதி 
சபா . ) 

யன் திரும்பித் தன் மனைவி நிலையறிய 
3. சஷேணன் குமான் . 

யாரும் அறியாது அந்தப்புரத்தில் ஒளித் 
4. வச்சிரநாபன் தம்பி . 

திருந்து நடுராத்திரியில் மனைவியின் கைப் 
5. கடகதேசாதிபதி , திக்விஜயத்திற் பிடிக்கப் , பார்ப்பினி ஓலமிட்ட சத்தமறி 
குச் சென்ற அர்ச்சுனனால் வெல்லப்பட் ந்து அரசன் வேதியனை வெட்ட அரச 
டவன் . 

னைப் பிரமகத்திபற்றியது . அரசன் பல 
சுநாமன் - 1. கம்சன் சகோதரன் , 

சிவாலய பிரதிட்டை செய்து சிவ தரிசனஞ் 
ராமனால் கொல்லப்பட்டவன் , 

செய்து மத்தியார்ச்சுகஞ் சென்று பூசத் 


மகன் 


சுந்தரத்தோளுடையார் 


695 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 


கன 


துறையில் ஸ்னானஞ் செய்து சிவதரிச 
னஞ் செய்யும்படி கீழைக்கோபுர வாசல் 
வழிச் செல்லுகையில் சோழபிரமகத்தி 
அவ்விடம் நின்றுபோய் விட்டது . பின் 
அரசன் சந்தோஷித்துப் பல திருப்பணி 
கள் செய்வித்து தன் மான் காலகாலசோழ 
னுக்குப் பட்டம் கட்டிச் சிவபதம் அடைர் 
தனன் . ( ஓரியண்டில் லைபிரெரி , மதராஸ் , 
சோழர்சரித்திரம் ) 
சுந்தரத்தோளுடையார் எழுபத்து நாலு 
சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர் . ( குரு பரம் 
பரை .) 
சுந்தரபாண்டியன் இவன் பாண்டி நாட் 
டாசன் , தேவி விந்தியாவலி சேது தரிச 
னஞ் செய்யச் சென்று அவ்விடம் அவ 
தரித்திருந்த இலக்ஷ்மி தேவியைப் பெண் 
னாகக்கொண்டு வளர்க்கையில் விஷ்ணு 
மூர்த்தி ஒரு சைவவேதியராய் வந்து பூந் 
தோட்டத்தில் பூப்பறித்துக்கொண்டிருந்த 
கன்னிகையைக் கைப்பிடித்தனர் . 
னிகை முறையிட்ட தால் அரசன் வேதி 
யரை விலங்கிட்டுச் சிறையிலிட்டனன் . 
விஷ்ணுமூர்த்தி அரசன் கனவில் தரிசனம் 
தந்து தன்னை யறிவிக்க அரசன் களித்துத் 
தனது கன்னிகையைத் திருமாலுக்குத் 
திருமணஞ் செய்வித்தனன் . திருமால் 
அரசனுக்கு வேண்டிய வரம் அளித்துச் 
சேதுவில் சேதுமாதவராய் எழுந்தருளி 
யிருக்கின்றனர். இவனுக்குக் குணாநிதி 
பாண்டியன் எனவும் பெயர் . ( சேதுபுரா 
ணம் . ) 
சுந்தாமாறன் - திருஞானசம்பந்தமூர்த்தி 
நாயனாருடைய திருவருளால் வெப்புகே 
அழகெய்தியபின் கூன்பாண்டியப் பெயர் 
நீங்கி இத் திருநாமம் பெற்றவன் . ( திரு 
விளையாடல் .) 
சுந்தான் - 1. இவன் சநார்த்தனன் எனும் 
வேதியன் குமான் . இவன் காட்டில் சமி 
த்து முதலிய கொய்யச் சென்று பாம்பு 
கடித்து இறந்தனன் . இவன் தந்தை 
இவன் இறந்ததற்குக் காரணமென்னவெ 
ன்ன ஆராய்கையில் இவன் முன்பிறப்பில் 
பசவின் கன்றைக் குத்திய பாபம் பாம் 
பாய்க் கடித்திறந்தானென உணர்ந்து 
மிருதசஞ்சீவி தீர்த்தத்தில் தன் குமரனுட 
லைத் தோய்த்து உயிர்பெறக் கண்டவன் . 

2. திருதராட்டிரன் புத்திரன் : 
சுந்தாழர்த்திசுவாமிகள் ஸ்ரீ கைலாயத் 
தில் சிவபெருமானுக்குத் திருத்தொண்டு 


செய்திருந்த ஆலாலசுந்தார் . இவர் நந்தா 
வனத்திற்குப் பூக்கொய்யச்சென்று , அறிக் 
திதை, கமலினி என்னும் பார்வதியா 
ரின் தோழிமார்களைக் கண்டு மோகித்து, 
மலரெடுத்துச் சுவாமி சந்நிதானத்திற்குச் 
சென்றனர் . இச்செய்தியை அறிந்த சிவ 
மூர்த்தி சுந்தரரை நீ பூமியில் சென்று 
இன்பம் அனுபவித்துவருக என்றனர் . 
இவ்வகையே தேவி யாரும் அவ்விருவ 
ரையும் பணித்தனர் . சுந்தரர் மனங் 
கலங்க என்னைத் தடுத்தாளவேண்டும் 
என்று வேண்டச் சிவபெருமான் அவ்வகை 
கிருபை புரித்தனர் . அதனால் திருநாவ 
லூரில் ஆதிசைவப் பிராம்மண குலத்தில் 
சடையனாருக்கும் இசை ஞானியாருக்கும் 
திருமைந்தராய் அவதரித்து நம்பியாரூரர் 
என்னும் திருநாமம் பெற்று வீதியில் விளை 
யாடுகையில் நாசிங்க முனையரையர் என் 
னும் அக்காட்டாசர் இவரது தேசசைக் 
கண்டு தந்தையரைக்கேட்டு வளர்க்க வளர் 
ந்து புத்தூர் சடங்கவிமறையோன் குமரி 
யை மணக்கும் தருணத்தில் சிவபெருமான் 
ஓர் விருத்த வேதியர் உருக்கொண்டு கலி 
யாணப்பந்தரில் சென்று , நம்பியாரூரரை 
நோக்கி உனக்கும் நமக்கும் ஒருவழக்கு 

அது தீர்ந்தபின் நீ மணக்கலாம் 
என்றார் . அது என்ன என்று நம்பிகேட்க , 
நீ நமக்கு அடிமை என்று முறியோலை காட் 
டினர் . இதை வேதியர்கள் கேட்டு நகைத் 
தனர் . ஆரூரர் சுவாமியை நோக்கிப் பிரா 
மணர் பிராமணர்க்கு அடிமை ஆகுதல் 
அறியோம் . நீர் பித்தரோ என்றார் நான் 
பித்தனானால் ஆகட்டும் . நீ அடிமை செய் 
என்றார் . ஆனால் நீர் காட்டிய ஓலையைப் 
பார்ப்போம் என்ன , அவ்வகை காட்ட 
நம்பி கோபத்துடன் அதைப் பிடுங்கிக் 
கிழித்தனர் . 

சுவாமி 

ஆரூரரைவிடாது 
பிடித்து முறையிட வேதியர் விலக்கி , 
எண்வழக்கிடும் நீங்கள் எந்த ஊர் என்ன , 
இந்தத் திருவெண்ணெய் நல்லூர் என்ற 
னர் . ஆனால் அந்தவழக்கினை அங்கேறிக் 
கொள்ளப் புறப்படும் என்னச் சென்று 
வழக்கைக்கூறி மூலமுறி ஒலையை நிசப் 
படுத்தினர் . இதைப் பிரமணர்கள் கண்டு 
நம்பியாரூரை நீர் அடிமை செய்வது 
முறை என்றனர். அவ்வகை உடன் பட்ட 
ஆரூரர் , ஐயரே இந்த ஊரில் தங்களுக்குத் 
திருமாளிகை எங்கு என்னச் சுவாமி , காட் 
ேேறேன் வருக என்று பல வேதியர்தொ 


உண்டு , 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 


695 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 


டா அருட்டுறை என்னும் ஆலயத்துள் 
சென்று மறைந்தனர் 

ஆரூர் பின் 
தொடர்ந்து அழைக்க , சுவாமி இடபா 
ரூடராய்த் தரிசனந் சர்து ஆதிசங்கற்பம் 
அறிவிக்கத் தெளிந்து துதித்தனர் . ஆரூ 
ரர் , நான் என்செய என்னச் சவாமி நீ நம் 
மைத் தலந்தோறும் துதித்துவா என்ற 
னர் . எப்படித் துதிக்க என்ன நீ நம்மை 
வலிமையுடன் வைது வன்றெண்டன் என் 
னும் பெயர் பெற்றாய் , நம்மைப் பித்தன் 
என் றனை , ஆதலால் அவ்வகையே பாடுக 
என , அக் கட்டளையைச் சிசமேற்கொண்டு 
பித்தாபிறைசூடி " என்று திருப்பதிகம் , 
ஓதித் துதித்தனர் . பின்பு தலயாத்திரை 
செய்யத் தொடங்கித் திருத்துறை ஊரில் 
தவநெறி பெற்றுத் திருநாவுக்கரசுகள் 
திருத்தொண்டுபுரிந்த திருவதிகைக்கு உஉள் 
புகாமல் அருகிருந்த சித்தவடமடத்தில் 
இராத்திரி நித்திரை செய்கையில் சுவாமி 
விருத்தவேதியராய் எழுந்தருளி அவரது 
திருவடிகள் சுந்தரர் திருமுடியில் பட நித் 
திரை செய்கையில் ஆரூரர் இவ்வகை 
புரியலாமோ என்ன விருத்தர் கிழவனாகை 
யால் தெரியாது செய்தேன் என ஆரூரர், 
வேறிடத்திற் சயனிக்கச் சுவாமி மீண்டும் 
அவ்வகை புரியக் கண்டு நீர் யார் என நீ 
நம்மை அறியாயோ என்று மறைந்தனர் . 
சுந்தரர் அவ்விடம் " தம்மானை " என்ற 
திருப்பதிகம் ஓதி , சிதம்பரம் அடைந்து 
துதிக்கையில் திருவாரூர்க்கு வரும்படி 
அசரீரி கட்டளை உண்டாக, விடைபெற்று 
நீங்கிச் சீர்காழித் தலத்துள்ளாகாது புறத் 
திருந்து பதிகம் ஓதி , திருவாரூர் அடை 
ந்து புற்றிடங்கொண்டாரைத் தரிசித்துச் 
சிவபெருமானால் தமக்குத் தோழன் எனப் 
பட்டுத் தம்பிரான் தோழன் எனத் திரு 
நாமம் பெற்றிருந்தனர் . இவர் இவ்வகை 
இருக்க முன்னமே பார்வதியாரால் கட் 
டளைபெற்றிருந்த கமலினியார் திருவாரூ 
ரில் ருத்திரகணிசையர் குலத்தில் பாவை 
யார் என்று அவதரித்து ஒருநாள் தரிச 
னத்திற்குப் போகையில் சுந்தரமூர்த்தி 
சுவாமிகள் காணச் சென்றனர் . சுந்தார் 
கண்டு மயல் கொண்டு இவரைத் தமக்கு 
மணஞ்செய்விக்கச் சிவபெருமானை வேண் 
டினர் . அவ்வகைச் சிவாஞ்ஞையைச் 
சொப்பனத்தில் ஏற்ற பெரியோர் பாவை 
யாரைச் சுந்தரர்க்குத் திருமணம் முடித்த 
னர் . பின்பு திருத்தொண்டர்களைப் பாடி 


அங்கிருந்து கோளிவிசென்று தண்டை 
யூர்க்கிழார் கொடுத்த நெற்களைத் திருவா 
ரூரில் சேர்க்கும்படி சவாமியைக் கேட்டுப் 
பூதகணங்களால் திருவாரூரில் பெற்றுக் 
கோட்புலியார் அடிமைகளாகத் தரப்பெ 
ற்ற சிங்கடி , வனப்பகை எனபவர்களைத் 
தமக்கு புத்திரியராக அல்கீகரித்துத் 
திருப்புகலூருக்கச் சென்று செங்கல் பொ 
ன்னாகப் பதிகமோதி , அங்கு நின்று பல 
தலம் பணிந்து திருமுதுகுன் றடைந்து 
பொன் வேண்டி ( 1200 ) பொன் பெற்று 
மணிமுத்தாநதியில் இட்டு இதைத் திரு 
வாரூர்க் குளத்தில் தாவேண்டும் என்று 
வேண்டி, நீங்கி , திருவாரூர் அடைந்து 
பாவையாருடன் கமலாலயத் தீர்த்தக்கரை 
யில் வந்து ஜலத்திற் பார்க்கையில் பொன் 
அகப்படாதது கண்டு பதிகமோதிப் பெற் 
ரப் பல தலங்களை அடைந்து தரிசிக்க 
எண்ணங்கொண்டு நீங்கித் திருக்குருகா 
ஆருக்கு அருகுவாப் பரமசிவம் இவரது 
இளைப்பைத் தணிக்க எண்ணிச் சோலை 
யுடன் தண்ணீர்ப்பந்தல் , கட்டமுது வைத் 
துக் காத்திருந்து சுந்தரர் வருவதைநோக்கி 
நீர் மிகவும் களைத்திருக்கிறீர் , இந்தக் கட் 
டமுதைத் தொண்டர்கள் உடன் புசித்து 
இளைப்பாறுக என்னச் சுந்தார் , அவ்வசை 
செய்து சயனிக்கையில் சிவபெருமான் 
சோலையுடன் மறைந்தனர். சுந்தரர் விழித் 
துச் சிவமூர்த்திசெய்த திருவிளையாடற்கு 
அற்புதம் 

அடைந்து , திருக்குருகாவூர் 
அடைந்து பதிகம் ஓதி , விடைபெற்றுப் 
பல தலம் பணிந்து திருக்கச்சூருக்குவர 
அங்கு பரிசனத்தார்வாத் தாமதித்தமை 
யால் தொண்டர் பசியைக்கண்ட சிவமூர் 
த்தி ஒரு வேதியர்போல் எழுந்தருளி 
நான் இங்குப் பிராமணர் வீடுகளில் அன் 
னம் கொணர்ந்து தருகிறேன் என்று 
பியை வாங்கித் தந்து சுந்தார் புசிக்க 
மனறந்தனர் . மறையச் சுந்தரர் திருவடி 
வருந்த வந்தமைக்கு இரங்கி 

விடை 
பெற்று நீங்கிப் பல தலங்கள் தரிசித்துத் 
திருவொற்றியூர் அடைந்து படம்பக்க 
நாதரை வணன் 

அங்கிருக்கையில் 
அங்கு ஆதிசங்கற்பப்படி திருவவதரித்தி 
ருந்த அநிந்திதையாகிய சங்கிலியாரைக் 
கண்டு மயல்கொண்டு சிவபெருமான் கட் 
டளைப்படி சங்கிலியாருக்குப் பாவை இடம் 
போகிறது இல்லை என்று மகிழ் அடியில் 
உறுதி செய்து கொடுத்துத் திருமணம் 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 


696 


சுந்தரி 


செய்து கொண்டு சிலநாள் வசித்துத் திரு பெற்று உபாயனச்சடங்கு முடிப்பித்துத் 
வாரூர் "எண்ணங்கொண்டு உறுதி மறந்து திருவஞ்சைக்களம் எழுந்தருளிச் சேர 
எல்லையைக் கடக்கச் சிவாஞ்ஞையால் மான் திருமஞ்சன சமயம் ஆதலால் திருக் 
கண்மறையத் திருவெண்பாக்கம் அடை கோயிலுள் புகுந்து சுவாமியைத் தரிசித் 
ந்து சவாமி கோல் தரப் பெற்றுத் திருக் துப் பந்தத் தொடக்கறுத்து அருள் செயப் 
காஞ்சி அடைந்து ஒருகண் பெற்றுத் திரு பதிகமோதச் சிவமூர்த்தி பிரம விஷ்ணு 
வாரூர் அடைந்து சுவாமியைத் தரிசித்தி வாதியரை நோக்கி நீங்கள் வெள்ளையானை 
மற்றக் கண்ணும் பெற்றுப் பாவையின் - யுடன் சென்று சுந்தானை அழைத்து வாரும் 
ஊடல் தணிக்க இரண்டுமுறைச் சிவபெரு கள் என்று பணித்தருள , அவ்வகையே 
மானைத் தூதாக ஏவி ஊடல் தணிக்கப் திருக்கோயில் வாயிற்புறத்து வந்த சுந்த 
பெற்றுச் சுவாமியைத் தரிசித்து இருக் சர்க்குச் சிவபெருமான் கட்டளையைத்தெரி 
தனர் . இவ்வகை சுவாமியைப் பாவை வித்து வெள்ளை யானைமீது அழைத்துச் 
பிடர் தூதாகச் செலுத்தியதால் இவரிடத் சென்றனர் . திருக்கைலைக்குச் செல்லும்சுக் 
தில் வெறுப்புக்கொண்டு இவரது வருகை தாமூர்த்திகள் சேரமானை மனதில் நினைக் 
அறிந்து உயிர்சீங்கிய ஏயர்கோன் கலிக் கச் சேரமானும் அறிந்து குதிரை ஏறித் 
காம நாயனாரை உயிர்ப்பித்து நட்புக் திருவஞ்சைக்களம் வந்து சுந்தரமூர்த்தி 
கொண்டு திருவாரூர் சென்றிருந் தனர் . கள் திருக்கைலைக்கு எழுந்தருளுவதைக் 
இவாது வாலாற்றினைச் சிவமூர்த்தியால் கண்டு குதிரையின் காதில் ஸ்ரீ பஞ்சா 
அறிந்த சேரமான் பெருமாள் நாயனார் , சுந் கூரத்தை ஓதிச் சுந்தரமூர்த்திகளைப் பிர 
தாமூர்த்திகளைத் திருவாரூரில் கண்டு தரி தக்ஷணஞ்செய்து அவரை முன் வணங்கிக் 
சித்து நட்புக்கொண்டு அவருடன் பலத கொண்டு இருவரும் திருக்கைலை அடைக் 
லங்களும் தரிசித்து மீண்டும் திருவாரூர் தனர் . இவர்காலம் ( 3 ) அல்லது ( 9 ) ஆம் 
வந்து சேர்ந்தனர் . மீண்டும் 

இருவரும் நூற்றாண்டெனக் கூறுகிறார்கள் . இவர் 
புறப்பட்டுத் திருவையாற்றுக்குப் போக காலத்தவர்கள் , சோமாசிமாற நாயனார் , 
வெள்ளம் தடைசெய்ததால் பதிசம் ஓதி பெருமிழலைக்குறும்பர் , விறன்மிண்ட நாய 
நிறுத்தி மணலிற்சென்று சுவாமியைத் தரி னார் , கோட்புலி , மானக்கஞ்சாற நாயனார் , 
சித்து மீளவெள்ளம் போனது கண்டு சேர சடையனார், ஏயர்கோன்கலிக்காமர் , இசை 
னாடு சென்று சேரமான் பெருமாளுடன் ஞானியார் . (திருத்தொண்டர் புராணம் ) 
வசித்துத் திரும்புகையில் சேரமான் தந்த சுந்தராமா - பதின்மூன்றாம் மன்வந்தரத் 
நிதிகளை எல்லாம் திருமுருகன் பூண்டிக் துத் தேவர் . 
சருகில் பூதகணங்கள் வேடர்களைப்போல் சுந்தராசுான் - இவன் தேவரை வருத்திச் 
கொள்ளை கொள்ளக்கேட்டுச் சுவாமி சந்நி 

சிவமூர்த்தியின் நெற்றி விழியால் எரிந்த 
தியில் முறையிடப் பொருள்கள் எல்லாம் 

அசுரன் . 
வாயிற்படியில் இருக்கக் கண்டு எடுப்பித் 

சுந்தரானந்தர் - இவர் போகர் மாணாக்க 
துக் கொண்டு திருவாரூர் அடைந்து சில 

ருள் ஒருவர் . இவர் ரெட்டிச்சாதியாராம் . 
நாள் இருந்து மீண்டும் சோமானைக் காண 

இவரும் சித்தர் . இவர் செய்த நூல் வயித் 
எண்ணங்கொண்டு திருப்புக்கொளித்தலம் 

தியத்திரட்டு . ( குலாலபுராணம் .) 
செல்லுகையில் ஒரு வீட்டில் மங்கலமும் 
ஒரு வீட்டில் அழுகையும் இருக்கக்கேட்டு சுந்தரி - 1. நருமதை எனும் காந்தருவ 
விசாரிக்கையில் ஐந்து வயதான இரண்டு 

மாதின் பெண் , மாலியவான் பாரி , 
பிள்ளைகள் எளிக்குச்செல்ல ஒருவனை முத 

2. முதலில் விஷ்ணுவிடம்பிறந்து கந்த 
லைவிழுங்கிற்று, ஒருவன் பிழைத்து வந் மூர்த்தியை மணக்க இமயச்சாரலில் தவ 
தான் , வந்தவனுக்கு இப்போது உபாய மியற்றக் கந்தமூர்த்தி தரிசனர்தந்து சிவ 
னம் நடக்கிறது . இதைக்கண்ட இறந்த முனிவரால் மான்வயிற்றிற் பிறந்து வள 
பிள்ளையின் வீட்டார் பிள்ளை இருந்தால் ருக . நாம் அக்காலத்து வந்து மணப்போம் 
அவனுக்கும் உபாயனம் நடக்கும் அல்லவா எனக் கூற அவ்வகை பிறந்து முருகக் 
என்று துக்கப்படுகின்றனர் எனக்கேட்டு கடவுளை மணந்த வள்ளி காயசியார் . 
அந்த எரி அடைந்து பதிகமோதி முதலை 3. ருஷப தீர்த்தங்காருக்குச் சந்தை 
பிடத்துப் பிள்ளையைத் தக்கவய துடன் விடம் பிறந்த குமரி . 


சுந்தரேசபாதசேகரபாண்டியன் 


697 


சுபத்திரை 


சன் 


னர் 


4. சார்ங்க தான் குமரி . இவள் சித்தி விச்வசர்மனால் ஒரு அழகுள்ள பெண்ணைச் 
என்பவனை 

மணந்து விபசாரஞ் சிருட்டிப்பித்து இவர்களிடம் அனுப்பி 
செய்து திரிகையில் கணவன் சோபிக்கக் 

அசுரர் இருவரும் பெண்ணின் அழ 
கணவனைத் தூங்குகையில் கொன் றனள் . கைக் கண்டு மயங்கி எங்களில் 
அரசன் அறிந்து இவளை ஊரைவிட்டு மணக்கின் றனை என்ன அப்பெண் உங்க 
நீக்கநீங்கி நல்லவர் உண்டசேஷம் உண்டு ளில் யார் வலியுள்ளாரோ அவர்களை மண 
நற்பதம் அடைந்தவள் , இப்பெயர்கொ ப்பேன் என் றனள் . அவ்வகையே இருவ 
ண்ட மற்றொருத்தி இவ்வகை செய்து ரும் ஒருவருக்கு ஒருவர் வலியறிய யுத் 
புருஷனைக்கொன்று அரசனாற் றுரத்தப் தஞ் செய்து மாண்டனர் . இவர்களின் 
பட்டு மற்ருெருவனைக்கூடி அவன் தலை குமரர் சம்பநிசம்பர் . 
யில் கருங்கல்லைமோதிக் கொன்றனள் . சுபகன் - சகுனி உடன் பிறந்தவன் , பீம 
அக்கல் கோயில் திருப்பணிக்கு உதவிய சேனனால் கொல்லப்பட்டவன் 
தால் முத்திபெற்றவள் . 

சுபகை - 1. இவளொரு தாசி . 
5. கேகய ராஜனாகிய சார்வபவுமன் பலரிடத்தும் பொருள் பறித்து அவர்கள் 
பாரியை , இவள் புத்திரன் ஜயத்சேனன் இறந்து போகச் சந்தோஷித்து அயலாரு 
சுந்தரேசபாதசேகாபாண்டியன் இவன் டன் கூடிக் களித்துப் பல ரோகங்களைப் 
வங்கியபதாக பாண்டியன் குமான் . இவன் பெற்றுப் ப பியாய் ஞானி ஒருவருக்கு 
தன் வருவாய்முழுதும் சிவதிருப்பணி வல்பூண்டு பாவங்கி முத்தி அடைந் 
செய்வது அறிந்து ஆயிரம் பரிக்கோர் தவள் . 
சேவகன் என்னும் சோழன் சண்டைக்கு 2. பிராதகையின் புத்தா . 
வாப்பாண்டியன் சொக்கரிடம் முறையிட் சுபசயர் 

சுபசயர் - ஒரு சிவனடியவர். சிவநிவேத 
டனன் . 

சிவமூர்த்தி அசரீரியாய் நாம் னத்திற்கு அன்னஞ் சமைத்துக்கொண்டி 
முன்னிற்போம் , அஞ்சவேண்டாம் எனக் ருக்க அச்சமயத்தில் ஒரு சாமவேத வேதி 
கூறப் பாண்டியன் சேனைகூட்டி யுத்தத் யன் அவ்வழி வந்தனன் . சுபசயர் சிவ 
திற்குவந்த சோழனுடன் யுத்தஞ்செய்யச் , நிவேதனம் கண்படுமெனச் செருப்புக் 
சொக்கர் வேடுருவாய்ச் சோழனைத் துா காலால் மூட வேதியன் பரிஹசித்தனன் . 
த்தி மறையப் பாண்டியன் அச்சோழனைப் அதனால் வேதியன் தான் கற்ற வேத முத 
பின்தொடர்ந்து போயினன். சிறிது தூரஞ் லியவற்றை மறந்து சுபசயரை வேண்ட 
சென்று சோழன் திரும்பிப்பார்க்க வேடன் அனுக்கிரகித்தவர் . 
இல்லாமை கண்டு பாண்டியனைத் தூரத் சுபதந்தி - புஷ்பதந்தம் என்னும் திக்கு 
தப் பாண்டியன் திரும்பி மடுவில்விழுந்து யானையின் பெண் . 
ஏறச் சோழன் மடுவில்விழுந்து இறந்த சுபதேவன் - 1. கோச்செங்கட் சோழனுக் 
னன் . இவன் காலத்து மாமனாக வந்து வழக் குத் தந்தை , மனைவி கமலவதி , 
குரைத்த திருவிளையாடல் நடந்தது . இப் 2 புட்ப தந்தனைக் காண்க . 
பாண்டியன் குமான் வரகுணபாண்டியன் , சுபத்தி - தக்ஷன் பெண் , தருமன் தேவி , 
சுந்தன் - 1. இரணியகசிபின் சந்ததியானா சுபத்திரர் - ஒரு விஷ்ணுபடர் , 
கிய நிகும்பன் குமரன் . திலோத்தமை சுபத்திரன் -- 1 , ஒரு யாதலவீரன் , வசுதே 
யைக் காண்க . 

வருக்குப் பெனாவியிடம் உதித்த குமரன் , 
2. தாடகை கணவன் , இவன் குமார் 2. கேமசரியின் பிதா 
மாரீசன் 

சுபாகு . சுகேது மருமான் , 3. தருமபணிகளைக் காண்க . 
இவன் செருக்கால் அகத்தியாது ஆச்சிர சுபத்திரை - | வசுதேவருக்குத் தேவ 
மத்திலிருந்த மரங்களை அழித்து அவர் யிடம் உதித்த குமரி , கண்ணனுக்குத் தங் 
கோபத்தீயாற் சாம்பர் ஆனவன் . 

சை . இவளை அர்ச்சுநன் சந்நியாசிவேடம் 
சுந்தோப்சுந்தர் - இரணியகசிபு வம்சத்தவ பூண்டு கள்ளமாய் மணஞ் செய்தனன் . 
னான நிகும்பன் குமார் . இவர்கள் இருவ இவள் இரதம் ஓட்டுவதில் வல்லவள் . 
ரும் சகோ தார் , இவர்கள் பிரமனை எண் திரௌபதியிடம் இடைச்சிவேடம் தால் 
ணித் தவஞ்செய்து வெகுவரம் பெற்றுத் கிச்சென்று வரம் பெற்றவள் . குமான் 
தேவரை வருத்தத் தேவர் விஷ்ணுமூர்த்தி அபிமன்யு . 
யிடம் முறையிட்டனர் . விஷ்ணுமூர்த்தி 2. ஏமவர்ணன் குமரி . 

88 


சுபந்து 


698 


சுபாசுபகாலம் 


சுபருணை 


3. காமதேனு புத்திரி . 

3. வச்சிரசுவரூபர் குமார் . இவர் குமார் 
சுபந்து குந்தலநாட்டிற்கு அடுத்த தேசா கிரசேநர் . 
திபதி . 

4. (சூ . ) சத்துருக்கன் குமான் . 
சுபழகூர்த்தம் 

சுபக்கிரகங்கள் ( கச , உ , னாண்டது மதுரை, 
ரு , க ) இடங்களிலும் , கேந்திரத்தானத் 5. யதுவம்சத்துப் பிரதிபாகு குமான், 
தும் நிற்பின் சுபமுகூர்த்தமாம் . பாபக் 6. சேதிதேசத்து வீரபாகுவின்குமான் , 
கிரகங்கள் ( கூ ., சு , கக ) இவ்விடங்களில் 

7. இருதுத்துவசன் குமார் . 
நிற்கின் நல்ல முகூர்த்தமாம் . சுக்கிரன் 

8. காசிராஜன் , பீமனால் செயிக்கப்பட் 
( எ ) ஆம் இடம் ஒழியக் கொள்ளப்படும் . 

டவன் . 
( விதானமாலை .) 

9. ஒரு இராக்ஷசன் , மாரீசன் உடன் 
சத்துருவால் சிறைப்பட்டவள் . 

பிறந்தவன். தாய் தாடகை, இராமனால் 
( விநதை ) 

கொல்லப்பட்டவன் . பிதா சுந்தன் , 
சுபர்ணர் திரேதாயுகத்தில் விஷ்ணுவிற்கு 

10. கிராதராஜன் , 
ஒரு பெயர் , 
சுபலன் 1. காந்தாரதேசத்து அரசன் , 

11. குவிந்ததேசத்து அரசன் , 

12. ஒரு தேவமாது . 
குமான் சகுனி, பெண் காந்தாரி . 
2. ஒரு மாயாவி . இவன் முகத்தில் 

13. திருதராஷ்டிர புத்திரன் , 

14. கௌரவ பக்ஷத்தைச் சேர்ந்த கூத் 
சுவைரிணிகள் காமினிகள் , புமும்சலிகள் 

திரியன் . 
என்னும் பெண்கள் பிறந்தனர் . இவன் 

சுபாங்கி- சந்திரவம்சத்துக் குருராஜன் பாரி 
அதலலோகாதிபதி . 
சுபவிரதை - உத்தராதித்தனைக் காண்க . 

யை . விரே தன் தாய் . ( பாரதம் .) 
விரூபாக்ஷனுக்குத் தேவி , 

கௌரியின் சுபாசு 

சிவசன்மாவைக் காண்க , 
தாய் . 

சுபாசுபகாலம் - மனிதர் தொடங்குங் கார் 
சுபன் - 1. யமனுக்குச் சிரத்தையிடத்து தி யம் இடையூறின்றி முடிவுபெறும்வகை 
த்த குமரன் . 

நல்லகாலங்களை யெண்ணிச் செய்தலாம் : 
2. பிரமதேவன் தும்மலிற்றோன்றி இந் மாதங்களில் மாசி மாதந் தவிரச் சூர்யன் 
திரனேவலால் பூமியில் அரசனாகப் பிறந்து வடக்சேசெல்லும் உத்தராயனம் சிறந்த 
ததீசியைத் தோழமை கொண்டு ஒருநாள் தாம் . அவசியமானால் தக்ஷிணாயனத்தில் 
ததீசியிடம் அரசர் பெரியர் எனத் ததீசி கார்த்திகை, ஐப்பசி , ஆவணி மாதங்களும் 
வெகுண்டு குத்தச் சுபன் கோபித்து வச்சி ஆகும். பக்ஷங்களில் சுக்கிலபக்ஷம் சிறந் 
ரத்தால் எறிந்தனன் . இதனால் ததீசிக்கு தது . தேய்பிறையாகிய கிருஷ்ணபகத் 
மார்பு பிளந்தது . ததீசி சுக்கிரனை நினைக் தில் சப்தமி திதி வரையில் சம்மதிக்கப்பட் 
கச் சுக்கிரன் தோன்றித் ததீசியை உயிர்ப் டது , வளர்பிறையில் பஞ்சமி வரையிலும் , 
பித்தனன் . ததீசி உயிரடைந்து சிவபூசை தேய்பிறையில் கடைசிபாகத்தையும் விட 
யால் வச்சிரயாக்கை பெற்றுச் சுபனை வேண்டும் . இப்பக்ஷங்களின் நடுப்பாகம் 
யெதிர்க்கச் சுபன் கோபித்து வச்சிரம் மத்திமம் . ஒற்றைப்படையாகிய நவமி, 
எறிய வச்சிரம் வாய் மழுங்கிற்று . பின்பு அமாவாசை , பிரதமை , திவிதியை , தசமி , 
சுபன், திருமாலையணைந்து வேண்டத் திரு தேய்பிறையில் ஷஷ்டியையும் விடவேண் 
மால் ததீசியை நோக்கிச் சுபனுக்குப் டும் . நக்ஷத்திரங்களில் ரோகிணி , உத்தி 
பயந்தேனென்று தேவர்சபையில் கூறுக ரம் , உத்திராடம் , உத்திரட்டாதி , அஸ்தம் , 
என்ன அவர் மறுக்கத் திருமால் ததீசியின் சுவாதி , புனர்பூசம் , அதுஷம் , அச்வனி , 
மேல் சக்கரம் எறிந்தனர் . ததீசி அதனை மிருகசீருஷம் , திருவோணம் , பூராடம், 
வென்று நிற்கச் சுபன் வணங்கி நகாஞ் மகம், சித்திரை , அவிட்டம் , ரேவதி இவை 
சென்றனன் . இவனைக் குபன் என்றும் மனுஷருக்கும் ; சதயம், விசாகம் , பூரம் , 
கூறுவர் . ( ஸ்ரீ இலிங்கபுராணம்.) 

பூராடம், பூரட்டாதி , திருவாதிரை இசை 
3. ஆதித்தசோழனுக்குத் துணைசென்று தேவர்களுக்கும் சிறந்தன . வாரங்களில் 
ஈழங்கொண்ட செங்குந்தன் . 

செவ்வாய் , ஞாயிறு ஒழிந்தவை நலம் . 
சுபாகு -1. கத்ருதநயன் நாகன் . 

சூரியன் அஸ்தமிக்கும் போது வீடுகட்டல் 
2. திருதராட்டிரன் குமான் , 

கூடாது . குரு அஸ்தமனத்தில் சுபகார் 


சுபாசுபகிரகங்கள் 


699 


சுப்பிரதிகன் 


யஞ் செய்யக்கூடாது . சுக்சாஸ் தமனத் 3. சம்பாதியின் குமான் . ( கழுகு ) இரா 
திலும் பிரதிஷ்டை முதலிய செய்யக் வணன் சீதையை இலங்கைக்குக் கொண்டு 
கூடாது . 

பாலில் கர்ப்பா தானமும் , இர போங்கால் இரையெனப் பறந்து இரா 
வில் வாஸ்து கார்யமும் செய்யக்கூடாது ணனுடன் போர் செய்யப் போகையில் 
இராசிகளில் ஸ்தியராசி உத்தமம் ; உபய அவன் வேண்டுகோனால் வீட்டு அச்செய் 
ராசி மத்திமம் ; சரராசி நீக்கத்தக்கது ; சுப தியைத் தந்தைக் கறிவித்தவன் , 
ராசி குருவுடன்கூடில் நலம் ; குரு , சுக்ர சுபாரிசுவதீர்த்தங்கரர் - இவர் , ஏழாவது 
உதயங்கள் சிறந்தன. குரு , சுக்ர , புதக் சைக தீர்த்தங்கரர் , இக்ஷவாகு வம்சத்தவர் . 
கிரகங்களின் உதயம் முறையே பிராம் பட்டணம் வாரணாசி , தந்தை சுப்பிரதிஷ் 
மண , கூத்ரிய , வைசிய , சூத்திரர்களுக்குச் டர் , தாய் பிரத்தியுஷேணை . இவர் ஆனி 
சிறந்தது . இடப்பலன் ( கூ , சு , யக ) ஆவது மாதம் சுக்லபக்ஷத் துவாதசி , விசாகநக்ஷத் 
இடங்களில் இரவில் பாபிகளாயினும் சுபர் திரத்தில் அவதரித்தவர் . இவர் உன்ன 
கள் தான் . சுடர்கள் ( கஉ ) வது இடந் தவிர தம் ( 200 ) வில் , மாகதவர்ணம் , ஆயுஷ் 
மற்றெவ்விட மிருக்கினும் சுபர்களே , யம் இருபது நூறாயிரம் ரூ கணதரர் பல 
கேந்திரத்தில் பாபிகள் நீக்கத்தக்கவர்கள் . நாமர் முதலாகிய தொண்ணூற்றைவர் . 
சுபர்கள் சிறந்தவர்கள் . ( க , எ ) வது சுபார்சுவகன் 
டிலும் இரண்டாமிடத்திலும் இருக்குஞ் சுபாலன் - கட்கதான் குமரன் . 

( சூ . ) கிருதாயு குமரன் . 

இவன் 
சந்திரன் சுபனாகக் கொள்ளவேண்டும் . 

குமரன் எதாகரன் , 
கோசாரபலன் கோசாரத்தை யடைந்தி 

சுபாவத்துக்குக் கெடுதிகளின் குறிகள் 
ருக்கிற ஐந்தையும் நீக்கவேண்டும் . குரூா 

பசியின்மை , ஆறாப்பசி , இரைக்குடலில் 
நக்ஷத்ரம் , பிரம தண்டம் , தூமகேதுவினி 
ன்று விடப்பட்டது , கிரகணத்தோடு கூடி 

நலி , பசிக்கெடுதி , தாகமின்மை, விழுங்க 

லில்வருத்தம் , மலச்சிக்கல் , மலத்தளர்ச்சி , 
யது , கிரகணத்தால் அபேக்ஷிக்கப்பட்டது , 

சுபாவத்திற்கு விரோதமான வயிற்றுக் 
வேதைநக்ஷத்ரம் , வ்யதிபாதம் , சூலம் , வஜ் 
ரம், விஷ்கம்பம் , பரிகம் , கண்டம் , வைத் 

கழிச்சல் , அதிக வியர்வை , சளி கக்கல் , 
ருதி , ஹர்ஷணம் , அதிகண்டம் , அஸ்தங் 

அதிக வாய்ச்சுரப்பு , சுபாவத்திற்கு விரோ 
கதநக்ஷத்ரம், ஷடசிதி முகயோகம் , சூன்ய 

தமான மூத்திரம் . 

சுபாக்ஷணன் 

பின்னப்பட்டது , 
மாசம் , கிரகங்களால் 

(சூ . ) சுவர்சாயுசு குமரன் . 
தக்கவாரம் , கிரகதோஷமுள்ள ஜ்வாலா 

சுபு - கம்சன் தம்பி , 

சுபுத்தன் - சாந்திகனைக் காண்க . 
நக்ஷத்ரம் , திதி , நக்ஷத்திர , மாச , வ 

வருஷ , 

சுபுத்தி - பிடகல்வழித் தொடராது சிவ 
அயனங்களின் முடிவையும் , அதிமாசத் 

பூசை மேற்கொண்டு திரிபுரத்தையாண்ட 
தையும் விடல்வேண்டும் . வாஸ்து சாந்தி 

அரசன் , 
யஜமானனுக்கு அனுகூல நக்ஷத்திரத்தில் 

சுபை - சுபலன் புத்ரி , 
பகலில் செய்தல் வேண்டும் . ( ஸ்ரீகாமிகம் . ) 

சுபோதர் - 
சுபாசுபகிரகங்கள் - புதனும் பிரகஸ்பதி 

சைவசித்தாந்த பத்ததி செய்த 

ஆசாரியருள் ஒருவர் . 
யும் , பூர்வபக்ஷ சந்திரனும் , சுக்ரனும் சுப 

சுப்தகன. 

என் - மால்யவந்தன் குமரன் , 
கிரகங்கள் . ஆதித்தன் , செவ்வாய் , சரி , 
அபாபக்ஷ சந்திரன் , இராகு கேது தித்த சுப்பிரதாகம் - 1. திக்கசத்துள் ஒன்று . 

2. ஒரு வெள்ளை யானை , பகதத்தனுக் 
னுடன் கூடிய புதன் பாபக்கங்கள் . 

குரியது . 
திரனும் , புதனும் சிலநாள் சுபக்ககம் , சில 
நாள் பாபக்ரகமுமா தலால் மத்திம் கிரக சுப்பிரதாபன் - புண்ணியபுஞ்சனைக் காண்க , 

சுப்பிரதிகன் ( சூ . ) பிரதிகாசுவன் குமான் . 
மென்பது சிலர் பக்ஷம் . ( விதான மாலை .) 

சுப்பிரதிஷ்டர் - ஒரு விஷ்ணுபடர் . 
சுபாநனை சிவசன்மாவைக் காண்க , 
சுபாரிசுவம் - பாடி கண்டத்தின் கிழக்கில சுப்பிரதிஷ்டமகாபாசர் - சுபார்சுவ தீர்த் 

தங்கரருக்குத் தந்தை . தேவி பிரத்தியு 
ள்ள மலை . 
சுபாரிசுவன் - 1. திருடநேமியின் குமான் , 

ஷேணை . ( சைநர் .) 

சுப்பிரதீகம் - ஈசான்யதிக்கிலுள்ள யானை . 
இவன் குமரன் சுமதி . 

2. இலங்கையின் தெற்கு வாயிற் சேனை சுப்பிரதீகன் -1. பிதுரார்ச்சிதத்திற்காக 
த்தலைவன் , அங்கதனா லி றந்தான் . 

அண்ணனாகிய விபாவசுவுடன் சண்டை 


சுப்பிரதீயம் 


100 


சுமட்ரா 


தனர் . 


ஞான 


யிட்டு யானை யாகச் சபிக்கப்பட்டுக் கருட சுப்ரமண்யழனிவர் - 1. இவர் திருவாவடு 
னால் பணிக்கப்பட்டவன் . 

துறை நமச்சிவாய தேசிகர் பரம்பரையில் 
2. ஆத்ரேயருஷியின் அருளால் தூர்ஜ அம்பலவாண தேசிகர்க்குப் புத்திரர் திரு 
யன் சுப்ரதீகன் எனும் குமார்களைப் பெற் ஆவினன்குடி அந்தாதி இயற்றியவர் . 
றுச் சித்ரகூடஞ் சென்று தவமேற்கொ 2. தொண்டை மண்டலத்துத் தொட்டிக் 
ண்ட அரசன் . ( வராஹ புராணம் ) 

கலை யெனும் கிராமத்தவர் . சைவவேளா 
சுப்பிரதீபம் - பகதத் தனது யானை . 

ளர் சிவஞான முனிவர்க்கு மாணவர் . 
சுப்பிரதீபன் - 1. சயிந்தவன் குமரன் , தச் இலக்கிய இலக்கணங்களில் வல்லவர் , இவ 
சளையால் அருச்சுநனிடத்தில் அடைக்கல ரியற்றிய தூல்கள் துறைசைக் கோவை , 
மாக விடப்பட்டவன் . 

கலைசைச் சிலேடை வெண்பா, கலைசைக் 
2. சண்முகசேநாவீரன் 

கோவை , தணிகை விருத்தம் , கேசவப் 
3. ஒரு வேதியன் , இவனிடம் யோகா பெருமாளிரட்டைமணிமாலை . சுப்பிரமண் 
ங்கனென்னு மறையவன் பிக்ஷைக்குவா , யர் திருவிருத்தம் பாடிக் குஷ்டரோகிக் 
இவன் மறுத்தலால் பிள்ளைகளும் கோபித் கும் , திருத்தணிகை விருத்தம் பாடிக் குரு 

இதனால் யோகாங்கன் நீ உருத்தி டனுக்கும் கொடுத்து ஓதச்செய்து போக 
ராக்ஷம் அணியாதவன் எனத் திரும்பச் நிவர்த்தி செய்வித்தவர் . 
சுப்பிரதீபன் நானிவ்விடமிருந்து கற்பக சுப்பிரமண்ய மூர்த்தங்களாவன 
மலர் வருவிப்பேன் நீ செய்வையோ என சந்திரர், ஸ்கந்தர் , குமாரர் , மயூரவாகனர் 
யோகாங்கன் , தன்னிடம் உருத்திராக்ஷ கஜாரூடர், பிரமாசாஸ்தர் , பாலசுப்பிர 
மணிந்திருந்த ஒரு பூனையைச் சுவர்க்க மணியர் , வள்ளிசமேதர் , கார்த்திகேயர் , 
மனுப்பிக் கற்பகமலரை வருவித்தனன் , ஷண்முகர் , தேவசேனாபதி , சேனாபதி , 
சுப்பிரதீபக்கவிராயர் - இவர் கருமார் கிரௌஞ்சாரி , சாவணோற்பவர் , சூராரி , 
கூளப்ப நாயகன் காதல் இவராற் செய்யப் தாருகாரி . 
பட்டது . இவர் சிவகங்கைச் சமீனைச் சுப்பிரயச்சு - ஓர் 

ஓர் அரசன் , பிரமகத்தி 
சார்ந்த பழையனூரையடுத்த கொழுனை யால் துன்புற்றுச் சநார்த்தனமென்னுந் 
யென்னும் ஊரினர் என்பர் . பலபட்டரை தலமடைந்து விஷ்ணு மூர்த்தியை யர்ச் 
சொக்கநாதப் புலவரைக் காண்க . 

சாவதாரமாகக்கண்டு தரிசித்துத் தழுவிப் 
சுப்பிரபாவை - 1. அட்ட கோண மகருஷி பிரமகத்தி போக்கிக்கொண்டவன் . 
யின் தேவி . 

சுப்பிரியன் - 1. தாருகனைக் காண்க . 
2. வதான்யருஷியின் பெண் . 

2 குசுமையைக் காண்க . 
சுப்பிரபை நபாகனைக் காண்க. சுப்பிரியை - அரிஷ்டன் புத்திரி , ஒரு அப் 
சுப்பிரமண்யர் -1 குமாரசுவாமிக்குஒருபெயர் . 
சுப்பிரமண்யர் பிரதானத்தலங்களாவன- சுப்சவிருத்தன் சௌவீர தேசாதிபதியா 

சு) திருப்பரங்குன்று , திருச்சீரலைவாய் கிய ஜயத்ரதன் உடன் பிறந்தவன் . 
திருவாவினன்குடி , திருவேரகம் , குன்று சுப்ராஜன் சூரியனோடு செல்லும் கந்த 
தோறாடல் , சோலைமலை . 

கணத்தவன் . ( பா - சல் . ) 
சுப்பிரமண்ய தீக்ஷிதர் இவர் ஆழ்வார் சுப்ராட் வைவச் சுதமது புத்திரன் . 
திருநகரியென்னும் திருக்குருகூரிலிருந்த சுப்பையர் - வீரசைவர் - திருவோக புரா 
வைதிகவேதியர் , சனகசபாபதி ஐயரிடம் ணம் பாடிய புலவர் . 
வடநூல்கற்று வல்லவராய்ச் சுவாமிநாத சுப்பிரயோகை - சையகிரியி லுற்பத்தி 
தேசிகரின் வேண்டுகோளின்படி தமிழ்ப் யாகித் தென்புறமாகப் பாயும் ஒரு 5 
பிரயோகவிவேகஞ் செய்தவர் . ( பிரயோக .) -சுப்பிரன் -1, ஓர் அரசன் , தேவி குண்டை . 
சுப்பிரமண்யதேசிகர் - இவர் சைவவேளா 2. குமாரசுவாமியின் சேநாவீரன் . 
ளர் , தமிழ்த் தண்டியலங்காரத்திற்கு சுமங்கலை 

சுமங்கலை - சுமதி தீர்த்தங்கரின் தாய் . 
உரை யியற்றியவர் . இவராற் செய்யப் சுமட்டா - மதம் (Sumatra ) இவர்கள் சூரிய 
பட்ட நூல் இந்திரவிமானமாலை . 

சந்திரர்களை ஆராதிப்பர் . இவர்கள் எல் 
சுப்பிரமண்ய புலவன் - ஒரு தமிழ்க்கவி , 

லாக் காரியங்களுக்கும் பக்ஷி சகுனம் பார்ப் 
சுப்பிரமண்யன் எனும் சிற்றாசன மீது கவி பர் , கலியாணஞ் செய்து கொள்பவன் சத் 
பாடிப் பரிசுபெற்றவன் . ( தனிப்பாடல் . )) துருவின் சிரசைப் பரியமாக வைக்கவேண் 


சரசு . 


சுமதன 


701 


சுமனன் 


குமான் . 


டியது . இவர்களின் சித்தாந்தப்படி சரீர என் மாமன் முதலியோரும் கணவனும் 
மும் ஆத்மாவும் மோகத்தை யடையும் . செய்த சிவபூசாபலமென்று கூறியவள் , 
சுமதன் - விச்வாமித்திரன் குமரன் . 

(சிவமகாபுராணம்.) 
சுமதி -1. பரதனுக்குப் பஞ்சசேநியிடம் 22. விஷ்ணுயச்சின் பாரியை , 
உதித்த குமார் , தேவி திருவசேனை , கும 23. மகா தபதியின் தேவி . 
என் தேவ தாசித் 

24. திடமதியைக் காண்க . 
2. நிருகன் புத்திரன் , இக்ஷவாகுவம்சம் . 25. சகல வேதசாஸ்திரமறிந்த ஒரு 
3. ( சூ ) சோமதத்தன் குமான் , 

தத்வஞானி, பிதாவிற்கு ஞானம் உபதே 
4. சகான் பாரி , குமார் (சு 0000 ) பெ சித்தவன் , 
யர் , அரிஷ்டநேமியின் பெண் . 

சுமதி தீர்த்தங்கரர் - இவர் ஐந்தாவது சைா 
5. ( சங் . ) துஷ்டியந் தன் தந்தை . 

தீர்த்தங்கார் . இவர் சாகே தபுரத்தில் இவு 
6. விசாலன் மருமகன் . 

வாகுவம்சத்தில் மேகரதருக்குச் சுமங்கலா 
7. சுரமஞ்சரியின் தாய் , 

தேவியிடம் கிருதயுகம் , சித்திரைமாதம் 
8. சுபாரிசுவன் குமரன் , இவன் கும பூர்வபக்ஷ ஏகாதசி , மாநகத்திரத்தில் அவ 
சன் சந்ததிமான் . 

தரித்தவர் . உன்ன தம் ( .00 ) வில் , கனக 
9. ( பிர . ) திடசேநன் குமரன் . இவன் வர்ணம் , (ச O ) லக்ஷம் பூர்வம் ஆயுஷ்யம் , 
குமான் பலன் . 

கண தார்சமார் முதல் ( ககசு ) பெயர்கள் . 
10. விசாலைநகர்க் காசன் . காகுத்தன் சுமத்திரன் - விருஷணி குமரன் , இவன் 
புதல்வன் . இராமலக்ஷமணரை யெதிர் 

குமான் யுதாசித் . 
கொண்டு தங்கிப்போக வேண்டியவன் . சுமத்திரை - தசாதற்குத் தேவி , இலக்கு 
11. மதிசாரன் குமரன் . 

வனையும் சத்துருக்கனையும் பெற்றவன் . 
12. இடபன் புத்திரனாகிய பாதன் சுமந்தன் - 1. வியாஸர் மாணாக்கரில் ஒரு 

வன் , சைமினியின் குமரன், 
13. ஓர் அரசன் , திருவல்லிக்கேணி 2. குந்தி போசன் குமரன் . 
ஷேத்திரத்தில் திருமாலருள் பெற்றுப் சுமந்திரி சடியின் முதல் மந்திரி . ( சூளா . ) 
பிரம உற்சவாதிகள் நடத்தியவன் . சுமந்தியன் -1 . சூர்யகுலத்தரசருக்கு மந்திரி. 

14. ஒரு வேதியன் , ஒழுக்கம் நீங்கிக் 2. சந்து என்னும் புரூரவன் வம்சத்த 
கள் விற்ற பொருளால் தாம்பூலம் சிவால வன் குமான் . 
யத்திற்குச் சமர்ப்பித்து மறுபிறப்பில் நற் 3. கலியின் சகோதரர் , பாரியை மா 
குலத்துதித்து நற்கதியடைந்தவன் . 

லினி , குமரன் சாசன் . 
15. பிருகுவின் சந்ததியான் , 

4. பொருள்களின் வரவு செலவுத் தொ 
16. விடூர தன் குமார் குசம்பனால் சிறை ழிலில் நல்ல பயிற்சி வாய்ந்தவன் ( சுக் - ரீ . ) 
ப்பட்டு வத்சந்திரனால் விடுபட்டவர் , சுமந்திது - உன் முகனுக்குப் பிரீ தகேசியிட 

17. ஒரு தூர்த்த வேதியன் , இவனுடல் முதித்த குமரன், பாரி சுநிதை, 
மேலைச்சி தம்பாக் காஞ்சிந்தியில் வீழ முத்தி சுமந்து - 1. சயமுனி குமார் , இவாது கும் 
யடைந்தவன் . 

பர் சுதனுவர் . 
18. சிங்கவருமனைக் காண்க , 

2. ருஷிகளுக்குப் பவிஷயத் புராணம் 
19. இவன் எச்சதேவன் 

கூறிய முனிவர் . 
வேதியன் குமரன் , இவன் வருணாச்சிரமம் சுமனஸ் - 1. மதுவின் பாரி , 
நீத்துக் குறவருடன் கூடிக் கள்ளனாய் 2. உல்முகன் குமான் , தாய் நட்வலை , 
வேதியனைக் கொன்று பிரமகத்தி பற் 3. அரியச்வன் குமரன் , இவன் குமான் 
நத் துருவாசர் சொற்படி சேதுஸ்நானஞ் திரிதன்வன் ; சம்பூதிக்கு ஒரு பெயர். 
செய்து புனிதனானவன் . 

4. இவன் ஒரு அரசன் , இவனுக்குக் 
20. தடாதகைப்பிராட்டியாரின் மந்திரி , 

காசியில் சிவாலயத்து அபிவேக தொட் 
21. இவள் பூஷணன் தேவி . இவளும் டியிலிருந்த தவளை குமானாகப் பிறந்து 
இவள் கணவனும் சுவர்க்கபோகம் அனு 

அரசாண்டது , 
பவித்துக்கொண் டிருக்கையில் செல்வப் சுமனன் 

1.ஓர் அசுரன் . 
பெருக்கைக் கண்டு கௌ தமியென்பவள் 2. ஒரு சாஜ ரிஷி . 
இச்செல்வத்திற்குக் காரணமென்னவென 3. ஒரு வேடராஜன் , 


ம் 


சுமனை 


702 


சுழகர் 


சுமனை -1 . உமையின் தோழியரில் ஒருத்தி , 12. ஒரு ராஜ ருஷி ரிஷபருஷியிடம் 
சவரிவீசுபவள் . 

சர்மல் கேட்டவன் ; ஒரு மிருகம் இவனை 
2. கேகயத் தேசத்துப் பெண் 

வேட்டையில் துன்பப்படுத்த அலுத்து 
விரதா தருமத்தைப் பற்றி சாண்டல்ய ரூஷிகளை யடுத்தவன் . ( பார சார் . ) 
னிடம் பேசியவள் . 

சுமித்தியாக்கன் - சிவகணத்தவன் . 
சுமனேகன் - கத்ருதநயன் நாகன் . சுமித்திரை - சுமத்திரையைக் காண்க . 
சுமாலி - 1. நந்தன் குமரன் ; கலியில் பூமி சுமீருதி - தக்கன் பெண் , இவளுக்குச் சிர 
யை நூறு வருஷம் ஆண்டவன் . 

சதையென்றும் 

அங்கிரஸன் 
2. அக்கிரகேசனுக்கு மாமன் , புத்திரி 

தேவி , இவளுக்குச் சிவாலி , இராகை, 
பிங்கலகேசி . 

குகு, அநுமதி என நான்கு பெண்கள் . 
3. இவன் பாதாளத்திருந்த அரக்கன் , 

சுமிருதிகள் இவை தர்மசாத்திரங்கள் , நி , 
இவனைச் சுவாகு மாரீசர் அடைக்கலமாக 

தியகருமங்கள் , ஆசாரம் , விவகாரம் , பிராய 
அடைந்தனர் . விஷ்ணுமூர்த்தியின் சக் 

சித்தம் , இராசதர்மம் , வருணாச்சிரமம் , 
கரத்தால் கொல்லப்பட்ட அசுரன் . 

அக்நிகார்யம் , விரதம் முதலிய பலவற் 
4. கம்சன் தம்பி , பலராமரால் கொல் 

றைக் கூறும் இவைகள் பல இருடிக் 
லப்பட்டவன் 

ளால் கூறப்பட்டவை. அவற்றுன் பராசர 
5. சுகேசன் குமரன் , இவன் சரிதை 

ஸ்மிருதியே கலியுகத்திற்கு உபயோ 
யை மாலியவானைக் காண்க . சாவித்திரனா 

கப்படுவது , 

இவை பதினெண் வகைப்ப 
லி றந்தவன் . 

அவையாவன : ( க ) அரீ தஸ்மிருகி , 
சுமாலி , யஞ்ஞமாலி - இவ்விருவேதியரும் தவ 

( உ ஆபத்ஸ் தம்பஸ்மிருதி , ( ங ) ஆத்ரே 

யஸ்மிருதி , ( ச ) ஆங்கீரஸஸ்மிருதி , ( ரு ) 
மியற்றி விஷ்ணு தரிசனத்தால் வைகுண்ட 

யமஸ்மிருதி , ( சு ) உசநஸ்மிருதி , 
மடைந்தவர்கள் . ( பிரகன்னார தீயபுரா .) 

கௌ தமஸ்மிருதி , ( அ ) சங்கஸ்மிருதி , 
சுமாலிமாலி - சண்முகசேகாவீரருள் ஒரு 

( சு ) சாதாதபஸ்மிருதி , ( 0 ) சம்வர்த்தஸ் 
வன் . 

மிருதி , ( கக ) தக்ஷஸ்மிருதி , ( உ ) பிரகஸ் 
சுமாலினி - விஷ்ணுமூர்த்தியாற் கொலை 

பதிஸ்மிருதி, ( க ) பிரசேதஸ்மிருதி , ( கச ) 
யுண்ட அரக்கன் . 

பராசரஸ்மிருதி , ( கரு ) மநுஸ்மிருதி , ( கசு ) 
சுமித்திரன் - 1 , துருபதன் குமரன் . 

யாஞ்ஞவல்கியஸ்மிருதி , ( கஎ ) லிகிதஸ் 
2. ஓர் இருடி , 

மிருதி , ( கஅ ) விஷ்ணுஸ்மிருதி . இவை 
3. ஒரு யாதவவீரன் . 

யன்றி உபஸ் பிருதிகள் பதினெட்டுள . 
4. ( சூ . ) சாதன் குமரன் , இக்ஷ்வாகு அவை ( க ) அத்திரிஸ்மிருதி , ( உ ) உத்த 
வர் சமிவனுடன் முடிகிறது . இவன் அபி ராங்கீரஸஸ்மிருதி , ( கூ ) கண்வஸ்மிருதி , 
மன்னனால் கொல்லப்பட்டவன் . 

( ச ) கபிலஸ்மிருதி , ( ரு ) காத்யாயனஸ்மி 
5. அபிமன்யுவின் சாரதி . 

ருதி , ( சு ) சாதா தபஸ்மிருதி , ( எ ) தக்ஷஸ் 
6. ஒரு ருஷி , இவர் ஒரு பசு முதல் மிருதி , ( அ ) தௌமியஸ்மிருதி , ( க ) பிர 
அநேக பசுக்களை வளர்த்துப் பீனருஷி சேதஸ்மிருதி , ( ) புதஸ் விருதி , ( சுக ) 
யென்று பெயர் பெற்றுப் பசுக்களால் பௌலஸ்தியஸ்மிருதி , ( க ) நாரதஸ்மி 
பாயப்பட்டுப் பசுவுலகமடைந்தவர். 

ருதி ( க ) விஷ்ணுஸ்மிருதி ,( கச ) விருத்த 
7. சமீகருக்குச் சுதானினியிடம் பிறந் விஷ்ணு ஸ்மிருதி ( கரு )விருத்தமநுஸ்மிருதி , 
தவன் . 

( கசு ) லோகிதஸ்மிருதி ,( கஎ ) லோகாக்ஷிஸ் 
8. வசுதேவன் தம்பியாகிய அகேன் மிருதி , ( கஅ ) தேவலஸ்மிருதி என்பர் . 
குமரன் . 

சுமீடன் - சந்திர வம்சத்துச் சுகோத்திரன் 
9. புளிந்தநகர்க் காசன் 

புத்திரன் உடன்பிறந்தார் அஜமீடன் , புரு 
10. சௌவீர தேசாதிபதி . பாண்டவர் மீடன் முதலியோர். 
திச்விஜயத்தில் அர்ச்சுனனால் சமாதானம் சுமுகர் - 1. விநாயகருக்கு ஒரு பெயர் . 
செய்விக்கப்பட்டவன் , 

2. ஒரு விஷ்ணுபடர் . 
11. பார்க்க வம்சத்துப் பிறந்தபேனபா 3. தர்மபழியைக் காண்க . 
பான் என்னும் பெயருள்ள ருஷி . இவன் 4. கபிலமுனிவர் வைத்திருந்த சிந்தா 
பசுவின் மகிமை கேட்டவன் . 

மணியின் பொருட்டுக் கணன் முதலியவ 


சுமுகன் 


703 


சுரதன் 


உ 


தேவி நருமதை . 


தாகம் 


ஒரு நதி, 


ரைச் சங்கரிக்க மலர்ந்த முகத்துடன் கபில சுயஞ்ஞன் -- 1. தசாதனுக்குப் புத்ரகாமே 
முனிவர்க்குத் தரிசனந் தந்ததால் பெற்ற ஷ்டி செய்வித்த ஒரு முனிவர் . 
பெயர் . 

2. உசீநரதேசாதிபதி , இவன் யுத்தத் 
சுழகன் - 1. நாகன் . இவன் இந்திரன் திற்குப் போகையில் பந்துக்கள் விசன 
சாரதியாகிய குணகேசியின் புத்திரியை முற யமன் அவர்களைத் தேற்றித் தத்வம் 
மணந்தவன் . பா 

உபதேசித்சனன் , 
2. கருட புத்திரன் , 

சுயமாள் - சுயஞ்ஞனுக்குத் தக்ஷணாதேவி 
3. தருமபுகளைக் காண்க . 

யிடம் பிறந்த குமார் . 
சுழகி தேவமாது . 

சுயுமாசிமன் - ஒரு ரிஷி . சோமகிமை யைப் 
சுழத்திராதேவி மனோசயன் பாரி . 

பற்றிக் கபிலரிடம் சம்வாதம் செய்தவன். 
சுழந்து வியாசர் மாணாக்கர், அதர்வண சுயோதன் - சூர்ய குலத் தாசன் . இவன் 

வேதி . 
சுழனை தமனைக் காணக . 

சுயோதனன் - 1. துரியோதனனுக்கு ஒரு 
சுழர்த்தி வசிட்டன் மானஸபுத்திரன் , பித் 

பெயர் . 
ருக்களைக் காண்க. 

2. சூர்யவம்சத்தரசருள் ஒருவன் , கரு 
சுமேதஸ் - சுரதெனென்னும் சூரிய குலத்தா மதையைப் பெண்டாகக் கொண்டு சுதர் 

சனுக்குத் தேவி ; உபாசனை கூறிய ருஷி . சனையைப் பெண்ணாகப் பெற்றவன் . 
சுமேதா - சீமந்தினியைக் காண்க . 
சுமேரு இது பா தகண்டத்தின் வடபாகத் சுபது - ஒரு வேடராசன் , மாண்டவ்யாால் 
தில் துருவாக்ஷத்திரத்தை நோக்கிய மேரு 

ஞானமடைந்தவன் . 
வின் சிகரம் . மேருவின் வாற்பக்கம் சுாதரு - ஓர் அரசன் , கழுகாசலத்தில் 
சுமேரு என்பர் . 

இது பல தேவர்களின் தவஞ்செய்து பாபம் நீங்கப் பெற்றவன் . 
இருக்கை . 

சுரக்கிருது - விஸ்வாமித்திர புத்திரன் .. 
சுமைதாங்கி - ( Crane) இது பலவகைப் சுாசை- 1. காச்யபர் தேவி , தக்ஷன் குமரி , 
படும் . இது பெரும்பாரங்களைத் தூக்கு அரக்கரைப் பெற்றவள் . தருமன் தேவி 
வது . இதற்குச் சக்கரம் சேர்த்து நகர்த்தி யெனவும் கூறுவர் , 

இடங்களுக்குக் கொண்டுபோவர் , 2. சுரேந்திரன் குமரி , மாயை . 
இதில் பலவகை உண்டு . 

3. இவள் , அநு மனது வலியறியும்படி 
சும்பநிசும்பர் - சுந்தோபசுந்தரின் குமார் , தேவர்களால் ஏவப்பட்ட தேவ ஸ்திரி , 
இவர்கள் பிரமனையெண்ணித் தவமியற்றி இவள் , அரக்கி , யுருவடைந்து அநுமன் 
வலிமைபெற்றுத் தேவர்களை வருத்தினர் . இலங்கைக்குப் போம் வழியில் ஆகாயம் 
இவர்களைக் கௌரி தனது உடம்பிலிரு அளாவநின்று அநுமனைத் தடுத்தனள் . 
ந்து கொள்கிதேவியைச் சிடிட்டித்துக் அநுமன் இவள் வாயிற்புகுந்து உடலைக் 
கொலைபுரிவித்தனள் , மோகினியின் கும கிழிக்கத் தொடங்குகையில் தன் உண்மை 
ரர் என்பர் . கோபேந்திரகன்னிகையைக் யுருக்சாட்டி அநுமனை வாழ்த்தினவள் . 
கண்டு மோகித்து ஒருவர்ச்சொருவர் சண் சாதகீர்த்தி சத்துருக்கன் பாரி , குசத்து 

டையிட்டுமாண்டனர் . ( சிவமகாபுராணம் . ) வன் பெண் . 
சும்ஷன்- பலியின் புத்ரன் . இவனால் செம் சுாதசே நன் - நிதந்துவின் குமான் . 
ஹம் என ஒரு பட்டணம் ஏற்படுத்தப் சுாதபாண்டியன் பராக்கிரமவாகுபாண்டி 
பட்டது . 

யனுக்குக் குமரன் , 
சுயக்கியன் ருசிப்பிரசாபதிக்கு ஆகுதி சுாதன் - 1 ஒரு யா தவவீரன் . 
யிடத்துதித்த விஷ்ணுவினம்சம் , பாரி 2. ஒன்பதாம் மன் வந்தாத்து இந்திரன் , 
தக்ஷிணாதேவி , இவளிடத்திச் சுயமாள் 3. ( கு ). குணகன் குமரன் , சகுணன் 
என்னும் தேவகணத்தைச் 
தேவசணத்தைச் சரிப்பித்து 

குமாரன என்ப . 
மூவுலகங்களைக் காத்தார் . ( பாகவதம் .) 

4. சென்னு குமான் , இவன் குமரன் 
சுயசை -1 . நந்திமாதேவர்க்குப் பாரி . மருத் 

விரேதன். 
தின் குமரி . 

5. விதர்ப்ப தேசாதிபதியாகிய சிவே 
2. மகாபவுமன் தேவி , இவள் புத்ரன் தன் தம்பி . இவன் குமான் சுதன் மா . 
அயுதானன் . ( பரா - ஆதி .) 

6. நபாகனைக் காண்க. 


பல 


சுரதாசர் 


104 


சுரபி 


7. சாவர்ணி மனுவைக் காண்க . 

2. விராடன் முதற்றேவி , குமார் சதா 
8. தன் ராஜ்யத்தைப் பகைவர் கொள்ள நீகன் , சங்கன் , வராகன் , ஆதிவராக கேது , 
விட்டுச் சுமே தஸ் முனிவரால் தேவி உபா சாத்தின் தசாவஸ்தை 

சாத்தின் தசாவஸ்தை – ( க ) கொஞ்சம் 
சனையடைந்த சூர்யகுலத்தாசன் . 

ஞாபகம் , ( உ ) இறந்தவர்களைக் கண்டு 
9. ஒரு அரசன் தான் ஒரு பிறப்பில் பேசுதல்போலிருத்தல் , ( ங ) சித்தபிரமை , 
இளியாக விருந்து சிவாலயத்தை வலம் ( ச) மேல்மூச்சு , ( ரு ) விழித்தவிழி விழித் 
வந்த புண்ணியத்தால் மறுபிறப்பில் அரச தது போலிருத்தல் , சு ) வேற்றுக்குரலுண் 
னானவன் . 

டாதல் , ( எ ) தேசமுழுதும் எரிச்சல் , ( அ ) 
10. ஜயத்ரதன் புத்திரன் , தாய் துச் தன் கையால் முகத்தைத் தடவிக்கொள் 
சளை . திக்விஜயத்திற்காக வரும் அர்ச் ளல் , ( க ) சரீரமுழுதும் வியர்த்தல் , ( ய ) 
சுனன் வாவைக் கேட்டு மரித்தவள் . ( பா . தேகத்தைவிட்டுப் பிராண நீக்கம் என்பன 
அஸ்வ .) 

( ஜீவரசு ) 
11. சிந்து தேசத்தவன் அருச்சுநன் சாத்திலுண்டாம் ஏழவிததோஷம் - சுரம் 
அச்வமேதக் குதிரைக்குப் பின் சென்ற உண்டான ஒன்பது நாள் வரை தருணசுரம் . 
போது எதிர்த்து துச்சளையால் சமாதானம் அக்காலத்தில் அபத்தியங்களால் வா தாதி 
செய்யப்பட்டவன் . ( பார் . அசு . )) 

கள் நாபியைப்பற்றி நாடியைக் குடிலப் 
சாதாசர் - இவர் க்ஷத்ரிய குலத்தில் பிறந்து படுத்தி முகம் , கண் , நா , எனும் உறுப்புக் 
பக்தியுடையவராய் அக்பர் அரசனிடத் களைச் சுருக்கி வெறித்த பார்வையை யுண் 
தில் உத்தியோகமேற்று மதுரைக்கு அதி டாக்கித் தோஷந் தரும் . அவை அபத்திய 
காரியாக வந்து , தன் திரவிய முழுதும் தோஷம் , சங்கமதோஷம் , விஷயதோ 
பாகவதர்க்குச் செலவு செய்து அது போ ஷம் , விஷமசீததோஷம் , ரக்தசிம்மகதோ 
தாமல் அரசன் செல்வத்தையும் செலவு ஷம் , பீதஜிம்மகதோஷம் , கிருஷ்ணசிம் 
செய்து ஒரு ஆலயம் கட்டுவித்திருக்கை மகதோஷம் என்பன . ( ஜீவ . ) 
யில் , கண்டோர் சிலர் இவரிடத்துப் சுரத்துய்த்தல் - அரிய வழியிடத்தும் பரந்த 
பொறாமை கொண்டு அரசனிடத்துக் கூற , காட்டின் கண்ணும் நோவுபடாதபடி பசு 
அரசன் இவரைச் சிவிக்க வெண்ணிப் நிரையைச் செலுத்தியது . ( பு - வெ . ) 
பொக்கிஷத்துடன் இவரை அழைத்து சுரநடை - முதிர்ந்த பிணக்கமோங்கிய முற் 
வாச் சேவகரை விடுக்கையில் இவர் அவர் றின மூங்கிலையுடைத்தாய் நிறைந்த இடத் 
களுக்கு வேண்டிய உபசாரஞ் செய்து திலே தலைவியை இழந்த தலைவன் முறை 
பெட்டிகளில் கற்களை 

கற்களை நிரப்பி அதில் யைச் சொல்லியது ( பு . வெ . பொது 
அரசனுக்கு நான் உனக்கு நன்மை செய் 

வியல் . ) 
தேனே யொழிய , தீமை செய்திலேன் சுரநீந்தை - சேட்டைக்கு வருணனிடம் 
என வரைந்து அப்பெட்டியில் வைத்து பிறந்த பெண் , அதர்மன் தங்கை . 
விடியுமுன் காடடைந்தனர் . சென்றோர் சாபா உக்ரசேநன் பெண் , சியாமகன் 
தாசரைக் காணாது பெட்டிகளை எடுத்து 
அரசன் முன் சென்றனர். அரசன் பெட் சுரபி -1 . காசிபர் மனைவி ; தக்ஷன் பெண் , 
டியைத் திறந்து பார்த்து நிறைய மணிகள் மேனகை முதலிய அப்சரசுக்களையும் டசுக் 
இருக்கக்கண்டு அவர்மேல் பிழைகூறினீர் கள் , எருமைகளையும் பெற்றவள் 
என்று கோபித்துத் தாசர் எங்கிருக்கினும் 2. சரூபாவைக் காண்க . 
கொணர்க என்று கட்டளையிட அவ்வாறே 3. சூர்யபுத்திரிகள் , 
தூதர் காட்டிற்சென்று தாசரைக் கண்டு 4 , பசுக்கள் இவை , சுநந்தை , 
அரசன் அழைத்துவரக் கூறினமை கூறி சை , சுசீலை , சுரபி , பத்திரை என ஐவ 
னர் , தாசர் அரசனை அணுகி அரசனுக்குத் 

சைப்பட்டுக் கோவுலகத்திருப்பவை . 
தான் செய்த நன்மைகளைத் தெரிவித்து 5. இது முதலில் பிரம்மாவினால் சிருட் 
அரசன் கேட்டுக் கொண்டபடி பெருமா டிக்கப்பட்ட பசு . இது மார்த்தாண்டனை 
ளைத் தரிசிப்பித்துப் பக்தியுடனிருந்தனர் . மணந்து பதினொரு உருத்திரர்களையும் , 
சுரதை - 1. காசிபரின் பெண் , உரோகணி , 

புண்யை , மாயை , மதுச்யோதை , சிவை , 
பத்ராங்கி , சந்திருவை என்னும் பெண் சீக்ரைஸரித்வரை , ஹிரண்யவர்ணை , சுப 
களைப் பெற்றவள் 

கை , கவ்யை , ப்ருச் ெசூதாவதி , அங்காவதி , 


சுமன 


சுரபிபயங்கரம் 


705 


சுருக்கு , சுருவம் 


ச்ருதவதி , ததிக்ஷ்ரபயோவதி , அமோகை, சுரம் , சாத்யசுரம் , அசாத்யசுரம் , சாமசரம் , 
சுாசை , சத்யை , ரேவதி , மாருதி , ரஸை சோமசுரம் , சர் பொத சுரம் , இச்சுரங்கள் 
அஜை, கதை , சுத்த தூமை , அதாரிணி , ஒன்றுடனொன்று தொந்தித்துப்பலவகைப் 
ஜீவை , பிராணவதி , தன்யை , சுத்தை , படும் . இவற்றின் வகை , ( ஜீவாஷ் .) 
தேனு, தனாவஹை, சிந்திரை, ருத்தி , சாந்தி சுரர் பிரமன் சொற்படி மதுவுண்ட தால் 
சாந்தமரபை , ஸரித்வரை, இந்த ( 41 ) இப்பெயரடைந்த தேவர். 
வரும் கோமாதாக்கள் . ( பார . அநுசா) . சுராக்கன் 

சிவமூர்த்தியால் கொலைசெய் 
6. கோலோகத்தி விருந்த கிருஷ்ணன் யப்பட்ட அசுரன் , (காஞ்சிபுராணம் ) . 
பாலைக்குடிக்க எண்ணித் தன் மனதால் சுராசூரன் - இவன் தேவர்களை வருத்திச் 
சுரபியெனும் பசுவை மனோர தெமெனுங் சிவபிரானாவி றந்த அசுரன் . 
கன்றுடன் மனதால் சிருட்டித்தனர் . சுராதிராஜன் 

சுராதிராஜன் - சோழமண்டலம் நிருமித்த 
ஸ்ரீதாமா எனும் கோபிகை அதன் பாலைக் சோழன் , 
சிறந்தனள் . அப்பாலை கிருஷ்ணன் அருந் சுராபிதம் - விச்வரூபன் சிரத்திலொன்று , 
துகையில் பாத்திரம் உடைந்து ( 100 ) கலிங்கப்ப யுருக்கொண்டது 
யோசனை சுற்றளவுள்ள ஒரு சடாகமா சுராஷ்டான் - 1. தீர்க்க தமன் தந்தை , 
யிற்று ; அதுவே ஷீரஸாஸ் , ( தேவி - பா .) 2. தாமசமனுவின் தந்தை , 
சுரபிபயங்கரம் மகாபலியின் எலியுரு . சுராஷ்டிரம் - இது ஒரு தேசம் , ( Surat ) , 
இவன் எலியுருவுடன் இருக்கையில் தே சுரிகைசீசவுண்டையர் - இவர் வசவதேவர் 
வேந்திரன் இவனைக் கிட்டிப் பரிகசித்து திருக்கூட்டத்தில் முதன்மை பெற்றவர் . 
இவனிடத்திருந்த லக்ஷ்மி தன்னிடத்து இவர் ஆன்மார்த்தமாய்ச் சிவபூசை செய்து 
வரக் களிகூர்ந்து சென்றனன் . 

பகிர்முகமரய்ச் சிவலிங்கத்தில் ஆவாகித்து 
சுரபூ - உக்ரசோன் குமரி , 

நிவே தனஞ் 

செய்கையில் வாளுருவிக் 
சுரமஞ்சரி - சீவகன் மனைவியரில் ஒருத்தி ,. கொண்டு சிவபெருமானை இந்த நிவே 
ஜீவகனது கானத்தால் மயங்கி அவனை தனம் உண்ணவேண்டும் அன்றேல் உயிர் 
மணந்தவள் . 

விடுவேன் எனப் பக்தவற்சலனாகிய சிவ 
சுரமியம் 

சுரமை நாட்டில் ஒருவனம் . மூர்த்தி அவ்வகையே உண்ணக் கண்டவர் . 
சுாமை 1. பிரசாபதி அரசன் நாடு சுருக்கு , சுருவம் இவை இரண்டும் ஹோ 
2 சுரமஞ்சரிக் கொருபெயர் : 

மஞ் செய்யச் சாதனமாகிய பாத்திரங்க 
சுரம் 

எல்லா ரோகங்களுக்கும் ளாம் . இவற்றுள் சுருக்குப்பாத்திரமானது 
மூலமானது , இது , வாதபித்த சிலேஷ்மங் 

( கூசு ) அங்குலம் அளவுள்ள தாய் இருக்க 
களின் தொந்தத்தாலும் எகதேசத்தாலும் வேண்டியது , 

கைப்பிடிக் காம்பாள் 
அதிகப்பட்டு ஆமாசயஸ் தானத்தைப்பற்றி பருமனில் ( சு ) அக்குலமும் , நீளத்தில் 
அந்த ஆமத்தை உப்பச்செய்து நரம்பு ( 20 ) அங்குலமும் இருத்தல் வேண்டும் . 
களின் வாரங்களையும் , ரோமத்வாரங்க ( க . ) அங்குலத்தில் கலசஞ் செய்யவேண் 
ளையு மறைத்துப் பக்குவாசய ஸ்தானத்தை 

கலசத்து 

பாதாகாரஞ் 
யடைந்து அங்கு இயல்பாக ஜ்லிக்கின்ற செய்யவேண்டும் . கலசம் விருத்தாகார 
ஜடராக்னியை மேல் வீசிடும் இதுவே மாய் இருக்க வேண்டும் 

கெண்பு 

எடிகை 
சுரோற்பத்தி . இது வாதசுரம் , பித்தசுரம் , நாற்கோணமாய்ச் செய்யப்பட வேண்டும் . 
சிலேஷ்மசுரம் , வாத , பித்தசுரம் , வாத நெய்விடும் மார்க்கம் கண்டத்தில் இருந்து 
சிலேஷ்மசுரம் , சிலேஷ்ம பித்தசுரம் , சந்தி முகபரியந்தஞ் செய்யவேண்டும் . சுருவம் 
பாதசுரம் , ஆசந்துகசுரம் அபிகா தசுரம் , ( உச ) அங்குலமாம் தண்டம் கட்டைவிரற் 
சாபசுரம் , அபிசாரசுரம் , அபிஷங்கசுரம் , பருமனாம் . இது தண்டமூலத்தில் (ச ) 
பூதாவேசசுரம் , அவுஷதசந்தசுரம் , விஷ அங்குல விஸ்தாரமும் , நுனியில் ( ங ) அவ் 
சுரம் , கோபசுரம் , பயசுரம் , துக்கசுரம் , குல விஸ்தாரமும் இருத்தல் வேண்டும் . 
காமசுரம் , சந்ததசுரம் , சத்தசுரம் , அங்கி தண்டாக்ரத்தில் ( து ) அங்குலம் விஸ்தாரம் 
யேத்துகசுரம் , துவியா கிசசுரம , தியாகிக விருத்தம் குண்டலாய் இருத்தல் வேண் 
சுரம் , சதுர்த்திகசுரம் , சாரீரசுரம் , மானசி , டும் . விருத்தத்திற்குக் கீழே யானையின் 
சுரம் , சௌமியசுரம் , தீஷணசுரம் , உட் மத்தகத்தி லிருக்கும் கும்பஸ்தலம் போல் 
சுரம் , புறச்சுரம் , பிராகிருதசுரம் , வைகிருத பிருஷ்டம் செய்ய வேண்டும் . பிருஷ்டத் 

89 


அடியில் 


சுருக் 


706 


சுரேந்திரகாந்தம் 


சுருகி 


எவ 


திற்குமேல் விருத்தத்தில் சேற்றில் வைத்த சுருதாநீகன் விராடராஜனுடன் பிறர் 
மானடிபோல் நடுவுயர்ந்து இருபக்கமும் தோன் . ( பா . து. 
தாழ்ந்து கிருத தாரைக்குத் தானம் இருக்க சுருதாபிதானன் சேகய தேசாதிபதி , 
வேண்டும் . 

இவன் குமான் சங்கன் . 
கருடபுத்திரன் . 

சுருதாயு - 1. கலிங்க தேசாதிபதி , பார 
உத்தானபாதன் சனிட்டதேவி , உத் தப்போரில் அர்ச்சுனனால் கொல்லப்பட்ட 
தமன் தாய் . 

வன் . புத்திரர்கள் தீர்க்காயு, நியு தாயு . 
சுருதகர்மன் - 1. அர்ச்சுனன் குமரன் தாய் ( பா - து ) 
திரௌபதி . இவனுக்குச் சுருதகீர்த்தி 2. அரிஷ் நேமியின் குமான் . 
யென்றும் ஒரு பெயர் உண்டு . 

சுருதாயுசு 

( சங் . ) புரூரவசுவிற்கு உருவசி 
2 , சகதேவன் புத்திரன் . தாய் திரௌ விட முதித்த குமரன் , இவன் குமான் வசு 
பதி . இவனுக்குச் சுருதசேனன் என்றும் மான் . 
பெயர் உண்டு இவன் சுதஷ்ணன் என் சுருதாயுதன் வருணன் புத்ரன் என்பர் . 
னும் பெயருள்ள காம்போஜராஜனுடன் இவனுக்கு வருணனால் ஒரு கதாயுதம் 
யுத்தம் செய்தான் . 

கொடுக்கப்பட்டது . அக்கதையை 
சுருதகீர்த்தி - 1. வசுதேவன் தங்கை , திரு ன்மே லேவினும் அவன் உயிரை வாங் 
ஷ்டகேதுவின் தேவி . 

காது மீளாது . இவன் பாரதயுத்தத்தில் 
2. அருச்சுநனால் திரௌபதியிடம் பிற அருச்சுகளிடம் யுத்தஞ் செய்கையில் இக் 
ந்தவன் . 

கதையைக் கண்ணன் மேலேவ அது அவர் 
சுருதசிரவசு - சோமாபி குமரன் . 

கழுத்தில் மாலையாக விழுந்து மீண்டும் 
சுருதசேதன் - 1. சிபி அம்சமான பாரத இவனைக் கொன்றது . 
வீரன் . 

சுருதாவதி - பரத்வாஜரின் பெண் , இவள் 
2. உக்ரசேநன் குமரன் , கிருஷ்ணன் பதாபாசனம் எனும் தீர்த்தக்கரையில் இந் 
பேரன்மார் சந்ததியிற் சேர்ந்தவன் . 

திரன் தனக்கு நாயகனாகவேண்டித் தவம் 
3. ஜகமேசயன் தம்பி . 

புரிந்தனள் . இந்திரன் வசிட்ட வேடம் 
4. (சூ . ) சத்துருக்கன் குமரன் . 

பூண்டு இவளிடம் வந்து ஐந்து இலந்தைக் 
5. ( சங் .) சகதேவன் குமான் , தாய் கனிகள் தந்து பாகஞ்செய்யக் கூறினன் . 
திரௌபதி . 

சன்னிகை விறகுகளெல்லாம் எரித்தும் 
சுருதசோமன் - பீமனால் திரௌபதியிடம் பாகமாக வில்லை ; விறகுகள் ஆய்விட்டமை 
பிறந்தவன் , 

யால் தன் கால்களை விறகாவைத்து எரித் 
சுருதச்சிரவன்- ஓர் இருடி இவன் சோமச் தனள் . இதனால் களித்த இந்திரன் தன் 

சிரவன் தந்தை , சாமேசயன் காலத்தவன் னுருக்காட்டித் தீர்த்தத்திற்கு மகிமை யளி 
சுருதச்சிரவை - சேதிநாட்டரசனாகிய தம த்துக் கன்னிகையையுடன் கொண்டே கி 
கோஷன் தேவி , சிசுபாலன் தாய் , வசு 
தேவன் தங்கை . 

வேதங்கள் , 
சுருததான் புரக்ஞயனுக்கு நண்பன் 

வீமன் புத்திரன் , தாய் திரௌ 
சுருததேவன் - 1. விஷ்ணுபடன். 
2. கண்ணன் குமான . 

சுருதி - ஓர் இருடி . 
3. ஒரு வேதியன் , கிருஷ்ண மூர்த்தி சுரேசன் - அக்கினி விசேடம் . 
யிடம் அந்தரங்க பக்தியுள்ளவன் , வகுளா சுரேச்வராசாரியர் - இவர் பிரமன் அம்சம் .. 
சுரனுக்கு நண்பன் . 

இவரே மண்டன பட்டாசிரியர் : - இவர்க்கு 
சுருததேவி - வசுதேவன் தங்கை , தந்தவக் 
கிரன் தாய் , விருத்தசருமன் தேவி , 

விச்வரூபாசிரியர் எனவும் விவரணாசாரி 

படர் எனவும் பெயர் . இவர் தந்தை இம்மித் 
சுருதழகியன் சுதேவன் குமான் . 

திரபட்டாசாரியர் . 
சுருதவர்மன் 

திருதராட்டிரன் குமரன் 
சுருதன் - 1. (சங் .) பகீரதன் குமான் . 

சுரேணு - சரஸ்வதியின் கிளை நதி . 
2. பாஞ்சலராஜனாகிய திருபடின் புத் சுரேந்திரன் - சூரபதுமன் பாட்டன் , மா 
திரன் , பாசறை யுத்தத்தில் அஸ்வதாம யைக்குத் தந்தை , 
னால் கொல்லப்பட்டவன் . ( பா - து . ) சுரேந்திரகாந்தம் 

ஒரு வித்யாதர நகரம் . 


னன் . 
சுருதி 
சுருதீசன் 

பதி . 


சுரை 


1707 ) 


சுவா 


சுரை மத்தியாயபிமானி தேவதை. சுல்லிதேவி- சிவாக்னி விஷயமாய் மடைப் 
அமிர்த மதன காலத்தில் பிறந்தவள் கள் பள்ளியின் அடுப்பில் தியானிக்கப்பட்ட 
ளுக்கு அதிபை, 

தேவி . இவள் , தர்மா தர்மரூபமான சரீ 
சுரோசநன்- சலபோஜன் குமான் ; இவனை ரத்தையும் , இரண்டு கைகளையும் , சமயற் 
யானையென்று வேட்டைக்குச் சென்ற மொழிலையும் , வணங்கின முகத்தையும் , 
தசரதன் அம்பெய்து கொன்ற , இவன் சிற்சுவரூபத்தையும் உடையவன் ( சைவ 
தந்தையால் இராமனைப் பிரிந்து உயிரிழக் பூஷணம் . ) 
கச் சாபடைந்தனன் , 

சுவகை 

ஒரு வேசி , மராமாயாவி . இவள் 
ரோசீ -- வசிட்டருக்கு பார்சையிட முதி செய்த பாபத்தால் ரோயொகிச் சிவயோதி 
த்த குமரன் 

ஒருவாது கருணையால் பாபநீங்கினவள் , 
லெபன் - 1. கம்சனால் மல்லயுத்தத்திற்கு சுவக்கிரன் - சண்முகசேநாவீரன் , 
ஏவப்பெற்றுக் கிருஷ்ணனால் மாய்ந்தவன் . சுவசம் வேதனு காட்சி - ( தன் வேதனைக் 
2. அவந்தி நாட்டரசன் , சேவி சலபை காட்சி ) ஆன்ம ஞானத்தால் 

ஞானத்தால் இராகம் , 
இவன் அரசாண் டிருக்கையில் மதுசூத வித்தை , கலைமுதலியவற்றா லுண்டாகும் 
னன் என்னும் வேதியன் யாசிக்க அவ இன்பதுன்பங்களைப் புசிப்பது ( சிவ -சித்.) 
னைக் கண்டு அரசன் சிரித்தனன் 

சுவசனன் அமிர்தத்தைக் காப்பாற்றிய 
னால் வேதியன் கோபித்து அரசனை எரு தேவன் கருடனோடு யுத்தம் செய்தவன் . 
தாகச் சபித்தனன் . இசைக் கேட்ட அர சுவசை - பிரசாபதியின் தேவி , அகிலன் 
சன் தேவி , வேதியனை நோக்கி அரசன் என்னும் வசுவிற்குத் தாய் . 
செய்த குற்றத்தைப் பொறுக்காமல் சாப சுவஞ்செயன் - ( சங்.) செந்துவின் குமான் .. 
மிட்டதால் நீ கழுதையாக எனச் சபித்த சுவணகம் கோதாவரியை அடுத்த ஒரு 
னள் . மீண்டும் வேதியன் அரசன் தேவி நீர்த்துறை , 
யைப் புலைச்சியாகச் சபித்தனன். இந்தச் சுவணகேது அச்சுவகண்டன் படை வீர 
சாபம் கொண்ட மூவரும் ஒரே கிராமத்தில் ரில் ஒருவன். 
இச்சாபவசத்தராய்ப் பிறந்து அந்தக் கிரா சுவதர் பிதுருக்களைக் காண்க . 
மத்து விநாயகர் கோவிலுக்கருகில் மேய் சுவதாதேவி 

சுவதாதேவி - பிரமன் ஆதியில் நான்கு 
ந்துகொண் டிருக்கையில் புலைச்சி சீத்த சரீரமுள்ள பிதுர்க்களையும் 

மூன்று 
புல்லை எருது இழுத்தது . அதைப் புலைச்சி தேஜோரூபமான பிதுர்க்களையும் சிருட்டித் 
அடித்தனள் . அதை எருதிட மிருந்து தனர் . அவர்களுக்கு ஆகாரமாகச் சிரார்த் 
கழுதை பிடுங்கியது . கழுதையை எருது தரதில் செய்யும் தர்ப்பணத்தையும் , ஸ்நான 
இடித்தது , எருதைக் கழுதை உதைத்தது . காலத்தில் செய்யும் தர்ப்பணத்தையும் கற் 
தனால் பெரும்போருண்டாயிற்று, அங்கு பித்தனர் . ஆனால் அதனைப் பிதுர்க்க 
விநாயக தரிசனத்திற்கு வந்திருந்த வேதி ளடையச் சச்தியற்றவர்களாய்ப் பிரமனி 
யர் இவைகளை யடித்துத் துரத்தப் புலைச்சி டம் கூற அவர் மானசிகமாக ஒரு கன்னி 
யும் எருதும் கழுதையும் கோயிலைச் சுற்றி கையைச் சிருட்டித்துப் பிதுர்களுக்குப் பத் 
யோடி வருகையில் புலைச்சி மடியிலும் தினியாகத் தந்தனர் . சுவதாதேவி பிதுர்க் 
எருது , ஈழுதைசளின் வாயிலும் இருந்த களை மணந்து பிதுர் கிரியைகளில் அவர் 
புல் விநாயகரிடம் விழுந்ததால் விநாயக வளைத் தன்னுடன் துதிப்பவருக்குச் சர்வ 
பதம் பெற்றவன் . 

சித்திகளையும் அநுக்ரகித்து 

அநுக்ரகித்து வந்தனள் . 
சுலபை -1. சாகனுடன் தத்துவ விவகாரம் ( தேவி - பா ) . 
செய்து ஞானமுணர்ந்தவள் . 

ஈவதி - ஆதிசேஷனுக்குப் பாரி இவள் 
2. சுலபனைக் காண்க, 

குமரி நாககன்னிகை . 
3. தாலவ முனிவர் பாரி , 

சுவதிதி - வச்சிரன் பாரி , 
4. பிரதானன் என்னும் பெயருள்ள சுவதை - 1. நருமதையின் பெண் , மாலி 
ராஜரிஷியின் புத்திரி , தர்மதுவஜன் என் யின் பாரி . 
னும் பெயருள்ள ஜனகனுடன் சம்வாதம் 2. தக்ஷன் பெண் , விதாதா தேவி , 
செய்தவள் . 

3. பிதுர்க்களின் தேவி , 
சுலக்ஷணை - உத்தராதித்தனைச் காண்க .. சுவநயன் - ஒரு அரசன் சக்ஷவதனுக்குத் 
சுலோசநன் - திருதராட்டிரன் புத்திரன் . தானமளித்தவன் . (இருக்குவேதம் ). 


சுவந்மன் 


708 


சுவரலக்ஷணம் 


னன் . 


சுவதிமன் - காந்தியின் குமான் . 

களுக்கு மாலைக்கண்ணாகவும் , குதிரைக 
சுவநீமி திருதராட்டிான் குமான் . 

ளுக்குச் சதையடைப்பாகவும் , பிற பிரா 
சுவபலக்கர் - பிராசரி குமார் . தேவி காம் ணிகளிடத்தும் இவ்வாறு பகுத்தனர் . 
தினி. அக்குரூசர் முதல் பன்னிருவர் கும சுவாலக்ஷணம் - இது வைத்தியர்களுக்கு 
ரா , சவபர்க்கன் எனவும் பெயர் . 

நாடி நிதானத்தின் பொருட்டும் , யோகி 
சுவபாகன் - கூத்தாவுக்கு உக்ரகன்னிகை யர்க்குச் சமாதி சித்தியின் பொருட்டும் , 
யிடம் பிறந்தவன் . ஊருக்கு வெளியில் குடி சோதிடர்க்குப் பலாபல சித்தியின் பொரு 
யிருப்பவன் , இவன் பிணத்தின் துணி ட்டும் முக்கியமானது . சுவரம் என்பது 
யுடுக்கவேண்டும் . ( மநு ) 

உச்வாசரிச்வாச சம்பந்தம் , இதனை நாசித் 
சுலயஎகீயன் - உசீநர தேசத்தாசன் . இவ துவாரத்தின் வரும் இடகலை , பிங்களை 
னிறந்த காலத்து இவன் மனைவியர் துக் நாடிகளால் உணர்ந்து நேரிடும் பலாபலங் 
கிக்க யமன் அநித்தியல் கூறித் தேற்றி களை யுணர்ந்து கொள்ளல்வேண்டும் . மூக் 

கின் வலப்புற துவாரத்திலிருந்து வெளி 
சுவயம்பிரபை - ஏமையென்னும் அப்சர வரும் ஸ்வாஸம் சூரியகலை , இதுவே பிங் 
சின் பெண் . இவள் ஒரு அசுரனிடத்தில் களை இடநாசித் துவாரத்திலிருந்து வெளி 
ஆவல்கொண்டு மயன்பொருட்டுப் பிரமன் வருவது சந்திரகலை . இதுவே இடகலை 
நிருமித்த பிலத்தில் அந்த அசுரனுட எனப்படும் . இவற்றின் சுவர பேதம் 
னிருந்தனள் . இந்திரன் , அசுரனைக் ( க ) பவி தம் , ( உ ) வக்ரி தம் , ( ங ) ஸ்புடிதம் , 
கொன்று இவன் நடத்திய தீங்கால் இவ ( ச ) ஸ்கலி தம் அல்லது உபகா தம் , ( ரு ) 
ளைப் பிலத்தில் நெடுநாளைக்கிருந்து அது ஸ்வலிதம் , (சு ) த்வம்ஸமானம் , ( எ ) சஷ 
மனா லதைவிட்டு நீங்கக் கூறிச் சென்ற ப்தம் , ( அ ) அஸ்தமயம் என எண் வசைப் 
னன் , இவள் இவ்விடமிருக்கையில் சீதை படும் . இவற்றுள் ( க ) பலிதம் - சுவாசம் 
யைத் தேடச்சென்ற அதுமன் முதலி மூக்கின் முனையை யொட்டி நடத்தல் , 
யோர் இதிற்சென்று வழிகாணாது அவள் இதன் பலம் காரியநாசம் . ( உ ) வக்ரீதம் 
கூறக்கேட்டு வெளிவந்தனர் . 

வாயு தத்வத்தில் நடக்கையில் அந்தத் தத் 
சுவயம்பு - ஒரு ரூஷி . ருஷிகளிடம் நர வத்தைக் கடந்து தோளில் படுதல் . இதன் 
சிங்க பூஜாவிதானம் கேட்டவர் . ( பிரம - பயன் காரியநஷ்டம் . (ங ) ஸ்புடிதம் - 
புரா .) 

சுபதத்வத்தில் நாடி நடத்தற் பொருட்டு 
சுவயம்ஹாரி அர்த்தஹாரி , வீர்யஹாரி 

கலத்தல் பயன் சுபம் , ( ச ) 
இந்தத் தேவதைகள் ஆசாரமற்ற இடத் ஸ்கலிதம் - ச்வாசங் கண்டுங் காணாதிருத் 
தை யடைந்திருப்பவர்கள் . 

தல் இதன் பலன் காரிய நஷ்டம் . ( ரு ) ஜ்வ 
சுவயம்ஹாரிகை - இவள் பயிரில் தானி லிதம் தேஜஸ் ததவத்தில் நாடி விரைவாய் 
யம் , பசுக்களில் பால் முதவியவற்றைக் நடத்தல் இதன் பலன் பெருநஷ்டம் , ( சு ) 
கெடுப்பவளாகிய தேவதை. 

த்வம்சமானம் - மூக்கடைப் பாலேனும் 
சுவயித்தியன் - ஒரு ராஜருஷி ; இவன் கும வேறுவகையாலேனும் நாடி யொழுங்காய் 
என் மரிக்க தர்மநிஷ்டரான முனிவரால் வராமை , இதன் பலன் காரியஹானி ( எ ) 
உயிர்ப்பிக்கப்பட்டான் . ( பார - சாந் ) சுஷப்தம் - நித்திரையில் நாடி நடை . 
சுவரம் - 1. ( எ ) ச, ரி , க, ம , ப , த , இதன் பலன் அசுபம் . ( அ ) அஸ்தமயம் 

2. இது மகேச்வருக்குத் தக்ஷயாகத்தி சுவாசமின்றி யிருத்தல் , இதன் பலன் 
லுண்டான கோபத்தால் உதித்த சுவாலா சமாதி அல்லது மாரணம் , வேறொருவகை 
மாலை ; இது உலகத்தை வருத்தியது . பிரம் நாடியறிதலாவது பால , குமார , ராஜ , விரு 
தேவர் சிவபெருமானை வேண்டச் சிவபெரு த்த , மிருத , சங்கிரமம் என அறுவகை . 
மான் அதனைச் சமப்படுத்தினர் . பிரமன் , இவற்றுள் ( க ) பாலசுவாம் - நாடி நடந் 
இதனை மனிதரிடம் சுவரரோகமாகவும் , தும் நடை காணப்படாமை . இதன் பலம் 
யானை களுக்கு மண்டைக்குக் கொதிப்பாக ஆலச்யம் , அல்பபலன் . ( உ) குமாரசுவ 
வும் , மலைகளுக்குத் தாதுவாகவும் , ஜலங் ரம் நாடி செம்மையாய் நடப்பது . இதில் 
களுக்குப் பாசியாகவும் , பாம்புகளுக்குச் கார்யசித்தி ( க ) ராஜசுவரம் - நாடி ஸ்புட 
சட்டையாகவும் , நஷபங்களுக்குக் குளம்பு மய்ச் செம்மையாய் நடப்பது , இதில் , இரா 
ரோகமாகவும் , பூமியில் உவராகவும் , பசுக் ஜயபிராப்தி . ( ச ) விருத்தஸ்வாம் நாடி 


இரண்டும் 


சுவராசி 


709 


சுவர்ச்சாயுசு 


அற்றுக் காணப்படுதல இதில் மிச்ரபல 

என்னுஞ் சோலை , நவநிதி , சாமதேனு , 
சித்தி . (ரு ) மிருதஸ்வரம் - சவாசம் செம் அமிர்தம் , சிந்தாமணி , சூளாமணி யென் 
மையாய்க் காணப்படாமை . இதில் கார்ய னும் அணிகள் . மேனசை, அரம்மை , 
ஹானி , ( சு ) சங்கிரமசுவரம் - இரண்டு உருப்பசி , திலோத்தமை முதலில் உண்டு . 
நாடிகளும் கணந்தோறும் மாறிமாறி நடத் இவன் குமரன் சயந்தன் . இவனுக்குச் 
கல் இதன் பலம் சர்வகார்யஹானி. இந்த சாரதி மாதலி , இவனுக் காயு தம் வச்சிரம் , 
நாடி நடையினை ஐந்து தத்வங்களிலடக்கிச் இவன் தேர் வியோமயானம் . இவன் சபை 
சுபாசுபமறிதல் , நாடி ( கஉ ) அல்குலம் 

சுதர்மை , இந்த உலகத்தில் மந்தாரம் , பாரி 
செம்மையாய் ஓடுதல் , ( க) பிரதிவிதத் ஜா தம் , சந்தானம் , கல்பசவிருக்ஷம் , அரிச் 
வம்-இதில் நற்காரியங்கள் , கிருகநிர்மாண சந்தனம் என்னும் பஞ்சதருக்களும் இருக் 
முதலிய செய்ய உத்தமம் . ( உ ) அப்பு கும் . இவனுக்கு இடிக்கொடி நூறு அச்சுவ 
சுவாசம் கீழ்நோக்கி ( சு ) அங்குலம் ஒடு மேதஞ் செய்தார் இவ்வுல காதிபத்தியம் 
வது . இதில் விவாகம் , பயிர் , யாகம் , சோப பெறுவர் . 
னம் செய்ய நன்று . கூ ) தேஜஸ்தத்வம் - சுவர்க்கள் -- காசியாசன் , தன்னாடு மழை 
சுவாசம் மேனோக்கி ( அ ) அங்குலம் ஒடல் 

வளந் தவிர்ந்திருக்கக் கண்டு அவன் பெண் 
இதில் எந்தக் காரியமும் முடியாது . ( ச ) ணாதிய சாந்தினியை மணஞ் செய்வித்து 
வாயுதத்வம் - வாயு தடைப்பட்ட சாய் ச 

நாடு செழிக்கச்செய்த அரசன் . இவன் 
அங்குலம் நடத்தல் , இதில் வாகனமேற 

குமான் அக்குரூரன் , 
நன்று . ( ரு ஆகாசதத்வம் - சுவாசம் மூக் சுவர்ணசிரன் 
கில் பட்டும் படாதும் ஒடுதல் , இதில் 

ஒரு ரிஷி . 

சுவர்ணசூடன் 
கார்யசித்தியுண்டு , 

கருட புத்திரன் . 
சுவராசி சூரிய கிரணத்தொன்று . 

சுவர் சேநன் - திருதராட்டிரன் புத்ரன் . 
சுவராபக்ன மூர்த்தி வாணாசுரன் பொரு சுவர்ச்சலை - 1. சூரியன் தேவி , குமரன் 
ட்டுச் சுவர்ண ரூபமாய் எழுந்த ருத்ராவச 
ரம் ; இந்த மூர்த்தியைப் பூசிக்கின் சுரம் 2. விசவசோனைக் காண்க , 
நீங்கும் . 

3. தேவலருஷியின் குமரி இவள் பொட் 
சுவரோசி - சுவாரோஷிசன் தந்தை , தேவி டையும் பொட்டையிலா தவருமான வரை 
மனோரமையைக் காண்க . 

மணப்பேனென்று சுவேதகேதுவை மண 
சுவர்க்கத்துவாரம் -- சரயு தீரத்திலுள்ள ஒரு த்து இல்லற நடத்தியவள் ( பார சார் . ) 
தலம் , இது ராமர் தன்னடிச் சோதிக்கெ இவள் ஆத்ம ஞானத்தைப்பற்றித் தன் கண 
ழுந்தருளியது . 

வனிடம் வினாவியவள் . 
சுவர்க்கலை - பிரதிகன் தேவி , 

சுவர்ச்சன் 1.- சூரியவம்சத்துக் காம்பராஜ 
சுவர்க்கலோகம் - இது புவலோகத்துக்கு புத்திரனாகிய கனிநேத்திரன் புத்திரன் .. 
மேல் உள்ளது இதற்கு அமராவதியெ இவன் குமாரன் கரந்தமன் . 
னப் பெயர் . இது எண்பத்தைந்து நூறா 2. கருடபுத்திரன் , 
யிரம் யோசனை பொருந்தியது . இதற்கா 

3 அக்னி விசேஷம் , 
சன் இந்திரன் , இவன் தேவி இந்திராணி . 4 திரௌபதி சுயம்வரத்திற்கு வந்த 
இவனைத் தேவரும் இருடிகளும் தேவ ஒரு ஷத்திரியன் . 
ஸ்திரீகளும் சேவித்திருப்பர் . இதில் அக் 5 சுகேதுவின் புத்திரன் உடன் பிறக் 
நிட்டோம முதலிய யாகங்களைப் புரிந் தவன் சுனாமன் (பா- ஆதி . ) 
தவர்களும் , தீர்த்தயாத்திரை செய்தவர் 

6. பிரம்ம ரிஷி. ( பா வன . ) 
சளும் , தானம் மகாவிரதம் புரிந்தவர்களும் 7. திருதராஷ்டிரன் குமரன் . 
அவ்விடத்துள்ள போகங்களைப் புசித்தி 8. துர்யோ தனனுக்காகவந்த ஷத்திரி 
ருப்பர் . இதில் காமவல்லி சுற்றிய கற்ப யன் . 
கத்தரு , ஐராவதம் என்னும் யானை , உச் அபிமன்யுவால் கொல்லப்பட்டவன் . 
சைச்சிரவம் என்னும் குதிரை , சயந்தம் சுவர்ச்சஸ் ஆங்கீரச புத்திரன் , பூதியின் 
என்னும் மண்டபம் , வைசயந்தம் , 

சகோதான் , பௌத்தியமன் வந்தரத்தைக் 
சந்தம் என்னும் மாளிகை , 

மாளிகை , சுதன்மம் காண்க . 
என்னும் பொக்கிஷம் , நந்தனவனம் சுவர்ச்சாயுசு - ( ரூ . ) சாவான் குமான் . 


சுவாணகஜதானம் 


740 


சுவாகாதேவி 


புரா ) 


சுவர்ணகஜதானம் ஆயிரம் முதல் நூறு அதி புலியுருக்கொண்டு காத்திருக்கையில் 
கழஞ்சு பொன்னினால் யானை செய்வித்து ஒருநாள் எவற்காரியுடன் வனத்தில் உலா 
அட்டமியில் விதிப்படி பூசை 

பூசை செய்து 

விய பிள்ளையை இந்திரன் ஏவிய புலி 
வேதியர்க்கு அல்லது சிவாலயத்திற்கு கொன்றது. சிருஞ்சயன் மீண்டும் நாரதர் 
அளித்தலாம் . 

சருணையால் 

உயிர்ப்பிக்கப் பட்டவன் . 
சுவர்ணசுவர்ணிகள் - அ . 

அக்னியின் புத்திர ( பார , சாங் .) 
புத்திரியர் அனியைக் காண்க . ( பிரம சுவர்த்தனன் - காமத்தால் தாயைப் புண 

பத் தந்கையைக் கொன்ற பிரமகத்தி 
சுவர்ணம் ( சுவர்ணஷ்டீவி)சிருஞ்சயனைக் பெற்றுச் சிவபூசையால் நீங்கியவேதியன் . 
காண்க 

( திருவோத்தூர் புரா . ) 
சுவர்ணதேனுதானம் - ஆயிரங்கழஞ்சுமுதல் சுவர்த்தாக்கள் - அக்கினி யபிமான தேவ 
நூற்று வொருகழஞ்சு கடையாகச் சுவர்ண தைகள் 
த்தால் பசுவொன்று செய்வித்துக் கொம் சுவர்நமகருஷி - மனுவிடத்து ஆசாரவிதி 
பில் பதுமராகம் , குளம்பில் எயிரம் , புருவ யுணர்ந்தவன் . 
நடுவில் முத்து , வாலில் வடூரியம் , பல் சுவர்ப்பானவி - நகுஷன் தாய் , ஆயுவின் 
லில் புட்பராகம் இவைகளைப் பதிப்பித்து தேவி . 
அந்த அளவிற் பத்திலொன்று கன்று சுவர்ப்பானன் -1 . இராகுவிற்கு ஒருபெயர் . 
செய்வித்துப் பூசித்து முப்பது கழஞ்சு 2. தது குமான் . 
பொன்னுடன் வேதியர்க்களித்தலாம் . சுவர்ப்பானு - கர்னன் குமான் ; அருச்சுந 
சுவர்ணபரிதி - சூரபதுமன் மந்திரி, 

னால் கொல்லப்பட்டான் . 
சுவர்ணபூமிதானம் - ஆயிரக்கழஞ்சுச்சுவர் சுவர்மன் ஒரு க்ஷத்திரியன் திரிகர்த்த 
ணத்தால் மண்டபமொன் றியற்றுவித்து தேசாதிபதியாகிய சுசர்மனுடன் பிறந்த 
அதின் நடுவில் மேரு செய்வித்துச் சுற்றிச் 

வன் . 
சத்த தீவுகளையும் , அஷ்ட குலாசங்களையும் , 2. திருதராஷ்டிர புத்திரன் பீமசேன 
நவகண்ட மொன்பதையுஞ் செய்வித்து னால் கொல்லப்பட்டவன் . 
விதிமுறைப் பூசித்து வேதியர்க் களித்த சுவர்மா -1. தசாரண நாட்டரசன், பீமனிட 
லாம் . 

த்தில் யுத்தஞ் செய்தவன் . 
சுவர்ணம் - அக்கிரியின் பிள்ளை . 

2. காந்தியின் குமான் . 
சுவர்ணபோமா -- ( சூ . ) மகாபோமன் கும் சுவலந்தி - தட்சபுத்தரி ருட்சன் தேவி . 

என் , அஸ்வசோமன் தந்தை . மிதிலாதிபதி . சுவலனபுரம் ஒரு வித்யாதரநகாம் . 
சுவர்ணவதி ஒரு தீர்த்தம் . 

சுவலனாதன் அமரபுரத்தாசன் , சடி அர 
சுவர்ணவர்மா - காசி தேசாதிபதி . இவன் சன் தம்பி . 

புத்திரி வபுஷ்டை ஜனமேஜயன் பாரியை. சுவலை - பாமேஷ்டியின் தேவி . 
சுவர்ணன் இவன் திரிபுரத்தைச் சேர்ந்த சுவவிருதன் ( பிர . ) க்ஷேமகன் குமரன் . 
அசுரர்களில் ஒருவன் . இவன் சிவபூசை இவன் குமரன் தர்மநேத்ரன் , 
செய்து சிவபெருமானை வேண்டி 

வேண்டி அத் 

சுவா - ஒரு அரக்கன் , இரத்தினாவலியைக் 
தீயினின்று தப்பினவன் . 

காண்க. 
சுவர்ணவர்ணாகான் காசி தேசாதிபதி , சுவாகன் திருதராட்டிரன் குமரன் 
ஜனமேஜயன் மாமன் , 

சுவாகாதேவி - 1. தக்ஷனுக்குப் பிரசூதி 
சுவர்ணன் ஒரு ரிஷ . இவன் ஒரு மது யிடம் பிறந்த குமரி . இவள்மீது யமன் 
வால் தூபதீபாதி விஷயங்களைப் பற்றி காதல் கொண்டு மணந்து இவளை எலுமிச் 
சம்வாதிக்கப்பட்டவன் . 

சம்பழமாக்கி விழுங்கி வேண்டும்போது 
சுவர்ணஷ்டீவி 1 - சிருஞ்சயனைக் காண்க , வெளிப்படுத்தி மீண்டும் அவ்வகை விழு 
2. இவன் சிருஞ்சயன் புத்திரன் இவன் 

ங்கி வருவன் . 

ருவன் . இப்படி யிருக்கையில் ஒரு 
தந்தை நாரதரை உபசரித்ததால் இவனைப் முறை நந்தனவகத்தில் இவளை வெளி 
பெற்முன் , இப் பிள்ளை யை இந்திரன் விட்டு இவளுடன் விளையாடிய இளைப் 
கொல்லவெண்ணித் தனது வச்ராயுதத்தை பால் நித்திரை கொண்டனன் . 
நோக்கி நீ புலியுருக்கொண்டு சுவர்ணஷ் தேவி அந்தவழி வந்த அக்கியின்மீ , 
டீவியைக் கொல் என அவ்வண்ணமே ஆசைகொண்டு அவனைப் புணர்ந்து அக் 


சுவாகா 


சுவாகி தன 


சுவாதன் 


சுவாகை 


நியைப் பழமாக்கி விழுங்கினள் . பின் 6. சாந்தன் குமரன் இவன் தந்தை 
யமன் விழித்து இவளைப் பழமாக்கி விழு யைச் சாம்பராக்கின அகத்தியரை வருத் 
ங்கினன் . உலகத்தில் அக்கி மறைந்த தச்சென்று அவரால் அரக்கனாக்கப்பட்டுச் 
மையால் தேவர் விஷ்ணுவிடம் முறை சுமாலியை யடைந்து தனக்கு ஒப்பாரித் 
யிட விஷ்ணுமூர்த்தி யமனிடம் வந்து தந்தை யாக்கிக் கொண்டவன் . 
சுவாகாதேவியை வெளிவிடச் செய்து 

சுவாகாதேவியைக் காண்க . 
அவளிட்மிருந்த பழவுருக்கொண்ட அக்நி 

சுவாசரோகம் 
தேவனை வெளிப்படுத்திச் சுவாகாதேவி 

இருமவின் 

விருத்தியா 

னும் , வா தாதிக்க வஸ்து பேதங்களினாலும் 
யை அக்நிக்கு அளித்தனர். அக்கி சப்த 

அஜீரண பேதியாலும், வாந்தியாலும் , விடா 
ரூஷிகளின் பாரியர்களிடம் ஆசைப்பட 

ச்சுரத்தினாலும் , தானியச் சுணை களாலும் , 
அவன் ஆசையைத் தணிக்கும்படி அருக் 

புகைகளாலும் , காற்றினாலும் , மர்மஸ்தான 
ததி யொழிந்த மற்றவர்போல் உருக் 

ங்களில் பட்ட அடிகளாலும் , அதிசள 
கொண்டு அவனது ஆசையை 

நீக்கின 
வள் . 

சலத்தினாலும் , இது உண்டாம் . இது சுத்ர 
தனது வன்மையால் அருந்ததி 

சுவா சரோகம் , 
யுருக்கொள்ள வராமை கண்டு அருந்ததி 

தமகசுவாசம் , விச்சின்ன 

சுவாசம் , மகாசுவாசம் , ஊர்த்வ சுவாசம் 
னயக் கண்டு கூறி அவளை நோக்கி விவாக 

என ஐந்து வகை இது உண்டாங்கால்விலா 
காலத்தில் எந்த ஸ்திரீகள் , அக்கி பிரா 

ப்பக்கங்கள் குத்தல் , திணறித்திணறி மூச் 
மண பந்து மித்ரசந்நிதியில் உன்னை 

சுவிடல் , வயிறுப்பிசம் , நெறிகளில் நோவு 
ஸ்மரித்துத் தரிசிப்பார்களோ , அவர்கள் 

முண்டாம் . ( ஜீவ ) 
சுகம் , தனம் , புத்திரர்களைப் பெற்று வை 
தவ்யமில்லாமல் தமது வாணாளைக் கழித்து 

சுவாசினி 

இவள் காசிவாசியாகிய ஒரு 

பார்ப்பினி. நந்தனவனத்தில் பிரமராக்ஷ 
உன்னைப்போலக் கீர்த்தியடைந்து புண் 
ணியவோகத்தை யடை வார்கள் ” என்று 

சால் பிடிக்கப்பட்டுக் கிணற்றில் தள்ளப் 
அநுக்ரகித்தனள் , (சிவமகா புராணம் . ) 

பட்டுத் தாய் தந்தையர் எடுத்துத் தேற்றித் 

சடாயு புரியில் சடாயுகுண்டத்தில் மூழ்கு 
இவளுக்குச் சுவாகை எனவும் பெயர் . 

விக்கச் சுத்தமடைந்தவள் . 
இவளில்லாத அவிசை தேவர் கொள்ளார் . 
( பிரம்மகைவர்த்தம் ) 

சுவாச்சலை சூரியன் தேவி . 
2. பிரமன் முதலியோர் இவளை அக் சுவாதன் - நருமதைநதி தீரத்தில் கர்ணகி 
னிக்குக் கொளுத்துஞ் சச்தியில்லை நீ பட்டணத்தில் உதத்தியவம்சத் துதித்த 
அவனுடனிருந்து தேவர்களின் அவிசைப் வேதியன் , தன் தாய் கேட்டுக்கொண்ட 
பெறுகஎன அவள் விஷ்ணுவை நோக்கித் படி அவளிறந்தபின் அவளெலும்பைக் 
தவமியற்ற விஷ்ணு நீ இப்போது அக்னி கங்கையில் விடக் கொண்டு செல்கையில் 
யிடமிரு நான் வராக வுருக்கொள்வன் அக் பொழுதுசாய ஒரு வீட்டில் தங்கிப்போக 
காலத்தில் நீ நக்னிஜன் புத்திரியாய் நக்னி அவ்விடமிருந்த பசு தன் கன்றினை யடித் 
ஜிதி யெனப்படுவை அப்போ துன்னை மண தான் ; மகனைத் தான் நாளைக் கொன்று 
பபேன் என அவ்வாறு அக்னிக்குத் தேவி அதனாலுண்டான பிரமகத்தியைத் தீர்த்த 
யாயிருந்து , தக்ஷிணாக்னி காருகபத்யம் , ஆக ஸ்நானத்தால் போக்கடித்துக் கொள்வே 
வனியம எனும் மூன்று புத்திரர்களைப் பெ னெனக் கூறியதைக் கேட்டு இந்த வுண் 
ற்றனள் . சுவாகாவுடன் கூடின மந்திரங்க மை யறிவோமென மறுநாளிருந்து அவ் 
ளெல்லாங் சகல சித்தியைத் தரும் . ( தேவி வகை அப்பசு அவ்வீட்டு மைந்தனைக் குத் 
பா ) 

திக்கொன்று நருமதைநதி தீரத்திலுள்ள 
3. நித்ராதேவிக்கொரு பெயர் . 

நந்திகேசுர தீர்த்தத்தில் சென்று முழுகிச் 
சுவாகிதன் - விருசினவர் தன் குமான் . சுத்தமான துகண்டு தானும் அதனைப் பின் 
சுவாது - 1 , சேதிநாட்டரசன் . 

றொடர்ந்து அதில் மூழ்கித் திரும்புகை 
2. ( யா .) பிரதிவாகு குமரன் , இவன் யில் சங்காதேவி தரிசனந் தந்து நானே 
குமரன் உக்ரசேநன் . 

சங்கை இன்றைய தினம் வைசாக சுத்தசப் 
3. துன்மருடன் குமான் . 

தமி . இத்திதியில் நானித்தலத்திற்கு வரு 
4. சண்முச சேநாவீரன் . 

வது வழக்கமா தலால் இவ்விடத்தில் உன் 
5. காசியாசருள் ஒருவன் . 

தாயின் எலும்புகளை விடுக என வேதியன் 


சுவாமி 


712 


சுவாலாமாலினி 


அவ்வாறு செய்து தாய் திவ்யவுருப்பெறச் உண்டாக்கினவர் . இவர் சநந்தாதி தீர்த் 
செய்தனன் . (சிவமகாபுராணம் .) 

தத்தில் ( 100 ) வருஷம் தவஞ் செய்து 
சுவாமி இவனுக்கு அழகுவாய்ந்த ஒரு அசுரரைச் சேதித்துத் தெய்வலோகத்தை 
பெண் உண்டாயிற்று . அப்பெண் காசி யாசளித்தனர் . சுயக்கியனுக்கு மாதா மகர் , 
யில் தவஞ் செய்கையில் அவளை ஒரு இவர் சுயக்கியனை அரியென்று அழைத்த 
அரக்கன் சவர அதையொரு வித்யாதரன் சால் விஷ்ணுவிற்கு இப்பெய ருண்டா 
கண்டு மறுத்து அவனைக் கொலைசெய்து யிற்று . குமரர் பிரியவிரதன் , உத்தான 
தானும் அவனாற்பட்ட காயத்தா லிறந் பா தன் . குமரிகள் பிரசூதி , ஆக தி , தேவ 
தனன் இந்தப் பெண்ணும் காந்தருவ ஆதி . இவர் முதல் மனு 

சதரூபையை 
னிடம் வைத்த சிந்தையால் இறந்தனள் இவர் குமரியென்று இருக்குவேதத்திற் 
இறந்த இருவரும் மாலியகேது , சலாவதி கூறப்பட்டிருக்கிறது . ( பாகவதம் ) 
யெனப் பிறந்து அரசு செய்திருக்கையில் சுவாயம்புமன் வந்தாம் மனுவும் , தேவர் 
காசிப்படங் சண்டு முன்னைத்தான் ஸ்நா களும் , மனுப்புத்திரரும் , இந்திரனும், 
னஞ் கெய்து தவம் புரிந்த தீர்த்த நினைவு ரூஷிகளும் , அரியினம் சாவதாரமும் இந்த 
வரக் காசி சென்று கங்கையிலாடிச் சிவதர் ஆறும் பொருந்தியது . 
சனஞ்செய்து சிவமூர்த்தி தாரகம் உபதே சுவாரோசிமனு வரூதினி , ஒரு மாயவிப் 
சிக்க முத்திபெற்றவன் 

பிரனைக்கூட இவன் பிறந்தனன் . இவன் 
சுவாமி தீர்த்தம் - திருவேங்கட 

திருவேங்கட மலையி மனோரமையின் தந்தை இந்திவராக்ஷன் 
லுள்ள தீர்த்தங்களுள் ஒன்று . சரஸ்வதி அரக்கனானதை நீக்கி மனோரமை அரக் 
எல்லா தீர்த்தங்களுக்கும் மன்மை கனால் பிடியுண்டதை நீக்கி அவளை மண 
பெறும்படி நோற்று இத்தீர்த்தமாயினள் . ந்து விபாவரியிடம் பிராணிகள் பேசும் 
சுவாமிதேவன் அதிவீரராம பாண்டிய வித்தைபெற்று அவளையும் பெண்டாக் 
னுக்கு ஞானாசிரியன் . 

கிக்கொண்டு வருவேட்டைக்குச் சென்று 
சுவாமிநாததேசிகர் இவர் பாண்டி நாட் வநதேவதையைக் கூடித் தியு திமந்தனைப் 
டில் சைவ வேளாளர் குலத்தில் மயிலேறும் பெற்றான் . இவனைச் சுவாரோருசியின் 
பெருமாள் பிள்ளை யென்பவரிடத்தில் புத்திரன் எனவுங் கூறுவர் . 
தமிழ் இலக்கண இலக்கியங்களைக் கற்று சுவாரோசிஷன் - அக்கியின் புத்ரன் , மனு 
வல்லவராய்ச் செப்பறைப் பதியிலுள்ள வாயிருந்தவன் , தாய் மனோரமை , தகப் 
கனகசபாபதி சிவாசாரியரிடம் வட நூல் பன் சுவரோசி என்றும் கூறுவர் . 
பயின்று திருவாவடுதுறைக்கு வந்து ஞான 
தேசிகராகிய அம்பலவாண தேசிகரிடம் சுவாசோஷிதம் - சுவாசோஷிதனாண்ட மன் 
ஞான நூலாராய்ந்து ஈசான தேசிகர் எனத் வந்தரம் . 
தீக்ஷாநாமம் பெற்றுத் திருநெல்வேலியில் சுவார்த்தாநுமானம் - ( தன் பொருட்டது 
இருந்து நன்னூற்குரைசெய்த சங்கர நமச் மானம் ) இது ஒருவனுங் கூறாமல் முன்பு 
சிவாயப் புலவர்க்குத் தமிழ் கற்பித்து தான் புகையைக்கண்ட இடத்தில் அனலை 
இலக்கணக் கொத்து , தசகாரியம் , திருச் க்கண்டு பின்பு தானே யா தாமோரிடத்தில் 
செந்திற் கலம்பகம் முதலிய பல நூல்க புகையுண்டு அவ்விடத்தன லுமுண்டென்று 
ளியற்றினர் . இவர் இலக்கண விளக்கம் 

வியாப்தியைக்கிரகித்தறியுமறிவு . சிவ -சித் ) 
இயற்றிய வைத்தியநாத நாவலர் , தமிழ்ப் சுவாலகேசன் - சண்முகசேநாவீரன். 
பிரயோக விவேகம் செய்த சுப்ரமண்ய சுவாலதாலு - சண்முகசேநாவீரன் . 
தீக்ஷிதர் காலத் திருந்தவர். ( இலக்கணக் சுவாலபாதன் 

ஒரு அசுரன் . 
கொத்து .) 

சுவாலாசுரன் இவன் தேவர் முதலி 
சுவாமை 

இராமகங்கைக் கொரு பெயர் யோரை வருத்திச் சிவமூர்த்தியால் பொடி 
( சாயு ) . 

யாக்கப்பட் டி றந்தவன் . 
சுவாயம்புமனு - பிரமனுடைய இரு கூறா சுவாலாதேவி - அரிசகன் மனைவி , தக்ஷ 
னவுடலின் ஒருகூறில் சுவாயம்புமனுவும் , 

கன் குமரி , 
மற்றக்கூறில் அவன் பாரி சதரூபையும் சுவாலாமாலினி - பண்டாசுர சேநாபதிக 
பிறந்தனர். எழுபத்தொரு சதுர்யுக மாண் ளைக்கொன்ற சத்தியின் அம்சாவதாரம் : 
டவர். இவர் பெயரால் ஒரு ஸ்மிருதி ( தே.பா ) 


டாம் மனு . 


சுவாகாகாரம் 


713 


சுவேதவதி 


றவன் , 


சுவாகாகாரம் தேவர்களைச் சந்தோஷிப் நோய் நீங்கும்படி அக்கி காண்டவன த்தை 
பிக்கும் கர்மம் . 

பெரிக்கும்படி அருச்சுநனைக் 
சுவாலாழக் - தக்ஷயாகத்தில் தக்ஷாயணி கொண்டன 

டனன் . இவன் ஒரு ராசருஷி . 
யின் தேகத்திலுண்டான ஜ்வாலை இமய இவனை அம்பரீஷன் என்றும் கூறுவர் . 
பர்வதத்தில் விழுந்தது . அது ஜ்வாலா சுவேதகேது -1. ஓர் இருடி , இவன் சோ 
முகி எனும் தேவதையாயிற்று . இச்சுவா பத்தால் குமரனை யமபுரம் பார்க்கச் செய் 
லாமுகியே பிறகு இமயபர்வத புத்ரியா தவன் , அட்டகோணருஷியின் மாமன் . 
கிய பார்வதி யெனப்பட்டனள் . 

2. தான வரென்னும் முனிகுமான் . 
சுவாலை - ( சந் ) குருவின் தேவி , மகத 3. ஒரு சிவயோகி , 
தேசத்தரசன் புத்ரி , 

4. மதன நூலாசிரியன் . 
சுவாவ - உன்முகனுக்குப் பிரீதகேசியிடத் 5. சுதன்மன் குமான் இவன் பலதா 
துதித்த குமரன் . 

னங்கள் செய்தும் அன்ன தானஞ் செய்யா 
சுவாஜி - இல்வலன் என்னும் அசுரனது ததால் பிரமதேவனால் தன்னுடலைத் தின் 
தேர்க் குதிரை . ( பா - வன. ) 

னச் சபிக்கப்பட்ட வன் . 
சுவிதிராசா ருஷபதீர்த்தங்கரின் ஏழா 6. இருக்கு வேதத்திற்கூறப்பட்ட ஒரு 
வது பிறவி . 

ருஷி அருணனுடைய பௌத்திரன் ( சாம 
சுவிரதன் - 1. உசீநான் குமான் . 

வேதம் ) பிரவாகனால் வேதாந்த விசாரத் 
2. இவன் ஒரு வேதியன் , கர்ப்பத்தில் தில் வெல்லப்பட்டவன் . 
நாராயண ஸ்மாணை செய்து கடைசி கால 7. இவன் ஒரு வேதியச் சிறுவன் , இவ 
த்தில் வைடூர்ய பர்வதத்தில் சித்தேச்வா னுக்கு ஐந்தாமாண்டில் மரணமுண்டா 
லிங்க பிரதிட்டை செய்து பூசித்து முத்தி மென அறிந்த தாய் தந்தையர் வருந்த , 
பெற்றான் , ( பாத்ம புராணம் . ) 

இவன் சிவபூசை செய்து யமனை வென் 
3. விஷ்ணுபூசையால் இந்திரபத மடை 
ந்த வேதியன் . ( பாத்மம் .) 

8. புண்டரீகனது தந்தையான மகரிஷி , 
4. ஓர் இருடி , வத்சந்திரனுக்குச் சம் சுவேதசிரீடன் - சண்முகசேநாவீரன் , 
பன் தன்மை கூறியவர் . 

சுவேதசீகன் - ஒரு சிவயோகி . 
சுவிரன் - 1. (பிர .) சிபியின் குமான் . சுவேதநதி - சுவே தமுனிவரைக் காண்க . 

2. தேவசிர வசுவிற்குச் சங்கவதியிடத் சுவேதழனி அகத்தியர் மாணாக்கர் . இவர் 
துதித்த குமரன் . 

க்கு அங்காமகையென்னும் அரக்கி தீமை 
சுவிஷ்ட கிருது - வைசுவதேவபலி கொள்ளும் புரிய இவர் கோபித்து அருகில் விசுவா 

மித்திர முனிவர் சாபத்தால் கல்லாயிருந்த 
சுவிஹரி - சூர்யவம்சத்தரசன் யோகியான ஊர்வசிப்பாறையை அவள் மீது எவினர் ; 
நிமியாகத்தில் அரிகதை சொன்ன பாறை அரக்கியைத் துரத்த அவள் பய 

ந்து சேதுவில்விழக் கல்லும் உடன்விழுந் 
சுவீரன் - 1. ஷேமியன் ( க்ஷேமகன் ) கும 

கல் உடனே உருப்பசியுருப்பெற் 
ரன் , இவன் குமரன் பிரஞ்சயன் . 

அங்காரகை கிருதாசியுரு அடைந் 
2. சிபி , குமரன் , வசுதேவன் தம்பியா தனள் . இவர் சிவபூசை செய்த நீர் ஆறா 
கிய தேவச்சிரவன் குமரன் . 

கப் பெருகி நதியாயிற்று . அது சுவேத 
3. சூரியவம்சத்து மதிராஸ்வன் புத்திர நதியெனப்படும் . 
னாகிய தியுதிமான் புத்திரன் , இவன் புத் சுவேதலோகிதன் - ஒரு சிவயோகி , 
திரன தர்ஜயன் . 

சுவேதலோகிதகற்பம் இருபத்தொன்ப 
சுவீர்யபாது - குரோதகீர்த்தியின் குமரன் . 

தாவது சற்பம் . 
சுவுருத்தன் அதருத நயன் , நாகன் . சுவேதவதி கமனப் புயங்கன் தேவி ; 
சுவேச்சை - திருதராட்டி ரன் குமரன் ,. இவள் மகா கற்புடையாள் , இவள் கண 
சுவேதகி - ஓர் அரசன் , இவன் நாரதரால் வன் ரோகியாய்த் தான் தாசிவீடு செல்ல 
ஒருயஞ்ஞம் செய்வித்து அதில் பலனிர வேண்டுமென மனைவியுடன் கூறியபோது 
ண்டு வருஷம் அக்நிக்கு நெய்யால் ஆகுதி சுவேதவதி , அவனைத் தாசிலீட்டிற்குச் 
கொடுத்தனன் . இதனால் அக்நிக்கு அக்கி சுமந்து சென் றனன் . செல்லும் வழியில் 
மந்தம் உண்டாய்த் தேஜசும் நீங்கிற்று . அங் கழுவில் தொங்கிக் கொண்டிருந்த மாண் 

90 


அக்கி . 


சுவேதவகப்பேருமாள் 


714 


சுவேதன 


டவ்யர் மேல்பட்டு அவரை வருத்தியது . 
வருந்திய முனிவர் பொழுது விடிய இவள் 
மாங்கல்யமிழக்க எனச் சாபமளித்தனர் . 
இதனைக் கேட்ட சுவேதவதி பொழுது 
விடியா திருக்க எனப் பிரதி சாபமளித் 
தனள் . இதனால் பொழுது விடியாது 
நித்யகர்மாதிகள் தடைபடத் திரிமூர்த்தி 
களும் அவளுக்கு முன் தோன்றி இவள் 
வேண்டிய வரம் அளித்து அவரைக் கழுவி 
னின்று நீக்கிச் சாபவிமோசனமும் செய் 
தனர் . (காவிரி புராணம் ) 
சுவேதவதப்பெருமாள்- மெய்கண்ட தேவ 

ரைக் காண்ச . 
சுவேதவராககற்பம் - 1.சிவமூர்த்திசோதி 
ச்வரூபமாக நின்றபொழுது பிரம்ம விஷ் 
ணுக்களில் விஷ்ணு சுவேதவராக வடிவ 
மாய்ப் பூமியைப் பிளந்தகாலத் துண்டான 
கற்பம் ஆதலால் இப்பெயர்த்தாயிற்று . 
(சிவமகாபுராணம் ). 

2. பிரமன் உறங்குகையில் பூமி கடலில் 
அழுந்தியது . பிரமன் விழித்துப் பார்க்கை 
யில் உலகத்தைக் காணாது விஷ்ணுவைத் 
துதிக்க விஷ்ணு மூர்த்தி சுவேதவராக வுரு 
வெடுத்து நீரிலழுந்திய பூமியைக் கொம் 
பிற்றாங்கி நிறுத்தினர் . ஆகையால் இக் 
கற்பத்திற்கு இப்பெயர் உண்டாயிற்று 
என்ப . 
சுவேதவராகம் - பாத்மகற்பத்தில் மூழ்கிய 
அண்டத்தை யெடுத்து நிறுத்திய விஷ் 
ணுவின் வராகத் திருவுரு . 
சுவேதன் 1. காந்தார தேசத்தரசன், 
காந்தாரியின் தந்தை , திருதராட்டிரன் 
மாமன் . 

2. விராடனுக்கு அபிமான புத்ரன் , 
பாரத முதற்போரில் சோபதி , உத்தர 
னுக்கு அண்ணன் , சிவமூர்த்தியை யெண் 
ணித் தவஞ்செய்து வில்பெற்றுப் போரில் 
துரியோதனாதிகளைப் பின்னிடச் செய்து 
வீஷ்மர் வஞ்சனையால் வேறு ஆயு தமெடு 
த்து யுத்தஞ்செய்து மாண்டவன் , கிருஷ் 
ணாவதாரத்தில் கண்ணனுக்கு விருந்து 

. 
சொல்ல அக்காலத்து வெகுலாசுவனும் 
விருந்து கூறினன் . கண்ணன் அவ்விருவர் 
வீட்டினும் ஒரேகாலத்தில் விருந்துண்ணக் 
களித்தவன் . 

3. யஞ்ஞ மூர்த்திக்குத் தக்ஷணையிட 
முதித்த குமான் . 
+ . ஒரு நாகன் , பாதாளவாசி , 
5. ( சூ ) சம்பன் குமான் , 


6. அம்பரீஷனுக்குச் சேநாபதி , இராக் 
கதருடன் சண்டைக்குச் சென்று பயந்து 
திரும்பிச்செல்ல நாணி அங்கிருந்த சிவ 
மூர்த்தி சந்நதியில் தன் தலையறுக்க நிச்ச 
யித்து வாளையெடுத்து அறுக்கையில் சிவ 
மூர்த்தி உனக்கு வெற்றியுண்டாக என 
அநுக்கிரகித்த வரம்பெற்றுப் பகைவரை 
வென்று அம்பரீஷனால் வரிசைபெற்று 
வீரசுவர்க்க மடைந்தவன் , 

7. ஒரு வேதியச் சிறவன் ; சிவபூசை 
யால் யமனைக்கடக்க வெண்ணிச் சிவபூசை 
செய்கையில் யமன் பாசம் வீசச் சிவபிரான் 
கோபத்துடன் சிவலிங்கத்தில் தரிசனம் 
தந்து யமனையுதைக்க யமன் உயிர் நீல் 
கினன் , சுவே தன் சிவமூர்த்தியைத் துதித் 
துத் தனக்கு ஆயுளும் , யமனுக்கு உயிரும் 
வேண்டிப் பெற்றவன். ( இலிங்சபுராணம் ). 

8. இவன் , சுதேவன் குமரன் , பல 
ஆண்டுகள் தவஞ் செய்து பிரமலோக 
மடைய இவனை அவ்விடத்தில் பசிநோய் 
வருத்தியது . சுவேதன் பசிநோய் கூறிப் 
பிரமனைவேண்டப் பிரமன் நீ இரப்போர்க் 
கிடாது உன்னுடம்பைப் போஷித்ததால் 
இவ்விடத்தும் அந்நோய் உன்னை வருத் 
தியது ஆதலால் அது நீங்கும்படி நீ முன் 
தவஞ்செய்த இடமே செல் ; அதற்கருகில் 
உள்ள குளத்தில் நீ போஷித்த உன்னு 
டலை அக்குளத்தில் மிதக்கக் காண்பாய் . 
அதைத் தின்று உன்பசி நீங்குக என 
அரசன இது நீங்கும்வகை எவ்வித மெ 
ன்றனன் . பிரமதேவன் நீ அகத்தியரைக் 
காண்கையில் 

நீங்குமென அநுக்கிரகித் 
தனன் . பசிநோய் கொண்ட சுவே தன் 
தேவவிமானத்திலேறிப் பசிவந்த காலத் 
தெல்லாம் தன்னுடலைத் தின்று செல்லும் 
நாட்களில் ஒருநாள் பொய்கைக்கரையில் 
அகத்திய முனிவரைக் கண்டு தன் சாபம் 
நீங்கித் தனது வாலாறு கூறி அகத்தியருக் 
தத் திவ்யாபரணம் ஒன்று தந்து போயி 
னவன் , இவ்வாபரணம் அகத்தியரால் 
இராமமூர்த்திக்குக் கொடுக்கப்பட்டது 

9. சண்முகசேநாவீரன் . 
10 . ஒரு 

சிவயோகி . 
11. சோழநாட்டில் திருவெள்ளக்குள 
த்தில் திருமால் திருவருள் பெற்றவர் . 

12 குருகுலத் தாசன் . தான் பூப்பிர 
தக்ஷணஞ் செய்து வருகையில் மனைவி இற 
ந்தது கண்டு வெறுப்புற்றுத் துறவடை 
து தவமேற்கொண்டு சுவேத முனிவ 


சுவேதாச்சுவன் 


715 


சுமைா 


னெனப் பெயர்பெற்றுப் பின் சிவமூர்த்தி சுவேலம் இலங்கையிலுள்ள பர்வதம் , 
யைத் தரிசித்து அவரால் சுதபன் எனும் இலல்சைப்பட்டணத்தைக் காண இராம 
பெயரையும் நந்திதேவர் பதத்தையும் மூர்த்தி இதன் மீது ஏறினர் . 
பெற்றவன் . 

சுவை - ( சூ .) இனிப்பு , கைப்பு , உவர்ப்பு , 
13. ஆநர்த்த தேசாதிபதி . மகாபா தகல் துவர்ப்பு , கார்ப்பு , புளிப்பு . 
களைச்செய்து நோய் கொண்டானாய் நாட் சுவையணி - உண்ணிகழுந் தன்மை புறத் 
டைவிட்டகன்று தீர்த்தஸ்நாகத்தால் புனி துப் புலனாய் விளங்க எட்டு வகைப்பட்ட 
தனாய் நல்லுலகடைந்தவன் . 

மெய்ப்பாட்டாலும் நடப்பது . இது வீரம் , 
14. பாண்டி நாட்டு 

வேதியன் அச்சம் , இழிப்பு, வியப்பு , காமம் , அவ 
இவன் வற்சருஷிகோத்திரத்திற் பிறந்த லம் , உருத்திரம் , நகை என எண்வகைப் 
ன் , இவன் மகாபா தான் தான் தீயவழி படும் . 
யில் தேடிய பொருள்களைப் பத்திரப் சுவைரிணிகள் ஒருவகைப் பாதாளத்தி 
படுத்தி மீண்டும் பொருள் தேட மனல் லுள்ள கன்னியர் ; சுபலன் முகத்துதித்த 
கொண்டு தன் புத்திரர் நால்வரில் கடை வர்கள் , இவர்கள் தங்கள் சாதியிலேயே 
சிப் புத்திரனை அழைத்துக்கொண்டு அவ விபசாரஞ் செய்பவர் . 
னுக்கு உபநயனஞ் செய்ய வேண்டுமென்று சுவ்யாதன் - இவன் ஒரு வேடன் , வழிப் 
பல இடங்களில் பிக்ஷையேற்று வில்வா போக்கர்களை ஹா ஹா எனும் சபதத்தால் 
ரண்ய மடைந்தனன் . அவ்விடத்தில் ( கொல் கொல் எனும் சொல்லால் ) உறிக் 
பிள்ளை பாம்புகடித்திறக்கப் பிள்ளையை கொன்று வழிமறித்துத் தின்று வாணாள் 
விருத்தப் பிரயாகையில் நீராட்டி வில் கழித்து வந்து ஆயுண் முடிவில் யமபடர் 
வாரண்யத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவ இழுத்துச் சென்று யமபுரஞ் சேர்த்தனர் . 
மூர்த்தியிடம் என் குமானை உயிர்ப்பிக்கின் 

அவ்வளவில் சிவகணத்தவர் யமபடரை 
நான் தேடிய பொருள்களைக் கொடுத்து மறித்து வேடன் தன்னாட்களில் ஹா ஹா 
விடுகிறேன் என்றனன் . சிவமூர்த்தி அப் மந்திரம் கூறினனாதலின் அவனைக் கயி 
பிள்ளையை எழுப்பச் சுவே தன் தான் லைக்கழைத்துச் செல்வோம் எனக் கூறிக் 
தேடிய பொருள்களைச் சிவபணி விடை கைலை கொண்டு சேர்த்தனர் . ( ஆதித்ய 
க்கு அளித்தனன் . 

புராணம் . ) 
15. திக்யானைகளில் ஒனறு . 

சுழிதளம் சித்திர கவியிலொன்று . எட் 
சுவேதாச்சுவன் சுசீலனுக்குச் சிவமந் டெழுத்தாய் நான்கு வரியும் முற்றுப் 
திரங் கற்பித்த ஒரு சிவயோகி , 

பெற்ற பாட்டு . இது முதலு மீறும் சுழி 
சுவேதாரண்யர் பட்டணத்தடிகளுக்கு 

த்து வாசித்தாலும் அப் பாட்டே வருவது . 
சுனகன் - யவனபுத்திரனாகிய பிரமதன் புத் 

திரன் தாய் கிருதாச்சி பாரியை மேனை கை 
சுவேதி சுகேதுவின் மனைவி , இவள் கண 

யின் புத்திரியும் , ஸ்துலகேச ரிதியினால் 
வன் , நாடிழந்து காட்டிற்செல்ல இவளும் 

போஷிக்கப்பட்டவளுமான பிரமதுவரை 
உடன் சென்று வருந் துகையில் ஆங்கீரஸ 

சந்திரவம்சத்துக் கிருத்ஸமதன் புத்திரன் . 
முனிவர் இவரது வருத்தத்தை யெணணி 

சுனச்சகன் - நாய்களுக்குத் துணையாயிருப் 
நவராத்திரிவிரத மனுட்டிக்கச் செய்தனர் . 

பார்க்குத் துணையானவன், 

யாது தானி 
அந்த அநுட்டான பலத்தால் சூரியகேது 

யைக் காண்க . 
என்னும் ஒரு புத்திரன இவளிட முதித்து சுனச்சேபன் - அசிகிர்தன் குமரன் , இவன் 
இழந்த நாட்டினைச் செயிக்கச் சகமடைந் 

தந்தை இவனை அரிச்சந்திரன் செய்த புரு 
தவள் . 

ஷமேதயாகத்திற்கு விற்க விச்வாமித்தி 
சுவேதை - 1 , காசிபர் பெண் , திக்கசங்க 

சரைக் கண்டு குறையிரந்து அவரால் காக் 
ளைப் பெற்றவள் . 

கப்பட்டவன் . இவனே விச்வாமித்திர 
2. ( சங் . ) நிகும்பன் பாரி , குமரன் அர சால் ஜ்யேஷ்டனாகக் கொள்ளப்பட்டவன் . 
சர்மீளி. 

இவனுக்குத் தேவராதன் எனவும் பார்க் 
சுவேஷை - பரீட்சித்தின் பாரியை . இவ கவன் எனவும் பெயர் . 

ளுக்கு வாகுகை என்றும் பெயர் . புத்திரன் சுனக்ஷத்ரன் - ( சூ ) மனுதேவன் குமான் . 
பீமசேனன் . 

சுனுமா - உக்கிரசோன் குமரன் , 


ஒரு பெயர் . 


சுனையன் 


716 


சூதர் 


சுனையன் -1 . பாரிபிப் பிலவன் குமரன் . சூசி - விமனுடன் போர்புரிந்த வீரன் . துரி 
இவன் குமரன் மேதாவி . 

யோ தனன் தம்பி . 
2. ஒரு காந்தருவன் , அவீக்ஷித்தைக் சூடாமணி உள்ளழடையான் மண்டல 
காண்க , 

புருடன் இயற்றிய சோதிட நூல், 
சுஷத்திரன் - கோசல தேசாதிபதியின் புத் சூடாமணி நிகண்டு 

ஒரு தமிழ் நூல் . 
திரன் ( பா - து . ) 

தெய்வப் பெயர்த் தொகுதிமுதல் பன்னி 
சுஷேணன் - 1 ஜமதக்னி புத்திரன். 

ரண்டு தொகுதிகளை யுடையது . திவாக 
2. திருதராஷ்டிர புத்திரன் . 

ரத்திற்கும் , பிங்கலத்திற்கும் வழி நூலாக 
3. கர்ன புத்திரன் . 

வுள்ளது . இந்நூலாசிரியர் வீரபுரத்திலி 
4. ஒரு சர்ப்பம் . 

ருந்த மண்டல புருடர் . 
5. துர்யோ தன்னைச் சேர்ந்த ஒரு க்ஷத் சூடாலை இவள் ஞானி, இவள் ஞானம் 
திரியன் , 

பெற்றுச் சிகித்து வசனாகிய தன்னாயகனுக் 
6 விருஷ்டிமான் குமான் , இவன் கும குப் போதிக்க, வனஞ்சென்ற நாயனி 
ரன் சுகி தன் , 

டம் , கடன் என்னும் தேவகுமரனாய்ச் 
சுஷுழன - 1. சூர்யகிரணத்தொன்று . சென்று அரசனுக்கு 

ஞானோபதேசஞ் 
2. ஒரு தீர்த்தம் . 

செய்து சமாதியிலிருத்தி , மீண்டும் பெண் 
சுஹஷாபக்தர் அமாதாபாத் ( Ahmada 

ணுருக்கொண்டு 

மதனிகை யென்னும் 
bad ) எனும் ஊரில் பேடியுருக்கொண்டு பெயருடன் அரசனை மணந்து அவனைச் 
பெருமாளைத் தியானித்திருந்த பக்தர் . சோதிக்கச் சோரத் தனஞ் செய்ய அரசன் 
இவர் இருந்த நாட்டில் மழையிலாது குடி சித்தசலன மில்லாதிருக்கக் கண்டு தன் 
கள் வருந்த அரசன் தெய்வத்தை யெண் நிசவருக்காட்டி அரசனைப் பிரியாதிருந்து 
ணித் தவம்புரியப் பெருமாள் அரசன் கன முத்தியடைந்தவள். ( ஞானவாசிட்டம் .) 
விடைத் தோன்றிச் சுஹஷாபக்தரை சூடிக்கொடுத்தாள் - ஆண்டாளைக் காண்க. 
வேண்டிக்கேள் மழை வருஷக்கும் என்று இவளருளியவை திருப்பாவை , நாச்சியார் 
மறைந்தனர் . அரசன் விழித்து மந்திரிக திருமொழி . 
ளுடன் ஆராய்ந்து பக்தரை யடைந்து சூதகம் ( 6 ) . ஜநநாசூசம் , மாணாசூசம் , 
பணிந்து வேண்டப் பக்தர் அரசன் கூறிய சூதசம்மிதை - இது விபூதி , ருத்ராக்ஷம் , 
தைப் பெருமாளுக்கு முறையிட்டு வேண் பஞ்சாக்ஷரம் , சிவபூசை , சிவதானமகிமை , 
டவும் பெருமாள் மழை பொழிவிக்கா திருந் ஸ் தலவிசேஷமகிமை இவைகளைச் சிறப் 
தனர் . அதனால் பக்தர் வருந்தித் தாம் பாசக் கூறும் . இது தமிழில் தேவராசப் 
அணிந்திருந்த மூக்குத்தியையும் கைவளை பிள்ளை யென்பவரால் மொழிபெயர்க்கப் 
யையும் உடைக்கத் தொடங்குகையில் 

பட்டது . 
மழை வருஷிக்க அரசன் களித்துப் பக் சூதபுத்ரன் கர்ணன் . 
தருக்குப் பொருள் தரப் பக்தர் மறுத்துச் சூதமாகதர் - அரசரைக் களிப்பிக்கப் பாடு 
சமாதிக்குழி செய்யக் கூறி அதிலி றங்கப் வோர் . பிருது வின் யாகசுத்திகாலத்தில் 
பெருமாள் திருவடியடைந்தவர் . 

பிறந்தவர் . 
சூதர் -1. ( சூ ) உசோமஹருஷணர் குமார் , 
வியாசர் மாணாக்கர் , சூத்திரர் . இவர் ஒரு 
முறை புராணபடனஞ் செய்யுங்கால் பல 

ராமரைக் கண்டெழாது இறுமாந்திருந்த 
சூக்குமர் - அஷ்டவித்தியேசுரரில் ஒருவர் .. காரணத்தால் பலராமரா லுயிரிழந்து இரு 
சூக்குமை 

சிவசூர்யத்தானத் தமருஞ்சத்தி . டிகள் வேண்டுகோளால் மீண்டும் உயிர்ப் 
சூக்தி - சத்தியன் தேவி , இவளில்லா விடத் பிக்கப் பெற்றவர் . ( இவரைக் கொன்ற 
துப் பாந்தவ்யமில்லை , 

காரணத்தால் பலராமரைப் பிரமகத்தியற் 
சூசகன் - பிறர் குற்றங்களைக் கண்டு கூறு றியது ) . உக்கிரசிரவசு என்னும் பெயரும் 
தற்பொருட்டு அரசனால் நியமிக்கப்பட்ட பெற்றனர் . இவர் திரையாரணி முதலிய 
வனாய் அங்கனமே அக்குற்றங்களை யறிந்து அறுவரிடத்தும் ஆறு சங்கிதைகளைக் கற் 
அரசற்கு அறிவிப்பவன் . ( சுக்ரதி.) றுச் சுகரிடம் நான்கு மூலசங்கிதைகளைக் 
சூசமி அநுகிலாதன் தேவி . 

கற்றவர் . சௌநகாதி முனிவர்க்குப் புரா 


சூதன 


717 


சூததமமாக 


ணங்களை யோதினவர் . இவர் ஆச்சிரமத் சூத்திரதருமம் வேதசாத்திரமறிந்த வேதி 
துப் பாண்டவர் சிலநாள் தங்கியிருந்தனர் . யனுக்குச் சிசுரூஷைசெய்வதே இவனுக்கு 
உ தங்கனைக் காண்க . 

மோகத்தைத் தரும் . இவன் உள்ளும் 
2. பிரமன் யாகஞ்செய்கையில் அக்கும் புறமும் பரிசுத்தனாய் உயர்ந்த குலத்தவ 
பத்திருந்து பிறந்தவர் . இவர்க்குப் பிரமன் னைக் கொடுமையாகப் பேசாமல் முதல் 
புராணங்கூறினவன். ( பிரம்மகைவர்த்தம் .) மூன்று வருணத்தார்க்கும் எவல்செய்து 
3. நின்றேத்துவோர் . 

கொண்டு 

அகங்காரமில்லா திருப்பவன் 
சூதன் -1 , மன்னவன் , பிராமணப் பெண்ணி சூத்திரனாவான் . 
னைப் புணரப்பிறந்தவன் , தேரோட்டுவோ சூத்திரம் - 1. குறுகிய செய்யுட்களில் பல 
ன் , மந்திரித்தொழில் செய்வோன் . ( மனு . ) வகை யகன்ற பொருள்களைச் செவ்வை 
2. விஸ்வாமித்திர புத்திரன் . 

யாக அடக்கி இனிதாக அப் பொருள் 
சூதாடிக்கெட்டோர் 

நளன் , தருமபுத்தி விளங்கத் திட்பம் நுட்பம் சிறந்து வருவ 
என் முதலியோர் . ( சுச்சநீதி . ) 

தாம் . 
சூதிகாக்கிருகம் அச்சுவினி, ரோகிணி , 2. சிறிய கண்ணாடியில் பெரிய தேகங் 
மிருகசீரிஷம் , புநர்பூசம் , உத்தாம் , அத் களின் உரு செவ்வையாகச்செறிந்து இனி 
தம் , சித்திரை, சுவாதி , அனுஷம் , உத்தி தாக விளங்குதல் போல் , சில எழுத்தா 
ராடம் , திருவோணம் , உத்தரட்டாதி , ரே லான செய்யுட்களில் பல் பொருள்களை 
வதிகளிலே திங்கள் , வியாழன் , வெள்ளி , யடக்கித் திண்மை நுண்மையுடன் நிலவு 
சனிவாரோ தயங்களில் ; கும்பம் , விருச்சி வது , ( கன் - பா ) 
கம் , ஒழிந்த லக்கினங்களில் ; இருத்தை 3. இது ஆறு வகைப்படும் , பெயர்ச்சூத் 
ஒழிந்த திதிகளில் சுபகிரகங்கள் நோக்க, திரம் , விதிச்சூத்திரம் விலக்கியற் சூத்திரம் , 
அஷ்டமசுத்தியாகப் பிள்ளை பெறுதற்கு நிலயச்சூத்திரம் , அதிகாரச்சூத்திரம் , ஞாப 
இடம் உண்டாக்கி அதில் கர்ப்பஸ் திரி கச்சூத்திரம் . பெயர்ச்சூத்திரம் - இலக்கணங் 
பிரவேசிக்கவேண்டும் . 

கட் குபகாரமாக இதற்கிது பெயரென்பது 
சூத்திரகன் - 1. விதிசையென்ற நகரின் விதிச்சூத்திரம் - முன்னில்லதனை மொழி 
அரசன் சந்திராபீடனாகத் தோன்றினவன் வது ; விலக்கியற்குத்திரம் - பொதுவகை 
இவனே . 

யால் விதித்ததனை மறுப்பது ; நியமச்சூச் 
2. ( சூ . ) பிரசேநசித் குமரன் . 

திரம் - முன்னொரு வகையாள் முடிந்தத 
3. மகததேசாதிபதியாகிய சுசர்மன் னைப் பின்னும் எடுத்து விதிமுகத்தான் 
சகோதரன் , இவன் சகோதரனாகிய சுசர் விலக்குவதும் , விலக்கும் வகையான் விதிப் 
மனைக் கொன்று அரசாட்சி கொண்டவன் , பதும் ஆம் ; அதிகாரச்சூத்திர - ஆற்றொ 
சூத்திரங்கள் இது சுபாசுபகர்மங்களின் ழுக்கு முதலிய சூத்திரங்லையுள் ஒன்றேற் 
பொருட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் விதிக கும் வகையால் இயைபொருள் விளைப் 
ளடங்கிய நூல்கள் , அவை பதினெண் பது ; ஞா பககுத்தரம் - எளிதுஞ் சிறிது 
வகை : போதாயனம் , ஆபஸ் தம்பம் , சத்ய மாக இயற்றற்பால தனை அரிதும் பெரிது 
ஷாடம் , திராஹ்யாயனம் , அசஸ்தியசா 

இயற்றிப் பிறிதொரு பொருளை 
கல்யம் , ஆச்வலாயனம் , சாம்பவீயம் , காத் யறிவிப்பது . 
யாயனம் , வைகானஸம் , சௌனகீயம் , சூத்திரநிலைகள் - 1. பிண்டமாகக் கூறலா 
பாரத்வாஜம் , அக்கிவைச்யம் , ஜையினீ இய பிண்டசூத்ரம் , தொகுத்துக் கூறலா 
யம , வா தூலம் , மாத்யந்தினம் , கௌண் கிய , 

தொகைச்சூதரம் , வகுத்துக்கூறும் 
டின்யம் , கௌ வீதகம் , ஹிரண்ய கேசி . வகைச்சூத்தியம் , இது இதைக் குறித்த 
இவை செய்தோரால் பெயர்பெற்றவை. தெனக் கூறும் குறிச்சூத்தரம் , செய்கை 
சூத்திரசாதனி - ஒரு பிறப்பில் சூத்திரம் யைக்கூறும் செய்கைசூத்திரம் மேற்கூறிய 
யிருந்து , தீயபாவத்தால் புழுவாய்ப் பிற வகைகளைக் கொண்டு இவற்றின் புறத்தை 
ந்து வியாசரால் அவ்வுரு நீங்கி முறையே , அடையும் புறனடைச் சூத்திரம் என்பன . 
புலையன் , சூத்திரன் , அரசனாய் , யுத்த ( நன் - பா ) 
முனையிலிருந்து பிராமணன் வீட்டிற் பிற 2. ஆற்றொழுக்கு , சிங்கநோக்கம் , தவ 
ந்து அவ்வியேய மகருஷியாய்த் தேவர் ளைப்பாய்ச்சல் பருந்தின் வீழ்ச்சி என்பன . 
வணங்க இருந்தவன் . ( பாரதம் .) 

( தன் - பா . ) 


மாக 


சூதரமமூன்று 


718 


சூரதாசர் 


யன . 


சூத்ரம்ழன்று இது வாஸ்து பத சூத்திரம் . ந்தனன் . இந்தச் சந்ததியில் ( 50 ) ஆவது 
அது பர்யந்த சூத்ரம் , விந்யாச சூத்ரம் , சந்ததியில் பராந்தகச் சோழன் பிறந்தான் . 
ப்ரமாண சூத்ரம் . இவை அளவைக்குரி இவன் நாசகன்னி மணந்த சோழனா யிருக் 

இவற்றின் விரிவைக் காமிகாகமத் கலாம் . இவன் தந்தை வீர ஆதித்த சோ 
தில் காண்க . 

ழன் என வுறையூர்ப்புராணங் கூறும் . இவ 
சூத்ரவதியார் 

சேனையர்கோன் திருத் னைக் குலோத்துங்க சோழன் எனவுங் கூறு 
தேவியார் . இந்தம்மாள் ஆழ்வா ராசாரியர் வார் . 
களின் சரி தங்களைத் திருமகளிடம் கேட்ட சூரகேது சந்திர குலத்தரசனாகிய அஸ்தன் 
வர்கள் . ( அரிசமய தீபம் . ) 

மாமன் . 
சூராபாயி - இவள் ஒரு புரோகித புத்ரி . சூாசேநம் - 1 , மதுவனம் , இது சத்துருக் 
இவளைத் தந்தை ஒரு 

வேதியனுக்கு நன் இலவணாசுரனைக் கொன்றபின் அந் 
மணஞ் செய்து கொடுத்தனன் . இவளுக்கு சாட்டுக் கிட்டபெயர் . யமுனை நதிக் கருகி 
இளை மையிலேயே அரிபக்தி மிகுந்தது .. லுள்ளது . 
அதனால் அரிநாமம் விடாது செபித்துவ 2 The Kingdom of Wish , Madura 
ரும் காலையிலே மாமியார் வீட்டு மனிதர் wus the Capital 
வரவுபோக்கிருக்கக் கண்டு இனி மணமக சூாசேநர் - 1. யாதவ பேதம் 
னைச் சேரிற் கருவுண்டாம் பாசமதிக்கப் சூரசேநமகாராசா குந்து தீர்த்தக்கரின் 
படும் அரிநாம மறந்து பந்தப்படுவோமெ தந்தை , தேவி ஸ்ரீகாந்தை . 
ன்று எண்ணி வீட்டை விட்டகன்று தன் சூரசேநன் - 1. குந்திபோஜன் வம்சத்திற் 
ஆபரணங்களைத் துளபவனத்திருந்த பாக பிறந்தவன் , குந்தியின் தந்தை . 
வதர்க்குத் தானஞ்செய்து அங்கு அரித் 2. திராவிட தேசத்தில் மணிமுத்தா 
யானஞ் செய்யத் திருமால் தரிசனந்தந்து நதிக்கரையில் விருத்தாசல க்ஷேத்திரத்தில் 
இராதை குண்டத்திருக்கக் கட்டளையிட 

சிவாபூசாதுரந்தரனாயிருந்த அரசன் இவன் 
ஆண்டிருக்கையில் தகப்பன் தேடிச் தன் பரிவாரங்களுக்கும் சிவநாமமே தரித் 
சென்று மகள் தன் கோலத்தைக் கண்டு துச் சிவபதம் பெற்ற அரசன். (சிவ -ரஹ .) 
அழைக்க மகள் தகப்பனுக்குப் பிறவிக் 3 , நிதந்துவின் குமரன் . 
கடல் நீந்த உமக்கு இன்னும் தோன்றவில் 4. கார்த்தவீரியன் குமான் . 
லையோவெனத் தந்தைக்கு நல்லறிவு பிற 5. சத்தருக்கன் குமரன் , 
ந்து குமரியை நோக்கி நீ நமதில்லிடம் 6 மத்தியதேசத்தரசன் , இந்திரனிடம் 
வந்து அரி த்யானஞ் செய்கஎன அவ்வா 

புருசுண்டிமகாத்மியங் கேட்டவன் . 
றே பெருமாள் கட்டளைப்படி சென்று 

7. ( சூ . ) அரசன் , காஞ்சாமாலையின் 
தியானித்துப் பஜனை செய்திருக்கையில் தந்தை . 
அரசன் கண்டு மோகித்துக் கவன் றனன், | சூரணம்- பலவகை வேர்வித்துகளை பிடித்து 
அரசன் இவள் ஆற்றிற்கு அக்கரையிலிரு வடிகட்டி யுண்ணும் மருந்து வகை . 
ந்து இக்கரையிலிருக்கும் தன்னை வெள் 

சூாதாசர் - இவர் முன்ஜன்மத்தில் அக்கு 
ளத்தைக் கடந்துவர அழைத்ததாகக் கனாக் 

சத்தியபாமையைக் கண்ணன் நீக் 
கண்டு சனவின் பயனைப் பெரியர்க்குக் கினதால் விசனமுற்ற சத்தியபாமை இல் 
கூறிப் பிறவிக்கடல் கடக்க உன்னாலா ரைவேண்ட 

கண்ணன் 
சாது எனப் பிறவிக்கடல் கடக்கச் சூரா பூண்டு செல்லாநிற்கையில் அதைக்கண்ட 
பாயியையடைந்து உபதேசம் பெற்றனன் . கண்ணன் குருடாகவெனச்சபிக்க அல் 

சிவபக்தியால் புருஷனைக் கடந்த வாறே சூரதாசர் என்னும் பெயருடன் மது 
வள் . 

மாநகரில் பிறந்து பஜனை செய்து கொன் 
சூரஆதித்த சோழன் - இவன் அரசர் சூளா டிருக்கையில் ஒருநாள் துவாரகையில் பெ 
மணிச் சோழன் சந்ததியிற் பிறந்து திரி ருமாள் சந்ததியில் பஜனை செய்கையில் 
சிரா மலையில் தீர்த்தமாடவந்த நாககன்னி கண்கள் புலப்பட்டன , இவர் பெருமாலை 
யரைத் தொடர்ந்து நாகலோகஞ் சென்று 

என்னை முன்போலவே கன் 
காந்திமதியெனனும் நாக கன்னிகையை ணில்லாமற் செய்க வென்றனர் . ஒருநாள் 
மணந்து வெற்றிலை , செந்நெல் , சிவலிங் அவந்திநகரத்தரசன் சபையில் தான்சேன் 
கம் கொண்டுவந்து பூமியல் பதித்து வாழ் என்னும் வித்துவான் தான் பாடுகையில்அ . 


ரூரர். 


இவர் 


வேடய 


நோக . 


சூரபத்மன் 


719 


சூரியதத் தன் 


NI 


வன் . 


வாசன் உன்னையொப்பார் உலகில் ஒருவழு நிலையறிந்து தான் சிங்கத்தில் எறிக் 
மிலர் என்று அவனைப்புகழ வித்வான் கொண்டு இந்திரஞாலத்தேரால் அதனை 
கேட்டுச் சூரதாசர் முதலிய பெரியோர்கள் வருவித்து இறந்த அசுரரை மீட்டும் எழுப் 
இருக்கின்றார்கள் என்று கூற அவரைத் பிக் குமராக்கடவுளுடன் யுத்தம்புரிந்து 
தன் சபையில் வருவித்துப் பாடச்செய்த பதாதியாய் நின் றனன . இவன் மாயையால் 
னன் . இதை அரண்மனையிலிருந்த பெண் சக்கிரவாகப் புள்ளுருக்கொண்டு தேவர் 
கள் கேட்கவேண்டுமென்னு மவாவால் சேனைகளுடன் யுத்தம் புரியக் குமாரக்கட 
அரசனைக்கேட்க அரசன் அந்தகன் தானே வுள் , இந்திரனை மயிலாகவா நினைக்க அவ் 
அந்தப்புரம் 

சென்று 

பாடலாமென்று வகை வந்த அவன்மீது ஆரோகணித்து 
விடை கொடுத்தனன் , சூரதாசர் அந்தப் அசுர சேனைகளைக் கண்டித்தனர் . பின்பு 
புரஞ்சென்று பாடுகையில் முன் இவரு சூரன் , பூமி , ஜலம் , தீ , காற்று முதலிய 
டன் கண்ணனால் தாசியாகவெனச் சாபம் உருக்கொண்டு யுத்தஞ்செய்யக் குமாரக் 
பெற்ற சத்தியபாமை இவ்விடம் வந்து கடவுள் அவைகளுக்கு மாறுகி அடக்க, 
இவர்பாடலைக் கேட்டமாத்திரையில் இவ ஆற்றாது கடல் நடுவுள் மாமா வருவடைக் 
ருக்குக் கண்கள் புலப்பட்டன. உடனே தனன் . 

இதனைக்கண்ட குமாரக்கடவுள் 
பெண்கள் எல்லாரும் மறைந்துபோகச் மாமாத்தை வேலாயு சத்தால் இருபிளவ 
சத்தியபாமை நிற்கக்கண்டு பெருமாள் செய்தனர் . பிளவுண்ட அசுரன், தன் 
இருவருக்குந் தரிசனந்தந் தனர் . 

சொந்த உருவுடன் குமாரக்கடவுளிடம் 
சூரபத்மன் - மாயை , காசிபரை வஞ்சித்து யுத்தத்திற்கு வந்து வேலால் இருபிளவு 
முதற்சாமத்திற் புணரப் பிறந்த அசுரன் . பட்டு மயிலுஞ் சேவலு மாயினன் . சூரன் 
இவன் மாயையிடம் உபதேசம் பெற்றுப் மாளா ஆயுளுடையான் ஆதலால் , குமாரக் 
பெருவேள்விசெய்யச் சிவமூர்த்தி தரிசனந் கடவுள் , மயிலை வாகனமாகவும் , கோழி 
தராதது கண்டு வேள்வியிலிறக்கத் துணி யைக் கொடியாகவும் கொள்ளப் பெற்ற 
கையில் , சிவமூர்த்தி தரிசனந் தந்து 

இந்தச் சூரன் பதுமன் , சிங்கன் , 
சிரயாக்கை , இந்திரஞாலமென்னுந் தேர் , தாருகன் , நால்வரும் முதலில் சிவகணத்த 
விஷ்ணுவாதியருக்கும் பின்னிடா வலிமுத வர் , சிவ தரிசனத்திற்கு வந்த பிரமவிஷ் 
வியவு மளித்து நமது சாத்தியொன்றினால் ணுக்களின் 

வாகனங்களாகிய அன்னம் , 
அழிவுஅடைவாய் எனவாந்தாப்பெற்றவன் கருடன் இவற்றின் மேல் 

குமாரக்கடவு 
இவன் , சந்திரனிடம் உபதேசம் பெற்று , ளின் வாசனத்தையும் , கொடியையும் யுத் 
மாயையின் போதனையால் திக்குவிஜயத் தத்திற்கு எவிக் குமாரக்கடவுளால் அசுர 
திற்குச்சென்று இந்திரனிடம் யுத்தஞ்செ சாகச் சாபம் பெற்று அவரது வேலால் 
ய்தனன் . இந்திரன் , இவன் போர்க்கு ஆற் உயிர்நீங்கி அநுக்கிரகமடைய வரம்பெற் 
சாது குயிலாக மறைந்தனன் . இவன் , மற் நவர்கள் , 
நத்தேவருடனும் போரிட்டு வென்று அர சூரன் - 1. கார்த்த வீரியன் குமான் , 
சாண்டிருந்தனன் . இவன் பட்டணம் வீர 

2. விரே தன் குமான் , இவன் குமரன் 
மாயேந்திரம் , தேவி பதுமகோமளை , கும சி . 
சர்பானுகோபன் அக்முகள் , இரணியன் , 3. தேவமீடன் குமரன் , இவன் தேவி 
வச்சிரவாகு . குமாரக்கடவுள் இவனிடம் மாரீஷை , குமார் வசுதேவர் முதலியவர் , 
போர்க்குச் சென்ற காலத்தில் இரண்டாம் 4. வசுதேவன் குமாரில் ஒருவன் . 
நாள் யுத்தத்தில் இவன் , அவரிடம் எதிர் 5. ஒரு அகரன் , முகுந்தையைக் தா 
த்துப் படைகொடி முதலிய இழந்து நிரா 
யுதனாய்த் தேவர்சிறைவிடக்கூறிய புத்தி 

6. விசயன் என்பவனுக்கு மைந்தன் , 
கேளாது மீண்டும் படை சேர்த்து வரு ஒரு சிவனடியவர் வீட்டில் பொருளபகரி 
வோமென மறைந்தவன் , பானுகோபனை த்து அரசனால் தண்டிக்கப்பட்டு நாகம் 
யுத்தத்திற்கேவி இறக்கக்கண்டு மீண்டும் அடைந்தவன் . 
சிங்கமுகாசுரனை யேவி அவனுமி றக்கத்தா சூரி சமஸ்கிருத கவிகளுக்குப் பட்டப் 
னே யுத்தத்திற்கு வந்து சேநாசமுத்திரக் பெயர் . 
களையிழந்து பதாதியாய் நின்று மாயை சூரியதத்தன் 

சூரியதத்தன் - அத்திரியன் . விராடன் 
யை நினைந்து அவளால் சஞ்சீவியின் உடன் பிறந்தான் . 


ணக் . 


சூரிய துவஜன் 


720 


சூரிய மூர்த்தி 


சூரியதுவஜன் திரௌபதியின் சுயம்வரத் 

தின்பொருட்டு வந்த க்ஷத்திரியன் . 
சூரியகாந்தக்கல் - சூரியவொளியில் தெரு 

ப்பைக் கால்வது . 
சூரிய , சந்திர மண்டலங்கள் - சிலகாலங்க 
ளில் சூரியனைச்சுற்றியும் , சிலகாலங்களில் 
சந்திரனைச்சுற்றியும் பரிவேடங்கள் காணப் 
படுவதுண்டு. இதனைச் சூரியமண்டலம் 
சந்திர மண்டலங்க ளென்பர் . இதனை ஒரு 
கிரகமென்பர் . 
சூரியசந்திரகோதரிசனம் - பிள்ளை பிறந்த 
3.ம் மாசத்திலே அனுகூலமான சுபதினத் 
திலே பிள்ளைக்குச் சூரியனைக் காட்ட 
வேண்டும் . பிள்ளை பிறந்த 4 - ம் மாரத் 
திலே அன்னப்பிராசனத்திற்கு நிச்சயித் 
திருக்கிற சுபமுகூர்த்தத்திலே சுப்பிரம 
ணய சுவாமியையும் , சந்திரனையும் பூசித் 
துச் சந்திர தரிசனமும் சோதரிசனமும் 
பண்ணுவிக்கும் சடங்கு . 
சூரியநேத்திரன் கருட புத்திரன் . 
சூரியபுரம் அரிகுலத்தரசர் நகரம் . 
சூரியப்பிரபை - சுக்கிரன் குமரி இவளை 
இக்ஷவாகுவம்சத்திற் றோன்றிய அரசன் 
ஒருவன் காந்தர்வமணத்தாற் கலக்சச் சக் 
ராசாரியர் அவனுடன் எட்டுநாள் சண்டை 
யிட்டு அவனை ராஜ்யத்துடன் சுட்டெரித் 
தனர் . (சிவமகாபுராணம் ) 

( கஉ ) தாதரு , சக்கரன் , அரிய 
மான் , மித்திரன் , வருணன், அஞ்சுமான் , 
இரணியன் , பகவான , விவச்சுவான் 
பூடன் , கவித்ரு, து வட்டன் இவர்கள் 
மேஷமாத முதலாகச் சஞ்சரிப்போர் . 
சூரியர் முதலிய வீதி ( ங ) மேடவீதி , 
இட்டவீதி , மிதுன வீதி என மூவகைப் 
படும் . இடபம் , சிங்க , மிதுனம் , கட 
கம் , நான்கும் மேடவீதி , மீனம் , மேடம் . 
கன்னி , துலாம் , நான்கும் இடப வீதி , 
தனுசு , மகரம் , கும்பம் , விருச்சிகம் நான் 
கும் மிதுனவீதி . 
சூரியழர்த்தி -1 ஒருமுகம் எட்டுக்கைகளில் 
இரண்டு கைகளில் இரண்டு கமலம் , தூபம் 
மணி , கமண்டலம் , அபயம் , வரதம் , ஜப 
மாலையுடையராய் , பொன்னிறம் , பொற் 
பட்டுவஸ்திரம் , பொன்னாபரண முடைய 
வராய் இருப்பர் . 

2. வெண்தாமரைமே லிருப்பவராய் மா 
தளம்பூ நிறமுள்ளவராய் , மிக்ககாந்தியான 
விருத்தமத்யராய் , இரண்டு தோள்களிலும் 
காம்புடன் கொண்ட வெண்டாமரை யுள்ள 


வராய் , ஒருமுகம் , இரண்டு நேத்ரம் , சிவப் 
புவஸ்திரமுள்ளவரா யிருப்பர் . 

3. பரமவித்தை, சாத்வித தேசஸ் , கை 
எல்யம் , ஞானம் , பிராகாம்யம் , சம்வி 
த்து , போதகம் , சதி , ஸ்மிருதி முதலிய 
உருவத்தால் பாமப்பிரகாசனாய் இருப் 
பவன் , முதலில் இருளான அண்டம் 
உண்டாக அதன் மத்தியிலிருந்த பிரமன் 
அதைப் பிளந்தனன் . அக்காலத்தில் ஓம் 
என்னும் ஒலியுண்டாயிற்று . அந்த ஒங் 
காரத்தால் பூ : புவ : சுவ : எனும் வியா 
விருதிதிரயம் உண்டாயின. பின்னும் ஒவ் 
காரத்தால் சூரியனுக்குச் சூட்சுமஉரு உண் 
டாயிற்று . அதனால் அதி தூலமாகும் ( ம :) 
எனும் வியாவிருத்தியும் அதனால் தூலமா 
மாகும் ஜந : எனும் வியா விருதியும் அத 
னால் தப : சத்யம் எனும் வியாவிருதிகளும் 
உண்டாயின. இந்த எழு வியா விருதிகளே 
சூர்ய உருவமாம் . முன் சொன்ன ஒங்கா 
ரமே , தேசோராசியான பிரமனாய் எண் 
ணுக . இந்தப் பிரமனுடைய கிழக்குமுகத் 
தில் இருக்கு , தக்ஷணமுகத்தில் எஜஸ் , 
மேற்கு முகத்தில் சாமம் , வடமுகத்தில் 
அதர்வணவே தங்களும் பிறந்தன . 
னது தேஜஸே இருக்குவேத ரூபத்தால் 
சிருட்டியும் , யசுர்வே சரூபத்தால் விஷ்ணு 
வாய்த்திதியும் சாமவே தரூபத்தால் ருத்ர 
னாய் லயத்தையும் செய்யும் . ஆதலால் 
இந்தப் பரமபுருஷனே சதுர்வே தமயனும் 
திரிகுணாத்மகனும் திரிமூர்த்தி சுவருபனும் 
ஆவன் . பிரமன் முதலில் சிருட்டிக்கத் 
தொடங்குகையில் சிருட்டிகெடப் பிரமன் 
துதித்து வேண்டத் தன் சுவாலையை 
யொடுக்கினவன் . ( மார்க்கண்டேயம் . ) இவ 
ரைச் சிவாகமங்கள் சிவசூரியன் எனக் 
கூறும் . அச்சிவ சூர்யர் நான்கு முகம் , எட் 
இத்தோள் , செவந்த ஆடை , மேற்கில் 
சத்தியோசாதம் , வடக்கில் வாமதேவம் 
கிழக்கில் தற்புருடம் , தெற்கில் அகோரம் 
ஆகிய நான்கு மூர்த்திகள் நான்குபக்கங்க 
ளில் அமரப் பெற்றவர் . இவர் , நான்கு 
முகமுடைய பாற்கானை முன்னும் வலப் 
புறத்தில் நான்குமுகமுடை பானுமூர்த்தி 
யையும் பின்புறத்தில் நான்கு முகமுடைய 
ஆதித்யமூர்த்தியையும் இடப் பாகத்தில் 
நான்கு முகத்தோடு கூடிய இரவியையும் 
கொண்டு இருப்பர் . கிழக்கில் வித்தாரை 
தெற்கில் சுதாரை மேற்கில் போதினி 
வடபால் யாப்யாயனியும் , சிவசூர்ய தா 


யை 


சூரியர் 


சூரியமூர்த்தி 


721 


சூரியமூர்த்தி 


பரமசுகம் 


னத்தில் தீத்தை , சூக்குமை , சேயை , 
விபூதி , விமலை , அமோகை , நான்கு கரத் 
தோடு கூடிய வித்துதை , பத்திரை, நான்கு 
முகமுடைய சர்வதோமுகி , ஆகிய சத்திய 
ருடன்கூடி நிற்பர் . இச்சூர்யருக்குப் பீடங் 
கள் பிரபூதம் , விமலம் , சாரம் , ஆராத்யம் , 

என்பனவாம் . சூர்யனுடைய 
கதிரின் வேறுபாடு ரூர்யனுடைய அழத 
கதிர் மழை பொழிவிக்கும் , சுழழனைக் 
கதிர் சந்திரனுக்கும் அரிகேசம் என்பது 
நட்சத்திரங்களுக்கும் , விச்வகன்மா புத 
னுக்கும் , விச்சுவா வெள்ளிக்கும் , சத்து 
வீசு செவ்வாய்க்கும் , சருவாவசு வியாழத் 
திற்கும் , சுவராடு சநிக்கும் ஒளி தரும் . 
மற்றொரு புராணம் சுஷ்மனைச் சந்திரனுக் 
கும் , அரிகேசம் புதனுக்கும் , விசுவா 
வெள்ளிக்கும் , வசுரம் , கங்கியம் பூமிக்கும் , 
சுருவாவசு வியாழத்திற்கும் சுவராட்சநிக் 
கும் ஒளி தரும் . இச்சூரியன் , மேருவிற் 
கிடது பக்கத்தி லிருந்து கொண்டு மேருவை 
வலஞ்செய்பவன் . முதலில் இந்திர பட்ட 
ணத்திலிருந்து புறப்பட்டு யமன் பட்ட 
ணத்தை யடைந்து , பிறகு வருணன் பட்ட 
ணத்தைத் தாண்டிச் சோமன் பட்டணத் 
தையடைந்து , மீண்டும் இந்திரன் பட்ட 
ணத்தை யடைகிறான் . இப்படிப்பட்ட 
சூரியனுக்கு ஒற்றைச் சக்கரத்தையுடைய 
தேர் , அத் தேர்க்குப் பன்னிரண்டு மாத 
மாகிற இலைகள் ஷட்ருதுக்களாகிய முனை 
கள் , சாதுர்மாச்யங்களாகிய தொப்பைக் 
கட்டைகள் , சம்வச்சரமாகிய ஒற்றைச் சக் 
கரம் இந்த ரதத்தின் இருசின் ஒரு முனை 
மேரு சிகரத்திலும் மற்றொரு முனை மான 
சோத்திர பர்வதத்திலும் சுழலும் . இதில் 
எழு குதிரைகள் பூட்டப்பட் டிருக்கும் . 
இத் தேரின் உயரம் க 000 யோசனை அக 
லம் அவ்வளவு யோசனை , பார் நீளம் 
கஅ 000 யோசனை , மானசோத்திர பர்வ 
தத்தில் அயனங்கள் முதலிய இருக்கும் . 
அதில் இந்திரன் , வருணன் , சந்திரன் , 
யமன் முதலியோர்க்குப் பட்டணங்கள் 
உண்டு , இவற்றில் சூரியன் பிரவேசிக்கு 
மிடத்து நாழிகை, மிகுதி குறைகள் பெ 
ற்று உதயமாகி வரும் வழியில் மந்தேக 
ரென்னும் அசுரரால் தடையுண்டு இருடி 
கள் வேதமோதி யகற்றிய மந்திரக் கணை 
யால் வெளிவந்து உதயமாவன் . 
சூரியன் உதயமாகிப் பூமியிலுள்ள நீரை 
வறட்டிச்சந்திரனுக்குக்கொடுப்பன் . இவன் 

91 


நாடோறும் மேருவை வலம் வருகையில் 
இவனுடன் வருகிற பரிசனங்களைக் கூறு 
வாம். இச்சூரியனைப் புலத்தியன் , புலகன் , 
வசிட்டன், அங்கிரா, கௌசிகன் , பாத்து 
வாசன் , பிருகு , கிருது , கௌ தமன் , காசி 
பன் , சமதக்னி , அத்திரி முதலிய ரிஷிகள் 
மாதத்திற் கொருவராகத் தோத்திரஞ்செய் 
வர் . கங்கன் , தக்கன் , நாகன் , கம்பளாச்சு 
வன், நீரன் , ஐராவதன் , எலாபத்திரன் , 
கார்க்கோடகன் , சங்கபாலன் , தனஞ்சயன் , 
பரமன் , வாசுகி இந்த நாகங்களில் 
வொருவர் மாதந்தோறும் தேரிழுத்துச் 
செல்வர் . ஊருணாயு , தும்புரு , நாரதன் , 
ஆகா , ஊகூ , விசுவாவசு , சர்வாவசு , திருத 
சாட்டிரன் , சூர்யன் , வாச்சன் , உக்கிரசே 
நன், வரருசி , சித்திரன் , காந்தரு இவர் 
களில் ஒவ்வொருவர் மாதந்தோறும் பாடு 
வர் . திருதத்தலை , சிகத்தலை , மேனகை , 
சகசந்திசை, பிரமலோசந்தி , அநுமுலோ 
சை , கிருதாசி , விசுவாசி , உருப்பசி , பூர்வ 
சித்தி , திலோத்தமை , அரம்பை இவர்க 
ளில் ஒருவர் மாதந்தோறும் ரதத்தின் முன் 
நடனஞ் செய்து வருவர் , வாதநாபன் , 
வியாக்கிரதான் , பிரசேதி , திவதனன் , 
சர்ப்பன் , பிரமா , புதன் , எச்சியாபுதன் , 
வித்யுத் , திவாகரன் , பவுரி, செயன் இவர் 
கள் அரக்கர் மாதம் ஒருவர் காவலாகத் 
திரிவர். இர தபிருத்து , இருதசித்திரன் , 
இரதேசன் , அசுசேணன் , 
சுபாகு , ரதசுவன் , அசத்தியசித் , தோர 
ணன் , சோசித், தராச்சியன் , அரிட்ட 
நேமி இவர்கள் இயக்கர் மாதத்திற் கொரு 
வர் தேர்த்தாம்பு பற்றுவர் . பூஷா , அங் 
குசன் , இந்திரன் , பர்ச்சென்யன் , கெபர்தி , 
மித்திரன் , தோஷா , அரியமா , விவச்சு 
வான் , விஷ்ணு , வருணன் இவை மாத 
சூர்யருக்குப் பெயர் . இவ்வாறன்றித் 
தாத்ரு , சக்கரன் , அரியமான் , மித்திரன், 
வருணன் , அம்சுமான் , இரண்யன் , பக 
வான், விவச்சுவான் , பூடன் , சவித்துரு , 
துவட்டன் எனவும் , பின்னும் அஞ்சன் , 
தாதா , இந்திரன் , சவிதா, விச்சவான் , 
பகன், பருச்சனி , தோஷ்டா, மித்திரன் , 
விஷ்ணு , பூஷா எனவுங் கூறுவர் . இவர் 
களின் பெயர்கள் புராணங்கள் தோறும் 
மாறுபடுகின்றன . சூரியனது கதிர்கள் 
( க 000 ) அவற்றில் (500 ) மழைபொழி 
யும் , ( .00 ) கதிர் விரித்து மழைவளத்தை 
யுண்டாக்கும் . ( 100 ) பனிபெய்யும் , இந் 


சூரியமூர்த்தி 


722 


சூரியமூர்த்தி 


வாம் 


தப் பன்னிரண்டு சூரியரும் , பன்னிரு 
வகையாகக் கதிர்பெறுவர் , சித்திரை 
மாதத்தில் அஞ்சன் (எ 000 ) கதிர்களுட 
னும் , வைகாசியில் தாதா ( 2000 ) கதிர் 
ளுடனும் , ஆனியில் இந்திரன் ( க 000 ) 
கதிர்களுடனும் , ஆடியில் சலிதா ( க 000) 
கதிர்களுடனும் , ஆவணியில் விச்சுவான் 
( க.000 ) கதிர்களுடனும் , புரட்டாசியில் 
பகன் ( கக 000 ) கதிர்களுடனும் , ஐப்பசி 
யில் பருச்சனி ( க 000 ) கதிர்களுடனும் , 
கார்த்திகையில் தோஷ்டா ( அ 000 ) கதி 
ர்களுடனும் , மார்கழியில் மித்திரன் 
( எ 000 ) கதிர்களுடனும் , தையில் விஷ்ணு 
( 55000 ) கதிர்களுடனும் , மாசியில் வரு 
ணன் ( Gooo ) கதிர்களுடனும் , பங்குனி 
யில் பூடா (க 000) கதிர்களுடனும் விளங் 
குவர் . மேல்கூறிய சூர்யமூர்த்திக்கு இள 
வேனிற்காலத்துக் கபிலவர்ணம் , வேனிற் 
காலத்துப் பொன்னிறம் , கார்காலத்துச் 
சுவே தமிறம் , கூதிர்காலத்துப் பாண்டு 
நிறம் , முன்பனிக்காலத்துத் தாம்பிரநிறம் , 
பின்பனிக்காலத்து லோகித நிறங்களாம் . 
இனிப் புராணங்கள் சூரியர் பன்னிருவ 
ரையும் காச்யபர் அதிதியைக் கூடிப் பெற் 
சார் எனக் கூறும் . அக்குமரர் 

அக்குமரர் ஆவார் 
விசுவவான், அரியமா , பூஷா, துவஷ்டா, 
சவிதா, பகன் , தாதா , விதாதா , வருணன் , 
மித்திரன் , சுக்கிரன் , உருக்கிரமன் என்ப 
வர்களாம் . முறையே இவர்களின் சந்த 
திகளாவர் . முதற்குமரனாகிய விவச்சுவான் 
சஞ்ஞாதேவியைப் புணர்ந்து சிரார்த்த 
தேவன் , வைவச்சு தமனு , யமன் யமுனை 
யெனும் இரட்டைப் பிள்ளைகள் அச்வரி 
தேவர்களையும் , பெற்றனன் . இந்த விவச் 
சுவான் சாயாதேவியைக்கூடி சரி , சாவர் 
ணிமது , தபதி எனும் ஒரு குமரியையும் 
பெற்றான் . இரண்டாவதான அரியமா 
மாத்துருகை யென்பவளை மணந்து அநேக 
ஞானிகளைப்பெற்றான் . கூ . பூஷா, துவஷ் 
டாவின் தங்கையான ரசனையை மணந்து 
சந்நிவேசன் , விசுவரூபன் என்பவர்களை 
யும் ; ச . சவிதா , பிரசனியை மணந்து 
அக்நிஹோத்ரம் , பசுபாகம் , சோமம் , சாதுர் 
மாச்யம் எனும் பஞ்சம காயஞ்ஞங்களைப் 
பெற்றான் . ரு , பகன், சித்தியை மணந்து 
மகிமா , விபு , பிரபு , என்பவர்களையும் , 
ஆசுகி எனும் பெண்ணையும் ; சு . தாதா, 
தரு , சிறிவாலி , ராகா , அநுமதி என்பவர் 
களை மணந்து சாயம் , தரிசம் , பிராதம் , 


பூர்ணமாசம் என்பவர்களையும் ; எ . விதா 
தா , கிரியையை 

மணந்து பஞ்சசித்தி 
யென்கிற அக்கி குமானையும் ; அ . வரு 
ணன் , சருஷிணியை மணந்து பிருகு , 
வால்மீகருஷிகளையும் ; 4 , மித்திரன் , ஊர் 
வசியைக்கண்டு மோகித்து விட்ட வீர்யத் 
தால் அகத்திய , வசிட்டரையும் ; பின்னும் 
க 0 . ரேவதியை மணந்து உற்சாகன் , அரி 
ஷ்டன் , பிப்பலன் என்பவர்களையும் ; கக . 
சக்கிரன் அல்லது இந்திரன் , பௌலோமி 
என்றவளை மணந்து செயந்தன் , ருஷபன் , 
மிட்டுவான் என்பவர்களையும் ; கஉ . 
நன் அல்லது உருக்கிரமன் , கீர்த்தியை 
மணந்து சவுபகன் முதலிய குமரரையும் 
பெற்றனர். இவனுக்கு ( க 000.0 ) யோ 
சனை விஸ்தாரம் மண்டல அளவை . 

4. பசுவின் வயிற்றில் நெடுநாள் ஒளித் 
திருந்தவன் , சத்திராசித்திற்குச் சியமந்தக 
மணி கொடுத்தவன் . 

5. சமதக்னி முனிவர் பத்தினியாகிய 
ரேணுகை வெயிலின் வெப்பத்தால் பரி 
தபித்ததைப்பற்றிச் சமதக்னி முனிவர் 
சபிக்கத் தொடங்குகையில் பிராமண வுரு 
வங் கொண்டுவந்து அதைத் தடுத்துக் 
கொண்டவன் . 

6. இவன் சுரபிகளைப் பெற்றான் என் 
பர். இவன் தேவிமார் , சஞ்ஞை, யுஷை , 
பிரத்துஷை, சாயாதேவி . 

7. ஒருகாலத்துப் பானுகோபனால் பிடி 
யுண்டு தொட்டிலிற் கட்டுண்டவன் . 

8. இராகு கேதுக்களின் வஞ்ச வருவை 
விஷ்ணு மூர்த்திக்குக் காட்டி அவ் விருவ 
ரது பகையைப் பெற்றவன் . 

9. ஜடாயு , சம்பாதி இருவரும் தம் தம் 
தையாகிய அருணனைக் காணவந்த கால 
த்து அவர்களைக் கோபித்தவன் . 

10. இவன் தேவியாகிய சஞ்ஜிகை சூரி 
யனுக்கு வைவச்சு தமது, யமன் யமுனைக 
ளைப் பெற்றுச் சூரிய வெப்பம் பொறுது 
தனது சாயையில் ஒரு பெண்ணை நிருமித் 
துச் சாயாதேவியாக்கி வைத்துவிட்டுத் தக 
ப்பனிடம் வந்தனள் . தந்தை கோபித்ததால் 
இமயச் சாரவில் பெட்டைக்குதிரை யுருக் 
கொண்டு சூரியனை யெண்ணித் தவஞ் 
செய் தனள் . இது நிற்கப் பின் மணந்த 
சாயையைத் தன் உரிய தேவியென்று 
சூரியன் புணர்ந்து அவளிடம் சாவர்ணி 
மது , சங் பத்திரை எனும் ஒரு பெண்ணி 
னைப் பெற்றனன் . இச்சாயைச் சக்களத்தி 


சூரியன் 


723 


சூரியன் 


யாதலால் சஞ்ஜிகையின் குமரர்களைக் 
கொடுமையாக நடத்தினள் . இதை வைவச் 
சுதமனு பொறுத்திருந்தனன் . அதனால் 
சாயை யமனை ஒருகால் முரியச் சபித்த 
னள் , இதையறிந்த தந்தை குமரனுக்குச் 
சாபமிடுவரோ என்று யோகத்தறிந்து 
உனக்குப் புழுக்காலாக என்று , துவட்டா 
விடஞ் சென்று மனைவியிருக்கு மிடங் 
கேட்கத் துவட்டா உன் வெப்பத்தை யட 
க்கி இமயமலைச்சாரலில் சென்று உன் 
மனைவியைக் காண்க என அவ்வகை ஆண் 
டுக் குதிரை யுருக்கொண்டு செல்லச் சஞ் 
ஞை கண்டு பயந்து ஓடினள் . சூரியனும் 
ஓடச் சூரியனுக்கு மூக்கின் வழி வீரியம் 
தோன்றிற்று . அதில் மருத்துவராகிய அசு 
வநிதேவர்கள் பிறந்தனர் . ( பிரமபுராணம் ) 

11. இவனை நாரதர் ஒருமுறை உலக 
மெல்லாம் உன்ஒெளியால் நிரம்பிய 
தெனப் புகழ்ந்தனர் . அதனால் செருக்க 
டைந்து சிவமூர்த்தியின் நெற்றிக்கண் 
ணின் ஒளியால் கருவபங்கம் அடைந்த 
னன் . ( பழனி - பு . ) 

12. சூரியனது உஷ்ணத்தைக் கண்டு 
சஞ்ஞை கண்களை மூடிக்கொண்டனள் ; 
அதனால் சூரியன் சஞ்ஞயை நோக்கி நீயம் 
னைப்பெறுக என்றனன் . 

13. சூரியன் குதிரையுருக்கொண்ட 
தன் பத்தினியைத் துரத்துகையில் அவன் 
ரே தசில் சிறிது பூமியில்விழ அதிலிருந்து 
ரேவ தன் குதிரையுடன் சர்வாயு தபாணி 
யாய்ப் பிறந்தனன் . 

14. சூரியனுக்குச் சாயையிடம் பிறந்த 
குமரன் , சாவர்ணி மனுவாயினன் . 

15. நளாயினியின் சாபத்தால் தேரழுந் 
தப்பெற்றவன் . இவன் உலகத்தைக் 
காயத்ரிசபித்தவர் அடைவர் . 

16. விசுவகர்மனால் சாணையில் தீட்டப் 
பட்டு ஒளியிழந்து தொக்குத் தோஷமென் 
னும் வியாதியடைந்தவன் . 

17. இவன் தேவி காந்திமதி துவட்டா 
வின் குமரி . இவளைச் சாயாதேவியின் 
சொல்லால் சூரியன் கிரணத்தால் வருத்தத் 
துவட்டா இவனது கிரணத்தைச் சாணை 
யில் தீட்டிக் குறைத்தனன் என்பது . ( புள் 
ளிருக்கு வேளூர்ப்புராணம் ) 
நரியன் - 1. அதிதியின் புத்ரன் . இவன் 
மண்ணினாற் செய்த ஸவர்ணை யென்னும் 
பெண்ணினிடம் ஸாவர்ணி யெனும் ராஜ 
ருஷியைப் பெற்றான் . ( பார - அது . ) 


2. ததுபுத்திரனாகிய அசுரன் . 
3. ஆகாயவெளியில் காணப்படும் . அண் 
டங்களுள் சூரியனும் ஒரு கோளம் . இதை 
அக்னிமேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன . அது 
நமக்குத் தட்டையான ஒரு 

ஒரு பொருள் 
போல் வட்டமாகக் 

காணப்படுகிறது . 
இது அண்டகோளங்களுள் முதன்மை 
பெற்றது . இதனை நடுவாகக்கொண்டு எட் 
இக் கிரகங்கள் சமவட்டத்தில் சுற்றிவரு 
கின்றன . அவைகள் புதன் , சுக்ரன் , பூமி , 
செவ்வாய் , வியாழன் , சதி , யுரானஸ் , 
செய்தியூன் என்பவை . இக் கிரகங்களை 
யும் பல உபக்கிரகங்கள் சற்றி வருகின் 
றன . இவை சலகிரகங்களா தலால் இயற் 
கையில் ஒளியற்றுச் சூரியனிடமிருந்து 
ஒளியைப் பெறுகின்றன. இக்கிரகங்க 
ளுள் பெரிதாகிய சூரியகோளம் வட்ட 
வடிவினதா யுள்ளது . இது தன்னைத் 
தானே 26 நாட்களுக்கு ஒருமுறை சுற்றி 
வருகிறது . இதன் சுற்றளவு சுமார் 26 
லக்ஷம் மைலுக் கதிகம் , இதன் குறுக்களவு 
8 லக்ஷத்து 70 ஆயிரம் மைலுக்கு அதிக 
மேற்பட்டது, இதன் பரப்பு நமது பூமி 
யைக் காட்டிலும் 12, லகம் மடங்கு 
பெரிது , இதன் கனம் பூமியினும் 13 
லக்ஷம் மடங்கு அதிகமென்றும் கணித் 
திருக்கின்றனர் . அவவளவு பெரிதாயி 
னும் நமக்கு அவ்வளவு சிறிதாகக் காணப் 
படுதற்குக் காரணம் இது பூமிக்குச் சுமார் 
9 கோடியே , 28 லஷத்து , 30 ஆயிரம் 
மைலுக்கு அப்பாலிருப்பதால் அவ்வகை 
தோற்றுகிறது . இச் சூரிய கோளத்தில் 
பல புள்ளிகள் காணப்படுகின்றன . அவை 
1000 மைல் பரப்புள்ள தாயும் , பல மைல் 
ஆழமுள்ளவையாயும் காணப்படுகின்றன. 
இப் புள்ளிகள் பல வருஷங்களுக்குப் 
பிறகு மாறு தலடைகின்றன. இச்சூரியன் 
25 நாட்களில் தன்னைத்தானே ஒருமுறை 
சுற்றிக்கொண்டு மணி ஒன்றுக்கு 1500 
மைல் வேகத்தில் மேற்கில் செல்லுகிறது . 
எல்லாத் தீக்களுக்கும் இதுவே மூலம் , 
கால பாகுபாட்டிற்கும் இதுவே காரணம் , 
பூமி சூரியனைச் சுற்றியோடிக்கொண்டி 
ருக்கிறது . சூரியனைச் சுற்றி ஓடும் வீதிக் 
குச் சூரியவீதி யென்று பெயர் . பூமி 
சூரியனைச் சுற்றியோடும் இருசிக்குத் துரு 
வம் என்று பெயர் . பூமி சூரியனைநோக்கிச் 
சாய்ந்திருப்பதால் இரவு பகல் ஒரே அள 
வில்லை . இது மேற்கிலிருந்து சுற்றுகிறது . 


சூர்ப்பகன . 


724 


சூலம் 


சூர்ப்பகன் மன்மதனாற் கொல்லப்பட்ட சூர்யசாவர்ணிமது - சூர்யனுக்குச் சந்தியா 
அரக்கன் . 

தேவியிடம் பிறந்த குமரன் மறுவானான் , 
சூர்ப்பநகை - விச்சிரவாவின் குமரி , வித் 

எட்டாம்மது . 
யுச்சவன் தேவி , குமரன் சம்பு குமாரன் . சூர்யசோதி சூர்யகுலத் தாசன் . இவன் , 
தண்டகவதத்தில் இராமரிருக்கையில் மோ புத்திரரிலாது சூரிய பூசை செய்து தனது 
கித்து இலக்குமணரால் மூக்கறுப்புண்டு 

மனைவியாகிய யசோவதியிடம் இராச்சிய 
காது டிண திரிசிரரை யேவிச் சண்டை வர்த்தனனையும் வேறொரு தேவியாகிய 
செய்வித்து அவர்களிறந்த பின்பு இராவ கலாவதியிடம் சுதரிசநன் என்பவனையும் 
ணலுக்குச் செய்தி கூறினவள் . இராவ பெற்றான் . இவ்விரு குமரரும் விளையாடி 
ணன் தங்கை . காமவல்லி யென மறு 

வருகையில் சண்டை செய்து சுதரிசான் 
பெயர் வைத்துக்கொண்டவள் . 

கலாவதியுடன் கூறக் கலாவதியும் அரச 
சூர்ப்பாரகம் -- ஒரு தேசம் , ஜமதக்னி 

னுங்கூடி இராச்சியவர்த்தனனைச் சீறினர் . 
இருந்த இடம் , Shurpalya neer Jank . இராச்சியவர்த்தனன் தாயிடம் கூறத் தாய் 
naudi in the distriot of Bijapur . 

தவஞ்செய்து சித்திபெறுக என்றபடி தீர்க் 
( Bombay ) . 

கதமமுனிவர் அநுக்ரகத்தால் அட்டமா 
சூர்யகாந்தம் - சூரியனொளியில் தீக்காலும் 

சித்தி பெற்றுத் தந்தையால் அரசு கொ 

டுக்கப்பெற்று வாழ்ந்தவன் . 
கல் . 

சூர்யதண்டவிக்ரமன் - திரிகர்த்த ராசகும் 
சூர்யகுண்டம் - காவிரிச் சங்கமத்திலுள்ள 

ரன் , சூர்யகேதுவன் மனைக் காண்க . 
ஒரு தடாகம் . (சிலப்பதிகாரம் .) 

சூர்யபுரம் அரிகுலத்தரசர் நகரம் . 
சூர்யகேது - 1. சுவேதியைக் காண்க . சூர்யவர்ச்சன் - திரிகர்த் ராஜாதிபதி , 

. 
2. இராவண சேநாபதி ( அ ) கோடி சூர்யவர்மா - திரிகர்த்த அரசரில் ஒருவன் 
சேனைகளையுடையவன் , சுக்கிரீவனால் உயி அருச்சுகனுடன் எதிர்த்து இளைத்தவன் . 
ரிழந்தவன் . 

கேதுவர்மன் , திருதவர்மன் இவர்களு 
3. கர்ணன் குமரரில் மூத்தவன் . 

மிவனுடன் சேர்ந்தவர்கள். 
சூரியகேதுவன் மன் - திரிகர்த்த ராச கும் சூர்யவன்மன் திரிகர்த்த ராச குமரன் . 
ரன் . தருமரது அச்வமேதக் குதிரையைத் சூர்யகேதுவன்மனைக் காண்க . 
தடுத்து அருச்சுநனுடன் போர் புரிந்து சூர்யவீர்யன் திரிகர்த்த ராச குமரன , 
தோற்றுக் காணிக்கை தந்தவன் . 

சூர்யகேதுவன்மனைக் காண்க . 
னுடன் பிறந்தார் சூர்யவன்மன் , சூர்யவீரி சூர்யாரண்யன் - திரிசங்கின் தந்தை , திரி 
யன் , சூர்யசண்டவிக்ரமன் . 

தன்வாகுமரன் இவனுக்குத் திரையாரணி 
சூர்யசத்ரு - இராவணன் மந்திரியரில் ஒரு யெனவும் பெயர். 
வன் . 

சூலம் - 1. இது சிவபெருமானுக்கு ஆயுத 
சூர்யசன்மா - பஞ்சாக்ஷரமந்திர பலமுடை மானது , இது முத்தலையோடு , தன்னை எப் 
யவன் . இவனுடன் ஆநந்தன் என்போன் 

பொழுதும் பணிபவர்க்குச் சுகம் கொடுப்ப 
பகைத்து இவனை வெல்ல வகையறியாது 

தும் , ஒரு காலையுடையதும் , பயங்கரமான 
ஒருநாள் பசுவிற்குப் புலித்தோல் போர்த் பற்களையுடையதும் , ஜ்வாலா முகங்களை 
துப் புவியெனக் காட்டிப் பசுவைக் கொல் 

யடையதும் , இரண்டாயிரங் கிரணங்களை 
வித்து அவன் மனைவி அயலானுட னிருந் யுடையதும் , எல்லா 

ஆயு தங்களுக்கும் 
தாளெனக்கூறி மனைவி , மகன் , மருகி 

சிரேட்ட மானதும் , 

மானதும் , எல்லாவற்றிற்கும் 
முதலியோரை வஞ்சித்துக் கொலை புரியச் முதன்மையானதும் , அநேகவித சின்னங் 
செய்தனன் . பிறகு சூரியசன்மன் , இவை களையுடையதும் , பலகோடி சத்ருக்களை 
யெல்லாம் ஆகந்தன் செய்த காரியமென யழிக்கவல்லதும் , கற்பாந்தத்தில் பிரமாதி 
அறிந்து சவை முன்னர்ச் சென்று சிவால தேவர்களையும் சராசரங்களையும் அழிக்க 
யத்தில் இவை நானறிந்து செய்தவை யன் வல்லதும் ஆம் . ( சிவமகா புராணம் .) 
றென்று அவ்விடத்திருந்த பிரதிமா இட 2. இது சிவபிரான் கையிலுள்ள சஸ் 
பங்களுக்குப் புல்லருத்திப் பஞ்சாக்ஷர உப திரம் . இது மூன்று பகுதிகளாகப் புருவ 
தேசத்தால் இறந்த மனைவி மகன் முதலி நெறிப்பைச் செய்து பயமுறுத்துவது 
யோரை எழுப்பினவன் . 

போன்றது . புகையில்லாமல் ஜவலிக்கின்ற 


சூதாசூரன் 


725 


செங்கண்ணனா 


செ 


இவர் 


அக்னிபோலும் பிரளயகாலத்தில் உதய களி 1. ஒரு ருஷி , பிரமதத்தன் தந்தை . 
மான சூர்யன்போலு மிருப்பது . 

2. வாயுவின் குமரி , உத்தானபாதன் 
அநுசா . ) 

தேவி , ( மச்ச புராணம் .) 
சூதாசூரன் - ஒரு அசுரன் , இன் தேவாதி சூனிறுதை - 1. சத்யசகன் பாரி , 
யரை வருத்த விநாயகரும் கந்தமூர்த்தி 2 , தருமன் என்னும் அரசன் தேவி . 
யும் வேண்டச் சிவமூர்த்தி இவனைச் சங்க சூன்யபந்து - திரணபிந்து குமரன் , இவன் 
ரித்தனர் . 

குமரன் வரு . 
சூலிழதுகிற்சோறிட்டவர் இவர் வேளா தஷாமகன் - ஒரு அரசன் . 
ண்குடியினர் . கவிஞர்க்குக் கேட்டதெல் 
லாம் கொடுக்கிறாரென்பதைச் சோதிக்க 
ஒரு வித்வான் அவரிடஞ்சென்று பிரசங் 
கிக்கப் பிரபு வித்வானைத் தம்மிடம் விரு 
ந்து உண்டு போம்படி வேண்டப் புலவர் செகராஜசேகர மன்னவர் - இவர் ஊர் 
உமது மனைவியார் முதுகில் அன்னம் யாழ்ப்பாணத்துநல்லூர் , சமயம் சைவம், 
படைக்கின் உண்போமென்னப் பிரபு கனகசூரிய சிங்கையாரியமன்னர் குமாரர் , 
இது எனக்கு அரிதோ என்று கர்ப்பிணியா பரராசசேகர மன்னவர்க்கு இளையவர், 
யிருந்த மனைவியாரின் முதுகில் அன்னம் தமிழில் அபிமானி, தமிழ் வல்லவர் , தக் 
படைத் துபசரித்தனர் . இதனை “ சூலி கிண கைலாசபுராணம் பாடியவர் . 
முதுகிற் சுடச்சுடவப் போ தமைத்த பால செகராஜசேகரமாலை செய்வித்தவர் . இவர் 
டிசி றன்னைப் படைக்குங் கை " என்ப காலம் முன்னூறு வருடங்களுக்குமுன் 
தாற் காண்க . 

என்பர் . 
சூலைசோகம் இது உடல் கனத்துத் திமி செகராஜசேகான் - 1 , ஈழநாட்டரசன் , 
ராய் விறுவிறுத்துப் பிடரியையும் பாதத் செகராஜசேகரமென்னுஞ் சோதிட நூல் 
தையும்பற்றி யிழுத்துக் கைகால் விரல்கள் இயற்றியவன். 
பொருத்துக்கள் வீங்கி முடங்கி மலஞ்சிக் 2. சிங்கையாரியச் சக்கரவர்த்தியைக் 
கல் முதலிய குணங்களைத் தரும் . இது காண்க. 
வாதம் , பித்தம் , சிலேஷ்மம் , திரிதோ செக்கர்மேகக்குறி - மூலம் , பாணி, பூரட் 
ஷம் , ஆமம் , சர்க்கரா , குன்மம் , மேகம் , டாதி , பூராடம் இந்நாட்களில் இரத்தமேக 
முறிச்சூலை , உலர்த்துச்சூலை , நி தம்பச்சூலை , முண்டாகில் ( அ ) நாட்களில் மழையுண் 
கறைச்சூலை , சுரத லை , பக்கச்சூலை , கருப் டாகும் . அசுவறியில் ( 6 ) ஆம் நாள், உத் 
பச்சூலை , தூரச்சூலை , சாத்யாசாத்யகுலை , திராடத்து ( கக ) ஆம் நாள், உத்திரட்டா 
வாதவாயுச்சூலை , வாதநீர்ச்சூலை , வாத தியில் ( எ ) ஆம் நாள் , கேட்டையில் ( க 0 ) 
சுரோணி தசூலை , வாதபித்தசூலை , சந்நி ஆம் நாள் , அனுஷத்தில் ( 6 ) ஆம் நாள் 
வாதகல், சுக்லபிரமேகசூலை , கிரந்திகுலை , இவற்றில் மத்யானத்தில் 

மத்யானத்தில் இரத்தமேக 
மாம்சசூலை , நீர்ச்சூலை , விஷநீர்ச்குலை , முண்டாகில் மழை பெய்யும் . மத்யா 
எலும்புச்சூலை , மூலபாண்டுச்சூலை , விஷ னம் திருவாதிரையில் வெண்முகிலுண் 
பித்தசூலை, வாதபாண்டுச்சூலை , 

டாகில் ( எ ) ஆம் நாள் மழைபெய்யும் , 
பாண்டுச்சூலை , பாண்டுச்சூலை , விஷபாண் ( விதானமாலை .) 
ச்ெசூலை , அஸ்திரகலை , சுரசூலை , அண்ட செங்கட்சோழன் - சோழன் செங்கணா 
வாயு , அண்டச்சூலை , பக்கசூலை, அந்தர னுக்கு ஒரு பெயர் . 
வாயுச்சூலை எனப் பலவகை . 

செங்கண்ணர் - செந்தாமரைக் கண்ணர்க் 
சூளாமணி - தோலாமொழித் தேவரியற் குக் குமார் , இவர் குமரர் போர்க்காரியார் , 
றிய சிறு காப்பிய மைந்தனுள் ஒன்றாகிய நம்மாழ்வாருக்குப் பாட்டனுக்குத் தந்தை , 
தமிழ் நூல் , இது திவட்டன் என்னும் செங்கண்ணனூர் மதுரைச் செங்கண்ண 
இராச குமாரன் கதை . இது சொன்னோக் னார் என அகத்திற் கூறப்படுபவர் இவரே . 
கம் பொருணோக்கமுடையது . யாப்பருங் குறிஞ்சித்திணையைப் பாராட்டிப் பாடியுள் 
கலத்திற்குக் காட்டாக இதன் செய்யுள் ளார் . இவர் பாடியனவாக நற்றிணையில் 
கூறியிருத்தலால் இது ஒரு பழைய காவிய ( கஉஉ ) ஆம் பாடலொன்றும் , அகத்தில் 
மாகும் . 

ஒன்றுமாக இரண்டு பாடல்கள் கிடைத் 


பித்த 


செங்கண்ணன் 


226 


செடில்மரம் 


புத்ரன் . 


திருக்கின்றன . இப்பெயர் உறுப்பால் வந் கக் கூறப்படுகிறான் , செங்கோன் தரைச் 
ததுபோலும் . 

செலவு காண்க . 
செங்கண்ணன் சண்முகசேநாவீரன் . 

செங்கோன் தரைச்செலவு 

ஒரு 
செங்கிரந்தி ரோகம் - பிள்ளைகளுக்குண் தமிழ் நூல் , இது செங்கோன் எனும் 
டாம் சோகங்களில் ஒன்று , தேகமுழுதும் தமிழ்நாட்டரசனது படை யெழுச்சியைக் 
செந்நிற வீக்கம் , வாய் தடிப்பு , மூத்திர கூறுவது . இதனைப் பாடிய புலவர் முத 
பந்தம் , பூனைக்குரலோசை , பிரேதம் லூழித்தனியூர்ச் சேந்தன் என்பார் . ( முத 
போல் கிடத்தல் , 

லூழி என்பது யுகமன்று காலத்தைக் 
செங்குட்டுவன் - சேரலாதன் 

குறிப்பது ) இது பெருவளநாட்டரசனாகிய 
இளங்கோ அடிகளுக்குத் தமயன் , இவன் செங்கோன் வேற்றரசரின்நாடு விரும்பிப் 
சேரநாட்டரசன் , இவன் , பத்தினித் தெய் போர்க்குச் சென்றதைக் கூறுவது. 
வமாகிய கண்ணகியைத் தன்னாட்டில் பிர நூலானும் , உரையானும் , ஏழ்தெங்க நாடு , 
திட்டை செய்வித்துப் பூசித்தவன் . இவன் பெருவளநாடென்னும் நாடுகளும் , பேரா 
தேரிவாயிலில் தன் மைத்துனன் பகைவர் றென்னும் நதியும் , மணிமலையெனும் மலை 
ஒன்பதின்மரை வென்றான் . இவன் கரி யும் , முத்தூர் எனும் ஊரும் , சக்கரக்கோ, 
காற் பெருவளவனுடைய பெண்வயிற்றுப் அகத்திரன் , நெடுந்துறையன் , இடைக் 
போன் . மதுரைக் கூலவாணிகன் சாத்த கழிச் செங்கோடன் எனப் புலவர் சிலரும் , 
னுக்கு நண்பன் . கண்ணகிக்கு இமயத் பெருநூல் , இயனூல் , சில நூல்களும் தாப் 
திருந்து 

சிலைவருவித்துச் சிலை செய்து புலி எனும் பாவிகற்பமும் , பிறவும் தெரி 
விழா இயற்றினவன் . இவன் காலம் கி . 

கின்றன . செங்கோன் என்பவன் சூரிய 
பி . 2 - ஆம் நூற்றாண்டென்பர் . (மணிமே .) வம்சத்தவனாகவும் , ஏற்றுக் கொடியினனா 
செங்குந்தத் தலைவர்கள் - இவர்கள் ஒட் கவும் கூறப்படுகிறான் . இவனாட்டைச் 
டக்கத்தர் காலத்தவர் . பழுவூர்வீரன் , 

சார்ந்து பேராறென ஒரு ஆனும், வழிக் 
பழுவை நாராயணன் , கச்சித்தனியன் , கழியென ஒரு கடலும் இருந் தனவாகத் 
ஒற்றியூரன் , களத்தூரரசன் , புற்றிடம் தெரிகிறது . இவன் . இடைச்சங்கத்தவர் 
கொண்டான் , கோளாந்தகன் , புலியூர்ப் காலத்தவன் , பஃறுளியாறு கடல்கொள் 
பள்ளிகொண்டான் , மிணவன் , கண்டியூ வதற்கு முன் னிருந்தவனாகத் தெரி 
ரன் , முதுகுன்றமணியன் , தஞ்சை வேம் 
பன் . இவர்கள் பன்னிருவரும் வல்லானை செஞ்சி கோட்டை 

வட ஆற்காடு 
வெல்லச் சென்று பதின்மர் இறக்க 

ஜில்லாவிலுள்ளது . 

இது ( 1383 A. D. ) 
வீரன் , நாராயணன் இருவரும் வல்லான் விஜயநகரத் தரசனாகிய அரி அரனிடத்தில் 
மனைவிக்கு மாங்கல்ய பிச்சை அளித்தனர் . இருந்து , இரண்டாமுறை ராயர்களிடத் 
செங்குன்று - கொடுங்கோளூர்க்கு அயலி திலும் , 3 - வது பீஜபூர் அரசர்களிடத்தி 
லுள்ள மலை . 

கண்ணகி இங்குக் கோவல லும் , 4 -வது தஞ்சையரசனாகிய சிவாஜி , 
னைத் தெய்வவடிவுடன் கண்டு சுவர்க்கம் தேசிங்கென்பவரிடத்திலும் , 5 -வது 1698 
புக்காள் (சிலப்பதிகாரம் .) 

இல் மொகலாயரிடத்திலும் , 6 - வது 1750 
செங்குன்றூர்க்கிழார் கடைச்சங்கத்துப் இல் பிராஞ்சியரிடத்திலும் , 7 -வது 1761 
புலவருள் ஒருவர் . 

இல் ஆங்கிலேயரிடத்திலும் பிடிபட்டது . 
செங்கோடு 

முருகக்கடவுள் எழுந்தருளி இதனை 1712 -இல் சாததுல்லாகான் வசப் 
யிருக்கும் தலம் . இதனைத் திருச்செங் படுத்தி யிருந்தான் என்று ( 8.1.1 . ) கூறு 
கோடு என்பர் . ( சிலப்பதிகாரம் . ) 
செங்கோல் - அரசன் , தன் ஆளுகை அரச செஞ்சோற்றுக்கடன் அரசற்கு வேற்ற 
நீதிப்படி ஆளப்பட்டது என்பதைத் தெரி சரால் துன்பம் வருங்காலத்துப் பகைமேற் 
விக்கத் தன் கைக்கொண்ட ஒரு கோணுத சென்று நிரைமீட்டலும் , பகை வெல்லு 
விலாத பொற்கோல் , 

தலுமாம் . 
செங்கோன் - இவன் பஃறுளியாறு கடல் செடில்மரம் 

ஒரு கனத்த தம்பத்தில் 
கொள்ளப்படுவதற்கு முன்னிருந்த தென் பெருத்துத் துளையமைந்த சுழலும் துலாம் 
பாண்டி நாட்டரசர்களுள் ஒருவன் . இவன் நிறுத்தி அத்துலாத்தின் முனையில் மனித 
சூரியவம்சத்தவன், ஏற்றுக்கொடியின ரைக் குத்திச் சுழலச்செய்யும் மரம் , 


கிறது . 


கிறது . 


செட்டிகள் 


727 


செபஇலக்கணம் 


செட்டிகள் - இது பெரும்பாலும் வர்த்த த்த பிரியமுள்ள தாதலால் நினைத்த பொ 
கர்க்குரிய பட்டப் பெயர் . இப்பட்டத்தை ழுது வெளிவரும் . இந் நாய்க்குப் புலி 
வேளாளரும் பெற்றிருக்கின்றனர் . இவர் சிங்கம் முதலிய அஞ்சும் . மனிதரையும் 
கள் வேளாஞ் செட்டிகள் , பேரி செட்டி எதிர்க்கும் . 
கள் , நகரத்துச் செட்டிகள் , காசுக்கார 2. திரிதரென்னும்மகருஷியைக்கண்டு 
செட்டிகள் , நாட்டுக்கோட்டை செட்டி பயப்படச் செய்தது . ( பரா - சல்லி) 
கள் , பன்னிரண்டாம் செட்டிகள் எனப் செந்நிதலோத்துங்கன் 

ஒரு சோழன் . 
பாகுபாடு படுவர் , 

இவன் காலத்துச் சித்திரகூடம் தில்லை 
செண்டர் கைக்காயிரம் பொன்னுக்கு கோவிந்தராஜப்பெருமாள் , கோயிலைவிட்டு 
இராசசேவை செய்து , உடையவர் மடத் வெளியேறினர் என்பர் . ( சகம் - 1009 ) 
திற்குக் கைவழக்கஞ் செய்த பாகவதர் . செந்தில் - இது பாண்டிநாட்டிலுள்ள திருச் 
செண்டலங்காரதாசர் - உய்யக் கொண்டார் செந்தூர் . இது குமாரக்கடவுள் எழுந்த 
திருவடிசம்பந்தி . 

ருளிய தலங்களில் ஒன்று , ( சிலப்பதி 
செண்பகமலர் - ஒரு பிராமணன் செண் 

காரம் ) 
பகமலரால் சிவபூஜை செய்த விசேஷத் செந்து : - 1. குருவின் குமான் , இவன் கும 
தால் இராஜாவின் அனுக்ரகம் பெற்றுப் ரன் சுரதன் . 
பிராமணர் அரசனிடம் பெறும் தானாதி 2. சந்துவைக் காண்க . 
களில் பாதி பெற்று வந்தனன் . இவ்வகை சென்னி - இது சோழர் பொதுப் பெயரா 
செய்து வருவோன் ஒரு நாள் ஒரு வேதி யினும் குலோத்துங்க சோழனுக்கு ஒரு 
யன் பெற்ற பசுவைத் தனக்குச் சமபாகம் பெயர் . 
தரவேண்டுமென்று வருத்துகையில் அவன் செபஇலக்கணம் தருப்பாசனத்தின்மே 
பாரியைச் சிவசந்நிதானத்தில் முறையிட் லாயினும் , ஏனையாசனங்களின் 

மேலா 
டனள் . அவ்விடம் தரிசனத்தின் யினும் இருந்து தருப்பையிற் சமைத்த 
பொருட்டு வந்திருந்த நாரதர் இதனைக் பவித்திரத்தைக் கையிற்புனைந்து சூரிய 
கேட்டு அதிகோபம் கொண்டு சிவாஞ்ஞை னுக்கு எதிர்முகமாகவாயினும் அல்லது 
பெற்றுவெளிவந்து அவனுக்கு இச்செருக்கு வடக்கு முகமாகவாயினும் ஜெபமாலையைக் 
செண்பகமலரின் பூசாவிசேஷத்தால் கையிற்பிடித்து இஷ்ட தேவதையைத் 
வந்ததென்று சண்பக மரத்தையடைந்து தியானித்துக்கொண்டு ஜெபிக்கவேண்டும் . 
சண்பகமே , உன் மலர்களை நாடோறும் இச் செப்பஞ்செய்தல் வாசிகம் , மானசிகம் , 
எடுப்பவன் எவன் என அது பேசாதிருந் உபாம்ச என மூவி தப்படும் . இவற்றுள் 
ததுகண்டு கோபித்து நீ சிவபூசைக்கு வாசிகம் , உதாத்தம் , அனுதாத்தம் , கணி 
யோக்கியப் படாதிருக்கவெனச் சபித்து தம் என்னும் சுரங்களோடு மொழிகளா 
நீங்குகையில் அவ்வேதியன் எதிரில் வரக் லும் , எழுத்துக்களாலும் திருத்தமாக வாக் 
கண்டு வேதியனை நோக்கி நீ வேதியர் கினால் உச்சரிக்கப்படுவதாம் . உபாம்சு . 
கொள்ளும் தானத்தில் பகுதி கொள்ளுத இதழ்களைச் சிறுக அசைத்து மந்திரங்க 
வின் ராக்ஷஸவுருவடைக என்று சபித்த ளைச் சத்தம் எழாமல் மெதுமாக உச்சரிப் 
னர் . இதனைக் கேட்ட பிராமணன் நடுங் 

மான தம் ஓரெழுத்தினின்றும் மற் 
கித் தீர்வுவேண்ட நாரதர் மனங்களித்து றோரெழுத்து ஒரு மொழியினின்றும் மற் 
இராமபிரானால் நீவதையுண்டு பின் திவ்ய றொரு மொழியாக முறையே மந்திர எழு 
ரூபமடைக என்று மறைந்தனர் . இவனே த்துகளின் தொடர்பைத் தியானித்து ஒவ் 
விராதன் . (சிவமகா - புராணம் .) 

வொரு முறைக்கும் சொல்லின் பொரு 
செநமேசயன் - சநமேசயனைக் காண்க,. 

ளைச் சிந்தித்து வாக்யார்த்தங்களை அனுசந் 
செந்தாமரைக்கண்ணர் அச்யுதர் குமார் , தானஞ் செய்வது . இவற்றுள் மானதம் 
இவர்குமார் செங்கண்னர் . இவர் நம்மாழ் உத்தமம் உபாம்சு மத்திமம் : வாசிகம் அத 
வாருக்குப் பூட்டன் , 

மம் , பலன் , வாசிகம் ஒன்று உபாம்சு நூறு 
செந்நாய் - 1 , இது நாயினத்தைச் சேர்ந்த மான தம் ஆயிரம் இச்செபத்தை எண்ணி 
பிராணி மூர்க்கமுள்ளது . மலை , காடு முத 

ைெகயில் உதயத்தில் கரத்தை மேன்முக 
லிய இடங்களில் வசிப்பது , ( உ ) அடிஉயர 

மாகவும் , சாயங்காலத்தில் கீழ்முகமாக 
முள்ளது , சிவந்த பழுப்பு நிறமுள்ளது . இர வைத்தும் , உச்சியில் இருகையையும் அஞ் 


சேபேச்சுரம் 


128 


செம்படவர் 


உலா 


சலியாக ஊர்த்துவ முகமாக வைத்தும் , கச் செய்துவைத்துக் கொண்டனர் . 

அமி 
எண்ணிடுக, காலையில் சூரியனைத் தரி டாஸ் என்னும் தேவன் பராபரவஸ்து . 
சிக்கும் வரையிலும் , சாயங்காலத்தில் நக்ஷ அவன் ஏழாயிரம் வருடங்கள் எழுதலைகளு 
திரந் தோன்றும் வரையிலும் செபித்தல் டன் குதிரையின் மேலிருந்து அரசாண் 
வேண்டும் , உச்சியில் கீழ்த்திசை நோக்கி டவன் . இவனுக்குப் பலிகளைக் கொடுப் 
உட்கார்ந்து செபித்தல் வேண்டும் . 

பார் . இப்போது இத்தேசத்தில் புத்த 
விக்கொண்டும், நகையாடிக்கொண்டும் , மதம் விசேஷமாக வியாபித்திருக்கிறது . 
இருபுறமும் நோக்கிக்கொண் டாயினும் , இவ்விடத்திலுள்ள புத்த விக்கிரக 

ரகத்தைப் 
அடங்கி அமையாத மனத்துடன் ஆயி போல் எவ்விடத்திலுமில்லை. பூர்வத்திலி 
னும் , வேறு விஷயங்களைக் கேட்டுக் 

ருந்த சின்டோயிஸம் என்னும் மதத்தி 
கொண்டாயினும் பிறர் கேட்கும்படியாயி னர் வாயு , அக்கி , காலம் , பித்துருக்கள் 
னும் செபித்தல் கூடாது . செபகாலத்தில் சக்கிரவர்த்தி முதலியவரைத் தேவதைக 
கோபம் , சோம்பல் , தும்மல் , உறக்கம் , ளாகப் பாவித்திருந்தனர் . இப்படிப் 
அபானம் பரிதல் , கொட்டாவிவிடல் , பட்ட தேவர்கள் எண்பது லக்ஷமிருக்கின் 
நாய் , நீசர் முதலியோரை நோக்குதலை நார்கள் . ஜெப்பான் தேசத்து ஒவ்வொரு 
ஒழிக்கவேண்டும் . வேள்விச்சாலை , தேவா வனும் மந்திரமெழுதிய வஸ்திரம் தரித் 
லயம், புண்ணியஸ் தலம் , பசுக்கொட்டில் , திருப்பன் , செத்தவனுக்குக் கர்மங்கள் 
புண்ணிய தீர்த்தக்கரை , தன்மனை முத 

செய்வார்கள் , செத்தவர்களைத் தகனஞ் 
லிய இடங்களில் செபித்தல் வேண்டும் . செய்து சாம்பலைவைத்துச் சமாதிமண்ட 
சங்கு , வெள்ளி , பொன் முதலியவற்றாற் பங்கள் கட்டுவர் . புத்தமதத்தைச் சேர்ந்த 
சமைத்த மணிகளும் , நீலோற்பலம் தாம ஜபானியர் ஒரேமனைவியை விவாகஞ் 
ரைவித்துக்களும் , ருத்ராக்ஷம் , பவளம் , செய்து கொள்ளுவார்கள் , ஸ்திரீகள் விப 
படிகம் , அரதனம், முத்து , இந்திராக்ஷம் , சரித்தபோது கொல்லுவர் . சந்நியாசிகள் 
பத்திராக்ஷவிதை, புத்திர ஜீவவிதை, கல்யாணஞ் செய்து கொள்ளார் . 
இவைகளாற் ஜெபிக்கின் நலம் . நூற் செம்படவர்- இவர்கள் தமிழ்நாட்டு விலை 
றெட்டு , ஐம்பத்து நான்கு , இருபத்தேழு யர் , இவர்கள் பட்டினவர்கள் போலல் 
மணிகள் உள்ள மாலை முறையே உத்தம , லாமல் நல்லஜலம் உள்ள ஆறு , எரி , குளம் , 
மத்திம , அதமமாகும் . பெருவிரலால் குட்டைகளில் வலை வீசி சீவனம் செய்ப 
ஜெபிக்கின் முத்தியும் , சுட்டுவிரல் சத்துரு வர்கள் . இவர்கள் படகோட்டுதலில் வல் 
நாசத்தையும் , நடுவிரல் தனலாபத்தையும் , லமை பெற்றவர்களாதலாலும் , செம்படச் 
ஈற்றயல்விரல் புஷ்டியையும் , சுண்டுவிரல் சியாம் அங்கம்மாளை சம்புவாகியசிவனுக்குக் 
ரக்ஷணத்தையும் செய்யும் . பெருவிரல் கொடுத்தமையால் செம்படவர் என்றும் , 
களுடன் மற்றைவிரல்களைச் சேர்த்தே பர்வதராஜன் செம்புபடவிலேறி 
செய்தல் வேண்டும் . அப் பெருவிரல் வீசின காலத்தில் அகப்பட்ட இராக்க தரு 
ஒழிந்த விரற்களால் செபிக்கின்பயனில்லை. டன் ஒரு ருஷியும் அகப்பட்டு அரசனை 
செபேச்சுாம் - ஒரு சிவத்தலம் . 

உன் கோத்திரமென்னவென்று வினாவி 
செப்பான் மதம் பூர்வம் இத்தேசத்தில் உன் கோத்திரத்தார் செம்படவராக எனச் 
இலினிக்ஸு என்னும் நாஸ்திகம தமும் சபிக்கப்பட்ட குலத்தினர் ஆதலால் பர்வத 
விகிடோரியட் என்னும் மதமும் கிவா ராஜ வம்சத்தினர் என்றும் , இவர்கள் கட 
ஸ்க் மதமும் ஜமமபோஸ்மதமும் வின் வுளை வணங்கும் காலத்தில் இவர்களைச் 
டோயிஸம் மதமும் அதிகமாயிருந்தன. சோதிக்கக் கடவுள் ஒரு பெரு மீனை நதி 
இவர்களின் குருக்கள் நிகாஸ் என்னப் யில் தோற்றுவிக்க த்யானத்தை மறந்து 
படுவர் . இந்தக் குருக்களுக்குப் பலசீடர்கள் மீனைப் பிடிக்க முயன்றதால் நீங்கள் மீன் 
உண்டு . டிராஸ் என்னும் ஸ்வர்ணதேவால வலையராக என்று சபிக்கப்பட்டவர்கள் என் 
யங்கள் அநேகமுண்டு , தேவாலயங்களின் றும்கூறுவர் . இவர்களின் தொழில் மீன்பி 
வாயிற்களில் தெய்வங்களின் தலையைச் டித்தல் , பயிரிடல், நெய்தல், வலைபின்னல் , 
செய்து வைக்கப்பட் டிருக்கும் . ஆதியில் மீன் உலர்த்தல் . இவர்கள் தங்களைப் பட் 
காகிதங்களில் எழுதிய படங்களைப்பூசித்து டினவரினும் உயர்ந்தவராக எண்ணுகிறார் 
வந்தனர் ; பிறகு விக்கிரகங்களை அழாக கள் . இவர்களுக்கு நாட்டான் , கவுண்டன் 


வலை 


செம்படவர் கருலிகள் 


729 


செயங்கொண்டார் 


மணியக்காரன் , பாகுத்தன் , பிள்ளைபட் முதலிய தேசங்களில் கனிகளிலிருந் தெடு 
டம் . இவர்கள் தங்களைக் குகனுடைய சாதி 

க்கப்படுகிறது . இதனுடன் துத்தநாகத் 
யாதலால் குகவேளாளர் என்பர் . பெரும் தைக் கூட்டி யுருக்கினால் பித்தளை ஆகி 
பாலோர் பூஜாரிகள் , இவர்களிற் சிலர் றது . தாம்பிரத்துடன் தகரத்தைச் சேர்த் 
லிங்க தாரிகள் , மலையனூரில் சிவபூஜை தால் வெண்கலம் உண்டாம் . இதனுடன் 
செய்வோர் 

செம்படவர் முக்காலியர், நிக்கலைச் சேர்த்தால் ஜெர்மன் சில்வராம் . 
இவர்கள் தேவர் , செப்பிலியன் , எதிநாய செம்பு கொட்டி - மலைநாட்டு கன்னான் . 
கன் , சங்கிலி , மாயகுந்தவி , பட்டம் , பணி செம்புலப்பெய்ந்நீரார் - இவர் கடைச் 
க்கன் என எழுவகைப் பகுப்புப் படுவர் . சங்கமருவிய புலவருள் ஒருவர் . இவர் 
( தர்ஸ்டன் .) 

குறுந்தொகையுள் ( 10 ) செய்யுளில் செம் 
செம்படவர் கருவிகள் பெறங்கவலை , புலப் பெய்ந்நீர்போல " என உவமை கூறி 
வெல்லடி , வேரீத்து , பேந்தவலை , வரிச்ச யிருத்தலில் இப்பெயர்பெற்றனர்போலும் . 
வலை , சென்னவலை , ஊசிப்பலகை , நூல் செம்பூட்சேய் - அகத்தியர் மாணாக்கருள் 
முருக்கி , தங்கூசு, தக்கை, 

ஒருவர் , 
செம்படவன் பிராமணனுக்குச் சூத்திர செம்போத்து இதனைக் கள்ளிக்காக்கை 
மனைவியிடம் பிறந்தவன் . இவன் படகு 

யென்பர் . இது செந்நிறமாய்ச் செங்கண் 
ஒட்டுகிறவன் .. ( அருணகிரி புராணம் .) ணுடைய தாய்க்காக்கைபோலுள்ள பறவை . 
மார்க்கவனைக் காண்க . 

இதன் அலகு காக்கைபோல் நீண்டிராது . 
செம்பன்- ஒரு அசுரன் , தேவர்களை வருத்தி பூச்சிகளையும் பழங்களையும் தின்பது . 

இந்திரனாலி றந்தவன் . ( செவ்வந்தி - புரா .) செம்மார் - இவர்கள் தோல் துன்னர் , 
செம்பியனூர் - இது சோழர் குடிக்குரிய மதுரை , திருநெல்வேலியிலுள்ளவர்கள் . 
பெயர் . இதனால் இவர் சோழமன்ன மர இவர்கள் தற்காலம் கிளிஞ்சல்சுடல் , தை 
பினர் என்று தெரிகின்றது . இவர் கிள்ளை யல் தைத்தல் முதலிய வேலைகளிலும் 
விடு தூதாகக் கூறிய நற்றிணைப் பாட்டு பழகுகின்றனர் . இவர்களிற் சிலர் பறைய 
மிகவும் பாராட்டற்பாலது . இவர் குறிஞ் ரில் வேறுபட்டுச் செருப்புத்தொழில் செய் 
சித் திணையைப் புனைந்து பாடியுள்ளார். வோர் . இதில் தொண்டமான் தோல் 
இவர் பாடியது . நற் . க 02 - ம் பாட்டு , மேஸ்திரி இரண்டு வகை உண்டு . இவர் 
செம்பியன் - 1. முதல்வள்ளல்கள் எழுவ களுக்குப் பட்டம் மேஸ்திரி . ( தர்ஸ்டன் .) 
ரில் ஒருவன் , 

சொகந்தன் துரியோதனன் தம்பி . 
2. பள்ளிகளுக்கு ஒரு பெயர் . இவர் செயங்கொண்டார் - இவர் சோழவளநாட் 
சோழகுலத்தவர் என்பர் . இவர்களுக்கு டில் நன்னிலத்தருகிலுள்ள தீபங்குடி என் 
செம்பிநாடு , 

னும் ஜைனக்கிராமத்தவர் . இவர் முதலில் 
செம்பு - ( தாமிரம்) இது, மங்கிய செந்நிற சைனராக இருந்து பின்பு சைவரானவரா 
முள்ள உலோகம் , (9) மடங்கு கனமுள் கத் தோற்றுகிறது . இவர் அபயனிடல் 

இது , சுரங்கங்களிலிருந்து வெட்டி கோபங்கொண்டபோது " காவலரீகை கரு 
யெடுக்கப்பட்டு உலையில் ஊதி யுருக்கித் துங்காற் காவலர்க்கும் , பாவலர் நல்கும் 
தகடு , கட்டி , கம்பி முதலியவாகச் செய்யப் பரிசொவ்வா - பூவினிலை, ஆகாப்பொருளை 
படுகிறது . 

உஷ்ணத்தை அதிவிரைவில் யபயனளித்தான் புகழாம் , ஏகாப்பொரு 
பற்றுவது . இது, பான பாத்திரங்களாக ளளித்தேன் யான் . இவர் செட்டிகள் மீது 
வும் , விக்ரங்கள் செய்யவும் , தகடுகளாக்கிக் இசையாயிரம் பாடியபோது வாணியர் , 
கப்பல்கள் கடனீரால் பழுதுறாதபடி அடிக் புகார் தங்களுக்கு ஊர் எனப் பாடக் கூறப் 
கவும் உபயோகப்படுகின்றது . இன்னும் புலவர் “ ஆடுவதுஞ் செக்கே யளப்பதுவு 
இதனால் சிறு நாணயங்கள் செய்யப்படு மெண்ணெயே, கூடுவதுஞ் சக்கிலியக் 
கின்றன. இதனாற் செய்யப்பட்ட பாத்தி கோதையே - நீடுபுகழ்க் , கச்சிச்செப்பேட் 
ரங்களில் புளிப்புள்ள பண்டங்களை வைக் டிற் கணிக்குங்காற் செக்கார் தாம் , உச்சிக் 
கின் களிம்பேறும் . அது போக்க ஈயம் குப் பின் புகாரூர் " என புகார்வாரப் பாடித் 
பூசுவது வழக்கம , களிம்பு விஷமுள்ளது . தந்தனர் . இவர் காலம் 

இவர் காலம் அபயன் காலம் . 
இது இங்கிலாந்து , ஷில்லி , ருஷியா , ஆஸ் எனவே . கி . பி . 1070-1118 ஆக இருக்க 
திரேலியா, தென் ஆப்பிரிக்கா , ஸ்பெயின் லாம் . ( தமிழ்நாவலர் சரிதை). 

92 


ளது . 


செயசேநன் 


130 


செய்யத் தகாதன 


வீட்டை 


செயசேநன் - 1. (சங்.) பீமன் குமரன் , செய்யத் தகாதன - 1. அரசன் செய்கை 
இவன் குமரன் சங்கிருதி . 

யை வெறுத்தலும் , அரசனுடன் கலகம் 
2. (சங். ) சார்வபூமன் குமரன் , தேவி கொள்ளுதலும் , அரசனுக்கு எதிர்முகமாக 
சுபத்திரை , குமரன் ராதி . 

நிற்றலும் , அரசன் ஏகாந்தத்தில் தங்காரி 
3. துரியோதநன் தம்பி , 

யங் கூறலும் , இனியவற்றை நான் அனு 
செயசோழன் - இவன் சேரன்குமரியாகிய பவித்திருக்கிறேன் என்று 

அரசனிடம் 
காஞ்சனமாலையை மணந்து கனகசோழ கூறலும் , அரசன் காக்கை வெளிதென்று 
னைப் பெற்று மணிமுத்தா நதியில் படித் கூறினும் அன்பின்றி யிருத்தலும் , எச்சி 
துறைகட்டி ( சு 0 ) u ஆண்டு முத்தி லுமிழ்தல் , உயர்ந்த பீடத்திருத்தல் , தாம்பூ 
பெற்றான் . 

லந் தரித்தல் , வகைப்படாத வார்த்தை , 
செயத்துவசன் கார்த்த வீர்யன் குமான் , உறங்குதல் இவற்றை அரசர்முன் செய்த 
இவன் குமரன் தாலசங்கன் . 

லும் , அரசர்முன் தமது செல்வம் , கல்வி , 
செயத்பதன் (பிர . ) பிரகன்மனசின் கும தேஜஸ் , குண முதலியவற்றை விவரித் 

சன் , தேவி சம்பூதி ; குமரன் விசயன் . துப் பேசலும் , பெரியார் கூடியிருக்கும் 
செயந்தர் திரேதாயுகத்தில் விஷ்ணுவா சவையில் ஆடை களைதலும் , காதைச் 
யிருந்தவர் . 

சொரிதலும் , கையை மேல் தூக்கிப் பேசு 
செயந்தன் - தருமனுக்கு மருத்து தியிடம் தலும் , பெண்டிரை யுற்றுப் பார்த்தலும் , 
பிறந்த குமாரன் , வாசுதேவாம்சம் , 

பிறர்தம் காதில் சொல்லும் சொல்லை யுற் 
செயந்தி - கேயன் தேவி . 

றுக் கேட்டலும் 

ஆசையற்றார் 
செயராமன் துரியோதனன் தம்பி . 

அடையலாகாது , கோபங்கொ 
செயலூரிளம் பொன் சாத்தன் கொற்றன் ண்டு நின்ற காலத்தும் ஆசாரியர் பெயரைக் 

கடைச்சங்கமருவிய புலவன் . ( அக -று . ) கூறலாகாது , நெடுநேரமளவு மனைவியைச் 
செயலூர்க் கொடுஞ் செங்கண்ணனூர் கோபித்தலாகாது , தம்மிற் பெரியோ 
கடைச்சங்கப் புலவருள் ஒருவர் . ( திருவள் ரையும் புலையரையும் முறைப்பெயரிட்டு 
ளுவ - மாலை . ) 

அழைத்தலாகாது , வேறொருவர் வீட்டில் 
செயலூர்கீகோசனங்கண்ணன் கடைச் புறக்கடை வழியாய்ப் புகுதல்கூடாது , 
சங்கமருவிய புலவன் . ( அக - று . ) 

பொது மகளிர் வீட்டருகில் வசிக்கக்கூடா 
செய விக்ரமன் துரியோதனன் தம்பி . து, ஒருவருடன் செல்லுகையில் ஒருவ 
செயவீரமார்த் தாண்டதேவன் இவன் ரிடையில் போகலாகாது , ஒருவர் நிழலை 
பஞ்சதந்திரக் கதையென்னும் வடமொழி மிதித்துச் செல்லவொண்ணாது , முன்னா 
யைத் தமிழாக இயற்றியவன் செங்குந்தர் ராய்ந்து பின் பேசவேண்டும் , ஊரினர்க்கு 
மரபு . 

வெறுப்பான காரியங்களைச் செய்யலா 
செயன் - 1. சகுதியின் குமரன் 

அரசரது படையினளவை 
2. யுயுதாகன் குமரன் . இவன் குமான் வர்க்குச் சொல்ல வொண்ணாது . 
குணி . 

றின புல் , முற்றி யுலர்ந்த காட்டிலும் 
செயஸ்துசயன் ரசாதிதேவியின் கண சேர்ந்திருத்த லாகாது , அவற்றைத் 
வன் , குமரர் விந்தாலுவிந்தாள் . 

தீயிட்டுக் கொளுத்தல் ஆகாது ; மழை 
செய்திவள்ளுவன் பெருஞ்சாத்தன் ( வள் பொய்கையில் ஒடலாகாது ; வழிதெரியாக் 
ளுவர் குடியினர் ) இவர் பெயர் பெருஞ் காட்டில் தனித்துப் போகலாகாது ; மழை 
சாத்தன் போலும் இவர் பின்வரும் செய்தி யின்றிக் காலம் கெட்டாலும் ஒழுக்கம் 
களை முன்னறிந்து சொல்லும் ஆரூடக்கார தவறலாகாது . குடியில்லாத வீட்டிலும் ,, 
ராகிய வள்ளுவர் மரபினராக இருக்கலா பாழ்ங்கோவிலினுள்ளும் , சுடுகாட்டிலும் , 
மென்று தோன்றுகிறது . ( குறு - 228. ) ஊரில்லா இடத்திலுள்ள ஒண்டிமரத்தி 
செயிர்க்காவிரியார்மகனார்சாத்தனார் னிடத்தும் தனித்துப் போதலாகாது ; பக 
கடைச்சங்கப் புலவருள் ஒருவர் . (திருவள் வில் நித்திரை செய்யலாகாது ; ஒருவர் 
ளுவமாலை ) 

எழுந்து போம்போது அழைத்தலும் , என் 
செயிற்றியனார் - செயிற்றிய நூலாசிரியர் .. கே போகிறீர் என்னலும் ஆகாது ; ஒருவ 
செயிற்றியம் நாடகத் தமிழ் நூலுள் ரைப் பார்த்து உம்முடம்பு நன்றாயிருக்கிற 
ஒன்று இது செய்தோனாற் பெயர்பெற்றது . தென்னலும் , விளக்கினை வாயினால் ஊதி 


நாது , 


பகை 


முற் 


செய்யத் தகாதன 


731 


செருவிடை வீழ்தல் 


வது . 


அவித்தலும் , அடுப்பிலுள்ள நெருப்பை செய்யாதி - ( சங்.) வெகுபவன் குமரன் . 
அவித்தலும் , அடுப்பின் சுடர் தம்மீது இவன் குமரன் சங்காதி , 
படும்படி குளிர்காய்தலும் கூடாது; பெரி செய்யான் இது பூரம்சாதியிற் பெரிது . 
யோர் தம்முடன் வருகையில் வாகனமே இது மலை , காடுகளில் வசிப்பது . தேளி 
றல் , செருப்புப் பூண்டு நடத்தல் , குடை னும் கொடிய விஷமுள்ளது . இது கடிக் 
பிடித்துச் செல்லுதலும் கூடாது ; பெரி கின் தங்க சிகிச்சை உடனே செய்யா 
யோர் விரும்பியவற்றைத் தாம் விரும்ப விடின் மரணம் உண்டாம் . துள்ளித் 
லும் , கீழ்மகளை வீட்டிலழைத்தலும் , சிறு துள்ளி கடிப்பது . 
வராயினும் இழித்துப் பேசுதலும் ஆகாது . செய்யுள் -1. பல்வகைத் தாதுக்கள் சேர்ந்த 
பாம்பு , அரசன் , நெருப்பு, சிங்கம் , உடற்குயிர்போல் பல சொற்களால் பொ 
இவை பழகினவென்று இகழ்ந்திருத்தலா ருட்கிடனாக எழுத்தலை எர்தளை அடி 
காது . அரசனினும் செல்வம் மிகுதியுடை தொடைகளாலும் அணிகளாலும் நிரம்பப் 
வனாயினும் அதனை அரசனறியச் செய்ய பெற்று கவிவல்ல புலவனால் பாடப்படு 
லாகாது ; ஐங்குரவரையும் பெரியாரையும் 

இது முத்தகம் , குளகம் , தொசை 
காணி னீங்களுண்டது என்ன எனக் கேட் நிலை , தொடர்லை என கானகுவகை. 
டல்கூடாது ; தாம் ஒருவர்க்குச் செய்த (நன்னூல் .) 
நன்றியைத் தாமே புகழ்தலும் , தமக்கு 

2. செய்யுள் (சு ) வெண்பா, 
ஒருவரிட்ட உணவை இகழ்தலும் கூடாது ; யப்பா , கலிப்பா ,வஞ்சிப்பா , பரிபாடற்பா , 
கிட்டாத பொருளுக்கு ஆசைப்படுதலும் , 

மருட்பா 
இழந்த பொருளுக்கும் , நீக்க முடியாத 

செய்வன - தன்னுடம்பு, தன் மனைவி , 
துன்பத்திற்கு வருந்துவதும் ஆகாது ; ஒரு 

ஒருவர் தன்னிடம் அடைக்கலம் வைத்த 
வர் தலையில் முடித்த பூவைச் சூடலும் பொருள் , தன்னாபத்திற் குதவியான பொ 
மோத்தலும் , புலையர்க்கு எச்சிற் பண்டங் ருள் இவற்றை அருமையாகக் காத்தல் 
களை யளித்தலும் , தமக்கு மூத்தோர் முன் 

வேண்டும் . 
உடலின்மீது போர்த்துக்கொள்ளுதலும் , செய்வனவாசிய ஆசாரங்கள் - புனிதப் 
கர்வித் திருத்தலும் , அட்டணைக்கா லிட் பொருள் கிடைப்பின் அதைக் கண் சிரசு 
டிருத்தலும் , பெரியோரிருக்கும் இடத்தில் முதலிய இடங்களிலும் ஒற்றிக்கொள்க . 
அங்கசேட்டை செய்தலும் , கடுஞ்சொல் மனைவியின் பூப்பினீராடியபின் பன்னி 
பேசலும் , இருவரிருந்து பேசுமிடத்துச் 

ரண்டுநாள் அவளினீங்காமை . 
செல்லுதலும் , குரவரெதிரில் கையைச் செருத்துணை நாயனூர் - சோணாட்டிலுள்ள 
சுட்டிக் காட்டிப் பேசுதலும் , பெரியோர் மருகலைச் சேர்ந்த ஆவூரில் வேளாளர்குல 
கொடுப்பதை உட்கார்ந்து வாங்கலும் , 

த்தில் திரு அவதரித்துத் திருவாரூரிற் 
ஆகா . சூதாடுமிடத்தில் போதலும் , ஆர சிவபணிவிடை செய்துகொண்டு வரும் 
வாரம் நீங்கா இடத்தில்போதலும் , மடைப் 

நாட்களுள் ஒருநாள் 

பல்லவர்கோன் 
பள்ளியுட் புகலும் , பெண்கள் உறைகின்ற 

மனைவி 

திருக்கோயிலிடம் பூத்தொடுக்கும் 
இடத்தில் செல்லலும் ஆகா . ( ஆசாரக் 

மண்டபத்தில் சிந்திய மலர்களில் ஒன்றை 

மோந்து பார்த்தனள் . நாயனார் அவளைக் 
கோவை . )பலர் நடுவில் பிறரைப்பழித்தல் , 

கண்டு கோபித்து அவள் சிகையைப் பிடி 
இழித்தல் , பலர் நடுவில் படுத்துறங்கல் , 

த்து இழுத்து மூக்கையறுத்துச் சிவநேச 
தம்மாலாகாதவைகளை ஆகுமென வாக்கிடு 

மிகுந்து சிவகதி யடைந்தவர் . இவர் கோ 
தல் , ஏழைகளை இகழ்தல் , வஞ்சனை பே 

ச்சிங்கப் பல்லவன் காலத்தவர் . ( பெ - புரா . ) 
சல் , பயனில் கூறல் , பல பிதற்றல் , செருப்பு - எருமை, எருது, ஆடு முதலிய 
பழிகூறல் , ஒரு பொருளை வீசியெறிதல் , 

வற்றின் பதனிட்ட தோல்களால் காலினள 
கல்லெறிதல் , வீண் வினை செய்தல் , தூரப் 

வாக மாட்டிக ளமைத்துக் காலைக் காக்கும் 
போகின்றவனை அழைத்தல் , பிறருடைய விதம் செய்யப்பட்ட பாதரக்ஷை . 
சொல் செய்கைகளை நடித்துக் காட்டல், செருப்புக்கட்டி மலையாளத்தில் செருப் 
வேகமுடைவனாதல் , ஒளித்துக்கொள்ளல் , 

புத் தைக்கிறவன் . 
கையொடு கை தட்டுதல் , கண் காட்டல் , செருவிடை வீழ்தல் - ஆழமுடைத்தான 

கிடங்கினோடு அரிய காவற்காட்டைக் காத் 
மூக்கசைத்தல் ஆகா . 


செலவழுங்கல் 


732 


செவிலி 


துப்பட்ட வேல்வீரர் வெற்றியைச் சொல் எனும் குன்றில் இவனும் அவரும் ஏறி 
லியது . ( புற - வெண்பா . ) 

கண்ணிற் கெட்டிய அளவுள்ள நாடெல் 
செலவழங்கல் - நிலவுபோல ஒளி விடும் 

வரம் அளித்தனன் . இவன் மனைவி நெடுஞ் 
வேலினையும் பெரிய மேம்பாட்டினையும் சேரலாதற்கு மகட் கொடுத்த வேளாவிக் 
உடையவன் உயர்ந்த மூங்கிலியைந்த வழி சொமானுடைய மற்றொரு மகள் . இவன் 
யிடைப்போவானாக முன்னே நிச்சயித்துப் ( உடு ) ஆண்டு ஆட்சி புரிந்தவன் இவன் 
போக்கு ஒழிந்தது . ( பு.வெ. பெருந்திணை . ) சிக்கற்பள்ளியிடம் காலஞ் சென்றான் . 
செலவு - வில்லாகிய ஏரினையுடைய உழ இவன் குமரன் பெருஞ்சேர லிரும்பொ 
வர் மாற்றாரிடத்தைக் கருதிக் பொருந் 

றை . 

கபிலர் இவனைப் புலாம்பாசறை, 
தின காட்டைக் கழிந்து போனது . ( பு - வெ . ) வரைபோலிஞ்சி , அருவியாம்பல் , உரை 
செல்கென விடுத்தல் - பரந்த இருட்கால சால்வேள்வி , நாண்மகிழிருக்கை , புதல் 
த்துக் கொழுநனைச் செலவைப் பார்த்துச் சூழ்பறவை , வெண்போழ்க்கண்ணி , ஏம் 
சிவந்த ஆபரணத்தினையுடைய தலைவி வாழ்க்கை , மண்கெழுஞாலம் , பறைக்கு 
போவாயாகவென்று சொல்லியது . ( புற லருவி எனும் கவிகளால் பதிற்றுப்பத்தில் 
வெண்பா. பெருந்திணை .) 

புகழ்ந்தனர் . 
செல்லிநகர் - இஃது பெரும்பற்றப்புலியூர் செல்வத்தாசிரியர் பெருஞ்சுவனர் - கீரவி 
நம்பியாருடைய ஊர் ; செல்லிநாடென கொற்றனாரிடம் அகப்பொருள் கேட்டவர் . 
வும் , பரசுராம சதுர்வேத மங்கலமெனவும் செல்வநம்பி வல்லபதேவனுக்குப் புரோ 
கூறப்படும் . (திருவிளையாடல்) 

கிதர் , வல்லபதேவனைப் பொற்கிழிகட்ட 
செல்லூர் குதிரை வடிவத்தை விட்டு எவினவர் , ஸ்ரீ வைணவர் . 
நரிகள் சென்ற இடமாம் ; இது மதிச்சய செல்வப்பிள்ளை ராமப்பிரியரைக் 
மென்னு மூர்க்கு மேற்கும் , மதுரைக்கு காண்க . 
வடக்குமுள்ளது . ( திருவிளையாடல் . செவந்தான் இவர் மல்லையிலிருந்த பல்ல 
செல்லூர்க்கிழார்மகனார் பெரும்பூதன்கொ வப்பிரபு . இவர் தமிழ்ப்புலவர்க்குப் பரிசு 
ற்றனர் , செல்லூர்க்கோசிகன் கண்ண 

தந்து கோவைப்பிரபந்த முதலிய பெற்ற 
கடைச்சங்கத்தவர்கள் . 

வர் . இவர்மீது இராமசந்திர கவிராயர் 
செல்லூர்க்கோசிகன் கண்ணனூர் - இவர் சொன்னமன் மாடை தந்தான் வீதி 
கடைச்சங்கமருவிய புலவருள் ஒருவர் . யில் வெற்றிலைமடித்துச் சுருளுந் தந்தான் , 
இவர் கௌசிக கோத்திரத்தவர் போலும் , கன்னலின் மோதிரந் தந்தான் சரப்பணி 
இவரியற்பெயர் கண்ணனார் , வேதியரா தந்தானிரட்டைக் கடுக்கன் தந்தான் செந் 
யிருக்கலாம் , ஊர் செல்லூர் என்பது பாண் நெல் விளையூர் தந்தான் பேர் தந்தான் எல் 
செல்லிநகராக இருக்கலாம் . 

இருக்கலாம் . லையில் வாழ்சிவந் தானுங்கட் , கென்ன தந் 
( அகம் சுசு ) 

தானென்றவர்கட் கெத்தனையுத்தரந் தந்தா 
செல்லூர்க்கொற்றன் இவர் கடைச்சங்க னியம் பத்தானே " இவர் மீது பாடப் 
மருவிய புலவர்களில் ஒருவர் . இவர் பட்ட செவந்தான் கோவை சொன்னயம் 
பெயர் கொற்றனா யிருக்கலாம். இவர் பொருணய முடையது . அதனை “ மாதாம் 
ஊர் செல்லூர் . இவர் குறுந்தொகையில் படி பட்டுமெய் செவந்தான் குழல் வைத் 

ண்ணிமருப்பு " எனும் ( ஙசுகூ ) ஆம் திசைத்துச் , சேதாம்பலங்கனிவாய் செவந் 
கவி கூறியவர் . 

தான் செந்திருமடந்தை , சூதாந்தனந்தைத் 
செல்வக்கடுங்கோவாழியாதன் இவன் துரஞ் செலந்தானைவர் தூது சென்று , 

அந்துவஞ்சேரலிரும்பொறை யென்னும் பாதாம்புயஞ் செவந்தான் செவந்தான் 
சேரன் குமரன் . இவன் பெருங்கொடை மல்லைப் பல்லவனே " என்பதாலறிக. 
யாலும் அருங்குணங்களாலுஞ் சிறந்தவன் . செவியறிவு நூ உ மாற்சரியம் கெடுதலில் 
கபிலர் எனும் புலவர் தம்முயிர்த் துணை லாத நின்று நிலைத்த பெரிய எண்ணத் 
னாகிய வேள் பாரி உயிர் நத்ததும் அவனை தை , தருமத்தை யாராயும் செங்கோலினை 
யொத்த நற்குணங்களிவனிடம் உள்ளன புடையார்க்கு உணர மொழிந்தது . ( பு . 
வென்று இவனிடம் வந்து பதிற்றுப்பத் வெ . பாடாண் .) 
தில் ஏழாம்பத்தைப் பாடினர் . இவன் செவிலி - தலைமகளுடைய நற்றாய்த்தோழி 
அவர்க்கு ஈராயிரம் காணமும் கன்று பாய்த் தலைமகளுக்கு வருந்துக்கம் களைந்து 


ன 


டிநாட்டுச் 


cc 


செவ்வாய் 


783 


சேகிதானன 


நல்லறிவும் ஆசாரமும் கொளுத்தித் தலை வனுமாகிய திருவிருந்தான் வேண்டுகோ 
மகளை வளர்த்த தாய் , ( அகம் .) 

ளின்படி பாடியது . 
செவ்வாய் - 1. அங்காரகனைக் காண்க . செள்ளை - பெண்மகளிர்க்குப் பழையகால 

2 .. இது சூரியனுக்கு நான்காவது வட் த்தில் வைத்திருந்த ஆசைப் பெயர் . 
டத்தில் நின்று சூரியனைச் சுற்றி வரு செறிவு - இது வை தருப்ப செய்யுணெறியு 
கிறது . இது 14 கோடியே , 10 லம் ளொன்று . இது நெகிழ்ந்த இசையின்றி 
மைல் தூரத்திற்கப்பாலிருந்து சூரியனைச் வரத்தொடுப்பது . 
சுற்றி வருகிறது . இது 24 மணி , 37 நிமி செனசிக் - பிரகதகர்மாவின் குமரன் 
ஷம் , 23 விநாடியில் தன்னைத்தானே ஒரு இவன் குமரன் சுதஞ்சயன் . 
தாஞ் சுற்றி வருகிறது . இது 687 9 நாட் சென்னமல்லையர் - இவர் , சிதம்பரம் பச் 
களில் சூரியனை ஒருமுறை சுற்றி வருகி சைகந்தையர் மடத்து வீரசைவர் , சிவசிவ 
றது . இதன் குறுக்களவு - 4230 மைல் , வெண்பா அருளிச்செய்தவர். ( வீரசைவர் .) 
இதற்கிரண்டு உபகிரகங்கள் உண்டு , இது சென்னவசவர் - நாகாம்பையார் குமார் ,, 
தோற்றத்தில் சிறு நக்ஷத்ரம்போலக் காண வசவரிடம் வந்து அடிமை பூண்டவர் . 
ப்படுகிறது . இதனைச் சோதனை செய்த ( வீரசைவர் . ) 
தில் பல வேறுபாடுகள் காணப்படுகின் ஜெட்டிகள்- இவர்கள் தெலுங்கு நாட்டினவ 
றன என்பர் . இதில் பூமியும் , சமுத்திரங் ர்கள் . இவர்கள் இராஜ ஸமஸ்தானங்களில் 
களும் , ஆறுகளும் , கால்வாய்களும் , நாக கைகால் பிடித்தல் , எண்ணெய் தேய்த்தல் , 
ரிக வேலைப்பாடுகளாகக் காணப்படுதலால் சிலம்பம் கற்பித்தல் முதலிய தொழில் 
இது நமது பூமியைப்போல் மனிதர் வசிக் மேற்கொண்டவர்கள் , ( தர்ஸ்டன் .) 
கும் இடம் என்று எண்ணப்படுகிறது . 
இது செந்நிற முடையது . இந்துக்கள் 
இதைப் பூமி புத்ரன் என்பதற்கு இது ஒரு 

சே 
அத்தாக்ஷி . இது செந்நிறமாய்க் காணப் 
படுதலால் செவ்வாய் எனப்படும் , இதனை சேகம் - சர்மண்வதி , பாடலாவதி இரண் 
அங்காரகன் , குஜன் என்பர் . இது சுக்ர டிற்கும் மத்தியிலுள்ள தேசம் , 
னுக்கு அருகில் இருப்பது . 

Tho Country South of the river 
செவ்வெண் - எண்ணிடைச்சொல் தொக்க Oharman wati and North of Avanti. 
தொகைநிலை . ( நன்னூல் . ) 

சேகம் பூதனர்- சிலபிரதிகளிற்சேகம்பூதனா 
செவ்வைச் சூடுவார் 

விண்டுப் பாகவத ரென் றிருத்தலானே இருந்தவாறே பதிப் 
புராணம் தமிழில் பாடிய புலவர் இதையே பிக்கப்பட்டது . சேந்தம் பூதனா சென் 
ஆரியப்பமுதலியார் பாடிய தாகக்கூறுவது . பவரும் , மதுரை எழுத்தாளன் சேந்தம் 
இதனை " கதிக்கு மறுபிறப் பொழித்துக் பூதனா ரென்பவரும் இவரே, மதுரைக் 
கதிகொடுக்கும் பாகவத கதையை முன்ன, கடைச்சங்கத்து ஏடெழுதுவோரா யிருந் 
மதிக்கு முயர் வடமொழியாற் புனைந் தருள 

தவர் . 

பெரும்பாலும் குறிஞ்சியையும் , 
வியாதமுனிவரனே மீள , வுதிக்கு நிம்பை முல்லையையும் , நெய்தலையும் புனைந்து 
மாதவ 

பண்டிதச்செவ்வைச் சூடியென பாடியுள்ளார். இவர் மாலைப்பொழுதைச் 
வுலகுபோற்ற , விதிக்குமறையவர் குலத் சிறப்பித்துப் பாடல் கேட்போர் மனதைப் 
திற்றோன்றி யருந்த மிழாலும் விளம்பி பிணியாநிற்கும் ( நற் சுசு ) . யானையை மலை 
ஒனே " என்பதாலறிக . இவரிருந்தது ப்பாம்பு பற்றிப் புரட்டு நெறியென நெறி 
நிம்பை யெனும் வேம்பத்தூர். பிறப்பால் யினதே தங்கூரநிற்பர் (நற்சுக ). கழுதை 
வேதியர் . இவர் காலம் சாலிவாகன சகாப் மேல் உப்புப்பொதிக் கொண்டு செல்லும் 
தம் 1494. இவர் உறத்தூரிலிருந்த வேதி வழக்கை விளக்கிக்கூறுகிறார் ( அகம்உ .0 எ ). 
யர்பால் கல்வி கற்றவர் . இவர் தம் ஆசிரி இவர் பாடியனவாக நற்றிணையில் இரண்டு 
யரால் கன்றாப்பூர் சிங்கராயன் என்பானு ( சுக , உசு ) பாடலும் , குறுந்தொகையில் 
க்கு விற்கப்பட்டனர் . இவர் பாடிய நூல் மூன்றும் , அகத்தில் இரண்டுமாக எழு 
சுந்தரபாண்டியம் . இது கச்சிவீரப்பன் 

பாடல்கள் கிடைத்திருக்கின்றன . 
எலும் மதுரை அரசனுக்கு அமைச்சனாகிய சேகீதானன் - யதுகுலத்தவன் , தருமருக்கு 
செவ்வந்தியின் துணைவனும் படைத்தலை அம்புபுட்டில் தாங்கினவன் . 


சேக்கிழார் 


735 


சேடதாசையர் 


சேக்கிழாரை 


சேக்கிழார் இவர் தொண்டைமண்டலத் பரவவல்லார் எனவும் பெயர் . இவர்க்குப் 
துக் குன்றத்தூரில் சேக்கிழார்குடி யென் பாலறாவாயர் என்று ஒரு சதோதார் இருக் 
னும் சைவவேளாளர் குடியிற் குன்றத்தூர் தனர் . இவர் தமது குன்றத்தூரில் மடவ 
கிழாருக்குப் புத்திரரா யவதரித்துக் கல்வி ளாகம் ஏற்படுத்திச் சோழநாட்டிலுள்ள 
கேள்விகளில் வல்லவராய் இருந்தனர் . திருநாகேச்சுரம்போல் திருத்தலமுண்டாக் 
ஒருநாள் இவர் தந்தையைச் சோழன் உல கிச் சிவகதி பெற்றவர் . சேக்கிழார் அப் 
கப் பொருள்களுள் எது பெரிதென்று யன் எனும் சோழன் காலத்தவர் எனத் 
வினவக் குன்றத்தூர்கிழார் விடைதர மய தெரிதலால் இவர் காலம் கி.பி. 11 - ஆம் 
ங்கி வீடு வந்து தவலையுடனிருக்கச் சேச் நூற்றாண்டாகலாம் என்பர் . 
கிழார் கண்டு நடந்ததை வினாவி , " காலத் தொண்டர் புராணம் . ) 
தினாற் செய்த நன்றி சிறிதெனினும் , ஞா சேக்பரீதுதாசர் இவர் புருஷனில்லாப் 
லத்தின் மாணப்பெரிது " என்னுந் திருக் பூவைப்பெற்ற புத்ரர் . இவர் தம் தாயை 
குறளை யெழுதித் தரப் பெற்றுச் சோழ நோக்கித் தாம் கடவுளைக் காணவேண்டும் 
னுக்குக் காட்டினர் . சோழன் அதிக களி என்று காடடைந்து பன்னிரண்டு வருடந் 
ப்படைந்து 

வருவித்துத் தவஞ்செய்தும் காணாது தாய் கொடுத்த 
ஈனது சமத்தான வித்வானும் மந்திரியும் ஒரு அப்பத்தை மடியிற் கொண்டு உண 
ஆக்கினன் . 

சேக்கிழார் , சோழனிடம் வாதிகளருந்தாது இலைகளைப் புசித்து அவ் 
இருக்கையில் சோழன் சைன நூலாகிய வழியிற் சருக்கரைப் பொதி கொண்டு 
சீவகசிந்தாமணியைக் கேட்டுக் களிப்புட சென்ற வணிகனை இது என்ன பொதி 
னிருக்கையில் இவர் , வெறுப்புடனிருக்கக் என்றனர் . அவன் மண் என்று கூறித் 
கண்டனன் . இவர் வெறுப்புடனிருக்கக் தன்னூர்ப் போய்ப் பார்க்க அது மண்ண 
கண்ட சோழன் அவ்வகை இருப்பதற்குக் யிருக்க அவைகளைக் கொண்டு மீண்டும் 
காரணம் வினவச் சேக்கிழார் சிந்தாமணி அடையத் தாசர் இது என்ன பொதி என் 
பொய்க்கதை , மெய்க்கதை கேட்கவேண் னச் சருக்கரையென்று , பொதிகளை நோச் 
டும் என்றனர் . அரசன் அக்கதை யாதெ கச் சருக்கரையாக இருக்கக்கண்டு களித்து 
னச் சேக்கிழார் அது திருத்தொண்டர் ஒரு தட்டில் சருக்கரை வைத்துத் தரக் 
புராணமென்றனர் . ஆயின் கூறுக என கண்டு தாசர் வேண்டாது ஓடினர் . 
அதைக் கேட்க நல்ல சுபமுகூர்த்தம் ஏற்ப வகை பன்னிரண்டு வருடங்கள் கழிந்தும் 
டுத்துக என, அரசனிடம் விடை பெற்றுச் பெருமாளைக் காணாது தாயை யடைந்த 
சிதம்பரஞ் சென்று நடராசமூர்த்தியைத் னர் . தாய் சடையிலிருந்த இலைகளை நீக்க 
தரிசித்து நிற்கையில் அசரீரி உலசெலா வருந்தித் தாய் கொடுத்த அப்பத்தைக் 
மென முதலெடுத்துத் தர அதனையே முத கொடுத்து மீண்டுங் காடடைந்து பசிகலந்த 
லாகக்கொண்டு ( சஉ அக ) செய்யுட்களாற் காலத்துச் சருகருந்தி இருபத்து நான்கா 
திருத்தொண்டத் தொகையை முதனூலா மாண்டில் பெருமாளைத் தரிசித்துப் பெரு 
கவும் , பொல்லாப்பிள்ளையா ரியற்றிய நம் மாள் கட்டளைப்படி நாடடைந்து பெருமா 
பியாண்டார் நம்பிகள் அருளிய கலித்து ளைத் தரிசித்திருந்தவர் . 
றையந் தாதியை வழி நூலாகவுங் கொண்டு சேடக்குடும்பியன் 

தன்பா லடைக்கலம் 
திருத்தொண்டர் புராணத்தைப் பாடி புகுந்த கண்ணகி இறந்த துன்பத்திற் கிர 
முடித்துச் சோழனுக்கு அறிவித்து ஒரு ங்கி இறந்த மாதரியை மறுபிறப்பில் மக 
வருஷம் திருச்சந்நிதானத்திலிருந்து அரங் ளாகப்பெற்ற திரு அருந்தபுரத்து வேதி 
கேற்றினர் . இவரைச் சோழன் யானைமீ யன் . (சிலப்பதிகாரம் .) 
திருத்தித் தான் பின்னிருந்து கவரி வீசிச் சேடதாசையர் - ஒரு வீரசைவ அடியவர் , 
சென்றனன் . இவர்க்குச் சோழன் தன் இவர் அரனுக்கென நெய்த பட்டாடை 
பெயரையே பட்டமாகக் கொடுத்தனன் . யைச் சிவனடியவர்க்குக் கொடுத்துப் பொ 
அதனால் இவர்க்கு உத்தமச்சோழப்பல்ல ருள்பெற்று அப்பொருளைச் சங்கரதாசை 
வராயர் என ஒரு பெயருண்டு . அரசனுக் யர் விஷயமாய்ச் செய்த அபராதத்தில் 
கும் இதுவே பெயராய் இருக்கலாம் . இவ இழந்து அவரால் மீண்டும் பெற்றவர் , 
ர்க்குச் சேவையர்காவலர் எனவும் , அருண் இவர் , பல்லவராயன் தேவிக்கு ஆசாரிய 
மொழித்தேவர் எனவும் , தொண்டர் சீர் ரா யிருந்ததைச் சமணர் அறிந்து வெறு 


சேடமலை 


785 


சேதிராயர் 


கன் 


த்து அரசனிடம் கூறினர் . அரசன் தன் பெயரண்ணல் , ” “ சேதியர் பெருமகன் , 
தேவிக்கு இவரை நீக்கும்படி கூறினன் . சேதிபன் , ( சேதியர்மகள் , " " சேதிய 
அரசன் தேவியாகிய சற்குணமாதேவி எண்ணல் " என வழங்கப்படுவான் . இதில் 
அரசனை நோக்கி எம தாசாரியரை இச் மிக அழகியதும் , தவஞ் செய்தற் குரியது 
சமணர் வெல்வரேல் அவ்வகைச் செய்வன் மான ஒரு மலையுண்டு . இந்தாடு யூகிக்கு 
என் றனள், அந்தப்படி அரசன் வாதிடக் உதயணனாற் சீவி தமாகப் பின்பு அளிக்கப் 
கட்டளையிடச் சமணர் 

குடத்தில் விட 

பட்டது . ( பெருங்கதை ) 
நாகத்தையிட்டு இக் குடத்தில் கையிடுக 2. மலையமானாட்டிற்கு ஒரு பெயர் . 
என அவ்வாறு பதிப்பொருள் சிவனெனக் தமிழர் சேதிதேசத்தை விட்டுத் தென்னா 
கையிட்டு அப் பாம்பைச் சிவலிங்கமாக டடைந்தபின் தங்கள் நாட்டிற்கு இட்ட 
எடுத்துக் காட்டி அரசனையம் சமணரையும் 
சைவராக்கி அச் சிவலிங்கத்தையும் அந்த சேதிமர்த்தியன் - உபரிசரவசுவின் குமரன் , 
இடத்தில் தாபித்தனர் . அத் தலம் உத்த சேதிராயர் -1. இவர் சோழப்ரம்பரையைச் 
ரேச்சுரம் எனப்படும் . 

சேர்ந்த சேதியர்க்கு அரசரா யிருக்கலாம் , 
சேடமலை திருவேங்கடம் , இது சேடன் சிவமூர்த்தியைப் பாடி முத்திபெற்றவர். 

இவ்விடம் தவஞ்செய்ததால் வந்த பெயர் , இவர் தமது திருப்பாசுரத்தில் சேதியர் 
சேடன் - ஆதிசேஷனைக் காண்க : 

கோன் எனத் திருவாய்மலர்ந்திருத்தலின் 
சேடி - ஒரு வித்யா தரநகரம் . (மணிமேகலை ) . இவர் அரசரெனப் புலப்படுகிறது . இவர் 
சேட்டலூர் ஆழ்வான் - எழுபத்தினாலு சிம் திருப்பாசுரம் என்பதாந் திருமுறையில் 

மாசனாதிபதிகளில் ஒருவர் . (குரு பரம் . ) சேர்க்கப்பட்டது . 
சேணிகமகாராசன் - மகததேசத் தரசன் 2. புதுவைக்கணிருந்த ஒரு வேளாண் 
சைநன் . 

குடியினர் . மகோபகாரி , எரெழுபது 
சேணியர் - ஒருவகை செய்வோர் . 

கம்பர் அரங்கேற்றுகையில் உடனிருந்து 
னட தேவாங்கருக்கும் பெயராக இருக் கேட்டவர் . இவரை அரங்கேற்றுஞ் சவை 
சிறது . காஞ்சிபுரத்துச் சேணியர் வலங் கண் விடந்தீண்டச் சேதிராயர் பிரசங்கத் 
கையார் , இவர்கள் சந்திரசேகரருஷி , நீல தடையாமெனத் தெரிவிக்காதிருக்க விடம் 
கண்டருஷி , மார்க்கண்டேயருஷி கோத் தலைக்கேறி மூர்ச்சித்து விழுந்தபோது 
ரங்களைச் சேர்ந்தவர்கள் . இவர்களிற் சிலர் கம்பர் அறிந்து ஆழியான் பள்ளியணையே 
லிங்க தாரிகள் , சிலர் சைவர் . நாஞ்சி திரு பவன் கடைந்த , வாழிவரையின் மணித் 
ஞானசம்பந்தர் மடத்தைச் சேர்ந்தவர்கள் . தாம்பே- பூழியான் , பூணே புரமெரித்த 
( தர்ஸ்டன் .) 

பொற்சிலையிற் பூட்டுகின்ற, நாணேயகல 
சேதன் - துருவியன் பௌத்ரன் . 

நட ” எனவும் " மங்கையொரு பாகர்மார் 
சேதி - உ சீகன் குமரன் , இவன் குமரர் பிலணியாாமே , பொங்தகடல் கடைந்த 
சிசுபாலன் முதலியவர் . 

பொற்கயிநே திங்களையுஞ் , சீறிய தன் 
2. விதர்ப்பதேசாதிபதியாகிய உரோம மேலூருந் தெய்வத் திருநாணே , யேறிய 
பதன் குமரன் , இவனாண்ட தேசம் சேதி பண்பே யிறங்கு " எனக் கூறி யிறக்கினர் . 
தேசம் . 

இதனை " அழுவதுங்கொண்டு புலம்பாது 
3. இருக்குவேதத்திற் புகழ்ந்து கூறப் நஞ்சுண்டது மறைத்தே , ரெழுபதுங் கொ 
பட்ட அரசன் , இவன் புத்ரன் கஷு . ண்டு புகழ்க்கம்பவாணனெழுப்ப விசை, 

4. ஒரு சிவாலயம் . இது சைத்தியாலய முழுவதுங் கொண்டொரு சொற்பேச 
மென்றும் வழங்கப்படும் . இது வித்தியா நெய்யின் முழுகிக்கை, மழுவதுங்கொண்டு 
தரருடையஉலகில் உள்ளது பெருங்கதை). புகழ் 

கொண்ட தாற் றொண்டை மண்டல 
5. The Country comprised the மே ” ( எ - ம் .) " பாவலர் தா - 
Southern portion of Bundelkhand தோதியரங்கேற்றுங் களரியிலே , காரிவிட 
and the Northern portion of Jubbal நாகங் கடிக்குங்கை ” (எ -ம் .) “ காவிரியைச் 

சோணாட்டைக் காராளர் தம்மாபை , நாவ 
சேதிநாடு - 1. இது மிருகாவதியின் தந் லரைக் காவலரை நல்லோரைப் பூவலய, 
தைக்குரிய நாடு . இதற்கு உரியனா யிருந் முள்ளத்தகும் புதுவை யூரைச் சிறப்பித் 
ததுபற்றி உதயணன் " சேதியர் பெரும் தான் , பிள்ளைப் பெருமாள் பிறந்து " என 


மேரெழுப 


qore Rewa . 


சேதிராான் 


736 


சேநாநாபிகர் 


மண 


வருவனவற்றாற் காண்க . இவர்காலம் , மான சிற்பத்தொழிலமைந்த ஒருவகை 
( கி . பி . 11 - ஆம் நூற்றாண்டு ) 

அலங்காரம் செய்துகொண் டிருந்தனள் . 
சேதிராயன் குலபூஷண 

பாண்டியனை அரசனைச் சேனாபதி பாதுகாத்தல்போல 
வெல்லவகை பார்த்திருந்து புலியாலிறந்த அரசன்மகளைச் சேனாபதியின் மகள் பாது 
வேடராசன் . 

காத்தல் மரபென்பது இதனால் அறியப் 
சேதிஷன் - உபரிசரவசுவின் குமரன் . படும் . ( பெருங்கதை .) 
சேது -- 1. துர்க்கன் பேரன் . 

சேநாநாபிகர் - இவர் மானாவூரில் எனாதி 
2. ( பிர . ) பப்ரு குமான் , இவன் கும் யர் குலத்திற்றோன்றி அரிநாமம் மறவாது 
என் ஆரத்தன் . 

பஜனை செய்து கொண்டு அரசனுக்கு எவற் 
3. இராமமூர்த்தி இராவணனை வதை றொழில் பூண்டு வருவார் . ஒரு நாள் இத் 
செய்ய இலங்கைக்குச் செல்கையில் நளன் தொழில் பஜனைக்கு இடையூறு செய்வ 
எனும் வாநரத்தச்சன் வாநரசைந்யங்களைக் தென்றெண்ணி அதனை விடுத்து அரசனி 
கொண்டு கட்டிய அணை . இது ( க 02 ) டம் அணுகாதிருந்தனர் . அரசன் ஏவலா 
யோசனை நிகளம் ( 50 ) யோசனை அகலம் . ளர் இவரிடம் வந்தழைக்க இவர் மனைவி 
இது மூன்று நாட்களில் கட்டி முடித்தது . மிடம் இல்லையென்று சொல்லும்படி கூற 
புண்யஸ்நான கட்டம் , இராமேச்சுரத்திற் அவ்வாறே மனைவியும் கூறினள் . இவரி 
கும் இலங்கைக்கு முள்ள அணை . 

டம் வந்த ஏவலாளரில் ஒருவன் அரசனிட 
சேதுகன் - விருதர்ப்பன் உடன்பிறந்தவன் . கி இவர் உள்ளிருந்து கொண்டே இல் 
சேதுபுராணம் சேது என்னும் இரா லையெனக்கூறினாரென அரசன் வெகுண்டு 
மேச்சுரப் புராணம் . நிரம்ப அழகியர் அவரைப் பாசத்தாற் கட்டிக்கொண்டு 
இயற்றியது . 

வருகவென்றனன் . இதனை அறிந்த பெரு 
சேதுமாதவன் சுந்தர பாண்டியனைக் மாள் சேனாநாபிகர் உருக்கொண்டு அடப் 
காண்க . 

பத்துடன் அரசனிடஞ் சென்று அரச 
சேநசித் - 1. ( ஞ.) கிரிசாசுவன் குமரன் . னுக்கு முகவேலை செய்கையில் சந்தோ 

2. விசுவசித்தன் குமரன் , இவன் கும் ஷங்கொண்டு உன் கையால் எண்ணெய் 
ரர் ருசிராசவன் , திருடாது , காச்யன் , வச் என் தலையில் இடுகவென்ன அவ்வாறே 
சன் . 

எண்ணெயிடுகையில் எண்ணெய்க் கிண் 
3. இட்சுவாகு குலத்திற் பிறந்த பரீட் ணத்தில் சதுர்ப்புஜத்துடன் பீதாம்பா 
சித்தின் குமரனாகிய தலராஜன் புத்திரன் . குண்டலங்களைக் கண்டு மேல்நோக்க நாவி 
( பார - வன . ) 

தனா யிருக்கக்கண்டு, மீண்டும் எண்ணெய் 
சேநன் கந்தமூர்த்தியா லிறந்த அசுரன் . வள்ளத்தைப் பார்க்கப் பீதாம்பர தாரியா 
சேநாதிபதி - திருதராட்டிரன் குமரன் . யிருக்கக் கண்டு அவசங்கொண்டவனாய் 
சேநாதிராஜ முதலியார் - இவர் யாழ்ப்பா 

ஜாமமாகியும் எழுந்திராதது 
ணத்துள்ள இருபாலையென்னும் ஊரினர் . கண்ட எவலர் அழைக்க உணர்வடைந்து 
சைவர் . இற்றைக்கு எண்பது வருடங்க நாவி தரைப் புகழ்ந்து இங்கே நீர் நான் 
ளுக்கு முன் னிருந்தவர் . அவதானி , இவர் வருமளவும் இருக்க , இசாதொழியின் என் 
செய்த நூல்கள் நல்லைவெண்பா, நல்லைக் னாவி நீங்குமென் றனன் . நாவிதர் நான் வீடு 
குறவஞ்சி , நல்லையந்தாதி , நீராவிக்கலி சென்று மீண்டும் வருகிறேனென்று விடை 
வெண்பா, ஊஞ்சற்பதிகங்கள் முதலிய . பெற்றுச் சேனாநாபிகர் வீடுசென்று அடட் 
சேநாபதி -1. பிராமணன் 

அரசகன்னி 

பத்தை மூலையில் மாட்டி மறைந்தனர் . அத 
கையைப் புணரப் பிறந்தவன் . 

சன் சபைக்குவந்து சேனாநாபிகரை அழை 
2. இது சேனைத்தலைவன் எனப் பொ த்துவாருங்களென ஏவலாளர் ஓடிச் சேனா 
ருள்படும் . இது சாலியர் , பங்குனிகள் , காபிகரையழைக்கச் சேனாநாபிகர் அரசன் 
கைக்கோளர் முதலிய பலர்க்குப் பட்டம் . கோபித்தான் என்று பயந்துவரவும் அ .. 
( தர்ஸ்டன் .) 

சன் சேனாநாபிகரைக் கண்டு திடுக்கிட் 
சேநாபதிமகள் இவள் வாசவதத்தையின் டெழக்கண்டோர் நகைக்க அரசன் அவா 
உயிர்த்தோழி . நீர்விழவிற்குச் செல்லத் களை மதிக்காது காலையில்காட்டிய உமத் 
தாயின் ஏவலர் அழைக்கவந்தபொழுது திருவுருவத்தை மற்றொரு முறைகாட்டு 
வாசவதத்தை இவளுக்கு மிக விசித்திர வென்று இவருடைய பாதத்தைப் பிய 


இரண்டு 


சேநாபிசரணம் 


737 


சேந்தன் 


தவன், 


த்து அங்கிருந்த எண்ணெய்க்கிண்ணற்றை நெய்தற்றிணையைச் சிறப்பித்துப் பாடியுள் 
நோக்கு தலும் அரியைக் காணாதவனாய் ளார் . கேட்போர் மனத்தைப் பிணிக்கு 
இருந்தி அங்கிருந்தவர் இவர் அரிபக்தர் மாறு இவர் நாரைவிடு தூது கூறியுள்ளார் . 
என்று சொல்லக்கேட்டு உம்மால் அரி ( நற் . சே ) இவர் பாடியது . 
யைக்கண்டு வணங்கினேனென்று கூறி சேந்தம்பூதனார் -சேகம்பூதனார் காண்க ,. 
அன்று முதல் அவரிடத்திலேயே இருக் சேந்தனார் - காவிரிப்பூம்பட்டினத்தில் பட் 
கச்செய் தனன் . சேனாநாபிகர் அடப்பத் டினத்தடிகள் அரண்மனையில் பொக்கி 
தில் பெருமாளால் வைக்கப்பட்ட பொன் ஷாதிபதியாயிருந்து பட்டினத்தடிகள் கட் 
இருந்ததுகொண்டு பிராமணர்களுக்குத் டளைப்படி பொருள்களைச்சூறைவிட்டனர் . 
தானங்கொடுத்து வாழ்ந்திருந்தனர் . இதைக் கேள்வியுற்ற அரசன் அப்பொருள் 
சே நாபிசாணம்- சத்ருமாரணத்தை விரும் 

களைப் பொக்கிஷத்தில் சேர்ப்பிக்கவும் , 
பினவன் வல்லூறு எனும் பறவையால் 

மிகுந்த சொத்துக்களைக் காட்டவும் வருத் 
செய்யும் யாகம் ( பார - மா .) 

திச் சிறையிலிட இருந்து ஆசாரியரால் 
சேநாபிந்து - 1. துரியோதனன் தம்பி , 

நீங்கி மனைவிமக்களுடன் சிதம்பரமடை 
நாலாநாள் யுத்தத்தில் வீமார்ச்சுநராலி றந் 

ந்து விறகு விற்றுவரும் லாபத்தால் ஒரு 

சிவனடியவரை உண்பித்துவரும் நாட்க 
2 துவீபப்பிரஸ் தமென்னும் தேசத்தா 

ளில் சிவமூர்த்தி ஒருநாள் நடுராத்திரியில் 

இவரிடஞ்சென்று கூழுண்டு அந்தக்கூழை 
சன் . அருச்சுநனால் சயிக்கப்பட்டவன் . 
( பாரதம் சபாபர்வம் ). 

மறுநாள் தமது திருமேனியில் காட்டிச் 

சேந்தனார் வீட்டிலுண்ட கூழென்று அனை 
சேநாவரையர் - இவர் தமிழிற் சிறந்த 

வர்க்கும் தெரிவித்து இந்த அற்புதம் இவ 
இலக்கணமாகிய தொல்காப்பியத்தின் 

ரால் நடந்ததோ என்று ஐயம்கொண்ட 
சொல்லதிகாரத்திற்குச் சிறந்தவுரையியற் 

வர்க்கு ஐயம் நீங்கத் திருத்தேரையழுந்தச் 
றிய புலவர்சிகாமணி . இவர் தமிழில்கொ 

செய்து சேந்தனார் திருப்பல்லாண்பொட 
ண்டவலிமைபோல் வடமொழியிலும் வல் 

அசையச்செய்தனர் . ஒன்பதாந் திருமுறை 
லவர் என்பது இவர் வடநூற் கொள்கை 

யுள் சில பாசுரங்கள் இவர் அருளிச்செய் 
களை ஆங்காங்கு உரையிற்கொண்டாளு 

தவை . இவர் காலம் , ( கி.பி. 11 - ஆம் நூற் 
தலால் விளங்குகிறது . இவரை வேதியர் 

ராண்டாக இருக்கலாம் என்பர் . 
என்பர் . இவரது பெயரை நோக்குகையில் சேந்தன் -1. 

ஒரு சிற்றரசன் ; இவன் காவி 
இவர் அரசராயிருக்கலாம் . இவர் இன்ன 

ரிக்கருகிலுள்ள அம்பர் எனும் நகர்க்கு 
சமயத்தவர் எனத் துணியக்கூடவில்லை . 

அதிபதி . இவன் கல்விகேள்விகளில் வல் 
இதைத் தவிர வேறு நூலாயினும் நூற்குரை 

லவன் . தென்மொழி வடமொழிவல்லபுல 
யாயினும் செய்தனர் என்பதும் தெரிய 

வன் , மகா கொடையாளி , அன்றியும் சம் 
வில்லை . இவர்காலம் இன்னதெனப் புலப் 

பாபதியென வழங்கும் புகார் தெய்வத் 
படவில்லை . இவர் , உரையாளர் ஆசிரியர் 

திற்கு அந்தாதியும் , இராமபிரான் கோ 
பாரத்துவாசி நச்சினார்க்கினியருக்கு முற் 

தண்டம் , அர்ச்சுநன் காண்டீபம் , முருகக் 
பட்டவர் எனத் தெரிகிறது. எவ்வாறெ 

கடவுள் வேலாயுதம் இவற்றைப் புகழ்ந் 
னின் ஆசிரியர் நச்சினார்க்கினியர் ஆங்காங் 

தும் பாடியிருக்கிறான் . இவன் ஒளவை 
குத் தொல்காப்பியத்திற்கு இவர் கூறிய 

யாராற் புகழப்பட்டவன் . கல்லாடரும் இவ 
உரையை மறுத்திருத்தலால் என்க , இவர் 

னைப் புகழ்ந்ததாகத் தெரிகிறது . 
உரையாசிரியர்களில் ஒருவர் . 

2. தஞ்சாவூரையடுத்த அம்பல் என் 
சேநானி - நூறு காலாட்களுக்குத் தலை னும் ஊரிற் கதிபதி , பிறப்பால் வேதியர் 
வன் . யாமங் காப்போரைக் கட்டளையிடு இவரும் உபயகவி . இவரை அருவந்தை 
பவன் . (சுக்ர தி . ) 

யூராண்ட அரசராகவுங் கூறியிருக்கிறது. 
சேந்தங்கண்ணனூர் -- இவர் இயற்பெயர் இவர் திவாகரனென்னும் சைதனால் நிக 
கண்ணனார் . சேந்தன் என்னுந் தந்தை ண்டு செய்வித்தனர் . ஆதலால் அதற்குத் 
பெயரின் அன்விகுதி கெட்டு அம்முச்சாரி தம்பெயரும் செய்தோன் பெயரும் சேர்த் 
யைப் புணர்ந்து சேந்தங்கண்ணனா சென் துச் சேந்தன் திவாகரமெனப் பெயரிடப் 
நாயிற்று . ( தொல் . எழு . கூடும் ) இவர் 

பட்டது . 
93 


சேந்தன்கண்ணனார் 


738 சேரமான்குடக்கோச்சேரலிரும்பெரைற 


3. இவர்க்கு முதலூழித் தனியூர்ச் சேந் வெளியில் வந்து யாரடா மரத்தை வெட்டு 
தன் எனவும் பெயர் . செங்கோன் தரைச் பவன் ? எனச் சோழன் எவலன் உங்கள் 
செலவு காண்க . 

அப்பன் என்றனன் . 

இதைக் கேட்ட 
4. அழிசியின் வரலாற்றுட் காண்க . சோம் ஆண்டார் அவன் சொல்வது சரி , 
சேந்தன் கண்ணனூர் - கடைச்சங்கப் புலவர் ஆகையாற்றான் அவ்வளவு சுவதந்தரமாய் 
களிலொருவர் . 

வெட்டுகிறான் என்றனர் . அதைக் கேட்ட 
சேந்தன் கீரன் - இவர் கடைச்சங்கமருவிய சோழன் ஏவலாளி, தண்டன் சமர்ப்பித்து 
புலவர்களிலொருவர் . இவர் பெயர் கீர உண்மை யுணர்த்திப் போயினன் . 
ராக இருக்கலாம் . கீரரென வேறு புல சோமானெந்தை - இவர் கடைச்சங்கத்த 
வரு மிருத்தலின் இவரைச் சேந்தன்கீரன் வர் காலத்திருந்த சேரமன்னவரில் ஒரு 
என்றனர் . (குறு - கூக்க ) 

வர்போலும் , ( குறு - உஉ ) 
சேமகன் தண்டபாணியின் குமாரன் ( 2 ) சோமான் அந்துவஞ்சேரலிரும்பொறை 

சுகிகுமான் . இவன் குமரன் சுவவிருதன் . உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார்க்கு 
சேமியன்- உக்ராயு தன் குமரன் , இவன் நண்பன் . இவன் சோழன் முடித்தலைக்கே 
குமான் சுவிரன் . 

ப்பெருநற்கிள்ளியின் பகைவன் . ( புறநா .) 
சேயன்- அவிர்த்தானனுக்கு அவிர்த்தானி சேரமான் இளங்குட்டுவன் கடை சங்க 
யிடத்துதித்த குமரன் . 

மருவிய புலவன் . ( அகநானூறு . ) 
சேயாறு - இது காஞ்சிமா நகர்க்கு ஆயிரம் சேரமான் கடலோட்டியவேல் கெழட்டு 
யோசனை தூரத்தில் சுமேருபருவதத்தில் வன் பாணரால் பாடப்பட்டவன் . ( புற 
குமாரக்கடவுளுக்குத் தேவர் தேவசேநா நானூறு . ) 
பதி பட்டங்கட்ட அபிஷேகித்த நீர் சேரமான் கடுங்கோவாழியாதன் இவ 
ஆறாய்ப் பெருகியது என்பது , மற்றொரு னைச் சேரமான் செல்வக் கடுங்கோவாழி 
விதம் அந்தமாபுரத்து வேதியர் எழுவர் யா தன் எனவும் , சேரமான் சிக்கற்பள்ளித் 
தீமைபுரிந்து வந்து , தாங்கள் புரிவன துஞ்சிய செல்வக் கடுங்கோவாழியாதன் 
தீமையென்றறிந்து பிரமனை யெண்ணித் எனவுங் கூறுவர் . கபிலர் பாடிய செய்யு 
தவம்புரியப் பிரமன்தோன்றி நீங்கள் எ 

ளுக்கு நூறாயிரம் காணமும் , மலைமீதே 
வரும் இம்மலையில் தவஞ் செய்து கொண் றிக் கண்டநாடும் பரிசிலாகத் தந்தவன் . 
டிருங்கள் ; குமாரக்கடவுளின் வேல் இம்மலை (புறநானூறு .) 
யைப் பிளந்து செல்லும் , அக்காலத்துங்கள் ( சேரமான் கணைக்காலிரும்பொறை - இவன் 
தீமை தீரும் என்று மறைந்தனர் . எழு செங்கணான் சோழனுடன் போரிட்டுப் 
வரும் தவஞ் செய்துகொண் டிருக்கையில் பிடிபட்டுக் குடவாயிற்கோட்டத்துச் சிறை 
குமாரக்கடவுள் வேல் வந்து அம்மலையைப் யிற் கிடந்து தாகங்கேட்டுப் பெறாது பின்பு 
பிளக்க அதில் தவஞ்செய்துகொண்டிருந்த பெற்று அதை மானத்தா லுண்ணாது கள 
இவர்களுடலும் பிளந்தது . அப் பிளவு வழி நாற்பது பாடிய பொய்கையாரால் 
உண்ட இடத்திலிருந்துவந்த வெள்ளத்து விடுபட்டவன் . ( புறம் 74.) 
டன் உதிரம் கலந்து வருதலால் இப்பெயர் சேரமான் கருவூரேறிய வொள்வாட்கோப் 
பெற்றது என்பர் . 

பெருஞ்சோலிரும்பொறை - இவனைக் 
சேயை -1. சிவசூர்ய தானத்தமருஞ்சத்தி . கண்டபொழுது நரிவெரூஉத்தலையார்க் 
2 , சகாதேவன் பாரி , 

குப் பழைய நல்லுடம்பு கிடைத்தது . ( புற 
சேரநாடு - வடக்குப் பழனிமலை , கிழக்குத் 

நானூறு . ) 
தென்காசி , மேற்குக் கோழிக்கோடு , தெற் சோமான் குடக்கோ இளஞ்சோலிரும் 
குக் கட 

உற்கரை இந்த எல்லைக் கிடையில் பொறை - பதிற்றுப்பத்தில் ஒன்பதாம் 
பதின்காதவழி கொண்ட நாடு , 

பத்தைப் பெருங்குன்றூர்க்கிழார் பாடிய 
சேரமாண்டார் 

மகா பொறுமையுள்ள தற்கு ( ங 200 ) பொன் தந்தவன் . சோ 
சேரதேசாதிபதி இவரை அவமதிக்க ஒரு மான் குடக்கோச்சோ லிரும்பொறைக்கு 
சோழன் தன்னிடமிருந்த ஒருனை அனுப் 
பிக்க அந்த ஏவலாளன் வந்ந்து சேரமாண் சேரமான் குடக்கோச்சோலிரும்பொறை 
டார் வாசலிலிருந்த காவன் மாமரத்தை பெருங்குன்றூர்க்கிழாரால் பாடல் பெற்ற 
வெட்டினன் . சேரம் ஆண்டாரின் தாயார் வன் . ( புறநானூறு . ) 


ஒரு பெயர் . 


சேரமான்குடக்கோநெடுஞ்சேரலாதன் 739 


சோழன 


ஒரு பெயர். 


சேரமான் தடக்கோ நெடுஞ்சேரலாதன் சேரமான் பெருஞ்சோலாதன் 
சோழன் வேற்பஃறடக்கைப் பெருநற் கரிகாற்பெருவளத்தானுடன் போரிட்டுத் 
கிள்ளியுடன் பொருதுமாய்த்து கழாத்தலை தன் அம்பு அவன் மார்பைத் தொளைத் 
யரால் பாடப்பட்டவன் . ( புறநானூறு .) துருவியது காணாது முதுகிற் பட்டதென 
சேரமான் குட்டுவன் கோதை - வீரன் , மிக்க வெண்ணித் தற்கொலை செய்துகொண்ட 
கொடையாளி ; குட்டுவநாட்டை ஆண்ட வன் . கழாத்தலையராற் பாடப் பெற்றவன் . 
வன் . 

கோனாட்டு எறிச்சலூர்மாடலன் ( புறநானூறு.) 
மதுரைக்கு மரனாரால் பாடல் பெற்றவன் . சேரமான் பெருஞ்சோற்று உதியன் சோலா 
( புறநானூறு . ) 

தன்-- முரஞ்சியூர் முடிநாகராயரால் பாடப் 
சேரமான் கோக்கோதைமார்பன்- இவன் பட்டவன் . இவன் பாரதயுத்தத்தில் இரு 
நகரம் தொண்டி என்பது , பொய்கை வர் சேனைக்கும் உணவளித்தவன் . இத 
யாரால் பாடல் பெற்றவன் . ( புறநா னால் தமிழ் முதற்சங்கம் பார தகாலத்திற்கு 
னூறு . ) 

முற்பட்டது என்பதறியப்படுகிறது . ( புற 
சேரமான் கோட்டம்பலத்துத்துஞ்சியமாக் நானூறு. ) 
கோதை - தன் மனைவி இறந்தபொழுது சேரமான் பெருமாணாயனூர் கழறிற்றறி 
பிரிவாற்றாது இரங்கினவன் . ( புறநா .) வார் நாயனாரைக் காண்க . (பெ - புராணம் . ) 
சேரமான் சிக்கற்பள்ளித் துஞ்சிய செல்வக் சோமான்மாந்தாஞ் சோலிரும் பொறை 
கடுங்கோவாழியாதன் - குண்டுகட்பா இவன் சோழன் இராசசூயம் வேட்ட 
லியாதனால் பாடப்பட்டவன் , சேரமான் பெருநற்கிள்ளியோடு போர் செய்தவன் . 
கடுங்கோவாழியாதனுக்கு 

இவன் காலத்துப்புலவர் பொருந்திலிளங் 
( புற . ) 

கீரனார் , வடவண்ணக்கன் பெருஞ்சாத்த 
சேரமான் செல்வக்கடுங்கோவாழியாதன் னார் . ( புறநானூறு .) 
ஒரு சேரன் , கபிலரால் பாடப்பட்டவன் , சோமான் மாவெண்கோ -- ஔவையாரால் 
சேரமான் கடுங்கோவாழியாதனுக்கு ஒரு பாடப்பெற்றவன் . இவன் காலத்தாசர் 
பெயர் . ( புறநானூறு .) 

பாண்டியன் கானப்பேர் தந்த உக்கிரப் 
சேரமான் தகடுசெறிந்த பெருஞ்சோலிரும் பெருவழுதி , சோழன் இராசசூயம் வேட்ட 
பொறை - இவன் , தன் கட்டிலில் அறி பெருநற்கிள்ளி. ( புறநானூறு . ) 
யாமல் ஏறித் துயின்ற மோசிகீரனாரைத் சோமான் யானைக்கட்சேய்மாந்தார் சேர 
துன்பஞ் செய்யாமல் அவர் எழுமா வும் லிரும் பொறை - குறுங்கோழியூர்க்கிழா 
கவரிகொண்டு வீசியதனால் அவரா கழ் ராற் பாடப்பெற்றவன் ( புறநானூறு .) 
ந்து பாடப்பட்டவன் . பதிற்றுப் ஒல் சோமான் வஞ்சன் - திருத்தாமனராற் பா 
எட்டாம் பத்துப் பாடிய அரிசில் 

டப்பட்டவன் . இவன் மகாகொடையாளி 
ஒன்பது நூறாயிரம் காணம் - 

சானூறு ) 
சில் கொடுத்தவன் , தகர்ேயாத்திரைஇவன சொ பாஜாக்களும் , கோங்கு அர 
காலத்துப் போலும் . ( புறநானூறு .) சர்களும் இருவரும் வோவ்லர் என்பர் 
சோமான் தோழர் - ஸ்ரீசுந்தரமூர்த்தி சுவா சிலர் வேறெனப் பிரித்துக் கூறுவர் . சேர 
மிகளுக்கு ஒரு பெயர் . 

ரும், கோங்கரும் ஒரே அரசாட்சியில் இரு 
சேரமான் பாமுளுரெறிந்த நெய்தலங்கான ந்ததாகத் தெரிகின்றது . கொங்கு நாட்டில் 
லிளஞ்சேட்சென்னி - இவன் சேரமானு எழு அரசர்கள் தனித்தனி அரசாட்சி 
டைய பாமுளூரை வென்று கைக்கொண் செய்ததாகக் கூறப்படுகின்றது . சேரர்கள் 

இவனைச் சோழன் நெய் தலங் இவர்கள் ஆண்ட நாட்டை ஆண்டதாகக் 
கானல் இளஞ்சேட் சென்னி யெனவுங் கூறுகிறார்கள் . அந்த நாடு பாண்டிய நாட் 
கூறுவர் . இவனைப் பாடியவர் ஊன்பொதி டுக்கு வடக்கும் , பல்லவர்களும் சோழர்க 
பசுங்குடையார் . ( புறநானூறு .) 

ளும் ஆண்ட நாட்டிற்கு மேற்கும் , கொங் 
சோமான் பாலைபாடிய பெருங்கடுங்கோ கணநாட்டிற்குத் தெற்குமாம் . இவர்கள் 
இவன் ஒரு சேரன் , கவிவல்லவன் பேய் ஆண்டநாடுகள் அந்த அந்த ராஜாக்கள்படி 
மகள் இளவெயினியால் பாடப்பட்டோன் , வேறுபடுகின்றன . இவர்கள் சோழ , பாண் 
இவனைப் பாலைபாடிய பெருங்கடுங்கோ டியர்களுடன் ஒரேகாலத்தில் இருந்ததா 
என்டர் ( புறநானூறு .) 

கத் தெரியவருகிறது . அசோகன் எழுதிய 


டவன் . 


சேரலாதன் 


750 


சேரன் செங்குட்டுவன் 


நாச 


இவன் 


நூல்களில் கோளத்தரசன் , கேரளபுத்தி 
என் என்று கூறுகிறது . ( According to 
Ptolemy VII , 1 , 86. ) கரூர் அவர்களு 
டைய இராஜதானி. ஹியூன்சாங் என்ப 
வன் கொங்கணபுரமென்றும் கூறுகிறான் . 
சோலாதன் செங்குட்டுவனுக்கும் இளங் 

கோ அடிகளுக்கும் தந்தை , மனைவி சோ 
ழன் மகள் நற்சோணை . (சிலப்பதிகாரம் .) 
சேரவம்சாந்தக பாண்டியன் இவன் 
சோழவம்சாந்தக பாண்டியனுக்குக் கும் 
என் மதுரை ஆண்ட ( 52 ) ஆம்பாண்டியன் . 
சோன் -1, மேற்சேரநாட்டிற்குச் சொன்ன 
எல்லை கொண்ட நாட்டை ஆள்பவன் . 
இவன் வம்சம் , சந்திரவம்சத்து நகுஷன் 
புத்திரனாகிய யயாதியின் சந்ததியில் ஆசரி 
தன் என்பவனது புத்திரர் மூவரில் ஒருவ 
னால் உண்டாயிற்றெனக் கூறுவர் . மேற் 
சோர்க்குச் சொன்ன வெற்றியுடன், ஒரு 
சோன் இமயத்தில் தன் விற்குறி வைத்த 
தாகக் கூறி யிருக்கிறது . இவனுக்குப் 
பனைமாலை , இவன் குதிரை பாடலம் , 
கொடி விற்கொடி , இவனுக்கு உதியன் , 
குடகன் , குட்டுவன் , குடக்கோ , கோளன் , 
கொங்கன் , கொல்லிவெற்பன் , கோதை, 
சோலன் , பனந்தாரன் , பூழியன் , பொரு 
னைத்துறைவன் , பொறையன் , போந்தின் 
தாரோன் , மலையன் , மலையமான் , வஞ்சி 
வேந்தன் , வானவன் , வானவரம்பன் , வில் 
லவன் எனவும் பெயர் . இக்குலத்தவருள் 
ஒருவன் தன்னாடு மழையிலாதிருக்க இந்தி 
சனிடஞ் சென்று மழை வேண்டி வந்த 

இக்குலத்தில் சிவனடியார் , சேர 
மான்பெருமாணாயனார் , திருமார் 
குலசேகராழ்வார் : சேர 
டவன் - கோங்கள் கோயம்புத்தூர் கரூர் 
ஆண்டவன் . இச் சேரனும் கோங்கனும் 
சேரன் குமரர்கள் . தங்கள் தேசத்தை இரு 
வகையாகப் பிரித்துக்கொண்டனர் . 

2. கிருஷ்ணனைப் பக்ஷியென்று அம்பா 
லெய்து கொன்றவன், ஒரு வேடன் . 
சோன் செங்குட்டுவன் இவன் தமிழ்நா 
டாகிய சேரர்நாட்டுத் தலைவன் . இவன் 
தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் . 
தாய் சோழன் மணக்கிள்ளியின் மகள் நற் 
சோணை , தம்பி இளங்கோ. இவன் மனைவி 
இளங்கோவேண்மாள் , இவள் வேண்மாள் 
என்பதால் வேளிர்குலத்தவளாக எண் 
ணப்படுகிறாள் . இவனிவளையன்றி வேறெ 
வரையும் மனைவியராகக் கொள்ளவில்லை . 


இவனுக்குக் குட்டுவஞ்சேரல் என்ற கும 
ரன் ஒருவனிருந்தனன் . இவன் தன்னைப் 
பதிற்றுப்பத்தில் ( ரு - வதால் ) பாடிய பாண 
ருக்குப் பெரும்பொருளுடன் இக்குட்டுவஞ் 
சேரலையும் பரிசாக அளித்தனன் . செங் 
குட்டுவனுக்கு அம்மான் காரியாற்றுத் 
துஞ்சிய நெடுங்கிள்ளி யெனவும் , அந்த 
அம்மான் குமரன் சோழன் - இராஜசூயம் 
வேட்ட பெருநற்கிள்ளி யென்றும் எண் 
ணப்படுகிறது . இவன் தன் தாயாகிய 
நற்சோணையின்பொருட்டுச் சமைத்த சிலை 
யைக் கங்கை நீராட்டச் சென்றகாலத்து 
ஆங்கு எதிர்த்த ஆரியமன்னர் நூற்றுவரை 
யெதிர்த்து வெற்றி கொண்டான் . இவன் 
கொங்கர் செங்களத்துச் சோழபாண்டியர் 

னெதிர்த்துக் கொடுகூரை 
செய் தனன் . ( இது மைசூரிராஜ்யத்தின் 
ஒரு பிரிவு) இன்னுமிவன் கடலை அரண 
கக்கொண்டு இடர் விளைத்தவர்களை மரக் 
கலங்களில் சேனை கொண்டு சென்று வெற் 
றிகொண்டான் . 

பாண்டியன் 
படைத்தலைவனாகிய பழையன் என்பான் 
மோகூராண்டிருந்தனன் . சேரன் செங் 
குட்டுவனுக்கு மோரிய அரசன் அறுகை 
நண்பன் . அறுகையாகிய நண்பனுக்குப் 
பழையன் பகைவனாதல் நோக்கி இவன் 
பழையனுடன் போரிட்டு அவனது காவன் 
மரமாகிய வேம்பினை வெட்டி அவனது 
சனைகளைக் கடாக்களாகக்கொண்டு அவன் 
னிர் கூந்தல்களை அறுத்துக் கயிறுக 
வெண்டி இழுப்பித்தான் என்பர் . 
லும் கடற்கரையிலிருந்த வியலூரைப் 

லழிததனன் . செங்குட்டுவனுக்கு 
அம்மானாகிய சோழனிறந்தகாலத்து அவன் 
மகனும் தன் மைத்துனனுடாகிய இளஞ் 
சோழன் ( பெருங்கிள்ளி ) பட்டமடைந்த 
போது அவனைத் துன்புறுத்திய நேரிவா 
யிலில் இளங்கோ ஒன்பதின்மர் சோழமன் 
னரை வெற்றிகொண்டான் . இடும்பாத 
வனத்துப் போரிட்டுப் பகைவரை வென் 
றான் . இவன் காலத்துக் கோவலன் கண் 
ணகி மணிமேகலைகளின் கதை நிகழ்ச்சி . 
சிலப்பதிகார கதாநாயகியான கண்ணகி 
யின்பொருட்டு வடநாட்டு யாத்திரை நிகழ் 
த்தி ஏற்றுவர் கன்னரால் தமிழ்நாட்டா 
சரை இகழ்ந்த ஆரிய அரசர்க்கு யுத்த 
செய்தி அறிவித்து நீலகிரியினின்று புறப் 
பட்டுக் கங்கையாறு கடந்து உத்தரகோச 
லத்தை யடைய செய்தியறிந்த கனகவிசய 


னன . 


யாளமான 


சேரன் செங்குட்டுவன் 


741 


சேறைக்கவிராஜபண்டிதா 


ரென்ற வடநாட்டாசர் உத்தான் , விசித்தி மாசு வீற்றிருப்பள் , இவன் முன்னோர் 
ரன் , உருத்திரன் , பைரவன் , சித்திரன் , அணிந்திருந்த எழுமுடிமாலை 

இவனும் 
சிங்கன் , தனுத்தரன் , சிவே தன் , என்போ அணிந்திருந்தனன் . இவன் சற்றேறக் 
ரைத் துணைகொண்டு எதிர்க்க அவர்களுட குறைய ( நடு) வருஷம் அரசாண்டிருக்க 
னெதிர்த்துப் போரிட்டுக் கனகவிஜயரு லாம் . இவன் சிவபெருமானையும் விஷ்ணு 
டன் தேர்லீரர் ஐம்பத்திருவரையும் தன் மூர்த்தியையும் உபாசிப்பவனென்பதைச் 
னகப்படுத்தினன் . பின் பத்தினிச் சிலை சிலப்பதிகாரங் கூறுகிறது . இவன் தங் 
யை இமயத்திருந்து எழுப்பித்துக் கனகவிஜ காலத்து இத்தமிழ்நாட்டரசைப் பெரு விரி 
யர் முடிமீதிருத்தி நீர்ப்படை செய்து வின தாய் வளரச்செய்தனன் . இவ்வாச 
தன்னாடடைந்து பத்தினிக் கடவுளைப் பிர னது காலம் சற்றேறக்குறைய கடைச்சல் 
திட்டை செய்வித்து , தேவந்திமேல் ஆவே கத்தவர் காலமாக வேண்டும் . இவனைக் 
சித்த பாசண்டசாத்தன் சொற்கேட்டுத் கடைச்சங்கத்திருந்த மாமூலனார் , சீத்தலைச் 
தன்னாட்டின் மலைப்பக்கத்து வந்திருந்த சாத்தனார் முதலியோர் இவனது 
இளம்பெண்களின் மீது காகநீர் தெளிக்க நாட்டு வெற்றிகளைப் புகழ்ந்து பாடி யிருத் 
அப்பெண்களின் பழம்பிறப்புணர்ந்து பத் தலால் இவன் காலம் கடைச்சங்கத்தவர் 
தினிக்கடவுட்குக் கோயிலமைத்துப் பிர காலமெனக் கொள்ளப்படுகிறது . 
திட்டை செய்வித்தனன் , அப்பத்தினிக் கடைச்சங்கம் சிலர் கி . பி . இரண்டாம் 
கடவுள் சரிதத்தை இவன் சகோதரராகிய நூற்றாண்டெனவும் , சிலர் 4 , 5- ம் நூற் 
இளங்கோ அடிகள் சிலப்பதிகாரமெனுங் ராண்டுகளென்றும் கூறுகின்றனர் . 
காவியமாக அக்காலத்து இயற்றி அரங் சேர்வை - வேலை செய்வோன் என்னும் 
கேற்றினர் . இவன் பெருநற்கிள்ளிக்கு பொருளது . இது அகமுடையான் வலை 
நேர்ந்த ஆபத்தைக் கேள்வியுற்றுச் சேனை யன் , அம்பலக்காரன் , கள்ளன் , மறவன் , 
களுடன் சென்று நேரிவாயிலில் அவன் பரிவாரம் முதலியவர்க்கும் பட்டமாக 
பகைவரை வென்று பட்டத்திருத்தினன் , வழங்கி வருகிறது . ( தர்ஸ்டன் . ) 
இவன் காலத்திருந்த பாண்டியர் - ஆரியப் சேர்வையணி - எள்ளும் அரிசியுஞ் சேர்க் 
படை தந்த நெடுஞ்செழியன் , வெற்றிவேற் தாற்போல் விளங்கும் பேதத்தையுடைய 
செழியன் (நன்மாறன் ), தலையாலங்கானத் பல வணிகளது சேர்க்கையாம் , இதனை 
துச் செருவென்ற நெடுஞ்செழியன , கான வடநூலார் சம்சிருஷ்டியலங்கார மென்பர் . 
ப்பேர் தந்த உக்கிரப்பெருவழுதி . இவன் இது மூன்று வகைப்படும் . அவை , 
காலத்திருந்த சோழர்கள் - உறையூரில் நளணிச் சேர்வையணி , சொல்லணிச்சேர் 
மணக்கிள்ளி , காரியாற்றுத்துஞ்சிய நெடுங் வையணி , சொற்பொருளணிச் சேர்வை 
கிள்ளி , இராஜசூயம் வேட்ட பெருநற்கிள் யணி எனப்படும் . இவற்றி னியல்பைக் 
ளி புகாரில் கரிகாற் பெருவளத்தான் , குவலயானந்தம் காண்க . 
கிள்ளிவளவன் ( சேட்சென்னி ) , நலங்கிள் சேவலூர்க்கிழார் மகன் பெரும் பூதங்கொற் 
ளியுமாவர் . இவன் காலத்திருந்த புலவர் றனர் - கடைச்சங்க மருவிப் பாடிய புல 
களுள் சிறந்தார் பரணர், சீத்தலைச்சாத்த வர் . 
னார் முதலியோர். இவன் கடலிற் கப்பற் சேவைகாவலர் - சேக்கிழார் சுவாமிகளு 
படையுடன் சென்று போரிட்டுப் பகைவர் 

ச்கு ஒரு பெயர் . 
களை வென்றமையால் இவனுக்குக் கடல் சேறைக்கவீரரஜபண்டிதர் -1, இவர்க்கு 
பிறகோட்டிய செங்குட்டுவன் எனவும் ஆசுகவிராஜ சிங்கம் எனவும் பெயர் , 
பெயர் . இவன் சேநாபதி வில்லவன் இவர் வண்ணம் பாடுவதில் வல்லவராத 
கோதை , இவனது தேசவருவாயின் தலை லின் இவர்க்கு வண்ணக் களஞ்சியம் என 
மை அமைச்சன் அழும்பில்வேள் , இவ் வும் பெயர் . சாதியில் இவர் திருக்காளத்தி 
வமைச்சனுக்கு வானவிறல்வேள் எனவும் யிலிருந்த செங்குந்தர் மாபினராகிய வேல் 
பெயர் . இவனது தூதுவர் சஞ்சயன , கடராஜமுதலியாரால் ஆதரிக்கப்பட்டவர் . 
நீலன் என போர் . இவனது முத்திரை இவர் ஊர் சேறையென்பதால் இப்பெயர் 
வில் கயல் , புலி . இவன் திருமுகம் எழு கொண்ட ஊர்கள் பல இருத்தலின் தீர்மா 
துவோர் கண்ணெழுத்தாளர் எனப்படுவா . னிக்க முடியவில்லை . இவர்க்கு முருகக் 
வனுடன் இவன் கோப்பெருந்தேவியு கடவுள் உபாசனாமூர்த்து, இவர் பாண்டி 


அவை , பொ 


சேறைக்கவிராஜபிள்ளை 


742 


சைதன்யமதம் 


நாடு சென்று சீவிலிமாறருடைய பரம்ப செய்யப் பறையன் போவதில்லை . அம்பட் 
ரையைச் சார்ந்த இராம பாண்டியரைப் டர் இவர்களுக்கு வேலை செய்வதில்லை . 
பாடிப் பல பரிசு பெற்றவர் . ( செந்தமி இவர்கள் வீட்டில் அம்பட்டன் வண்ணான் 
ழோர் தங்களிருசீ பாததூளி பொர , வந்த உண்ணான் . இவர்கள் இடங்கையைச் 
புலவோர் தமார்பாணி - கந்த , னடிகையா 

சேர்ந்தவர்கள் . ( தர்ஸ்டன் ) 
ரப் பரவுமாசு கவிராஜன் , கடிகையார் சேனை முதலியார் - விசுவசோரைக் காண்க . 
கோலாகலன் ” பாண்டியராஜா ஆரென்று சேஷ்டர் - ஜலத்திற்காதார தேவர் , இவர்க் 
கேட்டபோது பாடியது . தே 

தென்பாராளு 

குப் பவர் எனவும் பெயர் . 
மறிவின் குறுமுனி தெக்கிண கயிலையில் சேஷ்டை ஜலத்திற்கதிட்டான சத்தி . 
வாழ், செங்குந்தக் குலவேங்கடராயன் றிரு 
வா சற்புலவன் , என்பேர் வண்ணக்கட்சி 
ய தன்றி யெதிர்த்தவர் மார்பாணி , யிந்தத் 

சை 
தேசப்புலவர் மனத்துக்கிடியென வந்தேன் 
காண் , உன்பால் யான்வர வாசற்காரர்க் சைகஷவ்யர் இவர் தருமருக்குத் தாம் 
குத்தாரம் பண்ணி , யுள்ளுக் கென்னை சிவபிரானிடம் அட்டமாசித்திகளைப் பெற் 
யழைப்பித்தா சிலுரைக்குங் கவிதைகள் றதைக் கூறினவர் . ( பார - அநுசா . ) 
கேட் , டென்பால் வரிசைகள் பரிசில்கள் சைகாவத்தியன் ஒரு ரிஷி . அம்பை 
நல்கி யிரக்ஷித்திடவேண்டு , இராமா சீவல பீஷ்மர் தன்னை மணம் புரியா தலால் 
மாறா பாண்டியராஜ வரோதயனே . 

வெறுப்புற்று இவருடைய ஆச்ரமத்தில் 
2. மாணாக்கர் பாடியது . நல்ல பாம்பு தவமிருந் தனள் . ( பா - உத்தி .) 
தீண்டப் பெற்றபோது பாடியது . " ஆறு சைகிசவியன் 

1. ஒரு இரும் , அபர்ணை 
முகனாணையவனடியார் தம்மாணை யேறு மயி யின் கணவர் , பித்ருக்களைக் காண்க . 
லாணை யென்னாணை வீறுபுகழ் , தேறு கவி 2. ஒரு ருஷி . ருத்ரர் உமையுடன் 
ராசராசன் றிருவாணை யேறியவாறேயி சென்று வேண்டியதைக் கேளென ஒன் 
றங்கு 

றும் வேண்டேன் என்று மறுத்த ஞானி . 
சேறைக்கவிராஜபிள்ளை இவர் சோழ ( பார - சார். ) 
நாட்டுச் சேறையென்னும் ஊரினர் . சைவ சைகீஷவ்யர் - இவர் சோம தீர்த்தத்தினரு 
சமயத்தினர் . குலம் கருணீகர், ஆசுகவி கில்தேவலருஷியின் ஆச்ரமத்திற் செல்லத் 
பாடுந்திறம் உள்ளவர் . இவரியற்றிய நூல் தேவலர் தாம் இவரை வரவேற்காது தவ 
கள் காளத்திநாதருலா , சேயூர் முருகனுலா , த்தில் இருந்து பின் இவரை உபசரிக்க 
வாட்போக்கிநாதருளி , அண்ணாமலையார் வேண்டிக் குடங்கொண்டு கடற்குச்செல்ல 
வண்ணம் , முதலிய . 

அவ்விடத்திலும் இவர் தேவலர்க்குமுன் 
சேனஜித் பூருகுலத்தில் பிறந்த பிருகதிசு சென்றிருந்தனர் . பின் தேவலர் ஆகாயம் , 
வம்சத்தவனான விசதன் என்னும் பெய சுவர்க்கம் , பிதுர் உலகம் , யமலோகம் , 
ருள்ள ராஜபுத்திரன் . இவன் புத்திரர்கள் ஆதித்யலோகம் , சந்திரலோகம் முதலிய 
ருசிராஸ்வன் , திருடாது, காசியன் , வச்சன் இடங்களிற் செல்ல அவ்விடமெல்லாஞ் 
முதலியவர்கள் . 

சென்றனர் . அவ்வகையான தபசி வசித்த 
சேனன் - கனகமாலை சகோதாருள் ஒரு தீர்த்தமாதலால் இதில் பலராமர் ஸ்நானம் 
வன் . 

செய்தனர் . ( பார - சல்லி .) 
சேனாபிந்து பாண்டவ பட்சத்தவனாகிய சைசிடழனிவன் - காசியில் தவஞ் செய்து 
பாஞ்சால அரசன் . ( பார . ஆதி . ) 

நந்தி தேவரால் விளிக்கப்பட்டு முத்தி 
சேனை தருமப்பிரசாபதியின் புத்திரி , யடைந்தவன் . ( காசிகாண்டம் .) 
புறாக்களைப் பெற்றாள் . 

சைசுநாகர் 

- சிசுநாகன் வம்சத்து மகத 
சேனைக்குடையார் ( இலை வாணியர் ) தேசத்தரசர். 
இவர்கள் வெற்றிலைக்கொடி நட்டு ஜீவிப் சைதன்யமதம் - சை தனியன் வங்கதேசத் 
பவர் . இவர்கள் தங்களைக் கொடிக்கால் தில் நவத்வீபத்தில் கிறிஸ்துசகம் கச அக 
பிள்ளைமார் என்பர் . இவர்களுக்கு மூப் வது வருஷத்தில் விஷ்ணு அம்சத்தாற் 
பன் , செட்டி எனவும் பட்டம் உண்டு , பிறந்தவன் , தந்தை ஜகந்தா தமிச்ரன் , 
தஞ்சாவூரில் இவர்கள் வீட்டில் வேலை தாய் சீதேவி . இவன் முதற்பெயர் விச் 


சைதன்யர் 


748 


சைநசமயம் 


வம்பான் ; இவன் கிருஷ்ணனைப்போல் 
நீர்க்குக் கங்கா தீரம்வரும் பெண்களைச் 
சரசஞ் செய்துகொண்டும் , தனக்கு வேண் 
டியவைகளை விரும்பிய வீட்டில் சென்று 
களவாடியும் வருவன் . இச்சைதனியன் 
கல்வி கேள்விகளில் வல்லவனாய் லக்ஷ்மி 
தேவி என்பவளை முதல் விவாகஞ் செய்து 
கொண்டு சிலநாளிருந்து பின்பு அவனு 
டைய முதல் மனைவி பரமபத மடையவும் 
பின்பு விஷ்ணுப்பிரியை என்னும் ஒரு 
பெண்ணை இரண்டாவது மணஞ் செய்து 
கொண்டனன் , பின்னர் தந்தை இறக்கத் 
தந்தைக்குச் சிரார்த்தஞ் செய்யும்படி கயா 
தீர்த்தத்திற்குச் சென்றபோது அவ்விடத் 
தில் ஈச்வரபுரி என்னும் யோகியைக் 
கண்டு அவரிடத்தில் உபதேசம் பெற்றுச் 
சதாசாரத்துடன் கூடியிருந்து அரிபக்தி 
யில் மேலிட்டனன் . மதசித்தாந்தம் - இவன் 
முத்தி மார்க்கமே போதித்தான் . கர்மத் 
தில் நம்பிக்கை யில்லை . எக்ய , யாக , ஒமா 
திகளால் பிரயோஜனமில்லை யெனவும் , 
மோசமில்லா விச்வாசம் , இடை விடா 
பக்தி என்பதே மோக்ஷம் எனவுங் கூறு 
வன் . ( சகலார்த்தசாகரம் .) 
சைதன்யர் - கிருஷ்ணாவதாரத்தில் மாலா 
காரர்வம்சத் துதித்தவர் . ( சாத்தாதவர் 
சாத்தானியர் என்ப .) 
சைத்தியகம் - கிரிவிரசத்துக்கு அரணாயுள்ள 


முண்டெனவும் , அதற்குமேல் மண்ணுல 
கம் இருக்கிறதெனவும் , அதற்கு மேல் 
சோதிலோகம் உண்டெனவும் , வியந்தா 
வுலகம் , வித்யாதரவுலகமும் , இந்த மண் 
ணுலகில் உண்டெனவும் , மேல் பதினாறு 
தேவலோகம் உண்டெனவும் , அதன்மேல் 
அகமிந்திரலோக முண்டெனவும் , அதற்கு 
மேல் மோக உலகம் உண்டெனவுங் 
கூறுவர் . இவர்கள் அருகன் அல்லது 
சிநனைத் தெய்வமாகக் கொண்டவர்கள் , 
அவ்வருகனுக்கு ( க 00 அ ) பெயருண்டு. அக் 
கடவுள் , கடையிலா அறிவு , கடையிலாக் 
சாட்சி , கடையிலாவீரியம் , கடையிலா 
இன்பம் , நாமமின்மை , கோத்திரமின்மை , 
ஆயுவின்மை , அழியாவியல்பு எனும் அறு 
குணங்களுடன் கூடியிருப்பர் . அவர் , 
வேதங்கள் பன்னிரண்டினையும் வெளியிட் 
டவர் . சந்திராதித்தியம் , நித்திய வினோ 
தம், சகலபாசகம் எனும் முக்குடையினை 
யுடையவர் . ஆத்யந்தாகிதர் . அசோக 
மரநிழலில் எழுந்தருளியவர் , கர்மம் இல் 
லா தவர் , இச்சமயத்தார் கர்மத்தால் முத்தி 
யென்பர் . இவர்கள் , காலம் , உத்சர்ப்பிணி , 
அவசர்ப்பிணி என இருவகைப்படும் என 
வும் , அந்தக்காலமிரண்டும் ஒருதரம் முடி 
யின் யுகம் என்பர் . இந்தயுகத்தில் போக 
பூமியுண்டாய்ப் பதினான்கு மறுக்கள் தோன் 
றினர் . இந்த மனுக்கள் காலத்தில் சூர்யசந் 
திர நகத்திரங்கள் , மேகம் , வருஷம் , 
மாதம் , வாரம் , பகல் , இரவு , ஆறு , மலை 
உண்டாயின என்பர் . இந்த மநுக்களில் 
நாபிமகாராசா காலத்தில் ஜனங்கள் நாபிக் 
கொடியுடன் தோன்றினர் . மேகம் மழை 
பெய்தன , பயிருண்டாயிற்று . வஸ்திரங் 
கள் நெய்யப்பட்டன . இந்த நாபிமகாராசா 
வைப் பிரமன் என்பர் . இவர்தேவி மரு 
தேவி . இவர் காலத்தில் இருஷபதீர்த்தங் 
கார் என முதல் தீர்த்தங்கார் தோன்றினர் . 
அத்தீர்த்தங்கரர் ( க ) இடப தீர்த்தங்கார் , 
( உ ) அசித தீர்த்தங்கரர் , ( கூ ) சம்பவ தீர்த் 
தங்கரர் , ( ச ) அபிநந்தன தீர்த்தங்கரர், ( ரு ) 
சுமதி தீர்த்தங்கரர் , (சு ) பத்மப்பிரப தீர்த் 
தங்கரர் , ( எ ) சுபார்சுவ தீர்த்தங்கரர், ( அ ) 
சந்திரபிரப தீர்த்தங்கரர் , ( க ) புஷ்பதந்த 
தீர்த்தங்கரர் , ( க ) சீதள தீர்த்தங்கரர் , 
( கக ) சிரேயாம்ச தீர்த்தங்கரர் , ( கட் ) வாசு 
பூச்ய தீர்த்தங்கரர் , ( கங ) விமல தீர்த்தங்க 
ரர், ( கச ) அருந்த தீர்த்தங்கரர் , ( கரு ) தர்ம 
தீர்த்தங்கார் , ( கசு ) சாந்தி தீர்த்தங்கார் 


மலை. 


சைத்தியர் - யாதவ்பேதம் சேதிராசன் வம் 
சத்தவராதலின இப்பெயர் பெற்றனர் . 
சத்திரதன் சாட்சூசம் நுவைக் காண்க . 
சைத்திராதம் - குபேரன் பூந்தோட்டம் . சித் 

திரர தனைக் காண்க . 
சைத்திரை - புதன் தேவி , இவள் குபேரன் 
வீரியத்தைத் தாங்கிய கிருதாசியின் குமரி . 
இவளிடத்தில் சைத்திரன் எனும் அரசன் 
பிறந்தான் . 
சைநசமயம் - இது ஐந்தாம் நூற்றாண்டில் 
சைக அகளங்காசாரியர் , புத்தருடன் வாதி 
ட்டுச் செயித்து இச்சமயத்தை நாட்டினர் . 
இச் சமயத்தினர் இதினும் மேலான சம 
யம் இல்லையென்பர் . இவர்கள் உலகம் 
அநாதியென்றும் , அவை மூன்றென்றும் , 
அந்தவுலகம் மேல் நடுகீழிடங்களில் இருக் 
கும் எனவும் , அந்தக் கீழுலகத்தடியில் 
அதோகதியென்று ஒரு உலகம் உண்டெ 
னவும் , அதற்குமேல் எழு நாகம் உண்டெ 
னவும் , அதற்குமேல் பத்துப்பவணலோக 


சைநசமயம் 


சைநாதேசசிட்டு 


( கஎ ) குந்து தீர்த்தங்கரர், ( கஅ ) அர தீர்த் அஷ்டமகா குணங்களைப்பெற்று லோகாக் 
தங்கரர் , ( கக ) மல்லி தீர்த்தங்கரர் , ( 20 ) ரமத்தகஸ்திதராகிச் சுத்தாத்ம சுபாவமெய் 
முனுசூவிருத தீர்த்தங்கரர் , ( உக ) நமி தீர்த் தியிருக்கின் ஆகாசமத்தியத்துள் 
தங்கரர் , ( உ ) நேமி தீர்த்தங்கரர் , ( உ.உ ) ரோத்தரகமன மடைவர் என்பர் . இந்த 
பார்சுவ தீர்த்தங்கரர் , (உச) வர்த்தமான தீர் மதம் கிறிஸ்து சகம் ( ரு ) ஆம் நூற்றாண் 
த்தங்கார் தோன்றினர் . இவர்கள் காலத் டில் அமோகவருஷன் என்கிற ராசன் அர 
தில் ( க ) பாதர் , ( உ ) சகார் , ( கூ) மகவான் , சாண்டகாலத்தில் அங்குரித்து க , க 0 , கக 
(ச) சநத்குமாரன் , (ரு ) சாந்திநாதன் , (சு ) வரையில் உச்சம்பெற்று , கஉ -வது நூற் 
குந்துநாதன் , ( எ ) அரநாதன் , ( அ ) சுபௌ றாண்டில் மதுரையாண்ட கூன்பாண்டி 
மன் , ( க ) பதுமநாதன், ( 50 ) அரிசேணன் , யன் என்னும் சைடு அரசன் சைவனாகிய 
( கக ) ஜெயசோன் , ( கஉ ) பிரசதத்தன் தால் அது முதல் க்ஷணத்தைப் பெற்றது . 
ஈறாகச் சக்கிரவர்த்திகள் பன்னிருவரும் , இவர்கள் தற்காலம் இருக்குமிடங்கள் திரு 
( க) விசயர் , ( உ ) அசலர் , ( ங ) தர்மர் , ( ச ) நறுங்கொண்டை , தீபங்குடி , சித்தாமூர் , 
சுப்பிரபர் , ( ந ) சுதர்சந பலதேவர் , ( சு) நந் பெருமண்டூர் , இராசமகேந்திரம் , காஞ்சி 
திஷேணர், ( எ ) நந்திமித்ரன் , ( அ ) இராம புரம் , திருப்பருத்திக்குன்றம் முதலியன . 
பலதேவன், ( ங ) பலராமன் ஈறாகப் பலதே இவர்கள் செய்த ஸமஸ்கிருத நூல்கள் ,, 
வர் , ஒன்பதின்மரும் , ( க ) திப்பிரஷ்டன் , மகாபுராணம் , ஸ்ரீபுராணம் , திரிலோ கசா 
( உ ) திவிப்பிரஷ்டன் , ( ங) சுயம்பு , ( ச ) ரம், கோமடசாரம் , பதார்த்தசாரம் , இரத் 
புருஷோத்தமன் , (ரு ) புருஷசிம்மன் , (சு ) தினகரண்டகம் , தாமபரீக்ஷை , சிந்தாமணி , 
புண்டரீக வாசுதேவன் , ( எ ) தத்தன், சூடாமணி , மேருமந்தபுராணம் , நீலகேசி 
( அ ) லஷ்மணன் , ( க ) நாராயணன் வாதம் , சாகடாயனம் , அமரம் , நயசக்கி 
ஈறாக வாசுதேவர் ஒன்பதின்மரும் , ( க , ரம் , சத்தபங்கி , தவளம் , விசயதவளம் , 
அசுவக்கிரீவன் , ( உ ) தாரகன் , ( க ) மது ) மகா தவளம், சுபேர்தினி முதலியன , தமிழ் 
( ச ) மதுசூதனன் , ( இ ) மதுகிரீடன் , ( சு ) நூல்கள் , சிந்தாமணி , சூளாமணி , சூடா 
நிசும்பன் , ( எ ) பலீந்தரன் , ( அ ) இராவ மணி, நீலகேசிவாதம் , மேருமந்தர புரா 
ணன் , ( க ) சராசந்தன் ஈறான பிரதிவாசு ணம் , திருக்கலம்பகம் , யசோதர காவ்யம் , 
தேவர் ஒன்பதின்மரும் இருந்தனர் . ( ருஷ அறநெறிச்சாரம் , சீவசம்போதனை , அருங் 
பர் முதல் சாாசந்தன் ஈறாகக் கூறியவர்க் கலச்செப்பு முதலியவை , 
குத் திரீசஷ்டிசலாகா புருஷர் எனவும் சை நமாழனிவர் - சிநேந்திரமாலை செய்த 
பெயர் .) ருஷபதீர்த்தங்கரர் காலத்தில் வர் . இவர்க்கு உபேந்திராசாரியர் எனவும் 
சைவசமயம் உண்டாயிற்றெனவும் , க . ) பெயர் . 
ஆம் தீர்த்தங்கரராகிய விமல சுவாமிகள் சைநர் - யதுவம்சப்பகுப்புள் ஒன்று . 
காலத்தில் வைஷ்ணவசமயம் உண்டாயிற் சைநாதேசசிட்டு இது , சைநா தேசத்துக் 
றெனவும் , (உங ) ஆம் தீர்த்தங்கரராகிய கடற்கரையிலுள்ள மிகவுயர்ந்த மலைக்கு 
பார்சுவநாத சுவாமிகள் காலத்தில் துலுக் கைகளில் ஒருவிதசிட்டு கூடு கட்டுகிறது . 
கர்மத முண்டாயிற்றென்றும் , ( 20 ) ஆம் அக் கூட்டை அந்நாட்டார் உரிசையுள்ள 
தீர்த்தங்கரராகிய முனு சூவிருத தீர்த்தங்க உணவுப் பொருளாகக் கொள்கின்றனர் . 
ரர்காலத்தில் மகாகாளாசுரன் என்கிற அசு இச்சிட்டுத்தலை கறுப்பும் முதுகு நீலமும் , 
ரனால் யாகங்களுண்டாயின என்றும் , சிவ , வயிறு செம்மை கலந்த கருநிறங் கொண் 
விஷ்ணு , கணபதி , சுப்பிரமண்யர் சைக 

டது . இக் கூடுகள் மிகவுயர்ந்த மலைப் 
விர தம நுட்டித்த அடியவராகையால் அவர் பாறைகளில் கட்டப்படுகின்றன . இவற் 
களும் தொழத்தக்கவர் என்பர் . இந்தச் றையெடுப்பது மிக அருமையாம் . இதனை 
சமயசந்நியாசிகள் சுவேதாம்பரிகள் , திகம் எடுப்பதில் பலர் இறத்தலும் உண்டென் 
பரிகள் இருவகையார் . இவர்கள் பர் . இக்கூடு அதிக விலையுயர்ந்தது . கொட் 
கொல்லாவிரதிகள் ( கஅ 00 ) சீலாசாரமு டைப்பாக்குச் சிட்டு இது தானியங்கள் 
டையவர் . இவர்கள் புஸ்தகம் , கமண்ட புழுக்களை த்தின்று சீவிப்பது . இவ்வினத் 
லம், மயிற்பிச்சம், தாங்கியிருப்பர் . 

தில் பல அழகிய வர்ணங்களையும் புள்ளி 
கள் , அஷ்டவி தகர்மங்கள் நீங்கி மணிய 

களையும் பெற்றவை . இவற்றைப் பலர் 
லொளிபோல் சகசமாய் உபாதீதமாகிய வீடுகளில் சிறு கூண்டுகளிலிட்டு வளர்க் 


என 


சைநியம் 


745 


சையாம்மதம் 


கின்றனர் . இது குதித்துக் குதித்து அழ 4. பிரதிபன் பாரியை . 
காய்ப் பாடும் . 

5. கிருஷ்ணனுடைய பாரியையாகிய 
சைநியம் 

கிருஷ்ணமூர்த்தியின் குதிரை மித்திர விந்தைக்கு ஒரு பெயர் . 
களில் ஒன்று . 

6. சூரியவம்சத்துச் சகரன் பத்தினி 
சைந்தவன் - சிந்துதேசாதிபதி , ஜயத்ரதன் . 7. தியூமத் சோராஜன் பாரியை , 
சைந்தவாயனன்- விஸ்வாமித்திர புத்திரன் , சைமினி -- 1. யமபுரியைக் காண்க , 
சைபன் ( vp on ) அங்குசநாளி. இது 2. சயமுனியைக் காண்க . 
ஒரு ஜல சூத்திரம் . 

3. அளவை நூலாசிரியன் , ( மணி . ) 
சைபியன் - 1 , விருஷ்ணி வம்சத்தாசன் , சையத்காதி - (வகுதைநகர் ) தமிழ் நாட்டுக் 

2. கோவாசன் என்னும் க்ஷத்திரியன் . காயற்பதியி லிருந்த லப்பைசாதிப் பிரபு , 
3. கிருஷ்ணன் தேர்க்குதிரையில் ஒன்று . கொடையாளி தமிழ் வித்வான்களுக்கு 
4. விஷதர்பனுக்கு ஒரு பெயர் . 

வேண்டிய பரிசளித்துப் புகழ்படைத்தவர் 
5. கிருஷ்ணனிடம் யுத்தம் செய்த ஒரு இவர் சமாதியிலடங்கிய பின் ஒரு கவிஞர் 
க்ஷத்திரியன் . 

அவ்விடஞ்சென்று பாடச்சமாதிவெடித்துக் 
சைப்பியர் - 1. தருமர் இராஜசூயத்தில் கையிலிருந்த மோதிரம் தந்தான் . இதனால் 
பிரமஸ்தானத்திருந்த ருஷி . 

செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்பர் , 
2. சிபிவம்சத்தவர். 

சையமினி 

யமபுரியைக் காண்க . 
சைப்பியன் - 1. கிருஷ்ணனால் செயிக்கப் சையாதி -- 1. வைவச்சு தமதுவின் குமரன் , 
பட்டவன் , 

ஆங்கீரஸர் யாகத்தில் இரண்டாமகளில் 
2. இவன் கொடையால் தர்மநெறி தவ செய்யத்தக்க கர்மத்தைச் செய்து ஒரு 
அது அரசாளுகையில் இவனது ஈகை பெண் பெற்றவர் . அப் பெண்ணுக்குச் 
யைச் சோதிக்க இந்திரன் கழுகாகவும் , சுகன்னியெனப் பெயர் . இவ்வரசன் , கும 
அக்னி புறாவாகவும் உருக்கொண்டு கழுகு ரியுடன் ஒருகால் சியவனருஷியின் ஆச்சி 
புருவைத் துரத்த புறா அரசனை அபயம ரமமடைய அப் பெண் பூஞ்சோலையின் 
டைந்தது . கழுகு அரசனிடம் என் பசிக்கு ஒருபுறத்திலிருந்த புற்றில் ஒளிவரக்கண்டு 
வாய்ந்த இரையை விடவேண்டுமென அர அவ்வொளியை முள்ளால் குத்த அதினி 
சன் கழுகை நோக்கி அடைக்கல மடைந் ன்று இரத்தம் பெருகியது . இதனால் சை 
ததை விடேன் என , அவ்வளவு மாம்சம் யாதிசேநா சமுத்திரத்தின் இரு விழியும் 
தருக என , அரசன் மற்ற உயிர்களைக் அடைந்தன . 

அரசன் துணுக்குற்று நடந் 
கொல்ல அஞ்சித் தானே தன் தேகத்தை ததை வினவப் பெண் உண்மை கூறக் 
அறுத்துத் துலையிலிட்டுப் போதாமல் துலை கேட்டு முனிவரை அபராதக்ஷமை வேண் 
புகுந்தனன் . 

தேவர் தம் உருக்காட்டி டிப் பெண்ணையும் அவருக்கே மணஞ் 
வியந்து சென்றனர் . ( வால்மீகி ராமாயணம் ) செய்வித்தவன் . இவன் குமரர் , உச்தான 
சைப்யம் சுக்ரீவம் - கிருஷணன் தேர்க பரிகசு , ஆனர்த்தன் , பூரிஷேணன் . 
குதிரைகள் . 

2. பிராசீநன் குமான் , தேவி பானுமதி . 
சைப்யை -1 . விதேகராசன் பெண் ; இவள் சையாம்மதம் இத் தேசத்தார் புத்த தர் 
தன் கணவனாகிய சத்தது , பாகீரதியில் மத்தை அனுசரித்தவராயினும் ஒரு வித 
ஸ்நானஞ்செய்து விஷ்ணு பூசை செய்து , 

பத்ததியை அனுஷ்டிக்கிறார்கள் . 
திரும்பிவருகையில் ஒரு பாஷண்டியிடத் அதாவது , சோமகௌதமன் என்பவன் 
சில் வீணாய்ப் பேசினதால் பூனை , கழுதை, புட்பத்தில் பிறந்து சர்வஞானியாய் ஒரு 
காக்கை , கொக்கு முதலிய பல சன்ம விருக்ஷததடியில் தவஞ் செய்து சித்திகளை 
மெடுத்துக் கடைசியில் மானிடவுருப் பெற் யடைந்தான் . இவனுக்குச் சேவகக்கன் 
மனன் . அதுவரையில் சைப்யை எவரை என்று ஒரு சகோதான் இருந்தனன் . இவ் 
யும் மணம்கொள்ளாதிருந்து தன் கணவன் விருவரும் ஒருவருக் கொருவர் யுத்தஞ் 
மானிடவுருக்கொண்டதைப் பூர்வசன்மப் செய்து முடிவில் சோமகோதமனே வெற் 
பழக்கத்தால் அறிந்து அவனை மணந்து றியடைந்தான் . இவனைத் தேவனாகக் 
சுகித்தவள் . 

கொள்வர். இத்தேவனுக்குப் பல தேவா 
2. சியாமகன் கேலி , விதர்ப்பன் தாய் . லயங்களுண்டு. இவர்கள் தங்கள் தேவ 
3. ஒரு தீர்த்தம் . 

னுக்கு ஆட்டுப்பலி யிடுகின்றனர். இச்சம் 
94 


மான 


சையுத்தசமவாயம் 


746 


சைவம் 


இது கண் 


யத்துச் சந்நியாசிகள் முண்டிதராய்ச் சர் சைவசித்தாந்தசாத்திரம் பதினான்கு - சிக் 
வாங்க க்ஷௌரம் செய்து கொள்வர் . இற தாந்தசாத்திரம் ( கச ) காண்க . 
ந்தவர்களைத் தகனஞ் செய்து சாம்பலை சைவபத்ததி செய்தோர் - க . தூர்வாசர் . 
வைத்துச் சமாதி கட்டுவர் . 

உ . பைங்களசிவர் ; கூ . உக்ரஜ்யோதி ; ச ; 
சையுத்தசமவாயம் 

கண்ணிற்கும் ரூபத் ஸ்ரீகண்டர் ; ரு . விஷ்ணுகண்டர் ; சு . சுபோ 
திற்கு முள்ள சம்பந்தம் . ( சிவ - சித் ) தர் ; எ . வித்யாகண்டர் ; அ . இராமகண்டர் ; 
சையுத்தசம வேதசமவாயம் 

க . ஞானசிவர் ; க 0 . ஞான சங்கரர் ; கக , 
ணிற்கும் ரூபத்திலுள்ள ரூபத்துவத்திற்கு சோமசம்பு ; கஉ . பிரமசம்பு ; ங . திரி 
முள்ள சம்பந்தம் . ( சிவ . சித் ) 

லோசன சிவர் ; கச . அகோரசிவர் ; கரு . 
சையோகம் இரண்டு திரவியங்களின் சம் 

வருணசிவர் : 

கசு . பிரசாதசிவர் ; கள . 
பந்தம் , - இது பிரிந்திருக்கிற வஸ்துக்க இராமநாதசிவர் ; கஅ . ஈசானசிவர் என்ப 
ளின் சம்பந்தம் , (சிவ - சித் ) 

வர்களாம் . 
சையோகசையோகம் - எந்தச் சையோ சைவபுராணம் - இது ( உச 00 ) கிரந்தங் 
கத்தினுற்பத்தியில் சையோகம் அசமவாயி கொண்டது . இதில் பிரம விஷ்ணுக்களின் 
காரணமாயிருக்கிறதோ அது . ( தரு . ) 

பிறப்பு , இறப்பு , பிரபஞ்சசிருட்டி , சிவத் 
சைய்யகிரி கொங்குநாட்டிலுள்ள ஒரு திருந்து யாவுமுற்பத்தி , சிவலிங்கவழிபாடு 
மலை , காவிரிந்திக்குப் பிறப்பிடம் . 

புண்ய காலம் , புண்யக்ஷேத்ரம் , புண்ணிய 
சைரந்திரயன் தளியூவானவன் அயோகவ தீர்த்தம் , பிரம விஷ்ணுச கள் சிவலிங்க 
ஜாதி ஸ்திரியிடத்தில் பெற்ற குமரன் . வயத்தரானமை , சிவபூசை, யோகம் , காசி 
இவனுக்கு எண்ணெயிடுதல் , கைகால் பிடி மகாத்மியம் , தீர்த்தமான்மியம் , அத்துவி 
த்தல் , வலைதொழில் செய்தல் முதலிய தம் , திரிபுர தகனம் , தக்ஷயாகம் , கணபதி , 
தொழில். ( மறு . ) 

கந்தர் உற்பவங்கள் அடங்கியிருக்கின்றன . 
சைாந்திரி - பாண்டவர் அஞஞ தவாசத்தில் சைவம் - இது சிவமூர்த்தியைத் தெய்வ 

திரௌபதி வைத்துக்கொண்ட பெயர் . மாகக்கொண்ட மதம் . இது ஊர் வசை 
சைலாதன் - சித்துாதன் குமரன் , இவன் வம் , அநாதிசைவம் , ஆதிசைவம் , மகாசை 
குமரன் காமரதன் . 

வம் , பேதசைவம் , அபேதசைவம் , அந்தர 
சைலூஷன் - ஒரு காந்தருவன் . சிந்து தீர சைவம் , குணசைவம் , நிர்க்குணசைவம் , 
வாசி . 

அத்துவாசைவம் , யோகசைவம், ஞான 
சைலோதம்- மேருமந்தரங்களுக்கு மத்தியி சைவம் , அணுசைவம் , 

கிரியாசைவம் , 
லுள்ள ஒரு நதி . ( பார - சபா . ) 

நாலுபா தசைவம் , வீரசைவம் , சுத்தசை 
சைவ எல்லப்பநாவலர் தேவியார் - இந்த வம் என்று பலதிறப்படும் . பின்னும் சாளா 
அமமையார் , மணவாள தாசர் தாம் பாடிய முகம் , காபாலம் முதலியவும் உள . 
அரங்கக்கலம்பகத்தை நாவலர்க்கு அனுப்பு றுள் சுத்தாத்துவித சித்தாந்தசைவம் உய 
கையி லதிலிருந்த வாடியோடவன் சமன் ர்ந்தது . அவற்றுள் ஊர்த்தசைவமாவது 
ன " எனுஞ் செய்யுளைக்கண்டு அதற்குப் சிவன் ஒருவன் உண்டெனவும் அவன் 
பிரதியாய் " கருடனோட மச்சமாமை கமல தத்துவா தீனன் எனவும் ; சடை , விபூதி , 
மோட முற்கரங் , காட்டிலோட மூன்றி ருத்ராக்ஷதாரணத்துடன் சிவபூசை செய்து 
ராமற் கண்டமட்டி லோடவே , மருளிவந்த பஞ்சாக்ஷரம் செபித்துச் சிவவேடம் பொரு 
சிங்கமோட வாமனென்பு பாறவே , மஞ்ச ளாகக்கொண்டு சிவத்தைத் தியானிப்பதே 
முள்ள கண்ணனோட மாரனீறச் சேன முத்தி எனவும் கூறும் , அநாதிசை வமா 
னும் , இருளினோட முண்டகத்த னேங்கி வது - பதி , பசு , பாசம் மூன்றும் அநாதி 
யோட வென்றவர்க் , கீறுசாதங் குயிரளி நித்யம் எனவும் ; விபூதி , ருத்ராகம் , சிவ 
த்த வேந்தல்யாவன் வேதமே , அருளுமந்த வேடம் பொருளாகக்கொண்டு சிவத்தியா 
முதல்வன்யாவன் 

அருணை கண்டு வாழ் னஞ்செய்து பாசதீங்கிச் சிவனை 
மினோ, ஆரனாதி மூலமென்ப தறிகிலாத வதே முத்தியெனவுங் கூறும் . ஆதிசைவ 
மாக்களே எனப் பாடித் தந்தவர் . 

மாவது - சிவனிடத்து மோகமாய் மோக்ஷ 
சைவசமயகுரவர்கள் 

மாணிக்கவாசகர் , 

சாதனங்களுக்கு வேண்டிய வேடங்களும் 
திருஞானசம்பந்தர் , திருநாவுக்கரசுகள் , சுந் ஒழுக்கமும் பூண்டு எல்லாஞ் சிவபோகமா 
தரமூர்த்தி நாயனார் என்னும் நால்வர் . 

யதுபவித்து விபூதி ருத்ராக்ஷ , சிவவேடத் 


அவற் 


சைவம் 


747 


சைவம் 


தின்மேல் விசுவாசமா யிருந்து சிவனை 

வதெனக்கூறும் . மகாசைவமாவது . 
விபூதி , ருத்ராக்ஷம் , சடைமுடி தரித்துச் 
சிவமூர்த்தியைச் சகுணமாகவும் , நிர்க்குண 
மாகவும் தியானஞ்செய்து முத்திபெறலெ 
னக் கூறும் . பேதசைவம் - விபூதி , ருத் 
ராக்ஷ தாரணஞ்செய்து சிவனடியார் , ஆசா 
ரியர் சிவலிங்கம் இவைகளைப் பூசித்து 
முத்தி யடைதல் எனக் கூறும் . அபோத 
சைவம் - விபூதி, ருத்ராக்ஷ தாரணஞ் செய்து 
பஞ்சாக்ஷர செபஞ்செய்து சிவபாவனை செ 
பது அவனாகிறதெனக் கூறும் . அந்தா 
சைவம் - எல்லா உயிர்க்கும் ஈசன் உள்ளா 
யிருத்தலால் சிவன் அந்தப்படி யிருத்தலை 
ஆராய்ந்து நாடுதல் முத்தியெனக் கூறும் . 
குணசைவம் 

சிவனது எண் குணங்களை 
யும் துதித்து அவ் வகை தியானித்துச் 
செபஞ்செய்து முத்தி பெறுவது . நீர்க் 
குணசைவம் - விபூதி , ருத்ராக்ஷதாரணஞ் 
செய்து பஞ்சாக்ஷரஞ் செபித்து நிர்க்குண 
னான சிவமூர்த்தியை அருவாகத் தியா 
னித்தல் என்று கூறும் . அத்துவாசைவம் . 
வீபூதி , ருத்ராக்ஷ தாரணஞ்செய்த சைவன் 
தீதனால் ஷடத்துவாசோதனை செய்யப் 
பட்டு அவற்றின் முடிவான சிவத்தைத் 
தியானித்து நிஷ்டைகூடிச் சமாதியிலிருப் 
பதெனக் கூறும் . யோகசைவம் - அஷ் 
டாங்கயோகஞ் சாதித்து அதின் முதலான 
சிவமூர்த்தியைத் தரிசித்து அஷ்டமாசித்தி 
பெறுவதெனக் கூறும் . 

ஞானசைவம் 
விபூதி , ருத்ராக்ஷ தாரணனான சைவன் தீ V 
தனாய 

ஆசாரியன் சொன்ன வழியில் 
நின்று சீவபரபேதமறிந்து ஆத்மா சிவனு 
டன்கூட நிஷ்டை செய்து இருப்பதெனக் 
கூறும் , அணுசைவம் - நித்யமாயிருக்கிற 
சிவனை உள்ளும் புறம்புமாய்ப் பஞ்சகிருத் 
பமும் செய்கிறவனென்றறிந்து திசம்பர 
வேடங்கள் பூண்டு சன்மார்க்க லக்ஷணத்து 
டனே கூடிக் குருலிங்கவேடம் பொருளா 
யச் சிவனது கிருத்தியங்களால் மகிழ்ந்து 
மனோலயமடைதல் முத்தியெனக் கூறும் . 
கிரியாசைவம் குருவை யடைந்து சமய 
விசேஷ தீக்ஷையும்பெற்றுப் பிறகு அத் 
துவாசோதனை ஆசாரியன் செய்யப்பெற்று 
ஆசாரியர் சொன்ன வழியில் நின்று தனக் 
குரிய யாகாதி சிவபூசா கார்யங்களை 
விடாது கடைப்பிடித்துச் சிவார்ச்சனை செ 
ய்து இன்ப மடைவதெனக் கூறும் . நாலு 
பாதசைவமாவது - சரியை , கிரியை , யோ 


கங்களை அநுஷ்டித்து ஞானத்தையடைத்து . 
தீவிரதரசத்திநிபாத முடையனாய்ச் சமாதி 
யடைவதெனக்கூறும் . சுத்தசைவமாவது 
தத்துவத்திரயமாகிற பதி , பசு , பாசம் 
மூன்றும் அநாதிநி த்யம் என்றறிந்து பதி 
நிச்சயம் பிறந்து மௌனமே பொருளாய் 
இலயமாக நிஷ்டைகூடிச் சிவத்தை யடை 
வது எனக் கூறும் . வீரசைவ முதலிய 
தனியே காண்க 

சுத்தசைவசித்தாந்தம் , பதிலக்ஷணம் - 
சிவம் எனப்பட்டது , எல்லாவற்றிற்கு மே 
லான தாய் அருவம் உருவம் அல்லாத தாய் , 
குணங்குறிக வற்ற தாய் , ஏகமாய் , நித்திய 
மாய் , எண்ணிறந்த ஆன்மாகக்களுக்கும் 
அறிவாகி , அசலமாய் , அகண்டி தமாய் , 
ஆனந்தவுருவாய் , மலபந்தர்களா லடையப் 
படாததாய , அணுவாகி , 

மகத்துமாகி 
விளங்குவது , பசுலக்ஷணம் 

ஆணவமல 
மொன்றுடன் கூடிய விஞ்ஞாந கலர் , ஆண 
வம் , கன்மம் இரண்டுடன் கூடிய பிரளயா 
கலர், ஆணவம் , கன்மம் , மாயை மூன்று 
டன்கூடிய சகலர் என பசுக்கள் மூவகைப் 
படுவர் . முற்கூறிய விஞ்ஞானகலர் - பக் 
வர் என்றும் , அபக்வர் என்று மிருவகையர், 
இதில் பக்வர் , மலபரிபாகத்தின் மிகுதி 
யால் சிவாநுக்கிரகத்தைப் பெற்றுச் சிவத் 
துடன் மலரில் மணம்போல ஒற்றுமைப் 
பட்டு முத்தியடைவர் . அபவர் , மலபா 
பாதத்தின் மந்தத்தால் சிவாநுக்கிரகத்தை 
படைந்தும் அதிகார மலமொன்று 
புடையவராய் இருப்பா ; அதிகாரமலம் 
உற்ற விஞ்ஞான கலா அணுசதாசிவர் , அட் 
டவித்யேச்வார் , சத்தகோடி மகாமந்தி 
ரேசுவரர் என்று மூவகையர் . அவர்களுள் , 
அணுசதாசிவர் - சிவாநுக்கிரக மடைந்து 
சாதாக்கிய தத்வத்தில் இருப்பர் . அஷ்ட 
வித்யேசுவயர் சுத்தமா யாகிருத்திய அதி 
காரிகளாய் மயேசுர தத்வத்திலிருப்பர் . 
சத்தகோடி மகாமந்தி பேசுவார் அஷ்டவித் 
யேசுவரரால் பிரேரேபிக்கப்பட்டுச் சத்த 
வித்யாதத்வத் திருப்பர் . பின்னும் விஞ் 
ஞானகலரில் அபக்வருக்குக் கேவலத்தில் 
ஆன்மா நிற்குந் தன்மையால் வடிவமற்று 
ஆணவமல முடைமையால் பரிபாகம் வரு 
மளவும் பெத்தரா யிருப்பர் . பிரளயாகலர் - 
பக்வர் , அபக்வர் என இருவகையர் . இதில் 
பக்வர் பரிபாக மிகுதியால் சிருஷ்டிகாலத் 
துப் பரமுத்தி அபரமுத்தி பெறுவர் . பா 
முத்தி பெற்றவர் பாபாக மிகுதியால் சில 


சைவம் 


748 


சைவம் 


த்துடன் கலந்தவர். அபரமுத்தி பெற்றார் 
சிவா நுக்கிரகத்தைப் பெற்றுப் பரிபாக மந் 
தத்தால் அஷ்டவித்யேசுவாரால் பிரேரே 
பிக்கப்பட்டு அதிகாரமலத்துடன்கூடிப் பிர 
கிருதி மாயைக்குக் கீழுண்டான கிருத்தி 
பங்களைச் செய்துகொண்டு கலாமத்ய வாசி 
களா யிருப்பர் . இவர்கள் கன்மத்துக் கடா 
கச் சிருட்டி காலத்துச் சூக்கும தேகத்தோடு 
கூடிச் சகலராயும் விடுவர் . சகலர் - மும் 
மலங்களால் கட்டப்பட்டுச் சரியை , கிரி 
யை , யோகம் , ஞானங்களால் முறையே 
மாயை , கன்மம் , ஆணவம் என்கிற மலங் 
தேயப்பரி பாசம் 

பெற்று மேற்சொ 
ன்ன பிரளயாகல விஞ்ஞான கலப்பதமடை 
ந்து முத்திபெறுவர். பாசலக்ஷணம் - இது 
மலமெனவும் படும் . ஆன்மா இதனாற் 
கட்டுப்படுதலின் பசு எனப்படும் . மேற் 
சொன்ன பாசம் , பசுக்களாகிய ஆன்மாக்க 
ளுக்கு அநாதிபந்தமாம் . இப்பாசம் ஆண 
வம் கன்மம் , மாயை யென மூவிதப்படும் . 
இவற்றுள் ஆணவம் - மற்ற இரண்டினைப் 
போல் நடுவில் வந்ததல்லாமையால் அநாதி 
பாம் , இது , அநேகமாகிய ஜடபதார்த்தம் 
அநித்தியமாதலால் சடமாய் நித்தியமாய் 
ஒன்றாயிருக்கும் . இது , ஆன்மாக்களுக்கு 
அநாதிசித்தமாய் மறைவாயிருந்தும் கண் 
ணிற்குப் படலாதிசோகம்போல வஸ்துவா 
கவே சொல்லப்படும் . செம்பிற் களிம்பு 
தோன்றியதற்குக் காரணம் எவ்விதமோ 
அவ்வி தமே . ஆன்மா அனாதியே மலசம் 
பந்தமுடையனாயினான் , சிவன் அனாதியே , 
மலாகிதனாதலால் நிர்மலனாயினான் . மலம் , 
எவ்விதம் அரிசிக்கு முளை யுண்டாவதில் 
உமி நிமித்தமோ அவ்வகையே ஆன்மாக்க 
ளுக்குச் சரீராதிகள் உண்டாவதற்கு நிமித் 
தமாம் . இது வியாபகனாகிய ஆன்மாவை 
அநாதியே மறைத்து நீங்காதாயின் ஆன்மா 
முத்தி பெருனோ எனின் கண்ணிற்குப் 
படலம்போல் மலம் திரவியம் , அப் படலத் 
திற்குப் பாகமுண்டு , அக்காலத்து அது 
நீங்கும் . அவ்வாறு மலபரிபாக காலத்துச் 
சத்து குன்றும் , கன்மம் - இது நானாப்பிர 
காரமாயும் ; ஆன்மாக்களின் பல போகங்க 
ளுக்கு இடமாயும் , ஆணவத்தைப்போல் 
சுபாவமாயும் , சநந மாணத்துடன் கூடியும் , 
அநாதியாயும் , புருடன் தோறும் வெவ்வே 
முகியும் , ஆன்மாவில் சமஸ்கார ரூபமாயும் 
சூக்மமாயு மிருப்பதால் இந்திரியங்களாற் 
காணப்படாததாயும் , மனோவாக்குக் காயத் 


தால் வருவதாயும் , தர்மா தர்ம சுவரூபமா 
யும் பிருதிவி தத்துவ முதல் கலாதத்துவமள 
வும் உள்ள ஆன்மாக்களுக்குச் சுகதுக்காதி 
போகங்களைக் கொடுப்பதாயும் இருக்கும் . 
மாயை - இது சுத்தம் , அசுத்தம் என இரு 
வகைப்படும் . இப்பாசம் அநேகவித வன் 
மை யுடன் கூடியதாய் , சூக்ஷ்மமாய் , அசு 
த்த மார்க்கத்திற்கு முக்கியோபாதான காரி 
யாய் , மத்தியமாய் , பர் தமாய் , தன் காரி 
யங்களுக்கு ஆதாரமாய் , வியாபகமாய் , 
அசேதனமாய் , அஞ்ஞானத்தைச் செய்வ 
தாய்ச் சங்கார காலத்தில் சகலர் பிரளா 
யாகலர் முதலிய ஆன்மாக்களுக்கு இருப் 
பிடமா யிருக்கும் . இனிச் சுத்த மாயை 
யாவது , மேற்கூறிய லக்ஷணத்தைப் பெ 
ருந்தி யிருப்பினும் சுத்த சுவரூபமாயும் 4 
தாத்துமாவிற்கு உபாதான காரணமாய்ச் 
சர்வவிஷய ஞானாதிகளைப் பிரகாசிப்பதா 
யும் இருக்கும் என்பர் சைவசிந்தாந்திகள். 
இச் சைவத்தில் முத்தி இரு வகைப்படும் . 
அது பதமுத்தியுண்மை முத்தி யென்பன . 
பதமுத்தி சேர்வார் சரியை , கிரியை யநே 
தம் புரிந்தவர் . அவர் சாலோக , சாமீப , 
சாரூபங்களையடைவர் . உண்மை முத்தி 
சேர்வோர் மலபரி பாகத்தால் சத்திங் பாத 
மடைந்து இறைவன் ஞானாசாரியனா யெ 
ழுந்தருளித் தீக்ஷை புரிந்து உண்மை யறி 
விக்க வுணர்ந்து தெளிந்து உண்மைப்பொ 
ருளுடன் தா தான்மியமா யிருப்பர் . இத 
னையே அத்துவித மெனப்படும் . அவ்வத்து 
விதமாவது , ஒருபொருளை அவயவ அவயவிக 
ளாயாதல் , குணகுணிகளாயாதல் வேற்று 
மைப்பட்டு இரண்டாய் நிற்றற்கேதுவாகிய 
தாதான்மியமும் , அதுபோல் , இருபொரு 
ளே அது அதுவாய் ஒற்றுமைப்பட்டு ஒன் 
மாய் நிற்றற்கேதுவாகிய தாதான்மியமுமெ 
னத் தாதான்மிய சம்பந்த மிருவகைப்படும் . 
அவற்றுள் முன்னையது தாதான்மியமென் 
னும் , பின்னையது அத்துவி தமென்றும் வழ 
ங்கப்படும் . அதாவது , அன்மைப் பொருள் 
பற்றி இரண்டென வேற்றுமைப்படாமை 
நிற்றலேயாம் . இது, அபேத சம்பந்தமா 
கிய ஐக்கியா ஐக்கியமுமன்றி , பேதாபேத 
சம்பந்தமாகிய தாதான்மியமுமன்றி , பேத 
சம்பந்தமாகிய சையோகமுமன்றிக் கலப் 
பும , உடனாதலும் , வேறாதலுமாகிய மூன் 
அந் தன்கட்டோன்றி நிற்றல்பற்றியதாம் . 
இதனை " அலைகடலிற் சென் றடங்கு மாறு 
போல் " எனவும் , வானத்தில் வானும் , 


சைவலம் 


749 


சொல்வகை 


உர். 


சைவை 


மணத்தின் மணமும் போல் எனவும் , சொருபாநந்தர் திருவாரூர் சிவப்பிரகாச 
அபேதவுவமையும் , பண்ணையும் ஓசை 

ருக்கு மாணவர் . 
யம்போலப் பழமதுவு மெண்ணுஞ் சுவை சொர்க்கன் தருமிக்குச் சுவர்க்கனிடம் 
பும்போல் எனவும் , நீரும் அமுதமும்போல் உதித்த குமரன் . 
எனவும் ; " கூறியிருத்தல்போல்சிவத்துடன் சொல் - 1. ( ச ) பெயர் , வினை , இடை , 
கட்டியிருந்து ஆனந்தத் தழுந்தல் என்று 

INIA 

2. ஒரு மொழியும் தொடர்மொழியும் 
சைவலம் சம்புகன் தவமியற்றிய கிரி , பொதுமொழியுமாய் இருதிணை ஐம்பால் 
வசவாகமம் ஆகமம் காண்க . 

பொருளை யுந் தன்னையும் வெளிப்படையாக 
அங்லன் பாரி . 

வங் குறிப்பாகவும் தெரிவிப்பது . அச்சொல் 
சைனர் - சிவனைத் தொழுவோர் , இவர்கள் உயர்திணைச்சொல் , அஃறிணைச்சொல் , 
பெரும்பாலும் பல ஜாதியராக இந்தியா ஆண்பாற்சொல் , பெண்பாற்சொல் , பலர் 
முழுதும் பரவி யிருக்கின்றனர். இவர்கள் பாற்சொல் , ஒன்றறி சொல் , பலவறிசொல் , 
தமிழ் நாட்டில் நயினார் எனவும் சாஸ்திரி தன்மைச்சொல் , முன்னிலைச்சொல் , படர் 
கள் எனவும் பட்டம் வகித்திருக்கின் றனர் . கைச்சொல் , வழக்குச்சொல் , செய்யுட் 
( தர்ஸ்டன் ) . 

சொல் , வெளிப்படைச்சொல் , குறிப்புச் 
சை - வேதாத்யயனம் ஆரம்பித்த சொல் , இயற்சொல் , திரிசொல் , பெயர்ச் 
மாணாக்கர் . 

சொல் , வினைச்சொல் , இடைச்சொல் , 
உரிச்சொல் , திசைச்சொல் , வடசொல் 

என்பன . 
சொ 

சொல்லணியில் 

ஒருவகை - 

- பொத்தகம் , 

பிரேளிகை , விரித்து முடித்த மிறைக்கலிப் 
சொக்கநாதப்புலவர் - இவர் தொணடை பாட்டு , ரோட்டி , அலகிருக்கை வெண் 
நாட்டிற் பிறந்தவராகத் தெரிகிறது . இவர் பா , முண்டப்பாட்டு , உயர்மொழி , ந தரிச 
இளமையிற் கல்வி கற்றுக் கவி வல்லவரா னம் , மாறாட்டு , தோகை , திரிபாகி , கண்ட 
ய்ப் பல்லக்கு முதலிய வரிசைகள் பெற்று கட்டு , ஒருங்கியன் மொழி , ஐயம் , உயர்வு , 
மாவை கறுப்பனையும் , மாதை வேங்கடேச விரவியல் , கல்லவல் , உருவகம் , உவமை , 
னையும் பாடி வரிசை பெற்று அரிகரப்புத் வழிமொழிமடக்கு , தீவகம் , வேற்றுமை 
திரன் என்னும் தட்டான் தன்னிடம் வாதி நிலை , வெளிப்படைநிலை , நோக்கு , உட் 
சக அவனிடம வாதிட்டு வென்றவர் . இவர் கோள் , தொகைமொழி , மிகைமொழி , 
சில தனிப்பாடல்கள் பாடின தாகத் தெரி வார்த்தை , தன்மை , பிறபொருள் வைப்பு , 
சிறது . (தனிப்பாடற்றிரட்டு .) 

சிறப்பு மொழி , சிலேடை , 

சிலேடை , மறுமொழி , 
சொக்கப்ப நாவலர் - இவர் அஷ்டாவதா உடனிலைக்கூட்டம் , நுவலா நுவற்சி , வாழ் 
னம் சொக்கப்பநாவலா எனப்படுவர் . இவர் த்து முதலிய . 
தஞ்சைவாணன் கோவைக்கு உரையாசிரி சொல்லூாசிரியா ஆண்டைப் பெருங்குமா 
யர் . இவர் தொண்டைநாட்டுக் குன்றத் னூர் - மணலூர் , ஆசிரியர் , புளியங்காய்ப் 
தூரினர் . 

பெருஞ் சேந்தனாரிடம் அகப்பொருள் 
சொக்குப்பொடி - சில மயக்கும் பொருள் கேட்டவர் . 
களைச் சேர்த்துச் செய்யப்படும் தூள் . சொல்லூர்க்கருங்கொற்றன் - கடைச்சங்க 
அறிவை மயக்குவது . 

மருவிய புலவர் . இவர் படர் சொல்லூர் . 
சொட்டைக்குலத்தாசு - ஈசுரமுனிகளுக்கு இவர் நிறம் கறுப்பாயிருக்கலாம் போலும் . 

ஒரு பெயர் . நாதமுனிகளுக்குத் தந்தை சொல்வகை ஒன்றைக் கூறுகையில் 
சொட்டை நம்பி - ஆளவந்தார் குமார் , மண விரைந்து கூறலும் , சொன்னதையே 
க்கால் நம்மியை ஆச்ரயித்தவர் . ( குருபரம் மேன்மேலும் சொல்லுதலும் பொய்யைப் 
பரை .) 

பரக்கச் சொல்லுதலும் , சொல்வதை வெகு 
சொடடையம்மாள் - திருவரங்கப் பெருமா வாய் விரித்துச் சொல்லுதலும் கூடாது . 
எரையர் பௌத்திரர் , உடையவர் திருவடி சொல்வதைச் சில சொற்க ரிடக்கிக் கால 
சம்பந்தி , ( = ) சிம்மாசனாதிபதிகளில் ஒரு த்திற் கேற்றபடி சொல்லல் வண்டும் . 
வர் . ( குருபரம்பரை . ) 

( ஆசாரக்கோவை .) 


சொவயம்வரம் 


750 


சோகாமேளர் 


தனர் . 


சொவயம்வாம் - ( ஸ்வயம்வரம் ) இது அரச இவருக்கு உடுத்திச் சென்றனன் . 
கன்னிகைகள் தாங்கள் விரும்பிய நாயகர் னால் பரமானந்தா விழுந்து நமஸ்கரிக்கின் 
களை அடையப் பலர்க்கும் அறிவித்து , இவ்வேஷ்டி அழுக்குறுமென்று அதின் 
விரும்பியவர்க்கு மாலை சூட்டு தலாம் . அச் மேல் நினைவுள்ளாராய் இரண்டு மூன்று 
சுயம்வரம் மூன்று வகைப்படும் . அவை நாள் செய்யுங் கடைமைகளை யொழித்துப் 
இச்சா சுயம்வரம் , பந்தயச் சுயம்வரம் , வீர பெருமாளை வணங்காதிருக்கும் தேகத்தை 
சுயம்வரம் எனப்படும் . அவற்றுள் இச்சா வைத்திருப்பதில்லை யென்று ஊர்ப்புறத் 
சுயம்வரமாவது தமயந்தியைப்போல் கன் திற் செல்லுகையில் உழவன் ஒருவன் 
னிகையில் விரும்பப்பட்ட புருஷனுக்கு எருதுங் கலப்பையுங் கொண்டுவரக் கண்டு 
மாலை யிடுவது . பந்தயச் சுயம்வரமாவது - அவனை நோக்கி இந்த உத்தரீயத்தை எடு 
இராமரைப்போல் கொள்வதற்குக் குறித்த த்துக்கொண்டு இந்த எருதுங் கலப்பையும் 
பந்தய த்தை முடித்து அக்கன்னிகையைக் எனக்குத் தருகவென அவன் அவ்வாறி 
கொள்வது . வீரசுயம்வாமாவது - பீஷ்ம சையப் பரமானந்தர் தமதிரு கால்களினும் 
ரைப்போல் வீர தருமத்தினால் கன்னி உழவுக் கயிற்றைக் கட்டி அக் கயிற்றை 
கையை வரிப்பது . 

எருதுகளின் கால்களில் கட்டக் கூறின் 
சொவருபலக்ஷணம் - எது ,. ஒன்றிற் சிற அவ்வாறே உழவன் செய்ய எருதுக் 
ப்பாயிருப்பதாய் மற்றவற்றினின்று வேறு வரை இழுத்து மலை காடு முதலிய இடங் 
பிரித்தறிவிப்பதா யிருப்பது , ( தரு . ) 

களில் செல்லச் சோகாபரமானந்தரின் 
சொற்றெடர் நிலைச் செய்யுள் - இது , ஒரு தேகமெல்லாந் தேய்ந்து உயிர் நீங்குந் தரு 
செய்யுளினிறுதி மற்றொரு செய்யுட்காதி ணத்திலும் சலியாதிருத்தலைக் கண்ட பெரு 
யாக வருவது . 

மாள் தரிசனந் தந்து அவரது உடம்பைத் 
சொன்னாதன்- இரத்தினபுரராச குமாரன் . தடவித் துன்பத்தை நீக்கிக் கருணை செய் 
சொன்னவண்ணஞ் செய்த பெருமாள் 
பிரமன்செய்த யாகத்தை நதி யுருவாய்த் சோகாமேளர் இவர் பண்டரியிலுள்ள 
தடுக்கவந்த சரஸ்வதிக்கு வாக்களித்தபடி ஓர் புலையர் . இவர் அரிபத்தியுடையராய்க் 
யாகத்திலுதித்த சரஸ்வதிக்குத் தரிசனம் கோயிலின் அருகுசென்று வந்தனை செய்து 
தந்தவராதலால் சொன்னவண்ணஞ் செ வருநாளில் இவரைக் கண்டோர் உனக்கு 
ய்த பெருமாள் என்பர் . இதனைச் சைவர் அரிபதங் கிடைக்குமோ வென்று பரிகசிக் 
சிவாஞ்ஞைப்படி வெள்ளத்தைத் தடுக்கக் கவும் துதித்து வருநாளில் ஒருநாளிரவில் 
குறுக்கே சென்று தடுத்தவராதலால் இப் பெருமாள் உன்னினை வினால் உன்னிடம் 
பெயர் பெற்றனர் என்பர் . (காஞ்சி - பு . ) வந்தேன் உன்னை விடேனென்று கோயில் 
சொஹஞ்சி - ( பிர ) குந்தி குமாரன் , இவன் னுள் அழைத்துச் சென்று இரவு முழுதும் 
குமரன் மயிஷ்மான் . 

பேசியிருந்தனர் . பொழுது விடிந்தபின் 
அர்ச் . கர் இது என்ன ஆச்சரியம் யாரோ 

உள்ளிருக்கின்றனர் என்று கதவின் தொ 
சோ 

ளை வழியாகப் பார்க்க உள்ளே புலையனிருப் 

பதைத் தெரிந்து அப்புலையன் இவ்விடம் 
சோகத் தூராழ்வான் - நாதமுனிகள் மாணா வருவனோவென்று மனத்தளர்வுடன் கத 
க்கருள் ஒருவர் . 

வைத் திறந்து வெளிவருக வென்றனர் . 
சோகாபரமானந்தர் - இவர் பாரதி என்னு அர்ச்சகர் புலையனை நோக்கி நீ எவ்வகை 
மூரில் அரிநாம சங்கீர்த்தனஞ் செய்து ஈண்டு வந்தாயெனப் புலையர் , பெருமாள் 
பிச்சை யேற்றுண்டு தம்முடைய ஒழுக்கத் அழைத்தால் யான் என் செய்வேனென்ற 
திற்குத் தவறுவரில் அன்று உபவாசஞ் 

அர்ச்சகர் இவ்வூரை விட்டு வெளி 
செய்து வருநாளில் , ஒருநாள் அதிக மழை செல்லுகவென சோகாமேளர் அவ்வாறி 
பெய்து வாசல் நனையவும் தம்மொழுக்கங் சைந்து சந்திரபாகை நதியின் தீரத்தில் 
குன்ற திருத்தலக்கண்ட ஒருவன் கடை குடிசை ஒன்று இயற்றி அதில் பெருமா 
க்குச் சென்று உயர்ந்த பட்டாடை வாங் வத் துதித்துவந்தனர். ஒருநாள் சோகா 
கித்தர அதை அவர் மறுத்து ஒரு சந்தங் மளர் உணவருந்து கையில் ருக்மணிகாயக 
வேண்டுமெனக் கேளாதவனாய் இருப்பில் என் வரவில்லை என்மிதென்ன கோபம் 


னர் . 


சோகிகள் 


781 


சோடசகணபதிகள் 


என்கையில் பெருமாள் அவ்விடம் வந்து 
தெரிசனம் தரச் சோகாமேளர் மனைவியை 
நோக்கி இத் தயிரைப் பெருமாளுக்கு 
இடுகவென்ன அவள் தயிரைப் பரிமாறின 
தில் சிறிது தயிர் சிதறிப் பெருமாளின் 
உத்தரியத்தை நனைத்தது . இதனால் சொ 
காமேளர் மனைவியைக் கோபிக்கும் போழ் 
தில் மேலிருந்த காக்கையும் பெருமாள் 
உத்தரியத்தில் எச்சமிட்டது . இதைச் 
சோகாமேளர் கண்டு ஏது நீயும் இவ்வகை 
குற்றஞ் செய்தாயென்று காகத்தை ஒட்டி 
னர் . அவ்விடத்தில் வந்த அர்ச்சகர் இச் 
செயல்களைக்கண்டு சோகாமேளரை கோக் 
கிப் பெருமாள் காட்டில் வந்து உ 

உன்னோடு 
உண்பரோ என்று கோபித்து அவனைக் 
கையினாலடித்து ஸ்நானஞ்செய்து கோயி 
லில் சென்று பெருமாளைப் பார்க்கையில் 
வஸ்திரமெல்லாம் தயிராகவும் கன்னங்கள் 
வீங்கியும் கண்கள் செகப்புற்று ஒளிர்வதும் 
கண்டு அங்கிருந்தோரை நோக்கி இது 
என்ன வென்று வினாவித் தாம் வரும்போது 
வேம்படியில் நடந்த காரியங்கள் பெருமா 
ளுக்கு நிகழ்ந்திருக்கின்றன . ஐயனே ! நீ 
ஜாதியற்றவனென் பதை நாங்களறியோம் 
நாங்கள் செய்த பிழை பொறுக்கவேண்டும் 
என்று பணிந்து சோகாமேளரை அடை 
ந்து அழைத்துச் சென்று பெருமாளைத் 
தரிசிப்பித்தனர் . அன்று முதல் சோகா 
மேளர் தரிசித்திருந்தனர் . 
சோகிகள் இவர்கள் ஆந்திரதேசத்துப் 
பிக்ஷைக்காரர் . பேசுவது தெலுங்கு , இவர் 
கள் பன்றி முதலிய வளர்த்தும் பாம்பாட் 
டியும் அழுக்கு வஸ்திரதாரிகளாய் வீடுகள் 
தோறும் அலைந்து திரிவர் . 
சோசியக்கள்ளன் இவன் கிராமங்களி 
லும் வழிப்பாட்டைகளிலும் சில சக்கரங் 
களைப் போட்டுப் பாட்டைசாரிகளையும் , 
எமாந்த பெண்களையும் வாய்ப்புரட்டால் 
மயக்கிப் பொருள் பறிப்பவன் . உண்மை 
யான ஜோசியனை இது குறியாது . 
சோடசகணபதிகள் - பாலகணபதி , சருண 
கணபதி , பக்தகணபதி , வீரகணபதி , சக்தி 
கணபதி , த்வசகணபதி , பிங்கள கணபதி , 
உச்சிட்ட கணபதி , இரத்தகணபதி , விப்ர 
கணபதி , ஏரம்பகணபதி , இலகங்கண 
பதி , மகாகணபதி , விஜயகணபதி , நிருத்த 
கணபதி , ஊர்த்வகணபதி . ( சை - பூ .) 

1. பால விக்னேச்வார் 
வாழை , மா , பலா , விளா , கரும்பு முத 


லிய கரத்தில் கொண்டவாரய் ஒருமுகம் 
உள்ளவராய்ப் பாலசூரியப் பிரபாகாரமாய் 
விளங்குவோர் . 

2 , தருண கணபதி - பாசம் , அங்குசம் , 
அபூபம் , விளா, ஜம்பூபலம் , எள் , புள் 
ளாங்குழல் கையிலுடையவராய் இருமுக 
முள்ளவராய் மகா பிரகாசமுள்ளவராய் 
விளங்குவோர் , 

3. பக்தவிக்னேசர் - தேங்காய் , மா , 
வாழை , சருக்கரைப் பாயசம் தரித்தவ 
ராய் ஒருமுகமுள்ளவராய்ச் சரத்கால சந் 
திரனையொப்ப விளங்குவோர் . 

4. வீவிக்னேச்வரர் - வேதாளம் , 
வேல் , அம்பு , வில் , கேடகம் , கட்கம் , கட் , 
வாங்கம் , கதை , அங்குசம் , நாகபாசம் , 
சூலம் , குந்தம் , பரசு , த்வஜம் தரித்தவ 
பாய்ச் சூரியப் பிரபைபோல் விளங்குபவர் , 
இவர் கொண்ட ஆயுதங்களுச் கொப்பு 
முகங்கள் கூறப்படவில்லை , ஒருமுகமே 
இருக்கலாம் . 

5. சக்திகணேசர்- தொடையில் தேவி 
யைக் கொண்டவராய் அவளைத் தழுவின 
வராய் அந்திவண்ணராய் உள்ளவர் . 

6. த்வஜகணாதிபர் இவர் கோா 
முகம் , சதுர்ப்புஜம் புஸ்தகம் , ருத்ராக்ஷம் , 
தண்டம் , கமண்டலம் , உள்ளவராய்ப் பிர் 
காசமுள்ளவராய் இருப்பர் . 

7. பிங்களகணபதி- இவர் மாம்பழம் , 
ஒரு கரத்திலும் , மற்றொரு கரத்தில் கல்ப 
மஞ்சரியும் , பரசு முதலிய ஆயுதங்களைக் 
கொண்டவராய் யானை முகத்துடன் தியா 
னிக்கப்படுவர் . 

8. உச்சிஷ்டகணபதி- இவர் தாமரை , 
மாதுளைக்கனி, வீணாசாலி புச்சம் , அக்ஷசூத் 
திரம் , உடையவராய் யானை முகத்துடன் 
தியானிக்கப்படுவர். 

9. விக்கின ராஜகணபதி - இவர் பா 
சம் , அங்குசம் , மாம்பழம் , சையிற் கொண் 
டவராய் இரத்தவர்ண முடையவராய் ஆகு 
வாகன ரூடராய்த் தியானிக்கப்படுவார் . 

10. க்ஷிப்பிர விநாயகர் - இவர் தந்தா 
ல்பம் , ரத்தகும்ப முடையவராய் , யானைமு 
கம் உடையவராய் இருப்பர் . 
11. ஏரம்ப விநாயகர் 

அபயம் , வா 
தம் , பாசம் , தந்தம் , அகூ மாலை , பரசு , ஐந்து 
சிரம் ஒன்று சிங்கமுகம் , மற்றவை யானை 
முகம் , கனகநிறமாக த்யானிக்கப்படுவர் . 

12. லக்ஷ்மிகணேசர் - இவர் தாமரை 
யில் எழுந்தருளினாாய் மாணிக்ககும்பம் , 


சோடச சுப்ரமண்ய மூர்த்தங்கள் 


752 


சோடச சுப்ரமண்ய மூர்த்தங்கள் 


அங்குசம், பாசம் , செந்தாமரை புள்ளவராய் 
க்கௌரவர்ணமுள்ளவராய்த் தியானிக்கப் 
படுவர் . 

13. மகாகணேசர் - இவர் பத்மாசன 
ராய் , கதை , தந்தம் , பாசம் , கும்பம் , கௌ 
ரவர்ணம் , சுவர்ணவர்ணமாய் , யானை முகத் 
துடன் தியானிக்கப்படுவர் . 

14. புவனேசகணபதி- இவர் , கரும்பு 
வில் , புஷ்பபாணம் பாசம் , அங்குசம்உன 
யவராய்ச் சகலாபரண மணிந்தவராய்த் 
தியானிக்கப்படுவர் . 

15. நிருத்தகணபதி- பாசம் , அங்குசம் , 
ஒடிந்த தந்தம் , கல்பதருவின்மலர் , உடைய 
ராய் , பொன்மேனி யுடையராய் , நிருத்த 
பதமுடையராய்த் தியானிக்கப்படுவர் . 
16. ஊர்த்வ கணபதி - கஜவக்த்சம் , 

, 
திரிநேத்ரம் , ஏகதந்தம் , பாசாங்குசம் , ஊர் 
வேபாகு , துதிக்கையில் இலட்டுசம் , உடை 
யராய்த் தியானிக்கப்படுவர் . 
சோடச சுப்ரமண்ய மூர்த்தங்கள் 

1. சத்திதாஸ்வாமி ஒருமுகம் இர 
ண்டு புஜம் வாமகரத்தில் வஜ்ரம் மற்றக் 
கரத்தில் வேல் தரித்தவராய் அசுரவதைப் 
பொருட்டெழுந்த திருவுரு . 
2. ஸ்கந்த ஸ்வாமி 

ஒருமுகம் , இர 
ண்டுபுஜம் உள்ளவராய் அரையில் கோவ 
ணந்தரித்தவராய்த் தக்ஷிணகரத்தில் தண் 
டாயுதங்கொண்ட மூர்த்தியாயுள்ளவர் . 

3. சேநாபதிசுவாமி இவர் சூர்யப் 
பிரகாசம் 

உள்ளவராய்ப் பன்னிரண்டு 
திருக்கரங்கள் ஆறுமுகம் , பன்னிரண்டு 
நேத்ரங்கள் , உள்ளவராய்க் காங்கள் தோ 
றும் கேடகம் , வேல் , த்வஜம் முதலிய 
தாங்கப் பெற்றவராய்த் தேவர் இருக்கண் 
தீர்த்தவர். 

4. சுப்ரமண்ய ஸ்வாமி - செந்நிறம் , 
சந்திரகாந்தம் போன்ற ஒருமுகம் கேயூ 
ராகி ஆபரணங்கள் தரித்தவராய்ச் சதுர்ப் 
புஜம் அபயவரத முள்ளவராய் , வேல் , சே 
வற்கொடி தாங்கினவராயுள்ளவர் . 
5. ஈஜவாஹனஸ்வாமி 

ஒரு முகம் , 
இரண்டு கண்கள் , நான்கு திருக்கரங்கள் 
வேல் , வஜம் , அபயவாதம் , உள்ளவராய் 
யானை வாகனக்கிருந்து சேவர்க்கருள் 
செய்தவர் . 

6. சரவணபாவஸ்வாமி -- அறுமுகம் , 
பன்னிரண்டு கண்கள் பன்னிரண்டு காங் 
கள் , வேல் , த்வஜம் , பாசம் , தண்டம் , டங் 
கம் , பாணம் , வாதம் , அபயம் , வில் , உடை 


பவராய்த் தேவாது பிரார்த்தனை பொருட் 
நிச்சாவணத்தில் அவதரித்தவர் . 

7. கார்த்திகேயஸ்வாமி - அறுமுகம் , 
ஆறுதிருக்கரம வரத , குலிச , கேடகம் , 
வாம அஸ்தங்களிலும் , அபயம் , வேல் , 
கட்கம் , மற்ற அஸ் தங்களில் கொண்டு 
தருணரவிபிரகாசராய் ஸாதுக்களால் பூசிக் 
கப்பட்டவரா யிருப்பர் . 

8. குமாரஸ்வாமி ஒருமுகம் நான்கு 
திருக்கரம் உள்ளவராய் வேல் , வாள் , தவ 
ஜம் , கேடகம் உள்ளவராய்க் குமார மூர்த்தி 
பாய்த் தியானிக்கப்பட்டவர் . 

9. ஷண்ழகஸ்வாமி சிந்தூர காந்தி 
யுடையராய் , மயில்வாகனாரூடராய் , ஆறு 
முகமுள்ளவராய் , தெய்வயானை சமேத 
ராய் , பன்னிரண்டு நேத்திரங் கொண்டவ 
ராய் , வேல் , பாணம் , த்வஜம் , கதை , அப் 
யம் , சவ்யபாகத்திலும் மற்றப் பாசத்தில் 
வில் , வஜ்ரம் , தாமரை , கேடகம் , வாதம் , 
சூலம் உள்ளவராய்த் தியானிக்கப்படுபவர் . 

10. தாரகாரிஸ்வாமி இவர் , வரதம் , 
அங்குசம் , த்வஜம் , கட்கம் , வில் , வஜ்ரம் , 
அபயம், பாசம் , சக்ரம் , கட்கம் , முசலம் , 
சக்தி , இவற்றைப் பன்னிரண்டு கரங் 
களில் உடையராய் அறுமுகத்தோடு தார 
காசுரனைச் சங்கரித்தவர் . 

11. சேநாநிசீவாமீ - இவர் அறு முகம் 
பன்னிரண்டு திருக்கரங்களு முடையராய் 
மேற்சொன்ன ஆயு தங்களைக் கரத்திலுடை 
பராய்த் தேவர் இடுக்கண் தீர்த்தவர் . 

12. பிரம்ம சாஸ்த்ருழர்த்தி 
ஒருமுகம் கான் குதிருக்கரங்களு முடைய 
ராய் வாமபாகத்துக் கரங்களில் வாசம் , 
குண்டிகையும் , மற்றக்கரங்களில் ருத்ரா 
மாலிகை , அபயமுடையராய்ப் பிரமதேவ 
ருக்கு உபதேசித்தவர் . 

13. வல்லிகல்யாணசுந்தரஸ்வாமி 
இவர் திருக்கரங்களில் ருத்ராக்ஷமாலிகை, 
அபயம் , குண்டிரை, வரசும் , கொண்டவ 
ராய் வள்ளி காய்ச்சியாருடன் விஷ்ணு 
மூர்த்தி ஜல கலசத்தில் சீர்வார்க் வோ 
மஞ்செய்யப் பட்டவராய்ச் சால சுார்கள 
ஓம் சேவிக்கப் பட்டவாாயிருப்பர் . 

14. பாலஸ்வாமி - இவர் குழந்தை 
புருவாப் பேற்றுக்கிய இரண்டு கரங்களை 
புடையாய்க் கைகளில் தாமரைமல ரிர 
ண்டுகொண்டு தாமரையின் னிறங்கொண் 
டவாாய் அம்மையப்பருக் கிடையிலமர்க் 
திருப்பர் 


இவர் 


சோடச கிரியையாவன 


768 


சோணிதபுரம் 


இவர் 


15. கிரௌஞ்சபேதனஸ்வாமி- இவர் 9. அன்னப் பிராசனம் - இது 6 - வது 
அறுமுகம் எட்டுப்புஜங்க ளுடையவராய் , அல்லது 8 -வது மாதங்களில் குழந்தைக்கு 
அபயம், கிருபாணம் , வேல் , அம்பு , சல்ய அன்ன மூட்டு தலாம் . பெண் குழந்தை 
அஸ்தங்களிலும் , வரதம், குலிசம், வில், யாகில் ஒற்றைப்பட்ட மாதத்தில் செய்வ 
கேடகம் , மற்ற அஸ்தங்களிலும் பெற்றுக் தாம் . 
கிரௌஞ்சபேதனஞ் செய்தமூர்த்தி . 

10. சௌளம் அல்லது சூடாகானம் . 
16. மயூரவாகன ஸ்வாமி 

குழந்தைக்கு 1 , 3 , 5 - வது ஆண்டில் மயிர் 
பவளநி றமாய் ஒருமுகம் வஜ்ரம் , வேல் களைவது , ஏழாவது ஆண்டு அல்லது 8 
அபயம் , வரதம் , மயில்வாகனாரூடராய்த் வது ஆண்டில் காதுகுத்தல் , 
தேவரிடுக்கண் தீர்த்தவர் . 

11. உபநயனம் - இது குழந்தைக்குத் 
சோடசகிரியையாவன -1. ருதுசங்கமனம் . தீகை செய்வித்தலாம் . 
நாயகியினது ருதுகாலத்தில் நாயகன் கூடு 12. பிண்ட விருத்தி - குழந்சையை 
ம்படி செய்யுங் கிரியை , 

வளர்க்கும் கிரியை, 
2. கர்ப்பாதானம் இது பிண்டோற் 13. காண்டோபக்கிரமணம் வேதாத்தி 
பத்தி செய்தற் பொருட்டு விவாகமான யயனம் ஆரம்பிக்கும் கிரியை . 
பெண் பூத்தநாள் நான்கிற்குமேல் பதினாறு 14. காண்ட மோசனம் - வேதாத்தி 
நாள்களுக்குள் செய்யும் கிரியையாம் . 

யயனம் முடித்தல் , 
3. பும்சவனம் - இது பிண்டம் அசைவு 15. சமாவர்த்தனம் பிரமசாரி விர 
எடை ற்குமுன்பே இரண்டாவது அல் தத்தை முடிக்குங் கிரியை , 
வது மூன்றாவது மாதத்தில் தரித்த கரு 16. விவாகம் - இது பிரமசரியம் நீங்க 
ஆண்மகவாக வேண்டிச் செய்யுங் கிரியை நற்குலத்துதித்த கன்னிகையைத் தம் மர 
யாம் . 

பிற்குப் பொருந்த மணங்கொண்டு இல் 
4. சீமந்தம் - இது நாலாம்மாதம் முதல் லறம் நடத்தலாம் . 
ஒன்பதாவது மாதம் வரையில் அவரவர் சோடச மகாராஜாக்கள் - 1. அங்கன் , 2 , 
மரபின் வழக்கப்படி செய்யுங் கிரியை அம்பரீஷன் , 3. இரந்திதேவன் , 4. சசி 
யாம் . கருப்பத் திருத்தமில்லாத பிள்ளை பிந்து , 5. சிபி , 6. சகோதரன் , 7. திலீ 
விராத்தியனாம் . 

பன் , 8. பரதன் , 9. பகீரதன் , 10. பிருது , 
5. ஜாதகர்மம் - குழந்தை பிறந்து நீரா 11. நிருகன் , 12 , மாந்தாதா, 13. மருத்து , 
னவுடன் கொப்பூழ்க்கொடி யறுப்பதற்கு 14. யயாதி , 15. சயன் , 16. இராமன் . 
முன் செய்யவேண்டிய கிரியையாம் . அதா சோணநதம்- மேற்கேயோடும் நதி . இதற்கு 
வது புதல்வன் பிறந்த மாத்திரத்தில் மாகதி யென்றும் பெயர் 
தந்தை தரித்திருக்கிற வஸ்திரத்தோடு சோணபத்திரை - அங்க தேசத்திலுள்ள 
ஸ்நாநஞ்செய்து பொன் வெள்ளி தானியங் நதி . இதன் கரையில் சுமந் துருஷியினார் 
களைத் தானஞ் செய்தபின் பொன் , தேன் , 

சிரமம் இருக்கிறது . 
நெய்சேர்த் திழைத்துச் சிசுவுக்குச் செவ் சோணபுரம் - பாணாசுரன் பட்டணம் . 
வெண்ணெய் புகட்டுதலுடன் பிதுர்க்க சோணம் இது ஒரு நதி , The rivor 
ரூக்கு இரண்யசிரார்த்தஞ் செய்தலாம் . Sone ; it was the western boundary 

6. நாமகரணம் - இது பிறந்த மகவுக்கு of Magadha . 
10 - அல்லது 12 , 16 -வது நாள்களில் பிறந்த சோனாட்டு முகையலூர்ச் சிறுகருந்தும்பி 
நக்ஷத்திரத்தைக் குறிக்கும் அசுரங்களை 

வல்லார்கிழான் பண்ணனைப் பாடி 
முதலாகக் கொண்ட பெயரிடுவதாம் . அல் யவர் . ( புறநானூறு . ) 
லது பாட்டன் முதலானார் பெயரையிடுவ சோணாற்றுப்பூஞ்சாற்றுப்பார்ப்பான் கௌ 

ணியன் விண்ணந்தாயன் ஆவூர்மூலம் 
7. சூரியாவலோகனம் - அதாவது மூன் கிழாரால் பாடல் பெற்றவன் . ( புற - நா . ) 
சாம் மாதத்தில் குழந்தை சூரியனைத் தரி சோணிதபுரம் சலந்திரன் பொருட்டுச 
சிக்கச் செய்தல். 

சிவபிரானால் நிருமத்துச் கொடுக்கப்பட்ட 
8. நீஷ்கர்மணம் - நான்காம் மாதத்தில் பட்டணம் . இதில் உள்ளார் ரத்தமுண்டு 
குழந்தை சந்திரனைத் தரிசிக்கச் செய்த யோகினிகளாய் வாழத்துவந்தனர் . (பாக்ய 
லும் சந்தியை மிதிப்பிக்கச் செய்தலுமாம் . 

95 


தாம் 


புராணம் . ) 


சோக் 


755 


சோதிலிங்கம் பன்னிரண்டாவன 


சோணை -1 . இது காண்டவனத்தில் மை சோதிடம் - 1. கிரகங்களின் சமாரன் 
நாக பர்வதத்திற் றோன்றிக் கங்கையிற் சொன்ன கணித நூல் . 
கலக்கும் நதி . இது செந்நிறமுடைய தாத 2. இது கணிதஸ்கந்தம் , சங்கிதாஸ்கந் 
வால் இப்பெயர் பெற்றது . இதில் சோண தம் , சாதகஸ்கந்தம் என மூவகைப்பட்டுப் 
பத்திரர் எனும் விநாயகர் தோன்றுவர். பஞ்சாங்கம் கணிக்கும் விதம் , கூனும் , சங்கி 
இதில் சோணகுண்டம் என்பது ஒன்று தாஸ்கந்தம் சகல கிரியைகட்கு நன்னாள் 
உண்டு . சிந்துரன் பார்வதியார் வயிற் தீநாட்களைக் கூறும் , சாதாஸ் எந்தமாவது 
றிருந்த விநாயச மர்த்தியின் சிரத்தைச் கிரகங்களைப்பற்றிய பலா பலங்களையும் 
சேதித்து இக்குண்டத்தி லிட்டானாதலால் 

யோகங்களையும் கூறும் . 
இப்பெயர் பெற்றது . 

சோதி நீர் ஏரி- ஆப்பிரிகாகண்டத்துப் பாமா 
2. விச்வாமித்திரர் ஆச்ரமத்திற்கும் மிதி தீவிலுள்ள வாடாலூ எரியி னீரின் மேற் 
லைக்கும் இடையிலுள்ள வேறொரு நதி . பாகம் . எக்காலத்தும் ஒரேசோதிமயமாய்க் 
3. சோலா தன் மனைவி . (சிலப்பதிகா .) காணப்படுகிறதாம் . இதில் தீபானி சத் 
4 திருவண்ணாமலை . 

திண்டென்பர் . 
5. மகததேசத்திலுள்ள நதி , 

சோதிமரம் - தென் அமெரிகாவைச் சேர் 
சோதகர்கள் - பங்காளிகளில் எழு தலை ந்த பிரேசில் நாட்டில் உள்ள ஒருவகை 

முறைக்கு மேல் குல கோத்திரம் தெரிகிற மரம் . இராக் காலங்களில் பெருஞ்சோதி 
வரையிலுள்ள ஞாதிகள் . ( மது . ) 

யாகப் பிரகாசிக்கின்றதாம் . இந்தியாவில் 
சோதகன் - ஸ்திரீ , புருடர் நாபியை விட சிற் சில இடங்களில் இவ்விதமாம் உண்டு, 
மாகக்கொண்டு தீமை பேசுவிக்குந் தெய் சோதிமலர் - ஸ்வீடன் தேசத்துக் காடுக 
வம் . 

ளில் ஒரு செகப்பும் பொன்னிறமுமான 
சோதகை - கிராக தமப்பிரச்சாதகன் ஒருவகை மலர் புட்பிக்கிறதாம் . அது இரு 
விரோதியின குமரிகள் . இவர்கள் ஆசார 

வில் சோதியாகப் பிரகாசிக்கிற தென்பர் . 
மலலாத இடத்தைச் சேர்ந்திருந்து தீமை சோதிமாலை - 1 , திலட்டன் புதல்வி . 
புரியும் தேவதைகள் . 

2. மேகவாகனன் புதல்வி . 

அருக்க 
சோதமன் - சௌ தர்மேந்திரன் ; சௌ தர்ம 

கீர்த்தியின் மனைவி . 
மென்பது கற்பலோகம் பதினாறனுள் முத 

சோதிமான் இவன் மகவுவேண்டித் தவ 
லாவது, இந்த இந்திரன் பத்திராபதியின் மியற்றிப் பெண்மகவுபெற்றுச் சோதிட 
வேண்டுகோளால் உதயணனுக்கு மகனாகப் 

ரால் இந்த மகவின் பிறப்பு, தேசத்திற் 
பிறக்கும்படி சோதவனென்னும் முனிவ 

கரிட்டமென வறிந்து பெட்டியிலிட்டு ஆற் 
னுக்குக் கட்டளையிட்டனன் . ( பெருங்கதை .) 

றில் விட்டனன் . தற்செயலாய் மகவடங் 

கிய பெட்டி மயனிட மகப்பட . வேயன் 
சோதவன் - ஒரு முனிவன் , இவன் சௌ 
தர்மேந்திரனுடைய கட்டளையால் நரவா 

பேழையைத் திறந்து மகவிருப்பது கண்டு 
ணனாக வந்து பிறந்தவன் . ( பெ - கதை . ) 

தீர்க்க சுமங்கலியாக என ஆசீர்வதிக்கக் 

கேட்ட மகவு நான் கன்னிகை , என் பிற 
சோதி- நகுஷன் என்னும் வசுவின் குமரன் . 

ப்பு நாட்டிற்கு அழிவென்று தந்தையால் 
சோதிகன் - கத்ரு குமரன் , நாகன் . 

ஆற்றில் இடப்பட்டேன் என , மயன் என் 
சோதிட நூல்கள் - வடமொழியில் , பார்க்க தவத்தால் மாங்கல்யத்துடன சந்திரமதி 
வம் , கார்க்கியம் , பராசரம் , பாரத்வாசம், யெனப் பிறக்க , என அவ்வாறே அம்மகவு 
பிரகஸ்பதீயம் , ஆர்ஷ்யம் , பௌர்ஷ்யம் , தீக்குளித்து மதி தயன் குமரியாய்ப் பிறந்து 
சித்தாந்த சிரோமணி , சூர்ய சித்தாந்தம் , அரிச்சந்திரனை மணந்தனள் 
ககோள சித்தாந்தம் , ஆர்யபட சித்தாந்த சோதிமின்னல் - ஐப்பசி மாதம் சோதி 
மெனப் பல நூல்களும் தமிழில் வீமேசுர நக்ஷத்திரத்தில் சூரியன் வரும் நாளில் இமச் 
உள்ள முடையான் , உள்ள முடையான் , கில் மின்னினல் மழையுண்டு . 
குமாரசுவாமீயம், சாதகாலங்காரம் , சாதக சோதிலிங்கம் பன்னீசண்டாவன 
சிந்தாமணி , செகராஜசேகரம் , சந்தான ராட்டிரத்தின் சோமநாதலிங்கம் , ஸ்ரீசை 
நீபிகை, கார்த்திகேயம் , அம்மணீயம் , லத்தில் மல்லிகார்ச்சுனலிங்கம் , உச்சயினி 
சிநேந்திரமாலை , விதானமாலை முதலிய வில மாகாள லிங்யை , ஓகொரலிங்கம , ஹிம 
பல வுள் . 

வக்கிரியில் கேதாரலிங்கம் , டாகினியில் 


சோதிவிருக்ஷம் 


755 


சோம்காந்தன் 


தனர் . 


( டெக்கான் ) பீமசங்கரலிங்கம் , வாரணாசி 2. கிருஷ்ணமூர்த்திக்குக் காளிந்திய 
யில் விச்வேச்வரலிங்கம் , கோதாவரி தீரத் டத்துதித்த குமரன் , இவற்கு ஒன்பதின் 
நில் திரியம்பகலிங்கம் , சிதாபுரம் ( பாலே ) மர் தம்பியர் . 
வை த்யநாதலிங்கம் , தாருகா வனத்தில் 3. சகதேவன் குமரன் , இவனுக்கு 100 
நாகேச்வரலிங்கம் , சேதுவில் இராமேச்வர குமார் சேஷ்டன் சகந்தகிருது . (சசன்ம 
லிங்கம் , சீவாலயத்தில் குச்மேசலிங்கம் கிருது . ) 
என்பனவாம் . 

4. பிரமன் உறங்குகையில் வேதங்க 
சோதிவிருக்ஷம் இது இராக்காலங்களில் 

ளைத் திருடிச்சென்று விஷ்ணுமூர்த்தியால் 
பிரகாசத்தைத் தருவதாம் . இவ்வகையில் 

கொலையுண்ட அசுரன் . 
சோதிப்புல் என ஒன்று உண்டென்பர் . 
சோத்திரதாமா -- நாலாமன்வந்தரத்து இருடி . 

5. ஒரு அரசன் , இவன் குமான் சக் 

தன் . இவன் இந்தக் குமரன் போதாமல் 
சோத்ஸாகாலி - சந்தர புத்ரி , வருணன் 

ஆசாரியரை வேண்ட ஆசாரியர் சந்தனைப் 
புத்திரனான புட்கரன் தேவி . ( பார -உத் .) 

பசுவாக்கி யஞ்ஞம் செய்தனர் . அதனால் 
சோநகரம் வாணாசுரன் பட்டணம் , 

இவனுக்கு 100 குமாரர் பிறந்தனர் . இவன் 
சோபஞ்சி சநாசித்துக்கு ஒரு பெயர் . 

சகதேவன் குமானா யிருக்கலாம் , 
சோபனம் 

ஒரு வித்யாதர நகரம் . 
சோப்னன் குந்தநகரத்து வேதியன் , ஒரு 

சோமகர் -ஒரு மகருஷி , இவர்க்கு யமுனை 
வேதியனை வணங்கித் தன் வறுமைகூறி 

யில் அர்க்கதந்தர் எனும் முனிவர் பிறர் 
அவ்வேதியன் சொற்படி நந்தவனம் வைத் 
துச் சுவர்க்கமடைந்தவன் . 

சோமகாந்தன் - 1 , சௌராட்டக தேசத் 
சோபனை - ஆயு தமகாராசன் பெண் , இவள் தரசன் , இவன் தேவி சுதன்மை , இவன் 
பரிச்சித்தை மணக்கையில் நான் நீர்விளை குமான் எமகண்டன் . இவ்வாசன் தொழு 
யாடேன் அப்படி நேரிடுகையில் உன்னை நோயால் அரசைப் புதல்வனிடம் ஒப்புவித் 
விட்டு நீங்குவேன் என்று 

அவனுடன் 

துப் பிருகு முனிவர் ஆச்சிரமஞ் சென்று 
சிலகாளிருந்து ஒருமுறை 

நீர்விளையாடு தன்குறை கூற முனிவர் அரசனை நோக்கி 
கையில் மறந்து தந்தையால் கொடிய கும நீ முன்பிறப்பில் சித்து ரூபன் என்னும் 
ரர் பிறக்கச் சாபம் பெற்றவள் . இவள் வைசியனுக்குச் சுலோசனையென்னும் தே 
குமரர் சலன் , வலன் , நலன் 

வியிடம் காமந்தன் என்னும் பெயருடன் 
சோபாகன் சண்டாளனுக்குப் பல்கஜாதி குடும்பினியென்பவளை மணந்து பஞ்சமகா 
ஸ்திரீயிடம் பிறந்தவன் . இவன் தொழில் பாதகங்களைச் செய்ய அரசன் நாட்டை 
அரசனுத்தரப்படி கொலை செய்வது . ( மது .) விட்டகற்ற நீங்கிவனத்திற் சென்று ஒரு 
சோபாரோகம் - நரம்புகளில் வீக்கம் உண் வேதியனைக்கொன்று பிரம கத்தியால் பிடி 
டாகி வாந்தி , தேகபாரிப்பு , ஊதல் , அதை 

யுண்டு வார்த்திகப்பருவத்தில் , ஒருவேதி 
ப்பு , உண்டாகும் . இதனைச் சோகை யென யனுக்கு நீ அபகரித்த பொருளைத் தானஞ் 
வும் கூறுவர் . இது விஷம் தேகத்தில் ஊறு செய்து மீண்டும் வேதியரை அழைக்க 
தலாலும் , மலை வாசம் , நீர்க்கரை வாசம் , 

அவர்கள் உன்னிடம் தானம் வாங்காது 
சாம்பல் மண் முதலிய தின்பதால் உண் திருப்பணி செய்யக் கட்டளையிட அந்தப் 
டாம் . இது வாத சோபை , பித்தசோபை , புண்ணிய பலத்தால் அரசனாய் அதுங்கிப் 
சிலேஷ்மசோபை , வாதபித்தசோபை , பாபபலம் அநுபவிக்கும் காலம் வந்தமை 
வா தசிலேஷ்மசோபை , சிலேஷ்மபித்த யால் தொழுநோயால் துன்புறுகின் றனை 
சோபை , திரிதோஷசோபை , அபிகாத யென் றனர். அரசன் நம்பாமையால் அவனி 
சோபை , விஷசோபை முதலாக நிசசோ டமிருந்து அநேக கரிக்குருவிகள் தோன்றி 
பை ; ஆகந்துக்சோபை என்பன . இவை அரசனை வருத்தின. அரசன் அஞ்சி அபயம் 
நீர்ப்பேதி , அடைகலாயம் , சங்கபாயஸம் , செய்ய இருடி , கமண்டல நீரை அவன் மீது 
சாலாபாவனமேஷமுத்ரம் , குடமண்ரேம் தெளிக்க அவனுடலிலிருந்து ஒரு பூதம் 
முதலியவற்றால் வசமாம் . 

தோன்றி நீ முற் பிறப்பில் என்னைக் 
சோமகன் - 1. பாரதவீரரில் ஒருவன் , கொன்றனை ; உன்னை விடேன் என இருடி 
( சங்கமனம்சம் ) புத்திரன் துருபதன், பாஞ் அதனையு மடக்கி கோயை நீக்க நற்பதம் 
சாலதேசாதிபதி , 

பெற்றவன் . 


சோமதண்டம் 


156 


சோமசுந்தரமூர்த்தி 


2. இவன் கௌடதேசாதிபதி , இவன் தடாதகையாரின் தாய் கடலாட விரும்பிக் 
குமரன் வம்சவிவர்த்தனன் , இவனற்குண குமரியுடன் கூற அம்மையார் நாயகர்க்குக் 
நற்செயலுடையனாயினும் கர்மத்தால் கூறச் சிவமூர்த்தி எழு கடலையும் இறந்த 
மகோதாவியாதி பெற்று வில்வாரண்ய காஞ்சனமாலையின் கணவனையும் வருவித் 
மடைந்து சிவ பூஜையால் நீங்கப்பெற்ற துக் கடலாடச்செய்து உக்கிரகுமார பாண் 
வன் . 

டியனைப் பெற்று அவனுக்குத் திருமுடி 
சோமதண்டம் காவிரியின் சங்கமத்தி சூட்டி வேல் , வளை , செண்டு அருளி,, 
லுள்ள தீர்த்தம் . ( சிலப்பதிகாரம் . ) 

அவற்றைக் கடல , இந்திரன் , மேரு இவர் 
சோமகேசன் ஒரு பாரத வீரன் . 

களின் மேல் எறியக் கட்டளை தந்து திருக் 
சோம்கேயாதிகள் - பாஞ்சாலன் படைத் கோயிலில் எழுந்தருளி ( சி ) திருவிளை 
துணைவர் . 

யாடல் புரிந்தவர் . 
சோமசமஸ்தம் - அக்ரிஷ்டோமம் , அத் சோமசுந்தாபாதசேகரன் - இவன் வங்கிய 
யக்னிஷ்டோமம் , உத்தியம் , சோடசி , பாத பாண்டியனுக்குப் பின் அரசு செய்த 
அதிராத்ரம் , அப்தோரியாமம் , வாஜபே வன் , சோழனை மடுவில் வீழ்த்தியவன் . 
யம் என்னும் யாகபேதங்கள் . 

சோமசுந்தாழர்த்தி - பாணபத்திரர் பொரு 
சோமசருமன் -1 . அக்நிசருமனைக் காண்க . ட்டுப் பாண்டியன் பொன்னறை யிடத் 

2. சோமநாதத்தில் திருக்கார்த்திகை துள்ள பொருள்களையெல்லாங் கொடுத் 
யில் சிவதரிசனஞ் செய்யச்சென்று சந்தி துப் பிறகு கொடுக்க் இல்லாமையால் சேர 
தானத்துத் திருவிளக்குக் கீழ்வீழ்ந்து மான் பெருமாளிடம் திருமுகப்பாசுரம் 
அவிழ்ந்து போகக்கண்டு சும்மா விருந்து மதிமலி புரிசைமாட்க் கூடற்பதிமிசை 
மறுபிறப்பில் பேயாயினவ . 

நிலவும் பானிறவரிச்சிறை, யன்னம்பயில் 
3. சாபமாமுனிவனுக்குத் தந்தை . பொழிலாலவாயின் , மன்னியசிவனியான் 
4. சாலிலூகன் குமரன் , இவன் குமான் மொழி தருமாற்றம் , பருவக்கொண் மூஉப் 
சாத்தனுவன் , 

படிஉயெனப் பாவலர்க் , 

பாவலர்க் , குரிமையினுரி 
சோமசிரவசு - ஜநமேஜயன் புரோகி தன் .. மையி னுதவ யொளிதிகழ் , குருமாமதி 
சோமசீதளமகாராசன் காசியிலாண்ட புரை குலவிய குடைக்கீழ்ச் , செருமாவுகை 
பௌத்த அரசன் , இவன் குமரன் உக்ர க்குஞ் சேரலன் காண்க . பண்பால் யாழ் 
சீதளன் . 

வல பாணபத்திரன் , மன்போலென்பா 
சோமசுந்தர பாண்டியன் மலையத்துவச லன் பன் றன்பால் , காணபது 

கருதிப் 
பாண்டியன் தவத்தால் திருவவதரித்த போந்தனன் , மாண்பொருள் கொடுத்துவா 
தடாதகைப் பிராட்டியாரென்று திருப் விடுப்பதுவே " என்று வரைந்து கொடுத் 
பெயர்கொண்ட பார்வதி பிராட்டியாரைத் துக் கனவிடை செரமானுக்கும் கட்ட 
திருமணஞ்செய்ய எழுந்தருளிய சிவமூர்த் தந்து பா , சுபத்திரரை யனுப்பிப் பொருள் 
தியிச்சையாற் கொண்ட திரு வரு . இவர் , கொடுப்பித்தவர் . 
தடாதகைப் பிராட்டியாரைத் திருமணஞ் 2. செண்பகமாறன் தன் மனக் கருத் 
செய்துகொண்டு அம் மணக்கோலந் தரி தைத் தெரிவிக்கும்படி பொற்கிழி தூக 
சிக்கவந்த பதஞ்சலி வியாக்கிரபாத முனி இப் புலவர்களைக் கேட்கப் புலவர்கள் பல 
வர்கள் பொருட்டு வெள்ளியம்பலத் திரு ரும் பலவாறு பாட அரசனது எண்ண 
நடன தரிசனம் தந்து , திருமணத்தில் சரிவராமையால் தருமி எனும் சிவவேதியர் 
தேவ இருடியர் உண்டு மிகுந்த பொருள் தமக்கு அப்பொருளைக் கொடுப்பிக்கும்படி 
கள் அதிகப்பட் டிருப்பதைத் தேவியார் வேண்டச் சோமசுந்தரக்கடவுள் கொங்கு 
திருவாய்மலரத் தமது குடையாளாகிய தேர் வாழ்க்கையஞ் சிறைத்தும்பி காமஞ் 
குண்டோதரனுக்கு அன்னமிடச் செய்து , செப்பாது கண்டது மொழிமோ, பயிலி 
அவை பற்றாமையால் இருந்த மற்றப்பாக யது கெழீஇய நட்பின் , மயிலியற் செறி 
மாகாதவைகளையும் உண்டு பசி தீராது யெயிற்றரிவை கூந்தலி , னறியவுமுள 
வருந்தியவனுக்கு அன்னக்குழி அருளி , வோ நீயறியும் பூவே " என்னும் திருப்பா 
சீர் வேட்கையால் வருந்தி அவன் எரி , சுரந் தரப்பெற்று அதனைப் பாண்டியலுக் 
குளம் முதலிய வறள உண்டும் பற்றது குக் காட்டப் பாண்டியன் களிப்புற்றுப் 
வருந்தக் கண்டு வைகையை வருவித்தவர் . பொற்கிழிதா இருக்கையில் நக்கீரர் இப் 


சோமசுவாமி 


757 


சோமமகாராஜன 


பாட்டில் குற்றங்கூறத் தரும் இறைவனி. சோமதேவன் வருணனுக்கு இரம் , 
டம் குறையிரக்க இறைவன் புலவர்போற் அம்புப்புட்டில் முதலிய கொடுத்தவன். 
சங்கத்திற்சென்று - அங்கம் வளர்க்க அரி இவன் , பவனிடம்பெற்ற தேரால் அசுர 
வாளி னெய்தட்விப் , பங்கப்பட விரண்டு ரைச் செயித்தனர் . 
கால்பரப்பிச் - சங்கதனை , 

கர்சென சோமதை - சூளியின் தேவி , ஓவள் கும் 
வறுக்குங் கீரனோ வென்சவியைப் , பாரிற் ரன் பிரமதத்தன் . 
பழுதென்பவன் எனக் கூறக்கேட்ட நக் சோமநந்தி - 1. உமாதேவியார் பொவியா 
கிரர் மறுவிடைதர அவரைச் சங்கப்பல கத் தவஞ்செய்கையில் வச்சு அஈரன் , பிரா 
கையினின்று நெற்றிக் கண்ணெருப்பால் பட்டியைக் கண்டு காட்னாசயமடைந்து 
பொற்றாமரைத்தீர்த்தத்தில் விழ வீழ்த்தி பணிந்து திருவடியில் தவமுடியும் காலம் 
அவர் அபராதக்ஷமையாகக் சைலைபாதிகா வரைக் காத்திருந்து பிராட்டியார் சிவ 
ளத்திபாதியந்தாதி பாடி வேண்ட அருள் பெருமானை யடைய அவருடன் கைல 
செய்து இலக்கணம் அகத்தியரிடம் வாசிக் யடைந்து கத்தியுடன் காக்குந்தொழில் 
கக் கட்டளை செய்தவா , 

பூண்டு சணநாதனானவன் . இவனுக்குப் 
சோமசுவாமி - ஒரு வேதியன் , இவன் புலியுரு . ( சிவமகாபுராணம் ) . 
ஒழுக்கம் நீங்கி மதங்கியைப் புணர்ந்து வட 2. சிவகணத்தலைவரில் ஒருவர். கைலா 
வதத்தில் முத்தி தீர்த்தத்தில் ஸ்நானன் யத்தில் கானஞ்செய்பவர் . (சிவரஹஸ் .) 
செய்து சோமவார தினம் விரதமிருந்து இற சோமநாதம் - கூர்ச்சரத்திலுள்ள சிவத்த 

ந்து யமபடரினீங்கி முத்தியடைந்தவன் . லம் , சந்திரனுக்கு சுயசோகாங்க வருளிய 
சோமசூடாமணி பாண்டியன் 

வம்சவிபூ 

திருத்தலம் , 
ண பாண்டியனுக்குக் குமரன் . 

சோமபர் - 1. பிரமன் சபையிலுள்ள தே 
சோமசேகர பாண்டியன் 

மணர் என் 

வர் , பித்ரு காண் . 
-லும் பாண்டி நாட்டரசன் , உக்கிரகுமார 2. இவர் தபேலுகை, ரோகன் 
பாண்டியனுக்குத் தன் குமரி காந்திமதி இருவரும் தாமரையிலிருந்து பிறந்த புத் 
யை மணஞ் செய்வித்தவன் . 

ரர் . ( பார - அது . ) 
சோமச்சிரவஸன்- சுருதச்சிரவசுவின் கும் சோமபன் - இராஜருயஞ்செய்யத் தகுதி 
என். 

யுள்ளவன் . 
சோமச் சிவம் ஒரு புண்ணிய தீர்த்தம் , சோமமகாராஜன் இந்த அரசனுக்கு 
இதனருகில் பாண்டவரை அங்காரவரு ( 500 ) தேவியர் . மூத்தமனைவிக்கு மாத் 
ணன் என்னும் காந்தருவன் பயமுறுத்த 

திரம் குட்டகோய் கொண்ட ஒரு குமரன் 
அருச்சுனன் அவனை யெதிர்த்து யுத்தம் உண்டு , மற்றவர்க்குப் புத்திரபாக்கியம் 
ரிந்தனன் . பின்பு அந்தக் காந்தருவன் இலாததைக்கண்ட அரசன் விசனமடை 
சித்திரரதன் என்று பெயர் வைத்துக் ந்து ஒரு முனிவாடஞ்சென்று தங்குறை 
கொண்டு அருச்சுகனிடம் நட்புக்கொண் கூறி யாசித்தனன் , இருடி , அந்த மூத்த 

மனைவியின் புத்திரனாகிய குட்டரோகியை 
சோமதத்தன் – 1. பிருசாசுவன் குமரன், யாகத்தில் வகிர்ந்து தேவர்களுக்கு . அவி 
இவன் அநேக யாகங்களைச் செய்தான் . தந்தனர் ; அதனால் நூற்றுவருக்கும் கரு 

2. குசாசுவன் குமான் , இவன் குமரன் வுண்டாயிற்று. யாகஞ் செய்வித்த முனி 
காகுத்தன் . 

வர் சிச அத்தி தோஷத்தால் நரகமடைந்த 
3. பூரிச்சிரவனுக்குத் தந்தை , பாகுலீ னர் . அரசன் இறந்து சிசு அத்தி செய்த 
என் குமான் , இவன் சிநியைக் கொல்லச் கால் ஏ தரிசனம் செய்து நல்வழி அரசு 
சிவனையெண்ணித் தவமியற்றிப் பொது செலுத்தியதால் சுவர்க்கம்புக இருக்கை 
அவன் சந்ததியாரைக் கொல்ல வரம்பெற் யில் அங்குத் தனக்கு யாகஞ் செய்வித்த 
றவன் , இவன் குமார் பூரி , பூரிசிரவசு , முனிவரைக்கண்டு விசனமுற்றுக் காரணம் 
சலன் . 

வினவுமுன் சிசு அத்திதோஷங் கூற அர 
கோமதீர்த்தம் - கூர்ச்சர தேசத்திலுள்ள என் நன்றி மறவாது பானையடைந்து தன் 
பிரபாஸதீர்த்தம் , இதில் சந்திரன் ஸ்தா புண்ணியத்தில் பாதி கொடுத்து முனிவ 
னஞ்செய்து சாப விமோசனமடைந் :ை கத்தினின்று சுவர்க்கம்புகச் செய் 

தவன் . 


டனன் . 


சோமமுனிவர் 


768 


சோம்பிதம் 


சோமழனிவர் - திருமூலர் 

திருமூலர் மாணாக்கரில் 6. இவன் வேதியன் காமத்தால் இழி 
ஒருவர் . (திருமந்திரம் . ) 

குலப் பெண்களைப் புணர்ந்தவன் . தேவி 
சோமம் 

யஞ்ஞத்தில் உபயோகப்படுத் சுசீலை , இவள் நல்லொழுக்க முள்ளவள் , 
தும் ஒரு கொடி விசேஷம் . 

( காவிரிபுராணம் . 
சோமரோகம் - துக்கம் , ஆயாசம் , மிகு 

7. தினகரராஜ புத்திரனாகிய இவன் 
சையோகத்தால் மூத்ரம் அதிகரித்துக் கீழ் 

விளையாடிக்கொண்டிருக்கையில் ஒரு வித் 
வயிற்றில் சேர்ந்து அடிக்சடி நீரிறங்கும் . 

வான் கைகொட்டி யழைக்க இவன் தன் 
இதனால் தேகம் சந்திரனைப்போல் வெளுக் 

னிடம் வித்வான் யாசிக்கிற தாக எண்ணித் 
கும் . நாளுக்குநாள் பலவீனமாய் முகம் , 

லையிலணிந்திருந்த சுட்டியைப் பிடுங்கிக் 
கன்னம் , உதடு மூன்றும் சுஷ்கிக்கும் . 

கொடுத்தவன் . இதனைத் தினகர வெண் 
அதிதாகம் , நாவறட்சியுண்டாம் ; இது சந் 

பாவிற் கையை விரித்தழைக்கக் கண்டு 
திரனைப்போல் தேகத்தை வெளுக்கச் குழந்தைசோமன் , செய்ய சுட்டி யீந்தான் 
செய்ததால் சோமரோகம் எனப் பெயர் . 

தினகரா - பையவே , தோன்றிற் புகழொடு 
இதனை வாழைப்பழ ரஸாயனம் , சீந்தில் , 

தோன்றுக அஃதிலார் , தோன்றலிற் 
சர்க்கரை முதலியவற்றால் வசம் செய்ய 

றோன் முமை நன்று " பின்னும் " நிழலரு 
வேண்டும் . 

மை வெய்யிலிலே நின்றறிமீ னீசன் , கழ 
சோமலதை - இது ஒருவகைக் கொடி . 

லருமை வெவ்வினையிற் காண்மின் - பழகு 

தமிழ்ச் , சொல்லருமை நாலிரண்டிற் சோ 
இது காச்மீரதேசத்துக் கணவாயிடத்தி 

மன் கொடையருமை , புல்லரிடத்தே யறி 
லும் , பூனாவின் காட்டுப் பிரதேசங்களிலும் 

மின் போய் " எ - ம் . கூறியிருக்கிறது . 
வளருகிறது . இது கொடிக்கள்ளியைப் 

8. திரிபுவனம் எனும் ஊரிலிருந்த ஒரு 
போன்று வெண்மையான பூங்கொத்துக்க 

பிரபு . திரிபுவனம் திருவிடைமரு தூர்க்குப் 
ளைப் பெற்றிருக்கிறது . சிறிது காரமுள்ள 

போகும் வழியில் திருநாகேச்சுரத்திற் சரு 
தாகவு மிருக்கிறது . வேதத்திற் கூறப் 

கிலுள்ளது . இவர் ஒட்டக்கூத்தரை கொ 
பட்ட சோமபானப்பூண்டு இது என்றே 
கூறுகின்றனர் . 

ல்லவந்த இனத்தாரிளின்று தப்புவித்த 

வர் . கர்ணபரம்பரை , 
சோமவாரவிரதம் - இது கார்த்திகை மீ சோமாசிமாறநாயனூர் - சோணாட்டில் திரு 
திங்கட்கிழமை விடியல் ஸ்நான முதலிய 

வம்பரென்னுந் தலத்தில் சிவ பக்தி சிவன 
செய்து சிவபூசை முடித்து வேதிய தம்ப 

டியவர் பக்தியிற் சிறந்து சில வேள்விகள் 
திகளைச் சிவமூர்த்தியாகவும் , பிராட்டியா 

செய்து திருவாரூரடைந்து சுந்தரமூர்த்தி 
கவும் பாவித்துப் பூசை முடித்து அவர்க 

சுவாமிகளைத் தொழுது அவரிடம் அன்பு 
ளுக்கு அன்ன முதலிய உதவிச் சிவமூர்த் 

டையவராய்ச் சிவ பதம் அடைந்தவர் . 
திக்குப் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேக முத 

( பெ - புராணம் .) கி . பி . 9 ஆம் நூற்முண்டு. 
லிய நடத்தி உபவசித்தலாம் . இது சந்தி சோமாசியாண்டான் 

இது சந்தி சோமாசியாண்டான் - எழுபத்தினாலு சிம் 
ரன் சிவமூர்த்தியை யெண்ணி விரதமிரு 

மாசனாதிபதிகளில் ஒருவர் , மேனாட்டில் 
ந்து சோமன் என்னும் பெயரும் சடையி 

இருந்தவர் . ( குருபரம்பரை .) 
னின்று நீங்காதிருக்கும் வாழ்வும் அடைந்த சோமாபி 

சகதேவன் குமரன் , இவன் 
நாள் . இதை அநுட்டித்தோர் சீமந்தினி 

குமரன் சுருதசிரவசு . 
முதலியவர் ; 

சோமாஸ்கந்தம் - சிவமூர்த்தியும் உமை 
சோமவ்வை - உற்படரைக் காண்க . யும் கந்தமூர்த்தியுடன் எழுந்தருளியிருக் 
சோமன் -1. பிரசாபதிக்கு மநஸ்வதியிடம் கும் திருக்கோலம் . 
பிறந்தவன் , இவன் மனைவி - மனோகரி , சோழகன் -- 1. சிவபூதகணத்தவரில் ஒருவன் . 
குமாரர் புரோசனன் , வர்ச்சிகன் , சிசிரன் , 2. அக்முகன் சேநாபதியரில் ஒருவன் 
பிராமணன் , வருணன், பெண் பிரதை. விரமாபுரந்தரனால் மாண்டான் . 
இவளுக்கு 10 காந்தருவர் கணவராயினர் . சோமி - ஆற்றூரிலிருந்த ஒரு தாசி , தமி 
2. வசுக்களில் ஒருவன் . 

ழில் வல்லவளா யிருந்தவள் . 

காளயேசு 
3. சந்திரன் . 

ரால் பாடப் பெற்றவள் . 
4. சண்முகசேநாலீரன் , 

சோம்பிதம் - விச்சுவரூபன் சிரத்தி லொ 
5. அத்திமுகனுக்குச் சேநாபதி . 

இது கபிஞ்சலப் பறவையாயிற்று , 


ன்று . 


சோலையப்பன 


759 


சோழ அரசர்கள் 


சோலையப்பன் இவர் முத்துக்கிருஷ்ண 6. அரிவரிதேவன் அல்லது திரிபுவன 
பூபால குமார் . இவர் கொடையாளர் 

வீரதேவசோழன் 986 to 1023 , 
புலவர்க்குக் கொடுத்துப் புகழ் பெற்றவர் . 

இந்தச் சோழர்கள் டாக்டர் பர்னல் கூறு 
இவரை சவ்வாது புலவர், “ அலையான் 

கிறபடி A. D. 850 to 1023 இந்தியாவின் 
கவடுபடா னாருடனுங்காயான் , இலையென் 

வடபாகத்திலும் அரசாண்டார்கள் சோழர், 
பதோர் நாளுமில்லை - கலைநேர்ந்த , சாலை 

கள் அரசாட்சி B , C. 250 - ல் இருந்ததாக 
முத்துகிருஷ்ணனருள் சற்குண சிந் தாம 

அசோகன் சாஸனத்தினால் தெரிகின்றது . 
ணி யைச் சோலையென்று சொன்னவரார் 

பாண்டியர்கள் அரசாட்சிக்கு முற்பட்ட 
சொல் ” எனப் பாடினர் . 

தாகத் தெரியவருகிறது . எவ்வாறெனில் 
சோவனர் ஒரு வீரசைவர் , இவர் சிவ 

சோழர்களுடைய பெண்ணைப் பாண்டிய 
காசனமிலாது அன்ன முண்னமை யறி 

நாட்டை ஸ்தாபித்த முதல் பாண்டியன் 
ந்த சமணர் , இவரைத் தங்கள் இருப்பிடத் 

மணம் புரிந்ததாகத் தெரிகின்றது . 
துக் கொண்டுபோய் ஜின்னைச் சிவமூர்த் 

சிங்கள சரித்திரகாரர்கள் B. O. 247 - ல் 
தியென் . வணங்கச் செய்தனர் . இவர் 
நோக்கம் பட்டதும் 

சோழர்கள் இலங்கையை எதிர்த்து அதை 
ஜைன விக்கிரகம் 
பொடியாயிற்று , 

( 44 ) வருஷம் ஆண்டதாகக் கூறுகிறார்கள் . 
சோழ அரசர்கள் சோழநாடு தென்னிந்தி 

அதற்கு ( 100 ) வருஷத்திற்குப் பிறகு மறு 
யாவில் ஒரு பெரும்பாகம் , சோழர்கள் 

படியும் படை யெடுத்தனர் , மூன்றாம் 
தென்னிந்தியாவின் கீழ்ப்பாகத்தையும் , 

படை யெடுப்பு A. D. 110 சிங்களர் சோழ 
பாண்டியர்கள் தென்பாகத்தையும் , சேரர் 

ராஜ்ஜியத்தின் மேல் A. D. 113 படை 

யெடுத்தார்கள் . 
கள் மோகத்தையும் ஆண்டனர் . இவர் 

அதுவன்றியும் சோழ 

னோடு பகைத்த பாண்டியனுக்கு உதவி 
கள் அசோகர் காலத்துக்கு முற்பட்டவர் 
கள் என் . கிரீக் சரித்திரக்காரர் கூறி 

யாக 10- ம் நூற்றாண்டில் ஒரு பெருஞ் 

சேனையை அனுப்பினர் . இதில் பாண்டி 
யிருக்கின்றனர் . A. D. 2 -ம் நூற்றாண் . 

யன் தோல்வி யடைந்ததால் சோழர்கள் 
டீல் உறையூர் இவர்களுக்கு இராஜதானி 

மீண்டும் சிங்களத்தின்மேல் படையெடுத்து 
யாக இருந்தது . 7 - ம் நூற்றாண்டில் மலைக் 
கூற்றம் ( கும்பகோணம் ) இராஜதானியாக 

அஜ- ப்பட்டார்கள் . 
இருந்தது , 10 - ம் நூற்றாண்டில் தஞ்சா 

ராஜராஜன் காலத்தில் கிழக்குச் சாளுக் 
வர் இராஜதானியாக இருந்தது . டாக்டர் கியர்களுக்கும் சோழர்களுக்கும் சம்பந்தம் 
பானால் உன்பவர் 10 - ம் நூற்றாண்டில் கங் இருந்தபடியால் வேங்கநாடும் கலிங்கநாமே 
கைகொண்ட சோழபுரம் இராஜதானியாக சோழ ராஜ்யத்தைச் சேர்ந்தன . இராஜ 
கூறுகிறார் . சோழர்களுக்குப் புலிக்கொடி 

ராஜன் இலங்கையை அரசாண்ட 4 - வது 
இது பல்லவர்களிடத்திலிருந்து பிடுங்கிக் 

மிகுண்டுவின் அதாவது 1023 A. D. கால 
கொண்டது . இராஜராஜன் காலம் முதற் 

த்தவன் என்று தெரிகின்றது . இராஜ 
கொண்டு சோழ வம்சம் தெரியவரினும் இராஜன் A , D , 1059 இலங்கையின்மேல் 
( A. 1. 1023 - ல் ) இராஜராஜன் காலத் 

படை யெடுத்து ஜெயித்து மிகுண்டுவைச் 
துக்கு முன்னிருந்த சோழர்களைப்பற்றி சிறைப்படுத்தினான் , 
ஒன்றும் தெரியவில்லை . Lovis Rice என் இராஜராஜேந்திரசோழன் 

அல்லது 
பவர் கூறுகிறபடி இராஜராஜனுக்கு முன் குலோத்துங்க சோழன் I A. D. ( 1064 . 
மைசூருக்குக் கிழக்கில் பின்வரும் சோழர் 1113 ) இவன் மிக்க பராக்கிரமுள்ளவன் , 
கள் அரசாண்டதாகக் கூறப்பட்டுள்ளது . தன்னுடைய அரசாட்சியை ஒரிஸ்ஸா 
1. ஆதித்தியவர்மராஜேந்திர சோழன் வரையில் பரவசெய்து பாண்டிய அரசாட் 
A.D. 867 io 927 . 

சியைத் தன்வசப்படுத்திப் பல்லவர்களைக் 
2 , வீரசோழ நாராயணராஜன் 927 to காஞ்சியிலிருந்து துரத்தினான் . ( 11 ) -ம் 
977. 

நூற்றாண்டில் வங்காளத்தை செயித்தான் , 
3. தாசோத்தியராயன் . 

சோழர்கள் - முதலாவது சோமேஸ்வரன் 
4. பராந்தகராய அரிமாலி . 

" காலத்தில் மேற்குச் சாளுக்கியர்களை நாசம் 
5. திவ்விய ராஜன் அல்லது தேவராய செய்தார்கள் . அநேக ஜைனர்களுடய 
சோழன் . 

கோயில்களை இடித்துத் தகர்த்தனர் , 


சோழ அரசர்கள் 


180 


சோழர்கள் 


குலோத்துங்க சோழனுக்கு 1 வீரன் சிங்கள சரித்திரத்தின்படி பராக்கிரம 
ராஜேந்திரசோழன் ( 2 ) கோப்பரகேசரி பாகு ( 1153-1186 ) குலசேகரபாண்டி 
வர்மன் , கோவிராஜகேசரிவர்மன் என்று யன் எதிர்த்து ராமேச்வரத்திற்கு அருகி 
பெயர்கள் உண் 

ண்டு , இவன் ஆகவமல்லன் லுள்ள நாடுகளைக் கைப்பற்றிக் குலசேகர 
சோமேஸ்வரதேவன் என்னும் மேற்குச் பாண்டியனைச் சிம்மாசனத்தை விட்டு நீக்கி 
சாளுக்கிய அரசனைத் துங்கபத்திரைக்கு அவன் குமான் வீரபாண்டியனை சிம்மாச 
அருகில் வென்றான் . இவன் விக்கிரம னம் ஏற்றினான் . நீக்கப்பட்ட குலசேகா 
பாண்டியன் குமாரனாகிய 

குமாரனாகிய வீர பாண்டி பாண்டியன் , சோழர்கள் உதவியால் சிங்க 
யனைச் 

செயித்து இவன் சகோதர ளரை எதிர்த்துத்தோற்றான் . இதில் சோழ 
னாகிய கங்கைகொண்ட சோழனை மது நாட்டின் சிலபாகம் சிங்களர் வசமாயிற்று . 
ரைக்கு அரசனாக்கினான் . இவன் தந்தை குலசேகரன் சிங்களரிடம் சரண் அடைந் 
இறந்த பின் சில காலம் இலங்கையைத் தான் . மறுபடியும் அவனைச் சிம்மாசனத் 
தன் வசப்படுத்தி வைத்திருந்தான் . மிகு தில் ஏற்றினர் . ஜெயிக்கப்பட்ட சோழநாடு 
ண்டுவின் குமரனாசிய கசியபன் சோழப் லீரபாணடியன் வசமாயிற்று 
பிரசித்தியை இலங்கையிலிருந்து ஓட்டித் சோழநாடு - கடல் கிழக்கு , வெள்ளாறு 
தானே அரசனாயினான் . 

தெற்கு , கோட்டைக்கரை மேற்கு , எணாடு 
நசியபன் இறந்த பிறகு வலங்கை அரசு வடக்கு இருபத்துநாற்காதம் எல்லையாகக் 
மங் சரியாகிய லோகேஸ்வரன் குமரன் விஜ கொண்ட பூமி " கடல் கிழக்குத் தெற்குக் 
யயாகு 1 என்பவனால் கவரப்பட்டது . விஜ கரை பொருவெள்ளாறு , குடதிசையிற் 
யபாகு சோழர்ளைத் துன்பப்படுத்தியதால் கோட்டைக் கரையாம் - வடதிசையில் , 
குலோத்துங்கன் விஜயபாகுவின் தூதனை எணாட்டுப்பண்ணை யிருபத்து நாற்காதஞ் 
மூக்கையும் , காதையும் அறுத்து அனுப்பி சோணாட்டுக்கெல்லையெனச் சொல் என் 
னான் . இதனால் ஒரு போர் உண்டாயிற்று . பதால் அறிக , இது காவிரியால் வளம் 
சோழர்கள் சிங்கள நாட்டிற்குள் புகுந்து பெற்று அநேக சிவாலய விஷ்ணுவாலயப் 
மாந்தோட்டியில் இறங்கி ராஜதானியைப் பிரதிஷ்டைகளுடைய புண்ணிய பூமியாம் . 
பிடித்துக் கொண்டார்கள். அரசன் புறங் சோழநாட்டுப் பிடவூர்கிழார்மகன் பெருஞ் 
காட்டி ஒடினான் . சோழர்கள் நகரத்தை சாத்தன் - 1. இவன் வேளாளரில் உழு 
நாசப்படுத்தினர் . விஜயபாகு மீண்டும் வித் துண்போன் , முடியுடை வேந்தர்க்கு 
படையெடுத்துச் சோழரை இலங்கையி மகட் கொடை நேர்தற்குரியன் . 
லிருந்தும் துரத்தினான் . 

2. இவன் வேளாளன் . மதுரை நக்கீர 
குலோத்துங்கன் ! Died.11.13 . அவன் ரால் பாடல் பெற்றவன் . ( புற - நா . ) 
குமான் விக்கிரம சோழன் காலத்தில் சிங் சோழர்கள் இவர்கள் தமிழ் நாட்டில் 
களர் படையெடுத்துவா விக்கிரம சோழன் தொன்று தொட்டு அரசாண்டு வந்தவர்கள் . 
அவர்களைத் துரத்தி அடித்தான் . 

சோணாட்டை அரசாண்டவர்கள் . 
ஆதொண்டை சக்கிரவர்த்தி - இவன் இவர்களுக்குக் குடிப்பெயர் . தமிழ்நாட்டை 
குலோத்துங்க சோழன் | பிள்ளையென்று ஆண்ட மூவேந்தருள் முதல்வர் . இம்மூ 
கூறப்படுகின்றான். இவனுக்குக் கரிகால வேந்தர்களின் அரசு , ( பெடலாமி ) கூறிய 
சோழன் என்றும் பெயர் 

படி A - 1 ) இரண்டாம் நூற்றாண்டிலும் , 
சாரங்கதான் என்பவன் குலோத்துங்க ( பெரிப்லஸ் ) மூன்மும் நூற்றாண்டிலும் 
னுடன் 1 கூட பிறந்தவன் என்று கூறுவ இருந்ததாகக் கூறுவர் . சோழர்களது ராஜ 
தன்றியும் அப்பகாவியம் என்று அப்பகலி தானி இரண்டாம் நூற்றாண்டில் மேலைக் 
யினால் இயற்றப்பட்ட தெலுங்கு இலக்க கூற்றம் . ( கும்பகோணம் ) பின்னர் மூன் 
ணத்திற்கு உரையெழுதிய நன்னயபட்டர் மும் ஏற்றாண்டின் கரூர் இராஜதானியா 
சாரங்கதரனை ராஜராஜன் குமரன் என்று யிருந்தது . ஏழாம் நூற்றாண்டில் தஞ்சை 
கூறியிருக்கின்றனர் . இது சாரங்கதரன் இராஜதானியாயிற்று , சோழ பாட்சியம் 
சரித்திரத்தில் கூறப்பட் டிருக்கின்றது . முதலில் நாகர் எனும் ஒருவித காட்டுச்சாதி 
இது நம்பதக்கது அன்று , இந்தச் சாரங்க யாரால் ஆளப்பட்டு வந்தது . அவர்கள் 
தான் கேசரி வம்சத்தைச் சேர்ந்தவனாகக் பட்டணம் நாகப்பட்டணம் ( உரகபுரம் 
காணப்படுகிறது . 

எனப்பட்டது . பிறகு அவர்கள் யோட்டி 


சோழவம்ச சரித்திரம் 


764 


சோழன் கரிகாற்பெருவளத்தான் 


இவர்கள் அரசாண்டார்கள் . இரண்டாம் சோழவாணிபமகருஷி கோத்ரன் 
நூற்றாண்டில் தொண்டைநாடு ( பொடா வைசியகுலத் தலைவன் . சிபிச்சக்கிரவர்த்தி 
லமி ) கூறியபடி நாமதர் எனும் ஜாதியா யாகஞ் செய்த காலத்தில் அதை விக்னஞ் 
ருக்கு நாடாயிருந்தது , A - D ஏழாம் நூற் செய்யப் புறா வுருக்கொண்டுவந்த இந்தி 
முண்டில் ஹூயூன்ஸங் கூறியபடி காஞ்சி ரன் பொருட்டுத் தசை நிறுக்கத் தராசிட்டு 
ஒரு சிற்றரசாயிருந்தது . இக்காஞ்சி ஏழாம் நிறுத்தவன் . 
நூற்றாண்டின் மத்தியில் மேலைச்சாளுக்கி சோழனும் தேவியும் - " காடு மீனம்படக் 
யரால் செயிக்கப்பட்டது . ( 8 )-ம் நூற்றாண் கண்டநங்கண்டன்வேற் , கோடுமேயுந்து 
டில் சோழர்களால் செயிக்கப்பட்டது . றைத்தொண்டியிக்கோனகர் , தேடு நீடுங் 
சோழவம்ச சரித்திரம் ( கோபிநாதராவ் கொடிதெரியநாமுய்யவந் , தாடுமேபாடுமே 
கூறியபடி ) சோழர்கள் , சற்றேறக்குறைய யன்னமேயின்னமே " இது தேவி பாடி 
( 4 ) ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டை 

மலையினும் கானினும் போயினார் 
அரசாண்டிருந்தனர் . அவர்களுக் குட்பட் வருவரே , முலையின் மேற் பசலைபோய் 
டுப் பலர் சோழநாட்டை ஆண்டிருந்தனர் . முதனிறங் கொள்ளுமே , இலையிலங்கிய 
இந்தச் சோணாட்டரசர் ( 6 ) ஆம் நூற் கொடைச்சோமன் வாழ்பு வனையில் தலை 
முண்டில் அரசாண்டனர் , (6 ) ஆம் நூற் யிலங்கிய நடத்தன்னமே யின்னமே " இது 
சாண்டின் மத்தியில் பல்லவ வம்சத்தவ சோழன் பாடியது . 
னாகிய பரமேசுர போத்தரசனிறந்தான் , சோழன் இராசசூயம் வேட்ட பெருநற் 
இவனுக்குப்பின் நந்திவர்மபல்லவ மல்லன் கிள்ளி - தேர்வண்மலையனைத் துணையா 
அரசாண்டான் . இவனைத் தமிழ்நாட்டா கக்கொண்டு சேரமான் மாந்தரஞ் சேரலி 
சர்களி னு தவியால் சித்திரமாயன் எனும் ரும் பொறையோடு பொருது அவனை 
பல்லவன் எதிர்த்தான் . பிறகு நந்திவர்ம வென்றவன் உலோச்சனாரால் பாடல் பெற் 
பல்லவனை எதிர்த்தனர் . உதயசந்திர றவன், ஔவையாராலும் பாடப் பெற்ற 
னெனும் படைத்தலைவன் அவனை விடுவித் வன் , பாண்டரங்கண்ணனாரால் பாடல் 
தான் , இந்தக் காலமுதல் ( கி - பி . 760 ) பெற்றவன் . (புற - நா . ) 
தமிழ் நாட்டரசர் தலை யெடுத்தனர் . இவர் சோழன் இலவந்திகைப் பள்ளித் துஞ்சிய 
களில் ஒருவருக்கொருவர் பெண் கொடுக் நலங்கிள்ளி சேட்சென்னி - இவன் சிற 
கும் சம்பந்தம் உண்டு ( கி.பி. 862 ) பட்டம் ந்த வீரன் , கோனாட்டு எறிச்சலூர் மாட 
தரித்த வரகுண பாண்டியன் தாய் ஒரு லன் மதுரைக்குமரனாசாற் பாடப் பெற்ற 
சோழன் மகள் . இவர்கள் நிருபதுங்கனெ வன் . ( புற - நா ) 
னும் பல்லவனையும் அவன்கீழ்ச் சிற்றாச சோழன் உருவப்பஃறே ரிளஞ்சேட்சென் 
னான பிரதிவிபதி - ( 1 ) என்னும் அரசனை னி- பாணரானும் பெருங்குன்றூர்க் கிழா 
யும் வென்றனர் . அக்காலத்தரசாண்ட தமி ராலும் பாடப் பெற்றவன் , கரிகாற் 
ழரசர் - விஜயாலயன் மகன் ஆதித்தசோழ பெருவளத்தானுக்குத் தந்தை , அழுந்தூர் 
னும் , பாண்டியன் 
பாண்டியன் மாறஞ்சடையனும் , 

வேளிடை மகட்கொண்டான் , ( புற - நா .) 
வரகுணபாண்டியனுமாம் . இவர்களில் சோழன் கரிகாற்பெருவளத்தான் - இவன் 
ஆதித்தன் நிருபதுங்கனைச் 

நிருபதுங்கனைச் செயித்துச் சோழன் உருவப்பஃறேரிளஞ்சேட்சென் 
சோணாட்டின் ஒரு பகுதியைப் பற்றினான் . னி புதல்வன் , நாங்கூர் வேளிடை மகட் 
வரகுணன் - திருப்புறம்பியத்தில் நடந்த கொண்டோன் . தம்முள் மாறுபட்டு வந்து 
போரில் பிரதிவிபதியைக் கொன்றான் . இக் நியாயங் கேட்டோர் இருவர், இவன் இளை 
காலமுதல் 13 - வது நூற்றாண்டு வரையில் யனென்று கூறியது நோக்கி நரை முடித் 
சோழராஜ்யம் உச்சம் பெற்றிருந்தது . துத் தன்னை விருத்தன்போற் காட்டி நியா 

இச் சோழவம்சத்தில் அடிக்கடி எடுத் யங் கூறியவன் . இளமையில் நெருப்பாற் 
துக் கூறப்படுவார் பராந்தகன் , இராஜ சுடப்பட்டவன் . தான் கருவூரிலிருக்கை 
ராஜன் , இராஜேந்திரன் . இவர்கள் மூவர் யில் கழுமலமென்னும் ஊரிலிருந்த யானை 
கள் இவர்கள் சந்ததியாரும் இப்பெயரால் யாற் கொண்டுவரப்பட்டு அரசாட்சிக்குரிய 
வழங்கப் படுகிறார்கள் . 

வனாயினவன் 

இரும்பிடர்த் தலையார்க்கு 
சோழவம்சாந்தக பாண்டியன் - இரிபு மருமான் . கடியலூர் உருத்திரங்கண்ண 
மர்த்தனபாண்டியனுக்குக் குமரன் 

னார் இயற்றிய பட்டினப்பாலைக்குப் பதி 
96 


சோழன்குராப் - வளவன் 


762 


சோழன் பெருங்கிள்ளி 


வசை 


னாறு நூறாயிரம் பொன் பரிசளித்தவன்- சோழன்நலங்கிள்ளி தம்பிமாவளத்தான் 
இவன்மீது முடத்தாமக்கண்ணியார் பொ தாமப்பல் கண்ணனாராற் பாடப் பெற்ற 
ருநராற்றுப்படை பாடிப் பரிசு பெற்றனர் . வன். ( புற - நா . ) 
சேரமான் பெருஞ்சேரலாதனுடன் பொரு சோழன் நல்லுருத்திரன் - இவன் ஊக்க 
துவென்றவன் , இவனைக் கரிகாலன் என முள்ளாரிடம் விருப்பும் , மடிகளிடம் வெ 
வும் , சோழன் கரிகால் வளவன் எனவும் , றுப்பும் உள்ளவன் . இவனுக்குச் சோழன் 
கூறுவர் . 

கரிகாற்சோழன் ஒருவன் இவ நல்லுத்தரன் எனவும் பெயர் கூறுவர் . 
னுக்குப் பின் இருந்ததாகத் தெரிகிறது . ( புற - நா . 
( 4 ற - நா .) 

சோழன் நெய்தலங்கான லிளஞ்சேட் செ 
சோழன்தராப் பள்ளித்துஞ்சிய பெருந்திரு 

ன்னி ஊன்பொதி பசுங்குடையரால் 
மாவளவன் 

உறையூர் மருத்துவன் பாடல் பெற்றவன் . சேரமான் பாமுளூ 
தாமோதரனாரால் பாடப் பெற்றவன் . பா ரெறிந்த நெய்தலங்கானல் இளஞ்சேட்செ 
ண்டியன் வெள்ளியம்பலத்துத்துஞ்சியபெ 

ன்னிக் கொரு பெயர் . ( புற - நா . ) 
ருவழுதியுடன் நட்புடையான் . ( புற - நாகா .) 

சோழன் புலவன் - பாண்டியன் போரிற் 
சோழன் குளமுற்றத்துத்துஞ்சிய கிள்ளிவள 

புறந்தந்தோடுவது கண்டு கூறியது . “ மான 
வன் - ஆலத்தூர்க்கிழாராலும், ஐயூர்முட 

பான பயன்வந்தானென வழுதி , போன 
வனாசாலும் , எருக்காட்டூர் தாயங்கண்ணனா 

வழி யாரேனும் போவாரோ - ஆனால் , 
ராலும் பாடல் பெற்றவன். ( புற - நா .) 

படவே யமையாதோ பாவியே னிந்தக் , 
சோழன் செங்கணான் - இவனே கோச்செ 

குடைவேலுடை நுழைந்தகோ 

பாடிய புலவனை மதுரையிற் பாண்டியன் 
ங்கட்சோழன் என்பர் . இவன் ஒரு சோ 

கண்டு முனியப் பின்னுக் கூறியது . “ இல 
ழன் சேரமான் கணைக்காலிரும்பொறை 

ங்கிலை வேற்கிள்ளி யெதிர்மலைந்த அந்நாட் , 
யைச் சிறை வைத்துப் பொய்கையார் கள 

பொலங்கலனும்பொன் முடியுஞ்சிந்த- நிலங் 
வழி நாற்பது பாட விடுதலை செய்தவன் . 

குலுங்க , ஒடினார் மேலோ வுயர் தாள வொ 
இவன் திருமங்கையாழ்வார் காலத்தவன் 
என்பதைப் பெரிய திருமொழி ( 6 ) ஆம் 

ண்குடையாய் , பாடினார் மேலோ பழி ” 

கம்பனைக் கொன்றானென்று பழிகூறலின் 
பத்தாலறிக . ஆதலால் இவன் காலம் சற் 

பாண்டியனிடத்துச் சோழன் விட்ட புல 
றேறக்குறைய 1500 சில்லரை வருஷ 

வன் முடி சூட்டு மங்கல் நாள் பாடிய வசை 
மாகிறது . ( புற - நா ) 

பாண்டியரிற் பாண்டியரிற் பாழான பா 
சோழன் செருப்பாழியெறிந்த இளஞ் செட் 

ண்டியரிற் , ஈண்டிரென விட்ட வெழுத் 
சென்னி - ஊன்பொதி பசுங்குடையரால் 

தல்ல - பூண்டதிருப் , போகவென்றும் வே 
பாடல் பெற்றவன் . ( புற - நா .) 

ற்றூர் புகு தவென்று நீயிவண்விட் , டேக 
சோழன் நலங்கிள்ளி - ஆலத்தூர் கிழாசா வென்று மிட்ட வெழுத்து இது கேட்டுப் 
லும் , உறையூர் முதுகண்ணன சாத்தனாரா பாண்டியன் நன்றாகவே பொருள் கண்டு 
லும் பாடப் பெற்றவன . இவன் ஆற்ற பொருள் கொடுக்கப் புலவன் மறுத்தான் . 
லுடையான் எனவும் பொதுமகளிரை விரு சோழன் நெடுங்கிள்ளி இவன் செங்குட் 
ம்பாதவன் எனவும் , வரையாது கொடுக் வென் தாயுடன் பிறந்த அம்மான் சோழன் 
கும் வள்ளல் எனவும் , கூறுப . 

இவன் 

மணக்கிள்ளியின் மகனுமானவன் , இவன் 
பாண்டி நாட்டிலிருந்த ஏழாண்களை அழித் உறையூர்ச் சோழரில் ஒருவன் . 

இவன் 
துக் கைக்கொண்டு அதில் தன் கொடியை காரியாற்றில் கிள்ளி வளவனுடனும் நலங் 
நாட்டினவன் . மாவளத்தானுக்குத் தம கிள்ளியுடனும் செய்த போரில் இறந்த 
யன் , இவனுக்குச் சேட்சென்னி எனவும் , னன். ஆதலால் இவனுக்குக் காரியாற்றுத் 
புட்பகை எனவும் , தேர்வண்கிள்ளி என துஞ்சிய நெடுங்கிள்ளி யெனப் பெயர் : 

நெடுங்கிள்ளியுடன் பகை சோழன் பெருங்கிள்ளி - சோழன் நெடுங் 
கொண்டோன் பலவரசருடன் போர் செய் கிள்ளியின் மகன் , உறையூர்ச் சோழன் . 
தலைப் பொருளாகக்கொண்ட இவன் உறை இவனுக்கு விரோதமாக இவன் ஜாதியார் 
யூர் முதுகண்ணன் சாத்தனார் சொல்லால் கலகம் விளைக்க 

இவன் 

மலையமானது 
அதனைத் துறந்து அறமேற்கொண்டான் . 

முள்ளூர் மலையில் ஓடி ஒளித்தனன் . 
( புற - கா . ) 

இவனை அந்த ஆபத்தில் காத்தவன் மலைய 


வும் , பெயர் , 


சோழன் பெருந்திருமாவளவன் 


763 


சோற்றில் எண்வகைக் தோஷங்கள் 


கள் 


மான் மகன் திருக்கண்ணன் . இவனுக்கு சோழிக ஏனதி - நெடுமுடிக் கிள்ளியின் மந் 
நேர்ந்த ஆபத்தைச் செங்குட்டுவன் கேட்டு திரியரில் ஒருவன் , (மணிமேகலை ) 
விரைந்து வந்து பகைவர் ஒன்பதின்மரை சோழிய வேளாளர் - 1. இவர்கள் சோழ 
நேரிவாயிலில் வென்று தன்னம்மான் மக நாட்டு வேளாளர் . இவர்கள் நற்குடி 4000 
னாகிய இவனைப் பட்டத்திருத்தினன் . 

பசுங்குடி 12000 , 60000 . 
இவன் பின்னர் இராஜசூயம் வேட்டு இரா சோழ நாட்டிலிருந்து நிலந்திருத்தியும் உழு 
ஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளியெனப் தும் உழுவித்தும் அரசர்க்கு அமைச்சு முத 
பட்டான் . இவனும் கண்ணகிக்குக் கோ லிய தொழில் பூண்டும் இருந்தவர்கள் , 
யில் கட்டுவித்து விழா நடப்பித்தான் . 

2. இவர்கள் வேளாளரில் ஒருவகையாக 
சோழன் பெருந்திருமாவளவன் - இவன் எண்ணப்படுகின்றனர் பண்டாரங்களும் , 
குராப்பள்ளியி லிறந்தவன். காவிரிப்பூம் மடத்துத் தம்பிரான்களும் , ஓதுவார்களும் 
பட்டினத்துக் காரிக்கண்ணனாரால் பாடப் இவர்களைச் சேர்ந்தவர்கள் . ( தர்ஸ்டன் .) 
பட்டவன். 

சோளசிம்மபுரம் - ஏற்றெட்டுத்திருப்பதி 
சோழன் போர்வைக்கோப்பெருநற்கிள்ளி - களில் ஒன்று , இதில் எழுந்தருளிய பெரு 
இவன் தித்தன் என்னும் சோழன் மகன் . மாள் அக்காரக்கனி அழகியசிங்கர் 
முக்காவனாட்டு ஆமூர்மல்லனைப் பொருது சோளசூடாமணி பாண்டியன் 
மதுரை 
வென்றான் சாத்தந்தையாரால் பாடல் 
பெற்றான் . இவன் தன் தந்தையுடன் சோரீசர் - இராமதேவர் மாணாக்கர். 

யாண்ட 58 ஆம் பாண்டியன் , 
பகைத்து நாடிழந்து வறுமையடைந்து புல் 
லரிசிக் கூழுண்டிருந்தவன். ( புற , நா ) 

சோளம் - இது ஒருவித தான்யம் , பருத்து 
சோழன் மணக்கிள்ளி - சேரன் செங்குட் 

மஞ்சளாயும் செவந்தும் உருட்சியா யுள் 
டுவனுக்குத் தாய்ப் பாட்டன் . இவன் 

ளது . இத் தானியங்கள் வரிசையாக முத் 
உறையூரிலிருந் தாட்சி புரிந்தவன் . சோ 

துப் பதித்ததுபோல் ஒரு சதிரில் தோன்றி 
முன் நெடுங்கிள்ளியின் தந்தை . 

அழகாயிருக்கும் . இதன் மாவினை ஆகார 
சோழன் ழடித்தலைக் கோப்பெருநற்கிள்ளி 

மாகப் பதஞ்செய்து உண்பர் . 
உறையூர் ஏணிச்சேரி முடமோசியாரால் 

அமெரிக்கா , தென் ஜெர்மனி, இந்தியா, 
பாடப் பெற்றவன் . சேரமானந்துவஞ் 

ஆஸ்திரேலியா , அமெரிக்கா முதலிய இட 
சேரலிரும் பொறையோடு பகைமையுடை 

ங்களில் பயிரிடப்படுகிறது . 
யவன் . ( புற . நா ) 

சோற்றில் எண்வகைத் தோஷங்கள் 
சோழன் வேற்பஃறடக்கைப் பெருநற் அஸ்திரிதம் , பிச்சளம் , அசுசி , குவதிதம் , 
கிள்ளி - சேரமான் குடக்கோ நெடுஞ் சுஷ்மி தம் , தக்தம் , விரூபம் , அநர்த்துசம் , 
சேரலாதனுடன் பொருது கழாத் தலையா 

( 1 ) அஸ்திரிதம் - கஞ்சி சுற்றிக்கொண்ட 
ரால் பாடப்பெற்றவன் . ( புற . நா ) 

அன்னம் இதைப் புசிக்கின் ஆமயசோகம் 
சோழன் - இச் சோழன் மேற் சொன்ன உண்டாம . ( 2 ) பிச்சனம் - அளிந்த அன் 
சோழநாட்டை ஆண்டவன் , துஷ்யந்தன் னம் , இதையுண்ணின் குன்மரோக முண் 
போனாகிய ஆச்சிரதன் குமரன் . இவன் டாம் . ( 3 ) அசுசி - புழு , மயிர் முதலிய 
முதலாகச் சோழவம்சம் உண்டாயிற்று . கூடிய அன்னம் . இதைப் புசிக்கின் வாய் 
இந்த வம்சத்தில் கரிகாற் சோழன் செண்டு னீர் ஒழுகலுண்டாம் . (4 ) குவதிதம் 
சாத்தாவிடம் பெற்று இமயத்திலெறிந்து நருக்கரிசிபட்ட அன்னம் இதைப் புசிக் 
புலிக்குறி நாட்டினான் . ஒரு சோழன் பசு 

கின் அசீரண சோகமுண்டாம் . ( 5 ) சுஷ் 
வின் கன்றின் மேல் தேர்விட்டதற்காகத் 

மிதம் - சிறிது வெந்தும் மிகவேகாதது 
தன் குமானைக் கொன்றான் . இவர்களது 

மான அன்னம் இதனால் இரத்த பீடன 
கதைகளைத் தனித்தனி காண்க . 

சோகமுண்டாம் . ( 6 ) தக்தம் - காந்தின 
சோழன் சிவமூர்த்திக்கு முந்நூற்றறுபது அன்னம் இதைப் புசிக்கின் இந்திரியநாச 
கலம் சம்பா அரிசி நிவேதித்து வேண்ட முண்டாம் . ( 7 ) விரூபம் - விறைத்த அன் 
அவன் களிக்கச் சிவபெருமானுவண்டனர். னம் இதையுண்ணின் ஆயுட்க்ஷணம் ( 8 ) 
சாழிய ஏனாதிதிருக்குட்டுவன் - கோனாட்டு அநர்த்துசம் - பழைய சாதம் இதையுண் 
எரிச்சலூர்மாடலன் மதுரைக்கு மானாரால் 

டால் அதிநித்திரை சீதாதிரோகங்களுண் 
பாடப்பட்டவன் . ( புற , நா ) 

டாம் . 


சென்பம் 


26 


சோனகம் 


சோனகம் ஆரிய நாட்டுக்கு மேற்கின் சௌத்திராமணி துருபதன் பாரியை . 

இவளுக்குக் கௌசவீத்தி என்று மற்றொரு 
கணுள்ள நாடு . 
சோனை - வச்சிர நாட்டைச் சார்ந்த ஆறு , 

பெயர் . 

, 
(சிலப்பதிகாரம் . ) 

சௌநகர் - பிருரு முனிவர் மனைவியை 

அரக்கன் தூக்கிச்செல்லுகையில் அவன் 
சோஷணன் இவன் பிரகலாதனைக் கொ 

தோளில் பிறந்தவர் . இவர் தவமேற் 
ல்ல இரணியகசிபுவால் அனுப்பப்பட்ட 

கொண்டு புற்றிலிருந்தபோது , யயாதி 
அசுரன் . இவன் மாயையால் பிரகலா தன் 
உள்ளிற் புகுந்து வாட்ட விஷ்ணு அவன் 

அல்லது சையாதியின் குமரியால் கண் 

குத்துண்டு யயாதியின் குலத்தவர்க்குக் 
உளத்தில் தேன் அமுதம் பொழிந்து அசு 

கண்போகச் சாபந் தந்து அக் கன்னிகை 
ரனை இளைக்கச் செய்தனர் . ( மச்சபுரா .) 

யைச் சையாதி தர மணந்து அவற்கு அநுக் 
கிரகித்தவர் . இவர்க்குச் சநகன் , இருசி 

கன் முதலிய நூறு குமார் . இவர் சையா 
சௌ 

திக்கு யாகஞ்செய்வித்து அச்வரிதேவர்க்கு 

அவிகொடுக்க இந்திரன் இவர்மேல் 
சௌகந்திகம் குபேரனது உத்தியான சினந்து வச்சிரமெறிந்தனன் . இதனால் 
வனத்திலுள்ள மடு . இதிலுள்ள பூவொன் 

முனிவர் கோபித்து இந்திரனைக் கை தம் 
றைத் திரௌபதி , நதியில் கண்டு விரும்பி பிக்கச் செய்து யாகத்தில் பூதமொன்றைச் 
வீமனைக்கேட்க வீமன் அவ்விடஞ் சென்று சிருட்டித்து எவ இந்திரன் பயந்து வேண் 
கொண்டுவந்து கொடுத்தனன் . 

டப் பொறுத்தவர் . குசன் வீட்டில் ( சஉ ) 
சௌகீஷவ்யன் காசி க்ஷேத்திரத்தில் 

நாள் உறங்கிக் குசனுக்கு வரங்கொடுத்த 
நிஷ்காமிய தவஞ்செய்து அஷ்டமாசித்தி 

வர். பாகீரதியில் ( க ) வருடம் தவஞ் 
யடைந்தவன் . (சிவமகா புராணம் ) 

செய்து செம்படவர் வலையில் அகப்பட்டுத் 
சௌதாசன் - இவன் ஓர் அரசன் . வசிட்ட 

தன்னை விற்கச் சொல்லினர் . செம்படவர் 

நகுஷனுக்கு விற்க நகுஷன் ஒரு பசு தந்த 
சாபத்தால் அரக்கனானவன் இவனே கல் 

னன் . 

செம்படவர் பசுவை ருஷிக்குத் 
மாஷபாதன் இவனுக்கு மித்ரசகன் என 
மற்றொரு பெயர் . இவன் கங்கா தீர்த்த 

தானஞ் செய்தனர் ; அதனால் அவர்களை 

யும் தம்மொடு வலையில்வந்த மீன்களையும் 
மாடிச் சுத்தனானான் . பிரகந்நார தீய - புரா 

சுவர்க்கமடை வித்தவர் . இவரைச் சுநகர் 
ணம் . ( பார - அச் . ) 

புத்திரர் எனவும் கூறுவர் . இவர் மாணாக் 
சௌத்தராந்திகன் மதம் புத்தரில் பேத 

கர் ஆசுவலாயநர் , இவரை நாயினிடம் 
வாதி . இவன் உருவம் , ஞானம் , வேதனை , 

பிறந்தவர் என்பர் . 
குறிப்பு , வாசனை என்பன தொடக்குறு சௌநந்தை - வத்சந்திரன் தேவி . 
தல் பந்தம் அவை முற்றும் அழிதல் சௌந்தர்யலகரி - கவிராசபண்டிதர் மொழி 
மோக்ஷம் என்பன் . 

-பெயர்த்த தோத்திரப்பா . 
சௌத்ராமணி இந்தர பிரீதியாகச் செய் சௌந்தன முனிவர் - ஒர் இருடி . 
யப்படும் யாகங்களில் ஒன்று . இது மூலி சௌபகன் - உருக்கிரமனுக்குக் கீர்த்தி 
கைகளைக் கிள்ளுதலால் வடிந்த ஒருவித 

யிடம் பிறந்த குமரன் , 
கள்ளை ( கௌடீ , பைஷ்டீ , ஆவா , மதிரா , சௌபங்கம் - சிவாஞ்ஞையால் மயனால் 
மதயம் ) எனும் கள்ளுகள் அல்லாத கள்ளை 

நிருமிக்கப்பட்டுச் சாளுவனுக்குக் கொடுக் 
கிரகா எனும் பாத்திரத்திற்கொண்டு ஓமஞ் கப்பட்ட விமானம் . 
செய்து அந்தச் சேஷத்தை ஆசமனஞ் சௌபத்ர தீர்த்தம் தென்கடற் கருகிலுள் 
செய்து முடிப்பது . சோமபானஞ் செய்வது ளது . சேமங்களைத் தரவல்லது . இதில் 
போல் சுராபானஞ் செய்தலாகாது . ( பார வந்தை என்பவள் அநேகநாள் முதலையாக 
தம் மா .) 

இருந்து அருச்சுநனால் அது நீங்கினள் . 
சௌத்தி - சோமகிருஷ்ணர் புத்திரனாகிய சௌபத்திரன் -- சுபத்திரையின் புத்திரன் . 
உக்கிரசிரவன் . இவனால் நைமிசாரண்ய சௌபான் 

ஒரு அக்னி . 
வாசிகளுக்கு மகாபாரதம் சொல்லப்பட் சௌபம் - சாளுவராஜனுடைய விமானம் . 
( பந்ர - ஆதி . ) 

நினைத்த இடம் செல்லும் . ( பாவ .) 


சௌபரி 


2765 


சேௗன்ம 


இவன் கும் 


சௌபர்- சவுபரியைக் காண்க . 

கூறி அதனைத் தின் றனள் . வேற்றூர்க்குச் 
சௌபலன் நகுலனால் கொல்லப்பட்ட சென்ற கணவன் வந்து கன்றைக்கேட்கக் 
துரியோ தனனது நண்பன் . 

கன்றைப் புலி கொன்ற தெனச் ததிச் 
ரன் சகுநி . 

சிலநாளிருந்து இறந்தனள் , நமன் , இவளை 
சௌபலி - காந்தாரிக்கு ஒரு பெயர் . 

நாகததிலிடாது மணங்கொள்ளாத புலைச்சி 
சௌமனஸம் - மேற்குத் திக்கில் பூமியைத் யாக என அவ்வகை பிறந்து தாய் தந்தை 

தாங்கி நிற்கும் திக்கு யானைகளில் ஒன்று . யர் ஊன், கள் முதலிய உண்பிக்க உண்டு 
சௌமியம் ஒரு புராணம் , 

வளர்ந்து தாய் தந்தையர் இறக்கத் திக்கற் 
சௌமியர் அக்நியபிமான தேவதைகளா 

றவளாயினள் , இவள், பிச்சையின் 
கிய நாற்பத்தைம்பதின்மர் . 

பொருட்டுச் சிவராத்திரி தரிசனத்திற்குக் 
சௌமியன் - 1. ஏகா தசருத்திசரில் ஒரு கோகரணஞ் செல்வாருடன்கூடிச் சென்ற 
வன் . 

னள் . அவ்விடம் பிச்சை கேட்டுக்கொண் 
2. புட்கரதேசத்தரசன் . இவன் தேவி டிருக்கையில் ஒருவன் வில்வத்தை இவள் 
வசுமதி . இவன் , தன் மனைவியைவிட்டுத் கையிலிட அவ்வில்வத்தை இவள் புறத் 
தீயொழுக்க முள்ளவனாயிருத்தலை மனைவி தில் எறிந்தனள் . அவ்வில்வம் அவ்விட 
அறிந்து தன் ஆசாரியன் தேவி சத்திய மிருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தது . 
விரதைக்குக் கூறினள் . அந்தச் சத்திய அதனாலும் , அந்தச் சிவராத்திரி முழுதும் 
விரதை, இவளுக்கு ருத்ராக்ஷமகத்துவம் ஆகாரமின்றி யிருந்ததனாலும் , பனியால் 
கூறிருத்ராக்ஷம் புனைவித்தனள் . இதனால் ஸ்நானஞ் செய்ததாலும் , பாபம் நீங்கி 
சௌமியன் வீடு தங்கித் தன் தேவியிடம் முத்திபெற்றனள் . 
காலஞ்ஞானி , சித்ராங்கனையென இரண்டு சௌம்பகம்- சிவாஞ்ஞையால் மயன் சாளு 
குமரிகளைப் பெற்றவன் . அந்தக் குமரி 

வனுக்குக் கொடுத்த விமானம் . 
கள் இருவருள் காலஞ்ஞானி யென்பவ சௌாசே நீ சூரசேநதேசத்துப் பாஷை . 
ளைத் தாமரைக் கண்ணன் என்பவன் 

சௌரபேயன் தீர்க்க தமனுக்குக குரு . 
மனந்தனன் , இத் தமாரைக் கண்ணன் , 

( பாரதம் - ஆதி . ) 
தன் தேவியை நெருங்குகையில் காலஞ் சௌரபேயி 

சௌரபேயி -1. வந்தையைக் காண்க . 
ஞானி , நீர் ருத்ராக்ஷமணியாததால் உம் 

2. ஒரு அப்சரஸ்திரீ, நாரீ தீர்த்தம் 
மைத்தொடேன் என்று நீங்கினள் . தாம 

காண்க . 
ரைக் கண்ணன் , தன் மனைவியை நோக்கி 

சௌரமானம் சூரியனை முதலாகக்கொ 
அவ்விட மெழுதியிருந்த விஷ்ணுவின் பிர 

ணடு கணிக்கும் வானசாத்திர அளவு . 
திமையைக்காட்டி இப்பிம்பம் ருத்ராக்ஷ சௌம் - சூரியனைக் குறித்துக் கூறும் 
மான்மியம் கூறு மேல் நான் புனைகிறேன் 

உபபுராணம் . 
என் றனன் . அப்படியே காலஞ்ஞானி சௌரயானி 

சௌரயானி - சூரியனுடைய குடும்பசம் 
விஷ்ணுபிம்பத்தால் உருத்திராக்ஷ மான் 

பந்தப்பட்டவன் . 
மியம் கூறுவித்துக் கணவனை உருத்திரா 

சௌராடசோமையர் 

இவர் 

வீரசைவ 
க்ஷம் புனையச் செய்து கலந்தனள் . ஒழிந்த 
சித்ராங்கனை வியூதனை மணந்து அவனுக்கு சௌராட்டிரம் --ஒரு தேசம் ( சூரட் ) என்பர் 

அடியவர் . குட்டவ்வையைக் காண்க . 
உருத்திராக்ஷதாரணஞ் செய்வித்து நாயக 

சௌரி - 1. சங்கமன் என்னும் அரசன் 
னுடன் முத்தி பெற்றனள். 
சௌமினி - ஒரு பார்ப்பினி , இவள் மணங் 

காக்கும் யமபுரிவழியிலுள்ள பட்டணம் . 
கொண்டு சிலநாள் கணவனுடன்கூடிச் இதில் ஆன்மா மூன்றாமாசிக பிண்டத்தை 
சுகித்திருந்து கைம்மையாய்க் கள்ளப்புண யுண்பன் . 
ர்ச்சி செய்து கருவடைந்தனள் . இதை 

2. கண்ணனுக்கு ஒரு பெயா . 

3. வத்சந்திரன் குமரன் . 
யறிந்த சுற்றத்தார் ஊரைவிட்டு நீக்க ஒரு 

4. பிரசக்கி குமரன் , 
வேளாளனைக்கூடிக் கள் குடித்து , வெறி 
யால் ஆட்டினிறைச்சி தின்ன எண்ணி சௌவீரம் - 1. சுவீரன் ஆண்ட தேசம் , 
இருளில் பசுவின் கன்றை ஆடெனக் 2. ஒரு தேசம் , Sawirs the country 
கொன்று விளக்கெடுத்துப் பார்க்கையில் between the Indus and the Zhelum . 
பசுவின் கன்றாயிருக்கச் சிவசிவ என்று சௌனம் 

சௌனம் - சுன்ஹன் நிருமித்த பட்டணம் . 


ஞாயிறுகிழவர் 


768 


தீகரம் 


விரும்பியது கோசந்தானேயென்று அத 
னைப் பிடுங்கி அவளிடந் தந்து அனுப்பினர் . 

அக்கோசம்பெற்றுச் சென்ற தாசி , பிரா 
ஞாயிறு கிழவர் தொண்டை நாட்டுப் புழற் மணரிடங் கூறப் பிராமணர் சுவாமிகள் 
கோட்டத்து அவதரித்தவர் . குமரியார் சங் இறந்தனரென்று களிப்புட னிருந்தனர் . 
இலியார் . 

சுவாமிகள் , விடிந்து 

தீர்த்தக்கரையில் 
ஞானகலாம்பையார் - பட்டினத்தடிகளின் சிவபூசை செய்யக்கண்ட வேதியர் நடுங் 
தாயார் . 

கிப் பயந்து அது முதல் பக்தியுடனிருந்த 
ஞானக்கூத்தர் - சிவப்பிரகாசதேசிகர் னர் . இவர் திருக்காஞ்சியில் மடஞ்செய் 
விருத்தாசல புராணம் , திருவையாற்றுப் தெழுந்தருளி யிருந்தவர் . 
புராணம் பாடிய துறவி . இவர் இருக்கை ஞானப்பிரகாசப்ட்டாாகர் இவர் திருவா 
சிவன்பாக்கம் எனும் ஊர் . துறையூராதீ ரூரிலிருந்த சுத்தசைவ வேளாளர் , தமி 
னத்தவர் . 

ழில் புட்பவிதி செய்தவர் . 
ஞானசங்கார் - சைவபத்ததிசெய்த சிவா ஞானப்பிரகாசர் - சிவஞானசித்தியார் பா 
சாரியருள் ஒருவர் . 

பக்ஷத்திற்கு உரைசெய்த ஒரு ஆசிரியர். 
ஞானசிவர் - சைவபத்ததிசெய்த சிவாசாரி இவர் திருவொற்றியூர் ஞானப்பிரகாசர் 
யருள் ஒருவர் . 

என்று கூறப்படுவர். 
ஞானசுதரிசநன்- அக்நிக்குச் சுதரிசனையிட ஞானப்பூங்கோதை திருக்காளத்தியீசுர 
முதித்த குமரன் . யோகவதியை மணம் ர்க்குத் திருத்தேவியின் திருநாமம் . 
புணர்ந்து இல்லறம் வழுவாது நடத்தி ஞானவாசிட்டம் - இது வசிட்டரால் இராம் 
யம தருமராசனால் யமவாகனையின்றி யிருக் மூர்த்திக்கு உபதேசிக்கப்பட்ட ஆத்ம 
தவன் . 

போத நூல் . இதனைத் தமிழில் செய்யு 
ஞானப்பிரகாச சுவாமிகள் - 1. இவர் ணடையாக வீரை ஆளவந்தார் இயற்றினர். 
( யாழ்ப்பாணம் ) வீணாகான புரத்தில் சாலீ ஞானவாலன் - சிவபூசா வைராக்யத்தால் 
வாடீசுரங்கரத்தில் கார்காத்த வேளாளரில் முத்திபெற்றவன் . 
முடிதொட்ட வேளாளராகிய பாணடிமழ ஞானவிண்மகன் - பிரமனது வேறுவடிவம் . 
வர்குலத்தில் ( 300 ) வருஷத்திற்கு முன் ஞானம்பிகை - துறைமங்கலம் சிவப்பிரசா 
தோன்றி ஆதிசைவரிடம் சிவ தீக்ஷைபெற் சருக்குத் தங்கை , பேறைச் சாந்தலிங்க 
அக் கௌடதேயஞ் சென்று வடநூல் சுவாமிகளுக்குத் தேவிபர் . 
பயின்று திருவண்ணாமலை யாதீனமடை ஞானாமிருதம் வாகீசராற் செய்யப்பட்ட 
ந்து சந்நியாசம்பெற்று அங்கிருந்து பல ஒரு சைவசாத்திரம் . இது திரிபதார்த்த 
நூல்களியற்றினர் . இவரிருந்த மடத்தரு வுண்மை கூறுவது , இது அகவற்பாவா 
கில் புதையலிருப்பதை மாணாக்கரறிந்து லாயது . 
சுவாமிகளுக்குத் தெரிவித்தனர் . இவர் 
அதைக்கொண்டு குளமும் மடமும் செய் 
யக் கட்டளையிட்டனர் . இவர் சிவஞான 
சித்தியார்க்கு உரை , பிரமாண தீபிகை, 
சித்தாந்த சிகாமணி , சிவஞானபோதவிரு தகடூர்- இது மைசூர் இராச்சியத்திலுள்ள 
த்தி , பௌஷ்கர வியாக்யான முதலிய நாடு என்பர் . பழைய தமிழ் நூல்களில் 
இயற்றினர் . 

எடுத்தாளப்பட்டு வருகிறது . இது - மைசூ 
2. சாலிவாகனசகம் ( கச கூ கூ ) இல் சங் ருக்கும் , குடகிற்கும் தெற்கி லுள்ளது . 
திரகிரியாண்ட கிருஷ்ணதேவராயரிடம் இது அதிகமானஞ்சியினாடு . 
முதன்மந்திரியா யிருந்த அம்பி , அறம் தகடூர் எறிந்த பேருஞ்சோலிரும்பொறை 
வளர்த்தான் முதலியாரால் வேளாளருக் ஒரு சேரன் , அரிசில்கிழாரால் பாடப்பெற் 
குக் குகுவாக நியமிக்கப்பட்டவர். இவரி 

றவன் . தகடூர் யாத்திரை இவன்மீது செய் 
டம் பொருமை கொண்ட வேதியருட் சிலர் திருக்கலாம் . இவன் வேளாவிக்கோவின் 
இவரைமயக்க ஒரு தாசியை அனுப்பினர் . மகண்மகன் . இவன் பேகன் காலத்தவன் . 
அத்தாசி , இவரிடம் வந்து தன்னைக்கூட தகாம் - 1. ஒரு பிரமவித்தை . இது சிவச்வ 
அழைக்க ஞானப்பிரகாச சுவாமிகள் * 

ரூபம் சொன்னதென்பர் . 


தகுதியணி 


787 


தக்கன 


மகா 


2. ஒரு உபநிஷத்து , 

தலை அரசனாணை கூறித் தடுத்தல், செய் 
3. கனிகளிலிருந்தெடுக்கப்படும் உலோ கைத்தகைவு - பிரதிவாதி செய்யும் காரியத் 
கப் பொருள்களுள் ஒன்று . இது , வெள் 

தைத் தகைத்தல் . ( விவகாரசாரசங்கிரகம் ) 
ளியைப்போல் வெண்மையுள்ளது . இது தக்கநாடு 

இது தக்கநாடு - கேமமாபுரத்தையுடைய தேசம் . 
ஜலத்திலும் ( 7 ) மடங்கு கனமுள்ளது . தக்கன் - 1. பிரமன் மானசபுத்திரர்களில் 
வெள்ளீயம் என்பர் . இது , களிம்புள்ள ஒருவன் , பிரமனது கட்டைவிரலிற் பிறந் 
தன்று , அதிக நயப்புள்ள தாதலால் இத தவன் என்றும் கூறுவர் . இவன் தாணி 
னால் பாத்திர முதலிய செய்ய இயலாது . யைக் கூடி ( க 000) குமார்களைப் பெற்ற 
இதனுட னீயத்தையாவது துத்தநாகத்தை னன் , இவர்கள் நாரதர் உபதேசத்தால் 
யாவது கலந்து பாத்திரங்கள் செய்வார் 

ஞானிகளாய்த் துறவடைந்தனர். 
கள் . இதனால் செம்பு முதலிய பாத்திரங் இதனால் பிரசாவிருத்தி யில்லாதுபோன 
கள் களிம்பேறாமற் பூச்சுப் பூசுவர் . இதை தால் தக்ஷன் நாரதனிடத்துக் கோபித்து 
இருப்புத் தகட்டிற் பூசி விளக்குக்கூடு, நிலையிலாது திரியவும் , கலகப்பிரியனா யிரு 
குவளை முதலிய செய்வர் . இதைச் செம்பு க்கவும் சாபந் தந்தனன் . 

பின் , இவன் , 
டன் கலக்கின் வெண்கலமாகிறது . முகம் அசக்னியிடம் ( க 0 ) பெண்களைப் பெற் 
பார்க்கும் கண்ணாடிகளுக்குப் பின்புறத்தில் றுத் தருமப்பிரசாபதிக்கு ( க 0 ) பெண்களை 
ரஸம் போடுதற்கு அச்சமான தகரத்திற்கு யும் , காசிபர்க்குப் பதின்மூவரையும் , சந்தி 
உபயோகப்படுகிறது . கண்ணாடி யளவிற் ரனுக்கு இருபத்தெழுவரையும் ; பூதர் , 
குத் தக்க தகட்டின் மீது ரஸத்தை வார்த்து ஆங்கீரச , கிரிசுவா என்பவர்களுக்கு இவ் 
அதன்மீது கண்ணாடியைப் பொருத்தின் விரண்டு பெண்களையும் , தாட்சயபருக்கு 
சிறிது பொழுதில் ரஸம் கண்ணாடியில் நான்கு பெண்களையும் கொடுத்தான் . இவ 
சேர்ந்துவிடுகிறது . இது இங்கிலாந்து, ர்களுள் சந்திரன் , கிருத்திகை, உசோக 
ஸ்பெயின் , பான்காக் , மலயா, ஆஸ்திரே ணிகளொழிந்த மற்றவரிடம் அன்பிலா 
லியா முதலான இடங்களி லுண்டாகிறது . திருந்ததால் சந்திரனைக் கலைகள் தேயச் 
தகுதியணி - தகுதியாகிய இரண்டு பொரு சபித்தனன் . அச்சந்திரன் சிவமூர்த்தியை 
ள்களுக்குச் சம்பந்தத்தைக் கூறுதல் . இத வேண்டிச் சாபம் போக்கிக்கொண்டனன் 
னைச் சமாலங்கார மென்பர் . ( குவல.) இவன் சிவமூர்த்தியை யெண்ணித் தவஞ் 
தகுதியின்மையணி பொருந்து தற்குத் தகு 

செய்து அம்மூர்த்தி பிரத்தியக்ஷமாகத் 
தியில்லாத பொருள்களுக்குப் பொருத்தல் தான் உமையைக் குமரியாகப் பெறவும் 
கூறுதல் . இதனை விஷமாலங்கார மென் சிவமூர்த்தி மருமகனாகவும் வரம்வேண்டிப் 
பர் . ( குவல . ) 

பெற்று உமாதேவியைப் புத்திரியாகப் 
தகுதிவழக்கு இடக்கரடக்கல் - சொல்லத் பெற்றுத் தாக்ஷாயணியெனப் பெயரிட்டு 
தகாததை மறைத்து வழங்குவது ; மங்க வளர்த்துச் சிவமூர்த்திக்குத் திருமணஞ் 
லம் - அமங்கலமானதை மங்கலமாக்கூறல் ; செய்வித்தனன் . ஒருநாள் தன் குமரியைக் 
குழூஉக்குறி - ஒரு கூட்டத்தார் யாதேனும் காணவேண்டித் திருக்கைலைக்குச் செல்லப் 
ஒரு காரணம்பற்றி ஒன்றன் பேரை மாற்றி பூதகணங்களால் தடைபட்டுத் திரும்பிக் 
வேறு பெயரிட்டு வழங்குவது . ( நன் . ) 

கோபாவேசனாய் விஷ்ணுவாதி தேவர்களை 
தகைவு - வாதியானவன் தன்னாற் கூறப் யாகத் தலைவராக்கி ஒரு வேள்வி செய்யத் 
பட்ட காரியத்தில் நில்லாமலும் , அக்காரி தேவர் , இருடியர் முதலியோர்க்குத் திரு 
யத்தைக் கேட்டுக் கடந்தேனும் போகிற முகம் அனுப்பினன் . யாகத்திற்கு வந்த 
பிரதிவாதியை அரசனாணையால் தகைவு இருடிகளில் ததீசி முனிவர் சிவமூர்த்திக்கு 
செய்தல் , அத்தகைவு , இடத்தகைவு , 

அவி கொடுக்கும்படி பலவிதத்திற் கூறியும் 
காலத்தகைவு , பயணத்தகைவு , செய்கைத் கேளாது யாகந் தொடங்கினன் . 
தகைவு என நான்கு வகைப்படும் . இடத் 

யாகக் காட்சியைக் காணத் தாக்ஷாயணி 
தகைவு - இடத்தை விட்டுப் போக்குதலைத் வந்தனர் . தக்கன் , உபசரிக்காது இருக்க 
தகை தல் , காலத்தகைவு - இன்ன காலத் உமாதேவியார் இது சுடுகாடாக எனச் சபி 
தில் நீ காணப்படல்வேண்டும் அன்றேல் த்து நீங்கிச் சிவமூர்த்தியை யடைந்து நட 
அரசனாணை கடந்தவனாவாய் என்பது . ந்தவை கூறி யாகமழிய வேண்டினள் . 
பயணக்தகைவு - வேற்றூர்க்குச் செல்லு சிவமூர்த்தி , வீரபத்திரரைச் சிருட்டிக்க 


தக்கயாகப்பரணி 


188 


தங்கால் ட்கோவலனார் 


உமாதேவியார் மகா காளியைச் சிருட்டி ஊரும் குலமும் கூட்டித் தங்கால் ஆத்தி 
த்து யாகத்தை அழித்துவர அனுப்பினர் . ரேயன் செங்கண்ணனெனப்பட்டார். தங் 
அக் கட்டளை யேற்ற தேவ தேவிகளிருவ கால் என்பது திருத்தண்காலென இக் 
ரும் பூத கணங்களோடு தக்கன் யாகசாலை காலத்து வழங்கப்படுகிறது ; இது ஸ்ரீவில் 
புகுந்து தேவர்களை வருத்தித் தக்கன் தலை லிபுத்துாருக் கருகிலுள்ள தொரு விஷ்ணுத் 
யையும் அறுத்தனர் . அத் தக்கனது தலை தலம் , ஆத்திரேயன் - ஆத்திரேய கோத் 
யை ஒரு பூதம் விழுங்கிற்று , மீண்டும் திரத்துப் பிறந்தவன் . எனவே இவர் அந் 
பிரமன் தன் குமானை எழுப்பச் சிவமூர் தணர் மரபினராவர் . முகம் புகுகிளவி 
த்தியை வேண்டிய காலத்துத் தக்கனது பாடவு 

வல்லவருள் இவருமொருவர் ; குறிஞ் 
தலையைக் காணாது அத்தலைக்குப் பதிலாக சித்திணையைப் புனைந்து பாடியுள்ளார் . 
ஆட்டுத் தலையை வைத்து எழுப்பினர் . இவர் பாடிய உள்ளுறை வியப்புடையது . 
தக்கன் , ஆட்டுத்தலை பெற்றுப் பிரமன் இவர் பாடியது நற் . கூ . அசும் பாட்டு , 
சொற்படி கங்காதீரத்தில் சிவப்பிரதிஷ் தங்கால் பொற்கொல்லன் வெண்ணாகனார் - 
டை செய்து பூசித்துச் சிவகணத் தலைமை பொற்கொல்லனென்றமையானே 
பெற்றனன் . இவன் பெண்கள் புருஷன் கம்மாளரென்பது வெளிப்படை , ஊர் முற் 
வேண்டிப் புருஷாயதம் என்னுந் தவஞ் கூறிய திருத்தண்காலே . அகம் முதலாய 
செய்ததால் புருஷனையும் நக்ஷத்ர பதத்தை சில எடுகளிலும் புறத்திலும் பொற் கொல் 
யும் பெற்றனர். இவன் உமாதேவியார் லனென்பது பிறழ்ந்து பூட் கொல்லனென் 
யாகங்காண வந்தபோது மதியாதிருந்த றும் பூட் கொற்றனென்றும் எழுதப்பட் 
தால் சூரியகுலத்து மாரிஷையிடம் மனித டுள்ளது . இஃது ஏடெழுது வோரால் 
னாய்ப் பிறந்தான் . 

நேர்ந்தவ . 

பூட்கொல்லனென்பது 
2. பானு பட்டணத்தை யாண்ட வல்ல பொருள் பொருந்தாமையால் பூட்கோல 
வனுக்கும் , கமலை யென்பவளுக்கும் பிறந் வன் (பூண்கட்டிய தடிக்கொம்புடையவன் ) 
தவன் . இவன் பிறப்பில் குட்ட நோயுட எனத்திருத்தப்பட்டது போலும் . பூட் 
னிருக்கத் தந்தை , தாயுடன் குமானைக் கொற்றனை முடக்கொற்றனென்று திருத் 
காட்டிற்றுரத்தினன் , இவள் தன் குமர தவமாயிற்று . ( பூட்கொல்லன். பூண் செய் 
னுடன் காட்டிற் செல்லுகையில் , முற்கல யும் கொல்லன் . அஃதாவது பணித்தட் 
முனிவர் அவ்வழி செல்ல அவரது தேகக் 

டான் என்று பொருள் படலாம் .) இவர் 
காற்றுப்பட நோய் நீங்கி மன்மதனைப் பாடலிற் சிலவற்றிலே தமது மரபைப் 
போல் வடிவு கொண்டு குண்டின தேசாதி 

பொன்செய் கம்மியன் சைவினை கடுப்பா 
பதியாயினான் . இதற்கு முன் பிறப்பி (நற்ஙககூ ) எனச் சிறப்பித்துக் கூறியுள் 
லிவன் வல்லாளன் தந்தை கல்யாணன் . 

ளார் . மதுரைப் பொற்கொல்லன் வெண் 
இவன் குமரன் பிரகத்பானு. 

ணாகன என ஒருவர் அகத்திற் காணப்படு 
க்கயாகப்பரணி - ஒட்டக்கூத்தரா லியற் 

கிறார் . திருத்தண் காலி லிருந்த இவர் 
றப்பட்ட பரணிப்பிரபந்தம் . சொற்சுவை 

மதுரைக்குச் சங்கமேறி அங்கு வைகியத 
பொருட்சுவை நிரம்பியது . 

னால் மதுரைப் பொற்கொல்லன் வெண் 
தக்கயோகம் - திதிகளைக் காண்க . 

ணாகனெனப் பட்டாரோ அறியக் கூட 

வில்லை . ஆயினும் மதுரையை நீங்கித் தங் 
தக்கிணன் - பாண்டி நாட்டிலுள்ள திருத் 

காலென்ற தளவே இவர் பாடல் கணக் 
தங்காலி லிருந்த வார்த்திகன் என்னும் 

இவர் குறிஞ்சியையும் 
வேதியன் குமான் . (சிலப்பதிடாரம் ). 

பாலையையும் பாராட்டிப் பாடியுள்ளார் . 
தங்கால் - இது பாண்டிநாட்டுள்ள ஊர்களு 

இவர் பாடியனவாக நற்றிணையில் கூக்கூ ஆம் 
ளொன்று . 

பாடலொன்றும் குறுந்தொகையில் ஒன் 
தங்கால் ஆத்திரேயன் செங்கண்ணனார் றும் அகத்தில் இரண்டும் புறத்திலொன் 
செங்கண்ணனெனப் பலருளராதலின் அவ றுமாக ஐந்து பாடல்கள் கிடைத்திருக் 
ரின் இவர் வேறென்பது தெரிய “ஊரும் 
பெயருமுடைத் தொழிற் கருவியும் , தங்கால்பூட்கோவலனார் - ஒரு செந்தமிழ்க் 
யாருஞ்சார்த்தியவை யவைபெறுமே கவி, கடைச்சங்கமருவியவர் . கோவனர் 
( தொல் . பொருள் , 15.0 ) என்ற விதிப்படி என்ப . ( புற . கா .) 


கிடப்படுகிறது . 


கின்றன . 


தங்கால் முடக்கொற்றனார் 


769 


தசாதன் 


வேண்டி 


தனக் 


தங்கால் முடக்கொற்றனார் கடைச்சங்க 

மருவிய புலவர் . ( அக - று . ) 
தசகாரியம் -1 . தத்வரூபம் , தத்துவதரிச 
னம் , தத்வசுத்தி , ஆத்மரூபம் , ஆத்மதரிச 
னம் , ஆத்மசுத்தி , சிவரூபம் , சிவதரிசனம் , 
சிவயோகம் , சிவபோகம் என்பனவாம் . 

2. தத்துவரூபம் ( நசு ) தத்வங்களின் 
தொழிலைத் தனக்கு வேறாயறிதல் . தத்வ 
தரிசனம் - தத்வங்களைச் சடமென அறிந்து 
நீங்குதல் . தத்வசுத்தி - தத்வங்களைச் சிவ 
ஞானத்தால் தனக்கு அன்னியமாக்காணல் , 
ஆத்மரூபமாவது - மூவகை மலங்களுநீங்கி 
ஆத்மஞானமெனும் அறிவே , வடிவென 
அறிதல் , ஆத்மதரிசனமாவது 
கொரு செய்தியுமில்லையென்றறிந்து சிவன் 
செயலென நிற்றல் . ஆத்மசுத்தியாவது - 
பெத்தத்தினும் முத்தியினும் சிவன் உபக 
ரிக்கிறானென்று தற்சுதந்தரமற்றுச் சிவ 
ஞானத் தழுந்தி நிற்றல் , சிவரூபமாவது - 
ஆணவமலத்தி லழுந்திக் கிடக்கும் ஆன்மா 
வைச் சிவன் பஞ்சகிருத்தியஞ் செய்து 
மலங்களை நீக்கி மோக்ஷத்தில் விடுவன் என் 
றறிதல் . சிவதரிசனமாவது - சிவன் செய் 
யும் பஞ்சகிருத்யத்தை ஆன்மா செய்யான் 
என்றறிந்து ஆன்மாவைத் தெரிசிப்பது . 
சிவபோகமாவது - சிவசத்தி செய்யுங் கிரு 
த்தியங்க ளனைத்தும் சிவனுக்குச் சற்று 
விலை யென்றறிந்து சிவசத்தியை யன்றித் 
தனக்கும் பிறர்க்கும் செய்தி யிலையென்று 
தெரிந்து திருவருளி லழுந்தல் , சிவபோக 

சிவத்தோடிரண்டறக் கலந்து 
சிவாநந்தத்தை அநுபவித்தழுந்தல் . 
தசநாடி - இடைகலை , பிங்கலை , சுழுமுனை , 
காந்தாரி, அத்தி , சிகுவை , அலம்புடை , 
சங்குனி, வைரவன் , குருதை என்பன . 
உசபார்மீதை - தானம் , சீலம் , பொறை , 
நிஷ்கர்மம் , பிரக்கனை , வீர்யம் , சத்தியம் , 
துணிவு , மயித்ரி , பிதாகம் , ( பௌத்தம் .) 
தமிழகன் - 1. இராவணனுக்கு ஒரு பெயர் . 

2. சண்முக சேதாவீரன் . 
3. சிங்கமுகாசுரனுடைய படை வீரன் 
சிங்கனென்னும் பூதனால் மாண்டவன் . 
தசாதன் - 1. இவன் சூரியவம்சத்து அஜன் 

இவன் தேவியர் கௌசலை , 
சுமித்திரை, கைகேசி . 

2. இவன் தேவர் வேண்டுகோளால் 
கைகேசி தேர் நடத்தச் சென்று அசுரத் 
தலைவனாகிய சம்பரனைக் கொன்றவன் . 

97 


3. இவன் அரசாளுகையில் சரி உரோ 
கணிசகடையிற் பிரவேசித்தலறிந்த கணி 
தர் இவனிடம் , நாடு பன்னிரண்டு வருடம் 
மழையிலாது வற்கடமாமெனக் கூறக் 
கேட்டுச் சநிபகவானிடஞ் சென்று யுத்தஞ் 
செய்து இனி எந்தக்காலத்தும் உரோ 
கணிசகடையிற் போகாதபடி வரம் தாப் 
பெற்றுசு 0,000வருஷம் அரசு புரிந்தவன் . 

4. இவன் குமரியாகிய சாந்தையை 
உரோமபதன் சவீகாரமாக 
கலைக்கோட்டு முனிக் சளித்தனன் , 

5. இவன் ஒருமுறை வேட்டைமேற் 
சென்று இருளில் ஒரு தடாகத்தரு கிருந்த 
னன் , அவ்விடம் கண்ணில்லாத தந்தை 
யின் தாகம் தணிக்கவந்த முனிச் சிறுவனை 
யானையென்று அம்பெய்து அருகில் வந்து 
கண்டு அஞ்சி அக் குமரனது வரலாறு 
அறிந்து கண்ணில்லாத முனிவரைக்கண்டு 
நடந்ததைக் கூறினன் . அரசன் அறியாது 
செய்ததைப் பொறுக்க என வேண்டிய 
தால் முனிவர் விசனமுற்று உயிர் நீங்கு 
கையில் யான் புத்திர சோபத்தால் உயிர் 
நீங்குமாறு நீயும் புத்திர சோபத்தால் உயிர் 
நீங்குக எனச் சாபமேற்றவன் . 

6. இவன் தனக்குப் புத்திர ரிலாமை 
யால் உரோமபதனிடமிருந்த லைக்கோ 
ட்டு முனிவரைக்கொண்டு அசவமேத மிய 
ற்றிப் புத்திரகாமேஷ்டியுஞ் செய்ய அதி 
னின்று , பூதந் தோன்றிப் பாயச மளித்து 
மறைந்தது . அப் பாயசத்தில் ஆசாரியர் 
சொற்படி பாதிகூறு மூத்த மனைவியாகிய 
கௌசலைக்கும் , சிறிது சுமித்திரைக்கும் , 
சிறிது கைகேசிக்குத் தந்து மிகுதியை மீண் 
டும் சுமித்திரைக் களித்தனன் . இதனால் 
அம்மூவரும் நான்கு குமரரைப் பெற்றனர் 

7. ஒருமுறை வசிட்ட ராச்சிரமத்தில் 
துருவாசர் வர அவரை நோக்கி எம்மக் 
கள் ஆயுளுந் திறலும் கூறுக எனக் கேட் 

துருவாசர் , பிருகு மனைவியை 
பொறுத்ததால் அவரால் உன் மனைவியைப் 
பிரிக என்ற சாபப்படி இவ்வவதாரத்தில் 
உன் புத்திரருள் மூத்தவன் அனுபவிப்பன் 
எனக் கூறக் கேட்டவன் . வளர்ந்த குமார 
ருக்கு இராம , பரத , இலக்குமண , சத்து 
ருக்கர் எனப் பெயரிட்டுக் கல்வி முதலிய 
கற்பித்து விச்வாமித்திரர் இராம இலக்கு 
மணரை யாசிக்க அவர்க்குப் பின் அனுப் 
பினவன் . இராமமூர்த்தியின் மணச்செய்தி 
கேட்டு மிதிலை சென்று 

குமாருடன் 


மாவது 


டனன் . 


புத்திரன் . 


தசரதன் 


770 


தசாரணதேசம் 


அயோத்தி மீளுகையில் வந்தெதிர்த்தப ( 6 ) நவரதன் குமான் , இவன் குமரன் 
சிராமரை இராமருடன் யுத்தஞ் செய்ய " சகுனி. 
திருக்கவேண்டிப் பரசிராமன் தோற்கக் ( c ) தர்மா தன் குமரன் , இவனுக்கு 
கண்டு களித்துக் குமாருடன் அயோத்தி ரோமபதன் என்றும் பெயர் . 
யடைந்து இராமனுக்கு முடிசூட எண்ணி தசவர்க்கம் 

க- வது கிருகமிருக்கிற ராசி 
ஆயத்தப்படுகையில் கைகேசி செய்த வஞ் 

வர்க்கம் , உ-வது சூரிய சந்திரவோரை , 
சனையாலும் இருடியின் சாபத்தாலும் உயிர் 

கூ - வது - திரைக்காணம் , ச - வது - திரிம் 
நீங்கப் பெற்றவன் . 

சாங்கிசம் , டு -வது சத்தமாம்சம் , சு - வது 
8. இராவண வதத்திற்குப் பிறகு மௌ 

நவாம்சம் , எ - வது தசாம்சம் , அ -வது - துவத 
னநிலை யடைந்த இராமரைத் தரிசித்துக் 

சாம்சம் , க - வது - கலாம்சம் , க 0 - வது சஷ் 
களித்துப் பரதனைத் தம்பியாகவும் , கைகே டியாம்சம் . 
சியைத் தாயாகவும் பெற வரங்கள் அளித் 

தசவாயு பிராணன் , அபாநன் , உதாதன் , 
தவன் . 

வியாகன் , சமாதன் , நாகன் , கூர்மன் , கிரு 
9. இவன் எட்டுத் திக்கிலும் பூமி, ஆகா 

கரன் , தேவதத்தன் , தனஞ்சயன் . 
சத்திலும் செல்லும் ரதங்கள் பெற்றிருந் 
தமைபற்றித் தசரதன் என்று நாமம் பெற் 

தசனேற்பவரோகம் 

பிள்ளைகளுக்குப் 
றவன் என்பர் . 

பல் முளைக்கும்போது உண்டாம் ரோகம் , 
19. இவன் சநியுடன் யுத்தஞ் செயப் 

இதனால் பேதி அற்பசுரம் , மயக்கம் , தாகம் 
புகக் கண்ட சூரியனிவனைச் சரியைப் பூசி 

முதலியவுண்டாம் . ( ஜீவ . ) 
த்து அதனை நீக்கிக்கொள்ளக் கட்டளை தசாசுவன் சூரியவம்சத்து அரசன் இகூ 
செய்தனன் . 

வாகு புத்திரன் . மாகிஷ்மதியாண்டவன் . 
11. ஒரு முறை தண்டகாரண்யத்தில் 

இவன் புத்திரன் மதிராஸ்வன் . 
வேட்டைக்குச் சென்று இளைப்புடன் தன் தசாச்சுவமேதம் - ஒரு தீர்த்தம் .. 
சேனை முதலியவற்றைத் தூரத்தி லிருத்தசாயுதங்கள் வச்சாயுதம் , த்வஜாயுதம் , 
தித் தான் ஒரு விருக்ஷ த்தடியில் நித்திரை கதாயுதம் , பத்மாயுதம் , சக்ராயுதம் , சக்தி 
செய்தனன் , அந்த மரத்தடியில் ஒரு புற் யாயுதம் , தண்டாயுதம் , வாளாயுதம் , பாசா , 
றிருந்தது . அந்தப் புற்றினைத் தசரதன் யுதம் , திரிசூலாயுதம் , ( சைவபூஷ.) 
நித்திரை மயக்கத்தால் உதைக்க அப் புற்று தசாயுத வடிவங்கள் -1 . வஜாம் - புருஷா 
உடைபட்டு அதிலிருந்து ஓர் அரவம் கோ காரமான பெருத்தவுரு , கடினம், மிக்க 
பத்துடன் நித்திரை செய்யும் தசரதனைக் பலம் உள்ளது . 2. சக்தி - ஸ்ரீரூபம் சிவ 
கடிக்க வந்தது . இவை அனைத்தையும் ந்த நிறம் முக்கோண வடிவம் . 3. தண் 
ஓர் மரத்திலிருந்து பார்த்திருந்த சடாயு டம் - புருஷாகாரம் கறுத்த நிறம் , சிவந்த 
திடீரென்று பறந்து வந்து நாகத்தை மூக் கண் உடையது . 4. கட்கம் - புருஷரூபம் , 
காற் கௌவிக் கொத்திக் கொன்றனர் . கருநிறம் , கோபக்கண் உடையது, 5. பா 
புராசனது வேகத்தால் நித்திரை தெளி சம் - எழுமுடிச்சு , வாலுடன் கூடிய சர்ப்ப 
ந்த தசரதன் காலயமன் என்று எண்ணி ரூபம் புருஷவுருவம் உடையதா யிருக்கும் . 
வில்லினைக் கையிலேந்தச் சடாயு அரசனை 6. த்வஜம் - புருஷவுருவம் , மஞ்சள் நிறம் , 
அணுகி 

நடந்தவை கூறி அரசனுக்குக் திறந்த வாய் , பலமுள்ள கைகள் உடைய 
கனியும் நீஎம் உதவி இளைப்பைப் போக் தாயிருக்கும். 7. கதை - மஞ்சணிறம் , கன் 
கித் தனது வரலாறு கூறினன் . இதனால் னிகையுரு , பெருத்த புருஷ்டம் உடையதா 
தசரதன் இது முதல் நீ எனக்குச் சகோ 

யிருப்பது . 8. திரிசூலம் புருஷவுரு , 
தானாக எனத் தழுவிக்கொண்டனன் . தெய்வத்தன்மை , நீல நிறம் உடையது . 
புள்ளிருக்கு வேளூர்ப்புராணம் .) 

9. பத்மம் - புருஷவடிவம் , தெய்வத்தன் 
இவன் மந்திரிகள் திருஷ்டி, சயந்து , மை , வெண்ணிறம் , அழகுள்ள கண்கள் 
விஜயன், சித்தார்த்தன் , அர்த்தசா தகன் , உடையது . 10. சக்கரம் - நூறு கிரண 
அசோகன் , மந்திரபாலன் . 

முடைய முகம் , கறுத்த நிறம் , புருஷ வடி 
( a ) ( சூ .) மூவகன் குமரன் அல்லது 

வம் உடையது . 
நாரி கவசன் குமரன் , கல்மாஷபாதன் பே தசாாணதேசம் - தசாரணை யென்னும் நதி 
ரன், விருத்தசருமன் தந்தை . 

யால் சூழப்பட்ட தேசம் , 


சொருகன 


171 


தட்டான கருவிகள் 


தசாருகன் - 1. நிருவிருதி குமரன் , இவன் முறை கொணர்ந்து தேவரெலா மீன்ற 
குமரன் வியோமசுதன் . 

( வி ) றையு மிறை கிடக்கலாமா - வறை 
2. மதுரையிலிருந்த எதுகுல மன்னன் . கழற்கால் , போர்வேந்தர் போர்மாளப் 
காசிராச புத்ரியாகிய கலாவதியை மணந்து போர்வாளுறை கழித்த, தேர்வேந்தன் தஞ் 
அணையப்புக அவள் உனக்குத் தீக்ஷையி சைத் தெரு எனப் புகழ்ந்தனர் 
ன்று என மறுக்கக் கற்கருஷியிடம் சிவ 2. சந்திரவாணனைக் காண்க . 
தீக்ஷை பெற்று அவளைப் புணர்ந்து நற்கதி தஞ்சைவாணன் கோவை 

தஞ்சாக்கூர் 
யடைந்தவன் . 

வாணன்மீது பொய்யாமொழிப் புலவராற் 
தசார்ணவம் 1. A Part of the Ohatis செய்யப்பட்ட கோவைப் பிரபந்தம் , 
garh Distriot . 

தடத்தலக்ஷணம் பொதுலக்ஷணம் , 
2. காசிக்குத் தெற்கிலுள்ள தேசம் . தடமீத்தன் கனகமாலையின் பிதா. ( சிங் . ) 
தசார்ணி காந்தார அரசனாகிய அமலன் தடாதகைப்பிராட்டியார் 

மலையத்துவச 
புத்திரி , 

பாண்டியன் , புத்திரர் வேண்டித் தவமியற் 
தச்சன் - அரசன் , பார்ப்பினியைப் புணரப் றினன் . இவனிடம் இந்திரன் தோன்றி யா 

பிறந்தவன் . ( அருணகிரிபுராணம் . ) கஞ்செய்ய எவினன் . அவ்வகை யாகஞ் 
தஞ்சன் - ஒரு அரக்கன் இவனை விஷ்ணு செய்கையில் யாகத்தில் பார்வதி பிராட்டி 
கொல்ல இவன் , தன் பெயரால் இப் பட் யார் மூன்று முலையுடைய குழந்தையாகத் 
டணம் இருக்கக் கேட்டனன் . அவ்வாறு திரு அவதரித்தனள் . அரசன் குமரியின் 
ஆகுக எனத் தஞ்சாவூர் எனப்பட்டது . உறுப்பின் மிகுதியைப் பற்றிக் கவலுகை 
( தஞ்சை - கெஜடி .) 

யில் அசரீரி இக் குழந்தைக்குக் கணவன் 
தஞ்சாசூரன் தஞ்சாவூராண்டு குலோத் தோன் றுகையில் ஒரு முலை மறையுமென 
துங்கனால் ஜெயிக்கப்பட்டவன் . 

அரசன் கேட்டுக் களிப்புடனிருந்தனன் 
தஞ்சைவாணன் - 1. இவனுக்கு வரோ தடா தகைப்பிராட்டியார் சகல கலைகளும் 
தயன் , சந்திரன் என மறு பெயருண்டு. கற்றுத் தந்தை முடி புனைவிக்கப் புனைந்து 
இவன் மதுரைக்குத் தஞ்சாக்கூரை ஆண்ட செங்கோல் செலுத்தி உலகெலாம் வென்று 
சிற்றரசன் எனவும் , மதுரை , திருநெல் 

பகைவரிடம் திறைகொண்டு கைலாயத் 
வேலிகளை ஆண்ட பாண்டியர்களுக்கு மந் திற்கு யுத்தத்திற்குச் சென்று நந்தி முத 
திரியாயும், சாமந்தனாயு மிருந் தவனென் லிய சிவகணத்தவருடன் யுத்தஞ் செய்து 
றும் , வாண வம்சத்தவன் எனவும் கூறு அவர்களைப் பின்னிடச் செய்தனள் , இத 
வர் . தஞ்சைவாணன் கோவையில் இப் னால் சிவமூர்த்தி யுத்தத்திற்கு வர அசரீரி 
பிரபுவை ( வையைநாடன் " வழுதியர் யின் சொற்படி ஒரு முலை மறைந்தது 
நாமம் வளர்க்கின்ற வாணன் மீனவர் கண்டு நாணிச் சோமசுந்தரராக எழுந்தரு 
தம் செங்கோன் முறைமை செலுத்திய ளிய சிவமூர்த்தியை மணந்து குண்டோ 
வாணன் " , " மாவலிவாணன் , மல்லை தரனுக்கு அன்னமிட்டு நாணி உக்கிர 
யம் போர் வென்ற வாணன் , தென் குமார பாண்டியனைப் பெற்றுத் திருமணம் 
றன்னைப் பணிந்து 

பணிந்து குற்றேவல் புணர்த்தி இறைவருடன் திருக்கோயிலில் 
செய்யாது சமர்க்கெழுந்த மன்னைப் புறங் எழுந்தருளியவள் . தாய் காஞ்சனமாலை , 
கண்ட வாணன் கன்னாடர் மண் தட்சன் விருகனுக்குத் துருவாக்ஷியிடம் 
கொண்ட வாணன் " , ( வேளாண்மரபு 

பிறந்தவன் . 
விளக்கிய வாணன் எனக்கூறியிருத்தலால் தட்டாரப்பூச்சி வண்டின த்தைச் சேர்க் 
இவன் மூவேந்தரும் அஞ்சத்தக்கவனாக தவை . மாம்சபக்ஷணி இது பறந்து ஆகா 
இருந்தான் எனத் தெரிகிறது . தஞ்சை யத்திற் பறக்கும் சிறு பூச்சிகளைப் பிடித் 
வாணன் கோவையில் வல்லத்துப்போர் துத் தின்னும் , 
செய்தவனாகக் கூறி யிருத்தலால் இவன் தட்டான் கம்மாள வேறுபாடு , பொன் 
காலம் கி . பி . 16 - ஆம் நூற்றாண்டின் 

வேலை செய்வோன் . 
கடைக்காலமாகும் . இவன்மீது பொய்யா தட்டான் கருவிகள் - பட்டறைக்கட்டை 
மொழிப்புலவர் ஒரு கோவைப் பிரபந்தம் பட்டறை , சுத்தி , கம்பீச்சு , கொறடு , சாம 
பாடி மேற்கூறியபடி புகழ்ந்தனர் . பின் ணம் , ஊதுகுழல் , நீர் கார் , கும்பிடுசட்டி , 
னும் தஞ்சைத் தெருவினை திறையின் கரி , உமி , திராசு , படிகட்டு , குன்றிமணி , 


னன் 


21 


தண்டக்புரம் 


772 


தண்டி 


காஞ்சி 


அறம் , ராவி , வாள் , பர்மா , பிரஷ் , தண் மனால் சிருட்டிக்கப்பட்டு அரசனிடம்வைத் 
ணீர்த்தொட்டி , கரித்தொட்டி , பூட்டுசு , திருப்பது தண்ட புருஷன் என்பர் . (மனு.) 
உருக்கு வார்க்கும் கல் , மூசை , கதிர் , தண்டலங்கிழவமகரஷிகோதரன் 
உமித் தொட்டி , சுத்தி பட்டறை தேய்க் யில் சோழன் சபையில் தலை வழக்கிட்டு 
கும் கல் , விளக்கு குழை, பித்தளை 

கீர்த்தி பெற்றவன் . 
பிரஷ், பாஷாதிம்மை, பேராதிம்மை , மெ தண்டன் - 1. மகதநாட்டரசன் . 
ட்டச்சு , கடியச்சு , வெட்டறம்பு , மணி 2. ( தண்டகன் ) இக்ஷவாகுவின் குமரன் , 
தேய்க்கும் அச்சு , கரசாணை , கைசாணை , இவன் கொடியவனாய்த் தண்டத்திற் குட் 
மெருபாளை முதலியன 

படுவன் என அறிந்த தந்தையா லிடப் 
தண்டகபுரம் தண்டகராசன் இத்தலத்து 

பட்ட பெயர் . விந்தியத்திற்கும் சைவலத் 
விஷ்ணுவை யெண்ணித் தவமியற்றின திற்கும் இடைநாட்டை யாண்டவன் . பார் 
தால் காஞ்சிக்கு இவன் பெயரால் ஒரு க்கவ புத்திரியாகிய அரசையை வலிதிற் 
பெயர் வந்தது . 

புணர்ந்த காரணத்தால் சாபம் பெற்றான் . 
தண்டக நாட்டெல்லை - தென் திசைக்கண் 

இச் சாபத்தால் நாடு காடாகி மண்மாரி 
கன்யாகுமரி , வட திசைக்கண் விந்தியம் , 

பொழியப் பார்க்கவரால் சாபமேற்றவன் . 
கிழக்கு மேற்குக்கடல் எல்லையாகக் கொ 

3. சண்முக சேநாவீரன் . 
ண்ட நாடு . 

4 , சூரபதுமன் மந்திரி . 
தண்டகன் - 1. துரியோதனன் தம்பி . 

5. இவன் ஒரு அரசன் , வேட்டைக்கு 

வந்து பார்க்கவ முனிவர் ஆச்சிரமத்தில் 
2. ஒரு அரசன் திருக்காஞ்சியில் தவ 

அம் முனி பத்தினி உபசரிக்கக் கண்டு 
மியற்றினவன் . 

மயில்கொண்டு கைப்பற்ற அதனைத் தருப் 
3. சண்முக சேநாவீரன் . 

பைப் பொருட்டுக் காட்டிற்குப் போன 
4. இக்ஷவாகுவின் புதல்வன் விந்தியத் 

முனிவர் கண்டு கோபித்து அரசனை அலி 
திற்கும் சைவலத்திற்கும் இடையிலுள்ள 

ஆகவும் விலக்காத மந்திரியை வேடனாக 
நாட்டையாண்டவன் . சுக்கிரன் புதல்வியா 

வும் , சபித்தனர் . இவன் மந்திரி சிந்துமே 
கிய அரசையை வவிதிற் புணர்ந்ததால் 

தன் . இவ்வரசன் சாபம் கலி காலனால் நீங் 
சபிக்கப்பட்டுத் தன்னாட்டில் கன்மாரி பொ 

கிற்று . 
ழிய அழிவெய்தினன் . (சுக் - நீ . ) 

தண்டாசுரன் - 1. ஒரு - சுசன் , இவன் 
தண்டகாரண்யம் தண்டனைக் காண்க . 

நாரதரால் வயிற்றில் உபதேசிக்கப் பெற்ற 
தண்டகேது - ஒரு க்ஷத்திரியன் தமிழ் நாட் வன் . 

சில்லிகையின் குமரன் . 

இவன் 
டரசன் பாண்டியன் . ( பா - துசோ .) பிரம விஷ்ணுக்களைத் தொந்தரை செய்யச் 
தண்டதான் - திருதராட்டிரன் புத்திரன் . சிவமூர்த்தி இவனைச் சத்தியால் கொலை 
தண்டத்தலைவன் - குடிகள் அழிவெய்தா 

செய்வித்தனர் . 
வாறு தண்டம் விதித்தல் , மிக்கவன் கண் 

2. ( சூ .) துந்துமாரன் குமாரன் , குமரன் 
இன்மை , மிக்க இரக்க மின்மையாகிய 

அரியசுவன் . இவனுக்குத் திருடாசுவன் 
குணங்களுடையான் . ( சுக் - நீ . ) 

எனவும் பெயர் . 

சந்திராசுவன் எனவும் 
தண்டநாதன் - திருதராட்டிரன் புத்திரன் . பெயர் . 
தண்டபாணி -- 1. அகீநான் குமாரன் , இவன் தண்டாயினன் - காஞச யாண்ட அரசருள் 
குமரன் க்ஷேமகன் . 

ஒருவன் . 
2. காசியிலுள்ள ஒரு தேவன் . இவன் தணடாரணி - பல தாபதர்கள் தங்கியிருக் 
காசியில் தவம் புரிந்து சிவமூர்த்தியிடம் கும் ஆச்சிரமங்களையுடையது . ( பெ- கதை ) 
தண்டம் பெற்றுக் காசியின் வளங்கள் தண்டி - 1. பிரமன் புத்ரரில் ஒருவன் திரி 
வெளி போகாது காத்திருக்கும் சந்நியாசி . தன்வாவுக்குச் சிவநாம சங்கீர்த்தனஞ் செய் 

3. சுப்பிரமண்ய சுவாமி களின் ஆசார்ய யக் கற்பித்து அச்வமேத பலமுண்டாக் 
திருக்கோலத்துள் ஒன்று . 

கினவன் . 
4. வாமனமூர்த்தியின் முதுகெலும்பைக் 4. கையில் மைக்கோல்கொண்டு ஜனங் 
கொண்ட சிவாவசரக்கோலம் . 

கள் செய்யும் நன்மை தீமைகளைக் குறிக் 
தண்டம் - இது , அரசனிடமிருந்து தீமை கும் தேவன் . 
செய்வோரைத் தண்டிக்கும் தெய்வம் , பிர 3. சூரியனுக்கு வாயிற் காவலன . 


தண்டியடிகள் நாயனார் 


773 - 


ததிவாகன 


எம் . 


ரன் . 


4. ஒரு தமிழாசிரியர் . அலங்கார நூல் சன் கண்டு வியந்து சமணரை ஊரைவிட் 
தமிழில் இயற்றியவர் . அம்பிகாபதி புத்தி டகற்றினன் . நாயனார் இவ்வகை தொ 
மர் என்றுங் கூறுவர் . தண்டியாசிரியர் ண்டு செய்திருந்து முத்தி யடைந்தனர் . 
எனவுங் கூறுவர் . ( தண்டியலங்காரம் .) ( பெ . புராணம் . ) 
5. சத்தியால் கொல்லப்பட்ட அசுரன் . தண்டியலங்காரம் - 1. ஒரு அணியிலக்க 
6. ஒரு மகருஷி , இவர் சத்திய வுலகத் ணம் , இது தண்டியாசிரியராற்செய்யப்பட் 
திருந்தவர் . இவர் சிவாநுக்ரகத்தால் பெரு 

இதற்குச் சுப்பிரமணிய தேசிகர் 
நூலாசிரியரானார் . இவர் செய்த சாங்கிய உரை செய்தனர் . இது பொதுவணியியல் , 
நூலைப் பலர் அநுசரித்து நற்பத மடைந்த பொருளணியியல் , சொல்லணியியல் என் 
னர் . சிவமகாபுராணம் 

னும் மூன்று இயல்களை யுடையது . 
7. இவர் ஒரு ருஷி . கிருத யுகத்தில் தண்டியின் உருவம் - இவர் திருக்கைலையின் 
( 1000 ) சிவ த்யானஞ்செய்து சாங்கிய தென்புறத்தில் பெரிய வயிறும் தொங்கு 
சாஸ்திராதிகளைக் கண்டித்து வித்வாம்சரா கின்ற சிகையும் , மைக் கூண்டும் , எழுது 
யினர் . எக்காலத்தும் நீங்காத பக்தியையும் கோலும் வைத்துக்கொண்டு ஜனங்கள் 
விரும்பினவர் . ( பா 
( பா - அநுசா . ) 

செய்கிற கன்மங்களுக்குச் சாக்ஷியாய் அக் 
தண்டியடிகள் நாயனூர் - திருவாரூரில்திரு தக் கன்மங்களை எழுதுகிறவராவர் , 
அவதரித்துப் பிறவிக் குருடராய்ச் சிவத் தண்டிலேயன் ரௌத்திராஸ்வன் புத்தி 
தொண்டு வழுவாமல் செய்துவரும் நாட் 
களில் கமலாலயமருங்கு , சமணர் மடம் தண்டினி மணித்வீபத்தில் சக்ராலயத்தின் 
நெருங்கித் தீர்த்தங் குறைவா யிருப்பதை கீழ்த்திசையிலுள்ள கிருகத்தில் உள்ள 
யெண்ணி யதைத் தோண்டி நீர்க் குறை சத்திகளில் ஒருத்தி . (சிவாஹ .) 
நீக்க நீர்க்கரைக்கும் மேற் கரைக்குமாகத் தண்டீசர் - சண்டேசுர நாயனாருக்கு ஒரு 
தறி நட்டு அதில் கயிறு கட்டி அக் கயிறு பெயர் . 
கண்ணாக அந்தக் குளத்தைச் சீர்திருத்து தண்டுலசாயி - திருதராட்டிரன் குமரன் . 
கையில் சமணர் பொறாமல் நீர் , இந்தப்படி தண்டுலபிரஸ்தகம் - ஜராஸந்தன் சிவபூசை 
செய்வதனால் செந்துக்கள் இறக்குமே செய்து இஷ்டசித்தி யடைந்த இடம் . 
உடக்கு நேத்திரமில்லாததுபோல் நாங்கள் ( பார - சபா . ) 
சொல்லும் அறம் கேட்கக் காதுமில்லையோ தண்ணீர் வடியுமாம் இவ்வகை மரங்கள் 
வென்று கூறி அவர் கட்டியிருந்த தறி , ஐரோப்பாவிலுள்ள ஸ்ட்ஜர்லாண்டின் 
கூடை , மண்வெட்டி , முதலியவைகளைப் காடுகளிலுள்ளவை . இம் மரத்தை முதி 
பிடுங்கி எறிந்தனர் . 

நாயனார் அவர்களை ர்ந்தபின் வெட்டினாலும் , தொளைத்தாலும் 
நோக்கிச் சிவனருளால் எனக்குக் கண் இதிலிருந்து சுத்தமான தண்ணீர் வராள 
தெரிந்தால் நீங்கள் என்ன செய்துகொள் மாகச் சுரக்கின்றது என்பர் . 
ளுகிறீர்கள் என, நாங்கள் ஊரைவிட்டு ஓடி ததிபாண்டன் - ஒரு இடையன் , கண்ணன் 
விடுகிறோம் என்றனர் . நாயனார் , சுவாமி இவனிடம் ஒரு நாடகமாக அடைக்கலம் 
சந்நிதியில் சென்று சமணர் கூறியதைக் புக இந்த இடையன் இவரைத் தயிர்ப் 
கூறி முறை யிட்டனர் . சிவபெருமான் , பானையால் மறைத்தனன் . பிறகு கிருஷ் 
நாயனார் கனவில் எழுந்தருளி அன்பனே ணமூர்த்தி தம்மை விடக் கேட்க இடை 
உன் கண் தெரிந்து சமணர் குருடராகக் யன் எனக்கும் என்சாலிறகும் மோக்ஷம் 
காண்பாய் என்று , அரசனுக்கும் நாயனார் தரின் விடுவேனென்ன அவ்வகை இருவ 
வழக்கைத் தீர்க்கக் கனவிற் பணித்து ருக்கும் முத்திதரப் பெற்றவன் . இவனைக் 
மறைந்தனர் . விடிந்த பின் அரசன் , காய குயவன் என்பர் குலாலர் . 
னாருடன் சமணரை வினவ அவர்கள் சம் ததிழகன் - 1. கத்ருகுமான் , நாகன் . 
மதித்தது கண்டு தீர்த்தக்கரை சென்ற 2. சுக்கிரீவனுக்கு அம்மான் ; ஒருவா 
என் . நாயனார் , நான் பரமசிவனுக்கு மெய் னரவீரன் மதுவனக்காவலன் அங்க தனி 
உயனானால் நான் கண் பெற்றுச் சமணர் டம் அடிபட்டுச் சரண்புக்கவன் . 
கணிழப்பர் என்று குளத்திலுள்ள நீரில் ததியக்கன் - அதர்வணன் புத்திரன் . 
கழ்கி எழுந்து கண் பெற்று நின்றனர் . ததீவாகன் - 1. அங்கன் குமரன் . 
சமணர்கள் கண்ணிழந்தனர் . இதனை அர 2. ஓர் கூத்திரியன் தவி தரன் புத்திரன் . 


14 


தத்தன் 


. 


ததீசி -1 . அதர்வ என்னும் ருஷிக் உடலெல்லாம் வைகுண்டம் காட்டினர் 
சாந்தியிடமுதித்த குமரர் . இவர்க்கு ( தீர்த்தகிரிபுராணம் ). 
தத்தியங்கர் எனவும் பெயர் . இவர்க்குக் 2. சாரஸ்வ தரைக் காண்க . 
குதிரை முகம் என்று கூறுவர் . மகாவிரத 

3. இவர் பிருகுவம்சத்தவராகிய துந்து 
ஒழுக்கமுடையவர் , துவட்டாவிற்கு நாரா 

முகர் குமார் . இவருடன் சூர்யவம்சத்தாச 
யணகவசம் உபதேசித்தவர் . இந்திரன் , னாகிய சையாதியின் குமரன் க்ஷபன் 
விருத்திரன் முதலிய அசுரரை வெல்ல 

தனது தந்தையின் கட்டளையால் துந்து 
இவரிடம்வந்து முன்பு தேவரும் அசுரரும் 

முகரைச் சரணடைந்து வேதமுதலிய 
பாற்கடல் கடைகையில் இருதிறத்தவ சகல கலைகளையுங் கற்றுவருகின்ற நாட் 
ரும் ஆயுதங்களுடன்வர அவைகளை விஷ் 

களில் ததீசி க்ஷபனை நோக்கி நான் ஒரு 
ணுமூர்த்தி வாங்கி இம்முனிவரிடத்து காலத்தில் உன்னிடம் தன தான்ய பசுக் 
வைத்தனர். அந்த ஆயுதங்களை நெடுநாள் களை வேண்டி வருவேனாயின் தருவை 
இவர் வைத்திருந்தும் அவற்றை யாரும் யோவென அவ்வாறாகுக வென்றனன் . 
கேளாததால் இவர் விழுங்கினர். அவை பின் க்ஷபன் தன்ன ரசையடைந்து ராஜ்ய 
கள் திரண்டு இம்முனிவாது முதுகந் தண் மாளுகையில் ததீசி செல்ல க்ஷபன் மற 
டைச்சேர்ந்திருந்தன . அம்முதுகந்தண்டை நது பேசுதலறிந்து கோபித்தவரா யுன் 
இந்திரன் கேட்கத் தமது உயிரை ஒரு செல்வத்தினும் மிக்க செல்வத்தை நான் 
பொருட்டாக எண்ணாமல் முதுகெலும்பு சிவபெருமானிடம் பெற்று வருகிறேனென 
கொடுத்த கருணாமூர்த்தி , குப்பன் என்னும் 

அவனை விட்டுச் சிவமூர்த்தியை யெண் 
அரசனை நண்புபூண்டு அவன் அரசர் பெரி 

ணித் தவம்புரிந்து பெற்றுத் தம் செல்வத் 
யர் என இவர் அந்தணர் பெரியார் என 

தைக் காணும்படி க்ஷபனுக்குக் கூற 
வாதிட்டு அரசனை மோத அரசன் வச்சிரத் 

க்ஷபனும் முனிவரை வச்சிரத்தால் எறி 
தால் எறிய உடலறுந்து சுக்கிரனை நினைக் 

ந்து முனிவர் செல்வத்தைக் கண்டு அவ் 
கச் சுக்கிரன் மிருதசஞ்சீவிரி மந்திரத் 

வாறு பெற எண்ணி விஷ்ணுவை நோக் 
தால் உயிர்தரப்பெற்றுச் சிவபூசைசெய்து கித் தவம்புரிந்து செல்வங்களையும் அஸ்தி 
வச்சிரயாக்கை பெற்றுக் குபனை முடியிடற ரங்களையும் பெற்று முனிவரது வீறடக்க 
வுதைத்தனர் . இதனால் குபனுக்கு விஷ் 

யுத்தத்திற்கு வந்து அஸ்திரங்களைப் பிர 
ணுமூர்த்தி பரிந்துவந்து சக்கரத்தையும் யோகிக்க முனிவர் தருப்பையை அபிமந்தி 
அனேக விஷ்ணுக்களையும் ஏவினர் . இருடி 

ரித்துச் சேனை முதலியவர்களைக் கொல்ல 
அவ்விஷ்ணுவின் மாயைகளைத் தமது கட் வும் விஷ்ணு உதவி செய்ய வந்து சக்ர 
டைவிரலில் உதித்த அனேக விஷ்ணுக் ப்ரயோகஞ் செய்து , இளைத்து முனிவரை 
களையேவி மாற்றிச் சக்கரத்தைப் பின் வேண்டிச் செல்ல அரசனும் அடங்கிப் 
னிடச்செய்து பல பாணங்களைத் தருப் பணிந்து சென்றனன் . இவர் தேவி கர்க்க 
பையி லாவாகித்துப் பிரயோகித்துப் பிர 

முனிவர் குமரியாகிய மித்ராணி . (சிவரஹ 
மன் வேண்டுகோளால் நிறுத்திக் குபனு 

திருவிளையாடலிற் கூறப்பெற் 
க்கு அருள் புரிந்தவர் . தக்கன் செய்த யாக 

னுள்ள தத்தனென்னும் பாண்டியனுண் 
த்திற்குச் சென்று அவனுக்குச் சிவமூர்த் 

டாக்கிய ஊரென்று தெரிகின்றது . குதி 
தியின் சிறப்புக்களைக்கூறிச் சிவமூர்த் 
திக்கு அவிகொடுக்கப் போதித்தனர் . 

ரை வடிவமொழிந்த நரிகள் தத்திச் செ 

ன்ற இடமாதலின் தத்து நரியென்று முத 
அவன் இவரது சொற்களைக் கேளாததால் 

வில் வழங்கிய பெயர். அப்பால் இங்ஙனம் 
செய்யும் யாகமழியவும் அந்த யாகத்திற்கு 

ஆயிற்றென்று சொல்வதுமுண்டு ; இவ்வூர் 
வந்த தேவர்கள் மாளவும் வேதியர் இரு 

செல்லூர்க்கு மேற்கேயுள்ளது . ( திருவிளை ) 
பிறப்பாளராகத் தங்கள் நிலை தவறி வேறு 
தெய்வங்களைத்தொழுது முத்தியிழக்க தத்தன் - 1. மெய்ப்பொருள் நாயனாருக்கு 
வும் சபித்தவர் . இவரது மற்றசரி தங்களை 

மந்திரி . நாயனாரைக் கொன்றவனைக் 
இந்திரனைக்காண்க. ஒருமுறை முனிவர் 

கொலை செய வெழுந்து நாயனார் தடுக்கச் 
வைகுண்டத்தை வாயினால் சிருட் 

சொற்கடவாது நின்றவன் 
டித்தனர் . இதனால் திருமால் கோபித்த 

2. சீவகன் குமரருள் ஒருவன் . 
கர் . இதைக்கண்ட ததீசி முனிவர் தமது 3. பராச ருஷியின் புத்ரன் . 


தத்தனேரி 


தத்தாத்ரேயர் 


778 


தத்வப்ரகாசர் 


தத்தாத்ரேயர் - 1. அத்திரி குஷியின் புத் தத்துவதர்சி - பதின்மூன்று மன்வந்தரத்து 
திரர் . அத்திரி ருஷிக்கு அநசூயையிடம் 

ருஷி. 
அவதரித்து யோகத்திருக்க 

யோகத்திருக்க விரும்பிய தத்புருஷ்கல்பம் - பிரமன் ஒரு காலத்துச் 
போது இருடிச்சிறுவர் விடாது பின்பற்று சிவபெருமானைத் தத்பரமாகத் தியானிக்க 
வதை யெண்ணி இவர்களை விட்டுத் தனித் அப்போது தத்புருஷ வுருவாகத் தோன் 
திருக்க ( க 00 ) வருஷம் சலத்தில் யோகஞ் றின கல்பம் . ( லிங்க - புரா .) 
செய்து கொண்டிருந்து அம் மடுவினின்றும் தத்புருஷழர்த்தி இவர் மூன்று கண்கள் 
வெளி வருதையில் சிறுவர் விடாதது பொன்னிறம் , மஞ்சள் பட்டு வஸ்திரம் , 
எண்ணி ஒரு அழகுள்ள பெண்ணுடன் கரத்தில் ஜபமாலை யுடையவர் . 
வந்தனர் . அதைக் கண்ட முனிச் சிறுவர் தத்துவப்பிரகாசர் - 1. திருவொற்றியூர் 
அவரிடம் வெறுப்புக் கொள்ளாதிருக்கவும் ஞானப்பிரகாச தேசிகருக்கு மாணாக்கர் . 
முனிவர் , கள்ளருந்தல் முதலிய பஞ்சமகா சிவஞான சித்தியாருக்குப் பரபகூ வுரை 
பாதகஞ் செய்து வெறித்திருப்பவராய் இயற்றியவர் . 
அவர்களுக்குக் காட்ட இருடிச் சிறுவர்கள் 

2. சிற்றம்பலநாடிகளுக்கு மாணாக்கர் . 
விட்டு நீங்கினர் . முனிவர் , பற்றற்றவரா இவர் தத்துவப் பிரகாசமென்னும் சைவ 
யோகத்திருந்தனர் . இவ்வாறு இருக்கை சித்தாந்த சாத்திரஞ் செய்தவர் . 
யில் தேவர்களுக்கும் சம்பராசுரனுக்கும் தத்துவம் ( கசு ) ஆன்மதத்துவம் ( 24 ), 
யுத்தம் நடந்தது . தேவர்கள் , முனிவரிடம் நாடி ( 10), அவத்தை ( 5 ) , மலம் ( 3 ), 
தம் குறை கூறினர் . முனிவர் என் கண் 

குணம் ( 3 ) , மண்டலம் ( 3 ) , பிணி (3 ), 
காண அசுரர் உங்களை வருத்துகையில் அசு விகாரம் ( 8), ஆதாரம் ( 6 ), தாது ( 7 ), 
ரர் அழிவர் என்றனர் . பின் சம்பராசுரன் மரபு ( 10) , கோசம் ( 5 ) , வாயில் ( 9 ) 
யுத்தத்திற்கு வந்து தேவரை வருத்துகை தத்துவராயர் - இவர் சோழநாட்டில் வீரை 
யில் தேவர் தத்தாத்திரேயரிருந்த ஆச்சிர யென்னும் ஊரில் பிறந்த வேதியர் . இவர் 
மத்தில் ஒளிந்தனர் . சம்பான் முதலியோர் உபயகவி . இவருடன் சகபாடியா யிருந்த 
தத்தாத்திரேயரிடம் இருந்த இலக்ஷ்மி வர் சுவரூபாநந்தர் . இவ்விருவரும் சந்தி 
யின் அவதாரமாகிய அவருடைய பத்தினி யாசிகளாய் ஞானாசாரியரைத் தேட ஒரு 
யைக் கண்டு தூக்கித் தலைமேல் வைத்துக் வர் தென்னாடும் , மற்றவர் வடநாடும் செல் 
கொண்டு தேவரை வருத்தாமல் ஆச்சிர லப் புறப்படுகையில் , அவ்விருவரும் நம் 
மத்தை விட்டு ( எ ) அடி சென்றனர் . இல மில் யார் முதலில் ஆசாரியரைக் காண்கி 
க்குமி அவரிட மிருந்து மறைந்தனள் . றோமோ அவர்கள் மற்றவருக்கு ஆசாரி 
முனிவர் தேவர்களை நோக்கி இலக்குமி யர் ஆகிறதென உடன்பட்டுப் புறப்பட்டுச் 
அவர்களிடமிருந்து நீங்கினள் . இனி அசு சென்றனர். தென்னாடு சென்ற சுவரூபா 
ரர் உங்களுக்குத் தோற்பர் . சென்று யுத் நந்தர் சிவப்பிரகாசரைத் தரிசித்து உண் 
தஞ் செய்யுங்களெனக் கூறித் தேவர்க மை யுணர்ந்தனர் . முன் சொன்ன சங்கே 
ளுக்கு வெற்றி தருவித்தவர் . அத்திரி தப்படி தத்துவராயர் இவர்க்கு மாணாக்கர் 
தவஞ் செய்கையில் விஷ்ணு தரிசனந் ஆயினர் . இவர் செய்த ஏல் தத்துவராயர் 
தந்து தம்மை அவருக்குத் தத்தஞ் செய்த சரித்திரம் அல்லது பாடுதுறை . இவராற் 
தால் இப் பெயர் பெற்றனர் . இவரால் சசிவர்ண போதமும் சசிவர்ணன் என்னும் 
யதுக்கள் , எயாள் , ஞான சம்பந்தத்தை மாணாக்கன் பொருட்டுச் செய்யப்பட்டது. 
யடைந்தனர் . சகோதரர் சோமன் , துர் இவர் கலி மடலும் ஈசுரகீதை பிரமகீதை 
வாசன் . ( பாகவதம் ) 

யும் செய்தனர் . 
2. வேதங்களைப் பரவச் செய்தவர் , தத்தை - 1. கண்ணப்ப நாயனார்க்குத் தாய் . 
பாண்டவர் முற்பிறப்பில் இவரை ஆத 2. சமபன் பெண் , 

இரண்யகசியின் 
ரித்து மறுபிறப்பில் சகல சாம்பிராச்சிய தேவி . 
மும் பெற்றனர் . கார்த்தவீர்யார்ச்சுநன் 3. பிரச்சோதனன் மகளாகிய வாசவ 
இவரை யடுத்து ஆயிரங் கைகளும் சகல தத்தை . 
சம்பத்தும் பெற்றனன் . 

தத்வப்ரகாசர் - 1. இவரை ராயர் கூத்த 
3. புலகருக்குப் பிரீதியிடம் பிறந்தவன் . னூர் அப்பன் வால கோகிலர்கள் எப்படி 
கத்தியங்கர்- தத்தாத்திரயருக்கு ஒரு பெயர் . யென்றபோது கூறியது . கட்டளைக்கலித் 


கதி பப்ரகாசர் 


778 


திருத்தோணியப்பு 


துறை " மன்கவி தரவும் பொழிற் கூத்த னாணை , - திருவாரூர்ப் , பாகற்கொடி யறுப் 
னூரப் பன்வாய் தலைமன் , தன்கவி தெள் பார் பாதந் திருவாணை , தியாகக் கொடி 
ளியபால் வாலகோகிலந் தானுரைத்த , யிறக்காதே " கிருஷ்ண தேவராயருக்கு 
நன்க்வி பாலுக்கிடு சர்க்கரைக்கவி நாங்கள் எழுதி விடுத்த பாட்டு , " ஊழி துலுக்கல்ல 
சொல்லும் , புன் கவியுப் பொடுகாய மென் வொட்டியான் தானுமல்ல , வீழி துலுக்கு 
றே சொல்லி போற்றுவரே " ஒட்டக்கூத்த வந்து மேலிட்டு - வாழி , சிறந்த திருவா 
னென்றொரு புலவன் வரவு கேட்டுச் சொ ரூர்த் தியாகருடை பூசை , இறந்ததே கிட் 
ல்லியது . பறியாரோ நின்வாயிற் பல்ல ணராயர் ” இது கேட்டு ராயர் பட்டர்களை 
தனைப் பாசோர் , முறியாரோ நின்முதுகின் மாற்றியபோது பாடியது . ( உண்ட வயிற் 
முள்ளைச் சிறு கவொரு , மட்டப்பேர் போ றிலு மிக்காந்த விட்டதே, தொண்டரே 
தாதோ வாக்கி துவே யானக்கால் , ஒட்டக் வீழித் துலுக்கரே - பண்டெல்லாம், அப் 
கூத்தன் தானுனக்கு " ஒருவன் புடவை மவ லெள்ள திரசமுந் தோசைகளும் , சுப் 
தரப் பார்த்துச் சொல்லியது . " வெற்றிப் புவதும் போச்சே கவிழ்ந்து ” விஜயநகரத் 
பாடுங் குணப்பாடும் வீரப்பாடு மொருகவி தரசாது அதிகாரியாகிய சாளுவநாயகர் 
யில் , தெற்றிப் பாடவதுகண்டு சீனக்கரசர் புலவரைப் படுத்துக் கொள்ளக் கூறிய 
துகிலீந்தார் , பற்றிப் பார்க்கவ தனூடே போது பாடியது . மூட்டை கலம்புழுதி 
பலதேவேசர் வீற்றிருந்தார் , சுற்றிப் பார்க் முக்கலஞ் சுத்தப்பாழ் , வீட்டை விடுதியாய் 
கப் பயப்பட்டுத் தூரவைத்துத் தொழு விட்டாயே - போட்ட , 

தடுக்கெல்லாம் 
தோமே " உலோபரைப் பாடியது . " குரங் பீறல் தலையணையேல் வைக்கோல் , படுக்க 
குமாய் நண்டு கட்டித் தேளுங் கொட்டிக் , லாமோ சொல்லப்பா ” இதைக் கேட்டுத் 
நடியாத மதுக்குடித்தே பேயுமேறி , இரங் திருத்தோணியப்பர் பாடியது . 
வருங் காஞ்சொறியின் பொடியும் தூவி , திருத்தோணியப்பர் -- இவர் ஒரு புலவராக 
இஞ்சிதின்று கொள்ளிபிடித் தெழுந்தாற் இருக்கலாம் ஷ தத்வப்ரகாசர் காலத்தவர் 
போலத் , தருங்கருணை யில்லாத புல்லர் போலும் ஆயிரவர் புலவோரி லொரு 
வாழ்வில் , தண்டிகையின் மீதேறிச் சம்பத் வன் பிரபந்தகவியவ ராயிரத்து ளொரு 
தேறிக் , கருங்கை மதக்களிறேறிக் கழுவி வன் , அந்தாதி தூ துலாப் பரணிக்கோவை 
லேறிக் , காடேறி நாடேறித் திரிவார் 

க்கமகனவ ராயிரர்க்கு ளொருவன் , போயி 
கண்டீர் " தீயோரைப் பாடியது . " பாம்பு டம்பெறு நாடகபுராணிக னவன்போ லாயி 
கடித்தா லதுவுமீட்க வல்லோம் , பசாசறை 

ரர்க்கு ளொருவன் , பொருட்பெருங் காப்பி 
ந்தா னீறிட்டுப் பார்க்க வல்வோம் , வேம்பு யம் புகல்வாக்கி மற்றவன்போ லாயிரர்க்கு 
கசப்பறக் கறியு மாக்க வல்லோம் , விறல் ளொருவன் , பாயிரந் தரு பஞ்சலக்ஷணவி 
வேழத்ததிகந் தந்தணிக்க வல்லோம் , சாம் 

தானியப்படி யாயிரர்க்கு ளொருவன் , பரச 
பொழுது திடமாகப் பேச வல்லோம் , தர 

மயதர்க்க நூல்பகர்வாதி மற்றுமப்படி யா 
ணியின் மேல் கல்லாத தொன்று மில்லை , பிரர்க்கு ளொருவன் , தேயமெண்டிசை. 
தீம்பரை நல்லவராக்கிக் குண முண்டாக் பரவுதேசிகோத்த மனத்திறத் தாயிரர்க்கு 
கத் , திறம தறியாம னின்று திகைக்கின் 

ளொருவன் , சிவனைத்துதித் துண்டுடுத்துக் 
றோமே " தத்வப் பிரகாசப்பண்டாரத்திற் 

கொடுத்திடுந் தெய்வச்சிவக் கியானியே " 
கிலக்கணம் வருமோவெனக் கேட்டபோது 

" குட்டுதற்கோ பிள்ளைப் பாண்டிய னிங் 
பாடியது . " கவிகளாகத் திரியுங் கள்ளர் 

கில்லை , குறும்பியள வாக்காதைக் குறித் 
காள் நன்னூற் , சுவடியிருந் தாவதென்ன துத் தோண்டி , எட்டினா லறுப்பதற்கு 
சொல்வீர் - குவலயத்துக் , காட்டுக் கெரி 

வில்லி யில்லை , இரண்டொன்றாய் மயிரை 
த்தநிலாக் கண்ணிரண்டு 

முடிந்திறங்கப் போட்டு , வெட்டுதற்குக் 
வீட்டுக் கெரித்த விளக்கு 

கவியொட்டக் கூத்தனில்லை , விளையாட்டுக் 
2. இவர் விஜய நகரத்தரசர் கிருஷ்ண கவிபாட்டு விரைந்து பாடித், தெட்டுதற் 
தேவமகராயர் காலத்திருந்த ஒரு புலவர் , குத் தமிழறியாத் துரைகளுண்டு , தென் 
இவர் சரிதம் ஒன்றும் தெரியவில்லை . இவர் 

எடித்துப் புலவரெனத் திரியலாமே .. 
பண்டாரம் என்பர் . 

இவர் திருவாரூர் " நினைவுகவி சொல்வோமெனச் சொலிப் 
கொடி யிறங்காமற் றகைந்தது . மருவுபுகழ் பிறர்கவிதை, நினைவினைத் திருடி வை 
கிட்ணமக ராயராணை , யரியவட மலையா 

யோம் , நீடுலகின் மனிதரைப் பாடிலோ 


மில்லாதான் , 


ததிவவதி 


777 


தந்தமான் 


தநுக்கிரகன் - 


ம்நாமென்று , நீள்வசைகள் பாட அறியோம் , 3 , தந்தபேதரோகம் , 4. தந்தசலனரோ 
பினையிளைய நாவலருடன் பங்குபேசிப் கம் , 5. தந்தகாராளசோகம் , 6 , அதிதர்த 
பிரபந்தங்கள் பாடிக்கொடோம் , பேசுவது ரோகம் , 7. தந்தசருக்காராரோகம் , . 
தேவாரமே யலால்வாய்க் கெளியபேய்க் தந்தகபாலீசாரோகம் , 9. தந்தசியாவரோ 
கிரந்தங்கள் பேசோம் , இனிமை தரு பூரு கம், 10. தந்தபிரலூனரோகம் , ஆ ங் 
வத்துக் குருக்களை மறந் , தெட்டிடத்துத் ரோகம் 10 , 
தீக்ஷைபோயிட்ட சிறுபேர்மாற்றி மாத தந்தவக்கிரன் - 1. கரூசதேசாதிபதி , 
மொரு பேரிட்டழைக்க நாமிறுமாந்தி 2 , ஒரு அசுரன் . 
ரோம் , தனியிருந் தெம்மைப் புறங்கூறு 3. விருததர்மாவிற்குச் சிருததேவாவி 
வார் பாடு தணியக்கவி பாடுவோம் , சமண டம் ருஷியின் சாபத்தால் பிறந்தவன் 
நூல்களைப் பொருளெனக் கொளோந் திரு 4. இடையெழுவள்ளல்களில் ஒருவன் . 
ஞானசம்பந்த ரடியர் நாமே " . 

5. இவன் பூர்வம் விஷ்ணுமூர்த்தியின் 
தத்வவதி - ஒரு வேதியன் , இவன் தேவி துவாரபாலகன் , குரோதகீர்த்தியின் கும 
வம்சவதி , புத்திரப்பேறிலாது சிவ பூசை சன் , சால்வனுக்கும் சிசுபாலனுக்கும் 
யால் புத்திரப்பேறு பெற்றவன் , 

தோழன் . கிருஷ்ணன் அத்தை மைந்தன் , 
தது – 1. காசிபர் தேவியரில் ஒருத்தி , இவ இவன் கிருஷ்ணமூர்த்தியா விறந்தான் . 
ளிடம் விப்ரசித்தி , நமுசி , சங்கன் , வரு தந்தன் - சண்முகசேநா வீரன் . 
ணன் , பலோயன் , விலோமன் முதலிய தந்தாகிருஷ்டி -- இவள் குழந்தைகள் உறங் 
தாநவர் பிறந்தனர் . 

குகையில் பல்கடிக்கச்செய்யும் தேவதை. 
2. ஒரு காந்தருவன் , தூலகேச ருஷி இவளது குமரிகள் விஜல்பை , கலகை , 
யால் கபந்தனாகச் சபிக்கப்பட்டவன் , தந்தி - 1 , சுவர்க்கன் குமரன் . 

திருதராட்டிரன் குமரன் . 2. வெகுதூரத்தில் நடக்குஞ் செய்தி 
தநுர்வேதம் உபவேதம் நான்கனுள் களை அடையாளங்களால் மின்சார ஆகர் 
ஒன்று , 

ஷண சக்தியைக்கொண்டு கம்பிகளின் 
தந்தகாதகன் - அரிச்சந்திரனை வெருட்ட வாயிலாகத் தெரிவிக்கும் கருவி . 
விச்வாமித்திரனா லனுப்பப்பட்ட வேதா தந்திசயிலம் - ஒரு புண்ணியமலை, 
ளம் . 

தந்திரபாகை - ஒரு நதி , காச்மீரத் தருகி 
தந்தழலரோகங்கள் - இது பற்களின் லுள்ளது . 
வேரில் உண்ணுகின்ற ரசாதிவஸ்துகளின் தந்திரபாலன் - சகாதேவன் மச்சநாட்டில் 
பேதத்தால் சீதளவாய்வு வியாபிக்கும் ஒளித்து வசித்த காலத்தில் வைத்துக் 
பிறந்து சோகத்தைத் தருவது . 

கொண்ட பெயர் . 
அது : 1. சிதாதரோகம் , 2. உபகிருச தந்திரம் - இது ஆகமம் ; இது லௌகிக 
ரோகம் , 3. தந்தபுப்புடரோகம் , 4. தந்த தந்திரம் , வைதிகதந்திரம் , ஆத்யாத்மிகம் , 
வித்திரதிரோகம் , 5. தந்தசுஷரபோகம் , அதிமார்க்கம் , 

மந்திரமுதல் 
6. தந்தமகாசுஷரரோகம் , 7. அதிமாமிச இவை ஈசான தத்புருஷ அகோர , வாம , 
ரோகம் , 8. தந்தவிதர்ப்பரோகம் , 9. வாத சத்யோஜாத முதலான மூர்த்த சதாசிவ 
தந்தமூலரோகம் , 10. பித்த தந்தமூலரோ மூர்த்தியால் கூறப்பட்டன . இவை சித் 
கம், 11. சிலேஷ்மதந்தமூலரோகம் , 12 . தாந்தம் , காருடம் , வாமம் , பூததந்தரம் , 
திரிதோஷதந்த மூலரோகம் , 13. க்ஷத பைரவம் என 5 பேதம் . 
தந்தமூலரோகம் ஆக தந்தமூலரோகம் 12. தந்துக ஆகர்ஷணசக்தி 
தந்தரோகங்கள் - 10. தந்தரோகம் உண் பொருளைத் தனக்குள்ள துவாரங்களின் 
ணுகின்ற ரசாதி வஸ்துக்களின் பேதத் வழியாய் உரிஞ்சுஞ் செயலுள்ள சக்தி . 
தால் வாயினிடத்தில் சீதளவாய்வு வியா ( Ospillary attraction ) . 
பிக்கும்போது பிறந்து உபத்திரவத்தைச் தந்துநிறை - வாராலே கட்டின துடிகறங்க 
செய்யும் . இதனால் பற்களில் உஷ்ண ஊரினுள்ளார் விரும்ப ஆனிரையை மன் 
வஸ்துக்கள் படின் இதவும் , சீதளவஸ்துகள் றத்திடத்துச் செலுத்தியது. ( பு- வெ . ) 
படின் வேதனையும் உண்டாம் . அதனால் தந்துமாறன் 

அதனால் தந்துமாறன் - சங்கவருணரென்னும் நா . 
உண்டாகும் சோகங்கள் 10 , 1. தந்த ரியாரால் பாடப்பட்டவன் . ( புற . நா ) 
தாளனரோகம் , , 

2. தந்தஹரிஷசோகம் , தந்துமான் - அக்னிவிசேடம் . 


போது 


பலவகை. 


தந்துவர்த்தன சோழன் 


778 ) 


தமயந்தி 


தபசி 


தந்துவர்த்தன சோழன் - 1. ஒரு சோழன் . தபுதாப நிலை அணிந்த ஆபாணத்தினை 
இவன் புத்திரப்பேறிலாது பவாநி கூடலை யுடையாளை இழந்தபின் தனிமையுடனே 
யடைந்து சங்குகன்னரால் தீர்த்தஸ்நான தங்கி இல்லிடத்து அவதரிக்கும் ஆண் 
முதலியசெய்து இலந்தைக்கனி பெற்றுக் மகன் முறைமையைச் சொல்லியது . ( புற 
குலவர்த்தன சோழனைப் பெற்றான் . வெண்பா பொது .) 
தந்தோற்பவரோகம் - பாலரோகங்களில் தபோழர்த்தி பன்னிரண்டாம் மன்வந் 
ஒன்று . பிள்ளைகள் பஞ்சினூல் சரடு , 

தசத்து ரூஷி . 
கயிறு முதலியவற்றை விழுங்கு தலால் தப்தகும்பம் - ஒரு நரகம் , உருக்கெண் 
உண்டாவது . இதனால் சுரம் , பேதி , இரு ணெய் நிரம்பியது. 
மல் முதலிய உண்டாம் . ( ஜீவ .) 

தமகோஷன் - சேதிதேசத்தரசன் , இவன் 
தந்தை - (சந்.) புருகுமானாகிய சனமே - மனைவி சாத்வதி . 
யன் மனைவி . 

தமசாதீரம் - அயோத்தியின் வட கோடி 
தந்தையர் ( C ) பிறப்பித்தோன் , கற்பித் யெல்லை . 

மணமுடிப்பித்தோன் , அன்னந் தமசு - ஒரு குளிர்ந்த இருள் சூழ்ந்த நாகு . 
தந்தோன் , ஆபத்திற்கு தவினோன் . தமசை -1. ருக்ஷபர்வதத்திலுள்ள ஒருநதி , 
தந்தையின் ஆணையைக்கடந்த துன்பமடை 2. The river Tonse between the 
நீதோர் - யயாதியின் புதல்வர் , விசுவா Saraju and the Goomti , which flowing 
மித்சரின் புதல்வர் . 

through Azambarh , falls into the 
தபங்கழனிவர் இவர் தவத்திலிருக்கை Ganges . தமசைக் காண்க . 
யில் இவரை ஒரு புலி பாயப்போயிற்று. தமநழனிவர் - குண்டினபுரத் தாசனாகிய 
சளன் என்கிற அரசன் அப்புலியைக் கொ வீமராசனுக்குப் புத்திரப்பேறளித்த முனி 
ன்று விஜயன் எனப் பெயர் பெற்றனன் . வர் . இவர் அநுக்கிரகத்தாற் பிறந்ததால் 

சமவர்ணன் தேவி , சூரியன் குமரி . தமயந்தி என்ன அரசன் குமரிக்குப் பெய 
தபசு - பன்னிரண்டாமன்வந்தரத்து ருஷி , ரிட்டனன் . 
தபதி - 1. ஓர் மது , சூர்யபுத்ரன் . 

தமநிகை - மேனகையென்னுந் தேவதாசி 
2. யயாதியின் பெண் . 

யின்பெண் , இவளுக்கு மதனிகை யென 
3. சம்வர்ணனை மணந்தவள் , சூர்ய வும்பெயர் ; இவள் வித்யுத்துருவனால் கவ 
புத்ரி . 

ரப்பட்டு அவன் இற தபறகு - கந்தரன் 
4. குருவின் தாய் , சவ்வருணன் தேவி . எனும் பக்ஷியரசனை மணந்து தாக்ஷியைப் 
5. பிரகஸ்பதிஸவனமென்கிற யாகஞ் பெற்றாள் . தருமபுகளைக் காண்க . 
செய்தவன் . 

தமப்பிரசாதன் மனத்திலிருந்து குரோத 
6. ஸ்தல நிர்மாணம் முதலயவைகள் முண்டாக்குவோன் . 
செய்யும் சாஸ்திரி . 

தமயந்தீ -1. தமாமுனிவர் வரப்பிரசாதத்தி 
தபத்தமார் - யயாதி பெண்ணின் குமார் . னால் வீமராசனுக்குப் பிறந்தவள் . இவள் , 
தபதிநாராயணர் - ஒரு இருடி . இவர் ஆச் சுயம்வரத்தில் மணமாலை சூட்டக் கொலு 
சிரமத்தில் பாண்டவர் தீர்த்தயாத்திரை வில் வந்தகாலத்தில் சரஸ்வதி தோழியாக 
யில் வசித்தனர் . 

வந்து அரசர்களின் பெயரைக் கூறினள் . 
தபதன் --1. ஒரு அரக்கன் கேசன் என் இவள் , நளனை மணந்து கலி புருஷன் 
னும் வாநரரால் மாய்ந்தவன் . 

கொடுமையால் கணவனைக் காட்டிற் 
2. அமிர்தத்தைக் காப்பாற்றிய தேவன் . பிரிந்து பாம்பின் வாய்ப்பட்டு வேடனால் 
( பார ஆதி .) 

நீங்கி அந்த வேடன் தன்னிடம் தீய எண் 
3. பாஞ்சாலதேசத்து அரசன் , கர்ன ணம் கொண்டதனால் அவனைக் கற்பின் 
னால் கொல்லப்பட்டவன் . 

வலியால் எரியச்செய்து சேதிதேசம் 
தபநாபி - வீமன் குமரன் . 

சென்று அந்நாட்டரசியால் 

ஆதரிக்கப் 
தபந்தீ - ஒரு இருடி , இவனுக்குக் காதியா பெற்றுத் தாய் வீடடைந்து தந்தையால் 
யநன் எனவும் பெயர் . 

தேடுவித்து வருவிக்கப்பட்ட நள மகாராச 
தபன் - ஒரு அக்கி , இவன் சவான , ஆங்கீர னைக் கூடிச் சுகித்திருந்தவள் . இவள் கும் 
சன் , வசிட்டன் , பிராணன் , சஸ்யபன், ரன் இந்திரசேகன் , குமரி இந்திரசேனை . 
என்பவர்க்குப் பிறந்தவன் , 

2 , ஆகுகனைக் காண்க, 


தமலிப்தர் 


779 


தமிழகம் 


தமலிப்தர் - கங்கைக்கு மேற்கிலுள்ளதேச இந்திரசேனையால் தவஞ்செய்வோன் தன் 
வாசிகள் . 

பகைவனாகிய தமன் தந்தையென்றறிந்து 
தமனன் - ஒரு ரிஷி . இவனுடைய வா யோகத்திலிருந்த அவனைக்கொல்ல இந் 
பிரசாதத்தால் தமயந்தி பிறந்தாள் . 

திரசேனை தன் குமானுக்கு நடந்த செய்தி 
2. தமயந்தியுடன் பிறந்தவன் . 

கூறி யனுப்பித் தன் கணவனுடன் நீக்கு 
3. பௌரவன் புத்திரன் , 

ளித்தனள். தமன் , தந்தை பகைவனால் 
தமன் - 1. ( சூ .) மருத்தன் தந்தை , 

இறந்த செய்தி கேட்டு அதிகோபாவேச 
2. குபேரனைக் காண்க . 

னாய் நான் வில் தாங்கி உயிருடன் இருக்கை 
3. தமன் என்னும் அரசனுக்கு இராச் யில் என் தந்தையைப் பகைவன் கொல் 
சியவர்த்தனன் என்னும் புத்திரன் பிறக் லவா என்று என் தந்தையைக் கொன்றவ 
தனன் . இவன் வளர்ந்து விரே தன் குமரி னைக் கொன்று அவன் உதிரத்தால் என் 
யாகிய மானினியை 

மானினியை மணந்து ( 2000 ) தந்தைக்குப் பிதுர்க்கடன் செய்வேன் அவ் 
வருஷம் ஆண்டுவந்தனன் . ஒரு நாள் தன் வகை செய்யாவிடில் என் வில்லுடன் 
தேவி அரசனுக்கு எண்ணெயிடுகையில் 

தீயில் புகுகிறேன் என்று சபதம் கூறி 
அவள் கண்ணீர் அரசன் தலையில் விழுந் வபுஷ்மந்தனுடன் யுத்தத்திற்குச் சென் று 
தது . அரசன் என் அழுகின்றனையெனத் யுத்தஞ்செய்து கடுங்கோபத்துடன் அவ 
தேவி உமக்கு நரைவந்ததே என்றனள் . னைத் தள்ளிச் சின்னபின்னப்படுத்தி 
அரசன் இதற்கு வருவாசமே மருந்தென்று அவன் சிரத்தைக் கையில் கொண்டு உதி 
தன் புத்திரனுக்குப் பட்டாபிஷேகம் ரத்தால் தர்ப்பண முடித்தவன் . ( மார்க் 
செய்ய இருக்கையில் பட்டணத்துச் சனங் கண்டேயம் ) . 
கள் அரசனை நீங்க மனம் இலாது சூரியனை தமிழகம் - 1. இது தமிழ் வழங்கும் இட 
யெண்ணித் தவமியற்றி அரசன் ( க 0,000 ) மாகிய சோழ பாண்டிய சோர்களால் ஆள 
வருஷம் ஜீவிக்க வரம்பெற அதை அரசி ப்பட்ட இடம் இம் மூவேந்தர்களும் இத் 
அரசனுக்கு அறிவிக்க அரசன் முன்னிலும் தமிழ் நாட்டுப் பழங்குடிகள் . எவ்வாறெ 
அதிக விசனமுற அரசி விசனமுறுவதற் 

னின் மக்கள் வெள்ளை நிறமுடையார் , 
குக் காரணங் கேட்டனள் . நான் சீவதிசை மஞ்சணிறமுடையார் , கருவிறமுடையார் , 
யுடனிருக்கையில் நீயும் உன் புத்திரனும் செம்பினிறமுடையார் என நான்கு வகை 
இந்தப் பட்டணவாசிகளும் சாக அதனைக் யினராவர் . இவர்களுள் வெள்ளை நிறமு 
கண்டு விசனமுறலாயிற்றே என்றனன் . டையார் காக்கேசியர் , மஞ்சணிறமுடை 
அரசி , அதற்கு என்ன உபாயம் செய்ய யார் மங்கோலியர் , கருநிறமுடையார் நீக் 
லாம் என்ன அரசன் , அரசியுடன் சூரியனை சோவர் , செம்பினிறமுடையார் அமெரிக் 
யெண்ணித் தவமியற்றிப் பட்டணவாசி காவின் பழங்குடிகள் . இவர்களில் மஞ்சள் 
களும் , குமரனும் , தன்பத்தினியும் சாகா நிறமுடைய மங்கோலியர் இமயமலையின் 
திருக்க வரம் பெற்றவன் . ( மார்க்கண்டேய வடபக்கத்திருந்த மேட்டு நிலங்களில் வசித் 
புராணம் ) . 

தமையின் தம்மை உயர்ந்தவரெனும் பெய 
4. நரிஷ்யந் தன் புத்திரன் , இவன் அர ருள்ள வானவர் இயக்கர் என்றனர் . இவர் 
சாளுகையில் தசாரண தேசாதிபதியாகிய கள் இமயமலைகளின் கணவாய் வழியாய் 
சாருகருமன், தன்னுடன் பிறந்தாளாகும் இந்தியாவில் நுழைந்து தமிழ் மக்கள் வாழ் 
சுமுனையென்பாளுக்குச் சுயம்வரம் சாற் நீதிருந்த தமிழுக் எனும் தலத்தில் குடி 
றினன் . அதில் அவள் தமனைவரிக்க அர புகுந்து பழைய தமிழ் மக்களுடன் கலந்து 
சர்கள் கோபித்து அவளைப் பலாத்கார தமிழராயினர் . இத் தமிழர் தாங்களிருந்த 
மாய்க்கிரகிக்க , தமன் பெரியோர்களால் இடம் விட்டு தமக்கு இன்னும் இடம் 
தூண்டப்பட்டு அரசர்களை வென்று அவளை தேடித் தென்னாட்டிற் புகுந்து அங்கு வசி 
மணந்து அரசாளுகையில் இவனது பகை த்து வந்த நாகர் முதலியவரை ஓட்டி , 
வனாகிய வபுஷ்மந்தன் ஒரு நாள் வேட் அவர்கள் வசித்து வந்த வடவேங்கடம் , 
டைக்குச் சென்று அங்குத் தவஞ் செய்யும் தென்குமரி , குணகடல் , குடகடல் எல்லை 
தமன் சந்தையாகிய நரிஷ்யந்தனை நீ யா களாகக்கொண்ட நாட்டை ஆண்டு வந்த 
ரென் அவன் யோகத்தால் பேசாதிருக் னர் . அவர்கள் ஆண்ட நாடே தமி மகம் 
ருகிருந்த அவன் மனைவியாகிய 

எனப்பட்டது . 


சகஜன் 


தமிழறியும் பெருமாள் ஏலங்குழலி 


780 


தமிழ் 


சரு 


2. இது தமிழ் நாட்டிற்கு முற்காலத்து இவள் சரஸ்வதிதேவி யென்று தம் முருக் 
வழங்கிய பெயராம் . இதனை " இமிழ்கடல் கொண்டு பணிந்தன . எலங்குழலி, ஒளவை 
வரைப்பிற் றமிழக மறிய " எனச் சிலப் யைப் பணிந்து நின்று தான் இவ் விராச 
பதிகாரத்தும் , " சம்புத் தீவினுட் டமிழக குமரனைச் சேர்ந்திருக்க வரங் கேட்டனள். 
மருங்கில் " என மணிமேகலையிலும் , " இமி ஔவையார் அவ்வகை அநுக்கிரகித்தனர் . 
ழ்கடல் வேலித் தமிழகம் விளங்க என அந்தப்படி இவள் உறையூரில் கரிகாற் 
பதிற்றுப்பத்திலும் கூறியவாற்றிக, இப் சோழன் ஆலத்திப் பெண்களில் முதல்வி 
பெயர் 1150 வருடங்களுக்குமுன் டாலமி யாகிய மாக தவடிவி யென்பவளுக்குச் சண் 
முதலிய யவன பண்டிதர்களால் லிமிரிக் பகவடிவியெனப் பிறந்து ( க 000 ) பொன் 
எனவும் டமிரிக் எனவும் திரிந்து வழங் கொடுக்கிறவர்களைச் சேர்வதென்று வைத் 
கப்பட்டு வந்தது . 

துக்கொண்டு வருகிறவர்களை மருட்டி அது 
தமிழறியும் பெருமாள் ஏலங்குழலி - அள ப்பிவிட்டு இருக்கையில் ஒருநாள் சோழன் 
கேசன் ஆண்ட அளகாபுரி ராசகுமாரி . சமஸ்தானத்திற்குப் போய் வரும்போது 
இவள் உப்பரிகையிலிருக்கையில் பத்திர அந் நகரத்தில் விறகுதலையனாய்ப் பிறந்தி 
கிரிராச குமரனாகிய சந்தனகுமரன் கல்வி ருந்த சந்தன குமாரனுடைய விகார உரு 
கற்காமல் மூடனான தால் தந்தையால் நாட் வத்தைக் கண்டு காரி உமிழ்ந்தனள் . 
டினின்றும் துரத்தப்பட்டு இவளிருக்கும் தன குமாரனாகிய விறகுதலையன் இவளைக் 
அரண்மனையோரமாய் வருகையில் இவள கூடவேண்டுமென்கிற கருத்துள்ளவனாய் 
சந்தன குமரனிடம் மோகித்துத் தன்காதி ( க 000 ) பொன் தேடி அவளுக்குக் கொடு 
லிருந்த ஓலையில் தன் கருத்தை எழுதி அவ் த்துப் பொலிவிழந்து தமிழ்ச் சங்கத்தவ 
வரசகுமாரன் எதிரில் இட்டனள் . ( அவ் ரிடம் முறையிட்டு நக்கீரர் உதவியால் 
வோலையின் கருத்து இன்று இரவு நீ அருகி அவளை வெல்விக்கத் தமிழறியும் பெருமாள் 
ருக்கும் நன்காட்டுச் சத்திரத்திலிருந்தால் இறந்தனள் . நக்கீரர் தமிழறியும் பெரு 
நான் வந்து காண்கிறேன் என்பதாம் ) எதி மாளை உயிர்ப்பித்து விறகு தலையனுக்குக் 
ரில் விழுந்த ஒலையை இராசகுமாரன் எடு கல்யாணஞ் செய்வித்தனர் . இது கற்ப 
த்து எழுத்தறியா தவன் ஆதலால் ஒரு குட் னைக்கதை . நக்கீரர் கடைச் சங்கத்தவர் . 
டரோகியிடம் அதை வாசிக்கும்படி காட்டி இவர் இக்காரியம் செய்தனர் என எங்கும் 
னன் . குட்டரோகி , தான் இராசகுமார்த்தி தெரியவில்லை. இவர் அவளுடன் கவி 
யை வஞ்சிக்க எண்ணிச் சந்தனகுமானை வாது செய்த காலத்தில் பாடிய செய்யுட் 
நோக்கி உன்னைக் கொலைசெய்ய ஆக்னை கள் அவர் வாக்குகளாகத் தோன்றவில்லை. 
பிறந்திருக்கிறதாம் நீ பிழைத்துப்போக தமிழ் - 1. இந்தப் பாஷை முதலில் கைலா 
வேண்டுமாம் என்று அவனுக்கு வாசித்துக் யத்தில் குமாரக் கடவுளுக்குச் சிவமூர்த்தி 
காட்டி ஓலையைக் கிழித்தெறிந்தனன் . உபதேசிக்கக் குமாரக்கடவுள் அகத்திய 
இதைக்கேட்ட சந்தனகுமரன் 

முனிவருக் குபதேசிக்க அவர் தம் மாணாக் 
நீங்கினன் , குட்டரோகி தன்னைச் சுத்தஞ் கர் முதலியோருக்கு உபதேசிக்க வெளி 
செய்துகொண்டு சத்திரத்தில் சென்றிருந் 

ஆதலால் சிவமூர்த்தியின் தம 
தனன் . இராசகுமார் , ஆவலுடன் வந்து ருகத்திலிருந்து பாணினிவாயிலாக வெ 
தழுவித் தான் கண்டவன் அல்லாததால் ளிப்பட்ட வடமொழியும் , அம் மூர்த்தியின் 
உடனே மரித்தனள் . அரச குமாரன் குமாரரால் அகத்தியர் வாயிலாக வெளிப் 
ஊராரால் அரசகுமாரி இறந்ததறிந்து பட்ட இப் பாஷையும் ஆராயு மிடத்து 
குட்டரோகி நம்மை மோசஞ் செய்தனன் ஒரே பிறப்பினவாம் . ஏற்றத் தாழ்வுடைய 
என்று உயிர் நீங்கினன் . இந்த இருவரும் 

பின்னும் " இற்றைக்கு மூவாயி 
ஆண் , பெண் பேய்களாய் அந்தச்சாவடி ரத்தைஞ்னூறு வருஷத்திற்கு முன் இருந்த 
யிலிருந்து யாரையும் அவ்விடம் வரவொட் வியாசர் காலத்தவனாகிய அருச்சுனற்குத் 
டாமல் துரத்தியிருந்தனர் . ஒருநாள் அச் தன் மகளைக்கொடுத்த இந்திரவாகன் மது 
சத்திரத்தில் ஒளவையார் வரப் பெண் ரைக் கடுத்த பூழி யென்னும் மணலி புறத் 
பூதம் கோபத்துடன் வந்தது . இதனைக் தில் அருந்தகுண பாண்டியனிலிருந்து பதி 
கண்ட ஒளவை இவைகளின் வரலாற்றி னெட்டாவது பாண்டியனாகிய சித்தி ரவி 
ந்து கவி கூறப் பேய்களிரண்டும் கேட்டு 

எமபாண்டியன் காலத்திற் சிற்றரசு புரிந் 


பயந்து 


வந்தது . 


வாகா , 


தமிழ் 


181 


தமிழ 


காது . 


வன் 

இவனாண்ட மணலிபுரம் வியாச 
ரால் வடமொழிப் பாரதத்திற் புகழ்ந்து 
சொல்லப்பட்டிருக்கிறது . பின்னுந் தமிழ் 
நாட்டாசர் மூவரும் சூர்ய சந்திர வம்சத்தி 
லிருந்து பிரிந்தவர்கள் . இவர்கள் துவா 
பர யுகத்திற்கு முன்பும் அரசாண்டதாகத் 
தெரிகிறது . ஒரு பாண்டியன் பாரத யுத் 
தத்தில் பாண்டவர்களின் சேனைக்கு அன் 
னமிட்டதாகத் தெரிகிறது . இவன் தமிழ்ப் 
புலவரை ஆதரித்தவன் . இது நிற்க முத 
லாழ்வாராகிய நம்மாழ்வார் தாம் அருளிச் 
செய்த பாசுரங்களின் இறுதியில் முன்னி 
ருந்த தமிழைத் தாமருளிச் செய்ததாகக் 
கூறியிருக்கின்றனர் . பின்னும் இவ்வரிய 
பாஷை மற்றைப் பாஷைகள்போல் வேறு 
பாஷைகளின் துணை வவிபெறாது தானாய் 
விளங்கும் ஏற்றமுற்றது ; இதனை அறிவுள் 
ளோர் பலர் பழைய நூல்களிற் கண்டறி 
யலாம் . ஆயின் தமிழென்பது திராவிடம் 
என்பதின் திரிபன்றோவெனின் திரிபா 

தமிழ் , தெலுங்கு , கன்னடம் , மக 
ராஷ்டாம் , கூர்ச்சரம் இவைகளையும் திரா 
விடமென்பவாகலின் இதற்கே உரியதா 

ஆயினும் அப் பெயர் கூறவந்த 
வடநூலார் அக்காலத்திற்கு முன்றானே 
தோன்றிய பாஷைக்குத் தாங்கள் பெய 
ரறியாது அந் நாட்டில் தாங்கள் வந்தகால 
த்து இட்ட பெயராகவு மிருத்தலின் இது 
வட மொழிக்குப் பிந்திய தாகாது . 
மொழி வடநாட்டிலிருந்தது போல் தென் 
மொழி தென்னாட்டிலிருந்தது . இதனால் 
தமிழ்ப் பாஷை தனித்த பூர்வ பாஷை 
யென்பது கொள்ளக் கிடந்தது. 

2. இத்தமிழ் தமிழகமாகிய பரதகண் 
டத்தில் - தொன்று தொட்டு வழங்கிய 
பாஷையாம் . இது சிவபெருமான் வாயி 
லாக வந்த பாஷை . 

எவ்வாறு ஆரிய 
பாஷை அநாதியென்பரோ, அவ்வாறே 
தமிழும் அநாதியாம் . இது, அகத்தியனார் 
வாயிலாக வந்ததென்பது நம்பத்தக்க தன் 
று . சிவபெருமான் அகத்தியரைத் தென் 
னாடு செல்க எனக் கட்டளையிட்டகாலத்து 
அது தமிழ்நாடாதலின் அப்பாஷை யுண 
ர்த்துக எனக் கேட்டனர் எனக் காந்தபுரா 
ணங் கூறு தலால் அத்தமிழ் அகத்தியருக்கு 
முன்னரே இருந்ததென்பது தெள்ளிதி 
னறியலாகும் . இன்னும் தமிழறிந்தார் 
பவர் அக்காலத்தில் இருந்தனர் என்ப 
தைப் பல பிரமாணங்களா 

பிரமாணங்களா லறியலாம் . 


முன்னிருந்த தமிழையே குமாரக்கடவுள் 
வழி அகத்தியருணர்ந்து இலக்கணஞ் செய் 
தனர் . இதனைக் கம்பர் சுடர்க்கடவள் 
தந்த தமிழ் தந்தான் " எ - ம் , “ என்றுமுள 
தென் றமிழியம்பி யிசைகொண்டான் " 
என்பனவற்றாலறிக . இத்தமிழ் பண்டைச் 
காலத்து இமயமலைமுதல் கன்னியாகுமரி 
வரையி லிருந்ததாகத் தெரிகிறது . ஆரிய 
ருக்கு முன் தமிழ்நாடாயிருந்த இந்து தேசம் 
ஆரியர் வந்தபின் ஆரியர்நாடாக ஆயிற்று . 
இந்த ஆரியரும் ஐரோப்பியரும் ஒருங்கு 
மத்ய ஆசியவாசிகளா யிருந்தனர் என் 
பதை அவர்கள் பேசும் சொற்களா லறிய 
லாம் . வடமொழிகள் பல ஆங்கிலபாஷை 
யில் வழங்குதலே இதற்குச் சான்றாம் . 
மாத்ரு Mother , பிதுர் Father , பிராதரு 
Brother , கோ Cow , யூயம் You , அகம் 1 , 
ஆயின் தமிழ்மொழிகள் ஒவ்வாவோ 
எனின் , ஒவ்வா என்பதே எம்மனோர் 
துணிபு . ஆயினும் இத் தமிழை யொத்து , 
இத்தமிழ்நாட்டிற் கணித்தான சீனம் அரு 
கிருந்ததால் அப்பாஷை தமிழை ஒருவாறு 
ஒத்து விளங்குகின்றது . எவ்வாறெனின் 
தமிழ்நாட்டிற்கு வடக்கிருந்ததால் அவர்க 
ளும் தமிழைத் தழுவினவர் எனக் கூறலா 
கும் . எவ்வாறெனின் அத்தமிழ்ச் சொற் 
கள் பல அப்பாஷையில் வழங்கலே அதற் 
குச் சான்றாம் . தமிழில் நீ என்பதற்குச் 
சீனபாஷையில் நீ , நான் , ஞான் , யாம் , 
யாம் , பெண் , பெண் , எஃகு , எஃ , இடத் 
தையுணர்த்தும் கண் , கண் , இரண்டென் 
னும் எண்ணையுணர்த்தும் ஈர் , ஈர் என 
வழங்குதலால் என்க . தமிழர் தென்னா 
டடைதற்கு முன் கங்காதீரத்தி லிருந்தனசர் 
என்பதற்குப் பல சான்றுகளுண்டு , தமிழ 
ராகிய வேளாளர் தம்மைக்கங்காபுத்திரர் 
என்பர் . கன்னடதேசத்து வேளாளர் தால் 
கள் கௌடதேசவாசிகளாதலால் தங்களைக் 
கவுண்டர் என்பர் . இத்தமிழர் தாங்களி 
ருந்த பழைய நாட்டின் பெயரே தாங்கள் 
குடிபுக்க தென்னாட்டிற்கும் அப்பெயரிட் 

வங்காளநாட்டின் இராஜதானி 
சம்பாநகர் தமிழ்நாட்டில் சம்பாபதி , ( காவி 
ரிப்பூம்பட்டினம் ) சோழநாட்டிற்கும் தொ 
ண்டைநாட்டிற்கும் இடையிலுள்ள நாட் 
டை மகதநாடென்றும் , மலையமாநாட்டிற் 
குச் சேதிநாடென்றும் , வடநாடுகளின் 
பெயரிட்டமை காண்க, இன்னும் வங்கா 
ளத்திற்கு வடக்கே , நேபாளத்திற்குக் 


டனர் . 


தமிழ் 


782 


தமிழ்நாட்டின் - பழைமை 


ன . 


ரும் 


கிழக்கே திமல் எனும் சாதியார் இன்னும் தமிழ்ச்சங்கங்கள் - மதுரையில் முதலிடை 
வசிக்கின்றனர் , அவர்களது பாஷை தமி 

கடைச்சங்கள் இருந்தன . இவையன்றி 
ழை ஒத்து இருக்கிறது . காரிகிழார் எனும் சடகோபர் காலத்து ஒன்றிருந் தமை விக் 
முதற்சங்கப் புலவர் முதுகுடிமிப் பெரு ரமசகம் ( ருஉசு ) ( கி . பி . 470 )-இல் பூஜ்ய 
வழுதியைப்பாடிய புறநானூற்றில் “ படா பாதர் மாணாக்கர் வச்சிரநந்தி என்பவரால் 
துபனிபடு நெடுவரை வடக்கும் , தெனாஅ தென்மதுரையில் ஒரு சங்கம் கூட்டப்பட் 
துருகெழு குமரியின்றெற்கும் , குணாஅது டது . Bombay Royal Asiatio Sooiety s 
கரைபொரு தொடுகடற்குணக்கும் , குடா 

Journal No. XLIV . vol xvii pp 74 . 
அது தொன்று முதிர் பௌவத்தின்குடக் தமிழ்நாடு - வடக்கின்கண் வேங்கடமும் , 
கும் " எனத் தமிழிற்கு இமயவரையை தெற்கின்கண் குமரி யாறும் , கிழக்கும் 
எல்லையாகக் கூறு தலாலறிக , இன்னும் மேற்குங் கடலுமாகிய இவற்றிற்கு உள் 
அகத்தியரைப்போன்று வடநாட்டிருந்து 

ளிட்ட நாடுகளாம் . இதனுள் தமிழ் வள 
வந்த வன்மீகனார் , மார்க்கண்டேயர் , கோ ர்ந்தது தென்மதுரை, இந் நாட்டகத்துள் 
தமனார் முதலியோரும் தமழறிந்து தரும் நாற்பத்தொன்பது நாடுகள் கடல் கொண் 
புத்திரனைப் பாடினர் என ( புறம் கூசுசு ) 

அவை ஏழ்தெங்க நாடு , ஏழ்மதுரை 
ஆம் செய்யுளால் அறியக் கிடக்கிறது . நாடு, ஏழ்முன்பாலை நாடு , ஏழ்பின்பாலை 
இதனால் அக்காலத்திருந்த பாண்டு புத்திர நாடு, ஏழ்குன் றநாடு , ஏழ்குணகாரைநாடு , 

தமிழறிந்தவரென்றே தெரிகிறது . ஏழ்குறும்பனை நாடு என்பன . 
இன்னும் பாண்டவர்க்குத் துணை புரிந்தவ தமிழ்நாட்டிலிருந்த ஆயங்கள் - இந்த வரி 
னும் தலையேழுவள்ளல்களி லொருவனு கள் இராஜராஜ சோழன் காலத்தன . 
மாகிய அக்குரூரன் என்பவனைத் தலைச்சங் நெல்லாயம் , காசாயம் , பாடிகாவல் , சில் 
கப் புலவராகிய குமட்டூர்க் கண்ணனார் வரி, எடுத்துக்கொட்டி , அரிமுக்கை , கார் 
" போர் தலைமிகுத்த ஈரைம்பதின்மரொடு , த்திகை அரிசி , கார்த்திகைக்காசு , கார்த்தி 
துப்புத்துறைபோகிய துணிவுடையாண் கைப்பச்சை, வேலிப்பயிறு , நீர்நிலக்காசு , 
மை , அக்குரனனையகை வண்மையையே தறியிறை , கடையிறை , காலக தப்பாட்டம் , 
எனப் பாடு தலால் அக்காலத்து வடநாட்டி தட்டாரப்பாட்டம் , ஆசுவக்கடமை , செக் 
லிருந்தார் தமிழரென் றறியலாம் . தமிழ்க் குக்கடமை, எரிமீன்காசு , இனவரி , பட் 
குத் தொண்டுசெய்தோர் இத்தமிழ் " தமி டோலைக்காசு முதலியன . 
ழெனு மளப்பருஞ்சலதி ” எ - ம் , “ நீண்ட தமிழ்நாட்டின் மூவரசரின் பழைமை- இத் 
தமிழ்வாரி நிலமேனிமிரவிட்டான் " " எத் தமிழ் நாட்டைத் தொன்றுதொட்டு சேர 
திறத்தினு மேழுலகும் புகழ்முத்து முத் சோழ பாண்டிய ரென்னும் மூவரசரும் 
தமிழ் ” ( தமிழ்ப்பாட் டிசைக்குந் தாமரை ஆண்டு வந்தமைபற்றி தமிழ் நாட்டரச 
யே " " இழைத்தாரொருவரு மில்லாமறை ரும் அவர்களது பாஷையாகிய தமிழும் 
களை யின் றமிழாற் குழைத்தார் எனக் பழைமை பெற்றதாம் . இப் பழைமை 
கம்பராலும் ; “ பண்ணும் பதமேழும் பல நோக்கியே பாண்டியர் பழையர் எனப்பட் 
வோசைத் தமிழவையும் தமிழினீர்மை டனர் போலும் . பின்னும் பாண்டியர் 
பேசித் தாளம் வீணை பண்ணி "" “ தமிழ்ச் எனும் சொல்லும் பண்டை என்னும் சொ 
சொலும் வடசொலும் தாணிழற்சேர " ல்லடியாகப் பிறந்த பழையரெனும் பொ 
என திருஞானசம்பந்தராலும் , " பாலேய் ருளே பயக்கும் . இவ்வாறே உதியன் 
தமிழ் " என ஸ்ரீ சடகோபராலும் ; மற் எனும் சேரன் பெயரும் , சென்னியெனும் 
றைய நாயன்மார்களாலும் ஆழ்வாராதிக சோழன் பெயரும் தொன்று தொட்ட முத 
ளாலும் புகழப்பட்டு இனிமைகொண்டு ன்மையை யுணர்த்தும் பெயர்களாய் தமி 
விளங்குவது. கம்பர் , " உழக்குமறைநா ழரசர்களது வழமையைத் தெரிவிப்பன 
வினு முயர்ந்துலகமோதும் , வழக்கினும் வாம் . இன்னும் இவர்களது பழைமையை 
மதிக்கவினினும் மரபினாடி , நிழற்பொலி நிரூபிக்க வேறு காரணங்களும் உள . இனி 
கணிச்சிமணி நெற்றியுமிழ்செங்கட் , தழற் 

வேதகாலம், சரிதகாலம் என 
புரை சுடர்க் கடவுள் தந்த தமிழ் தந் வகுத்தவர்களில் தத்தர் என்பவர் வேதகா 

லம் கி , மு. 2400 முதல் 1400 வரையிலு 
3. ( க ) இயல் , இசை , நாடகம் , 

மென அறுதியிட்டனர் . பாரதப்போர் , 


காலம் 


தான் ” . 


தமிழ்நாட்டு விளையாட்கேள் 


788 


தமிழ்நாட்டு விளையாட்டுகள் 


கிறிஸ்து பிறப்பதற்கு 1400 வருடங்களு 
க்குமுன் நடந்ததாம் . 

இப் போரில் பதி 
னெட்டு நாளும் அவ்விரு பெருஞ் சேனை 
கட்கும் பெருஞ் சோறளித்தவன் பெருஞ் 
சோற்றுதியன் சோலாதன் , என அக்கால 
த்து அவ் வரசனுடனிருந்த முரஞ்சியூர் 
முடிநாகராயர் எனும் புலவர் கூறி யிருக் 
கின்றனர் . சோழன் ஒருவன் பாரதப் 
போர் முடியுமளவும் தருமன் படைக்குப் 
பொர்த் துணையாக இருந்தான் எனக் கலி 
ங்கத்துப்பாணி " தங்கள் பாரத முடிப்பள 
வும் நின்று தருமன் தன் கடற்படை தனக் 
குதவி செய்த அவனும் " எனக் கூறும் . 
பாண்டவர்களில் ஒருவனான சகதேவன் 
தெக்கணஞ் சென்று பாண்டியர்களை வெ 
ன்எறான் எனச் சபாபர்வம் (31 )-ஆம் அத்தி 
யாயத்திலும் , அர்ச்சுனன் ஓர் பாண்டியன் 
மகளை மணந்தான் என்பதையும் பாரதம் 
கூறும் , இனி இராமாயண காலம் பார 
தத்திற்கு முற்பட்ட காலமா தலை பாரதத் 
தில் இராமன் கதை கூறுமாற்றால் விளங் 
கும் . இராமாயண காலத்தில் இராமன் 
அகத்தியராச்சிரமஞ் சென்றதாகக் கூறப் 
பட்டிருக்கிறது . அந்த அகத்தியர் கட்ட 
ளையை மேற்கொண்டு ஒரு சோழன் ஆகா 
யத்தில் அசைந்து கொண்டிருந்த கோட் 
டையைத் தகர்த்தான் ஆதலின் அவன் 
தூங்கெயிலெறிந்த தொடித்தோட் செம்பி 
யன் எனப்பட்டனன் . பின்னும் வானா 
ரைச் சுக்ரீவன் சானகியைத் தேடவிட்ட 
ஞான்று அவர்கள் தமிழ் நாட்டினுஞ் சென் 
றனர் எனக் கூறப்படு தலாலும் தமிழும் 
தமிழாசரும் இராமாயண பாரத காலத் 
திற்கு முற்பட்டவர் என்பது தெரிகிறது . 
ஆதலால் தமிழ் நாடே பரத கண்டத் 
திற் தொன்று தொட்டதெனவும் அதனை 
யாண்ட அரசரே பழையர் எனவும் அவர் 
கள் வழங்கும் பாஷையே முதலிலிருந்த 
தெனவும் அறியக் கிடக்கின்றது . 
தமிழ்நாட்டு விளையாட்டுகள் - சுக்குச்சுக்கு 
இதனைப் பலிசப்ளான் என்பர். இது இர 
ண்டுகக்ஷியார் நிலத்தில் ஒரு கோடுகிழித்து 
அக்கோட்டிற் குள்ளும் புறம்பும் ஒவ் 
வொரு கக்ஷிக்காரர் இருந்து கொண்டு 
கோடுதாண்டி வந்தவனைத் தீண்டின் 
தீண்டப்பட்ட கக்ஷி தோல்வித்தான த்தை 
அடைவது . கிளியாந்தட்டு - இதனை உப் 
புக்கோடு என்பர் . சதுரங்கமாய்ப் பல 
கோடுகள் நிலத்தில் கீறி இரண்கெணிக் 


காரர்களில் ஒருவ கோடுகளைத் தாண்டிச் 
செல்கையில் மற்றவர் தாண்டிவருவோன் 
வராதிருக்கத் தடித்து அவனைத் தீண்டல் , 
மாக்குரங்கு - மரத்தின் மேலேறிக்கொண்டு 
விளையாடும் விளையாட்டு வைக்கப்பிரி 
ஒருவனை முதுகின் மேல் போட்டிழுத்துச் 
செல்லும் விளையாட்டு , கண்ணாம்பூச்சி - 
ஒருவனை மற்றக்கணியார் ஒளியும்வரை 
யில் கண்ணை மூடிவிட்டு ஒளிந்தவரைப் 
பிடிக்கச் செய்தல் . குருட்டுக்கண்ணாம் 
பூச்சி - ஒருவன் கண்ணை இறுகக் கட்டிப் 
போட்டுத் தீண்டினோன் பெயர்கேட்டல் 
உண்மைகூறின் அப்பெயசோன் கண்ணைக் 
கட்டிக்கொள்ளல் . பேய்ப்பந்து - வேட்டி 
யைப் பந்துபோல் 

செய்து வட்டமாய் உட் 
கார்ந்திருப்போர்பின் தெரியாது வைத்து 
அவனறியாதிருக்கின் அவனைப் பந்தால் 
எறிதல் , குண்டாடல் - ( கோலி ) இது 
சிறு குண்டுகளைப் பள்ளத்திலெறிந்து பல 
வகையாக விளையாடல் , பந்தாடல் - பூமி 
மீது பந்தெறிந்தும் , குதிரை மீதிருந்தும் 
பந்தெறிந்து விளையாடல் , சீட்டாடல் - 
பல சீட்டுகளைக் கணக்கிற்கேற்றபடி எறிந் 
தாடல் , இது பலவகை , தாயகட்டம் - 
சில கொட்டைகளைக்கொண்டு கிழித்த 
கோடுகளில் வைத்து ஆடல் , ஏழாங்காய் 
சில பந்துகளைக் கையிலிருந்து மேலெறி 
ந்து அவை கீழ்விழாது கையாற்பிடித்தல் , 
சொக்கட்டான் - நான்கறைகீறி அதில் 
உள்ள வீடுகளில் பாய்ச்சிகையில் விழுந்த 
கணக்கின்படி காய்களை அமைத்தாடல் , 
சோழி - மேற்கூறியதுபோன்ற விளையா 
ட்டு , சதுரங்கம் - சதுரமாக அறைகள் 
அமைந்த பலகையில் சதுரங்கசேனை 
அமைத்தல்போல் காய்களமைத்து ஆடல், 
பல்லாங்குழி - ஒரு குழிகளமைத்த பல 
கையில் கொட்டைகளிட்டு ஆடல் , இவை 
யன்றி மூலைபந்தம் , கொண்டிவிளையாட்டு 
பாண்டி , கிறுக்கி , கிட்டிபில்லி , காவட்டி 
கூவேகூ , பன்றி ஆட்டம் , காற்றாடி , பம்ட 
ரம் , மாவலி , தட்டாமாலை , தும்பிவிளை 
யாட்டு , கிள்ளாபுரண்டி , கோலாட்டம் , 
மல்லுவிளையாட்டு ( குஸ்தி ), கொம்மையடி 
த்தல் , நிலாச்சோறு , நீந்தல் , ஓடம் , சாய்க் 
தாடல் , சிறுதேருருட்டல் , ஊசலாடல் , 
குதிரை, எருது , ஆடு , சேவல் , காடை , 
கௌதாரி , புறா முதலிய பந்தயம்விடல் , 
பாரதிவிருத்தி விலக்கியற்கூத்து , கானக் 
கூத்து , கழாய்க்கூத்து , பலகறையாடல் , 


தம்சன் 


784 


தரன் 


தயூகன் 


2. ஒரு 


I 


நிலவில் மண்குழித்தானை தேடல் , ஒற்றை தயிர் - தயிர் என்பது பாலைச் சூடாகக்காய் 
இரட்டை கோட்டுப்புள்ளி பச்சைக்குதி ச்சி ஆறிய பின் அதில் மோரை 1 பலம் 
ரை முதலிய 

விட்டால் அது , இம் மோரின் சேர்க்கை 
தம்சன் - ஒரு அசுரன் இவன் பிருகுமுனி யால் தன்னிலை மாறிக் கட்டிவிடுகிறது . 
வரின் பாரியையைப் பலாத்காரமாக இழுத் இதுவே தயிர் என்பது . இதனுடன் இடை 
ததனால் அவர் கோபித்து மலமூத்ராதிகளை க்கிடை நீர் சேரின் மோராகிறது . தயிரி 
யுண்ணும் புழுவாகச் சபிக்கப்பட்டவன் , லுள்ள எட்டை மோரிலிட்டுக் கடையின் 
இவன் சாபத் தீர்வு கேட்க உனக்குப் பிருகு வெண்ணெய் ஆகிறது . வெண்ணெயை 
வம்சத்திலுண்டான ராமனால் தீர்வு உண் உருக்கினால் நெய் ஆகிறது . தயிர்வகை - 
டாம் எனக் கூறப்பட்டவன் இவனே கர் பசுவின் தயிர், எருமைத்தயிர் , வெள்ளாட் 
ணனைப் புழுவாகத் துளைத்தவன் . ( பார . டின் தயிர் , செம்மறியாட்டுத் தயிர் , ஒட்டை 
சாந்தி . ) 

த்தயிர் முதலிய இவற்றின் குணங்களைப் 
தம்சு சந்திரவம்சம் மதிநாரன் புத்திரன் பதார்த்தகுண சிந்தாமணியைக் காண்க . 
அவன் புத்திரன் இளீனன் . 

சிவகணத் தலைவன் . 
தம்பமித்ரன் - சார்ங்கபக்ஷி யுருக்கொண்ட தயை - தக்ஷனுக்குப் பிரசூதியிட முதித்த 

மந்தபாலமுனிவர் புத்திரனாகிய பு . குமரி , மோகன் தேவி , இவளில்லாவிடத் 
தம்பலப்பூச்சி இதனை இந்திரகோபப் துத் தயவில்லை . 
பூச்சி யென்பர் . இப் பூச்சி பட்டினிறமாப் தயைசாந்தன் - சயிந்தவனுக்குச் சிவ விர 
பூமியினுள்ளிருந்து பனிக்காலத்தில் மேல் தம் கூறிய முனிவன் . 
வந்து உலாவுவது . 

இதனைக் கவிகள் சிந் தாணி - 1. பிரமன் புத்திரி. 
திய மணிகளுக்கு உவமை கூறுவர் . இது 2. தக்ஷன் பெண் , மேருவிற்குத் தேவி , 
ஒரு சிறு வண்டு . 

குமான் மந்தான் . 
தம்பன் 1. ஒரு வாநரத் தலைவன் . 

4. சீவகன் புத்திரருள் ஒருவன் . 
அரக்கன் , குசத்துவசரைக் 5. வியன் தேவி 
கொன்றவன் . 

தாணி மகாராஜா - பத்மப் பிரபருக்குத் 
தம்பிரான் தோழர் - சிவமூர்த்தியால் சுந்தர தந்தை , தேவி சுசிமை . ( சைநர் ) 

மூர்த்தி சுவாமிகளுக்கு இடப்பட்ட பெயர் . தாதன் - பாஹ்லிகதேசத் தரசன் . இவன் 
தம்போற்பவன் நரநாராயணரால் கருவ பிறந்தபோது பூமி அதிர்ந்தது ( பார - 
பங்க மடைந்தவன் . ( சுக்- நீ .) 

சபா .) 
தம்ஷ்டிரி சுக்ர புத்ரன் . 

தாதம் -1 . Dardis58D / north of Kash . 
தயாவிருத்தி - ( கச ) கல்வி பயிற்றல் , துயர் mir on the upper bank of the Indus . 

தீர்த்தல் , தண்டத்தினீக்கல் , ஐயந்தேற் 2. காஸ்மீரத்துக்கு வடக்கில் உள்ள 
றல் , பிறர்குணத்து அழுக்காறின்றிப் பொ தேசம் . 
றுத்தல் , பிறராற் செய்யப்படும் தீமை மற தாமேயு - ( சங் .) ரௌத்திராசுவன் குமான் . 
ந்து நன்றி நினைத்தல் , பிறர்க்கு வேண்டித் தாவிணைக்கொச்சகக்கலிப்பா 

இரண்டு 
தெய்வம் வழிபடல் , இவை உயிர்க்கேழுப தரவைக் கொண்டு வருவது. 
காரம் , உணவு , பானம் , உடை , இடம் , தாவு கலிப்பாவிற் கூறிய செய்யுட்களில் 
அடிமை காத்தல் , சிறை நோய் மூன்றுந் முன்னிற்கும் உறுப்பு . 
தீர்த்தல் , பிணமடக்கல் இவை உடற்கு தாவு கொச்சக் கலிப்பா - தரவு ஒன்று 
ஏழ் உபகாரம் . ( அ ) பிறர்க்குப் பொருள் டன் வ 

வருவது . 
வரவை உவத்தல் , பிறர் செல்வம் பொறுத் தாளிகை - மகாசுவேதையின் செடி . 
தல் , பிறர் கருமத்திற்கு உடன்படல் , தான் - 1. ஒரு வசு . இவனது மானசபுத்தி 
தீமைக்கஞ்சல் , பிறர் கருமம் முடிக்க விரை சர் , மகதேவன் , அரன் , உருத்திரன் , சங்க 
தல் , பிறர் ஐயந்தீர்த்தல் , நன்மை கடைப் ரன், நீலலோகி தன் , ஈசாநன் , விசயன், 
பிடித்தல் , பிறர் துயர்க்கு இரங்கல் 

வீமதேவன், பவோற்பவன் , 

காபாலி , 
தயித்திராந்தகன் சிவகணத் தலைவரில் சௌமியன் . இவர்கள் ஏகாதச ருத்ரர் 
ஒருவன் . 

எனப்படுவார் . 
தயிரிய மகாராஜா அத்திரி யென்னும் 2. கலுழவேகனிடத்திருந்த வித்தியா 
பிராமணருக்குச் செல்வங் கொடுத்தவன் . தான் , இவன் கப்பல் முழுகியதைப்போல 


தராசு 


785 


திருக்கம் 


மாயஞ்செய்து ஸ்ரீதத்தனைக் கலுழவேகன் சிவஞ்ஞானி வந்து பார்த்துத் தந்தை யிற 
பால் அழைத்துச் சென்றவன் , 

ந்த செய்தி கண்டு தானும் இறந்தனன் . 
3. வசுதேவருக்குப் பத்திரையிடம் உதி இவன் பிற்பிறப்பில் செட்டியாகப் பிறந்த 
த்த குமரன் . 

னன் . இவன் தந்தையாகிய நாகந்தை 
4 , அணு குமரன் . 

செட்டி இவனுக்குப் பேயால் மாணமுண் 
தராசு - 1 , இது எடுத்தலளவைத் தெரிவிக் டாகுமென அறிந்து மந்திரவாள் தாப்பெ 
கும்கருவி இது பலவகைப்பட்ட பொருள் ற்றுப் பெரியவர்த்தகனாய் ஒருநாள் மனை 
களை நிறுப்பதில்வேறுபடும் . பெரும்பாலும் வியை நீங்கித் திருவாலங்காட்டின் வழிச் 
துலாவென்னும் கோலிற்கு இடைடயில் செல்கையில் பழிவாங்க வேண்டு மென்றி 
ஒரு தொளையுடைய தாயும் அக் கோலில் ருந்த ( நவஞ்ஞானி ) நீலி பழைய 
( 2 ) கடையிலும் ஒவ்வொரு தொளைகளைப் கனாகிய செட்டியிடம் வந்து தாசியைப்போ 
பெற்று அத் தொளைகளில் தொடுத்த லவும் , நாககன்னிகைபோலவும் , தண்ணீர்ப் 
இரண்டு தட்டுகளையுடையது . இதுபொன் , பந்தல் வைத்திருக்கும்பார்ப்பினியைப்போ 
மணி , மருந்து நிறுப்பவர்களிடம் சிறுவடி லவும் , மனைவியைப்போலவும் வஞ்சித்துக் 
வாக இருக்கும் . நாட்டுப்புறங்களில் ஒரு கொல்லவந்தனள் . செட்டி அவைகளுக்கு 
தட்டுடனிருப்பது தூக்கெனப்படும் . ( உல ) , அஞ்சாது கையிலிருந்த மந்திரவாளால் தப் 

2. இது ஒரு நடுக்கொம்பில் மையமாக பித் திருவாலங்காடு சேர்ந் தனன் , நீலி இவ 
வும் கொம்பின் இரண்டு பக்கங்களிலும் னது மனைவி போல் உருக்கொண்டு பழை 
ஒவ்வொரு தொளை பெற்றதாய் ஒத்த அள யனூர் ( எ 0 ) வேளாளரிடம் முறையிட்ட 
வுள்ள கயிற்றினால் தட்டுகளைக் கோத்து னள் . இவ்விருவர் வழக்கினையும் கேட்ட 
நடுத்தொளையில் கயிறு கோத்து எடை வேளாளர் , நீலியின் சொற்படி மந்திரவா 
அறிவது . இது பலவகை . முள் தராசு , ளைச்செட்டியிடமிருந்து நீக்குவித்து இருவ 
முருக்குக்கம்பி தராசு ,, 

ரோமன்ஸ்டீல் ரையும் ஒரு அறையில் சமாதானத்துட 
பார்ட் முதலிய . 

னிருக்க ஏவினர் . நீலி , அறையுட்சென்று 
தராபாலன் -வைதிசமென்னும் பட்டணத் ஊரடங்கிய பிறகு செட்டியை முன்பழிக் 
தாசன் 

இவன் ஒருகாலத்து விதஸ்தா குப் பழி வாங்கினள் . இதனால் செட்டி 
வேத்ரவதி சங்கமத்தில் பார்வதியாரின் மாண்டனன் . பின் நீலிசெட்டியின் தாய் 
சாபத்தால் நரியுருக்கொண்டிருந்து பன்னி போல் உருக்கொண்டு எழுபது வேளாள 
ரண்டு வருஷங் கழிந்தபின் வி தஸ்தாவேத் ரையும் பழிவாங்கினள் . 
ரவதி சங்கம க்ஷேத்ரத்தில் சாபமொழி தரிசனவாணீயம் ( க ) சக்ஷதரிசனாவா 
ந்து கைலையடைக என்றபடி நதியில் வீழ் ணீயம் , அசக்ஷ தரிசனாவாணீயம் , அவதி 
ந்து திவ்ய தேகம் பெறச் கண்ட அரசன் தரிசனாவரணீயம் , கேவலதரிசனாவாணீ 
அந்நதி சங்கமத்திற் சிவாலயங் கட்டுவித் யம், நித்ராதரிசனாவரணீயம், பிரசலா தரி 
துப் புராணங் கேட்டுப் புராணிகனுக்குப் சனாவரணீயம் , நித்ராமித்ராதரிசனாவாணீ 
பொருளுதவிச் சுவர்க்க மடைந்தவன் . யம் , பிரசலாபிரசலா தரிசனாவாணீயம் , ஸ்தி 
(சிவமகாபுராணம் ). 

யானகிரந்தி தரிசனாவாணீயம் . 
தரிசன செட்டி - நீலியாற கொல்லப்பட்ட தரித்திரன் - துந்துபியின் குமான் . 
வன் . இவன் முற்பிறப்பில் புவனமதி என் தரு - ( 3 ) அரிச்சந்தனம் , கற்பகம் , சந்தா 
னும் கச்சிப்பதி வேதியன் . இவன் காசி னம், பாரிசாதம் , மந்தாரம் . 
யாத்திரைசென்று சிவஞ்ஞானி யென்பவ தருக்கம் - என்பது பதார்த்தங்களை அளந் 
னுக்குத் தங்கையாகிய , நவஞ்ஞானியை தறிதல் , அப்பதார்த்தங்களாவன திரவியம் , 
மணந்து அவருடன் சிலநாளிருந்து தன் குணம், கருமம் , சாமான்யம் , விசேடம் , 
சொந்தமனைவியை நினைத்துச் சேதுஸ்தா சமவாயம் , அபாவம் என எழுவகைப்படும் . 
னம் சென்று சிவஞ்ஞானியென்னும் மைத் இப்பதார்த்தங்களைப் பொருளுண்மைக்கு 
துனனுடனும் , நவஞ்ஞானியென்னும் புது அளந்து கூறுதல் , அது காட்சி அல்லது 
மனைவியுடனும் திருவாலங்காட்டிற் கருகு 

பிரத்யக்ஷம் , அநுமானம் , ஆகமம் , அபா 
சேர்ந்து நவஞ்ஞானியின் தமயன் வெளி வம் , அர்த்தாபத்தி , உபமானம் , என அறு 
யில் போயிருந்த சமயங்கண்டு புது மனைவி விதமென்ப . சிலர் பாரிசேஷம் , சம்பவம் , 
யையும் குழந்தையையும் கொன்றனன் . ஐதிகம் , இயல்பு என நான்கு மியைத்துக் 

99 


தருசகன் 


786 


தருப்பை 


கூறுவர் . இவைகளின் மேலும் அறைவர், னன் . இவன் தந்தையாற் புதைத்துவைக் 
இவை முன்கூறிய பிரத்யக அநுமான கப்பட்ட வைப்புத் திரவியங்கள் உதயண 
ஆகமங்களில் அடங்கும் . அவற்றுள் காட்சி னால் அறிந்து எடுத்துக்கொடுக்கப்பட்டன. 
அல்லது பிரத்யக்ஷம் , பொருள்களை ஐயவிப சில நீரூற்றுகளும் அவனால் இவனுக்குக் 
ரீதமின்றி நேராக அறிதல் , அக்காட்சி காட்டப்பட்டன ; பதுமாபதியைக் கேகய 
ஐயக்காட்சி திரிபுக்காட்சி யென்றும் , பின் அரசனுக்குக் கொடுத்தற்கு இவன் எண் 
னும் இந்திரியக்காட்சி , மான தக்காட்சி , ணினானென்பதையறிந்து போர்செய்தற்கு 
தன்வே தனாக்காட்சி , யோகக்காட்சி யென வந்த அரசர் எழுவரையும் மந்திரிகளுடன் 
வும் நான்குவகை, மேற்கூறிய காட்சி சென்று , உதயணன் வென்றானென்பது 
சாமான்யம் விசேடமென இருவி தப்படும் . பற்றி அவனுக்கு பதுமாபதியை மணஞ் 
சாமான்யம் - சமுதாயமாயறிவது , விசே 

செய்வித்தனன் . 

தனக்கு உதயணன் 
டமாவது - பிரித்தறிவது . இந்த இந்திரி செய்த உதவியை நினைத்து அவனுக்கு 
யக்காட்சியின் சம்பந்தம் சையோகம் , உதவியாகத் தன் மந்தரிகளையும் , சதுரங்க 
சையுத்தசமவாயம் , சையுத்த சமவே தசம சேனைகளையும் அனுப்பி வெற்றியுண்டா 
வாயம் , சமவாயம் , சமவே தசமவாயம், கும்படி செய்தான் . எலிச்செவி யரசனாற் 
விசேடணவிசேடியபாவம் என அறுவகை . சிறையில் வைக்கப்பட்டிருந்த உருமண்ணு 
பின்னுமது மான தப் பிரத்யக்ஷம் - அதா வாவை விடுவித்துஉதயணன்பால் அனுப்பி 
வது ஞானேந்திரிய ஞானத்தான் மயக்கற னான் , உதயணனுக்கு இவனிடத்தில் மிகு 
அறியும் அறிவு .. ஸ்வே தனாப்ரத்யக்ஷமா தே அன்பு உண்டு. இவன் மிக்க புகழு 
வது - தத்வங்களாலுண்டாம் இன்பதுன் டையான் ; அரசர்க் கரசன் , மிக்க வீரன் ; 
பங்களை உயிருட னுணர்வறி தலாம் . யோ சதுரங்கச் சிறப்புகளை யுடையோன் ; ஒவ் 
கப்ரத்யக்ஷமாவது - யோகத்திருந்து முக் வொன்றையும் ஆராய்ந்து செய்பவன் ; 
கால இயல்புகளையு மறிதல் . அநுமானமா நன்றியறிவுடையோன் . இவன் தந்தையும் 
வது - குணமாகச் சொல்லப்பட்ட ஏதுக் உதயணன் தந்தையும் மிக்க நட்புடையோ 
களைக்கொண்டு 

காணாத பொருள்களைக் ரென்று தெரிகிறது. இவன் பெயர் மகத 
காணப் பெறுதல் . அது அநுமிதிக்குக் மன்னன், தரிசகன், தருசககுமரனென 
கரணமாவது . அது சுவார்த்தானுமானம் , வும் வழங்கும் . ( பெருங்கதை .) 
பரார்த்தானுமானம் என இருவகைப்படும் , தருநிலை - காவிரிப்பூம்பட்டினத்துள்ள கோ 
இந்த அநுமானம் பக்ஷ , சபக்ஷ , விபக்ஷ யில்களு ளொன்று . (மணிமேகலை .) 
மூன்றிலே , இயல்பு , காரியம் , அநுபலத்தி தருப்பசயனம் - சேதுவில் இராமமூர்த்தி 
எனும் ஏதுத்ரயங்களினால் ஏதுமத்தாகிய தருப்பையில் சயனித்த இடம் . இது புண் 
சாத்யங்களை திருடவ்யாப்திகளினால் நிச்ச யஸ்நான கட்டம் . நிர்மலமான க்ஷேத்ரம் . 
யிக்கும் அனுமதிஞானம் . ஆகமமாவது - தருப்பணபஞ்சதீர்த்தம் தேவ தீர்த்தம் , 
ஆப்த வாக்யப்பொருளைக் கூறுவோன் ஆரிட தீர்த்தம் , மானுஷதீர்த்தம் , பூததீர்த் 
வாக்கு . அவை மந்திரம் , தந்திரம் , உப தம் , பிதுர் தீர்த்தம் என்பன . தேவ தீர்த் 
தேசம் என மூவகைப்படும் . இனி பக்ஷப் தம் கைந்நுதியில் விடுவது , ஆரிடம் விரல் 
போலி , ஏதுப்போலி , உவமைப்போலி களி னிறைச்சந்தியில் விடுவது , மானுஷம் 
முதலியவற்றினையும் மற்றப் பொருள்க கனிட்டிகைமூலத்தில் விடுவது , பூததீர்த் 
ளின் நிரூபணங்களையும் விரிந்த நூல்களிற் தம் மணிக்கட்டில் வருவது, பிதுர் தீர்த்தம் 
காண்க. 

தற்சனி அங்குட்ட மிரண்டிற்கு நடுவில் 
இவன் மகத்தேயத்து அரசன் . ஒடுக்குவது . மேற்கூறிய முறையால் தேவ 
இவனுடைய இராசதானி இராசகிரிய ராதியர்க்குத் தர்ப்பணஞ் செய்க . 
மென்பது . இவன் பதுமாபதி யென்பவளு தருப்பை 1. இது பிரமனது மூக்கிற் 
டைய தமையன் , ஆருணியை வெல்லுவ பிறந்த பரப்பிரம்மத்தினிடத்துப் பிறந் 
தற்கு இவனுடைய நட்பைப்பெற எண் தது . இதனை ஓ தர்ப்பையே , சுபத்தைத் 
ணிய உருமணணுவா முதலிய மந்திரிகளு தருவதே, எனது எல்லாப் பாவங்களையும் 
டன் உதயணன் மாணகெனென்னும் அந் போக்குக என்று கூறி ஹும்பட் என் 
தணப் பிரமசாரி வடிவங்கொண்டு அந்நகர் கிற மந்திரத்தால் , ஒருமுறை பேதித்து 
புறச்சோலையிற் சிலகாலம் மறைந்திருந்த மேலெடுக்கவேண்டும் . இத்தருப்பையில் 


கருசகன் 


தருமதத்தன் 


737 


தருமஞஞன 


பெண் தர்ப்பை அக்கிரஸ் தூலமுடையது . ளும்படி அரசனைக்கேட்க அரசன் யோசி 
மூலஸ்தூலம்உடையது . நபும்ஸகதர்ப்பை யாது காடியைத் தள்ளினன் . காடி , அர 
அடிமுதல் நுனிவரை ஒரே சமகனம் உள் சனைநோக்கி , அரசனே ! நான் சான காட் 
ளது புருஷ தர்ப்பையாம் . இவ்வகைத் டன் என்னும் இருடி , நீ என்னிடம் செய்த 
தருப்பையின் அடியில் பிரமனும் , இடை தீமையால் பித்தனாக எனச் சபித்தனன் . 
யில் விஷ்ணுவும் , முனையில் சங்கரனும் சிங்கத்தை நோக்கி நீ பத்திரன் என்னும் 
ஆகிய திரிமூர்த்திகளும் வசிக்கின்றனர் . காந் 

தருவன், குபேரன் மந்திரி , நீ இமயச் 
தருப்பை , நாணல் , யவைப்புல் , அறுகு , சாரலில் உன் மனைவியுடன் நீர் விளையாடு 
நெற்புல், விழல்மற்ற தானியங்களின் புல், கையில் சமித்தொடிக்கவந்த கௌதமர் , 
மருள் மட்டை , சவட்டைக்கோரை , கோது உன் நிர்வாணத்தைக் கண்டு சிங்கமாக 
மைப்புல் இவை பத்துவித தருப்பைகள் எனச் சபித்தனர் . இந்தத் தருமதத்தன் 
என்னப்படும் . இத்தருப்பையினைத் தேவ காட்டில் திரிந்து சயமினி சொல்லால் 
தைகளை உத்தேசித்து நுனியாலும் , மனி சேது தீர்த்தமாடிச் சுத்தனாயினான் . ( சேது 
தர்களை உத்தேசித்து மத்தியாலும் , பிதுர்க் கதை . ) 
களை உத்தேசித்துத் தருப்பையினை மடி தருமகோபன் சூரபதுமன் மந்திரி , புண் 
த்து நுனியாலும் தர்ப்பணஞ் செய்ய டரீகமென்னும் யானையை 

ஏவல்கொ 
வேண்டும் . இத்தருப்பையினை ஆதிவாரத் ண்டு வீரவாகுவால் மாண்டவன் 
தில் கொய்வனேல் அதனை மற்ற ஆதிவா தருமசகள் கேயபுரத்தரசன் , இவனுக்கு 
சம்வரையில் உபயோகிக்கலாம் . அமாவா ( 500 ) பேர் தேவிமார் . இவர்களுள் மூத் 
சையிற் கொய்வனேல் ஒருமாதம் வரை தவளுக்கு ஒரு குமரன் , அவன் பெயர் சந் 
யில் உபயோகிக்கலாம் . பௌர்ன் 

ணமியில் 

திரன் . மற்றத் தேவியர்க்குப் பிள்ளைகள் 
அறுப்பனேல் ஒரு பக்ஷம் உபயோகிக்க இல்லாமையால் இவன் புத்திரகாமேஷ்டி 
லாம் . பாத்திரப்பதமாதத்தில் கிரகிப்பனேல் செய்து ( க 00 ) மனைவியரிடத்தும் (க 00 ) 
ஆறு மாதம் வரையில் உபயோகிக்கலாம் . குமரரைப் பெற்றான் . 
சிராவண மாதத்தில் கிரகிக்கின் ஒரு வரு தருமசன்மன் 

தருமசன்மன்-- இவன் ஒரு வேதியன் , மாலு 
ஷம் உபயோகிக்கலாம் . சிரார்த்த காலத் தானருஷி கோபத்தால் கல்லானவன் . 
தில் கிரகித்தது அன்றைக்குமாத்திரம் உத எக்ய சருமனைக் காண்க. 
வும் , ஐம்பது குசைப்புற்களால் பிரம்ம தருமசாவகன் - ஒரு புத்தன் . நாகபுரத் 
கூர்ச்சம் செய்தல்வேண்டும் . அதிற் பாதி தின் அருகிலுள்ள ஒரு சோலையிலுள்ள 
யால் ஆசனம் விதிக்கப்பட்டு உள்ளது . வன் . புண்ணியராசனுக்குத் தருமோபதே 
( லிகி தஸ்மிருதி .) 

சஞ் செய்தவன் . 
2 , கருடனைக் காண்க , 

தருமசீலன் - 1. விஷ்ணுபடன் , 
தருமதத்தன் -1, சத்தியா தன்னைக் காண்க . 2. புண்ய புஞ்சனைக் காண்க . 

2. இவன் சந்திரகுலத்து நந்தன் புத் தருமசீலை ஒரு வேளாளர் தேவி , இவ 
திரன் . இவன் வேட்டைக்குச் சென்று ளும் இவள் கணவனும் சிவனடியார்க்கு 
தனித்துப் பொழுதுபட்ட தால் மிருகங்க அன்னமிட்டுச் செல்வம் நீங்கி வறுமைவந்த 
ளுக்கு அஞ்சி ஒரு மரத்தில் ஏறியிருக் காலத்தில் சிவமூர்த்தி உலவாக்கோட்டை 
கையில் காடியொன்று சிங்கத்தாற் றுரப் அருளி அடியவர்க்கு அமுதளிக்கக் கட் 
புண்டு அரசனிடம் வந்து மரத்திலேறி டளையிடப் பெற்றவர் . 
அரசனே ! நீ பாதியிரவு விழித்திரு, நான் தருமசேனன் -- 1. ஒரு அரசன் , இவனி 
பாதியிரவு விழித்திருக்கிறேன் என்று டம் இலஷ்மி அவதரித்து விஷ்ணு மூர்த் 
அரசனிடம் உறுதிபெற்றுக்கொண்டு அர தியை மணந்தனள் , 
சனை முந்தித் தூங்கும்படி ஏவிற்று , அப் 2. திருநாவுக்கரசுகள் சமணசமயம் புகு 
போது அடியிலிருந்த சிங்கம் கரடியை ந்து பெற்ற பெயர் , 
நோக்கி அரசர் கொடியர் ஆதலால் கீழ்த் தருமஞ்ஞன் - 1.வே தசன்மா என்னும் வேதி 
தள்ளுக என்றது . கரடி , நம்பினவரைக் யன் குமரன் . இவன் தந்தையின் எலும்பு 
கொலைசெய்தல் கூடாது என்று மறுத் களைக் குடத்திலிட்டு யாத்திரை செய்கை 
தது . பின் அரசன் விழிக்கக் கரடி உறல் யில் திருப்பூவணத்திலுள்ள மணிகன்னி 
கிற்று , சிங்கம் அவ்வகை காடியைத் தள் கையில் தங்கினான் . அவ்விடத்தில் கால் 


தருமதத்தன் 


788 


தருமபக்ஷிகள் 


இடறிக் குடம் நீரில்விழ வேதியன் அதனை துடனும் , இரண்டாம் யுகத்தில் மூன்று 
எடுத்துத் தாமரைமலராகக்கண்டு தீர்த்தத் பாதத்துடனும் , மூன்றாம் யுகத்தில் இர 
தின் பெருமையுணர்ந்து ஸ்நானஞ்செய்து ண்பொதத்துடனும் , நான்காம் யுகத்தில் 
முத்திபெற்றனன் . (திருப்பூவண புரா. ) ஒருபாதத்துடனும் நடக்கும் . இது திரு 
2. ஏமந்தி தீரத்தில் 

அரசாண்டிருந்த மாலின் மார்பிற்பிறந்து சமஸ்த பிராணி 
அரசன் புத்திரப்பேறு இல்லாமையால் களையுங்காத்து இஷ்டத்தைக் கொடுப்பது . 
அவிநாசித்தல யாத்திரை செய்து அக்கிவரு தருமதை - பித்ருக்களைக் காண்க , 
மன் , இரண்ய சோன் என்னும் இரண்டு தருமத்துவசன் - சர்வகாலமும் யமன ரண் 
புத்திரரைப் பெற்றவன் . ( அவிநாசித்தல மனையிலிருப்பவன் , ஆன்மாக்கள் செய்த 
புராணம் . ) 

புண்ணிய பாபங்களை யமனுக்கறி விப்ப 
தருமதத்தன் 1. அரிபுரத்துத் தேவதத் வன் , 
தன் குமரன் ; இவன் தாய் தந்தையர் தேடி தரும நூல் - ( கஅ ) மது , அத்திரி , ஔரிதம் ,, 
வைத்த பொருள்களைக் கபடசந்நியாசி விட்ணு , யாஞ்ஞவற்கியம் , உசனம் , ஆங் 
ஒருவன் வஞ்சித்துப் பொன் செய்து தரு கீரசம் , யமம் , ஆபத்தம்பம் , சம்வர்த்தம் , 
கிறேன் என்று வாங்கி மறைந்தனன் . காத்தியாயனம் , பிரகற்பதி, பராசரம், 
இதனால் இவன் உயிரிழந்து , தருமத்திற்கு வியாசம் , சங்கலி தம் , தக்கம் , கௌதமம் , 
வைத்த பொருள்களை யெல்லாம் விற்று 

சாதான்மம் , வசிட்டம் . இவற்றுள் ஒரு 
இரசவாதம் செய்ததால் காட்டானையாய் 

தயுகத்திற்கு மநுவும் , திரேதாயுகத்திற்குக் 
உசத்தியமுனிவரைத் தூக்கிச் செல்லுகை கௌதம ஸ்மிருதியும் துவாபரயுகத்திற் 
யில் முனிவர் இவனது முன்னைய நிலைமை குச் சங்கலித ஸ்மிருதியும் , கலியுகத்திற் 
யறிந்து தமது தவத்திற் சிறிது உதவினர் . 

குப் பராசர ஸ்மிருதியும் முக்கியமாம் . 
யானையா யிருந்தவன் தேவவுருப் பெற்ற தருமபுகள் விபுலருக்குச் சுகுருசர் , 
னன் . இவன் காட்டானையா யிருக்கையில் தும்புலவர் என்று இரண்டு குமார் இருந்த 
உசத்தியமுனிவர் குமரி இவனது யானை னர் . அவர்களுள் சுகுருசருக்கு நான்கு கும் 
யுருவத்தைக்கண்டு பயந்து மடுவில் குதி 

ரர் . இவர்களே பிறகு தர்மபக்ஷிகளானார் 
த்து உயிர் நீங்கினள் , இவனுக்குத் தன கள் . இவர்கள் தம் தந்தைக்கு ஏவல் செய்து 
தத்தன் எனவும் பெயர் . 

கொண்டிருக்கையில் இந்திரன் ஒரு பக்ஷி 
2. சச்சந்தன் மந்திரி . 

யுருக்கொண்டு மிகப்பசியோடு வந்து தான் 
8. காசி அரசன் புரோகிதர் ; இவர் விந்தமலையுச்சியிலிருந்து ஒருவன் எய்த 
பிரமனம்சம் . இவரிடம் சித்திபுத்திகள் அம்பினால் விழுந்ததாகவும் பசியால் 
அவதரித்து விநாயகரை மணந்தனர் . வருந்து வதாகவும் நடித்துத் தனக்கு நாமா 

4. காவிரிப்பூம்பட்ட்ணத்து எட்டிப்பட் மிசம் வேண்டுமென்றனன் . முனிவர் தம் 
டம்பெற்ற வணிகன் . ( மணிமேகலை . ) புத்திரர்களை நோக்கி இந்த அதிதியாக 

5. கலகன் எனும் அசுரனுக்கு விஷ்ணு வந்த பக்ஷிக்கு இரையாகுக எனப் புதல்வர் 
மந்திரம் உபதேசித்து அவனது இராக்ஷஸப் கள் உடம்படா தினால் பக்ஷிகளாக எனச் 
பிறப்பொழித்ததால் தசரதனாகப் பிறந்த சபித்தனர் . பின்பு புத்திரர் வணங்கிக் 
வன் . ( பதுமபுராணம் .) 

கேட்கத் தந்தை என் வாய் தப்பாது . ஆத 
6. தருசகனுடைய மந்திரிகளுள் ஒரு லால் இச்சாபம் உங்களை ஜயமினிமுனி 
வன் , ஆருணியோடு போர்செய்தற்குச் வர் சந்தேகம் கேட்கும்போது நீங்கும் . 
சென்றபொழுது உதயணனுக்கு உதவி என அவ்வாறே சாபம் ஏற்றிருந்தனர் . 
யாக அனுப்பப்பட்டு முன்படையில்நின்று இது நிற்க , இந்திரன் ஒருமுறை அரம்பை , 
பொருத வீரன் . அவனை வென்றதற்குக் மிசிரகேசி , ஊர்வசி , திலோத்தமை , கிரு 
காரணனாக இருந்தது பற்றி , நெய்த்தோர்ப் 

தாசி , வபு இவர்களுடனிருக்கையில் நார 
பட்டிகையும் , பத்தூரும் உதயணனாற் தர்வர இப்பெண்களும் இந்திரனும் பணிக் 
பெற்றவன் . ( பெருங்கதை . ) 

தனர். இந்திரன் முனிவரை நோக்கி இந் 
தருமதேவதை 

வெள்ளைநிறம் , நானகு தப் பெண்களுமா எவள் உமக்கிஷ்டமோ 
பாதம் , இரண்ெெகாம்புகள் , உயர்ந்தமுசு அவளை உமதேவலுக்குக் கொள்க என 
ப்பு , பூமியிற்படியும் வாலுமுள்ள எருதின் முனிவர் உங்களுள் அழகுள்ளவள் வருக 
உரு . இது முதல்யுகத்தில் நான்கு பாதத் என்றனர் . எல்லாருமிருக்க வபு என்பவள் 


தரும்பாதன 


789 


தருமபுத்ரர் 


வந்தது கண்டு நாரதர் அவளை நோக்கி னாய் ஒருவேதியினிடம் ( 600 ) பொன் 
நீ இமயச்சாரலில் துருவாசர் தவஞ் செய் கடன்வாங்கிக், கொடுக்க முடியாது தான் 
கின்றனர் அவர் தவத்தைக்குலைக்க என் எடுத்த குளத்தை அவனுக்குக் கொடுக்க , 
றனர் . அவ்வண்ணஞ் சென்று அவரை வேதியன் தருமமறிந்தவரை நோக்கி நான் 
ஆசையூட்ட அவர் சினந்து நீ பறவை இந்தக் குளத்தை யெவ்வளவு காலம் வைத் 
யுருக்கொண்டு 16 -வருஷமிருந்து 4 குஞ் திருக்கலாம் என அவர்கள் இதில் ஒரு 
சகனைப் பொரித்து அரம்பை யுருவாக கல்லிடின் மிதக்கும் அதுவரை வைத்தி 
எனச் சாபமேற்றனள் . இதுநிற்க, கங்கன் ருக்க என்றனர் . உடனே ஒரு பாறை 
கந்தரன் எனும் புள்ளரசுகளில் கங்கன் யைக் குளத்திட அதில் ஒரு கன்றும் பசு 
ஒரு நாள் கைலைக்கருகிற் சென்று அங்குத் வும் நீர் குடித்தன . 

குளத்திலிட்டகல் 
தன் மனைவியுடன் சரசமாயிருந்த வித்யுத் மிதக்கக் குளத்தை வணிகன் வசமாக்கினர் . 
திருவன் எனும் அரக்கனைப் பார்த்திருக்க ( காசிகாண்டம் ). 
அரக்கன் , நாங்கள் உல்லாசமாயிருப்பதை 

தருமபாலன் 

காசியில் தருமஞ செய்து 
நீ காண இம்மலையில் வந்ததென்னெனப் 

முத்தியடைந்தவன் ( காசிரகசியம் ). 
புள்ளாசு இம்மலை யாவர்க்கும் பொது என 
அரக்கன் கோபித்து வாளாலெறிந்து தருமபுஞ்சன் - சண்ட தருமன் குமரன் , 
கொன்றனன் , தமயனிறந்ததை யறிந்த 

வேதியன் , இவன் கொலையாதிகள் மேற் 
தம்பியாகிய கந்தான் அரக்கனுடன் யுத் 

கொண்டு நாத்திகனாய்ச் சண்டாளரிடம் 
தத்திற்குச் சென்று அரக்கனைக் கொன்று 

உண்டு பின் தந்தையால் நல்லறிவு பெற்ற 

வன் 
அவ்வாக்கன் மனைவி தமனிகையைப் பக்ஷி 
யுருக்கொளச் செய்து உடனழைத்துச் தருமபுத்ரர் - பாண்மெகாராசனுக்குக் குந்தி 
சென்று அவளைப் புணர்ந்து தார்க்ஷியெனும் தேவியிடம் யமமந்திரத்தால் பிறந்தவர் . 
பெண்ணைப் பெற்றான் . இவளே துருவாச இவர் , தந்தையி றக்கப் பெரிய தந்தையால் 
சாபம் பெற்றவள் . மந்தபால முனிவர் கும வளர்க்கப்பட்டுத் தம் தம்பியருடன் வில் 
ரர் , ஜரிதாரி , துரோணர் முதலியோருள் வித்தை முதலிய கற்றுப் பெரிய தந்தை 
துரோணர் தார்க்ஷியை மணந்தனர் . தார்க்ஷி யால் இளவரசாயினர் . இதைப் பொறாத 
கருப்பமடைந்து பாரதயுத்தம் காண்கை துரியோ தனன் அரக்குமாளிகை யொன்று 
யில் அருச்சுநன் , பகதத்தன் மீதேவிய அம் நிருமித்துப் பாண்டவர் உறங்குகையில் 
புகளில் ஒன்று பட்டு வயிற்றைக் கிழிக்க தீப்படுத்த எண்ணினன் . இதை யறிந்த 
வயிற்றிலிருந்த நான்கு முட்டைகள் யுத்த வீமனால் அதினின்று நீங்கி வேத்திரகிய 
பூமியில் விழ அவற்றைப் பகதத்தன் யானை மடைந்து அருச்சுநன் கொண்டு வந்த 
மணி அறுந்து விழுந்து மூடிக்கொள்ளப் திரௌபதியை வியாசர் சொல்லால் தம்பி 
பொரிந்து வளர்ந்து கூச்சலிடுகையில் யுத் யருடன் தாமும் மணந்து திருதராட்டிரன் 
தகளத்திலிருந்த வீஷ்மரைக் காணவந்த சொற்படி அத்தினபுரம் வந்து சேர்ந்து 
சமீகமுனிவர் அக்கூச்சலைக் கேட்டு அவற் 

ஒரு பழைய நகரை ஆண்டு கண்ணன் 
றையெடுத்து வளர்த்தனர். இவர்கள் அருளால் அதை இந்திரப்பிரத்தமென்னும் 
பெயர், பிங்காக்ஷன் , விபோதன் , சுபத்தி நகராக்கி , நாரதர் கட்டளைப்படி இராஜசூய 
ரன் , சுமுகன் , இவர்களே முன் தந்தை முடித்து சம்ராட் பட்டம் அடைந்து செல் 
யால் இந்திரன் பொருட்டுச் சாபமேற்ற வத்தோ டிருந்தனர் . இதைக் கண்டு போன 
சகுருசர் குமார் . இவர்கள் பக்ஷியுருக் துரியோதனன் , து ஆலோசனையால் இவ 
கொண்டு சாப வரலாறு 

எண்ணிவேத னையும் தம்பியரையும் நாட்டை விட்டு 
மோதிக் கொண்டிருக்கையில் வியாசர் அகற்ற மண்டபம் ஒன்று கட்டுவித்து 
மாணாக்கர் ஜயமினிமுனிவர் இவ்வோசை அதைக் காண வருவிப்பது போல் வருவித் 
கேட்டு அவ்விடஞ் சென்று சிலதரும சங் துச் சகுனியைக் கொண்டு சூதாடுவத்து 
கைகள் கேட்கச் சாபநீங்கிச் சென்றனர். நாடு , செல்வம் முதலியவற்றை உபகரித் 
( மார்க்கண்டேய புராணம் ). 

துக்கொண்டனன் . இதனால் துரியோதன 
தருமப்ாதன் இவன் செல்வமுள்ள வணி னுக்கு அடிமையாய்த் திரௌபதியால் சிங் 
கன் , செல்வங்களைத் தருமத்தில் செல கித் துரோணர் சொற்படி பன்னிரண்டு 
விட்டுக் காசியில் ஒருகுள மெடுத்து வறிய வருஷம் காட்டிலும் ஒரு வருஷம் கரந்தும் 


தருமபுத்ரர் 


790 


தருமன் 


வசித்துப் பின் வெளிப்பட்டு முறையே கண்ணனையும் அவன் தேவியர் எண்மரை 
ட , க , கஉ , கசு , கஎ , கஅ ஆம் நாட்களில் யும் கண்டு பணிந்தவர் . 
யுத்தம் புரிந்து துரோணருடன் யுத்தஞ் தருமபுத்திரன் இவன் ஓரரசன் . கோ தம 
செய்கையில் அசுவத்தாமா அதாகுஞ்ச 

னாரால் பாடல் பெற்றவன் . ( புற- நா . ) 
ரம் " எனக் கண்ணன் சொற்படி கூறித் தருமப்பிரஜாபதி ஓர் பிரசாபதி , பாரி 
துரியோதனாதியரை வென்று கர்ணனைத் மூர்த்திதேவி , குமார் நரநாராயணர் . 
தம் தமயனென்று துக்கித்துத் தன் தாயி தருமழரீத்தி சிவ பூசையால் உயர்நிலை 
டம் விசனமடைந்து இனிப் பெண்கள் யடைந்த முனிச்சிரேட்டர் . ( சிவரகசியம் ) 
எந்தரகஸ்யத்தையும் மனத்தில் கொள்ளா தருமவர்மா நிஷ்களாபுரி யாண்ட சோ 
திருக்க எனச் சபித்து அரசேற்று முடி ழன் தசரதன் காலத்தவன் . திருவரங்கத் 
சூடி ஆண்டுகொண் டிருந்தவர் . மேருசா தில் கோபுர முதலிய திருப்பணிகள் செய் 
வர்ணி , வியாசர் , நாரதர் , பரசிராமர் , அசி 

வித்தவன் . 
தர் முதலியவர்களால் தருமம் உபதேசிக் தருமவியாதன் ஒரு வேடன் கௌசிக 
கப்பட்டவர் . சௌநகர் கூறிய மந்திர 

னென்னும் வேதியனுக்கு அறமுரைத்த 
பலத்தினால் சூரியனிடமிருந்து அக்ஷயபாத் 

வன் , இவன் பூர்வம் வேதியன் . 
திரம் பெற்றவர். உசோமசன்மரிடத்து இருடி மான்றோலிட்டுப் போர்த்துத் தவஞ் 
நளன் அகத்தியர் முதலியோரது கதை 

செய்ய அவரை மானென்று எய்து அவ 
கேட்டறிந்தவர் . அரணியவாசத்தில் அருச் 

ரால் வேடனாகச் சாபமடைந் தவன் . 
சுநனைக் காணாது அவலமடைந்து உரோம தருமன் - 1. வருணன் குமான் , மனைவி 
சன்மரால் தேறியவர் . மருத்து மகாராசன் நிருதி , குமார் மகாபயன் , பயன் மிருத்யு 
புதைத்து வைத்த பொருளைக் கொண்டு குமரிகள் காக்கை , சேனை , பாசினி, திரு 
யாகஞ் செய்தவர் . இவர் தவத்திற்குச் தராஷ்டரை, சுகி . 
செல்கையில் இரண்டு வேதியர் , நிலவழக் 2. திரேதா யுகத்தில் விஷ்ணுவுக்கு 
கிட்டு இவனிடத்தில் நிலம் வாங்கினேன் . 

ஒரு பெயர் . 
அதில் ஒரு பொற்குவை இருந்தது . அதை 3. ஒரு அரசன் , பாரி , சூனிறுதை. 
நிலம் விற்றவன் கேட்கிறான் இதற்கென்ன 4. ஓர் வணிகன் , தாய் தந்தையரிறக்கக் 
நீதி யென்றனர் . தருமர் இவ்வழக்கை குட்டநோய் கொண்டு பசியால் வருந்தி 
வீமனுக்குக் காட்ட வீமன் , இவர்களுள் நாகைக் காரோகணத்துப் பலிபீடத்திருந்த 
வாங்கினவன் நேற்று என்னிடம் வந்து அன்ன த்தைப் புசிக்கச் சிவமூர்த்தி யிவ 
அவனிட மிருந்து வாங்கியநிலத்திலிருந்த னிடம் கருணை புரிந்து பெருஞ் செல்வ 
தை அவனுக்கே கொடுக்கவேண்டு மென்று மளிக்கப்பெற்று வாழ்ந்தவன் . 
கூறினன் . இன்றைக்கு மறுக்கிறான் ஆத 5. காந்தாரன் குமரன் , இவன் குமரன் 
லால் இன்றைக்கே கலி பிறந்தது , நாம் கிருதன் . 
தவத்திற்குப் போவோமென் றனன் . தரு 6. பேஹயன் குமரன், இவன் குமரன் 
மர் வழக்காளிகளைப் பரிசித்தினிடம் அனு நேத்திரன் . 
ப்பிலிட்டுக் காட்டிற் கேகினர் . 

7. பிருது சிரவசுவின் குமரன் , இவன் 
சுவர்க்கம் போகையில் யமன் நாயுருக்கொ குமரன் உசாசு , இவனுக்கே மறு பெயர் 
ண்டு பின் தொடரக் கண்டு இந்த நாய்க்கு 

என்பர் . 
நற்பதவி கொடுக்கின் நான் விமான மேறு 8. திருவள்ளுவர் திருக்குறளுக்கு உரை 
வேனென்று இந்திரனிடம் கூற யமன் யியற்றியவர்களில் ஒருவர் , 
தன்னுருக்கொண்டு வாழ்த்தினன் . இவர் 9. அருஷனுக்குத் தந்தை . 
விமானமேறிச் சுவர்க்கஞ சென்று நாரத 10. மாநந்தையைக் காண்க . 
ரைத் தரிசித்துச் சுற்றத்தவரைக் காண பன்னிரண்டு வயதில் இறப்பன் எனக் 
விரும்பித் துரியோதனன் கொலுக் கண்டு கேட்ட தந்தை , ஸ்ரீருத்திரத்தால் பதினாயி 
கர்ணன் , வீமன் , அருச்சுநன் , தரௌபதி ரம் வருஷம் இருக்கச் செய்யப்பெற்றவன் . 
முதலிய பந்து மித்திரர்களை நரகத்திற் 11. ஒரு அரசன் கோதமனாரால் பாடல் 
கடுை விசனமுற்று ஆகாய கங்கையில் பெற்றவன் , 
ஸ்நானஞ்செய்து திவ்ய தேகம் பெற்று யம 12. யமனுக்கு ஒரு பெயர் . 
தரிசனம் செய்து அப்பால் பரமபதத்தில் 13. சுபுத்தன், விபுலன் இவ்விருவரும் 


இவன் 


தருமஷனன் 


791 


தருமி 


ஒரு நாட்டிலிருந் தவர் , இவர்களுள் சுபத் அடைந் தனன் . இவன் ஓதிய காரணத் 
தன் புத்திரன் தருமன் . விபுலனுக்குச் தால் பாவம் அடைந்த அவ்விரு அத்தியா 
சந்திரசேகன் , மிருது சந்திரன் என இ யங்களும் கங்கையில் அன்ன உருக்கொ 
ண்டு குமார் இருந்தனர். இவர்களுள் 

தரு ண்டு முழுகித் தூய்மை பெற்றன . அத 
மனும் , மிருதுசந்திரனும் இல்லறத்திருக் னால் பாபமடைந்த கங்கை சிவ தீர்த்த ஸ்நா 
தனர். 

சந்திரசேகன் துறவியாயினன் . னத்தால் சுத்தையாயினள் . 
இதைக் கேட்ட தருமன் துறவுகொள்ள தரும் - 1 , ஒரு சைவ வேதியர் , மதுரையை 
இருக்கையில் பிருகு முனிவர் பஞ்சாக்ஷர யாண்ட வங்கியசூடாமணி பாண்டியன் ,, 
உபதேசஞ்செய்து இல்லறம் நன்றென்று ஒருநாள் நந்தனவனத்திற்குப் போயினன் , 
சென்றனர் . சந்திரசேநன் சித்தி வல்ல அவ்விடமிருந்து ஒரு புது மலரின் மணம் 
னாய்ப் பலநாள் கழித்துத் தருமனிடம் வர உணர்ந்து இதேது புது மணம் , இந்த 
வந்து தன் வல்லமையைக் காட்டி இந்தி நந்தனவனத்திலுள்ள மலர்களின் மணம் 
எனை அழைத்தனன் . தருமன் பஞ்சாக்ஷர 

நாமறியோமே என்று அந்த மணம் வரும் 
பலத்தால் பிரமனை அழைத்துக் காட்டி 

வழியை நோக்கினன் , அது தனது ம 

மனை 
னன் . இதைக் கண்ட சந்திரசோன் தரு 

யாட்டியின் கூந்தலென்றறிந்து அது புஷ்ப 
மனைக் குருவாகக் கொண்டு பஞ்சாக்ஷர மணத்தின் வேறாயிருந்ததால் சந்தேகித் 
உபதேசம் பெற்றனன் . 

துக் கொலுவில் பொற்கிழி யொன்று 
14. ஓர் மது , தக்ஷன் பத்துப் பெண்களை தொங்கவிட்டு என் கருத்தைத் தெரிவித் 
மணந்தவன் . இவன் தேவியர் கீர்த்தி , தவர் இந்த ஆயிரம் பொன்னிறைந்த கிழி 
லக்ஷ்மி , துருதி , மேதா, புஷ்டி , சிரத்தை, 

யைப் பெறலாமென்றனன் . சங்கப்புலவர் 
கிரியை , விருத்தி , இலச்சா, மதி , குமரர், அனைவரும் தனித்தனிப் பாட அரசன் 
சமன் , இராமன் , அருஷன் . ( பாகவதம் ) 

சம்மதமிலாது இருந்தனன் . இப்படி யிரு 
15. சை பதினைந்தாவது தீர்த்தங்கார் . க்க மேற்கூறிய வேதியன் சொக்கநா தரை 
இவர் ரத்னபுரம் குருவம்சம் , தந்தை பானு 

யடைந்து தனது குறை கூறி அரசன் கரு 
மகாராசா , தாய் சுப்ரபை . இவர் மாசி த்தை அறிவித்து அப் பொருளைத் தனக் 
மாதம் , சுக்லபக்ஷ த் திரியோதசி , பூசநக்ஷத் குக் கொடுப்பிக்க வேண்டிச் சொக்கநாதர் 
திரத்தில் பிறந்தனர் . உன்னதம் ( 50 )வில் 

( கொங்குதேர் என்கிற கவி யருளப் 
சுவர்ணவர்ணம் ( க 0 ) லக்ஷம் ஆயுஷ்யம் . பெற்று அரசனுக்கு அறிவித்தனர் . அர 
புத்ரன் சுதர்மன் ; கணதரர் அரிஷ்டசேநர் சன் சம்மதித்துச் சங்கத்தவர் அநுமதிக் 
முதல் ( சக ) இவர் காலத்து இராசாக்கள் கனுப்பப் புலவர் எல்லாரும் ஒத்துக்கொ 
சுதர்சனபலதேவன் , புருஷசிம்ம வாசுதே 

டனர் . நக்கீரர் செய்யுளில் சொற் 
வன் . மதுக்கிரீடவன் , பிரதி வாசுதேவன் . குற்றமில்லை பொருட்குற்றம் உண்டென் 
இவர் காலத்துச் சக்கிரவர்த்தி மகவான் றனர் . அது என்னெனின் உத்தமப் பெண் 
என்கிற சக்கிரவர்த்தி , சநத் குமாரன் . களின் கூந்தலில் இயற்கை மணம் கிடை 
தருமஷணன் 

சஞ்சய னிரண்டாவது புத் யாது ; செயற்கையென மறுத்தனர் . வே 
திரன் . ( மா - புராணம் .) 

தியர் மீண்டு சொக்கருக்கு அறிவிக்கச் 
தருமா ( ச .) சங்கிருதி குமரன் ; இவன் சொக்கர் ஒரு புலவர்போல் உருக்கொண்டு 
மகார தன் . 

நக்கீரரிடம் வந்து இச் செய்யுளில் என்ன 
தருமாகான் இவன் தவநிலைக்கு அஞ்சிய குற்றம் என்றனர் . நக்கீரர் பொருட் குற் 
இந்திரன் , இவன் தவத்தைக் கெடுக்க றத்தைக் கூறினர் . சொக்கர் , ஆயின் உத் 
அரம்பையராலும் ஆகாதென உணர்ந்து தம லக்ஷணமுள்ள பதுமினிப் பெண்களுக் 
யவனதேசத்தில் தாழ்ந்த சாதியிற் பிறந்து கோவெனின் , அதுவும் அவ்வாறே யென் 
பிரமதேவரிடம் அழகுபெற்ற சதமாயைக் றனர் . சொக்கர் தேவமாதருக்கோ என 
குப் பல வரம் தந்து இவன் தவத்தைக் கீரர் அதுவும் அவ்வாறே என்றனர் . சொக் 
கெடுக்க ஏவ அவள் அவ்வாறு சென்று கர் நீ வணங்கும் , ஞானப்பூங்கோதைக்கோ 
அவனை வயப்படுத்தி அவனுடன் இருந்து என , கீரர் அதுவும் அடியவர் முடியிடுத 
தவத்தைக் கெடுத்தனன் . இவன் தான் 

லால் உண்டாவதேயென்று சாதித்தனர் . 
கெட்டநிலை உணர்ந்து சிவகீதையில் 

இதைக்கேட்ட சொக்கர் தமது நெற்றிக் 
விபூதி விசுவரூப அத்தியாயம் ஒதி சுத்தம் 

கண்ணைக்காட்டக் கீசர் ,தேவரீர் இன்னவர் 


- 


தர்க்கம் 


792 


திலாதலம் . 


என்று அறிந்தேன் . ஆயினும் நான் கூறி தர்மத்வஜன் இவன் ஏகாதசி விரதபலத் 
யதே உண்மை யென்றனர் . சொக்கர் தால் பல அரசர்களை வென்று மோஹினி, 
மறையக் கீசர் நெற்றிக்கண்ணின் தீவெம் நாககன்னிகை முதலியவர்களை மணந்த 
மை யாற்றுது பொற்றாமரையில் விழுந்து அரசகுமான் . ( பிரகன்னார தீய புராணம் .) 
கரைகாணாது அலைந்து நல்லறிவு தோன்றி தர்மநேதான் - 1. ஹேஹயன் குமான், 
நீரிலிருந்தபடி கைலை பாதி காளத்தி பாதி 

இவனுக்குத் தர்மன் எனவும் பெயர் . 
அந்தாதி பாடிக் கரைகண்டு தான் செய் 

2 , சுவவிர தன் குமரன் , இவன் குமான் 
தது குற்றமென்றறிந்து தருமிக்குப் பொற் சிரதன் , 
கிழி கொடுப்பித்துக் கடவுளை வணங்கினர் . 

தர்மாதர் இவர் சிவபூஜையால் சித்தி 
சோமசுந்தரமூர்த்தியைக் காண்க. 

பெற்று நந்திமாதேவரால் விஷ்ணுவ 
விளையாடல் ) 

மடைந்தவர். (சிவரஹஸ்யம் .) 
2. சிங்கள தேயத்துச் சவிதா என்னும் 
வேதியன் குமான் , இவன் தனக்குரிய தர்மாதன் - 1. திவிரதன் குமான் ; இவன் 
பொருளைச் சிவாலயத்திற் களித்து நற்கதி 

குமரர் சித்திரா தன் , உரோமபதன் . 
பெற இவனுக்கிளையார் அவற்றை யபக 

2 சித்திரா தன் குமரன் . 
ரித்து நாகமடைந்தனர் . 

தர்மவர்மா - திருவரங்கத்தில் பெருமாள் 
தர்க்கம் - 1. வாதம் ; இது சாதகதர்க்கம் , அருள் பெற்ற சோழன் . 
பாதகதர்க்கம் என இருவகை . சாதகமிரு தர்மவாக்யன் திருதராட்டிரன் குமரன். 
க்கின் சாத்தியமிருக்குமென்பது சாதக தர்மவாதி ... திரிசங்கின் தேவி , அம்பரீஷ 
தர்க்கம் . சாத்யமின்றாயின் சாதகமின்று னுக்குத் தாய் . இவள் புத்திரப்பேறு 
மென்பது பாதக தர்க்கம் . ( தரு . ) 

இலாது இருக்கத் திருமால் கனவிற்றோ 
தர்சம் - அமாவாசையிற் செய்யும் யாகம் . ன்றி ஒரு கனி பிரசாதிக்க உண்டு அம் 
தர்சகன் - தாதா என்பவனுக்குச் சிவோலி பரீஷனைப் பெற்றவள் . 
யிடம் பிறந்த குமான் . 

தர்மவியாதன் விஷ்ணு பக்தனாகிய வே 
தர்தும் கிழக்குத்தொடர்ச்சி மலையின் டன் . 
தென்பாகம் . Tae Southern Partition தர்மவிரதன் - தண்டகாரண்யத் திருந்து 
of Eastern Ghats . தர்துரம் காண்க . இராமரைக் கண்டு தரிசித்தவன் . 
தர்பாரணியம் கயைக்கு அருகிலுள்ள தர்மவிரதை கயாசுரனைக் காண்க . 
க்ஷேத்திரம் , 

தர்மாங்கன் - இருக்குமாங்கதன் குமரன் . 
தர்மகேது - 1. ஆர்யகருக்கு வைத்திருதி தர்மாங்கதன் - ருக்மபூஷணன் என்னும் 
மிட முதித்த விஷ்ணுவினம்சம் . 

வேதியன் குமரன் , விஷ்ணுபூஜையால் 
2. ( ச .) சுகேதனன் குமரன் , இவன் இந்திரப்பதமடைந்தவன் . ( பாத்ம புரா . ) 
குமான் சத்தியகேது . 

தர்மாரண்யம் - 1. அதூர்த்தரஜன் கட்டின 
தர்மசாவர்ணிம - பதினொராமன் வந்த பட்டிணம் . 
ரத்து மது . 

தர்மாரண்யர் 

ஒரு வேதியர் , பதுமனைக் 
தர்மசுவாமி 

சிவசுவாமியின் குமரன் , காண்க . 
இவன் கல்வியில் வல்லவனாய் வேசையர் 2. கயைக்குச் சமீபத்திலுள்ள 
மயலில் மயங்கிச் செல்வ முழுதும் இழந்து க்ஷேத்திரம் , Four miles from Budaha 
கள்ளருந்திப் பலநாள் கழித்துத் தான் Guya in the district of Gaya . 
செய்தது தீங்கென்றறிந்து வேதியரைப் தர்மலக்ஷணம் - சந்தோஷம் , பொறுமை , 
பிராயசித்தங் கேட்டனன் . அவர்கள் மனோக்ரகம் , அந்யாயமாய்ப் பொருள் 
நெய்யைக் கொதிப்பித்து வாயில் வார்க்க தேடாமை , நல்லொழுக்கம் , இந்திரிய நிக் 
இருக்கையில் நாரதர் தரிசனந் தந்து அவ் ரகம் , சாஸ்திர ஞானம் , பிரம்ம ஞானம் , 
வாறு செய்தலைத் தடுத்துச் சித்திரா நதி உண்மை , கோபமின்மை. ( மது , ) 
யாடச் செய்யப் பாபம் நீங்கினன் . 

தலன் - 1. சலன் தம்பி . 
தர்மதரிசி - 18- வது புத்தன் . 

2. பரீட்சித்து மூன்றாவது புத்திரன் 
தரீமத்துவசன் (சூ . ) சதத்துவசன் கும் தாய் , மண்டுக புத்திரியாகிய சுசோபனை . 
ரன் . இவனிடத்து லக்ஷ்மி பெண்ணாகப் தலாதலம் - ஒரு பாதாளம் , இது கற்கள் 
பிறந்தனள் . சரஸ்வதியைக் காண்க , நெருங்கியதென்பர் . 


தலைக்கண 


798 | 


தலையாலங் - கோஞ்செழிய 


தலைக்கணை சயனிக்கும் அணையில் தலை தேவர் கேட்டுச் செய்யுளை முடித்தனர் . 

Bl 
படுக்கைச் மேனோக்கி யிருக்க உயர் தாசி திடுக்கிட்டு நீவிர் யார் எனத் தேவர் 
வாய்ச் சயனத்திற்குக் கூறிய உள்ளீடுடன் வரலாறு கூறித் தாசியிடம் பொன் பெற்று 
செய்யப்படுவது . 

மணமுடித்துக்கொண்டனர் . இவர் மருத 
தலைக்காஞ்சி வலியோங்க மாற்றார் தம் ரந்தாதி இயற்றினர் . 
மறத்தொழிலைக் கடந்தவன் . பசுந்தலை தலைமாராயம் 

பசுந்தலை தலைமாராயம் - தலையைக் கொடுவந்தான் 
மிதிப்பைச் சொல்லியது . ( பு - வெ .) மனமுவப்ப வில்லினையுடைய மன்னன் 
தலைக்கோட்டுத்தண்டு - ஒரு தமிழ் நூல் . செல்வத்தைக் கொடுத்தது . ( பு . வெ . ) 
இன்னது கூறியதென்று தெரியாது . நூலி தலையணைவிதி - கழுத்திற்கும் , தோளிற் 
றந்தது . 

கும் மத்தியிலிருக்கும் அளவான உயாமுள் 
தலைக்கோலமைதி - பொதியமலையின் மூங் ள தாகவும் , நீளமுள்ள தாகவும் இலவம் பஞ் 
கிலால் கணுக்குக்கணு சாண் அளவு உள் சியினால் தைப்பித்த தலையணையின்மேல் 
ளதாய் எழுசாண் நீளம் உளதாய்ச் சயந்த சிரசு வைத்து நித்திரை கொண்டால் 
னைத் தெய்வமாகப் பெற்றது . 

பாதாதிகேசமட்டும் உள்ள எந்தப் பக் 
தலைச்செங்காடு காவிரிப்பூம் பட்டணத் கத்து நரம்புகளும் பிசகாமல் இருக்கும் , 
தருகிலுள்ளது ; மாடலனிருந்தவூர். ( சிலப் அன்றியும் சிரசைப் பற்றிய ஆவர்த்த 
பதிகாரம் . 

நோய்களும் நீங்கிவிடும் . 
தலைத்தோற்றம்- வலியினை விரும்பினோன் தலையற்றநாள் - நக்ஷத்திரங் காண்க . 
ஆனின த்தைக் கைக்கொண்டு வருதலை தலையுதையராசி - இராசி காண்க 
யறிந்து உறவுமுறையார் மனமகிழ்ந்தது . தலையாலங்கானத்துச் செருவென்ற பாண் 
( பு - வெ . ) 

டியன் நெடுஞ்செழியன் - இவன் மதுரை 
தலைப்பாகை 

இது தலையிலணியும் வஸ் யிற் பாண்டியன் மரபிலே தோன்றிக் கல்வி 
திரம் . இது தேசங்கள் தோறும் பலவகைப் கேள்வி வீர முதலியவற்றாற் சிறந்து கவி 
படுகிறது . 

இந்து தேசத்தவர் வஸ்திரத் பாடுந் திறனுமுடையனாய் மாங்குடி மருத 
தைத் தலைக்கணிவர் . மற்றவர் பலவித னார் முதலாகிய வித்வான்களாற் புகழ்ந்து 
குல்லாய்களும் தொப்பிகளும் அணிவர் . பாடப்பெற்று இளமையிலேயே அரச வுரி 
தலைப்பெய்நிலை இனிய ஒளிநகையினை 

மை கைக்கொண்டு ஆட்சி புரிந்து வருவா 
யுடைய பிள்ளையென்னும் தான் கொடுக் னாயினான் . அந்நாளில் சேரமான் யானைச் 
கக் கடவதனைக் கொடுத்த மாதா இறந்த கட் சேய்மாந்தரஞ் சேரலிரும் பொறை 
முறைமையைச் சொல்லியது . ( பு . வெ . யும் சோழன் இராஜசூயம் வேட்ட பெரு 
பொது .) 

நற்கிள்ளியும் , திதியன் , எழினி, எருமை 
தலைமலைகண்டதேவர் - இவர் ஊர் பாண்டி யூரன், இருங்கோவேண்மான் , பொருநன் 
நாட்டுநயினார் கோயிலை யடுத்த காடடர்ந்த என்னும் வேளிர் ஐவரும் இந் நெடுஞ்செ 
குடி யென்பர் . இவர் மறவர், அந்தகர் , ழியனை இகழ்ந்து கூறிப் பாண்டி நாட்டைக் 
இவர் கல்வி வல்லவர் . மணத்தில் விருப் கைப்பற்றக் கருதி மதுரையை முற்றுகை 
பங்கொண்டு கன்னிகையைக் கேட்க அம் யிட்டார்கள் . அது கண்ட நெடுஞ்செழி 
மறவர் சாதி வழக்கப்படி மும்முறை களவு யன் சினமிகுத்து " நகுதக்கனரே (புறம் 
செய்து அக்களவில் அகப்படாதவர்க்குப் எஉ ) என்ற செய்யுளால் வஞ்சினங் கூறிப் 
பெண் கொடுப்பதுபோல் இவர் களவு போருக்கெழுந்து உழிஞைசூடிப் போர் 
செய்யாதவர் ஆதலால் மறவர் இவர்க்குப் 

செய்யத் தொடங்கினான் ( புறம் எக . ) 
பெண் தர மறுத்தனர் . இவர் மணஞ் இவன் மிக்க இளையனாயிருந்தும் அஞ்சா 
செய்து கொள்ளப் பொன் வேண்டிக் கள மற் கடும்போர் புரிந்து அவ்வெழுவரும் 
வின் பொருட்டுத் திருப்பூவணத்திலுள்ள 

தோற்றோட வென்றான் . ( புறம் எசு .) 
தாசி வீட்டில் அத் தாசியின் படுக்கை தோற்ற எழுவரும் ஓடிச் சென்று சோழ 
அறைக்கண் உள்ள கட்டிலடியில் ஒளித் நாட்டிற் புகும்போதும் இவன் விடாது 
திருந்தனர் . தாசி தான் கட்டிலில் உறங்கு 

பின் தொடர்ந்து சென்று திருத்தலையா 
முன் திருப்பூவணநாதர்மேல் செய்யுள் லங்கானத்து மறித்து நின்று பெருஞ் சமர் 
பாடி முடிப்பது போல் கவிபாடச் செய்யுள் நடத்தி இடைக்குன்றூர்க்கிழாரால் பாடல் 
முடியாது மயங்குகையில் அடியிலிருந்த பெற்றவன் . 

100 


தலையாலங் - கொஞ்சேழியன் 


794 


தவன 


தலையாலங்காலத்துச் செருவென்ற நெடுஞ் தவழனி ஆதிக்குத் தந்தை . இந்த ஆதி 
செழியன் இவன் கோச்சேரமான் யா பிறந்த பிறகு இவர் விராலிமலைக்குத் தவத் 
னைக்கட் சேய்மாந்தரஞ் சேரலிரும்பொ திற்கு ஏகினர் . 
றையுடன் இளமையில் போரிட்டு அவ தவளகிரி முதலியார் இவர் தொண்டை 
னைச் சிறையிலிட்டுச் சேரன் , சோழன் , நாட்டில் வெண்குன் றமென்னும் ஊரிலிரு 
திதியன் , எழினி , எருமையூரான் , இருங் ந்த வேளாளர் . இவர் வீட்டுக்குக் கம்பர் 
கோவேள் மான் , பொருநன் என்பவரையும் விருந்தாய்ச் சென்றகாலத்து இவரது கும 
வென்றான் . பழைய வேளிருடைய முத் ரன் பாம்பாலி றக்க அப்பிரேதத்தை மறை 
தூற்றுக்கூற்றையும் வேள் எவ்வியின் மழ த்து அவருக்கு அன்னமிடப் புலவர் முத 
லைக்கூற்றையும் கைக்கொண்டவன் . மறக் லியார் குமாரை அழைக்க முதலியார் நடக் 
களவேள்வி அறக்கள வேள்வி செய்தான் . ததைக் கூறினர் . கம்பர் ஆழியான் பள் 
மாங்குடி மருதனாரியற்றிய மதுரைக்காஞ் ளியணையே ” என்ற செய்யுளைக் கூறி உயி 
சிக்குத் தலைவனிவனே . செய்யுள் பாடுவ ர்ப்பித்து வேளாளர்மீது ஏரெழுபது பா 
தில் வல்லவன் . இவனை நெடுஞ்செழியன் டப்பெற்றவர் . இவற்குப் பிற்காலத்துச் 
எனவுங் கூறுவர் . தலையாலங்கானத்துச் சோழன் சபையில் முதலியார் குமார் மந் 
செருவென்ற பாண்டியனும் இவனாக விரு திரியாக இருந்தபொழுது சோழன் ஒரு 
க்கலாம் . ( புற - நா .) 

நாள் , முதலியாரின் புத்திரரை நோக்கிக் 
தலையாலங்கானம் - இது நெடுஞ்செழியன் கம்பர் கூறிய ஏரெழுபது உண்மையோ 
இரு பெரு வேந்தரையும் ஐம்பெரு வேளி என அனைத்தும் உண்மையெனக் காய்ச் 
ரையும் பொருது வென்ற ஊர் . இது ஆலங் சிய நெய்யில் முழுகி யெழுந்து கையில் 
கானம் எனவும் தலையாலங்காடு எனவும் மழுவேந்தினவர். 
வழங்கும் . ( புற - நா .) 

வளமலை - சாவக நாட்டிலுள்ள மலை , 
தலையோடு முடிதல் 

உற்ற பூசலின் 

( மணிமேகலை ) 
ஒவாதவலியினை யுடைய கைப்பிடித்தான் தவளை - 1 , இது பெரும்பாலும் நீரில்வாழ் 
தலையுடனே திரண்ட வளையினையுடையாள் 

பிராணி . சில நிலத்திலும் வசிக்கின்றன . 
இறந்தது . ( பு - வெ .) 

தவளைகள் முட்டையிட்டுக் குஞ்சு பொரிக் 
தலைவிக்குரிய அவத்தை மெய்ப்பாடு 

கின்றன . இவை தம் முட்டைகளை நீர்ப் 
நகுமுகம்புரிதல் , பொறிநுதல்வியர்த்தல் , 

பூண்டுகளிலும் , தண்ணீரிலும் வழுவழுத்த 

திரவத்துடன் கூடி யிடுகின்றன . 
நகுருபமறைத்தல் , சிதைவு பிறர்க்கின்மை 
இவை முதலவத்தைகள் , கூழைவிரித்தல் , 

முட்டைகளினின்றும் குஞ்சுகள் ( 10 ) நாட் 

களில் வெளியாகிச் சிறுப் புழுப்போல் 
காதொன்று களை தல் , ஊழணிதைவால் , 
உடைபெயர்த்துடுத்தல் இவை இரண்டா 

தலை பருத்தும் வால், மீன் குஞ்சுகளுக்கு 
மவத்தைகள் . அல்குல்தைவரல் , அணிந்த 

இருப்பது போல் சிறுத்தும் இருக்கும் . வா 
வைதிருத்தல் , இல்வலியுறுத்தல் , இருகை 

வர இவற்றிற்குக் கண் கை கால் முதலிய 
யும் எடுத்தல் இவை மூன்றாமவத்தைகள் , 

உறுப்புக்களுண்டாகின்றன . அப்போது 
பாராட்டெடுத்தல் , 

முன்னைய வால் குறைந்து போகின்றது . 
மடந்தபவுரைத்தல் , 
ஈரமில்கூற்றம் , ஏற்றலர்நாணல் , கொடுப் 

இவற்றிற்குப் பின் கால்கள் நீளம் . தவ 
பவைகோடல் இவை நான்கும் நான்காம 

ளைகளுக்குச் சுவாசாசயம் நெஞ்சிலிருப்ப 
வத்தைகள். தெரிந்துடம்படுதல் , திளைப்பு 

தால் சுவாசம் நெஞ்சுள் செல்கையில் அது 
வினைமறுத்தல் , கரந்திடத் தொழிதல் , 

துருத்திபோல் வீங்குதலும் வாடுதலும் 
கண்டவழியவத்தல் இவை ஐந்தாமவத் 

கொள்ளும் . நீர்வாழ் தவளைகளுக்குக் கால் 
தைகள் . ( தொல் , ) 

களும் கைகளும் இடையில் தோலால் 
இணைக்கப்பட்டிருக்கின்றன . 

இவற்றின் 
தவதி- சவ்வருணன் தேவி, சூரியன் பெண் , 

நாக்கு பிளவுள்ள தாதலால் 

பூச்சிகளை 
குருவின் தாய் , 

நாவின் பிளவினால் பற்றித் தின்னும் . இவ் 
தவதிசயந்தம் ஓர் இடத்தின் பெயர் . 

வினத்தில் சொரித்தவளை , பச்சைத் தவளை , 
( பெ . கதை ) 

கொம்புத்தவளை , ஒட்டுத் தவளை , பறக்கும் 
கவந்தகன் வயந்தகனுடைய மகன் , ( பெ . தவளை , தேரை முதலிய உண்டு . 
கதை . ) 

- தேரை மெல்லிய கை கால்களை யுடைத் 


தவிடு 


195 


தளை யிலக்கணம் 


தாய் மரங்களிலும் குளிர்ந்த இடங்களிலும் பரணராற் ( புறம் சி அ ) - ல் புகழ்ந்து 
வசிக்கும் . இதனிடம் ஒருவித விஷ நீர் பாடப் பெற்றவன் .. இவனைப் பாடியவர் 
உண்டு . அந்நீரைத் தனக்கு அபாயம் நேரு 

பரணர் . 
கையில் பீச்சுகின்றது . அந்நீருடம்பிற் ளை - 1. நின்ற சீரினீற் றசையோடு வரு 
படின் வெப்பத்தால் கொப்புளம் உண் ஞ்சீரின் முதலசை ஒன்றியேனும் ஒன் 
டாம் . இவ் வினத்தில் மேனாகெளில் ஒட தேனும் கூடி நிற்பது . அது , கேரொன் 
இத்தவளை , பறக்குந் தவளை யென்பன ராசிரியத்தளை, நிரையொன்றாசிரியத்தளை, 
செடி கொடிகளில் ஒட்டி வாழும் , பறக் 

வெண்சீர் வெண்டளை , இயற்சீர் வெண் 
குந்தவளை தாண்டிச் செல்லப் பாதங்களி டளை , ஒன்றியவஞ்சித்தளை , ஒன்றாதவஞ் 
னிடையில் ஜவ்வு பெற்றுப் பறக்கும் . சித்தளை , கலித்தளை என எழுவகைப்படும் . 

2. சிவவீரியம் பொருத அக்னி, மடுவில் 2. ( தொகை , வகை , விரி). (i) வென் 
ஒளிக்க அவரைத் தேடிய தேவர்களுக்கு டளை , (ii ) ஆசிரியத்தளை , (iii ) கலித்தளை , 
அந்த மடுவின் உஷ்ணத்தைப் பொறுத் (iv ) வஞ்சித்தளை என்னும் தொகையா 
தவளை அக்னியின் இருப்பிடத்தைக் கூறி னும் ; 1. இயற்சீர்வெண்டளை , 2. உரிச் 
னதால் நாக்கில்லாதொழிவெனச் சாப சீர்வெண்டளை , 3. பொதுச்சீர்வெண்டளை , 
மிட அவ்வகை பெற்று மீண்டும் தேவர்க 4. நேரொன்றாசிரியத்தளை , 5 , நிரையொ 
ளால் வாக்களிக்கப்பட்டது . ( பார - அது .) ன்றாசிரியத்தளை , 6. கலித்தளை , 7. ஒன் 
தவிடு - அரிசியைக் குத்திக் கொழிக்கை றியவஞ்சித்தளை, 8. ஒன்றா தவஞ்சித்தளை 
யில் அரிசியினின்று நீங்கும் மெல்லிய கவ என்னும் வகையானும் ; 1. இயற்சீர்ச் 
சத்தொகுதி . 

சிறப்புடைவெண்டளை , 2. இயற்சீர்ச்சித 
தவித்யோதன்- யதுவம்சத்துத் துந்துபியின் ப்பில்வெண்டளை , 3. உரிச்சீர்ச்சிறப்புடை 
குமரன் . இவனுக்கு அபிசித் எனவும் வெண்டளை, 4. உரிச்சீர்ச்சிறப்பில்வெண் 
பெயர் . 

-ளை , 5. பொதுச்சீர்ச் சிறப்புடைவெண் 
தழற்கண்ணன் 

சிங்கமுகாசுரனிடம் யுத் -ளை , 6. பொதுச்சீர்ச் சிறப்பில்வெண் 
தஞ் செய்த சண்முக சேகாவீரன் . 

உளை , 7. கேரொன்றிய சிறப்புடை ஆசி 
தழிஞ்சி - 1. ஒரு வீரன் தனக்குக் கெட் ரியத்தளை , 8. கேசொன்றிய சிறப்பில் 
டோடுவார் முதுகுபுறத்துக் கூரியவாளோ ஆசிரியத்தளை , 9. நிசையொன்றிய சிறப் 
ச்சாத மிக்க மறப்பண்பை விரும்பிச் சொ புடை யாசிரியத்தளை , 10. நிரையொன் 
ல்லியது . ( பு - வெ .) 

றிய சிறப்பில் ஆசிரியத்தளை , 11. சிறப் 
2. கைவளர்ந்து நடவாநின்ற ஆயுதத் புடைக் கலித்தளை , 12. சிறப்பில் கலித் 
தையுடைய சேனை தங்களெல்லையிற் புகு தளை , 13 ஒன்றிய சிறப்புடை வஞ்சித் 
தாதபடி அருமையுடைத்தான வழி யிடத் தளை , 14. ஒன்றிய சிறப்பில் வஞ்சித்தளை , 
தைக் காத்தது . ( பு . வெ .) 

15. ஒன்றாத சிறப்புடை வஞ்சித்தளை , 
தழம்பன் இவன் ஒரு கொடையாளி , 16. ஒன்றாத சிறப்பில் வஞ்சித்தளை என் 
ஊனூர் என்னும் நகரத்தின் தலைவன் . னும் விரியானும் அறிக . ( யா . வி . ) 
போரிற் புண்பட்ட அழகுடையவனென்று தளை யிலக்கணம் 

நேரொன்றாசிரியத் 
பாணரால் சிறப்பிக்கப்பட்டவன் . 

( நற் 

தளை - மாமுன் நேர் வருவது . நாள்முன் 
றிணை ) அத் தழும்புடைமையின் தழும்ப 

தேர் வருவது . 
னெனப்பட்டான் . இவன் இயற்பெயர் நிரையொன்றாசிரியத்தளை விளமுன் 
புலப்படவில்லை, " தூங்கல் பாடிய வோங் 

நிரை வருவது மலர் முன் நிரை வருவது . 
குபெரு நல்லிசைப்பிடி மிதிவழுதுணை 

வெண்சீர்வெண்டளை - காய் முன் நேர் 
பெரும்பெயர்த் தழும்பன் கடிமதில் வரைப் வருவது , பூ முன் நேர் வருவது 
பினூணூரும்பர் 

இயற்சீர்வெண்டளை - மா முன் நிரையும் , 
நக்கீரனாராற் சிறப்பித்துப் பாடப் பெற்ற விள முன் நேரும் . வருவன . நாள் முன் 
வன் . வெண்ணெல்லரிஞர் தண்ணுமை 

நிரை வருவதும் மலர் முன் நேர்வருவது. 
வெரீ இக்கணணக கொண்ட தீந்தேனிரி ஒன்றியவஞ்சித்தளை - கனி முன் நிரை 
யக்கள்ளரிக்குங் குயஞ்சிறு , மீன்சீவும் வருவது நிழல்முன் நிரை வருவது . 
பாண்சேரி , வாய்மொழித் தழும்பனூ 

ஒன்றாவஞ்சித்தளை - கனிமுன் நேர்வரு 
என்ன பெருந்துறை மானே எனப் வது நிழல் முன் நேர் வருவது . 


என 


அகம் 229- ல் 


தற்கமுனி 


196 


தனதேவன் 


தனகன் 


கலித்தளை - காய் முன் நிரை வருவது , 3. (ச . ) சத்தியாயுசு குமரன் . 
பூ . முன் நிரை வருவது . 

1. சண்முக ( சநாவீரன் . 
தற்கழனி - ஆகாயவாணியிடந் தான பலன் 

5. ஒரு அக்கி . 
கேட்ட முனிவன் . 

6. அருச்சுநன் . 
தற்குறிப்பணி - அஃதாவது , ஒரு பொ 7. காசியில் தாயின் எலும்பை விடச் 
ருளை மற்றொரு பொருளினது தரும் சம் சென்று பொருளென்று கள்ளரிடம் பறி 
பத்ததினாலே இஃதஃதன்று என்று தெரிந் கொடுத்துத் தான் மாத்திரஞ் சென்று 
திருந்து மப்பொருளாக அத்தியவசயித்த 

ஆடிய வணிகன் . 
லாம் . இதனை வடநூலார் உத்ப்ரேக்ஷா 8. தனஞ்சய மென்னும் வடநூல் இயற் 
லங்கார மென்பர் . 

றிய சைநன் . 
தற்குறிப்பேற்றவணி - இது ஒரு பொரு 9. ஒரு வணிகன , குலசேகரபாண்டிய 
ளுக் கியல்பாந் தன்மையொழிய, கவி , னைக் காண்க . 
தான் கருதிய தொன்றை அதன் மேலேற் தனஞ்சயன் வடிவம் பொற்றாமரையிற் 
றிக் கூறுதல் . ( தண்டி ) 

பாண்டியன் படித்துறையிற் கிழக்குத் 
தற்பன் - யமனுக்கு உன்ன தியிட முதித்த தூணிலுள்ள வடிவம் ( தனஞ்சயனென்ப 
குமான் , 

வன் இத் தலத்தை முதலிற் கண்டு , மண 
தற்புருடன்- சிவபிரான் திருமுகத்தொன்று . லூரிலிருந்த குலசேகர பாண்டியனுக்கு 
பீதகற்பத்தில் பிரமனுக்கு முன் தரிசனந் இத்தல விசேடத்தைத் தெரிவித்த வணி 
தந்து காயத்திரியை யுதவி நான்கு இருடி கன் . (திருவிளை - திருக்கா . ) 
களைத் தந்தருள் புரிந்தவர் . 

தனதத்தன் - 1. தருமதத்தனைக் காண்க : 
பத்திரசெநகன் குமரன் , இவன் 2. விண்டு தத்தன் குமரன் , இவன் வாம 
குமரர் கிருதவீர்யன் , கிருதாக்னி, கிருத தேவமுனிவரிடம் உபதேசம் பெற்றுச் 
கர்மா , கிருதோசா 

சிவபூசை செய்து யமபுரஞ் சென்று மீண் 
தனதத்தன் - திரிசிராப்பள்ளி வர்த்தகன் , டும் உயிர்பெற்று முத்தி யடைந்தவன் 
இவன் மனைவி பொருட்டுச் சிவமூர்த்தி 3. புனிதவதியாரின் தந்தை . 
தாயுருக்கொண்டு 

உதவித் தாயுமானத் தனதேவன் இவன் ஒரு சை வைசியன் , 
திருநாமம் பெற்றனர் . 

புண்டரீக நகரத்து ஜினதேவன் கப்பல் 
ஒரு சைநப்பெண் , ஜம்புத்வீபத் யாத்திரை வர்த்தகத்தின் பொருட்டுத் தன 
துப் பரதக்ஷேத்ரத்து முருகச்சமெனும் நக தேவனைத் துணையாக்கொண்டு அவனுக்கு 
சத்து ராஜா தனபாலன் , அந் நகரத்து ( 1,000 ) பொன் சரக்கு வாங்கக் கடன் 
வைசியன் ஸ்ரீபாலன் இவன் தேவி தன ஸ்ரீ கொடுத்தான் . தனதேவன் கப்பல் வர்த் 
இவர்களுக்குப் புத்ரன் ஜயத்சேகன் , இவ தகம் நடத்தி அதில் அவனுக்குக் கிடைத்த 
னுக் கிளையாள் ஸ்வர்ணமாலை , இவர்களுக் ( 10,000 ) பொன்னில் சினதேவனிடம் 
குக் கர்மகரனாய் வர்த்திப்பான் சீலதரன் . வாங்கிய ஆயிரம் பொன்னும் லாபம் உள் 
ஸ்ரீபாலன் ஒரு வியாதியா விறந்தான் . பட ( 1,500 ) பொன் கப்பற் கூலி ( 500 ) 
தனஸ்ரீசீலதரனைக் கொண்டே கிருஷியாதி பொன்னும் ஆக ( 2000 ) பொன்னைச் சின 
ஜீவனோபாயங்க ளெல்லாஞ் செய்வித்துச் தேவனுக்குக் கொடுத்து மிஞ்சிய ( 8000 ) 
செல்லா நின்ற காலத்து , தனச்ரி சீலதர பொன்னைத் தான் எடுத்துக்கொண்டான் . 
னுடன் கூட ஏகாந்த பிரதேசத்திருந்து இதனால் பொறாமை கொண்ட ஜினதே 
கிருக காரியங்களைப் பேசுவதைக் கண்டு வன் அரசனிடம் கப்பலில் கிடைத்த பொ 
ஜயத்சேகன் சகியாதவனாகி அரசனிடம் ருளனைத்தும் தன்னைச் சேரவேண்டுமென 
முறையிட அரசன் தனச்ரியை அழைப் அரசனுக்கு இரண்டு மாணிக்கங்களைக் 
பித்து உண்மை விசாரிக்கத் தனச்ரி அச்சத் கொடுத்து நீதிக் கழைப்பிக்க அரசன் தன 
தால் புகுந்தபடி உரைக்க அரசன் கோபி 

தேவனை வருவித்துச் சாக்ஷியில்லாமையால் 
த்து இவளை மூக்கரிவித்துச் சகட்டின் இருவரையும் துலாபாரத்து நிறுப்பித்து 
காலில் கட்டி யிழுப்பிக்க ஆஞ்ஞை பெற்ற மூன்று நாட்கள் உபவாச மிருக்கச் செய்து 
வள் . ( சைநகதை .) 

சினதேவனே அசத்தியனென்றறிந்து தன 
தனஞ்சயன் --1. கத்ரு குமான நாகன் . தேவனுக்கே பொருளனைத்தையும் கொடு 
2. ( G. ) பெரிகசு குமான் . 

பபிக்கத் தனதேவன் ( 5000 ) பொன்னல் 


தனசிரி 


தனபதி 


797 


லது கொள்ளேன் என அதனைக் கொடுத்து யைச் சிவமூர்த்தி 

படி அடியவர்க் 
ஜினதேவன் பொன்னனைத்தையும் தன களித்துக் களித்திருந்தவன் . இத்தலத்தில் 
தாக்கிச் சினதேவனைத் தேசாந்தரம் செல் சிவமூர்த்திக்கு மார்க்கசகாயத் திருநாமம் . 
லும்படி கட்டளையிடத் தனதேவன் வருந்தி ( திருவிரிஞசை - புராணம் ). 
என்னையே 

அவ்வாறு செய்கவென 3. குபோனுக்கு மந்திரி , இவன் திரு 
அரசன் அதிசயித்துத் தனதேவனுக்கு தாசியெனும் வேசி யின்பத்தில் மூழ்கிக் 
200,000 பொன்னும் ஆடை முதலியவும் குபேரன் சபைக்குச் செல்லாததால் யானை 
கொடுத்துச் சம்மானம் செய்வித்துத் தன யாகச் சாபமடைந்து திரிந்து வேதாரண்ய 
தேவன் வேண்டுகோளால் சினதேவனை 

தீர்த்தம் படிந்து பவித்திரனைவன் . 
மன்னித்தான் என்பது , ( சைநகதை) ( வேதாரண்ய புராணம். ) 
தனபதி - 1. பதுமைக்குப் பிதா. 

தனயித்துருக்கன் - வித்யோ தனன் குமரன். 
2. ஒரு வணிகர் , இவர் தேவி சுசீலை , 

நனக்ஷயன் - ஒரு காந்தருவன் , குபேரன் 
இவர் அதிக திரவியம் சம்பாதித்துத் தமக் 

தனதில்லாளுடன் விளையாடிக்கொண்டிரு 
குப் புத்திரர் இல்லாமையால் தங்கை பின் 

க்க அத் தம்பதிகளைக் கண்டு அசுரனாகச் 
ளையை வளர்த்து வருகையில் தங்கை தன் 

சாப மேற்றவன் . 
பிள்ளையால் நீங்கள் பெருவாழ் வடைந்தீர் 

தனசாடர் - இவர் ஒரு அரி பக்தர் . இவர் 
என்று ஏசினள் . இதனால் விசனமடைந்து 
இருவரும் இனிவரும் பிறப்பிலாவது புத் 

எழு வயதாக இருக்கையில் இவர் வீட்டி 

னைச் சில பாகவ தாடைந்து சாளக்கிராம 
திரப்பேறடையச் செல்வங்களை மருமகனா 

பூசை செய்கையில் இவர் கண்டு அவரை 
கிய தங்கையின் குமரனிடம் ஒப்புவித்துத் 

நோக்கித் தாமும் அவ்வாறு பூசை செய்ய 
தவஞ்செய்யச் சென்றனர் . இதனையறிந்த 

வேண்ட அவர்கள் இவன் இளையனென்று 
தாயத்தார் மருமகனிடம் இருந்த பொருள் 

ஒரு கல்லினை இவரிடங்கொடுத்துச் செல் 
களைப் பறித்துக்கொள்ளத் தனபதி வணிக 

லப் பக்தர் அதனைப் பூசித்துத் தாம் கொள் 
ரின் தங்கை , சொக்கரைத் துதித்தனள் . 

ளும் உணவை நிவேதித்து வருவர் . ஒரு 
சொக்கர் கனவிற்றோன்றி அம்மே , நீ தன 

நாள் ஆடு மாடுகளை மேய்த்து வருகையில் 
பதியின் தாயத்தாரை அரச னாணையிட்டு 

தமது பெருமாளைப் பூசித்துக் கட்டமுதை 
அம்பலமேற்று நாம் உன் பொருளை வாங் 

நிவேதித் துண்டனர். மற்றொரு தினம் 
கித் தருகிறோம் என்றனர் . இவள் விடி 

கழனியில் நெல் விதைக்கக் கொண்டுசெல் 
ந்து அவ்வாறு செய்து அவர்களைக் கூட்டிக் 

கையில் அரிதாசர் பசித்துவரத் தாம் கொ 
கொண்டு அம்பலமேறினள் . 

சொக்கர் 

ண்ட நெல்லை அவர்களுக்கு அமுது செய் 
மாமனைப்போல் வந்து சாதி முதலிய கூறிப் 

திட் டனுப்பினர் . இவ்வாறு விதைக்க 
பொருளை வாங்கித் தந்தனர். ( திருவிளை . ) 

விதையிலாது பாகவதரை அமுது செய் 
3. மதுரையி லிருந்த வணிகர் , தேவி 

வித்து வருகையில் அயலார் நிந்திக்கப் 
குணசாலினி மூங்கைப் பிள்ளையாருக்குத் 

பெருமாள் விதையிலாது கழனியில் பெரு 
தந்தை . 

விளைவு செய்விக்கக் கண்ட அயலார் இவர் 
தனபாலன் - 1. பது முகன் தந்தை , 

அரிபக்தர் என்று அஞ்சி அன்பு பாராட் 
2. ஒரு வணிகன் , மிளகு பொதி போட் 

டத் தாசரும் பெருமாளைப்பூசித்துவந்தனர் . 
டுக்கொண்டு திருவிரிஞ்சை நகருக்கருகில் 

கொடைக்குணம் , அவாவின் 
வருகையில் பொழுதுபோனது கண்டு சிவ தனாதிகாரி 
மூர்த்தியை வழித் துணையாயின் மிளகு 

மை , பிறர்குண மறிதல் , மடியின்மை , 
பொதி தருகிறேனென்று வேண்டினன் . 

அருள் , இன்சொல் , தானத்திற்குத் தக்க 
அவ்வகையே சிவமூர்த்தி இவன் காஞ்சி 

வரை யறிதல் , வணக்கம் , இரப்போர் 

முகத்தை வேறுபடச் செய்யாமை , தான் 
நகர் போமளவும் வழித்துணையாய் மறைந் 

கவர்ந்து கொள்ளாமை ஆகிய இக்குணச் 
தனர் . பிறகு கள்ளர் மறிக்க வழித்துணை 

செயல்களை வாய்ந்தவன் . ( சுக் - நீ. ) 
வந்தோர் கள்ளரைத் துரத்தி மறைந்தனர் . 
வணிகன் சொன்னது மறந்து முழுதும் தனயு - 1. தட்சப்பிரஜாபதியின் புத்திரர் . 
விற்க வாங்கியவர் மிளகு , முழுதும் பயறா 

2. கசியபன் தேவி . 
யின . அதை வாங்கியவர் மீண்டும் வணிக தனிகன் - தூர்த்தமன் குமரன் , கார்த்தவீர் 
னிடம் கொடுப்ப வணிகன் மிளகு பொதி யார்ச்சுநன் பேரன் . 


பனிச்சயம் 


798 


தன்வந்தரி 


தனிச்சய்ம் - இது பாண்டியன் இந்திரனைத் குண மிகு தலாம் . இதனை வடநூலார் 
உலாத்துநின்று செயித்த இடம் , மதுரை 

அநுகுணாலங்கார மென்பர் . 
க்கு மேற்கேயுள்ளது . முருகக்கடவுளின் தன்மசயன் - மனோசயனைக் காண்க . 
ஆலயத்தை யுடையது . “ ஐயங்கோட்டை தன்மநிட்டை இவள் முன் பிறப்பில் ஒரு 
தனிச்சயம் " என வழங்கும் . ( திருவிளையா புலைச்சி , பசுவிற்கு நீர் அருத்திச் சிவாலயத் 
டல், 

தில் பிராட்டியின் திரவியத்தைக் கவர்ந்த 
னித்திருக்கலாகா இடங்கள் 

தாயாயி 

தால் பாண்டி நாட்டில் விருகன் எனும் 
னும் , உடன்பிறந்தாளாயினும் , மகளாயி அரசனுக்குக் குமரியாய்ப் பிறந்து தந்தை , 
னும் தனித்திருக்கின் அந்த இடத்தில் நாடு முதலிய இழப்பக் காட்டில் அலைந்து 
ஆண் மகன் தனித்திருத்தல் ஆகாது . புல புண்ணிய தீர்த்தக் கரைப்பாங்கர் தேவி 
ன்களை அடக்கலரி தாதலால் என்பர் . 

யைப் பூசைசெய்து பல வரங்களைப் பெற் 
( ஆசாரக்கோவை ) . 

றவள் . 
தனிமகனூர் இவர் பாடலுள் " பாழ்காத் தன்மனைவரைதல் இது , உடன்போய் 
திருந்த தனிமகன் போன்றே " என உவ மீண்டுவந்த தலைவன் , தலைவியைத் தன் 
மை கூறிய அருந்தொடர் மொழியே இவ னூர்க்குக் கூட்டிப்போய்த் தன் மனையின் 
ர்க்குரியவையாகி வழங்கலாயிற்று . இயற் கண் வரைந்துகோடல் , இது வினாதல் , 
பெயர் புலப்படவில்லை, பாலைத்திணை செப்பல் , மேவல் எனும் வகையினையும் ; 
யைப் புனைந்து பாடியுள்ளார். என்னெஞ் நற்றாய்மணனயற் வேட்கையிற் செவிலி 
சம் அவர்பாற் சென்றொழிந்தது . உடம்பு யை வினாதல் , செவிலிக்கு இளைவரைந் 
மாத்திரம் பாழ் காத்திருந்த தனி மகன் தமையுணர்த்தல் , வரைந்தமை செவிலி 
போல் இங்கு இராநின்றதெனத் தலைவி நற்றாய்க்குணர்த்தல் , தலைவன் பாங்கிக்கு 
கூற்றாக வியக்குமாறு கூறியுள்ளார் . இவர் யான் வரைந்தமை நுமர்க்கியம்பு சென்று 
பாடியது . (நற் . கடுகூ - ம் பாட்டு .) 

எனல் , பாங்கி தானது முன்னே சாற்றிய 
தனிஷ்டாபஞ்சமி நக்ஷத்திரங் காண்க . 

துரைத்தல் . 
தனு - ஒரு அசுரன் . இவனுக்கு சம்பன் , தன்மன் - வராகமந்திரஞ் செபித்துப் பிரம 
காம்பன் என்பவர் குமார் . இவர்களிரு பத மடைந்தவன் . 
வரும் புத்திரப்பேறு வேண்டிப் பஞ்சந்த தன் மேம்பாட்டுரையணி இது , ஒருவன் 
மெனும் நதிக்கரையில் தவஞ் செய்கையில் தன்னைத்தானே புகழ்வது . ( தண்டி .) 
கரம்பன் செய்யும் தவத்தினை யாற்றாது தன்மை நவிற்சியணி - சாதிசுபாவ தருமத் 
இந்திரன் முதலையாய் அவனை ஆற்றில் தையாவது , தொழிற்சுபாவ தருமத்தையா 
இழுத்துக் கொன்றனன் . இவனிறந்ததை வது கூறு தலாம் . இதனை வடநூலார் சுபா 
யறிந்த ரம்பன் தன் தலையை அரியச் சிகை வோக்தியலங்காரம் எனபர் . ( குவல . ) 
யைப் பிடித்து வாளெடுக்கையில் அக்கிதே தன்வந்தரி - 1. இவர் அது எனும் அரசன் 
வன் பிரத்யக்ஷமாய் என்ன வேண்டுமென்ன புத்திரர் என்பர் . இவர் பரத்வாஜரிடம் 
உலகம் வணங்கத்தக்க ஒரு புத்ரன் வேண் ஆயுர்வே தங்கற்று அதை எட்டுவகையா 
ெேமன்றனன் . அப்படியே ஆகுக என்று கப் பிரித்துத் தம் மாணவர்களுக்கு உபதே 
வரந் தந்து சென்றனன் , மற்ற சரித்தி சித்தவர் . (பிரம புராணம் .) 
ராத்தை மகிஷனைக் காண்க . (தேவீ - பா.) 2. விஷ்ணுவினம்சங்களில் ஒன்று . இவர் 
தனுக்கோடி தீர்த்தம் இராமமூர்த்தி சிவ பாற்கடற் பிறந்த தேவ வைத்தியர் . ஒரு 
பூசை செய்யும்படி தமது வில்லின் நுனி கையில் கமண்டலம் , ஒரு கையில் கதை 
யால் கண்ட தீர்த்தம் . ( சேதுபுராணம் ). யுடையவர் . ( பாகவதம் ) . இவர் மீண்டும் 
தனுத்தான் 

கனகவிசயருக்கு நட்பாளனா தீர்க்கதமர் புத்திரராய் அவதரித்து வைத் 
கிய அரசன் . (சிலப்பதிகாரம் ). 

திய நூல் லோகோபகாரமாய் அருளிச்செய் 
தனேச்வான் - ஒரு வேதியன் மகா பாபி .. தனர் என்பர் . இவர் அருளிச்செய்த ஏல் 
இவன் தனேச்வரத்தில் , தீர்த்த ஸ்நானம் கள் தன்வந்திரி நிகண்டு , வைத்திய சிந் 
செய்து கார்த்திகை விரதம் அநுஷ்டித்துப் தாமணி , சிமிட்டுரத்தினச்சுருக்கம் , கலை 
பாப நீக்க மடைந்தவன் . ( பதுமபுராணம் ) ஞானம் . 

இவர் காசிராஜனிடத்தும் அவ 
தன்குணமிகையணி - 

அஃதாவது , மற் தரித்தனர் என்பர் . இவரைத் தீர்த்தபசு 
சென்றன் சார்பினாலே தனதியற்கைக் குமரர் எனவும் , இவர் குமார் கேதுமான் 


தன்வன் 


799 


தக்ஷிணாமூர்த்தி 


எனவும் , இவர் மாணாக்கர் சுசருதர் எனவும் தக்ஷன் 

தக்ஷன் - 1 , தக்கனைக் காண்க , 
கூறுவர் . 

2. ( சூ . ) பாதருக்குக் குமரன் . 
தன்வன் 

சமதக்னியின் குமரன் , தாய் 3. அஷ்டமாநாகங்களில் ஒன்று . 
இரேணுகை , 

4. வசுதேவன் தம்பியாகிய விருகன் 
தன்னைவேட்டல் - 1 

பகையைச் சீக்கும் குமரன். பிரமனது தக்ஷண பாகத்தில் 
ஒளிநெடு வேலினையுடைய கொழுநனைக் வேகத்துடன் பிறந்ததால் இப் பெயர் 
காணவேண்டி அவன்பட்ட போர்க்களத் பெற்றனன் . 
துள் அழகிய ஆபரணத்தையுடைய மனை 5. யாகத்தால் சிக்ஷிக்கப்பட்டுத் தவ 
யாள் போயினதும் அத்துறையேயாம் . மேற்கொண்டு மூன்று கண் பெற்றான் 
( புறவெண்பா ) 

( பார - சாங் .) 
2. தமது வேந்தன் விசும்பைச் சேர்ந் தக்ஷிணபினாகினி தென் பெண்ணை . 
தானாக , வெய்ய மாறுபாட்டை யுடையா தக்ஷிணாக்னி யஜமானனைத் தக்ஷிணதிசை 
னொரு வீரன் உயிரை ஆகு திபண்ணியது . யை அடைவிப்பதால் தக்ஷிணபாகத்தை 
( புறவெண்பா ) 

யடைவதால் இப்பெயர் பெற்றது. 
தக்ஷகர் - ஒரு இருடி , இவர் குமரி மாரி ருத்ரர் என்று சொல்லப்படுகிறது 

ஷை இவள் பதின்மரை மணந்தனள் . கோபஸ்வபாவமுள்ளது . இது அந்தரிக்ஷ 
தக்ஷகன் - 1. கத்ரு குமரன் , பிராமண வடி மாகக் கருதப்படுகிறது . இது அர்த்தசந் 

கொண்டுவந்து பரிச்சித்தின் விஷ திர வடிவுள்ளது . ( பார - அச் . ) 
வேகம் தீர்க்கவந்த வேதியனைச் சந்தித்து தக்ஷிணாதேவி - 1. யக்ஞனுக்குத் தேவி .. 
அவனுக்கு வேண்டிய கொடுத்துத் திருப் இவள் தீக்ஷாரூபிணியாய் எவ்விடத்தும் 
பிப் பரிச்சித்தினைப் பாம்பாகச் - சென்று பூசையேற்பவள் . இவளில்லாத கர்மங்கள் 
கடித்தவன் . சர்ப்பயாகத்திற்குப் பயந்து நிஷ்பலமாம் . இவள் மகா லஷ்மியின் 
இந்திரனிடம் அபயம் புகுந்தவன் , வாசுகி தேகத்திற் பிறந்து சகலகர்ம பூர்த்தியின் 
யின் தம்பி . 

பொருட்டுப் பிரமனால் யக்ஞனுக்குக் 
2. பர தன் குமரன . 

கொடுக்கப்பட்டவள் . ( பிரம்மகைவர்த்தம் ). 
தக்ஷசிலை -1 . பரதரால் காந்தருவநகரத்தில் 

2. இவள் கோலோகத்தில் கிருஷ்ணனு 
நிருமிக்கப்பட்ட பட்டணம் : இது தக்ஷ 

டன் ரமித்திருந்த சுசீலாதேவி . இவள் 
னால் நிருமிக்கப்பட்ட பட்டணம் என்ப் . கிருஷ்ணனது வலப்பாகத்தில் இருக்கக் 
காந்தாரதேசத்துப் பட்டணம் . 

கண்ட ராதை இவளைக் கண்டு கோபித்து 
2. Taxila , one mile North - East of இனிக் கோலோகத் திருப்பையாயின் நீ 
Kalaka - Serai between Attock and பஸ்பமாக எனச் சபித்தனள். சுசீலை 
Rawalpindi . It is on the bank of the பூலோகம் வந்து தவமியற்றினள் , அப் 
Vitasts . ( Jhelum ) தக்ஷசிலையைக் காண்க . போது தேவர்கள் ஒரு பெரிய யாகத்தைச் 
தக்ஷணாதேவி - 1. விஷ்ணுவினம்சாவதார செய்து பலமடையாமற் போயினர் . அப் 
மாகிய சுயக்கியன் தேவி . 

போது தேவர்கள் பிரமனிடம் முறையிடப் 
2. பிரஜாபதியின் புத்ரி . 

பிரமன் கிருஷ்ணனைத் தியானிக்கக் கிருஷ் 
ரக்ஷணை - ஒருமுறை ருசிப்பிரசாபதிக்குச் ணன் மகாலக்ஷ்மியிடமிருந்து மானுஷலக் 
சுவாயம்புமநுவின் குமரியாகிய ஆகுதி மியைப் பிரித்தெடுத்துப் பிரமனுக்குத் 
யிடம் பெண்ணாக உதித்த இலக்குமி அவ 

துணையாகக் கொடுத்தார் . அவளைப் பிர 
தாரம் யக்ஞமூர்த்தியாகிய விஷ்ணுவை மன் யக்ஞமூர்த்திக்கு மனைவியாக்கினன் . 
விவாகஞ் செய்து கொண்டவள் . யக்ஞ அவள் சர்வகர்மபலனாகப் பிள்ளையைப் 
மூர்த்தியை உடன்பிறந்தோன் என்பர் . பெற்றாள் . இவளைச் சர்வகர்மங்களுக்கும் 
இவள் பதின்மரைப் பெற்றனள் என்பர் . தக்ஷிணையாகக் கொடுக்கின் எல்லாப் பலன் 
தக்ஷபிரமா - மகாசுவேதையின் தந்தை களையு மடைவர் . துணையில்லாமல் செய் 
யான அம்சனுக்கும் , காதம்பரியின் தந்தை யும் யாகாதிகிருத்ய பலன் பலிச்சக்ரவர்த் 
யான சித்திரரதனுக்கும் பாட்டன் . 

தியை அடையும்படி வாமனரால் பலிக்கு 
தக்ஷயக்ஞஹதழர்த்தி தக்ஷன் செய்த 

வரமளிக்கப்பட்டது . (தேவி - பாக . ) 
யாகத்தை திக்கவந்த சிவமூர்த்தியின் துனழர்த்தி - 1. சநகர் முதலிய முனி 
திருவுருவம் . 

வர்க்கு உண்மை உபதேசிக்க எழுந்தரு 


தகேசவரம் 


800 


தாசையர் 


ளிய சிவமூர்த்தியின் திருவுரு. - இந்தத் தப்பை சேமகலம் கொட்டிப் பிழைப்பவன் . 
தக்ஷிணாமூர்த்தம் யோக தக்ஷிணாமூர்த்தம் , இவன் சாத்தானியர் எனுஞ் சாதியரில் 
வீணாதக்ஷிணாமூர்த்தம் எனப்படும் . 

ஒருவனாயிருக்கலாம் . இவர்கள் ஜநப்பர் , 
2. திருஆவடுதுறை மடத்தைச் சார்ந்த பள்ளிகள் , வள்ளுவர், கங்கதுல்லர் , கொல் 
ஒரு தம்பிரான் சுவாமிகள் . இவர் செய்த லர் எனப் பலவகைச் சாதியரில் சேர்ந்த 
நூல்கள் தசகாரியம் , 
தசகாரியம் , உபதேசப் பஃ 

வர்கள் . ( தர்ஸ்டன் . ) 
றொடை . 

தாசாரகர் - யது குலபேதம் , கம்சன் பகை 
க்ஷேச்வரம் குருக்ஷேத்திரத்தில் உள்ள 

வர் . 
சிவத்தலம் . ( பிரகன்னா தீய புராணம் . ) தாசிஅய்மைச்சி இவள் அந்தகக்கவி வீர 
தஸியூ 

அயோகவான் தக்ஷா சண்டாளன் ராகவ முதலியார் காலத்துக் காஞ்சீபுரத் 
இவர்களுக்குத் தம் சாதிப் பெண்களிடத் திற் கருகிலுள்ள திருப்பனங் காட்டிலிரு 
தும் நான்கு வருணப் பெண்களிடமும் ந்த வித்வாம்ஸி . இவள் கவி வீரராகவ 
பிறந்தவன் . ( மது . ) 

முதலியார் சந்திர வாணன் மீது கோவை 
பாடி அரங்கேற்றுகையில் அக்கோவையில் 

" பெருநயப் புரைத்தல் " என்னும் துறைப் 
தா 

பாற்படும் " மாலேநிகராகுஞ்சந்திரவாணன் 

வரையிடத்தே, பாலேறிப்பாயச் செந்தேன் 
தாகரோகம் இது பிரமை , நடுக்கம் , தேக மாரிபெய்ய நற்பாகுகற்கண் , டாலேயெரு 
எரிவு, காங்கை , தாகம் , சோருதல் , வாயுல விட முப்பழச்சேற்றின முதவயன் , மேலே 
ரல், எவ்வளவு ஜலமருந்தினும் திருப்தி 

முளைத்தகரும்போ விம்மங்கைக்கு மெய் 
பிலாமை , அன்ன த்வேஷம் , குரல் கம்மல், யெங்குமே " எனும் பாடலைப் பிரசங்கிக் 
கெஞ்சு நா உதடு வறட்சி , நாவால் உதட் கையில் இவள் கரும்பு புன்செய்ப் பயிரா 
டைத் தடவல் , பிரலாபம் முதலிய குணங் யிற்றே , சேற்றில் முளைத்த கரும்பென் 
களைத் தனக்குப் பூர்வரூபமாகப் பெற்றிருக் நீரே என ஆக்ஷேபிக்கக் கவிராயர் வேண்டு 
கும் . இது வாத , பித்த , சிலேஷ்ம, தொந்த , மாயின் மாற்றிவிடலாம் என்று ஏடுவாசிப் 
ரஸக்ஷய , உபசர்க்கதாக சோகமென அறு பானை நோக்கிக் கொம்பைத் தூக்கிக் காலை 
வகைப்படும் . இது மணல் கஷாயம் , அமிர் நிறுத்து என்னலும் தாசி தலைகுனிந்து 
தாதிச் சூர்ணம் , கர்ப்பூரக்குளிகை முத நண்புபூண்டவள் . இவளைக் காஞ்சிபுரத்து 
லியவற்றால் வசமாம் . ( ஜீவ . ) 

வேதியர் கர்வபங்கப்படுத்த எண்ணி இவள் 
தாக்கர் - ஒரு முனிவர் . அயன் என்பவன் வீட்டையிடித்து அவ்வழி இரதம் செலு 
குமரனாகிய துந்து என்பவனுக்குப் பிரம த்த எண்ணியிருத்தல் அறிந்த அமமைச்சியி 
கத்தி நீங்க அருள் புரிந்தவர் . 

னண்பராகிய அந்தகக்கவி வீரராகவ முத 
தாசமார்க்கம் 

சிவபெருமா னெழுந்தருளி லியார் இவள் பொருட்டு பார்ப்பார் 
யிருக்குந் திருக்கோயிலில் திரு அலகிடுதல் , குரங்காய்ப் படை யெடுத்து வந்தீரோ, 
திருமெழுகிடல் , மலர்பறித்தல் , மாலை தேப்பெருமாளே கச்சிச் செல்வரே 
தொடுத்தணிதல் , புகழ்ந்து பாடல் , திரு கோப்பாகக் , கொம்மைச் சிங்கார லங்கைக் 
விளக்கிடல் , நந்தவன முண்பெண்ணல் , கோட்டை யென்று வந்தீரோ, அம்மைச்சி 
சிவனடியவரைக்கண்டு வழிபட்டு அவர்க்கு வாழுமகம் " என இரதம் திரும்பிச் சென்ற 
வேண்டிய பணிசெயல் முதலிய செய்தல் , தென்பர் . 
இதை மேற்கொண்டவர் 

சாலோகபத தாசூரன் - சரலோமாவின் குமரன் , இவன் 
மடைவர் . 

உடலைவிட்டுத் தேவவடிவெடுத்து யாகஞ் 
தாசராசன் -1. நயினாசாரியரால் ஸ்ரீ வைஷ் செய்தவன் . 

ணவனாக்கப்பட்ட பிராமணன் , இவனுக் தாசையர் இவர் ஒரு வீரசைவர் ; இவர் 
குத் தாசரதி யென்றும் பெயர் . 

ஓர் ஊர்க்குப் போகச் செல்கையில் இடை 
2. பிரமன் சாபத்தால் மீனுருக்கொண் யில் ஒரு ஆற்றைக் கடக்கவேண்டியிருந்து 
டிருந்த . அப்சரப் பெண்ணினைச் சாபம் 

படகிற்குச் செல்ல அங்கிருந்தவர் எல்லாம் 
நீக்கினவன் . மச்சகந்திக்குத் தந்தை . தாரணமில்லாமை கண்டு படகேறச் சம்ம 
தாசரி - தா தன் , இவன் வைஷ்ணவன். திக்காமல் ஆற்றைவற்றச் செய்து கடந்து 
விஷ்ணுவை ஆராதித்து வீடுகள் தோறும் 

சென்றவர் . 


தாடகாபனன் 


801 


தாசி 


. 


தாடகாயனன் - விஸ்வாமித்திர புத்திரன் . தாண்டவம் - இதுபஞ்சகிருத்திய தாண்டவம் 
தாடகை - 1. சுகேதுவின் குமரி , சுந்தன் என்றும் , அகோர தாண்டவம் என்றும் , 
தேவி . இவள் , தன்கணவன் அகத்தியர் ஊர்த்ததாண்டவம் என்றும் , ஆச்சரிய 
கோபத்தா லிறக்க அகத்தியரிடஞ் தாண்டவம் என்றும் ஆனந்த சௌந்தரிய 
சென்று , தீமைசெய்யத் தொடங்கினள். தாண்டவம் என்றும் பலவி தப்படும் . 
முனிவர் இவளையும் , இவள் குமரரையும் தாண்டவம் ஐந்து சிவபிரானாடிய நடனம் , 
அரக்கராகச் சபித்தனர் . இவள் அரக்கி இவை அற்புத தாண்டவம் , அநவரததாண் 
யாய் முனிவர் செய்யும் யாகா திகாரியங்க டவம் , ஆனந்ததாண்டவம் , பிரளயதாண் 
ளுக்குத் தீமை செய்துவந்தனள் . விச்வா டவம் , சங்கார தாண்டவம் , 
மித்திரர் ஏவலால் இராமமூர்த்தி இவளைக் தாண்டவராயசாஸ்திரியார் - இவர் ஏராகம் 
கொன்றனர் . 

அநந்தநாராயண வாத்தியார் குமாரர். கரும் 
2. திருப்பனந்தாளிலிருந்த ஒரு சிவ பைநகர் பெரியாண்டி புழுகணிவேந்து 
பக்தி மிகுந்தவள் . இவள் சிவமூர்த்திக் எனும் பிரபுவின் வேண்டுகோளால் பாக 
குத் திருமஞ்சன முதலிய முடித்து மாலை வதசாரமெனும் எலியற்றிய புலவர் . 
சாத்துகையில் உடை நெகிழ்ந்தது கண்டு தாண்டன் - ஒரு ரிஷி , 
அவ்வுடையை முழங்கையால் இடுக்கி தாண்டியன் -- ஒரு ரிஷி . ( பா - சா .) 
மாலை சாத்து தலுக்கு இடையூறு வருதல் தாதகி - பவணமாதேவன் தேயம் ,. 
கண்டு துக்கிக்கச் சிவமூர்த்தி தமது முடி தாதன் - 1. கம்பர் காலத்துச் சோழனிடத் 
யைச் சாய்த்துக் கொடுத்தனர் . 

துச் சிறப்படைந்த ஓர் வணிகன் . இவன் 
தாடசபன் - தக்ஷன் மருமகன் ; இவனுக்குத் கவிவல்லான் , இவனுக்குச் சோழன் வரிசை 

தாரட்சியர் , காசிபர் என்றும் பெயர் . செய்தலைக் கம்பர் பொறாராய்ச் சோழனை 
தாடைக்கு நடுவில் உண்டாகும் போகம் நோக்கி இவற்கு இத்தகைய வரிசைசெய் 
அது ( 1 ) கண்டாலஜி சோகம் , இது எந்தப் தல் எம்போன் றவரை இழித்தலோ டொக் 
பக்கத்துத் தாடையிலாவது நீங்காத வீக்கத் கும் எனக் கேட்ட தா தன் கம்பரிடத்து 
தைப் பிறப்பிப்பது , தாடைகளில் ( 8 ) ரோ கோபங்கொண்டு கம்பர் பாடிய மும்மணிக் 
கங்களுண்டாம் அவை தாளுரோகம் என கோவைக்குக் குற்றங்கூறி, யவரையுமிழி 
வும் கூறப்படும் . தாடைக்கு உட்புறத்தில் த்து வசை பாடினன் என்ப . தாதன் சோ 
வீக்கத்தையும் , தடிப்பையும் உண்டாக்கிப் ழன் பாற்பெற்ற வூர் தொண்டை நாட் 
புண்களாக மாறச்செய்வது . இதனால் டின்கணுள்ள கூவம் . தா தன் பாடியவசை 
தாடையில் ( 8 ) வித சோகங்கள் பிறக்கும் . " கைம்மணிச் சீரன்றிச் சீரறியாக்கம்ப 
அவை 1. தாளுபிடகரோகம் , 2. தாளுகள் நாடன் சொன்ன , மும்மணிக் கோவை 
சுண்டிகாரோகம் , 3 . 

தாளுசம்ஹதிரோ முதற்சீர் பிழைமுனைவாளெயிற்றுப், பைம் 
கம் , 4. தாளாற்புதரோகம் , 5. தாளு கச்ச மணித்துத்திக் கனமணிப் பாந்தட்படம் 
பரோகம் , 6. தாளுபுப்புடரோகம் , 7 . பிதுங்கச் , செம்மணிக்கண் பிதுங்கப்பதம் 
தாளுபாகரோகம் , 8. தாளுசோஷரோகம் பேர்த்த செயதுங்கனே . " 
ஆகத் தாடைரோகம் எட்டு . 

2. தமிழ்ப்பேசும் வைணவ பிச்சைக்கா 
துருவன் என்னும் வசுவின் தேவி . ரன் . தாசிரியோடு ஒப்பானவன் . ( தர்ஸ் .) 

, 
தாணு - ஏகாதசருத்திரர்களில் ஒருவன் . 

தாதா - 1. ஒரு தேவன் . 

2. நந்நிதியெலும்பிற் பிறந்தவன் . 
தாணு தீர்த்தம் - வசிட்டரைக் காண்க . 

3. பிருகுவிற்குக் கியாதியிட முதித்த 
தாண்டகம் - (உஎ ) எழுத்து முதலாக உய குமரன் , தேவி ஆயதி . 
பந்த எழுத்து அடியினவாய் எழுத்தும் 

4. காச்யபருக்கு அத்தியிட முதித்த 
குருலகுவும் ஒத்துவருவன அளவியற்றாண் 

குமரன் ; துவா தசாதித்தரில் ஒருவன் , 
-கம், ஒவ்வாது வருவன அளவழித்தாண் பாரிகள் குரு , சிரிவாலி , ராகை , அநுமதி . 

தாதாசாரி - காஞ்சீபுரத்திலிருந்த வைணவ 
தாண்டவழர்த்தி நாராயண குருவின் வேதியர் , இவர் வடகலையார் . அப்பைய 
மாணாக்கர் , கைவல்ய நவநீதம் செய்தவர் . தீக்ஷி தருடன் வாதஞ் செய்தவர் . 
இவர் சோணாட்டு நன்னில மென்னும் தாதி - சோழன் இவளை ஒரு புலவனுக்குக் 
ஊரார் , வேதியர் 

கொடுக்க அவள் ஊடலிற் கூறியது . 
101 


தாணி 


( மாயில் 


எதை 


802 


தாமசமது 


என்று 


தன் . 


"முன்னாளிருவர் முயங்கும்படி கண்டு, மன் தாமசமது சுராஷ்டிரன் , ஒரு மகா வீரனா 
னாபணி தவிர்த்து வாழ்வித்தாய் - துன்னார் கிய அரசன் , இவ்வரசன் மந்திரி சூரியனை 
தம் , சேனைகண் டாவிக்குஞ் செம்பியர் எண்ணித் தவமியற்றி அரசனுக்குத் தீர்க் 
கோன் கண் விழித், தானை கண்டார் தாம காயுள் தரப்பெற்றதால் நெடுநாள் அரசா 
வர் ” எனக் கூறினள் . 

ண்டவன் . இவன் தனது நாடு , தனகளத் 
தாதை -1 . பாதாளத்திருந்து இரவையுண் திர புத்திராதிகளை யிழந்து காடடைந்து 
டாக்கும் பிரமன் பெண் . 

தவஞ் செய்துகொண் டிருக்கையில் மழை 
2. பிரமனால் சிருட்டிக்கப்பட்ட தேவன் பெய்து இவனை வெள்ள மடித்துக்கொ 

( எ ) இரதம் , சுக்லம் , இரத்தம் , ண்டு போயிற்று . அரசன் , ஒரு மிருகத் 
மூளை , தசை , எலும்பு , தோல் . 

தின் வாலைப் பற்றிக் கரையேறி அடுத்த 
தாதுகதை புத்தன் எலும்பு முதலிய காட்டை யடைந்து தான் பற்றியது மிருக 
தாதுக்களை கொண்டார் சரிதை கூறும் மென்றறிந்தும் அதனிடம் மோகங்கொண் 
புத்த நூல் . 

டனன் . மிருகம் , அரசனது எண்ணம் 
தாதுவின் பேதம் - ரஸ தாது , ரத்ததாது , அறிந்து அரசனை நோக்கி அரசனே என் 

மிசதாது , மேதோதாது , அஸ்தி தாது , னை என் தொட்டனை நான் கருப்பவதி 
மச்ச தாது , சுக்கில தாது என எழுவகைப் ஆலிங்கனத்திற்குத் தக்கவள் அல்லள் 
படும் . இவை சரீரத்தைத் தாங்கி ரத்தப் 

மனித பாஷையால் கூறியது . 
புஷ்டி தந்து பூரிக்கச்செய்து காந்தி தந்து இதைக் கேட்ட அரசன் நீ யார் என மிரு 
கருப்பவுற்பத்தியுஞ் செய்விக்கும் . ( ஜீவ . ) கம் , நான் பூர்வத்தில் திருட தன்வன் என் 
தாத்ரி - சுக்கிரன் குமரன் , அசுரபுரோகி னும் அரசன் குமரி , உன் பாரியைகளில் 

முதல்வி , என் பெயர் உற்பலாவதி என் 
தாத்திரிகை - திரௌபதியின் தோழி றது . அரசன் மிருகத்தை நோக்கி உனக்கு 
நாபசன் -1. உத்தமனிக்குப் பிராதா. இந்தப் பிறவி எவ்வாறு வந்ததென மிரு 

2. பிரியவிரதனுக்கு இரண்டாவது பாரி கம் , நான் இளமையில் என் தோழியரு 
யிட முதித்த குமரன். 

டன் வனத்தில் விளையாடுகையில் ஒரு 
தாபதநிலை குருந்தப்பூமலரும் மாலையினை பெண் மிருகத்தை ஆண் தொடர்ந்து வந் 
யுடைய கணவன் இறந்தானாகக் கரிய தது . அதனைக் கண்ட நான் அப் பெண் 
பெரிய கண்ணினையுடையாள் வை தவிய மிருகத்தை ஆண் சேரவொட்டாமல் ஓட் 
மெய்தியவாற்றைச் சொல்லியது . ( பு . வெ . டினேன் . பின் தொடர்ந்து வந்த புருஷா 
பொது . ) 

மிருகம் என்னை நோக்கி மனித பாஷை 
தாபதவாகை - தபோதனவேடத்தார் புண் யால் நான் செய்யவந்த கருப்பாதானத்தை 
ணியத்தோடு தழுவி ஒழிதலுணராத நடை என் விலக்கினாய் என்றது. நான் பயந்து 
யைச் சொல்லியது . ( புறவெண்பா .) நீ யாரென நான் நிர் உருத்தசக்ஷன் என் 
தாபத்தியர் - தபதிவம்சத்துப்பிறந்த சந்திர கிற முனி புத்திரன் . என் பெயர் சுதபன் . 
வம்சத்தரசர் . 

என்னைத் தடை செய்ததால் சபிப்பேன் 
தாப்பிசைப்பொருள்கோள் - செய்யுளில் என்றது . நான் பயந்து அறியாமல் செய்த 
இடைநிற்குமொழி ஒழிந்த முதலினு காரியத்தைப் பொறுக்க என வேண்டப் 
மீற்றினும் சென்று பொருளைத் தருவது . புருஷா மிருகம் என்னை மணந்தாலன்றி 
( நன்னூல் .) 

விடேன் என்றது . அதனை நோக்கி நான் 
நாமக்மதம் இம்மதாசாரியன் பிராணனா மிருகவுருக் கொள்ளேன் என்றனன் . அத 
திஸ்கு என்பவன் . இது ஒருவிதமான னால் இருடி புத்திரன் கோபித்து நீ மிருக 
வைணவ மதம் , இவன் எல்லா மதங்களை 

ஏறனன் . நான் மீண்டும் வேண்ட 
யும் ஒரு மதமாக்க முயன்றவன் . இம்மதத் முனிவன் , நீ இரண்டு சன்மம் மிருகமாக 
தவர் தேவகுமாரர்கள் என்று பாவம் , இவர் இருந்து இரண்டாவது சன்மத்தில் சித்த 
களுக்கு விக்ரக ஆராதனை யில்லை. இவர் வர்ய முனிபுத்ரனாகிய லோலன் உன் கரு 
கள் தங்கள் தேவாலயங்களில் மத கிரந் வில் வருவன் ; அக்காலத்து உனக்குப் 
உங்களைப் பூசிப்பவர் . இக் கிரந்தங்களில் பூர்வஞான முண்டாய் மனித வாக்காகப் 
ஹிந்து வேதம் குரான் முதலியவற்றின் பேசுவாய் . உன் ஜன்மம் விடுதலையாம் . 
சாரங்கள் அடங்கி யிருக்கின்றன , 

அந்த லோலன் மனுவாவான் என்று போயி 


மாக என 


தாமக்கிரந்தி 


8031 


தாமிரபாண 


என 


னன் . அக்காலம் வந்தது நீர் தொட்டதால் டனர் . பின் ஒரு ஷாமம்வா அப்புர ஜன 
கருவடைந்தேன் . இதோ இப் புத்திரனைக் ஸ்கள் அன்ன விருப்புடையராய் அரசனது 
கொண்டுபோம் ஒரு புத்திரனைப் 

தான்ய முழுதுங் கொள்ளையிட்டனர் . இச் 
பெற்றுப் புண்ணிய உலகடைந்தது . அவ் செய்தி யறிந்த அரசன் இவரைத் தண் 
வனத்திலிருந்த இருடிகள் குமரனுக்குத் டிக்க எண்ணி வருவிக்கப் பெருமாள் ஒரு 
தாமசமது என்று பெயரிட்டனர் . இவனை வெட்டியானைப்போல் வேடம் கொண்டு 
அகத்தியர் யானையாகச் சமிக்க முதலையால் அரசன் பொருள் முழுதுந் தாங்கிப் பண் 
பிடியுண்டு விஷ்ணு சக்கரத்தால் விடுபட் டிதர் தந்த திருமுகம்போல் ஒரு திருமுகம் 
டனன் என்பர் . 

இவன் நாலாம் மது . கொடுத்து அரசனிடம் பண்டிதர் கொடுத்த 
தாமக்கிரந்தி 

பாண்டு புத்திரனாகிய நகு பொருள் முழுதும் ஒப்புவித்து ரசீது பெ 
லன் மச்சநாட்டில் கரந்துறைந்த காலத்து ற்று வரிசை பெற்று பண்டிதர் இருக்கு 
வைத்துக்கொண்ட பெயர் . 

மாடம் வந்தனர் . இதற்குள் பண்டிதர் 
தாமத்தர் - திருவள்ளுவர் குறளுக்கு உரை அரசனிடம் வர அரசன் எதிர்கொண்டு 

இயற்றியவர்களுள் ஒருவர் .உரையாசிரியர் . மரியாதை செய்து நடந்தவை கூறப் பண் 
தாமந்தை மகருஷிகோதரன் 

குமாரக் 

டிதர் தம் பொருட்டுப் பெருமாள் வந்த 
கடவுள் சூரபன்மனை வென்ற காலத்து தற்கு விசனமடைந்து அரசனை விட்டு நீங் 
உதவி செய்து செந்தோன்றிமாலை பெற்ற கிக் கைங்கர்யபரரா யிருந்தனர் . 
வணிகன் . 

தாமிரபரணி - 1. திருநெல்வேலி சில்லாவி 
தாமப்பல் கண்ணனார் ஒரு தமிழ்ப் புல லுள்ள ஒரு நதி . 
வர் ; வேதியர் , மாவளத்தானைப் பாடிப் 2. அஞ்சனம் என்னும் திக்கு யானை 
பரிசு பெற்றவர். ( புற , நா .) 

யின் பெண் . 
தாமான் - கண்ணனால் கொல்லப்பட்ட தாமீரலிப்தி கங்கைக கருகலுள்ள 
அரக்கன் ; முராசுரன் குமரன் . 

நகரம் , 
தாமரை - காசிபர் தேவி , தக்ஷன் குமரி , வல் தாமிரன் முராசுரன் குமாரன் , கிருஷ்ண 

லூறு , கழுகு முதலியவற்றைப் பெற்றாள் . னால் கொல்லப்பட்டவன் . 
தாமலிப்தர் - ஒருவித அரசர். 

தாமோதரம்பிள்ளை - இவர் யாழ்ப்பாணத் 
தாமவித்தம் - ஒரு தேசம் , 

. 

துச் சிறுபிட்டி வைரவநாதம்பிள்ளை குமா 
தாமவியாளகடர் 

சம்பான் சேநாபதியர் . ரர் . குலம் வேளாளர் குலம் . சமயம் 
தாமன் - 1. ஒரு கோபாலன் , கண்ணனி சைவம் , தமிழில் பயிற்சியுள்ளவர் . தொல் 
டம் அந்தரங்க பக்தியுள்ளவன் , ஒருமுறை 

காப்பியம் என்னும் இலக்கணத்தை முத 
கண்ணன் விளையாட்டாக இவனைத் தோ லில் அச்சிட்டு வெளியிட்டவர் . 
ளில் தூக்கினர் . 

மகத்துவம் , கட்டளைக்கலித்துறை முதலிய 
2. திருஞான சம்பந்த சுவாமிகளைக் செய்தவர் , 
காண்க . 

தாமோதான் 1. கிருஷணாவ 

தாரத்தில் 
3. தமயந்தியின் தமயன , விதர்ப்பன் தாம்பால் வயிற்றில் கட்டுண்ட விஷ்ணு 
குமான் . 

விற்கு ஒரு பெயர் . 
தாமான் தோன்றிக்கோன் - ஒரு கொடை 2. இவர் கடைச்சங்க மருவிய புலவர்க 
யாளி ; இவன் தோன்றியென்னும் மலைக் ளில் ஒருவர் . இவர் மருத்துவன் தாமோதா 
குத் தலைவன் . ஐயூர் முடவனாராற் பாடப் ரின் வேறாக இருக்கலாம் . குறு கூஉ ,ககடு. 
பெற்றவன் . ( புற - நா .) 

தாம்பாலிப்தம் - ஸுக்லிக்குச் சமீபத்தி 
தாமாஜிபண்டிதர் - இவர் பேதரி என்னும் லுள்ள ஒரு தேசம் , 
பட்டணத்தில் வசித்த ஒரு வேதியர் . இவர் 

Tamluk is on the river Salrai, just 
ஒரு மிலேச்ச அரசனிடம் உத்தியோகஞ் above the junotion with the river 
செய்து வருகையில் , அவன் இவரை மங்கள Hugli .. 
வேடு , என்னுங் கிராமத்திற்கு அதிகாரி தாமிரபரணி இந்து தேசத்தின தென் 
யாக்கினன் . இவர் அக்கிராமஞ் சென்று பாகத்தில் திருநெல்வெலி சில்லாவிலுள்ள 
பக்தி மேலிட்டவராய்ப் பாகவத கைங்கர் பொதிகை மலையிலுண்டாம் நீர்வீழ்ச்சி , 
யத்தி லீடுபட்டுத் தம் பொருள்கள் முழு The river Tamara peradi is in Tiane 
தும் அப் பாகவதர் பொருட்டுச் செலவிட் relly. (South India )) 


தாம்பிரதீபம் 


801 


தாயங்கண்ணியர் 


தாம்பிரதீபம் - ஒரு தீவு , சகதேவன் திக் 

சேர்த்தால் சரியாக மலங் கழியும் , மத்தி 
விஜயத்தில் வென்றது . 

யான்னத்தில் சுண்ணத்தை அதிகப்படுத்த 
தாம்பிராருணம் 

இது ஒரு தீர்த்தம் . நல்ல பசி யுண்டாகும் . மாலையில் வெற் 
தாம்பூலம் இது மங்கலப் பொருள்களில் மிலையை அதிகப்படுத்த வாய் மணந்தரும் . 
ஒன்று . பரத கண்டத்தவரால் கொண் 

தாம்பூல ரசத்தில் முதல் சுரக்கும் வாய்நீர் 
டாடப்பட்ட பொருள் , - தாம்பூல ரசத்தி நஞ்சு , 2 -வது நீர் மிகுபித்தம் , 3-வது நீர் 
னால் கிருமி கபம் தாகம் , பல் நோய் , அமிர்தம் , 4.வது அதியினிப்பு , 5 , 6 -வது 
விடாய் இவைகள் நீங்கும் . பசி, பெண்க பித்தம் அக்நிமந்தம் பாண்டுரோகம் இவ 
ளுறவு , நாவுரிசை , மலசுத்தி , நுண்ணறிவு , ற்றை யுண்டாக்கும் , 
சுக்ல விருத்தி , தருமகுணம் , அழகு முத தாம்பொதியார் - கடைச்சங்க மருவிய புல 
லிய உண்டாம் . தாம்பூலத்தில் முதலில் 

வர் . ( அக - று . ) 
வெறும் பாக்கினை வாயிலிடலாகாது , என் 
னெனின் அப் பாக்கில் அதி துவர்ப்பு , தாயங்கண்ணனார் - சோழநாட்டு எருக்கா 
சொக்கு , மூர்ச்சை, புழு உளுத்தல் , பசை 

ட்டூர்த் தாயங்கண்ணனாரென்பவர் இவரே . 
ப்பு இவை முதலிய குற்றங்களுளவாய்த் 

எருக்காட்டூர் தஞ்சாவூர்ஜில்லா, நன்னிலம் 
தேகத்திற்குக் கெடுதி தரும் . ஆதலின் 

தாலுக்காவில் காவாலங்குடிக்குக் கீழ்ப்பா 
முதலில் குற்றமில்லாத வெற்றிலையை 

லுள்ளது . இவர் பெயர் ஏடெழுதுவோ 
மென்று அதன் சாரத்தினை யருந்திப் பின் 

ரால் பிறழ்ந்தெழுதப்பட்டுத் தையங்கண் 
பாக்கினை யருந்தின் அப் பாக்கிலுள்ள 

ணனாரெனவும் , கதையங்கண்ணனாரென 
தோஷங்கள் போம் , பாக்குகளில் கொட் 

வும் காணப்படும் . 

காடு வாழ்த்துப் பாடி 
டைப்பாக்கு கோழை , மலம் , மலக்கிருமி 

யவர் இவரொருவரே . “ மலர் செலச்செல். 
களை நீக்கும் . அதிகமாகத் தின்றால் சோ 

லாக்காடு வாழ்த்து " க்கு நச்சினார்கினியர் 
பாரோகத்தை விளைக்கும் . களிப்பாக்கு 

இவர் பாடலையே உதாரணமாகக் கொண் 
நெஞ்சிற் கோழையும் அதிசாரத்தையும் 

டார் . ( புறம் கூடுசு ) பிற்பகுதி . இவர் சேர 
மன மகிழ்ச்சியைத் தரும் . பித்த அருசி 

லாது சுள்ளியாற்றில் யவனர் 
யைப் போக்கும் . வெறும் பாக்கினை மாத் 

பொன் கொடுத்து மிளகுப்பொதி வாங்கி 
திரம் தின்னலாகாது . பாக்குகளில் மிக்க யேகும் வியாபாரச் சிறப்பையும் சேரல 
இளம்பிஞ்சு அதிக முதிர்ச்சி , மிகப்புதிது , 

னிடத்திருந்த பொற்பிரதிமையைப் பாண் 
பச்சை , புழுவாடல் , சோருதல் , இவ்வித டியன் போர்புரிந்து பெற்றதையும் பரங் 
துர்க்குணமுள்ளவைகளை நீக்கவேண்டும் . குன்றத்தின் சிறப்பையும் விளங்கக் கூறி 
வெற்றிலைகளில் சாதாரணமானதை யருந் 

யுள்ளார் ; அகம் கசக . தொண்டையர் 
தில் கபம் , சீதளம் , காணாக்கடியின் தூர்க் 

வேங்கடமும் , சோர்கொல்லியும் , சோழர் 
குணம் , திரிதோஷம் விலகும் . கம்மாறு 

காவிரியும் , உறையூரும் இவராற் பாராட் 

டப்பட்டுள்ளன . 
வெற்றிலை சிரோபாரம் , சலதோஷம் ,, 

அகம் உககூ , உங எ . 
சந்தி , மந்தாக்கி வயிற்றுப்பிசம் , வலி முத 

எழினியென்பான் இவராற் பாடப்பெற் 
விய நீங்கும் . வெற்றிலையை யருந்துகை 

றுள்ளான் . அகம் காடு . இவர் நெய்தல் , 
யில் சுண்ணந் தடவுதற்கு முன் காம்பு , பாலை , குறிஞ்சிகளின் வளங்களைச் சிறப் 
நுனி , நீண்ட நரம்பு , பின்புறத் தோல் 

பித்துப் பாடும் ஆற்றலுடையார் . குராவ 
இவைகளை நீக்க வேண்டும் . இவற்றை 

ரும் பைப் பாம்பின் பல்லோடு உவமித்துள் 
நீக்கா தருந்துவரேல் சக்கிரவர்த்தியாயி ளார் . அகம் உங . எ . இதனையே எடுத்தாண் 
வம் செல்வத்தை இழந்து வறியராவர் . டனர் கம்பரும் " குசாவரும் பனைய கூர்வா 
சுண்ணத்தில் கற்சுண்ணம் அன்ன த்தைச் ளெயிற்று வெங்குருளை நாகம் " - கார் 
சீரணப்படுத்திக் குடலிற் பற்றிய நெய்ச் காலப் படலம் செய்யுள் நசு . இவர் பாடி 
சிக்கல் , பேதி , வாதகிரிச்சரம் , புழுவின் யனவாக நற்றிணையில் 

நற்றிணையில் உகசு -ம் பாட 
கடி முதலிய சில் விஷங்கள் காயங்களி லொன்றும் குறுந்தொகையி லொன்றும் 
னிரத்தம் , களை நோய் , சந்தி இவைகளை அகத்திலேழும் புறத்திலொன்று மாகப் பத் 
நீக்கிச் சுக்கில விருத்தியையும் தந்து வன் 

துப் பாடல்கள் கிடைத்திருக்கின்றன . 
மையையுந் தரும் . தாம்பூலத்தை யருந்து தாயங்கண்ணியார் 

ஒரு தமிழ்க் கவி . 
கையில் காலையிற் பாக்கை அதிகமாகச் ( புற - நா . ) 


வந்து 


தாயர் 


805 


தாரகன 


தாயர் 

( ரு ) . பாராட்டும் தாய் , ஊட்டும் குப் பிரசவகாலம் வந்தது . இதையறிந்த 
தாய் , முலைத்தாய் , கைத்தாய் , செவிலித் தாய் பெண்ணிடம் வா எண்ணி வந்து 
தாய் , அன்றியும் அரசன் தேவி , குருவின் காவிரிப்பெருக்கால் அக்கரையில் நின்ற 
தேவி , அண்ணன் தேவி , தன் தேவியை னள் . பெண் தாயையெண்ணி வருந்தச் 
ஈன்றாள் , தன்னை ஈன்றாள் . 

சிவமூர்த்தி அப்பெண்ணிட மிரக்கங்கொ 
தாயிசமதம் சீனாதேசத்தில் முதல் முதல் ண்டு தாய்போல் திருமேனி தாங்கி மருங் 
கான்பீயூகஸ் மதமிருந்தது . அதன்பிறகு , தெண்ணெய் முதலிய கொண்டு வந்து 
தாயிஸமதம் ; கான்பியூகஸ் காலத்திலிருந்த அப்பெண்ணுடனிருந்து பிரசவமானபின் 
தாயிசா வென்பவன் இம்மதத் தாபகன் , ஏழாம் நாள் குழந்தையைத் தொட்டிலில் 
இவன் மனிதர் , பூமி , ஆகாயம் என்பவை இட்டனர் . ஆற்றின் வெள்ளம் வற்றியது . 
உண்டாதற்கு முதற் காரணம் ஒன்று பெண்ணின் தாய் மகளிடம்வரத் தாயான 
உண்டு எனவும் , அக்காரணம் அநாதியெ சிவமூர்த்தி மறைந்து இடபாரூடராய்க் 
னவும் , அந்தக் காரணப்பொருள் மூன்று காட்சி கொடுத்தனர் . பெண் என் தாயு 
முறை மனுஷ்யாவதாரம் எடுத்ததென் மானாரோ என்ன அதுவே திருநாமமாய் 
மும் , ஒவ்வொருவரும் யோகத்தை அநுட் வழங்கியது . ( செவ்வந்தி புராணம் ) . 
டித்து இந்த ஜன்மத்தைப் போக்கடிக்க 2. இவர் ஊர் வேதாரண்யம் என்பர் . 
வேண்டுமென்றும் கூறுவன் ; கி . மு . 1034 விஜயரகுநாத சொக்கலிங்க நாயகர் சமஸ் 
வருஷத்தில் பிறந்த சோதாஜ் என்னும் தானத்தில் சம்பிரதியாயிருந்த கேடிலியப் 
விஞ்ஞானியால் எழுதப்பட்ட அநேக பப் பிள்ளையின் கனிட்ட குமார் . இவர் 
மான ஜட அஜடதத்துவக் கிரந்தங்கள் முக் இலக்கிய இலக்கணங்கள் கற்று வல்லவ 
யாம்சமான பிரமாணங்கள் . சீனா தேசத் ராய்த் திருமூலர் மரபில் எழுந்தருளிய 
தில் மூன்றாவது மதம் பௌத்தமதம் மௌனதேசிகரிடம் தத்துவோப தேசம் 
இதுவே பெரும்பாலும் அத்தேசத்தில் பெற்று அப்பியாசியாயிருக்கையில் , தந்தை 
வியாபித் திருக்கிறது , இதுவன்றியில் யிறக்க அவரது உத்தியோகத்தைத் தாம் 
கி . பி . 1833 இல் டேபிங் என்னும் கிறிஸ்து ஏற்றுத் தமது நிஷ்டையையும் விடாதிருந் 
மதமொன் றுண்டாயிற்று . ஹங்சாஸ்டியு தனர் . அரசன் இவரது நிலைகண்டு பணி 
என்பவன் ஒரு சிறு கிரந்தத்தை ஆதார ந்து இவரைத் தமது உத்தியோகத்திருந்து 
மாகக்கொண்டு இந்தக் கிறிஸ்துமதத்தை வேறாக்கி அவருக்கென வேறிட முதலிய 
விர்த்தி செய்தனன் . சீனரின் சிருஷ்டி செய்வித்துக் காலஞ் சென்றனன் , இவ்வர 
விர்த்தி செய்தனன் . சீனரின் சிருஷ்டி சன் மனைவி தம்மீது காதல் கொண்டிருப் 
விஷயமான அபிப்பிராய மெவ்வாறெனின் பதை நாயனார் அறிந்து இராமநாதபுரஞ் 
ஆதியில் ஜடபதார்த்த மாத்திரம் ஒரே சென்றிருந்தனர். - இவரது தமயனாராகிய 
பிண்டமாக இருந்து பிறகு அது இரண் சிவசிதம்பரம்பிள்ளை இவரது சந்ததி விர்த் 
டாய் அதிலொன்று பெண்ணாய்மற்றொன்று தியின் பொருட்டு இவரை வேண்டித் திரு 
ஆணாயிற்று ; பின்னும் சூக்ஷ்ம தேகம் மணஞ் செய்வித்தனர் . அந்த அம்மையா 
மேலும் , ஸ்தூலதேகம் கீழுமாய் அதினின் ரும் இவரைமணந்து கனகசபாபதிப்பிள்ளை 
றும் சமஸ்தமு முண்டாயின . ஆகையால் யென ஒரு குமரரைப் பெற்றுக் காலமா 
ஆகாசத்திற்கும் பூமிக்கும் சம்பந்த முண் யினள் . பின் தாயுமானார் துறவடைந்து 
டென்பர் . பின்னும் அனைத்தும் ஸ்திரி பல தோத்திரப்பாக்களைப் பாடிச் சிவபத 
புருஷரூபமாகவே இருக்கின்றன வென் மடைந்தனர் . 

இவர் காலம் சற்றேறக் 
பது அவர்களின் அபிப்ராயம் , 

குறைய ( கரு 0 ) வருஷம் இருக்கலாம் . 
தாயுமானூர் - 1 திரிசிராப்பள்ளியில் திருக் 

பரிபூரணத்தைக் கண்டிரங்கி 
கோயில் கொண்டிருக்கும் சிவமூர்த்தியின் அருளையர் இவரைத் துதித்தனர் . (திருப் 
திருநாமம். காவிரிப்பூம்பட்டினத்திலிருந்த பாடற்றிரட்டு ). 
அரதனகுத்தனுக்கு ஒரு பெண் பிறந்தது . தாரகசித் - குமாரக்கடவுள் . 
அவளைத் திரிசிராப்பள்ளியில் தனகுத்த தாரகன் - 1. கிருஷ்ணன் தேர்ப்பாகன் , 
னுக்கு விவாகஞ் செய்வித்துத் தந்தை 2. குமாரக்கடவுளால் கொல்லப்பட்ட 
இறந்தனன் . தனகுத்தனும் மனைவியும் 

அசுரன் . ( இவன் புத்திரர் திரிபுரவாசிக 
திரிசிராப்பள்ளியி லிருக்கையில் மனைவிக் ளாகிய வித்துற்மாலி , சமலாக்ஷன் , தார 


தாரகாமயம் 


806 


தாருகாசுரன் 


என்பன . 


காக்ஷன் சூரபதுமன் சகோதரன் . ஒரு ஊஷ்ண பாதங்கள் , ஜ்யோதிர் கணங்கள் 
காலத்து விஷ்ணு மூர்த்தியிடம் யுத்தம் 
புரிந்து அவர் ஏவிய சக்கரத்தை மார்பணி 

தாராபலம் ஜென்மாக்ஷத்திர முதல் தற் 
யாகக் கொண்டவன் ; இவனுக்கு யானை கால நகத்திரம் வரை எண்ணிவந்த தொ 
முகம் , வீரவாகுவினை மாயையால் வஞ்சிக் கையின பலாபலன் . 
கக் கிரவுஞ்சத்தில் மறைந்து வெளிப்பட் 

1 , 19 ஜன்மம் -மத்திமம் . 2 , 11 , 20 சம் 
பூதப்படைகளை வதைத்து மீண்டும் 

பத்து - உத்தமம் . 3 , 12 , 21 விபத்து அத 
குமாரக் கடவுளுடன் கிரவுஞ்சன் சகாய மம் . 4 , 13, 22 க்ஷேமம் உத்தமம் . 5 ; 14 
மாகப் பலமாயத்தால் யுத்தஞ் செய்து பிரத்தியம் மத்திமம் , 6 , 15 , 24 சாதகம் 
வேலாயு தத்தால் வீரசுவர்க்க மடைந் 

உத்தமம் . 7 , நைதனம் அதமம் . 

8 , 17 , 
தனன். மனைவி சவுரி , 

26 மைத்திரம் உத்தமம் . 9 , 18 பரமமைத் 
3. தடுப்புத்திரன் . 

திரம் சமம் . 10 கர்மம் -மத்திமம் . 16 ஸாங் 
4. இரண்யாக்ஷன் குமரன் . 

காதிகம் அதமம் 23 வைநாசிகம் - அதமா 
5. ஒரு சிற்பி . 

தமம் . 25 மானசம் அதமா தமம் . 27 சமு 
தாரகாம்யம் - தேவர்க்கும் அசுரர்க்கும் தாயிகம் அதமம் . 
உண்டான யுத்தம் . 

தாராட்சன் - தாரகாசுரன் புத்திரன் . 
தாரகாரி - தருசகன் மந்திரிகளுள் ஒருவன் . தாராபீடன் - சந்திராபீடனது தந்தை , 
உதயணன் ஆருணியோடு போர்செய்தற் தாராபுரம் - போஜன் ராஜதானி. 
குச் சென்றகாலத்தில் உதவியாக அவனால் தாரிஷ்டவம்சம் - வைவச்சு தமனுப்புத்திர 
அனுப்பப்பட்டோன் . ( பெ - சுதை ) . னாகிய திருஷ்டனாலுண்டான வம்சம் . 
தாரகாக்ஷன் - திரிபுரத்தசுரரில் ஒருவன் ; தாருகன் - 1. ஒரு அரக்கன் . இலக்குமண 
தாரகன் குமரன் 

ரால் கொலையுண்டவன் . 
தாரகேசன் - பாதளகே தன் தம்பி . 

2. காளியைக் காண்க , 
தாரணி - 1. கலுழவேகன் மனைவி , 

3. ஒரு அசுரன் , இவன் குமார் வித்துத் 
2. சத்தியா தனனைக் காண்க . 

மாலி , கமலாக்ஷன், தாரகாக்ஷன் . 
தாரணை -1. ( க ) நாமதாரணை ,வச்சிரதாரணை , 4. மாநந்தையைக் காண்க . 
மாயா தாரணை , சித்திர தாரணை , செய்யுட் 5. ஒரு அசுரன் , இவன் தேவி தாரு 
டாரணை , நிறைவு குறைவாகிய வெண் கை , இத்தாருகன் தன் தவவலியால் 
பொருட்டாரணை , சத்ததாரணை , வத்துத் தேவர் முதலியவர்களை வருத்தத் தேவர் 
தாரணை , சதுரங்க தாரணை , 

ஒளாவ முனிவரிடம் முறையிட்டனர் . 
2. சொல்லணியின் வகை , அவை , ஔரவர் இனி அசுரர் தேவர்களுக்குத் 
நாமதாரணை , அக்கர தாரணை , செய்யுட் தோற்றுப் பின் னடைக என அவ்வாறே 
டாரணை , சதுரங்கதாரணை , சித்திரத்தா தேவர் அசுரர்களுடன் போரிடத் தாரு 
ரணை , வயிரத்தாரணை , வாயுத்தாரணை , கனுடன் கூடிய அசுரர் பறக்கும் தமது 
நிறைவு குறைவாகிய வெண்பொருட்டா பட்டணத்துடன சமுத்திர நடுவில் சென்று 
ரணை , வச்சிர தாரணை , இவைகளை உரு ஆங்குக் கப்பலோட்டி வருவோரை வரு 
அக்கர சங்கே தங்களால் இடம்படவறிந்து த்தி வருகையில் சுப்பிரியன் என்பவன் 
தரித்து அநுலோபமாகவும் , பிரதிலோப கப்பலோட்டிவர அவனைச் சிறையிலிடச் 
மாகவும் பிறவாறாகவுஞ் சொல்வது . சுப்பிரியன் காராக்ரகத்தில் சிவபூசை 
( யாப்பு - வி . ) 

செய்து சிவப்பிரத்யக்ஷங் கண்டு சிவப்பிரி 
தான் ஒரு வாநர வீரன் ; வாலி சுக்ரீவ 

யனாய் இருக்கையில் அசுரன் அவனைக் 
ருக்கு மாமன் , தாரைக்குத் தந்தை , வியா கொல்ல அசுரரை யேவினான் . சிவப்பிரி 
ழன் குமரன் . 

யன் சிவத்யானத்துடனிற்கச் சிவமூர்த்தி 
தராஷ்டி த்ருடனைக் காண்க . 

சிவப்பிரியனுக்குப் பாசுபதமளித்து அசுர 
தாரக்ஷியர் - தாக்ஷபனைக் காண்க . ( தாட் ரைத் தோல்வியடைந் திறக்கச் செய்தனர் . 
சபன் ) . 

(சிவமகா புராணம் ). 
தாராகணங்கள் - நக்ஷத்ரகூட்டங்கள் , தூம தாருகாசுரன் - மாயை காசிபரை மூன்றாஞ் 
கேதுக்கள் , ரோகிணேயர்கள் , சப்தருஷி சாமத்துப் பெண்யானை யுருக்கொண்டு 
கள் , உல்கா பாதங்கள் , மின்னல்கள் , புணர யானை முகத்துடன் பிறந்த அசுரன் 


தாருகாவனம் 


S072 


தார்தார்மதம் 


சூரன் . 


L 


யைக் 


இவன் விஷ்ணுமூர்த்தியுடன் ஒருமுறை 2. ஒரு அசுரன், இவன் பிரமனை எண் 
சண்டை செய்தவன் . - இவன் பட்டணம் , ணித் தவம்புரிந்து அம்மூர்த்தி தரிசனம் 
மாயாபுரம் , தேவி சவுரி , குமரன் அதி தர என்னெதிர்ப்பட்டவர் சரத்தால் துன்ப 
சுப்பிரமண்யரால் கொல்லப் பட் 

மடைந்து இறக்க என வரம்பெற்றுத் 
டவன் . மறுபிறப்பில் அகம்பனானான் . தேவரை வருத்தித் திரிகையில் தேவர் 
தாருகாவனம் - இந்த வாத்திலிருந்த முனி வேண்டச் சிவமூர்த்தி குபேரனுடன் சண் 
வர்கள் கருமமே பலன் தரும் , தெய்வம் டிகையை ஏவத் தாருணன் சண்டிகை 
வேண்டாவெனவும் , இம்முனிவர் தேவி 

கண்டு மயல் கொண்டுவரச் சண் 
யர் கற்பேயுயர்ந்தது மற்றில்லையெனவும் டிகை கொலைசெய்தனள் . 
கடவுளை இகழ்ந்திருந்தனர் . இதனால் சிவ தாரை - 1. பிரகஸ்பதியின் மனைவி , சந் 
மூர்த்தியும் , விஷ்ணுமூர்த்தியும் முறை ரன் இவளைப் புணா இவளிடம் புதன் 
யே பிக்ஷாடனத் திருக்கோலமும் மோகி பிறந்தனன் . அந்தப் புதனைப் பிரகஸ்பதி 
னித் திருக்கோலமும் கொண்டு அம் முனி கண்டு தன் குமரன் என்று சந்திரனிடம் 
வரிடத்தும் அம்முனி பத்தினிகளிடத்தும் வாதிடப் பிரமன் இரகசியத்தில் கேட்டு 
மனநிலை யறியச் சென்றனர் . திருமால் உண்மையறிந்து புதனைச் சந்திரனுக்குக் 
முனிவரிடஞ் செல்ல முனிவர்கள் மாலைக் கொடுத்தனன் . 
கண்டு மயங்கிப் பின் சென்றனர் . சிவமூர் 2. இரவிவன்மன் புத்திரி, துச்சயரா 
த்தி முனிவரின் தேவியரிடஞ் செல்ல அக் சன் மனைவி , யானையால் உடன்பிறந்த 
கற்பினிகள் பிக்ஷாடனரைக் கண்டு மயல் வீரை இறந்தாளென்பது கேட்டு மேன் 
கொண்டு பின்சென்று அவரை மனத்தாற் மாடத்திருந்து பூமியில் விழுந்திறந்து அடு 
நழுவி ( சஅ , 000 ) முனிவரைப் பெற்றுக் த்த பிறவியில் மா தவியாகப் பிறந்தவள் . 
கற்பழிந்தனர் . இதனால் முனிவர்கள் சிவ (மணிமேகலை .) 
மூர்த்தியிடம் கோபித்து ஆபிசாரயாக 3. வாலியின் தேவி , அங்க தன் தாய் , 
மொன்று செய்து , பூதப்படை , பாம்பு , இவளைச் சுக்கிரீவன் வாலிக்குப் பிறகு 
முயலகன் உடுக்கை , மழு , மான் , வெண் தேவியாகக் கொண்டனன் . இவள் அமிர் 
டலை , புவி , அழல் , அலகை , சூலம் முத தத்திற் பிறந்தவள் . வாலியை இரண்டா 
லியவைகளை அதில் பிறப்பித்து எவ அவை முறை சுக்கிரீவனுடன் யுத்தத்திற்குப் 
சிவமூர்த்தியை ஒன்றுஞ் செய்யாது போகாதிருக்க வேண்டியவள் . 
அடங்கின. பின் சாபமிட்டனர் . அவை தார் முந்துற்றுச் சென்று போர் செய்யும் 
யும் ஒன்றுஞ் செய்யா தடங்கியதால் முனி 
வர்கள் நீங்கள் யாரெனச் சிவமூர்த்தி நாம் தார்க்கிகன் மதம் வித்தியாகற்பனை தோ 
கைலையிலுள்ளோம் என்று மறைந்தனர் . ஷம் , பிரவிருத்தி , சநநம் , துக்கம் என்ப 
பின் இருடிகளை நோய் முதலிய வருத் வைகளை நீக்கிச் செல்லத் துக்க ஒழிவுண் 
தின . முனிவர்கள் இந்திரனிடஞ் சென்று டாம் . அதுவே முத்தியென்பன் . 
கேட்க இந்திரன் , முதல்வாருவரும் எதி தார்தார்மதம் - பூர்வம் தார்த்தாரதேச ஜனங் 
ரில் தரிசனம் தந்தும் அறியாமையால் கள் மார்ஸ் என்னும் தேவதையைப் பூஜித் 
இந்த நோய் உங்களை வருத்துகின்றது துக்கொண்டும் குதிரைகளைப் பலி கொடுத் 
என் றனன் . அதனால் முனிவர்கள் சிவ துக்கொண்டு மிருந்தனர் . பிறகு குதிரை 
பூசை செய்து பேறுபெற்ற வனம் . 

களை அடிக்கும் சவுக்கைத் தெய்வமாக 
தாருகி தாருகன் தேவி , சத்தி பூசையால் நினைத்துப் பூஜித்துக்கொண் டிருந்தனர். 
அசார் அழியாதிருக்க வரமடைந்தவள் . மங்கோலியா தார்த்தாரிகள் நிடிகே என் 
தேவர்களையும் மற்றவரையும் வருத்தி வீர னும் தேவதையைச் சிருட்டிகர்த்தா என்று 
சோனால் தோல்வியடைந்தவள் . ( சிவமகா நம்பினர் . பின்னும் டாபிலாமா என்னும் 
புராணம் ) . 

சந்நியாசி இருபதினாயிரம் சீடர்களுடன் 
ருணன் -1 , இராக்கதன் , பிராமணனைத் 

என்னு மிடத்தில் இருக்கிறார் . 
கின்னப்போய் அப்பிராமணன் அஞ்சாது ஆகையால் அவரும் தேவனே யென்பர் . 
களித்தலைக் கண்டு வெருவி இவனது இந்தச் சந்நியாசிக்கு ஹான்சிங் என்பவ 
மெய்யிலுற்ற பசி நோய்க்குக் காரணங் ரும், தேவ என்பவரும் முக்கிய மாணாக்கர் . 
கேட்டுப் பிராமணனை விட்டவன் , 

இவர்களில் சாதாரண ஜனங்கள் மானிப்பா 


படை , 


4 


லாசா 


தார்நிலை 


308 ) 


தாவரங்கள் 


என்னும் தேவதையை ஒன்பது தலைகளு தார்க்ஷகன் - 1. ஒரு முனிவன் ; வேட் 
டன் செய்து இராமதேவதையாகப் பூசித் டைக்கு வந்த துந்துமாரன் என்னும் அர 
துப் பலிகொடுத்துக்கொண்டு வருகின்ற சன் , மான் தோல்போர்த்துத் தவஞ் செய்து 
னர் . கடுச்சடா என்னும் தேவன் பரிசுத் கொண்டிருந்த இவனது குமானை மானெ 
தத்தையும் மறுஜென்மத்தையும் கொடுப் ன்று எண்ணி அம்பெய்து கொன்றனன் . 
பன் . இவர்களில் சிலர் பூமியைத் தெய்வ இம்முனிவன் , குமரன் இறந்ததால் விசன 
மாக நம்பி வெறுந்தரையில் படுத்துப் மடையாமல் குமரனை மீண்டும் உயிர்ப்பித் 
புரளுவர் . ஜாகாகிஸ் என்னும் தார்த்தாரி தனன் . இவனுக்குத் தார்க்கிகன் எனவும் 
கள் இறந்தவர்களே தேவதைகளென்று பெயர் . 
பூசிக்கின்றனர் . டாங்குசஸ் என்னும் ஜாதி 2. ஒரு விஷ்ணுபடன . 
யார் சுகமானன் என்னும் சிருஷ்டிகர்த்தா தாலகேது - 1. கிருஷ்ணனால் செயிக்கப் 
இருக்கின் றனன் என்பர் . பிராட் என்ப பட்ட வருணன் சேவகன் . 
வர்கள் சூரியசந்திரன் தெய்வமென்பர். 2. வச்சிரகேதுவின் குமரன், இருதத் 
அவ்விடத்திலுள்ள காக்கேஸிய ஜாதியார் துவசனைக் காண்க . 
பெரியமனிதரே தெய்வமென்பர் . தேசா தாலசங்கன்- செயத்துவசன் குமரன் , இவ 
சாரம் - மாத்ருகமனம் செய்தல் நியாய னுக்கு ( க 00 ) குமரர் உதித்தனர் . அவர் 
மென்பர் . நாற்பது வயதிற்கு மேற்பட்ட கள் நூற்றுவரும் சகானால் சங்கரிக்கப்பட் 
வர்களை விவாகஞ் செய்துகொள்ளல் நலம் டனர் . இவர்களுள் ஜ்யேஷ்டன் விதி 
என்பர் . உத்தமஸ்திரிகள் இறந்து போனால் ஹோத்ரன் . 
அந்த ஸ்திரிகளைப்போல் பிரதிமைசெய்து தாலத்துவசன் - நாரதரைக் காண்க . 
வைத்துக்கொள்ளுவர் . செத்த பிணத்தை தாலப்பியழனிவர் - புலஸ்தியர் மாணாக்கா . 
நன்றாக உலர்ந்தபிறகு அலங்காரஞ்செய்து தாலப்யர் இவர் பாஞ்சால அரசனாகிய 
பூசித்து அடக்கஞ்செய்வர் . 

திருதராஷ்டிரனைப் பசுக்கள் கேட்க அவன் 
நார்நிலை - தூசிப்படையைத் தடுப்பனென கோபத்தினால் செத்த பசுக்களைக்கொண்டு 
அரசற்கு ஒரு வீரன் தனது தறுகண்மை போக என ருஷி அரசனிடத்துக் கோபித் 
யைச் சொல்லியது . ஒருகுடை வேந்தனைக் துச் செத்த பசுவின் மாமிசத்தில் ராஜ்யங் 
குடைவேந்தர் பலர் அடையப் போரிடத் கற்பித்து அவாகீர்ண க்ஷேத்ரத்தில் யாகஞ் 
துத் தனிவீரன் தானே தடுத்தற்கு மூரி செய்ய இராஜாவின் ராஜ்யம் க்ஷணித்தல் 
த்த அத்துறை . ( பு . வெ . ) 

கண்டு ருஷியைக் கண்டு வணங்கிச்செய்த 
தார்பிச்சுக்கட்டி இது தேவதாருவைப் பிழைபொறுக்க வேண்டக் கருணை செய் 
போன்ற ஒருவித மரத்தின் துண்டுகளி தவர் . இவர்க்குப் பகர் என்று ஒரு பெயர் . 
லிருந்து எடுக்கப்படுகிறது . 604 மரத் ( பார - சல்லி ) . 
தண்டுகளை ஒரு வட்டமான குழியில் தாலவழனிவர் - ஒரு இருடி ; தேவி சுலபை . 
நிரப்பிக் குழியினடியில் ஒரு துவாரமிட் தாலி - மங்கலசூத்ரங் காண்க, 
டுக் குழாயைச் செலுத்தி வைப்பர் . அக் தாவரங்கள் - ஓரிடத்திலிருந்து ஒரிடம் 
குழாயின் ஒருமுனை குழியினும் மற்றொரு அசையாதவை . அவை மரம் , செடி , 
முனை ஒரு தொட்டியினும் பொருந்தி கொடி , பூண்டு , புல் முதலிய . இவை 
பிருக்கும் . மேற்சொன்ன மரத்துண்டு இடம்விட்டு அசையக்கூடாதன ஆயினும் 
களில் நெருப்பிட்டுக் கொளுத்திக் குழியை பிராணிகளென்றே கூறலாம் . இவை பிரா 
நன்றாக மூடுவார்கள் . குழியிலிருக்கும் கட் ணிகளைப்போல் வளர்ந்து ஆகாரங்கொ 
டையிலிருந்து கருமையான திரவம் குழா ண்டு தம் வர்க்கத்தை விருத்தி செய்து நா 
யின் வழியாகத் தொட்டியில் விழுகிறது . ளடைவில் அடைகின்றன . இவை பிராணி 
இதுவே தார் , கீல் . இந்தத் தாரை கழுத்து வகைப்போல் பல பாகங்களை 

யுடையன. 
வளைந்த பாத்திரத்தில் காய்ச்சினால் தார் இவ்வாறு பலவேறு பட்ட தொழில் செய்யு 
எண்ணெயாகிறது . 

மிவற்றை இரு வகையாகப் பிரிக்கலாம் . 
நார்க்ஷ - துர்வாஸ முனிவர் தவததை அழிக் ஒன்று , தன்னை விருத்தி செய்வது. மற் 
கச்சென்று அவர் சாபமிடப் பணியான றது , தன்னின த்தை விருத்தி செய்வது . 
வ புஸ் என்னும் அப்சரசு . கந்தானுக்குத் தன்னை விருத்தி செய்வன , வேர் , அடி 
தமனகையிடத்துப் பிறந்த பெண் . 

மரம் , வேர் . தன்னினத்தை விருத்தி செய் 


தாவரவகைகள் 


800 


தாவரவகை 


வன . 


வன பூ , பழம் , விதை, மேற் கூறிய யில் கணுக்களில் வேருண்டாகிப் 
பாகங்கள் ஒரு தாவரத்திற்கு இன்றியமை யில் பதிவது . விழுதுகள் , சில தாவ 
ந்த ஒவ்வொரு உறுப்புக்களும் பல கண் வகைகளில் கிளைகளிலும் , கொடிகளிலும் 
ணறைகளைப் பெற்றவை . இச்சிலிப்பழத் வேர் கிளைத்துப் பூமியில் இறங்கி நிலைப் 
தின் தோலினுட்பாகத்தில் பல சுளைக பவை . அடுத்த மரத்தின் சாரத்தால் வளர் 
ளைப் பிரித்துப் பார்த்தால் பல இரஸமுள்ள 

புல்லுருவி , கொத்தான் , இவ்வேர் 
பைகளைக் காணலாம் . அந்த ஒவ்வொரு கள் , வளரும் பகுதி , வளரும் பகுதியின் 
பையும் ஒவ்வொரு கண்ணறை . 

மூடி என இருவகை. 

வேர்கள் ஆகாரத் 
வொரு கண்ணறையினும் பாகுபோன்ற தைத் தேடி மண்ணிலும் நீரிலும் செல் 
ஒருவித சத்து நிறைந்திருக்கிறது , அச் லும் , வளரும் பகுதி அம்மண்ணாலும் நீரா 
சத்தே ஜீவ அணு . மேற்சொன்ன அறை 

லும் தேயா வகை மூடிய கவசம் வளரும் 
கள் ஒவ்வொன்றிற்கும் தோல் போன்ற பகுதியின் மூடி . 

ஆகாரத்தைச் சேர்ப் 
கவசம் உண்டு . 

இவ்வறையி லடங்கிய பவை உண்மையில் உறையில்லாத பாகத் 
பல காரியங்களைச் செய்கின்றது , தில் மெல்லிய இழைபோன்ற வேர்களே . 
இது ஈரத்தை யுறுஞ்சும் , பரவக்கூடியது . ஆகாரம் , வேர்களின் நுனிகள் , தம்மிட 
பிரிந்து புது அறைகளைச் செய்யக்கூடியது . முள்ள ஒருவிதத் திரவத்தின் உதவியால் 
அசையுந் தன்மையுள்ளது . தாவரப் பொ பூமியிலுள்ள மட்கின எரு , மண் , சுண் 
ருளாகிய இதற்கு இதுவே முக்ய ஆதாரம் . ணாம்பு , இரும்பு , மாவுப்பு இவைகளின் 

வேர் - இது , மூன்று வகையாகப் பிரி சாரத்தைக் கிரகிக்கின்றன. பூமியிலிருக் 
கிறது . ஆணிவேர் , பக்கவேர் , சல்லிவேர் கும் ஆகாயம் , இப் பொருள்களை மழை 
ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஓர் பாகம் பூமி ரோல் கரைத்து வேருக்கு தவுகிறது . 
யின் மேலும் , ஓர் பாகம் பூமிக்குள்ளும் தண்டு , அடிமாம் - வேரின் மேலும் , 
இருக்கின்றன. உட்பாகமான வேர் , இர கிளை முதலிய வற்றிற் கடியிலும் உள்ள 
ண்டு தொழில்களைச் செய்கிறது . அவை பாகத்தைத் தண்டு , அடிமாம் என்பர் . 

. 
அசையாதிருத்தல் , ஆகாரங்களை யாராய்ந்து இதனைத் தமிழ் நூலார் அறை யென்பர் . 
கொடுத்தலாம் . மேல்பாகமாகிய கிளை , இவ்வறை பொரியறை , பொருக்கறை , 
இலை முதலிய வேரின் வழியாகத் தம் கோழறை என மூவகைப்படும் . மராதி 
ஆகாரத்தைப் பெறுகின்றன . ஆணிவேர் , லியவற்றின் அறைபொரி போலிருத்த 
இவை புளி , மா முதலிய மரங்களில் மரம் லின் பொரியறை , புளி முதலியவற்றின் 
காற்று முதலியவற்றால் நிலைபெயராதபடி அறை பொருக்கறை , வாழை முதலியவற் 
மரத்தை யசையாது நிறுத்துவது , 

றின் அறை வழுவழுத்திருத்தலின் கோ 
ஆணிவேர் உறுதியாகக் கீழ்நோக்கிச் செல் முறை . 

இவ் வறைகள் , மரங்களுக்கு 
லச்செல்லப் பக்கத்தில் சிலவேர்கள் அசை மூன்று வகையில் உதவுகின்றன. ( 1 ) இலை , 
யாது தாங்கக் கிளைக்கும் அவற்றைப் பக்க இளை , பூ , பழம் முதலிய தாங்கிநின்று 
வேர் என்பர் . இப் பக்கவேர் செல்லுகை அவற்றின் மேல் சூர்யவெப்பம் படும் டி 
யில் இவற்றில் சில சிறு வேர்கள் இளைக் செய்கிறது . ( 2 ) பூமியிலிருந்து வேர் தரும் 
கின்றன . அவற்றை வேய்த்துய்கள் என் உணவை மேற்பாகத்தில் செலுத்துகிறது . 
பர் . இவையே மரஞ் செடிகளுக்கு வேண் ( 3 ) இலையுதிர்காலத்து வெயிலால் வரும் 
டிய ஆகாரங்களைப் பூமியினின்றும் கிரகிக் துன்பத்திற்கு உணவைச் சேகரித் துதவு 

மற்றொரு வகைச் சல்லிவேர் கிறது . அடிமரமாகிய அறையானது கிளை 
என்பர் . அது நெல் , சோளம் , கேழ்வரகு முதலியவைகளைத் தாங்குவதற்கு உறுதி 
முதலிய சின்னாட் பயிருக்கு உள்ளவை. யாய் இருத்தல் வேண்டும் . இரண்டு 
இவை, மண்ணையும் மணலையும் பிடித்துக் மூன்று மாதம் வளரும் தாவரங்கள் இளந் 
கொள்ளும் வலியுள்ளவை . சதைப்பற் தண்டுகளைப் பெற்றிருக்கின்றன . இவற் 
றுள்ள வேர் முள்ளங்கி , சருக்கரைவள்ளி றில் சில கணுக்களைப் பெற்றும் இருக் 
போன்றவை . இவை , தங்கள் இலை கொடி கின்றன . அடிமரம் தண்டு முதலியவற் 
வளர்தற்குரிய ஆகாரம் போக மிச்சத்தை றின் வகை : 
லேரில் சேர்க்கின்றன. ஒடுவேர் பூசினை , 

1. தொத்தும் கொடிகள் இவை கொழு 
சுரை , சக்கரைவள்ளி முதலிய ஓடுகை கொம்புகளைப்பற்றி நிற்பவை, 


கின் றன . 


LUE 


தாவரவகைகள் 


810 


தாவரவகைகள் 


றன . 


ை 


2. ஒடும் கொடிகள் இக்கொடிகள் பூமி 
யில் படர்ந்து கணுக்களில் உண்டான வேர் 
களைப் பூமியில் பதிக்கின்ற 

3. நேராக நிற்கும் மரங்களின் அடி மர 
மானது கிளை முதலியவற்றைத் தாங்க 
உறுதியாக நிற்கின்றது . தாமரை , அல்லி 
முதலானவைகளும் தண்டின் உதவியால் 
நிற்கின்றன . 

4. கிழங்குகள் - தண்டு முதலியவைக 
ளில் சேர்ந்தவை அல்ல . 

இவைகளில் 
குருத்துப் பதிந்திருத்தலால். 

5. அடிமரத்தின் உள் அமைப்பு - இவை 
ஒற்றை இலைப் பருப்பில் உண்டாவன , 
இரட்டை இலைப் பருப்பில் உண்டாவன 
என இருவகை, நெல் , சோளம் முதலி 
யவை ஒரு இலைப்பருப்பில் உண்டானவை . 
புளி , அவரை , மொச்சை இரட்டைப்பருப் 
பில் உண்டானவை , புளி , தேக்கு , ஆல் 
இவைகளை வெட்டிப் பார்த்தால் ( 4 ) பிரி 
வையுடைய தா யிருக்கும் ( 1 ) வெளிப்பு 
றம் - இது மரத்திற்குப் போர்வை போல 
உரிக்கக்கூடிய தான மரப்பட்டை . ( 2 ) உள் 
மரப்பட்டை - இது பசுமை நிறமுள்ள தாய் 
வெளி மரப் பட்டைக்குள் ளிருப்பது , ( 3 ) 
மாப்பாகம் - இது மரக்குழாயான கம்பிக் 
கூட்டம் , 

( 4 ) மரத்தின் உட்சோறு - 
இதைச் சோற்றி என்றும் சொல்வார்கள் , 
இச் சோற்றியைச் சுற்றி மரப்பாகம் இருக் 
கிறது . மரம வளரவளர , சோற்றி குறை 
ந்துவிடுகிறது . வெளி மரப்பட்டை கடின 
மாயும் , துவளக்கூடிய தல்லாததாயும் இரு 
க்கிறது . உள் மரப்பட்டை அநேகமான 
ஜீவாணுக்களையுடைய அறைகளைக்கொண் 
டிருக்கிறது . இப் பாகத்தை வெட்டிவிட் 
டால் மரம் வளராது . 

பாக்குழாய்க்கூட்டம் - மரத்தை அசைய 
விடாமல் உறுதியாய் நிற்கும்படி செய்யும் 
பாகம் . உள் மரப்பட்டையும் , மரக்குழாய்க் 
கூட்டத்தின் வெளிப்பாகமும் மரத்து கு 
முக்கியமானவை , அந்த இரண்டு அடுக்கு 
களுக்கு இடையில் மரத்தை விருத்தி செய் 
கிற கண்ணறைகளையுடைய அடுக்கு ஒன்று 
உண்டு . பூமியிலிருந்து ஜலம் அடிமரத் 
தின் வழியாய்ச் செல்லுகின்றது . 

விதை முளைத்தல் அவரைபோன்ற 
விதைகளை ஊறவைத்து உரித்துப் பார்த் 
தால் மெல்லிய தோல் உரிபடும் . அதை 
இரண்டாகப் பிளந்தால் இரு விலைகளா 


கும் . இவ்விலைகள் சேர்ந்திருக்கும் முனை 
யில் முளை அரும்பு காணப்படும் . விதை 
யின் மேற்பாகத்தில் ஒரு பிளவு தோன் 
றும் , அது விதையின் மீதுள்ள வெள்ளைக் 
கோட்டைச் சேர்ந்திருக்கும் . அந்தக் 
கோட்டின் வழியாக நீர் சென்று விதை 
யைப் பருக்கச்செய்து முளையைக் கிளப்பு 
கிறது . முளைக்கு இரண்டு பாகங்கள் 
உண்டு. ஒன்று மேல்நோக்கி வளரும் 
செடியின்பாகம் , மற்றொன்று கீழ்நோக்கி 
வளரும் வேரின் பாகம் . 

நெல் முதலிய 
வற்றின் விதை அவரை முதலியவை 
போல் மேல் கிளம்பாமல் பூமிக்குள்ளே 
இருக்கிறது . 

இலை - இலைகள் மரங்களுக்குக் கெடுதி 
வராமல் அடிமரத்தையும் , வேரையும் 
குளிர்ச்சி செய்து காக்கின்றன . அவைகள் 
நரம்பு , இலைப்பாப்பு என இரண்டு பகு 
தியை யுடையன . நெல் , தெங்கு முதலிய 
வற்றின் இலைகள் நரம்புகளை நடுவில் 
பெற்றிருக்கின்றன . மற்றச் செடி இலைக 
ளின் நரம்புகள் வலைகளைப்போலப்பின்னப் 
பெற்றிருக்கின்றன. நரம்புகளின் வழியாக 
இலைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை 
அடைகின்றன . இலைகள் பலவித உருவத் 
தைப்பெறும் : சில வட்டமாகவும் , முட் 
டைகள் போலவும் அம்புகள் போலவும் , ஈட் 
டிகள் போலவும் , குளம்படி போலவும் , பக்ஷி 
களின் இறகுகள் போலவும் இருக்கின்றன . 

நிறங்கள் - பொதுவில் இலைகள் எல் 
லாம் பசுமைநிற முடையவாயினும் சில 
மஞ்சள் , வெள்ளை , சிகப்பு , முதலிய நிறங் 
களைப் பெற்றிருக்கின்றன . இலைகளின் 
மேற்புறம் சிலவற்றிற்கு பளபளப்பாயும் , 
சிலவற்றிற்கு வழுவழுப்பாயும் , சிலவற் 
றிற்குச் சுரசுரப்பாயும் உண்டு . இலைகள் 
ஒற்றை இலை , கிளைத்த இலை என இரு 
வகைப்படும் . அரசு , ஆல் முதலிய ஒற்றை 
இலை . அவரை , ரோஜா முதலிய கிளைத்த 
இலை . எல்லா இலைகளும் காம்புகளையுடை 
யன ; அவற்றில் சில நீண்டும் . சில குறுகி 
யும் இருக்கின்றன . 

புட்பம் - தாவர உற்பத்திக்குப் புட்பம் 
முக்கிய காரணம் , புட்பத்தில் காம்பு , 
ற இதழ் , அக இதழ் , மகரந்தக் காம்பு , 
மகரந்தம் , அண்டகோசம் எனப் 
பாகங்கள் உண்டு. 

காம்பு - இது புட்பத்தைக் கிளையுடன் 
சேர்ப்பது , 


பல 


தாவரவகைகள் 


811 


தானம் 


புற இதழ் இதனைப் புட்பகோசம் என்று வெளித் தோலுக்கும் கொட்டைக்கும் 50 
சொல்லுவார்கள் . இது இன்ணத்தைப் வில் இருக்கும் தசை ; மூன்வேது மேல் 
போல் ( 1 அல்லது 5 ) இதழ் சேர்த்திருப் தோல் , பழங்களின் மேல்தோலானது 
பது . புட்பங்களுக்கு அடியில் இருச்கும் கொட்டை முதிரும் வரையில் பசுமைகிற 
சில புட்பங்களுக்குப் புற இதழ்கள் தனித் மாக இருந்து முதிர்ந்தபின் திறமும் ருசி 
தனியாய் இருக்கும் . 

யும் வேறுபடுகின்றது . பழங்களித் சில 
அக இதழ் - அகஇதழ்களைப் புட்பதனம் சதைப்பற்றுள்ளனவாகவும் , சில இல்லா 
என்று சொல்லுவார்கள் . இவை பல வர் தனவாகவும் இருக்கும் . பழங்களில் மாம் 
ணங்கள் உள்ளதும் , மிருதுவாயும் , அழகா பழம் , இலந்தைப்பழம் , அத்திப்பழம் முத 
யும் இருப்பன . இவற்றிற் சிலவற்றின் விய மிருதுவானவை, விளாம்பழம் வில் 
தளங்கள் அடுக்காகவும் , சிலவற்றிற்குப் வப்பழம் ஓடு உள்ளவை . பலாப்பழம் , சீத் 
பிரிவுபட்டும் , சிலவற்றிற்கு ஒற்றையாக தாபழம் , ஊமத்தங்காய் முன் உள்ளவை . 
வும் இருக்கும் . 

பவா சீத்தா , மாதுளை , இச்சிலி முதலிய 
மகாந்தக்காம்பு - இதனைக் கேசரம் பல வித்துக்களையுடையன . மா , முதலி 
என்றும் , பூந்தான் என்றும் சொல்லுவார் யன ஒரு வித்து உள்ளவை , வாழை , பனை , 
கள் . புட்பத்திற்குள் அகஇதழ்கள் எத் ஈந்து முதலிய பல பழங்களை யுடையவை . 
தனை இருக்கின்றனவோ , அத்தனை மகரக் விதைகள் பாவும் விதம் விதைகள் 
தக்காம்புகள் உண்டு . மகரந்தக்காம்புகள் நிறைந்துள்ள பழங்கள் பழுத்துக் கீழே 
ஒன்றாய்ச் சேர்த்து குழையைப்போல் வீழ்ந்தால் மரத்தடியில் வீழ்ந்த விதைகள் 
காணப்படும் . 

காம்புகளுக்கு ஒனியிலா நன்றாய் முளைத்துப் பயிர் ஆகா . பதிக 
வது , பக்கத்திலாவது மகரந்தப்பை உண்டு . ஞம் , மிருகங்களும் பழங்களை உண்டு 
அந்தப்பை முழுதும் மஞ்சன் போன்ற மக விதையைப் பல இடங்களில் சிதறுகின் 
ரத்தப்பொடிகள் நிறைந்திருக்கும் . 

றன . அவை சூரிய வெப்பமும் , குளிர்ச்சி 
அண்டகோசம் - மகரந்தக் காம்புகள் பும் பரவின இடத்தில் என்சை முளைச் 
ஒன்று சேர்ந்து குழைபோவிருந்தால் அண் 

சில செடிகளில் வாலையுடைய 
டகோசம் . அக்குழைக்குள் இருக்கும் காம் விதைகள் காற்றில் பறந்து பல இடங்க 
புகள் தனித்திருப்பின் அண்டகோசமும் ளில் விழுந்து செடிகளாகின்றன . அவை 
தனித்திருக்கும் . அண்டகோசத்தின் துனி எருக்கு முதலியவை போன்றவை . 
சற்றுத் தடித்து , சிறுத்து , அடிபெருத்து பூவில்லாத தாவங்கள் சில - காளான் 
இருக்கும் . சுணையோல் தடித்து இருக் முதலிய போன்றவை . மற்ருெ வகை 
கும் தனிப்பாகத்திற்கு கீலாக்கியம் எனப் பாசி முதலியன . 
பெயர் . கீலாக்கிரத்தில் எப்பொழுதும் வேரில் வித்துள்ளவை - வேர்க்கடலை 
பசை இருக்கும் , மகரந்தத்துளை இப்பசை முதலியன . 
பற்றிக் கொள்ளுகிறது , லோக்கிரத்தின் தாழம்பூ - சிவப்பிரீதியல்லாமை சீதையால் 
கீழும் , அண்டாசயத்திற்கு மேலுமாய்க் வந்த சாபம் . ( சிவபுராணம் .) 
கம்பிபோலிருக்கும் பாகத்திற்குக் கீலம் தாளசங்கள் கார்த்தவீரியன் பேரன் : 
என்று பெயர். இக்கிலம் தொளைகொண் 

கொட்டும் , அசைவும் , தூக்கும் , 
கீலாக்கிரத்திலிருந்து வரும் மகரக் அளவும் பொருந்தும்படி புணர்ப்பதாம . 
தப்பொடி கீலத்தின் வழியாக விதைப்பைக் மேற்கூறியவை மாத்திரையின் பெயர்க 
குள் போகின்றது . விதைப் பையிற்கு வாம் . அவற்றுள் கொட்டுக்கு மாத்திரை 
அண்டாசயம் என்று பெயர் . இதில் 

தான் அரை , அதன் வடிவு க . அசைக்கு ஒரு 
விதை உண்டாகின்றது . 

மாத்திரை , வடிவு எ . தூக்குக்கு இரண்டு 
காய்கள் - புட்பங்கள் முற்ற இதழ்கள் மாத்திரை, வடிவு உ . அளவிற்கு மூன்று 
விழுந்ததும் பூவிலுள்ள அண்டாசயமே மாத்திரை, வடிவு ஃ . இவற்றின் தொழில் 
காயாக மாறுகிறது . இது காடகள் செல் 

கொட்டு அமுக்குதல் , அசைதாக்கி எழு 
லச் செல்ல விதை முதிர்ந்து பழமாகிறது . தல் , சக்குத் தாக்கித் தூக்குதல் , அளவு 
பழம் - பழத்தில் மூன்றுபாகங்கள் உள் தாக்கின ஒசை மூன்று மாத்திரை பெறு 

ஒன்று பருபபை மூடிக்கொண்டி மளவும் வருதல் . இத்தான வசையினைப் 
ருக்கும் உறுதியான கவசம் ; இரண்டாவது பரதத்திற் கூறினம் ஆண்டுக் கான்க , 


இன்றன . 


தாளம் 


என . 


தாளவகையோத்து 


812 


தானங்கள் 


தாளவகையோத்து 

இது தாளவகையி 
னிலக்கணம் கூறும் நூல்களுள் ஒன்று . 
தாளுதுவான் - திருமங்கையாழ்வார்க்கு மந் 

திரி , 
தானம் - ( ந ) தலைப்படு தானம் , இடைப்படு 
தானம் , கடைப்பதொனம் , அவையாவன : 
அறத்தான் கட்டிய பொருளை முக்குற்றம் 
அற்ற நற்றவத்தோரைக் கொள்க எனப் 
பணிந்து குறை இருந்து தம் உள்ளம் 
உவந்து ஈதல் தலைப்படு தானம் . ஆதுலர் , 
குருடர் , மாதர் முதல் பிறர் சிறுமையைப் 
பற்றி மனம் இரங்கி ஈவது இடைப்படு 
தானம் . புகழ் , ஆர்வம் , கைம்மாறு , அச் 
சம் , கண்ணோட்டம் , காரணம் , கடைப் 
பாடு இவற்றைப்பற்றி ஈவது கடைப்படு 
தானம் . இது பலவகைப்படும் . இவற்றுள் 
பதினாறு சிறந்தன. 
தானங்கள் - 1. தேவர்க்கும் நல்லோர்க்கும் 
ஈந்து புண்ணியம் அடைதல் ; அவை பல 
வகையாயினும் அவற்றுள் ( கசு ) சிறந்தன . 
இரண்யகர்ப்பதானம் - பொன்னால் ( எஉ ) 
அங்குலம் உயரமும் அதில் மூன்றம்சம் 
அகலமும் உள்ள தாமரைபோன்ற கும்பஞ் 
செய்வித்து அதில் தயிர் , நெல் , பால் முத 
லிய நிறைத்து வேதிகை செய்வித்து 
அதின்மேல் இரண்டு மரக்கால் எள்ளைப் 
பரப்பி அதன்மீது கும்பத்தை நிறுத்தித் 
தான கற்பவிதிப்படி பூசித்துப் பிரதக்ஷண 
முதலிய செய்து எஜமானன் அந்த இரண்ய 
தம்பத்தில் ஒரு விஸ்வாசகாலம் இருத்தல் 
வேண்டும் . இப்படி யஜமானன் கடத் 
திருந்து வெளிவருமுன் ஆசாரியன் இரண் 
யகும்பத்திருக்கும் இரண்யகற்பனாகிய புரு 
ஷனுக்குக் கர்ப்பாதானம், பும்சவனம் , 
சீமந்தம் , சாதகர்மம் முதலிய கிரியைகள் 
செய்தலவேண்டும் . பின்யஜமானன் அதை 
விட்டு வெளிவந்து அந்தக் கலசத்துடன் 
கிராமாதிகளையும் தானஞ் செய்ய வேண் 
கம் . அவ்வகை செய்தவன் ( க 00 ) கோடி 
சல்பம் பிரமலோகத்தில் வசித்துத் தனது 
பிதுருக்களை நரகத்திலிருந்து நீக்குவன் . 
2. இரண்யாச்வ தானம் - ( கூ ) 

(ங ) முதல 
( 5000 ) பலமுள்ள பொன்னால் குதிரை 
யொன்று செய்வித்து நானாவித உபகா 
ணமான ஒரு சையத்தையும் , ( அ ) சுவர்ண 
கலசங்களையும் வேதிகையில் தாபித்து, 
விதிப்படி பூசிப்பதாம . இப்படிச் செய்த 
வன் தேவாகளால் பூசிக்கப்பட்டு இந்திர 
பதம் அடைவன் . 


3. இரண்யாச்வர ததானம் ( கூ ) முதல் 
( க, 000 ) பலமுள்ள பொன்னால் ரதம் செய் 
வித்து அதில் தன் இஷ்டதேவதையைப் 
பொன்னாற் செய்வித்து நிறுத்தி அத் 
தேர்க்கு ( அ ) அல்லது ( ச) பொற்குதிரை 
கள் பூட்டி வஸ்திராதிகளால் அலங்கரித்து 
விதிப்படி பூசித்துத் தானஞ் செய்வதாம் . 
இவ்வகை தானஞ்செய்தவன் பாபம் நீங் 
கித் தேசோசரீரனாய்ச் சிவபதமடைவன் , 

4. உபயகோமுகிதானம் - பசுவின் பிர 
சவகாலத்தில் , பசுங்கன்றின் பாதிதேகம் 
தாயின் வயிற்றிலும் மற்றப்பாதி வெளி 
யிலும் இருக்கக்கண்டு பசுவினைப் பொன் , 
வெள்ளிமுத்து முதலானவைகளால் அலங் 
கரித்துத் துணையுடன் வேதியனுக்குத் 
தானஞ்செய்வதாம் . இவ்வகைத் தானஞ் 
செய்தவன் தரணி தான பலனடைவதன் 
றிப் பிதுருக்களையும் திருப்தி செய்தவனா 
கிறான் . 

5. கனக்கல் பலதிகாதானம் - ( C ) முதல் 
( க , 000 ) பலமுள்ள பொன்னால் நீர்க் 
காக்கை , அன்னம் முதலிய பக்ஷிகள், விதி 
தியாதர பிரதிமைகள் முதலியவற்றோடு 
கூடிய ( க 0 ) கல்பகக் கொடிகளைச் செய் 
வித்து விதிப்படி பூசித்துத் தக்க வேதி 
யர்க்குத் தானஞ்செய்வ தாம் . இவ்வகை 
புரிந்தவன் சத்திய உலகம் அடைவன் . 

6. கனக்காமதேனு தானம் - ( க , 000) 
( Goo ) ( உடு ) கணக்குள்ள பலத்தோடு 
கூடிய பொன்னால் கன்போடு கூடிய பசு 
செய்வித்து விதிப்படி பூசித்துத் தானஞ் 
செய்வதாம் . இவ்வகைத் தானஞ்செய்த 
வன் தேவர்களால் பூசிக்கப்பட்டுச் சிவ 
பதம் பெறுவன் . 
7. கல்பவிருக்ஷ தானம் 

( ஈ) பலம் 
முதல் ( க, 000 ) பலம்வரையில் பொன் 
னால் திரிமூர்த்தி பிரதிமைகளுடன் , ( இ ) 
கிளைகளோடு நானாவித பக்ஷிகள் , பழங்கள் 
முதலியவற்றுடன் கற்பகத்தரு செய்வித் 
துக் கிழக்கில் சகளத்திர காமதேவயுக்த 
மான சந்தானவிருக்ஷத்தையும் , தெற்கில் 
லஷ்மியோடு கூடிய மந்தாரவிருக்ஷ த்தை 
யும் , மேற்கில் சாவித்திரியோடு கூடிய 
பாரிசாத விருக்ஷத்தையும் , வடக்கில் சுரபி 
யோடு கூடிய ஹரிச்சந்தனவிருக்ஷ த்தையும் 
நிருமித்து விதிப்படி ஓமாதிகள் பூஜை 
முதலிய செய்து நமஸ்கரித்துத் தானஞ் 
செய்வதாம் . இவ்வகைச் செய்தவன் சித்த, 
சாரண , கின்னா , அப்சாசுக்களால் சேவிக் 


தானங்கள் 


818 


தானங்கள் 


கப்பட்டுச் சூரியவருண விமான த்தேறி 
( 300 ) கல்பம் விஷ்ணுபதத்தில் இருப்பன். 

8 கார்ப்பாஸ தானம் - ஐந்து பாரம் 
முதல் ( 20 ) பாரம் நிறையுள்ள பருத்தியைத் 
தக்கவர்க்குத் தானஞ் செய்வதாம் . இதைச் 
செய்தவன் உருத்திரலோக மடைவன் 

9 கிருதபர்வத தானம் ( 5 ) கும்பம் 
நெய்முதல் ( 20 ) கும்பம் நெய்யைத் தக்க 
வர்க்குத் தானஞ் செய்வதாம் . இப்படிச் 
செய்தவன் சிவபதம் பெறுவன் , 

10. கிருஷ்ணாஜின தானம் - மாசி , ஆடி , 
கார்த்திகை மாதங்களிலும் , பௌர்ணி 
மை , சந்திரசூர்யகிரகணம் , உத்தராயண 
துவாதசி புண்ணியகாலங்களில் , ஆகிதாக் 
னியாகிய வேதியனுக்கு விதிப்படி கிருஷ் 
ணாஜினம் ( மான் தோல் ) தானஞ் செய் 
தலாம் . இவ்வகைப் புரிந்தவன் சிவசாயுச் 
யம் அடைவன் . 

11. குடதேனு , தானம் - நாலுபாரம் 
முதல் கூடியவரையில் பெல்லத்தால் பசு 
வும் கன்றும் செய்வித்து ஆபரணங்களால் 
அலங்கரித்து விதிப்படி பூசித்துத் தானஞ் 
செய்வதாம் . 

இவ்விதம் , வெண்ணெய் , 
எள் , தான்யம் , சர்க்கரை, உப்பு , ரத்னம் 
பொன் முதலியவற்றாலும் செய்வித்து மந் 
திர ஆவாகனஞ்செய்து தானஞ் செய்யின் 
நெடுநாள் கோஉலகத்தில் சகல சௌபாக் 
தியங்களை அனுபவித்துப் பின் விஷ்ணு 
பதம் அடைவன் . 

12. குடபர்வததானம் - மூன்று பாரம் 
முதல் ( 10 ) பாரம்வரையில் பெல்லத்தால் 
பர்வதம் செய்வித்து விதிப்படி தானஞ் 
செய்வது . இவ்வகை செய்தவனுக்குப் 
பசுபதி சாந்நித்யமாவர் . 
12. கோசகஸ்திரதானம் 

- ( க ) பலம் 
முதல்கொண்டு ( 1 ,ono ) பலமுள்ள பொன் 
னால் ( 10 ) பசுக்கள் செய்வித்து அவற்றி 
னிடையில் ஒரு பொன்விருக்ஷம் செய் 
வித்து நிறுத்திப் பின் ( க, 000 ) பசுக்களை , 
பொன் , வெள்ளி முதலானவைகளா லலங் 
கரித்து விதிப்படி பூசித்துத் தானஞ் செய் 
வதாம் . இவ்வகைச் செய்தவன் பாபம் நீங் 
கித் தன்னுடைய ( 101 ) கோத்திரத்துடன் 
தானும் கைலையில் வசிப்பன் . 

14. சர்க்கராபர்வத்தானம் 
பாரம் முதல் எட்டுபபாரம் வரையில் சர்க் 
நரையை மலைபோல் குவித்துத் தானஞ் 
செயவது. இதைச் செய்தவர் சிவபத 
மடைவர் . 


15. சப்தசாகாத்தானம் ( ரு ) முதற் 
கொண்டு ( க , 000 ) பலம் அளவுள்ள பொ 
ன்னால் சாண் அளவுள்ள (எ) கும்பங்கள் 
செய்வித்து முதற் கும்பத்தில் உப்பு நிறை 
த்து அதில் சரஸ்வதியுடன் கூடிய பிரம 
தேவனையும் , இரண்டாவதில் பால் நிறை 
த்து விஷ்ணுமூர்த்தியினையும் , ( உ - வதில் ) 
நெய் நிறைத்துச் சிவமூர்த்தியையும் 
( ச வதில் பெல்லம் நிறைத்துச் சூரியனை 
யும் , ( இ -வதில் ) தயிர்நிறைத்துச் சந்திரனை 
யும் , ( சு -வதில் ) சர்க்கரை நிறைத்து லஷ் 
மியையும் , ( எ -வதில் ) சுத்தோதகம் நிறை 
த்துப் பார்வதியார் முதலியவர்களை யெழு 
ந்தருளுவித்து விதிப்படி பூசித்துத் தானா 
திகளைச் செய்வது . இங்கனஞ் செய்தவன் 
விஷ்ணு பதமடைவன் . 

16. சுவர்ணபர்வத தானம் - (உடு ) 
பலம் முதல் ( க, 000 ) பலம் பொன்னினால் 
பர்வதம் செய்வித்து விதிப்படி தா ஞ் 
செய்யின் பிரமபதம் அடைவன் . 

17. சையாதானம் - நல்ல மரத்தில் கட் 
டில் செய்வித்து அதனைப் பலவிதமாக அல 
ங்கரித்துப் பாயல்விரித்துத் தீர்த்தம் , சந் 
தனம் , புஷ்பம் , தாம்பூலம் , மற்றும் ஸ்திரீ 
புருஷர்களுக்கு வேண்டியவும் அமைத்து 
நவக்கிரக பூசைசெய்து சில விஷ்ணுக்கள் 
இதனால் மகிழக் கடவர்என யோக்கிய 
னுக்குத் தானஞ்செய்தல் . இதனால் சுவர்க் 
கம் உண்டாம் . 

18. தராதானம்-( க 00 ) முதல் , (க ,000 ) 
பலமுள்ள பொன்னினால் ஜம்புத் தீவு 
போல் நானாவித அநேக பர்வதசாகர நகர 
கிராமங்கள் , பாரதாதி நவவருஷங்களோடு 
கூடிய பூமி , அவைகளைச் சுற்றிக் கடல் 
செய்வித்து விதிப்படி பூசித்துத் தானஞ் 
செய்வதாம் . இவ்வகைத் தானஞ் செய் 
தவன் தன் கோத்ரங்களுடன் ( கூ ) கல்ப 
காலம் வைகுண்டத்தில் வசிப்பன் - 

19. தான்யபர்வததானம் - இந்தப பர் 
வததானம் , லவணத்தாலும் , பெல்லத்தா 
லும் , பொன்னினாலும் , வெண்ணெயா 
லும், எள்ளினாலும் இரத்தினத்தினாலும் 
வெள்ளியினாலும் , சர்க்கரையாலும் மலை 
போற் செய்வித்து வியதிபாத முதலான 
புண்ய காலங்களில் ( க , 000 ) மரக்கால் 
நெல்லை மேருவாக வைத்து நவமணிகளா 
லலங்கரித்து விதிப்படி பூசித்துத் தானஞ் 
செய்வது . இத்தானஞ் செய்தவன் தெய்வ 
வுலகடைவன் , 


இரண்டு 


81 % 


தானங்கள் 


20. திக்பாலகதானம் - வேதியர் எட்திர் 
பெயரை வருவித்து அவர்களை ஆசனத்தி 
லிருக்கச் செய்து அவர்களி எவில் சிவ 
மூர்த்தியைப் பூசித்துப் பத்துக் கழஞ்சு 
பொன்னாற் பதினெரு விமானம் செய் 
வித்து அதை வேதியர்க்கு விதிப்படி 
தானஞ்செய்து பலவேதியர்க்கு அன்ன 
மிடலாம் . 

20. திலபர்வததானம் - மூன்று மாக் 
கால் முதல் பத்துமாக்கால் எள்ளினைப் பர் 
வதம்போற் குவித்து விதிப்படி பூசித்துத் 
தானஞ் செய்வது . இவ்வகைச் செய்தவன் 
சவர்க்கமடைவன் . 10 சாண்கோலொன்று 
கட்டு அது மறைய என் கொட்டி அதன் 
மேல் மண்டலஞ்செய்து ஆடையால் மூடி 
மலர் தூவி அதில் சிவமூர்த்தி பள்ளிகொள் 
வதாய்த் தியானித்துச் சிவமூர்த்தியைப் 
பூசித்து விதிப்படி தடிணையுடன் பிராமண 
ருக்குக் கொடுத்தலாம் . திலதேனு , தில 
பத்மதானங்களைத் தனித்தனி காண்க . 

21. துலாபுருஷதானம் - இத் தானஞ் 
செய்பவன் பரிசுத்தனாய்ப் பதினாறு முழத் 
திற்குக் குறையாமல் மண்டபஞ் செய் 
வித்துப் புண்ணியா வாசனம் முடித்து 
ஏழடிவேதிகை செய்வித்து கான்கு குண் 
டங்கள் செய்விக்கவேண்டும் . பிறகு வேதி 
கையில் கலசத்தாபனம் செய்து அதில் 
திரிமூர்த்திகளைப் பூசித்து எழுமுழமுள்ள 
தேவதாரு முதலிய இரண்டு தம்பங்களை 
இரண்டு முழம் பூமியில் புதைத்து அதின் 
மேல் சுவர்ண முதலியவைகளால் அலங் 
கரித்துத் துலா தண்டம் நிறுத்தி லோகமய 
மாகும் தட்டுகளைச் சங்கிலிகளில் மாட்டி 
அத்துவாத்தைக் கொடி முதலியவைகளா 
வலங்கரித்துக் குருவையும் வேதமறிந்த 
எட்டுருத்விக்குகளையும் வருவித்து நான்கு 
திக்குகளில் இவ்விருவரை நிறுத்திப் பிர 
மாதி தேவர்க்கு ஓமஞ்செய்து எஜமானன் 
ஆசாரியருடன் பவி பூசைகள் முடித்து 
அத்தினத்தில் எல்லோரும் உபவசிக்க 
வேண்டும் . மறுகான் ஸ்கானதிகள் முடித் 
துப் பரிசுத்தனாய் கானாவித பூஷணாலன் 
இருதனான எஜமானன் , ஆசாரியனோடு 
துலைக்கு நமஸ்கரித்துத்துலா ஆரோகணஞ் 
செய்தல் வேண்டும் . அதில் ஒரு தட்டில் 
எஜமானனிருந்து மறுதட்டில் ஸ்வர்ணத் 
தை வைத்துச் சமமாகத் தூக்கி அண 
கோம் அதிலிருந்து அதினின்றும் இறங்கி 
அதிலுள்ள திரவியத்தில் பாதி ஆசாரிய 


னுக்கும் மிகுதியை ருத்விக்குகளுக்கும் 
கொடுத்து அவர்கள் ஆக்கினையால் மற்ற 
வர்களுக்கும் தானாதிகள் கொடுத்தல் வேண் 
ம்ே. இப்படிச் செய்தவன் கீர்த்தியையம் 
ஆயுளையுமடைந்து விஷ்ணுபத மடைவன் . 

22. பஞ்சலாங்கலதானம் - சாரமுள்ள 
நூறு கிராமங்கள் அன்றி யதாசத்தி கிராமத் 
தையும் மரத்தாற் செய்யப்பட்ட ஐந்து 
கலப்பைகளையும் , பொற் கொம்பா லலங் 
கரிக்கப்பட்ட பத்து எருதுகளையும் ஐந்து 
முதல் ( க , 000 ) பலம் உள்ள பொற் கலப் 
பைகளையும் கன்ரோடு கூடிய பசுக்களையும் 
விதிப்படி பூசித்துத் தானஞ் செய்வதாம் . 
இவ்வகைச் செய்தவன் விமானமேறிச்சிவ 
பதம் அடைவன் . 

23. பிரமாண்டதானம் - இருபது பலம் 
முதற்கொண்டு ( க , 000 ) பலம் வரையில் 
தன் சக்திக்கு இயன்ற அளவு ( 500 ) அங் 
குல நீளம் இரண்டு கலசங்களும் , எட்டுத் 
திக்கு யானைகளும் , அஷ்டதிக்குப் பால 
கரும் உள்ள ஒரு பிரமாண்டத்தைச் செய் 
வித்து அதில் திரிமூர்த்தி விக்ரகங்களை 
எழுந்தருளச் செய்து பட்டு வஸ்திராப 
பணாதிகளால் அலங்கரித்து அந்தப் பிர 
மாண்டத்தை இரண்டு மரக்கால் எள்ளில் 
நிறுத்தி விதிப்படி பூசை முதவிய முடித் 
துத் தானஞ் செய்வதாம் . இவ்வகை செய் 
தவன் பாபம் நீங்கி இந்திரபதம் அடைவன் . 

24. மகாபூதகட தானம் - ஏறு அங்குல 
நீனமுள்ளதாய் , நாகாவித ரத்தினங்கள் 
இழைத்த கும்பத்தைப் பால் செய் முத 
வியவைகளால் நிறைத்து அதில் ஒரு 
சவர்ண கற்பவிருகத்தை நிறுத்தி விதிப் 
படி பூசித்துத் தானஞ் செய்வதாம். இவ் 
வகைச் செய்தவன் கோடிரூர்யப் பிரகாச 
முள்ள விமானமேறி வைகுண்ட பதம் 
அடைவன் . 

25. ரத்னதேனுதானம் - வச்சிரம் , பவ 
எம் , வைடூர்யம் , கோமேதகம் , புஷ்பரா 
கம் , மரகதம் , மாணிக்கம் , சர்க்கரை , பெல் 
லம் முதலியவற்றல் புராண திகளில் 
கூறியபடி ரத்னபசு செய்வித்து விதிப்படி 
பூசித்துத் தானாதிகளைச் செய்வதாம். இவ் 
வகை செய்தவன் மதனசமான காந்தியுள் 
சானாய் விஷ்ணுபத மடைவன் 

26. பத்னபர்வததானம் முத்ரா பலம் 
முதல் ( க ,000 ) பலம் வரையில் இரத் 
தினத்தால் பர்வதஞ் செய்வித்துத் தானஞ் 


தானங்கன் 


815 


தானியமாலி 


யமது 


செய்வதாம் . இது செய்தவர் பிரமகத்தி புகுவிக்கும் . ஆசனப்பலகையும் செம்புஸ் 
தோஷம் நீங்கி விஷ்ணுபதம் அடைவர் . தாலியும் சுயம்பாகப் பொருளும் தானஞ் 

27. ரௌப்பியபர்வததானம் - ( உ Goo ) செய்யின் மரித்தவன் மார்க்கத்தில் இனிது 
பலம் முதல் (50,000 ) பலம் வரையில் செல்வன் . 
ரௌப்பியபர்வ தஞ் செய்வித்துத் தானஞ் 

37. வஸ்திர தானஞ்செய்யின் - 
செய்யின் சிவலோகமடைவர் . 

தர் நல்லுருவத்துடன் தோன்றுவர் . 
28. லவண பர்வத தானம் - நாலுமாக் 
கால் முதல் பதினாறு மரக்கால் வரையில் 

38. பூமி , சுரபிகள் , சுவர்ணம் 

மூன்றும் தானங்களில் விசேடமாம் . எவ் 
உப்பை விதிப்படி தானஞ்செய்யின் சத்தி 

விதமெனின் பூமி விஷ்ணுசம்பந்த மாத 
உலகம் அடைவர் , 

லாலும் , சுவர்ணம் அக்கினியின் மகவாத 
29 , விச்வசக்ர தானம் - ஆயிரம் முதல் 

லாலும் , சுரபிகள் சூரியபுத்திரிக ளாதலா 
( உடு ) பலம் பொன்னால் பதினாறு இலை 

லும் விசேஷமாம் . இவற்றைத் தானஞ் 
களுள்ள விச்வசக்கரத்தை ஏழு ஆவரணத் 

செய்வோன் அம்மூன்று லோகத்தையும் 
தோடு கூடியதாகச் செய்வித்துச் சங்குசக் 

அடைவன் . 
கிரதரனாகிய விஷ்ணுமூர்த்தியை எட்டுத் 

39. பருத்தி தானம் மகாதானமாகும் 
தேவியருடன் பிம்பத்திற் செய்வித்திருத்தி 

து தேவர் அந்தணர் முதலியோர்க்குப் 
விஷ்ணுமூர்த்தியின் தசாவதார் பதுமை 
களை நிருமித்து விதிப்படி பூசித்துத்தானஞ் 

பூணு நூற்கு உபயோகம் ஆகையால் மிகச் 

சிறந்த தரம் , இத் தானம் செய்தவன் 
செய்வதாம் . இவ்வகைத் தானஞ்செய்த சுவர்க்கவாசியாகச் சிலநாள் வசித்து அழ 
வன் அரிபதமடைவன் . 

கிய மேன்மையுடையவனாய்ச் சிவபதம் 
30. ஹேமஹஸ்திரத்தானம் ஐந்து 

அடைவன் . 
பலம் முதல் ஒரு பாரம் வரையில் பொன் 

40. திலதானம் , கோதானம , தானய 
னால் புஷ்பரதம் செய்வித்து நான்கு 

தானம் , சுவர்ண தானம் , பூதானம் செய் 
பொன் யானைகளும் , இரண்டு உயிர் யானை 

யின் - மகாபாதகங்கள் நசிக்கும் . இவை 
சளையும் பூட்டி அவ்விரதத்தின் மத்தியில் 

களை உத்தமபிராமணருக்கே கொடுத்தல் 
லக்ஷ்மீ நாராயணனையும் இரண்டு பக்கங்க 

வேண்டும் . 
ளில் பிரம்ம மகேச்வராதி தேவவிக்கிரகம் 

41. திலதானத்தாலும் இரும்பைத் 
களையும் எழுந்தருளச்செய்து விதிப்படி 

தானஞ்செய்தலாலும் , யமன் உவப்படை 
பூசித்துத் தானஞ்செய்தலாம் . இத்தானஞ் 

கிறான் . 
செய்தவன் வித்தியாதரரால் பூசிக்கப்பட் 

42. இலவண தானத்தால் இறக்கிற 
டுச் சிவபதமடைவன் . 

வனுக்கு நமனிடம் அச்சம் உண்டாகாது 
31. பருத்தி தானத்தால் - யமதூ தரிடத் 

தானவர் - 1. ஒருமுனிவர் அட்டகோண 
தில் அச்சம் உண்டாகாது . 

மகருஷியின் தாயுடன் பிறந்தாளை மணந்த 
32. தானிய தானத்தால் - யமனும் தூது 

வர் . குமான் சுகேது , 
வரும் சந்தோஷித்து ஜீவனுக்கு வேண் 

2. காச்யப ரூஷிக்குத்த நுவிட முதித்த 
டிய வற்றைக் கொடுப்பர் . 
33. பூதானஞ்செய்யின் - எத்தனை அடி 

குமரர் . அவர்கள் அஜோமுகன் , அந்த 
கள் தானம் செய்தானோ அத்தனை காலம் 

கன் , அடிதானவன் , அருணி , அருட்டன், 
சவர்க்கத்தில் இன்புறுவன் , 

அநுதாபகன் , இல்வலன் , ஏகசக்ரன், கபி 
34. மராடிதானத்தால் - மார்க்கத்தில் 

லன் , புலோமன் , சம்பரன் , திவிமூர்த்த 
முள் முதலியவற்றால் துன்புறாது குதிரை 

னன் , அயக்கீரிவன் , சங்கசிரன், விபாவசு , 
யேறி யமபுரஞ் செல்வன் . 

விருஷபர்வன் , விப்ரசித்தி, வாதாபி , 

சுவர்பபானன் , நமுசி , வக்தாயோதி , கால 
35. குடைதானத்தால் - நிழலுள்ள வழி 
யிற் செல்வன் , மழையால் துன்பமடை 

நாபன் , திரியம்சன் , சல்யன் , நபன், நர 
யான் . 

கன் , புலோமன் , தாமரகேது , கருமன் , 
36. தீபதானஞ்செய்யின் - இருள் வழி 

விரூபாக்ஷன் , துர்ச்சயன் , வைச்வாநரன் , 
பில் பிரகாசத்துடன் செல்வன் . மாண் தாயகன் முதலியோர் . 
எமுதல் ஓராண்டு தீபதானஞ்செய்யின் தானியமாலி - 1. அதிகாயன் தாய் , இராவ 
ன் குலத்தோரையும் சுவர்க்கத்தில் ணன் தேவியரில் ஒருத்தியாகிய அபசரசு . 


தானியவகை 


தாக்காயண 


2. இவள் ஒரு அப்சாசு . இவள் கைலை கோரைச்சம்பா , குறுஞ்சம்பா, தாளான் 
யில் சிவபிரான் சந்நதியில் நடிக்கச் சிவபி சம்பா , மைச்சம்பா , கோடைச்சம்பா , 
ரான் இவளுக்கு ஓர் விமானம் அளித்தனர் . காடைச்சம்பா , குன்றிமணிசம்பா , அன்ன 
இதில் ஏறி வருகையில் வழியிலிருந்த தடா மழகி , சொர்ணவாரி , 
கத்தில் இறங்கி நீராடிக்கொண்டிருந்தனள் . 2. இவ்வகையில் இந்தியாவில் பயிரா 
இவளது அழகைக்கண்டு காமுற்ற சாண் வன நெல்தானியமே யன்றி வேறுவகை 
உல்யமுனிவன் தன்னெண்ணத்தை இவ களும் உண்டு . அவை உண்பனவற்றிற்கு 
ளுக்குத் தெரிவிக்க இவள் முனிவனை உதவியான முதற்காரண உணவுவகையி 
நோக்கி 3 நாட்கள் தீண்டாதவளாதலின் னும் அதற்குத் துணைக்காரணமான கதிர்த் 
நான்காம் நாள் வருகிறேனென நீங்கி நான் தானிய வகையினும் சேர்ந்தவை . முதற் 
காம் நாள் நீராடி வருகையில் திக்குவிஜயத் காரணவகையில் நெல்லைப்பற்றிக் கூறிய 
தின்பொருட்டு வந்துகொண்டிருந்த இரா தைக் காண்க . கதிர்த்தானியவினத்தில் 
வணன் இவளை வலியப் புணர்ந்தனன் . சவ்வரிசி , மூங்கிலரிசி , கோதுமை , கேழ் 
அப்போதிவளிடம் அதிகாயன் பிறந்தான் . வாகு , கம்பு , சாமை , தினை, செஞ்சோளம் , 
பின் இவள் முனிவனிடம்வர , முனிவன் கருஞ்சோளம் , குறுவரகு , வரகு முதலிய . 
ஒருவனுக்கு முதலில் வார்த்தை கொடு காய்த்தானிய வகையில் 

கொடியிலும் 
த்து அதைக் கடந்து வேறொருவனைச் செடியிலும் பயிராவன ; துவரை , உளு 
சேர்ந்தாயாதலால் நீ முதலையாக என்று ந்து , கடலை, மொச்சை , பருங்காராமணி , 
சபித்தனன் . இச்சாபத்தால் பயந்து இவள் பனிப்பயறு , பச்சைப்பயறு , 

தட்டைப் 
தீர்வுகேட்க இராமகாரியத்தின் பொருட்டு பயறு வெண்பயறு , கரும்பயறு , கொள்ளு, 
வரும் அநுமனால் தீரும் என்று போயினர் . எள் , அவரை , பீன்ஸ்விதை முதலிய பல . 
இவள் சஞ்சீவியின் பொருட்டு வந்த அது தானை ( சு ) தேர் , கரி , பரி , வாள் , வில் , 
மன் காலைத் தடாகத்தில் பற்றி அவனால் 

வேல் , 
சாபம் நீங்கினள் . 

தானை நிலை 

இரண்டு சேனையும் மறத்தை 
தானியவகை -1. நெல்வகை அறுபதாம் . ஏத்தப் போர்க்களத்துச் சிறப்பெய்தியது . 
குருவை , ஆனைக்கொம்பன் , இலுப்பைப் ( புறவெண்பா ) 
பூச்சம்பா , ஈர்க்குச்சம்பா , கருடன் சம்பா , தானை மறம் - 1. வேற்படையினது. தறு 
கம்பம் சம்பா , கறுப்புக்கார் , கோணற்குரு 

கண்மையைச் சொல்லிப் பகைவருடைய 
வை , கல்குருவை , கருங்குருவை , குத் கேட்டிற்கு நோவினும் முறைமையாக 
தாலை , காட்டுக்குத்தாலை , காட்டழிவா விசாரித்துரைப்பின் அதுவேயாம் . ( புற 
ணன் , சிவப்புச்சிறுமணியன் , சடைச்சம் 

வெண்பா ) 
பா , சிவப்புச்சம்பா, சீரகச்சம்பா , சன்ன 2. பொர எதிர்ந்த இருவகைச் சேனை 
சம்பா , சுகதாஸ்சம்பா , சிவப்பு ஒட்டன் , தாம் பொருதுமடியாமை பரிகரித்த ஆத் 
செப்புலிப்பிரியன் , செங்கார் , செங்குரு றலினது உயர்ச்சியைச் சொல்லியது 
வை , சாம்பல்வாரி , செம்பாளை , தங்கச் ( புறவெண்பா. ) 
சம்பா , தட்டைச்செம்பாளை , தில்லைநாய 3. பொலிவுபெற்ற பூமி காவலற்கு 
கம், நறுக்குச்சம்பா , நீலன்சம்பா , பக்கிரி உறுதிகூறுதற்கும் பெறும் அதுவென்று 
சம்பா , பழையபவுன்சம்பா, பொடித்தில் சொல்லுவர் . 
லை , பிசாணம் , புனுகுச்சம்பா , பூங்கார் , தான்மீகபாண்டியன் - ஒரு பாண்டியன் ; 
பெருங்கார் , பொன் கம்பிச்சம்பா , மல்லி இவன் தேவி வித்துருவதை. 
கைச்சம்பா , மணல்கார் , மருதூர்வாசனை , தான் மிகன் - ஒரு அரசன் . 
மிளகி , முத்துவெள்ளை , மொக்குமட்டை , தான்யாதிபதி - அரசனுக்கு நெல் முதலிய 
வாழைப்பூச்சம்பா , வால்குருவை , விசாலிச் தான்யங்களின் சாதி , அளவு , விலை, உறுதி 
சம்பா , வெள்ளைச்சிறு மணி, வெள்ளைச் கூறுகொள்ளுமுறை , 

தூய்மை ஆக்கு 
சம்பா , வெற்றிலைச்சம்பா , வெள்ளை ஒட் முறையறிந்து கூறுவோன் . (சுக்ரநீதி. ) 
டன் , வெள்ளைகபிஸ்தலம் , வெள்ளைக்குரு தாக்ஷாயணி தக்கன் மகளாய்ப் பிறந்த 
வை , வெள்ளைக்கூம்பாளை , மணக்கத்தை , பார்வ பிராட்டி , சிவபெருமானை மதிக் " 
வாலான் , நவரைச்சம்பா , கல்லுல்டைச் காது செய்தயாகத்தில் வீழ்ந்துடல் விட் 
சம்பா , குண்செம்பா , வளை தடிச்சம்பா , 

டவள் . 


தாஜ்மஹால் 


817 


நாவா 


தான் 


தி 


தாஜ்மஹால் இது , ஆக்ரா நகரத்துக்கு திக்தி - (சூ . ) விதி அவ்யயன் குமரன் . 
3 மைல் தூரத்தில் யமுனையாற்றின் மேற் தீக்மகேது - வச்சிரன் குமரன் . 
கரையில் கட்டிய ஒரு பெரிய அழகிய தீசா - வடக்குத்திசையின் தேவதை, அஷ் 
மஹால் . 

இது ஷஜஹான் எனும் டில்லி டவக்ரரைப் பலவி தமாக மயக்கினவள் . 
சக்ரவர்த்தி தன் மனைவி மும்தாஜ்ஜமால் திசைச்சொல் - எனைத் திசைகளிலிருந்து 
என்பவளது ஞாபகச்சின்னமாகக் கட்டப் 

ஒரு பாஷை வழங்குநாட்டில் வழங்குவது . 
பட்டது . இது 22 வருஷகாலம் கோடி திசைழகக்கரு - பிரமகாயிகலோக முதலிய 
ரூபாய் செலவிட்டு , 20,000 வேலைக்கார பிரமலோகம் இருபதினுமுள்ள இருபது 
ராகிய காபூலியர் , கோலகண்டா வேலைக் வகைப்பட்ட பிரமகண பிண்டங்கள் , 
காரர் , சிங்களர் , இத்தாலியர் முதலியவர் திசையறிகருவி - இது , யாத்திரிக 
களா லியற்றப்பட்டது . இது அழகிய ளாகிய கப்பலோட்டிகளுக்குக் கடிகாரம் 
பூஞ்சோலைகள் வாவிகள் சூழ இடையில் போல் திசைகளைக் குறிப்பிட்ட வட்டபீடி 
பளிங்குக்கற்களால் பார்ப்போர் கண்களைக் கையில் பொருத்தப்பட்ட காந்த ஊசி , 
கவரும்படி செய்யப்பட்டது . தற்காலம் து வடக்கு நோக்கியே நிற்பதால் மற்றத் 
300 வருஷங்களாயும் இது இப்போது திசைகளை எளிதில் அறியலாம் . 

கட்டப்பட்டதுபோ லிருக்கிறது . திசையோனிநிலை - கருடன் - கிழக்கு , பா 
இதில் இவளை அடக்கஞ்செய்த சமாதி ம்பு - மேற்சூ , சிங்கம் - தெற்கு , யானை - 
யிருக்கிறது . 

வடக்கு , பூனை - தென்கிழக்கு , எலி - வட 
தாஸ் - வட இந்தியாவிலுள்ள ஜைந நாடோ மேற்கு , நாய் - தென்மேற்கு , முசல் - வட 
டிகள் . 

கிழக்கு . இவைகளில் அருக்கனில் கரு 
டனை வைத்து முறையே பார்க்கும்போது 
எதிர்க்கெதிர் பகை யோனி நிற்கும் அவ 
ற்றுள் கருடன் திசையிலிருந்து பாம்பு 

திசைக்குப் போகலாம் . பாம்பு திசையி 
திகைப்பூண்டு - இது தென் இந்தியா காடு லிருந்து கருட திசைக்குப் போகலாகாது . 
களிலுள்ள ஒருவகைப் பூண்டு , இதை எனெனின் , கருடன் இரைகொள்ளப் போ 
மிதிக்கின் புத்தி மயக்கமடைந்து அலைந்து கையில் பாம்பு இரையாக வரும் . ஆதலால் 
திரிவர் என்பர் . 

ஒருவன் யாத்திரைக்குப் பு முதலிய 
திக்கஜம் - அட்டதிக்கஜத்தைக் காண்க . சகுனங்கள் பார்க்கையில் இரை யாகும் 
திக்து - 1. இது நித்தியம் , விபு , சங்கியை , யோனி திசையிலிருந்து இரை யெடுக்கும் 
பரிமாணம் , பிரதக்த்வம் , சையோகம் , யோனி திசைக்கு அவை போகலாகா , 
விபாகம் எனும் ஐந்துகுணம் உடையது . திடசேநன் - சிரதன் குமான் , இவன் குமா 

2. ( அ )கிழக்கு , தென்கிழக்கு , தெற்கு , ரன் சுமதி . 
தென்மேற்கு , மேற்கு , வடமேற்கு , வட திடணை திக்ஷணாவைக்காண்க . 

குமார் 
க்கு , வடகிழக்கு. இவற்றுடன் ஆகாயம் , வேதசிரசு , தேவன் , வயிநன் , மது . 
பூமிசோ, பத்தாம் . 

திடமதி - ஒரு சூத்திரன் , இவன் முனிவன் 
திக்குப்பாலகர் அட்டதிக்கு பாலகரைக் ஆகவேண்டித் தன் நண்பனாகிய சுமதி 
காண்க . 

முனிவனை நோக்கி என்னைப் பிராமணன் 
திக்குப்பாலகர் தறிகளாவன 

ஆக்குக என்ன அவன் அவ்வாறே எஞ் 
புகை , சீயம் , நாய் , இடபம் , கழுதை , ஞோபவீதம் சாத்தி வேதமந்திரம் உபதே 
யானை , காகம் , இவை யெண்டிசையோனி சித்தனன் ; அதனால் முனிவன் பல பிறவி 
யென்ப . 

எடுத்து முடிவில் வேதியனாய்ப் புண்ணிய 
திக்குப்பாலகன் ( சுராட்டு ) பதினாயிரம் தீர்த்த ஸ்நானபலத்தால் முத்தி அடைந் 
ஊர்களின் வரிகளை அரசனுக்குச் சேர்ப் தனன் . திடமதியோ பல ஜன்மங்களில் 
பிப்பவன் . (சுக்கிரநீதி . ) 

பட்டு உழன்று பருந்தாய்த் தீர்த்தயாத் 
திக்குவணன் பிராமணனுக்கு அயோகவ திரை செய்தவர் . உடலினின்று தெறித்த 
கன்னி இடத்துப் பிறந்தவன் . இவன் 

நீர்த்துளியால் பவித்தரனாய்த்தேவர் உலகு 
தொழில் தோல்வர்த்தகஞ் 

செய்வது . அடைந்தனன். (திருச்செங்கோட்டுப் 

புராணம் ) 


கொடி , 


103 


திடவிரதன் 


818 


திதிகளாவன 


துருபரன் 


கணாகம் 


திடவீரதன் ஒரு அரசன் , வேட்டைமேற் சென்று ஆதித்ய கிரியாவிசேஷங்களைக் 
சென்று தாகத்தால் விஷங்கலந்த நீரை கூறினவன் . (பவிஷ்யத் - புரா .) 
யுண்டு சிவபூசையால் அதைப் போக்கிக் தின்டிமன் வேதாந்ததேசிகரிடம் வாதிட் 
கொண்டவன் . 

இத்தோற்ற கவி . 
தீடன் -1 . (சங் .) மதிவான் குமான் , மனைவி தீண்டீரன் ஒரு அசுரன் , இவன் தேவர் 
காளிந்தி . 

களை வருத்தத் தேவர்கள் அரியைப் பிரார் 
2. திரிகர்த்தன் தம்பி . 

த்திக்க விஷ்ணு மூர்த்தி நாம் பூமியில் மல் 
திட்டத்துய்ம்மன் 

குமரன் , 

லிகார்ச்சுனனாய் அவதரித்து உமது துன் 
யாகத்தில் தேருடன் பிறந்தவன் . திரௌ பத்தை நீக்குகிறோம் என்றபடி அவ்வாறு 
பதியின் சகோதரன் . பாரதயுத்தத்தில் ஸ்ரீசந்திரன் என்பானுக்குக் குமரராய் அவ 
சேநாபதியாயிருந்தவன் , இவனை அக்கி தரித்து அசுரனைக் கொன்றனர் . மல்லி 
அம்சம் என்பர் . இவன் குமரன் திருஷ்ட கார்ச்சுனனைக் காண்க, 
கேது , அக்கியும்சம் . இரண்டாநாள் பாண் திதளாசுரன் - தேவர்களை வருத்தித் தெய்வ 
டவர் சேநாபதி : 

லோகத்தை தன் வசப்படுத்தி யிருந்து சிவ 
திட்டிவிடம் - கண்களில் விடமுடையதோர் மூர்த்தியா லி றந்த அசுரன் . 
பாம்பு . இது நஞ்சுவிழியாவெனும், அழற் தீதி - 1. காச்யபர் தேவி , தக்ஷன் குமரிய 

எனவும் வழங்கப்படும் . ( Ep . ரில் ஒருத்தி , தைத்தியரைப் பெற்றவள் . 
graphia Indios , Vol . 3. Page . 232 ) திருப்பாற்கடல் கடைந்தகாலத்துத் தேவர் 
காண்க. 

செய்த வஞ்சனையால் சினங்கொண்டு காசி 
ணகன் - ஒரு க்ஷத்திரியன் . 

பர் சொற்படி ( க , 000) வருஷம் தவஞ் 
ணை - 1. ( 2 ) உயர்திணை , அஃறிணை . செய்கையில் இந்திரன் , ஒருநாளுறங்குகை 
( G ) குறிஞ்சி , பாலை, முல்லை , மருதம், நெய் யில் வாயு வுருவமாக வயிற்றில் புகுந்து 
தல் இவை முறையே மலை , மணற்காடு , பிண்டத்தை ( எ ) கூறாகச் செய்து நீங்கி 
காடு , ஊர் , கடல்சார்ந்த நிலங்கள் . 

னன் , அவர்களே மருத்துக்கள் . இரண்ய 
2. ( உ ) அகத்திணை , புறத்திணை . 

னிரண்யாக்ஷனை ( 500 ) வருஷம் சுமந்து 
ணைமாலை நூற்றைம்பது-மதுரைத் தமி பெற்றவள் . 
ழாசிரியர் மாக்காயனார் மாணாக்கர் கணி 2. இவள் அதிதி இந்திரனைப் பெற்றது 
மேதாவியர் இயற்றியது . அகப்பொருளை போல் தானும் ஒரு குமானைப் பெறக் காசி 
நதிணைக்கும் முப்பது முப்பதாகப் பாடிய பரை வேண்டிப் பெறுமளவில் வலிமை 

நூற்றைம்பது வெண்பாக்களை யுடையது . கண்ட அதிதி பொறாமை கொண்டு இந்தி 
திணைமொழி ஐம்பது - 1 , ஐந்திணையைப் ரனை நோக்கி உன் பகைவனைக் கொல்க 
பற்றிச் சாத்தாந்தையார் மகனார் கண்ணன் என இந்திரன் இவள் வயிற்றிற் புகுந்து 
சேந்தனாரா லியற்றப்பட்ட தமிழ் நூல் . எழு கூறாகச் சிசுவைச் சேதித்தனால் திதி 
இது சங்கமருவிய நூல் , ஐந்திணையிற் யுணர்ந்து அதிதியை வசுதேவர் தேவியா 

கப் பிறந்து ஏழு குமாரர்களைப் பெற்று 
2. கண்ணஞ்சேந்தனாரியற்றியது . ஒவ் அதனால் வருத்தமுறவும் , இந்திரனைத் தன் 
வோர் அகப்பொருட்டிணைக்கும் பத்தாகப் பதமிழந்து துன்புறவும் சாப மளித்தவள் . 
பாடிய ஐம்பது வெண்பாக்களை யுடையது . ( தேவி - பாரதம் ) . 
தீண்டாமுண்டி - சிவகணத்தலைவரில் ஒரு திதிகளாவன - பிரதமை , துவிதியை , திரி 
வன் . 

தியை, சதுர்த்தி , பஞ்சமி , ஷஷ்டி, சப் 
திண்டி - ( டிண்டி ) ஒரு வேடன். இவன் தமி , அஷ்டமி , நவமி , தசமி , ஏகாதசி , 
அயோத்தி வந்து இருடிகளைக்கண்டு தவஞ் துவாதசி , திரயோதசி , சதுர்த்தசி , பௌர் 
செய்துகொண் டிருக்கையில் இவனைப் ணமி அல்லது அமாவாசியை ஆக ( கரு ) 
புற்று மூடிற்று , இராமர் அவதரித்தபின் பதினைந்தாம் திதி கிருஷ்ண பக்ஷத்தின் 
லீலையாய் அப்பு ற்றைக் குத்த அதிலிருந்து 

இறுதியாயின் 

அமாவாசையும் சுக்கில 
வேடன் தோன்றி இராம மூர்த்தியைத் பக்ஷத்தின் இறுதியாயின் பௌர்ணமியம் 
தொழுது முத்தி பெற்றவன் . 

வரும் . இதில் சந்திரன் தோன்றும் முதல் 
2. ஒரு தேவன் . இவன் சூரியனிடம் பக்ஷம் சுக்கிலபக்ஷம் என்றும் , சிரிவாலி 
ஞானோபதேசம் பெற்றுப் பிரமனிடஞ் என்றும் பெயர் . சந்திரன் குறையும் பிற் 


சேர்ந்தது . 


திதித்யாசயம் 


819 


தித்தன் 


சுப 


பக்கம் கிருஷ்ணபக்ஷம் எனவும் குகு என தமிக்கு - உக, தசமிக்கு - 6 , ஏகாத 
வும் பெயர் பெறும் . இவற்றில் பிரதமை , சிக்கு - க , துவாதசிக்கு - கரு , திரயோத 
ஷஷ்டி , ஏகாதசி மூன்றும் தந்தை எனப் சிக்கு - உக , சதுர்த்தசிக்கு - எ , பூரணை 
படும் . துவிதியை , சப்தமி , துவாதசி மூன் க்கு உக , அமாவாசைக்கு - சு, இந்த நாழி 
றும் பத்திரை எனப்படும் . திரிதியை , கைகளுக்குமேல் - ச நாழிகை த்யாஜ்யம் 
அஷ்டமி , திரயோதசி மூன்றும் சயை தீதித்ரயம் தினத்ரயம் - ஒரு வாரத்தில் ( க ) 
எனப்படும் . சதுர்த்தி , நவமி , சதுர்த்தசி திதிகள் ( கூ ) நகூத்ரங்கள் வருதல் , இவ் 
மூன்றும் இருத்தை எனப்படும் . பஞ்சமி , வகை நாட்களில் தேவ உற்சவாதி சுப 
தசமி , பௌர்ணமி மூன்றும் பூரணை எனப் காரியங்கள் கூடா . (விதானமாலை ). 
படும் . இவற்றுள் நந்தையும் , பத்திரையும் திதி நக்ஷத்ரயோகங்களின் விருத்தி க்ஷயம் - 
சுபகாரியங்கள் செய்ய ஆகா . திதி அமுத நக்ஷத்திரவர்த்தனை , நாழிகை ஆறரை , 
யோகங்களாவன - ஞாயிற்றுக்கிழமையில் கூயம் - நான்கேகால் , 

யோகவர்த்தனை 
பிரதமையும், ஷஷ்டியும் ; திங்கட்கிழமை நாழிகை ( க ) டியம் ( அ ) திதிவர்த்தனை 
யில் துவிதியையும் , சப்தமியும் ; செவ்வாய்க் நாழிகை ( டுவ ) க்ஷயம் ஆறரை . 
கிழமையில் சதுர்த்தசியும் ; புதன்கிழமை நீதியமீர்தயோகம் - திதிகளைக் காண்க . 
யில் அஷ்டமியும் , திரிதியையும் , திரயோ திதியன் நெடுஞ்செழியனால் தலையாலங்கா 
தசியும் ; வியாழக்கிழமையில் நவமியும் ; னத்துச் செரு வெல்லப்பட்டவன் . இவன் 
வெள்ளிக்கிழமையில் ஏகாதசியும் ; சனிக் குறுக்கை யென்னும் ஊர்ப்புறத்து அன்னி 
கிழமையில் சதுர்த்தசியும் வருவன. யொடுபொருது அவனது நாவன்மரத்தை 
யோகங்கள் - ஞாயிற்றுக்கிழமையிற் அஷ் வெட்டியவன் . 
-மியும் , திங்களில் நவமியும் , செவ்வாயில் திதியாதிபலம் தத்தமுடைய நட்பாட்சி 
ஷஷ்டியும் , புதனில் திரிதியையும் , வியா உச்சத்தினும் , வர்க்கோதயத்தினும் , வக் 
ழனில் ஏகாதசியும் , வெள்ளியில் திரியோ ரித்தகாலத்தினும் மும்மடி பலமுண்டாம் . 
தசியும் , சனியில் சதுர்த்தசியும் வருவன . அத்தமித்து நின்ற பொழுதும் , நீச்சத்து 
நாச யோகங்கள் - ஞாயிறில் சதுர்த்தசியும் , நின்ற பொழுதும் பாதிப் பலமுண்டாம் . 
திங்களில் ஷஷ்டியும் , செவ்வாயில் சப்தமி சத்ருபவனத்தில் நின்ற பொழுது காற்பல 
யும், புதனில் துவிதியையும் , வியாழனில் முண்டாம் . திதியில் வாரம் பலம் ; இவ் 
அஷ்டமியும் , வெள்ளியில் நவமியும் , சனி விரண்டினும் நக்ஷத்திரம் பலம் ; இம்மூன் 
யில் சப்தமியும் வருவன . ஞாயிறில் பஞ்ச றினும் உதயம் பலம்; இந் நான்கினும் உத 
மியும் , கார்த்திகையும் ; திங்களில் துவிதி யத்து நின்ற பிரகஸ்பதியும் , சுக்ரனும் பல 
யைபும் , சித்திரையும் ; செவ்வாயில் பூர வான்கள் . ( விதானமாலை ) . 
ணையும் , சோகணியும் ; புதனில் சப்தமியும் , திதிராசிதோஷம் திரிதியையில் சிங்கம் , 
பரணியும் ; வியாழனில் திரயோதசியும் , மகரம் ; சப்தமியில் கர்க்கடகம் , தனு ; பஞ் 
அனுஷமும் ; வெள்ளியில் ஷஷ்டியும் , சமியில் கன்னி , மிதுனம் ; திரயோதசியில் 
திருவோணமும் ; சனியில் அஷ்டமியும் , இடபம் , மீனம் ; ஏகாதசியில் தனு, மீனம் , 
ரேவதியும் வருவனவாம் . அக்னி யோகங் நவமியில் விரிச்சிகம் , சிங்கம் ; பிரதமையில் 
கள் - ஞாயிறில் துவாதசியும் , திங்களில் மகரம் , துலாம் இந்தத் திதிகளில் இந்த 
ஷஷ்டியும் , செவ்வாயில் சப்தமியும் , வெள் இராசிகளு தயமாகச் சுபம்கூடாது . (விதா . ) 
ளியில் தசமியும் , சனியில் ஏகாதசியும் வரு தீக்ஷ- மகா மனுவின் குமான் . இவன் 
வனவாம் . தக்க யோகங்கள் - ஞாயிறில் குமரன் குருசத்திரன் . 
துவாதசியும் , திங்களில் ஏகாதசியும் , செவ் திதிக்ஷப்தி- பிராதா இறந் தவன் , தமயன் 
வாயில் பஞ்சமியும் , புதனில் துவிதியை மனைவி புத்திர உற்பத்திக்காகத் தர்மமாகத் 
யும் , வியாழனில் ஷஷ்டியும் , வெள்ளியில் தன்னிடத்தில் வந்திருந்தபோதிலும் அவ 
அஷ்டமியும் , சனியில் 5 வமியும் வருவன ளிடத்துக் காமத்தினால் ஆலிங்கன முத 
வாம் . 

லிய சிருங்கார சேஷ்டை செய்கிறவன் . 
தீதித்யாசியம் - பிரதமைக்கு - உச , அஷ்ட தீதீக்ஷை தக்ஷகனுக்குப் பிரசூதியிடத் 
மிக்கு - 20 , த்விதியைக்கு - கஉ , திரிதி துதித்த குமரி , யமன் தேவி . 
யைக்கு - 66 , சதுர்த்திக்கும் நவமிக்கும் - தித்தன் - உறையூரிலிருந்த சோழன் , சோ 

பஞ்சமிக்கும் ஷஷ்டிக்கும் - செ , சப் ழன் பிண்டநெல்லி நாட்டினன் . 


தித்திரி 


820 


திமிங்கிலம் 


சாகப 


கூன் 


வைக்கோப் பெருநற்கிள்ளியின் தந்தை, 
( புற - நா . ) 
தித்திரி - 1. ஒரு பக்ஷி தைத்திரீயத்தைக் 
காண்க. 
2. ஒரு ரிஷி . 

3. ஒரு சர்பம் . 
தீத்திரிபுரிலன் 

ஒரு நாகன் , 
திந்துசாரன் - நி தந்துவின் குமரன் . 

. 
திபதகேது - தெக்ஷசாவர்ணி மநுப் புத்தி 

ரன் . 
திபோதாசன் திவோ தாசனுக்கு ஒரு 

பெயர் . 
திப்புத்தோளார் - கடைச்சங்கத்துப் புல 
வர் . இவர் கடைச்சங்க மருவிய புலவர்க 
ளில் ஒருவர் . 

நாயகனைக் குமரவேளுக் 
கொப்பாக குறுந்தொகை முதற் செய்யுள் 
கூறியவர் . 
திமி - காசிபர் தேவி , தக்ஷன் குமரி சலசந் 

துக்களைப் பெற்றவுள் . 
திமிங்கலன் - இராசத பர்வதத்தி னரசன் . 
திமிங்கிலம் இது நீர்வாழ் மிருகம் . இது 
நீர்வாழ் பிராணிகளில் பெரிது ; சுமார் 80 
அடி நீளம் இருக்கும் , இதன் தலை பெரி 

வாய் பெருத்து அகன்றிருக்கும் , 
வாயில் பற்களுக்குப் பதிலாகச் சீப்புப்போ 
ன்ற எலும்புகள் மேலுதட்டினின்று தொ 
ங்கும் ; இது பன்னாடைபோன்றது . இதனா 
லிது உட்கொள்ளும் ஆகாரத்துடன் சேர் 
ந்த நீரை வடிக்கிறது . தொண்டை குறு 
கியது . கண்களும் காதுகளும் சிறியவை . 
கண்களுக்கருகி லிரண்டு பக்கங்களிலும் 
ஏறக்குறைய ( 9) அடி நீண்டும் ( 4 ) அடி 
அகன்று முள்ள முட்களுண்டு. கால்கள் 
குறுகியவை . வால் ஏறக்குறைய ( 20 ) 
அடி நீண்டு வலியதானது , நிறம் கறுப்பு, 
தோல் தடித்திருக்கும் , வயிறுவெளுத்தது , 
இதன் ரத்தம் மிருக ரத்தம்போ லுஷ்ண 
மானது . 

இது தன் குட்டிகளுக்குப் பால் 
கொடுக்கும் . இது சுவாசத்தை உள் வாங்கு 
கையில் நீர் உட்சென்று வெளி வருகையி 
லதி தூரம் உயரும் . இது நீர் மட்டத்தின் 
மேல் வந்து நித்திரை செய்யும் . இது வட 
கடல் வாசி . இதைக் கொழுப்பிற்காகவும் , 
தோல் , எலும்பிற்காகவும் , உணவிற்காக 
வும் வேட்டை யாடுவார்கள் . இதன் வே 
ட்டை அபாயமானது , இதற்கென்றுள்ள 
படவில் ஏறி ஈட்டியில் கயிறு கட்டி யெறி 
ந்து பிடிப்பர். இது தன் வாலால் படகை 
யும் கப்பலையும் எறிந்து மூழ்குவிக்கும் . 


இதனைத் தூரத்திலிருந்து சுட்டுங் கொல் 
வர் . திமிங்கிலத்தை விழுங்குமீன் திமிங் 
இலகலம் , திமிங்கில வகையில் 
க்ஷணி , மாமிசபக்ஷணி என இரண்டு வகை 
களுண்டு . சாகபக்ஷணிக்குப் பற்களுண்டு 
மாமிசபக்ஷணிக்குப் பற்கள் கிடையா . இத் 
திமிங்கிலங்களில் மன்னாத்தித் திமிங்கிலம் , 
கோல் திமிங்கிலம் , கூன் திமிங்கிலம் , 
ஸ்டெல்லாய் திமிங்கிலம் , பல்லுள்ள திமிங் 
கிலம் , வெள்ளைத் திமிங்கிலம் , நீலத் திமி 
ங்கிலம் , தலைபருத்த திமிங்கிலம் , ஈட்டி 
மூக்குத் திமிங்கிலம் என பல பேதங்கள் 
இருக்கின்றன . மன்னாத்தித் திமிங்கிலம் 
மேற்கூறிய திமிங்கிலம் போன் றுள்ளது . 
இது குட்டிகளுக்குப் பால் கொடுத்து வள 
ர்ப்பதா தலின் இதனைக் கடற்பசு வென்பர் . 
கோங் திமிங்கிலம் - இது அமெரிகா , ஆஸ் 
திரேலியா கடல்களி லுள்ளது . இதன் 
விலா தட்டை , வயிறு முதுகுகளின் பக்கம் 
அகற்சி , இது 10 , 15 அடி நீளம் , இது 
சாகபக்ஷணி , ஸ்டெல்லாய் திமிங்கிலம் - 
மன்னாத்தி போன்றதே. இது 20 முதல் 
25 அடிகள் நீளம் , சாகப்க்ஷணி . 
திமிங்கிலம் - இது வடக்டலிலுள்ளது. 60 
அடி நீளம் . இதன் மூக்கு மற்ற திமிங் 
கிலங்களுக்கிருப்பதுபோ வில்லாமல் நேர் 
மட்டமாய் நிமிர்ந்திருக்கிறது . இதன் 
முதுகு கூன் பக்கத்தில் சிறகு பெற்றிருக் 
கிறது . இதற்கு ஏற்றத் தாழ்வான வரிக 

வடகடற்றிமிங்கிலம் - இது 80 
அடிகளுக்கு மேற்பட்ட நீளமும் அதற்குத் 
தகுந்த கனமுள்ளது . இதன் வாயில் கீழ் 
நோக்கிய பல் 10 , 15 அடிகள் நீளம் . இது 
இரை வேண்டிய காலத்து வாயை அங்கா 
ந்து திரிய வாயிற் பட்டவைகளைக்கொண்டு 
நீரை மூக்கின் வழி மேல்நோக்கி விடும் . 
இது எல்லாத் திமிங்கிலங்களிலும் பெரிது . 
தென்கடற்றிமிங்கிலமும் 70 அடிகள் நீளம் , 
இதன் நாக்கு 20 அடி நீளம் , 12 அடிகள் 
அகலம் , இது மாமிசபக்ஷணி . தலைபருத்த 
திமிங்கிலம் - இது தக்ஷிண சமுத்திரவாசி . 
இதன் வாய் முகத்தின் மேல்பாகத்திராமல் 
சுறாவைப்போல் கீழ்பாகத்தி லிருக்கிறது . 
இது 60 அடிகளுக்கு மேற்பட்ட நீளம் , 
இதன் மூக்கு 12 அங்குல நீளம், கண்கள் 
சிறியவை . இத் திமிங்கிலத்தில் ஒருவகை 
யான மஞ்சள் எண்ணெ யிருக்கிறதாம் . 
ஒருவகை உயர்ந்த மெழுகும் இதனிடம் 
உண்டாகிறது . அதனை ஸ்பெர்மாலிட்டி 


ளுண்டு . 


திமித்துவசன 


821 


தியுமத்சேகன் 


உன் 


தனர் . 


களிப்படைந்து 


வாக்ஸ் என்பர் . 

இதன் குடலிலிருந்து சாபம் அனுபவியாமல் ஒழியாது என 
அம்பர்கிரீஸ் எனும் மணப் பொருள் எடுக் கூறிப் பின்னர் அநுக்கிரகித்தனர் . 
கின்றனர் . 

கிராம்பஸ் - இது ஒருவகை புத்திரன் பிறந்து இறைவனது நேத்திரத் 
திமிங்கிலம் , இது 30 அடி நீளம் . இது தினால் அழிந்து மீண்டும் எழுந்து நெடுநாள் 
திமிங்கிலங்களையும் வேட்டையாடித் தின் உருவிலியாய் இருக்க என்றனர் . அன்று 
றுவிடும் . மகா வலிவுள்ள ஜெந்து . 

முதல் விஷ்ணுமூர்த்தி சோமாஸ்கந்த 
தீமித்துவசன் -- இந்திரன் வேண்டுகோளால் திருவுருவத்தினைத் திருப்பாற்கடலில் தாம் 
தசரதன் துணையிருக்க இந்திரனால் கொல் துயிலும் அரவணையில் தமது மார்பு இடத் 
லப்பட்ட அசுரன் . இப்போரில் கைகேயி துக்கொண்டு யோகநித்திரை புரிந்து இருந் 
தசரதனுக்கு இரதம் செலுத்தி இரதத்தில் 

அந்தக் காலத்துச் சோமாஸ்கந்த 
அவனது மூர்ச்சை தெளிவிக்க அவன் மூர்த்தி " மேகமொன்று நீள்வெள்ளி வெற் 

இரண்டு வரம் கேட்க பணைந்தென விளங்கு நாகணைமேவி , யோக 
வென அவற்றை வேண்டிய போது பெறு நற்றுயில் கொண்டுறை கடவுணெட் டுயிர் 
கிறேன் என்று இராமனை வனம் புகச் ப்பசைவா லன்னா, னாகமீ 

தசைந் தாடியே 
செய்தனள் . 

யமர்ந்தன னமுத சந்திர மோலி , யேக 
திமிராபதம் முக்கியமான அக்னி . 

நாயகனம்பிகை கந்தனோ டெண்ணிலாவுல 
திம்மராஜன் இவன் கி . பி . 1515 -ல் விஜய குய்ய " என்றபடி அசைந்து ஆடி இருந்து 
நகர சமஸ்தானத்தில் மந்திரியாக இருந்த வரம் தந்தவர் ஆதலால் இப் பெயர் பெற் 
தவன் . விஜயநகரத்தரசன் கட்டளைப்படி றனர் . இச் சோமாஸ் கந்தமூர்த்தியை 
செங்கற்பட்டை அரசாண்டவன் . இவன் விஷ்ணுவிடம் இந்திரன் தன்னாடு வளம் 
தன் பெயரால் செங்கற்பட்டில் ஒரு குளம் பெறவேண்டிப் பெற்றுப் பூசித்து வவருகை 
தோண்டுவித்தான் . அதற்குத் திம்மராஜா 

யில் வலன் என்னும் அசுரனை இந்திரன் 
குளம் என்று பெயர் . 

வேண்டுகோளால் வெல்லும்படி வந்த முசு 
திம்மவாது - திர்யோ தனன் தம்பி . 

குந்த சக்கரவர்த்தி கேட்க இந்திரன் அது 
போ - எட்டாவது வசு . இவன் தேவி அங் விஷ்ணுவின் கட்டளையால் கொண்டு செல் 
குலா . அஷ்டவசுக்களும் தங்கள் தேவிய லத்தக்கதென அவ் விஷ்ணுவின் கட்டளை 
ருடன் பூலோகத்திற்கு வரும்போது வசி ஏற்று முசுகுந்தன் கேட்கத் தர மனமிலாத 
ஷ்ட தேனுவாகிய நந்தினியைக் கண்டு இந்திரன் வேறு ஆறு சோமாஸ்கந்தமூர்த் 
தியாவின் மனைவி அதின் சிறப்புக்களைக் 

தங்களைச் சிருட்டித்துத் தர அவற்றைச் 
கேட்டுப் பூலோகத்தில் உசீநருடைய மக 

சக்கிரவர்த்தி மறுப்ப இறுதியில் இந்திரன் 
ளுக்கு அதனது பாலை யுண்பிக்க எவ்வகை தான் பூசித்த சோமாஸ்கந்தமூர்த்தியினைக் 
யேனும் களவு செய்து தரவேண்டும் என கொடுக்கக் களிப்புடன் பெற்றுத் திருவா 
அவ்வகை உடன்பட்டுச் செய்து வசிட்ட ரூரில் பிரதிஷ்டை செய்வித்து மற்ற ஆறு 
ரால் மனிதனாகப் பிறக்கச் சாபமேற்றுப் மூர்த்திகளையும் சீரார் திருவாரூர் தென் 
பூமியில் பீஷ்மராகப் பிறந்தவர் . 

னாகை நள்ளாறு , காரார் மறைக்காடு காரா 
தியாகராஜகவிராயர் - இவர் ஊர் விருத் யல் , நேரே - உற்ற திருவாய்மூர் உகந்த 
தாசலம் , சைவர் , மயூராசல புராணம் பாடி திருக்குவளை, சத்த விடங்கேசர் தலம் " என் 
யவர் . 

னும் ஆறு திருத்தலங்களில் பிரதிஷ்டை 
தியாகராஜழர்த்தி - இயர் விஷ்ணுமூர்த்தி செய்வித்துத் தரிசித்து இருந்தனன் . 
யால் சிக்கப்பட்ட சோமாஸ்கந்தர் . எவ் தியாசகன் - பிதுர்க்கள் பதின்மரில் மூவர் . 
வகை எனின் , விஷ்ணுமூர்த்தி புத்திரப் தியாச்சியம் - நக்ஷத்திரங்களில் சுபகாரியம் 
பேறு வேண்டிச் சிவமூர்த்தியை எண்ணித் செய்யக்கூடாதகாலம் . நக்ஷத்திரம் காண்க . 
தவம் இயற்றினர் . சிவமூர்த்தி ஒரு புத்தி தியுமத்சேநன் - 1. மகாபலனாயிருந்த ஒரு 
சன் உண்டாக வரமளித்தனர் . தேவியார் அரசன் கிருஷ்ணனால் செயிக்கப்பட்ட 

வன் . 
தம்மைப் பூசிக்காததினால் சினம் கொண்டு 
அப் புத்திரன் பிறந்து சில நாட்களில் மர 

2. சாளுவன் பாண்டவர் சேநாபதி பிர 
ணம் அடைக எனச் சாபம் இட்டனர் . 

த்தியும் நனுடன் யுத்தஞ் செய்தவன் . 
இதனால் விஷ்ணுமூர்த்தி பிராட்டியாரை 

3. சாளுவ தேசாதிபதி சத்தியவதனன் 
வணங்கிக் கேட்கப் பிராட்டியார் நமது பிதா . சாவத்திரியின் மாமன் . 


தியுமந்தன் 


822 


திரவியம் 


யன் தந்தை . 


4. கிருஷ்ணனால் வெல்லப்பட்டவன் . 

திரணபுருஷன் - இவன் தேவர் முதவியோ 
தியுமந்தன் சுவரோசி மனுவிற்கு வருதே ரின் இறுமாப்பைக் கெடுக்கச் சிவபிரானால் 
வதையிடம் பிறந்த குமான் . 

துரும்புபோல் செய்விக்கப் பெற்ற புரு 
தியுமான் - 1. வசிட்டருக்கு ஊர்சையிடம் ஷன் . இவன்மீது விதி விஷ்ணு இந்தி 
உதித்த குமரன் . 

சாதியர் யுத்தத்திற்கு வந்து சற்று மவனை 
2. சூர்ய வம்சத்து மதிராஸ்வன் புத்தி அசைக்க வலியற்று நீங்கித் தேவியை துதி 
ரன் , 

த்து அவளருளால் மசாதேவனை வணங்கி 
3 சாளுவராஜன் . ருசிகன் பொருட்டு உண்மை யுணர்ந்தனர். ( சிவரஹஸ்யம் ) . 
ராஜ்ஜியத்தைக் கொடுத்தவன் . 

தீரணாசநன் கௌதமி தீரத்து இருந்த பன் 
தியூதம் - சொக்கட்டான் சதுரங்க முதலிய னாசனன் குமரன் . சிவத்தைத் தரிசிக்கா 
வெளிப்படைத் திருட்டு , ( மது . ) 

மல் , சத்தியைத் தரிசித்த தோஷத்தால் 
தீரசதயன் இருக்கு வேதத்திற் புகழப் அரக்க வுருக்கொண்டு நாரத முனிவர் சொ 
பட்ட ஒரு அரசன் . 

ற்படி மணிகன்னிகையில் மூழ்கி நல்லுருவ 
திரசதன் - புருகுத்தன் குமரன் , அநரண் வடைந்தவன் . (திருப்பூவண புராணம் ) 

திரணாவர்த்தன் ஓர் அரக்கன் , கண்ணன் 
திரசதாசயன் மாந தாத்ரியன் பௌத்தி 

குழந்தைப் பருவத்துக் கண்ணனை அந்தரத் 
ரன் , இவன் ருக்வேதத்தாற் புகழப்பட்ட துத் தூக்கிச் சென்று கொல்ல முயன்று 
கொடையாளி. 

அவரால் கொல்லப்பட்டவன் . 
திரசனு - (தம்சு ) ஒரு க்ஷத்திரியன் அந்திய திரமிடம் - கர்நாடக ஆந்திர தேசங்களுக் 
னாரன் புத்திரன் , தாய் சரஸ்வதி , மனைவி 

கிடையிலுள்ள நாடு . Part of the Decean 
காளிந்தி , புத்திரன் இளீளன். 

from Madras to Seringa patam and 
தீராடசுதன் இத்மவாகனைக் காண்க . Cape Comorid . Iga Captial wasKanchi 
தீரடதன் வா ஒரு அரசன் , 

pure , mo - dern name Conjeevaram . 
திரணகூபம் - ஒரு தடாகம், பலராமர் தீர் திரமீடன் - 1. இருஷபனுக்குச் சயந்தியிட 

முதித்த குமரன் . 
த்தயாத்திரைகாலத்து ஸ்நாநஞ் செய்தது . 

2. சத்தியாதனனைக் காண்க . 
திரணபிந்து - 1. பந்து என்பவன் குமரன் . 

திரயருணன் இருக்கு வேதத்திற் கூறப் 
இவற்கு மூன்று குமரர் . விசாலன் , சூன்ய 

பட்ட ஒரு அரசன் . 
பந்து , தூம்பிரகேது . ஒரு பெண் இளி 

திரயாரணன் - சூர்யாரணியன் . திரயாருணி 
பிளை . காசிபருக்கு மாமனார் , புலத்தியர் 

ரிக்ஷியன் குமரன் . 
க்கு மாமன் எனவுங் கூறுவர் . சுத்தியும் திரவணன் வருணன் குமரன் . 
னன் முற்பிறப் புணர்ந்து களித்தவர் . 

தீரவிடம் 1. ( ரு ) தமிழ் , ஆந்திரம் , கன்ன 
2. ஒரு இருடி , இவர் செய்த தவத்தைக் 

டம் , மகராட்டிரம் , கூர்ச்சரம் . 
கெடுக்கத் தேவர் அரணி யென்ற தேவ 

2. தட்சணத்திலிருந்து கன்னியாகுமரி 
மாதை அநுப்ப அவள் இவரை மயக்க 

ஈறாக உள்ள தேசம் . 
இருடி சினந்து நீ மானிட வுருக்கொள் 

திரவிடன் 

சூர்யவம்சத் தரசன் ; இவன் 
எனச் சபித்தனர் . அச்சாபம் ஏற்ற அந்த யோகியாயினன் - 
மாது போஜராஜன் புத்திரியாகிய இந்து திரவிணகன் - அக்கி யென்னும் வசுவிற்கு 
மதியெனப் பிறந்தனள் . 

வசோற்தாரையிட முதித்த குமரன் . 
3. மருத்சக்ரவர்த்தியின் வம்சத்தவனான திரவியத்தன்மை - நித்யாநித்ய வஸ்துக்க 
புதன் குமரன் ; இவன் குமரன் விசாலன் . 

ளில் சமவாய சம்பந்தமுடையதாயும் , நித்ய 
4. ஜமதக்னியின் குமாரராகிய தொல் 

மரயும் , குணகர்மங்களில் சமவாய சம்பந்த 
காப்பிய மகருஷிக்கு ஒரு பெயர் . இவ 

மில்லாத தாயுமுள்ள சாதி . 
ரைத் திரண தூமாக்னி யென்பர் . 

திரவியம் ( C ) மலைப்படுவன, காடுபடுவன , 
5. ஒரு இருடி ; இவர்க்குச் சிவபெரு 

நாடுபடுவன , நகர்படுவன, கடல்படுவன . 
மான் ஒரு த்திலிருந்து பிரசன்னராய் 

மலைபடுதிரவியம் - மிளகு , கோஷ்டம் , 
அவரது குட்டநோயை நீக்கினர் . 

அகில், தக்கோலம் , குங்குமம் . காடுபடுதிர 
தீரணபிந்துசாம் 

திரணபிந்து அரசனால் வியம் - இறால் , தேன் , அரக்கு , நாவி , 
உண்டாக்கப்பட்ட ஒரு தீர்த்தம் . 

மயிற்பீலி . நாடுபடுதிரவியம் - செந்நெல் , 


திராவகயந்திரம் 


823 


திரிசங்கு 


சிறுபயிறு , கரும்பு , வாழை , செவ்விளநீர் . திரிகுத்து - (ச.) சுசியின் குமான் , பிரமனுக் 
நகர்படுதிரவியம் - அரசன் , பித்தன் , மந்தி குச் சாரதி , இவன் குமரன் சாந்திர தன் 
யானை , கண்ணாடி , - கடல்படு திரவியம் - திரிகூடம் 

ஒரு பர்வதம் . 
உப்பு , முத்து , பவளம் , சங்கு முதலிய தீரிகூடராசப்பகவிராயர்- இவர் குற்றாலம் 
திராவகயந்திரம் - மருந்திட்ட பாத்திரம் . பாண்டி நாட்டில் மேல் அகரம் எனும் இரா 
அப் பாத்திரத்தின் பொருத்தமான தூம் மத்தில் வேளாளர் மரபில் பிறந்தவர் . மகா 
பமைந்த நீர்நிலை மூடி எரிக்கத் தூம்பின் கவி , இவர் காலம் முத்துவிஜயரங்க சொக் 
வழி திரவம் இறங்குவது . 

கநாதநாயகர் காலம் , அவர் இவர்க்கு நில 
திராவிட பூபதி திராவிட தேசத்தரசன் , முதலிய கொடுத்து ஆதரித்தார் . இவர் குற 
இவனிடம் அகத்தியர் யாகத்திற்குப் பொ வஞ்சி பாடிய தால் களிப்படைந்த அரசர் 
ருள் கேட்க இவன் அவரது எண்ணத்தை இவர்க்குக் கொடுத்த இடத்திற்குக் குற 
முடிக்கவில்லை. 

வஞ்சி மேடு என்று இப்பொழுதும் வழங்கு 
திராவிடம் - தமிழ்க்கு ஆரியரிட்ட ஒரு கிறது . இவர் செய்த நூல்கள் திருக்குற 
பெயர் . ஒரு தேசம் . 

மலபுராணம் , குற்றாலக் குறவஞ்சி , குற் 
திராவிடாசாரி - வேதாந்த சூத்திரத்திற்குப் மூலமாலை , குற்றாலச்சிலேடை வெண்பா, 
பாஷ்யஞ் செய்தவர் . 

குற்றாலயமகவந்தாதி , குற்றாலவுலா , பரம் 
திராக்ஷாராமம் - ஆந்திர , கர்னாடக , மகா பொருள் மாலை , குற்றாலக்கோவை , குழல் 
ராட்டிர தேசங்களுக்கு இடையிலிருக்கும் வாய்மொழிகலிப்பாமாலை , கோமளமாலை, 
பர்வதம் , 

குற்றாலம் பிள்ளைத்தமிழ் , நன்னகர்வெண் 
திராக்ஷை இது கரடு முரடான கொடி , பா , குற்றாலவெண்பா அந்தாதி முதலிய , 
இது உறுதியானது . ஒவ்வொரு கொடி திரிசங்கு - 1. சூர்யகுலத்தரசன் , திரிபந்த 
யிலும் பல கணுக்கள் உண்டு . இதன் னன் குமரன் , பாரி கேகய ராசபுத்திரியா 
இலைகள் பீர்க்கனிலைபோ லிருக்கும் ; பூ கிய சத்யவதி , இவன், தான் உடலுட 
சிறி தாக இருக்கும் . பூ மாறினவுடன் பிஞ் சுவர்க்கமடைய வேண்டித் தனது ஆச 1 
சுகள் கொத்தாய் முதிர்ந்து பழமாம் . ஒவ் யராகிய வசிட்ட முனிவரைக் கேட்க அவர் 
வொரு குலையில் ( 50 ) - க்கு மேற்பட்ட மறுத்ததால் ஆசாரியரைக் கோபித்தனன் . 
பழங்களிருக்கும் , குலை முனை குவிந்தும் அதனால் வசிட்டர் திரிசங்கினைச் சண்டா 
அடி பருத்துமிருக்கும். பழங்கள் பசுமை ளனாகச் சபித்தனர் . திரிசங்கு விச்வாமித்ர 
நிறமாக இருக்கும் . ஒவ்வொரு பழத்திலும் ரிடம் அடைந்து நடந்ததைக் கூற விச்வா 
( 2 , 3 ) விதைகளுண்டு . இதன் உற்பத்தி மித்ர முனிவர் தமது தபோபலத்தினால் 
பதி வைத்தல், பழம் தின்றால் பித்த சாந் போகச் செய்து சுவர்க்கத்தை அடைந்த 
தம் . தேனில் ஊறவிட்டுண்ணவும் , சாரா 

அவ்விடம் தேவர்கள் சண்டாள 
யம் செய்யவும் உதவும் . 

தேகமுள்ள இவனைக் கண்டு தலைகீழாய்த் 
திரிககுத்து ரசஸ்ஸு குமான . 

தள்ள விழுகையில் விச்வாமித்திரர் இவ 
திரிகடுகம் சங்க மருவிய நீதி நூல் . இது னுக்கு அபயம் தந்து ஒருபதம் தரப்பெற்று 
பதினெண்கீழ்க்கணக்குகளுள் ஒன்று . இது அந்தரத்தில் நின்றவன். இவன் குமான் 
நல்லா தனாரால் இயற்றப்பட்டது . மும்மூ அரிச்சந்திரன் . 

சூர்யாரண்யன் குமரன் 
ன்று பொருள்களை விளக்கும் வெண்பாக் எனவுங் கூறுவர் . பிருது குமரன் எனவுங் 
கள் ( கடவுள் வாழ்த்துட்பட ) நூற்றொன் கூறுவர் . (பாகவதம் ) . 
றுடையது . 

2. இவன் திரையாருணன் குமரன் ; 
திரிகந்தம் கிராம்பூ , நாவற்பூ , சண்பகப் இவனுக்குச் சத்தியவதனன் எனவும் பெ 

யர் . இவனது தீச்செயலால் இவனை இவன் 
கீரிகர்த்தம் பாகலீக தேசத்திற்குத் தென் பிதா வனத்திற் கோட்ட அவ்விடத்தில் 
மேற்கிலுள்ள விபாசைந்திக்குச் சமீபத்தி இவன் விச்வாமித்திரர் குடும்பத்தைக் காக் 
லுள்ள தேசம் . இது ஆர்யாவர்த்தத்திற்கு கத் தீத்தொழில் செய்து கொண்டு வருகை 
மேற்கிலுள்ள தேசம் , இத் தேசாதிபதி யில் இவன் பிதா வசிட்டரை நோக்கி 
சிரிகர்த்தன் . Jalandhar , & part of the இராஜ்யத்திற்குக் குமரனில்லையென இன் 
district of Labore .. 

னும் சிறிது நாளில் சத்திய தனன் இராஜ் 
கிரிசாலவாசுதேவர் - யதுகுல பேதம் . யம் பெறுவானெனக் கூறிச் சத்தியவ தன 


னன் . 


824 


திரிபணி 


ரைக் 


மன த தான் தவத்திலிருக்கையில் ஏவல் திரிதசீ- அகத்தியர் குமார் ; தாய் உலோபா 
செய்யக் கட்டளையிட்டுப் பன்னிரண்டு 

முத்திரை . 
வருஷம் யோகத்திருந்தனர் . அச் சமயத் திரிதண்டி - சந்நியாசி இவன் வாக் தண்டம், 
தில் விசுவாமித்திரர் குடும்பத்தைக்காக்க கர்மதண்டம் , மனோதண்டம் மூன்று 
உணவுகாணப்படாது வசிஷ்டதேனுவைக் முடைமை 

யினிர் பெயர் பெற்றான் . 
கொன்று விசுவாமித்திர குடும்பத்திற்குக் ( வாயு புராணம் ). 
கொடுத்துத் தானும் புசித்தனன் . இதனை கிரிதர் கௌதம புத்திரர் , இவர் வேதத் 
யறிந்த வசிட்டர் உன்னை இப்பொழுதே தில் வல்ல சாந்தர் இவர்க்கு எகதர் , திவிதர் 
கொல்வேன் உன் தந்தைக்கு உன்னை அரச என இரண்டு சகோதரர் இருந்தனர் . இவ 
னாக்கு கிறேனென்று வாக்களித்ததால் ர்கள் யாகத்தின் பொருட்டுப் பொருள் சம் 
மனம் வரவில்லையாயினும் , நீ பரஸ்திரீக பாதிக்க விரும்பித் திரிதரை முன்னிட்டுப் 
ளைப் புணர்ந்ததும் , ஜீவ ஹிமசை செய்த பொருள்களும் பசுக்களும் சம்பாதித்து 
தும் , பசுவைக் கொன்றதுமாகிய மூன்று வருகையில் திரிதர் முன் சென்றார் . சென்ற 
குற்றங்களைச் செய்தனை உன் குற்றத்திற் திரிதருக்குச் செந்நாயொன்று காணப்பட் 
காக முன்னமே யுன் தலையில் சங்கினை டது . அதைக் கண்டு பயந்து திரிதர் கிண 
யடிக்கவேண்டும் ; அவை மூன்றினையுஞ் ற்றில் விழுந்தார் . பின்வந்த சகோதரர்கள் 
சேர்த்து அடிக்கிறேனென்று அவன் தலை இவரால் நமக்கு லாபங் கிடையாதென்று 
யில் சங்கடிக்கச் சத்தியவதனன் எனும் கிணற்றிலேயே விட்டுச் சென்றனர் . திரி 
பெயர் நீங்கித் திரிசங்காயினன் . (சிவமகா தர் கிணற்றிலிருந்தபடி அடைந்த ஜலத் 
புராணம் ). இவன் தேவி சத்யாதை . தைத் தோண்டித் தொங்கிய கொடியைச் 
( சங்கு - முளை . ) சத்திய விரதனைக்காண்க. சோமரசமாகவும் நீரை நெய்யாகச் செய்து 

3. அவிபூ குமரன் இவன் குமரன் சித்தி ஓமஞ் செய்தார் . தேவர்கள் இவர் செய்த 
ராதன் ; இவன் ஒருவேதியன் கிருத்திகா யஞ்ஞத்திற்கு வந்து பாகங்கொண்டு அவ 
விரதம் அனுஷ்டித்து அரசன் ஆயினன் . 

கிணற்றினின்றே சரஸ்வதியை 
நரிசடை விபீஷணன் குமரி . சாநகி இலங் அக் கிணற்றில் பெருகச் செய்தனர் . சரஸ் 
கையில் சிறையிருந்தகாலத்து அவளைத் வதி பெருகி யிவரை வெளிப்படுத்தினள் . 
தேற்றியவள் . பிரமாத்திரத்தால் மூர்ச் திரிதர் தேவர்களை நோக்கி இதில் எவர்கள் 
சித்த இராமலக்குமணரைக்கண்டு சீதா ஸ்நானஞ் செய்யினும் அவர்கள் எல்லா 
பிராட்டி துக்கித்தகாலத்து அவளைத் தேற் யாக பலன்களையுமடைய வரம் பெற்றனர் . 
றியவள் . 

இவர் தம்மைக் கிணற்றினின்று மீட்காத 
திரிசதசு - ( ச . ) புருகுச்சன் குமரன் , ( சூ .) உடன்பிறந்தாரைச் செந்நாய் குரங்குகளா 

மாந்தா தாவுக்கு இந்திரன் இட்டபெயர் . கச் சபித்தனர். பலராமர் தீர்த்த யாத்திரை 
திரிசநீரிதிகை பீடம் - சத்தி பீடங்களில் யில் இதில் ஸ்நானஞ்செய்தார் . ( பா - சல் .) 
ஒன்று . 

திரிதன்வா - (சூ . ) விசுமன் குமரன் ; தண்டி 
திரிசஷ்டிசலாகாபுருஷர்கள் -சைநசமயங் யால் சிவநாமம் ஓதி அச்வமே தபல மடைந் 
காண்க. 

தவன் . 
திரிசகன் நாலாமன் வந்தரத் திந்திரன் . திரிதன்வன் திரையாரணி தந்தை . சுமநன் 
திரிசிரன் - 1. விசிரவசுவிற்குக் காலையிடத் குமான் . 
துதித்த குமரன் . இவன் சூர்ப்பநகையாற் திரிதன் - 1. பிரமன் புத்திரன் . 
றூண்டப்பட்டு இராமபிரானிடம் யுத்தத் 2. கௌதம புத்திரன் . 
திற்குவந்து இரண்டு தலையிழந்து பிறகு திரிதிவை ஒருந்தி ; இது பாரிபத்ர பர்வ 
ஒரு சிரத்துடன் மாயத்தால் யுத்தஞ் செய் தத்தில் உற்பத்தியாவது . 
திறந்தவன் . இவனுக்கு மூன்று சிரம் . தீரிதினஸ்பிர்க்து - ஒரு திதியாவது , ஒரு 
2. சங்கராசனைக் காண்க. 

நக்ஷத்திரமாவது , ஒரு யோகமாவது மூன்று 
திரிசிரா - இராவணன் குமரன் ; அதிகாயன் நாட்களிற் கலந்திருப்பது . 

யுத்தத்தில் அநுமனால் கொல்லப்பட்டவன் . தீர்தூலழனி ஒரு தவசி . 
திரிசூல பீடம் - சத்தி பீடங்களில் ஒன்று 

1. அஃதாவது உபமானப்பொ 
திரிசொல் - கற்றவர்க்கே பொருள் விளங் 

ருளானது அப்பொழுது நிகழ்கின்ற செய் 
கையிற் பயன்படுதற் பொருட்டு உபமே 


கஞ் சொல் , 


திரிபந்தனன் 


825 


திரிபுரம் 


யத்தி னுருவத்தைக்கொண்டு பரிணமித்த, திரிபுரபைாவிபீடம் சத்தி பீடங்களில் 
லாம் . இதனை வட ஏலாற் பரிணாமாலங் ஒன்று , 
காரம் என்பர் . 

திரிபுரம் -1. தாரகாசான் குமாரராகிய வித் 
2. உவமைப் பொருள் உபமேயத்தின் துற்மாலி , தாரகாஷன் , கமலாக்ஷன் இவ 
உருவத்தைக்கொண்டு வேறுபடுதல் . ( பரி கள் மூவரும் சிவபூஜாபலத்தால் , பொன் 
ணாமாலங்காரம் ). 

வெள்ளி , 

இரும்புக் கோட்டைகளைப் 
திரிபந்தனன் ( சூ .) திரியகுலான் குமரன் . பெற்று அக்கோட்டைகளுடன் பறந்து 
திரிபாகி - இது சொல்லணியி லொன்று . சென்று தேவர்களை வருத்தியிருந்தனர் . 
மூன்றெழுத்தாய் ஒன்றின் பெயராய் , முத இதனால் தேவர் , சிவமூர்த்தியிடம் முறை 

மீறும் ஒன்றின் பெயராய் , இடையுமீ யிடச் சிவபிரானிவர்க ளிடத்துள்ள சிவப் 
றும் ஒன்றின் பெயராயினவென்று வாச பற்று மாறில் இவர்க்குச் செல்வங்குறையு 
தம் செய்வது . பாதிரி என நிறுத்தி , மெனக்கூறக் கேட்டுக் களிப்புடன் விஷ் 
பாதிரி , பாரி , திரி , என் றவிழ்ப்பது . ணுமூர்த்தியிடம் சென்று சிவமூர்த்தி திரு 
( யாப்பு - வி . ) 

வாய் மலர்ந்தருளியதைக் கூறினர் 
திரிபாததிரிழர்த்தி - சிவமூர்த்தி ஒருவரே ணுமூர்த்தி , தாம் புத்தராயவ தரித்து நாரத 

தம்மில் பிரமவிஷ்ணுக்களை யொடுக்கிக் ரைச் சீடராகக் கொண்டு திரிபுராதிகளி 
கொண்டு தாம் ஒருவரே திரிமூர்த்தி சுவ -ஞ் சென்று அவர்களுக்குள்ள சிவப்பம் 
ரூபர் என்பதைத் தெரிவிக்க நின்ற திருக் றைக் கெடுத்தனர் . அதனால் புத்தர் சிவ 
கோலம் . 

விரோதிகளாயினர் . சிவமூர்த்தி இவ்வசுர 
திரிபுட்கரயோகம் முக்கால் நாளான புனர் ரது இறுமாப்பைக் கெடுக்க எண்ணித் 
பூசம் , விசாகம் , பூரட்டாதி ; கால் நாளான தேவர்களை நோக்கித் தேர்கொண்டுவரக் 
கார்த்திகை, உத்திரம் , உத்திராடமும் , பத் கட்டளையிட்டனர் . விஷ்ணுமூர்த்தி , சூர்ய , 
திரையான துதியை , சப்தமி , துவாதசியும் , சந்திரர்களைத் தேருருளையாகவும் , காலம் 
வெள்ளி , வியாழம் , செவ்வாய் சேர்ந்த வானம் , உதயகிரி , அத்தகிரி , காட்டை , 
நாள் திரிபுட்காயோகமாம் . இவ்யோகத் கணம் , லவம், வேள்வி , ஐம்பூதம் , இந்திரி 
தில் மரித்தல் , சுடுதல் செய்தால் அக்குடி யம் இவற்றை முறையே பார் , மேலிடம் , 
யில் மூவர் மரிப்பர் . (விதானமாலை ). நுகம் , முன் கொம்பு , கொம்புக்காதாரப் 
திரிபுரதாசர் இவர் மதுராநகரத்தரசனது பொருள்களாகவும் , புராணங்களைப் பட 
மந்திரி . இவர் இல்லறத்து வெறுப்புள் மாகவும் , உலோகாலோகபர்வதம் படியா 
ளவராய் மாதவன்மீது . சிந்தைகொண்டு கவும் , அஷ்டகுல பர்வதங்கள் விதானமாக 
தமக்கிருந்த பொருள் முழுதும் பாகவதர்க் வும் , அண்டமுகடு கொடிஞ்சியாகவும் , 
குக் கொடுத்துப் பிக்ஷை செய்துகொண்டு இடைவெளி தட்டாகவும் , வேதங்களைக் 
துளசிவனத்தில் கண்ணனைக்கண்டு அவன் குதிரைகளாகவும் , வாசுகியை நாணாகவும் 
வடிவழகை யனுபவித்திருக்கையில் ஒரு மேருவை வில்லாகவும் , பிரமனை முட் 
நாள் பெருமாளுக்கு ஒரு போர்வையிட கோல் பிடித்துத் தேரைச்செலுத்தும் சார 
எண்ணங் கொண்டு பொருளிலாமையால் தியாகவும் செய்வித்துத் தேர் முடிந்த 
மசிக்கூட்டினை விற்றுப் போர்வை வாங்கி தென்று கூறினர் . சிவமூர்த்தி தேர்மேல் 
அர்ச்சகனிடந் தந்து பெருமாளுக்குப் போ ஆரோகணித்து வில்லைக் கையிலேந்தி 
ர்க்கவென அர்ச்சகன் இது பெருமாளுக் விஷ்ணுமூர்த்தியைப் பாணமாக்கி எய்யத் 
தப் பற்றாத போர்வையென்று படுக்கை தொடங்குகையில் விஷ்ணுமூர்த்திக்கு மன 
பாகக் கொண்டனன் . பெருமாள் தமக்குக் திலுதித்த இறுமாப்பை யெண்ணித் திரி 
குளிர் கலக்கச் செய்து நடுக்க அர்ச்சகர் புரத்தை நோக்கியும் இவரது எண்ணத்தை 
எங்குள்ள போர்வைகளும் போர்க்க நின் யெண்ணியும் சிரித்தனர் . இச்சிரிப்பின் 
றிலது . தாசர் கொடுத்த கலைமேல் துயின் சுவாலையால் திரிபுரம் தீப்பட்டது. இதில் 
றோன் கனவிடைப் பெருமாள் சென்று மேற்கூறிய மூன்று அசுரர் சிவபூசை விடா 
தாசர் கொடுத்த கலையினைப் போர்க்கின் 

மல் இருந்தவராதலால் தீப்படாமல் காக் 
குளிரடங்குமென அவ்வாறு செய்யக் குளிர் கப்பட்டனர் . 
நின்றது . இதனை யறிந்த பாகவதர் தாச 2. மற்றொரு காலத்தில் சாக 
ரைப் பணிந்து போற்றினர் 

பொருட்டுச் சிவபிரான் வேதங்கள் நாமம் 


104 


தாபுராந்தகன் 


826 


ரிலோசனதாசர் 


தேராகவும் உபநிடதங்கள் குதிரைகளாக திரியம்பகன் மூன்று கண்களுடைய சிவ 
வும் , உமையவள் சாரதியாகவும் பிரணவம் மூர்த்தி , கணபதி , வீரபத்திரர் முதலியவ 
சவுக்காகவும் கால சக்கரம் வில்லாகவும் , 

ருக்குப் பெயர், 
மகாமாயை நாணாகவும் , பாசுபதாத்திரம் திரியு - யயாதியின் புத்திரன் , இவன் புத் 
பூட்டி அவ் வசுரனது வலி யடக்கினர் , 

திரன் பப்புரு . 
3. ஒருகாலத்து , சத்ததந்து வென்பான் திரிலிங்கதேசம் - (தெலுங்க தேசமெனப் 
செய்த யாகத்தை அழித்தற் பொருட்டு படும் ). காளேச்வரம் , க்ஷிதிதாம் , திரா 
அவி யுண்ண வந்த தேவர்களை ஆகாசமே ஷாராமம் , அல்லது ஸ்ரீசைலம் காளேச்வ 
தேராகவும் , வாயு குதிரையாகவும் , அக்னி ரம் பீமேச்வரம் இவைகளுக்கு நடுவிலிருக் 
வில்லாகவும் , சந்திரன் நாணாகவும் , வரு கும் தேசம் , இவர்கள் பேசும் பாஷை 
ணன் அம்பாகவும் குமாரக்கடவுள் தேர்ப் தெலுங்கு . 
பாகனாகச் சென்று தேவர்களை வென்றவர். திரிலோகசோழன் - இவன் சோழ ராஜாக் 
4. ஒரு வித்யாதர நகரம் , 

களில் ஒருவன் , இவனைப் பிரமகத்தி பிடி 
திரிபுராந்தகன் - திரிபுரத்தை எரிக்க எழு 

க்க இவன் காஞ்சிநதி மூழ்கிப் போக்கிக் 

கொண்டான் . 
ந்த சிவன் திருவுரு . 

திரிலோசநன் மூன்று கண்களையுடைய 
திரிபுராரி - 1. திரிபுாமெரித்த சிவமூர்த்தி . 
2. ஒரு வேதியன் கங்கை யாடச்சென்று திரிலோசநசிவாசாரியார்- இவர் சித்தாந்த 

சிவமூர்த்தி . 
வழியில் யமுனை , மணிகன்னிகை ஆடுக 

சாராவளி யென்னும் சிவாகமபத்ததி திரு 
எனக் கூறக் கேட்டுப் மறித்துச் சென்று 

வாய் மலர்ந்தவர் . இவர் சிவாகமங்களையா 
காசி க்ஷேத்திரத்தினையும் , கங்கையையும் 

ராயச் சிவமூர்த்தியை வேண்டி மூன்று 
காணாது அசரீரி யமுனை சொற்படி செய்க 

கண்கள் பெற்று இப் பெயர் பெற்றனர் . 
எனக் கூறக்கேட்டுத் திரும்புகையில் பேய் 

இவர் சைவ ஆமர்த்தக மடத்தைச் சேர்ந்த 
கள் தங்கள் பாபம் ஒழிய மணிகன்னிகை 
ஆட வேண்ட அங்ஙனம் உடன்பட்டுத் தீர் திரிலோசனதாசர் - இவர் தட்டார் ஜாதி 

சம்புசிவாசாரியரின் மாணாக்கர் . 
த்தம் ஆடி நலம் அடைந்தவன் . ( வேதா 

யைச் சேர்ந்தவர் ; இவரை அரசன் அழை 
ரண்ய - புராணம் ) . 

த்து ஜேகிர் எனும் பணிசெய்து செங்க 
திரிபுருஷ்டன் – வஸுதேவருக்குத் திருதி கும்படி பொன்மணி முதலிய வுதவி இதனை 
யிடம் பிறந்த குமரன் . 

மூன்று தினத்திற் செய்துகொடுக்கக் கட்ட 
திரிபுவன தேவன் - வச்சணந்தி , குணவீர டளையிட்டனன் . - தாசர் உடன்பட்டு வரு 
பண்டிதர் காலத்திலிருந்தவன் . 

கையில் பாகவதர் எதிர்வரக் கண்டு அவர் 
திரிபுவன வீரதேவராயன் - ஒரு அரசன் , களை உபசரித்து இரண்டு நாட்கள் வரையி 

பட்டரைத் தம்மிடம் அழைத்தவன் லும் வைத்திருந் தனுப்ப அரசன் தொழ 
நிரிபுஷ்கரம் - ஒரு மகா க்ஷேத்ரம் , 

லைத் தட்டார் மறந்து அரசனுக்கு அஞ்சி 
தீரிமதி ஆனகதுந்துபி குமரி , இவள் ஒரு 

காட்டிலொளித்தனர் . இவருக்கு வரும் 
இயக்கனை மணந்தவள் . இவள் குமார் , 

துன்பத்தை நீக்கப் பெருமாள் இவரைப் 
சுகோன் , சுக்ரீவன் , வீரன் , போசன் , 

போல் உருக்கொண்டு ஜேகிர் எனும் பணி 
ஆவாகன் . 

செய்து கொண்டு அரசனிடஞ் சென்று 
திரிழர்த்தி - 1 , பிரம்ம , விஷ்ணு , ருத்திரர் 

கொடுக்க , அரசன் மகிழ்ந்து கொடுத்த 

வெகுமானங் கொண்டு தட்டாரது மனைவி 
கள் . 
2. அஷ்டவித்தியேசுரரில் ஒருவர் . 

யாரிடங் கொடுத்துப் பாகவதருக்கு உண 

வளிக்கச்செய்து தாம் அந்த உணவில் 
திரிழர்த்திவாசம் - காஞ்சிக்கு ஒரு பெயர் ; 

சிறிது வஸ்திரத்தில் முடிந்துகொண்டு கா 
திரிமூர்த்திகளும் இத் தலத்தில் வசித்த 

டடைந்து தாசரைக் கண்டு தாம் திரிலோ 
லால் வந்த பெயராம் . 

சனன் பாகவ தருக்கிட்ட அன்ன மயக்கத் 
திரியகுணன் - ( சூ . ) அரியச்வன் குமரன் . 

தால் வழி தெரியாது ஈண்டடைந்தேன் நீ 
கீரியம்சன்- ( தா . ) விப்ரசித்திக்குப் புத்ரன் . களைத்திருக்கிறாய் இவ் வுணவில் சிறிது 
நீரியம்பகம் - சிவமூர்த்தியின் வில் , இது அருந்துக என உண்பித்து அத் தாசர் , 
தக்ஷயஞ்ஞ அதத்தில் எடுத்தது . 

தம்மை யுடனழைத்துவரப் பின்றொடர்ந்து 


திரிவக்கிரன் 


837 


திருக்கச்சிநம்பிகள் 


காணக் 


காணுது 


வீடடைந்து வளம் நோக்கி மனைவியை திருக்கச்சிநம்பிகள் - இவர் பிறப்பால் லைசி 
வினவ அவள் எல்லாம் நீ செய்திருக்க யர் , ஆளவந்தார் திருவடி சம்பந்தி , சங்கு 
வினவுவ தென்னென வியந்து இது பெரு கர்ணாம்சம் , இளையாழ்வாரைச் 
மாளின் விளையாட்டெனப் புறத்தில் வந்து காஞ்சிக்கு எழுந்தருளியபோது உடைய 
பின்றொடர்ந்தவரை நோக்கக் 

வர் , வர்ணாச்சிரமம் தவறித் தம்மைத் தண் 
பெருமாள் தமக்காக வருந்தியதற்கு வருங் டன் சமர்ப்பிக்க வெண்ணுகையில் தடுத்து 
தித் துதித்திருந்தவர். 

அவர்க்கிருந்த ஐயப்பாடுகளைப் பெருமாள் 
திரிவக்கிரன் - ஒரு அரக்கன் ; தேவி சுசீலை நியமனப்படி இளையாழ்வாருக் சறிவித்த 
கபாலபரணனைக் காண்க. 

வர் . இவர் கச்சித் திருவருளாளனுக்கு 
திரிவக்கிரை- மதுராபுரியில் கண்ணபிரான் ஆலவட்ட கைங்கர்யம் செய்து வரும் நாட் 
ஒருவவதரித்துத் திருவிளையாடல் புரிந்த களில் பெருமாள் இவரிடம் அன்புடன் 
காலத்தில் அவர்க்குச் சந்தனம்பூசி அவரைக் வார்த்தை சொல்லி வருவர் . இவர் , ஒரு 
கூட எண்ணங்கொண்ட குப்சை ; இவளைக் நாள் அருளாளன் என்னும் சிறுவனைத் 
கண்ணபிரான் தீண்டிக் கூனை நிமிர்த்தி தீவட்டி பிடிக்க என்று கூறிச் சங்கிதிக்கு 
இவளிடம் உபசுலோகரைப் பெற்றனர் . எழுந்தருளினர் . நம்பி சந்நிதிக்கு எழுந் 
திரிவிக்ரமருபம் - இரண்டு முகம் , நான்கு தருளியபின் மழை பிடிக்கவே , அருளா 
தோள் மேலிரண்டு கைகளும் இரண்டு ளன் வீடுவந்து உறங்கினன் . நம்பி ஆல 
கமலம் பிடித்தவராய் மற்ற இரண்டு கை வட்ட கைங்கர்யத்தை முடித்துச் சிறுவ 
களும் அஞ்சவியத்தராய் கறுப்பு ரத்னாபா னைத் தேடச் சிறுவனுக்குப் பதிலாகப் பெ 
ணம் , கறுப்பு வஸ்திரம் உடையராயிருக் ருமாள் தீவட்டி பிடித்து வந்து நம்பியை 
குஞ் சூரியமூர்த்தி . 

வீட்டில்விட நம்பியின் மனைவியார் எதிர் 
திரிவிக்ரமன் - வாமனவருக்கொண்டு மாவ கொண்டு சிறுவன் முன்பே வீடு வந்து 
லிபாலடைந்து உலகளந்து தமது தரிசனம் சேர்ந்ததனால் தீவட்டி பிடிப்பவன் யார் 
தந்த விஷ்ணுமூர்த்தியின் திருக்கோலம் , என்றனர் . நம்பி சிறுவனை நோக்கப் பெ 
திரிவுக்காட்சி - ஒரு பொருளை மற்றொரு ருமாள் மறைந்தனர் . நம்பி பெருமாள் 
பொருளாக உணர்தல் , ( தரு . ) 

எழுந்தருளியதைப்பற்றி வருந்திப் பெரு 
திரிவேணி - கங்கை யமுனை சாஸ்வதி கூடு மாள் உன தன்பைப் பலருமுணர்ந்து பிழை 
மிடம் . 

க்க இவ்வகை செய்தனமென்றனர் . தம்பி 
திரிவேணி சங்கமம் கங்கை , யமுனை , சிலநாளிருந்து பரமபதமடைந்தனர் . இவர் 
சரஸ்வதி முதலிய மூன்று நதிகள் கூடு ஸேநாபதியாழ்வாரம்சம் . இவர் திருமழ் 
மிடம் , பிரயாகை ( அலகாபாத் ) இவ்விடம் சைக்கடுத்த பூவிருந்தவல்லியில் வீரராகவ 
நீராடினோர் சுவர்க்கமடைவர் . தேகத்தை செட்டியார்க்குக் கமலையார் என்கிற தேவி . 
விட்டோர் அமிர்தமாகிய மோக்ஷத்தைப் யாரிடம் சக ( கஙக ) -க்குமேற் செல்லா 
பெறுவர் . (இருக்கு ) 

நின்ற சௌம்யவருஷம் மாசிய சுக்கில 
திரிஷதர் - ஒரு முனிவர் , இவர் கார்த்தவீரி தசமி வியாழக்கிழமை அவதரித்தவர் . 
யார்ச்சுனனுக்கு அக்னியை அஸ்திரமாக இவர் தமது சகோதரருடன் தமக்கு வை 
அருள் செய்தவர். 

த்த நிதிகள் எல்லாம் பெருமாள் விஷயத் 
திரிஃயு - யாயித புத்திரன் ( 2 ) சந்திரவம் தில் செலவிட்டுப் பெருமாள் நியமனப்படி 
சத்து மதிமான் புத்திரன் . 

செங்கழுநீர் சிந்தியிருந்த வழி நோக்கிச் 
திரிஹாயாணி - வேதவதியைக் காண்க . சென்று கச்சிநகர் புகுந்து பெருமாளைக் 
திருஆடானை - துருவாசமுனிவர் பிருகுமுனி சேவித்து நியமனப்படி திரு ஆலவட்ட 
வாது ஆச்ரமம் அடைந்த காலத்து பிருகு கைங்காய்ஞ் செய்திருந்தவர் . இவர் காஞ்சி 
அவரை உபசரியாததால் துருவாசர் அவ புரத்தில் கைங்கர்யஞ் செய்து கொண்டிரு 
ரைத் தலை ஆடுருவாகவும் உடல் யானை வடி க்கையில் வள்ளுவர் ஒருவர் இவர் பார் 
வமாகவும் சபித்தனர் . இச்சாப வடிவொ தூளிகளைத் தம் சிரசில் கொண்டுவருதலே 
ழிய பிருகு பூசித்த தலம் . ( வீரசிங் - புரா . ) கண்டு அவரை யாது காரணமென் 
திருஆப்பனூர் - சோழாந்தகன் என்னும் கேட்க அவர் பாகவத பக்தியால் நன்ன 
பாண்டியனிமித்தம் சிவபெருமான் ஆப்பி உண்டாமென , கம்பிகள் இது தக்கது 
னிடம் தோன்றிய தலம் . ( வீரசிங் - புரா . ) றென வள்ளுவர் எது தக்கதோ அதன் 


திருக்கண்ணபுரத்தந்தாதி 


828 


திருக்குருகைப்பெருமாள்கவிராயர் 


ராம் . 


பெருமாளை வினவி அருளுக என அவ் 

எல்லாச் செல்வங்களையும் பெற்றிருந்த 
வாறே வினவிப் பாகவத பாதரேணுவால் தால் திருக்கண்ணமங்கையாண்டான் என் 
பதவியுண்டாமெனக் கூற வள்ளுவர் தேவ னப்பட்டு நாதமுனிகள் திருவடிகளில் ஈடு 
ரீர் திருவடிப் பிரபாவத்தாலிது எனக்கு பட்டுக் கைங்கர்யபரரா யிருக்கையில் ஒரு 
வாய்த்த தாசையால் 

தேவரீரிருக்குப் நாள் பல்லக்கிலேறி வருகையில் இரண்டு 
பேறு வாய்க்கும் காலம் வாய்ப்பதையும் சூத்திரர் நாய்கள் பொருட்டு மாய்ந்து கிட 
பெருமாளை வினாவிக் கூறுவிரேல் அரு த்தலைக் கண்டு விரக்தி பூண்டு மௌனத் 
கிருந்து சேவித்திருப்பேனென அவ்வாறே துடனிருந்து பெருமாளது தீர்த்தபிரசாதம் 
பெருமாளைப் பேறு - வாய்க்குங் காலம் ஸ்வீகரித்துச் சில நாட்களிருந்து பெரு 
கேட்க ஆசார்ய அபிமானத்தால் முத்தி மாள்மேல் வீடுதாப் பரமபதமடைந்தவர் . 
சித்திக்குமெனக் கேட்டுப் பெரிய நம்பி திருக்கண்ணப்பதேவர் மறம் - நக்கீரர் கண் 
களிடம் உருமாறிச் சென்று மாடு மேய்ப் ணப்பரது அன்பினை யெடுத்துப் பாடிய 
பவனைப்போல் கைங்கர்யம் செய்துகொண் பிரபந்தம் . கல்லாடரும் ஒன்று இப் 
டிருக்கையில் ஒருநாள் பெரிய நம்பிகள் பெயராலியற்றினர் . 
கிராமாந்தரஞ் சென்று மீள்கையில் மழை திருக்கண்ணபுரத்தாச்சான் எழுபத்தி 
வெள்ளத்தில் வண்டி செலுத்திவந்து 

னாலு சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர் . (குரு 
விளக்குக் கூட்டை ஒரு கையிலும் மாடு 

பரம்பரை ). 
களை ஒரு கையிலும் பற்றி வண்டி யழுந்து திருக்கலிகன்னிதாசர் - நம்பூர் வரதராஜரு 
மிடங்களில் வண்டியைத் தூக்கித் தாம் 
நம்பிகளைக் குருமாளிகையில் கொண்டு 

க்கு ஒரு பெயர் . நம்பிள்ளைக்கும் பெய 
சேர்த்தனர் . பிறகு திருக்கச்சி நம்பிகள் 

திருக்களிற்றுப்படியார் - சைவ சித்தாந்த 
மழையால் வருந்தி மூலையில் தாம தரித் 

சாத்திரம் பதினான்கினுள் ஒன்று . திருக் 
திருந்த ஈரவுடை களைந்து பழைய வுடை 

கடவூர் உய்யவந்தார் அருளிச் செய்தது . 
யை உடுத்தித் திருமாளிகைப்புறத்தி லிருக் 

திருக்காளத்தி புராணம் 
கப் பெரியநம்பிகள் வேறு உடை கொண்டு 

திருக்காளத்தி 

மான்மியம் சொன்ன நூல் , கருணைப்பிர 
மாட்டுக்காரனைத்தேடக்கச்சி நம்பிகள் எதிர் 

காசதேசிகர் செய்தது 
வரக்கண்டு திருக்கசி நம்பிகள் என வுணர் 
ந்து காரணம் வினவி அளவளாவி விருந் திருக்குருகூர்தாசர் - ஆளவந்தார் திருவடி 

சம்பந்தி . 
தனர் . 
ருேக்கண்ணபுாத்தந்தாதி 

திருக்குருகூர்ப்பெருமாள் கவிராசர்- இவர் 

முனய தசாய 
ர்க்கு எழுதி விடுத்த செய்யுள் 

பாண்டி மண்டலத்துத் திருக்குருகூரினர் . 
வரிலென்னுயிரை பெறுவை யிற்றைக்கு , 

இவர் வைசிய வைணவர் . இலக்கிய இல 
நின்றுவரிலதுவு நீயறிவை - வென்றி , கல 

க்கணங்களில் வல்லவர் . மாறனலங்காரம் , 
விமுயங்கியவா றெல்லாம் , நினையாயோ மாறனகப்பொருள் , குருகைமான்மியம் , 
நெஞ்சத்து நீ . ( தமிழ்நாவலர் சரிதை ). 

மாறன்கிளவிமணிமாலை முதலிய இயற்றி 
ருக்கண்ணமங்கையாண்டான்- நாதமுனி 

யவர். 
களையாச்ரயித்த ஸ்ரீவைணவர் . இவர் இரு திருக்திருகை- தக்ஷிணபினாகினிக்குத் தென் 
ண்டு நாய்கள் சண்டை யிட்டு இறக்கக் 

கரையிலுள்ள விஷ்ணுத் தலம் . 
கண்ட சொந்தக்காரர் ஒருவருக்கொருவர் திருக்குருகைப்பிரான் பிள்ளான் பிரசண் 
சணடையிட்டு இறக்கக் கண்டு , அப்ராக்கி டாம்சரான இவர் , கலி ( சகசுஉ )-க்குமேல் 
ருதரித்ய சம்பந்தியான பெருமாள் திருவ 

பிலவளு ஐப்பசிய திங்கட்கிழமை திரு 
டிகளில் பரநியாசம் செய்தபின் ஒன்றும் மலையில் (திருவேங்கடம் ) அவதரித்தவர். 
செய்யக்கூடாதெனப் பெருமாளை ஆராதி 

( குருபரம்பரை ). 
த்து முத்தி யடைந்தவர் . இவர் திருக் திருக்குருகைப்பிரான் பிள்ளானுக்கு உடை 
கண்ணமங்கையில் வாழ்க்கைப்பட்டிருந்த யவர் இட்ட திருநாமம் . பெரிய திருமலை 
ஸ்ரீமந் நாதமுனிகளின் உடன் பிறந்தாள் நம்பியின் குமரர் ; இவர் குமரர் புண்டா 
குமார் . இவர் பராபவளும் ஆவணிமீ திரு கார். 
வோண நக்ஷத்திரத்தில் அவதரித்து ல திருக்குருகைப் பெருமாள்கவிராயர் அல் - 
நாத் தாதாசார்யரென்கிற பெயர் பெற் சடையன் இவர் மாறனலங்காரமெடி 


திருக்குறள் 


829 


திருக்கோவையார் 


அணியிலக்கண மியற்றியவர் . இதற்கு றிய தமது திருக்கரத்தால் நாயனாரது 
உரை தென்திருப்பேறையூரினராகிய காரி சிரத்தைப் பிடித்து அன்ப உனது பத்தி 
இரத்தின் கவிராயரா லியற்றப்பட்டது . மையை மூவுலகும் பாவச் செய் தனம் " 
இதில் உள்ள உதாரணச் செய்யுட்கள் இனி நம் உலகு அடை . எனத் திருவாய் 
பலவும் சடகோபர் . விஷயமானவை , 

மலரத் திருக்கைலை யடைந் சுவர் . ( பெரிய 
திருக்குறள் இது , திருவள்ளுவ நாயனாரா புராணம் . ) 
வியற்றப்பட்ட தரும் நீதி நூல் ; இது அற திருக்குறுங்குடி நம்பி - 1. திருக்குறுங்குடி 
த்துப்பால் , பொருட்பால் , காமத்துப்பால் பெருமாள் , உடையவரிடத்தில் , ஸ்ரீவைஷ் 
என மூன்று பாலாகவும் , இவ்லறவியல் , ணவர்போல் வந்து பஞ்சசமஸ்காரம் பெற் 
துறவறவியல் , அரசியல் , அங்கவியல் , றனர் , பின் ஸ்ரீவைஷ்ணவநம்பி யென்று 
ஒழிபியல் , களவியல் , கற்பியல் என எழு பெருமாளுக்குப் பெயருண்டாயிற்று . (குரு 
வியல்களாகவும் ( கூ ) அதிகாரங்களாக பரம்பரை ) 
வும் வகுக்கப்பட்டது . இந்நூற்கு தருமர் , 2. எழுபத்தினாலு சிம்மாசனாதிபதி , 
மணக்குடையர் , தாமத்தர் , நாசர் , பரிதி , ளில் ஒருவர் . ( குருபரம்பரை ) 
பரிமேலழகர், திருமலையர் , மல்லர் , கவிப் திருக்குறுந்தாண்டகம் - திருமங்கையாழ்வார் 
பெருமாள் , காளிங்கர் முதலிய உரையா அருளிச்செய்த பிரபந்தத் திரட்டு 
சிரியர்கள் உரை இயற்றினர் . இவ்வுரை திருக்குன் றத்தாசிரியர் - சொல்லூராசிரியர் 
களுட் பரிமேலழகர் உரை சிறந்ததாகும் . ஆண்டைப் பெருங்குமரனாரிடம் பொரு 
இதற்கு முப்பானூல் , உத்தரவேதம் , தெ ளதிகாரம் கேட்டவர் . 
ய்வ நூல், திருவள்ளுவர், பொய்யாமொழி , திருக்கோட்டி நம்பி உள்ளமுடையான் 
வாயுறைவாழ்த்து , தமிழ்மறை, பொது எனும் சோதிட நூலாசிரியர் . இவர் சகர 
மறை எனப் பெயர் . இது சங்கமருவிய னாண்டு ( 1200 ) -இல் வடமொழியிலிருந்த 
பதினெண்கீழ்க்கணக்கி லொன்று . 

நூலாகிய உள்ள முடையானைத் தமிழில் 
னது பெருமையைத் திருவள்ளுவமாலையா இயற்றினர் . இவர் வெண்பைக்குடி நாட் 
லறிக . 

டுப் பிரதேசம் . பாண்டவன் மங்கலமான 
திருக்குறிப்புத் தொண்ட நாயனார் இவர் பஞ்சமாதேவி சதுர்வேதி மங்கலம் கடவூர் 
தொண்டை நாட்டில் காஞ்சிபுரத்தில் எகா ஆரியன் எனச் செந்தமிழ்ப் பத்திரிகை 
லியர் குலத்தில் திரு அவதரித்துச் சிவனடி கூறுகிறது . 
யவர் குறிப்பின்படி அவர்க்கு ஆடை முத திருக்கோட்டியூர் நம்பி - 1. புண்டரிகார் 
விய அழுக்கு நீக்கி உதவிவருவர் . 

சம் , இவர் கலி ( சமஉ அ ) இல் சர்வசித்வா 
வகை செய்துவரும் நாட்களில் சிவபெரு வைகாசி சனிக்கிழமை திருவவதரித்த 
மான் ஒரு விருத்தராய் அழுக்கடைந்த வர் , ஆளவந்தார் திருவடி சம்பந்தி . 
கந்தையுடன்வர அவரைத் தரிசித்த நாய 2. இவர் , வெண்பைக்கும் காட்டுப்பிர 
னார் எதிர்கொண்டு பணிந்து உம்முடைய தேசம் , பாண்டவன் மங்கலமான பஞ்சமா 
கந்தையைத் தந்தால் அடியேன் அழுக்கு தேவி சதுர்வேதிமங்கலம் , சடாரியன் , 
நீக்கித் தருகிறேன் என்றனர் . விருத்தர் , திருக்கோட்டிநம்பியென் கருவள்ள மடை 
இது கந்தையாயினும் குளிர்க்கு ஆதரவா யான் சாத்திர எட்டி விருப்பதால் உள்ள 
யிருக்கும் , பொழுதுபோகுமுன் கொடுக் முடையான் 
கின் தருகிறேன் என்றனர் . நாயனார் , தெரிகிறது . 
அதற்கு உடன்பட்டுக் கந்தையை வாங்கிக் திருக்கோவலூராழ்வான் - எழுத்திலக் 
கசக்கி வெள்ளாவியில் வைத்து மீண்டும் சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர் . ( கரும் ) 
கசக்கப் புகுந் தனா. அப்போது வான திருக்கோவையார் மன் மானா 
வெயில்முடி பழை பெர்சுது . நாயனார் , சக சுவாமிகளால் அப்பொருளிலக்கணம் 
வாக்குத் தவறும் எனவும் , விருத்தர் கு பொருந்தச் சிவமூர்த்தியை 

ந.க - 
ரால் வருத்துவர் என எண்ணியும் , பெரிய எண்ணித் தம்மை அடிமையாக்கோலம் 
வர்க்குத் தீங்கு செய்தவன் ஆகிறேன் என திருவாய்மலர்ந்த சட்டளைக் கலித்துறை 
னைத்தும் தாய் ஆடைவெளிக்கும் கரும் இதற்கு உரையாளர் 
கற்பாக,நல் தம் தொகை மோதக் உரையியற்றினர் பல 
கணிசயல வர்த்தி டாலரனே பராசிரியர் உரை கன்பும் கூடி 


நூலாசிரியர் 


திருக்கோளூர் பெண்பிள்ளை 


839 


திருஞானசம்பந்தமூர்த்தி 


வர் . இதற்குத் திருச்சிற்றம்பலக்கோவை திருசியன் - அகத்திய முனிவர்க்குக் குமான் . 
யார் எனவும் பெயர் . 

திருச்செங்கோடு - முருகக்கடவுள் எழுந்த 
திருக்கோளூர் பெண்பிள்ளை- இவள் உடை ருளிய திருப்பதிகளில் ஒன்று . ( சிலப்பதி . ) 
யவர் திருக்கோளூருக்கு எழுந்தருளுசை திருச்செந்தில் - குமாரக்கடவுள் பொருட்டு 
யில் சில ரஹஸ்யங்களைக் கூறிச் சிஷ்யை விசுவகர்மன் நிருமித்த பட்டணம் . 
யானவள் . 

திருஞானசம்பந்தழர்த்தி நாயனூர் - சோழ 
தீருசானு - பானுவுரன் குமரன் ; இவன் மண்டலத்தில் சீர்காழியென்னுந் திருப்பதி 
குமரன் காந்தமன் . 

யில் வேதியர்வம்சத்தில் கௌணியர்கோத் 
திருச்சாளக்கிராமம் - ஒரு புண்ணியக்ஷேத் திரத்தில் சிவபாத இருதயர் செய்த தவத் 
திரம் . இதில் விஷ்ணு மூர்த்தி எழுந்தருளி தால் அவர் மனைவியராகிய பகவதியார் 
யிருப்பர் . 

திருவயிற்றில் திரு அவதரித்தனர் . இவர்க் 
திருச்சிற்றம்பலக்கோவையார் - திருக்கோ குச் சாதகன்மாதி சடங்குகள் முழுதும் 
வையாரைக் காண்க . 

தந்தையார் களிப்புடன் செய்தனர் . பிள் 
திருச்சிற்றம்பலநாவலர் - இவர் ஊர் தொ ளையார் , தமது மூன்றாமாண்டில் ஒருநாள் 
ண்டைநாட்டு மாம்பாக்கம் , சைவர் . அண் ஸ்நானத்திற்குச் செல்லுந் தந்தையாரி 
ணாமலையார்மீது அண்ணாமலைச் சதகம் னுடன் செல்ல அழ , தந்தையார் உட 
என நூறு எண்சீர்க்கழிநெடிலடியால் சத னழைத்துச்சென்று குளக்கரையில் இருத் 
கம் பாடிய புலவர் . 

தித் தாம் நீருள் மூழ்கி அகமருஷண ஸ்நா 
நச்சிற்றம்பலமுடையார் - சேக்கிழார் பொ னஞ் செய்தனர் . பிள்ளையார் தந்தையா 
ரூட்டு ( உலகெலாம் ” எனத் திருவாக் கரு ரைக் காணாமல் பண்டைய நினைவுவாத் 
கரிச் செய்தவர் . பெற்றான் சாம்பான் என் திருத்தோணியப்பரின் விமானத்தை நோ 
னும் அடியவர்க்குத் தீக்ஷை செய்விக்கும் க்கி அம்மே , அப்பாவென்று அழுதனர் . 
பொருட்டுக் கொற்றவன்குடி யுமாபதி சிவமூர்த்தி இவர்க்கு அருள் புரியத் திரு 
சிவாசாரிய சுவாமிகளுக்குத் திருமுகப் வுளங்கொண்டு பிராட்டியுடன் இடபாரூட 
பாசுரம் “ அடியர்க்கெளியன் சிற்றம்பல ராய் எழுந்தருளி இறைவியை நோக்கிப் 
வன் கொற்றம் , குடியார்க் கெழுதியகைச் பாலூட்டக் கட்டளையிட்டனர் . பிராட்டி 
சீட்டுப் படியின்மிசைப் , பெற்றான் சாம் யார் திருமுலைப்பாலைப் பொன் வள்ளத் 
பானுக்குப் பேதமறத் தீக்கைசெய்து , திற்பெய்து பிள்ளையாரின் கண்ணீரைத் 
முத்திகொடுக்கை முறை , " என அருள் துடைத்துப் பால்வள்ள த்தைப் பிள்ளையார் 
செய்தவர், உமாபதிசிவாசாரியாரைக் கரத்தில் அளித்துச் சிவமூர்த்தியிடங் கலந் 
காண்க , சேந்தனாரைக் காண்க , 

தனர் . தந்தையார் ஸ்நான முடித்துக் கரை 
திருச்சிற்றம்பலழனிவர் - இவர் வேதாரண் யேறிப் பிள்ளையார் வாயினின்று ஒழுகு 
யத்திருந்த புலவர் . திருக்காவிரிபுராண கின்ற பால்கண்டு நீ யார் தந்த பாலையுண் 
மியற்றியவர் . 

டாய் என்று ஒரு சிறு மாறுகொண்டு பய 
திருச்சிற்றம்பலம் இது ஞானகாசமாய்ச் 

முறுத்தி அடிக்கப்புகப் பிள்ளையார் சிவா 
சிவபிரான் திருநடஞ்செய்யும் தலம் . இது னந்தம் பெருக உச்சியின் மீது எடுத்துச் 
திருத்தில்லையென்னுந் தலத்திலிருப்பது . சுட்டிய திருக்கரத்துடன் தமக்கு ஞானப் 
இதற்குத் தகராகாசம் , கனகசபை , பொன் பாலூட்டுவித்து அந்தரத்தில் இடபாரூட 
னம்பலம் , ஞான பரமாநந்தசபை எனவும் சாய்ப் பிராட்டியாருடன் எழுந்தருளி 
பெயர் . இது ஆருந் தசுவ ரூபமா தலாலும் , யிருக்கும் அம்மை அப்பரை " தோடுடைய 
சபாநாயகன் ஆகந்தசுவரூபியாகிய ஞான செவியன் " என எடுத்துத் திருப்பாசுரத் 
மயமாய்ப் பிரபஞ்சகிருத்தியத்தின் பொரு தாற் பாடித் துதித்துத் திருக்கோயிலுட் 
ட்டுத் திருநடஞ் செய்ததாலும் இப்பெயர் சென்று துதித்துப் பணிந்தனர் . இவ்வற் 
பெற்றது . தேவர்கள் இதின் உண்மை புதக் காட்சியைக் கண்ட கேட்ட பலரும் 
யைப் பொற்றகட்டில் எழுதிப் பூசித்த பிள்ளையாரை வணங்கினர் . இதைக்கண்ட 
தால் சிதம்பரம் என்று இதற்கு ஒரு தந்தையார் ஆநந்தத்தால் பிள்ளையாரைத் 
பெயர் . இது விராட்புருடனுக்கு இருதய தோளில் தூக்கிச் சென்றனர் . மறுநாள் 
கமலமா யிருத்தலின் புண்டரீகபுரம் விடியற்காலத்தில் பிள்ளையார் திருக்கோ 
பெயர் பெற்றது . 

லக்கா என்னும் திருப்பதியை அடைந்து 


திருஞானசம்பந்தமூர்த்தி 


831 


திருஞானசம்பந்தமூர்த்தி 


முன்னின்று ஒத்தறுத்து மேடையில்வாளை துச் சீர்காழி யடைந்து உபநயனாதிகளை 
பாய " எனுந் திருப்பதிகம் ஓதியருளினார் . பெற்று யஞ்ஞோபவீ ததாரணம் செய்து 
சிவமூர்த்தியின் அருளால் ஸ்ரீ பஞ்சாக்ஷா கொண்டு வேதியர்க்கு ஸ்ரீ பஞ்சாகா மகி 
மெழுதிய திருபொற்றாளம் திருக்காத் மையைத் தெரிவித்திருந்தனர். இவரது 
தில் வந்திருந்தது . இதைக்கண்ட பிள்ளை புகழைக் கேள்வியுற்ற திருநாவுக்கரசு 
யார்களிப்படைந்து இசையோங்கத் தாளம் 

சுவாமிகள் பிள்ளையாரைவணங்க எழுந்தரு 
கொட்டிப் பாடி விடைபெற்றுத் தந்தை ளப் பிள்ளையாரும் எதிர்சென்று வணங் 
யார் தோளில் தூக்கிச்செல்லத் தோணி கிக் கலந்து சிவதரிசனம் செய்தருளினர் . 
யப்பர் திருஆலயம் அடைந்து வணங்கித் பின் திருநாவுக்கரசுகள் பல தலஞ்சேவிக்க 
தமது திருமாளிகை யடைந்தனர் . இவ்வற் எண்ணி விடை கொண்டனர் . பிள்ளையா 
புதங்கண்ட திருநனிப்பள்ளி வேதியர் ரும் பலதலம் வணங்கும் எண்ணமுள்ளவ 
பிள்ளையாரைத் தம்மூர்க்குவர வேண்ட ராய்த் திருக்கண்ணார்கோவில் முதலிய பல 
இசைந்து சென்று திருப்பதிகம் பாடித் தலங்களையும் காவிரிக்கு வடபால் திருவட 
துதித்து அவ்விடம் நீங்கிப் பல தலஞ் மாந்துறை வரையிலுள்ள தலங்களையும் 
சேவித்துச் சீர்காழியை அடைந்தனர் . இவ வணங்கி மழநாடு சென்று திருப்பாச்சி 
ரது செய்திகேட்ட திருநீலகண்ட யாழ்ப் வாச்சிரமத்திற்கு எழுந்தருளினர் . ஆங்குக் 
பாணர் இவரைத் தரிசிக்கும் பொருட்டு கொல்வி மழவன் முயலகவியாதியால் வருந் 
விறலியருடன் சீர்காழி வந்து சேர்ந்தனர் . தும் தன் குமரியைத் திருக்கோயிலிலிருத் 
பிள்ளையார் எதிர்கொள்ளப் பாணர் வணங் திப் பிள்ளையாரின் வரவு நோக்கி எதிர் 
கினர் ... பிள்ளையார் அவருடன் தோணியப் கொண்டு வணங்கிக் கட்டளை பெற்று எழு 
பரை வணங்குகையில் பாணர் , யாழில் ந்து சுவாமிகளுடன் சந்நிதி யடைந்தனன் . 
சிவமூர்த்தியைப் பாடக் கேட்டுக் களிப் பிள்ளையார் திருக்கோயில் அடைந்ததும் 
படைந்தனர். திருநீலகண்டயாழ்ப்பாணர் ஸ்மரணையற்றுக் கிடக்கும் குமரியைக் 
பிள்ளையார் அருளிய திருப்பதிகங்களைக் கண்டு இவள் யார் என்றனர் . மழவன் 
சேட்டு அவைகளை யாழிற்பாடி அன்று அடியேன் குமரியென்னப் பிள்ளையார் 
முதல் பிள்ளையாரைப் பிரியாதிருக்கும் அவள் வாலாறு உணர்ந்து " துணிவளர் ) 
வரம்பெற்றனர் . பின் திருத்தில்லைசென்று எனும் திருப்பதிகமோதி அவள் நோயைப் 
பதிகமோதித் தரிசித்துத் தில்லை ( $ 000 ) 

போக்கினர் . பிள்ளையார் அங்காடு நீங்கிக் 
வரைச் சிவகணங்களாகக் கண்டு தாம் கொங்கு நாடடைந்து திருக்கொடிமாடச் 
கண்டபடியைத் திருப்பதிகத்தில்வைத்துத் செங்குன்றூர் தரிசிக்கையில் பனியால் 
துதித்தனர் . இவர் யாழ்ப்பாணர் வேண் திருக்கூட்டத்தவர் சுரப்பிணி கொண்டு 
டத் திருஎருக்கத்தம்புலியூர் முதலிய பல வருந்துதல் அறிந்து அது நீங்கும்வகை 
தலங்களை வணங்கித் திருநெல்வாயிலரத் " அவ்வினைக் கிவ்வினை " என்று திருலே 
துறைக்குப்போக விரும்பித் தந்தையாரின் கண்டத் திருப்பதிகம் ஓதியருளினர் . அப் 
தோளைவிட்டிறங்கி 

நடந்து 

மாறன்பா பிணி அவ்வூரைவிட்டே நீங்கியது . பிறகு 
டியை அடைந்தனர் . சூரியன் அத்தமடைந் அவ்விடம் நீங்கிச் சோணாடு அடைந்து 

அன்றிரவு அங்கிருக்கையில் சிவ திருப்பட்டீச்சுரத்திற்கு எழுந்தருளுகை 
மூர்த்தி வழியால் வருந்திய பிள்ளையார்க்கு யில் கோடை மிகுந்தபடியால் சிவாஞ்ஞை 
முத்துச்சிவிகை, முத்துக்குடை , முத்துச் யால் பூதம் ஒன்று முத்துப்பந்தர்கொண்டு 
சின்னம் அருளத் திருவுளங்கொண்டு அரத் நிழல் செய்தது . அவ்விடம் நீங்கிப் பல 
துறை வேதியாது கனவில் தனித்தனி தலஞ் சேவித்துத் திருவாவடுதுறையில் 
சென்று பிள்ளையார் வரவு அருளி அவர் எழுந்தருளி யிருக்கையில் சிவபாத இருத 
களுக்கு முத்துச்சிவிகை, முத்துக்குடை , யர் யாகஞ் செய்தற்குப் பொன் வேண்டு 
முத்துச்சின்னம் கொடுக்கக் கட்டளையிட் மென்றனர் . பிள்ளையார் இடரினும் தள 
இப் பிள்ளையார் சுவப்பனத்தில் அவற்றை ரினும் " என்னுந் திருப்பதிக மோதினர் . 
ஏற்கக் கட்டளை தந்து மறைந்தருளினர் . அப்போது பூதம் ஒன்று சிவாஞ்ஞையால் 
வேதியர் விடிந்து இவ்வாஞ்ஞைப்படி உலவாக்கிழி தந்து மறைந்தது . அக் கிழி 
செய்ய அவற்றைப் பிள்ளையார் ஏற்றனர் . 

யைப் பிள்ளையார் சிவபாத இருதயருக்குக் 
பின் அத்தலம் நீங்கிப் பல தலஞ் சேவிக் கொடுத்து யாகஞ் செய்ய அனுப்பினர் . 


தனன் . 


திருஞானசம்பந்தமூர்த்தி 


832 


திருஞானசம்பந்தமூர்த்தி 


பிள்ளையார் தருமபுரம் அணைந்தார் . அத் அனுப்பினர் . பிறகு பிள்ளையார் அவ்விடம் 
தலம் திருலேகண்டயாழ்ப் பாணரின் தாய் நீங்கித் திருப்புகலூர் அடைந்து அவ்விடம் 
பிறந்த இடமா தலால் அவர் சுற்றத்தவர் எதிர்கொண்ட முருகநாயனாருடன் தரிச 
எதிர்கொண்டு பாணரை நோக்கி நீர் பிள் னஞ் செய்திருக்கையில் ஆங்குவந்த திரு 
ளையாரின் திருப்பதிகத்தை யாழிலிட்டு நாவுக்கரசுகளை எதிர்கொண்டு அழைத்துத் 
வாசித்தலால் இசை யுலக முழுதும் பாவு திருவாரூரின் புகழ்கேட்டு அவ்விடம் 
கின்றது என்றனர் . இதைக் கேட்ட திரு எழுந்தருளி வன்மீகநாதரைத் தரிசித்து 
நீலகண்டயாழ்ப்பாணர் நடுங்கிப் பிள்ளை மீண்டும் திருப்புகலூரை யடைந்து திருநா 
யாரை இசை , யாழில் அடங்காதிருக்கப் வுக்காசுகளுடனும் முருகநாயனாருடனும் 
பதிக மோதக் கேட்டுக் கொண்டனர் எழுந்தருளி யிருந்தனர் . இவ்விடம் பிள் 
பிள்ளையார் அவ்வகை " மாதர் மடப்பிடி ளையாரிருக்குஞ் செய்தி கேட்டு திருநீலநக்க 
யும் " எனும் யாழ்முரி பாடினர். பாணர் நாயனாரும் அவ்விடம் சென்றிருந்தனர் . 
அப் பாசுரத்தை யாழில் வாசிக்க இயலா பிள்ளையார் அவ்விடம் நீங்கித் திருக்கடவூ 
மையால் யாழைமுரிக்கத் தொடங்கினர் . ரடைந்து குங்கிலியக்கலய நாயனார் எதிர் 
பிள்ளையார் யாழினை வாங்கிச் சிவமூர்த்தி கொள்ள அத்தலம் சேவித்து அவர்வீட்டில் 
யின் புகழினடங்குமோ என்று மீண்டும் 

அமுதுண்டு இருந்தனர் . மறுநாள் சிவாஞ் 
பாணரிடம் தந்தருளினர் . பின் அவ்வி ஞைப்படி திருநாவுக்கரசுகளுடன் திருவீழி 
டம் நீங்கிச் திருச்சாத்தமங்கை யடைந்து மிழலை சென்று சீர்காழியிற்கண்ட திருக் 
தம்மை எதிர்கொண்ட திருநீலநக்கநாயனா கோலத்தை அங்குத் தரிசித்து மழையின் 
ருடன , அயவந்தி தரிசித்து அவர் வீட்டில் மையால் உயிர்களும் சிவனடியார்களும் 
விருந்துண்டு நீங்கிப் பல தலங்கள் சேவித் வருந்து தற்கிரங்கி இருவரும் திருத்துயில் 
துத் திருச்செங்காட்டங்குடி சேவிக்கச் கொண்டனர் . அவ்விருமூர்த்திகளின் கன 
சென்றனர் . அங்குச் சிறுத்தொண்ட நாய விலும் சிவமூர்த்தி எழுந்தருளி இப்பஞ் 
னார் எதிர்கொள்ள , அவருடன் கணபதீச்சு சம் நீங்கி மழைபெய்து நாடு செழிக்குமள 
வரம் வணங்கி அவரிடம் விருந்துண்டு வும் உங்களிருவர்க்கும் பொற்காசுகொடும் 
அவ்விடம் நீங்கித் திருமருகலுக்குச் சிவ போம் அவற்றால் சிவனடியவரை உண் 
தரிசினத்திற்கு எழுந்தருளினர். அங்குத் பிக்க என்று திருவாய்மலர்ந்து மறைந்தரு 
தாமன் எனும் வணிகபுத்திரி தன் பிதா ளினர் . விழித்து இருவரும் நித்தியதை 
தன்னையொழிந்த அறுவரையும் தன் மருக மித்தியாதிகளை முடித்துத் திருக்கோயி 
ருக்குக் கொடுக்கிறேன் என்று சொல்லி லடைந்து திருவாயிலில் பொற்காசு இருக் 
அறு வரையும் பிறரிடம் பொருள் பெற்று கக்கண்டு தொழுது எடுத்துச் சிவனடிய 
மணஞ் செய்வித்துத் தன்னையு மவ்வாறு வரை உண்பித்து வருகையில் திருநாவுக் 
செய்ய எண்ணியிருக்கையில் இவள் தன் கரசுகள் திருமடத்தில் அடியவர் விரைந்து 
பிதாவின் மருகனிடம் இரக்கமடைந்து உண்பதையும் தம்மடத்தில் காலதாமதங் 
அவனைத் தான் மணந்து கொள்ளும்படி கொண்டு அடியவர் உண்பதையும் நோக் 
துணிந்து அவனுடன் பிதா அறியாமல் காரணம் வினாவினர் . பரிசாரகர் 
வெளிவந்து இத்தலத்தில் அவ்வணிக் காசிற்கு வாசிகேட்குதலால் காலதாமதமா 
குமாரனுடன தங்கினள் . அன்றிரவு நாயக தலையம் திருநாவுக்கரசுகள் காசிற்கு வாசி 
னாகக்கொள்ள நினைந்த வணிக குமான் வேண்டாமையையும் அறிவித்தனர் . அத 
பாம்பு தீண்ட இறந்தனன் . இவ்வணிக னைப் பிள்ளையார் , திருநாவுக்கரசுகள் அக் 
கன்னிகை அவனைத் தீண்டாது அத்தலத் காசு பெறுதல் திருத்தொண்டின் பலன் 
சில் எழுந்தருளியிருக்கும் சிவமூர்த்தியி எனத் தாழே யறிந்து வாசி தீசக் காசு 
-ம் தன் குறைகூறி இரந்தனள் . இவளது வேண்டி அடியவரை உண்பித்து வருகை 
குறைகேட்ட அவ்விடம் எழுந்தருளிய யில் மழை பொழிந்து உலகம் செழித்தது . 
பிள்ளையார் அவளிடம் கருணைகூர்ந்து பிள்ளையார் அவ்விடம் நீங்கித் திருநாவுக் 
சடையாயெனுமால் சாணீயெனுமால், 1 கரசுகளுடன் வேதாரணியம் எழுந்தருளி 
எனுந் திருப்பதிக மோதினர் . வணிகன் னர் . முன் வேதம் பூசித்தகாலத்தில் மூடப் 
உயிர்பெற்று எழுந்தனன் . 

பிள்ளையார் பட்ட திருக்க தவத்தைத் திறந்து தரிசனம் 
அவ்விருவரையும் மணஞ் செய்து கொள்ள செய்ய ஆவலுள்ள பிள்ளையார், அப்பறை 


திருஞானசம்பந்தமூர்த்தி 


833 


திருஞானசம்பந்தமூர்த்தி 


நோக்கி நீர் திறக்கவும் திருக்காப்பு நீங் 
கப் பதிகம் ஓதுக என்றனர் . அவ்வகை 
அப்பர் பதிகம் பாட அது திறக்காமை 
கண்டு " இரக்கமொன்றிலீர் எனத் திரு 
ப்பதிகம் அருள உடனே திருக்கதவந் 
திறந்தது . அடியவர் இருவரும் திருக் 
கூட்டத்தவருடன் சென்று சிவ தரிசனம் 
செய்து வெளிவந்தனர் . பிள்ளையார் அத் 
திருக்கதவத்தை மீண்டும் திருக்காப்பிட 
" சதுரம் ” எனத் திருப்பதிக மோதினர். 
உடனே திருக்கதவம் மூடிக்கொண்டது . 
பின் சிவாஞ்ஞையால் அப்பர் திருவாய்மூர் 
க்குச் செல்லப் பிள்ளையார் . கேட்டு உடன் 
சென்று நடன தரிசனங்கண்டு பின் வேதா 
ரணியம் அடைந் தருளினர் . இவ்வகைப் 
பிள்ளையார் எழுந்தருளி யிருக்கையில் 
பிள்ளையாரின் அற்புதச் செயல்களைப் பல 
ராற் கேள்வியுற்ற பாண்டிமாதேவியாகிய 
மங்கையர்க்கரசியாரும் , பாண்டியன் மந்தி 
ரியாகிய குலச்சிறையாரும் தங்கள் நாடு 
சமண்மூடிப் பாழடைதலை யெண்ணி வரு 
ந்திப் பிள்ளையாரைப் பாண்டி நாட்டிற்கு 
எழுந்தருளிவரத் தூது விட்டனர் . அவ் 
வகையே பிள்ளையார் பாண்டி நாட்டிற்கு 
எழுந்தருள இவரது வரவைக் கேட்ட மல் 
கையர்க்கரசியார் 

ஆனந்தம் 

அடைந்து 
தமது மந்திரியாரும் அந்தரங்க சிவபக்தி 
மானுமாகிய - குலச்சிறையாரை 

எதிர் 
கொள்ள விடுத்தனர் . பிள்ளையார் திரு 
வாலவாயுடையார் திருச்சந்நிதி யடைந்து 
ஆண்டிருந்த மங்கையர்க்கரசியார் பணிய 
அருள்சுரந்து குலச்சிறையார் காட்டிய 
திருமடத்தில் எழுந்தருளியிருந்தனர். பிள் 
ளையார் எழுந்தருளுதலைக் கேட்ட சமணர் 
பொறாதவராய் அரசனிடம் கண்டு முட்டுப் 
பட்டமை கூறினர் . 

அரசனும் கேட்டு 
முட்டாயினேன் என்றனன் , அதனால் பிள் 
ளையார் எழுந்தருளியிருக்கும் திருமடத்தில் 
அக்நியை எவக் கட்டளை பெற்று எவினர். 
அக்நி செல்லாமையால் அரசன் அறியின் 
நம்மை அவமிதிப்பன் என்று தாங்களே 
ஒவ்வொருவரும் கொள்ளியைக் கொண்டு 
சிவனடியவர் துயில் கொள்கையில் மடத் 
தில் இட்டனர் . திருமடம் தீப்பற்றக் 
கண்ட சிலர் அதனை அணைத்துச் செய்தி 
யைப் பிள்ளையாருக்குத் தெரிவித்தனர் . 
பிள்ளையார் இது அரசனால் விளைந்ததெ 
னறு அறிந்து சிவனடியவரை வருத்தவந்த 
தீ அரசனைக் பையப்பற்றக்கடவது என்று 

105 


திருப்பதிகமருள அது வெப்பு நோயாய் 
அரசனை அணுகியது . அரசன் சுரநோயால் 
வருந்துதல் கண்டு பல வைத்தியர் ஒளவு 
தத்தைத் தந்தனர் . அவை யொன்றும் 
பயன் தராவாயின. சமண முனிவர் தம் 
மந்திரத்தைப் பீவியில் ஏற்றி அம்மயிற் 
பீலியாலும் குண்டிகையின் நீராலும் அரச 
னைத் தடவி நீர் தெளித்தனர் . அந்நோய் 
முன்னையினும் அதிகமாயிற்று . இதனால் 
பாண்டியன் சமண முனிவரைக் கோபித் 
தனன் . அச்சமயம் அறிந்து மங்கையர்க் 
காசியார் சமணர் செய்த கொடுமை இவ் 
வகை உம்மைச் சார்ந்திருக்கலாம் . ஆகை 
யால் இவ்விடம் எழுந்தருளியிருக்கும் திரு 
ஞானசம்பந்த மூர்த்திகளைச் சவைக்கண் 
வருவிக்கக் கட்டளையோ என் றனர் . 
சன் இப் பெயர் கேட்டலும் சிறிது ஆவல் 
கொண்டு வருவிக்கக் கட்டளை யிட்டனன் . 
பாண்டிமாதேவியாரும் குலச்சிறையாரும் 
திருமடஞ் சென்று தங்கள் குறை கூறி 
வேண்டினர் . பிள்ளையார் ஆலவாயார் திரு 
வருள் பெற்று அரசனை யணைந்து அவன் 
இவித்த ரத்னாசனத்தில் எழுந்தருளியிரு 
ந்தனர். பாண்டியன் பிள்ளையாரை நோக் 
கித் தமது ஊர் எது என்றனன் , பிள்ளை 
யார் உத்தரமாக " பிரமபுரம் வேணுபுரம் " 
என்னும் திருப்பதிக மோதினர் . இதைக் 
கண்ட சமணர் பொமுராய் வாதிட்டு ஒரு 
வருக் கொருவர் பேசினர் . மங்கையர்க் 
கரசியார் பதைத்து முன்பு நோயை நீக்க 
அரசனிடம் கூறினர் . அரசன் இருவரை 
யும் நோக்கி உங்கள் சிமய வன்மையை 
இருவரும் எனது வெப்பு நோயைத் தீர்த் 
தலால் தெரிவிக்கின் , தீர்த்தவர் எவரோ 
அவர் பக்கஞ் சேர்வேன் என்றனன் , சம 
ணர் அரசனை நோக்கி உமது இடப்பக் 
கத்து கோயை நாங்கள் தீர்க்கிறோம் , சை 
வர் வலது பாக நோயைத் தீர்க்கட்டும் 
என்று தமது பீலியால் மந்திரம் ஓதித் 
தடவினர் . பிள்ளையார் மந்திரமாவதுநீறு ? 
என்னுந் திருப்பதிகமோதி அரசனது வலப் 
பாகத்தை விபூதியால் தடவினர் . அரச 
னது வலப்பாகம் நீரோடைபோல் குளிர்ந் 

இடப்பாகம் முன்னிலும் மிக்க 
வெம்மை யடைந்தது , அரசன் பொர 
னாய்ச் சமணரை நோக்கச் சமணர் மயிற் 
பிலி கொண்டு மீண்டும் கடவினர் . அசச 
னது உடல் வெம்மை மயிற் பீலியைக் 
கருக்கிக் சமணர் மேலும் பாய்ந்தது. இத 


திருஞானசம்பந்தமூர்த்தி 


834 


திருஞானசம்பந்தமூர்த்தி 


னால் சமணர் ஒதுக்கினர் . பாண்டியன் 
பிள்ளையாரை நோக்கி மற்றைப்பாகத்து 
கோயைத் தீர்க்க வேண்டினன். பிள்ளை 
யார் முன்போல் விபூதி இட அந்தப் பாக 
மும் தணிந்தது . பாண்டியன் உய்ந்தேன் 
என்று பிள்ளையாரின் திருவடிகளைப் பணி 
ந்தனன். இதைக் கண்ட சமணர் இனித் 
தருக்கம் பேசவேண்டுவதில்லை . நாமிரு 
வரும் நம் சமய உண்மைக ளெழுதப்பெ 
ற்ற ஏடுகளை அக்நியில் இடுவோம் . ஏடுகள் 
வேகாவாயின் அச் சமயம் சற்சமயமெனக் 
கொள்வோம் என்றனர் . பிள்ளையார் உட 
ன்பட்டனர் . அரசன் கட்டளையால் அக்கி 
வளர்க்கப்பட்டது . அதில் பிள்ளையார் தாம் 
அருளிச்செய்த திருப்பாசுரத்தில் எடுத்த 
வடன் தோற்றிய திருகள்ளாற்று " போக 
மார்த்த " என்னும் திருப் பாசுரத்தைத் 
தொழுது எடுத்து அக்கியில் இட்டு , “ தளி 
ரிளவளரொளி " என்னும் திருப்பதிக மரு 
ளிச் செய்தனர். சமணரும் தங்கள் சமய 
உண்மை யெழுதப்பட்டிருந்த எட்டையிட் 
டனர் . அது வெந்தொழிந்தது . பிள்ளையா 
ரிட்ட ஏடோ வேகாது பசுமை கொண்டு 
இருந்தது . அதை யாவருங்கண்டு வியக்க 
மீண்டும் எடுத்துத் திருமுறையிற் கோத் 

பின் சமணர் மற்றொரு வாது 
செய்ய வெண்ணி அரசனை நோக்கி இரு 
வரும் தங்கள் தங்கள் சமய வுண்மைகள் 
எழுதிய ஏடுகளை ஓடும் வைகையில் இடு 
வோம். எதிர் ஏறும் ஏட்டினவர் உயர்ந்த 
சமயத்தினராகி உண்மை யறிவோமென்ற 
னர் . அவ்வாறே பிள்ளையார் இசைந்தனர் . 
அரசனும் , மந்திரி முதலியோரும் சமண 
முனிவரும் சூழ்ந்துவரப் பிள்ளையார் வை 
கை நதி யடைந்தனர். முதலில் சமணர் 
தங்கள் சமய வுண்மைகள் எழுதிய அத்தி 
நாத்தி என்னும் எட்டை ஆற்றில் இட்ட 
னர் . அது கடலை நோக்கிச் சென்றது. சம 
ணர் நூறுவிற் கடைதூரம் அதன் பின் 
சென்று பின் செல்லக்கூடாமல் மீண்ட 
னர் . இதையறிந்து அரசன் பிள்ளையாரை 
நோக்கினன் . பிள்ளையார் அரசன் குறிப் 
புணர்ந்து " வாழ்க அந்தணர் வானவர் 
ஆனினம் , வீழ்க தண்புனல் வேந்தனு 
மோங்குக " என்னுந் திருப்பதிக மோதி 
ஆற்றில் இட்டனர் . 

அவ்வேடு ஆற்று 
நீரைப் பிளந்து எதிர் ஏறியது . ( இத்திருப் 
பதிகத்தில் வேந்தனு மோங்குக " என்று 
அருளிச் செய்ததால் அரசனுக்கு இருந்த 


கூனும் நிமிர்ந்தது .) - மந்திரியார் குதிரை 
மீதேறி - ஏட்டைத் தொடர்ந்து செல்ல 
வும் நிற்காமை கண்டு பிள்ளையார் " வன் 
னியும் மத்தமும் ” என்னும் திருப்பதிகம் 
அருளிச் செய்தனர். ஏடு திரு எடகத்தில் 
நிலைபெற்றது. குலச்சிறையார் ஏட்டினைத் 
தொழுது சிரமேற்றாங்கி வந்து பாண்டிய 
னுக்குக் காட்டினர் . பாண்டியன் முதலா 
னோர் மெய்பூரித்தனர் . சமணர்கள் தாங் 
கள் கூறியபடி கழு வேறினர் . பிள்ளை 
யார் திருவாலவாயுடையார் திருச்சந்நிதி 
யடைந்து , சிவமூர்த்தியை வணங்கினர் . 
பிறகு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தம்மை 
வந்துகாண அவருடன் அவருக்கு அருளிய 
திறத்தை ஆலநீழல் " என்னுந் திருப்பதி 
கத்தால் துதித்து எழுந்தருளி யிருந்தனர் . 
பிள்ளையார் தம்மை யெண்ணிவந்த தந்தை 
யாருடன் பல தலங்களைத் தரிசிக்க எண்ணி 
அவ்விடம் நீங்கிப் பாண்டி நாட்டுப் பல 
தலங்களை வணங்கி அங்கிருந்தபடி ஈழநாட் 
டுத் தலங்களைத் துதித்துச் சோழ நாடு 
அடைய நினைந்தனர் . பாண்டியன் பிரி 
வாற்றாது வருந்த அவனை நிறுத்திப் பிரி 
ந்து , சோணாட்டுப் பல தலங்களை வணங்கி 
முள்ளிவாய்க்கரை யடைந்து சிவதரிசனஞ் 
செய்தற்கு ஆற்று வெள்ளம் தடை செய் 
ததால் ஓடம் விடுவோர் அஞ்சுதல் கண்டு 
அங்கிருந்த ஓடத்தில் திருக்கூட்டத்துடன் 
ஏறி " கொட்டமேகமழும் " என்னுந் திருப் 
பதிகம் அருளிச் செய்தனர் . ஒடம் அக் 
கரை யடைந்தது. பிள்ளையார் சிவ தரிச 
னஞ் செய்து திருத்தெளிச்சேரி யடைந்து 
அங்குச் சிவமூர்த்தியைத் தரிசித்து நீங்கு 
கையில் பௌத்தர்களிருக்கும் போதிமங் 
கை சமீபித்தது . இவரது வருகையின் 
ஆரவாரங் கேட்ட புத்தர் பொறாராகிப் 
புத்த நம்பியுடன் கூடி வாதத்திற்கு வந் 
தனர் . பௌத்தர் வாதம் செய்ய வந்ததை 
யறிந்த சம்பந் தசரணாலயர் பொறாது “ புத் 
தர் சமண் கழுக்கையர் " என்னும் திருப் 
பதிகம் அருளிச் செய்து இப்புத் தன் சிரத் 
தில் இடிவிழக் கடவது என்றனர் . புத்த 
நந்தி இடி விழுந்து இறந்தனன் . ஒழிந்த 
புத்தரில் அஞ்சியகன்றோர்போக மற்றவர் 
வாதிற்கு வந்தனர் . சம்பந்தசரணாலயர் 
அவர்களுடன் வாதிட்டு வென்றனர் . இத 
னால் புத்தர் பலர் சைவராயினர் . 
டம் நீங்கித் திருப்பூந்துருத்தியில் எழுந்த 
ருளியிருக்கும் திருநாவுக்கரசுமூர்த்திகளைக் 


தனர் . 


அவ்வி 


திருஞானசம்பந்தமூர்த்தி 


886 


திருஞான சம்பந்தமூர்த்தி 


காண விரும்பி ஆண்டு எழுந்தருளுகையில் 
திருநாவுக்கரசுகள் பிள்ளையார் வரவு அறி 
ந்து எதிர்கொண்டு ஜன நெருக்கத்தினுள் 
புகுந்து சிவிகைதாங்கி வருவோரில் ஒருவ 
ராய்த் தாங்கி வந்தனர் . பிள்ளையார் திருப் 
பூந்துருத்தி யடைந்தவுடன் அப்பர் எங்கு 
உள்ளார் என அப்பர் , “ சிவிகை தாங்கும் 
பெருவாழ்வுற்று இங்கு உள்ளேன் என்று 
வந்தனர் ". பிள்ளையார் சிவிகை விட்டிற 
ங்கி அரசுகளை வணங்க அரசுகளும் வணங் 
சிச் சிவதரிசனம் செய்து இருந்தனர் . பின் 
தொண்டைநாடு தரிசிக்க எண்ணிப் பல 
தலங்களைச் சேவித்துத் 

சேவித்துத் திருவோத்தூர் 
அடைந்து தரிசனஞ் செய்து இருக்கையில் 
அத் தலவாசியாகிய சிவனடியவர் ஒருவர் 
வந்து நான் பரமசிவத்தின் பொருட்டுப் 
பயிராக்கிய பனைகள் எல்லாம் ஆண் பனை 
களாகப் பலன் அற்றன . இவற்றைக் 
கண்ட சமணர்கள் இவைகளைக் காய்க்கச் 
செய்யக்கூடுமோ என்று நகைக்கின்றனர் 
எனக் கூறினர் . இதைக் கேட்ட பிள்ளை 
யார் பரிந்து சுவாமியை வணங்கிப் “ பூந் 
தொத்தாயின " என்னும் 

என்னும் திருப்பதிகம் 
பாடி யருளினர் . அதனால் ஆண் பனைகள் 
பெண் பனைகளாய்க் குறும்பை யீன்றன . 
அவ்விடம் நீங்கிப் பல தலம் சேவித்துத் 
திருவாலங்காட்டிற்கு அருகு அணை கையில் 
முன்னம் காரைக்கால் அம்மையார் , மிதித் 
தல் அஞ்சித் தலையால் நடந்த தலம் என்று 
தாம் மிதித்தற்கு அஞ்சி அத்தலத்தைச் 
செல்லாது அருகிருக்கும் கிராமத்தில் இர 
வைப் போக்கினர் . சிவமூர்த்தி அன்றிரவு 
கனவிற்றோன்றி நம்மைப் பாடுதற்கு மறந் 
தனையோ என்று சொல்ல விழித்துத் துதி 

துஞ்சவருவாரும் " என்னுந் திருப் 
பதிகம் பாடியருளினர் . பின் திருக்காள 
த்தி தரிசித்து அங்கிருந்தவண்ணம் வட 
நாட்டுத் திருப்பதிகளைப் பாடித் துதித்துத் 
திருவொற்றியூர் அடைந்து சிவ தரிசனஞ் 
செய்திருந்தனர் . இது நிற்க , திருமயிலை 
யில் வைசியர் குலத்தில் சிவபக்தியிற் சிற 
ந்த சிவநேசச்செல்வர் என்னும் பெயர் 
உள்ளவர் ஒருவர் இருந்தார். இவர் திரு 
ஞானசம்பந்தமூர்த்திகளின் அற்புதச் செம், 
ல்களைக் கேட்டு அவரிடத்தில் அன்பு 
பூண்டு இரவும் பகலும் அவரைத் திய : 
னித்து இருந்தனர் . இவருக்கு அழகு 
வாய்ந்த பூம்பாவை யென்னும் ஒரு குமரி 
இருந்தனர் . இவர் அன்பின் மிகுதியால் 


தமது செல்வங்களையும் பூம்பாவையையும் 
திருஞானசம்பந்த மூர்த்திகளுக்குக் கொடு 
த்து மணஞ்செய்விக்க எண்ணியிருந் தனர் . 
பூம்பாவையார் ஒருநாள் தமது தோழிய 
ருடன் பூங்காவனத்திற் சென்று பூக்கொ 
ய்து வருகையில் பாம்பு கடித்து இறந்த 
னள் . தந்தையார் பல விஷ வைத்தியர் 
களைக் கொண்டு பார்த்தும் பலனின்றாய் 
ற்று , பின் உயிர் நீங்கிய தேகத்தை இரண் 
டொரு நாள் வைத்தும் காத்தும் பயனில் 
லாதது அறிந்து ஒருவாறு தேறி உடலைத் 
தகனஞ் செய்து எலும்புகளைக் குடம் ஒன் 
றில் அடைத்துக் கன்னிமாடத்தில் வைத் 
துத் திருஞானசம்பந்தர் வரவை எதிர் 
நோக்கி யிருந்தனர் . பிள்ளையார் திருவொ 
ற்றியூரில் எழுந்தருளி யிருக்கும் செய்தி 
செட்டியார் கேட்டுத் தெரு முதலிய அலங் 
கரித்து எதிர்கொண்டு வணங்கினர் . பிள் 
ளையாரும் வணங்கிச் சென்று சிவநேசாது 
செய்தி கேட்டுச் சிவமூர்த்தியிடம் விடை 
பெற்றுத் திருமயிலை யடைந் தனர். பிள் 
ளையார் சிவநேசரது கருத்தை முற்றுவிக்க 
வும் . ஆருகதர் , பௌத்தர் நிலைகெடவும் 
திருவுளங் கொண்டு கபாலீச்சுரமுடையா 
ரை வணங்கிச் சிவநேசரை நோக்கி உமது 
மகளிரின் எலும்பை நிறைத்த குடத்தைத் 
திருமதிலின் புறத்துக்கொண்டு வருக என் 
றனர் . சிவநேசர் அவ்வகை செய்து குறிப் 
பித்தனர் . பிள்ளையார் திருக்கோபுரவாயி 
வின் நேரே எழுந்தருளி எலும்பு இருக்கும் 
குடத்தை நோக்கி மட்டிட்ட புன்னை " 
என்னுந் திருப்பதிக முதலாக ஒன்பது 
திருப்பதிக மோதினர் . பத்தாம் திருப் 
பதிகத்தில் பூம்பாவை குடத்தினின்றும் 
( கஉ ) வயதுடன் எழுந்தனள் , இவ்வற்பு 
தத்தைக் கண்டு தேவர் பூமாரி பொழிந் 
தனர் . பின் பிள்ளையார் சிவநேசரை கோ 
க்கி உமது குமரியை அழைத்துச் செல்லும் 
என்றனர் . செட்டியார் , இக் கன்னிகை 
யைத் தேவரீர்க் கென்றே நியமித்தது 
என்று பிரார்த்தித்தனர் . பிள்ளையார் சர் 
வான்மாக்களும் உய்யும்படி இவளைப் பிழை 
ப்பித்தபடியால் இவ்வார்த்தை தகாது என 
மறுத்தனர் . இதனால் சிவநேசர் , தம் கும 
ரியை வேற்றோர்க்கு விவாகஞ் செய்விப்ப 
தில்லையெனக் கன்னிமாடத் திருத்தினர் . 
பூம்பாவை சிவத்தியானத்திருந்து முத்தி 
யடைந்தனள் , பிள்ளையார் திருமயிலை சிங் 
கிப் பல தலங்களைச் சேவித்துச் சீர்காழி 


திருஞானசம்பந்தருடன் - புத்தர் 


886 


திருதராஷ்டிரன் 


யடைந்து முருககாயனார் திருலேநக்கராய புட்பநந்தி , பவணநந்தி , சுன கருந்தி , குனக 
னார் முதலியவருடன் இருந்தனர் . 

பின் நந்தி , திவணநந்தி , அநகருந்தி , 
சிவபாதவிருதயர் தமது குமாருக்குத் திரு திருட அனு பாஞ்சாலபதி சோசித் குமான் 
மவஞ் செய்விக்க எண்ணிப் பிள்ளையார்க் 

இவனுக்குச் சத்யகருமன் என்று பெயர் . 
குக் குறிப்பித்தனர் . இச் செய்தி கேட்ட திருடநேமி புதன் மரபில்வந்த சத்யதிரு 
பிள்ளையார் உடன்படாமை யறிந்து வேதி தன் புத்ரன் , 
யர் பலருக்குக் உற வேதியர்கள் வேத திருடவிரதன் அங்க தேசாதிபதி , விசியன் 
வொழுக்கம் வளர்க்கவந்த தேவரீர் வேத குமரன் , 
விதி யொழுகிக் காட்டாவிடின் யாதாம் திருட்டாந்தப் போலி- திருட்டாந்தத்திற்குக் 
என்றனர் . அதனால் பிள்ளையார் உடன் கூறிய இலக்கணம் பெறாமல் திருட்டாந் 
பட்டது அறிந்து தந்தையார் திருநல்லூரில் தம்போலத் தோன்றுபவை திருட்டாந்தப் 
நம்பாண்டார் நம்பியின் குமரி பிள்ளையார்க் போலி . அவை பதினெட்டு . சாத்தியவிக 
குத் தக்கவளென்று அறிந்து அக் கன்னி லன் , சாதகவிகலன் , உபயவிகலன் , ஆச்ரய 
கையை மணப்பெண்ணாகத் தீர்மானித்துத் வீனன் , அவ்யாப்தியபிதானன் , விபரீதவி 
திருமணநாள் கொண்டனர் . பிள்ளையார் யாத்தியபிதானன் , சாதனாவியாவிருத்தன் , 
அந்நாளில் நம்பாண்டார்நம்பியின் சுற்றத் சாத்யாவியாவிருத்தன் , உபயவியாவிருத் 
தவர் எதிர்கொள்ளத் திருநல்லூர் அடை தன் , ஆச்ரயவிரத் தீனன் , வியாவிருத்திய 
து பெருமணமென்னும் ஆலயத்தை வண பிதானன , விபரீ தவியாப்தியபிதானன் , சந் 
ங்கித் திருமணப்பந்தல் அடைந்தனர் . நம் தித்தசாத்தியன் , சந்தித்தசா தனன் , 

சந்தி , 
பாண்டார்நம்பி விதிப்படி தமது குமரி தவுபயன் , சந்தித்த ஆச்ரயன் , சந்தித்தசாத் 
யைத் திருஞான சம்பந்தமூர்த்திகளுக்குக் யாவியாவிருத்தன் , சந்தித்தசாதனாவியா 
கொடுத்தேனென்று கோத்திர சூத்திரங் விருத்தன் . ( சிவ - சித் . ) 
களைக் கூறிப் பிள்ளையார் திருக்கரத்தில் திருட்டாந்தம் - எதுவிற்கும் சாத்யத்திற்கும் 
நீர் வார்த்தனர் . பின் பாணிக்கிரகண வியாப்தியைக் கிரகிக்கும் தலம் . (சிவ -சித் .) 
முகூர்த்தம் வந்த அளவின் மணமகளைப் திருணநான் - சிவமூர்த்தியால் தேவர்களின் 
பிள்ளையாரின் வலப்பக்கம் சேர்த்தனர் . கர்வபங்கத்தின் பொருட்டுச் சிருட்டிக்கப் 
பிள்ளையார் திருக்கடி சூத்திரம் புனைந்து பட்ட புல்போல்வன் . இவனை யெதிர்க் 
மந்திரத் தீவலஞ்செய்து இவ் வில்லொழுக் கத் திரிமூர்த்திகள் முயன்று பின்னடைம் 
கம் வந்தமையால் இவளுடன் எம்பெரு தனர் . 
மான் திரு அருட்கழல் சேர்வனாக என்று திருத்தேவர் தேவகன் தமரி, வாசதே 
திருவுளங்கொண்டு சிவமூர்த்தி 

எழுந் 

வன் பாரிகளில் ஒருத்தி . 
தருளி யிருக்கும் பெருமணக் கோவில் திருததேவி வசுதேவன் பாரி குமான் 
அடைந்து அடியேனை யாண்ட பெருங் திருவிஷ்டன், தேவகன் பெண் . 
கருணையின்று பிரிவறக்கூட்டும் என்னும் திருதராஷ்டிரன் - 1. கௌரவவம்சத்தவன் , 
தோற்றத்தால் நல்லூர்ப்பெருமணம் என் காந்தருவ ராசனாகிய அப்ட்டன் குமரனா 
னுந் திருப் பாசுரத்தால் உமது திருவடி கிய அம்சன் என்பவனது அம்சத்தால் பிற 
அடையும் தருணம் ஈது என்று விண்ணப் ந்தவன் . துரியோ தனன் ஒழிந்த இவன் 
பித்தனர் . எல்லாமுடைய நாயகன் “ ஐய " நூறு குமாரும் விசிரவசு குமாரர் அம்சம், 
நீயும் இந்த மாதரும் இத் திருமணங் காண இவன் விசித்திரவீரியன் பாரியாகிய அம் 
வந்தாரும் இச்சோதியுட்டோன்றும் பெரு பிகை யிடத்து வியாசசாற் பிறந்தவன் . 
வழியிற் சேர்க என்று அருட்சோதி யுருவா இவள் தேவி காந்தான் . இவன் மூன்று 
விருந்தனர் . பிள்ளையாரும் திருலோக்கர் , தேசத்திற்கும் தலைவன் ஆதலின் இப் 
நம்பாண்டார் நம்பி , திருநீலகண்டயாழ்ப்பா பெயர் பெற்றான் என்பர் . ( ஆயின் திரித 
ணர் திருமணம் காணவந்த திருக்கூட்டத் ராட்டிரனென்ன 

இருத்தல் வேண்டும் . 
தவரும் அச்சோதியுட் கலந்தனர் . பின் திருதராட்டான் என் ஆனது மரு . ) 
திருவருட்சோதி மறைந்தது . ( பெ - புரா .) இவன் , குருர்டை அரசாண்டு தனது 
நானசம்பந்தருடன் வாதிட்ட புத்தர் தர்பயாக பான் வெனை இளவாசார் 
சந்துசோன் , இந்துசேகன் , தருமசேநன் , இருவரும் ரசாண்டு வருகையில் பாண்டு 
எந்து சேநன் , கனகநேன் . கனகநந்தி , இறக்கப் பாண்டுவின் குமார் சிறுவரர் 5 


திருதராஷ்டிர புத்திரர் நூற்றுவர் 


887 


திருதி 


60 


லால் அவர்களுக்குக் கல்வியோடு தனூர் சமன் , , 

(30 ) ஊர்ணநாபன் , ( 81 ) பத்ம 
வித்தை முதலியவைகளைக் கற்பித்து வள நாபன் , ( 32 ) நந்தன் , ( 33 ) உபநந்தன் , 
ர்த்து வந்தனன் . பாண்டவாது புத்தி ( 34 ) சேநாபதி , ( 35 ) சுடேணன் , ( 36 ) 
கோசாத்தையும் சாகசத்தையும் கண்ட கண்டோதரன் , ( 37 ) மகோதரன் , ( 38 ) 
துரியோ தனன் பொறாமை கொண்டு தன் சித்திரவாகு , (39 ) சித்ரவர்மா , ( 40 ) சுவ 
பிதாவிடம் முறையிட்டுக் கொண்டபடி ர்மா , ( 41 ) துருவிரோசான் , ( 42 ) அயோ 
கேட்டுப் பாண்டவரை இந்திரப்பிரத்தத்தி வாகு , ( 43 ) மஹாவாகு , ( 44 ) சித்திரசா 
லிருந்து வருவித்துச் சபாமண்டபம் காண் பன் , (45 ) சுகுண்டலன் , ( 46 ) வீமவேகன் , 
பித்துச் சகுனியால் சூதாடுவித்துக் காட் ( 47 ) வீமபலன் , ( 48 ) பலாகன் , ( 49 ) வீம 
டிற் கேகினன் . பாண்டவர் காடு சென்று விக்ரமன் , ( 50 ) உக்ராயுதன் , ( 51 ) வீம 
மீண்டு நாடடைந்து யுத்த சந்தத்தராயிருக் சான் , ( 52 ) கனகாயு, ( 53 ) திருடாயு தன் , 
கையில் சஞ்சயனை ஏவி அவரது கருத் ( 54 ) திருடவர்யா , ( 55 ) திருடகத்ரன் , 
தறிந்து பாண்டவர் சண்டை புரிகையில் ( 56 ) சோமகீர்த்தி , ( 57 ) அநூதரன் , ( 58 ) 
பதினெட்டு நாளும் நடந்த செய்திகளைச் சராசந்தன் , ( 59 ) திருடசந்தன், ( 60 ) சத் 
சஞ்சயனாலறிந்து யுத்தத்தில் துரியோத தியசந்தன் , ( 61 ) சகச்சிரவாகு , ( 62) உக் 

னாதியர் இறந்தபின் சிலகாலமிருந்து தவ கிரச்சிரவா, ( 63 ) உக்ரசோன் , ( 64 ) சே 
த்தை யடைந்து காடு சென்று நாரதரால் நாறி , ( 65 ) மகமூர்த்தி , ( 66 ) அபராசிதன் , 
இனிவரும் பதவியில் குபேரனிடத்தில் (67 ) பண்டி தகன் , ( 68 ) விசாலாக்ஷன் , 
யக்ஷராஜனாயிருப்பையெனக் கேட்டு வியா 

(69 ) துராதரன் , (70 ) திருடகத்தன் , ( 71 ) 
சரால் , இறந்த மைந்தர் முதலியவரைக் சுகத்தன் , ( 72 ) வாதவேகன் , ( 73 ) சுவர்ச் 
கண்டு தவஞ்செய்கையில் காட்டுத் தீப் சசன் , ( 74 ) ஆதித்யகேது , ( 75 ) வெகு 
பற்றிவர அதிலகப்பட்டுக் காந்தாரி , குந்தி , வாதி , ( 76 ) நாகத்தன் , ( 77 ) அநுயாயி , 
கஞ்சயனுடன் மேலுலகமடைந்தவன் . தரு ( 78 ) நிஷங்கி , ( 79 ) கவசி , ( 80 ) தண்-, 
மராஜனுக்குப் பட்டமான பதினெட்டாம் ( 81 ) தண்டதரன் , ( 82 ) தனுக்கிரகன் , 
வருஷம் இறந்தான் . இவன் காந்தருவ ( 83 ) உக்கிரன் , ( 84 ) பீமரதன் , ( 85 ) 
அம்சம் 

வீரன் , ( 86 ) வீரவாகு , ( 87 ) அலோலுபன் , 
2 , பாதாள வாசியாகிய நாகன . 

( 88 ) அபயன் , ( 89 ) இரௌத்திரகர்மன் , 
3. சக்கிராங்கன் குமரன் . இவன் தன் ( 90 ) திருடா தன் , ( 91 ) அநாதிருடியன் , 
குலம் நீங்கித் தன் பாரியுடன் நந்தன வனத் ( 92 ) குண்டபேதன் , ( 93 ) விராவி , ( 94 ) 
திற் சென்று மிருத்தியு லிங்கம் பூசித்து தீர்க்கலோசான் , ( 95 ) தீர்க்கவாகு , ( 96 ) 
வாணாசுரனாகப் பிறந்து குடமுழாமுழக் மகாவாகு , ( 97 ) வியுடோரு , ( 98 ) கன 
கினவன் . ( கடம்பவத புராணம் ) 

காங்கதன் , ( 19 ) குண்டசித்து , ( 100 ) சித் 
4. ஒரு காந்தருவன் . இவளை யிந்தி 

திரகன் . 
என் , மருத்துச் செய்த யாகத்தில் பிரகஸ் திருதராஷ்டிரை - தருமன் புத்ரி . விச்சுளி 
பதியைப் புரோகிதராய்க் கொள்ள ஏவப் 

களைப் பெற்றவள் 
பட்டவன் . ( பார - அச்வமேதபர்வம்) . 

திருதவரதன் ஒரு வேதியன் . இவன் 
திருதராஷ்டிரன் புத்திரர் நூற்றுவர்- ( 1) துரி 

மனைவி , புத்திரனைக் கூடிய பாபம் பற்ற 
யோ தனன், ( 2 ) யுயுத்சு, ( 3 ) துச்சாதனன் , 

தௌ தபாப தீர்த்த ஸ்நாகஞ்செய்து நல 
( 4 ) துச்சகன் , ( 5 ) துச்சலன் , ( 6 ) துர்மு 

மடைந்தாள் . ( பிரமபுராணம்) 
கன் , ( 7 ) விவிஞ்சதி , ( 8 ) விகர்ணன் , ( 9 ) 

திருதவன்மா ஒரு சோழன். திருவேங் 
சலசந்தன் , ( 10 ) கலோசகன் , ( 11 ) விந் 

கடமலை யுண்டான காலத் திருந்தவன . 
தன் , ( 12 ) அநுவிந்தன் , ( 13 ) தூர்த்தரு 
டன் , ( 14 ) சுவாகு , ( 15 ) துர்ப்பிர தருட திருதன் - 1. காந்தாரன் போன் . 
ணன் , ( 16 ) துர்மருடணன் , ( 17 ) துருமு 

2. இவன் ருக்குவேதத்திற் புகழப்பட் 

டவன் . 
கன் , (18 ) தூர்க்கருணன் , ( 19 ) கர்ணன் , 
( 20 ) சித்திரன் , ( 21 ) உபசித்திரன் , ( 22 ) திருதி - 1 மனுவென்னும் ஏகாதசருத்திகள் 
இத்திசொக்கன் , ( 23 ) சாரு , ( 24 ) சித்திரா தேவி . 
கென் , ( 25 ) துர்மதன் , (26 ). துர்பிரகா 2. ( சூ . ) விபிலாசுவன் குமரன் . 
கன் , ( 27 ) விவித்சு , ( 23 ) விகடன் ( 29 ) 3. தக்ஷன் பெண் . தருமன் தே 


திருதிவிருதன 


888 


திருநாவுக்கரசு சுவாமிகள் 


ரன் . 


பித்து , 


4. விசயன் குமரன் , - இவன் குமரன் பூண்டிருத்தவின் காமச்சுவை கண்டவர் 
திருதவிருதன் 

போல் கவிபாடியிருத்தல் எண்ணத்தக்க 
5. கபிலன் தேவி . இவளில்லாவிடம் தெனச் சந்தேகித்தலைத் தேவருணர்ந்து 
தைரியமின்றி யிருக்கும் , 

இருப்புக் கட்டியைப் பழுக்கக்காய்ச்சு 
திருதிவிருதன் - 1. ஏகாதச ருத்திரருள் ஒரு வித்து நான் இளைமை முதல் துறவுபூண்டு 
வன். தேவி தீக்ஷை . 

தீநெறியொழுகா திருத்தல் உண்மையா 
2. திருதி குமான் . இவன் குமரன் சத் யின் இத்தீ என்னைச்சுடா தொழிக எனக் 
தியகர்மா. 

கட்டியைத்தழுவினர் , புறங்கூறிய சிலர் 
திருதுசேது - தெக்ஷசாவர்ணி மநுப் புத்தி நடுங்கித் தேவரை வேண்டிக்கொள்ளத் 

தேவர் அவர்களை நோக்கி நீங்கள் எனது 
திருத்தக்கதேவர் இவர் , சோழர் குலத் துறவொழுக்கத்தைப் பலாறியச் செய்தீர் 
துதித்துக் கல்வியில் வல்லவராய்த் தம் ஆதலின் நன்மையே புரிந்தீரெனக் களிப் 
மத சித்தாந்தமாகிய ஆருகதசமய வுண்மை 

ஆசிரியரைச் சேர்ந்திருந்தனர் . 
யறிந்து துறவு பூண்டு இருந்தனர் . இவர் இவர் செய்த நூல்கள் , நரிவிருத்தம் , சீவக 
மதுரை நகாடைந்து சங்கப் புலவர்களு சிந்தாமணி . இவர் திருவள்ளுவரிருந்த 
டன் பழகி அளவளாவி யிருக்கையில் சங் மயிலை நகரத்தில் அவர் காலத்திருந்தா 
கத்தவர்கள் , உங்கள் சமயத்துப் புலவர்கள் ரென்றும் கூறுவர் . ( சீவக சிந்தாமணி .) 
வீட்டு நூல் கூறவல்லரேயன்றிக் காமநூல் திருத்தங்கால் - பாண்டி நாட்டிலுள்ளதோ 
கழறும் வலியிலர் எனத் தேவர் , அங்ஙனம் ரூர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்குச் சமீபமாக வுள் 
அன்று அவர்கள் அதனை வெறுத்துச் ளது . ( சிலப்பதிகாரம்) . 
செய்திலர் . காமச்சுவை யறியா தாரன்று திருத்தாமனார் - சேரமான் வஞ்சனைப் 
என்றனர் . அது உண்மையாயின் நீர் ஒரு பாடிப் பரிசுபெற்றவர் . ( புற . நா . ) 
நூல்செய்கவென்றனர் . தேவர் அதை மன திருத்திரன் - பாஸூ எனும் அரசனுக்குப் 
திற்கொண்டு தமது எண்ணத்தைத் தமது புத்திரன் , இவன் ருக்வேதத்திற் புகழ்ந்து 
ஆசிரியர்க்குத் தெரிவிக்க, ஆசிரியர் , அப் கூறப்பட்டவன் . 
பொது அவ்வழி யோடிய நரியைக் காட்டி திருத்தொண்டரந்தாதி - நம்பியாண்டார் நம் 
இக்கரிச் சாதியை முன்னிட்டு ஒரு சரிதை பிகளாலருளிச் செய்யப்பட்ட தொண்டர் 
செய்யக் கட்டளையிட்டனர் . தேவர் அத 
னைச் சிரத்திற்கொண்டு யாக்கை , செல் திருத்தொண்டர் புராணம் சிவனடியவர் 
வம் முதலியவற்றின் நிலையாமை பொரு சரிதை சொன்ன நூல் . இது சேக்கிழார் 
ளாக நரிவிருத்தம் என ஒரு நூல் செய்து சுவாமிகளால் அருளிச்செய்யப்பட்டது 
ஆசிரியருக்குக் காட்டினர் . ஆசிரியர் களிப் திருத்தோணியப்பர் இவர் விஜயாகத் 
புற்றுச் சீவகன் சரிதையைக் காவியமாக்க தரசராகிய கிருஷ்ணதேவ மகராயர் காலத 
என்று கடவுள் வாழ்த்துப்பாடி யருளினர் . திருந்த ஒரு புலவர் . தத்வப்ரகாசரைக் 
திருத்தக்கதேவர் ஆசிரியர் பாடிய " செம் காண்க . 
பொன் " என்னும் 

என்னும் கவியைச் சிரமேற் திருநகரிப்பிள்ளை எழுபத்தினாலு சிம்மாச 
கொண்டு தாமும் " மூவா முதலா " என் னாதிபதிகளில் ஒருவர் , ஸ்ரீ வைஷ்ணவர் 
னும் ஒரு செய்யுளியற்றியாசிரியர்க்குக் ( குருபரம்பரை .) 
காட்டினர் . ஆசிரியர் , திருத்தக்கதேவர் திருநகர் - வேசாலி என்றும் அரசனது நகர் . 
செய்ததே நன்றாயிருத்தல் கண்டு அதனை ( பெ.கதை ) 
முன்வைக்கக் கட்டளையி.- ஆசிரியர் கட்ட திருநறையூர்நம்பி - திருமங்கையாழ்வார்க்கு 
ளைக்கஞ்சி அதனை முன்வைத்து எட்டு நாட் 

ஆசாரியர் . 
களில் சீவக சிந்தாமணியைப் பாடிமுடித்து திருநாவுக்கரசு சுவாமிகள் திரிமுனைப் 
ஆசிரியர்க்குக் காட்டினர் . ஆசிரியர் காவி பாடி நாட்டில் திருவாமூரில் வேளாளர் 
ட த்தைச் சங்கத்தவர்க்குக் காட்டக் கட்ட குலத்தில் குறுக்கையார் குடியில் புகழ 
உளயிட அவ்வகைப் பாண்டியனவைக்களத் னார்க்கு மாதினியார் வயிற்றில் தில் தவதி 
மூச் சங்கத்தார் முன்பு கூறச் சங்கத்தவர் யார் என்னும் ஒரு புத்திரியும் , இரண்டா 
கேட்டுக் களித்தனர் . அவர்களுட் சிலர் வது இவரும் அவதரித்தனர் . இவர்க்குத் 
இவர் இளைமைப்பருவந் தொடங்கித் துறவு தந்தையார் மருணீக்கியார் எனத் திரு 


சரிதை . 


திருநாவுக்கரசு சுவாமிகள் 


853 


திருநாவுக்கரசு சுவாமிகள் 


தனர் . 


நாமம் இட்டுக் கல்வி முதலிய கற்பித்து 
வந்தனர் . தில தவதியாருக்கு மணப்பருவம் 
சமீபித்தவுடன் இராஜா விடத்தில் சேனாதி 
பதித்தொழில் புரிந்து வருபவரும் தம் 
குலத்துக் கொத்தவருமாகிய கலிப்பகை 
பார் தில தவதியாரைத் தமக்கு மணஞ்செய் 
துதரக் கேட்கத் தில தவதியாரின் தந்தை 
உடன்பட் டிருந்தனர் . இவ்வகை இருக் 
கையில் அரசன் எவ்லால் கலிப்பகையார் 
யுத்தத்திற்குச் சென்று அங்கே நெடு நாளி 
ருந்தார் . இங்குப் புகழனார் காலஞ்சென் 
றார் . மாதினியாரும் சககமனம் அடைந் 
தனர் . முன் சொன்ன கலிப்பகையார் யுத் 
தத்தில் இறந்தனர் . ஆதலால் தில தவதி 
யார் எனக்கென நியமித்த கணவர் இறந்த 
னர் . ஆதலின் நானும் இறப்பேனெனத் 
துணிந்து இருக்கையில் மருணீக்கியார் 
தமக்கையாரை நோக்கி உம்மைத் தாய் தந் 
தையர்க்குப் பதிலாக எண்ணி யிருக் 
கிறேன் ; நீர் இறப்பிராயின் உமக்கு முன் 
நானும் இறப்பேன் என மருணீக்கியார் 
பொருட்டு உடல் துறவாது உயிருடன் இரு 
ந்தனர் . மருணீக்கியார் கல்வியில் வல்லவ 
ராய் யாக்கையும் செல்வமும் நிலையாமை 
யுணர்ந்து தமது செல்வங்களை அறவழியிற் 
செவவு இட்டுப் பாடலிபுத்ரமடைந்து சம 
ணர் பள்ளியுட் சென்று அவர்கள் போத 
னைக்குட்பட்டுச் சமணமதம் சார்ந்து அதை 
மெய்ச்சமயமெனக் கொண்டு அச் சமயத் 
தில் வல்லவராயினர் . சமணர் இவரது 
வல்லமை யறிந்து அவருக்குத் தருமசேனர் 
என்கிற பெயர் தந்து தங்களுக்கு ஆசிரிய 
ரும் ஆக்கினர் . இது நிற்க , திருவாமூரி 
விருந்த தில தவதியார் சிவபக்தி முதிர்வால் 
சிவ புண்ணியஞ் செய்ய விரும்பித் திரு 
வதிகை வீரட்டானம் சென்று சிவபணி 
விடை செய்து வருகையில் தன்னுடன் 
பிறந்தார் சமணசமயத்தில் ஆழ்ந்து இருப் 
பதை யெண்ணி வருந்திச் சிவமூர்த்தி 
யைத் துதித்து அவரை ஆட்கொள்ள 
வேண்டுமென வேண்டினர் . சிவமூர்த்தி 
தில தவதியாரின் சுவப்பனத்தில் அவனைச் 
சூலைநோய் தந்து ஆட்கொள்வோம் மனக் 
கவலை யொழிக என்று திருவாய் மலர்ந்து 
மறைந்தனர் . பரமசிவம் திருவாய் மலர்ந்த 
படி சூலைநோய் தருமசேனரைப் பற்றி 
வருத்தியது . சமணர் தங்களுக்குத் தெரிந்த 
மந்திர ஔஷதங்களைப் பிரயோகித்தும் 
தணியாமையால் கைவிட்டனர் . மருணீக் 


கியார் இச் செய்தியைத் தம் தமக்கைக்குத் 
தூதின் வழி தெரிவித்தனர். தூதன் திரு 
வதிகை வந்து திலதவதியார்க்குத் தெரி 
வித்தனன் . தில தவதியார் பரமசிவத்தின் 
பெருங்கருணையை யெண்ணி நான் சம் 
ணர் இருக்கையில் வரேன் என்று கூறி 
னர் . 

தமக்கையார் வராமை நோக்கித் 
தாமே ஒருவரும் அறியாமல் பாயுடை , 
உறி , குண்டிகை முதலியவற்றை யு தறிச் , 
சூலை துணையாக ஆப்தராய் உள்ளார் கை 
லாகு கொடுக்கத் தமக்கையாரிடம் வந்து 
நீரே துணை உம்மையே ஆதரவு என்று 
அடைந்தேன் என்று திருவடியில் விழுந் 

தில தவதியார் தம் தம்பியாரை 
யெழுந்திருக்கச் செய்து இது பரமசிவம் 
ஆட்கொள்ளச் செய்தது என்று ஸ்ரீ பஞ் 
சாக்ஷரத்தைத் தியானித்து மருணீக் 
கியார்க்கு விபூதி கொடுத்தனர் . மருணீக் 
கியார் அதை ஆவலுடன் தமது தேக முழு 
வதும் பூசிக்கொண்டனர் . தில தவதியார் , 
மருணீக்கியாரைத் திருப்பள்ளி யெழுச்சி 
யில் திருக்கோயிலுக்கு அழைத்துச்சென் 
றனர். மருணீக்கியார் சுவாமியைப் பிரத 
V ணஞ்செய்து வணங்கி நின்று திரு அரு 
ளால் தமிழில்பாடும் வல்லமை அடைந்து 
கூற்றாயினவாறு விலக்ககலீர் 

எனும் 
திருப்பதிகம் பாடியருளினார் . 

உடனே 
சூலைநோய் 

மருணீக்கியார் 
உடல் பூரிக்க ஆனந்தத் தழுந்தி வணங்கு 
கையில் சிவமூர்த்தி அசரீரியாய் நீ அற்புத 
மதுரமாகிய தேவாரத்தால் நம்மைத் துதித் 
தபடியால் உனக்குத் திருநாவுக்கரசு என் 
னும் பெயருண்டாகுக என்று மறைந்த 
னர் . அரசுகள் தாம் மனமொழி மெய்க 
ளால் திருத்தொண்டு செய்யத் திருவுளங் 
கொண்டு தியானம் , பாடுதல் , உழவாரப் 
பணிவிடை இவற்றை விடாது இயற் 
றினர் . இவ்வகைச் சிவத்தொண்டு செய்து 
இருக்கையில் சமணர்கள் இவர் சைவரான 
தைப் பாடலிபுத்ரத்தாசன் அறியின் நம் 
மைத் தொலைத்து அவனும் சைவனாவன் 
என நீங்கிப் பல்லவராயனிடம் வந்து தரு 
மசேனர் பொய்யாகச் சூலைநோய் என 
நடித்துச் சைவசமயம் புகுந்தனர் . ஆத 
லால் அவரையழைத்துத் தண்டிக்கவேண் 
டும் என்றனர் . 

பல்லவன் உடன்பட்டுச் 
சேனைகளை அனுப்பத் திருநாவுக்கு அரசு 
கள் " நாமார்க்கும் " என்னுந் திருப்பதிக 
மோதினர் . பின்னும் மந்திரிகள் வேண்டி 


நீங்கியது . 


ருநாவுக்கரசு சுவாமிகள் 


840 


திருநாவுக்கரசு சுவாமிகள் 


யழைக்க நமக்கு வரும் அபாயங்கட்குச் விரவு ” எனவெடுத்து " ஏழையேன் பண் 
சிவமூர்த்தி யிருக்கிறார் என்று அரசன் டிகழ்ந்தவாறே " எனத் துதித்திருக்கையில் 
எதிர் நின்றனர் . பல்லவன் இவனுக்கு முன் தீங்கு செய்த பல்லவன் திருவதிகை 
யாது தண்டனையெனச் , சமணர் நீற்றறை வந்து அரசுகளை வணங்கிச்- சைவனாயி 
யில் இடுவது , ஆகும் எனப் , பல்லவன் னான் . பாடலிபுரத்த்திலிருந்த காடவன் 
உடன் பட்டு ஏவலாளரிடம் கூற , அவர் என்னும் அந் நாட்டரசனும் சமணசமயம் 
கள் அரசுகளை நீற்றறையிலிட்டனர் . அர பொய்யென்று அறிந்து சமணப்பள்ளிகளை 
சுகள் ( மாசில் வீணையும் மாலைமதியமும் " யிடித்துக் கற்களைக் கொண்டுவந்து திரு 
என்னுந் திருப்பதிகம் பாடிக்கொண்டு நீற் வதிசையில் குண தரிச்சுரம் கட்டினான் . 
றறையில் பொய்கையில் இருப்பது போல் பின் அரசுகள் பல தலங்களையும் வணங்கப் 
இருந்தனர் . எழுநாட் சென்றபின் பல்ல பேர் அவாவுடையராய்ப் பல தலங்களைச் 
வன் சீற்றறையைத் திறந்து பார்க்கக் கூற சேவித்துத் திருத்தூங்கானைமாடஞ்சென்று 
அரசுகள் களிப்புடன் இருக்கக்கண்டு எவ சிவமூர்த்தியை நோக்கி அடியேன் சமண 
லாளர் கூறினர் . சமணர் அரசனை நோ சமயத்தோடு அழுக்கடைந்த இந்தத் தேக 
க்கி நம்மதத்தில் கற்ற மந்திர வலியால் த்துடன் உயிர் வாழேன் அடியேன் உயிர் 
பிழைத்தனன் . ஆதலால் நஞ்சூட்டவேண் வாழ்தற்பொருட்டுத் தேவரீர் திருவிலச் 
டும் என அரசன் அவ்வகைக் கட்டளையிட் சினையாகிய இடபக்குறியையும் சூலக்குறி 
டனன் . பிறகு நஞ்சூட்டப் பட்டும் அரசு யினையும் பொறித்தருள வேண்டும் என்று 
கள் களிப்புடன் இருந்தனர் . இதை அர பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண் 
சன் கேட்டு இவனை என்ன செய்வது ணப்பம் " எனத் திருப்பதிகம் பாடி விண் 
எனச் , சமணர்கள் யானையை 

ணப்பிக்க அவ்வகை ஒரு பூதம் அவ்விலச் 
கொல்ல ஏவுக என்றனர் . பல்லவன் அவ் சினைகளை யிட்டது . 

அவ்விடம் நீங்கிப் 
வகையே யானையையம் பாகரையும் எவு பல தலம் தரிசித்துச் சிதம்பரத்தில் உழ 
விக்க அரசுகள் யானையின் முன் " சுண்ண வாரத் திருத்தொண்டு செய்து திருப்பதி 
வெண் சந்தனச் சாந்தும் " என்னுந்திருப் கம் பாடி யிருந்தனர் . இவ்விடம் அரசுகள் 
பதிகம் ஓதினர் . யானை யரசுகளை வலஞ் இருக்கையில் திருஞான சம்பந்தமூர்த்தி 
செய்து வணங்கிப்போயிற்று . பாகர் கொல் சுவாமிகள் மகிமைகளைக் கேட்டு அவரை 
லத் தூண்டினர் . யானைப் பாகரையும் வணங்கவேண்டும் என்னும் அவாவினால் 
எதிர்ப்பட்டவரையும் கொன்று நாசமாக்கி சிவமூர்த்தியிடம் விடைபெற்றுச் சீர்காழி 

சமணர் அரசனை யடைந்து எங்கள் க்கு எழுந்தருளினர் . இவரது வாவை 
மந்திரத்தைக் கொண்டே எங்களை ஒட்டி யறிந்த திருஞானசம்பந்தர் எதிர்கொள்ள 
னன் எனப் பல்லவன் கோபித்து இவனை அரசுகளும் கண்டு வணங்கப் பிள்ளையார் 
யாது செய்வது என்றனன் . சமணர் கல் அப்பரே என்று வணங்கினர் . இருவரும் 
லைக் கட்டிக் கடலில் இடுவது தரம் என்ற ஆலயத்துட் சென்று வணங்கிப் பின் அவ 
னர் . அவ்வகை அரசன் சம்மதிக்க ஏவ ரிடம் விடைபெற்றுச் சோணாட்டுப் பல 
லாளா கற்றூணிற் பிணித்துக் கடலி தலங்களையும் வணங்கித் திருச் சத்தி முற் 
லிட்டனர் . அரசுகள் சிவமூர்த்தியின் திரு றம் என்னும் தலமடைந்து கோவாய் 
வடி துணையாப்பற்றி சொற்றுணை வேதி முடுகி என்னுந் திருப்பதிகத்தால் திரு 
யன் ” எனும் நமச்சிவாயப் பதிகத்தைப் வடியைச் சிரத்து வைத்து அருளல்வேண் 
பாடக் கல் தெப்பமாக மிதந்து அரசுக டும் என்று விண்ணப்பித்தனர் . பரமசிவம் 
ளைத் தாங்கிச் சென்று திருப்பாதிரிப் புலி திருநல்லூருக்கு வா " என்று கட்டளை 
யூர் கொண்டு சேர்த்தது . அரசுகள் அத் யிட்டனர் . அவ்வகை யரசுகள் திருநல்லூ 
தலத்தில் எதிர்கொண்ட சிவனடியவர்களு ரடைந்து தரிசிக்கையில் சிவமூர்த்தி திரு 
டன் சென்று ஆலயத்தையடைந்து , " ஈன் வடியைச் சிரத்தில் 

சிரத்தில் சூட்டி யருளினர் . 
எனத் திருப்பதிகம் பாடி அரசுகள் “ நினைத்து திருவடி யென் தலை 
அவ்விடத்து எழுந்தருளியிருந்தனர் . பின் மேல் வைத்தார் என்ற திருப்பதிகம் 
திருவதிகை தரிசிக்க ஆவல்கொண்டு ஓதினார் . பின்னும் பல தலங்களைத் சரி 
அவ்விடம் நீங்கி அத் தலவாசிகள் எதிர் சித்துத் திங்களூர் வழியாகச் செல்லுகை 
கொள்ள ஆலயத்துள் சென்று வெறியில் அப்பூதி யடிகள் தம்மிடத்தில் 5 


ளுமாய் ” 


திருநாவுக்கரசு சுவாமிகள் 


RAA 


திருநாவுக்கரசு சுவாமிகள் 


போன்பு வாய்த்தவராய் இருத்தல் கண்டு 
அவர் திருமாளிகைக்கு எழுந்தருளினார் . 
அப்பூதி அடிகள் அப்பருக்கு அமுது 
படைத்தல் வேண்டித் தமது புத்திரர் இரு 
வரில் மூத்த திருநாவுக்கரசுகளை நோக் 
கித் தோட்டத்திற்சென்று வாழைக் குருத் 
துக் கொண்டுவரச் சொல்லினர் , அக் கும் 
ரர் இலை கொய்கையில் பாம்பு தீண்ட 
விஷம் ஏறுவதன் முன் இலையை வீட்டில் 
இட்டுக் கீழே விழுந்து இறந்தனர் . அப் 
பூதியார் , சவத்தை மறைத்து இனி நாய 
னார் அமுது கொள்ளாரே என்று தடுமாற்ற 
மின்றி அரசுகளை அமுது செய்ய அழைத் 
தனர் . அரசுகள் அவ்விடம் நடந்தவை 
களைத் திருவருளால் உணர்ந்து அவரது 
அன்பை நினைந்து திருவருள் சுரந்து சவத் 
தைச் சிவாலயத்து முன்னே கொணர் 
வித்து ஒன்று கொலாம் " என்னும் திருப் 
பதிகம் பாடினர் . உடனே அப் புத்திரர் 
உயிர்பெற்றனர் . அப்பூதியடிகள் உயிர் 
பெற்றதற்கு மகிழாமல் அரசுகள் அன்னம் 
புசியாததற்கு வருந்து தலைக்கண்ட அரசு 
கள் அவரிடம் அமுதுண்டு சொல்மாலை " 
என்னுந் திருப்பதிகத்தில் அவரைச் சிறப் 

நீங்கிப் பல தலங்கள் சேவித்து 
நமிநந்தியடிகள் நீரினால் விளக்கேற்றின 
மையைச் சிறப்பித்துப் பாடிப் பல தலங்க 
ளுக்குச்சென்று சேவித்துத் திருவாரூரை 
வணங்கித் திருப்புகலூரில் இருக்கையில் 
திருஞானசம்பந்தமூர்த்திகளைக் கண்டு அவ 
ருக்குத் திருவாரூரினது திருவாதிரைப் 
பெருமைகளைச் சொல்லிப் பின் திருவாரூர் 
சென்று திரும்பிய திருஞானசம்பந்தரை 
எதிர்கொண்டு முருகநாயனார் மடத்தில் 
சிறுத்தொண்ட நாயனார் , திருநீலநக்கராய 
னாருடன் இருந்தனர் . சில நாள்களுக்குப் 
பிறகு அரசுகள் திருஞானசம்பந்த சுவாமிக 
ளுடன் பலதலங்களை வணங்கிக் குங்கிலி 
யக்கலய நாயனார் செய்த விருந்து உண்டு 
திருக்கடவூர் முதலிய பல தலங்களை வணங் 
கித் திருவீழிமிழலை யடைந்து பஞ்சத்தின் 
பொருட்டுச் சிவமூர்த்தி யருளிய படிக்காசு 
பெற்றுச் சிவனடியவரை உண்பித்துப்பஞ் 
சம் நீங்கியவுடன் பல தலங்களை வணங்கி 
வேதாரணியம் எழுந்தருளி வேதம் பூசி 
த்து மூடப்பட்டிருந்த திருக்கதவம் திறக் 
கப் பாடித் தரிசித்து அருவித்திரை செய் 
கையில் நாம் வாய்மூரிலிருப்போம் வா " 
என அப்பர் “ எங்கே யென்டை எல் லும் 

106 


திருப்பதிகம் பாடிக்கொண்டு செல்லச் 
சிவமூர்த்தி இவருக்குத் தரிசனந் தந்த 
கோலத்துடன் முன்னடந்தனர் . கெடும் 
பொழுது அம்முன் னடப்பவரை நெருங் 
கிலர் . சிவமூர்த்தி சமீபத்தில் காட்சி 
கொடுப்பவர் போல் அருகிருக்கும் ஆலயத் 
தில் மறைந்தனர் . அப்பர் திருவாய்மூ 
ருக்குச் சென்ற தறிந்த ஆளுடைய பிள்ளை 
யார் திருவாய்மூரடையச் சிவமூர்த்தி இரு 
வருக்கும் தரிசனந் தந்தருளினர் . பின் இரு 
நாயன்மார்களும் வேதாரணியம் சென்று 
இருக்கையில் திருஞானசம்பந்தர் பாண்டி 
மாதேவியா ரனுப்பிய திருமுகத்தால் மது 
ரைக்கு எழுந்தருளத் திருநாவுக்கரசுகள் 
பிரிதற்கஞ்சி நாகைக்காரோண முதலிய 
தலங்களை வணங்கிக்கொண்டு திருவாவடு 
துறை யடைந்து திருஞானசம்பந்தமூர்த்தி 
களுக்குப் பொன் கொடுத்ததை " மாயிரு 
ஞாலமெல்லாம் ” என்னுந்திருப்பதிகத்தாற் 
பாடிப் பழையாறையிற் சென்றார் . அங்கே 
வட தளியென்னும் ஆலயத்தில் சிவலிங்க 
மூர்த்தியைச் சமணர் மறைத்திருத்தலைக் 
கேள்வியுற்று அமுது செய்யாமல் திரு 
உருவைத் தரிசித்தன்றிச் செல்லேனென 
இருக்கச் சிவமூர்த்தி அரசன் கனவிற் 
சென்று தாமிருக்கும் ஆலயத்தின் அடை 
யாளங் கூறித் தம்மை வெளிப்படுத்தித் 
தரிசிக்க நாவுக்கரசு விரும்புகிறான் ஆத 
லால் சமணரைப்போக்கி ஆலயம் செய்க 
என்றனர் . மறுநாள் அரசன் சமணர்களை 
யோட்டி நாவுக்கரசுகளை வணங்கி ஆல 
யம் சமைத்தனன் , நாவுக்காசுகள் " தலை 
யெலாம் பறிக்கும் சமண் என்னும் திருப் 
பதிகம் பாடித் துதித்தனர் . பின் பலதலங் 
களை வணங்கித் திருப்பைஞ்சீலி செல் 
லுகையில் பசி தாகத்தால் வருந்தி மனந் 
தளர்ந்து சென்றனர் . இவரது வழியிளைப்பு 
நீக்கச் சிவமூர்த்தி வேதியராய் ஒரு தோப் 
பும் குளமும் உண்டாக்கிப் பொதிசோறும் 
வைத்து இருந்தனர் . இவரது 
நோக்கிக் கிட்டி வழிநடையால் வருந்தி 
னீர்போலக் காண்கிறது . என்னிடம் 
பொதிசோறு இருக்கிறது ; அதையுண்டு 
இக்குளத்துச் சலத்தைப் பானஞ்செய்து 
போக என்றனர் . வேதியர் பொதிசோற் 
றைத்தா அப்பர் வாங்கிப் புசித்து நீருண்டு 
இருக்கையில் வேதியர் நீர் எங்கே போகின் 
றீர் என அப்பர் திருப்பைஞ்சீலி செல்கி 
ன்றேன் என வேதியர் நானும் அவ்விடமே 


ஒருநாவுக்கரசு சுவாமிகள் 


892 


திருநாவுக்கரசு சுவாமிகள் 


டை 


செல்கின்றேன் என உடன் சென்று திரு 
ப்பைஞ்ஜீலி சென்றவுடன் மறைந் தருளி 
னர் . அப்பர் அதுகண்டு ஆநந்தக் கண்ணீ 
சொழுக அழுது அலறி வணங்கித் திருத் 
தொண்டு செய்து கொண்டிருந்தனர் . பின் 
அத் தலம் நீங்கித் திரு அண்ணாமலை முத 
விய தலங்களை வணங்கிக்கொண்டு தொண் 

நாட்டுத் திருப்பதிகளை வணங்கித் 
திருக்காளத்தி , திருப்பருப்பதம் சேவித்து 
அவ்விடம் நீங்கி உத்தர கைலாசத்தில் பா 
மசிவம் வீற்றிருக்கும் திருக்கோலம் தரி 
சிக்க விரும்பிக் காசியை யடைந்து நீங்கி 
இராப்பகல் நித்திரையின்றி உணவு இன்றி 
நடந்தனர் . கால்கள் இரண்டும் தேய்க் 
தன , கைகள் ஆதரவாக நடந்தனர் . அவை 
யும் தேய , மார்பினால் நகர்ந்து சென்றனர் . 
அது முரிய உருண்டு சென்றனர் . 
னால் தேக முழுதும் உறைய அப்பர் அன் 
பால் மனம் தளராது நகருதற்கு முடியா 
மையால் வழியிற் கிடந்தனர் . பரமசிவம் 

கருத்தை முற்றுவித்தற்கும் 
தமிழ் வேதம் தமிழ் நாட்டில் பரவவும் 
வேண்டி ஒரு தடாக நிருமித்து முனிவர் 
உருவுடன் எதிரில் தரிசனம் தந்து நீர் 
எங்கு எகுகின்றீர் என்றனர் . அப்பர் சிவ 
சின்னங்களுடன் இருப்பவரைக் கண்டு 
திருக் கைலைக்குச் சிவதரிசனத்திற்குச் 
செல்கின்றேன் என முனிவர் தேவர்களா 
லும் அடையப்படாத அக் காட்சி மனிதர்க 
ளுக்கு எளிதோ திரும்புதலே நன்று என் 
றனர் . அப்பர் அத் தரிசனம் செய்தாலல் 
லாமல் அநித்திய உடல் கொண்டு திரும் 
பேன் என்றனர். சிவமூர்த்தி இவரது 
துணிவு நோக்கி " நாவுக்கரச " எழுந்திரு 
எனலும் குறைந்த உறுப்புக்களைப் பெற்று 
அப்பர் எழுந்து அஞ்சலி அத்தராய்த் 
தமது குறை வேண்டினர் . பரமசிவம் 
அப்பரை நோக்கி இத் தடாகத்தில் மூழ் 
கித் திருவையாற்றில் எழுந்து அத்தலத் 
தில் கைலாசகிரியில் நாம் வீற்றிருக்கும் 
திருக்கோலம் கண்டு தரிசி என்று கட்டளை 
யிடலும் அப்பர் அக் கட்டளையைச் சிர 
மேற்கொண்டு ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தைச் செபி 
த்துத் தடாகத்தில் ஸ்நானஞ்செய்து திரு 
வையாற்றிலிருக்கும் ஒரு வாவியில் எழு 
ந்து கரை ஏறி வழியிலே சராசரங்கள் தத் 
தம் துணையுடன் இருத்தலைக் கண்டு அவற் 
றைச் சிவசத்தி யுருக்களாகத் தியானித் 
இத் திருக்கோயில் அடைந்து திருக்கை 


லாச தரிசனம் கண்டு ஆநந்தங்கொண்டு 
வணங்கினர் . பின் அவ்விடம் நீங்கித் திரு 
ப்பூந்துருத்தி சேர்ந்து ஒரு திருமடம் கட்டு 
வித்துத் திருத்தாண்டகம் பாடிக்கொண் 
டிருக்கையில் பாண்டி நாட்டில் சைா மதங் 
களைந்து சைவம் பரவச்செய்து தாம் இங் 
கிருப்பதைத் தேடி எழுந்தருளுகின்ற திரு 
ஞானசம்பந்தர் வாவுக் கெதிர்கொண்டு 
சென்று ஒருவரு மறியாமல் சன நெருக் 
கத்தினுள் புகுந்து அம் மூர்த்திகளின் சிவி 
கைகளைத் தாங்கி வருவார் ஆயினார் . திரு 
ஞான சம்பந்தர் திருப்பூந்துருத்தி அடை 
ந்து அப்பரைக் காணாமையால் அப்பர் எங் 
குற்றாரென இங்குற்றேன் என்று எதிர் 
சென்று வணங்கிச் சிவதரிசனம் செய்து 
அளவளாய் இருந்தனர் . 

பின் திருநாவுக் 
கரசுகள் பாண்டி நாட்டிற்கு எழுந்தருள 
எண்ணிச் சென்று நின்றசீர்நெடுமாற 
நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் குலச் 
சிறைநாயனாரும் வணங்கித் துதிக்கச் சில 
நாளிருந்து பாண்டி நாட்டுத் திருப்பதிகள் 
அனைத்தும் சேவித்துத் திருப்புகலூர் 
அடைந்தனர் . இத் தலத்தில் அரசுகள் 
உழவாரத் தொண்டு செய்கையில் இவரது 
வைராக்கியத்தை உலகத்தவர்க்குத் தெரி 
விக்கச் சிவபெருமான் , உழவாரப் படை , 
யிடும் தோறும் பொன் , நவமணி முதலிய 
தோன்றச் செய்தனர் . அரசுகள் அவற் 
றைப் பருக்கைக் கற்கள் போல உழவாரப் 
படையில் எந்திக் குளத்தில் எறிந்தனர். 
பின் சிவாஞ்ஞையால் அரம்பையர் இவரி 
டம் வந்து பலவாறு மயக்கியும் இவர் தம் 
தொண்டிலிருந்து தமது வினையை முன் 
னிலையாக்கொண்டு நான் திருவாரூரில் 
எழுந்தருளிய சிவமூர்த்திக்கு ஆளானே 
உங்களால் ஆட்டுண்ணேன் என்னுங் கருத் 
தால் 

“ பொய்ம்மாயப் பெருங்கடலில் " 
என்னுந் திருப்பதிகம் பாடினர் . இதனால் 
அரம்பையர் தங்கள் கருத்து முற்றாமல் 
வணங்கிச் சென்றனர் . அரசுகள் தம்மைத் 
திருவடிக்கீழிருத்திடும் , என்னுங் கருத்தால் 
" எண்ணுகேன் " என எடுத்து உன்னடி 
க்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய 
புண்ணியனே ” எனுந் திருப்பதிக மருளிச் 
சிவபெருமான் திருவடியை யடைந்தனர் . 
இதில் சுருங்கிய கதைகளைத் திருஞானசம் 
பந்தர் கதையைக் காண்க . இவருக்குத் 
திருநாவுக்கரசுகள் , மருணீக்கியர் , தரும 
சேனர் , வாகீசர் , அப்பர் , ஆளுடைய அரசு 


திருநாவுடையபிரான் 


843 


திருலேநக்கநாயனார் 


உன 


எனவும் பெயர் . இவர் அருளிச் செய்த நியமம் பூண்டு சிற்றின்ப இச்சையுடைய 
திருமுறைகள் ( கூ ) . (பெரிய புராணம் ). ராய் நிகழ்வதை மனைவியா ரறிந்து இனி 
திருநாவுடையபிரான் தாசர் அண்ணர் எம்மைத் தீண்டில் திருநீலகண்டம் என 
இவர் எழுபத்தினான்கு சிம்மாசனாதிபதிக ஆணையிட்டனர் . இதைக் கேட்ட நாயனார் , 
ளில் கோமடத்தாழ்வாருடைய திருவம்சத் அஞ்சி 

எம்மையெனப் பன்மையாய்க் 
தவர் . இவர் கொல்லிக்காவல் தாசர் குமா கூறியதால் எந்த மாதரையும் தொடாமல் 
ரத்தியை மணந்து சிக்கலில் கொல்லிக்கா கொண்ட வொழுக்கம் தவறாது ஒழுகி 
வல்தாசர் வீட்டிலிருந்தார் . இவர் தம் வரும் நாட்களில் சிவமூர்த்தி இவரது 
மாமனார் திருநாட்டுக் கெழுந்தருளின பின் ஒழுக்கத்தை உலகறிந்துய்யச் சங்கமராய் 
தம் மனைவியரை அழைத்துக் கொண்டு எழுந் தருளி ஒரு ஓட்டினை அவரிடத் 
திருநகரிக் கெழுந்தருளி யிருந்தவர் . இவர் துக் கொடுத்து நாம் மீண்டும் கேட்கும் 
குமாரர் மணவாள மாமுனிகள் . 

போது இதனைக் கொடுக்க எனப்பணித்து , 
திருநாளைப்போவார் நாயனார் இவர் சோ 

கொடுத்த ஓட்டினை மாயையால் மறை 
ணாட்டில் ஆதனூரில் புலையர் குலத்தில் த்து , மீண்டும் நாயனாரிடம் வந்து ஒட்டி 
அவதரித்து நந்தனார் எனத் திருநாமம் னைக் கேட்டனர் . நாயனார் ஓட்டினை வை 
பெற்று , சிவபக்தியுடையராய்ச் சிவாலயங் த்த இடத்தில் சென்று பார்க்கக் , காணாது 
களுக்குப் பேரிகை முழவு , யாழ் முதலிய சங்கமரிடம் வந்து மயங்கினர் . சங்கமர் , 
வைகளுக்குத் தோல் , வார் , நரம்பு , கோ நீ என் ஒட்டினைக் களவுசெய்தனை அதனை 
ரோசனம் உதவி வருவர் . இவர் பல சிவா நீ களவு செய்யாதது உண்மையாயின் நீ 
லயங்களையும் தரிசிக்க விரும்பித் திருப்புன் மனைவி கைப்பற்றிக்கொண்டு தீர்த் 
கூரில் சுவாமியை நேரே தரிசிக்க எண் தத்துண் முழுகிக் கூறுகவென அங்ஙனமே 
ணிச் சிவமூர்த்தியை வேண்டச் சிவபிரான் உடன்பட்டு இருவரும் கோலின் முனைகளை 
தமக்கு முன்னிருந்த நந்தி பிரானை விலக் இருபுறத்தும் பற்றி முழுகி இளமைபெ 
கிக் காட்சி தந்தருளினர் , இவர் சிதம் ற்று மேலெழுந்து சிவாஞ்ஞையால் முத்தி 
பரத்தில் நடராசமூர்த்தியைச் சேவிக்க யடைந்தவர் . (பெரிய புராணம் ) . 
வெண்ணித் தமக்கு அத்தலத்துள் செல் திருநீலகண்டயாழ்ப்பாணநாயனார் இவர் 
லும் ஆதிக்க மில்லாமையால் மனந் தள திருஎருக்கத்தம்புலியூரில் திரு அவதரித்து 
ர்ந்து ஆசை யெழும்போ தெல்லாம் , மதுரையில் யாழ் வாசிக்கையில் , மழை 
நாளைப் போவேன் , நாளைப் போவேன் வருஷிக்க அசரீரியால் பலகையிடக் கட் 
என்று பலமுறை சொல்லிக்கொண் டிரு டளை பெற்று , பலகை பெற்று , அதிலிரு 
ந்து துணிந்து அத்தலத்தை யடைந்து உள் ந்து , யாழ் வாசித்துத் திருவாரூரில் சிவ 
செல்லாது திருவெல்லையை வலஞ்செய்து மூர்த்தியால் நிருமிக்கப்பட்ட வடவாயி 
கொண்டிருக்க நடராஜமூர்த்தி அவர் கன லாற் சென்று தரிசித்து , சீர்காழி சென்று 
விற் றோன்றி நீ நெருப்பில் மூழ்கி நம்மை திருஞானசம்பந்த சுவாமிகளிடம் கட்டளை 
வந்து தரிசிப்பையென்று அருளிச்செய்து பெற்றுத் திருப்பதிகங்களை யாழிலமைத் 
தில்லைவாழந்தணருக்கும் திருநாளைப்போ துப் பாடித் திருஞானசம்பந்தசவாமிகளைப் 
வார் பொருட்டுத் தீவளர்த்தக் கட்டளை பிரியாதிருந்து ஸ்ரீசம்பந்தர் திருமணத்தில் 
யிட்டு மறைந்தனர் . தில்லைவாழந்தணர் முத்தி யடைந்தனர் . இவர் வரகுணபாண் 
இறைவன் சொற்படி நந்தனாரிடம் சென்று டியன் காலத்தவர் . பாணபத்திரர் எனவும் 
தீவளர்த்த நந்தனார் தீயினை வலம் வந்து பெயர் . இவர் காலம் சற்றேறக்குறையச் 
உள் புகுந்து முனிவர் உருக்கொண்டு வேதி சம்பந்தர் சேரமான் பெருமாணாயனார் கால 
யராய் வந்து சுவாமி சந்தி தானத்து நட 

இருக்கிறது . பாணபத்திரரைக் 
ராஜமூர்த்தியைச் சேவித்து மறைந்தனர் . காண்க . ( பெரிய புராணம் ) . 
( பெரிய புராணம்) 

திருநீலநக்கநாயனர் - சோழநாட்டுச் சாத்த 
திருநிலையகம் - 1. ஒரு வித்தியாதர நகரம் . மங்கையென்னுங் கிராமத்தில் பிராமண 

2. போ தன நகரில் ஒரு நந்தவனம் . குலத்தில் திரு அவதரித்துச் சிவார்ச்சனை 
திருநீலகண்ட நாயனார் - இவர் , சிதம்பரத் செய்து வரும் நாட்களில் ஒரு நாள் வெ 
தில் குயவர் குலத்தில் திரு அவதரித்துச் பூசை செய்யும்படி மனைவியார் பூசைக்கு 
சிவனடியவர்களுக்குத் திருவோடு தரும் வேண்டிய பொருள்களைத் தாங்கிவர அய 


LOIT 5 


திருநீற்றுச்சோழன் 


844 


திருமங்கலியத்திற்கு - உருக்குதல் 


வந்தி ஆலயத்திற் சென்று சிவபூசை செய் னியில் அந்தர்ப்பவித்தனர் . இவர் ( 20 ) 
கையில்சுவாமிமீது ஒருசிலம்பி விழுந்தது . திருநக்ஷத்திரம் எழுந்தருளி யிருந்தனர் . 
அருகிலிருந்த மனைவியார் சிலம்பி விழுந் 

( குருபரம்பரை ) . 
தது கண்டு சுவாமியின் திருமேனியை திருப்பாற்கடல் - இது , சத்த சமுத்திரங்க 
ஊதித்துமித்தனர் . இதனைக் கணவர்கண்டு 

ளில் ஒன்று . இதில் திருமால் , ஆலிலை 
நீ அநுசி தமான காரியம் செய்தனை யாகை 

மீதும் திரு அநந்தாழ்வான் மீதும் எழுந்த 
யால் எனக்குப் புறம்பென மனைவியார் 

ருளி அடியவர்க்கு அருள் செய்திருக்கின் 
அஞ்சி ஆலயத்து ளிருந்தனர் . நாயனார் 

றனர் . இதனைத் தேவர் , பலமுறை கடை 
வீட்டிற்குச் சென்றனர் . சிவமூர்த்தி , 

ந்து சிந்தாமணி முதலிய பொருள் கள் பெ 
நாயனார் கனவிற் சென்று தமது திருமே 

ற்றனர் . தேவர் பொருட்டு , கார்த்தவீரி 
னியைக் காட்டி , உன் மனைவி ஊதித் 

யன் , வாலி முதலியவரும் இதைக் கடைந் 
துமித்த விட மொழிய மற்ற விடம் சிலம்பி 

தனர் . இதனை, உபமன்னியர் பொருட்டுச் 
யின் கொப்புளம் என , நாயனார் விழித்துக் 

சிவமூர்த்தி பானஞ் செய்ய அளித்தனர் . 
களிப்புடன் ஆலயத்துட் சென்று இறை 

பாற்கடல் கடைந்ததைக் காண்க. 
வனைப் பணிந்து மனைவியாரை வீட்டிற்கு 
அழைத்து வந்தனர் . இவ்வகை இருக்கும் 

திருப்புகழ் பலசந்தங்களாக அருணகிரி 
நாட்களில் திருஞானசம்பந்த மூர்த்திகள் 

நாதரால் குமாரக்கடவுளைப் பாடிய தோத் 

திரப்பா. 
அத் தலத்திற் கெழுந் தருள அவரை எதிர் 
கொண்டு அவர்க்குத் திருவமுது செய்வி திருப்புட்குழி ஜீயர் திருவாய்மொழி கேட் 
த்து அவருடன் வந்த பாணருக்கு இடங் 

கும்படி திருமலையாழ்வாருக்குக்கூர குலோ 
கொடுத்து நித்யாக்கினி வலஞ் சுழித்த 

த்தம தாசர் கூறிய ஸ்ரீவைணவர் 
தனால் சாதி யுயர்ந்த தன்று பக்தியே யுயர்ந் திருப்பெருந்துறை சுகுண பாண்டியனைக் 
ததென்றறிந்து சிலகாலமிருந்து திருஞான காண்க. 
சம்பந்தமூர்த்திகள் திருமணஞ் சேவித்து திருப்பவேசயோகம் - பூர்வபக்ஷத்து நல்ல 
முத்தி பெற்றவர் . ( பெரிய புராணம் ). கிழமையுடன் கூடின. அன்றைய பக்ஷமும் ; 
திருநீற்று சீசோழன் - அநபாயச் சோழனுக் நக்ஷத்திரமும் , சுபயோகமும் வர , வாராதி 
கொரு பெயர் . 

பன் உச்சத்தானமேறி உச்சாம்சம் பெற 
திருநீற்றுமதில் - கோச்செங்கட் சோழனைக் உச்சராசி லக்னமாகக் கற்பா தானம் , கிரகா 

ரம்பம் விவாகம் செய்யின் முறையே சக்ர 
திருப்பாணாழ்வார்- இவர் கலியுகம் ( காச 2 ) வர்த்தித்வம் , அழியாச்செல்வம் , பூர்ணாயுள் 
துர்மதி வருஷம் , கார்த்திகை மாதம் , கிரு பெருஞ் சம்பத்துண்டாம் , (விதானமாலை ). 
ஷ்ண துவிதியை புதன்கிழமை , ரோஹணி திருமகள்- இவள் ஒருகாலத்துக் கோக்களிட 
நக்ஷத்திரத்தில் திருஉறையூரில் நெற்கதி த்திற் சென்று தான் அவற்றின் தேகத்தி 
ரில் திரு அவதரித்துப் பிள்ளையில்லாப் பஞ் ருக்க வேண்ட கோக்கள் நீ நிலையற்றவள் 
சம தம்பதிகளால் எடுத்து வளர்க்கப் பசும் எனக் கூறின . 
பாலுண்டு வளர்ந்து உடலால் உட்செல்லக் திருமங்கலியத்திற்குப் பொன்னுருக்குதல் 
கூடாமையால் காவிரிக்கரையி லிருந்து 

திங்கள் , புதன் , வியாழம் , வெள்ளி வாரங் 
பெரிய பெருமாள் திருச்சந்நிதியை நோக் களும் ; பிரதமை , சதுர்த்தி , அஷ்டமி , 
கிப் பாடிக்கொண்டிருந்தனர் . பெருமாள் , நவமி , சதுர்த்தசி , பூரணை , அமாவாசியை 
உகந்து லோகசாரங்க முனிகளுக்குத் திரு ஒழிந்த திதிகளும் ; அச்சுவினி, ரோகிணி, 
ப்பாணாழ்வாரைத் தோளிற் றூக்கிவாக் மிருகசீரஷம் , புனர்ப்பூசம் , பூசம் , மகம் , 
கட்டளை யிட்டனர் . லோகசாரங்கமுனி உத்தரத்திரயம் , அத்தம் , சுவாதி , அனு 
கள் பெருமாள் கட்டளையைக் கோயிலனக் ஷம் , திருவோணம் , அவிட்டம் , சதயம் , 
தக்கொத்துக்கும் அறிவித்து ஆழ்வாரைத் ரேவதி ஆகிய நட்சத்திரங்களும் , விருஷ 
தோளில் எழுந்தருளச் செய்துகொண்டு பம் , மிதுனம் , கர்கடகம் , கன்னி , துலாம் , 
பெருமாள் முன்னிறக்கி யருளினர் . ஆழ் தனுசு , மீனராசிகளும் , எட்டாமிடம் சுத்த 
வார் பெருமாளைக் கண்ணாரச் சேவித்து முமாக ஸ்திரி புருஷர்களுக்கு அநுகூல 

அமலனாதிப்பிரான் " எனத் திருப்பாசுரம் மான நட்சத்திரங்களிலே திருமங்கிலியத் 
அருளிச்செய்து பெரிய பெருமாள் திருமே திற்குப் பொன்னுருக்க நன்று . 


காண்க. 


திருமங்கையாழ்வார் 


845 


திருமன் 


திரை 


திருமங்கையாழ்வார் - இவர் கலி ( ககள் ) எனை இந்தத் தம்பன மந்திரம் எனக்குச் 
இல் நளளு , கார்த்திகைமாதம் , பௌர் சொல்லுமெனப் பெருமாள் ஆழ்வார் திருச் 
ணமி , வியாழக்கிழமை கிருத்திகையில் செவியில் அஷ்டாக்ஷரம் உபதேசிக்கக் 
திருவாலி நகரத்தில் நீலனென்னும் சேநா கேட்டுத் திகைத்து நிற்கையில் பெருமாள் 
பதிக்குப் புத்திரராய்ச் சோழராசனுக்குக் சேவைசாதித்து " நம் க வியா " என்று 
கீழ்ச்சிற்றரசரா யிருந்து கொண்டு , தாளூ அழைக்க ஆழ்வார் , பெருமாளைக் கண்குளி 
துவான் ; 

நீர்மேனடப்பான் , நிழலின் ரத் தரிசித்துப் பெரிய திருமொழி முதலி 
மறைவான் , தோலாவழக்கன் , சாயைபிடிப் யவைகளால் துதித்து நாலுகவிப் பெருமா 
பான் முதலிய மந்திரியருடன் குமுதவல் ளெனப் பெயரடைந்து திவ்ய தேசயாத் 
லியை மணத்தற் பொருட்டுக் கேட்க 

செய்து வருகையில் காழிச்சீராம 
அவள் திருவிலச்சினை இல்லாததால் மறு விண்ணகரஞ்சென்று சம்பந்தன் என்கிற 
கத் திருநறையூர் நம்பியிடத்தில் திருவிலச் வித்வானை வென்று திருவரங்கஞ் சென்று 
சினை பெற்றுக் குமுதவல்லியை மணந்து கைங்கர்யஞ் செய்துவரும் நாட்களில் , 
பலவரசர்களைச் செயித்துப் பரகாலன் என் 

நாகப்பட்டினத்துப் பௌத்தர் கோயிலில் 
கிற பெயர் தாங்கியிருக்கையில் சோழன் செல்வமிருக்கிறதாகக் கேள்விப்பட்டு அங் 
பகுதிப்பணம் வராதிருத்தலைக் கண்டு ஆழ் குச்சென்று அதற்குக் காவலாகச் சுழன்று 
வாரைப் பிடிக்கக் கட்டளை யிட்டனன் . கொண்டிருந்த சக்கரத்தை வாழைமரத் 
ஆழ்வார் வந்தவர்களை ஒட்டச் , சோழன் தைச் சக்கரத்தில் கொடுத்து நிறுத்திச் 
ஆழ்வாரைத் தந்திரமாய்ப் பிடித்துச் சிறை சுவர்ண பௌத்த விக்ரகத்தை உருக்கித் 
யிட்டனன் , ஆழ்வார் ததியாராதன பங்கத் திருமதில் முதலிய கைங்கர்யஞ் செய்வித்து 
திற்கு விசனமடைய அத்திகிரிப்பெருமாள் ஆழ்வார் திருநகரியிலிருந்து நம்மாழ்வா 
இவரது கனவில் திருக்காஞ்சிக்கு வாரும் ரைக் கோயிலுக்கு எழுந்தருளச் செய் 
என்று திருவாய் மலர்ந்து மறைந் தருள வித்து ஒரு பரமபதவாயில் ஏற்படுத்தி அத் 
ஆழ்வார் சோழன் மந்திரிகளைப் பார்த்து தியயன உற்சவம் செய்வித்து (கரு ) திரு 
நான் செலுத்த வேண்டிய தொகையைக் நக்ஷத்திரம் எழுந்தருளியிருந்து திருக் 
காஞ்சிபுரத்திற்கு என்னை அழைத்துக் குறுங்குடியில் திருநாட்டிற்கு எழுந்தருளி 
கொண்டு போவீராயின் தருகிறேனென்று னார். இவர் அருளிச்செய்த பிரபந்தங்கள் 
அவர்களுடன் சென்று பெருமாளைச் திருவெழுகூற்றிருக்கை, சிறியதிருமடல் , 
சேவித்து வேகவதியிற் புதைத்திருந்த பெரிய திருமடல் , இவர்க்கு நீலநிறத்தார் , 
பொருள்களை யெடுத்துப் பகுதிகட்டி மிகு பரகாலன் , கவியன் , நாலுகவிப்பெருமாள் , 
தியைத் ததியாராதனத்திற்கு வைத்துத் அருள் மாரி என்று பெயர் . இவர் குதி 
திருவாலிநகர்க்கு எழுந்தருளினர். ரைக்குப் பெயர் ஆடன்மா. (குருபரம் . ) 
செய்தியைச் சோழன் அறிந்து தனத்தை திருமணத்தூணம்பி - அழகிய மணவாளன் . 
ஆழ்வாருக்குக் கொடுப்பித்து ஷாமணஞ் காணியாளரான சிங்கப்பிரான் புத்திரன் . 
செய்து கொண்டு போயினன் . 

பின் ததி 

சிங்கப்பிரானைக் காண்க . 
யாராதனத்திற்குப் பணமில்லாமையால் திருமண் - மலையின் உச்சி , நதிக்கரை , புணய 
உலுத்தரிடத்தும் , அவைணவரிடத்தும் பூமி , சமுத்திரதீரம் , புற்றுக்கள் , துளவத் 
உள்ள பொருள்களைப் பறித்துத் ததியாரா தின் அடிகளில் உள்ள மண்களைக் கிரகிக்க 
தனஞ் செய்வித்து வருகையில் ஒரு நாள் வேண்டும் . ( பிரமாண்ட புராணம் ). மேற் 
நெற்றியில் திருமண்ணில்லாத பெண்ணொ கூறிய மண்களில் கறுத்தமண் அனிஷ் 
ருத்தியின் கையிலிருந்த வெள்ளிக்கிண் டங்களை ஒழிக்கும் , செம்மண் வசியத் 
ணத்தைப் பரிக்க அவள் , நாராயணன் நம் தைத் தரும் , பச்சைமண் செல்வந்தரும் , 
சொத்தை அங்கீகரித்தான் எனச்சொல்லக் வெள்ளை மண் வைஷ்ணவமாம் , இவற் 
கேட்டு அதைப் போட்டுவிட்டுச் செல்கை றைத் தரிக்கையில் பெருவிரலால் தரிக் 
யில் பெருமாள் நாய்ச்சியாருடன் மணக் கின் புஷ்டியைத்தரும் ; நடுவிரல் ஆயுளைத் 
கோலங் கொண்டுவர அவரிடஞ்சென்று தரும் ; ஈற்றயல் விரல் இச்சித்தவுண்டி 
அவ்விருவரது திருவாபரணங்களைக் கழற் யைத் தரும் ; சுட்டுவிரல் மோஷத்தைத் 
றித்தரப் பெற்றுப் பெட்டகத்திட்டுத் தூக் தரும் . நகத்தால் தரிக்கக்கூடாது . இத் 
குகையில் பளுவா யிருந்தது கண்டு மணவா திருமண் தரிக்கு மிடத்துத் தீச்சுவாலை 


திருமண்டன குடி 


846 


திருமழிசையாழ்வார் 


போலவும் , மூங்கிலிலைபோலவும் , தாமரை கரை உபசரிக்காததால் மண்மாரி பொழிய 
யின் அரும்பு போலவும் , இதழ்போலவும் , வசைபெற்று நாடிழந்த சிற்றரசன் . இவன் 
மீனைப்போலவும் , ஆமையைப் போலவும் சாளுவகோப்பையன் குமரன் , இவனை 
தரித்தல் தகுதியாம் . பத்து அங்குல நீளமு ஒரு புலவன் ( இந்திரன் கலையாயென் 
ள்ள ஊர்த்துவ புண்டரம் உத்தமம் , ஒன்ப மருங்கிருந்தான் அக்கிங் உதரம் விட்டக 
தங்குலம் மத்திமம் . எட்டங்குலம் அதமம் , வான் , யமனெனைக்கருதான் அரனெனக் 
பின்னும் சிலர் எழு ஆறு ஐந்தங்குல அள கருதி நிருதிவந்தென்னை யென்செய்வான் , 
வையுடையன மத்திமம் , நான்கு மூன்று 

அந்தமாம் வருணனிருகண் விட்டகலான் 
இரண்டு அங்குல அளவையுடையன கனி அகத்தினென் மக்களும்யானு , மநிலம் தா 
ஷ்டமெனவுங் கூறுவர் . இப் புண்டாங்க குமமுதினைக் கொள்வோம் யாரெதிரெமக் 
ளைக் கேசவன் முதலிய பன்னிரு திருமந்தி குளாருலகிற் , சந்த தமிந்த வரிசையைப் 
ரங்களுடன் நெற்றி முதலிய பன்னிசண்டு பெற்றுத் தரித்திர ராஜனை வணங்கித் , 
தானங்களிலும் வாசுதேவனைச் சிரத்தின் தலைசெயு மெம்மை நிலைசெய் சற்கீர்த்திச் 
மீதும் கொண்டு தியானித்தல் வேண்டும் . சாளுவ கோப்பை யனுதவும் , மந்தரப் புயத் 
இவ்வாறு தியானித்தவன் நீசனேயாயினும் தான்றிரு மலைராயன் மகிழ்வோடு விலையி 
பரிசுத்தனாகிறான் . இதில் ஐயமில்லை ( சத் லாவன்னோன் , வாக்கினாற்கு பேரனாக்கி 
தியவிரதர் ) கோபிசந்தனத்தால் ஊர்த்துவ னான் அவனே மாசிலீசான பூபதியே " 
புண்டாம் தரித்தவன் பாபங்களை யொழிக் யென்று பாடிப் பரிசுபெற்றனன் . 
கிறான் . சாளக்கிராமத்திற்குத் தரித்த திருமழிசையாழ்வார் இவர் துவாபரயுகத் 
செஞ்சந்தனத்தைத் தேகத்திற்றரித்தவன் தில் சித்தார்த்தி தைமீ கிருஷ்ண பிர 
முத்தனாகிறான் . புண்டரம் காண்க . தமைகூடிய ஞாயிற்றுக்கிழமை மக நக்ஷத் 
திருமண்டன்குடி - தொண்டரடிப் பொடி திரத்தில் திருமழிசையில் பிருகு முனிவர் 
யாழ்வார் திரு அவதாரத்தலம் . 

தவஞ்செய்கையில் அத் தவத்தைக் கெடுக்க 
திருமலைநம்பி - சுமுகாம்சம் , இவர் திரு இந்திரனால் ஏவப்பட்ட தேவஸ்திரீயிடம் 
வரங்கப் பெருமாளரையருக்குப் பின் கலி அவதரித்துப் பிருகு முனிவரால் பிரப்பஞ் 
( ச O எடு ) -க்கு மேல் ஸ்ரீ முகளு புரட் 

செடி நிழலில் வளர்த்த இருந்து அழுத 
டாசி வெள்ளிக்கிழமை அவதரித்தவர் . 

னர் . அக் காலையில் உலோகமாதாவாகிய 
ஆளவந்தார் திருவடிசம்பந்தி . 

ஸ்ரீ மகாலக்ஷ்மி - அவ்விடம் எழுந்தருளித் 
2. பெரிய திருமலைநம்பிக்கு ஒரு பெயர் . தமது திருமுலைப்பாலைக் கறந்து ஒரு வள் 
திருமலை நல்லான் - உடையவர் மேல்கோட் ளத்தில் வைத்து , அப்பால் ஒவ்வொரு 
டைக்கு எழுந்தருளியிருந்தபோது ஆச்ர திவலையாக வாயில் விழச்செய்து மறைந் 
யித்த ஸ்ரீவைஷ்ணவர் ( எச ) சிம்மாசனாதி தனள் . இவ்வகை வளரும் நாளில் திரு 
பதியரில் ஒருவர் . தேசிகர் திருவடியை மழிசைக்கடுத்த காட்டிலுள்ள திருவாளன் 
ஆச்ரயித்தவர் என்பர் . ( குருபரம்பரை) என்னும் வேடன் புத்திரனில்லாத தன் 
திருமலைநாதர் இவர் சிதம்பரப்பாட்டியல் பத்தினியிடம் இப் புத்திரரைக் கண்டு 
இயற்றிய பரஞ்சோதியாரின் தந்தையார் . 

கொடுக்க வேடத்தி அன்பினால் பாலூட்ட 
சிதம்பரபுராணம் , மதுரையுலா இயற்றிய உண்ணாமல் ஒரு சூத்திரர் அன்பாலூட்டிய 
வர் . 

பாலுண்டு வளர்ந்து எட்டாம் வயதில் 

வேடச் சேரியை விட்டகன்று பரமத் 
திருமலையப்பர் - நயினாராசாரியர் திருவடி 
சம்பந்தி , 

நிராகரணஞ் செய்திருந்தனர் . இவ் 

வகை யிருக்கையில் ருத்ரர் ஆகாச வீவீதி 
திருமலையர் - திருவள்ளுவர் திருக்குறளுக்கு 
உரையிட்ட ஆசிரியர்களில் ஒருவர் . 

யில் செல்ல அந்நிழல் மேல்படாமல் 

ஒதுங்கிய ஆழ்வாரைக்கண்டு உமக்கு 
திருமலையாழ்வான் - திருவாய் மொழிப் வேண்டிய வரம் கேளீர் என்றனர் . ஆழ் 
பிள்ளைக்கு ஒரு பெயர் . 

வார் , மோக்ஷம் தருக என ருத்ரர் அது 
திருமலைராயன் - காளமேகர் என்னும் புல என்னாலாகாது நாராயணனே தரவல்லான் 
வர் திலகரைத் தன் சம்ஸ் தான வித்வானா என்ன ஆனால் இந்த ஊசியின் பின்னே 
கிய அதிமதுரக்கவியின் வார்த்தை கேட்டு 

போகச்செய்க என உருத்திரன் 
யமகண்ட முதலிய பாடச்செய்து காளமே கோபித்து நெற்றிக்கண்ணை விழிக்க ஆழ் 

வார் திருவடியில் ஒரு கண்ணை ஆக்கித் 


நூல் 


திருமழிசையாழ்வார் 


857 


திருமாளிகைத்தேவர் 


ராம் . 


மணவாளமா 


தீயை யேவினர் . அந்த ருத்ரனைத் தகிக்க 
ருத்திரன் அபசயப்பட்டு ஆழ்வாரை வாழி ஆழ்வானைக் காட்டினர் . இதனால் 
க்ஷாமணங் கேட்டுக்கொண்டு பக்திசாரர் வேதியர் பயந்து பிரார்த்திக்க ஆழ்வார் 
என்கிற திருநாமம் சாற்றிச் சென்றனன் , கடாக்ஷத்து அவ்விடமிருந்து திருக்குடந் 
முதல் ஆழ்வார்கள். மூவரும் இவருடன் தைக்கு எழுந்தருளி ஆராவமுதனைச் சேவி 
கூடித் திருவல்லிக்கேணி தரிசித்தனர் . த்து ( உ , ங.00- u ) யோகத்திலிருந்து திரு 
இவருண்ட பாலின் சேஷத்தால் சூத்திர நாட்டுக் கெழுந்தருளினர் . இவர் சக்கிராம் 
ருக்குப் பிறந்த கணிகண்ணர் , ஆழ்வார் சம் . இவர் ( ச . எ02- u ) எழுந் தருளி 
காஞ்சியில் எழுந்தருளியிருக்கையில் கைங் யிருந்தனர் . இவர் சுக்திகாரன் , கொங்க 
கர்யம் செய்துகொண்டிருந்து அச்சந்நிதி ணர் முதலியவர்களை வெற்றிகொண்டன 
யில் கைங்கர்யம் செய்த விருத்தையிடத்து 

இவர் செய்தவை நான் முகன் திரு 
அன்புவைத்து அவ்விருத்தையைக் குமரி வந்தாதி, திருச்சந்தவிருத்தம் முதலிய 
யாக்கினர் . இதைக் கேள்வியுற்ற பல்லவ ( குருபரம்பரை ) 
ராயன் என்கிற ராஜா தன்னை யௌவன திருமறுமார்பன் இலக்குமியையும் மச்சத் 
புருஷனாகச் செய்யக் கேட்டனன் . கணி 

தையும் மார்பிலுடைய திருமால் , 
கண்ணர் மறுத்தனர் . அதனால் பல்லவன் 
என்னாட்டைவிட்டு நீங்குக என்றனன் . 

திருமாபத்தினி கண்ணகியின் சிறப்புப் 
இதனைக் கணிகண்ணர் திருமழிசை ஆழ் 

பெயர் . (சிலப்பதிகாரம்) 
வாருக் கறிவித்து நீங்க ஆழ்வாரும் “ கணி 

திருமாலாயுதம் ( ரு ) சங்கம் , சக்கிரம் , சார் 
கண்ணன் போகின்றான் காமருபூங்கச்சி , 

ங்கம் , வாள் , கதை . 
மணிவண்ணா நீ யில்கிராதே - துணிவுட் திருமாலிருஞ்சோலைதாசர் - ஆளவந்தார் 
னே , செந்நாப் புலவனியான் செல்கின்னேறே 

திருவடிசம்பந்தி . 
னீயுமுன் றன் , பைங்காகப் பாய்சுருட்டிக் திருமாலைதந்த பெருமாள் 
கொள் ” என்று ஊரைவிட்டு நீங்கினர் . முனிகள் காலத்துத் திருவரங்கத்தலத் ததி 
இதனால் பெருமாளும் நீங்கினர் . பெரு காரி ; மணவாள மா முனிகளைத் திருவாய் 
மாள் நீங்கவே நகரம் வெறுமையடைந்தது . மொழிக்கு வியாக்கியானம் கூறச் சொல் 
இதனால் அரசன் துக்கமடைந்து இருவ 

லிக்கேட்டு அவர்க்கு முப்பத்தாறாயிரப் 
ரையு மடைந்து வேண்டி மீண்டு மெழுந் பெருக்கென்று பெயரிட்டவர் . 
தருளச் செய்தனன் . இவ்வகை சிறிதுநா திருமாலையாண்டான் வநமாலாம் சரான 
ளிருந்து ஆழ்வார் , பெரும்புலியூர் வேதி இவர் கலி ( ச , 0 க 0) க்குமேல் சர்வதாரிளும் 
யர் தம்மைச் சூத்திரர் என இகழ்ந்தமை 

மாசி வெள்ளிக்கிழமை அழகர்மலையி 
யெண்ணி அக் கிராமத்திற் செல்லாது லவதரித்தனர் . இவர் திருமலைநம்பிக்குப் 
விலக அவ்விடமிருந்த பெருமாள் ஆழ்வார் பின்னவர் . ஆளவந்தார் திருவடிசம்பந்தி . 
சென்ற வழி நோக்கினர் . இதனை அறிந்த திருமால் அவதாரம் - 1. ( 50 ) மச்சம் , கூர் 
நம்பி வேதியருக் கறிவிக்க அவ் வேதியர் , மம் , வராகம் , நரசிங்கம் , வாமனம் , பரசி 
தங்களுக்கு வேதாத்தியயனத்தில் விட்ட ராமன் , இராமன் , பலராமன் , கண்ணன் , 
இடந் தெரியாது மறந்தமைக்கும் பாகவத கற்கியாம் . 
தூஷணமே காரணமென் றுணர்ந்து ஆழ் 2. ( கரு ) சநகன், சாந்தனன் , சநாதன், 
வாரை நமஸ்கரிக்க ஆழ்வார் வேதமுணர்ந் சநற்குமாரன் , நரநாராயணன் , கபிலன் , 
தும் அவர்கள் எண்ணியதை விளக்க வர் இடபன், நாரதன் , அயக்ரீவன் , தத்தாத் 
ணாச்சிரமத்தால் வாயாற் கூறாமல் ஒரு ரேயன் , மோகினி, யாகபதி , வியாதன் , 
கறுப்பு நெல்லைப் பிளந்து காட்டினர் . தன்வந்திரி , பௌத்தன் . 

இவர் போகரிவி 
இதனால் வேதியர் வேதத்தில் விட்டவிட திருமாளிகைத்தேவர் 
மறிந்து சென்றனர் . இதுநிற்க, அவ்வூரில் யின் மாணாக்கர் , பலருள்ளும் சிறந்தவர் 
யாகஞ் செய்ய யத்தனித்த வேதியர் யாக சுத்த சைவர் . திருவாவடுதுறையில் எழுந் 
பலவித்தி யடைய வேண்டி ஆழ்வரரை தருளியிருந்தவர். இவர் ஒருநாள் சிவபூசை 
யக்யஸதஸில் உட்காருவித்தனர். அவ்விட செய்து அந்தச் சிவபூசா பிரசாதத்தைக் 
மிருந்த சில வேதியர் அருவருத்தனர் . கருவூர்த் தேவர்க்கு அளிக்கக் கருவூர்த் 
இதனை ஆழ்வாரறிந்து திருமார்பில் திரு தேவர் அதைக் களிப்புடன் ஏற்றுக்கொண் 


திருமுக்கூடல் 


848 


திருமோகூர் அப்பன் 


டனர், மீண்டும் ஒருநாள் கருவூர்த்தேவர் திருமுறைகண்டசோழன் அபயகுலச்சோ 
சத்திபூசைசெய்து இவர்க்குப் பிரசாத ழனைக் காண்க , இவரை இராஜராஜதேவர் 
மளிக்க அதைத் திருமாளிகைத்தேவர் என்பர் . 
ஏற்காதிருந்தனர் . இதைக் கருவூர்த்தே திருழலநாமனார் திருக்கைலையில் நந்திதே 
வர் தமது ஆசிரியருக்கு அறிவித்தனர் . வர் அருள்பெற்ற சித்தர் ; பூமியில் அகத் 
போகர் கருவூர்த்தேவரை நோக்கித் திரு தியமுனிவருட னிருக்க எண்ணி வரும் 
மாளிகைத்தேவர் கொடுத்தது சிவப்பிர வழியில் உள்ள தலங்களைச் சேவித்துத் 
சாத மாகையால் நீ கொள்ளத்தகும் , அவர் திருவாவடுதுறை சேவிக்க வருகையில் 
சதாசார முள்ளவர் ; உமது நிவேதனம் அவ்வூரிலுள்ள மூலன் என்னும் இடை 
பொருந்தாதெனக் கருவூர்த்தேவர் அமைந் 

யன் 

தன் பசுக்களை ஒட்டிக்கொண்டு 
தனர். இவர் ஒருமுறை , சேந்தனாருடன் மேய்க்சவந்து உயிர் நீங்கினன் . இடையன் 
சிதம்பர தரிசனத்திற்குச் சென்று அங்கு உயிர் நீங்கியதைக் கண்ட பசுக்கள் அவ 
ராதம் செல்லாதிருந்ததைக் கண்டு பதிக னுடலை நக்கி வருந்துவதைக்கண்ட சிவ 
மோதி ரதம் வடமில்லாது ஓடக் கட்டளை யோகியார் அப்பசுக்களின் துன்பத்தைப் 
யிட்டவர் . ஒருநாள் தாம் காவிரிந்தியில் போக்கத் தம்முடலைப் பத்திரப்படுத்தித் 
ஸ்நானஞ்செய்து சிவபூசைக்குப் புட்பங் தாம் அம்மூலன் உடலிற் புகுந்து பசுக்க 
கொண்டு திரும்புகையில் வழியில் சவத் ளைக் களிப்பித்துப் பொழுது நீங்கியபின் 
தைக்கண்டு சிவபூசைக்கு ஆசூசம் நேராத பசுக்களை வீடுசேர்த்துத் தாம் தனித்து 
படி புட்பத்தை ஆகாயத்திலெறிந்து நிற் நின்றனர் . இவ்வகைநின்ற சித்தரை மூலன் 
கச்செய்து பிரேதத்தைச் சுடலைமட்டும் மனைவி கண்டு கணவனென எண்ணித் 
நடந்து செல்லக் கட்டளையிட்டனர் . 

தொடச் செல்லுகையில் சித்தர் அவளை 
ரைக் கண்ட மாதர்கள் இவரிடம் மயல் நோக்கித் தம்மைத் தொடுதற்கு நியாயம் 
கொண்டு இவரைப்போல் புத்திரரைப் இல்லையெனப் பொதுமடஞ் சென்று 
பெற்றது கண்டு வேதியர் முதலிய பலரும் இருக்க இடைச்சி அவ்வூர் வேதியரிடஞ் 
அக்கால மாண்டிருந்த நரசிங்கராசனிடம் சென்று கூற அவர்க ளிவரைக்கண்டு சிவ 
முறையிட்டனர் அரசன் கோபித்துத் யோகியரென்று இடைச்சியை அகற்றினர் . 
திருமாளிகைத்தேவரைக் கட்டிக்கொண்டு பின்பு சிவயோகியார் தாம் பத்திரப்படுத் 
வரக் கட்டளையிடக் காவலாளிகள் தேவ திய உடம்பினைப் பார்த்துக் காணாமல் 
ரிடஞ் சென்று தாம் ஒருவரையொருவர் யோகத்தால் , பரமசிவம் சிவாகமங்களைத் 
கட்டிக்கொண்டு வந்து சேர்ந்தனர் . பின் தமிழிற் செய்ய இவ்வகை செய்தனர் 
அரசன் படைத்தலைவரை அனுப்பி வெட் என்று அறிந்து தாம் அத்தலத்தில் அவ் 
டிக்கொண்டு வாருங்கள் என அவர்கள் வாலயத்திற்கு மேற்புறத்தில் அரசமரத் 
தம்மையே வெட்டிக்கொண்டு சென்றனர் . தடியில் யோகத்தி லமர்ந்து வருஷத்திற் 
பின்பு அரசன் படையெடுத்துச் செல்லத் கொரு பாடலாக ( , 000 ) பாடல்கள் அரு 
தேவர் பிராட்டியை வேண்டினர் . பிராட்டி ளிச்செய்தனர் . இச்சித்தமூர்த்தி மூலன் 
மதிவிடமிருந்த நந்திகளை அவை உடலில் புகுந்தமையால் திருமூலர் என் 
சென்று அரசனை முதுகிடச் செய்து திரும் னும் திருநாமம் பெற்றனர் . இவர் அருளிய 
பின . இவ்வாறிருந்து முத்திபெற்றவர் . சாத்திரம் திருமூலர் திருமந்திரம் எனப் 
திருமுக்கூடல் - இது காஞ்சிமாநகர்க்கு அருகி படும் . இவர் (ங , 000 ) வருடம் இருந்து 
லுள்ள தலம் . இது கம்பாநதி , வேகவதி , முத்தியடைந்தனர் . (திருமந்திரம் .) 
சேயாறு இம் மூன்று புண்ணியாதிகள் திருழலர் திருமந்திரம் - திருமூலநாயனார் என் 
சந்திக்கு மிடத்துள்ளது . 

னும் சித்தரால் அருளிச் செய்யப்பட்ட 
திருமுடி இது ஒருவகை கொற்றர் வகை , சாத்திரம் ; இது சிவாகமங்களின் சாரங்க 
இவர்கள் பெண்கள் ஒழுங்கற்றவர்கள் 

ளடங்கியது . 
சேலம் , கோயம்புத்தூரில் உள்ளவர்கள் , திருழலர்மரபு - காலங்கர் , அகோரர் , திரு 
( தர்ஸ்டன் ). 

மாளிகைத்தேவர் , நாதாந்தர் , பரமாநந்தர் , 
திருமுருகாற்றுப்படை - பத்துப்பாட்டில் போக தேவர் , திருமூலர் . (திருமந் .) 
ஒன்று , நக்கீரதேவர் முருகவேளை யாற் திருமோகூர் அப்பன் - ஆளவந்தார் திருவடி 
றுப்பட்டது . 

சம்பந்தி , 


எவ 


திருமோகூர் ஆழ்வான் 


849 


திருவள்ளுவநாயனா 


திருமோகூர் ஆழ்வான் எழுபத்தினான்கு விஷ்ணு மூர்த்தி விபீஷணர் கனவில் தரிச 

சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர். ( குருபரம் ). னந் தந்து இத்தலம் பூர்வம் அகிலாண்ட 
திருமோகூர்நின்றன் - ஆளவந்தார் திருவடி 

நாயகி தவஞ் செய்ததாலும் , ஸ்ரீமகாலக்ஷ்மி 
சம்பந்தி , 

நடனஞ் செய்யுச் சிவமூர்த்தி அநுக்கிர 
திருவசந்தி - சூர்யவம்சத் தாசன் . 

கித்ததாதலாலும் ஸ்ரீ அரங்கம் என்றாகியது . 
திருவணன் - பிருதுசக்கிரவர்த்திக்கு அர்ச் 

ஆதலால் இவ்விடம் நாம் இருக்க விரும்பு 
சசியிடத்து தித்த குமரன் . 

கின்றோம் என , விபீஷணர் அவ்விதம் பிர 

திட்டை செய்து பூசித்துவரும் தலம் . ( திரு 
திருவநந்தபுரத்தம்மை உடையவர் திரு ஆனைக்கா புராணம் ). இதிலுள்ள தீர்த் 
வடிசம்பந்தி . 

தங்கள் சந்திரபுஷ்கரணி , பில்வ தீர்த்தம் , 
திருவரங்கத்தமுதனார் - கூரத்தாழ்வார் திரு சம்பு தீர்த்தம் , சம்பு , அச்வத்தம் , புன்னா 
வடி சம்பந்தி , இராமாநுச நூற்றந்தாதி கம் , வகுளம் , கதம்பம், ஆம்ரம் , பலாசம் 
அருளிச் செய்தவர் . 

முதலிய தலவிருக்ஷங்களு முண்டு . இத் 
திருவாங்கத்தம்மை -ஆக்கியாழ்வா னிருந்த தலத்தில் திருகோயில் கோபுரம் முதலிய 
ஸமஸ்தானத்தரசன் தேவி ; யாமுநர்க்கு கைங்கர்யங்கள் தர்மவர்மா வென்னும் 
ஆளவந்தார் என்று திருநாமம் இட்டு அழை சோழனால் செய்யப்பட்டன . 
த்தவள் . ஆளவந்தார் திருவடி சம்பந்தி , திருவருட்பா - இராமலிங்கப்பிள்ளை யென் 
திருவரங்கப் பெருமாளரையர் 

சங்கு கர் 

னும் வித்வான் பாடிய சிவத்துதிகள் . 
ணாம்சரான இவர் கலியின் ( ச , 06 அ ) பிங் திருவல்லிக்கேணிபாண்பெருமாளரைமர் 
களளு வைகாசி கிருஷ்ணப்பிரதமை உய்யக்கொண்டார் திருவடிகளை ஆச்ரயி 
வெள்ளிக்கிழமை அவதரித்தவர் ; பெரிய த்த ஆசாரியர் , 
நம்பிக்குப் பின்னவர், ஆளவந்தார் புத்தி திருவழதிவளநாடர் - ஒரு வேளாளர் , இவர் 
ரர் . இவர்க்கு ஆளவந்தாராழ்வார் எனவும் குமரர் அறந்தாங்கியார் . 
பெயர் , மணக்கால் நம்பிகளை ஆச்ரயித்தவர் . திருவழந்தூரந்தாதி- இவளைச் சோழன் எந்த 
உடையவர்க்கு ஒரு ஆசிரியர் , 

வூர் என்றபோது அவள் பாடியது . 

கம் . 
திருவரங்கமாயோன் - உடையவர் திருவடி பன் பிறந்தவூர் காவிரி தங்குமூர் , கும்ப 
சம்பந்தி ; காவலதிகாரி . 

முனி சாபம் குலைந்த 

தவூர் 

- செம்பதுமத் , 
திருவரங்கமாளிகையரையர் 

தாதகத்து நான் முகனுந் தாதையுந் தேடிக் 
ரது பண்டாரம் நோக்குவோர் . 

வோதகத்தார் வாழுமழுந்தூர் " 
திருவாங்கம் - 1. இக்ஷவாகு மகாராசா தவஞ் என்றனள் , 
செய்ததறிந்த இந்திரன் , உருப்பசி , மன் திருவள்ளுவநாயனர் - ஒரு பிரளயத்தில் 
மதன் முதலியோரை அனுப்பியும் சலி பிரமன் ஒடுங்கியிருக்க , சிவமூர்த்தியார் 
யாமைகண்டு தானேவர் அக்காலத்தும் என வள்ளுவர் என்றார் . அவ்வகையே 
சலிப்பில்லாதிருக்கப் பிரமனிடங் கூறப் ஆதிக்கும் பகவனுக்கும் திருமயிலை நகரத் 
பிரமன் இக்ஷவாகுவிடம்வர அக்காலத்து திற் பிறந்து தாய் தந்தையர் விட்டு நீங்க 
ஸ்ரீ விஷ்ணு மூர்த்தி விமானத்துடன் எழுந் " எவ்வுயிருங் காக்கவொரு வீசனுண்டோ 
தருளிக் காக்ஷி தந்து தன்னை அவ்விடம் விலையோ , அவ்வுயிரின் யானொருவனல்ல 
பூசிக்கக் கட்டளையிட்டனர் . பிறகு இராம வோ - எவ்வி , அருகுவது கொண்டிங் கலை 
மூர்த்தி அம்மூர்த்தத்தை விபீஷணருக்குக் வதே னன்னே , வருகுவது தானே வரும் . " 
கொடுக்க விபீஷணர் தென்னாடு செல்லு என்று வேளாளரிடம் வளர்ந்து அவர்களை 
கையில் இருடிகளும் தருமவர்மாவும்வேண் விட்டு நீங்கி ஒரு பனையடியிலிருந்து மார்க் 
டக் காவிரிமத்தியில் கட்டியிருந்த திருக் கசகாயன் என்னும் வேளாளன் வேண்டு 
கோயிலில் பிரதிட்டித்தனர் . 

அதுவே 

கோளுக்கிரங்கி வேதாளத்தைப் பஞ்சா 
திருவரங்கம் , 

ஷரத்தால் ஒட்டி , யவன் பெண்ணாகிய 
2. திரு அயோத்தியிலிருந்து சுவர்ண வாசுகியை மணலைச் சமைக்கச் செய்து 
விஷ்ணு மூர்த்தியைப் பெற்று இலங்கை அவள் செய்ய மணந்து , ஏலேலசிங்கன் 
யில் பிரதிட்டிக்கச் சென்ற விபீஷணர் , என்னும் வர்த்தகனிடம் நூல் வாங்கி நெச 
இவ்விடம் திருமஞ்சனத்தை முடித்து எடு வுத்தொழில் செய்து இல்லற நடத்தி வரு 
க்கையில் வராததால் வருந்தி நின்றனர் . கையில் ஊர்த்த தாண்டவத்தி னழுவிய 


உடையவ 


காணு 


107 


திருவள்ளுவநாயனார் 


850 


திருவள்ளுவநாயக் 


குழைபூண்ட காரணத்தைச் சங்கைகொ 
ண்டு தம்மை வந்து கேட்ட தேவர்க்குப் 
“ பூவிலயனும் புரந்தானும் பூவுலகைத் 
தாவியளந்தோனும் தாமிருக்க -- நாவில் , 
இழைநக்கி ஏனெருடு மேழையறிவேனோ, 
குழைநக்கும் பிஞ்ஞகன்றன் கூத்து " எனக் 
கூறி அறிவித்து இருந்தனர் . இவ்வகை 
யிருக்கையில் ஏலேலசிங்கர் சிவபூசையில் 
ஊற்றமில்லாதிருத்தலை அவருக்குத் தெரி 
வித்து அவரை அடிமைகொண்டு அவர்க்கு 
ஞானோபதேசஞ் செய்து புத்திரப்பே றளி 
த்துக் கரை தட்டிய ஏலேலசிங்கர் கப்பலை 
எலையாவென இழுத்துப் போக்கிப் பஞ்சம் 
வந்தகாலத்தில் ஏலேலசிங்கரை நெல் விற் 
கக் கட்டளையிட்டு அதனால் வந்தபொருளை 
உருக்கிக் கடலி லிடச்செய்து மீண்டும் 
பெறச்செய்து அழகாநந்தர் முதலியோர் 
வேண்டுகோளால் திருக்குறள் அருளிச் 
செய்து சங்கத்தவரை வென்று இல்லறம் 
பெரிதோ துறவறம் பெரிதோ வெனத் 
தம்மைச் சங்கை செய்து கேட்ட அன்பர் 
ஒருவர்க்கு அவரே தெரிந்து உணரும்படி , 
தண்ணீர் மொண்டுகொண்டிருந்த தமது 
மனைவியாரை அழைக்க அந்த அம்மாள் 
கிணற்றில் பாதிவழி வந்த நீர்க்குடத்தைக் 
கிணற்றில் விட்டுவந்ததையும் , மற்றொரு 
நாள் பழையது சாப்பிடுகையில் அன்னம் 
சுடுகிறதென விசிறியதையும் , மத்தியானத் 
தில் நெய்துகொண்டிருந்த நூனாழி தவ 
றிக் கீழ்விழ அதைப் பார்க்க விளக்குக் 
கொண்டுவரச்சொல்ல அந்தம்மாள் விளக் 
குக் கொண்டு வந்ததையும் தெரிவிக்கச் 
சங்கை செய்தவர் , தக்க மனைவி யிருக்கின் 
இல்லறமே நன்று என்றுணர்ந்து நீங்கினர் . 
இவ்வகை இல்லறம் நடத்தியிருந்து சில 
நாளைக்குப் பிறகு பத்தினியார் தேகவியோ 
கமாகையில் அந்தம்மாளுக்கிருந்த சங்கை 
யை நீக்கி " அடிசிற்கினியாளே யன்புடை 
யாளே , படிசொற் றவறாத பாவாய் - அடி 
வருடிப் , பின் றூங்கி முன்னெழுந்த பே 
தையே , போதியோ என் றூங்கு மென்கண் 
ணிரா என்று வருந்தித் தாம் சிலநாளிரு 
ந்து திருக்குறள் அரங்கேற்றச் சங்கத்தவ 
ரிடஞ்சென்று அதை ஏற்கச்செய்து சங் 
கப்பலகை மீ திருந்து 

மீ திருந்து அவர்களுடன் 
வாதிட்டு வென்று சங்கத்தாரால் புகழப் 
பெற்றுத் திருமயிலைக்குத் திரும்பித் தமது 
மாணாக்கரை நோக்கித் தமது தேகத்தை 
விட்டு உயிர் நீங்கின் அதனை அலங்கரித்து 


அடக்காது ஊர்ப்புறத்தில் எறியக் கட்டளை 
யிட்டுப் பரிபூரண மடைந்தனர் . அவ்வகை 
மாணாக்கர் செய்தனர் . இவருடலைப் பரி 
சித்த பக்ஷ ஜாதிகளும் முத்தி யடைந்தன . 
இவர் தேகம் இருந்த இடத்தில் தற்காலம் 
திருமயிலையில் இவர் கோவிலிருக்கிறது . 
இவரைச் சைநர் , தம் மதத்தவரில் எளா 
சாரியர் என்பவர் என்பர் . இவர்க்கு நாய 
னார் , தேவர் , முதற்பாவலர் , தெய்வப்புல 
வர் , மாதாநுபங்கி , செந்நாப்போதார் , பெ 
ருநாவலர் என்று திருநாமம் . இவர் விதேக 
முத்தியடைந்த திருநக்ஷத்திரம் மாசிம் 
உத்தர நக்ஷத்திரம் . 

இவர்க்குத் தந்தை 
யாளிதத்தன் எனும் வேதியன் என்பது 
பழைய நூல் " யாளிகூவற் றூண்டு மாதப் 
புலைச்சி காதற்காசனியாகி மேதினி, யின் 
னிசை யெழுவர்ப் பயந்தன ளீண்டே " 
எனும் ஞானாமிர்தத்தா லறிக. இவரைத் 
திருவள்ளுவமாலையிற் புகழ்ந்திருத்த லன் 
றிப் பொய்யாமொழிப்புலவர் முதலியவர் 
பிற்காலத்தும் புகழ்ந்து இருக்கின் றனர் . 
" குறுமுனிவன் கோத்தெடுத்த கொற்சேரி 
யூசி , யுறுவிலைக்கு விற்றதனோ டொக்கும் - 
தெறு கலியைச் , செற்றவேன்மாற திரு 
வள்ளுவனார் வாய்ச் சொற்றகு முப்பால் 
வாழ்த்துச் சொல் " " முப்பாலு முண்டோ 
முலைப்பாலினி நுகரோம் , எப்பாலுக் கப் 
பாலு மாயினோ - மெப்பொருளு, முள்ள 
படியுணர்ந்தோ மோதிக் குறை தீர்ந்தோம் , 
வள்ளுவனார் வைப்பெமக்கு வாய்த்து . " 
சைநர் வாழ்த்து " வாழிமறையா னினங்கள் 
வாழிமறை யாகமங்கள் , வாழிமலு நீதிமன் 
னர் மன்பதைகள் - வாழியரோ , தெள்ளு 
குறட் செந்தேன் செவிகுளிரப் பெய்த 
முகில் , வள்ளுவர் பாதமலர் . " மற்றொரு 
வர் " எப்பாலு மேத்துவா மின்பம் பொரு 
ளறமா , முப்பாலு மாயிரத்து முந்நூற்று 
முப்பதா , வோரடி முக்காலுரைத்த திரு 
வள்ளுவனா, ரீரடி முக்காலுமே " - அவனே 
புலவனவனே கவிஞனவனே தமிழை பறி 
வோன் - சிவனறிய , வள்ளுவதேவன் வச 
னத்தை மெய்யாக வுள்ளுவதேவ னுளன் " 
இவரைச் சோழநாட்டில் 

மதுரையில் வசித் 
திருந்ததாகவுங் கூறுவர் . அதனை வள்ளுவ 
மாலை நல்கூர்வேள்வியார் உப்பக்கநோக்கி 
உபகேசி தோண்மணந்தான் , உத்தரமா 
மதுரைக்கச்சென்ப - இப்பக்கம் , மாதாது 
பங்கி மறுவில் புனச்செந்நாப் , போதார் 
புனற்கூடற்கச்சு என்பதா லறிக 


திருவள்ளுவமாலை 


83T 


திருவாதவூரா 


திருவள்ளுவமாலை இது திருக்குறளைச் 

சிறப்பித்துப் பாடிய நூல் , 
திருவாசகம் திருவாதவூரர் என்னும் மா 
ணிக்கவாசக சுவாமிகளால் அன்பிற் சிவ 
னைப் பொருளாக அருளிச் செய்யப்பட்ட 
திருமுறை. 
திருவாதவூரர் -- பாண்டி நாட்டில் திருவாத 
வூரில் அமாத்தியர் குலத்தில் சிறந்த அந்த 
ணராகிய சம்புபாதசரிதருக்கும் சிவஞான 
வதிக்கும் புத்திரராய்த் திரு அவதரித்துத் 
திருவாதவூரர் என்ற திருநாமம் அடைந்து 
கல்வியில் முதிர்ந்து பாண்டியனிடத்தில் 
மந்திரித்தொழில் பெற்றுத் தென்னவன் 
பிரமராயன் என்னுஞ் சிறப்புப் பெயர் 
வாய்ந்து தேகமும் செல்வமும் நிலையாமை 
யுணர்ந்து பதி நூல் ஆராய்ந்து சிவமூர்த்தி 
யிடம் அன்பு மேலிட்டு ஆசாரியரைத் தே 
டிக்கொண்டு மந்திரித் தொழிலில் இருந்த 
னர் . இவ்வகை யிருக்கையில் சோழதேசத் 
தில் குதிரைகள் வந்திருக்கின்றன எனத் 
தூதர் பாண்டியனுக்குக் கூறினர் . பாண்டி 
யன் (சக ) கோடி பொன் கொடுத்துக் குதி 
ரை கொண்டுவரும்படிச் சோணாட்டிற் சில 
ரை யனுப்பினன் , திருவாதவூரர் பொன் 
காண்டு திருப்பெருந்துறை யடைந்தனர் . 
இவரது அதி தீவ்ரபக்வமறிந்து சிவமூர்த்தி 
இவரை அடிமை கொள்ளும்படி ஒரு வேதி 
யர் உருக்கொண்டு ஒரு குருந்தமரத்தடியில் 
இவர் காண எழுந்தருளி யிருந்தனர் . வாத 
வூரர் குருமூர்த்தமாய் எழுந்தருளி யிருப் 
பவர் அருகிற்சென்று பணிந்து மனமுருகி 
நின்று குருமூர்த்தமாய் எழுந்தருளியிருந்த 
வேதியாது திருக்கரத்திலிருந்த சாத்தி 
ரத்தை இது என்ன சாத்திரம் என்றனர் . 
குருமூர்த்தி இது சிவஞானபோதம் என் 
றனர் . வாதவூரர் சிவமாவதும் ஞானமாவ 
தும் போ தமாவதும் என்னென்று வினாவி 
அதனைத் தேவரீர் அடியேனுக்குத் தெரி 
விப்பீராயின் அடியேன் அடிமையாவேன் 
என்றனர் . அவ்வாறு குருமூர்த்தி அரு 
ளிச்செய்யக் கேட்டுப் பணிந்து என்னை 
அடிமையாகக் கொள்க என்று இரந்துவின் 
றனர் . குருமூர்த்தி இவரை ஆட்கொண்டு 
சிவஞானம் உபதேசித்துத் திருவடித் 
தீக்ஷை செய்து அருளப் பின் திருவாதவூரர் 
மந்திரி மரியாதை நீக்கிக் கோவணமுடுத்து 
ஆசிரியரிடத்தில் பணிந்து நின்றதைக் 
கண்ட அரசதூ தர் அழைத்தனர் . திரு 
வாதவூரர் அறுக்கக்கண்டு ஏவலர் பாண்டிய 


னிடஞ் சென்று தெரிவித்தனர் . பாண்டி 
யன் ஒற்றரிடம் திருமுகம் கொடுத்து 
வாதவூரரை அழைத்துவரக்கட்டளையிட்ட 
னன். ஒற்றர்சென்று வாதவூரரிடம் திரு 
முகம் காட்ட வாதவூரர் குருமூர்த்தியின் 
திருமுகம் கண்ட கண்ணால் வேறோர் 
திருமுகம் காண்பதில்லை என்று அரசன் 
அனுப்பிய திருமுகத்தைக் குருமூர்த்தியி 
டம் காட்டினர் . குருமூர்த்தி ஆவணிய 
மூலநாளில் குதிரைகள் வரும் என்று 
ஒரு மாணிக்கங்கொடுக்க அதைப் பெற்று 
விடைகொண்டு குருமூர்த்தி கொடுத்த 
மாணிக்கத்தைக் கொடுத்துப் பாண்டிய 
னைக்கண்டு குதிரைகள் வர நல்லநாளில்லா 
மையால் அவற்றை நிறுத்தி வந்தோம் . 
அவை ஆவணிமூலத்தில் வருமென்று கூறி 
அரசன் மரியாதை செய்ய விருந்தனர் , குதி 
ரைகள் வரும் நாள் நெருங்கிய தால் மந்திரி 
யரில் ஒருவன் சென்று வாதவூரர் குதி 
ரைகள் கொள்ளவில்லை அந்த வேளையில் 
உமது கோபத்தையாற்ற அவ்வசை கூறி 
னர் என்றனன் , பாண்டியன் ஒற்றரை 
யேவிக் குதிரைகள் இருக்குமிடம் அறிந்து 
வரச் செய்தனன் . ஒற்றர் குதிரைகள் 
எங்கும் காணப்படவில்லை யென்று வந்து 
கூறினர் . இதனால் பாண்டியன் சோபித்து 
வாதவூரரைச் சிறை விட்டனன் . பின்பு 
பாண்டியன் இன்று குதிரைகள் வாராவி 
டின் எரிக்கின்ற வெயிலில் உமமை நிறு 
த்துவேன் என் றனன். பின்பு குதிரைகள் 
வாராமையால் ஏவலாளிகள் வாதவூரரை 
வெயிலில் நிறுத்தினர் . அதனால் சலிக்கா 
மைகண்டு கிட்டியிட்டனர் . வாதவூரர் சிவ 
மூர்த்தியை யெண்ணித் தியானித்தனர் . 
சிவமூர்த்தி சிவகணங்களைக் குதிரைவீரர்க 
ளாகவும் நரிகளைக் குதிரைகளாகவும் மாற் 
றித் தாம் குதிரைத் தலைவராய் எழுந்தரு 
ளுதல் கண்டு வாதவூரர் பாண்டியனுக்கு 
அறிவித்தனர் . பாண்டியன் அமைச்சரைப் 
புகழ்ந்திருக்கையில் குதிரைவீரத் தலைவர் 
பாண்டியன் முன் வந்து அக்குதிரைகளை 

ஒட்டிக்காட்டி இனிக் 
குதிரைகள் உன்னவே , நாளையவை எப் 
படியாயினும் எமக்குத் தொடக்கு இன்று 
எனக் கயிறு மாறி அரசனுக்கு அக்குதிரை 
களின் இலக்கணங்களைக் கூறினர் . பாண் 
டியன் மகிழ்ந்து விலையிடற்கரிய ஒரு 
பீதாம்பரம் கொடுத்துப் போக்கினன் . அக் 
குதிரைத் தலைவர் அதைச் சவுக்கால் வாங் 


அவன் 


காண 


திருவாதவூரர் 


852 


திருவாதவூரர் 


இக் குதிரையின் மேல் இட்டு விடைகொ 
ண்டு நீங்கினர் . அன்றிரவு குதிரைகள் எல் 
லாம் நரிகளாய் முன்னிருந்த குதிரைகளை 
யும் கடித்துவிட்டுச் சென்றன. இதைப் 
பாண்டியன் அறிந்து வாதவூரரிடம் கோபி 
த்துப் பொருள்களையெல்லாம் வெயிலில் 
வைகையில் நிறுத்தி வாங்கும்படி கட்டளை 
யிட்டனன். அவ்வகை ஏவலாளர் வை 
கையில் நிறுத்தி வருத்தினர் . இதனால் 
வாதவூர் இரங்குவதைக் கேட்ட சிவமூர் 
த்தி கங்கையை வைகையிடம் எவினர் . 
அவள் பெருக்குடன் வாக்கண்ட பாண்டி 
யன் பயந்து இது எதுபற்றி உண்டாயிற்று 
என்று அமைச்சரால் அறிந்து வாதவூரர் 
துன்பத்தை நீக்கப் பெருக்கு அடங்கியது . 
அவ் வெள்ளத்தைப் பட்டணத்தில் வாரா 
மல் தடுக்க ஊரிலுள்ள குடிகளை ஏவினன் . 
எல்லாரும் பங்கின்படி வெள்ளத்தைத் தடு 
த்தனர் . பிட்டு விற்கும் வந்தி யென்பவள் 
பங்கு அடையாதது கண்டு அரசன் எவலர் 
அவளைக் கேட்கக் கிழவி சிவமூர்த்தியைத் 
தியானித்தனள் . சிவமூர்த்தி இவளிடம் 
ஒரு கூலியாளாக எழுந்தருளி நான் உன் 
னிடம் வேலை செய்வேன் எனக்குக் கூலி 
தா என்றனர். கிழவி என்னிடம் உள்ள 
பிட்டுக்களை விற்று அந்தியிற் கூலி தரு 
வேன் என்றனள் , கூலியாளாக வந்தவர் 
கூலியாகவே பிட்டை வாங்கியுண்டு ஆளா 
யிசைந்து வேலை செய்தும் சில போது 
செய்யாமல் தாமதித்தும் , பலமுறை பிட் 
டை யுண்டு கரையை அடைக்காமல் ஒரு 
கொன்றை மாநிழலில் இளைப்படைந்தவர் 
போல் திருத்துயில் கொண்டனர் . பாண் 
டியன் கரைகள் அடைபட்டதைக் காண 
வேண்டி வந்து எல்லார் பங்குகளும் அடை 
பட்டும் வந்தியின் பங்கு அடைபடாமைக் 
கண்டு இதனை அடைப்பவன் யார் என்ற 
னன் . அரச ஏவலர் இதோ கொன்றைமா 
வடியில் உறங்குபவன் என்றனர் . கூலி 
யாளர் அரசனைக் கண்டு பயந்தவர்போல் 
இருப்ப ஏவலாளர் கூலியாளரைப்பற்றி 
அரசனிடத்துக் குறை கூறினர் . பாண்டி 
யன் கோபித்துக் கையிலிருந்த பிரம்பால் 
ஓரடி கூலியாளரை அடித்தனன் , கூலி 
யாளர் ஓர் கூடை மண் உடைப்பில் போ 
ட்டு அடைத்து மறைந் தனர் . அவ்வடி 
அணு முதல் மகத்தாகிய சராசரப்பொருள் 
கள்மேலும் தன்மீதும் படக்கண்டு பாண்டி 
யன் திடுக்கிட்டு அஞ்சினன் . சிவமூர்த்தி 


அசரீரியாய்ப் பாண்டியனே நாம் இத் திரு 
விளையாடலை வாதவூரன்பொருட்டுச் செய் 
தோம் . 

இதனை நீ அறியாது அவனைக் 
கோபித்தனை என்றனர் . பாண்டியன் 
வணங்கி வாதவூ ரடிகளை மீண்டும் மக் 
திரியாயிருக்க வேண்டினன் . 

அடிகள் 
பாண்டியனை விட்டு இறைவனைத் தேடிச் 
சென்றனர் . திருவாதவூரர் பாண்டி நாடு 
விட்டுப் பல தலங்களும் சென்று வணங்கி 
ஸ்ரீசிதம்பரத் தலமடைந்து ஆரா அன்பு 
கொண்டு பலநாள் இருந்து பாடிப் பணி 
ந்து துதித்து வருகையில் சைவர் ஒருவர் 
ஈழநாடு சென்று புத்தர்முன் பொன்னம்ப 
லம் என்றனர் . புத்தர் , அரசன் முன் கூறிச் 
சைவரை அழைத்து அரசனிடம் விட்ட 
னர் . புத்த அரசன் புத்த குருவுடன் தில்லை 
மூவாயிரவரை வாதிடத் துணிந்து தில்லை 
யடைந்தனன் . சிவமூர்த்தியைத் தில்லை 
மூவாயிரவர் தியானிக்கச் சிவமூர்த்தி அவர் 
கள் கனவிற் றோன்றி வாதவூர் அடிகளைக் 
கொண்டு வாதிடுக என்று திருவாய்மலர்ந் 
தனர். தில்லை மூவாயிரவர் வாதவூர் அடி 
களைப் புத்தருடன் வாதிட வேண்டினர் . 
வா தவூர் அடிகள் வாதிடத் தொடங்கி 
அவர்கள் வினாவிய வினாவிற்கு விடை 
கூறினர் . புத்தர் கேளாது மறுத்ததால் 
வாதவூரர் வாக்கின் தேவியாகிய கலைமகளை 
நோக்கிக் கலைவாணி , பொய்யர் வாக்கி 
னின்றும் நீங்குக என்றனர். உடனே புத்த 
குருக்கண்மா ரனைவரும் ஊமைகளாயினர் . 
இவ்வற்புதக் காட்சி கண்ட புத்த அரசன் 
வாதவூர் அடிகளை நோக்கி வாக்குள்ளவர் 
வாக்கிழந்தனர் . வாக்கில்லாத என் குமரி 
யாகிய ஊமை 

வாக்குப் பெறுவாளேல் 
நான் சைவன் ஆகின்றேன் என்றனன் . 
வாதவூரர் பெண்ணை வருவித்து ஒழிந்த 
புத்தர் கேட்ட வினாக்களுக்கு விடை அவ் 
ஆமைப் பெண் தரக் கட்டளை யிட்டனர் . 
அவ்வகை வினாக்களுக்கு விடை அப்பெண் 
தரப் புத்த அரசன் கண்டு களித்துச் சைவ 
னாயினான் . வாயிழந்த புத்த குருக்கண்மார் 
அனைவரும் வாதவூரடிகளை வேண்டி வாய் 
பெற்றுச் சைவராயினர் . பின் வாதவூரர் 
தம்மிடம் இருக்கையில் சிவமூர்த்தி ஒரு 
வேதியர்போல் இவரிடம் எழுந்தருளினர். 
வாதவூரர் ஆசனமிட்டுத் தேவர் எந்தவூர் 
என்றனர் . வேதியர் நாம் இருப்பது பா 
ண்டிநாடு உம் புகழைக் கேட்டு நீர் பாடிய 
செய்யுட்களை ஒத வந்தேன் என்றனர். 


திருவாதவூரர்புராணம 


858 


திருவாரூர் நாகராஜநம்பி 


ை 


வாதவூரர் , அவைகளை 

அவைகளை எழுதவேண்டும் செய்த பாசுரங்கள் , பெரியாழ்வார் அரு 
என்றனர் . வேதியர் எழுத உடன்பட்ட ளிச்செய்த திருப்பல்லாண்டு முதலிய , 
னர் . வேதியர் பல செய்யுட்கள் எழுதி ஆண்டாள் அருளிய பாசுரங்கள் , தொண்ட 
முடித்த பின்பு வாதவூரரை நோக்கித் திரு ரடிப்பொடியாழ்வார் அருளிச்செய்த திரு 
ச்சிற்றம்பல முடையார்மீது ஓர் கோவைப் மாலை , திருப்பள்ளியெழுச்சி முதலியவை 
பிரபந்தம் பாடவேண்டும் என்றனர் . வாத யும் , திருப்பாணாழ்வார் அருளிச்செய்த 
வூரர் எழுதப் பாடி முடித்தனர் . பின் அமலனாதிப்பிரான் முதலியவும் , திருமங் 
வேதியராய் எழுந்தருளிய சிவமூர்த்தி கையாழ்வார் அருளிச்செய்த பெரிய திரு 
புத்தகத்தின் முடிவில் மாணிக்கவாசகன் மொழி , திருக்குறுந்தாண்டகம் , திருநெடுந் 
சொற்படி அம்பலவாணன் கையெழுத்து தாண்டகம் , திருவெழுகூற்றிருக்கை , 
எனக் கையொப்பமிட்டுத் திருச்சிற்றம்பல சிறிய திருமடல், பெரிய திருமடல் முத 
முடையார் திருவாயிற் படியில் திருமு லிய அடங்கினவையாம் . 
றையை வைத்து மறைந்தனர் . அதைக் திருவாய் மொழிப்பிள்ளை - இவர் அண்ணர் 
கண்ட வேதியர் ஒருவர் தில்லை மூவாயிரவ என்பவர்க்குக் குமார் ; இவர்க்குத் திருமலை 
ருக்கு அறிவிக்க அனைவரும் கூடி அருச் ஆழ்வான் எனப் பிள்ளைத்திருநாமம் . இவர் 
சித்து அது திருவாசகமும் திருக்கோவை அவதரித்த தலம் குந்தி நகரம் . இவர்க்கு 
யுமா யிருக்கக் கண்டு புளகாங்கிதராய்த் ஸ்ரீ சைலேசர் எனவும் பெயர் என்பர் . 
திருவாதவூரரிடஞ் சென்று நடந்தவை இவர் தாய் , பிள்ளைலோகாசாரியார் கோ 
கூறிப் பொருள் கேட்டனர் . வாதவூர் 

யிலைவிட்டு வெளியேறின தால் தரியாது 
ரைப் பொருள் கூறும்படி வேதியர் அனை உயிர்விடச் சிறிய தாயாரிடம் வளர்ந்தனர் . 
வரும் பின்பற்ற வாதவூரர் திருச்சிற்றம் இவர் தமக்குக் கூரகுலோத்தமதாசர் , திரு 
பலத்தில் சென்று நடராஜமூர்த்தியைச் விருத்தத்திற்குப் பொருள் சொல்லேன் 
சுட்டி இவரே பொருள் என்று மறைந் தரு என்று மறுத்ததால் தாம் பிள்ளை லோகா 
ளினர் . இவருக்கு அருள்வாசகர் , மாணி சாரியரை இளமையில் ஆச்ரயித்தவர் என் 
க்கவாசகர் , திருவாதவூரடிகள் , தென்ன பதைச் சிறியதாயாரா லுணர்ந்து அடங்கி 
வன் பிரமராயன் எனவும் பெயர் . 

கூரகுலோத்தமதாசர் , விளாஞ்சோலைப் 
திருப்பாதிரிப்புலியூரில் பாடலேசுரரைத் பிள்ளை , நயினாச்சாம்பிள்ளை முதலியவர்க 
தரிசிக்க எழுந்தருளி யிருக்கையில் கெடில் ளிடம் திருவாய்மொழி யெல்லாஞ் சேவித் 
நதி பிரவகித்து வருவது அறிந்து வந்த துத் திருநகரி சென்று , காடுவெட்டி , 
இறைவர் சித்தராக எழுந்தருளித் தம் கர நாடாக்கிக் குடியேற்றி ஆழ்வாரைப் பிர 
த்தில் உள்ள பிரம்பால் கெடிலத்தை நோ திட்டை செய்வித்துச் சடகோபதாசர் என 
க்கிப் பாடலிவனத்திற்கு வடபுறமாக வில வும் , திரு அனந்தபுரத்தில் விளாஞ்சோலைப் 
கச் செய்தனர் . பின்பு சுவாமிகள் பாடலி பிள்ளையிடத்து ரகஸ்ய விசேஷங்களைக் 
வனஞ் சென்று தரிசனஞ் செய்தனர் என் கேட்டுத் திருவாய்மொழியில் வல்லவா 
பது அத் தலபுராணம் . 

கையால் திருவாய்மொழிப்பிள்ளை யென 
திருவாதவூார்புராணம் மாணிக்கசுவாமி வும் , பெயர்பெற்றுச் சதுர்வே தமங்கல 
கள் புராணம் ; இதை இயற்றியவர் கடவுள் மென வொருவூர் திருநகரியில் உண்டாக்கி 
மாமுனிவர். 

உடையவர்க்குக் கோயில் கட்டுவித்துக் 
திருவாய்மொழிப்பிரபந்தம் - முதல் ஆழ் காடுவெட்டியையன் எனப் பெயரடைந்து 
வார்கள் மூவரும் அருளிச் செய்த வெண் மணவாளமாமுனிகளுக்குப் பஞ்சஸமஸ்கா 
பா அந்தாதிகள் , திருமழிசை யாழ்வார் ரஞ்செய்து திருநாட்டிற் கெழுந்தருளிய 
அருளிச்செய்த நான்முகன் திரு அந்தாதி , வைஷ்ணவாசாரியரில் ஒருவர் . 
திருச்சந்த விருத்தம் , நம்மாழ்வார் அருளிச் திருவாருர் நாகராஜநம்பி - இவன் திருவா 
செய்த ருக்வேதசாரமான திருவிருத்தம், ரூர் தேவஸ்தான குருக்கள் . இவன் அறு 
யசுர்வே தசாரமான திருவாசிரியம் , அதர் பத்து மூவர் விக்ரகங்களில் இரண்டைக் 
வணவே தசாரமான பெரிய அந்தாதி , சாம கருமானுக்கு விற்றுவிட , அவன் நறுக்கி 
வே தசாரமான திருவாய்மொழி , மதுரகவி உருக்கினான் என்பதைக் கிளிக்குக் கற் 
யாழ்வார் அருளிச்செய்த கண்ணினுண் பித்து அதனைக்கொண்டு கிருஷ்ணதேவரா 
சிறுத்தாம்பு , குலசேகராழ்வார் அருளிச் யருக்கு அறிவித்தார் என்பது . வெண்பா - 


திருவாஞா பிறந்தவா 


851 


திருவிளையாடல் 


" முன்னா ளறுபத்து மூவரிருந் தாரவரில் , 
இந்தா ளிரண்டுபே ரேகினார் - கன்னான் , 
நறுக்கினான் விற்று விட்ட நாகராஜநம்பி , 
இருக்கின்றான் கிருஷ்ணராயா . " கிருஷ் 
ணதேவராயர்காலம் 1509-1529 . ( தமிழ் 
நாவலர் சரிதை .) 
திருவாநர் பிறந்தவர் - திருவாரூரில் பிறந் 
தவர் அனைவரும் சிவகணத்தவரா யிருந்த 
தனால் அக்காலத்துச் சுந்தரமூர்த்தி சுவாமி 
களால் புகழ்ந்து பாடப்பட்ட தொகை 
யடியவர்கள் . ( பெரியபுராணம் .) 
திருவாலவாய்த்தம்பிரானர்- பழைய கணக் 
குகள் முதலியவற்றில் ஸ்ரீ சோமசுந்திரக் 
கடவுளுக்கு இத் திருநாமமே வழங்கப் 
பெற்றுவந்ததாம் . " தம்பிராற்கே துகுலம் " 
என்பதனானுமுணர்க . (திருவிளை .) 
திருவாலவாய் நல்லூர் இவ்வூர் சமயகல் 
லூர்க்கு மேற்கேயுள்ளது . இக்காலத்துத் 
திருவாநல்லூரென வழங்கப்படுகின்றது . 
( திருவிளையாடல் . ) 
திருவாலி - மயிலையிலிருந்த ஒரு பிரபு . கம் 

பருக்கு உதவி செய்த பிரபு . 
திருவாலியழதனர் - இவர் திருமயிலையில் 
வேதியர் குலத்து அவதரித்துச் சிவத்தைப் 
பாடி முத்திபெற்றவர் . இவரது திருப்பா 
சுரம் ஒன்பதாந் திருமுறையாக்கப்பட்டது . 
திருவாழ்மார்பர் காரியார் மாமனார் , நம் 

மாழ்வாரின் தாயைப்பெற்ற தந்தை . 
தீருவாளன் ஒரு வேடன் ; திருமழிசை 
யாழ்வாரையெடுத்து வளர்த்தவன் ; இவன் 
தேவி பங்கயச்செல்வி . 
திருவிண்ணகாப்பன் உய்யக்கொண்டார் 

திருவடிசம்பந்தி . 
திருவிளக்குப்பிச்சன் திருவரங்கத்தில் 
பெருமாளுக்குத் திருவிளக்குக் கைங்கர் 
யம் செய்து கொண்டிருந்து நம்பிள்ளைத் 
திருவோலக்கத்தைப் பெருமாள் , நின்று 
காணப் , பெருமாளைச் சிமமாசனத்திருந்து 
கேட்கச் செய்தவர். 
திருவிளையாடல் - இவை மதுரைமா நகரத் 
தில் சிவபெருமான் செய்த திருவிளையா 
டல்கள் : ( 1 ) குருவையிழந்த இந்திரனது 
சாபத்தைப் போக்கியது . ( 2 ) வெள்ளை 
யானைக்குத் துருவாசரால் வந்த சாபங் 
தீர்த்தது . ( 3 ) கடம்பவனத்தை யழித்து 
நாடாக்கியது. ( 4 ) உமாதேவியார் மலயத் 
துவச பாண்டியற்குத் திடா தகையாய்த் 
திரு அவதரித்தது . ( 5 ) சிவபெருமான் 
சோமசுந்தரபாண்டியனாக வெழுந்தருளித் 


தடாதகைப் பிராட்டியாரைத் திருமணங் 
கொண்டது. (6 ) பதஞ்சலி வியாக்ரபாத 
ரிஷிக ளிருவருக்கும் வெள்ளியம்பலத் 
திருக்கூத்துத் தரிசனங் காட்டியருளியது . 
( 7 ) தடாதகைப் பிராட்டியார் பொருட்டுக் 
குடையாளாகிய குண்டோதரனுக்கு அன் 
னமிட் டருளியது . ( 8 ) குண்டோதான் 
பொருட்டு வைகையையும் அன்னக்குழி 
யையும் வருவித்தது . ( 9 ) தடாதகைப் 
பிராட்டியாரின் வேண்டுகோளுக்கிரங்கிக் 
காஞ்சன மாலையாட எழுகடல் அழைப்பித் 

( 10 ) காஞ்சனமாலையுட னீராடச் 
சுவர்க்கத்திருந்த மலையத்துவசனை வருவித் 
தது . ( 11 ) தடாதகைப் பிராட்டியிடம் 
உக்ரகுமார பாண்டியன் திருவவதரித்தது . 
( 12 ) உக்ரகுமார பாண்டியற்கு வேல் , 
வளை , செண்டருளியது . ( 13 ) கடல்சுவற 
வேலெறிந்தது . ( 14 ) அவ்வுக்குமாரன் 
தன்னுடன் எதிர்த்த இந்திரன் முடிமேல் 
வளையெறிந்தது . 

( 15 ) மேருவிலிருந்த 
நிதியெடுக்கக் கொடாத மேருவைச் சென் 
டாலெறிந்தது . ( 16 ) வேதத்திற்குப் பொ 
ருளறியாது மயங்கிய 

இருடிகளுக்குப் 
பொருள் அருளிச்செய்தது . ( 17 ) பாண் 
டியகுமாரன் கிரீடத்தின் பொருட்டு மாணி 
க்கம் விற்றது . ( 18 ) மதுரைமீது வரு 
ணன் விட்ட கடலை வற்றச்செய்தது . ( 19 ) 
வருணன் ஏவிய மழை தடுத்து நகரத்தை 
நான்மாடக்கூடலாக்கியது . ( 20 ) எல்லாம் 
வல்ல சித்தராய் எழுந்தருளிச் சித்துச் 
செய்தது . ( 21 ) சோதிக்கவந்த பாண்டி 
யன் பொருட்டுக் கல்லானைக்குக் கரும் 
பருத்தியது . ( 22 ) மதுரையை அழிக்கச் 
சமணர்களேவிய யானையை எய்தது . 
( 23 ) கௌரியம்மையின் பொருட்டு விருத்த 
குமாரர் பாலரானது . ( 24 ) பாண்டியன் 
பொருட்டுக் கான்மாறி யாடினது . ( 25 ) 
கொலைக்கஞ்சிய வேடன் பொருட்டுப் பழிக் 
கஞ்சி , வேண்டிய பாண்டியற்காக வணி 
கன் மணத்திற் சாக்ஷிகாட்டி யருளியது . 
( 26 ) தந்தையைக் கொன்று 

தாயைப் 
புணர்ந்தான் மாபா தகந் தீர்த்தது . ( 27 ) 
வாட்படை யாசிரியன் மனைவியை வலி 
மையி விச்சித்த மாணாக்கனது அங்கம் 
வெட்டியது . ( 28 ) சமணர் மதுரை மீதே 
விய நாகத்தை யெய்தது . ( 29 ) சமணர் 
ஏவிய பசுவை நந்திதேவரை எவிக் கொல் 
வித்தது . ( 30 ) சவந்தர சாமந்தனெனுஞ் 
சேநாதிபதியின் பொருட்டுப் போர்ச்சேவ 


திருவிளையாடல் 


855 


திருவேங்கடம் 


வித்தது . 


நூல் . 


கராய் மெய்க்காட்டிட்டது . ( 31 ) பாண்டிய தர்குலப்பெண்பொருட்டு வலைவீசி அவளை 
னுக்கு உலவாக்கிழி யருளியது . ( 32 ) மணந்தருளியது . ( 58 ) வாதவூரடிகளுக் 
மதுரைவீதியில் அவதரித்திருந்த இருடி குபதேசித்தது . ( 59 ) அரசனுக் கஞ்சிய 
பத்தினிகள் பொருட்டு வளையல் விற்றது . வாதவூரர்பொருட்டு நரிகளைப் பரிகளாக்கி 
( 33 ) இயக்கியர்களுக்கு அஷ்டமாசித்தி யது . ( 60 ) பாண்டியனுக்களித்த பரிகளை 
அருளிச் செய்தது . ( 34 ) சோழன் பொரு நரிகளாக்கியது . ( 61 ) வாதவூரடிகள் பொ 
ட்டு மீன இலச்சினை விட்டிருந்த கதவம் ரூட்டு வைகைவெள்ளம் வருவித்து அதை 
திறப்பித்துத் தரிசனந் தந்து அவன் அடைக்க ஏவிய வந்திபொருட்டுக் கூலி 
மீண்டபின் இடபக்குறி யிட்டது . ( 35 ) யாளாய்ச்சென்று பிட்டுக்கு மண்சுமந்தது . 
பாண்டியன் படைக்குத் தண்ணீர்பந்தற் ( 62) திருஞானசம்பந் தசுவாமிகளால் கூன் 
வைத்தது . ( 36 ) பொன்னனையாள் பொ பாண்டியன் சுரத்தையும் கூனையும் நீக்கு 
ருட்டு ரசவாதஞ் செய்தது . ( 37 ) மதுரை வித்தது . ( 63 ) சம்பந்த சுவாமிகளின் 
மீது படைகொண்டுவந்த சோழனை மடு 

வாதத்திற்தோற்ற சமணர் கழுவேறியது . 
வில் ஆழ்த்தியது . ( 38 ) வேளாளராகிய ( 64 ) வணிகப் பெண்ணுக்குச் சாக்ஷியாக 
அடியவர்பொருட்டு உலவா நெற்கோட் வன்னியும் , கிணறும் , இலிங்கமும் வரு 
டை யருளியது . ( 39 ) தாயத்தார் வழக் 
கிடமயங்கிய வணிகன் மருகன் பொருட்டு திருவிளையாடற் புராணம் - இது மதுரை 
மாமனாக வந்து வழக்குத்தீர்த் தருளியது . சொக்கநாத சுவாமிகள் செய்த திருவிளை 
( 40 ) வரகுணதேவர் பொருட்டுச் சிவலோ 

யாடல்களை 

வடமொழியிற் கூறியபடி 
கம் காட்டி யருளியது . ( 41 ) இசைவல்ல தமிழில் பரஞ்சோதி முநிவராற் (சடு) 
பாணபத்திரர்க்குப் பகைவனை 

விறகா படலங்கள் அடங்கிய ( கூ ,கூசுக ) திரு 
ளாய் இசைபாடி ஓட்டுவித்தது . 

ஒட்டுவித்தது . ( 42 ) விருத்தங்களாக இயற்றப்பட்ட 
பாணபத்திரர் பொருட்டுச் சேரமான் பெரு இது சொன்னோக்கம் , பொருணோக்கம் , 
மாணாயனாருக்குத் திருமுகந்தந் தருளியது . சாமுத்திரிகாலக்ஷணம் , பாதம் , அச்வலக்ஷ 
( 43 ) அப்பாணபத்திரர் மழையால் வருந் ணம் , ரத்தின பரீக்ஷை முதலியவற்றிற்கு 
தாது பாடப் பலகையிட்டது . ( 41 ) ஈழ இலக்கியமாகும் . இவர் சாலிவாகனசகம் 
தேசத்துப் பாண்வல்லாளைப் பாணபத்தி ( க ,சங O ) இல் இதைப் பாடினர் என்பர். 
ரர் மனைவி வெல்ல அருள் செய்தது . ( 45 ) அது சற்றேறக்குறைய ( ஙக 0 ) வருஷங் 
தாயிழந்த பன்றிக்குட்டிகளுக்குப் பால் 

கள் ஆகிறது . 
கொடுத்தது . 

( 46 ) பன்றிக்குட்டிகளைப் திருவிஷ்டன் - வசுதேவருக்குத் திருத்தேவி 
பாண்டியர்க்கு மந்திரியர் ஆக்கியது . ( 47 ) யிடம் உதித்த குமரன் , 
கரிக்குருவிக்கு உபதேசஞ் செய்தருளி திருவீதிகள் ஐந்து – இவை தென்மதுரை 
யது . ( 48 ) நாரைக்கு முத்திகொடுத் தரு யிலுள்ளவை 1. ஆடி வீதி , 2. சித்திரை 
ளியது . ( 49 ) பிரளயத்தழிந்த மதுரைமா வீதி , 3. ஆவணி மூலவீதி , 4. மாசி வீதி , 
நகரின் எல்லையை அரவகங்கணத்தால் 5. கோட்டை வெளிவீதி . இவற்றுள் , சித் 
அறிவித்து ஆலவாயாக்கியது . ( 50 ) பாண் திரை வீதியில் மாசித் திருவிழாவும் மாசி 
டியன் பொருட்டுப் படைத்துணைசென்று வீதியில் சித்திரைத் திருவிழாவும் மது 
சுந்தரப்பேரம்பெய்தது . ( 51 ) நக்கீரர் ரையில் இக்காலத்து நடைபெறுகின்றன . 
முதலிய புலவர்பொருட்டுச் சங்கப்பலகை ( திருவிளையாடல் ) 
தந்தது . ( 52 ) பாண்டியன் ஐயம் தீரத் தரு திருவுந்தியார் - சைவ சித்தாந்த சாத்திரம் 
மிக்குக் கவிதந்து கிழியறுத்துக் கொடுப் பதினான்கனுள் ஒன்று . 
பித்தது . ( 53 ) தருமிக்குத் தந்த கவிக்குக் திருவெண்ணெய் நல்லூர் தமை வெண் 
குற்றங்கூறிய நக்கீரரைப் பொற்றாமரைத் ணெயால் கோட்டை கட்டி இடையிலி 
தீர்த்தத்தில் வீழ்வித்துப் பின் கரையேற்றி ருந்து பஞ்சாக்னி வளர்த்திப் பூசை செய்த 
யது . ( 54 ) கீரருக்கு இலக்கணம் உரைப் 

தலம் . ( வீரசிங் - புரா . ) 
பித்தது . ( 55 ) சங்கத்தார் கலகத்தை மூங் திருவேங்கடசுவாமி மாதைத் திருவேங் 
கைப்பிள்ளையால் தீர்ப்பித்தது . ( 56 ) பாண் கடநாதரைக் காண்க . 
டியனுடன் கோபித்து நீங்கிய இடைக்கா தருவேங்கடம் - புரந்தரன் என்னும் வேதி 
டர் பிணக்குத் தீர்த்தருளியது . ( 57 ) பா பன் குமரனாகிய மாதவன் தான் , ஆசாரம் 


திருவேங்கடையர் 


156 


திரேதாயுகதெய்வம் 


குறைந்து நீச்சப்பெண்ணினை 

மணந்து 

ஆகாயவாக்காக நம்மை அர்ச்சிக்கும் சைவ 
களவுமேற்கொண்டு வாழ்ந்து நீச்சப்பெண் னாகிய இவனுக்குக் காணியாட்சி முதலிய 
தன்னைவிட்டுத் துரத்த மனம் குன்றி ஸ்ரீநி 

எல்லா உரிமையுங் கொடுங்க ளென்ன 
வாஸப்பெருமாள் எழுந்தருளி யிருக்கும் 

அவர்களும் அவ்வாறே செய்தனர் . இதனை 
திருமலையடைந்து அதின்மீது ஏறினன். “ ஐயா ற தனில் சைவனாகியும் ” என்னும் 
இவன் பாப ( கடம்) தேகம் சடசடவென்று 

மணிவாசகர் வாக்காலுமறிக , 
நெருப்புப்போல் வேக இவன் சுடர்விடு திருஷத்வதி -1 . யமுனை நதிக்கு மேல்பாலி 
பசும் பொன்போல் தோன்றினமையால் ருக்கும் நதி . 
திருமலைக்கு ( வேம் , கடம் ) வேங்கடம் 2 . ஒரு நதி The Oaggar which 
எனப் பெயர் வந்தது . இது கருடாழ்வா 

flowed througb Ambala and Sirbind , 
னால் வைகுந்தத்திருந்து கொண்டுவந்து 

now lost in the sands of Raja putana 
பிரதிட்டிக்கப்பட்டது என்பர் . (திருவேங் திருஷ்டகேது - 1. சிசுபாலன் புத்திரன் . 
கட புராணம் ). 

2 , ( சூ ) சுதிருதி குமரன் . 
திருவேங்கடையர் - இவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் 

3. திட்டத்துய்ம்மன் குமரன் . 
வேதியர் . உபமான சங்கிரகம் தமிழில் 

4. சத்தியதிருதி குமரன் . 
செய்தவர் . 

5. சுகுமாரன் குமரன் ; இவன் குமரன் 
திருவையாற்று சீசைவன் திருவையாற் 

வீதிஹோத்ரன் . 
றில் சிவபூசை செய்துவரும் ஆதிசைவர் 

6. சத்யகேதுவின் குமரன் ; இவன் 
இருபத்து நால்வரில் ஒருவர் . கங்கா யாத் 

குமரன் சுகுமாரன் , 
திரைசென்று நெடுநாள் வராதிருந்தனர் . 

7. கேகய தேசாதிபதி , சுதகிருதியை 
இதையறிந்த ஏனைய இருபத்து மூவரும் 

மணந்தவன் ; இவன் குமார் சந்தா தனன் 
யாத்திரை சென்றவரது காணியாட்சி சுவ முதலிய ஐவர் . 
தந்திரங்களைக் கவரத்தொடங்கினர் . யாத் திருஷ்டதுய்மன் - திட்டதுய்மனைக் காண்க .. 
திரிகரது மனைவி சிறுமைந்தனுடனே திருஷ்டதுவிதி குருக்ஷேத்திரத்தருகிருக் 
அவர்கட்கு நியாயங் கூறியுங் கேளாமை 
யால் மனைவி சிவபிரானுடன் முறையிட் திருஷ்டவர்மன் - 1. அக்குரூரன் தம்பி . 
டனள் . சிவமூர்த்தி காசியாத்திரைசென்ற 2. சுவபலருக்குக் காந்தியிட முதித்த 
பிராமணர்போல் காவடியுடன் வந்து நீங் 

குமரன் . 
கள் சுகமோ என்று தழுவிக்கொண்டு என் திருஷ்டன் - ( சூ ) வைவச்சு தம நுவின் கும 
சுவ தந்தரத்தை இல்லை யென்றவர் ரன் ; நபாகன் தந்தை , இவனிடம் தாரஷ் 
யாரென்று கேட்கப் பிராமணர்கள் நாங் 

டியென்கிறவர் பிறந்து பிராமணராயினர் . 
கள் செய்த பிழை பொறுக்க என்று பிரார்த் திருஷ்டி யதுவம்சத்துக் குந்தி புத்திரன் . 
தித்தனர் " இவ்வாறிருக்கையில் மனைவி 

திருஷ்யன் அகஸ்தியன் புத்ரன் . 
யும் மைந்தரும் பிரிவாற்றாமைக் கிரங்கிக் 
காணியிழந்தமையுங் கூறினர் . சிவமூர்த் 

திருஹ்யன் யயாதிபுத்ரருள் ஒருவன் . 
தியாகிய வேதியர் ஸ்நாக முதலியசெய்து திரேதாகினிகள் - 1. பவமாகன் , பாவகன் , 
சிவபூசை முடித்து ஒருமடத்திலிருக்கை 

சுசி ; இவர்கள் வசிட்டர் சாபத்தால் அந் 
யில் காசி யாத்திரை சென்ற வேதியர் 

தர்த்தானனுக்குக் குமரராய்ப் பிறந்த அக் 

நிகள் . 
காவடி தாங்கி மடத்தில் வந்துநிற்கக் , கண் 
டார் யாவரும் திகைத்தனர் . பின்வந் 

2. இது தக்ஷணாக்கி ,காருகபத்யம் , ஆஹ 
தாரை , முன்னிருந்தவர் நீர் யாரென்ன வனீயம் என மூன்று வகைப்படும் . வேதி 
நான் முதற்பூசைக் குரியோன் இருபத்து 

கைக்குத் தக்ஷணத்தி லிருப்பது தக்ஷ 
நால்வரில் ஒருவன் என்றனர் . அதுகேட்ட 

ணாக்கி . காருகபத்யம் எஜமானனால் மற்ற 
முன்னவர் பின்னவரை பலவாறு உபத்திர 

அக்னிகளுக்கு முன் ஸம்ஸகரிக்கப் பட் 
வப்படுத்த அவர் பலசாசனங்களைக் காட்டி டது . ஆகவனீயம் கிரியாசமாப்திபாயங் 
நிரூபித்தனர் . இவ்விருவர் சாசனங்களி தம் ஓமஞ்செய்யத் தகுந்தது . 
லும் சிவபெருமான் சாசன முயர்ந்ததால் திரேதாயுகதெய்வம் 

- தருமவுருவத்துடன் 
உரிமை சிவமூர்த்தியாகிய வேதியர தா சபமாலிகையையும் , துடுவையும் , கையிற் 
யிற்று . உடனே சிவபிரான் மறைந்து , கொண்டு களிப்புடனிருக்கும் . 


திரேதாயுகம் 


857 


திரேளபதி 


திரேதாயுகம் - சதுர்யுகத்தில் இரண்டாவது 
யுகம் . இதற்கு வருஷம் கஉ லக்ஷத்து 


தீரைகருவாள் - ஒருவித அரசர் . 
திரையம் சன் - விப்ர சித்தியின் குமரன் . 
திரையர் இவர்கள் சோழவாசர்களில் 
பிரிவினர் . தொண்டை நாடாண்டவர்கள் . 
இவர்கள் கடலுள்ளிட்ட நாட்டிலிருந்து 
வந்து இந் நாட்டை ஆண்டது பற்றித் 
திரையர் எனப் பட்டனர் . இவர்கள் தமிழ் 
நாட்டினரல்லர் . பெரும்பாணாறில் " பதி 
ரை தரு மரபினுரவோரும்பல் எனவும் , 
கங்குலு 

நண்பகலுந்துஞ்சாவியல் பிற் 
சாய் , மங்குல் சூழ்மாக்கடலார்ப்பதூ உம், 
வெம்சினவேற் , கான்பயந்த கண்ணிக்கடு 
மான்றிரையனை , யான் பயந்தேனென் 
னுஞ்செருக்கு ” வெண்பாவானும் அறிக . 
இத்திரையர் , வங்காளத்திரையர் , சீனத் 
திரையர் , கடாரத்திரையர் , சிங்களத்திரை 
யர், பல்லவத்திரையர் எனப் பலவகுப்பின 
ராவர் . ( கடாரம் - பர்மா ) 
திரையன் 

ஆதொண்டைச் சக்ரவர்த்தி 
யைக் காண்க . 
திரையன்மாறன் - இடைச்சங்கப் புலவருள் 


ஒருவன் . 


முனிவர் களித்து இந்திரசேனையை என் 
னவரம் வேண்டும் என்ன, அவள் தனக்குச் 
காமத்தில் இன்பம் நிரம்பாமையால் 
அதைப் பூர்த்தி செய்க என அவ்வகை 
முனிவர் ஐந்து வகையாய்க் களித்திருக் 
கையில் முனிவர் முத்தியடைந்தனர். இந் 
திரசேனையும் கணவருடன் உயிர் விட்டுக் 
காமவிச்சை நிரம்பாமையால் காசிராச புத் 
திரியாகப் பிறந்து சிவமூர்த்தியை யெண் 
ணித் தவமியற்றினள் . சிவமூர்த்தி பிரத் 
தியக்ஷமாய் என்ன வேண்டுமெனப் பதிம் 
தேஹி , பதிம்தேஹி , பதிம்தேஹி , பதிம் 
தேஹி , பதிம்தேஹி என்று ஐந்து முறை 
கூறினள் . அவ்வகை அம்மூர்த்தி அருளி 
மறைந்தனர் . அதனால் திரௌபதன் 
குமரியாய்ச் சுயம்வரத்தில் அருச்சுதனால் 
கொண்டுவரப்பட்டுக் குந்தியின் கட்டளைப் 
படி ஐவரையும் மணந்து சுகத்துடனிருக் 
கையில் தன் கணவர்கள் மாயச் சூதாடிய 
காலத்தில் அடிமைப்பட்டபோது துரியோ 
தனன் சொற்படி துச்சாதனன் துகில் உரி 
யக் கண்ணனை வேண்டி மாளாத் துகில் 
பெற்று , மறுசூதாடி அவர்களை அடிமையி 
னின்று நீக்கி ஐவருடனிருந்து கொடுஞ் 
சபதங்கள் செய்து ஆரண்யஞ்சென்று ஆற் 
றில் பாரிஜாத மலர்கண்டு , வீமனால் அதை 
வருவித்து , அமித்திர முனிவர் பொருட்டும் 
பழுக்கும் நெல்லிக்கனியைப் பறித்துக் 
கொடுக்க அருச்சுநனைக்கேட்டு அது இன் 
னார் பொருட்டென அறிந்து ஐவர் நண் 
ணனை வேண்டிப் பொருந்துவிக்கத் தங்கள் 
கருத்துகளைத் தெரிவிக்கத் தானும் தன் 
கருத்தைத் தெரிவித்து முழுதும் பொருந் 
தச்செய்து ஐவருடனிருந்து இளம்பஞ்ச 
பாண்டவர்களென்று தருமனுக்குப் பிரதி 
விந்தனையும் , பீமனுக்குச் சுருத சோமனை 
யும் , அருச்சுநனுக்குச் சுருத கீர்த்தியையும் 
நகுலனுக்குச் சதாகேனையும் , சகாதேவனுக் 
குச் சுருதசோனையும் பெற்றுத் துரியோ 
தனனிறந்தபிறகு அவள் செய்து கொண்ட 
சபதப்படி கூந்தலை முடித்துக் கலிபிறந்து 
பாண்டவர் தமது இராச்சியத்தை விட்டுத் 
தவமேற்கொண்டு இமயமலை செல்கையில் 
அவர்களுடன் முழுதும் இல்லாமல் இறந் 
தவள் . இவள் முன்னிறந்ததற்குக் கார 
ணம் பாண்டவர் ஐவரும் கணவராயிருக்க 
அருச்சுநனிடம் அதிக அன்பு மிகுந்தபடி 
யால் என்பர் . இவள் பஞ்சகன்னியரில் 
ஒருத்தி, பதிவிரதாசிரோமணி . 


ரையாரணி - 1 ஒரு இருடி ; உரோம 
ஹருஷணர் மாணாக்கா , 

2. உருக்க்ஷயன் குமரன் ; இவர்கள் 
பிராமணராயினர் . 

3. திரிசங்கின் தந்தை ; இவனைச்சூர்யா 
எண்யன் என்பர் . 
திரைவர்ணிதேவி அந்தகாசுரவதத்தின் 
பொருட்டுச் சிவமூர்த்தியிடம் முறையிடச் 
சென்ற திரிமூர்த்திகளிடம் ஒரே உருவா 
கப் பிறந்த சத்தி . ( வராக - புரா . ) 
திரௌப்தாதித்தன் - கீசகன் திரௌபதி 
யைப் பிடிக்கவருகையில் கிங்கரனால் கீசக 
னைத் தடுத்த சூரியன் . 
திரௌபதி பாஞ்சால தேசாதிபதியாகிய 
துருபதன் யாகத்தில் பிறந்தவள் . ஆகை 
யால் இப்பெயர் பெற்றனள் . இவளுக்குப் 
பாஞ்சாலியெனவும் ஒரு பெயர் . இவள் 
இதற்கு முன்ஜன்மத்தில் நளாயனன் 
குமரி ; இந்திரசேனை யென்னும் பெய 
பால் மௌத்கல்யனை மணந்து பதிவிரதை 
யாயிருக்கையில் கர்மத்தால் மௌத்கல்ய 
ருஷிக்குக் குட்டவியாதி யுண்டாயிற்று . 
அப்படியிருந்தும் இந்திரசேனை கணவனி 
டம் மிகுந்த அன்பாயிருந்தனள் . இதனால் 

108 


திலகசேனை 


dsis 


திலோத்தமை 


நீலகசேனை - பரதகனுடைய தங்கை, கபிலையைப் பூசிக்க என்று கூறுகையில் 
இவளை யூகி மணஞ்செய்து கொண்டனன் . வசிட்டதேனு சமீபித்தது . இது நற்சகுன 
( பெருங் கதை ) 

மென்று அரசன் அன்று முதல் வசிட்ட 
லேகவ்வை இவள் வீரசைவப்பற்றுள்ள தேனுவைப் பூசித்து வருகையில் ஒருநாள் 
வள் . சிவபக்தியில் மிகுந்தவள் . இவள் இந்தப் பசு இமயச் சாரலில் மேய்ந்து 
சிவாலயமில்லாத இடத்திலிருக்கும் தம் காண்டிருக்கையில் கும்போதரன் என் 
கணவனைவிட்டு நீங்கப் புருஷன் கொல்ல னும் பெயருள்ள சிவகிங்கான் சிங்கத்தின் 
வருகையில் சிவாலயத்தில் எழுந்தருளிய உருக்கொண்டு அத் தேனுவைப் பிடிக்கப் 
சிவமூர்த்தியிடமடைந்து தன் நாயகன் பசு அரசனை நோக்கி அபயமிட்டது . அர 
காணப் புருஷவடிவம் பெற்றவள். சன் சிங்கத்தை வதைக்கச் சென்று அம் 
திலதவதியார் திருநாவுக்கரசுகளுக்குத் பினை யெடுக்கக் கை தூக்கினன் . எடுத்த 

தமக்கையார் , திருநாவுக்கரசுகளைக் காண்க . கை தம்பித்தது . இதனால் அரசன் அச் 
நிலதேனுதானம் - ( 50 ) கழஞ்சுபொன்னால் சிங்கத்தை நோக்கிப் பசுவினை விட்டு என் 
தாமரைமலர் ஒன்று செய்வித்து வேதிகை னைப் பக்ஷிக்க என்று அருகு சென்றனன் . 
யில் வைத்து வெள்ளை ஆடையால் சுற்றி சிங்க வுருக்கொண்ட கிங்கரன் தன்னுருக் 
மலர்ந்த எள்ளின் பூப்போல் பொன்னால் கொண்டு அரசனை நோக்கி அரசனே உன் 
செய்வித்து அதன்மேல் வைத்து அதன் னைச் சோதிக்கப் புகுந் தனன் என்று கூறி 
மீது சிவபூசை செய்து பொற்கமலத்தின் 

மறைந்தது . அரசன் , பசுவினை வசிட்ட 
வடபால் பதினொரு வேதியரை யிருத்தி ராச்சிரமம் செலுத்தினன் . இவன் குமான் 
அவர் முன் ( கச ) வஸ்திரம் விரித்து எள்ளி பகீரதன் . கங்கை பூமிக்கு வரத் தவஞ் 
னாற் பசுசெய்து அதின்கொம்பு ( 5 ) கழ செய்து பலமடையாதவனாய்ச் சுவர்க்கம் 
ஞ்சுபொன்னிலும் , குளம்பு ( 2 ) கழஞ்சு அடைந்தவன் . ( இரகுவம்சம் ). 
வெள்ளியிலும் , கவசம் வெண்கலத்தாலும் 2. விருத்தசருமனுக்கு ஒரு பெயர்.. 
செய்வித்துப் பதினொரு இடத்துந் தனித் 3. இவன் செய்த யாகத்தில் யாகத கதி 
தனி இருத்தி உருத்திரமந்திரத்தால் பூசித் ணையாகப் பொன்னாற் செய்வித்த ஆயிரம் 
துக் கீழ்பால் துவாதசாதித்தரையும் , அக்கி யானைகளைக் கொடுத்தான் . இவன் பொன் 
திக்கில் வேதியரையும் , வித்தியேசுரரை னாலாகிய சஷாலமெனும் யூபத்தம்பத்தி 
அஷ்டமூர்த்திகளாகப் பூசித்து ஐந்து கழ னடுவில் ஆறாயிரம் தேவர்களும் காந்தரு 
ஞ்சுபொன் தக்ஷணையுடன் பசுவை வேதி வரும் நடித்தனர் . ( பார - சாங் . ) 
யர்க்குத் தானஞ் செய்தலாம் . 

திலோதகி - அயோத்தியிலுள்ள நதி , இது , 
திலபத்மதானம் மெழுக்கிட்ட பூமியில் இலக்குமணர் கரி , பரி முதலியவை நீரு 
வெள்ளை வஸ்திரம் விரித்து மூன்று கலம் ண்ணப் பாணத்தால் நிலமகள் முதுகைப் 
எள் பரப்பி அதன் மேல் பத்துக்கழஞ்சு பிளந்து வரவழைத்தது . இது திலம்போல் 
பொன்னால் எட்டி தழ்க் கமலம் செய்து கருநிறம் கொண்டது . 
மூன்று கழஞ்சில் உமையுஞ் செய்து இருத் திலோத்தமை - 1. பிரமனால் படைக்கப் 
திச் சிவமூர்த்தியுடன் விதிப்படி வித்தியே பட்டு அவள் மயல் கொளக் கிளியுருக்கொ 
சுரரையும் பூசித்துத் தக்ஷணையுடன் வேதி ண்டு ஓடி நீங்கினவள் . இவள் அழகி 
யர்க்கு அளிப்பது . 

னால் மயல்கொண்ட பிரமன் , நான்கு திக் 
திலீபன் - 1. ( சூ . ) அம்சுமான் குமரன் . கில் முகங்கொண்டு பார்த்ததில் நான்கு 
இவன் சுதக்ஷணையாகிய தன் மனைவியிடம் முகம் உண்டாயிற்று என்பர் . ஒருமுறை 
புத்திரப்பேறு இல்லாமையால் வசிட்ட சகத்திரா நீகனை மோகிக்க அவன் உடன் 
ரை , கேட்க அம்முனிவர் அரசனை நோக்கி 

படாததால் அவனை ( கச ) மனைவியை 
நீ தெய்வவுலகு சென்று மனைவியை விரு நீங்கச் சாபம் அளித்தவள் . பிரமன் எவ 
ம்பித் திரும்புகையில் வழியிலிருந்த கபிலை லால் விச்வகர்மனால் அழகுடைய பொருள் 
யைப் பூசியாது திரும்பினை யாதலால் அக் 

களில் எல்லாம் எள்ளள வெடுத்துச் சிருட் 
கபிலை என் வம்சத்தவரைப் பூசித்தாலன் டிக்கப்பட்டவள் . இவள் ஒருகால் விந்திய 
றிப் புத்திரப்பே றுண்டாகாதிருக்க எனச் மலைக்கருகில் வாச்சுந்தோப சுந்தர் இருவ 
சபித்தது . அதனை நீ ஆகாய கங்கையின் ரும் இவள் அழகினைக் கண்டு மயல்கொ 
அரவத்தால் கேளாதொழிந்தனை ஆதலால் ண்டு இவளிரண்டு கைகளையும் பிடித்துக் 


தில்லைநாயக சோதிடர் 


850 


திவ்வியமங்களமூர்த்தி 


கொண்டு என் பெண்டு , என் பெண்டு திவிட்டன் - பிரசாபதியின் இளைய ராணி 
என்று போரிட்டு மாண்டனர் . 

வழிப் புத்திரன் . நவவாசுதேவ அவதாரத் 
2. பதுமைக்குத் தாய் , 

தில் ஒன்று , 
3. புத்திசோன் தாய் , 

தீவிமிடன் - அஸ்தி குமரன் . 
4. நாடகத் தெய்வமகளிர் எண்பதின் தீவிரதன் 1. நகபானன் குமரன் . இவன் 
மருள் ஒருத்தி . ( பெ - கதை .) 

குமரன் தர்மர தன் . 
தில்லைநாயக சோதிடர் - சம்புகேசுரத்திற் 2. திதிவாகன் குமான் , 

இறந்தவர் , சாதகசிந்தாமணி இயற்றியவர் , திவோதாசன் 1. பீமாதன் குமரன் ; 
தில்லைநாயக முதலியார் - தொண்டை நாட் இவன் குமரன் துயுமான் . 
டவர் ; வேளாளர் ; வேங்கடாசலசாமி என் 2. முத்கலன் குமான் , 
பவரின் மாணாக்கர் ; தமிழில் ஜாதகாலங் 3. ( தியுமந்தன் ) பகீரதன் குமரன் . 
காரம் இயற்றியவர் ; இது வடமொழி 4. காசி அரசனாகிய பீமசேநன் புத்தி 
யோகமஞ்சரியின் மொழிபெயர்ப்பு . 

சன் . அவன் புத்திரன் பிரதர் தனஎன் . 
தில்லைமாளிகைமடம் - இது பெரும்பற்ற 5. மேனகையின் புத்திரன் , 
புலியூர் நம்பியாருடைய ஆசிரியர் எழுந் 6. வாரணாதிபதியாகிய தன்வந்தரி புத் 
தருளியிருந்த இடம் . ( திருவிளை . ) 

தரனாகிய கேதும் தன் புத்திரன் , பீமரதன் 
தில்லைவாழந்தணர் ஸ்ரீ சிதம்பரத்து நட என்றும் பெயர் . 
ராஜமூர்த்திக்கு ஆராதனையில் விருப்புற் 

7. காசிராஜ வம்சத்துத் தன்வந்தரி 
றுத் திருக்கைலையிலிருந்து எழுந்தருளிய பௌத்ரனான பீமா தன் புத்ரன் , இவன் 
சிவகணத்தவர் . சுந்தரமூர்த்தி சுவாமிக தன்வந்தரியின் 

குணங்களுடைமையின் 
ளால் புகழ்ந்து பாடப்பெற்றவர்கள் . (திரு தன்வந்தரியெனப் பட்டனன் . இவன்பால் 
த்தொண்டர் புராணம் ) . 

விசுவாமித்ர குமரராகிய சுருதர் முதலி 
திவஸ்பதி - பதின்மூன்றாம் மன்வந்தரத்து யோர் இவனிடம் வைத்திய சாத்திரம் 
இந்திரன் , 

கற்றனர் , 
வாகாழர்த்தி - இரண்டு முகம் நான்கு திவோதானன் - ஒரு கற்பத்தில் உலகமழி 
கைகள் . இரண்டு கைகளில் வில்வம் , இர 

ந்தது . அக்காலத்தில் இரிபுவைப் பிரமன் 
ண்டு கைகளில் இரண்டு கமலங்கள் , மஞ் நோக்கி நீ உலகத்தை யாளுக உனக்கு 
சட் பட்டு வஸ்திரம் , முத்துமாலையுடைய சேஷன் மோகினியைப் பாரியை யாக்கு 
வராய் இருக்குஞ் சூர்யமூர்த்தி . 

வான் , தேவர்கள் வேண்டிய கொடுப்பர் . 
வாகாம் -1. ஒரு மலை . 

அதனாலுனக்குத் திவோதானன் என்று 
2. திவாகர முனிவரால் இயற்றப்பட்ட பெயர் உண்டாகும் என்றனன் . அவ்வகை 
தமிழ் நிகண்டு . 

இது பன்னிரண்டு தொ திவோ தானன் தேவரை மதியாது அரசளி 
குதிகளை யுடையது . 

க்கத் தேவர் பொறாமை கொண்டு இவன் 
தீவாகார் - தமிழில் தம் பெயரால் நிகண்டு தவத்திற்குக் காரணமான அக்நியைக் கிர 
செய்து சேந்தனென்னும் அரசனுக்குக் கிக்க அரசன் எல்லாவிடத்தும் நிறைந்து 
கொடுத்து அதற்குச் சேந்தன் திவாகரம் சலியா திருக்கச் சிவமூர்த்தி இவன் நிலை 
எனப் பெயரிட்டவர் . 

யை மாற்றும்படி யோகினிகள் , துவாத 
வாகான் -1. ஒரு துளுவ சந்நியாசி விஷ் சாதித்தர் , பிரமன் சிவகணங்கள் , கணபதி 
ணுவைத் திருவனந்தபுரத்தில் பூசித்து இவர்களை யேவிக் கலக்கினர் . 

அவர்க 
முத்தி பெற்றவன் . 

ளால் முடியாமை கண்ட விஷணுமூர்த்தி 
2. கந்தமா தனத்தரசன் , ( சூளா .) பௌத்தமதம் போதித்துச் சனங்களை மய 
வாயோகம் ஆயிலியம் , அச்வரி முதற் க்கியது கண்ட அரசன் காசியில் சிவப்பிர 
கால் ; பரணி , மூலம் இரண்டாங்கால் ; திட்டை செய்து பூசித்து முத்தி யடைந் 
திருவோணம் , உத்திரம் மூன்றாம் கால் ; தான் , இவன் குமரன் சயமாஞ்சயன் . 
மிருகசீரிஷம் , சோதி நாலாங்கால் திவா தேவியை அங்கமோகினி யெனவுங் கூறு 
யோகமாம் . இவற்றில் சுபங்கள் செய்யல் 

வர் . ( காசிகாண்டம் ) . 
ஆகாது . இரவிற் செய்யலாம் . சந்திரன் திவ்வியமங்களழர்த்தி - சிவபிரான் சர்வ சம் 
பூரணனா யொரு சுபக்கத்துட னிற்கை மார காலத்தில் எல்லாம் நீங்கத் தனித் 
யில் பகலும் தோஷமில்லை. ( விதான .) திருந்து பெற்ற பெயர். 


திவ்யம் 


860 


தீபமும் தீபாராதனையும் 


குணம் , 


திவ்யம் - பிரமனால் சூரியனிடம் வைக்கப் கீக்கணம் - (50) பொய் சொல்லல் , கோட் 
பட்ட அக்னி . 

சொல்லல் , கோபித்துச் சொல்லல் , பய 
திவ்யன் சாத்துவ தனன் குமரன் , 

னில சொல்லல் இவை நான்கும் வாக்கின் 
ஓவ்பாங்கருஷி நாசு கேதுக்குத் தந்தை . தீக்குணம் , களவாடல் , வறிதேதொழில் 
திறல் விந்து - துரியோ தனனுக்குத் தம்பி , செயல் , கொலைசெயல் இம்மூன்றும் காயத் 
திறைகொண்டு பெயர்தல் - கொல்லும் வலி தீக்குணம் . கொலை நினைக்கை , காமப் 
மிகும் எயிலினிடத்து மன்னரெல்லாம் 

பற்று , ஆசை இம்மூன்றும் மனத் தீக் 
தாழ்வு சொல்ல முறைமையான திறை 
யைக்கொண்டு இருந்த ஊரினின்றும் தீபகல்பம் 

மூன்று புறங்களில் மட்டும் 
எடுத்துவிட்டது . (புறவெண்பா .) 

ஜலம் சூழ்ந்து இருக்கும் . அதற்குப் பரி 
னபலன் ஜன்ம நட்சத்திர முதல் அன் யாயத் தீவு அல்லது தீபகல்பம் என்று 
றைய நட்சத்திரம் வரையில் எண்ணிக் பெயர் . (பூகோளம் ). 
கண்ட தொகையுடன் ஞாயிறு முதல் தீபகன் - வேத தருமரைக் காண்க . 
அன்றையவாரம் வரையிலும் பிரதமை தீபதிமான் - கிருஷ்ணன் புத்திரன் , 
முதல் அன்றைய திதிவரையிலுங் கூட்டிக் தீபழம் தீபாராதனையும் தேவாலயங்க 
கண்ட தொகையைச் சேர்த்து ஒன்பதிற் ளில் முக்கியமாய்ச் சிவாலயங்களில் பல 
கழித்த மிச்சம் ( க) வியாகூலம்; ( உ ) சுபம் ; வகைப்பட ஒன்று முதல் முறையே தீபார் 
- ) தூர்வார்த்தை ( ச ) பந்து தரிசனம் ; த்திகள் பலவகைப் பேதங்களாகத் தேவர் 
6 ) பெண்போகம் ; ( சு ) சுபம் ( எ ) கல களுக்கு ஆராதிப்பது . ஆராதனை காலத் 
கம ; ( அ ) சோகம் ; ( க) ஞானவாக்கியம் . தில் தேவர்கள் அனைவரும் தேவதரி 
தினமிருது - அஸ்தம் , அவிட்ட முதற்கால் ; சனத்தின் பொருட்டு வந்து அவ்வுருவமாக 
விசாகம் , திருவாதிரை, இரண்டாங்கால் ; நின்று ஆராதனை தெரிசித்து விடை கொ 
ஆயிலியம் , உத்திரட்டாதி மூன்றாங்கால் ; ண்டு செல்வதாக ஆகமங்கள் கூறுகின்றன் . 
பாணி , மூலம் நான் காங்கால் , தினமிருத்து அவற்றுள் ஒன்று முதல் ஐந்தளவுள்ள . 
வாம் . இக் காலங்களில் சுபகன்மங்கள் நீக் தீபார்த்திகள் ஈசனாதி தேவர்கள் என்றும் , 
கப்படும் . இரவில் தோஷமில்லை . சந்தி திரிதீபம் , தத்வ த்ரயம் என்றும் , பஞ்ச 
என் பூரணனாய் ஒரு சுபக்கிரகத்துடன் தீபம், பஞ்சகலாசத்திகள் என்றும் , சப்த 
நிற்கையில் பகலிலும் தோஷமில்லை . தீபங்கள், சப்தமாதர்கள் என்றும் , நவ 
( விதானமாலை .) 

தீபம் , நவசக்திகள் என்றும் , ஏகதீபம் , 
தனை- ( சாமை ) ஒருவகைத் தானியம் . இது ஸரஸ்வதி ஸ்வாகாதேவி யென்றும் மற் 
மழைகளுக்கு ஆகாரமாக உதவுகிறது . றைய ருஷபாதி ரூபமுள்ளவை பல தேவ 
இது வட ஆப்ரிகா , யுனைடெட்ஸ்டேட்ஸ் , ர்கள் அவ்வுருக்கொண்டு வந்து தெரிசிப்ப 
இந்தியா , ஐரோப்பாவின் தென்பாகம் வர் என்றும் சோடசங்களாகிய உபசாரங் 
முதலிய இடங்களில் விளைகிறது . 

கள் பஞ்சபூதாதி தேவதா தரிசனமென் 
தின்னுநரி மதுரைக்குத் தெற்கே ஒருகாத றும் , ஸ்ரீகாரணத்தில் ஒரு பாகத்தில் கூற 

தூரத்திலுள்ள தோரூர் . (திருவிளை .) ப்பட்டிருக்கின்றது. இந்தத் தீபார்த்தி 
திஷ்டன் (சூ .) வைவச்சு தமனுவின் கும் கள் சந்திராதாரமாகவும் , ஏகாதாரமாகவும் 
ரன் 

இசுவாகுவிற்குச் சகோதரன் ; கொம்புகளை ஆதாரமாகவும் பெற்றதாம் . 
இவன் குமான் நாபாகன் 

இவை சர்வகிர்த்திம நாசத்தின் பொருட் 
தஷ்யந்தன் - துர்யசித் என்பவன் அபிமான டும் , சர்வலோக இதத்தின் பொருட்டும் 
புத்ரன் , துஷ்யந்தனுக்குச் சகோதரன் . செய்யப்படுவன . 

தீபாராதனைகளில் கா 
V ணா - கிரிசாசுவன் தேவி , தக்ஷன்பெண் ; ராம் பசுவின் நெய் உத்தமம் , மற்றப் பசுக் 
இவளுக்குத் திடணை எனவும் பெயர் . கள் மத்திமம் . ஆட்டின் நெய்யும் எண் 

ணெயும் அதமம் . விருக்ஷபீஜங்களின் நெய் 
நீக்கத்தக்கவை. முதலில் தீபாராதனை செ 

ய்யுமிடத்து நாகார்த்தி முதலாகக் கட தீபம் 
( கூ ) உயிரிலுள்ள தீ , உதரத்திலுள்ள தீ , இறுதியாகச் செய்யவேண்டியது . 

பின் 
சினத்தில் எழுந்தீ. ( ந ) காருகபதயம் , னும் பதினாறு கலைகொண்ட தீபமும் , பக்ஷ 
ஆகவனீடம் தக்ஷிணாக்கி 

த்வீபமும் , வார தீபமும் , ருத்ரம் , நிர்திஷ் 


தீபம் 


861 


தீயதேவதைகள் 


டம் , சப்தமாதரம் , நிவிர்தயாதி , கலாத் தீப்பறவை 

இது , பறவைகள் எல்லாவற் 
வீபம் , ஸரஸ்வதித்வீபம் முதலிய தீபார்த் றினும் பெரிது . உயரம் ( 6 , 7 , 8 ) அடிக் 
திகளைச் செய்யவேண்டியது . தீபார்த்தி ளிருக்கும் . இது ஆப்பிரிக்காவின் அகன்ற 
களை யெடுத்துத் தேவர்களுக்கு ஆராதனை வனாந்தரவாசி , இதன் கால்களும் கழுத் 
செய்வதில் மூன்று முறை தீபபாத்திரத்தை தும் ஒட்டகத்தைப்போல் நீண்டிருப்பதால் 
எடுத்து ஈஸ்வரருக்கு ஆராதனை செய்தல் ஒட்டகப்பணி யென்பர் . இது ஒட்டகத் 
வேண்டும் . அதில் முதன்முறை லோக தைப்போலவே பல நாட்கள் நீர் குடியாது 
க்ஷணார்த்தமும் இரண்டாமுறை கிராமர வசிக்கும் ; இது பறவாது ; கால்களில் 
ஷணார்த்தமும் , மூன்றாமுறை பூதரக்ஷணார் பருத்த இரண்டு விரல்களுண்டு . குதிரை 
த்தமுமாகத் திரிப்ரதக்ஷணமாகப் பாதாதி யின் வேகத்திற் கதிகம் ஓடும் . இதனைப் 
மத்தகம் வரையில் எடுத்த மத்தகம் , லலா பழக்கி இதன் மேல் சவாரி செய்கிறார்கள் , 
டம் , மார்பு , திருவடிகள் முதலியவற்றைக் இதன் இறகுகளை ஆபரணமாகவும் முட் 
குறித்துப் பிரணவாகாரமாய்க் காட்டல் டைகளை ஆகாரமாகவும் முட்டை யோட் 
வேண்டும் இத்தீப ஆர்த்திகளின் முடி டைப் பான பாத்திரமாகவும் உபயோகிக்கி 
வில் கற்பூரார்த்தி செய்யப்படும் . இது நார்கள் . இதனை வேட்டை யாடுகையில் 
நீராஞ்ஜனம் என்று கூறப்படும் . இதனால் அலுத்த பறவை தன்னை எதிரிகள் காண 
தேவாராதனை செய்யின் சர்வசித்திகள் வில்லையென மணலில் தலையை மறைத் 
உண்டாம் . இதனைச் செய்யுமிடத்து நாலங் துக்கொள்ளும் . அக் காலத்தில் அதனைப் 
குலம் ஜ்வாலை உயரம் எழும்பக் கற்பூரம் பிடித்துக்கொள்வர் . 
ஏற்றின் உத்தமம் . மூன்றங்குலம் மத்தி தீமந்தன் - 1. விரோகணன் குமரன் . 
மம் , இரண்டங்குலம் அதமம் . நீராஞ்சன 2. புரூரவன் குமான் , 
பாத்திரமாகிறது விருத்தமாய்ச் சூர்ய தீழருகற்பாஷாணம் பொக்னி ) ( Phos 
மண்டலாகாரமா யிருத்தல் வேண்டும் . phorus ) இது எலும்பி னின்றும் , சில 
இடையில் அக்னிதேவனுடைய இருப் உலோகங்களினின்றும் எடுக்கப்படுகிறது. 
பாய்க் கற்பூராதிகள் பதித்தல் வேண்டும் , இது தண்ணீரிலிருக்கும் வரையில் தன் 
( ஸ்ரீகாரணம் . ) 

குணத்தை வெளியிடாது . வெளி வந்து 
தீபம் - 1. எண்ணெய் , வர்த்தி , அக்கியால் காற்றுப்படின் தீப்பற்றும் . இது தீக்குச் 
யோஜிக்கப்பட்டது . இது சகல புண்ணி சுகள் செய்ய உபயோகப்படுகிறது . 
பங்களையும் தரும் . ( விரதசூடாமணி ) . தீமைவிளைக்கும் தேவதைகள் - இவர்கள் 

2. மேனோக்கி வியாபித்து இருளைக் துச்சகன் சந்ததியார் . அவர்களாவார் : 
கெடுப்பது . ஆதலால் இது மனிதர்களுக்கு தந்தாக்கிருஷ்டி , உக்தி , பரிவர்த்தகன் , 
உற்சாகத்தையும் சக்தியையும் உண்டாக்கு அங்கயுக் , சகுனி , கண்டபிராதருது , கற்ப 

இது பலிக்குச் சுக்ரன் கூறியது . கனன், சசியக்னன் , நியோஜிகை, விமோ 
( பாரதம் அநுசாசனிகபர்வம் ) . 

தினி , சுவயம்ஹாரிகை, பிராமணி , ருது 
தீபயஷ்டி - ( தீவட்டி ) இது , ஒரு கொம் ஹாரிகை , ஸ்மிருதிஹாரிகை, பீஜாபஹா 
பில் தீப்பிடிக்கும் எண்ணெய்ச் சேர்ந்த ரிணி , வித்வேஷணி , தந்தாக்கிருஷ்டி, 
பொருள்களைச் சேர்த்து வெளிச்சந் தரச் விஜல்பை , கலகை , காலஜிஹ்வன் , பரி 
செய்வதும் , கிண்ணம் போன்ற இருப்புப் வர்த்தினி, அவிக்னன் , மேகனை , க்ஷத்ர 
பாத்திரத்தில் எரி நெருப்பிட்டு ஒளிரச் கன் , சோதகை , கிராஹகை , தமப்பிரசாத 
செய்யுங் கருவி . 

கன் , சோதகன் , கிருஹன் , அர்த்தஹாரி , 
தீபஸ்தம்பம் - கலங்கரை விளக்கம் காண்க , வீர்யஹாரி , குசஹாரிணி , குசத்துவயஹா 
தீபாவளிபண்டிகை - இது ஐப்பசிய கிரு ரிணி , ஜாதஹாரிணி , பிரசண்டன் , வாத 
ஷ்ணபக்ஷ திரயோதசி இரவில் சதுர்த்தசி ரூபை , அரூபை , அபகர்வை முதலிய 
சம்பந்த மடைகையில் உலகத்தைத் துன் வர் ; இவர்கள் செய்கைகளைத் தனித்தனி 
புறுத்தித் துன்ப இருள் மூடச் செய்திருந்த 

காண்க . 
பிராக்சோதிடபுரி யாண்ட நரகாசுரனைக் தீயதேவதைகள் 

தென்னாட்டில் சிலர் 
கண்ணன் கொன்றதின் பொருட்டுக் களிப் மாரி திருவிழாவில் கணக்கில்லா ஆட்டுக் 
பினால் எண்ணெயிட்டு ஸ்நானஞ்செய்து குட்டிகளைப் பலியிடும் தேவதைக்குக் குட் 
விளக்கிட்டுக் களிப்பது . 

டிக்குறாமாயி எனவும் , இரத்தங்களைச சட் 


தியர் 


862 


தீர்க்கதமன் 


டியிற் பிடித்து நிவேதிப்பது சட்டிக்குறா இவளிடம் கட்சீவ தன் பிறந்தனன் . பின் 
மாயி எனவும் , பள்ளத்தில் ரத்தம் நிறை முனிவன் அரசன் வேண்ட அன் மனைவி 
த்து நிவேதிக்கும் தேவதைக்குப் பள்ளக் உப்பு, தேன் , தயிர் கலந்து என்னுடம்பிற் 
குராமாயி எனவும் , ஓலையினால் மாரியம் 

பூசித் தன்னாவின் நக்கின் புத்திரர் உளராம் 
மன் செய்து வணங்குவது ஓலைப்பிடாரி என அவ்வாறு அவள் புரிகையில் அபா 
எனவும், பின்னும் செல்லாச்சி , பேயாயி , னத்தைப் பூசாது விட்டனள் . ஆதலால் அவ 
பூமாயி , வீராயி , சடையாயி , மலையாயி , ளுக்கு அபானமில்லாக் குமரன் பிறந்த 
பொம்மக்காள் , வெள்ளாயி , இளங்காளி, னன் . இவளுக்கு அங்கன் , வங்கன் , கலிங் 
கருங்காயி , ஒண்டிவீரன் , சங்கிலி வீரன் , கன் , சிங்கன் முதலிய புத்திரர்கள் பிறந்த 
காத்தாயி , துர்க்காயி , கங்கையம்மை , வட் னர் . இந்தத் தீர்க்க தமசு பின்னால் இவன் 
டப்பநாச்சி , கருமுனி, செம்முனி , வாழ் கோசம்ரக்ஷணம் செய்தமையால் தவத் 
முனி, பூங்குறத்தி, வேங்கை யம்மன் , கரு தால் கோதமனாயினன் . ( மச்ச , புரா ) 
வேங்கை , மலைவேங்கை, முடியாலழகி , தீர்க்கதமன் - 1. பவயமுனிவர் குமரன் , 
முடிமேல் முடியழகி , மாப்பிள்ளை வீரன் , தாய் மமதை , இவன் தாய்வயிற்றி லிருக் 
பத்தினி யம்மை , தீப்பாஞ்சாள் , பொம்மி , கையில் வியாழன் கபடமாய்த் தன் தாயைப் 
சூரியசுவாமி , மன்னாதலிங்கம் வணங்கு 

புணர்ந்ததை அறிந்து கோபித்தனன் . இத 
வர் . ( உ - வ .) 

னால் வியாழன் கோபித்துக் கண்ணில்லாது 
தீயர் - இவர்கள் மலையாள நாட்டு இழுவர் , போகச் சபிக்கப்பட்டவன் . தீர்க்கதேவன் 
இவர்கள் தொழில் கள்ளிறக்குதல் பயிர் மாணாக்கன் . இவன் பிரதோஷ காலத்தில் 
வேலை செய்தல் , மற்றும் பல தொழில் மனைவியைப் புணர்ந்ததால் , கிராதரைப் 
செய்தல் . ( தர்ஸ்டன் ). 

போல் நூறு புத்திரரைப் பெற்றான் . பலி 
தீயவை - இது , சுலாவு தலையுஞ், ( சண்டு யின் மனைவியைப் புணர்ந்து அங்கனைப் 
தலையு) மன்னாப்பொருளையு மேற்கொண்டு பெற்றான் . 
உரைத்த வொருவற்குப் பரிந்து சொல் 2. இவன் பிரகஸ்பதியால் பிறவியந்த 
லிய துணராது அல்லதை உணர்ந்து பக்ஷ கனாய்ப் பிறந்து ஒரு எருது தர்ப்பையை 
பாதமாவதுவாம் . ( யாப்பு - வி . ) 

மேய அதன் கொம்பைப் பிடித்து உன்னை 
தீயன் - சூரபன்மன் மந்திரி . 

விடேன் என்றனன் . அவ்வெருது முனிச் 
தீரன் - பலி அரசன் .. 

சிரேட்டரே நாங்கள் அறிவில்லாதவர்கள் 
தீர்க்கசிவகன் - இவன் காசிராசனகப் பிறந் நாங்கள் செய்த தவறு பொறுக்க என 
தவன் . 

வேண்ட விட்டுத் தன் மனைவியிட மிருக் 
தீர்க்கதபசு - ஒரு ருஷி , பலியின் க்ஷேத் கையில் அவளிந்தப் பிறவி யந்தகனிட 

திரத்தில் புத்திர உற்பத்தி செய்தவர் . மிருப்பது நலம் அல்ல , என்று ஒரு கட் 
தீர்க்கதமசு உசீனனது 

மனைவியாகிய டையில் கட்டிக் கங்கையில்விடக் கூவிக் 
மமதையைக் குரு வலியப் புணரப்போக கொண்டு வெள்ளத்தில் சென்றனன் . இவ 
வயிற்றிவிருந்த கரு நான் உன் தமயன் னைப் பலி எனும் அரசன் எடுத்துப் பரிபா 
மைந்தன் உன் கரு இதிலமையாதெனத் லிக்கச் சந்தோஷித்து அரசனே என்ன 
தடுக்கக் குரு அக்கருவை நீ குருடனாகெனச் வரம் வேண்டும் என அரசன் புத்திரர் 
சபித்தனன் , 

அதனாலிவன் இப்பெயர் வேண்டுமென்று தன் மனைவியை முனிவ 
பெற்றனன் . இவன் தமபி மனைவியைப் னிடம் போக எவினன் . அரசபத்தினி 
புணரச் சென்றபோது தம்பி கோபித்து தான் செல்லாமல் தன் தோழியை அனுப் 
இவனைக் கங்கையில் விட மாபலியென் பினள் . அத் தோழியிடம் இரண்டு புத்தி 
போன் கங்கையிற் செல்லுமவனையெடுத் ரர் பிறந்தனர் . அப் புத்திரரை அரசன் 
துத் தன்னிருக்கையில் வைத்திருக்கையில் நோக்கித் தன் தேவியிடம் பிறந்தவர் அல் 
இவன் அம்மாபலிக்குப் புத்திரர் இலாமை லரென் றறிந்து மற்றொருநாள் தன் தேவி 
கண்டு சுதேக்ஷணை புத்திரப்பேறு வேண் யை அனுப்பினன் . முனிவர் நான் உன் 
டின் உன் மனைவியென்னிடம் வருகவென னைப் பரிசிக்கேன் நீ என் மீது தயிர் , 
அரசன் அவன் மனைவிக்குக் கூற அவள் உப்பு, தேன் முதலியவற்றைக்கலந்து என் 
உடன்படாது தோழியையனுப்பத் தோழி உடம்பெல்லாம் பூசிப் புணரின் இஷ்ட 
தவத்தால் ஞானியை அன்புடன் புணா சித்தி பெறுவை யென அவ்வாறே செய்து 


தீர்க்கதவன் 


863 . 


தீர்த்தமாகாத்மியம் 


மகா 


அபானஸ் தானத்தில் பூசாததனால் , இருடி தீர்க்கன் -- மகதராஜன் . பாண்வொல் கொல் 
உனக்கு அபானமில்லாத புத்திரன் பிறப் 

லப்பட்டவன் . 
பன் என் றனன் . இதைக்கேட்ட இராஜ தீர்க்காதேவி நிருதியின் தேவி . 
மகிஷி வேண்ட முனி அவளை உடம்பெங் தீர்த்தங்கார் இவர்கள் சைா தீர்த்தங்கரர் 
கும் தடவிப் பார்த்து என் பரிசத்தால் கள் , இவர் ஆதி தீர்த்தங்கரர் எனவும் , மத் 
உனக்கு அநேக புத்திரர் பிறப்பர் என்ற தியகால தீர்த்தங்கரர் எனவும் , பவிஷ்யத் 
னர் . பின் முனிவனை முன் சொன்ன எரு கால தீர்த்தங்கார் எனவும் மூன்றுவகையர் . 
தின் தாய் வந்து தன் குமரனுக்குச் செய்த இவர்களுள் ஆதி தீர்த்தங்கரர்களைப் பற்றி 
உதவிக்கும் , கோதர்மம் கைக்கொண்டதற் யும் , பவிஷ்யக்கால தீர்த்தங்கார்களைப் பற் 
கும் உதவியாக உனக்குக் கண் கொடுக்கி றியும் ஒன்றும் தெரியவில்லை. மத்யகால 
றேன் என்று உடலைமோந்து பிரகஸ்பதி தீர்த்தங்கரர்களைப்பற்றி அவ்வவர் பெயர்க 
யின் சாபத்தை நீக்கிற்று . இந்த அரசனா 

ளில் காண்க . ஆதி தீர்த்தங்கரர்கள் இரு 
கிய பலியின் சந்ததியில் ( கசு ) வது கர் 

பத்தி னால்வர் . நிர்வாண , சாகா . 
ணன் , இவனைச் சூ தன் என்பவன் வளர்த் சாது , விமலப்பிரப , ஸ்ரீதர , சுதத்த , அம 
தது பற்றிச் சூதவம்சத்தவன் எனப்பட் லப்பிரப , உச்சா , ஆங்கீர , சந்மதி , சிந்து . 
டனன் 

குசுமாஞ்சலி , சிவகண , உத்சாக , ஞானேச் 
3. உதத்யன் குமரன் . இவன் பாரி பிர வா , பரமேச்வா , விமலேச்வா , யசோதா , 
தேஷிணி , குமரர் கௌதமர் முதலியோர் . கிருஷ்ண , ஞானமதி , ஸுத்தமதி , ஸ்ரீபத்ர , 
4. கக்கீவன் தந்தை . 

அதிக்கிராந்த , சாந்தாச்சேதி முதலியவர் . 
5. ஒரு ரிஷி . உசத்தியன் குமரன் . 

மத்தியகால தீர்த்தங்கரர் அல்லது வர்த்த 
தீர்க்கதவன் - புண்ணிய பாவனர்க்குத் தந் 

மான தீர்த்தங்கரர் , ருஷபர் , அசிதர் , சம் 
தை . இவனிறந்ததற்குப் பாவகன் விச 

பவர் , அபிருந்தனர் , சுமதி , பத்மப்பிரப , 
னப்பட்ட தறிந்து புண்ணியன் , யாக்கை 

சுபார்சவ , சந்திரப்பிரப , புஷ்பதந்த சீதள , 
நிலையாமை கூறித் தேற்றினான் . 

சிரேயாம்ச , வாஸுபூச்ய , விமல , அருந்த , 
தீர்க்கதுண்டன் ஒரு காகம் , இது துரு 

தர்ம , சாந்தி , குந்துநாத அர , மல்லி , முனு 

ஸவிரத , நமி , நேமி , பார்சுவ , வர்த்த 
வாசரிட்ட பலி அன்னத்தைக் கவர்ந்து 
செல்லுகையில் மற்றொரு காகம் அதனை 

மானர் முதலிய இருபத்தினால்வர் . பவிஷ் 

யத்கால தீர்த்தங்கரர் மகாபத்ம , சுரதேவ , 
மறித்தது . அதனால் அந்த அன்னம் ஒரு 
சிவன்டியவர் பாத்திரத்தில் விழுந்தது . 

சுபார்சுவ , சுயம்பிரப , சர்வாத்மபூத, தேவ 
அது இரண்டாமுறை கவர்ந்து செல்லுகை 

புத்ர குலபுத்ர, உதங்க , புரோஷ்டீல செய 

கீர்த்தி , முநிஸுவ்ரத , அர , பிஷ்பாப , 
யில் அதை ஒரு வேடன் எய் தனன் . அத 
னால் உயிர்நீங்கிச் சிவகணமாயிற்று , ( அவி 

நிஷ்கஷாய , விபுல நிர்மல , சித்ரகுத்த, 

சாமதிகுப்த , ஸ்வயம்பு அ 5 விர்த்தகர் , சய, 
நாசித்தல புராணம் . ) 

விமல , தேவபால , அருந்தவீர்யாச்சேதி 
தீர்க்கதேவன் ஒரு முனிவன் , தீர்க்க தம 

முதலிய இருபத்தினால்வர் . 
னுக்கு ஆசிரியன் . 

தீர்த்தபசு -- சுராஷ்டரன் குமரன் , இவன் 
தீர்க்கபாகன் - திருதராட்டிரன் குமரன் . 

குமான் தன்வந்திரி . 
தீர்க்கபாது - ( சூ .) கட்டுவாங்கன் குமரன் . 

தீர்த்தப்பிள்ளை - கந்தாடை லஷ்மணாசாரி 
இவன் குமான் ரகு . 

யர் குமார் . வேதாந்ததேசிகர் திருவடி 
தீர்க்கபாதன் கருமுக வாநரத் தலைவன் . 

தீர்த்த விசேஷத்தால் பிறந்தவர் . இவர்க்கு 
தீர்க்கபுசன் - திருதராட்டிரன் குமரன் , ஆயி ஆழ்வான் பிள்ளை எனவும் பெயர் , 
தீர்க்கப்பிரகயன் - 1. பாரதவீரரில் ஒரு தீர்த்தமாகாத்மியம் தீர்த்தங்களாவன : 
வன் , உருஷபர்வன் அம்சம் . 

கங்கை, கோதாவிரி , நருமதை , சிந்து , 
2 , உத்தர கோசலநாட்டரசன் . 

ஜம்புமார்க்கம் , கோடி தீர்த்தம் , சர்மண் 
தீர்க்கயஞ்ஞன் - பீமனால் திக்குவிஜயத்தில் வதி , சோமநாதம் , பிரபாஸகம் , சரஸ்வதி , 
செயிக்கப்பட்ட வடநாட்டரசன் . 

பிண்டாரகம் , கோமதி , சர்வசித்தி , பூமி 
தீர்க்கலோசனன் - துரியோதனன் தம்பி , தீர்த்தம் , பிரம்மதுங்கம் , பஞ்சநதம் , பீம 

பதினான்காம் நாள் பீமனால் இறந்தவன் . தீர்த்தம் , கிரீந்திரம் , தேவிகை, பாபநாசம் , 
தீர்க்கவசன் 

திருதராட்டிரன் புத்திரன் குமாரகோடி , குருஷேத்ரம் , வாரணாசி ,, 


தீர்த்தமாகாத்மியம் 


883 


தயை 


கபாலமோசனம் , பிரயாகை , சாளக்ராமம் , யைத் தரிசிக்கினும், பரிசிக்கினும் , உரிசிக் 
வடேசதீர்த்தம் , வாமக தீர்த்தம் , காளிகா தினும் , கீர்த்திக்கினும் புண்ணியத்தை 
சங்கம், லௌ ஹி த்யம் , காதோயம் , சோ யடைகிறான் . மகாதீர்த்தமாகிய பிரயாகை ; 
ணம் , ஸ்ரீபர்வதம் , கோல்வகிரி , சக்ய தீர்த் இது திரிமூர்த்தி ஸ்தானம் , இது யமுனை 
தம் , மலய தீர்த்தம் , துங்கபத்திரை, வாதா, யும் , கங்கையும் கூடுமிடம் ; இது பூதே 
தபதி , பயோஷ்ணி , தண்டகாரண்ய தீர்த் விக்கு ஜனனமென்று கூறப்படும் . இதின் 
தம் , காளஞ்சரம் , முஞ்சவடம் , சூர்ப்பார மிருத்திகையை யெடுத்துப் பூசிக்கொள்ளி 
கம் , மந்தாகினி , சித்ரகூடம் , சிருங்கபே னும் சர்வபாவங்களினின்று நீங்குவான் . 
சம் , அவந்தி , அயோத்யாதீர்த்தம் , சரயு , கங்காதவாரத்திலும் , பிரயாகையிலும், கல் 
நைமிசதீர்த்தம் , கும்பகோணம் , பாபநா கைசாகர சங்கமத்திலும் , தானம் முதலிய 
சம் , யமுனை , சேது , மணிகர்ணிகை, பல செய்பவன் சுவர்க்காதி போகங்களையடை 
பத்ரை , மாயா , மதுரா , அவந்தி , கேதாரம் , 

பிரயாகையிலிருக்கும் வடமூலத் 
நீலதண்டம் , நேபாளம் , இமவந்தம் , கிருஷ் 

தில் உயிர்விட்டவன் விஷ்ணுபதம் பெறு 
ணை , க்ஷரம் , பினாகி , தாம்ரபர்ணி , வைகை, வன் . ( ஆக்னேய - புராணம் ). 
முதலிய தீர்த்தங்கள் . இத் தீர்த்தங்களை தீவகவணி-(விளக்கணி) குணம், தொழில் , 
நாடோறும் மனோவாக்குக் காயங்களால் சாதி , பொருள் குறித்து ஒரு சொல் ஓரி 
ஸ்மரித்தாலும் , வித்யை , தபம் , கீர்த்தி டத்தினின்று செய்யுளின் பல இடத்தி 
முதலிய பலம் பெறுவர் . தீர்த்தயாத்திரை னின்ற சொற்களோடு பொருந்திப் பொ 
விரும்பிய ஒருவன் லகு ஆகாரமுள்ளவனாய் ரூளை விளைவிப்பது . இது மேற்கூறிய 
ஜிதேந்திரியனாய்ப் புறப்படின் ஸர்வயஞ்ஞ குண முதலிய பற்றி முதனிலை , இடை 
பலங்களை அடைவன் . மூன்று இரவு உப நிலை , கடைநிலைகளைப்பற்றி முதனிலைக் 
வாசமாய்த் தீர்த்தக்கரையிலிருந்து காஞ் குண தீவகமுதலியவாக வேறுபட்டுவரும் . 
சனம், பசு முதலியவை தானஞ் செய்த பின்னும் மாலை , விருத்தம் , ஒரு பொருட் 
வன் எல்லாப் பலன்களையும் அடைவன் . சிலேடை யெனவுங் கூறுபடும் . ( தண்டி .) 
கையிலொன்று மில்லானும் தீர்த்தயாத் தீவதிலகை 1. மணிப்பல்லவத்துள்ள 
திரையை முன்னிட்டுப் பிரயாணப்படின் புத்த பீடிகையை இந்திரன் கட்டளைப் 
யஞ்ஞபலன் பெறுவன் . மேற்கூறிய தீர்த் படியே காத்திருப்பவளாகிய ஒரு தெய்வ 
தங்களில் இரு அயங்கள் , 

கிரஹண 

மங்கை , மணிப்பல்லவத்து முதலில் மணி 
புண்யகாலம் , சரித்ரயோதசி , துவாதசி , மேகலையைக்கண்டு அவள் தனிமை தீர்த்து 
அமாவாசை , பூரணை , ஏகாதசி , பிதுர்திவ அளவளாவியவள் . மணலில் புதைந்தி 
சம் , வருஷசங்கிராந்தி , ஆடி , ஆவணி ருந்த புண்ணியராசன் பழயசரீரத்தை அவ 
மூலம் , தீபாவளி, மகாநவமி , யுகாதி , னுக்குக் காட்டியவள் . ( மணிமேகலை ). 
கேதாரவிரதம் , விநாயகசதுர்த்தி , கந்த தீவு -1. ( எ ) நாவல் , இறலி, குசை, செ 
சஷ்டி, சிவராத்ரி , கோகுலாஷ்டமி , கார்த் வுஞ்சம், புட்காம் , இலாங்கவி , பூகம் . 
திகை, மகம் முதலிய விரததினங்களில் 

2. நான்கு 

பக்கங்களிலும் ஜலத்தால் 
ஸ்நானஞ்செய்து சங்கற்பஞ்செய்து (500 ) சூழப்பட்ட பூபாகத்திற்குத் தீவு என்று 
( 5000 ) முழுக்கிட்டுக் காயத்ரியாதி மந்தி பெயர் . ( பூகோளம் ). 
ரங்களைச் செபித்து , மரணமானவர்களின் தீன்மதிநாகன் - இவர் கடைச்சங்க மருவிய 
எலும்புகளைத் தீர்த்தத்திலிட்டுப் பிண்டங் புலவர்களில் ஒருவர். ( குறு - ககக . ) 
கள் முதலிய போட்டுத் தர்ப்பணாதிகள் தீக்ஷிதர் - சோதிஷ்டோமஞ் செய்த பரம் 
செய்யின் பிதுர்க்கள் நற்கதி பெறுவதுடன் பரையில் பிறந்தாருக்குப் பட்டப்பெயர் , 
தாங்களும் இம்மையில் சகலபோகங்களையு தீக்ஷை - 1. திருதவிருதனென்னும் கொத 
மடைந்து மறுமையில் சுவர்க்காதி போகங் சருத்திரன் தேவி . 
களையும் முத்தியையும் பெறுவர் . தீர்த் 2. தீ என்பது தானம் . க்ஷ என்பது 
தோத்தமமாகிய கங்கையில் 

க்ஷயம் , புக்தி , முக்தி , தானமும் , பாசக்ஷய 
காலம் மரணமடைந்தவன் எலும்பு இருக் முஞ் செய்வதால் இப் பெயர் உண்டா 
குமோ அவ்வளவு காலம் அவன் சுவர்க்கத் யிற்று, இது முதற்கடவுளிடம் இருந்து 
தில் இருப்பன் . ( யாவதஸ்தி சகங்காயாம் வழிவழியாகத் தேவர்கள் , முனிவர்கள், 
சாவதஸ்வர்க்கே ஸதிஷ்டதி ) கங்கை மனிதர்கள் வரையில் படனசிரவணங்கள் 


எவ்வளவு 


திணை 


865 


துக்காராம் 


என 


செய்யும் ஜனங்களுக்கு 

ஜனங்களுக்கு அபீஷ்டமான யோக மார்க்கத்தால் மாணாக்க னிருதயத் 
புத்தி , முக்தி , ரூப் பலங்களைக் கொடுப்ப திற் சென்று தீக்ஷித்தல் . அவுத்திரிதீகை . 
தாயும் , மலாதி பாசங்களை கூயிப்பதாயும் ஓமாதி காரியத்தால் தீஷிப்பது . ஞான 
இருக்கும் கிரியை எனப்படும் , இது தீக்ஷை - இது , ஔத்திரியில் குண்ட மண் 
பௌதக , நைஷ்டிக என இருவிதப்படும், டலாதிகள் முதலிய மனத்தால் பாவித்துத் 
அவற்றுள் பௌதகீ விசித்திரமான அபீஷ் தீக்ஷிப்பது . கிரியாதீக்ஷை - குண்ட மண் 
டபோகங்களைக் கொடுத்துப் பின்னால் டலாதிகள் செய்து தீக்ஷிப்பது . 
- மோக்ஷத்தைத் தருவது . கைஷ்டி என் நிர்ப்பீஜம் , சபீஜம் என இருவகை . நிர்ப் 
பது , நிஷ்டையைக் கொடுப்பது, 

பீஜம் - சத்தியோமிர்வாணம் , அசத்தியோ 
தவத்தவர் சம்பந்தமாதலால் , இப் பெயர் நிர்வாணமென இருவகை . சத்தியோர் 
பெற்றது . பின்னும் இத் தீக்ஷைகள் , வாணம் - விருத்தர் முதலிய பக்குவர்க்குச் 
சாபேகை , நிராபேக்ஷை என இருவிதப் செய்யுந் தீகை , அசத்திய நிர்வாணம் . 
படும் , சமயாசாராரி அநுஷ்டானங்களை வாலிபர் முதலிய மற்றவர்க்குச் செய்வது , 
அபேக்ஷித்தது சாம்பக்ஷை , அதை அபே சபீஜதீக்ஷை - ஆசாரியரை யடுத்து வேத 
க்ஷயாதது நிராபேக்ஷையாம் . பின்னும் சிவாகமங்களை ஓதிச் சமயாசாரங்களில் 
இத்தீக்ஷை நிராதாரை , சாதாரை வழுவாது நிற்பவருக்குச் செய்வது . இது, 
இருவகையாம் . 

இவற்றுள் நிராதாரை உலோக தர்மணி சிவதர்மணி யென இரண் 
என்பது இறைவனே நேரில் தம்மைத் டாம் . உலோகதர்மணி ஆசாரியன் மாணா 
தியானிக்கும் அடியவர் பொருட்டுச் செய் 

க்கனைப் பதப்பிராப்தியாகிய புவனங்க 
வதாம் . சாதாரை குருமூர்த்தியை அதிட் ளில் சேர்ப்பிக்கச் செய்யப்படுவது . சிவ 
டித்துச் செய்வது . பின்னும் ஞானாசாரி தர்மணி - மோக்ஷ காமியாகிய மாணாக்கனு 
யன் பார்வையாலும் , அஸ் தமஸ் தகசை க்குச் சிகாச்சேதன முதலிய செய்து மோ 
யோகத்தாலும் , திருவடிமுடி சூட்டலாலும் க்ஷ த்தை அடைவிக்குந் தீகை . 

சமய , 
தீக்ஷை செய்வதும் உண்டு . இது மந்தி விசேடம் , நிருவாணம் , ஆசாரியா வபி 
எங்கள் விஷசக்தியைப் போக்குவது போல ஷேக முதலிய , நிர்ப்பீஜ சபீஜ தீக்ஷைகளி 
ஆன்மாக்களுக்கு அநாதியே உண்டாகிய லடங்கும் . (சித்தா. ) 
மலசக்தியைப் போக்குவதால் தீக்ஷை , 
ஆன்மசமஸ்காரமாம் . பின்னும் சேதனா 
சேதன சுவரூபத்தைப் பிரகாசிப்பித்து 
மோக்ஷத்தைத் தருவதாதலின் இப்பெயர்த் துகண்டன் - ஒரு அரசன் , 

, 
தாகும் . 

துகாராம் - இவர் திண்டகாமனு எனுங்கிரா 
3. இது , ஆசாரியன் , ஆன்மாவைப்பற் மத்தில் வணிகர் குலத்தில் அவதரித்தவர் . 
றிய பாசம் நீங்கச் செய்யப்படுவது . 

இவர் சத்யவிரதராயிருந்து இல்லற நடத்தி 
மாணாக்கன் பக்குவம் நோக்கிப் பலவகைப் வருநாட்களில் துஷ்காலம் நேரிட்டதால் 
படும் . நயன தீக்ஷை - இது , மீன் தனது விவகாரத்தில் விரக்திபெற்று கொதசி விர 
முட்டைகளைக்கண்ணால் பார்த்துக் காப்பது தம் அநுட்டித்து அரிபஜனை செய்து பகவா 
போல் ஆசாரியன் மாணாக்கனை அருட் னருளால் கவிகள் பாடித் தமது மகிமை 
கண்ணால் நோக்கிப் பாசம் நீக்குவது. யால் சிவாஜி அரசனுக்கு நேரிட்ட துன் 
பரிசதீக்ஷை - கோழி தன் சிறகால் தழு பத்தை விலக்கி அவன் கொடுத்த செல் 
விக் காத்தல்போல் ஆசாரியன் மாணாக் வத்தை விரும்பாது இருந்தனர் . இவ்வாறு 
கனை ஞான அஸ்தத்தால் மத்தகத்தில் தொ தாம் கீர்த்தனைகள் செய்யும் சமயத்தில் 
ட்டுப் பாசநீக்கல் , மானத தீக்ஷை - ஆமை ஒருத்தி தன்னுயிர் நீங்கின குமானை 
தன் முட்டைகளை நினைத்த காலத்தில் இவர்க்கு முன்னிட்டு வருந்த அவனை 
அவை பொரிந்துடன் செல்வது போல் உயிர்ப்பித்தனர் . இவர் இரண்டுமாதகாலம் 
ஆசாரியன் மாணாக்கனைப் பரிபாக மெண் 

காட்டில் 

திரிந்துகொண் டிருக்கையில் 
ணித் தீக்ஷித்துப் பாச நீக்குதல் , 

இவர் மனைவி இவரைத்தேடிப் பிடித்து 
தீக்ஷை - பஞ்சாக்ஷர உபதேசத்தால் தீக்ஷி மனைக்கண் கொண்டுவந்து வசிக்கையில் 
ப்பது . 

சாத்திரதீக்ஷை - சிவாகமங்களைப் இவர் மனைவியை நோக்கிப் பிரபஞ்சக் 
போதித்துத் தீக்ஷித்தல் . யோகதீகை . காவடியைச் சுமந்து வாணாள் வீணாளாக் 

109 


வாசக 


துகில் 


806 


தச்சந்தை 


ஒரு நதி . 


காது பகவான் றிருவடியை எண்ணின் குச்சரி , தேவகிரி , காத்தூலம் , இறஞ்சி , 
நலமடையலாமென்று அவளுக் குபதே வெண்பொத்தி , செம்பொத்தி , பணிப் 
சித்து அவளை வீடு முதலியவைகளைக் பொத்தி , இவை இக்காலத்து வழக்கில் 
கொள்ளை விடக் கட்டளையிட்டனர் , அவ் ஒழிந்தன . இக்காலத்து , தோவத்தி , அங்க 
வாறு மனைவி செய்து பகவானைத் தியா வஸ்திரம் , இண்டுகில் , பாகை , சீலை, வட்டு, 
னித்துக் கொண்டிருக்கையில் குழந்தைகள் துண்டு , இரட்டு , துப்பட்டி , நார்மடி , 
பசியாலழ அன்னமில்லாது இந்தப் பக அங்கி , சல்லா , புடவை , பாவாடை , 
வான் றிருவடியை நம்பின தால் என் சம் தாவணி , ரவிக்கை, கச்சு முதலிய வழங்கி 
சாரம் நீறாயிற்றென்று ஒரு கருங்கல்லைத் வருகின்றன . 
தலைமீது சுமந்து கொண்டு பகவான் காலை துக்கதம் யமபுரவழியிலுள்ள பட்டணம் . 
உடைக்கிறேனென்று கோயிலுக்குள் செல் ஆன்மா ஒன்பதாமாசிக பிண்டத்தை இப் 
லுகையில் ருக்மணி ஒரு பொதி பொன் பட்டணத்திலிருந்துண்பன் . 
பணங்களைச் சுமந்து கொண்டு வந்து தர அத துங்கபத்திரி- துங்கை , பத்திரி இவ்விரண்டு 
னைத் துகாராம் வாங்கிச் சாதுக்களுக்குப் நதிகளும் ஒரு பெயர்பெற்றுப் பிறந்த நதி . 
பகிர்ந்தளித்தனர் . சிஞ்சவடி கிராமத்தில் துங்கப்பிரஸ்தம் இராமகிரிக்குக் கிழக்கி 
காணாதியத்ய மதத்தவர் சிலர் இவரை லிருக்கும் மலை . 
இகழுகையில் இவர் அவ்விடஞ் சென்று துங்கவேனி 
போஜனஞ் செய்யுஞ் சமயத்தில் தன்னு துங்காரண்யம் ஒரு க்ஷேத்திரம் , 
டன் உண்ணப்பெருமாளேயன்றிக் கண துசுவாசநன் துரியோதனன் தம்பி , 
பதியையும் வருவித்துடன் 

வருவித்துடன் புசித்தனர் . துசேநன் இராவண சேநாபதி . 
இவர் ஒருமுறைச்வாநோயால் பண்டரி துச்சகன் - 1. இவன் , காவிரிந்தி தீரத்தில் 
யென்னு மூருக்குப் பெருமாளைச் சேவிக் சைய்யமலை வழியாய்ச் செல்லும் வழிப் 
கப் போகமுடியாமல் பெருமாளைத் தமக்கு போக்கர்களைப் பறித்துத் தின்பவன் , சேர 
முன்வந்து சேவை தரும்படி கடிதம் எழுதி நாட்டரசன் , திருத்தில்லைக்கு நடராஜர் தரி 
னர். அவ்வாறே பெருமாள் கருடாரூட சனத்திற்குப் போகையில் அவன் சேனைக 
ராய்த் தரிசனந்தந்தனர் . துகாராம் பெரு ளால் பிடிபட்டு அவர்களிட்ட சுமையைத் 
பருக்கு அன்னம் பரிமாறி ஆனந்தத்தால் தாங்கிச்சென்று அத்தலத்தைத் தரிசித்த 
பஜனை செய்கையில் கேட்போர் பரவசமா தால் முத்தியடைந்தவன் . 
யினர் . அச்சமயத்தில் மண்டபத்தில் தீப் 2. பிரமனால் தமோகுணவுருவாய்ச் 
பற்றிய செய்தியைச் சம்பாறு கோதை சிருட்டிக்கப்பட்டு உலகங்களை விழுங்க 
யெனுங் கிராமத்திருந்து பஜனை செய்து வருகையில் பிரமன் , அதைவிலக்கித் தீய 
கொண்டிருந்த ஷேக்மஹமத் எனும் பக்தர் ரிடம் சேர்ந்து அவர்களது பலத்தை அநுப 
ஞான திருஷ்டியா லறிந்து அணைத்தனர் . விக்கச் செய்தனன் . 

இவன் கலியின் 
இவர் அக்ஷரஞானமில்லாத ஒரு வேதிய தேவிக்கு ருதுகாலத்தில் சண்டாள தர்சநத் 
னுக்கு ஆறு சாத்திரமும் வரச்செய்தனர் . தால் பிறந்த நிர்மாஷ்டியை மணந்து அவ 
பகவான் , பாபாஜி எனும் பெயரால் துகா ளிடம் தாந்தாகிருஷ்டி , உக்தி , பரிவர்த்தி , 
ராம் கனவிடை கேசவசைதன்யம் ராகவ அங்கயுக் , சகுனி, கண்ட பிராந்தன் , கர்ப் 
சைதன்யம் என்றும் உபதேசித்து அவர் பக்னன் , சத்யக்னன் என்னும் எட்டுக்கும் 
செய்த கவிகளனைத்தையும் குஜனரைக் சர்களையும் த்யோஜிகை , விராதினி, சுவ 

ஆற்றில்விட அவையனைத்தையும் யம்ஹராகரி , பிராமணி , ருதுஹாரிகை, 
உத்தரிக்கச் செய்தனர் . 

ஸ்மிருதிஹாரிணி , பீஜஹாரிணி , வித்வே 
துகில் - கோசிகம் , பீதகம் , பச்சிலை , அரத் ஷிணி என்னும் எட்டுப் பெண்களைப் 
தம் , நுண்டுகில் , சுண்ணம் , வடகம் , பஞ்சு , பெற்றனன் . 
இரட்டு , பாடகம் , கோங்கலர் , கோபம் , துச்சதி 

துச்சாதனன் குமரன் ; அபிமன் 
சித்திரக்கம்மி , குருதி , கரியல் , பேடகம் , னனுடன் மலைந்து இறந்தவன் , 
பரியட்டக்காசு , வே தங்கம் , புங்கர்க்காழ துச்சந்தன் - ஒரு அரசன் ; இவனை இராவ 
கம் , சில்லிகை, தூரியம் , பங்கம், தத்தியம் , ணன் திக்குவிசயத்தில் வென்றான் . 

கவற்றுமடி , ஏல்யாப்பு , துச்சந்தை - சத்திமனைவி ; இவள் கருவுற் 
திருக்கு , தேவாங்கு , பொன்னெழுத்து, றிருக்கையில் கல்மாஷபாதனால் துரத்தப் 


மா 


வண்ணடை , 


அச்சயன் 


867 


இடிபால் 


தம்பி ; 


னள் . 


அவ் 


அஞ்சி மாமனாரை வந்தடைந்து அச்வமேதக் குதிரைக்குப் பின் போன 
( கட் ) வருடம் பொறுத்துப் பராசரைப் அருச்சுநனைக் கண்டு அழுதவள் . 
பெற்றனள் . 

துச்சாதனன் துரியோதனன் 
துச்சயன் - 1. ( சங் . ) அனந்தன் குமரன் . திரௌபதியின் துகிலை யுரிந்தவன் ; துசு 
இவன் மனைவி கற்பினையுடையாள் , இவ வசன் எனவும் இவனுக்குப் பெயர் . 
னொருகால் யமுனைந்தி யடைய அவ்விடத் துச்சீலன் -1. காம்பிலிதேசத்து வேதியன் . 
திருந்த உருப்பசியைப் புணர்ந்து வீட்டில் சிவ தூஷணை செய்ததால் ஊரைவிட்டு 
வா மனைவி அறிந்து நீ பரத்தையைப் புண அகற்றப்பெற்று வயிற்றுவலி கொண்டு 
ர்ந்ததால் அப்பாபம் நீங்கக் கண்ணுவரிட வருந்துகையில் ஒரு வேதியன் விபூதிகுண் 
மணைந்து வேள்வி செய்து வருகவென்ற டத்து நீறிடுக என அது என் செய்யும் 

அந்தப்படி அரசன் இமயத்தருகில் என்று இகழ்ந்ததால் வேதியன் வேங்கை 
செல்கையில் ஒரு கின்னரன் மாலை யேந்தி ஆக எனச் சபித்த சாபம் ஏற்றுப் பாம்பு 
வர அவனுடன் சண்டை யிட்டு அவனது கடித்து இறந்து வேங்கையாய் விபூதிகுண் 
மாலையைப் பறித்துச் 

பறித்துச் செல்லுகையில் ,, டத்து நீறு அணிந்த வேடனைப் பிடித்து 
யமுனை நதிக்கருகில் சென்றனன் . 

அவனால் இறந்து அவன் தேகத்து நீர் 
விடஞ் சென்ற அரசன் முன்னைய நினை றினை அணிந்ததால் நல்ல உரு அடைந்த 
வால் உருப்பசியை நினைந்து செல்லுகை வன் . ( புள்ளிருக்குவேளூர்ப் புராணம் .) 
யில் மீண்டும் உருப்பசியைக் கண்டு அம் 2. குண்டின புரத்தில் யஞ்ஞ்சீலனுக்குப் 
மாலையை அவளுக் கணிந்து அவளுடனி புண்ணியவதியிடம்பிறந்த குமரன் . இவன் 
ருந்து இமய மடைந்து கண்ணுவரைக் வேதியனாயினும் துராசாரம் உள்ளவனாய்த் 
கண்டு அவர் கட்டளை பெற்றுக் காசியில் துன்புற்றுப் பின் தீர்த்த ஸ்நானத்தால் 
ஆநந்தகான மடைந்து பாவ நீங்கிப் பட்ட புனிரிதனானவன் . ( புள்ளிருக்கு வேளூர்ப் 
ணஞ் சென்று பத்தினியுட னிருந்தனன் . புராணம் . ) 
( காசிமான்மியம் ) . 

துச்சுருமேளன் ஒரு அரசன் ; அரம்பை 
2. இவன் ஒரு மிலேச்சன் ; காமத்தால் யர்போகம் பெற்றவன் . 
பல பெண்களைப் புணர்ந்து சிறையிடப் துச்சேதா இவன் , மகத்தேசத்து வேதி 
பட்டு உயிர்விட்டுப் பைசாச வுருவமடைந்து யன் ; பல நூல் கற்றுக் கற்றவரை அவம 
(உரு ) பிறவிகள் விலங்குகளாய்ப் பின் ஒரு தித்து இறந்து பிரம்மராக்ஷஸாய்க் காசிக் 
வனத்தில் அரக்க வுருவமடைந்து வாம் ப்போகும் வழியில் ஒரு இலவமரத்தி 
தேவ முனிவரை விழுங்க வந்து அவர் லிருந்து வழிச்செல்வோரை அழைத்து , 
உடம்பிலிருந்த விபூதியைப் பூசுண்டு . அவ் கொன்றுண்டு திரிகையில் காசிக்குச் செல் 
வுரு நீங்கித் திவ்ய தேகம் பெற்று முத்தி லும் ஒரு வேதியனை நல்ல வார்த்தை 
யடைந்தவன் . ( பிரமோத்தரகாண்டம் ). சொல்லி அழைத்தனன் , வேதியன் காசி 

3. கச்சய நகரத்தரசன் ; தாரை , வீரை யைச் செபித்துக்கொண்டு வரக்கேட்டு 
களின் கணவன் . ( மணிமேகலை ). 

நல்லறிவு தோன்றி அவனுடன் காசி 
4. இவன் சையமலையிலிருந்த வேடன் . சென்று கங்கையாடிப் பிரமராக்ஷஸ வுரு 
இவன் வேடனாயினும் வேதியர் முதலிய மாறியவன் . ( காசிரகசியம் .) 
நாற்குலத்தவர்போல் வேடம் பூண்டு வழி துடி - கடலில் வேற்றுருக் கொண்டிருந்த 
பறித்துச் சீவிக்குநாட்களில் சிதம்பர தரிச சூானது நெஞ்சத்தைப் பிளந்த முருகக் 
னத்தின் பொருட்டுத் தன்னாடு விட்டுவந்த கடவுள் , அக்கடலில் துடி கொட்டி ஆடிய 
சபாபதிப் பிரிய சேரன் பரிவாரத்தில் கூத்து . 
திருட எண்ணிச் செல்லுகையில் அவனது துடிதலோகம் - தெய்வலோகத்தொன்று . 
காவலாளர் பிடித்துக் காவலுடன் அவன் (மணிமேகலை .) 
மீது சுமை வைத்துச் சிதம்பரம் கொண்டு துடி நிலை - கட்டும் 

கழல்வீரர் பழங்குடி 
சென்றனர். 

ஆண்டு இவன் காங்கண் முறைமையில் மிக்க கண்ணினையுடைத் 
டிறக்க இவனைச் சிவகணங்கள் சிவலோகத் தாய் ஒலிக்கும் துடியைக்கொட்டுமவன் 
துக்கொண்டு சென்றனர் . 

குணத்தைச் சொல்லியது . ( புறவெண்பா.) 
துச்சனை திருதராட்டிரனுக்குக் காந்தாரி துடி நூல் - உடலின் துடித்தலையும் அதன் 
யிடம் பிறந்த குமரி . சயிந்தவன் தேவி . பலத்தையும்பற்றிக் கூறும் நூல் . 


இடியும் - 


துட்டியந்தன் 


துடியர் - இவர் மருதநிலமாக்கள் இணை 

மையுண்டாம்; 

மோதிரவிரல் (து - டி ) 
யென்னும் மருதநிலப் பறையொலிப்பவ நன்மைசாரும் , சிறுவிரலாயின் சாவில்லை; 
ராதலால் இப்பெயர் பெற்றனர் . இக்கா நெஞ்சு (து - டி ) நோக்காடு ; வலது முலை 
லத்துப் பள்ளர் ” எனப்படுவோர் இவ ( து - டி ) சா ; இடது முலை ( து - டி ) பிரியம் ; 
ரென்று தெரிகிறது . 

தொப்புள் ( து - டி ) விசனம் ; வயிறு ( து - டி ) 
நடியின் குணாதணங்கள் - இது 

இது மனித 

நோய்வந்து நீங்கும் ; வலப்புற முதுகு 
தேகத்தில் உண்டாம் உறுப்புகள் துடிப்ப ( து - டி ) நோய்வந்து தீரும் ; இடதுபுறம் 
தனால் உண்டாகும் நன்மை தீமைகளைத் ( து - டி ) குடியிருந்த வீட்டைவிட்டு நீங்கு 
தெரிவிப்பது . உச்சி துடிக்கில் இடர் நீங் வான் ; முதுகு ( து - டி ) நோய் நீங்காது ; 
கும் ; அதன் வலப்பாகம் ( து - ல் ) அச்சம் ; வலது செட்டை ( து - டி ) புதுவஸ்திரம 
அதன் இடப்பாகம் ( து - ல் ) பெருமை ; கிடைக்கும் ; இடது ( து - டி ) பிரியவார்த் 
பின் தலை (து - டி) சத்துருக்களுண்டாம் ; தை ; செட்டைகளிரண்டும் ( து - டி ) துன் 
தலைமுழுதுந் ( து - டி) சம்பத்துண்டாம் ; பம் ; வலவிலா ( து.டி ) விசனம் ; இடவிலா 
இடதுநெற்றி ( து - டி ) சம்பத்து ; வலது ( து - டி ) மனையிழப்பாம் ; இடை ( து - டி ) புக 
நெற்றி ( து - டி ) பிணி நீங்கும்; வலப்புருவம் ழுண்டாம் ; கோசம் ( து - டி ) தூரத்தாரால் 
( து - டி ) பெருமை ; இடப்புருவம் ( து.டி ) விசனம் ; கீழ்க்கோசந் (து - டி ) நன்மை ; 
தீயவார்த்தை ; இரண்டு புருவங்கள் ( து - டி ) வலது பீஜம் ( து - டி ) யானை குதிரை யேறு 
பெருமை; வலதிமை ( து - டி ) வழக்கு வான் ; இடதுபீஜம் ( து - டி ) நோயாகும் ; 
நேர்ந்து விலகும் ; இடைக்கண்ணின் மேல் இரண்டும் ( து - டி ) வழக்கு ; வலத்தொடை 
இமை ( து - டி ) விசனம்வந்து மாறும் ; கண் ( து - ல் ) வழக்குண்டாகி வெல்லும் ; இடை 
கணின் முன்குவளை ( து - டி ) புகழும் செல் த்தொடை ( து - ல் ) இனிய்வார் த்தை ; இரு 
வமுமுண்டாம் ; வலக்கண்ணின் கீழிமை தொடைகளும் ( து - ல் ) செம்பொனுண்டு; 
து - டி ) துணைவனுக்குத் துன்பம் ; வலது வலமுழந்தாள் ( து - ல் ) கோபம் ; இடமுழந் 
கண் முழுதும் ( து - டி ) பிணிவந்து மாறும் ; தாள் ( து - ல் ) பந்து சேரும் ; இரண் 6 முழங் 
இடக்கண் முழுதுந் ( து - டி ) செல்வமிகும் ; தாள்களும் ( து - ல் ) சம்பத்துண்டாம் ; வலது 
கழுத்து முழுதும் ( து - டி ) மரணந் தெரிவிக் கணைக்கால் ( து - ல் ) சம்பத்து ; இடது கணை 
கும் ; வலது மூக்கு முழுதும் ( து - டி ) சம்பத் கோல் ( து - ல் ) சாவார்த்தை ; வலது கண் 
துண்டாம் ; இடமூக்கு ( துடி ) செல்வமெய் டைக்கால் (து- ல் ) அடிமையாவான் 
தும் ; மேலிதழ் ( து - டி ) இனியவார்த்தை ; கெண்டைக்கால் ( து - ல் ) நோய் துன்பமுண் 
கீழிதழ் ( து - டி ) தின்பண்டங்கள் உண் டாம் ; இரண்டு கணைக்காலும் ( து - ல் ) பிர 
டாம் ; பிடரி வலம் (து-டி ) நன்மை ; இடம் யாணம் ; வலப்புறவடி ( து - ல் ) நோய் ; இட 
( து - டி ) பெருமைஉண்டாம் ; முதுகு ( து.டி ) ப்புறவடி ( து - ல் ) வழக்காகி வெல்லும் ; 
செல்வந்தரும் ; வலது புஜம் ( து - டி ) வழக்கு வலது உள்ளங்கால் ( து - ல் ) பொருள் கைக் 
ஜெயிக்கும் ; இடது புஜம் ( து - டி ) தூர கூடும் ; இடது உள்ளங்கால் ( து - ல் ) பிணி 
செய்தி வரும் ; இடது மார்பும் புஜமும் வந்து நீங்கும் ; கால் விரல்கள் (துல் ) செல் 
( து.டி ) சாச்செய்தி ; வலது கண்டக்கை வமும் நன்மையு முண்டாம் . 
( து - டி ) தோஷந் தீரும் ; வலது முழங்கை துடுப்பு - இது கோல்போல் முனை யகன்ற 
( து - டி ) தவப்பயனாம் ; இட முழங்கை மரத்துண்டு. இதில் சிற்றுரு சோறு முத 
( து - டி ) தனஞ்சாரும் ; அகங்கை வலம் விய கிளறுவதற்கும் , பேருரு படகு , கட்டு 
( து - டி ) ஈனம் ; இட அகங்கை ( து - டி ) மரம் ஒட்டு தற்கும் உதவி . 
லாபம் ; வலப்புறங்கை ( து - டி ) வழக்கு ; துடைப்பம் - ஊகந்தாள் , தென்னை நரம்பு , 
இடப்புறங்கை ( து - டி ) துன்பம் ; கையில் ஈந்தோலை முதலியவற்றால் குப்பை தூசு 
பெருவிரல் சுட்டுவிரல் ( து - டி ) லாபம் ; நடு முதலிய விலக்கச் சேர்த்த பொருள் 
விரல் ( து - டி ) நல்லசெய்தி ; மோதிரவிரல் 

களின் கற்றை . 
( து.டி ) பெருமை ; சிறுவிரல் ( து - டி ) மர பட்டகேது - சிசுபாலன் குமரன் . 
ணம் ; வலக்கை அடி ( து - டி ) எடுத்த காரி துட்டியந்தன் ( சங் . ) நீலன் குமரன் . தாய் 
யம் முடியும் ; இடக்கையின் பெருவிரல் இரத்தினமாலை . இவன் வேட்டைக்குச் 
( து - டி ) நிறையுண்டாம் ; சுட்டுவிரல் ( து - டி ) சென்று கண்ணுவ ராச்சிரமத்தில் சகுந் 
இராஜநோக்காம் ; நடுவிரல் ( து - டி ) பெரு தலையைக் கண்டு மணந்து பரதனைப் பெற் 


860 


முன் . சுமதி குமான் என்று கூறுப . பூரு க்கு நீர் வேண்டும்போது விழுதை நீட்டி 
வம்சத்து இளீநனுக்கு தந்தரை யிடம் நீர் குடிக்கிறதாம் குடித்தபின் விழுதைச் 
பிறந்த குமரன் எனவும் கூறுவர் . 

சுருக்கிக்கொள்ளுகின்றதாம் . 

யாராவது 
துட்டை - தக்ஷன் பெண் ; தருமன் தேவி , தண்ணீர் ஊற்றினால் துதிக்கையாலுண்டு 
துட்ப்ண்ணியன் இவன் பாடலிபுத்திர நீரூற்றினவருக்கு நன்றி செலுத்துதல் 
அரச குமரரைக் கொன்றவன் ; இவன் போல் மரத்தை அசைக்கிறதாம் . 
செய்கையைப் பசுமான் , அரசனிடம் துதிமந்தன் - பிரிய விரதன் குமரன் , கிர 
கூறிக் காட்டில் துரத்த அங்கு ஒரு யானை வஞ்சத் தீவையாண்டவன் . 
இவனை விழுங்க அதனாற் பேயாகி , அகத் துதிமான் - ஒன்பதாம் வந்தரத்து ருஷி . 
தியராற் சாப நீக்கமடைந் தனன் . 

துத்தநாகம் 

சிறிது லேங்கலந்த வெண் 
ணையிளங்கிள்ளி காஞ்சியில் புத்தால ணிறமுள்ள உலோகம் . இது , அடித்தால் 
யம் கட்டுவித்த ஒரு சோழன் , தொடுகழற் 

நீளத்தக்கது . ஈயத்தைப்போல் பொடி 
கிள்ளியின் தம்பி , (மணிமேகலை ). 

யாகாது , இது , எளிதில் களிம்பேதை 
துணைவயிற்பிரிவு நண்பனாகிய வேந்த 

உலோகமாதலால் இதனால் போஜன பாத் 
னுக்குப் பகை வேந்தரிடையூறுற்றவழி 

திரங்கள் செய்யப்படுகின்றன . 
அவ்விடையூறு தீர்த்தற்குத் தலைமகன் தகடுகளாக அடித்துக் கட்டடங்களுக்கு 
துணையாகப் பிரிதல் , இது துணைவயிற் உபயோகிக்கிறார்கள் . 
பிரிந்தமை தோழி தலைமகட் குணர்த்தல் , துத்தமன் - ஒரு காந்தருவன் ; இவன் தன் 
தலைவி பின்பனிப்பருவங் கண்டு புலம்பல் , 

மனைவியருடன் நீராடுகையில் அவ்விடம் 
தோழி யாற்றுவித்தல் முதலிய . 

காலவருஷிவா அப்பெண்களஞ்சிச் சேலை 
துண்டிகோம் - ஒரு தேசம் , 

யுடுத்தனர் . இவன் மாத்திரம் உடை உடுக் 
துண்டிவினயகர் -1 துராசாரன் என்னும் காதிருந்ததால் அரக்கனாகச் சபிக்கப்பட்டுக் 
அரசனைக் கொல்லும்படி பார்வதி பிராட்டி காலவரைக் கொல்லவர முனிவர் விஷ்ணு 
யார் ஐந்து திருமுகமும் பத்துத் திருக்கரங் மூர்த்தியின் சக்கரத்தால் இவ்வாக்கனைச் 
எளுடனிருக்க அம்முகங்களிலிருந்து ஐந்து கொலை செய்வித்தனர் . 
திருமுகமும் பத்துத் திருக்கரங்களுடனும் துந்திமீ - ஒரு அரக்கன் ; இவன் சிவன் 
விநாயகமூர்த்தி திருஅவதரித்துத் ஓராசா விஷ்ணு முதலிய தேவர்களிடம் யுத்தத் 
ஏனைச் சங்கரித்தனர் . ஆதலால் இவர் வக் திற்குப்போக அவர்கள் வாலியிடம் அனு 
கிரதுண்டர் எனவும் , துண்டிவிநாயகர் 

ப்ப வாலியால் கொலை யுண்டவன் , 
எனவும் பெயர் பெற்றனர் . 

னுக்குத் தலையி லிரண்டுகொம்புண்டு. 
2. காசியிலெழுந்தருளி யிருக்கும் விநா துந்திவன் இவன் ஓர் காந்தருவன் உபய 
யகர் . ( காசிரகசியம் ). 

காவிரிக்கு அருகில் எருக்கு வனத்தில் 
துண்டீரன் - ஒரு சிவகணத் தலைவன் . இருந்து புராண தூஷணஞ்சொல்லி அரக்க 
துண்டுழகன் - ஒரு வேதியன் . இவன் பாரி னாய்க் காலவ முனியைப் பிடித்துக்கொண்டு 
விசாலை , இவன் ஒரு குமரனை அமாவா விஷ்ணு சக்கரத்தால் மாண்டவன் . 
சையிற் பெற்று வளர்த்து மணஞ் செய்ய துந்து - 1. மதுகைடவர்க்குக் குமான் ; 
அவன் மனைவியை விரும்பாது தீயொழுக் விஷ்ணுவைக் கொல்லப் பிரமனை நோக் 
கம் பூண்டு கொலைமேற் கொண்டு அரச கித் தவஞ்செய்து பலநாள் கடற்கரையிற் 
னால் துரப்புண்டு காசியடைந்து சங்கை தூங்கி ஆன்மாக்களை வருத்தினவன் , 
யில் மூழ்கிச் சிவமூர்த்தியால் காதில் பஞ் இவன் , குவலயாயுசுவன் குமரரில் மூவர் 
சாக்ஷரம் உபதேசிக்கப் பெற்று முத்திய தவிர மற்றவர்களைக் கொலைசெய்து குவ 
டைந்தவனுக்குத் தந்தை . ( இலிங்க புரா லாயசுவனா விறந்தவன் . 
ணம் ). 

2. ( சூர் .) அஜன் என்னும் அரசன் 
பிரதிகர்த்தாவின் தேவி ; இவளுக்கு குமரன் , இவன் மான்றோல் போர்த்துத் 
ஸ்துதியெனவும் பெயர் . 

தவத்திலிருந்த இருடியை மானென்று 
துதிக்கையால் தண்ணிர் குடிக்கு மரம் அறியாது கொன்று , சாந்தமகருஷியால் 
தென் அமெரிக்காவின் ஆற்றங்கரையில் அவரை எழுப்பக் கேட்டுக்கொண்டவன் 
உள்ள காடுகளில் ஒருவகை மரம் விழுது 3. ஒரு அசுரன் , மதுவின் மைந்தன் . 
டன் கூடிய தாக இருக்கிறது . அது தன பூமியையழிக்கப் பாதாளத்தில் தவஞ்செய் 


இந்திபன் 


870 


தும்புரு 


கையில் வருஷத்திற் கொருமுறை சுவா துமிந்தன் இராமமூர்த்தியால் விபூஷண 
சம்விடுவான் அப்பொழுது பூமி, மலை , 

னிடமனுப்பப்பட்ட வாநரவீரன் . 
விருக்ஷங்கள் எழுநாள் நடுங்கும் இவன் துமிரன் - இவன் இராமகார்யமாய்ச் சீதை 
குவலயாசவனால் கொல்லப்பட்டான் . 

யைத் தேடச்சென்ற வாகாவீரர் 
துந்துபன் ஒரு சிவகணத்தலைவன் . 

பொய்கையைக்கண்டு நீருண்டு உறங்கு 
துந்துபி - 1. அநுகுமரன் ; இவன் குமரன் கையில் அங்கதனை மார்பிலறைந்து அங் 
தரித்திரம் . 

கதனால் அறையுண்டிறந்தவன் . இவனுக் 
2 . மயன் குமரன் ; மந்தோதரியின் குப் புட்கலன் என்றும் ஒரு பெயர். 
சகோ தரன் வாலியால் கொல்லப்பட்டிறந் 

தும்பி - இது வண்டின் இனத்தைச் சேர்ந் 
தவன். இவன் எலும்பின் குவியலை இலக் 

தது . இதற்கு வண்டிற் குள்ளதுபோல் 
குமணர் காலால் தள்ளித் தம் வலிமையைச் 

முகத்தில் பரிச வுறுப்புக்க ளுண்டு , ஆறு 
சுக்கிரீவனுக்குத் தெரிவித்தனர் . 

கால்களும் கண்ணாடி போன்ற இறக்கை 
3. யதுவம்சத்து நரன் குமரன் , 
4. மாயாவியின் குமரன் . 

களும் கொண்டு பறக்கும் . 
5. இந்திராதியரை வருத்திச் சிவமூர்த் 

தும்பிசோகீரனூர் - இவர் பெயர் தும்பிசேர் 
தியால் கொலையுண்ட அசுரன் . 

கீரன் , கீரனென்பது இயற்பெயர் . சேர் 

அடைமொழி . 
6. உதத்தனைக் காண்க . 

இதன் பொருள் விளங்கா 
7. ஒரு அசுரன், இவன் ஒரு முனிக்கு 

மையால் இவர் பெயரைச் சேர்க்கீரனார் 
மாரன் போலுருக்கொண்டு விஷங்கலந்த 

என்று பதிப்பிக்கலாயிற்று . தமது பாட 

லிலே தும்பியை நோக்கி கொடியை 
நாவற்கனி கொண்டுவந்து விரு 

விநாயகரை 
உண்பிக்க விநாயகர் இவனை மோதகம் 

வாழி தும்பி " ( நற் . உ எஎ ) எனவும் " அம்ம 
அருத்திக் கொன்றனர் . 

வாழியே மவிச்சிறைத் தும்பி " (குறு . 
S. தரன் குமான் . 

கூகஉ ) எனவும் விளித்து அதனைப் பலவாக 
9. இவன் மகிஷ வடிவமான அசுரன் 

முகப்பாராட்டிக்கூறலின் இவர் தும்பிசேர் 
சிவபிரானிடம் வரம் பெற்றவன் . 

கீரனார் எனப்பட்டார் . இவர் எல்லாத் 

( பார 
தம் - அநுசாசங் .) 

திணையையும் பாடியுள்ளார் . தலைவனிடம் 
துந்துமாரன் - 1. கபிலாசவனுக்கு 

சென்று தன்னிலை உரைத்தா யல்லையே 

யென்று தும்பியைத் தலைவி முனிந்து 
பெயர் . 
2. குவலயாச்வனைக் காண்க ; இவன் 

கூறியதாக இவர் பாடியது இனிய சுவை 
விலங்கின் தோல்போர்த்திருந்த தார்க்கிக 

யுடையதாகும் . ( நற் . உஎஎ ) தலைவனை 
ருஷியின் புத்திரனை விலங்கென்றெண் 

முயங்காது கண்ணாலே நோக்கி மட்டு மகி 

ழ்தற்கு மக்கள் நடைவண்டி இழுத்து 
ணிக் கொன்றவன் , துந்துவெனு மரக்க 
னைக் கொன்றவன் . (பிரா . புரா ) 

மகிழ்தலை உவமைக் கூறியுள்ளார் . ( குறு . 
துந்துமாரி முதல்வள்ளல்கள் எழுவரில் 

சுக ) வண்டுவிடு தூது இவர் பாடியது ஆரா 
ஒருவன் . 

யத்தக்கது . (குறு . கூசுஉ ) இவர் பாடியன 
துந்துமி - 1. அசுரன் ; பிரகலாதனுக்கு 

வாக நற்றிணையில் ( உ எஎ)-ம் பாடலொன் 

றும் குறுந்தொகையில் நாலுமாக ஐந்து 
மாமன் ; இவன் காசியில் தவஞ்செய்த 

பாடல்கள் கிடைத்திருக்கின்றன . 
முனிவரை வருத்தியதால் சிவமூர்த்தியில் 
னைக் கொன்றனர் . 

தும்பிமோசிகீரன் 

இவர் கடைச்சங்க 
2. ஒரு காந்திருவன் , பிரமன் பூசைக்கு 

மருவிய புலவர்களில் ஒருவர் . இவர் குறுந் 
வைத்திருந்த மலரை மோந்து கழுதையா 

தொகையில் ( ங 20 ) செய்யுட்கள் பாடி 
கச் சாபமடைந்து பின் நீங்கினவன் . ( திரு 

யவர் . இவர் மோசிகீரனில் வேறு , இவர் 

ஊர் மோசியாக இருக்கலாம் . 
வோத்தூர் புராணம் ) . 
துப்பிரதன் - மூதேவியின் கணவன் . தும்புரு - 

விபுலன் குமார் ; இந்திரனைப்பா 
துமத்சேநன் சத்யவந்தன் தந்தை , சாவித் டிய பாவத்தால் நாரதரால் பூமியிற் திரு 

திரிக்கு மாமன் , சாள்வதேசத்தரசன் . வேங்கடத்தில் ஒரு பொய்கையில் தள்ளப் 
துமயன் -- யமனுக்குப் புஷ்டியிட முதித்த பட்டு அக்கரையில் தவமியற்றிச் சித்தி 
குமான் , 

பெற்றவர் . காந்தருவர் , இவர் செய்த 
துமி இரேவதன் குமரன் . 

நூல் தும்புரீயம் என்பர் . 


தம்பை 


துரியோதனன் 


தும்பை குருதியாற் சிவந்தகளத்து மாறு தோறும் சாராயத்தையும் அதிவிருப்பொடு 
பாட்டை நினைந்து பசுந் தும்பையாகிய மிகுதியுங் குடித்தும் புசித்தவர்களுக்குத் 
போர்ப் பூவை முடியிடத்துச் சூடியது . தும்மிசகமென்றும் , விஷயமென்றும் இர 
( பு - வெ . ) 

ண்டு ரோகங்கள் பிறப்பனவாம் . ( ஜீவ ) 
தும்பையாவம் அழகணிந்த வீரக்கழற் துயாவற் குரைத்தல் - மயங்கிய மாலைக்கா 
காலினையுடையான் . தனது சேனையைத் 

லம் மயில்போன்ற இயலின் வருந்தலே 
தலையளி பண்ணியது .. ( பு - வெ . ) 

அறியச் சொல்லி அவன்பத்தைத் தோழி 
தும்மலின் தாதணங்கள் - பலமுறை தம் தலைவற்குச்சொல்லியது . ( பு.வெ. பெரும் , ) 
மினால் காரியசித்தி , தும்மின பிறகு இரு துமிந்தன் - ஒரு வாநர சேநாபதி . 
மின்லாபம் , ஒரு தும்மல் தீமை , தும்மின துயிலெடைநிலை - கொல்லும் வலியினையு 
பிறகு மூக்குச்சிந்தினால் மரணம் , ஒரே டைய வேந்தர்க்கு அருள எழுந்திருப்பா 
தும்மல் தும்மின போதுடன் சிந்தினபோ யாகவெனக் கட்டுங்கழல் வேந்தனைத் 
தும் , எடுத்த காரியத்தைச் செய்யாமல் துயிலீக்கியது , ( பு . வெ . பாடாண் . ) 
காலம் போக்கிப் , பிறகுசெய்யின் தோஷ துயுமன் - விப்ராசித தேசத்துக்குக் காவ 
மில்லை . தாம்பூலம் தரித்துக் கொளப் 

லாளி , சத்தியோதா , அவிர் முகிவாசல் 
போம்போதும் , போஜனம் செயத்தொடங் களுக்கு அதிகாரி , புரஞ்சகன் சிநேகன் . 
குகையிலும், படுக்கைக்குப் போகும்போ துயுமான் - திவோதாசன் குமரன் ; இவனே 
தும் தும்முதல் நலமாம் . ஒருகாரியத்தை பிரதரன் , சத்ருசித், வச்சன் , ரித்துவசன் , 
ஆலோசிக்கும் போதாயினும் , காரியத்திற் குவலயாசுவன் 

என்று பெயருற்றான் , 
குப் பிரயாணஞ்செய்யும் போதாயினும் , இவன் குமரன் அளர்க்கன் . 
நான்கு கால்களையுடைய ஜெந்துக்களில் துய்மனன் - சாக்ஷ ஸமனுவிற்கு நட்வலை 
எதேனும் தும்மினால் மரணமாயினும் , மர யிடத்துதித்த குமான் , 
ணத்தையொத்த தீமையாயினும் விளையும் , துாககதி - (6 ) மல்லகதி , மயூரகதி , 

ரு ) வியாக் 
தும்மிக்கொண்டே படுக்கைவிட்டெழுதல் ரகதி , வாநரகதி , இடபகதி . 
நல்லது , தும்மிக்கொண்டு உட்கார்ந்திருத் துராசதன் பிரமசுரன் குமரன் , இவன் 
தல் காரியாலசியம் . போராடிக்கொண்டே தவம்புரிந்து சர்வசித்திபெற்று , பிரமன், 
தும்முதல் காரிய ஆனி, தாம்பூலம் தரித் விஷ்ணு முதலியோர் பதிகளை வென்று 
துக்கொண்டு தும்முதல் நல்லது . தும்முங் ஆங்காங்கு ஒரு அசுரரை நியமித்துக் 
காலையில் செம்பு , பித்தளை முதலியவைக கொடுங்கோன்மை செய்து வருகையில் மந் 
ளைத் தொட்டுக் கொண்டிருக்கில் காரிய திரிக ளிவனை நோக்கி உனக்குப் பயந்து 
நலமாம் , இரும்பு , வெள்ளிகளைப் பிடித்துக் தேவர் காசியையடைந்தனர் எனக்கேட்டுப் 
கொண்டிருக்கில் காரியங்கெடும் . இளம் படைகொண்டு செல்லத் தேவர் இறை 
பிள்ளைகள் , குழந்தைகள் , தாசிகள் , பறை வியை வேண்ட இறைவி முகத்தில் வக்கிர 
யர் தும்மின் காரியசித்தி . கர்ப்பஸ் திரீ , துண்ட விநாயகரைத் தோற்றுவித்துத் 
மலடி , தூரமானவள் , விதவை , கண்ணில் தொலைத்தனள் . 
லாள் , ஊமை , மொண்டி , வண்ணாத்தி , 

பத்தி , துராசாரன் -1. வக்கிரதுண்டரால் கொலை 
வாணிச்சி , சக்கிலிச்சி, சுமைதூக்கிக் செய்யப்பட்ட அசரன் . 
கொண்டிருப்பவள் இவர்களில் எவர் தும்மி 2. துராசாரத்தால் பாபமடைந்து சேது 
னாலும் கஷ்டங்கள் உண்டாம் . நெடியினா ஸ்நானத்தால் சுத்தமடைந்த வேதியன் , 
லும் மூக்குத்தூள் போடுவதினாலும் உண் துராலிங்கர் - அகத்தியர் மாணாக்கர் . 
டாகும் தும்மல் பலனில்லை . 

துரிஞ்சல் - வௌவாலினத்தைச் சேர்ந்தது . 
எம்மிசகரோகம்- வாயினால் கோழை கோ இது உருவத்தில் வௌவாலைப்போன்று 
ழையாகக் கக்கல், வார்த்தை கேட்க அரு இருக்கும் . இரவில் இரை தேடப் புறப் 
வருத்தல் , நெஞ்சுலரல் , அதி நித்திரை, படும் . பகலில் வெளி வரின் காக்கைகள் 
சோம்பல் இவைகளை யுண்டாக்கும் . இது குத்தும் . இது இருளடைந்த இடங்களிலும் 
தேகத்தை நாசமாக்கு தலால் இப் பெயர் கோயில்களிலும் தலை கீழாகத் தொங்கும் . 
பெற்றது . ( ஜீவ . ) 

துரியோதனன் 

திருதராட்டிர 
தும்மீசகவிக்ஷமரோகம் - இது வழக்கமா னுக்குக் காந்தாரியிடம் பிறந்த குமாரில் 
கப் புசிக்கிற வஸ்துக்களை விட்டு , நாள் மூத்தவன் . இவன் கலியம்சம் . இவன் 


இவன் 


துரியோதனன் 


SFS 


துருபதேயன் 


வகை . 


பிறந்தபோது நரிபோல் ஊளையிட்டான் . தொடைமுரிந்திறந்து முதலில் அற்பபுண் 
பூர்வம் இராக்கதனாயிருந்தவன் . இவன் 

ணியத்தால் சுவர்க்க மநுபவித்துப் பின் 
பிறந்து துரோணரிடம் வில்வித்தை முத 

நரகமடைந் தவன் . 

இவன்தேவி பானு 
விய கற்றுவருகையில் பாண்டவர்கள் அதி மதி, இவன் குமரி இலக்குமணை . இவன் 
தீவிர புத்திமான்களா யிருத்தல் பற்றி ஒரு இருடியால் தொடைமுரியச் சாப 
பொறுமையால் அவர்களிடம் உட்பகை மடைந்தவன் . 
கொண்டு அதிகமாய் வீமனைப் பகைத்து , 

2. அந்தகாசுரனுக்கு மந்திரி, 
அன்னத்தில் விஷமிட்டும் , வீமன் நித்திரை 3. மது குலத்தரசரில் ஒருவன் . சுதரி 
செய்கையில் அவனைக்கட்டி ஆற்றிலிட்டு 

சனன் தந்தை. 
நாகங்களையேவிக் கடிப்பித்தும் , வசிநாட் துரு - 1. கவஷன் புத்திரன் . 
டிக் குதிப்பித்தும் , அரக்குமாளிகை கட்டு 2. இரும்பில் ஈரமான காற்றுப்படுத 
வித்து நெருப்பிட்டும் இன்னும் பல துன் லால் உண்டாவது துருப்பிடித்த இரும்பு , 
பங்கள் செய்வித்துக் கர்ணன் , துச்சாத துருப்பிடியாத இரும்பினும் எடை யதிக 
னன், சகுனி முதலியோர் துற்புத்திகேட் மாகிறது . 
இப் பீஷ்ம , துரோண , விதுரர் முதலியோ துருதன் - ( ச ) இரேயன் குமரன் . 
பது நற்புத்தி கேளாமல் தந்தையைத் தன் துருதி - தருமன் எனும் மனுவின் தேவி . 
வசப்படுத்திச் சகுனியால் சூதாடு வித் 

துச்சாதனனை ஏவித் திரௌபதி துருத்தி - காற்று நீர் முதலியவற்றைத் தன் 
யின் துகில் உரியச்செய்து திரௌபதி 

னிற்கொண்டு வெளிவிடும் தோலாலும் 
யால் தொடை முரியச் சாபம் ஏற்றுப் 

வேறு பொருளாலும் செய்த கருவி . இது 
பாண்டவரைப் பன்னிரண்டு வருடம் வன 

பெருந்துருத்தி , சிறு துருத்தி என இரு 
வாசமும் ஒரு வருடம் அஞ்ஞாத வாச 
மும் செய்துவர எவுவித்துப் பாண்டு புத் துருப்தன் - 1. பாஞ்சாலதேசத்துப் பிரஷ 
திரர் காட்டிற் சென்றிருக்கையில் மாரண தன் 

தன் குமரன் ; இவனும் துரோணாச்சாரி 
ஹோமஞ் செய்வித்துப் பூதத்தையேவிப் யரும் ஒருசாலை மாணாக்கராயிருக்கையில் 
பாண்டவர்களுக் கெதிரில் காட்டில் பாச தனக்கு நாடுவருங்கால் பாதி இராச்சியம் 
றையில் செல்வத்துட னிருக்கையில் சித் 

கொடுப்பதாகக் கூறினன் . இவ்வாறு 
திரசோனால் கட்டுண்டு பாண்டு புத்திர 

அவன் 

அரசேற்று ஆண்டிருக்கையில் 
சால் விடுபட்டு 

அரசாண்டிருக்கையில் துரோணரிவனிடம் வறுமையால்வர அரச 
பாண்டு புத்திரர் அஞ்ஞாத வாசத்தில் னிவரை அறியாதது போலிருந்து அவமதித் 
விராடநகரத்தி லிருந்ததைக் குறிப்பாலு தனன் . இதனால் துரோணர் கோபித்து 
ணர்ந்து 

அவ்விடமிருந்த ஆனிரைகளை உன்னை என் மாணாக்கனால் அவமதிக்கி 
மடக்கி அருச்சுநன் வெளிப்பட்டது கண்டு றேன் என்று கூறி வீஷ்மரிடம் வந்து குரு 
தூதுவிட்டு அவர்களது மனமறிந்து 

மக்கள் , பாண்டு மக்களுக்கு வில்வித்தை 
தூது வந்த கண்ணனை மாயச்சிங்காதனத் கற்பித்து அருச்சுநனால் துருபதனைக் கொ 
திருத்தி அவமானமடைந்து விதுரனிடம் ண்டுவரச்செய்து அவமதித்தனர் . இதனால் 
பகைகொண்டு பாண்டவருடன் யுத்தஞ் உட்பகைகொண்ட துருபதன் துரோண 
செய்யத் தொடங்கிய 

பதினேழுநாள் ரைக் கொல்லக் குமரனும் தன்னைவென்ற 
யுத்தஞ் செய்கையில் பீஷ்மன் , துரோ அருச்சுநனுக்கு ஒருபெண்ணும் பெறத் 
ணன் , கர்ணன் , சல்லியன் இவர்களைச் தவமியற்றி யாகத்தில் திட்டத்துய்ம்மனை 
சேநாபதிகளாக்கி அபிமன்யுவைக் கபட யும் திரௌபதியையும் பெற்றுப் பகை 
மாய்க் கொல்வித்துப் பாசறை யுத்தத்தில் தீர்ந்தனன் . இவன் அக்னி கோத்ரமும் 
இரவில் அசுவத்தாமனை யேவி இளம்பஞ்ச வர் மாணாக்கன் . குமரர் திட்டத்துய்ம்மன் , 
பாண்டவர்களையும் மிகுதிச் சேனைகளையுங் சிகண்டி , சுமித்திரன் , பிரிய தரிசனன் , 
கொலை செய்வித்துப் பதினெட்டாநாள் சல சித்திரகேது , சுகேது , துவசசோன் ( பார 
ஸ்தம்பனம் செய்து இறந்தவர்களை எழு தம் . ) 
ப்ப முயலுகையில் வீமசேனனிவனைப் 2. அசாதசத்துருவன் குமான் ; இவன் 
போருக்கழைப்ப மானத்திற்கஞ்சி நீரை குமான் அற்பகன் . 

வெளியில் வந்து போரிட்டுத் துருபதேயன் பாரதவீரரில் ஒருவன் . 


துருமகாந்தன் 


878 


திருவமண்டலப் பறவைகள் 


- 


துருமகாந்தன் புட்பமாகாண்டத்திற்குக் 

காவலாக வைக்கப்பட்டவன் . 
துருமசேநன் - 1. திருஷ்டத்துய்மனால் 
கொல்லப்பட்ட அரசன் . 

2. தருமராஜனால் கொல்லப்பட்ட ஒரு 
அரசன் . 
துருமன் - 1. இம்புருடராசன் , இவனருச் 
சுநனால் ஜயிக்கப்பட்டவன் . ( பார - சபா . ) 

2. கிம்புருஷாசாரியன் . 
துருவசநீதி ( சூ ) . பாஷ்யன் குமரன் . 
துருவசிந்து சுதரிசனனைக் காண்க. 
துருவசு - ( ச ). யயாதிக்குத் தேவயானி 
யிடம் உதித்தகுமான் . இவன் வம்சத்தவர் 
தந்தையின் சாபத்தால் இராதருக்கு அரச 
ராயினர் . இவன் குமரன் வன்னி . 
துருவநக்ஷத்திரம் இது , வடக்கேயுள்ள 
நக்ஷத்திரங்களில் ஒன்று . தன்னைச் சுற்றி 
யுள்ள நகத்திரங்களுக்கு நடுவில் பெரி 
தாகக் காணப்படுவது . இது பூமியின் வட 
பாகத்தை நிர்ணயிக்க அறிகுறியாக உள் 
ளது . திசை தெரியாது கப்பலைச் செலுத் 
தும் மாலுமிகளுக்கு வடக்குத் திசையை 
அறிவிப்பது . 
துருவமண்டலப் பறவைகள் இவ்வினத் 
தில் பலவகை உண்டு . அவற்றுள் ஆக் 
என்பது ஒருவகை . இவ்வினத்தில் பேல 
ரிஸ் , மெர்குலஸ் , வராட்டர்குலா , ஆல்கா 
எனும் வகைகளுண்டு . முதலிற் கூறிய 
பேலரிஸ் என்பவை துருவ மண்டலத்தை 
யடுத்த காமஸ்காட்கா எனும் இடத்தில் 
இருக்கிறது . இது 1 அடி நீளமும் , குறு 
கிய காலும் , கழுத்தும் , நீலநிற மூக்கும் , 
சிவந்த மஞ்சளித்த கால்களும் , தோலி 
ணைந்த கால்களும் உடையது . இதன் தலை , 
முதுகு , பிடரி கறுப்பு , கழுத்து , மார்பு , 
மற்றப் பக்கங்கள் 

வெண்மை . 
கண்களிலிருந்து ஒரு நீண்ட வெள்ளை 
ரேகை முதுகின் பக்கமாக வளைந்திருக்கி 
நது . இதன் வயிற்றிலுள்ள வெண்மை 
கோடைகாலத்தில் கருமை கலந்த செந்நிற 
மாகவும் மழைக்காலத்தில் வெண்ணிறமாக 
வும் மாறுகிறது. இதன் மார்பின் தோல் 
சப்பரைப்போல் சுருங்கவும் நீளவும் கூடி 
யது . இது கூட்டமாய்ச் சேர்ந்து வசிப்பது , 
தண்ணீரில் வேகமாய் நீந்துவது . 

மெர்குலஸ் - இது மேற்கூறிய இனத் 
தில் சிறிய இனம் , 

வ்ராட்டர்தலா - இது ஆக் இனத்தில் 
கிளிபோல் மூக்குக்கொண்டது . ( pulin ) 

110 


கடற்கிளி அல்லது ஒளிமூக்குப் பறவை 
இது மான் தீவை அடுத்த பிரதேசங்களில் 
கோடைகாலத்திலும் , மழைக்காலத்தில் 
பிரான்ஸ் , ஸ்பெயினை யடுத்த பிரதேசங்க 
ளுக்கு வந்துவிடுகிறது . இதன் உயரம் 
1 அடி . இதன் மூக்குக் கிளிமூக்குப்போல் 
பெரிதாய் இருக்கிறது . வாயி னிருபுறம் 
களின் கோடியில் தசை நக்ஷத்திரம் போல 
சிவந்த நிறமாய் வளர்ந்திருக்கிறது . இது 
பூமியில் வளைதோண்டி முட்டையிடுகிறது . 
இதன் முட்டை அதிக பெரிது . 

ஆல்கா - இது துருவமண்டலப் பறவை 
யில் ஆக் இனத்தைச் சேர்ந்தது . இது 
ஆக் இனத்தில் பெரிய உருவுள்ளது . இது 
ஐரோப்பாவின் வடபாகத்திலுள்ள நியூபவு 
ண்ட்லாண்ட் முதலிய தீவுகளின் கடற் 
பக்கங்களில் வசித்தது . இதன் மாமிசத் 
துக் காசைப்பட்ட அக்காட்டார் இதன் வம் 
சத்தின் கரு அறுத்தனர் . இப்போது இது 
அரிது , இப்பறவையின் மூக்குத் தடித்துக் 
கிளியின் மூக்குப்போல் முனை வளைந்து 
நீண்டு கறுத்து இருக்கிறது . இதன் உட 
லின் கடைசிபாகத்தில் இரண்டு குறுகிய 
தோலடிகள் இருக்கின்றன . இவை செந் 
நிறமுள்ளவை . இப் பறவையின் இறக் 
கைகள் சீல் முதலியவற்றின் இறக்கை 
போலச் சிறகில்லாமலிருக்கின்றன . இது 
அதிகம் பறவாததால் கரை ஓரங்களில் 
வசிக்கிறது . இதன் தலையும் , மூக்கும் கரு 
நிறமானவை . மார்பும் , வயிறும் வெண்மை . 
இது , கடலில் அதிவேகமாய் நீந்தும் . 

ரேசர்பில் - மர் , பிளாக்பில் ஆக் எனும் 
பெயருள்ள ஆக் இனம் . இது பிரிடிஷ் 
தீவுகள் , ஸ்காத்லாண்ட் , வட அமெரிக்கா 
வின் கீழ்க்கரையிலுள்ள மலைப்பிரதேசங்க 
ளில் வசிக்கின்றது . இதனுடல் 15 அங் 
குல நீளம் , கால்கள் குறுதித் தடித்தவை . 
பாதம் தோலடி பெற்றது . இது தண்ணி 
ரில் வேகமாய் நீந்தும் . இப் பறவைக்கு 
இறக்கைகள் உண்டு , பறக்கும் . இதற்குத் 
தலை , பிடரி , முதுகு கருமையும் ; மற்றவை 
வெண்மை நிறம் , இதன் 

வெண்மை 
கோடைகாலத்தில் மாறுகிறது . இது ஒரே 
முட்டையிடுகிறது , இதன் முட்டை வெண் 
மையாயும் பெரிதாயுமிருக்கு மென்புர் . 

தல்லிமாட் - இது துருவமண்டல பற 
வையினத்தைச் சேர்ந்தது . இது அடி 
உயரம் . இதன் தோலடிப் பாதங்கள் உட 
லின் கடைசியில் குறுகி யிருக்கின்றன . 


T 


துருவாசர் 


மை . 


3. ஒரு 


இதன் மூக்குக் கருமை , கால்கள் சிவந்த த்திலிருப்பது . இவன் தவநிலை நீங்கித் 
வை . இதன் தலையும், கழுத்தும் , முதுகின் தாய் தந்தையரைக் கண்டு ( உச , 000 ) வரு 
பக்கமும் கறுப்பு , வயிறு பழுத்த வெண் டம் அரசு ஆண்டு , உத்தமனைக்கொன்ற 

இது ஐரோப்பாகண்டத்து நியூபவு யக்ஷருடன் போரிட்டு மனுவாலுபதேசிக்க 
ண்ட்லாண்ட் , ஐஸ்லாண்ட் முதலிய இடங் நீங்கினவன் , இவன் பாரி பிரமி , இளை ; 
களில் கூட்டம் கூட்டமா யிருக்கிறது . இது குமாரர் கல்பன், வற்சான் . ( பாகவதம் ) 
பெரிய முட்டை கோடைகாலத்தில் குழி காசிகாண்டம் ) 
தோண்டி அதில் இடுகிறது . இதன் முட் 2. அஷ்டவசுக்களில் ஒருவன் , தரும 
டைகளை வேட்டைக்காரர் வர்த்தகத்திற் னுக்கு , வசுவிட முதித்தவன்பாரி , தரணி . 
காகத் திருடி விற்கின் றனர் . 

5. பலராமன் தம்பி . 
பென்குயின் - இது ஆபிரிகாவின் தெற் 4. மதிசாரன் குமரன் . 
கிலுள்ள மகாசமுத்திரத் தீவுகளில் வசிப் 5. பிரசாபதிக்குப் புத்தியிடம் பிறந்த 

இது 3 , 4 அடிகள் உயரம் , அடி வன் ; குமரன் காலன் . 
கனம் , இதற்குத் தலையும் முதுகும் கறுப் 6. வசுதேவருக்கு ரோகணியிடம் பிற 
பாயும் , வயிற்றுப்பக்கம் சுத்த வெண்மை ந்த குமான் . 
யாயும் இருக்கிறது . இதற்குத் தலையில் துருவாசர் - 1. அத்திரிருஷிக்கு அநசூயை 
கொண்டையுண்டு, கால்கள் அதிக குறுகி யிடம் உதித்த குமார் . 
அடிவயிற்றின்கீழ் ஒதுங்கியுமிருக்கின்றன . 2. கோபாலர் , இவராச்சிரமஞ் சென்று 
இது நேராய் நிற்கவல்லது . இதன் மூக் தங்களிலொருவனைக் கர்ப்பிணியாக வேட 
குச் சிறுத்து நீண்டு கூர்மையாயும் கறுப் மிட்டு இவள் வயிற்றில் பிறப்பது ஆணோ 
பாயு மிருக்கிறது . இப் பறவையினத்தில் பெண்ணோவெனப் பரிகவிக்க முனிவர் 
7 , 8 அடிகள் உயரமுள்ளவையு முண்டு . உங்கள் வம்சத்தை நாசமாக்கும் ஓர் இருப் 
பென்குயின் அரசன் என்பர் . இது பாக் புலக்கை பெறுக எனச் சாபமிட்டவர் . 
லண்டு தீவுகளிலிருக்கிறது . இவை கூட் 

வித்யாதரமாது . 

இலக்குமி 
டம் கூட்டமாய் வசிக்கும் . இந்தப் பற 

யைப் 

பூசித்துப் பெற்ற மாலையைத் தாம் 
வைகள் பாறைகளில் முட்டையிட்டு ஒரு பெற்று இந்திரனுக்குக் கொடுக்க இந்தி 
மாதம் அடைகாத்துக் குஞ்சு பொரிக்கும் . ரன் அதனை அசட்டையாக வாங்கியதால் 
இது குஞ்சுகளுக்குத் தன் வாயை அண் இந்திரனது செல்வ முழுதும் கடலையடை 
ணாந்துகாட்ட அக்குஞ்சுகள் தம் தலையைத் யச் சாபமிட்டவர் . 
தாயின் வாய்க்குள் தலையை நுழைத்து 4. இவரது சகோதரர் தத்தாத்திரேயர் , 
இரைகொள்ளும் . 

சோமா . 
துருவன் - 1 : உத்தானபாதனுக்குச் சுநீதி 5. தேவதத்தனை நாரையாகச் சபித்த 
யிடம் உதித்தகுமான் ; இவன் ஒருமுறை 

வர் . ஹேஹயன் தத்தாத்திரேயரைக் 
சுருசியுடன் கூடியிருந்த தன் பிதாவை கொல்ல வர இவர் எழு நாளில் 

அநசூயை 
யணையத் தந்தை இவனைக்கண்டு களிக்கா யிடம் பிறந்து அரசனை நீறாக்கினர் . 
திருந்ததையறிந்து இருக்கையில் மாற்றாந் 6. சுவேதகியஞ்ஞத்தை முடித்தவர் . 
தாயாகிய சுருசிவந்து சக்களத்தி புத்திர 7. மௌற்கல்வியரிடம் அன்னம்வேண் 
னாகிய இவனை நோக்கி நீயென்வயிற்றில் டிப் புசித்தவர். 
பிறவாமல் சுத்தியிடம் உதித்ததால் உனக் 8. துரியோதனன் ஏவலால் பாண்டவ 
குத் தந்தையிடம் இருக்கும் உரிமையில்லை ரிடத்துப் பதினைந்து நாழிகைக்கு மேல் 
யென்றனள் . அதைக்கேட்ட அரசனும் வந்து அன்னம் வேண்டிக் கண்ணனால் 
சும்மாவிருந்தனன் . இதனால் துருவன் பசி நீங்கினவர் . அம்பரீஷனிடத்திருந்த 
தாயை அணைந்து நடந்தவைகூறி இருடி விஷ்ணு சக்கரத்தால் துறப்புண்டு இறுதி 
களையணைந்து நாரதரால் உபதேசம் பெற் யிலவனை வேண்டி நீங்கப் பெற்றவர் , திரு 
றுத் தவமியற்றுகையில், பேயொன்று பய ஷ்ணனை வேடனால் உள்ளங்காலி லடிப் 
முறுத்த அஞ்சாது பெருந்தவமியற்றித் பட்டு இறக்கச் சபித்தவர் . 
அருவபதம் என ஒருபதம் பெற்றனன் . 9. வசிட்டாச்சிரமஞ் சென்ற தசரதரு 
இவன துபதம் சப்தருஷி மண்டலத்திற்கு க்கு அவர் பிள்ளைகளின் உற்பாதம் கூறிய 
மேல் பதின்மூன்று லக்ஷம் யோசனை தூர வர் , 


துருவிநீதன் 


875 


துர்க்கையின் கோட்டம் 


10. இராமமூர்த்தி , கால முனியுடன் துருவேசனை - சுமதியின் தேவி . 
ஏகாந்தத்தில் பேசுகையில் இவர் வரக் துரோடகாசாரியர் சங்கராசாரியர் காலத் 
கோபத்திற்கஞ்சி வாயிலில் இருந்த இலக் தவர் , அக்னியம்சம் . 
குமணர்விட இவர் சென்று இராமமூர்த்தி துரோணர் - 1. ( சுக்ரன் - அம்சம் ) தந்தை 
யை சோக்கி , நான் ஆயிரம் யாண்டு தவம் பாரத்துவாசமுனி, பாரி சதாநந்தர் புத்திரி 
புரிந்து மிகப் பசித்தேன் அன்னம்வேண்டு யாகிய கிருபி , இவர் துருபதனிடம் அசு 
மெனக் கேட்டுண்டவர் . 

வத்தாமனுக்குப் பால் வேண்டிப் பசு கேட் 
11. அசமுகி இவரைப் புணர்ந்து வா கச்சென்று அவன் மறுத்தமையால் அவனை 
தாவி , வில்வனைப்பெற அக்குமார் இவரை நோக்கி என் மாணாக்கனா லுன்னைக் கட் 
நோக்கி , இதுவரையில் செய்த தவத்தைக் டிக் கொண்டுவரச் செய்கிறேன் என்று 
கேட்க மறுத்தது கண்டு கொல்ல வர சபதம் கூறிப் பீஷ்மரையடைந்து பாண்டு 
முனிவர் கோபித்து நீங்கள் அகத்தியரால் மக்களுக்கு வில் வித்தை கற்பித்து அவர்க 
இறக்கவெனச் சபித்து மறைந் தவர் . ளில் வில் வல்லானாகிய அருச்சுகனை ஏவித் 

12. தாம் சிவபூசை செய்து முடிவில் துருபதனைக் கட்டிவரச் செய்து அவனை 
சிவமூர்த்தி முடியிலிருந்து பெற்ற மாலை விட்டவர் . இவரை ஆற்றில் முதலை பற்ற 
யைப் பவரிவரும் இந்திரனுக்குக் கொடு அருச்சுக னிவரை விடுவித்தனன் , பிரம் 
க்க அவன் யானை மீதிட அந்த வெள்ளை னிடமிருந்து இந்திரனிடம் வந்த கவசத் 
யானை அப் புஷ்பத்தை எறியக் கண்டு தைத் தாம் பெற்றுத் துரியோதனனுக்குக் 
கோபித்து இந்திரன் முடியிடறவும் வெள் கொடுத்தவர் . இவர் பாரத யுத்தத்தில் 
ளையானை காட்டானையாகவும் சாபமிட்ட ( கரு )-ஆம் நாளில் தருமராசன் , சொன்ன 
வர் . குந்திக்கு மந்திர முபதேசித்தவர் . அசுவத்தாமா அதாகுஞ்சர மென்னுஞ் சத் 
வபுஸ் என்னும் காந்தருவப் பெண்ணைப் தங் கேட்டுத் திட்டத்துய்மனால் உயிர் நீங் 
பக்ஷியாகச் சபித்தவர் . திரிபுரமெரித்த 

கியவர் . 
சிவமூர்த்தியின் சினத்தீக் குழந்தை யுருக் 

2. பிரமனை நோக்கித் தவம்புரிந்து மறு 
கொண்டு நிற்க இதைத் தேவர்கள் யார் பிறப்பில் நந்தகோபனாய்ப் பிறந்து சிரு 
எனச் சிவமூர்த்தி இவன் துர்வாசனாம் . ஷ்ணனைப் பெற்றவன் , இவன் தேவி வ 
இவனை அநசூயைப் பொருட்டருளினோம் மதி , இவளே யசோதை . 
என்றனர் . அதனால் அவளிடம் வளர்ந்து 3. வசுக்களில் ஒருவன் , தருமத்திற்கு 
இருடி ஆயினர் . ஒருக்கால் கிருஷ்ணமூர் வசுவிட முதித்த குமரன் , பாரி அபிமதி, 
த்தியிடத்திற் சென்று இடக்கரான செய் 4. மந்தபால முனிவர் குமார் , தரும 
கைகளைச் செய்து அவரைப் பாயசம் வின பணிகளைக் காண்க . 
விக் கொணர்ந்து வாங்கிச் சாப்பிட்டு மிகு துர்கிரன் - ( சங் . ) யயாதிக்குச் சன்மிஷ்டை 
தியைத் தம்மேல் பூசச்செய்து இரதத்தின் யிட முதித்த குமரன் . 
மேலேறிக்கொண்டு காடு மேடுகளில் கிரு துர்க்கன் சதாக்ஷியைக் காண்க . 
ஷ்ணனையும் உருக்மணியையு மிழுக்கச் துர்க்கா - ஒரு மாயாதேவி . 
செய்து மனந்தளராததினால் சகல வரமுங் 

துர்க்கியன் யயாதியின் புத்ரன் , 
கொடுத்துக் கண்ணனை நோக்கி நீ என் 

துர்க்கை 1. காளி . 
மீது பாயசம் பூசுகையில் என்னுள்ளங் 
காலில் படாததினால் உனக்கு உள்ளங்கா 

2 , விந்தமலையிற் பிறக்கும் நதி . 
லில் உயிர்நிலையென்று கூறி மறைந்தவர் . 

3. இவள் சலசத்திகளுக்கும் அதிதே 

இவளுக்கு ஏறு புஜங்களுண்டு , 
துருவிநீதன் - ஒரு வேதியன் . தந்தை இத் 

இவள் தன் கரங்களில் எல்லா ஆயுதங்களை 
மவாகன் , தாய் உருசி, தாயைப் புணர்ந்து 
வியாசர் சொல்லால் சேதுஸ்நானஞ்செய்து 

யுங் கொண்டிருப்பவள் . 

துர்க்கைபீடம் - சத்திபீடங்களில் ஒன்று . 
சுத்தனானவன் . 
துருவிமோகன் திருதராட்டிரன் குமரன் . துர்க்கையின் கோட்டம் - துர்க்கை கோ 
துருவிருத்தன் பாப திருத்தியங்களைச் செ யில் , இஃது இரண்டிடத்தில் உள்ளது 
ய்த ஒரு வேதியன் . கருணாபரிபூரணர் ஒன்று உச்சையினின் பக்கத்துள்ளது , மற் 
என்னும் சிவகணத்தவரால் தடுத்து ஆளப் சென்று நருமதையாற்றுக் கப்பாலுள்ள 
பெற்றவன் . 

பாலை நிலத்திலிருப்பது . ( பெ . கதை ). 


தை . 


தர்ச்சயன் 


876 


துலசி 


னர் . 


ஸ்ரீ சீசயன் -1 . திருதராட்டிரன் குமரன் . துக்கொண்டான் , இவனுக்கு மருத்து 
2. குரோ தகீர்த்தியின் குமான் . 

என்றும் பெயர் . 
3. தடுப்புத்திரன் . 

துர்யோதனன் - துரியோதனனைக் காண்க . 
4. ஒரு வாஸ்து . 

துர்வசு யயாதிக்குத் தெய்வயானையிடத் 
துர்த்தமன் - 1. காந்தார னிரண்டாம் பே 

துப் பிறந்த புத்திரன் . 
ரன் . பத்திரசேனன் புத்ரன் . 

துர்வாகன் திருதராட்டிரன் குமரன் . 
2. பிரியவிரதன் வம்சத்தாசருள் ஒரு துர்ஜயன் சுப்ர தீகன் குமாரன் . 

இவன் 
வன் . 

தேவாாஜனை வெல்ல நினைத்ததை நாரதர் 
3. இவன் கதம்பநகரத்து மதனன் புதல் தேவராஜனுக்குக் கூற அவன் இவனுக்குச் 
வன் ; இவன் கொடியருடன் கூடிக் குடி சுகேசி , மித்ரகேசி என்பவர்களை மணஞ் 
களை வருத்திவருகையில் ஒருமுறை வேட் செய்வித்தனன் , இவன் குமரன் பிரபா 

வசத்தனாய்க் காசியெய்த இவன் வசு . ( வராஹ புராணம் ). 
செய்த தீமைகள் தோன்றி ஞானமுண்டாய் துலசி - 1. சங்கசூடன் தேவி , சங்கசூடன் 
முத்தியடைந்தனன். ( காசிகாண்டம் . 

சிவபிரானால் யுத்தத்திலி றந்தபின் விஷ்ணு 
4. சுவாயம்பு மநுகுலத்தரசன் , இரை இவன் வேடந் தரித்து இவளைப் புணர்ந்த 
வதனைக் காண்க . 

இப் புணர்ச்சி வேறுபாடுணர்ந்த 
துர்த்தருஷன்- 1. திருதராட்டிரன் குமரன் . துலசி போஷாணமாகுக எனச்சபிக்கையில் 

2. இராவண சேநாபதி ; அநுமனால் திருமால் அவளை நோக்கி நீ பூர்வத்தில் 
மாண்டவன் . 

என்னைப் பதியாகப் பெறத்தவஞ் செய்தா 
துர்த்தன் அஜன் தந்தை . 

யா தலால் இவ்வாறு நிகழ்ந்ததெனக்கூறி 
துர்மதன் -1 . புரக்ஞயனுக்கு நண்பன் . அவளை நோக்கி நீ இவ்வுடல் விட்டுக் கோ 
2. பத்திரசேனன் குமரன் . 

லோகமடைக உன்னுடல் கண்டகி நதியுரு 
3. வசுதேவருக்கு சோகணியிடம் பிற வடைக , உன் ரோமங்கள் துளசிகளாகுக . 
ந்த குமரன் , வசுதேவருக்குப் பௌரவியி அத்துளசி மூன் றுலகங்களிலும் சிறக்க . 
டம் பிறந்த குமரன் என்பர் . 

தேவர்க்குரித்தாக . அத் துளசி என் சந் 
துர்மாணம் - ஜீவர்கள் , தாம் செய்யும் நிதியில் எல்லா மலர்களினுஞ் சிறக்க . 
தோஷங்களால் ஆயுள் குறைந்து இறக் அத் துளசி மூலத்தில் எல்லாப் புண்ய 
கின்றனர் . மரித்த வீட்டில் போஜனஞ் தீர்த்தங்களும் அதிஷ்டித்திருக்க . துளசி 
செய்கின்றவனும் , பிறன் மனைவியரைப் தள தீர்த்தம் மேல்விழ அதிபுண்யம் உண் 
புணர் இச்சிப்பவனும் , தனக்குத் தகாத டாகுக . தேவர்கள் பலரும் அதனடியில் 
இழிதொழிலைப் புரிகின்றவனும் , இகபரத் வசிக்க . துளசி பத்ர தானத்தால் பதினா 
துக்கு உறுதியாய் நல்வினைபுரியா தவனும் , யிரம் கோதானம் செய்த 
பெரியோரைப் பூஜியா தவனும் , தூய்மை துளசி நீர், மரண காலத்தில் எவன் மேற் 
இல்லா தவனும் , தெய்வபக்தி இல்லாதவ படுமோ அவன் வைகுண்ட மடைக. எவன் 
னும் , 

பாபங்களையே செய்கின்றவனும் , துளசி கட்டையால் செய்த மணியணிவா 
பிறன்கேடு சூழ்கின்றவனும் , பொய்பேசு னோ அவன் அச்வமே தபலம் அடைக 
கின்றவனும் , ஜீவகருணை இல்லாதவனும் , என்று வரம் அருளினர் . இதன் விரி 
சாஸ்திரப்படி நடவாதவனும் , தனக்குரிய வைப் பிரம்மகைவர்த்த புராணம் பிரகிருதி 
கருமத்தைத் தவிர்த்துப் பிறனுக்குரிய கண்டத்திற் காண்க . திருமாலும் அவள் 
கருமத்தைப் புரிகின்றவனும் , புண்ணிய சாபப்படி கண்டகி நதியில் சிலாரூபமாகிய 
தீர்த்தம் ஆடா தவனும் , தேவாராதனம் சாளக்கிராமமாய் இருந்தனர் . 
செய்யாதவனும் , துர்மரணம் அடைவன் . 2. தர்மத்துவசன் மாதவியென்னும் தன் 
( கருடபுராணம் ) . 

தேவியுடன் நூறு திவ்யவருஷம் கூடியி 
துர்மருஷணன் சிரஞ்சயனுக்கு இராஷ் ருக்கையில் அவள் வயிற்றில் கார்த்திகை 
டிரபாலியிட முதித்த குமரன் , 

மாத சுக்ர வாரத்தில் ஒருபெண் பிறந்தது . 
துர்முகன் - 1. மால்யவந்தன் குமரன் . 

இவளுக்குத் துலசீயென்று பெயரிட்ட 
2. தூர்யோ தனன் தம்பி . 

இவள் பிறந்து குழந்தைப் பரு 
துர்யசித் - யயாதிக்கு நான்காம் பேரன் வத்தில் தானே பதரிவனஞ்சென்று தவ 
இவன் துஷ்யந்தனது சகோதரனை வளர்த் மேற்கொண்டு பிரமனை நோக்கித் தவமி 


பலமடைக . 


னன் . 


திலாதரன் 


877 


துவஷ்டரன் 


யற்றிப் பிரமன் தரிசனந்தந்து என்ன போ , சுத்தனாயின் மேல் கொண்டு செல் 
வரம் வேண்டுகின்ற யென் றனன் , யான் என்று பிரார்த்திப்பது (யாஞ்ஞவல்கம் ). 
பூர்வத்தில் கோலோகத்திலிருந்த துளசி துலுவம்சம் - சந்திரகுப்தன் வழிவந்த சூத்ர 
யெனும் கோபிகை, இராதைக்குத் தோழி குலம் . இவரே துளுவர் எனப்பட்டுத் 
நான் கிருஷ்ணனுடன் கீரிடிக்கக்கண்ட தமிழ் நாட்டிற் குடியேறினர் . 
ராதை , என்னைப் பூமியிற் பிறக்கச் சாப துல்யவான் - பரத்துவாச முனிவர் கும 
மிட்டனள் . அதனால் பூமியிற் பிறந்தே ரன் ; இவன் இந்திரனை யெண்ணித் 
னெனப் பிரமன் , நீ சுதாமன் எனும் கோ தவமியற்றி ஓதா துணர்ந்தவன் ; தந்தை 
வலன் பூமியில் சங்கசூடனாகப் பிறந்திருக் யிடத்துக் கீதவித்தை கற்றவன் . இவன் 
கிறான் . அவனை மணந்து அநந்தரம் நாரா பராவசுதேவியைக் காமுற்றுக் கைப்பற் 
யணனுக்கு விருக்ஷ ரூபமாய்ப் பிரியையா நப்போகையில் அவள் தம்பி மாமனாரிட 
ய்ப் பிருந்தாவனத்தில் பிருந்தை யெனும் த்து அடாததைக்கூற மாமனாராகிய இரப் 
பெயருடன் விளங்குவாய் என்றனர் . பியர் பூதங்களையேவிக் கொலைபுரிய மாண் 

3. சரஸ்வதி , இலக்ஷ்மி , கங்கை மூவ டவன் . இவனுக்கு வக்ரன் என்றும் பெய 
ரும் வைகுண்ட நாதனுக்குத் தேவியர் . 

ருண்டு , இரப்பியர் புத்திரனால் மீண்டு 
இவர்கள் மூவரும் வைகுண்டத்தில் இருக் முயிர் பெற்றவன் . 
கையில் கங்கை , விஷ்ணுவைக் காமத்தால் துல்லியன் - பல நூற் பயிற்சியையுடைய 
நோக்க , இதனைக்கண்டு சரஸ்வதி கங்கை ஓராசன் பெருவழியிடையே தருமத்திற் 
யைப் பிடித்துச் சண்டை இடப்போகை காக நீர்நிலைகள் பல உண்டாக்கியவன் . 
யில் , இலக்ஷ்மி இடையில் நின்று விலக்கிய 

(பெருங்கதை). 
தால் நீ செடி ஆகவெனச் சரஸ்வதியால் துவகன் - பிரியவிரதன் பேரன் ; கிருத 
சபிக்கப்பட்டனள் . பின் கங்கையை நீ 

பிருஷ்டன் குமரன் . 
அந்தர்வாகினியாகிப் பா தாளஞ் செல்க 

துவசகேது -- துருபதன் குமான் . 
எனவும் பாமிகளின் பாபத்தை நதி உரு துவசசேநன் 

துருபதன் மகன் , 
வாகப் பூமியிற் சென்று சுமக்க எனவும் , துவசேதன் பாஞ்சாலன் குமரன் . 
சபித்தனள். இந்தக் கலகத்தை அறிந்த துவதிகன் - கந்திற் பாவையைச் சேர்ந்து 
திருமால் , லஷ்மியை நோக்கி நீ தருமத்து 

முக்காலச்செய்தி அறிவிக்குந் தேவன், 
வசனுக்குக் குமரியாய்ச் சங்கசூடனை மண துவராபதி - ஒரு பழைய நகரம் . இதனா 
ந்து துளசியாய்ப் பின் பத்மாவதி நதி உரு 

சன் சங்கான் . ( பெ . கதை ). 
வாய் , என்னை அடைக எனவும் , கங்கை 

துவரை துவாரகையைக் காண்க .. 
யை நோக்கிப் பகீரதனால் பூமியை அடை துவரைநாடு இது பாண்டிவள நாட்டி 
ந்து சந்தனுவை மணந்து சிவனை அடைக் 

லுள்ள சிறு நாடுகளுள் ஒன்று ; வைகைக் 
எனவும் கூற அவ்வாறு அடைந்தனர் , 

கரையிலுள்ளது ; ( துவரை யென்பது மது 
துலாதான் - 1. விஷ்ணுபக்தனாகிய வைசி 

ரைக்கு மேற்கேயுள்ள துவரைமானென்னு 
யன் ; காசிலி இருடிக்குப் பிரமகீதை உப 

மூராக இருத்தல்கூடு மென்கின்றனர் . 
தேசித்தவன் . 

(திருவிளையாடல்) . 
2. சாசலியைக் காண்க , 

துவரைக்கோமான் - 1. இடைச் சங்கப் 
துலாபுருஷதானம் தானத்தைக் காண்க . 

புலவன் . 
துலாப்பிரமாணம் இது , வாதி பிரதிவா 

2. இடைச்சங்க காலத்திருந்த ஒருசிற் 
திகள் நியாயசபையில் பிரமாணஞ் செய்வ 

றரசன் . இவன் கண்ணபிரான் வழியின் 
தில் ஒன்று . ஒரு பெரிய தராசை நிறுத்தி 

னாம் வேளிர்வழியினனாய்த் தெற்கினாண்ட 
ஒரு தட்டில் தம் நிறைக்குத்தக்க பொருளை 

ஒருவனாகக் கருதப்படுகிறான் . 
யிட்டு மற்றொன்றில் தாம் ஏறி நின்று ஒரு 

துவர் 
அடையாளமிட்டுத் தராசை நோக்கி ஓ 

( 50 ) நாவல் , கடுக்காய் , நெல்லி , 
திராசே நீ சத்தியத்திற் கிருப்பிடமா யிரு 

தான்றி , ஆல் , அரசு , அத்தி , இத்தி , முத் 

தக் காசு , மாந்தளிர் . 
க்கிறாய் முன் தேவர்களால் நிருமிக்கப்பட் 
இள்ளாய் ; ஆகையால் சத்தியத்தைக் கூறு . துவஜவதி - அரிமே தஸ் புத்திரி .. 
என்னைச் சம்சயத்திலிருந்து விடுவி தாயே துவஷ்டான் - சுக்ரன் குமரன் ; அசுர 
நான் பாவி ஆயின் என்னைக் கீழ்கொண்டு புரோகிதன் . 


துவஷடரை 


878 


துவாதசலக்ன விவரம் 


துவஷ்டரை அச்வநிதேவர்களுக்குத்தாய் ; 
இவளுரு வடவாக்னிபோன்றது . சூரியன் 
தேவி . 
துவஷ்டா - 1. பவன் என்னும் சூரியனுக் 
குத் தோஷையிட முதித் தகுமரன் ; தேவி 
விரோசனை ; குமரன் விரசன் . 
2. யௌவநன் புத்ரன் . 
3. பிரமன் குமரன் . 
4. சுக்ர புத்ரன் ; விச்சுவவுருவன் தந் 
தை ; இவன் சரிதையை இந்திரனைக் 
காண்க ; இவன் சடையையறுத்து யாகஞ் 
செய்ய விருத்திராசுரன் பிறந்தான் என் 


இருக்கிறதோ அந்தக் கிரகமிருக்கிற ராசி 
முதலாக எண்ணிக் கண்ட லக்னமாம் . 

7. ஆதெரிசலக்னம் - இது , ஜன்ம லக் 
னத்திற்கு ஏழாவது லக்னம் . 

8. ஆயுர்லக்னம் - இது , உதயாதி செ 
ன்ற நாழிகையை இராசி ஒன்றுக்கு ஐந்து 
நாழிகையாகக் கழித்துக் கண்ட தொகை 
யைச் சந்திரனின்ற அங்கிசலக்ன முதலாக 
எண்ணிக் கண்ட லக்னமாம் . 

9. திரேக்காணலக்னம் - இது , லக்னத் 
தை மூன்று கூறிட்டுச் சரத்திற்கு ( க -டு - க ) 
ஆகவும் , ஸ்திரத்திற்கு ( க.க - டு ) ஆகவும் , 
உபயத்திற்கு ( ந - க - க ) ஆகவும் எண்ணிக் 
கண்ட லக்னமாம் . 

10. அம்சலக்னம் - இது , முன்சொன்ன 
காரக கிரகத்தின் தவ தாம்சலக்னமாம் . 

11. நவாம்சலக்னம் - இது , லக்னத்தை 
ஒன்பது பங்காக்கி எத்தனையாம் பங்கில் 
ஜன்மமோ அதை அந்த ராசித் திரிகோண 
சரராசியாக எண்ணிக் கண்ட லக்னமாம் . 

12. பாவலக்னம் - இது , உதயாதி ஜன் 
மம்வரைச் சென்ற நாழிகைகளை இராசி 
( க )-க்கு (ரு) நாழிகையாகத் தள்ளிக் கண்ட 
தொகையை மேஷ முதலாக எண்ணிக் 
கண்ட லக்னமாம் . 

தீதிப்பிரசங்கை - (திதிகளிற் செய்யும் 
சுபா சுபகாரியங்கள் ) பிரதமையில் - ஸ்திர 
கன்மங்களும் , சாந்தியும் , துதியையில் - சுப 
கன்மங்களும் , மந்திரோபதேசமும் , திரிதி 
யையில் - வாஸ்துவின்யாசமும் விவாகமும் , 
இராஜ்யாபிஷேகமும் , பட்டபந்தனமும் , 
வித்தியாரம்பமும் , சதுர்த்தியில் - யானை 
கட்டலும் , விருத்தம் கொளலும் , யுத்தஞ் 
செய்தலும் , நிகௗபந்தனமும் , பஞ்சமியில் 
விவாகம் , தனம், தான்ய சங்கிரகம் , குளம் 
கல்லலும் , சஷ்டியில் - வாத்து விடுதல் , 
விஷவாத அப்பியாசம் , குரூர கன்மங்கள் 
ஒளஷதசாத்திரகாரதகனங்கள் , சத்ருதர்ச 
னம் , நிகௗபந்தனமும் , சத்தமியில் - யாத் 
திரை , அலப்பிரவாகம் , ஆபரண தாரணம் , 
சகலசுபகன்மம் , விவாகம் , அஷ்டமியில் 
அறுத்தல் , சுடுதல், அட்டைவிடல் , கார 
மிடுதல் , மருந்துண்ணல், சத்துருஜயம் , 
அட்டகை, உருத்திராபிஷேகம் , நவமியில் 
அட்டகை, துர்க்காபூசை, தசமியில் - தபம் , 
விவாகம் , கிராம , கிரகப்பிரவேசம் , தன 
தான்யசங்கிரகம் , ஏகாதசியில் - உபநயனம் . 
கன்னிகாதானம் , கோதானம் , பூதான! 
துவாதசியில் - சோலை வைத்தல் , பூமா 


துவாதசலகீன விவரம் -1.ஜன்மலக்னம் - 
இது , அந்தந்த மாதராசியின் நாழிகையை 
மேற்படி மாத தேதியின் ஈவின் வகைக் 
கழித்து மிச்சம் நின்ற நாழிகையைச் சநன 
காலம் வரை யெண்ணிக் கண்ட நாழின் 

கை 
யில் வருவது ஜன்ம லக்னமாம் . 

2. ஓராலக்னம் - உதய முதல் சநனகா 
லம் வரை யெண்ணிக் கண்ட நாழிகையை 
உதய முதல் ராசி ( 1 - க்கு 27 ) நாழிகையா 
கக் கழித்துக் கண்டது லக்னமாம் . இதனை 
ஆண் ராசிக்கு வலமாகவும் , பெண் ராசிக்கு 
இடமாகவும் பார்த்துக்கொள்ளவும் . 

3. கடிகாலக்னம் - இது , உதய முதல் 
சநனம் வரை யெண்ணிக் கண்ட நாழி 
கையை உதய முதல் இராசி ஒன்றிற்கு 
நாழிகை ஒன்றாகத் தள்ளிக் 
லக்னமாம் . இதனையும் ஆண் , பெண்ணி 
ற்கு வலமிடமாகக் கொள்க . 

4. ஆரூடலக்னம் - இது , லக்ன முதல் 
லக்னாதிபதியின்ற இராசிவரை யெண்ணிக் 
கண்ட தொகை யெத்தனையோ அதை லக் 
னாதிபதி நின்ற இராசி முதலாக எண்ணிக் 
கண்ட லக்னமாம் . அவன் , லக்னத்திலும் 
( எ ) இலுமிருந்தால் ஆரூட லக்னமாம் . 

5 நக்ஷத்திரலக்னம் - இது , ஜன்ம நக்ஷ 
த்திரத்தில் ஜநனம் வரையிற் சென்ற நாழி 
கையை இராசி (கக்கு கு) நாழிகையாகத் 
தள்ளிக் கண்ட வக்னமாம் . அச்வநி , மகம் , 
மூலத்திற்கு இடமாகவும் , மற்றவைகளு 
க்கு வலமாகவும் ஜகன லக்ன முதல் எண் 
ணிக் கொள்ளவும் . 

6. காரகலக்னம் இது, உதயாதி ஜன்மம் 
வரைச் சென்ற நாழிகையை ராசி க -க்கு 
ஐந்து நாழிகையாகக் கழித்துக் கண்ட தொ 
கையை எந்தக் கிரகஸ்புடத்தில் அதிகமாக 


கண்டது 


தவாதசாதித்தர் 


879 


துளசி 


வைத்தல் , தன்மம் பண்ணல் , உழுதல் , துவிதன் நரகாசுரனுக்கு நண்பனாகிய 
விதைத்தல் , நெல்லறுத்தல் , தான்யசங்கிர வாநரன் ; சுக்கிரீவன் மந்திரி , மயிந்தனுக் 
கம் , விஷ்ணுபூசை, ஆபரணம்பூணல் , திர குத் தம்பி . நரகாசுரனைக் கண்ணன் 
யோதசியில் | வாகனமேறல் , விவாகம் , கொன்ற காரணத்தால் கோபமூண்டு துவா 
சித்திரகன்மங்கள் , சதுர்த்தசியில் - குரூர ரகை முதலிய பட்டணங்களைத் தீயிட்டு 
மந்திராப்பியாசம் , ஆகமம் , ஒளஷத அப்பி வருத்திக் கோகுலம்வந்து கோவியருடன் 
யாசம் , சாந்திகருமம் பௌரணையில் - மல் விளையாடும் பலராமரை வருத்தி யவரா 
கலகன்மம் , தன்மகாரியங்கள் , கிரகப்பிர லிறந்தவன் . இலக்குமணரைக் காண்க. 
வேசம் , - அமாவாசையில் - சமுத்திர ஸ்நா இவன் லக்ஷமணருக்குச் சுரநோய்போக்கி 
னம் , பிதுர் தர்ப்பணம் , தானம் , சிரார்த்த வேதனம் பெற்றவன் . 
கன்மமும் செய்யலாம் . (விதான .) துவைதம் - மார்த்தவமதத்தைக் காண்க. 
துவாதசாதித்தர் - ஆதிதேயரைக் காண்க ., இது சீவாத்மா பரமாத்மா இவ்விரண்டும் 
துவாபரயுகத் தெய்வம் - வில் , அம்பு வாள் , வேறென்றும் முத்தியிலும் வேறாக அச்சு 
கட்வாங்கம் , கையிற்கொண்டு புண்ணிய மாறாது இருக்குமென்றும் கூறும்ம தம் . 
பாபம் கலந்தவுருவுடன் குரோத முடைத் துவைதவனம் பாண்டவர்கள் நீருண்ட 
தாயிருக்கும் . 

நச்சுப்பொய்கை . ( பார - மஹப் . ) 
துவாபரயுகம் - சதுர்யுகத்தில் , மூன்றாவது துவைபாயனம் குருஷேத்திரத்திற்கு 
யுகம் . இதற்கு வருஷம் எட்டுலகூத்து அருகில் உள்ள தீர்த்தம் ; துரியோதனன் 
அறுபத்து நாலாயிரம் . 

படை இழந்த பின் இத்தடாகத்தில் மறை 
துவாரகை - இது முத்தித்தலங்கள் எழுள் ந்து ஜலத்தம்பனம் செய்தனன். ( பார.சல் ) 
ஒன்று , கர்ச்சரத்திற்கு மேற்கிலிருப்பது . துளசாபுரபீடம் - சத்திபீடங்களில் ஒன்று . 
இதில் பரமபதவாசியாகிய விஷ்ணுமூர்த்தி துளசி - 1 , கார்ப்பு மணமுமுள்ள மூலிகை. 
உலகபார நிவர்த்திக்காகக் கிருஷ்ண மூர்த் நல்ல துளசி , கருந் துளசி , செந் துளசி , 
தியாயும் பலராமமூர்த்தியாயும் இலக்ஷமி கர்ப்பூரத் துளசி , காட்டுத் துளசி , சிவத் 
தேவி முதலியவர் தேவியராகவும் திரு அவ துளசி , சிறு துளசி, நாய்த் துளசி, நிலத் 
தரித்தனர் . இதில் ஐந்து தினம் திருமா துளசி , பெருந் துளசி எனப் பலவகைப் 
லைத் தியானித்திருந்து இறந்தவர் எலும்பு படும் . 
விஷ்ணுமூர்த்தியின் சங்கின் உரு அடையும் 2. தர்மத்வசன் எனும் மதுவம்சத்தர 
என்று காசிமான்மியம் கூறும் . கண்ண சன் , தன் மனைவி மாதவி , நூறு வருடம் 
னுக்குப் பிறகு கடல் கொண்டது . ( காசி கருக்கொண்டு ஒரு குமரியைப் பெற்றாள் . 
காண்டம் , கருடபுராணம் ). ( Dwaraka in அக் குழந்தை அழகில் ஒப்பில்லாதிருந்த 
Guzerat ) . 

தால் ( துள - ஒப்பு , சி-இலாதது ) துளசி 
துவிசக்கா வண்டி - இது , முன்னும் பின் எனப் பெயரிட்டனர் . இவள் பதரிவனஞ் 
னுமாக இரண்டு சக்கரங்களை யுடையது . சென்று நாராயணன் புருடனாக வர எண் 
இதில் ஏறிச் செலுத்துவோன் தன் காலடி ணித் தவஞ் செய்தனள் . பிரமனிவட்குத் 
யிலுள்ள சக்கரத்தில் பொருந்தியுள்ள மிதி தரிசனந் தந்து என்ன வரம் வேண்டுமென 
யடியைக் காலால் மிதித்து மிதித்துத் தூக் நான் நாராயணனைக் கணவனாக விரும்பு 
கச்செல்லும் தொழில்களுள்ளது . மூன்று கிறேனெனப் பிரமனிவளை நோக்கி அம் 
சக்கர வண்டியுமுண்டு, 

மா கிருஷ்ணன் தேகத்தில் பிறந்த சுதர் 
துவிசாாசகுலோத்தம பாண்டியன் மன் எனும் கோபாலன் முன்னொருகால் 
இராசசார்த்தூல பாண்டியனுக்குக் கும 

உன்னைக்கண்டு மோகித்து அவ்வாசையை 
ரன் , இவன் குமரன் ஆயோ தனப்பிரவீ முடிக்காதவனாய் வருந்துகையில் ராதை 
ணன் . 

அவனைப் பூமியில் பிறக்கச் சபித்தனள் . 
துவிதன் - 1 கிட்கிந்தையாண்ட ஒருவாக அவன் பூமியில் சங்கசூடனாய்ப் பிறந்திருக் 
என் . 

கிறான் . நீ அவனை மணந்து பின் விருக்ஷ 
2. பிரமன் மாநஸபுத்திரருள் ஒருவன் . ரூபமாய்ப் பிருந்தாவனத்தில் பிருந்தாவணி 
3. அவிவிதனுக்கு ஒரு பெயர் , 

எனும் பெயருடன் கிருஷ்ணனுட னிருப் 
துவிமீடன் - அத்தியின் குமான் , 

பாய் என்று மறைந்தனன் . பின் இவள் 
துவிழர்த்தனன் - தறுகுமாரில் ஒருவன் . தன்னை நாடிவந்த சங்கருடனை மணந்தாள் , 


துளசிதாசர் 


890 


துளசிதாசர் 


பின் சங்கருடன் சங்காருடன் யுத்தஞ் 
செய்து மாண்டபின் விஷ்ணு சங்கசூட 
னைப்போ ஒருக்கொண்டு துளசியைப் 
புணரத் துளசி காண வேறுபாட்டால் நீ 
என் கற்பைக் கெடுத்ததால் கல்லாக 
வென்று சபித்தனள் . பின் விஷ்ணு தமது 
பூர்வ விருத்தாந்தல் கூறி அவளைச் சமாதா 
னப்படுத்தி நீ கண்டநெதி யுருவாய் உன் 
னுடம்பு துளசி விருக்ஷமாம் . அது எல்லாரா 
லும் கொண்டாடப்படும் . நான் அதில் ஓர் 
மலையுரு ஆவேன் . இத்துளசி வைகுண்ட 
மடைய அவளைச் சரஸ்வதி கோபித்தபடி 
யாலிவள் தௗசிவனம் வந்தனள் , விஷ்ணு 
இவளைச் சந்தோஷப்படுத்தி மீண்டும் வை 
குண்ட மழைத்துச் சென்றனர் . இவளை 
இவளுக்குரிய ( அ ) நாமங்களுடன் கார்த் 
திகை பௌர்ணமியில் பூசிப்போர் எல்லா 
சித்திகளையு மடைவர் . ( தேவி - பா .) 
துளசிதாசர் - அத்தினபுாத்திற் கனோஜா 
என்னும் பெயரின் உத்தமகுலத்து , ஆத்ம 
ராமருக்கு வான்மீகி முனிவர் பெருமாள் 
கட்டளைப்படி புத்திரராகவென அவ்வாறே 
துளசிதாசரெனப் பிறந்து வளர்ந்து மமதா 
என்பவளை மணந்து அந்நாட்டரசனிடத் 
தில் தொழிலமைந்திருக்கு நாளையில் ஒரு 
நாள் அரசன் சேனையுடன் வனஞ்சென் 
றிருக்கையில் . மமதையின்றாய் வீட்டிலி 
ருந்து தூதுவன் ஒருவன் உன்றாய் உன் 
னைப்பார்க்க விரும்பினள் என்றனன் , 
இதைக்கேட்ட 

மமதை 

தன்மாமியிடம் 
விடை பெற்றுக்கொண்டு தாயகஞ்சென்று 
தாயுடன் 

சந்தோஷ வார்த்தையாடிக் 
கொண்டிருக்கையில் வனம்போன துளசி 
தாசர்மீண்டு வீட்டிற்குவந்து தாயைத் தன் 
மனைவியெங்கென அவள் தாய்வீடு சென் 
நாளெனக் கேட்டு அவ்விரவில் புறப்பட்டு 
மாமிவீடு சென்று கதவையடைத் திருந்த 
தறிந்து ஒருவருமறியாமல் மேல் முகட்டி 
வேறும் பாம்பைத் தனக்கு மனைவிவிட்ட 
கயிறெனவெண்ணி அதனைப் பிடித்து மேன் 
முகடேறி இழியுந் தருணத்தில் அனைவ 
ரும் ஒலியினால் விழித்துக்கொண்டு பயந்து 
கோக்க மமதையும் வெளிவந்து இந்த இர 
வினில் எவ்வாறு வந்தீர் . இந்த மாளிகை 
மீதேற எவ்வாறு கூடியதென நீ விட்ட 
தர்ம்பினால் ஏறினன்எனப் பார்ப்போமென 
வெளிவந்து நோக்க அது பாம்பாயிருந்தது 
கண்டு காமத்தால் பாம்பெனவுமறிந்திலிர் 
போலும் எனக் காமத்தை அற்பமெனக் 


கணவற் இகழ்ந்து அறிவிக்கத் துளசி 
தாசர்க்கு ஞானோதயமாகி நீ எனக்கு அறி 
வதந்ததால் மனைவியாகாய் , குருவென 
விட் டகன்று வனமடைந்து பகீரதியில் 
மூழ்கி நித்யகரும மியைத்துத் தவமியற்றி 
வருவார் , கமண்டலத்தில் நீர்கொணர்ந்து 
கைகாலலம்பி மிகுந்த சீரை அங்கிருந்த 
மரத்தடியில் அதிகமாக ஊற்றிவருவர் . இவ் 
வாறு பன்னிரண்டு வருடஞ் செய்துவரு 
கையில் ஒரு நாள் அம்மரத்திலிருந்த பேய் 
இவர் முன்வந்து நான் ஆறு , கிணறு , ஏரி 
முதலிய ஜலமுண்டும் என் தாகம் தணி 
யாது இந்த மரத்திலிருந்த எனக்குப் பன் 
னிரண்டு ஆண்டு நீர் தந்து தாகம் போக்கி 
னீர் உமக்கு வேண்டும் வரங்கேளுமெனத் 
துளசிதாசர் இதென்ன கற்பகத்தருநினைக் 
கக் கள்ளிவந்தது போல நான் இறைவனை 
எண்ணித் தவமியற்றப் பேய்வந்ததென 
வந்த இதனை என்ன கேட்பதெனத் 
துணிந்து எனக்கு இராம தரிசனந்தர வரம் 
தாவெனக் கேட்க இது என்னாலாகாது 
ஆயினும் அவ்வாறு செய்விக்கும் வாயு புத் 
திரரை உமக்கு அறிவிக்கிறேன் . அவரால் 
நீ கொண்ட எண்ணத்தினை முடித்துக் 
கொள்க என அவரைக்காணுதல் எவ்வகை 
யென நீ நாடோறுக் கேட்கும் இராமக 
தைக்கு எல்லார்க்கு முன்னர்வந்து கிழவுரு 
வத்துடன் கிழிந்த ஆடையுடையராய்க் 
கையில் கோல்பிடித்துக் கதை - கேட்டா 
னந்தங்கொண்டு செல்வோர்க்குப் பின்னெ 
ழுந்து போவாரே அவர் எனக் கூறக்கேட் 
இக் கதைகேட்கச் சென்று அவர் திருவடி 
களைவணங்க மாருதி நீவணங்கத் தகுமோ 

இராமனடி உன்னுவோராதலால் 
வணங்கத் தகுமென்று தம்வேண்டுகோள் 
கூற அதுமன் ஆயினவ்வாறு செய்வே 
னென இராமரைப் பிரார்த்தித்தலும் இரா 
மர் அநுமனுடன் கோ தண்டமேந்தித் தரி 
சனந்தந்து அவ்வாறாகவெனத் துளசிதாசர் 
வீட்டில் குரங்குக் கூட்டங்களுடன் துருக் 
கனைப்போல் சென்று அவரறியாதிருத்த 
லுணர்ந்து மறைந்தனர் . மாருதி துளசி 
தாசரிடஞ் சென்று இராமதரிசனமாயிற் 
றோவெனக் கேட்கக் குரங்குக் கூட்டங்க 
ளுடன் வந்த திருக்கனையல்லாமல் இரா 
மனை இலக்குமண சீதாஞ்சனேய சகித 
மாய்த் தரிசித்திலேன் என உளம் வருந்து 
கின்றவரைத் தேற்றித் தாம் இராமரைத் 
துதிக்க இராமர் தரிசனந் தந்து அவ்வாறு 


என 


துளசிதாசர் 


881 


துளசிதாசர் 


னர் . 


துளசிதாசருக்குத் தரிசனந்தர உவந்து 
நால்வருமாய்த் துளசிதாசருக்குத் தரிசனந் 
தந்து அநுமான் சொற்படி அடியவர் சிரத் 
தில் காம்வைத்தருளிப் போயினர் . பின் 
அநுமான் இராமநாமமே கூறு தலாலடைந் 
தபயனெனக் கூறி அந்நிலையிலிருக்கச் 
செய்தவாறு துளசிதாசர் காசியில் மடம் 
ஒன்று கட்டிப் பாகவதர்க்கு அமுதருத்தி 
இராமபஜனை செய்திருக்கையில் ஒருநாளி 
ர்வில் இவர் மடத்துத் திருட எண்ணிக் 
கள்ளரிருவர் மடத்துட்புகுந்து பொருள்க 
ளைக் களவுசெய்து மீளுகையில் வீரரிருவர் 
வெளியில் வில்லும் அம்பும் கொண்டு 
நின்று புறத்தில் போகாவண்ணம் மருட் 
டக் கள்ளர் மற்றோர் வழியிற்போக எண் 
ணிச்செல்ல ஆண்டும் அவ்வாறு நிற்கக் 
கண்டு புறத்திற் செல்லாது அஞ்சிமடத் 
திலிருந்தனர் . பொழுதும் புலர்ந்தது . 
கள்ளர்கள் தாசரையணுகி நாங்கள் தங்கள் 
மடத்தில் களவுசெய்யவந்த கள்ளர் என்று 
வணங்கி நடந்தசெய்திகளையுங்கூறத் தாசர் 
அவ்விடமிருந் தாரை இவர்களைத் தடுத் 
தோர் யார் ? இவ்விடத்திலுள்ள பொருள் 
கள் பாகவதரின் பொருட்டன்றோ என 
வினாவ , எவரும் அங்கனஞ் செய்தாரிலர் 
எனக்கேட்டு இராமனே என்பொருட்டு 
அவ்வாறு ஏவலனாக வந்தானெனப் பல 
விதத்திலுந் துதித்துக் கள் வரை நோக்கி 
நீங்கள் வேண்டிய பொருள்களைக் கொண் 
செல்க என அக்கள்வர் உய்யுமாறு இராம 
தரிசனம் செய்தோம் உம் திருவடித் தரி 
சனமே வேண்டும் அன்றி வேறு வேண் 
டோமென அவ்விடமிருந்து பணிசெய்து 
வந்தனர் . இவ்வாறு நடந்து வருகையில் 
ஒரு நாள் ஒருவர்வந்து " ஜானகிராம் ” என 
அவர்முன் உட்கார்ந்து நான் பிரமகத்தி 
செய்தவன் எனக்கு அன்னமளிக்க எனக் 
கூறக்கேட்ட பாகவதர்கள் தம்முடனுண் 
ணல் அடாது எனமறுக்கத் தாசர் இவனது 
பிரமகத்தி இராம நாமம் கூறவே தீர்ந்தது 
என வேதியர் பிரமஹத்தி தீர்ந்ததை எமக் 
குப் பிரத்தியக்ஷமாகக் காட்டவேண்டு 
மென உடன்பட்டு நீங்களெவ்வாறு விரும் 
புகிறீர்களெனக் கேட்கக் காசியில் சிவால 
யத்தெதிரிலுள்ள சிலாதந்திமுன் இவனுக் 
கிட்ட அன்னத்தை வைக்க அது எழுந் 
துண்ணுமேல் உடனுண்போமென அவ் 
வாறு தாசர் செய்ய அது உண்ணக் கண்டு 
பாகவதர் அன்பும் அச்சமும் கொண்டு அப் 

111 


பிரமகத்தி செய்தாருட னுண்டிருந்தனர் 
இவ்வாறிருக்கையில் ஒருநாள் ஜெயத்பா 
லன் எனும் வணிகனிறக்க அவனைச் சிதை 
க்குக்கொண்டு போயிட்டு மனையாள் அவ 
னுடன் தீப்புகச் செல்லுகையில் வழியி 
லிருந்த தாசர் மடத்தைக் கண்டுள் புகுந்து 
தாசரைப் பணிந்தனள் . தாசரிவளை நோ 
க்கி அம்மா நீ எட்டுப் புத்திரர்களைப் பெற்று 
உன் கணவனுடன் சுகித்திருக்க என ஆசீர் 
வதிக்க அவள் நடந்த செய்தி கூறத் தாசர் 
கேட்டு இராமன் என்னாவிலிருந்து கூறிய 
படியால் பொய்யாகாதெனக் கூறக் கேட் 
டகன்று கணவன் சிதையிடம் போகக் 
கணவனெழுந் தமை அறிந்து களிப்படை 
ந்து அவனுடன் தாசரை யடைந்து பணி 
ந்து எட்டுப் புத்திரர்களைப் பெற்றுக் களித் 
திருந்தனள் . இவர் செய்த அற்பு தங்களைக் 
கேட்ட அக்காலத்தரசனாகிய அக்பர் சக்கிர 
வர்த்தி இவரை வருவித்து இராமரைக்காட் 
டினாலன்றி விடேனெனக் கூறக்கேட்டு 
அநுமானிடம் முறையிட அநுமானிவ்வர 
சன் பட்டணத்தில் குரங்குக் கூட்டங்களை 
எவிக் குடிகளைத் தொந்தரை செய்வித்த 

இதனால் துன்புற்ற குடிகள் மந்திரி , 
கள்வழி அரசனுக்கறிவிக்க அரசன் தாச 
ரைக்கேட்டுக்கொள்ளத் தாசர் அவ்விடை 
யூற்றை அநுமனாலகற்றிச் சடமூடர் என் 
பவரைத் தொண்டராக்கிக்கொண்டு அவன் 
நாட்டில் ஒருவருடகால மிருந்தனர் . அவ் 
விட மிருக்கையில் உச்சயினிபுரத்து வணி 
கன் ஒருவனுக்கு அழகுள்ள பெண்மக 
வொன்றுண்டாய்ப் பருவம் சமீபித்தது 
கண்டு தந்தை அவளைப் படத்தில் எழுதி 
அவளுக்கேற்ற வானைத்தேடுமாறு சிலரை 
விடுத்தனன் . சென்றோர் பல இடங்களில் 
சென்றும் சாதிக்கேற்ற அழகுள்ளோன் 

பாணபூரில் வந்து அங்குள்ள, 
வணிகனுக்குக் காட்ட அவன் தனக்கு 
இரண்டு பிள்ளைகளென்றும் அவ் விரு 
வரில் ஒரு கண்ணில்லான் குமரன் , 
மற்றது அழகுள்ள பெண்ணெனவுங்கறி 
அவர்களை நோக்கி 

என் பெண்ணிற்கு 
ஆண்வேட மிட்டுக் காட்டிப் பெண் 
ணுக்குரியாரை மயக்கி மாங்கல்ய தாரண 
சமயத்தில் என் குமாரனைத் தாரணஞ் 
செய்விக்கச் செய்து விட்டீர்களாயினு 
மக்கு வேண்டிய தருகிறேனெனக் கூறக் 
கேட்டோர் இசைந்து சென்று பெண் 
ணுள்ள வணிகனுக்குப் பாணபூரில் மாப் 


துளசிதேவி 


882 


துறையூர்ச் சிவப்பிரகாச சுவாமிகள் 


பிள்ளை இருக்கிறானெனக் கூறி நாள் டத்திலுள்ளது ) இவர்களே ஆதி வேளா 
மைத்து 

மணத்தில் , மாங்கல்ய தாரணத் ளர் . இவர்கள் ஆதொண்டைச் சக்ரவர்த் 
தைப் பிள்ளையாற் செய்விக்க முடியாமை தியால் தொண்டை நாட்டிற்குக் கொண்டு 
யால் பெண்ணால் முடிப்பித்து நீராடச் வரப்பட்டவர்கள் . இவர்கள் தமிழ்நாடு 
செல்லுகையில் பிள்ளை வீட்டுக்காரர் ஒருக் முழுதும் பரவி யிருப்பவர்கள் . இவர்கள் 
கால் நீராடிற்கப்படம் வெளியாகு மென் தென் ஆற்காடு , வட ஆற்காடு , செங்கல் 
றஞ்சி என் மகனுக்குடம்பு செம்மையில்லை பட்டு ஜில்லாக்களில் இருப்பவர்கள் . 
இரவில் நீராடலாமென உடம்பட்டு இர வலிபுரம் தேரில் ஆதொண்டைச் சக்ர 
வில் நீராடச் செல்லுகையில் பிள்ளை வீட் வர்த்தி ஏழாம் நூற்றாண்டில் அரசு செலுத் 
டார் ஒவ்வொருவராய் விட்டகன்றனர் . தியதாகக் கூறியுள்ளது . காஞ்சிபுரம் இவ 
இதற்குக் காரணமென்னென நீராடும் 

னுக்கு இராஜதானி. இவன் ஸ்ரீசைலத்தி 
பிள்ளையை நோக்கப் பெண்ணாயிருக்கக் லிருந்து பிராமணர்களுடன் வேளாளரை 
கண்டு மனம் வருந்தி அவமதித்து அப் யும் அழைத்து வந்தனன் என்பர் . இவர் 
பெண்ணைக் கழுதைமேலேற்றி ஊர்வலம் கள் தலைநாடு காஞ்சி . ஆதொண்டை சக்ர 
வருவிக்கையில் துளசிதாசர் மடத்தைய வர்த்தி குறும்பாது ( 24 ) கோட்டைகளைச் 
டைந்து தாசரை அவ்வாணுருக்கொண்ட செயித்துத் தன் பெயரால் தொண்டை 
பெண் வணங்கத் தாசர் நீ உன் மனையாளு மண்டலமெனப் பெயரிட்டு அந் நாட்டில் 
டன் வாழ்க என்று ஆசி கூறக் கேட்ட குடியேறிய வேளாளரைத் தொண்டை 
பெண் , தன் வரலாறு கூறக் கேட்ட தாசர் மண்டலம் துளுவவேளாளர் எனப் பெய 
விட்டலன் அநுக்கிரகிப்பான் எனப்பெண் ரிட்டனன் . ( தர்ஸ்டன் ). 
ஆணாக அனைவருங்களித்துத் தாசரைப் துறை -- மக்களு மாவுமன்றிப்பிற தோன் 
புகழ்ந்து முன்போலழைத்துவந்து மண றினவாயினும் அவற்றை முன் சொல்லிய 
முடித்தனர் . பின் அரசன் கேட்டுத் தாச வற்றோடு பொருந்தும்வண்ணம் ஆராய்ந்து 
ருக்கு மரியாதை செய்ய நீங்கிக் கோகுலம் , இலக்கணம் வழுவாதபடி தன்னையன்றி 
யமுனை , பிருந்தாவனம் , மதுரை முதலிய உரைப்போருங் கேட்போரு முண்டாத 
திருப்பதிகளை வணங்கிப் பிரிய தாசரிட லின்றிக் கவிஞனால் கூறப்படுவது . ( அகம் ) . 
மடைந்து நீர் பாகவதர் சிறப்பெழுதிய துறைக்கவி- மனம் , களி , தாது , வயிரபம் , 
புத்தகந்தாருமெனக்கேட்கச் சிறப்பு ஆண் சம்பிர தம் , தவசு , குறம் , கணிக முதலி 
டிலாதது கண்டு எண்ணுகையில் துளவோ யன . ( வீரசோ) 
னச் சீரமைந்த புத்தகத்தை யமைக்க அது துறைக்குறுமாவிற் பாலங்கொற்றனார் 
கொண்டு கோயிலிற் சென்று இவர் சீர் இவர் விஷயமாக யாதும் விளங்கவில்லை , 
நானெழுதாமை கண்டு இராமனெழுதினா தமது பாடலில் வணிகனைக் கிளவித் தலை 
னெனக்கூறி யாவர்க்கும் இவர்சீர் எழுதத் வனாக அமைத்துக் கூறிய தனால் இவர் 
தாமோவெனப் புகழ இருந்தவர் . 

வணிக மரபினரோவென் றையங்கொள் 
துளசிதேவி இவள் சுத்த சத்வச்வரூப ளப்படுகின்றது . இவர் பாலையைப் பாடி 
விஷ்ணுசத்தி புஷ்பரூபிணி , பூதேவியைப் யுள்ளார் . இவர் பாடியது ( நற் . அஉசு -ம் 
பாத பரிசத்தால் சுத்தஞ் செய்பவள் . பாட்டு ) . 
போககாமிகளுக்குப் போகத்தையும் , மோ துறையூர் ஓடைகிழார் 

ஆய்வள்ளலைப் 
கூகாமிகளுக்கு மோக்ஷ த்தையுந் தருபவள் . பாடிப் பரிசு பெற்றவர் . ( புற - நா .) 
( தேவி - பா .) 

துறையூர்ச் சிவப்பிரகாச சுவாமிகள் -- 
துளுவ நாட்டுச் சநங்கள் . இந் 

திருவாவடுதுறை ஆதீனத்து மெய்கண்ட 
நாட்டிலிருந்து தமிழ் நாட்டில்வந்து குடி சந்தானத்தவர் . ஓர்காலத்துச் சிதம்பரம் 
யவரும் துளுவர் எனப்படுவர் . 

நடராஜாது வரும்படிகளைப் பெருமாளுக் 
வேளாளர் - 1. இவர்கள் கன்னட காக்கின வடுகனது அக்ரமம் பற்றி இராய 
தேசத்தில் துளுவநாட்டிலிருந்து வந்து அர வேலூரில் அரசு செய்து கொண்டிருந்த 
சனேவலால் நாட்டை வளப்படுத்திக் விரூபாக்ஷிராயரிடஞ் சென்று அவாது . 
காணியாட்சி கொண்டவர்கள் . 

முதன் மந்திரியாகிய இலிங்கண்ணபத்தர் 
2. இவர்கள் 

நாட்டிலிருந்து மூலமாகத் தமது காரியத்தை வெற்றி 
வந்த வேளாளர். 

( துளுவம் தென்கன்ன கொள்ள எண்ணித் தாம் சைவராயினும் 


துளுவர் 


துளுவ 


து p கடன 


883 


தன்மனன் 


தமது சிவபூசை நாயகரை ஒரு சிறு பெட் துற்சடை - திருதராட்டிரன் பெண் ; இவள் 
டகத்திருத்திச் சிரசில் தரித்துக்கொண்டு கணவன் சயிந்தவன் அல்லது சயத்ர தன் ; 
அவன் முன்னிலையிற்சென்று தமது எண் இவளுக்குத் தற்சலை யெனவும் பெயர் . 
ணத்தை நிறைவேற்றி அவ்வரசன் தன் துற்சலை துற்சடையைக் காண்க. 
நாட்டில் மழையிலாதிருப்பதை அறிவித்து துற்பான் படச்சாருக்கு அரசன் . 
வேண்டச் சுவாமிகள் மேகராகக் குறிஞ் துற்புத்தி காமதையைக் களவிற் புணர்ந் 
சிப்பண்ணில் தேவாரத்தை ஓதி மழை 

தவன் . 
பெய்வித்தனர் . அரசனிதனால் களிப்ப துற்ழகி - அசமுகிக்குத் தோழி . 
டைந்து சுவாமிகளுக்குத் திருவண்ணாமலை துற்றெரிசநன் - ஒரு வேடன் ; இவன் வழி 
யில் ஒரு மடம் கட்டுவித்து அதில் எழுந் பறித்துத் திரிகையில் சிதம்பரத் தலத்திற் 
தருளியிருக்கச் செய்தனன் . இவர் மாணாக் குச் சிவ தரிசனத்திற்கு வரும் வேதிய 
கர் வேலையர் , கருணையர் . 

னிடமிருந்த குடையையும் பொருளையும் 
துற்கடன் - 1. இவன் மாசிமாதத்தில் பாச 

பறித்து மீண்டும் பிராமணனுக்குக் குடை 
மறுத்தான் துறையிலாடி முத்திபெற்ற 

யைக் கொடுத் தனன் , அக் குடை பெற்ற 
வணிகன் 

வேதியன் வேறொருவன் வெயிலில் வரு 
2. இவன் மகாபாதகஞ் செய்துகொ 

ந்தக் கண்டு அதைப் பிடித்த புண்ணியத்தி 
ண்டு வந்தவன் . பல பிறவிகளுக்கு முன் 

னால் முத்தி பெற்றவன் , 
சிவயோகி ஒருவருக்கு அன்னமிட்ட துன்பவணி -- அஃதாவது , விரும்பப்பட்ட 
புண்ணியத்தால் நல்லறிவுதோன்றித் தன் 

பொருளைக் குறித்து முயற்சி செய்ய , அத 
பாபங்களை ஒரு வேதியர்க்கறிவித்துத் தீர்வு 

ற்குப் பகைப் பொருள் கிடைத்தலாம் . 
உணர்ந்து ஸ்ரீ சிதம்பர தரிசனம் கண்டு 

இதனை வடநூலார் விஷாதனாலங்காரம் 

என்பர் . 
முத்தியடைந்தவன் . ( சூதசம்மிதை .) 

துன்மதன் - 1. திருதராட்டிரன் குமான் . 
துற்கன் ஒரு அசுரன் ; இவன் தேவர்களை 

2 , கபாலபரணன் குமரன் , அரக்கன் . 
வருத்திச் சிறையிடத் தேவர் சிவமூர்த்தி 

3. மதுரையிலிருந்த வேள்விமானென் 
யிடம் முறையிட்டனர் . சிவமூர்த்தி பிராட் 

னும் பிராமணன் குமரன் . தீயவழி நடந்து 
டியை எவப் பிராட்டி காளராத்திரி யென் 

ஒழுக்கம் கெட்ட தனால் தந்தை வெறுக்க 
னுந் தோழியை எவித் தேவர் சிறை 

அரசனால் ஊரைவிட்டுத் துரத்தப்பட்டுத் 
விடுவிக்கக் கூறுவித்தனள் . காளராத்திரி 

தில்லையில் சிவ தரிசனம் செய்வாருடன் 
சென்று கூற , அசுரன் இவளது அழகைக் சென்று தாசி யாடலைக் காணப்போய்ச் 
கண்டு மயங்கிப் பற்றச் சில அசுரரை சிவதரிசனம் செய்து காட்டில் பாம்பு கடித் 
ஏவினன் . காளராத்திரி அந்த அசுரரை 

திறந்து தரிசனபலத்தால் யமபடரினின்று 
உங்காரத்தாற் சாம்பராக்கித் தேவியிடம் 

நீங்கி முத்தி யடைந் தவன் . 
கூறினள் . இதற்குள் அசுரன் தேவியிடம் 

4 , ஒரு வேடன் ; வழி பறித்துத் தீய 
சென்று யுத்தம் புரிந்து தோற்று யானை 

னாய்த் திரிந்து கடைசியாய் ஒரு வேதிய 
யுருக்கொண்டு யுத்தத்திற்கு வந்து துதிக் னைக் கொலை புரியச் செல்லுகையில் அவன் 
கை யறுபட்டு மீண்டு எருமை யுருக்கொ 

சொன்ன சொற்படி தானடைந்த பொரு 
ண்டு வந்து சூலத்தாற் குத்துண்டு ஆயிரம் 

ள்களைப் புண்ணியத்திற் செலவு செய்து 
கைக்கொண்டு அத்திரம் எறியப் பிராட்டி 

நற்கதி யடைந்தவன் . 
ஒரு அத்திரம் எறிந்து உயிர் மாற்றினள் . துன்மந்திரன் - ஒரு அசுரன் ; இவனைச் சிவ 
இவன் உரு என்னும் அசுரன் குமான் , 

மூர்த்தி மந்திரத்தாற் கொன்று மந்திரயஞ் 
( காசிகாண்டம் ). 

ஞர் எனப் பெயர் பெற்றனர் . 
துற்கனைக் கொன்ற சத்தி . துன் மருஷணன் - திருதராட்டிரன் குமரன் . 
துற்குணன் - 1. சூரபன்மன் மந்திரி ,. துன்மருடன் திருதராட்டிரன் குமரன். 

2. இவன் சகோதரன் துராசாரன் . துன்மனன் ஒரு வேதியன் துராசாரனாய் 
இவ்விருவரும் மதிமான் என்னும் அரச அரசன் அரண்மனையில் செய்கை 

களவு 
குமரர் தீமை செய்தலால் தந்தையால் நீக் யில் காவலாளர் தூரத்த ஓடி மணிகன்னி 
கப்பட்டுக் காட்டில் ஒரு வேதியருக்கு 

கையில் வீழ்ந்து முத்தி பெற்றவன் . (திரு 
உதவி புரிந்து நலமடைந்தவர் . 

ப்பூவண புராணம் ) . 


- 


துற்கி 


துனமாரக்கன 


884 


தூங்கலோரியார் 


ரன். 


துன்மார்க்கன் 1. துருபதனுடன் பாரதப் துஷ்டிமான் - உக்கிரசேநன் குமரன் . 
போரில் யுத்தஞ் செய்தவன் . 

துஷ்பதருஷணன் - திருதராட்டிரன் கும் 
2. பாரதப் போர்வீரருள் ஒருவன் . 
துன்முகன் - 1. திருதராட்டிரன் குமரன் . துஷ்யந்தன் - துட்டியந் தனைக் காண்க . 
14 - ம் நாள் வீமனா லிறந்தவன் . 

துஸ்வாஸன் பதினேழாநாள் யுத்தத்தில் 
2. நலன் என்னும் சூர்யகுலத் தரசன் வீமனால் கொல்லப்பட்டவன் , 
குமரன், வாமதேவர்மீது ஏவிய அம்பால் 
மாய்ந்து மீண்டும் உயிர் பெற்றவன் , 

து 
3. இராவணன் மந்திரியரில் ஒருவன் ; 
பதினாறு கோடி சைந்யத் தலைவன் , அநும் தூக்கணங்குருவி இது ஊர்க்குருவிபோல் 
னால் இறந்தவன் . 

மஞ்சணிறமாம் . கழுத்தில் கறுப்பு நிறம் 
4. துன்மருடன் குமரன் . 

வாய்ந்த சிறு பறவை . சுறுசுறுப்புள்ளது . 
5. சூரபன்மன் மந்திரி . 

இனத்துடன் வாழ்வது . இது பனை தெ 
6. ஒரு வானரத்தலைவன் . 

ன்னை சந்து முதலியவற்றின் நரம்புகளை 
7. இந்திரன் சபை நோக்கி வந்த கங் அலகால் கிழித்து மரங்களில் கூடு கட்டும் . 
கையின் வஸ்திரம் வாயுவால் விலகி அங் இது அக் கூடுகளை மரத்தில் தொங்கும்படி 
கிருந்தவர் கண் மூடிக்கொள்ள இவன் யாகப் பின்னிப் பின்புறம் வழியும் உள் 
மாத்திரம் அவளைப் பார்த்ததால் பூமியில் ளில் பல அறைகளையும் செய்து முட்டை 
யயாதி புத்திரனாகப் பிறந்து கங்கையை யிட்டபின் குஞ்சுகளுக்கு வெளிச்சத்தின் 
மணக்கச் சாபம் பெற்றவன் , 

பொருட்டுச் சேற்றைக் கூண்டினுள் அப்பி 
துன்முகி - ஓர் அரக்கி , அயமுகிக்குத்துணைவி அதில் மின்மினிப் பூச்சுகளை வைக்கும் , 

வீரமாகாளரால் கூந்தலறுப்புண்டவள் . இதை மஞ்சள் குருவி யென்பர் . 
துன்னர் - ஒருவகை சாதியார் . துணி முத தூக்குமாம் - கடுங்கொலை செய்தோரைத் 
வியவை தைப்போர் , தோல் துன்னர் - தூக்கி உயிர் போக்கு மரம். இது நீண்ட 
செருப்பு முதலிய தைப்போர் . 

கோலில் குறுக்கிட்ட சட்டமிட்ட வடிவது . 
துஷாசனன் - திருதராட்டிரன் குமரன் .. அதில் கழுத்தில் கயிறிட்டு உயிர் போக்கு 
துஷிதர் - இரண்டாமன்வந்தரத்துத்தேவர் .. வர் . 
துஷிதை - வேதசிரன் என்னும் ருஷியின் தூக்கு - தாளங்களின் வழிவரும் பேதம் ; 

அது தான் , செந்தூக்கு , மதலைத்தூக்கு , 
துஷ்கிரமன் - திருதராட்டிரன் குமரன் . துணிபுத்தூக்கு , கோயிற்றூக்கு , நிவப்புத் 
துஷ்டகேது சிசுபாலன் குமரன் . ( அறு தூக்கு , கழாற்றூக்கு , நெடுந்தூக்கு என 
கிலா தனம்சம் . ) தருமனுக்கு உதவி செய் 

ஏழு வகைப்படும் . 

அவை ஒருசீர் செந் 
தவன் , 

தூக்கு , இருசீர்மதலை , முச்சீர் துணிபு , நாற் 
துஷ்ட தேவதைகள் பாமரர் சிலர் நீரில் சீர்கோயில் , ஐஞ்சீர்நிவப்பே , அறுசீர்கழா 
இறந்த பெண்களைப் பாதாள பொன்னி லே , எழுசீர்நெடுந்தூக்கு , என்மனார் புல 
யம்மை எனவும் , தீப்பட்டிறந்தவளை அக்கி வர் என்பதனால் அறிக . 
யம்மை எனவும் , ஒருத்தியைப் புதைத்த தூங்கலோரியார் - இவர், தழும்பனையும் 
இடத்தில் புற்றுக் கண்டால் புத்தம்மை 

அவனது ஊ மனூரையும் பாடியதாக வாய் 
எனவும் , புற்றில் நாக மிருக்கக் கண்டால் வாட்ட மிழகப்படுத்தவிமிழிசை முரசின் 
நாகாத்தாள் எனவும் , எந்தச் சாலையிலேனு வருநர்வரையாப் பெருநாளிருக்கைத் தூங் 
மிறந்து கிடந்தவளைச் சாலாம்பாள் எனவும் , கல் பாடிய வோங்குபெரு நல்லிசைப்பிடி 
பனையடியி லி றந்தவளைப் பனையாயி என மகிழுறு துணைப் பெரும்பெயர்த் தழும்பன் 
வும் வணங்குவர் . ( உ - வ . ) 

கடிமதில் , வரைப்பின் 

னூ 

ணூரும் எனும் 
துஷ்டந்தன் திருதராட்டிரன் குமரன் . கணக்காயனார் மகனார் நக்கீரனார் (அகம் 
துஷ்டி - 1. தக்ஷனுக்குப் பிரசூதியிடம் 

உ உக - ல்) புகழ்ந்து கூறியுள்ளார் . அங்க 
உதித்த குமரி , யமன் தேவி , 

னம் இவர் பாடிய பாடல் காணப்பெறா 
2. சுநந்தன் தேவி, இவளில்லா விடத் மையின் அழிந்தது போலும் . இவர் மரு 
துக் களிப்பில்லை . 

தத்திணையையும் பாலைத்திணையையும் சிற 
துஷ்டிமந்தன் கஞ்சன் தம்பி . 

பித்துப் பாடியுள்ளார் . இவர் பாடியன 


தூங்குமூஞ்சிமரம் 


885 


தூப்புல்பிள்ளை 


வாச நற்றிணையில் 10- ம் பாடலொன்றும் , விளைக்கும் சொற்களைக் கூறியும், தான் 
குறுந்தொகையில் இரண்டுமாக மூன்று எடுத்த காரியத்தைப் பகைவர் மனங்கொ 
பாடல்கள் இருக்கின்றன . 

எக்கூறி அவர் கோபிக்கினும் அஞ்சாது 
தூங்குழஞ்சிமாம் இந்தியாவில் சாலைக் காலத்தோடு பொருந்த அது முடிக்கத்தக்க 
ளில் நிழலுக்காக வளர்க்கு மரங்களில் உபாயம் அறிபவனும் , பகைவரிடம் செல் 
ஒன்று . இது சூரிய னஸ் தமிக்கும் மாலைக் லும் காலம் , சென்றகாலம் , சொல்லும் 
காலத்து இலைகளைச் சுருக்கி கொண்டு இடம் அறிந்து தான் கூறப்போம் விஷ 
உதயத்தில் விரிந்திருக்கிறது . 

யத்தை முன்னே விசாரித்து உரைப்பவ 
தூங்கெயிலெறிந்த தொடித்தோட் செம்பி னும் , பகையரசரது அமைச்சர்களைத் தம் 
யன் - அகத்தியர் சொற்படி முதலிற் வசமாக்கும் வன்மை உடையவனும் தூது 
காவிரிப்பூம் பட்டினத்தில் இந்திரவிழாச் கூறத்தக்கவனாவான் . இவ்வகைச் செய் 
செய்வித்த சோழன் . ஆகாயத்தில் செல்ல கை உடையானை அரசன் தூதாகக் கொள் 
வல்ல மூன்று கோட்டைகளை வாளர்லெறி ளல் வேண்டும் . ( மது) 
ந்து அசுரரைவென்று சுவர்க்கத்தைக் காத் தூதன் - பிறருடைய இங்கிதம் , ஆகாரம் , 
தவன் . (மணிமேகலை ). 

செயல்களை யறிதல் , மறவியின்மை , காலம் 
தூசங்கொளல் - சித்திரக்கவியில் ஒன்று . இடம் அறிந்து செய்தல் , சந்திவிக்ரம் முத 
ஒருவன் ஒரு வெண்பாச் சொன்னால் அத லிய ஆறு குணங்களையு மாராய்ந்தறிதல் , 
னீற்றெழுத்தே ஈறாக, அதன் முதலெழு 

சொல்வன்மை , அஞ்சாமை முதலிய குண 
த்தே முதலாக மற்றொரு வெண்பாவின் கெளுடையவன் . ( சுக் - நீ . ) 
ஈற்றினின்று மேற் பாடுவது . ( யாப்பு வி . ) தூதிடையாடல் - யுகம்போன்ற மாலைக்கா 
தூண்ன் - 1. விஸ்வாமித்திர புத்திரன் .. லத்துத் தலைவியுற்ற துன்பத்தைப் பார்த் 
2. குபேரன் தூதன் , 

துத் தோழி விட்டு நீங்காளாய்த் தலைவ 
தூதபாவை பஞ்சநதத்தைக் காண்க . னிடத்தே தூதாகி நடந்தது . ( பு . வெ . 
தூதலக்ஷணம் நற்குடியிற் பிறந்தானாக பெருந்திணை . ) 
வும் , சகல சாஸ்திரம் அறிந்தவனாகவும் , தூதிற்பிரிவு - இருவாசரும் தம்மிற் பொரா 
கண் சிமிட்டுதல் முதலிய சாடைகள் சிட் நின்ற இடத்து அவரைச் சந்து செய்வித் 
டிக்கைப்போடுதல் முதலிய செய்கைகள் தற்குப் பிரிதல், இது , தலைமகனா லுணர் 
இவற்றினைக் கைகண்டறிபவனாயும் , பொ ந்த தோழி தலைமகட்குரைத்தல் , தலைவி 
ருள் விருப்பில்லாதவனாயும் , சமர்த்தனா முன்பனிப்பருவங் கண்டு வருந்தல் தோழி 
யும் , நற்குலத்தில் பிறந்தவனாயும் இருப்ப யாற்றுவித்தல் முதலிய , 
வன் தூ தனாவான் . அத் தூ தன் சகலரை நூபம் - பிசின்களானும் , கட்டைகளாலும் 
யும் சிநேகிப்பவனாகவும் , அன்புளானாக 

உண்டாக்கப்படுவன , தேவர்களுக்கு 
வும் , ஞாபகமுளானாகவும் , தேசகாலங்களை மணமுள்ளவைகளான பிசின்களால் தூப 
அறிந்தவனாகவும் , தேகபுஷ்டி யுள்ளவனாக 

மளிக்கவேண்டும் தேவதைகளுக்கு வேறு 
வும் , பயமிலானாகவும் , பல பாஷைகளைப் 

உக்கிரமான கட்டைகள் முதலிய புகை 
பேசுகிறவனாகவும் , 

சத்துரு . இடத்தில் அமைத்தல் வேண்டும் . இது பலிக்குச் சுக் 
மறைந்து சென்று அவன் செய்கை , அபிப் ரர் கூறியது . ( பார - அதுசா .) 
பிராயம் , அவன் சேனையின் அபிப்பிராயம் , தூபயந்திரம் - பெருத்த குண்டுசட்டியில் , 
பலம் , இச்சை இவைகளை அறிபவனாகவும் , சரக்கை வைத்துச் சட்டி வாயில் சல்லடை 
சத்துருவினிடம் சென்று அவன் செய்கை போன்ற சீலை கட்டிப் பொருத்தமான 
களை அறியுமிடத்துத் தனக்குத் தீங்குதே மேல்சட்டி மூடி யெரிப்பது . 
ராது தப்பித்துக் கொள்பவனாகவும் இருத் தூபலகன் கிருஷ்ணனால் கொலையுண்ட 
தல் வேண்டும் . இவ்வகைத் தூ தன் , தான் மல்லன் . 
வகுத்துத் கூறுவான் , கூறியது கூறுவான் தூப்புல் அப்பை தேசிகர் திருவடி சம் 
என இருதிறப்படுவன் . பின்னும் வேற் 
நாசர் இடஞ்சென்று பேசும் பொழுது தூப்புல்தல முடையார்தாசர் - மணவாள 
தான் காரியங்களைத் தொகுத்துச்சொல்லி மாமுனிகளுக்கு ஒரு பெயர் . 
அவனுக்கு ஆகாதகாரியங்களை அறிவிக்கும் தூப்புல் பிள்ளை - வேதாந்த தேசிகரைக் 
இடத்துக் கொடுஞ்சொற்களை நீக்கி நகை காண்க . 


தூமகீர்த்தி 


886 


தூாவாக்ஷி 


வருணன் . 


தூமகீர்த்தி குந்திபோசன் குமரன் . தூமாக்ஷன்- இராவணன் மந்திரிகளில் ஒரு 
தூமகேது - 1. பிருது சக்கிரவர்த்திக்கு வன் , பிணந்தின்பவன் ; அநேக ராக்க தரு 
அர்ச்சிசு இடத்திலுதித்த குமரன் . 

க்குத் தலைவன் . இந்திரசித்துக்குத் துணை 
2. விநாயகருக்கு ஒரு திருநாமம் ; இவர் யாய்த் தேருடன் வந்தவன் . அநுமனால் 
சரிதையைத் தூமாசுரனைக் காண்க . 

இறந்தவன் . தூம்ராக்ஷன் எனவும் பெயர். 
3. மேக்கூடத்தரசன் . 

தூமோர்ணை யமன் மனைவி , 
தூமப்பர் - ஒரு இருடி ; மங்கணசித்தரைக் தூம்பாகேது - 1. பரதனுக்குப் பஞ்சசேரி 
காண்க 

யிட முதித்த குமரன் . 
ரமவதி - ஒரு தீர்த்தம் . 

2. திரணபிந்து குமரன் . 
ராமன் ஒரு வாநாசூரன் . 

3. தநுபுத்ரன் . 
சமாசுரன் இவன் முற்சநநத்தில் விகுதி தூம்பிராசான் - சும்பநிசும்பரின் மந்திரி 
யென்னும் அரசன் ; இவன் இந்திரபதம் கௌசிகி தேவியிடம் யுத்தஞ் செய்யச் 
பெற (கக ) யாகமுடித்துக் கடைசியாகஞ் சென்று மரணமடைந்தவன் . ( தேவி- பா .) 
செய்கையில் இந்திரனால் ஏவப்பட்ட நார தூம்பிராணீகன் பிரியவிரதன் பேரன் ; 
தர் இவனிடஞ்சென்று இவன் மனைவி மேதாதியின் குமரன் . 
யைக் கேட்க இவன் மறுத்தமையால் தூம்பிராஷ்டன் -- யமசந்திரன் குமரன் . 
யாகத்தை அழித்து மறு சாதத்தில் அசுரனா தூம்ரகேசன் - கிரிசாசுவனுக்கு அர்ச்சசி 
கச் சபித்தனர் இவன் அசுரனாய்த் தேவ யிடம் பிறந்த குமரன். 
இருடியரை வருத்தி வருகையில் அசரீரி , தூமாலோசநன் - ஒரு அசுரன் ; காளியி 
சுமுதையிடம் பிறக்கும் சிசு உன்னைக் னால் கொல்லப்பட்டவன் . 
கொல்லுமெனக் கேட்டுச் சுமுதையையும் தூம்ராசுவன் - நபாகனைக் காண்க. 
அவள் கணவன் மாதவராசனையும் மஞ்சத் தூம்ரை - பிரசாபதியின் மனைவி ; குமரன் 
துடன் காட்டிற்கொண்டு போய்விட அவ் 
விடம் விநாயகமூர்த்தி இவர்களுக்குக்குழந் தூயழனிவேழவன் உடையவர் திருவடி 
தையுருவாய்த் தரிசனம் தந்து வளர்ந் சம்பந்தி ; திருமஞ்சன கைங்கர்யபார்க 
வந்தனர் . இவர் வளர்ந்து அநேக அசுர 
ரைக்கொன்ற செய்தியை மாதவராசன் தூரச்ரவணயந்திரம் ( Telephone ) 
சண்டை செய்யவர விநாயக 

தூரத்திலுள்ள ஓசைகளைக் காதிற் கேட் 
மூர்த்தி , தமது வாயில் புகையுண்டாக்கிச் கும்படி தந்தி மூலமாய்ப் பொருத்திய குழல் 
சேனை முழுதும் கொன்றனர் . இதனால் வடிவமைந்தது . இது பேசுவானுக்கும் 
விநாயகருக்குத் தூமகேது மூர்த்தி யென கேட்பானுக்கு மிடையில் குழலில் பொரு 
வொருதிருநாமம் உண்டாயிற்று . 

த்தி யிருக்கும் தந்தி வழியாய்ப் பேசுவானு 
தூமாசுவன் - சுசந்திரன் குமரன் ; இவன் டைய ஓசையைக் காற்றுக்கொண்டு செல் 
குமான் சிரஞ்சயன். 

வது . இது , ஒசையின் அணுக்களின் வேக 
தூமாதிபஞ்சகிரகங்கள் - தூமன , விதிபா திதைக் காற்று கொண்டு சென்று கேட்பா 

தன் , பரிவேடம் , இந்திர தனுசு , தூமகேது . னுக்கு அறிவிப்பதுமாம் . மின்சார வழி 
தூமாதிபுடம் - சுத்தாதித்யன் புடத்தை யாலும் செல்லுவது . 
வைத்து , அதில் நான்கு இராசியும் பதின் தூரதிருஷ்டிக் கண்ணாடி - தூரத்திலுள்ள 
மூன்று பாகையும் கூட்டி நின்றநிலை தூம பொருள்களை அருகிற் காட்டும் கண்ணாடி , 
புடமாம் , இதனை மண்டலராசியிற் களைந்து தூராகான் - ஒரு அசுரன் ; சிவமூர்த்தி 
நின்றது வியதிபாதபுடமாம் , இதில் ( சு ) யால் கொலையுண்டவன் . 
இராசி கூட்டப் பரிவேஷபுடமாம் , இதனை தூர்ச்சடி - சிவகிங்கான் . 
மண்டலராசியிற் களைந்து நின்றது இந்தி தூர்த்தன் - 1. ( ச ) குசன்குமரன் . 
ரதனுப்புடமாம். (விதானமாலை ). 

2. துரியோதனன் சகோதரன் . 
தூமாதிமார்க்கம் பித்ரு லோகத்திற்குப் தூர்வாசசிவர் சைவபத்ததிசெய்த சிவா 
போகும் வழி . ஆன்மாக்கள் , தாம்பசய்த சாரியருள் ஒருவர் . 
அக்னிஹோத்ர தூமத்தை மார்க்கமாகக் தூர்வாசம் 

ஒரு தீர்த்தம் . 
கொண்டு செல்வராதலின் இம்மார்க்கத் தூர்வாக்ஷி வசுதேவர் தம்பியாகிய விரு 
திற்கு இப்பெயர் வந்தது . 

கன் தேவி . 


ளில் ஒருவர் . 


தலகர்ணன் 


887 


தெய்வயானை 


தூஷதர் 


தூலகர்ணன் - ஒரு காந் தருவன் ; சிகண்டி ரன் , சுக்ரன் கடந்து போதல் , உடனிற்றல் , 
டிக்குப் புருஷத்வம் கொடுத்துச் சிகண்டி நோக்கு தல் செய்யின் நன்றம் . (விதான . ) 
யின் ஆயுள் வரையில் தான் பெண்ணுருப் தெமனி கிலா தன் தேவி . 
பெற்றிருந் தவன் . 

தெய்வத்துக்காசுநம்பி - ஆளவந்தார் கும் 
தூலகேசன் - பிரமத் துவரையை வளர்த்து ரர் , மணக்கால் நம்பியின் திருவடிசம்பந்தி . 
ருருவுக்குக் கொடுத்த இருடி . 

இவர் குமார் பெரிய திருமலைகம்பி , குமரி 
தூலசிரசு - 1. ஒரு இருடி ; தனுவென் யர் , பூமிபிராட்டி , பெரிய பிராட்டி , 
பவனைக் கபந்தனாகச் சபித்தவர் . 

தெய்வப்பெருமாள் ஆளவந்தார் திருவடி 
2. இவர் மேருவின் ஈசானத்தில் தவம் சம்பந்தி , 
புரிந்தார் . இவர்மீது வாயு குளிர்ந்து வீசி தெய்வயானி - சுக்கிரன் பெண் ; யயாதி 
னன் அதனால் களிப்புற்ற இவர் விருக்ஷங் யின் பாரி . இவள் வியாழபகவான் புத் 
களை நோக்கி நீங்கள் சோபையைச் செய்த 

திரனாகிய கசன் சாபத்தால் யயாதியை 
லால் நீங்கள் எக்காலத்தும் புஷ்பங்களும் 

மணந்தனள் . இவளும் சன்மிஷ்டையும் 
பழங்களும் பெறாதிருக்கவென்று சபித்த நீர் விளையாடச்சென்று முடிவில் அறி 
னர் . ( பார - சாங் . ) 

யாது இவள் வத்திரத்தைச் சன்மிஷ்டை 
தூலசிரன் 

- ஒரு அரசன் ; வி தூமனைக் உடுத்திக்கொள்ள இவள் கோபித்தனள் . 
காண்க . 

அதனால் சன்மிஷ்டை இவளை வெறுத்துக் 
தூலபீடம் 

சத்திபீடங்களில் ஒன்று . கிணற்றில் தள்ளினள் , கிணற்றிலிருந்த 
தாவலகன் கிருஷ்ணனால் கொல்லப்பட்ட இவளை அவ்வழி வந்த யயாதிகண்டு எடுத்து 
அசுரன் . 

விட இவள் அரசனை மணந்து தனக்குத் 
- ஒரு தேவ வகுப்பினர் . 

தீமை செய்த சன்மிஷ்டையை அடிமையாக் 
தூஷணன் -1 . விசிரவசுவிற்குக் கலையிடம் 

கிக் கொண்டவள் . பின் யயாதி சன்மிஷ் 
பிறந்த குமரன் ; அசுரன் . இவன் சூர்ப்ப 

டைவிடம் ஆசை கொண்டிருந்ததைப் பிதா 
நகையேவலால் இராமமூர்த்தியிடம் வந்து 

விடங்கூறிப் புருடனுக்குச் சாபம் வருவித் 
நெற்றிக்கு நேராய்ப் பாணத்தைவிட இரா 

தவள் , இவளிடத்து யயாதியாலுண்டான 
மமூர்த்தி அதனைத்தடுத்து ஒரு அம்பு எய்ய 

குமார் , எது , துருவசு . 

துருவசு . இவள் 

இவள் மணங் 
இறந்தவன் . 

கொள்ளாததற்கு முன் மிருதசஞ்சீவினி 
2. இரத்தனமாலா பர்வதத்தி லிருந்த மந்திரத்தின் பொருட்டுத் தன் பிதாவிடம் 
தைத்திய அரசன் , இவன் சிவ பூஜா துரந் 

வந்து அவற்கு வேண்டிய உபசாரங்களைச் 
தரராகிய வேதியர்களை வருத்திய தால் சிவ 

செய்திருந்த கசனை அசுரர் பலவிதத்திலும் 
பெருமான் ஒரு வழியிலிருந்து உக்ரவுரு 

கொன்ற துகண்டு தந்தையிடங்கூறி உயிர்ப் 
வத்துடன் எழுந்தருளி அசுரராதியரைக் 

பிக்கச்செய்து கடைசியில் தன் எண்ணத் 
கொன்றனர் . இச்சிவமூர்த்தி தோன்றிய 

தைக் கசனுக்குக் குறிப்பிக்க அவன் உடன் 
இடம் மகாகாளேசுரம் , 

பாததினால் மிருதசஞ்சீவினி மந்திரம் கச 

னுக்குப் பலியாதிருக்கச் சாபமிட்டவள் . 
தே 

தெய்வயானை - இவள் , விஷ்ணுவின் கும 

ரியா யவதரித்துச் சரவணப் பொய்கைக் 
தெசாதனன் - சுதேசு குமான் ; இவன் கரையில் குமாரக்கடவுளை மணக்கத் தவ 
குமரன் சங்கதன் . 

மியற்றினள் . இவளெதிரில் குமாரக்கட 
தெண்டகன் ( தண்டனை செய்வோன் . ) வுள் தரிசனந் தந்து நீ இந்திரனிடம் வள 
அரசன் சூத்திரகன்னிகையைப் புணரப் ருக ; நாம் உன்னை மணக்கின்றோமெனத் 
பிறந்தவன் , 

திருவாய் மலர்ந்து மறைந்தனர் . அக்கட் 
தெண்டன் இக்ஷவாகு குமான் . 

டளைப்படி தவத்திலிருந்து நீங்கிக் குழந் 
தெத்தசுவாலாதூமதோஷம் பாபக்கிர தையுருக்கொள்ள இவளை ஐராவதம் என் 
கங்கணின்று கழிந்தநாளும் , நின்றநாளும் , னும் வெள்ளையானை வளர்த்து இந்திர 
நிற்கப்புகுகிற நாளும் , தெத்தசுவாலாதூம 

னிடம் கொடுத்தது . இவள் யானையால் 
நாள் என்று பெயர் . இந் நாட்களில் சுபங் வளர்க்கப்பட்ட தால் தெய்வயானை எனப் 
கள் கூடா . இந் நாட்களுடன் கூடிச் சந்தி 

பட்டனள் . 


தெய்வலோகம் 


888 


தேனனாலிராமகிருஷ்ணன் 


கின்றனர் . 


தெய்வலோகம் ( சு ) ( 1 ) மகாராஜிகலோ சிவபூசைக்குப் புட்பத்தின் பொருட்டுச் 
கம் , ( 2 ) திரயத்திரிம்சத்லோகம் , ( 3 ) யாம செல்ல அவ்விடமிருந்த காடிகளிரண்டு 
லோகம் ( (4 ) துஷிதலோகம் , ( 5) நிருமா தமக்குச் சிவாநந்த முனிவரா லுண்டான 
ணாதிலோகம் , ( 6 ) பரநிருமி தவசவிருத்தி சாபத்தை நீக்க வேண்டின . அவ்வகையே 
லோகம் . இது பௌத்த நூலிற் கண்டது . அவற்றிற்குக் காந்தருவ உருவத்தைக் 
தெய்வவன்மன் சுமந்தமுனிவரிடம் கொடுத் தநுக்கிரகித்தவர் . 
ணங்கேட்டுச் சித்திபெற்ற அரசன் . 

தெலுங்கு - திரிலிங்கதேசம் காண்க. இது 
தெய்வவாரியாண்டான் ஆளவந்தார் திரு கண்ணுவரால் ஏற்படுத்திய பாஷை யென் 
வடிசம்பந்தி . 

பர் . இதன் எழுத்து , உச்சரிப்பு முதலிய 
தெய்வீகமகாராஜன் - இவன் நடுநாட்டை வடமொழியை யொத்திருக்கும் . இதில் 
ஆண்ட அரசருள் ஒருவன் . இவன் கல்யா பல சிறந்த 

நூலாசிரியர்கள் 

பற்பல 
ணத்தில் ஒளவை சென்று , பாலாறு , செய் இலக்கண நிரம்பிய நூல்களியற்றி யிருக் 
யாறு , பெண்ணையாறு இம்மூன்றினையும் 
முறையே பால் , நெய் , வெண்ணெயாக தெளிவு - இது வை தருப்பெநெறியி லொன் 
வரும்படி ஏவினள் . ஆதலால் அவ்வாறு நாகிய செய்யுணெறி . இது , கவியாற் கரு 
வந்தனவென்பர் . 

சிவமூர்த்தி தனித்து தப்பட்ட பொருள் கேட்போருக்கு உளங் 
இருக்கையில் பர்வதராஜன் , காணச் 

கொண்டு விளங்கத் தோன்றுவது . ( தண் . ) 
சென்று சாபம் அடைந்து குகமுனிவர் தெள்ளுப்பூச்சு இது பறக்காது , இரத் 
யாகத்தில் பிறந்து தெய்வீக அரசன் என்று தத்தை உறுஞ்சும் பூச்சு வகையில் ஒன்று . 
பெயர் பெற்றனன் . இவன் தெய்வப்புரவி 

இவ்வகையில் மாட்டுத் தெள்ளு , நாய்த் 
ஊர்ந்து காசி , சிதம்பரம் , இராமேச்சுரத் தெள்ளு முதலியவையும் உண்டு . 
தை நாள்தோறும் தெரிசித்து வருவன் . தெற்காழ்வான் - எழுபத்தினாலு சிங்காச 
இவனிடமுள்ள குதிரையைப் பிடுங்க னாதிபதியரில் ஒருவர் . வைணவாசாரியர். 
ஆவல் கொண்ட தமிழ்நாட்டரசர் மூவரும் ( குருபரம்பரை . ) 
மந்திரியரை எவிக் குதிரையைக்கேட்டு தெற்பன் - உசீநரன் குமான் , 
அனுப்பினர் : 

அரசன் மறுத்தமையால் தென் அமெரிக்கா - இது தீபகற்பம் . இது 
மூவரசரும் யுத்தசந்தத்தராய் நாங்கள் வடக்கில் கொஞ்சங் குறைய மற்றப் பாகங் 
தோற்பின் எங்கள் கன்னியரைத் தருகின் கள் கடலாற் சூழப்பட்டுள்ளது . இதன் 
றோம் ; நீர் தோற்பின் உமது குதிரையைத் தேசங்கள் கொலம்பியா, ஈக்வடார் , வெனி 
தருக எனப் பந்தயம் இட்டு யுத்தத்தில் சுலா , கயானா , பிரேசில் , பெரு , பொலி 
தோற்றுத் தமது கன்னியரை அரசனுக்கு வியா , உரகுவே , சில்லி , பாடகோனியா 
மணப்பித்தனர் . இவன் காரண்டன் , வல் முதலிய . 
லூரன் எனும் இரண்டு அசுரரை வதைத் தென்காஞ்சி இவர்கள் திருநெல்வேலி 
துப் , பாண்டியன் புத்திரியாகிய காஞ்சன ஜில்லா தென்காசியிலிருந்து குடியேறின 
மாலையை மணந்து , நரசிங்கமுனையரைய வர்கள் . ( தர்ஸ்டன் ) . 
நாயனாரைப் பெற்றுச் சோழன் புத்திரி தென்திசை 

இது ஒரு வேளாண்பகுப்பு . 
யாகிய பொன்மாலையிடம் மெய்ப்பொருள் இவர்கள் கோங்குவேளாளரைச் சேர்ந்த 
நாயனாரைப் பெற்றுச் சோன் குமரியாகிய வர்கள் , இவர்கள் கோயம்புத்தூர் ஜில்லா 
பத்மாவதியிடம் சித்திரசேகனைப் பெற்று வில் இருக்கின்றனர் . ( தர்ஸ்டன் ). 
முத்தி அடைந்தனன் . இவன் வழியில் தென்பாண்டி - தமிழ்நாட்டிலொன்று . திரு 
நந்தமான் வம்சம் , சுதர்மான் வம்சம் மலைய நெல்வேலி . 
மான் வம்சம் உண்டாயின . 

தென்னவன் பிரமராயன் - மாணிக்கவாசக 
தெரிநிலைவினை - செயலையுங் காலத்தையும் சுவாமிகள் மந்திரியாக விருந்த காலத்துப் 

வெளிப்படையாகத் தெரிவிப்பது . (நன் . ) பாண்டியனால் தரப்பட்ட பெயர் . 
தெலிபோன் ( Telepbove ) - தூரத்திலுண் 

தூரத்திலுண் தென்னலிராமகிருஷ்ணன் - இவன் ஒரு 
டாம் ஒசையை மீண்டும் மின்சார சக்தி வேதியன் ; கிருஷ்ணதேவராயர் அரசாட்சி 
யால் தெரிவிக்கும் கருவி . 

யில் அவர் சமஸ்தான கவிகள் எண்பதின் 
தெலுங்கச் சோமையர் இவர் கலியாண மரில் இவன் விகடகவி , தெலுங்கநாட்ட 
நகாத்திருந்த வீரசைவ அடியவர் . இவர் வன் . இவன் , பாண்டவர்க்கும் இராமருக் 


தென்னை 


888 


/ 


தேங்காய் 


கும் சிலேஷையாகப் பார்தசதையையும் ப்பு , காலின் பெருவிரல் , சட்டு விரல் , 
இராமாயண கதையையும் ஒரு செய்யு தோள் இந்தப் பதினான்கு இடங்களாம் . 
ளில் பொருந்தப் பாண்டுரங்க விஜயமென இவற்றில் அதிகாய்ம் படில் அசாத்யத்தை 
ஒரு நூல் செய்திருக்கின்றனன். இவன் விளைக்கும் . ( ஜீவ . ) 
மகாகவி . இவன் காளியைத் தியானிக்கக் தேக பலம் - இது , மூன்று விதப்படும் . 
காளி ( 5000 ) சிரங்களுடன் கோரவருக் அவை சசசபலம் , காலபலம் , யுத்கிருதபலம் 
கொண்டு தரிசனம் தந்தபோது அவளைக் என்பன . சகசபலம் - வியாதியா லடிப்ப 
ண்டு அஞ்சாது அம்மே , எமக்கு ஒரு டாததாய் தந்தையருக்குப் பிறந்தவர்க்குச் 
சிரம் ஒருமூக் கிருதொளை யிருந்து சலசோ சுபாவமாய் உண்டாவது . காலபலம் - பிண் 
கம் கண்டால் துன்பம் அடைகின்றோம் . டந்தரித்த காலத்தினாலும் யவ்வன காலத் 
உமக்குச் சலரோகங் கண்டால் ஆயிர மூக் தில் பிதாவிற் குண்டான புத்திரற் குண் 
கால் எப்படிச் சிந்துவீர் எனக் காளி இவ டான பலம் , யுத்கிருதபலம் - சிலம்ப முத 
னது அஞ்சாநிலைக்குக் களித்து விகடகவி லிய பழக்கத்தினாலும் , நன்றாகப் புசித்த 
யாகுக என ஆசீர்வதித்துச்சென்றனள் இவ லாலும் , தாது விருத்திப் பொருள்களை 
னைதென்னாட்டார் திருவாழித்தான் என்பர். உண்பதாலும் உண்டாவது , 
தென்னை - இது , நாணலின் சாதியில் ஒரு தேகளீசன் - திருக்கு ருகூரி லெழுந்தரு 
வகை . இது , மணற்பாங்கான உஷ்ணப் ளிய விஷ்னு மூர்த்தி , 
பிரதேசத்து விருக்ஷம் . இது , ( 60 - 70 ) தேங்காய் - இது தேவர்க்கு நிவேதிக்கும் 
அடி வளரும் . இதின் மடல்கள் ஒவ்வொன் பொருள்களுள் விசேஷமானது . தேங்கா 
றிலும் பல தனித்தனி இலைகள் உண்டு . 

ராசிகளினின்று சுத்தமானதாகப் 
நன்றாய் முதிர்ந்த நெற்றை மணற்பூமியில் பார்த்து அதில் பால்யம் , விருத்தம் என் 
நீர் பாய்ச்சினால் சில மாதங்களுக்குப் பின் கிற மிக இளைசும் , அதிமுற்றலும் நீக்கி 
முளை கிளம்பும் . நாற்றுக்கள் ஏறக்குறைய யௌவனம் என்கிற நடுத்திறமானதைக் 
வளர்ந்த பிறகு ( 10 ) அடிக்கு ஒன்றாக நடு 

கொள்ள வேண்டும் . கொள்ளுமிடத்துத் 
வார்கள் , நன்றாக வளர்ந்த மரம் ( 5 ) வரு துர்க்கந்தமானதும் , 

கோணலுள்ள தும் , 
ஷத்தில் பலன் தரும் . இது ( 48 - 50 ) அதிதீனமானதும் , பின்னமானதையும் , மழு 
வருஷம் பலன் தரும் . தென்னை மரம் இள மழுப்பில்லாததையும் , கண்ணில்லாததை 
நீர் , தேங்காய் , தேங்கா யெண்ணெய் , கள் , யும் , அதிதூலமானதையும் , அதிருஷ்மமா 
தென்னைவெல்லம் முதலிய பலன்களைத் னதையும் , குடுமியில்லாததையும் , அழுகின 
தரும் . ஒலையை வீடு மேய்வர் , நரம்பால் 

தையும் , நீர்வற்றினதையும் , மற்றுமுள்ள 
துடைப்பம் முதலிய செய்வர் , மட்டை குற்றமுள்ளவைகளையும் நீக்கித் தேங்கா 
யால் நார் திரித்துத் தாம்புக்கயிறு திரிப் யைக் கனிஷ்டாங்குலமுள்ள சிகையுள்ள 
பர் . அடிமரம் வீட்டு வரிச்சல் துண்டு தாய்க்கொண்டு அதன் சிகையுடன் முகத் 
களாம் . ஓட்டைப் பான பாத்திரமாக்குவர் . தின் பாகமாய்த் தேங்காயைப் பிடித்துக் 
இதன் வகை பல அவை செவ்விளநீர் , கொண்டு அருகிலிருக்கிற கல்லின் மேல் 
பச்சையிளநீர் , கேளி, மஞ்சள் கச்சி , அடுக் காயைச் சாணளவு உயரத்தூக்கி மந்திரஞ் 
கிளநீர் , கருவிளநீர் , சோரி இளநீர் , ஆயி செபித்து ஒரே அடியில் இரண்டு பாகமாம் 
ரங்கச்சி , குண்டற்கச்சி யிளநீர் , நக்கவாரி படி உடைக்கவேண்டும் . அப்படி உடை 
முதலிய . 

யின் அக்கார்யம் சுபத்தைத் தருவதும் 
தெக்ஷசாவர்ணி - வருணபுத்திரன் ; ஒன் தனதான்ய விருத்தியும் தருவதாம் . முகத் 
பதாமன்வந்தரத்து மது . 

தின் பாகத்தில் முக்கால்பங்கும் , அடிப் 
தெக்ஷணன் - விஷ்ணு திக்பாலன் , 

பாகத்தில் காற்பங்குமாகவும் , அல்லது 
தெக்ஷன் - சித்திரசேனன் குமரன் .. அடிப்புறம் முக்கால்பாகமாகவும், மேற் 

புறம் கால்பாகமாகவும் , உடையின் புருஷர் 
ஸ்திரீகளாகிய இருவருக்கும் அந்யோன்ய 

கலகம் விளையும் . தேங்காய் பொடிப் 
தேகத்தில் மர்ம ஸ்தானங்கள் புருவம் , பொடியாய் உடையின் தாம்கொண்ட கார் 
உச்சி, கண்டம் , மார்பு , மார்பினடி , உந்தி , 

யம் நாசமாம் . கண்ணின் புறமாக உடை 
உதடு , பீசம் , முழங்கால் , கணுக்கால் , இடு யின் எஜமானன் கெடுவன் , முதன்மை 

112 


தேசம் 


தேயிலைச் செடி 


யான கண்ணின் காம்பில் உடையின் தேசிக்குரியகால்கள் - ( உச ) அவை : ( 1 ) 
ஆசாரியன் கெடுவன் . தென்புறமாயுள்ள கீற்று , ( 2 ) கடிசரி , ( 3 ) மண்டலம், ( 4 ) 
கண்ணின் நரம்பிலுடையின் கிராமமும் , வர்த்தனை , (5 ) காணம் , (6 ) ஆலீடம், 
தன்னிருக்கையும் கெடும் . வடபுறத்தின் ( 7 ) குஞ்சிப்பு, ( 8) கட்டுப்புரியம் , ( 9 ) களி 
கண்ணையடுத்த நரம்பில் உடையின் தன் 

யம் , ( 10) உள்ளாளம் , ( 11 ) கட்டுதல் , 
னூரையாளும் அரசன் வேறாவன் , தேங் ( 12 ) கம்பித்தல் , ( 13 ) ஊர் தல் , ( 14 ) கடுக் 
காயின் முகம் உடைந்தால் ஷோபம் உண் கல், ( 15 ) வாங்குதல் , ( 16 ) அப்புதல் , 
டாம் . நீண்டு உடையின் பயமுண்டாம் . ( 17 ) அணுக்குதல் , ( 18 ) வாசிப்பு , ( 19 ) 
தேங்காய் உடைக்கத் தொடங்குகையில் குத்துதல் , ( 20 ) நெளிதல் , ( 21 ) மாறு 
கைவிட்டு நழுவி அப்பால் விழின் கர்ப்பத்தி கால் , ( 22 ) இட்டுப்புகுதல் , ( 23 ) சுற்றி 
லுள்ள கருச் சிதையும் , பல சுக்கல்களாய் 

வாங்குதல் , ( 24 ) உடற்பிரிவு என்பனவாம் . 
உடையின் இராமவாசிகள் பசியால் வருந் தேசிங்கு ராஜன் நடு நாட்டில் செஞ்சி 
துவர் . தேங்காய் உடைகையில் உள்ளில் 

யெனும் மலைக்கோட்டையை ( 1717-1723 
நீரிலாதிருப்பின் மழை நீங்கும் . குடுமி 

A - D ) - யில் ஆண்ட சுத்த வீரன் . இவன் 
யில்லாதிருக்கின் தனக்ஷயம் , தேங்காயி 

பெயர் ஜெயசிங்காக விருக்கலாம் . இவன் 
லுள்ள நீர் துர்க்கந்தமாயிருக்கின் இராஜ் 

கர்னாடக நவாபிடம் யுத்தஞ் செய்தான் . 
யச் செல்வமாயினும் கெடும் . தேங்காய் 

இவன் சாததுல்லாவுடன் போரிட்டு மாண் 
அழுகி நாறுமேல் மகாமாரியால் வருத்த 

டவன். ( தென் ஆற்காடு கெஜட்டியர் ). 
முண்டாம் . இவ்வகை நேருமேல் அவ் தேசோகருப்பர் - பிரமன் சாயையிலுதித்த 
வகைத் தேங்காயை நீக்கி வேறொரு யௌ 

தேவர் . 
வனமாகிய தேங்காயை மூன்று கண்ணுள்ள 
தாய் இரண்பொகம் மூலபாகத்திலும் , ஒரு தேநவர் - ஆயுள்வேதம் பயின்றவர் . சுசுரு 
பாகம் முதற்பக்கத்திலும் , முகபாகத்தில் 

தருக்கு நண்பர் . 
மூன்று பாகமும் , பின் புறத்தில் இரண்டு தேதிமழை - ஆனிமீ 10s , ஆடிய 8s . , 
பாகமும் அல்லது இரண்டுபாகமும் சம ஆவணிமீ வே , புரட்டாசிய 4s , ஐப் 
மாகவேனும் உடைக்கின் சர்வசித்திகளும் பசிமீ 25 , கார்த்திகை Is இந்தத் 
உண்டாம் . ( ஸ்ரீ - காரணம் .) 

தேதிகளில் மழை பெய்ய வேண்டும் , 
- ( சு ) அங்கம் , அருணம் , அவந்தி , தேநுமதி - ஒரு தீர்த்தம் , 
ஆந்திரம் , இலாடம் , யவனம் , ஒட்டியம் , தேயிலைச் செடி இது இருபதடி வள 
கருசம் , கலிங்கம் , கன்னடம் , கர்நாடம் , ரக்கூடியது , இதனை அடர்ந்து ( 5-6 ) 
காசம் , காச்மீரம் , காந்தாரம் , காம்போஜம் , அடிகளுக்குமேல் வளர விடுகிறதில்லை . 
கிராமம் , குருகு , குடகம் , குந்தளம் , குரு , இது எக்காலமும் பசுமை நிறமாகவே 
குலிந்தம் , கூர்ச்சரம் , கேகயம் , கேரளம், யிருக்கும் . ஒவ்வொரு வருஷமும் விதை 
கொங்கணம் , கொல்லம் , கோசலம் , சகம், யெடுத்து வசந்தகாலம் வரையில் மணலில் 
சவ்வீரம் , சாலவம் , சிங்களம் , சிந்து , சீனம் , புதைத்து வைப்பார்கள் . பிறகு நாற்று 
சூரசேனம் , சோழம் , சோனகம் , திராவி விட்டு ( 10 - 12 ) அங்குலம் வளர்ந்தபின் 
டம் , துளுவம் , தெங்கணம் , நிடதம் , நேபா பிடுங்கி நடுவார்கள் . இது மேற்சொன்ன 
ளம் , பாஞ்சாலம் , பப்பரம் , பல்லவம் , பாண் படி வளர்ந்தபின் அறுவடை செய்வார்கள் . 
டியம் , புலிந்தம் , போடம் , மகதம் , மச்சம் , வருஷத்திற்கு (3 ) முறை இலை அறுவடை . 
மராடம் , மலையாளம் , மாளவம் , யுகந்தரம் , இலையைப் பறித்து உலர்த்திக் குவியலாக 
வங்கம் , வங்காளம் , விதர்ப்பம் . 

வெகுநா ளிருந்தால் பழுப்படையும் . இதி 
தேசாயி - இவர்கள் வட ஆற்காடு ஜில்லா னால் கறுப்புத் தேயிலையும் , நிறம் பழுப் 
வில் உள்ளவர்கள் , இவர்கள் தேசத்துக் படையாத தேயிலையில் பச்சைத் தேயிலை 
குரியவராகத் தம்மைக் கூறுவர் . இவர்கள் யும் செய்கிறார்கள் , இந்த இருவகைத் 
தலைவன் தேசாயி செட்டி யெனப்படுவன் , தேயிலையும் நெருப்பில் வாட்டிப் பிறகு , 
தேசிகப்பை ஒர் பரத்தை , 

கையினாலாவது யந்திரத்தினாலாவது சுருட் 
தேசிகர் - 1. வேதாந்ததேசிகரைக் காண்க , வொர்கள் . பிறகு இருப்புத் தட்டுகளில் 

2 ஒரு பண்டாரத்தார் வகுப்பின் பட் வைத்து வாட்டுவார்கள் . அப்போது அது 
டப் பெயர் . 

பக்குவப்படும் . இதில் கஷாயம் செய்து 


தேயு 


891 


தேர்வண்மலையன் 


சாப்பிடுகிறார்கள் . குடலுக்கு வலிமை துர்நாற்ற நீரால் பீச்சியோட்டும் . இது 
தரும் . அதிகம் குடித்தால் பித்தம் செய்யும் . நீரருகிலுள்ள மரங்களின் மீதிருந்து முட் 
தேயு - 1. இது உருவ தன் மாத்திரையிற் டையிடும் , அம் முட்டைகள் தவளை முட் 
றோன்றிச் சத்தம் பரிசம் , உருவமெனும் டைகள் போல வளர்ந்து தரைக்குவரும் , 
மூன்று குணமுடைத்தாய்ப் பாகஞ் செய் தேரையர் இவர் தருமசௌமியர் மாணாக் 
தல் முதலிய தொழிற்பட்ட தாய் உயிர்கட் கர் ; இவரை அகத்தியர் மாணக்கர் என்று 
குபகாரமாய்ப் பொருள்களை விளக்குவ சிலர் கூறுவர் . இவர் , ஒருவருக்குத் தலை 
தும் சுடுவதுமாகி நிற்பது . ஒன்று விக்குக் நோயிருந்த காலத்து அதைத் தீர்க்க அகத் 
தொழிலாகிய கவர்ச்சியுமுடையது . இது , தியருடன் செல்ல அகத்தியர் கபாலத்தை 
நெகடிவ் , பாசிடிவ் எனும் காந்த சக்தியின் நீக்கிப் பார்க்கையிற் தேரையிருக்க அதை 
பேத விருத்தி பெற்று உலகத்தை நிறுத்து யெடுக்கச் செல்லுகையில் இவர் தடுத்துத் 
வதற்கு ஆதாரமாய் எழுவகை நிற வேறு தாம்பாளத்தில் நீர்காட்டின் அது குதித்து 
பாட்டிற்குக் காரணமாயிருக்கிறது . தற் விழும் என அவ்வகைக் காட்ட 
கால ஆராய்ச்சி நூலார் தீயினிடத்து விள குதித்து நீரில் விழுந்தது . இவ்வகைக் 
ங்கும் எழுவகை நிறபேதங்களே ஒளிக் குறிப்பாகக் கூறியபடியால் தேரையர் 
குக் காரணம் என்பர் . இந்த எழுவகை எனப் பெயர் உண்டாயிற்று என்பர் . இது 
ஒளி நிறங்களே அக்னிகோளமாகிய சூரிய கற்பனாகதை. இவர் வாதத்தால் உலகத் 
னிடத்துத் தோன்றுபவை . அவற்றைச் தைக் கெடுத்தலை அகத்தியருணர்ந்து இவ 
சூரியனுடைய எழு குதிரைகள் என்பர் . ரது உயிரை வரவழைத்தனர் . பின் தேரை 

2. இது தேயுத்தன்மை சாமான்யமு யர் இராமதேவரென்னும் பெயரால் உல 
டையது . நித்யம் , பரமாணுரூபம் , சரீரம். கத்தில் சீவித்திருந்தனர் என்பர் . இதனை 
சூரியலோகத்திற் பிரசித்தம் , ரூபம், பரி யும் கற்பனாகதை யென்பர் . இவர் செய்த 
சம் , சங்கியை, பரிமாணம் , வேற்றுமை , நூல்கள் பதார்த்தகுண சிந்தாமணி , நீர்க் 
சையோகம் , விபாகம் , பரத்வம் , அபரத் குறி நெய்க்குறி சாத்திரம் , தைலவருக்கச் 
வம் , திரவத்வம் , சமஸ்காரம் எனும் பதி சுருக்கம் . வைத்திய யமகவெண்பா, மணி 
னொரு குணமுடையது . 

வெண்பா, மருத்துப்பாரதம் முதலிய 
தேய்புரிப்பழங்கயிற்றனார் இவர் பாட தேர் - இரும்பினாலாக்கப்பட்டதும் , எளி 
லில் நெஞ்சமும் அறிவும் மாறுகொண்டிரு திற் செல்லத்தக்க உருளைகளையுடையதும் , 
த்தலால் என்னுடம்பு இரண்டு யானையா பரியங்க இருக்கையையுடையதும் , தாமே 
லிழுக்கப்பட்டுச் தேய்புரிப்பழங்கயிறு இற் தூங்கி அசையத்தக்க படிகளையுடையதும் , 
சொழிவதுபோல அறிய வேண்டியது நடுவமைந்த இருக்கையிலிருந்து நடத்தத் 
தானோவென்று கூறி அருந்தொடர் மொழி தக்க தேர்ப்பாகனை யுடையதும் , அம்பு 
யாகிய உவமையே இவர்க்குப் பெயரா வாள் முதலிய போர்க் கருவிகளையுடையது 
யிற்று . இயற் பெயர் புலப்படவில்லை. மான நடு விடத்தையுடையதும் , விரும்பிய 
இவர் பாலையைச் சிறப்பித்துப் பாடியுள் 

வண்ணம் நிழலைச் செய்வதும் , அழகு மிக்க 
இவர் பாடியது . நற் . உ அச தும் , சிறந்த குதிரைகளையுடையதுமானது 
பாட்டு . 

அரசன் தேர் . 
தேநர்ந்தசோழன் - அநபாயச் சோழனைக் தேர்மறம் தளிர்விரவின பூமாலையினை 
காண்க . 

யுடைய வலிய மன்னன் மிடைந்த மணித் 
தேரை இது உருவில் தவளைபோலிருப் தேரின் நன்மையைச் சொல்லியது . ( புற 
பது . சற்றுப் பெரிது . தேரையின் மேற் 

வெண்பா) 
புறம் குமிழ்குமிழா யிருக்கும் . அடிப்புறம் தேர்ழல்லை - கோபித்தெழும் அரசராகிய 
மஞ்சணிறமாயிருக்கும் . இது தவளையைப் பகைவர் தம்முடைய நிலைமையை உற 
போல் தாவாமல் தத்திப்போம் . 

வாக்கி மீண்ட அன்பர் தம் தேர் வந்த படி 
நீரில் செல்லாது . சுவாசாயத்தாலும் நாசித் யைச் சொல்லியது . ( பு . வெ . பொது ) . 
வாரத்தாலும் மூச்சுவிடும் . பற்கள் இல்லை. தேர்வண்கிள்ளி - சோழன் நலங்கிள்ளிக்கு 
தவளையைப்போல் பசைகொண்ட நாவால் 
ஆகாரத்தைத் தாவித் தின்னும் , இது தேர்வண்மலையன் - ஒரு கொடையாளி,, 
தன் விரோதிகளைத் தன் பின்பக்கத்துள்ள வடவண்ணக்கன் பெருஞ் சாத்தனாராற் 


ளார் . 


ஒரு பெயர் , 


தேவகங்கை 


89 ) 


தேவத்தி முன 


ஒரு நதி , 


னானவன் . 


மாயையை 


பாடப்பட்டவன் . சோழன் இராஜசூயம் தேவகூடம் 
வேட்ட பெருநற்கிள்ளிக்குத் துணையாய் தேவசர்மா - ஒரு வேதியன் , அயோத்தியி 
இன்று சேரமான் மாந்தரஞ்சேர விரும் லுள்ள சம்பு தீர்த்தத்தில் நீராடிச் சுத்த 
பொறையை வென்றான் . ( புற - நா .) 
தேவகங்கை - தேவகுல்லியாவைக் காண்க. தேவசன்மா - 1. ஒரு வேதியன் , இவன் 
தேவகள் - 1. ஆகுகன் குமரன் ; இவன் விரும்பியதைத் தருகிறேனென்று கூறித் 
குமரர் தேவவான் , உபதேவன் , சுதே தராததனால் நரியுரு வடைந்தவன் . 
வன் , தேவவரதன் . 

2. ஒருரிஷி , மனைவி உரிசை. ( சேது - பு .) 
2 , போஜகுலத் தலைவன் ; தேவகி தந் தேவசாவர்ணிம - பதின்மூன்றாமன்வந் 
தை ; உக்ரசேனன் தம்பி , குமரி தேவகி . தரத்துமது . சாவர்ணிம துவைக் காண்க . 

3. உதிஷ்டரால் கௌ ரவியிடத் துதி தேவசிரவசு - ஞானுக்கு மாரிஷையிடம் 
த்த குமரன் . 

பிறந்த குமரன் . 
4. தருமர் குமரன். 

தேவசிரேஷ்டன் ருத்திரசாவர்ணி மறுப் 
தேவகி -1 . சுவாயம்பு மன்வந்தரத்தில் பிர 

புத்திரன் , 
சன்னியெனும் பெயாடைந்தவள் . இவள் தேவசேநன் - பிரசாபதியின் சேனாதிபதி 
போஜகுலத்தவனாகிய தேவகனுக்குக் கும் யரில் ஒருவன் . 
ரியாகப் பிறந்து வசுதேவரை மணந்து தேவசேநாபதி குமாரக்கடவுள் . 
இருக்கையில் கம்சன் , இவள் வயிற்று தேவசேநாபதிபானு ( சூ . ) பானுவின் 
தித்த எட்டாவது கரு உன்னைக் கொல்லு குமரன். 
மென அசரீரிகூறக் கேட்டதால் சிறையி தேவசேனை -1 . அரிஷ்டநேமியின் பெண் . 
லடைக்கப் புருஷனும் தானு மிருந்தனர் . 2. இவள் பிரகிருதியின் ஆறாவது அம்ச 
இப்படியிருக்க இவளிடம் பிறந்த ஏழு மானவள் ஆன தால் இவளுக்குச் சஷ்டி 
கருக்களைச் சேதிக்க எட்டாவது கண்ணன் யென்று ஒரு பெயர் . பாலருக்கு அதிஷ் 
பிறந்து இடம்விட்டு மாறி 

டான தேவதை , விஷ்ணு மாயாரூபிணி , 
வருவித்திருத்தினர் . கம்சன் சிசுவினைக் பிள்ளைகளைக் காப்பவள் , மாத்ருகைகளில் 
கொல்ல மேலெறிகையில் உன்னைக் கொல் பிரசித்தி பெற்றவள் , ஸ்கந்தமூர்த்தியின் 
பவன் நந்தகோபன்மனையில் வளருகிறான் தேவி . தைத்தியர்களால் ஆக்ரமிக்கப்பட்ட 
என்று மாயை மறையக் கேட்டுச் சிறையி தேவர்கள் பொருட்டு இவள் சேனை ஆயி 
விருந்து விடுவிக்க நீங்கியவள் . இவள் னள் ஆதலால் தேவசேனையென இவளுக் 
குமார் கிரதிவந்தன் , சுதேஷ்ணன் , மித் குப் பெயர் . இவள் சிசுக்களை ரக்ஷிப்பவள் . 
திரசேகன் , ரூசு, சமந்தன் , பத்திராக்கன் , இவள் சூர்யவம்சத்துப் பிரியவிரதன் வெகு 
சங்கருஷணன் , ஸ்ரீ கிருஷ்ணன் , சுபத் காலம் புத்திரரிலாது பெற்ற அருங் குழ 
திரை . தன் வயிற்று இறந்த மைந்தரைப் வியை இழந்து ஸ்மசானத்துச் சென்று 
பாதாளத்திருந்து கிருஷ்ணரால் தரவேண் குழந்தையை மார்பில் வளர்த்திக்கொண்டு 
டிக் கண்டு களித்தவள் . இவள் வயிற்றில் வருந்தி மூர்ச்சித்திருக்கையில் பிரத்தியக 
சாபத்தால் இரண்யனுக் குதித்த மரீசி மாய் அவ்வரசனுக்கு இறந்த குமானை 
மைந்தர் அறுவரும் பிறந்தனர் . 

யெழுப்பி யளித்தனள் . (பிரம்மகைவர்த் 
2. விஷ்ணுவினம்சமான கபிலருக்குத் தம் . ) இவள் பூர்வம் பிரமனால் மானவிக 

மாய்ச் சிருட்டிக்கப்பட்டுக் கந்தமூர்த்திக் 
தேவகிரி - 1. தாருகாசுரன் பட்டணம் . குக் கொடுக்கப்பட்டவள் . 

2. சதத்துரு பமுனை நதிகளுக்கு இடை 3. சஷ்டி தேவியைக் காண்க . 
யிலிருக்கும் மலை . 

தேவசோழன் குலோத்துங்க சோழன் 
தேவகுலத்தார் - இவர் கடைச்சங்கமருவிய குமரன் ; பிதாவைப்போல் ( சு 0 ) வருஷம் 
புலவர்களில் ஒருவர் . இவர் தேவகுலத்தார் அரசாண்டு தன் குமரன் சசிசேகரச் சோழ 
என்பதால் அந்தணராகலாம் . ( குறு - .. ) னுக்குப் பட்டம்கட்டி நற்கதி பெற்றவன் . 
தேவதல்லி - உத்கீதன் தேவி . 

தேவச்ரவசு - வசுதேவன் தம்பி . 
தேவதல்லியா- பூர்ணிமா என்பவர் குமரி . தேவததிழன் தேவதாசித்தின் குமரன் ; 
இவள் அரியின் பாதப்பிரக்ஷாளனத்தால் தாய் ஆசூரி , தேவி தேவமதி , குமரன் பர 
தேவகங்கையாயினள் . 

மேஷ்டி , 


தாய் , 


தேவதத்தம் 


898 


தேவதையார் 


நணபன் . 


தேவதத்தம் - 1. இந்திரனால் அருச்சுகனுக் களில் ஒன்று . இது , உக்ரமான துர்க்காதி 
குக் கொடுக்கப்பட்ட சங்கம் , 

தேவதைகளுக்கு அபிஷேகம் செய்வித்த 
2. கற்கி ஏறும் குதிரை . 

ஜலத்தைக் கொண்டு (கூ) முறை தீர்த் 
தேவதத்தன் - 1. சாகன் , பாதாளவாசி ,. தத்தை ( ஆசமனம் ) உண்பிக்கவேண்டும். 
2. அக்னிவேசன் தந்தை , 

இவ்வாறு உண்டோர்களில் எவருக்காயி 
3. சீவகன் தோழன் . 

னும் ( கச) நாட்களுக்குள் இராஜீக தெய் 
4. அரிபுரத்தில் வணிககுலத் துதித்த வீகமான துன்பம் உண்டாக இல்லையோ 
. 

அவன் சுத்தன் . ( யஞ்ஞவல்கியம்) . 
51. சத்யவிரதனைக் காண்க . 

தேவதேவி- திருக்கரம்பனூரிலிருந்த தாசி ; 
6. ஒரு காந்தருவன் , இவன் மரத்திலே தொண்டாடிப் பொடியாழ்வாரைத் தன் 
றிக் கனிபறிக்கையில் அக்கனியில் ஒன்று வசமாக்க எண்ணி அவரை மயக்கமுடியா 
அடியில் தவஞ் செய்துகொண்டிருந்த துரு மல் கைங்கர்யபரையா யிருந்து ஒருநாள் 
வாச முனிவர்க்கெதிரில் விழுந்து இடை மழையில் இவள் நனையக்கண்டு ஆழ்வார் 
யூறு விளைத்தமையால் அவரால் நாரையா தம்மிடத்தில் ஒதுங்க அழைக்கச் சென்று 
கச் சபிக்கப்பட்டுச் சிவபூசையால் முத்தி அவரைத் தம் மனப்படியிருக்க மயக்கித் 
பெற்றவன் . 

தன் வீடு சென்றனள் . ஆழ்வாரும் பின் 
7. ( சூ . ) உக்கிரசிரவசு குமரன் . 

சென்று பிரிவாற்றாது இருந்தனர் . பெரு 
8. சத்தியவிரதனைக் காண்க . 

மாள் , பொற்றாம்பாளம் ஆழ்வார் கொடுத் 
9. பதுமயோனியைக் காண்க . 

ததாயிவளிடம் கொடுத்தனர் . 

இவள் 
10. கௌதம புத்தருடைய 

வாங்கிக் கோயில் அதிகாரிகள் கேட்கை 
அன்னத்தை எடுத்து வளர்த்த புத்தருடன் யில் ஆழ்வார்மீது கூறினள் . அதிகாரிகள் 
அன்னத்தைத் தர வாதிட்டவன் . 

ஆழ்வாரைக் கேட்டனர் . பெருமாள், ஆழ் 
தேவதரிசநன் - திருவேங்கட மான்மியஞ் வார் அறியார் என்பதை அர்ச்சகர் மூல்ய 
சொன்ன இருடி . 

மாய்த் தெரிவிக்க வுணர்ந்து களித்துத் 
தேவதாசித் - சுமதியின் குமாரன் ; தாய் தனது திரவியம் எல்லாவற்றையும் பெரு 
துருவசேனை ; தேவி ஆசூரி ; குமான் தேவ மாள் கைங்கர்யத்தில் செலவிட்டுப் பரம 
ததிமுன் . 

பத மடைந்தவள். 
தேவதாசியர் - முது நூலார் இவர்களை எழு தேவதையார் - தரணி திலகமெனும் கே 
வகையாகப் பிரித்திருக்கின்றனர் . ( 1 ) தத் ரத்து பதிவேகன் என்பான் ஒரு வித்யா 
தை - இவள் தானே தன்னைத் தேவனுக் தான் ராஜகிருக நகரத்துள்ள பெரியோர் 
குக் கொடுத்தவள் . ( 2 ) விக்கிரீதை 

களை வணங்க நினைத்து உத்தாமதுரையில் 
இவள் தேவாலய வூழியத்திற்கு விற்கப் சர்வகுப்திபட்டாரகரைப் பணிந்து தான் 
பட்டவள் , ( 3 ) பிருஹு த்ய - தன் குல செல்லுங் காரியத்தைக் கூற அவர் அப்படி 
விர்த்திக்காகத் தன்னைக் கோயில் ஊழியத் யாயின் அக்நகரத்துள்ள ஸ்ரீரவகிதேவதை 
திற்குத் தந்தவள் . (4 ) பக்தை - தன்னைப் யென்பாளுக்கு என் ஆசீர்வாதம் கூறுக 
பக்தியால் தேவனுக்கு ஒப்பித்தவள் : ( 5 ) என அவன் அங்கு வந்து தன் மாயையால் 
ஹரிதா 

கடவுளால் வசப்படுத்தப்பட்ட பிரமன் , திருமால் , சிவபெருமான் , புத்தர் , 
வள் . ( 6 ) அலங்காரை - தன் தொழிலில் அருகர் போன்ற வடிவங்களை முறையே 
வல்லவளாய் அரசனால் கோயிலுக்கு அனு கொண்டு தருமோபதேசஞ் செய்தனன் . 
ப்பப்பட்டவள் . ( 7 ) ருத்ரகணிகை - சம்ப இதனை யறிந்த அந் நகரத்தார் பலரும் 
ளம் பெற்றுக் கோயில் வேலை செய்பவள் . 

தேவதையாரை அழைத்தார்கள். 
இவர்கள் வலங்கைத் தாசிகள் , இடங்கைத் அவர் , இது மாயம் என்று துணிந்து சொ 
தாசிகளென இருவகையர் . இவர்களில் ல்லி அங்கே போகாதிருந்தனர் . பின் அந்த 
வலங்கைத்தாசியர் இடங்கையாருக் கேவல் வித்யாதரன் தேவதையாரிடம் வந்து அவர் 
செய்யார் . 

அடுப்பில் மூட்டிய நெருப்பைக் குளிரும் 
தேவதாருவனம் - தாருகாவனம் காண்க . படி செய்ய , அவர் முன் மாயை செய்தோ 
தேவதா ஸ்நானேதக பிரமாணம் - ரும் நீரோ என்ன அவன் சர்வகுப்தியத் 
நியாய சபையில் வாதி பிரதிவாதிகளின் தாரகர் உமக்கு ஆசீர்வாதம் கூறினர் . 
உண்மை யறியச் செய்விக்கும் பிரமாணம் உமது தர்சன மகாத்மியத்தைப் பரீக்ஷிக்க 


ை 


வந்து 


தேவத்துதி 


894 


தேவர் 


வேண்டி இவ்வண்ணம் என்னால் விக்ரியை தேவயானம் தெய்வவுலகம் போம்வழி . 
பண்ணப்பட்டது . இவ்வகை சம்யந்தவ தேவயானி சுக்கிரனுக்கு ஊசல்வதியி 
சுத்தராயினார் இக்காலத் தெங்குமில்லை டம் உதித்த குமரி . யயாதியின் தேவி . 
யென்று ஸ்தோத்தரித்து நமஸ்கரித்துப் தெய்வயானியைக் காண்க . 
போயினன் . ( சைநகதை ). 

தேவாவணம் - ஒரு வித்யாதர நகரம் . 
தேவத்துதி - ஒரு ருஷி . 

தேவாவிவிருதன் சாத்துவதன் குமரன் ; 
தேவநதி - கிராமணியின் குமரி ; சுமேகசன் இவன் குமரன் புரு , பப்புரு இவர்களால் 
பாரி 

( கசுரு ) பெயர் முத்தியடைந்தனர் . 
தேவநாகம் ஐராவதக் கன்று , 

தேவாக்ஷிதா தேவகன் குமரி , வசுதே 
தேவநாயகர் இவர் மாகறலூர்த் தேவநா வன் பாரியாள் . 
யகர் எனப்படுவர் . இவர் புறப்பொருள் தேவரக்ஷிதை - வசுதேவன் தேவி , குமார் 
வெண்பாமாலைக்கு உரையாசிரியர் என்பர் : நவசாத்திரன் , கேதன் . 
தேவந்தி- கண்ணகியின் பார்ப்பனத் தோழி தேவராசபட்டர் - யதுகிரிப் பெருமாளுக்கு 
யாய் மாநாய்கன் மனையில் வளர்ந்தவள் , உடையவர் சொற்படி புரோக்ஷண முத 
சாத்தன் என்னும் தெய்வத்தின் மனைவி . லிய செய்த நம்பியார் . 
(சிலப்பதிகாரம் .) 

தேவராசபிள்ளை - வல்லூரினர் . சைவர் , 
தேவந்தைமகருஷிகோத்ரன்- சோழன் தன் சூதசங்கிதை தமிழில் இயற்றியவர் . 
பெண்ணை ஸ்ரீரங்கநாதருக்குத் திருக்கல் தேவராசப்பெருமாள் - நடாதூர் தேவரா 
யாணஞ் செய்வித்த காலத்துக் கற்பூர தீப சப்பெருமாளைக் காண்க . 
மிட் டருள்பெற்ற வணிகன் . 

தேவராசன் - 1. விஷ்ணுமூர்த்தி . 
தேவபத்தன் சசிவருணனைக் காண்க . 

2. இந்திரன் . 
தேவபர்வதங்கள் மகேந்திரம் , மலயம், தேவாாதன் - 1. சுநச்சேபனுக்கு ஒருபெயர். 
சஹ்யம், விந்தியம் , உதயபர்வதம் , பாரி 2. ( சூ . ) சுகேது குமரன் . 
யாத்ரம் , ஸ்ரீபர்பதம் . ( காரணம் .) 

3. ஒரு இருடி , மிருகாவதியைக் காண்க . 
தேவபாகன் -1 . வசுதேவன் தம்பி . 

4 , யதுவம்சத்துக் கரம்பி குமரன் . 
2. ஞானுக்கு மாரிஷையிடம் பிறந்த 5. மிதிலைநகரத்து ஸுகேதன் குமரன் . 
குமரன் , 

6. ஒரு தவசி ; சயையைக் காண்க. 
தேவபாது கிருஷ்ணன் குமார் . 

7. நிமியின் வம்சத்தில்- . ஆறாவ தான 
தேவபாசன் - சூரனுக்கு மாரிஷையிடம் வன் . இவனிடத்தில் தக்ஷப்ரஜாபதி யாகத் 
பிறந்த குமரன் . 

தில் வீரபத்ரர் வைத்திருந்த வில்லைத் 
தேவபாண்டியன் இவன் , கூன்பாண்டி தேவர்கள் கொடுத்திருந்தனர் . அது பிறகு 
யன் மதுரையையாளுங் காலத்துத் திரு ராமனால் மிதிலையில் கொள்ளப்பட்டது. 
நெல்வேலியை ஆண்டவன் . 

தேவராயசுவாமிகள் கந்தர்சஷ்டி கவசஞ் 
தேவபித்ருக்கள்- கவ்யவாகர் , அநலர் , சோ செய்த ஒரு தமிழ் ஆசிரியர் . 
மர் , யமர் , அர்யம்ணர் , அக்னிஷ்வாத்தர் , தேவருலது - ( சுவர்க்கம் . ) இதற்கு நாயகன் 
பரிஹிஷி , ஆஜ்யபர் , சோமபர் . 

தேவேந்திரன் . இவன் மனைவி புலோ 
தேவபீடன் (சூ . ) கீர்த்தி தரன் குமரன் , மசை , குமரன் சயந்தன் . இதில் ஐராவதம் , 
தேவபூதி - கர்த்தமப் பிரசாபதியின் தேவி , காமதேனு , சந்தானம் , அரிச்சந்தனம், பாரி 
கபிலருக்குத் தாய் , சுவாயம்புமனுவின் சாதம் , மந்தாரம் , கற்பகம் முதலிய ஐந்த 
பெண் ; 

புத்திரனால் யோகமுணர்ந்து ருக்கள் உண்டு . இவர்கள் ஊண் அமிர்தம் , 
முத்தியடைந்தவள் . 

வயித்தியர் , உபேந்திரர் என்னும் விஷ்ணு ; 
தேவப்ரயாகை அளகந்தை நதி , கங்கை குரு , வியாழன் இவர்க்கு இரவுபகலில்லை . 
யுடன் கூடுமிடம் . 

இதில் இந்திரன் முப்பத்து முக்கோடி 
தேவுமதர் ஒரு ருஷி ; நாரதருடன் பிறப் தேவர் வணங்க வீற்றிருப்பன் . இதற்கு 

பிற் சம்வாதம் செய்தவர் . ( பார - அச்வ . ) அரசராவார் நூறு அச்வமேதம் முடித்தவர் . 
தேவமதி- தேவ ததிமுன் என்பவன் தேவி . இவ்வுலகத்தை யாகஞ்செய்தவரும் மகா 
தேவமித்திரன் - மாண்டுகேயர் சிஷ்யன் . வீரரும் அடைவர் . சுவர்க்கலோகம்காண்க . 
தேவமீடன் - இருதிகன் குமரன் , இவன் தேவர் - 1. ( கு .) பிரமா , விஷ்ணு , ருத்ரன் , 
குமான் சூரன் . வசுதேவனுக்குப்பாட்டன் . மகேசன், சதாசிவன். 


தேவர்கள் 


898 


தேவன் 


2. இது புதுச்சேரியிலுள்ள தெலுங்க 5. பிரமன் குமாரரில் ஒருவன் ; இவன் 
வர்த்தகருக்குப் பெயர் . 

இது தேவியைப் குமரன் பிரசாபதி . 
பூசிக்கும் ஓச்சருக்கும் பட்டம் , மறவர் 

6. கௌசிகனைக் காண்க . 
களுக்கும் ஒரு பட்டம் . ( தர்ஸ்டன் ) . 

7. ஒரு இருடி . 
தேவர்கள் இவர்கள் ஆதித்யர் ( 2 ) 8. அசித முனிவர்க்குத் தம்பி . இவன் 
உருத்ரர் ( கக ), வசுக்கள் ( அ ), அசுவதே இந்திரனாற் சபிக்கப்பட்டு அஞ்ஞானத்தாற் 
வர் . (உ ) , திக்குப்பாலகர் ( அ ) , இவர்கள் கோபமுற்று அதர்மமான தபமியற்றி இறு 
அந்தந்தத் தொழில்களைப் பற்றிக் கடவு 

தியில் சிவார்ச்சனையால் நற்கதி பெற்றான் . 
ளால் சிருட்டிக்கப்பட்டவர் . திக்குப்பால ( சிவமகா புராணம் ,) 
கர் நீங்க முப்பத்து மூவர் . 

9. ஒரு இருடி , இவர் தீர்த்தம் ஆடச் 
தேவலகர் தேவபூசைக்குரியோர் . இவர் செல்லுகையில் அத்தீர்த்தத்தில் இவரைக் 
கள் ஐவகைப்படுவர் . ( க ) கர்மதேவலகர் , 

கண்டு நாணமிலாது நீராடிக்கொண்டிருந்த 
( 2 ) கல்பதேவலகர் , ( க ) சுத்ததேவலகர் , ( எ ) பெண்களையஷ ஸ்திரீகளாகச் சபித்து 
( ச ) ஹீனதேவலகர் , C ) ஸ்விஷ்டதேவ அவர்கள் வேண்ட இராமாவதாரத்தில் நீங் 
லகர் . 

அந்யசூத்ர மார்க்கத்தினால் எவன் கும் என் றவர். 
ஒருவருஷம் பூஜைசெய்கிறானோ அவனும் , 1. ஒரு இருடி சுதரிசநனைக் காண்க , 
அ தீக்ஷிதனாய்ச் ச்வயமாகப் பூசிப்பவனும் தேவவதன் தேவகன் குமாரன் , இவனுக் 
கர்மதேவலகன் எனப்படுவன் . அந்தவி , குத் தேவர்த்தன் எனவும் பெயர் . 
மாகவே மூன்று வருஷம் பூஜை செய்பவன் தேவவதி - கிராமணியெனுங் காந்தருவன் 
கல்பதேவலகன் எனப்படுவன் . அப்படியே 

பெண் . சுகேசன் தேவி , இவளுக்குத் 
சுவகர்மநிரதனாய் அந்ய சூத்ரத்தின்படி தேவமணி எனவும் பெயர் . 
ஆசாரமும் தீக்ஷையும் பெற்றவன் சுத்த தேவவல்லி - மரீசி முனிவர் தேவி , வல்ல 
தேவலகன் எனப்படுவன் , ஹீனாசாரத் பையை வளர்த்ததாய் , 
துடன் கூடினவனாய்ச் சுவசூத்ரம் , அந்ய தேவவன்மன் - காந்தியின் குமான் . 
சூத்ரமார்க்கங்களை விட்டு நடக்கிறவன் தேவவா அக்குரூரன் குமரன் , 
ஹீனதேவலகன் எனப்படுவன் . எவன் தேவவாதி - 1. சோதனன் குமரன் ; இவன் 
ஸதாசாரசமன்வி தனாய்ச் சந்திகளில் பூஜிப் குமான் ரிஷன் . 
பவன். அவன் ஸ்விஷ்டதேவலகன் எனப் 

2. அக்ரோதன் குமான் . 
படுவன் . ( ஸ்ரீ - காரணம் .) 

தேவவான் - 1 , தேவகன் குமான் . 
தேவலகன் 

திருவேங்கட மான்மியங்கேட் 2. ருத்ரசாவர்ணி மதுப் புதான் . 
ணெர்ந்த இருடி . 

தேவவிரதன் - பீஷ்மனுக்கு முதற்பெயர் . 
தேவலர் - அசிதரைக் காண்க . அத்திரி , தேவவூதி - மகததேசத் தாசன் ; பாகவர 
ஒரு காலத்துத் தேவாசுரர்களுக்கு யுத்தம் தன் குமான் ; சங்கவம்சத்திற் பிறந்தவன் ; 
நடக்க அதில் சுவர்ப்பானு என்பவன் சூர்ய தன் மந்திரியாகிய கண்ணுவனால் கொலை 
சந்திரர்களை அம்பாலடிக்க ஒளி கெட்டது . 

செய்யப்பட்டவன் , 
அதனால் இருள் மூட அசார் நன்றாக அடிக் தேவவோத்திரர் - யோகேச்வரர் 
கப்பட்டனர் . அடியுண்ட தேவர் அத்தி விஷ்ணுவைப் பெற்றவர் . 
ரியை வேண்ட அத்திரி சந்திரனாகி ஒளி தேவனார் - இவர் நெய்தற்றிணையைப் பாடி 
கொடுத்தனர் . பின் சூரியனுக்கும் ஒளி யுள்ளார் . சோழரது ஆர்க்காட்டைச் சிறப் 
கொடுத்து அசுரரை நீறாக்கினர் . ( பாரதம் பிக்கிறார் இவர் பாடியது நற் . ( உஉ எ) ம் 

பாட்டு . 
அநுசாசங்கபர்வம் ). 
தேவலன் - 1. வியாசர் மாணாக்கரில் ஒரு தேவன் – 1. கிரிசாசுவனுக்குத் திக்ஷணையி 
வன் . 

டம் உதித்த குமரன் . 
2. அட்டவசுக்களில் ஒருவனான பரத்து 

2. பிரதீபன் குமரன் . இவன் தந்தை 
யூஷன் குமரன் . இவன் குமரன் , கூமா அறவடைந்த துணர்ந்து தானுந் துறவ 
வர்த்தன் , மனஸ்வி . 

டைந்தனன் . 
3. வைதிசநகரத்திலிருந்த 

வணிகன் , 
3. அக்குரூரனுக்கு மூத்த குமரன் . 

பிரே தஜன்மங் கொண்டவன் . பபபாவா 
4. யது வம்சத்தனாகிய தேவகன் கும 
ரன் ; தேவகியின் சகோதான் . 

கனைக்கண்டு பிரேதசன்மம் நீங்கக் கருமஞ் 


எனும் 


தேவஷத்திரன் 


808 


தேள் 


கும் . 


செய்யும்படி தன்னிடமிருந்த மணியைக் தேவாபி - 1. ( சங் .) குரோதன் குமரன் ; 
கொடுத்தவன் . 

இவன் குமரன் உருசுகன் . 
4. தேவாங்கருக்கு ஒரு பட்டம் , 

2. பிரத்தீபன் குமான் , சந்தனுக்கு மூத் 
தேவஷத்திரன் - தேவராதி குமரன் , இவன் தோன் . இவன் அரசுவேண்டாது காட 
குமரன் மது . 

டைந்து தவமேற்கொண்டான் . இவன் 
தேவக்ஷத்திரன் யதுவம்சத்துத் தேவரா கலியுக அந்தத்தில் தருமத்தை நிறுத்தக் 
தன் குமரன் . 

காலாபம் என்னும் கிராமத்தில் தவஞ்செய் 
தேவஸ்தானன் ஒரு இருடி தருமபுத்திர 

கையில் கல்கியடைய அவரையடைந்து 
ரிடம் தோன்றி இல்லறமே சிறந்ததெனக் இந்திரனா லனுப்பப்பட்ட இரதத்திலே 
சுறியவர் . ( பார - சார் . ) 

றிச் சென்றவன் . 
தேவஸ்தாணு பாரதயுத்தமுடிவில் தன் தேவாபிருதம் - நிஷததேசத்தி லிருக்கும் 
சுற்றத்தார் இறந்ததைப்பற்றி விசனமுற்ற பட்டணம் . 
தருமபுத்ரரைத் தேற்றிய முனிவர் . தேவாரண்யம் - ஒருகாடு; இதிலுள்ள இரு 
தேவாங்கு இது , குரங்கினத்தில் ஒரு டியர் அருச்சுநனைக்கண்டு உபசரித்தனர் . 

சிறிய உருவமும் நீண்ட கால்களு தேவாரதி குந்தி குமரன் . இவன் குமரன் 
முடையது , வாலில்லை . 

இது தலையை தேவக்ஷத்திரன் . 
மார்பில் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் தேவாரம் - இது திருஞான சம்பந்த சுவாமி 
உறங்கும் . முகம் பூனையை யொத்திருக் கள் , அப்பர் சுவாமிகள் , சுந்தரமூர்த்திசுவா 

கைகளும் கால்களும் குரங்கைப் மிகள் மூவர்களாலும் சிவமூர்த்தியின் மீது 
போல் நீண்டவை , இது மரங்களை உறுதி அருளிச்செய்யப்பட்ட தமிழ் வேதம். 
யாய்ப் பிடித்து மெதுவாய்ச் செல்லும் . இதிலிறைவன் கட்டளைப்படி சிதைந்தன 
இரவில் பூச்சிப் புழுக்களையும் பழங்களையுந் போக மிகுதியை அபயகுலச் சோழராஜா 
தின்னும் , இதனினும் பெரிது ஆபிரிகா பலராற்கேட்டு ஆவலால் நம்பியாண்டார் 
கண்டத்துத் தேவாங்கு . இவ்வினத்தில் நம்பியால் பெற்றார் . 
மற்றொருவகை மடகாஸ்கர் தீவிலிருக்கி தேவி - 1. பார்வதி பிராட்டியார் , ஸ்ரீமகா 
றது அதனை ஆய் என்பர் . 

லஷ்மி முதலியவர்க்குப் பெயர் . 
தேவாசிரிம மண்டபம் - இது , திருவாரூரி 2. மேருதேவியின் பெண் ; கேதுமா 
லுள்ள ஆயிரக்கால் மண்டபம் . இதில் 

லன் பாரி 
அடியவர்க ளெழுந்தருளி யிருப்பர். இவர் 3. விரோசனன் பாரி , பலிக்குத்தாய் . 
களைத் திருத்தொண்டத் தொகையால் சுந் தேவிகாலோத்திரம் - இது இப்பெயருள்ள 
தரமூர்த்தி சுவாமிகள் பாடினர் . 

ஆகமத்தின் தமிழ்மொழி பெயர்ப்பு . 
தேவாதீதி - புரூவம்சத்துக் குரோ தனன் தேவிகை - ஒரு நதி . 
புத்திரன் . தாய் காளிங்கி . 

தேவிச்சிரவை ஒரு நதி . 
தேவாநீகன் ( சூ .) க்ஷேமதர்மா குமரன் . தேவிபீடம் - சத்தி பீடங்களில் ஒன்று . 
இவன் குமரன் பீனகு . 

தேவேந்திரமாமுனி - ஜீவசம்போ தனை 
தேவாந்தகன் - 1. இராவணன் குமரன் ; யென்னும் ஜைா நூலைத் தமிழால் மொழி 
இலக்குமணர் அதிகாயனுடன் யுத்தஞ் செ பெயர்த்தவர் . 
ய்கையில் அநுமனால் கொல்லப்பட்டவன் . தேள் - இது சிலந்தி வருக்கத்தைச் சேர்ந் 
2. இரௌத்திரகேதுவின் ) குமரன் . 

விசேஷமாய் உஷ்ண காலத்தில் 
நாரதர் உபதேசத்தால் தவஞ்செய்து பல கூரைகளிலிருந்து விழும் . இதற்குச் சிலந் 
சித்திபெற்றவன் . இவன் , திரிலோகத்தை திக்கில்லாத ஒரு முள்ளமைந்த வாலுண்டு . 
யும் தன்வசப்படுத்தித் தேவர் முனிவர் இதன் வால் ஆறு 

மணிகளாலானது . 
களை வருத்தி விநாயகமூர்த்தியிடம் பல வாலின் நுனியில் கொடுக்கிருக்கின்றது . 
அசுரரையேவிக் கடைசியில் தானே வந்து இதனால் பிராணிகளைக் கொட்டிக் கொல் 
யுத்தஞ்செய்தனன் . விநாயகரிவனை வெட் 

லுகிறது . தேளின் தலையினிருபுறத்திலும் 
நேதோறும் கரமுஞ் சிரமும் வளருதல் இரண்டு விரல்களமைந்த இரண்டு கைகள் 
கண்டு பேருருக்கொண்டு திருவடியால் உண்டு . இவற்றின் கால்கள் எட்டு , கண் 
வயிற்றைக் கிழித்துக் கொன்றனர் . இவன் கள் ( 8 , 12 , 20 ) பெண் தேள் தடவைக்கு 
தம்பி நராந்தகன் . 

( 40 , 50 ) குஞ்சு பொரிக்கும் . இதில் வா 


. 


தேனன் 


897 


தோகை ஆம் 


தந்தேள் , பித்தத்தேள் , சிலேஷ்மத்தேள் , லாயினும் சற்று அசைக்கின் தானே வேண் 
செந்தேள் , கருந்தேள் , நச்சுத்தேள் , மாத் டியபடி தைப்பது . 
தேள் முதலிய வகை உண்டு . 

தைசசன்- சுவப்பனாவஸ்தையுடன் ஆத்மா 
தேனன் - காவிரியில் வீழ்ந்திறந்து சுவர்க்க கூடியிருக்கையில் பெற்ற பெயர் . 
மடைந்தவன் . 

தைத்திய சேனை - தேவசேனைக்கு மூத்த 
தேனிக்குடி கீரனார் கடைசங்கத்துப் புல வள் ; அரிஷ்டநேமியின் பெண் . 

வருள் ஒருவர் . (திருவள்ளுவமாலை .) தைத்தியர் FA புத்திரர் ; திதி காசிய 
தேனீ - இது முதுகெலும்பில்லாப் பிராணி ருஷியைச் சந்தியாகாலத்திற் புணர்ந்த 
வகையில் சேர்ந்தது . இதற்கும் வாயில் தால் பிறந்த அரக்கர் , 
துதிக்கையும் பற்களும் உண்டு . இவற்றால் தைத்தியவனம் வியாசர் , பாண்டவருக்கு 
பூவிலுள்ள தேனை யுறுஞ்சி வாழும் . இது வெளிப்பட்டு உபதேசித்த வனம் , 
பலவகையாக மெழுகமைத்துக் கூடு கட்டி தைத்திரியர் - ஒரு ரூஷி ; கௌதாரியிடம் 
அதில் முட்டையிட்டுக் குஞ்சுகளுக் காதா பிறந்தவராம் . 
ரமாய் அதில் தேனை அமைக்கும் . 

தைத்திரீயம் - ஒரு உபநிஷத்து . இது யசுர் 
தேனுகாசுரன் இவன் கம்சனுக்கு நண்ப வேதசாகை , வைசம்பாயனர் கோபத்தால் 
னாகிய அசுரன் . இவன் பிருந்தாவனத்திற் யஞ்ஞவல்கியரால் விடப்பட்ட எசுர்வேத 
கருகிலிருந்த அசுரன் . இவன் கழுதை த்தை அவர் மாணாக்கர் தித்திரிபக்ஷி யுருக் 
யுருக்கொண்டவன் , பலராமருடன் போர் கொண்டு அருந்தியதால் அதற்கு இப் 
செய்ய வந்தனன், இவனைப் பலராமர் 

பெயர் உண்டாயிற்று , 
காலைப் பிடித்து எறிந்துவீச மாண்டவன் . தைத்திரேயர் - கிருஷ்ண யசுர்வேதிகன் 1 
தேனுமதி - இந்திரப்பிரத்தத்திற்கு அருகி தைபாயனம் - துரியோதனன் , தன் சேனை 
லுள்ள தீர்த்தம் . 

கள் இறந்தபின்பு ஜலஸ் தம்பனம் செய் 
தேன் - இது ஒருவகைப் பூச்சியினால் புஷ் திருந்த மடு , 
பங்களிலும் மற்றவைகளிலிருந்தும் கொ தையங்கண்ணன் கடைச்சங்க மருவிய 
ண்டு சேர்க்கும் பொருள் , இது இனிப் புலவன் . ( அகநானூறு ) . 
பான திரவம் , இது மலைத்தேன் , கொம் தையற்பறவை இது, சிறு உருவமுள் 
புத்தேன் , மரப்பொந்துத்தேன் , புற்றுத் ளது . இதன் தலை , கழுத்து, முதுகு கபில 
தேன் மனைத்தேன் , கொதுகுத்தேன் என 

வயிறு சாம்பல் நிறம் . அலகு 
பலவகைப்படும் . 

மெலிந்து கூர்மையுள்ளது . 
தேன்சிட்டு - இவ்வினத்தில் ஒரு வண்டு களில் தன் சத்துருக்களுக்கெட்டாத வகை 
போன்ற உருவுள்ளவைகளும் உண்டு. இவ யில் உதிராத இலைகளுள்ள மரங்களில் 
ற்றின் உடல் சிறிதும் இறக்கைகள் நீண்டு இலைகளை ஒன்று சேர்த்து மரப்பட்டை 
முள்ளவை . இவை நிறத்தால் சீலம், களின் நாரினால் தைத்து மிருதுவான படு 
அலகு மெலிந்து நீண்டு முன் வளைந்திருக் க்கை யமைத்து முட்டை யிட்டுக் குஞ்சு 
கும் . இது , பூக்களிலுள்ள தேனைத் தேடி பொரிக்கிறது . 

வீவர்பர்ட் - ஆபிரிக்காக் 
யுண்ணும் . இது பூக்களி லுட்கார்ந்து கண்ட பறவைகளில் ஒன்று . இது தையற் 
தேனை யுண்பதுமன்றிப் பறந்தவி தமாகவே பறவை போல தீர்ப்புறமாகச் சார்ந்துள்ள 
பூக்களில் அலகை நுழைத்துத் தொங்கும் 

மரங்களை ஆராய்ந்து நார்போல அதை புற் 
மலர்களிலுள்ள தேனைக் குடிக்கிறது . 

களைக் கொண்டுவந்து பின்னி வாய்ப்புறம் 
தேஜஸ்வி - அகத்தியர் போன் ; திருச்யன் நீர்மட்டத்திலிருக்கும்படி கூடு கட்டுகிறது . 
புத்திரன். 

தைவதம் - ஒரு தீர்த்தம் , 
தேஜோவதி - அக்னிதேவன் பட்டணம் ., 


நிறம் , 


தொ 


தை 

தொகாநிலை வினைமுற்று , ஈரெச்சங்கள் , 
தைக்கும் யந்திரம் - இது , மனிதர் துணி எழுவாய் , விளி, இரண்டு , முதலிய ஆறு 
முதலியவைகளைக் கையால் தைத்துக் கஷ் உருபுகள் விரிந்து நிற்பன . (நன்னூல் ). 
டப்படாமல் ஏலை யந்திரத்திலுள்ள சிற் தொகை ஆறு வேற்றுமைத்தொகை, 
சசியில் கோத்துக் கையாலாயினும் காலா வினைத்தொகை , பண்புத்தொகை , உவு 


113 


தொகையை 


008 


தோடை இலக்கணம் 


பல 


மைத்தொகை, உம்மை த்தொகை , அன் இவர் பாடற்கணுள்ள அருந் தொடரே 
மொழித்தொகை , 

இவர்க்கும் பெயராயிற்று . 
தொகைநிலை - 1. கேடின்றியே நிறையக் தொடுகதிர்க்கிள்ளி காஞ்சி 

நகராண்ட 
கீர்த்தியை நிறுத்தி எல்லாரும் போர்க்கள சோழரில் துணையிளங்கிள்ளிக்கு முன் 
த்திலே மடிந்தது . ( பு . வெ . ) 

னோன் ( மணிமேகலை ). 
2. எல்லா அரணிடத்துமுள்ள மாறுபா தொடுப்புழை வேளாளர் இவர்கள் மயே 
ட்டு மன்னர் பலரும் அந்த எயிலிடத்ரே யாளத்திலுள்ள தொடுப்புழை தாலுக்கா 
அவன் பாதத்தைச் சேர்ந்தது . ( பு . வெ .) வில் குடியேறிய வேளாளர் . இவர்கள் 
தொகைநிலைச் செய்யுள் - இது , ஒருவரா ஆதியில் தென்காஞ்சி கும்பகோணத்திருக் 
லுரைக்கப்பட்டுப் பலபாட்டாய் வருவன தவர்கள் . இவர்கள் ஐந்நூற்றில்லர் , மூன் 
வும் , பலரா லுரைக்கப்பட்டுப் பலபாட் னூற்றில்லர் என இருவகையர். இவர்கள் 
டாய் வருவனவுமாம் . இது பொருள் , நாஞ்சி நாட்டு வேளாளரை யொத்தவர்கள் . 
இடம் , காலம் , தொழில், பாட்டு , அளவு இவர்கள் பாஷை மலையாளம் . ( தர்ஸ்டன் .) 
முதலியவற்றாற் தொகுப்படைந்தவை. தொடை இலக்கணம் 

தொடை 
இது பெருங்காப்பியம் , காப்பியம் என அடிகளிலேனும் , பல சீர்களிலேனும் எழு 
இரண்டுவகைத்து . ( தண்டி .) 

த்துக்கள் ஒன்றி வருவ தாம் . அது எது 
தொடர் நீரி - இவ்வூர் நரிகள் ஒன்றையொ கைத்தொடை , மோனைத்தொடை , முரண் 
ன்று தொடர்ந்து சென்ற இடமாம் . தத்த தொடை , இயைபுத்தொடை , அளபெடை 
னேரிக்கு மேற்கே யுள்ளது . (திருவிளை .) த்தொடை என ஐந்தும் ; அடி, இணை , 
தொடர்நிலைச் செய்யுட்குறியணி அஃதா பொழிப்பு, ஒரூஉ , கூழை , மேற்கதுவாய் , 
வது , சாதிக்கத் தக்க பொருளை வாக்கி கீழ்க்கதுவாய் , முற்று இவற்றுடன் பொரு 
யார்த்தத்தினாலாயினும் பதார்த்தத்தினாலா ந்தி ஒவ்வொன்றும் எட்டெட்டுப் பாகுபா 
யினும் அவ்விரண்டினாலுமாயினுஞ் சாதித் டுடையவாம் . அவை அடியெதுகை, இணை 
தலாம் . இதனை வடநூலார் காவியாலங் யெதுகை , பொழிப்பெதுகை , ஒரூஉவெ 
கார மென்பர் . 

துகை , கூழையெதுகை , மேற்கதுவாயெ 
தொடர்நிலைச்செய்யுட் பொருட்பேறணி துகை , கீழ்க்கதுவாயெதுகை , முற்றெது 
அஃதாவது ஒருபொருளைச் சொல்லத் தண் கை மற்றவையு மிவ்வாறு கூட்டிக் காண்க . 
டாபூபிகா நியாயத்தின் மற்றொரு பொரு அடிதோறு முதலெழுத்தொன்றி வரத் 
டோன்று தலாம் . தண்டாபூபிகா நியாய தொடுப்பது மோனைத்தொடை , அடிதோ 
மாவது தண்டத்தை அபகரித்தலினா லத றும் இறுதிக்கணின்ற எழுத்தானும் சொல் 
னிற் சேர்த்துவைத்த அப்ப முதலிய வுண லானும் ஒன்றிவரத் தொடுப்பது அடியியை 
வபகரிக்கப்படுதலுந் தானே விளங்கல் . புத்தொடை , அடிதோறும் முதவிலுள்ள 
இதனை வடளலார் காவியார்த்தாபத்தி இரண்டாமெழுத் தொன்றி வரத் தொடுப் 
யலங்கார மென்பர் . 

பது அடியெ துகைத்தொடை , அடிதோறு 
தொடர்பின்மையணி - காரணம் ஓரிடத் முதற்கண் சொல்லானும் பொருளானும் 
திருப்பக் காரிய மற்றோரிடத்துப் பிறத் மறுதலைப்படத் தொடுப்பது அடிமுாண் 
தலைக் கூறுதல் . இதனை அசங்கதியலங் தொடை , அடிதோறு முதலில் உயிராயி 
காரம் என்பர் . ( குவல . ) 

னும் மெய்யாயினும் அளபெடுத் தொன்றி 
தொடர்ழழதுவமையணி 

அஃதாவது , 

வரத் தொடுப்பன அடியளபெடைத்தொ 
இரண்டு வாக்கியங்களிலுஞ் சாதாரண தர் டை , அடிதோறு மிறுதிக்கணின்ற எழுத்தா 
மத்தைச் சொல்லு தலாம் . இதனை வட னும் ,அசையானும் , சீரானும் , அடியானும் , 
தூவார் பிரதிவஸ்தூபமாலங்கார பென்பர் . 

மற்றை அடிக்காதியாகத் தொடுப்பது அக் 
தொடரக்காஞ்சி - கொலை யஞ்சாத பெரிய தாதித்தொடை , ஓரடி முழுதும் ஒரு சொல் 
நிலையினையுடையவன் புண்ணினைத் தீண்டு லேவாத்தொடுப்பது இரட்டைத்தொடை , 
தற்குப் பயப்பட்டு நடுங்கிப் போய்ப் பெய கூறிய தொடைகளும் தொடை விகற்பங் 
ரிந்தது . பு . வெ .) 

களும் போலாது வேறுபடத் தொடுப்பது 
தொடித்தலைவிழத்தண்டினர் - 1. கடைச் செந்தொடை . ( காரிகை) - முதலிருசீர்க் 
சங்கப் புலவருள் ஒருவர் ; பெருஞ்சாத்த கண் மோனை முதலிய வாத் தொடுப்பது 
னைப் பாடியவர் . (திருவள்ளுவமாலை ). இணை , முதற்சீரிலும் , மூன்றஞ்சீரிலும் 


தாடை 


800 


தோட்டியா 


மோனை முதலிய வருவது பொழிப்பு, நடு 24. முற்று முரண் , 25. அடியியைபு , 26 . 
இருசீரிலுமின்றி முதற்சீரிலும் இறுதிச் இணையியைபு , 27. பொழிப்பியைபு , 28 . 
சீரிலும் மோனை முதலிய வரத் தொடுப் ஒரூஉவியைபு , 29. கூழையியைபு , 30 , மே 
பது ஒரூஉ . இறுதிச் சீரிலின்றி ஒழிந்த ற்கதுவாயியைபு , 31. கீழ்க்கதுவாயியைபு , 
மூன்று சீரிலும் மோனை முதலிய வாத் 32. முற்றியைபு , 33. அடியளபெடை , 
தொடுப்பது கூழை , முதலயற் சீரிலில்லா 34. இணையளபெடை , 35. பொழிப்பள 
மல் மற்ற மூன்று சீரிலு மோனை முதலிய பெடை , 36. ஒரூஉவளபெடை , 37. கூழை 
வருவன மேற்கதுவாய் , ஈற்றயற் சீரிலி யளபெடை , 38. மேற்கதுவாய் அளபெ 
ன்றி யொழிந்த மூன்றிலும் மோனை முத டை , 39. கீழ்க்கதுவாய் அளபெடை , 40 . 
லிய வரத் தொடுப்பது கீழ்க்கதுவாய் , சீர் முற்றள பெடை , 41 , கடையிணைமோனை , 
தோறு மோனை முதலிய வரத் தொடுப் 42. பின்மோனை , 43. இடைப்புணர்மோ 
பது முற்று . 

னை, 44. கடைக்கூழை மோனை , 45. கடை 
தொடை ( தொகை , வகை , விரி ) - ( 1 ) 

மோனை , 46. கடையிணையெதுகை, 47 , 
மோனை , ( ii ) எதுகை , (iii) முரண் , பின்னெதுகை, 48. இடைப்புணரெதுகை, 
(iv ) இயைபு , ( 3) அளபெடை, (vi ) செந் 49. கடைக்கூழையெதுகை, 51. கடை 
தொடை , ( vii) இரட்டைத்தொடை , ( viii ) யெதுகை , 51. கடையிணைமுரண் , 52 , 
அந்தாதித்தொடை என்னும் தொகையா பின் முரண் , 53. இடைப்புணர்முரண் , 54 . 
னும் 1. தலையாகுமோனை , 2. இடையாகு கடைக்கூழைமுரண் , 55. கடைமுரண் , 
மோனை , 3. கடையாகுமோனை , 4. தலை 56. கடையிணையியைபு , 57. பின்னியைபு , 
யாகெதுகை, 5. இடையாகெதுகை , 6 , 58. இடைப்புணரியைபு , 59.கடைக்கூழை 
கடையாகெதுகை, 7. சொன் முரண் , 8 . யியைபு , 60. கடையியைபு , 61. கடை 
பொருண்முரண் , 9. சொற்பொருண்மு பிணையளபெடை , 62 , பின்னிணையளபெ 
ரண் , 10. மோனை முரண் , 11 , எதுகை டை , 63. இடைப்புணரளபெடை , 64 . 
முரண் , 12. செம்முரண் , 13. மோனை கடைக்கழையளபெடை , 65. கடையள 
யியைபு , 14. எதுகையியைபு , 15. முர 

பெடையென்னும் வகையானும் , 66 , அசை 
ணியைபு , 16. அளபெடையியைபு , 17 . விரளச்செந்தொடை , 67. சீர்விரளச்செங் 
மயக்கியைபு , 18. செவ்வியைபு , 19. மோ தொடை , 68. இசைவிரளச்செந்தொடை , 
னையளபெடை , 20. எதுகையளபெடை , 69. முற்றுவிரளச்செந்தொடை , 70. குறை 
21. முரணளபெடை , 22 , மயக்களபெ யீற்று ஒருபொருளிரட்டை , 71. குறை 
டை , 23. செவ்வளபெடை , 24. இயற் 

யீற்றுப் பலபொருளிரட்டை , 72 , நிரை 
செந்தொடை , 

25. மருட்செந்தொடை , யீற்று ஒரு பொருளிாட்டை , 73. நிரை 
26. ஒருபொருளிரட்டை , 27. இருபொரு 

யீற்றுப் பலபொருளிரட்டை , 74. குறை 
ளிரட்டை , 28. பலபொருளிரட்டை , 29 . யீற்று முற்றிரட்டை , 75. நிறையீற் றுமுற் 
இருமுற்றிரட்டை , 30. எழுத்தந்தாதி , 31 . றிடையிரட்டை , 76 , மண்டிலவெழுத்தம் 
அசையந்தாதி , 32. சீரந்தாதி , 33. அடி தாதி , 77. செந்தொடை யெழுத்தந்தாதி , 
யந்தாதி , 34 , மயக்கந் தாதி , 35. இடை 78. மண்டிலவசையந்தாதி , 79. செங்கடை 
வீட்டந்தாதி யென்னும் வகையானும் ; 

யசையந்தாதி , 80. மண்டிலச் சீரந்தாதி , 
1. அடிமோனை , 2. இணைமோனை , 3. பொ 

81. செந்தடைச் சீரந்தாதி , 82 , மண்டில 
ழிப்புமோனை , 4. ஒருஉமோனை , 5. கூழை வடியந் தாதி , 83. செங்கடையடியந் தாதி , 
மோனை , 6. மேற்கதுவாய்மோனை , 7. கீழ் 84. மண்டிலமயக்கந்தாதி , 85. செந்தடை 
க்கதுவாய்மோனை , 8. முற்றுமோனை , 9 . மயக்கர் தாதி , 86 , மண்டில இடையீட்டர் 
அடியெதுகை , 10. இணையெதுகை, 11 . தாதி , 87 , செந்நடை யிடையீட்டந்தாதி 
பொழிப்பெதுகை, 12. ஒருஉவெதுகை, 

என்னும் விரியானும் வரும் , 
13. உழையெதுகை, 14. மேற்கதுவா தொட்டகாஞ்சி அகன்ற இல்லிலே தலை 
யெதுகை , 15. கீழ்க்கதுவாயெதுகை, 16 , மகனுடைய புண்ணைப் பரிகரிக்க நான்ற 
முற்றெதுகை, 17. அடிமுரண் , 18. இணை முலையினையும் பெரிய வாயினையுமுடைய 
முரண் , 19. பொழிப்புமாண் , 20. ஒரூஉ பேய்மகள் புண்ணைத் தீண்டியது . ( பு.வெ.) 
முரண் , 21. கூழைமுரண் , 22. மேற் தொட்டியர் - ஒருவகைக் குறச்சாதியர் . 
கதுவாய்முரண் , 23. கீழ்க்கதுவாய்முரண் , இவர்கள் பாம்பாட்டியும் , பன்றி மேய்த் 


தொட்டிலேற்றல் 


900 


தொண்டைநாடு 


ளும் 


தும் நாடோடிகளாகத் திரிவர். இவர்கள் தம் பர்ணசாலையிடம் அழைத்தனர் . அவ 
தேவதை ஜக்கம்மா , பொம்மக்கா , இவர் ம் விருப்புடன் வந்து குளிர்காய்ந்திருக் 
களுக்குப் பட்டம் நாய்க்கன் , இவர்கள் கையில் விப்ரநாராயணராகிய ஆழ்வார் 
தங்களில் வயது முதிர்ந்தவர்களையும் மணங் அவள் விருப்புடன் கூடியிருந்து அவள் 
கொள்வர் . இவர்களில் காட்டுத் தொட்டி நீங்கச் சகியாதவராயிருக்கையில் பெரு 
யர் என்று ஒருவகை உண்டு . அவர்கள் மாள் பிராட்டிக்குக் காட்டினர் . பிராட்டி , 
நரி , எலி முதலிய தின்பர் . இவர்கள் கம்ள மீட்க அருள் செய்யவேண்டுமெனப் பெரு 
வகுப்புகளில் சேர்ந்தவர்கள் . கப்பலியன் , மாள் , திருக்கோயில் பொன் வட்டிலை 
அனப்பன் , தொட்டியன் , குருபன் , கும்ம அவள் வீட்டிவிடக் கோவில் பரிசாரகர் 
சன் , மீதரன் , ஒட்டன் , சக்கிலியன் இவர் தேடுகையில் அது தேவதேவி யிடத்திலி 
கள் தலைவர் மேட்டுநாய்க்கன் , கொடை ருப்பதுணர்ந்து அவளைக் கேட்கத் தாசி 
நாய்க்கன் , கம்பளிநாய்க்கன் . ( தர்ஸ்டன் ) . விப்ரநாராயணர் கொடுத்தனர் என்றனள் , 
தொட்டிலேற்றல் - பிள்ளை பிறந்த ( க ) -ம் இவ்வகையிருக்கப் பெருமாள் அர்ச்சகரி 
நாள் , ( கஉ )-ம் நாள் , ( கசு ) ம் நாள், (கூஉ )-ம் டம் ஆவேசித்து நாமே செய்தோமென்று 
நாளாதல் சுபக்கிரக முதயமாகப் பஞ்சாங்க கோயிலதிகாரிகளுக்குப் பணிக்கக் கேட்ட 
யோகம் நன்றாக ஊர்த்துவ முகராசி நட் டங்கினர் . பின்பு ஆழ்வார் விசன முற்றுப் 
சத்திரங்களிலே பிள்ளையைத் தொட்டில் பாகவத தீர்த்தங்கொண்டு பெருமாளைத் 
ஏற்றவேண்டும் . 

தொழுது நிற்கப் பெருமாள் தொண்டா 
தொண்டமான் - கள்ளர் சாதியில் 

டிப்பொடியென அழைத்துக் கடாக்ஷித்த 
வகை . இவர்கள் தொண்டமான் நாடாகிய 

னர் . ஆழ்வார் , திருமாலை , திருப்பள்ளி 
புதுக் கோட்டையிலிருந்து வந்தவர்கள் . யெழுச்சி அருளிச் செய்து ( காரு) திரு 
இவர்கள் தொழில் சுண்ணாம்பு கொளுத் நக்ஷத்ர மெழுந்தருளியிருந்து திருநாட்டுக் 
தல் , பறையடித்தல் ; இவர்களுக்குச் சோ கெழுந்தருளினர் . ( குருபரம்பரை.) 
ழிகன் பட்டம் , புதுக்கோட்டை ஜமீன்தா தொண்டனூர் நம்பி - விடல தேவராயன் 
ரூக்குத் தொண்டைமான் பட்டம் . இவர் குமரியைப் பிடித்திருந்த பிசாசை உடை 
கள் அங்கிருந்து வந்தவர்களா தலா லிவர் யவரால் ஒட்டவேண்டிய ஸ்ரீ வைஷ்ண 
கள் அவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் வர். எழுபத்தினாலு சிங்காசனாதிபதிக 
( தர்ஸ்டன்) . 

ளில் ஒருவர் . (குருபரம்பரை . ) 
தொண்டரடிப்பொடியாழ்வார் இவர் தொண்டி சோழகுலத்தவ ருறையும் நக 
கலியுகத்தில் (20 அசு ) பிரபவளு மார் ரம் . இது சேது நாட்டிற்குத் துறைமுக 
கழிய கிருஷ்ணசதுர்த்தசி செவ்வாய்க் மாக இருக்கிறது . சேரர்க்குரிய தொண்டி 
கிழமை கேட்டைநக்ஷத்திரத்தில் திருமண் குடகடற் கரைக்கணுள்ளது . அது குட்டு 
டங் குடியில் ஒரு புரச்சூட ஸ்ரீவைஷ்ண வன் தொண்டி யெனப்படும் . இது கடற் 
வருக்குத் திரு அவதரித்தனர் . இவர் வரு கரையிலுள்ளது . ( புற - நா . ) (சிலப் . ) 
மாலாம்சர் , இவர் திரு அவதரித்து விப்ர 2. இது , சேரர்களுக்கு இராஜதானியா 
நாராயணர் என்ற திருநாமம் சாற்றப் யிருந்த பட்டணங்களில் ஒன்று . 

நன்ன 
பெற்று ஓதியுணர்ந்து திரு அரங்கத்தில் கர்மாந்தை " " குட்டுவன்மாந்தை " எனனப் 
திருமாலைகைங்கர்யம் செய்து கொண்டு புலவர் புகழ்ந்திருக்கின் றனர் . 
மகாவிரக்தரா யிருத்தலைப் பிராட்டிகண்டு தொண்டியாழர்ச்சாத்தன் கடைச்சங்க 
பெண்ணையுமாணாக நினைக்கும் இவரை மருவிய புலவன் . ( அகநானூறு . ) 

என்ன செய்யுமெனப் பெருமாள் தொண்டியோர் சோழகுலத்தவர் . 
அதை உனக்குக் காட்டுகிறேன் என்று தொண்டீரநாடு காஞ்சிபுரி ; தொண்டீர் 
விரக்தராகிய இவரைத் தேவதேவியை னைக் காண்க . 
விட்டு மயக்க ஏவினர் . தேவதேவி மயக்க தொண்டீரன் - சிவகணத் தலைவன் ; இவன் 
மயங்காதது கண்டு தாசியாகிய அவள் மாலதி யென்பவளைக் காமுற்று - அரச 
தானும் கைங்கர்யபரையா யிருக்கையில் னாய்ப் பூமியிற் காஞ்சிபுரியைச் சிலகால 
ஒருநாள் நல்லமழை வருஷித்துத் தேவதே மாண்டனன் . 
வியை நனைத்தது . இவளைக் கண்ட ஆழ் தொண்டை நாடு - மேற்கில் பவளமலையினை 
வார் இரக்கமடைந்து தேவதேவியைத் யும், கிழக்குக் கடலையும் , தெற்குப் பினா 


மாயை 


தோண்டைமானிளந்திரையன 


901 


தோல்காப்பியதோ 


கினி நதியையும் , வடக்குத் திருவேங்கடத் சம் வளருதல் , புண்ணாதல் , ஜலம் வடிதல் 
தையும் எல்லையாகக்கொண்ட நாடு , 

முதலிய உண்டாம் . 1. கண்டவாதரோ 
தொண்டைமானிளந்திரையன் 

கடியனர் 

கணி , 2. கண்டபித்தரோகணி , 3. கண்ட 
உருத்திரங்கண்ணனாரால் பாடல் பெற்ற சிலேஷ்மரோகணி , 4. கண்டாத்தசோ 
வன் , நாகப்பட்டினத்துச் சோழன் , பிலத் கணி , 5 கண்ட திரிதோஷரோகணி , 6 . 
தின்வழி நாகலோகஞ் சென்று நாககன் கண்டசாலிகசோகம் , 7. களபிருந்தரோ 
னிகையைப் புணர்ந்தனன் . ஆங்கு அவ கம், 8. துண்டகேரிகாசோகம் , 9. களாக 
ளுக்கு ஒரு புத்திரன் பிறக்க அவள் , அர ரோகம் , 10. அலாபுகரோசம் , 11. சதக் 
சனை யான் பெற்ற புத்திரனை என்செய்க 

கினிரோகம் , 12. களவித்திரதிரோகம் , 
என் றனள்.. 

அரசன் ஆதொண்டைக் 13. களாற்புதரோகம் , 14. வாதகள கண்ட 
கொடியைச்சூடி அனுப்புக என்று தன் சோகம் , 15. பித்தகள கண்டரோகம் , 16 . 
னகாஞ் சென்றனன் . நாககன்னிகை தன் சிலேஷ்மகள கண்டரோகம் , 17. மேதோ 
புத்திரனுக்கு அரசன் சொற்படி ஆதொண் களகண்டரோகம் , 18. சாக்கினிரோகம் 
டை மாலையை அடையாளமாகச் சூட்டிக் ஆக கண்ட ரோகம் ( 18) . 
கடலில் விட்டனள் . குமரன் கடலினின்று தொம்பாவர் ( தொம்பர் ) இவர்களிற் 
கரையேறி அரசனால் உரிமை பெற்றனன் . சிலர் கழைக்கூத்தராய் ஊர் ஊராய்த் திரி 
இவனே ஆதொண்டைச் சக்கிரவர்த்தி , ந்து ஆட்டம் ஆடிப் பிழைப்பர். பலர் மாத் 
காஞ்சிமண்டல மாண்டவன், ( புறா . ) தால் சீப்பு , ஈருளி முதலிய செய்து கடை 
தொண்டைமான் - A. ஆதொண்டைச் சக் களில் விற்றுப் பிழைப்பர் . 

இவர்கள் 
கிரவர்த்தியைக் காண்க . இவன் சோழ பெரும்பாலும் மராத்தி, தெலுங்கு , முத 
னுக்கு நாககன்னிகையிடம் பிறந்து திரு லிய பேசுவர் . இவர்களிற் சிலர் ஜால 
வேங்கடத்தில் பெருமாளுக்குத் திருத்தொ வித்தை செய்வர் . இவர்கள் பெரும்பாலும் 
ண்டைச் செய்ததனால் தொண்டைமான் தாழ்ந்த ஜாதியர் . ( தர்ஸ்டன் ) 
என்று பெயர் பெற்றவன் . இவன் ஒரு தொய்யில் - மாதர்முலைமீதெழுதுஞ் சந்த 
சன்மத்தில் அரங்கதாசன் என்னும் சூத் னக்கோலம் . இது மன்ம தனது கொடி 
திரன் ; திருவேங்கடத்தில் புட்பகைங்கர் படை முதலிய எழுதலாம் . 
யஞ் செய்து வருகையில் மனைவிமாருடன் தொலைவு - கூறியதுகூறல் , மாறுகொளக் 
நீர்விளையாடிக் கொண்டிருந்த குண்டலன் கூறல், பொருளலகூறல் , மயங்கக்கூறல் , 
என்னும் காந்தருவனைக்கண்டு எச்சிலடை கேட்போருக்குத் துன்பமுண்டாகப்பழித்த 
ந்து புட்பத்தைக் கொட்டித் தீர்த்தமாடி மொழிகளால் இழித்துக்கூறல் , தானே 
அசரீரி சொற்படி தொண்டைமானாகப் ஒருபொருளைக் கருதிக்கூறல், இன்னாவகை 
பிறந்து திருப்பணி நடத்திப் பகைவர்க் யால் மனங்கொளாமையாம் . ( யாப்பு - வி . ) 
கஞ்சி வேங்கடத்துப் பெருமாளிடம் முறை தொல்கபிலர் இவர் பாடிய நற் . 114- ல் 
யிட்டு அவர் சங்காழி தாப் பெற்றுப் பகை கரையைப் " புள்ளித்தொல்கரை " என்று 
வரை வென்று பெருமாளை இத் திருவேங் கூறிய அடைச் சிறப்பால் தொல்கபிலரெ 
கடத்தில் சங்காழியிலாது என்றும் தரிச னப்பட்டார் . குறிஞ்சித் திணையைச் சிறப் 
னந்தா வரம் பெற்றவன் . தொண்டைமான் பித்துப் பல படியாகப் புனைந்து பாடியுள் 
என்பது சோழர் பின்வந்த அரசருக்குப் 

ளார் . 

பல உள்ளுறைகளடுக்கிக் கூறியுள் 
பட்டப் பெயர் என்றுங் கூறுவர் . சோழர் , ளார் . நற் . 328 மடலேறுவனெனுந் தலை 
பல்லவர்களைச் செயித்து அவர்கள் நாட் வன் கூற்றாக இவர் கூறியது வியப்புடைய 
டைக் கைக்கொண்டபின் இப் பட்டத்தை தாகும் . குறு . 14. இவர் பாடியனவாக 
வகித்தனர் என்பர் . 

நற்றிணையில் நாலு பாடல்கள் , குறுந்தொ 
B. இவன் காஞ்சி நகாத்திருந்த ஓர் அர கையில் ஒன்றும் , அகத்தில் ஒன்றுமாக 

அதியமானெடுமானஞ்சி , ஒளவை ஆறு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. 
இவர்கள் காலத்தில் இருந்ததாகக் கூறு தொல்கபிலன் - கடைச்சங்க மருவிய புல 
கின்றனர் . ( புறம் . ) 

வர் . ( அகநானூறு . ) 
தொண்டையில் உண்டாகும் சோகம் - ( 18 ) தொல்காப்பியதேவர் - 1. இவர் ஒரு தமி 
எனப்படும் . இந்த சோகம் திரிதோஷம் ழாசிரியர் . இவர் திருப்பாதிரிப் புலியூர்க் 
களில் கண்டத்தின் உட்புறத்தில் தர்மாமி கலம்பகம் பாடினவர் . இத் தலத்திற்கு 


சன் . 


தொல்காப்பியம் காமுனிவர் 


903 


தாடர் 


வந்த இரட்டைப் புலவர்களை அத் தல்வாசி தொழில் -1 . ( க ) ஆக்கல் , காத்தல் , அழித் 
கள் கலம்பகம் பாடித்தர வேண்டியபோது தல். ( ச ) உழவு , தொழில், வரைவு , வாணி 
தொல்காப்பிய தேவர் பாடியுள்ள இத்தலத் பம் , விச்சை, சிற்பம் . 
சிற்கு நாங்கள் கலம்பகம் பாடல் தகுமோ 2. அந்தணர் அறுதொழில் - ஓதல் , 
எனப் புகழப்பட்டவர் . இவர்காலம் இரட் ஒதுவித்தல் , வேட்டல் , வேட்பித்தல் , 
டைப் புலவர் காலத்திற்கு முன்னிருக்க ஈதல் , ஏற்றல் , அரசர் அறுதொழில் - 
லாம் . இதனை “ தொல்காப்பிய தேவர் ஓதல் , வேட்டல் , சதல் , உலகோம்பல் , 
சொற்ற தமிழ்ப் பாடலன்றி , நல்காத் திருச் படைபயிற்றல் , பொருதல் , வைசியர் அறு 
செவிக்கு நாமுரைத்த தேறுமோ, மல்காப் தொழில் - ஓதல் , வேட்டல் , ஈதல் , பொரு 
புனல் ததும்ப மாநிலத்துக் கண்பிசைந்து , ளீட்டல் , பசுக்காத்தல் , ஏருழல், சூத்திரர் 
பல்காற் பொருளிழக்கும் பாற்கடலொன் அறுதொழில் - முதன் மூவர்க்கும் ஏவல் 
நீந்தார்க்கே ” என்பதா லறிக . 

செயல் , பொருளீட்டல் , உழுதல் , பசுக் 
2. சமணர் கோவிலுக்குக் கல்லறுப்பிக் காத்தல் , குயிலுவத் தொழில் செயல் , 
கச் சிவ தலத்தார் தங்களெல்லை யென்ற காருகவினை செயல் . 
போது பாடியது , “ வேதமொழி விசும்பு தொழிற்பெயர் முதனிலை புடைபெயர் 
மேனி சுடர்விழிமண் , பாதந்திருப்பாதிரிப் ச்சி விகுதி ஏற்பது . ( நன் . ) 
புலியூர் - நாதர், பரமாம்பரமாம் பகெட தொழனை - யமுனை நதிக் கொரு பெயர் .. 
லெண்டிக்கும் , காமாமவர்க் குயிர்ப்பால் (சிலப்பதிகாரம் .) 
கால் இவர் கலம்பகம் பாடிச் சிதம்பரத் தொளைக்கருவி நாகசுரம் , புல்லாங்குழல் , 
தில் கயிறு போட்டுப் பார்க்கக் கண்ட கவி , முகவீணை , தவளசங்கு முதலியன. 
பாடுவார் பாடும் பரிசில் வரிசை யெல் தொள்ளைக்காதர் - இவர்கள் சாணார் வகை 
லாம் , ஆகிவாரன்றி யயலாரறிவரோ , தோ யில் சேர்ந்தவர்கள் . இவர்கள் நாடாரென 
வொர் காதன்றே தோன்றாத்துணையையர் . அழைக்கப்படுகின்றனர் . இவர்கள் சென் 
பாடுவாரோ ரிருவர்க்கிட்ட படை வீடே . னையில் நெற் குத்தி வியாபாரஞ் செய்கின் 
தொல்காப்பிய மகாழனிவர் 

அகத்தியர் 

றனர். தொள்ளைக்காதர் குடிசை , இவர்க 
மாணாக்கருள் ஒருவர் ; ஜமதக்கி முனிவர் ளிருக்கும் இடம் . ( தர்ஸ்டன் ) . 
குமார் . இவர் சரிதையை அகத்தியரைக் தொற்றங்கொற்றனர் - கடைச்சங்க மருவிய 
காண்க . இவர் தமிழில் ஐந்திலக்கணம் புலவர் ( அகநானூறு . ) 
இயற்றியவர். இவர்க்குத் திரண தூமாக்கி தொன்மை பழைமைத்தாய் நிகழ்ந்த பெ 
யெனவும் பெயர் . அகத்தியர் இவரைச் ற்றி உரைக்கப்படுவது . ( யாப்பு - வி . ) 
சுவர்க்கம் புகாதிருக்கச் சபித்ததினால் ஆசி 
ரியரையும் அவ்வாறு சபித்துப் பாண்டி 
யன் மகாகீர்த்திசபையில் அதங்கோட்டா 
சான் முன்னிலையில் தாம் இயற்றிய நூலை தோகைமலைக்குறவர் சென்னை இராஜ 
அரங்கேற்றியவர் . ( தொல்காப்பியம் .) தானியின் தெற்கில் உள்ள ஒருவகைக் 
தொல்காப்பியம் - இது அகத்தியர் மாணாக் குறவர்கள் . இவர்கள் குறவர்களல்லர் ; ஒரு 
கருள் ஒருவரும் , திரணதூமாக்கினி யென் 

வகைத் திருட்டுத் தொழில் செய்வோர் , 
னும் பெயர் பெற்றவருமாகிய தொல்காப் ( தர்ஸ்டன் ). 
பிய குடியிற் பிறந்த தொல்காப்பிய மக தோசலன் கம்சனால் மல்லயுத்தத்திற் 
ருஷியா லருளிச் செய்யப்பட்டது . இது கேவப்பட்டுக் கிருஷ்ணனால் மாய்ந்த ஒரு 
எழுத்து , சொல் , பொருள் , யாப்பு , அணி அசுரமல்லன் . 
முதலிய ஐந்திலக்கண நிரம்பியது . இது தோடகாசிரியர் - ஆனந்த கிரியென்போர் . 
( கசக ) சூத்திரங்கள் கொண்டது. இதற் சங்கராசாரியர்க்கு மாணாக்கர் . 
குக் கல்லாடர் , இளம்பூரணர் , சேநாவ தோடர் - நீலகிரியிலுள்ள ஒருவகைச் சாதி 
ரையர் , பேராசிரியர் , நச்சினார்க்கினியர் யார் . இவர்கள் எருமைகள் வளர்த்துப் பால் 
முதலியோர் உரைகூறி யிருக்கின்றனர் . நெய் விருத்தி செய்து ஜீவனம் செய்வர் . 
இது தமிழிற் சிறந்த இலக்கணம் . இடைச் வீட்டிற்குள்ளிருந்து இவர்கள் வெளிக 
சங்கத்தார்க்கும் , கடைச்சங்கத்தார்க்கும் ளில் பெரும்பாலார் உலாவுவதில்லை . இவர் 
ஏலாக விருந்தது . 

கள் தங்களுடைய தொழிலையே செய்வார் 


தோ 


தோட்டி 


903 


நோல்வித்தானம் 


கள் , அல்லது வேறு யாருக்கும் அடங்கி 
நடப்பவர்கள் அல்லர் . ( தர்ஸ்டன் ). 
தோட்டி - கிராமத்தில் தொண்டு செய்ப 
வன் . இவன் எல்லாத் தாழ்ந்த வேலையும் 
அதிகாரிகள் கட்டளையிட்டால் செய்பவன் . 
கிராமத்தாரை அழைத்தல் , காவல் காத் 
தல் , குப்பை களை தல் , பணவசூலைக் கஜா 
னாவில் சேர்த்தல் முதலிய வேலைகள் எல் 
லாம் செய்பவன் . ஆனாலும் இவன் பெறும் 
சம்பளம் மிகச் சிறிது , ( தர்ஸ்டன்) 
தோட்டிமலை - இது கண்டீரக்கோப்பெரு 

நள்ளியுடையது . ( புற - நா .) 
தோட்டையங்காரப்பை - வானமாமலை 
ஜீயர் திருவடி சம்பந்தி . வாதூலகோத்தி 
ரத்தவர் . இவர் சோளங்கிபுரத்தில் வியா 
பகரா யிருந்தவர் . 
தோத்தாரம்மன் கிடாம்பி இராமாநுசப் 

பிள்ளான் . குமரி , அப்புள்ளார் சகோதரி , 
தோபகன் அற நூல்வழி ஒழுகுகின்றவ 
னாய் அரசனால் ஏவப்படாமலே சலம் முத 
லியவைகளை அரசர்க்கு முதலில் தெரிவிப் 
பவன் . ( சுக்ரநீதி . ) 
தோயன்மாறன் - கோனாட்டு எறிச்சலூர் 

மதுரைக் குமரனாரால் பாடப்பெற்றவன். 
தோரியமடந்தையர் - ஆடலில் முதிர்ச்சி 

பெற்ற மங்கையர் . 
தோலாந்தா எரிப்பு - ஒரு பாத்திரத்தின் 
நடுவில் மருந்தைக் கயிற்றில் கட்டித் 
தொங்கவிட்டு எரிப்பது . 
தோலாமொழித்தேவர் - சூளாமணி என் 
னும் தமிழ்க்காப்பியஞ் செய்தவர் . இவர் 
கார்வெட்டி நகராண்ட விசயராசன்காலத் 
திருந்ததாகத் தெரிகிறபடியால் இவர் இரு 
ந்தகாலம் சற்றேறக்குறைய ( க 600 ) u 
இருக்கலாம் என்பர் . ( சூளாமணி .) 
தோலாவழக்கன் திருமங்கை யாழ்வாரு 

க்கு மந்திரி. 
தோலுழிஞை வெற்றியுடன் இசையை 
உண்டாக்குமெனச்சொல்லிப் பழையதாகி 
வந்த கிடுகு படையைச் சிறப்பித்தது . ( புற 
வெண்பா ). 

இழுமென்ற மெல்லியவாய சொற் 
களால் விழுமியவாய்க் கிடப்பனவும் எல் 
லாச் சொற்களுடன் கூடிய பல அடிகளை 
யுடையனவாய்க் கிடப்பனவும் என இரு 
வகை. ( யாப்பு - வி . ) 
தோல்வித்தானம் - தோல்வித்தான மாவது 
யாதேனும் ஒரு விஷயத்தில் ஒருவர் கொள் 
கைக்கு மற்றொருவர் கொள்கை மாறு 


பட்டுழி மெய்யுணர்வகைவருதல் காரண 
மாக நியாய சபையிலே வாதியும் , பிரதி 
வாதியுமாகி நின்று பிரமாணதிகளோடும் 
வாதிக்குந் தருக்க வாதத்திலே தடுமாறிக் 
கூறுதலினாலாவது தவறொன்றாகக் கூறுத 
வினாலாவது ஒருவர் தோல்விக்கிடனாதலே 
யாம் . " வாதம் பேசுவார் தோல்வியுறுதற் 
கேதுவே தோல்வித் தானம் " என்பது 
தருக்க சங்கிரக தீபிகை, தோல்வித் தானத் 
தினை வடநூலார் நிக்கிரகத்தானம் என்பர் . 
நிக்கிரகம் - தோல்வி , தள்ளுதல் ; தானம் - 
இடம் , இருக்கை ; வாதி - தன் பக்ஷத்தை 
முதலெடுத்துக் கூறுவோன் ; பிரதிவாதி 
வாதி கூற்றுக்களை மறுத்துரைப்போன் . 
தோல்வித்தானம் ( 22 ) வகைப்படும் என்று 
சில தருக்க நூல்களுக்குச் சிவஞான சித்தி 
யும் கூறும் . " காண்டுந் தோல்வித் தான 
மிரண்டிருபத்திரண்டாம் " என்பது சிவ 
ஞானசித்தி. தோல்வித்தானங்கள் ( 22 )-ம் 
சிவஞானசித்தி யுரைகளுள்ளே 

மறை 
ஞானசம்பந்தர் , சிவாக்கிரயோகியார் , சிவ 
ஞானதேவர் , நிரம்பவழகிய தேசிகர் என் 
னும் நால்வரும் செய்த உரைகளிலும் 
கௌதமருடைய நியாய சூத்திர வரையி 
லும் , தருக்க சங்கிரக தீபிகையின் உரையா 
கிய நீலகண்டீயத்திலும் , விரித்துக் கூறப் 
பட்டிருக்கின்றன. நியாய சூத்திரத்திலே 
கூறப்பட்டுள்ள ( கச ) பதார் தங்களுள்ளே 
தோல்வித் தானமும் ஒன்று . அதுவே 
இறுதியிற் கூறப்பட்டுள்ளது . தருக்க சங் 
கிரக தீபிகையிலும் உத்தேச மாத்திரையா 
கக் கூறப்பட்டிருக்கின்றன . தருக்க பரி 
பாடையிலுஞ் சுருக்கமாகக் கூறப்பட்டிருக் 
கின் றன் . பிரபாகரம் பாட்டம் முதலிய 
நூல்களிலே விரித்துக் கூறப்பட்டிருக் 


இன்றன . 


தோல் 


( 1 ) பிரதிஞ்ஞா ஹானியாவது பிரமா 
ணம் முதலியவைகளாலே சாதிக்கத் தக்க 
தென்று தன்னால் விரும்பிச் சொல்லப் 
பட்ட பொருளைச் சாதித்து முடியாது 
அப்பொருட்குக் கேடுறுமாறு பேசுதல் , 
பிரதிஞ்ஞாஹாநி என்பதற்குப் பிரதிவாதி 
கூற்றுக்களை அங்கீகரித்துக்கொண்டு தன் 
கொள்கைகளை விடுதலென்பாரு முளர் . 
பிரதிஞ்ஞா உடன்பட்டுக் கூறப்பட்ட 
பொருளையுடைய வாக்கியம் ; 

ஹாதி 
கேடு , அழிவு, விடுதல் . 

( 2) பிரதிஞ்ஞாந்தரம் - பிரதிருஞாந்தா 
மாவது தன்னாலே முன்னர்க் கூறப்பட்ட 


தோல் வித்தானம் 


80 


தோல்வித்தானம் 


பிரதிஞ்ஞை பிரதிவாதியாலே மறுத்துரை 
க்கப்பட்டுழி . அதனைச் சாதிக்காமல் வே 
றொரு பிரதிஞ்ஞையைக் கூறுதல் , பிர 
திஞ்ஞை - மேற்கோள் ; அந்தரம் - வேறு . 

( 3 ) பிரதிஞ்ஞாவிரோதம் - பிரதிஞ்ஞா 
விரோதமாவது தன்னாலே சொல்லப்பட்ட 
மேற்கோளுக்குச் சம்பந்தமில்லாத வே 
றோரே துவினைக் கூறு தல் , பிரதிஞா-மேற் 
கோள் ; விரோதம் - மாறுபாடு , 

( 4 ) பிரதிஞ்ஞாசந்நியாசம் - பிரதிஞ்ஞா 
சந்நியாசமாவது தன்னாலே கூறப்பட்ட 
மேற்கோள் பிரதிவாதியாலே மறுக்கப் 
பட்டுழி அதனை முற்றும் விட்டுவிடுதல் , 
பிரதிஞ்ஞா - மேற்கோள் . 

சந்நியாசம் - 
முற்றவிடுதல் . 

( 5 ) எத்துவந்தரம் - எத்துவந்தரமாவது 
தன்னாற் சொல்லப்பட்ட பிரஞ்ஞையின் 

பிரதிவாதியாலே மறுக்கப்பட்டுழி 
வேறோர் ஏதுவினைக் கூறுதல் . 
காரணம் , அந்தரம் - வேறு இதனை ஏத்து 
வபரம் எனவும் கூறுவர் . 

(6 ) அர்த்தாந்தரம் - அர்த்தாந்தரமாவது 
தன்பால்வருங் தோல்வியை மறைக்கக் 
கருதி முன்னர்ச் சொன்னபொருட்கு உப 
யோகமில்லாத வேறு பொருள்களைக் கூறு 
தல் . அர்த்தம் - பொருள் . அந்தரம் - வேறு 

( 7 ) நிரர்த்தகம் - நிரர்த்தகமாவது பிரதி 
வாதியாதும் பேசானாகவுந் தான் வீண் 
வார்த்தைகளைப் பேசுதல் நிரர்த்தகம் - பய 
னில் வார்த்தை . நீர் - இன்மை . அர்த்த 
கம் - பொருளுடையது . 

(8 ) அவிஞ்ஞாதார்த்தம் - அவிஞ்ஞா தா 
ர்த்தமாவது சபையாரும் , பிரதிவாதியும் 
அறிந்து கொள்ளற்கரிய பொருளுடைய 
சொற்களை எடுத்துக்கொண்டு பேசுதல் . 
அவிஞ்ஞா த - அறியப்படாத , அர்த்தம் - 
பொருள் . 

( 9 ) அபார்த்தகம் - அபார்த்தகமாவது 
யாதேனும் ஒரு பொருளும் இல்லதாக 
ஒன்றோடொன்று அவாவிப் பொருந்துத 
லில்லாத சொற்களைத் தொடுத்துக் கூறு 
தல் , அவாய்நிலை முதலியன இல்லனவா 
கப் பேசுதல் என்பாருமுளர் . அப் - நீங் 
கிய , அர்த்தகம் - பொருளுடயது அபார்த் 
தகம் என்பதனைப் பொருட்போலி என்று 
மொழிபெயர்ப்பாரு முளர் . 

(10 ) அப்பிராப்த்தகாலம் - அப்பிராப்த்த 
காலமாவது மேற்கோள் , ஏது முதலியன 
வெல்லாம் முறைதவறி முன் பின்னாக 


நிற்குமாறு பேசுதல் . அப்பிராப்த- அடை 
யப்படாத, காலம் . 

( 11 ) நியூகம் - நியூகமாவது தன்னாற் 
சொல்லப்பட்ட பிரதிஞ்ஞையை நிலைபெ 
றுத்தும் உறுப்புக்களை முற்றக்கூறாது சில 
உறுப்புக்கள் குறைவுபடக் கூறுதல் . 
நம் - குறைவு , குன்றக்கூறல் . 

( 12 ) அதிகம் - அதிகமாவது இயையும் 
உபயோகமும்பற்றி எது முதலிய உறுப் 
புக்களை அதிகமாகக் கூறுதல் , அதிகம் - 
மிகை , மிகைப்படக் கூறுதல் . 

( 13 ) புநருத்தம் - புநருத்தமாவது அது 
வாதமின்றி முன் சொன்ன சொல்லினையா 
வது பின்னுங் கூறுதல் , புகருத்தம் 
கூறியதுகூறல் , புந - பின்னர் , உக்தம் 
சொல்லுதல் . அதுவா தமாயின் , புநருத் 
தம் குற்றமாகாது . 

( 14 ) அந்துபாடணம் - அந் நுபாடணமா 
வது வாதியினாலுஞ் சபையாராலும் சொல் 
லப்பட்ட வாக்கியத்தை மறுக்கும் போது 
பின்னர் எடுத்துக் கூறு தலாகிய அநுவதித் 
தலைச் செய்ய இயலாமை . அநது பாட 
ணம் . வழிமொழிய மாட்டாமை , அந் - 
இன்மை . அநுபாடாணம் வழிமொழிதல் . 
அது - பின் . பாடணம் - சொல்லுதல் , 

( 15 ) அஞ்ஞானம் - அஞ்ஞானமாவது 
சொல்லப்படும் வாக்கியம் மூன்று முறை 
சொல்லப்பட்டுச் சபையாரால் பொருளறி 
யப்பட்டும் அதன் பொருளை அறியமாட் 
டாமை , அஞ்ஞானம் - அறியாமை , அ - 
இன்மை . ஞாநம் - அறிதல் . 

( 16 ) அப்பிரதீபை - அப்பிரதீபையா 
வது வாதியாலே சொல்லப்பட்டது உத்த 
ரங் கூறுதற் கேற்றதென் றறிந்தும் உத்த 
ரங் கூறாது கடவுளைத் தியானித்தல் , வே 
றொன்று படித்தல் , மேலே பார்த்தல் முத 
லியன செய்து யுத்தியின்மையைக் காட்டு 
தல் , அப்பிரதீபை - புத்தியின்மை ; அ - 
இன்மை ; பிரதீபை - புத்தி , காலத்துக் 
கேற்ற அறிவு . அப்பிரதீபை என்பதனை 
அப்பிரதிரூபகதை என்பாருமுளர் . 

( 17) விக்ஷேபம் -விக்ஷேபமாவது நியாய 
சபையிலே வாதமாரம்பித்த பின்னும் வாதி 
யாவது , பிரதிவாதியாவது மத்தியஸ்தர் 
முதலினோரில்லை என்று சொல்லி எடுத்த 
விஷயத்தைத் தூரவிடுத்துக் காலங்கழித் 
தல் , விக்ஷேபம் - தூரவிடுதல் . 

( 18 ) மதா நஞ்ஞை- மதா நுஞ்ஞையா 
வது தான் கூறியவைளிலே பிரதிவாதி 


தோழப்பர் 


905 


தோற்றம் 


விடுத்தல் . 


பண 


ஏற்றிய குற்றங்களை மறுத்துரையாது தந் தீர்த்தற்குரிய அன்பு பொருந்திய 
உடம்பட்டுப் பிரதிவாதிக்கு வெறுப்புண் துணைவியாம் . 
டாக எண்ணி இட்டமுள்ளவைகளைக் கூறு தோற்கருவி இவை பேரிகை , படகம் , 
தல் . மத - அறியப்பட்ட . அநுஞ்ஞை - இடக்கை, உடுக்கை, மத்தளம் , சல்லிகை, 
சம்மதி , 

கரடிகை , திமிலை , குடமுழா , தக்கை , 
( 19 ) பரிய நுயோச்சியோபேக்ஷணம் கணப்பறை , தமருகம் , தண்ணுமை, 
பரிய நுயோச்சியோபேக்ஷணமாவது மறுத் தடாரி , அந்தரி , முழவு , சந்திரவளையம் , 
துரைத்தற்குத் தக்கதாகப் 

பிரதிவாதி மொந்தை , முரசு , கண்விடு தூம்பு , நிசா 
கூறிய வாக்கியம் தோன்று தலை அறிந்தா ளம் , துைெம , சிறுபறை , அடக்கம் , தகு 
வது அறியாமலாவது மறுத்துரையாது ணிச்சம் , விரலேறு , பாகம் , உபாங்கம் , 

பரிய 

நுயோச்சியம் - உடன்ப நாழிகைப்பறை , துடி , பெரும்பறை என்ப 
டற்குரியது . உபேக்ஷணம் விருப்பின்மை வைகளாம் . இவை அகமுழவு, புறமுழவு , 

( 20 ) நிரநுயோச்சியா நு யோகம் - நிரது அகப்புறமுழவு , புறப்புறமுழவு , 
யோச்சியா நுயோகமாவது தோல்வித்தான ண்மை முழவு , நாண்முழவு , காலை முழவு 
மடையா தவனை அடைந்தனை யென்று 

என எழுவகைப்படும் . அவற்றுள் அக 
தோல்வித் தானங் கூறுதல் . நிரநுயோச் 

முழவு மத்தளம் , சல்லிகை, இடக்கை, 
சியம் - உடன் படாமைக்குரியது . 

கரடிகை, பேரிகை, படகம் , குடமுழா 
யோகம் - சொல்லற் கியைந்தது . 

முதலிய , அகப்புறக் கருவியாவன - தண் 
( 21 ) அபசித்தாந்தம் - அபசித்தாந்தமா 

ணுமை , தக்கை , தகுணிசசம் முதலிய 
வதுயாதேனும் ஒரு சாத்திரசித்தாந்தத்தை 

புறமுழவாவன கணப்பறை முதலிய 
அநுசரித்துப் பேசத் தொடங்கி அதனை 

புறப்புறக் கருவியாவன - கூறியவற்றுள் 
மறந்து அந்தச் சித்தாந்தத்திற்கு மாறா 

அடங்காத நெய்தற்பறை முதவிய , பண் 
யுள்ள வேறொரு சித்தாந்தத்தினைப் பின் 

ணமை முழவாவன - முரசு , நிசாளம் , துடு 
அநுசரித்துப் பேசி முடித்தல் . அப - விப 

வை , திமிலை முதலிய . வீரமுழவு நான் 
ரீதம் . சித்தாந்தம் - முடிந்த முடிபு . அபசித் 

காம் . நாண்முழவாவன - நாட்பறை அதா 

வது நாழிகைப்பறை , காலை முழவாவன - 
தாந்தம் என்பதனைப் போலிச்சித்தாந்தம் 
என்பாருமுளர் . 

துடி , மத்தளம் ; இதில் மத்து . ஓசைப் 

பெயர் . இசை இடனாகிய கருவி கட்கு 
( 22 ) ஏத்துவாபாசம் ஏத்துவபாசமாவது 

எல்லாம் தளமாதலின் மத்தளம் எனப் 
எடுத்துக் கொண்ட பிரதிஞ்ஞைக்கு இயை 

பெயர் ஆயிற்று . இதற்கதிட்டான தெய் 
பில்லாத எதுக்களைக் கூறுதல் . 

வம் , நான் முகன் என்று கூறுப . சல்லி 
காரணம் , ஆபாசம் - போவி . 

சல் என்ற ஓசை உடைமையின் 
தோழப்பர் - 1. இவர் வேங்கடாசாரியர் 

பெற்ற பெயர் . ஆவஞ்சி - ஆவின் வ 
என்று இயற்பெயருள்ள ஒரு ஸ்ரீவைஷ் சித்தோலைப் போர்த்தலால் பெற்ற பெயர் . 
ணவர் . இவர் வைதிகசார்வ பௌமரென 

குடுக்கை - குடுக்கையாக அடைத்தலால் 
வும் கூறப்படுவர் . ஹாரீதகோத்திரத்திற் 

குடுக்கை என்ப . இடக்கை - வினைக்கிரி 
பிறந்தவர் . ஸ்ரீ ஆதிவண் சடகோபசுவாமி 

யைகள் இடக்கையால் செய்தலால் பெற்ற 
களுக்குச் சிஷ்யர் . இவரது ஊர் மணற் பெயர் . கரடிகை - கரடி கத்தினாற்போல் 
பாக்கம் . இவர் வடமொழியில் கிருஹ்ய 

ஓசை உடைத்து ஆதலால் பெற்ற பெயர் . 
ரத்தம் , ஸ்மிருதிரத்நாகரம் , பிதிர்மேதசா 

மத்தளம் , சல்லிகை, உடுக்கை இவைகளை 
ரம் , தசநிர்ணயம் , ஆசௌசசதகட் முத முதற்கருவி , இடைக்கருவி , கடைக்கரு 
லிய இயற்றினவர் . 

விகளாகக் கொள்க . இவையன்றிக் கர 
2. இவர் மேனாட்டவர் , இவர் பட்டர் டிப்பறை , பன்றிப்பறை , ஒரு கட்பகு 
பிரான் புருஷாகாரமாக மணவாளமாமுனி வாய்ப்பறை , துந்துபி , தூரியம் , பம்பை , 
களை ஆச்ரயித்தவர் . அழகிய மணவாளப் தம்பட்டம் , தலை விரிபறை , மரக்காற்பறை 
பெருமாள் நயினாருக்குத் தம்பியார் . 

முதலிய உளவாம் . 
தோழி - இவள் செவிலிக்கு மகளாய் நன் தோற்றம் - ( உ ) சார் , அசாம் . ( ச ) பையில் 
மையும் தீமையு மாய்தலுடன் தலைமக பிறப்பன , முட்டையிற் பிறப்பன . நில 
ளுக்கு உசாத்துணையாய் அவளது வருத் திற் பிறப்பன , விய வெயிற் பிறப்பன. 

114 


கை - 


தோற்றுன்னர் 


906 


நகர்வன 


பன . 


தோற்றுன்னர் சாலியன் பார்ப்பினியைப் தோஷ்டா காச்யபருக்கு அதிதியிட முதி 
புணரப் பிறந்தவன், 

த்த குமரன் ; துவாதசாதித்தரில் ஒருவன் ; 
தோஷங்கள் - ( எ ) 1. அபத்திய தோஷம் , இவனைத் துஷ்டா என்பர் ; துஷ்டாவைக் 
ஸ்திரீசங்கமதோஷம் , விஷம் தோஷம் , 

காண்க . 
விஷமசீதளதோஷம் , ரக்தசிக்வகதோ 
ஷம் , பீதசிக்வசதோஷம் , கிருஷ்ணசிக் 

தௌ 
வகதோஷம் , 
2. இது குழந்தைகளுக் குண்டாகும் தௌமியர் 

தௌமியர் - 1. மந்தாரன் தந்தை . 
தோஷங்கள் . இது ( க )வகை ( 1 ) நாய்முள் 

2. ஒரு இருடி ; பாண்டவருக்குக் குரு . 
தோஷம் - இது வாயில் முட்போல் எழும் தௌர்வாசம் - துருவாசர் செய்த புராணம் . 
புதல் பாலுண்ணாமை , அள்ளு, கபம் , கால் 
வலி , சுரம் உண்டாம் . 
( 2 ) எச்சில்தோஷம் - இதனால் , மயக் 

ந 
கம் , சுரம் , பேதி , சீறியழல் உண்டாம் . 

( 3 ) குளிசதோஷம் - இது , கருப்பம் நகான் சத்ரு குமரன் , நாகன் , 
வேண்டிடின ஸ்திரிகுளிசம் கட்டிக்கொள்ளு நகர்வன இவ்வினத்திற் சில தரையில் 
கையில் எதிர்ந்த குழந்தைகளுக்கு உச்சி 

ஊர்ந்து செல்வன . 

சில கால்களால் நட்ட 
பள்ளம் விழல், கண் குழி தல் , அதிசுரம், 

சில பறப்பன உண்டு . நகர்வன 
இளைப்பு , பேதி உண்டாம் 

புழு , பாம்பு முதலிய ; நடப்பன எலி , கீரி , 
( 4 ) தூரஸ்திரீபரிச தோஷம் - தேக அணில் முதலிய ; பறப்பன ஈ , கொசுகு , 
இளைப்பு , பாலெ திரெடுத்தல் பேதி , கண் வண்டு முதலிய . இவற்றிற் சில மனி 
ணிற் பீளை இதற்கு முட்டுத் தோஷம் தர்க்கு உதவியாயும் , சில துன்பஞ் செய் 
எனப் பெயர் . 

வனவாயு மிருக்கின்றன. பட்டுப் 

புழு 
(5) சையோகபுருஷபரிசதோஷம்- கண் மண்புழு போல்வன பட்டைத் தருகின் 
குழி விழல், உடம்பு பசத்தல் , சீறியழல் , றன . மண்புழு பூமியைத் தொளைத்துப் 
பாலெதிரெடுத்தல் இதை விஷதோஷம் பண்படுத்துகின்றன . சில வண்டுகள் துன் 
என்பர் . 

பஞ் செய்யும் கொசு முதலியவற்றைத் 
(6 ) சையோகஸ்திரீபரிசதோஷம் - நெ தின்று சுகமுண்டாக்குகின்றன . 
ஞ்சு வறட்சி , கண் குழி தல் , வெளிறல் , மண்புழ - இது , மண்ணில் அழுகிய 
பால் குடியாமை , நித்திரையின்மை முத பொருளைப் பிறப்பிடமாக்கொள்வது . இத 
லிய உண்டாம் . 

ற்குக் கைகால் முதலிய உறுப்புகளில்லை . 
( 7 ) அளிதோஷம் - பாலெடுத்தல் , நெஞ் இதற்கு வாயும் , ஆசன த்வாரமும் உண்டு . 
சடைப்பு , தேக நாற்றம் உண்டாம் . 

இது வளைதோண்டும்போது மண்ணை வாய் 
(8 ) குளித்தவள் எடுத்த தோஷம் - பா வழி யுறுஞ்சி மலத்வாரவழி விட்டுவிடும் . 
லெடுத்தல் , உச்சி பள்ளம் , வாயுலால் முத இவ்வினத்தில் சிறுபாம்பு என ஒன்றுண்டு . 
லிய உண்டாம் . 

அது விஷமுள்ளது . 
( 9 ) தேரை தோஷம் - இது தேரைகள் ஒளிப்புழ - இது , மேனாடுகளிலுள்ள 
குழந்தைகளின் மேல் வீழ்ந்து பீச்சுவதால் புழுக்களில் ஒன்று . இப்புழுவின் உடலில் 
உண்டாவது . கால் கைகள் சூம்பல் , மாறு ஒருவகை ஒளியுண்டு. அவ்வொளியால் 
றெம் , வாட்டம் , பாலுண்ணாமை , முதலிய விரோதிகளைப் பயமுறுத்தும் . அவ்வொளி 
குணங்களை உண்டாக்கும் . 

யைத் தான் வேண்டும் போது உண்டாக் 
தோஷன் – 1. யஞ்ஞமூர்த்திக்குத் தக்ஷணை கிக் கொள்கிறது . ஆண்புழுவிற்கு ஒளி 
யிட முதித்த குமரன் . 

யில்லை . அது பறந்து போய் விடுகிறது . 
2. வசுக்களில் ஒருவன் தருமத்திற்கு 

இது தளிர்களை உணவாக் கொள்ளும் . 
வசுவிடத்துதித்த குமரன் , பாரி சரவரீ . இன்னும் ஐரோப்பாவில் ஒருவகைப் புழு 
தோஷா - புட்சிபாரன் பாரி , குமார் பிர Bristleworm ) இப் புழு அட்டையைப் 
தோக்ஷன் , நிசிதன் , வியுஷ்டி , 

போன்று நகருகையில் ஒருவித திரவத் 
தோஷை - 1. பவரன் தேவி. 

தைக்கொண்டு நகருகிறது . இதனுடம்பில் 
2. புஷ்பாருணன் தேவி , 

மயிர்களடர்ந் தழகாயிருக்கும் என்பர் . 


கேர்வன 


907 


நகர்வன் 


சிறுப்புழ - சாணிகளிலும் மலங்களி 
லும் , அழுகிய மாம்சங்களிலும் , புளித்த 
மாக்களிலும் ஈக்களிடும் முட்டைகளிலும் , 
அழுகிய பொருள் களி லுண்டாம் . சில 
புழுக்கள் மரங்களிலும் , இலைகளிலும் , 
இடத்திற்குத் தக்க நிறம் பெற்றிருக்கும் . 

உடம்பில் கூடுகட்டும்புழ - சில புழுக் 
கள் தங்கள் வாயிலுள்ள எச்சிலைக்கொண்டு 
தங்களைச் சுற்றிக் கூடுகட்டிக்கொண்டு 
அவைகளை மூடவும் திறக்கவும் வைத்துத் 
தம்மைக் காத்துக்கொள்கின்றன. 

எறும்பின்பாகை - சில புழுக்கள் மண் 
வெட்டி போன்ற தலைகளைப் பெற்றுப் 
பூமியில் குழி தோண்டி அக்குழியைச்சுற்றி 
மணலைக் 

காவலாகக் கொண்டிருக்கும் . 
ஏதேனும் எறும்பு தவறிக் குழியில் விழின் 
அதனை ஆகாரமாகக் கொள்ளும் . இவ் 
வகை புழுக்கள் ஆபிரிக்கா பாலைவனத்தி 
லதிகம் உண்டு என்பர் . ஒருவகை வண்டு 
பாம்பார்டியர்பீட்டல் இது தன் பின்புறத் 
தில் ஒருவகை விஷத்ரவத்தைப் பீச்சுவது . 

மாப்புழ - இப் புழுவிற்கு வண்டுகளுக் 
கிருப்பது போல் ஆறு கால்களுண்டு . முன் 
வாயில் முன் நீண்ட கூரிய பற்களுண்டு , 
இப் பற்களால் மரங்களைத் தொளைத்துண் 
கின்றன . இவ்வினத்திற் சில வண்டுக 
ளாக மாறிப் பறந்து மரங்களைத் தொளைக் 
கின்றன . 

சிரோசிபாலஸ் - இது லண்டன் பட்ட 
ணத்தை அடுத்த 

கிராமங்களிலுள்ளது . 
இது பார்வைக்கு விநோத உருவுள்ளது . 
2 அங்குல நீளம் , இதன் தலையில் படிகம் 
போன்ற கொண்டையுண்டு , கால்கள் 120 
உடல் கண்ணாடி போல் ஒளியுடன் கூடி 
யும் , நீலங்கலந்த பசுமையாயும் வால் சிவ 
ந்துமிருக்கிறது . இது நீரிலும் நிலத்திலும் 
வாழும் . தண்ணீரில் மல்லாந்து நீந்தும் . 

கம்பளிப் பூச்சிகள் இவை ஒருவகைப் 
புழுக்கள் , இவற்றின் தேகத்தில் ஒரு 
வகையான மயிர்கள் அடர்ந்திருக்கின்றன . 
அம்மயிர்கள் தேகத்தின்மீது படின் ஒரு 
வகையான அரிப்புத் தடிப்புண்டாம் . சில 
வேளைகளில் புண்ணாகியும் விடும் . இவை 
ஆயிரக்கணக்கான முட்டைகளிடும் . அவ 
ற்றிவிருந் துண்டாம் புழுக்கள் தோட்டங் 
களை நாசமாக்கும் . 

துணீப்புழ - ஈரப்பசையுள்ள கம்பளி 
கள் , சால்வைகளில் வால் நீண்ட புழுக்க 
ளுண்டாய் முட்டையிட்டுப் புழுக்களாகின் 


நன , 

அப்புழுக்கள் தம்மைக் காத்துக் 
கொள்ளக் கம்பளிகளை வாயிலுள்ள பற்க 
ளால் கத்திரித்துக் கூடுகட்டுகின்றன . 

அரக்குப்புழ - இது ஒரு சிறிய புழு , 
இதற்கு ஆறு கால்களும் , இரண்டு பரிச 
உறுப்புகளும் , கண்களுமுண்டு . இவை 
செந்நிற முள்ளவை. இவை துவர்ச்சத் 
துள்ள மரத்தின் சத்தை உறுஞ்சுகின்றன . 
பெண்புழுக்களின் வயிற்றில் , பிறந்த 2 
மாதத்தில் சிவந்த திரவப்பொருளுண்டாம் . 
அதுவே அரக்குச் சாயத்திற்கு ஆதாரம் . 
பின்பு அவை கொம்புகளில் ஒருவித பசை 
யால் கூடுகட்டுகின்றன . அக் கூடுகளில் 
இப் புழுக்கள் ஒருமாதகாலம் தூங்குகின் 
றன . பிறகு பட்டாம்பூச்சி யுருக்கொண்டு 
பறந்து செல்கின்றன . இப் பூச்சிகள் உட் 
டைவிட்டுச் செல்வதற்கு முன் கூட்டை 
வெந்நீரிலிட்டு அரக்கைச் சுத்தஞ்செயது 
சாயத்தையும் கொள்வர் . இச்சாயம் பட்டு 
நூற்கு உதவி . 

சாயப்பூச்சி - இது அமெரிக்காகண்ட 
தேசங்களில் கள்ளிச் செடிபோன்ற செடி 
களில் கூடுகட்டி வசிக்கும் . இது செந் 
நிறமாய் வண்டுபோல ஆறு கால்களைப் 
பெற்று முகத்தி லிரண்டு பரிச உறுப்புட 
னிருக்கும் . இப்பூச்சுகளை உலர்த்தி இடித் 
துத் தண்ணீரில் கரைத்துச் சாயம் உற் 
பத்தி செய்கின்றனர் . 

இந்திரகோபப்பூச்சி - இது இந்தியா 
வில் செம்மண் களர்நிலங்களில் உள்ளது . 
வண்டுபோல் ஆறு கால்களைப் பெற்றுப் 
பட்டுப்போல் நிறங்கொண்டது. 
மழைக்காலங்களி லுற்பத்தியாகி 3 வார 
மிருந்து அழிகிறதாம் இது முட்டை 
யிட்டுக் குஞ்சுபொரிப்பது . இதன் வேறு 
வகை உற்பத்தி இப்பூச்சியைச் சுத்தமாகக் 
காயவைத்து மக்காமல் பத்திரப்படுத்தி 
வேண்டும் போது அதை இடித்துத் தூளாக்கி 
ஈர வைக்கோலின்மீது தூவி அவ் வைக் 
கோலை மடித்து ஈர இடத்தில் 12 மணி 
நேரம் வைத்திருந்தால் , தூவின துகள்கள் 
பூச்சிகள் ஆகின்றன . ஆதலி 

ஆதலி னிதனை 
உயிர்த்தெழும் பூச்சி என்பர் . 

பட்டாம்பூச்சி - ( வண்ணாத்திப் பூச்சி ) 
இது, கம்பிளிப்பூச்சிகளில் திருந்தியவுரு 
வுள்ளது . இதன் இரக்கைகள்பட்டுப்போலி 
ருத்தலாலிதற்கு அப் பெயர் வந்தது . 
இவை , இலைகளில் சிறு மூட்டைகளிடு 
கின்றன . இவை கூட்டினின்று வெளி 


ஈகாவன 


908 


நகர்வன 


வந்தபோது புழுவினுருவடைந்து இலை 
களை ஆகாரமாகக் கொள்கின்றன . பின் 
னிவற்றிற்கு அழகான இரக்கைகள் தோன் 
றிப் பறந்து சென்று புட்பங்களிலுள்ள 
தேனையுண்டு சீவிக்கின்றன . இப்பூச்சிக 
ளில் பல வேறுபாடுகளுளளன . அவை 
(8000 ) த்திற்கு அதிகம் என்பர் . 

வெட்டுக்கிளிகள் , இவை , பசும் புற் 
றரைகளில் குளிர்ந்த இடங்களில் வசிக் 
கின்றன இவை புழுவினத்தில் திருந்திய 
இரக்கை கொண்டவை . புற்களிலுள்ளவை 
பசுமை , மற்றவை பல நிறங்கொண்டவை . 
இவை தம்முட்டைகளைப் பூமியிலிட்டு மண 
லால் மறைக்கின்றன . இவை இலைகளைத் 
தினறு ஜீவிக்கின்றன . சில வெட்டுக்கிளி 
கள ஆயிரக்கணக்காய் வெகுதூரம் பறந்து 
சென்று பயிர்களை நாசஞ்செய்கின்றன . 
சில காலத்திற்குமுன் சில சாதியர் வெட் 
இக்கிளிகளை ஆகாரமாக் கொண்டிருந்தன 
ராம் . இவ்வினத்தில் ஈட்டித்தலை வெட்டுக் 
கிளிகளுண்டு இவற்றிற்குக்கொண்டைகள் 
மிருகங்களின் கொம்புகள் போலவும் , சில 
வற்றிறகு ஆயு தங்கள் போலவு மிருக்கின் 
றன . இவைகளுக்குக் கண் வாய்கள் மற்ற 
வெட்டுக்கிளிகளைப்போ விலாமல் கால்களு 
க்குக் கீழ்ப்புறமாக இருக்கின்றன . இவை 
பச்சோந்தியைப் போல் நிறமாறு பாடடை 


றிலுள்ள புழுக்கள் இவற்றின் கால்களில் 
ஒட்ட இவை அன்னபானாதிகளில் தங்கு 
வதால் மனிதர்களுக்குப் பல வியாதிக 
ளுண்டாகின்றன . 

தேன் ஈக்கள் - இவை வசதியான மரங் 
களில் தம்மிடத்துண்டான ஒருவகை 
மெழுகைக்கொண்டு முதலில் தேனைச்சே 
கரித்துவைக்கக் கூடு செய்து பிறகு முட் 
டைகளிட இடஞ் செய்கின்றன . 
தேன் நீர் , சர்க்கரை, பூவின்சத்து , சாயப் 
பொருள் , நிரஸவஸ்து சேர்ந்தவையென்று 
ஆராய்ந்தோர் கூறுகின்றனர். 

மின்மினிப்பூச்சிகள் - இவை ஈக்களி 
னினத்தைச் சேர்ந்தவை . இவை மின்ன 
லைப்போல விட்டுவிட்டு ஒளி கொடுத்துப் 
பறப்பவை . இவற்றிற் சிலவற்றிற்கு உட 
லின் பின்னும் , சிலவற்றிற்கு மார்பிலும் , 
சிலவற்றிற்குக் காலிலும் ஒளியுண்டாகின் 
றது . இவ்வாறு ஒளியுண்டாவதற்கு அவற் 
றின் உடம்பில் பாஸ்பரஸ் எனும் ஒரு 
வகை பாஷாணசத்துள தென்பர் . இவை 
பலவகை ஒளிகளை உண்டாக்குகின்றன . 
இவ்வகையில் தென் அமெரிகாவிலுள்ள 
ஒருசாதி விளக்கின் ஒளிபோலவே ஒளி 
தருகின்றதாம் . அவற்றைப் பிரயாணிகள் 
பிடித்து இரவில் கால்களில் ஒட்டவைத் 
துக்கொண்டு நடப்பர் என்பர் . 

பேன்கள் - இவை , அழுக்கிலும் , வயர் 
வையிலும் உண்டாவன . இவ்வினத்தில் 
தலைப்பேன் , சீலைப்பேன் , மாட்டுப்பேன் , 
செடிப்பேன் முதலிய உண்டு . இவைக 
ளுக்கு ஆறு கால்கள் , 

உணவு உதிரம் 
உறுஞ்சல் இவைகளும் ஒட்டுவியாதியை 
உண்டு செய்வன . இவ்வினத்தில் செடிப் 
பேன் , அசுவுணி , மாப்பூச்சி , பட்டைப் 
பேன் முதலியவுண்டு . செடிப்பேன் தலைப் 
பேன் போலுருப் பெற்ற தாய்ச் செடியின் 
சத்தையுறுஞ்சுவது . அசுவுணி ( அசரை ) 
அவரை முதலிய செடிகளில் கூட்டமாக 
இருந்து செடியின் சத்தையுறுஞ்சும் , மரப் 
பூச்சி செடிகளில் வெண்ணிறப் புள்ளியிட் 
டதுபோல் தொட்டால் ஒட்டும் மாப்போ 
லிருந்து செடிகளின் சத்தை ஈர்ப்பது . 
பட்டைப்பேன் மரப்பட்டைகளி னிடத் 
தில் தங்கி மரச்சத்தை ஈர்ப்பது . எரிபூச்சி 
இது அவரை முதலிய கொடிகளில் தங்கிச் 
சத்தை உறுஞ்சுவது . 
செதில் பூச்சிகள் - இவை 

மரப்பட் 
டைச் செதிள்களிலிருந்து மரச்சத்தையுண் 


கின்றன . 


இன்றன . 


கொசுக்க .. - இவை , அழுக்கு நீரில் 
தோன்றும் புழுவினத்தில் திருந்தியவை . 
இவ்வினத்தில் ( 400 ) க்கு மேற்பட்ட வகை 
கள் உண்டு . இவ்வினத்தில் பெண் கொசுக் 
களே இரத்தபானி , இவை புழுவுருமாறிய 
பின் நான்கு கால்களும் , ஊசிபோல் உதி 
ரம் உறுஞ்சும் துதிக்கையும் சிறகும் பெறு 

ஒரு கொசு ஆயுட்காலத்தில் 
( 400 ) முட்டைக ளிடுகின்றன . 

ஈக்கள் இவைகளும் புழுக்களின் வேறு 
பட்டுச் சிறகு பெற்றவை , இவ்வினத்தில் 
வீட்டு ஈ , காட்டீ , குருட்டீ , தேனீ, கதண் 
டீ, நாயீ , எனப்பலவகை. வீட்டீ ஒரே 
மூச்சாக ( 760 ), கஜம் பறக்கும் என்பர் . 
இதனுடல் (3 ) பகுதிகளாகப் பிரிவுள்ளது , 
சிலவற்றிற்குக் கண்கள் பெரியவை . சில 
ஈக்கள் கொசுக்கள் பெற்றிருக்கும் ஊசி 
போன்ற உறுப்பால் இரத்தம் உறுஞ்சும் . 
சில ஈக்கள் நாறிய பொருள்களில் புழுக் 
களை ஈனும் . இவை மலம் , மூத்ரம் , அழு 
கிய பொருள்கள் மீது உட்கார் தலால் அவற் 


நகர்வன் 


905 


க்கர்வன் 


உண்டு . 


பன . இவை கம்பு எனும் காளியத்தைப் 
போல் உருவமுடையது . 

மோட்டுப்பூச்சி - இது ஆறு கால்களை 
யும் இரத்தமுறுஞ்சும் ஒரு துதிக்கையு 
முடைய்து . அழுக்கில் பிறப்பவை , இவை 
தொத்து வியாதியுண்டாக்குவன . 

தெள்ளுப்பூச்சிகள் - இவை மோட்டுப் 
பூச்சியினத்தில் வேறு பட்டவை இவை , 
மாடு , நாய் , பூனை முதலியவற்றிலும் வீடு 
களின் மூலை முடுக்குகளிலும் வசித்து இர 
த்தம் உண்பன . இவை அதிவேகமாய்த் 
துள்ளி மறைதலால் இவை துள்ளுப் பூச் 
சியாம் பெயர் பெற்றிருக்கலாம் . 

மெழுதபூச்சிகள் - இவை மோட்டுப் 
பூச்சியினத்தைச் சேர்ந்தவை . இவை இள 
மையில் ஒருவகை மெழுகை மரத்தில் கக் 
குகின்றன . இவற்றைச் சீனர் பல வேலை 
களுக்கு உபயோகிக்கின்றனர் . 

சீனவிளக்குப் பட்டாம் பூச்சிகள் 
சைனா தேசத்தில் ஒருவகை பட்டாம்பூச்சி 
களுக்கு நீண்ட மூக்குகள் இஷ்டப்படி நீட் 
டவும் குறுக்கவு முண்டு . இம்மூக்கின் 
ஒளியால் இரவில் இரை தேடுகின்றன . 
இவற்றைப்போல் தென் அமெரிகா பிர 
சில் நகரத்தும் சில நீண்ட கழுத்துகளும் 
சிலுவை போல் நீண்டகொம்பும் கொம்பின் 
குறுக்கில் சிறு பந்து போன்ற உறுப்பும் 
இஷ்டப்படி நீட்டக் குறுக்கப் பெற்றும் 
ஒளி பெற்றும் இருப்பன என்ப , 

தும்பிகள் - இவற்றின் உருவம் கொசு 
க்களை ஒத்தது, கண்கள் பெரியவை . இர 
க்கைகள் அபிரகத் தகடுபோ லுள்ளன . 
இவையும் புழு வகையில் திருந்தியவை . 
இவை கொசு , புழுக்களையும் தேனையும் 
ஆகாரமாக்குகின்றன . இதனைத் தட்டா 
ரப்பூச்சி யெனவுங் கூறுவர் . . 

காப்பான் பூச்சி - இது, செந்நிறமாய் 
இருளடைந்த வீடுகளிலும் , பெட்டிகளிலு 
மிருந்து அசுத்த காற்றை யுண்டாக்கி மனி 
தர் உறங்குகையில் கடிப்பது . 

பாச்சை - இது , ஒரு சிறு பூச்சி வீடு 
களிலுள்ள பெட்டி பலகணி முதலியவற்றி 
விருந்து மனிதர் உறங்குகையில் கடிப்பது . 

பிள்ளைப்பூச்சி - இது அழுக்குள்ள நீர் 
தங்குமிடங்களி லுண்டாகிச் சிறு புழுக்க 
ளைத் தின்று ஜீவிப்பது . 

சுவர்க்கோழி - இது , ஒருவகைப் பூச்சி , 
இது பாசைப்போன்று பெரிதா யிருக்கும் . 
இது தன் காலின் பின்புறத்துள்ள வால் 


போன்ற உறுப்பைத் தட்டுதலால் ஒரு 
வகை ஓசை செய்கிறது . 

எறும்புகள் - இவை முட்டையினின் 
றும் பிறப்பனவற்றைச் சேர்ந்தவை . இவ் 
வினத்தில் பலவகை உண்டென்பர் . அவை 
சிற்றெறும்பு , கட்டையெறும்பு , சிவப்பெ 
றும்பு , கறுப்பெறும்பு , தேன்எறும்பு பயிர் 
செய்யும் எறும்பு , வெள்ளை எறுமபு , முசட் 
டெறும்பு , நாயெறும்பு , தச்சுவேலை வெறு 
ம்பு , சம்மட்டி எறும்பு , கொத்து வேலை 
எறும்பு , பறக்கும் எறும்பு , சிற்றெறும்பு 
இவற்றின் உடல் ( 3 ) வகைகளாகப் பிரிக் 
கப்பட்டிருக்கின்றன . தலை , உடல் , வயிறு , 
இவை முதிரின் இரக்கைகளும் கொள்ளு 
கின்றன . வாயில் பரிசவுறுப்புக்களிரண் 
டுள ; கால்கள் ஆறு . இவை பிராணிகளை 
வாயினாற் கடித்து வயிற்றினிறு தியிலுள்ள 
கொடுக்கினால் விஷமூட்டுகின்றன . இவற் 
றினும் பலவகைத் தொழில் செய்வன 

கட்டை யெறும்பு - கட்டைகளி 
லும் , மரங்களிலு முள்ளவை ; இவை சில் 
விஷமுள்ளவை . சிவப் பெறும்பு - செந் 
நிறமுள்ளவை ; இவையு மெறும்பின் வகை 
யின கறுப்பெறும்பு - கருநிறமுள்ளவை ; 
இவை கடித்தால் கடினமாகக் கடியில் உதி 
மும் உண்டாம் . தேன் எறும்பு - இவை 
அமெரிக்கா முதலிய நாடுகளிலுள்ளவை 
இவை 

கட்டெறும்பின் வடிவுள்ளவை ; 
இவை தேன்களைச் சேகரித்துத் தமக்கு 
அடிப்புறத்துள்ள பைபோன்ற உறுப்பில் 
சேர்த்துண்கின்றன ; அந் நாட்டார் அவற் 
மின் தேனைக் தங்கள் விருந்து காலங்களில் 
உபயோகப்படுத்துகின்றனர் . பயிர் செய் 
பும் எறும்புகள் அமெரிக்காவின் மற் 
றொரு பக்கத்தில் ஒருவிதமான எறும்புகளி 
ருக்கின்றன ; அவை கூட்டமாகச் சென்று 
இலைகளைப் பறித்துக்கொண்டு வந்து தம் 
வளைகளில் வசதியான இடத்தில் சேகரிக் 
கின்றன ; அவை காளான்களாக முளைக்க 
அவைகளைச் சில ஜாதி எறும்புகள் ஆகா 
ரமாகக் கொள்கின்றன ; சில தாம் இருக் 
கும் இடத்தைப் புழுதியாக்கி எருவிட்டு 
ஒருவி தமான தானியத்தை விதைத்துப் 
பயிரான பின் தமக்குள்ள களஞ்சியங்களில் 
சேர்த்து வைத்து உண்கின்றன. கூடிவாழ் 
எறும்புகள் - சில எறும்புகள் கூட்டமாய்க் 
கூடி வெள்ளங்களுக்கஞ்சி மேட்டுப்பால் 
இல் புற்றுகளைக் கட்டி வாழ்கின்றன. வெ 
ள்ளம் புற்றுகளை மூடின் அவை யொன் 


கோவன் 


910 


கோவன 


றையொன்று பந்து போற் கட்டிக்கொண்டு 
மிதந்து சென்று மேடான இடங்களிலே 
னும் மரங்களிலேனும் ஏறி கூடி வாழ் 
கின்றன . சில எறும்புகள் தானியங்களைத் 
தங்கள் கூடுகளில் தக்க இடங்களில் சேக 
ரித்து வைத்து ஊறவைத் துண்கின்றன . 
சில எறும்புகள் சேகரித்த தானியங்களை 
மாவாக்கி அவற்றை மாத்திரைபோல் திர 
ட்டி உலரவைத்துச் சேர்த்து வேண்டிய 
போது உண்கின்றன . இவற்றைப் பிஸ் 
கோத் சுடும் எறும்பென்பர் . வெள்ளை 
எறும்பு - வெண்ணிறமா யுள்ள எறும்பு. 
முசுட்டெறும்பு - இவை மரஞ் செடிகளின் 
குளிர்ந்த இடங்களில் கூடுகட்டி வாழ்கின் 
றன , லெற்றிற்குச் கால்கள் நீளம் , இவ் 
வெறும்புகள் முட்டையிட்டே வாழ்கின் 
றன . இம் முட்டைகள் தோன்றும்போது 
சிறியனவாய் வெளிவந்த பின் வளருகின் 
றன . இவற்றில் சில எறும்புகளுக்குப் 
பேய்க்கால் எறும்புகள் என்று பெயர் . 
அவை கருமையாய் உருவத்தில் சிறி தாய்க் 
கால்கள் சற்று நீண்டிருப்புன. எறும்பு 
கள் பெரும்பாலும் வளை தோண்டி வாழ் 
வன. சில எறும்புகள் மரத்தில் கூடுகட்டி 
வாழ்வன. சில மாப்பட்டைகளை மென்று 
கூழாக்கித் தேனடை போன்ற கூடுகளைக் 
கட்டுவன. அவை காற்றிற்கும் மழைக்கும் 
விழா, ஆஸ்திரேலியாலிலுள்ள சில எறும் 
புகள் பெரிய புற்றுக்களைத் தெற்கு வடக் 
காகக் கட்டுகின்றனவாம் . அவற்றிற்கு அங் 
காட்டார் காந்த எறும்பென்று பெயரிட் 
டிருக்கின்றனர் . 

குளவி - இது , எறும்பினத்தில் திருந் 
திய பெரிய உருவும் இரக்கையும் உடை 
யது . இது புழுக்கள் முதலியவற்றை ஆகா 
ரமாக்கிக்கொள்வது . இவற்றிற் சில மண் 
ணாலும் சில அரக்கை யொத்த பொருள்க 
ளாலும் கூடுகள் கட்டி முட்டையிட்டு அவ 
ற்றிற் காதாரமாகப் புழுக்களைக் கொன்று 
கூட்டில் புகுத்தி மூடுகின்றன . அதன் 
குஞ்சுகள் பருவமடைந்த பின் கூட்டை 
விட்டு வெளியாகின்றன . இவ்வினத்தில் 
கருங் குளவிகள் உண்டு . 

கறையான் , செல் , சிதல் இவை 
எறும்பின் வகைகளில் திருந்தியவை . 
இவை நிறத்தால் வெண்மை , இவை ஒன் 
றுசேர்ந்து வாழ்தலால் பெரிய புற்றுக் 
களைக் கட்டுகின்றன . இவை தாம் பெற்ற 
பொருள்களை அரித்துத் தின்கின்றன. 


இவற்றிற்கு வயது வந்தபோது அவை 
இரக்கை பெற்றுப் பறந்து பல இடங்களை 
அடைகின்றன . இவ்வீசல்களுக்குப் பிறப் 
பிடமாய்ப் பெருஞ் செல் ஒன்று புற்றின் 
அடிப்பாகத்திலிருக்கின்றது . அது , ஒரு 
நாளில் ( 80 ) ஆயிரம் முட்டையிடுமென்பர் . 

அந்துப்பூச்சி - இது சிறு பட்டாம்பூச்சி 
போன்ற உருவமுள்ளது . 

இது நெல் , 
அரிசி முதலிய உருப்படி யிருக்க உள்ளிரு 
க்கும் சத்தை அரிப்பது . 

வண்டுகள் - பெரும்பாலும் வண்டுகளு 
க்கு ( 6 ) கால்களும் உள்ளும் புறம்புமாக 
நான்கு இரக்கைகள் இருக்கின்றன . மே 
விரக்கை ஒடுபோல் மெல்லிய உள் இரக் 
கைக்குக் காப்பாக இருக்கின்றது . இ 
வினத்தில் பல லக்ஷ கணக்கானவை உண் 
டென்பர் . அவற்றுள் சில உளுவண்டு , 
மரவண்டு , உருட்டுவண்டு , பொன்வண்டு, 
முதலிய , வண்டினத்தின் கண்களுக்கு 
இமைகளில்லை . அவற்றிற்குக் கண்கள் 
சல்லடைக் கண்களை யொத்தன . பற் 
கள் வாள் போன்றவை . 

உளுவண்டு 
இவ்வண்டின் மூக்கில் ஊசிபோன்ற உறு 
ப்பொன்றுண்டு. அதனால் இது தானிய 
முதலியவற்றைத் தொளைத் துண்கிறது , 
பொன்வண்டு - வண்டை யொத்துத் தலை 
மாத்திரம் பளபளப்புள்ள ஒளியுள்ள தாய் 
இலைகளைத் தின்பது . மரவண்டு - மரங்க 
ளுக்குள்ளாய் மரங்களைத் திருவிப் பலவழி 
யாக்கி நாசஞ் செய்வது . உருளைக்கிழங் 
கின் வண்டு - இது உருளைக்கிழங்கின் செ 
டிகளை நாசமாக்குவது . மாம்பழ வண்டு 
இது , மாம்பழத்தினுள் உள்ள வித்தை 
இடமாக்கொண் டரித்துத் தின்பது . உரு 
ட்டுவண்டு - இது , பூமியில் வளை தோண்டி 
ஆகாரத்தின் பொருட்டுச் சாணி , மல முத 
லியவற்றை உருட்டிக்கொண்டு சேர்ப்பது . 
தேன் தும்பி - இது மேல் நாட்டுக் காடுகளி 
லுள்ள வண்டு 

SRO 

இதற்கு நீண்ட தும்பி 
யுண்டு . அதனால் பறக்கையில் பூக்களில் 
உள்ள தேனைக் கிரகிக்கிறது . மருந்து 
வண்டு - இது ஐமோயாவின் தென்பாகத்தி 
லிருக்கிறது . இவ்வண்டுகளில் ஒருவகைத் 
தைலமிறக்கி மருந்தாக உபயோகிக்கின் 
றனர் , 

நாகப்பூச்சி - ( பூநாகம் ) இது பூமியில் 
வளைதோண்டிக்கொண்டு மண்ணைத்தின்று 
மண்ணையே எச்சமிட்டு வாழ்வது . 
வினத்தில் மேற்கிந்திய தீவு முதலியவற் 


நகர்வன 


911 


நகர்வன 


றில் ஒருவகை உண்டு . அவை பாம்பின் 
தோலையொத்த தோலும் , பல்வியின் தலை 
போன்ற தலையும் பெற்றவை , இவை 
2 அடிகளுக்கு மேலும் தக்க கனமும் பெற் 
றவை . மற்றொருவகை உடலில் பாம்பிற் 
குள்ளது போல் கட்டுகள் உண்டு . மற்றொரு 
வகைக்குப் பாம்பின் நாக்கையொத்த நாக் 
கும் உண்டு , சில விஷமுள்ளனவாக யிருக் 


கின்றன . 


கின்றன . 


மாவட்டை - இந்தச் சாதியில் பலவகை 
பேதமும் நிறமும் உண்டு . இதன் உடல் 
பல வளையங்கள் பெற்றவை . தேக முழு 
தும் பல கால்களுண்டு. இதற்குப் பயம் 
நேருகையில் அது தன்னைப் பந்து போல் 
சுருட்டிக்கொள்கின்றன . 

பூரான் - இது தட்டையான உருக் 
கொண்டு பல கால்களையும் , பின்பக்கம் 
கூரிய கொடுகையும் முகத்தில் பரிசவுறுப் 
பையுங் கொண்டது . இது தன் கொடுக் 
கால் கொட்டும் . இவ்வினத்தில் சிறு 
பூரான் என்பது பூரானைப்போல் நீண்டு 
மெலிதா யிருக்கும் . இது செவிகளில் 
நுழையும் என்பர் . இதனுடலில் ஒருவித 
ஒளிப்பசை இராவில் தோற்றும் . 

செய்யான் - இது பூரான் இனத்தில் 
பெரிது . இதன் உடலில் கறுப்பும் , மஞ் 
சளுமாகிய பட்டைகளுண்டு. இது பாம் 
பினும் கொடிய விஷமுள்ளது . இது மரங் 
கள் புதருகளடர்ந்த இடங்களில் வாழ்வது . 

ஜலமண்டலி - இது பூரானினத்தைச் 
சேர்ந்தது . இதனுடம்பில் பல வளையங் 
களும் பல கால்களுமுண்டு. முகத்தில் 
இரண்டு பரிசக் கொம்புகளும் , பின்புறத் 
தில் இரண்டு நீண்ட விஷமுள்ள கொடுக்கு 
களும் இருக்கின்றன . இது மனிதரைக் 
கொட்டினால் வியர்த்து இறப்பர் . இதுவே 
சீதமண்டலி . 

இதில் ரத்தமண்டலியும் 


அதனால் மனிதரைத் துன்புறுத்துகிறது . 
இவ்வினத்தில் செந்தேள் , கருந்தேள் , 
நச்சுத்தேள் நண்டுதெறுக்கால் என்பன 
உண்டு செந்தேள் முதலியவும் விஷமுள் 
ளனவே . நச்சுத்தேள், உருவத்தில் சிறி 
தாய்ப் பனை , புளி முதலிய மரங்களில் வசி 
ப்பது . இது மகா விஷமுள்ளது . 

நண்டு 
தெறுக்கால் இது உருவத்தில் பெரிய 
தேளின த்தது . இது ஒரு அடி நீளத்திலு 
மிருக்கிறதாம் இது மகா விஷபிராணி . 
மாணத்தையு முண்டாக்கும் . இவைகளில் 
உ.ச்சிலிங்கத்தேள் வாதத்தேள் , பித்தத் 
தேள் , சிலேஷ்மத்தேன் என நால்வகை , 

சிலந்திப்பூச்சி இவை பூச்சிகளைப் 
பிடித்துத் தின்பன ஆதலால் அதற்கு 
வேண்டிய உறுப்புக்களைப் பெற்றிருக்கின் 
றன . இவை நிலத்திலும் , நீரிலும் பூக் 
களிலும் , மரங்களிலும் , வீடுகளிலும் வாழ் 

இவற்றிற்கு ( 8 ) கண்களுமு 
ண்டு , அக்கண்களை அவை வேண்டியபடி 
சுழற்றுகின்றன . இப்பூச்சிகளுக்கு முன் 
காலின் முனையில் விஷமுண்டு , கால்களில் 
கூர்மையான நசமும் உண்டு . இது , தன் 
வயிற்றின் பக்கங்களிலுண்டாம் 
கைப் பசையால் வலை நெய்து பதுங்கிய 
ருந்து கொசுகு முதலிய பூச்சிகள் அதில் 
வந்து சிக்குகையில் திடீரெனப் பாய்ந்து 
கொடுக்கால் விஷமூட்டிக் கொன்று தின் 
னும், பூச்சிலந்தி - பூவிலுள்ள தேனை 
யுண்ணவரும் பூச்சிகள் மீது பாய்ந்து 
கொன்று தின்பது . குழிச்சிலந்தி பூமியில் 
வட்டமான குழி தோண்டிப் பதுங்கியிரு 
ந்து அதில் வரும் பூச்சிகளைப் பிடித்தருந் 
தும் இவ்வினத்துப்பூச்சிகள் முட்டைகளை 
ஒருவகை பட்டுப்போல் வட்டப்பொருளில் 
வைத்துக்காக்கிறது . நீர்ச்சிலந்தி - நீரில் 
கூடுகட்டி அந்நீரைத் தனக்குத் துன்பமி 
லாது அதில்வரும் பூச்சிகளையும் பிடித்தருந் 
தும் , பெருஞ்சிலந்தி அவை ஆபிரிகா முத 
முதலிய தேசங்களில் ( 40 ) அடி அகலமாய் 
உறுதியான வலைகளைப் பின்னிப் பக்ஷிகள் , 
குரங்குகளையும் எதிர்க்கத்தக்க வலிபெற்றி 
ருக்கின்றன . 

பல்லி - இது , நீணட உடலையும் , குறு 
கிய நான்கு கால்களையும் , வாலையும் , குவிந் 
தவாயினையும் உடையது - இது முதலையி 
னத்திற் சிறியது . இவ்வினத்தில் பலவகை 
உண்டு. வீட்டுப்பல்லி , மரப்பல்லி , கண் 
ணாடிப்பல்லி , ஓந்திப்பல்லி , வேலிப்பல்லி, 


உண்டு. 


இராமபாணம் - இது ஒருவகைப் பூச்சி , 
இது தலையில் ஊசிபோல் உறுப்புப் பெற் 
றுத் தலைபருத்தும் , உடல் சிறு சிதல்போல் 
சிறுத்து முள்ளது . 

இது அம்பு போல் 
தொடங்கிய இடத்திருந்து நேரராப் புத்த 
கங்களின் ஏட்டைத் தொளைப்பது . 

தேள் - இது நண்டைப்போல் கைகளை 
யும் கால்களையும் பெற்றது . இதற்கு உடம் 
பில் பல வளையங்களுண்டு . இதற்குச் 
சிலந்திபோல் கண்களுண்டு. கட்டமைந்த 
கொடுக்கின் முனையில் முள்ளொன்றுண்டு , 


தேர்வன 


நகர்வன 


919 


வகை . 


இை 


ஒட்டுப்பல்லி , பறக்கும்பல்வி , இவை மழ 
மழப்பானதும் , கண்ணாடித் தோலையும் , 
புள்ளித் தோலையும் , வரித் தோலையும் , 
சாறித்தோலையும் பெற்றிருப்பவை கால் 
களில் மழமழப்பான இடங்களையும் பற்றத் 
தக்க நகங்களைப் பெற்றவை , வீட்டுப்பல்லி 
இதனைச் சுவர்ப்பல்வி என்பர் . இவை, வீட் 
ச்ே சுவர்களிலிருந்து ஈ , கொசுகு முதலிய 
வற்றைப் பிடித்துத் தின்பன . மரப்பல்லி 
மரங்களிவிருந்து பூச்சிப்புழுக்களை உண 
வாக் கொள்பவை , இவை சுவர்ப்பல்லியி 
னும் சற்றுப் பெரிய உருவுடையவை கண் 

டிப்பல்லி பளபளப்பாய்த் தேகத்தினுள் 
ளுறுப்புகளும் தெரியு நிலைமையான கண் 
ணாடிபோன்ற தோலுள்ளவை ஓந்திப்பல்லி 
இதன் உடல் மஞ்சளை யொத்திருக்கும் 
இது தன் தேகத்தைப் பலவித நிறங்க 
ளாக மாற்றும் வன்மையுள்ளது . வேலிப் 
பல்லி வேலிகளிலிருந்து சீ விப்பவை. 
இவை தம்விரோதிகளை ஏமாற்றும் சக்தி 
பெற்றவை , ஒட்டுப்பல்லி இதன் கால்கள் 
சுவரில் ஒட்டும் வகை பந்து போலிருக்கும் . 
அதிவேகமாய்ச் சுவரில் ஒடும் . பறக்கும் 
பல்லி இது மேற்குக் கரையோரங்களி 
லுள்ளவை . இதற்கு முன் கால்களுக்குக் 
கீழ்பக்கங்களில் பறக்கத்தக்க தோல் தாங் 
கல் உண்டு. அதன் உதவியாலிது அதி தூரம் 
தாவிச் செல்லுகிறது . 

பெரும் பல்லிகள் ( Moriter ) - அமெ 
ரிக்கா , ஆஸ்திரேலியா , ஆபிரிக்கா முத 
விய நாடுகளில் உள்ளவை . இவை ( 4 ) 
முதல் (6 ) அடி நீளமும் அதற்குத் தக்க 
உடற்கனமுள்ளவையுமாம் . இவை 
வில் வரிகளையும் புள்ளிகளையும் பெற் 
றவை . 

சில பல்லிகள் விஷப்பற்களுள் 
ளவை , அவற்றை இகுனா என்பர் . இதனா 
தன் வாலால் பூச்சிகளைப் பிடித்துத் தின் 
னும் . மெரிக்காவைச் சார்ந்த அரிசோனா 
நாட்டில் ( காலாஸ்மானெட்டர் ) ஒருவகைப் 
பல்லி நீர்க்கரை யோரங்களில் வசிக்கிறது . 
அதற்கு மற்றப் பல்லிகளுக்கு இருப்பவை 
போல் கை கால்களிராமல் சற்று நீண்டு 
பருத்தவை . இவை பூச்சி , தவளை முத 
விய பிராணிகளை ஆகாரமாகக் கொள்ளு 
பவை . 

இவை தேன் கூடுகளிலுள்ள 
தேனீக்களை வாலால் பலமுறை ஒட்டித் 
தேன் உண்ணும் . இவ்வினப் பல்லி சயாம் 
தேசத்திலும் வளை தோண்டிக்கொண்டு 
வசிக்கும் , அவைகளும் தவளை , நண்டு , 


ஆமை முதலியவற்றை ஆகாரமாக்கொள் 
ளுகின்றனர் . 
அறணை - இது பல்லி யினத்தில் ஒரு 

இதன் தேகம் மழமழப்பாய் வரி 
ள் கொண்டிருக்கும் . இதன் நாக்குப் பாம் 
என் நாக்கைாத்தது . இச்சாதியில் 13 அடி 
நீண்டவையுமுண்டு . பூச்சிகள் உணவு . 

எலிகள் - எலிகளின் இனத்தை எகா 
வருக்கத்தில் கூறினேனாயினும் , பின்னை 
யும் அவ்வினத்திற் சிலவற்றின் வேறுபாடு 
களைக் கூறுகிறேன் . இவற்றுள் நீரெலி , 
காரெலி , வெள்ளெலி , முள்ளெலி , தாண் 
டும் சுண்டெலி , தூங்கெலி , வீங்கெலி , 
இரைப்பெலி எலிகள் ஒருமுறைக்கு ( 8 ) 
குட்டிகள் போடுகின்றன ,. காலமுமிட 
மும் வாய்க்கின் வருடத்தில் (800 ) குட்டி 
கள்ஈனும் என்பர் . இவை கடிக்கின் விஷத் 
தால் துன்பமுண்டாம் . வீங்கெலி - கடிக் 
கின் உடல் வீங்கித் துன்பமாம் . இரைப் 
பெலி - கடிக்கின் இரைப்பினால் சுவாச 
ரோகமுண்டாம் . 

வெள்ளெலி - கழனிக 
ளின் வரப்புகளிலிருந்து தான்ய நாசஞ் 
செய்வன . குண்டெலி - இவை ஆபிரிக் 
காக் கண்டவாசிகள் இவற்றிற்கு வால்கள் 
இல்லை ; சில வால் குறுகியவை , நீரெலி - 

வளை தோண்டுவிதம் அரண் 
களை ஒக்கும் . தண்ணீர்க்குள் அதிகநேரம் 
மூழ்கியிருக்கும் . முள்ளெலி - இது பெரு 
ச்சாளிபோல் பருத்து மயிர் அடர்ந்து சிறு 
முட்களைப் பெற்றிருக்கும் , இது தோட் 
டங்களை நாசஞ் செய்வது , இதனை அக 
ழெலி என்பர் . 

தாண்டும் சுண்டெலி . 
இதற்குப் பின் கால்கள் நீளம், இதன் 
வால் குச்சுபோல் திரண்டது . இது முய 
லைப்போல் தாண்டித் தாண்டிச் செல்லும் , 

எலி மிருகம் - ஆஸ்திரேலியா , ஆண் 
டிஸ்மலை நாடு முதலியவற்றிலுள்ளது . ( 2 ) 
அடி நீளம் , ( 13 ) அடி உயரம் . இதன் 
காலும் கையும் நாய் , ஆடு முதலியவற்றிற் 
குள்ளன போல் நீண்டவை . இது சாக 


பக்ஷணி . 


மூஞ்சூரு இது சுண்டெலியினத்தின் 
வேறுபாடு . இவ்வினத்தில் 6 அங்குல 
முதல் பன்றியளவு முண்டென்பர் . அவை 
கஸ்தூரி மூஞ்சூரு , துதிக்கை மூஞ்சூரு , 
நக்ஷத்ர மூக்கு மூஞ்சூரு, பன்றிக்கால் மூஞ் 
சூரு, குண்டெலி மூஞ்சூரு , சுண்டெலி 
மூஞ்சூரு எனப்படும் . இம் மூஞ்சூருக 
ளுக்குப் பின் காலின் பக்கமாய் ஒருவகை 


918 


நவ. 1 


ஊன்றிக் காங்காருபோல் குதித்துக் குதி 
த்து நடக்கிறது . இதற்கு வால் கைபோல் 
உதவுகிறது . இது வளை தோண்டி வாழா 
மல் கூடு கட்டி வாழ்கிறது . பையுள்ள 
பெருச்சாளி - இது ஆஸ்திரேலிய வாசி , 
இதன் முகம் வட்டம் , கால் கை வால் 
குட்டை , உடல் பருமன் , கழுத்தும் தலை 
யும் பன்றியை யொத்த பருமன் . இதனடி 
வயிற்றில் காங்கேருக்கு இருப்பதுபோல் 
ஒரு பை உண்டு , அதில் அது தன் குட் 
டிகள் தாமே இரை தேடும் வரையில் 
வைத்து உலாவுகிறது . 

பெருச்சாளி மீருகம் - இது தென் அமெ 
ரிக்கா வாசி . இது ஒரு பன்றியைப்போன் 
றது . வாலில்லை , மற்ற உறுப்புகள் பெருச் 
சாளியை யொத்தவை . இது 23 ) அடி 
உயரம் . கால்கள் தடித்து உயர்ந்தவை . 
விரல்கள் நீரில் வசிக்கும் பிராணிகளுக்கு 
உள்ளவைபோல தோற்பாதம் . இது தண் 
ணீரில் மூழ்கி நீர்ப் பூண்டுகளை உண்டு 


வசிக்கிறது . 


நாற்றத்தைல மிருக்கிறது . அதை அது 
விரோதிகளிடம் பயம் உண்டாம்போது 
வெளியிடுகிறது . 

இவ்வகை மூஞ்சூறுக 
ளில் அமெரிக்காவிலுள்ளவற்றிற்கு வயிற் 
றின்பக்கமாய் ஒருவகை வாசனைப் பொரு 
ளுண்டு. ஆதலால் தனைக் கஸ்தூரிமூஞ்சூறு 
என்பர் . வட அமெரிக்கர் முதலிய இடங் 
களில் ஒருவகை - மூஞ்சூறுக்கு மூக்கு 
யானைத் துதிக்கை போல் நீண்டிருக்கிறது . 
அது துதிக்கை மூஞ்சூறு , நக்ஷத்ரமூக்கு 
மூஞ்சூறு - ஐரோப்பாவின் வடபாகத்தில் 
இருக்கிறது . இம் மூஞ்சூறின் மூக்கின் 
தசை நக்ஷத்திரம்போ லிருக்கிறது . இது 
தன் நீண்ட நாவால் பூச்சிகளைப் பிடிக்கும் . 
பன்றிக்கால் மூஞ்சூறு - இது ஆஸ்திரே 
லியா வாசி . இதன் உடல் அடியில் பருத் 
தும் , தலைப்பக்கம் சிறுத்தும் , பின் காலும் 
வாலும் பருத்தும் , முன்கை சிறுத்தும் , 
காதுகள் நீண்டும் இருப்பதால் முயலைப் 
போல உட்காருவதற்கும் , குதித்துச் செல் 
வதற்கும் உதவி , கால்களிலுள்ள நகங்கள் 
பன்றியை யொக்கும் . மூஞ்சூறு மிருகம் - 
இது தென் அமெரிக்கா பிரதேசவாசி , 
இது உருவத்தில் மூஞ்சூறை ஒத்தது . 
3 அடி நீளம் , 2 அடி உயரம் , இது பன் 
றியைப்போ விருக்கிறது . இதற்கு வால் 
இல்லை , தாவரங்களைத் தின்கிறது . 
மூஞ்சூறு - இது ஐரோப்பியவாசி , இதன் 
கால் கைகள் பூனையை யொத்தவை . விரல் 
கள் மூஞ்சூறு போன்றவை . தேகம் மயி 
ரடர்ந்தது . இது மரங்களில் ஏறிக் கூடு 
கட்டி வாழும் . மாம்சபக்ஷணி . 

பெருச்சாளி - இது எலி யினத்தில் பெ 
ரிது . இதற்குக் கூரிய நகங்களும் வலுத்த 
பற்களுமுண்டு. இவற்றின் உதவியாலிது 
வலுத்த கட்டடங்களையும் மரங்களையும் 
கல்லும் , இது வளை தோண்டி வசிப்பது . 
இவ்வினத்தில் பலவகை உண்டு . தீனிப் 
பை பெருச்சாளி - இது வட அமெரிக்கா 
வாசி . 

இதன் கழுத்தடியில் தீனிப்பை 
பெற்றிருக்கிறது . இது தன் இரையை 
அப் பையில் அடக்கிக்கொண்டு வேண்டிய 
போது உண்கிறது . இதன் வால் குட்டை . 
காங்கேரு பெருச்சாளி - இது ஆஸ்திரே 
லிய வாசி . இதன் முன் கை குறுகியும் , 
பின் கால் மீண்டும் , தடித்தும் இருக்கிறது . 
உடல் முன் சிறுத்தும் , பின் பருத்துமிருக் 
கிறது . இது எலியைப்போல் கை கால் 
களை எனின்றி நடவாது . 

பின் கால்களை 
115 


மர 


வாத்து முக்து மிருகம் - இது ஆஸ்திரே 
வியாவின் தெற்கிலுள்ள நீர்நிலைகளின் 
கரையில் வளை தோண்டி வசிப்பது . இதன் 
முகத்திலுள்ள மூக்கு வாத்தின் மூக்கைப் 
போன்று தட்டையா யிருக்கும் . இதன் 
குறுகிய கையும் காலும் மிருகங்களுக் 
குள்ளவை போன்றவை . இதனடி தோ 
லடி , இது தண்ணீரில் வேகமாய் நீந்து 
மீன் முதலியவற்றை ஆகார மாக்கும் . 
இது கருப்பமடைகையில் வயிற்றிற்குள் 
முட்டையா யிருந்து அதிலே முதிர்வடை 
ந்து பருவகாலத்தில் முட்டையை விட்டு 
வெளிப்படுகிறது . இதனுடல் மயிரால் 
மூடப்பட்டிருக்கிறது . 
ஓணான் - இது பல்லி யினத்தில் ஒரு 

இதன் முதுகு பல்லிகளுக்கிருப் 
பதுபோ லில்லாமல் தலை முதல் வாலின் . 
தொடக்கம் வரையில் வாள் போன்ற முள் 
ளின் வரிசைக ளுண்டு . இவ்வினத்தில் 
பலவகை ஒணான்களுண்டு , மலையோணான், 
கறுப்போணான் , பச்சைாணான் , செந்நிற 
ஒணான் , பச்சோந்தி முதவிய, இவை மலை 
களிலும் , புதர்களிலும் , பூச்சிகளையும் , புழு 
க்களையுந் தின்று ஜீவிக்கின்றன. இவற் 
றிற்கு முதுகு கரடுமுரடுள்ள தோலைப் 
பெற்றிருக்கிறது . மலையோணான் மலைக 
ளில் செந்நிறமுள்ள தலை யுடையதாய் 
உடல் முழுதும் கறுப்பு நிறம் உடையதா 


வகை . 


நகர்வன 


919 


நகர்வன 


யிருக்கிறது . கறுப்போனான் - மலைகளி 
லேயே கறுப்பு நிறமாயிருக்கிறது . இவை 
கள் தசைப்பற்றுள்ள தோல்போல் பூமி 
யில் குழி தோண்டி முட்டைகளிட்டு அக் 
குழியை மண்ணால் நிரப்பிப் போய்விடு 
கின்றன . அம் முட்டைகள் சூரிய உஷ் 
ணத்தால் பருவகாலத்தில் வெளிவருகின் 
றன . இவற்றில் சில ஒணான்களுக்குச் சிர 
த்தில் கொண்டையும் , சிலவற்றிற்கு அலை 
தாடியும் உண்டு. இவ்வகை ஒணான்கள் 
ஆபிரிக்காசண்டக் காடுகளிலிருக்கின்றன . 
இதை ( Eooded Blood Sucker ) என்பர் . 
ஆஸ்திரேலியா நாட்டின் மேற்பக்கத்துக் 
காடுகளில் ஒருவகை விநோத அமைப்பு 
உள்ள ஒணான் உண்டு . அதன் உடலும் 
பின் காலும் வாலும் நீண்டவை. முன் 
கைகள் குறுகியிருக்கின்றன . அதன் கழுத் 
தைச் சுற்றிலும் மெல்லிய தோல் வளர்ந்து 
இறக்கை போல் உதவுகிறது . இது ஒரு 
மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்குத் 
தாவுகையில் அத் தோல் விரிந்து வேக 
மாய்ச் செல்லச் செய்கிறது . ஆதலால் 
இதனைப் பறக்கும் அணிலைப்போல் பறக் 
கும் ஓணான் என்பர் . இதனை ஆங்கிலத் 
தில் ( Prill Lizard ) என்பர் . பச்சை 
ஒணான 

இது உடலில் பசுமை நிறமுள் 

இது , மற்ற ஒணான்களை யொத்து 
நிறத்தில் மாத்திரம் மாறுதலுள்ளது . செந் 
நிற ஒணான் - இது ஒணானையொத்து உடல் 
செந்நிறமாய்ப் பருத்துள்ளது . இது மலை 
வாசி . பச்சோந்தி - இது பச்சை ஒணான் 
சாதியில் ஒன்று . இதன் தலை தட்டையா 
யும் , கால் விரல்கள் அகன்றும் இருக்கும் , 
இது , தரையில் நடப்பதில்லை, இது மரக் 
கிளைகளில் வசிக்கும் , இது மிக்க கோப் 
முள்ளது . பாம்பைப்போல் சீறுந் தன்மை 
யுள்ளது . 

நாக்கும் பாம்பின் நாக்கைப் 
போல் நீண்டே யிருக்கும் . இது , தன் 
வாலை மரங்களில் சுருட்டிக்கொண்டு தாவி 
ஏறும் , இது , இயற்கையில் பசுமை நிறங் 
கொண்ட தாயினும் பலவித நிறபேதங்க 
ளைக் கொள்ளத்தக்க சக்தியைப் பெற்றிரு 
க்கிறது . இது , தன் நிறபேதத்தால் பிரா 
ணிகளை மயங்கச்செய்து அவற்றை இரை 
யாக்குகிறது , இந்த ஒணானினத்தில் 
உடும்பு சேர்ந்ததே, அதனை மலை ஒணான் 
என்பர் . இதனை உடும்பு எனும் வரியில் 
காண்க. இவ்வினத்தில் சில அமெரிக்கா 
கண்ட 

காடுகளில் உள்ளன . இதற்கு 


மெட்டாகோ என்று பெயர் ( The Mataon ) 
என்பர் . இதன் முதுகில் வட்டமான செ 
திள்களும் அம் முதுகின் நடுவில் நடுக்கட் 
டிட்டது போல் மூன்று பட்டைகள் காணப் 
படுகின்றன . இதற்குத் தலை சிறிது உடல் 
பெரிது , வாலும் கால்களும் குறுகியன . 
இது , பாலைவனங்களில் வளை தோண்டிக் 
கொண்டு அதில் வசிக்கிறது . இது மற்ற 
பிராணிகளுக்கு அஞ்சுவதில்லை . இதை 
யொத்த மற்றொரு பிராணியும் வட அமெ 
ரிக்காவைச் சேர்ந்த மெண்டோசா தீவி 
லிருக்கின்றது . அதற்குக் கிளாம்போரஸ் 
உரங்காடஸ் என்று பெயராம் . இது ( 15 ) 
அங்குல நீளமுள்ள குறுகிய பிராணி . 
இதன் கால்களில் நீண்ட பாதங்களுண்டு . 
இதன் தோல் செதிள்களைப் பெற்றுக் கன 
மாய் ஒழுங்காக முதுகை மூடிக்கொண்டு 
இருக்கும் . அதன் விளிம்பில் குஞ்சம்விட் 
டதுபோல் மயிர்க் குச்சுகளிருக்கின்றன . 
இதற்கு வால் குச்சுபோல் நீண்டிருப்பதால் 
வாலினால் உடலின் மீதுள்ள தூசுகளைத் 
துடைத்துக்கொள்ளும் 

இது பூமியில் 
வளை தோண்டிக் கொண்டு பூச்சிகளைத் 
தின்று ஜீவிக்கும் . ( இயற்கை அற்புதம் ) 

எறும்புத்தின்னி - இது , தென் அமெ 
ரிக்கா பிரேசில் நாட்டிலுள்ளது . 
கரடியைப்போல் மாமேறு வன்மைபெற்ற 
வளைந்த நகங்கொண்டது . இம் மிருகத் 
தின் வாலிலுள்ள மயிர்கள் கூரிய முட்கள் 
போல் அடர்ந்து நுனி அழுந்திக் கூர் 
மையா யிருக்கிறது . அவ் வாலினால் புற் 
றுக்களைத் தோண்டி எறும்பு , செல் முத 
லியவற்றை ஆகாரமாக்குகிறது . 

சிலந்திப் பூச்சிகளின் பேதம் - ( 28) 
இவை வாதத்தில் (7 ) , பித்தத்தில் ( 7 ), 
கிலேஷ்மத்தில் ( 7 ), சங்கீரணத்தில் ( 7 ) . 
வாதச்சிலந்தி - ( 7) வகை . பீதச்சிலந்தி , 
குமுதச்சிலந்தி , மூலவிஷச்சிலந்தி , ரத்தச் 
சிலந்தி , சித்திரச்சிலந்தி , சந்தானிகச்சில 
ந்தி , மேஜகச்சிலந்தி . பித்தச்சிலந்தி - ( 7 ) 
வகை , கபிலாசிலந்தி , அக்னிமுகச்சிலந்தி , 
பீதச்சிலந்தி , பதுமச்சிலந்தி , மூத்திரச்சில 
ந்தி, சிவே தச்சிலந்தி , கறுப்புச்சிலந்தி , 
சிலேஷ்மசிலந்தி - ( 7) வகை , 

பாண்டுச் 
சிலந்தி , ரத்தபாண்டுச்சிலந்தி , வண்டுச்சில 
ந்தி , பிங்கச்சிலந்தி , திரிமண்டலச்சிலந்தி , 
துர்க்கந்தச்சிலந்தி , சித்திரமண்டலச்சில 
ந்தி என்பர் . சங்கீரணச்சிலந்தி - ( 1 ) வகை 
அவை காகச்சிலந்தி , அக்னிபதச்சிலந்தி , 


ளது . 


நகபானன் 


OUR 


நக்கீரனார் 


கண்ட 


லாஜவர்ணச்சிலந்தி , வைதேகிச்சிலந்தி , மாம்ஸபக்ஷணி , கழுத்து உடலுடன் சேர் 
ஜாலமாலினிச்சிலந்தி , மாலாகுணச்சிலந்தி ந்தே பிரிவிலாதிருக்கிறது . 

இது இனிய 
சுவர்ச்சச்சிலந்தி என்பன , இந்தச் சிலந்தி குரலுடன் முதலில் பாடத் தொடங்கிப் 
களுக்கு விஷம் , சுவாசம , பல் , மலம் , மூத் பிறகு பின் உரத்த சத்தத்துடன் வெகு 
திரம் , சுக்லம் , வாய் , வாய்நீர் , ஸ்பரிசம் நேரம் ஹா , ஹா , ஹா என்று நகைக்கிற 
எனும் ( 8 ) இடங்களில் உண்டாம் . இவை தாம் . இது , அதிகாலையிலும் மனிதர் படு 
மனிதர்மீது படில் எல்லா துர்க்குணங்களு க்கைக்குப் போகும்போதும் நகைக்கிற 
முண்டாம் . 

தாம் . பழகிய பறவைகள் சில குறிப்பிட் 
நகபானன் - அங்கன் குமரன் ; இவன் கும 

டால் நகைக்கின்றன . இவற்றை வைத் 
ரன் திவிரதன் . 

தியசாலைகளில் நோயாளிகளைக் களிப்பிக்க 
நதலன் - பாண்டுவின் தேவியாகிய மித்திரா 

வளர்க்கின் றனர் . 
தேவியிடம் அச்வதிதேவர் மந்திரத்தால் 

நக்கணன் கடைச்சங்கமருவிய புலவர் . 
பிறந்தவன் . இவனுக்குத் திரௌபதியி 

நக்கண்ணையார் இவர் பெண்பாலார் . 
டம் சதாநீகனும் , இரேணுமதி யென்னும் 

பெருங்கோழிநாய்க்கன் மகள் . நக்கண்ணை 
பெண்சாதியிடம் நிர்மித்திரனும் பிறந்த 

எனவும் கூறப்படுவர் . நக்கண்ணை சுலோ 
னர் . இவன் தன்னை அழகுள்ளவன் எனச் 

சனை என்னும் வடசொல்லின் மொழி 
செருக்குற்ற தால் சகாதேவனுக்குப் பின் 

பெயர்ப்பு . அரசற்கு மகட்கொடை நேரும் 
னிறந்தனன் . 

வணிக மரபினர் . உரையூர் வீரைவேண் 
மான்வேளியன் தித் தனது மகன் , 

போர் 
நகுலேஸ்வரி பீடம் - சத்தி பீடங்களில் 

வைக்கோப் பெருநற்கிள்ளி என்னும் சே 
ஒன்று . 

ழன் தன் தந்தையோடு பகைத்து நாடிழந்து 
நதஷன் -1 . (சங் . ) ஆயுவிற்குச் சுவர்ப்பாவி 

புல்லரிசி கூழுண்டு வருந்தியவன் . ஆமூர் 
யிடம் பிறந்தவன் . புரூரவசுவின் போன் . 

மல்லனைப் போரில் வென்றது 
கரண்டவப்பிரஸ்த மாண்டவன் . செம்ப 

இந்தக் கண்ணையார் அவ்வாசனைத் தாம் 
டவர் வலையிலகப்பட்ட சௌநகரை மீட் 

உணர்ந்து முயங்க விரும்பித் தம் காதன் 
கப் பசுவை விலையாகத் தந்தவன் . இவன் 

மிகுதியையும் அவனை அணைத்து முயங்கு 
நூறு அச்வமேதயாகஞ் செய்து இந்திர 

தற்கு அவையத்தார் காண்பரே என்றஞ்சு 
பதம் பெற்றுப் புலோமசையாகிய இந்தி 

வதையும் அவனைப் பல்காலும் காணப்பெ 
ராணியிடம் சத்த முனிவர்களும் பல்லக் 

றினும் முயங்காமையினாலே தம மேனி 
குத் தாங்கச் செல்கையில், விரைவில் 

பசலை பூத்ததையும் பலவாறாக விரித்துக் 
செல்லும் அவாவால் காமவெறி மீறிச் 

கூறி வருந்துவாராயினார் . புறம் ( அக , 
சர்ப்ப சர்ப்ப வென்றனன் . இதனால் அகத் 

அச ) இன்னும் தாம் சிலம்பொலிப்ப ஓடிச் 
தியர் கோபித்துச் சர்ப்பமாகச் சபித்தனர் . 

சென்று தம் மனையின் கண்ணுள்ள பனைய 
இவன் பெரும்பாம்பாகவிருந்து வீமசே 

டியில் மறைந்து நின்று நோக்கித் தாம் தம் 
நனை விழுங்கித் தான் கேட்ட தருமசந்தே 

முடைய வளையும் கலையும் முதலானவை 
கங்களுக்கு விடையளித்த தருமபுத்திர 

தோற்கும் ஆண்மை உடையன் அவன் 
ரால் சாபம் நீங்கப் பெற்றவன் . இவன் 

எனவும் கூறியுள்ளார் . புறம் ( அடு) . இவர் 
தேவி பிரியம்வதை ; குமார் ஆயாதி , உத் நெய்தலையும் குறிஞ்சியையும் புனைந்து 
தவன் , சங்கியாதி , யயாதி , எதி , கிருதி , பாடியுள்ளார். சோழர் மரபின் அழிசியி 
( பாகவதம் .) 

னது ஆர்காட்டைச் சிறப்பிக்கிறார் . இவர் 
2. கத்ரு குமான் , நாகன் . நளனைக் 

பாடியனவாக நற்றிணையில் இரண்டு ( கக, 
கடித்தவன் . 

அஎ .) பாடல்களும் அகத்திலொன்றும் புற 
3. பிரசாபதிக்கு ரதையிடம் பிறந்த த்தில் மூன்றுமாக ஆறு பாடல்கள் கிடைத் 
வன் வசு . 

திருக்கின்றன . 
நகைக்கும் பறவை - இது ஆஸ்திரேலியா நக்கத்திரசீவகன் - க்ஷத்திரியப் பெண்கள் 
கண்டத்திலுள்ளது . இது இந்தியா நாட் சோரத்தில் மறையவனைக் கூடிப்பெற்ற 
உன் மீன்குத்திப் பறவைபோ விருக்கிறது . குமரன் . 
இதற்குத் தலையும் வயிறும் கருமை கலந்த நக்கீரனார் இவர் மதுரைக்கணக்காயனார் 
செந்நிறம் , பின்புறம் நீலக் கலந்த பசுமை . மகனார் . கடைச்சங்கத்துத் தலைமைப்புல 


நக்கீரனார் 


946 


நக்கீரனார் 


தாய் 


வர். இவர் முடத்திருமாறன் கடைச்சங்கம் 
கண்ட காலத்தில் புலவர் திலகராயிருந்து 
இறையனார் திருவாய் மலர்ந்தருளிய 
அகப்பொருளுக்கு உரைகண்டு வங்கிய 
சூடாமணிபாண்டியன் காட்டிய பொற்கிழி 
பெறத் திருமுகப்பாசுரம் ஆலவாயாரிடம் 
பெற்றுத்தந்த தருமிக்கு அப்பாசுரத்தில் 
குற்றங்கூறி மறுத்துச் சிவமூர்த்தி யெதி 
ரில் வந்து கேட்கவும் அஞ்சாது குற்றங் 
கூறி மறுத்த அக்குற்றத்தால் பொற்றா 
மரையில் வீழ்ந்து கறையேறி அகத்திய 
முனிவரிடம் அவ்விலக்கண முணர்ந்து 
பார்வதிபிராட்டியார் கூந்தலுக்கும் செயற் 
கைமணம் என்ற பழிப்பால் குட்டநோய 
டைந்து அது தீரும்படி " ஆலவாயிலமர்ந் 

தணிந்தென்மேல் , மெய்யெரிவு 
தீர்த்தருளுவேதியனே " எ - ம் , “ என்மேற், 
சீற்றத்தைத் தீர்த்தருளுந் தேவாதிதே 
வனே , யாற்றுவு நீ செய்யுமருள் ” என்று 
வேண்டி வெப்புத்தணியத் திருக்கைலைய 
டையச் செல்கையில் வழியிலிருந்த ஒரு 
தீர்த்தத்தையும் ஆலமரத்தையுங்கண்டு சிவ 
பூசைசெய்ய உட்கார்ந்து சிவபூசை செய் 
கையில் ஒரு ஆலிலைமரத்திலிருந்து வீழ்ந்து 
பாதிமீனாகவும் பாதிபறவையாகவும் மாறிச் 
சலத்தில் விழுந்தபாகம் பறவையையும் 
பூமியில் வீழ்ந்தபாகம் மீனையும் இழுக்கக் 
கண்டு சிவபூசையினின்று மனத்தைமீட்டு 
இதனைக் கண்டனர் . இதுநிற்க அயக்கிரீ 
வன் எனும் பிரமரக்ஷஸு ஒன்று , இரு 
மனப்பட்டுச் சிவபூசையியற்றும் வித்து 
வான்கள் ஆயிரவரை ஒருமிக்க உண்ண 
எண்ணங் கொண்டு தொள்ளாயிரத்துத் 
தொண்ணூற்றொன்பதின்மரை ஒருகுகை 
யில் அடைத்துவைத்து ஒருவருக்காகத் 
தேடிக்கொண்டு இருந்து நக்கீரர் அகப்பட 
ஆயிரவராக்கி நற்காலமென்று எண்ணித் 
தூக்கிச் சென்று குகையிலடைத்து ஸ்நா 
னஞ் செய்துவரச் சென்றது . இவரைக் 
கண்ட குகையிலிருந்த புலவர்கள் , இவ 
ரைக்கண்டு ஒகோ, எங்களுக்கு இன்றை 
க்கு முடிவுகாலம் வைத்தனையே யென்று 
பூதத்தின் செய்தியினையும் தங்கள் செய்தி 
யினையும் கூறி முறையிட்டனர் . இவற் 
றைக் கேட்ட நக்கீரர் , திருமுருகாற்றுப் 
படை யோதி " குன்றமெறிந்தாய் ” என 
வும் , " குன்றமெறிந்ததுவும் " எனவும் துதி 
த்து அப் பூதத்தினைக் குமாரக்கடவுள் வே 
லாற் கொல்வித்துச் சிறையிருந்த புலவர் 


களைத் தங்களிடம் போக விடுத்துத் தாம் 
முருகக்கடவுள் கட்டளைப்படி ஒரு தீர்த்தத் 
தில் மூழ்கித் தக்ஷிண கைலையாகிய திருக் 
காளத்தியில் எழுந்து குட்டநோய் நீங்கிப் 
பிராட்டியையும் சிவமூர்த்தியையும் தரிசித் 
துக் கைலைபாதி காளத்திபாதி யந்தாதி 
பாடித் துதித்து முத்திபெற்றனர். இவர் 
தமிழறியும் பெருமாளை வாதில் வென்றனர் 
என்பர் . இவர் செய்த நூல்கள் திருமுரு 
காற்றுப்படை , கைலைபாதி காளத்திபாதி 
யந்தாதி , 

இறையனாரகப்பொருளுரை , 
திருவீங்கோய்மலை எழுபது , திருவலஞ்சுழி 
மும்மணிக்கோவை , திருவெழுகூற்றிருக் 
கை , பெருந்தேவபாணி , கோபப்பிரசாதம் , 
காரெட்டு , போற்றிக்கலிவெண்பா, திருக் 
கண்ணப்பதேவர் திருமறம் முதலிய , இவர் 
குமார் கீரவிகொற்றனார் , நெடுநல்வாடை 
இயற்றியவர் . இவர் மதுரை நக்கீரனென 
வும் , கணக்காயனார் மகனார் நக்கீரரெனவும் 
கூறப்படுவார் . இயற்பெயர் கீரனார் ந- சிற 
ப்புப் பொருளுணர்த்தும் இடைச்சொல் , 
ஒரு காலத்துச் சங்கப்புலவரில் இவர் தலை 
மைப் பெற்றிருந்ததுமுண்டு . இறையனார் 
அகப்பொருளுக்குஉரை செய்தவர் இவரே 
( இப்பொழுதுள்ள அவ்வுரை இவர் கூ 
யதனை வான் முறையாகப் பாடங் கேட்டு 
வந்து ஈற்றில் இளம்பூரணர் எழுதிவைத்த 
தென்று ஊகிக்கப்படுகின்றது . திருமுரு 
காற்றுப்படை , நெடுநல்வாடை இவ்விரண் 
உனையும் இவரே இயற்றி யருளினார் . 
எல்லா நிலங்களிலுஞ் சென்று அவற்றின் 
இயற்கை யமைப்பை ஆராய்ந்து அவ்வந் 
நிலங்களிலே பிறந்து வளர்ந்தவரினும் 
வல்லவராய்ச் செய்யு ளியற்றும் ஆற்றல் 
வாய்ந்தவர் . இவர் மகனே கீரவிகொற் 
றனா ரென்பவர் . இந் நக்கீரனார் சங்கத்தில் 
வைகுநாளில் கொண்டான் என்னும் குய 
வன் பட்டிமண்டப மெய்தி வடமொழியே 
சிறப்புடையதென்றும் தமிழ் சிறப்புடைய 
தன்றெனவு மிழித்துக் கூறினான். அது 
கேட்ட நக்கீரர் வடமொழியே தமிழைச் 
சிறப்புடைய மொழியென்று ஒப்புக்கொள் 
ளுகின்றது . தமிழை இகழ்ந்த நின்னை 
வட மொழியாலே இறக்கும்படி கூறுகி 
றேன் . அது நின்னை இறக்கச் செய்யா 
தாயின் தமிழ் தீதே யென்று சொல்லி , 
" முரணில் பொதியில் முதற்புத்தேள் 
வாழி , பரணர் கபிலரும் வாழி - அரணிலா, 
ஆனந்த வேட்கையான் வேட்கோக் குயக் 


நக்கீரனார் 


917 


நக் . சித்தை 


கொண்டான் , ஆனந்தஞ் சேர்க சுவாகா " பாட்டுகளில் பெரும்பாலுஞ் , சோ சோழ 
என்று கூறலும் அவன் அவ்விடத்தே வீழ் பாண்டியர் சிற்றாசர் இவர்களில் யாரை 
ந்து உயிர் துறந்தான் , ( ஆனந்தம் - சாக் யேனுங் கூறாது விடுவதில்லை . இன்னும் 
காடு ) அதனை நோக்கிய ஏனையோர் வந்து இவரால் புறத்தின் பாடப் பெற்றோர் 
வேண்ட , " ஆரிய நன்று தமிழ் தீதென பாண்டியன் இலவந்திகைத் துஞ்சிய நன் 
வுரைத்த , காரியத்தாற் காலற்கோட் பட் மாறனும் புறம் ( ருசு ) சோழநாட்டுப் பிட 
டானைச் - சீரிய , அந்தண் பொதியி லகத் வூர்கிழார் மகன் பெருஞ்சாத்தனும் புறம் 
தியனா ராணையினார் , செந்தமிழே தீர்க்கசு (ஙகடு) ( பிடவூர் - திரிசிராப்பள்ளிக்கு கீழ் 
வாகா என்றொரு வெண்பாப்பாட அவன் பாலுள்ளது ) . இவர் சிவபெருமானொடு 
உயிர்பெற் றெழுந்தான் என்பர் . இந் நக் வாது கூறியதாகத் திருவிளையாடல் கூற 
தீரனார் பிரபுவாகிய அருமனையும் அவனது நிற்கும் . இவர் பாடியனவாகப் பத்துப் 
சிறுகுடி யென்னும் ஊரையும் பாராட்டிப் பாட்டில் இரண்டும் , நற்றிணையில் எழும் , 
பாடியுள்ளார் . நற் . ( ஙசு எ ) பாண்டியன் குறுந்தொகையில் எட்டும் , அசத்தில் பதி 
நெடுஞ் செழியன் தலையாலங்கானத்துச் னேழும், திருவள்ளுவமாலையில் ஒன்றும் , 
செருவென்ற தனை விளங்கக் கூறியிருக்கி புறத்தில் மூன்று மாக முப்பத்தெட்டு பாட 
றார் . அகம் ( கூசு ) வள்ளலாகிய பாரியின் ல்கள் கிடைத்திருக்கின்றன. இவையே 
பறம்புமலையை மூவேந்தரும் முற்றுகை யன்றிப் பதினோராந் திருமுறையில் இவர் 
செய்திருந்தபொழுது அடைபட்டிருந்த செய்த பிரபந்தஞ் சில உள . யாப்பருங்கல 
பாரி புலவர் பெருமானாகிய கபிலாது கட் விருத்தி யுரையில் நக்கீரர் நாலடி நாற்பது 
டளைப்படி கிளிகளை விடுத்து நெற்கதிர் என ஒன்று கூறப்படுகிறது . இதுகாறும் 
களைக் கொண் வெந்து உண்டிருந்ததை சுரு அது அச்சில் வந்திலது . 
க்கி கூறியுள்ளார் . அகம் ( எ அ ) வைப்பூர் நக்கீரர் கோயில் - இது மேலைமாசி வீதியி 
எவ்வி இடையிலே தூதாகச் சென்று சமா லிருக்கின்றது . சங்கத்தார் கோயிலென 
தானப்படுத்தவும் அடங்காது , அன்றியும் , 

வும் வழங்கும் . ( திருவிளையாடல் ) . 
அழுந்தூர் திதியினும் போர் செய்ததனைக் நக்கீரர் திருவுருவம் 

- இது திருப்பரங்கிரிக் 
கூறியுள்ளார் . அகம் ( கஉசு ) கார்த்திகை கோயிலில் ஸ்ரீ முத்துக்குமாரஸ்வாமியின் 
மாதத்துக்குக் கார்த்திகைக்குப் புதுவதாக 

பக்கத்தே யுள்ளது ; உத்ஸவமூர்த்தி ; 
மணம் புரிந்து கொண்ட மருமகளை அழை 

திருப்பரங்குன்றத்தில் ஒவ்வொரு வருடத் 
த்து வந்து அவுளால் முதலில் பால் அடுப் 

தும் நடக்கும் பங்குனித் திருவிழாவில் 
பில் வைக்கச் செய்வதும் கார் நெற்கதிர் 

நான் காந் திருநாளில் முருகக்கடவுள் நக்கீர 
களை மண்படாமற் கொணர்ந்து அவலிடித் 

னாரைச் சிறைமீட்டருளிய திருவிளையா 
எப் பொரித்து நிவேதிப்பதும் , அன்று 

டல் நடைபெறும்பொழுது இந்த மூர்த்தி 
வீடுகளிலும் , தெருக்களிலும் வைத்துக் 

எழுந் தருளுதல் மரபு . ( திருவிளையாடல் ) . 
கொண் டாடுவதுமாகிய கார்த்திகை விழா 

பிருது குமான் . 
வை இவர் விரித்துக் கூறுவது படிப்பார் நகதன் - 
க்கு வியப்பைக் கொடா நிற்கும் . அகம் நகனசித் - அயோத்திநாட் டாசன் , இவன் 

குமரி சவுந்தரியவதி . இவன் கும்பாண்ட 
( சக ) மற்றும் இவர் கிள்ளிவளவனையும் , 
இடையர் தலைவனாகிய கழுவுளென்பானை 

னிடத்திலிருக்கிற ஏழு ருஷபங்களை எவன் 
யும் , வடுகர் தலைவன் எருமையென்பானை 

செயிக்கிறானோ அவனுக்குத் தன் குமரி 

யைக் கொடுப்பதாகக் கூறினன் . உடனே 
யும் , குட்டுவளை சோலையும் , திறையனையும் , 

கண்ணன் அந்த எழு ருஷபங்களுக்கு எழு 
பழையன்மாறனையும் ஆங்காங்குப் பாராட் 

ரூபமாகிக் கொம்பைப் பற்றிக் கீழே தள் 
டிக் கூறுவதுடன் அவரவர்க்குரிய காவி 
ரிப்பட்டினம் , மருங்கூர்பட்டினம் , தொ 

ளிக் கட்டிப்போட்டதைக் கண்டு திருமண 

முடிப்பித்தவன் . நக்ன சித்தை யென்று 
ண்டி , குடநாடு , பவத்திரி , மதுரை முத 
லிய பதிகளையுங் சிறப்பிக்கின்றார் . அகம் 

இவன் குமரிக்குப் பெயர் . 
206 , உருக , உக 0 , க 0 , ச 0 , கூசசு நக்ன சித்தை - நக்ன சித்தின் குமரி , கிருஷ் 
தூங்கலோரியார் பாடிய தழும்பனது 

ணன் பாரி , இவளுக்குச் சவுந்தரியவதி 
ஊணுரென ஊணுரைப் பாராட்டிக் கூறி யெனவும் பெயர் ; இவளுக்கு அசுவசே 
யுள்ளார் . அகம் ( உஉசு ) இவர் பாடிய அகப் னன் முதலிய பதின்மர் குமார் . 


நக்னிஜிதன் 


918 


நச்சினார்க்கினியர் 


நக்ளிஜிதன் - சுவாகாதேவியைப் பெண் 

கப் பெற்றவன் . சுவாகாதேவியைக் 
காண்க, 
நங்கள் - ஒரு அரசன் , மகாத் தியாகி , 
நசிசம் - ஒரு தீர்த்தம் , 
நச்சிகேதசன் - ஒரு அரசன் , வல்லியென் 
னும் வேதபாகத்திற்கு வியாக்யாங் , இவன் 
தந்தை வாஜசாவன் . இவன் தன் பிதாவை 
நோக்கி உலக வெற்றியின் பொருட்டு 
என்னை யாருக்கு ஒப்புக்கொடுக்கப்போகி 
நீரென்று தொந்தரைசெய்ய அவர் யமனி 
டம் இவனை ஒப்புக்கொடுக்க யமன் இவனை 
ஏற்றுக்கொண்டு இவனுக்கு வேதாந்த 
ஞானம் போதிக்க ஞானம் பெற்றவன் . 
நச்சினார்க்கினியர் ( இவரை மதுரை ஆசி 
ரியர் பாரத்துவாசி நச்சினார்க்கினியர் என 
வுங் கூறுவர் .) ஆசிரியர் நச்சினார்க்கினி 
யர் , பாண்டி வளநாட்டுள்ள மதுராபுரியிற் 
பிராமணகுலத்திற் பாரத்துவாச கோத்தி 
சந்திற் பிறந்தவர் . தமிழ்ப்பாஷையிலுள்ள 
பலவகையான எல்லா ஏஎல்களிலும் அதி 
பாண்டித்திய முடையவர் . இவரது சமயம் 
சைவமே . இவர் இன்னராதல் , " வண்டி 
மிர்சோலை மதுரா புரிதனி, லெண்டிசை 
விளங்க வந்த வாசான் , பயின்ற கேள்விப் 
பாரத்துவாச , னான்மறை துணிந்த நற் 
பொருளாகிய, தூய ஞான நிறைந்த சிவச் 
சுடர் , தானே யாகிய தன்மை யாளன் ” 
என்னும் உரைச் சிறப்புப் பாயிரத்தால் 
விளங்கும் . சிவஸ் தலங்களுட் சிறந்த சிதம் 
பாத்தினது திருநாமங்களாகிய " திருச்சிற் 
றம்பலம் ", " பெரும்பற்றப்புலியூர் என் 
பவற்றை முறையே ஆறெழுத் தொரு 
மொழிக்கும் ஏழெழுத்தொரு மொழிக்கும் 
உதாரணமாக , இவர் தொல்காப்பியம் 
எழுத்ததிகாரத்து மொழிமரபில், " ஒரே 
ழுத்தொருமொழி " என்னுஞ் சூத்திரத்து 
விசேடவுரையிற் காட்டி யிருத்தலாலும் , 
சைவசமயத்துச் சிறந்த நூல்களாகிய திரு 
வாசகம் , திருச்சிற்றம்பலக் கோவையார் 
என்பவற்றினின்றும் தமது உரைகளிற் 
பலவிடங்களில் இலக்கிய 

விலக்கணப் 
பொருள்களுக் கன்றித் தத்துவப் பொரு 
ளுக்கும் மேற்கோள்கள் எடுத்துக்காட்டி 
யிருத்தலாலும் , அவ்ஙனம் மேற்கோள் 
கொண்ட சிலவிடங்களில் எழுதியுள்ள 
விசேட வுரைகளாலும் , சிந்தாமணியிற் 
நாமகளிலம்பகத்து " மேகம்மீன்ற " என் 
னும் கூ கூ கூ -ம் செய்யுளில் " போகம்மீன்ற 


புண்ணியன் " என்பதற்கு எழுதிய விசேட 
வுரையாலும் , திருமுருகாற்றுப் படை 
யுரையிற் காட்டிய சில நயங்களாலும் , 
உரைச் சிறப்புப்பாயிரத்தில் “ தூய ஞான 
நிறைந்த சிவச்சுடர் , தானேயாகிய தன் 
மையாளன் " எனக் கூறப்பெற்ற தனாலும் ,, 
மற்றுஞ் சிலவற்றாலும் இவர் சைவசமயி 
யாதல் நன்கு வெளியாகும் . இவ் வுரை 
யாசிரியர் , பத்துப்பாட்டினுக்கும் , தொல் 
காப்பியத்திற்கும் , கலித் தொகைக்கும் , 
சீவகசிந்தாமணிக்கும் , குறுந்தொகையிற் 
பேராசிரியர் பொருளெழுதா தொழிந்த 
இருபது செய்யுட்களுக்கும் , உரை செய் 
தருளினர் , இன்னும் சில நூல்களுக்கு 
இவர் உரையியற்றினரென்பர் ; அவை 
இவையென்று புலப்படவில்லை. இக்கா 
லத்து வழங்கும் திருக்கோவையா ருரை , 
பேராசிரியராற் செய்யப்பட்ட தென்று 
தெரிகின்றமையாலும் , இவர் அந்நூற்குச் 
செய்த வேறுரை கிடையாமையாலும் , 
அதற்கும் திருக்குறள் முதலிய மற்றுஞ 
சிலவற்றிற்கும் இவர் உரை செய்திருப்ப 
தாக இவருடைய உரைச் சிறப்புப்பாயி 
ரத்திலேனும் வேறொன்றிலேனும் கூறப் 
படாமையாலும் , அவைகள் இங்கே எழு 
தப்பட்டில, சீவகசிந்தாமணிக்கு நச்சினார்க் 
கினியர் முதன்முறை ஒருரை யெழுதி , 
அக்காலத்துப் பிரசித்திபெற்றிருந்த சைன 
வித்துவான்கள் சிலருக்குக் காட்ட , அவர் 
கள் அவ்வுரையை அங்கீகரியாமைகண்டு , 
பின்பு ஆருகத நூல்கள் பலவற்றையும் 
நலமுற ஆராய்ந்து இரண்டாமுறை ஓர் 
உரையை எழுதி அவர்களுக்குக் காட் 
டவே , அவர்கள் உற்றுநோக்கி வியந்து 
அவ்வுரையை அங்கீகரித்துக் கொண்டார்க 
ளென்று சைனர் கூறுகின்றனர். தொல் 
காப்பியவுரை முதலியவற்றில் வேதம் , 
வேதாங்கம் முதலிய பல நூல்களிலிருந் 
தும் பல உரைகளிலிருந்தும் பற்பல அரிய 
விஷயங்களை ஆங்காங்கு எடுத்துக்காட்டி 
நன்குவிளக்கிப் போகின்றமையாலும் பிற 
வாற்றலும் இவரை வடமொழியிலும் 
மிக்க பயிற்சியுள்ளவராகச் சொல்லுவது 
டன் பலவகையான கலைகளிலும் பயிற்சி 
யுடையவரென்று சொல்லுதற்கிடமுண்டு, 
உரையாசிரியர் , சேனாவரையர் , பேராசிரி 
யர் , ஆள வந்தபிள்ளை யாசிரியர் முதலிய 
உரையாசிரியர்கள் இவருடைய உரையில் 
எடுத்துக் கூறப்பட்டிருத்தலின் , அவர் 


நச்சுமனார் 


919 


நடாதரம்மாள் 


கின்றன. 


களுக்கு இவர் காலத்தினாற் பிற்பட்டவ யருமை பாராட்டிக் கூறியதனால் இவர்க்கு 
சென்று தெரிகின்றது . அமிழ்தினுமினிய இப்பெயர் வந்தது , குறுந்தொகையில் 
தமிழ்மடவரல் செய் அருந் தவத்தின் உக 0 - ம் பாட்டும் , புறநானூற்றில் உஎ அ - ம் 
பெரும்பயனாக அவதரித்தருளிய இம் பாட்டும் , எட்டுத்தொகையுள் இவர் செய் 
மகோபகாரியின் அருமை 

அருமை பெருமைகள் தனவாக ( கட் ) செய்யுட்களும் காணப்படு 
விரிவஞ்சி விடுக்கப்பட்டன . இவர் காலத் 
தில் ஆசிரியர் பரிமேலழகரும் உடனி நஞ்சீயர் இவர் திருநாராயண புரத்தில் 
ருந்ததாகக் கூறுவர் . எவ்வகையெனின் (சஉகச) கலிக்குமேல் விஜய ஜநநம் 
" குடம்பை தனித் தொழியப் புட்பறம் பட்டர் திருவடிசம்பந்தி . இவர் வேதாந்தி 
தற்றே , உடம்போடுயிரிடை நட்பு . ” என் என முதலில் நாமம்பெற்று இருக்கையில் 
னுங் குறளில் குடம்பை என்பதற்கு ஆசி வா தபிக்ஷைக்குவந்த பட்டால் செயிக்கப் 
ரியர் நச்சினார்க்கினியர் கூண்டு எனவும் பெற்றுச் சிலநாளிருந்து பிக்ஷைக்குவந்த 
ஆசிரியர் பரிமேலழகர் முட்டையெனவும் ஸ்ரீவைஷ்ணவருக்குப் பிக்ஷையிட மறுத்த 
கூறினதாகவும் , பரிமேலழகரது உரை 

தேவியை வெறுத்துத் திரவியத்தைப் 
கேட்ட நச்சினார்க்கினியர் பரிமேலழகர் பகுத்துப் பெண்சாதிக் களித்துக் குரு 
உரையைப் புகழ்ந்ததாகவும் கூறுவர் . தக்ஷிணைகொண்டு யதியாச்ரமம் அடைந்து 
" பாரத்தொல் காப்பியமும் பத்துப்பாட் ஆசாரியரைக் காணப்போகையில் பட்டர் , 
டுங்கவியு , மாரக்குறுந் தொகையுளைஞ் நம் ஜீயர்வந்தார் என அன்று முதல் இவர் 
ஞான் குஞ் - சாரத் , திருத்தகு மாமுனி க்கு நஞ்சீயர் எனப் பெயர் உண்டாயிற்று. 
செய் சிந்தாமணியும், விருத்தி நச்சினார்க் இவர்க்கு ஸ்ரீ ரங்கநாதரென்பது தாசிய 
கினியமே . " " எவனாலவாயிடை வந்த நாமம் , இவர் திருவாய்மொழிக்கு சு .000 
முதவாயுடையனென வியம்பப் பெற் 

படி வியாக்கியானம் செய்து ஒரு ஸ்ரீவை 
றோன் , எவன் பண்டைப் பனுவல்பல ணவரிடம் தா அந்த ஸ்ரீவைஷ்ணவர் 
விறவாது நிலவவுரை யெழுதி யீந்தோன் , அதை யெடுத்துச் செல்கையில் வெள்ளத் 
எவன் பரம வுபகாரி யெவனச்சினார்க்கி தில் சிதற அவைகளை ஒருவாறு கேட்ட 
னியனெனும் பேராளன் , அவன்பாத விரு படி அவர் பூர்த்திசெய்து நஞ்சீயரிடம் 
போது மெப்போது மலர்கவெனதகத்து 

கொடுக்கச் சீயர் அபிப்பிராய பேதத்தைச் 
மன்னோ. " 

கண்டு உண்மை வினவிக் களித்து நம்பிள் 
* சுமனர் - கடைச்சங்கப் புலவருள் ஒரு ளையென அழைத்தனர் . அதுமுதல் அவ 
வர் . ( திருவள்ளுவமாலை .) 

ருக்கு நம்பிள்ளையெனப் பெயராயிற்று . 
சீசெள்ளையார் - ஒரு தமிழ்ப் புலவர். இவர்க்கு வேதாந்த வேதியர் , மாதவாசார் 
இவர் , காக்கைபாடினியார் நச்செள்ளை யர் என்று வேறு பெயர்கள் . இவர் திரு 
யார் எனப்படுவர் . இவர் பதிற்றுப்பத்தின் நக்ஷத்ரம் பங்குனி யுத்திரம் . 
கணுள்ள ஆறாம்பத்தால் ஆடுகோட்பாடுச் நஞ்சுகலந்த அன்னசோதனை - நஞ்சுகலந்த 
சேரலாதனைப் புகழ்ந்து பாடி அவனாற்கல அன்னத்தைக் கண்ட அன்னம் சோர்ந்து 
னணிக என்று ஒன்பது துலாம் பொன் விழும் , வண்டுகள் குழறி யொலிக்கும் , 
னும் நூறாயிரங்காணமும் அளிக்கப்பெற்று மயில் நிலைகலங்கித் துள்ளியாடும் , கோழி 
அவன் பக்கத்து வீற்றிருக்குஞ் சிறப்பும் கள் விரைந்து கத்தும் , அன்றில் மயங்கும் , 
எய்தியவர் . ாடினி , செள்ளை எனும் பெண் குரங்கு மலங்கழிக்கும் , காடை மயிர் சிலிர் 
பாற் பெயர்களானும் , கலனணிதற்குப் க்கும், நாகணவாய் எதிரெடுக்கும் . ( சுக் -நீ . ) 
பொன் பெற்ற தனானும் பெண்பாலாராக நஞ்சுகன் -- ஓர் இயக்கன் . ( பெ . கதை ). 
அறியப்படுகின்றார் . பதிற்றுப்பத்து ஆறாம் நஞ்சுண்டதேவர் --மைசூரில் நெடுநாளைக்கு 
பத்தில் " யாத்த செய்யுளடங்கிய கொள் முன் அரசரா யிருந்தவர் . 
கைக் காக்கைபாடினியார் நச்செள்ளையார் " நடராஜர் - 1. சிவமூர்த்தத்துள் ஒன்று . 
இதில் அடங்கிய கொள்கை , என்பது 2. கீரனூரிற் பிறந்த ஒரு சோதிடர் ; 
பெண்பாலாரைக் குறிக்கின்றது . குறுங் சாதகாலங்கார மியற்றியவர் . 
தொகையில் " திண்டேர்கள்ளி, ............. நடாதூராம்மாள் - சுபத்திராம்சரான இவர் 
விருந்துவரக்கரைந்த காக்கையதுபலியே " கலி ( சஉசுசு ) க்குமேல் பார்த்திவளு சித் 
எனும் பாட்டில் காக்கை கரைந் தமைபற்றி திரை திங்கட்கிழமை காஞ்சியில் தேவ 


நடாதூரம்மாள் 


820 


நடிக்கும் ஆஸ்திரேலிய மயில் 


ராஜப் பெருமாளுக்கு வாதகுரு 

வாதகுரு என்று நிறுத்த மற்றவர்கள் பிரசங்கத்தை நடத்தக் 
அவதரித்தனர் . இவர் எங்களாழ்வானிடம் கூற வரதகுருவும் அவர் வந்தவுடன் தாம் 
பாஷ்யம் சேவிக்கப் பிதாவின் கட்டளைப் கூறிய அர்த்தங்களைக் கூறச்செய்து அதற் 
படி சென்று எங்களாழ்வான் வீட்டு வாசற் குச் சுருதப்பிரகாசிகை யெனப் பெயரிட் 
கதவைத் திறக்க எங்களாழ்வான் 

யார் டனர் . இவ்வகையிருக்கையில் சிலர் இவரி 
என்றனர் . வர தகுரு பிரதியுத்தரமாக நான் டம் வாதத்திற்குவர அவர்களிடம் வாதிட 
தான் என் றனர் . இதைக்கேட்ட எங்க அப்புள்ளார் கேட்க அவ்கனமே அவர் 
வாழ்வான் , நான் செத்தபின் வருக என வாதிட்டு வென்றது கண்டு அவர்க்கு வாதி 
அனுப்பத் திரும்பிப் பிதாவிடங் கூறினர் . ஹம்ஸாம்புதர் எனப் பெயரிட்டுப் பெரு 
பிதா ஆசாரியரிடம் நானென்னும் அகங் மாளுக்குப் பாலமுது செய்வித்துவந் தனர். 
காரத்தை யொழித்து அடியேன் எனக் அவ்வகை வருகையில் ஒருநாள் பாலமுது 
கூறுத லொழிந்து, நான் என்ற தனால் , ஸமர்ப்பிக்கையில் பால் உஷ்ணமா யிருக் 
அவர் அவ்வகைக் கூறினர் என்று மீண் ததுகண்டு தம்முடைய கைவிரலைப் பாலில் 
நம் அனுப்பினர் . வாதகுருவும் மீண்டும் இட்டுப் பார்த்தனர் . இதனைக் கண்ட 
சென்று ஆசாரியரைக் கண்டு அடியேன் பெருமாள் , தாய் குழந்தைக்கு அன்றோ 
இராமாநுசதாசன் என்று தண்டன் சமர்ப் இவ்வாறு பால் ஊட்டுவது என்று என் 
பித்தனர் . ஆசாரியர்களிடத்துப் புத்திர அம்மாளோ என்று அழைத்தனர் . அது 
னைப்போல் அன்புள்ளவராய் எனக்குக் முதல் அம்மாள் எனத் திருநாமம் வந்தது . 
கொள்ளியிட்டுக் கர்மாதிகிரியைகள் செய் இவர் ஒருநாள் ஆரண்யத்தின் வழியாகத் 
வதாய்ப் ப்ரதிக்ஞை செய்து தருவீராகில் திருவேங்கடஞ் செல்கையில் வழியில் மகா 
ஸ்ரீபாஷ்யம் பிரசாதிக்கிறே னென் றனர் . ரண்ய மாசையால் பெருமாளுக்குப் பிரசா 
வரதகுரு அதனைப் பிதாவிற்கு விண்ணப் தம் அமுது செய்விக்கத் தகுந்த இடம் 
பித்துப் பிதாவின் நியமனம் பெற்று ஸ்ரீ நேராமல் இருந்தது . அதனால் இவர் பெ 
பாஷ்யகோசத்தைக் கொண்டு ஆழ்வானுக் ருமாளுக்குத் திருஆராதனம் செய்துவிட் 
குப் பிரதிக்ஞை செய்து கொடுத்துப் பாஷ் இத் தாம் உபவாசமா யிருந் தனர் . இதைக் 
யாதிகளை ஐயந்திரிபறச் சேவித்தனர் . கண்ட திருவேங்கடமுடையான் ஒரு வேதி 
இவர் தமதாசார்யர் திருநாட்டுக் கெழுந்த யராய் இவர்க்கு முன் எழுந்தருள அம்மா 
ருள அவர்க்குச் செய்யவேண்டிய சரமக் ளும் தேவர் யார் என்ன நான் திருவேங் 
கிரியைகளை முடித்துக் கச்சிவாய்த்தான் முடையான் அமுது செய்த பிரசாதத்தைத் 
மண்டபத்தில் காலக்ஷேபஞ் சாதித்திருக் தேவர் பொருட்டுக் கொண்டு வந்தேன் 
தனர் . இவரிடத்தில் கிடாம்பு அப்புள் தேவர் அமுது செய்தபின் உமக்கு விடை 
ளார் ஸ்ரீ கிருஷ்ணபாதர் என்கிற வடக்குத் தருகிறேன் என்று கூறி அம்மாளமுது 
திருவீதிப்பிள்ளை முதலியவர்கள் ஆச்ரயித் செய்தபின் மறைந்தருளினர் . அம்மாள் 
திருந்தனர். இவ்வகை இவர் பாஷ்ய கால இது பெருமாள் செயலென்று துதித்துத் 
க்ஷேபம் செய்து வருகையில் ஒருநாள் அப் திருவேங்கடஞ் சென்று பெருமாளைச் சே 
புள்ளார் ஸ்ரீவேங்கடநாதாசார்யர் என்னும் வித்துத் திரும்பிக் கச்சிக் கெழுந் தருளிச் 
பிள்ளைத் திருநாமம் பெற்ற வேதாந்த தேசி சிலகால்மிருந்து திருநாட்டுக்கு எழுந்தரு 
கருடன் காலக்ஷேபங் கேட்டிருக்கையில் 
வேதாந்த தேசிகரின் திவ்ய தேஜசைக் நடாதூராழ்வான் - உடையவர் திருவடிசம் 
கண்டு மயங்கிக் காலக்ஷேபத்தில் விட்ட பந்தி , உடையவர் சகோதரி புத்திரர் , இவர் 
விடந் தெரியாமலிருக்க மூன்று வயதுள்ள குமார் நடாதூர் தேவராசப் பெருமாள் . 
வேங்கடநாதாசாரியர் விட்டவிடங் குறிப் நயினாசாரியர் திருவடிசம்பந்தி . ( குருபரம் 
பித்திருந்தனர் . இதனால் அதிகக் களிப் பரை ). 
படைந்த வரதகுரு தூப்பில் பிள்ளையை நடாதூர் தேவராசப்பெருமாள் - மடாதூா 
ஆசீர்வதித்து அப்புள்ளாரிடம் ஒப்புவித்து ஆழ்வான் குமார் . 
ஸ்ரீபாஷ்யாதிகளைப் பிரசாதிக்கக் கட்டளை நடிக்கும் ஆஸ்திரேலிய மயில் - இது , மயி 
யிட்டனர் . ஸ்ரீபராசபட்டர் இவரது கால லைப்போல் உருவமுள்ள தாயும் அழகுடைய 
க்ஷேபம் சேவித்துவருநாளில் ஒருநாள் வரா தாயுமுள்ளது . இதன் தோகை, நீண்டு 
இருந்தது கண்டு வர தகுரு பிரசங்கத்தை முனை வளைந்து சுருண்டு சிவப்பும் , பசு 


ளினர் . 


நடிக்கும் சித்திரப் பறவைகள் 


921 


நடிக்கும் சித்திரப் பறவைகள் 


மையும் கறுப்பும் கலந்து மற்ற இறகுக 
ளுக் கிடையிலிருக்கிறது . இதனிடையி 
லுள்ள ( 16 ) சிறகுகள் வீணைகளின் தந்தி 
கள்போல் அமைந்திருக்கின்றன . 
பறவை பல நிறமுடையது . வால் செக 
ப்பு , உச்சி மண்ரே நிறம் ,கழுத்துப் பச்சை , 
முதுகு மங்கலான செகப்பு , வயிறு செம் 
மைகூடிய மஞ்சள் . இது , களிப்பு மிகுந்த 
போது காலை மாலைகளில் தோகையை 
விரித்து நடிக்கிறது . இது புழுக்களைத் 
தின்னும் . இதனை லையர் பறவை ( Lyre 
Bird ) என்பர் . 
நடிக்கும் சித்திரப் பறவைகள் - ( 1 ) இரு 
கொண்டை கொண்ட ஊங்காரப்பறவை 
( Double Orested Humming Bird ) இது 
தென் அமெரிக்கா வாசி . இதற்கு நெற்றி 
யின் மீதுள்ள இறகும் , செவிப்பக்கங்களி 
லுள்ள இறகுகளும் , தாடியும் , இறக்கை , 
தோகை, வயிறு , முதுகு முதலிய இடங் 
களிலுள்ள சிறகுகள் வெவ்வேறு வகை 
யும் நிறமும் உண்டு , 

இது தனக்குக் 
களிப்பு மிகும்போதும் , தன் பேடையைப் 
பார்த்து அதிக ஆனந்தத்துடன் நடனம் 
செய்கிறது . 

( 2 ) இவ்வினத்தில் மற்றொன்று நியூகி 
னியா வாசி .. இதனிறகுகள் பச்சையும் 
நீலமுங் கலந்த பொன்னிறம் . இதனை 
ஊங்காரத் தங்கப்பறவை ( Gold Humming 
Bird ) என்பர் . இதன் விரிந்த சிறகுகளும் 
தோகையும் ஆடுதற்கே அமைக்கப்பட்ட 
வைபோ லிருக்கின்றன . இது சிறு சிட் 
டளவினது , இதன் முட்டைகள் பட்டாணி 
அளவுள்ளவை , இதனைச் சூரியப்பறவை 
( Sun Bird ) என்பர் . 

( 3 ) இவ்வினத்தில் வேறொன்று அமெ 
ரிக்கா நாட்டுக் காடுகளிலிருக்கிறது . இத 
னைக் கொலீன்பறவை ( The Goolaa Bird ) 
என்பர் . இப் பறவையின் அலகிற் கருகில் 
மீசையைப் போன்ற மெல்லிய இறகுகள் 
பக்கத்திற்கு மும்மூன்றாக இருபக்கங்களி 
லும் வெகு நீண்டிருக்கின்றன . அம் மீசை 
களின் கடைசியில் மயிலின் இறகுக் கண் 
போல ஒரு சிறகு இருக்கிறது . இதன் 
தோகைகள் மற்றப் பறவைகளுக் கிருப் 
பதுபோ லில்லாமல் வெகு அழகானவை . 
இது நடிக்கையில் தோகைகளையும் சிறகு 
களையும் விரித்து நடிக்கிறது . 

( 4 ) அமெரிக்கா நாட்டில் பாரடைசியா 
மாக்னிபிகா ( Paradisea - Magnifica ) என் 


னும் பறவை உண்டு , இதன் வாற்புறத்தி 
விரண்டு கம்பிகள் போன்று ( 3 ) அடிகள் 
நீண்ட தோகை வளைந்திருக்கிறது . 

( 5 ) இவ் வினத்தில் சூபர்ப் ( The Sun 
perb ) எனும் ஓர்வகை மெலூகா தீவுகளி 
லிருக்கிறது . இது ஒரு காக்கை அளவுள் 
ளது . இதன் முதுகுபக்கத்தில் படல்போல் 
விரிக்கக்கூடிய இறகுக ளிருக்கின்றன , 
அவை அழகிய செந்நிறமுள்ளவை . இவை 
சூரியனைக் கண்டு ஆடும்போது அதிவிநோ 
தமாய் மறக்கத்தகாததா யிருக்கும் என்பர் . 

( 6 ) இவ்வினத்தில் வேறொன்று பியூகி 
னியா தீவிலிருப்பது , அதனைக் கிங்க்பர்ட் 
ஆப் பாரடைஸ் (King Bird of Paradis .) 
என்பர் . இதன் சிறகுகள் பச்சை நிறம் , 
தலை , கழுத்து , முதுகு பசுமை கலந்த நீலம் ; 
வயிறும் , வாலும் கரிய செந்திறம் , இதன் 
வால்பூறத்தி லிரண்டு சிறு கம்பிகள் நீண்டு 
வளர்ந்து வளைந்து முனை கள் சுருண்டிருக் 
கின்றன . அச் சுருள் முனையிலுள்ள சிற 
குகள் அழகியன . இது ஆடும்போது புரா 
களைப்போல் சிறகுகளை அகல விரித்தும் 
வளைந்தும் நெகிழ்ந்தும் ஆடும் . 

( 7 ) இவ்வினத்தில் வேறொன்று கிரேட் 
பர்ட் ஆப் பாரடைஸ் ( Grest Bird ol 
Paradise) என்னும் ஒருவகை நியூகினியர் 
நாட்டுக் காடுகளில் இருக்கிறது . இதன் 
உடல் ( 16 ) அங்குல நீளம் . இதன் கண் 
கள் வட்டமாய்ச் செந்நிறமுள்ள இமைக 
ளுக்கிடையில் பொன்னிறமாய் விளங்கு 
கின் 

றன , இதன் இறகுகள் பல வர்ண 
முள்ளவை . இதன் நெற்றியும் , கழுத்தின் 
முன்பாகமும் மஞ்சள்நிறம் .இதன் தொண் 
டையிலும் , மார்பிலும் , கழுத்திலும் உள்ள 
சிறு சிறகுகள் நீலக் கலந்த பசும் பொன் 
னிறமானவை . இதன் உடலின் இருபக் 
கங்களிலும் ( 2 ) அடிகள் நீண்ட தோகை 
இறகுகள் வளர்ந்திருக்கின் றன , இவ்விறகு 
கள் அழகிய செம்பொன்னிறமாய் முனை 
செம்பி னிறங்கொண்டு இருக்கின்றன. 
தோகைகள் மிக நீண்டு மயிற்றோகைபோ 
லிருக்கின்றன . இத் தோகைகளி லிரண்டு 
மயிரிலாத கம்பிபோல் அதிகமாய் நீண்டு 
வளர்ந்திருக்கின்றன . அவற்றி னுனியில் 
அழகிய குஞ்சுகளுண்டு , இதற்கு உற்சா 
கம் உண்டாகும் போது இது தன் தோகை 
யை விரித்தாடித் தன்னைக் கவித்துக்கொ 
ள்கிறது . இவை கூட்டங் கூடி ஆடுகின் 
றன . மாம்ஸபக்ஷணி . 


116 


நடுசல் 


9:31 


நதிகள் 


நகேல் - இது , வென்றியான் மேம்பட்டுத் பாஷையைக் கூறிச் சதிக்குத் தக்கபடி 
அறக்கம்புக்க பெருவீரர் பெயரையும் தாளவொத் தறுப்பவன் . ( தர்ஸ்டன் ). 
அவர்கள் ஆங்காங்குப் புரிந்த போர்ச்செய நட்வலை - சக்ஷர்மநுவின் பாரி ; உல்முக 
ல்களையும் ஒரு நெடுங்கல்லில் எழுதி அதனை னுக்குத் தாய் , 
நாட்டி அதில் அவர்களின் உருச் செய்து, நண்டு இது , எட்டுக் கால்களும் நீண்டு 
மாலை , பீலி முதலிய புனைந்து வழிபடுதல் நாற்புறமும் சுழலத்தக்க கண்களிரண்டும் , 
தமிழ்நாட்டுப் பழைய வழக்கமானது . இரண்டு விரல்போ லங்கங்களுள்ள கைக 
நடுக்காட்டுத்தியாகி - இவர் இடையர் , தம் 

ளிரண்டும் பெற்றது . நமக்கு எலும்புக 
மை விரும்பி வந்தவர்க்கு உபகரித்துப் ளுள்ளது போல அதன் உடம்பு ஒட்டால் 
புகழடைந்தவர் . 

மூடப்பட்டிருக்கிறது . கடல் நண்டுகளின் 
நடுவிலாழ்வான் - எழுபத்திலுை சிம்மாச 

ஓடு பல வர்ணமாய்ப் புள்ளி பெற்றிருக்கும் . 
னாதிபதிகளில் ஒருவர் . ( குருபரம்பரை ). 

கால்கள் , அடிவயிற்றிலிருந் துண்டாம் . 
நடுவில் திருவீதிபிள்ளைபட்டர் - நம்பிள்ளை 

இதற்கு முதுகின் பிற் பாகத்தில் வால் 

ஒன்று உண்டு. இது நீரிலும் நிலத்திலும் 
திருவடி சம்பந்தி . இவர் பின் பழகிய 
பெருமாளுடன் சமஸ்தானஞ் சென்று அர 

வசிக்கும் . இதில் கழிநண்டு , கழனிநண்டு, 

குளநண்டு , கடல்நண்டு எனப் பல . நண்டு 
சன் கேட்ட இராமாயணசங்கைக்கு விடை 
தா மயங்குகையில் பின் பழகிய பெருமாள் 

களில் பலவகைப் பேதங்களிருக்கின்றன 
கூறிய சமாதானத்தைக் கேட்டு அரசனு 

இவற்றில் சிறிது காலங்குல அகலம் , பெரி 
க்கு விடை தந்து அரசனளித்த பரிசுகளை 

யது ( 2 ) அடிகளுக்குமே லிருக்கின்றது . 
நம்பிள்ளைக்கு அளிக்க நம்பிள்ளை மறுக்க 

இது தன் வயிற்றிலேயே முட்டைகளைப் 
விசனமுற்று அவரை ஆச்ரயித்தவர் . 

பொரித்துக் குஞ்சுகள் வெளியில் உலாவும் 

பருவத்தில் தன் வாய்ப்பக்கத்தி னடியி 
நடுவூர் இது , இம்மையே தருவார் கோ 

லுள்ள புது ஓட்டைத் திறந்து வெளிவிடு 
யில் உள்ள இடம் . இதிலுள்ள ஸ்வாமி 

கிறது . பழைய ஒடு விழுந்து விடுகிறது . 
க்கு இஹாபீஷ்ட ப்ரதாயகர் , இம்மையே 

இதனால் முதல் கெடாது . இவற்றிற்கு 
என்மை தருவாரெனவும் அம்பிகைக்கு மத் எட்டுக்கால்களும் கத்தரி போன்ற இரண்டு 
தியபுரநாயகி , நடுவூர் நாயகியெனவும் திரு 

கைகளும் உண்டு . இவ்வினத்திற் சில தம் 
நாமங்கள் வழங்கும் . சுந்தரமாறர் பூசித்த 

மைக் காத்துக்கொள்ள நத்தை ஓடுகளிற் 
தலம் ; இது மேலைவாசிக்கு மேற்கே யுள் 

புகுந்து தம்மைக் காக்கும் எனவும் சில 
ளது , (திருவிளையாடல் ). 

கடற்றாமரை யெனும் புழுவை வேறு பிரா 
நடைமச்சம் 

இம் மீன் அமெரிக்கா நாட் ணிகள் தம்மை யடையாமல் தாங்கிநிற்கும் 
டைச் சார்ந்த மெக்சிகோ நகரத்திலுள்ள எனவும் கூறுவர் . சில நண்டுகள் பல வர் 
நீர்நிலைகளி லுள்ளது . இம் மீன் 8 , 9 அங் ணங்களுடன் இருக்கும் என்பர் . ஐரோப் 
குல நீளமுள்ளது . இதன் தோல் கபில பாக் கடல்களில் சில நண்டுகளுக்கு அள 
நிறமாய்ப் புள்ளி கொண்டது . இதன் கழு வுக்குமேல் ஓடு வளர்ந்து இருப்பதால் 
த்தை யடுத்து இரண்டு கால்கள் நான்கு அதனை எதுவும் தொந்தரவு செய்வதில்லை . 
விரல்களுடன் இருக்கின்றன. இதற்கு நண்டு வாய்க்காலி - இதை நண்டுதெறுக் 
மீனுக் கிருப்பது போல் செட்டைகளும் கால் என்பர் . இது தேளைப்போல் உரு 
செவிகளும் சுவாசப்பையும் உண்டு . தரை வுடைத்தாய் உறுப்புகள் வலுத்துக் கறுப் 
யில் நடமாடும் பிராணிகள் போல் காற்றுத் பாயிருக்கும் . கொடிய விஷப் பிராணி . 
தாங்கும் பையுமுண்டு . 

களிலும் புதர்களிலும் வசிப்பது . 
நடையாடுபதஞ்சலி - கூரத்தாழவானுக்கு நதிகள் - 1. ( எ ) கங்கை , யமுனை , சரஸ்வதி , 

நருமதை , காவிரி , குமரி , கோதாவரி . 
நட்டுவன் - இவன் நடனத்தொழிலில் வல் 2. இவை , மலையின் அருகிலுள்ள நீரூற் 
லவன் , இவன் தேவ தாசிகளுக்கு நடனத் றிலிருந்து உண்டாவன . நிலத்திலிருந்து 
தொழில் கற்பிப்பவன் . இவன் தாசி புத் குமிழியிட்டுப் புறப்படுவன ஊற்று நீர் . 
திரன் . சில ஓச்சர்களும் நட்டுவத்தொழில் இந்த ஊற்று நீரே நதி . இது , பூமி எந்தப் 
தமிழ் நாட்டில் செய்கின்றனர். நடனி பக்கம் சாய்ந்திருக்குமோ அந்தப் பக்கம் 
நடிக்கையில் இவன் பின்னின்று நடன ஒடும் . இது பாயும்போது பூமியைக் கரை 


ஒரு பெயர் . 


நதிபன் 


928 


நந்தனப் பறவைகள் 


த்துக் கொண்டே போகும் . உற்பத்தி 

2. வச்சமித்திரன் குமரன் . இவன் கும 
ஸ்தானத்திருந்து போகப்போக அகலும் , ரன் புனிந்தன் . 
இதற்குக் காரணம் பல உபாதிகள் சேர்தல் . நந்தகமகாமுனி - சோணாட்டுக் கூடலூரில் 
பெரு நதிகளால் பல கிளை நதிகள் பிறந்து தவம் புரிந்து விஷ்ணுமூர்த்தியின் அருள் 
பல பூபாகங்களிற் பிரவகித்தும் பூமியைச் பெற்றவர் . 
செழுப்பிக்கும். ஊரிலுண்டாம் அதிக நந்தகோபன் கோகுலத்தரசன் , வசுதே 
ஜலத்தைத் தன்னிற் பெற்றுக் கடலிற் வர் நண்பன் ; பலராம கிருஷ்ணர்களை 
சேர்க்கும் . 

வளர்த்தவன் ; இவன் முற்பிறப்பில் துரோ 
நதிபன் - சுக்கிரன் என்னும் பிராமணனுக் 

ணன் என்பவன் ஏகாதசி விரதமிருந்து 
குத் தம்பி , தாயபாகங்கொடாத தமயனை துவா தசி தீர்த்தமாட யமுனை நதிக்குச் 
மூன்று யோசனை யகலம் ஆறு யோசனை 

சென்று வருணப் பிரத்தியனால் வருண 
உயரமுள்ள ஆமையாகச் சபித்தவன் , 

லோகத்திற்குக் கொண்டுபோகப் பட்டுக் 

கண்ணன் மீட்க மீண்டும் யமுனையை 
நதிழகப்பூமி ஆறு சமுத்திரத்தில் கலக்கு 
முன் பல கிளைகளாகப் பிரிந்து தனித் 

யடுத்த மடுவில் ஸ்நானஞ் செய்து பரம 
தனியே ஓடிக் கடலிற் கலப்பதும் உண்டு , 

பத தரிசனஞ்செய்து கண்ணனை நாராய 
அப்போது அந்தப் பிரிவுகளுக்கு இடை 

ணன் என்று தரிசித்திருந்தவன் . அம்பி 
யில் திட்டுத்திட்டாக தீவுகள் ஏற்படும். அந் 

கை பூசைக்குச் சென்று அவ்விடத்து மலை 
தத் தீவுகளுக்கு நதிமுகப்பூமி அல்லது 

ப்பாம்பினால் விழுங்கப்பட்டுக் கிருஷ்ண 
டெல்டா என்று பெயர் . ( பூகோளம் ). 

மூர்த்தியால் விடுபட்டவன் . 

நந்தட்டன் - கந்துக்கடன் புதல்வன் , சீவக 
நதிழலம் ஆறுகள் உற்பத்தியாகு மிடம் . 
நதி கடலிற் சேருமிடம் முகத்துவாரம் , நந்தனப் பறவைகள் ( Paradise Bird ) 

னுக்குச் சகோதரன் என்பர். 
ஒரு நதியிலிருந்து பிரியும் நதி கிளைநதி, 

இவை உருவத்தில் அழகிய சிறகும் ஓசை 
ஒரு நதியில் வந்து சேரும் நதி உபாதி , 

யும் பெற்றுக் கண்ணைக் கவர்வன, இவ் 
மலையிலிருந்து நீர் பாய்தல் நீர்வீழ்ச்சி 

வினத்தில் ஒருவகை நியூகினியா நாட்டுக் 
நத்தத்தனர் - இடைக்கழிநாட்டு நல்லூ சார் , காடுகளிலுள்ளவை . இவற்றிற்குத்தலையும் , 
இவர் ஏறுமாநாட்டு நல்லியக்கோடன்மீது 

உடலும் ஊதா நிறம் இதன் முதுகுப்பக்க 
சிறுபாணாறு பாடியவர் , கடைச்சங்கத்தவ 

முள்ள சிறகுகள் மேலுயர்ந்து முனை வளை 
ருள் ஒருவர் . (திருவள்ளுவமாலை ). ந்து குவிந்து அடுக்கடுக்கா யிருக்கின்றன , 
நத்தை இது மெதுவான தேகத்தையுடை சிறகுகளின் அடிப்பாகம் ஊதா நிறமாயும் , 
யது . இச் சாதி முதுகெலும்பில்லாதவை . இடையில் உயர்ந்த பச்சை நிறமாயும் , 
இதற்கு முன்புறத்தில் வட்டமான தலை முனை வெளுத்துப் பள பளப்பாயும் இருக் 
யிருக்கிறது . அதில் ( 4 ) கொம்புகளுண்டு . கிறது . இதனை (Grand Promerops ) என் 
( 2 ) பெரியவை , ( 2 ) சிறியவை . பெரிய பர் . இவ்வினத்தில் வேறொன்று உண்டு , 
கொம்புகள் கண்கள் , சிறியவை ஸ்பர்சனி அதனைப் பாரடைசியா என்பர் . 

அது 
கள் அடியில் ஒரு பாகத்தைச் சுருக்கி மற் கயானா முதலிய இடங்களிலுண்டு, 
றொரு பாகத்தை நீட்டிக்கொண்டு நகரு சிட்டினத்திற்குத் தலையில் அழகிய கொ 
கிறது . ஓடு , தேகத்தை மறைத்துக்கொண் ண்டையுண்டு . இவற்றினாணிற்கு ( 3 ) அடி 
டொட்டி யிருக்கும் . இது பம்பரம் போ கள் நீண்ட அழகிய இரண்டு தோகைகள் 
விருக்கும் . இது நகருகையில் ஒருவித இருக்கின்றன . இதற்குத் தலையும் சழுத் 
பிசின் தேகத்திலுண்டாகிறது . இது அப் தும் செம்பு நிறம் . இவை இந்தியாவிலும் , 
பிராணி நகருதற்கு அநுகூலமாய்ச் செய் சிலோனிலும் உண்டு , ஓரிநாத்ராகட்டெ 
கிறது . வெயிற் காலத்தில் இது கற்பாறை , யில் ( Ornith Racket Tail Bad ) இது , 
மரங்கள் முதலியவற்றில் ஒட்டி யிருக்கும் . நியூகினியா முதலிய நாடுகளிலிருக்கிறது . 
இவை நிலத்திலுள்ளவை , நீரிலும் இவ் இதன் தலை கறுப்பு , எழுத்து நீலங் கலந்த 
வகைப் பிராணிகளுண்டு . இவற்றில் சிற் பசுமை , வயிறு மஞ்சள் நிறம் , முதுகு 
றின நத்தைகளும் உண்டு , 

கறுமை கலந்த செம்மை , இதற்குள்ள வால் 
நந்தகன் - 1. குரோதகீர்த்தியின் குமரன் . சிறகுகளில் ( 2 ) இறகுகள் ( 3 ) அடி 
( பக்தாஸ் தன அம்சம் ). 

நீண்டு அவற்றின் முனையில் வட்டம் 


பக்தனர் 


926 


நந்த , 


சிறு இறகுகள் பெற்றிருக்கின்றன . இதன் 
காலில் மயிர்க் குச்சுகள் உண்டு . இதன் 
மூக்கு மீன்குத்திப் பறவை மூக்குப்போல் 
நீண்டிருக்கிறது . இதுவும் பாடுமினம் , 
நந்தனார் - திருநாளைப்போவாரைக் காண்க . 
நந்தன் - 1. விஷ்ணு மூர்த்தியின் படர்களில் 


ஒருவன் , 


இவன் 


தவன் . 


2. திருதராட்டிரன் புத்திரன் . 
3. கண்ணனை வளர்த்தவன். 
தேவி யசோதை. 

4 , பிருதுஷேணன் குமரன், தாய் 
ஆகுதி , தேவி பிரதிபுத்திரை , குமரன் 
கேயன் . 

5. மகாநந்திக்குச் சூத்திரப் பெண்ணி 
டம் உதித்துப் பிறகு மகாபத்மன் என்கிற 
பெயாடைந்து க்ஷத்திரியரை நாசஞ் செய் 

மகத தேசாதிபதி இவனுக்குச் 
சுமாலி முதலிய எட்டுக் குமாரர் . 

6. வசுதேவர்க்கு மந்தரையிடம் உதித்த 
குமான் , 

7. சந்திரகுலத் தரசனாகிய தருமகுத்த 
னுக்குத் தந்தை . 

8. நபாகனைக் காண்க , 
நந்தன் சாம்பன் - பேராவூர்ப் பிரபுவைக் 

காண்க . 
நந்தி -- 1. இவர்க்கு இடது கையில் சூலம் , 
வலதுகையில் செபமாலை . இராவணனைக் 
குரங்கால் உன் பட்டணமழிக வெனச் 
சபித்தவர் . சர்வசம்மார காலத்தில் சிவ 
மூர்த்தியை அடைக்கலம் புகுந்து வாகன 
மானவர் . கருடனை உச்வாசநிச்வாசத்தால் 
கர்வபங்கஞ் செய்ததால் பூமியில் பசவேச 
ராகப் பிறந்து சிவபூசை செய்து கைலை 
யடைந்தவர் . சிவாக்கினையால் பிரமன் 
யாகசாலைக்குச சென்று அவ்விடத்துச் சிவ 
மூர்த்தியை நிந்தை கூறிய தக்கனைத் தலை 
யறவும் இந்தச் சிவ நிந்தை கேட்டிருந்த 
தேவர் பிறந்திறந்து சூரனால் வாதையடை 
யவும் சாபமிட்டுத் திருக்கைலை யடைந்த 
வர் . சிவமூர்த்தி பிராட்டிக்கு ஞானோப 
தேசஞ் செய்த காலத்தில் , குமாரக்கடவுளை 
அவர்களிடம் கட்டளையின்றி விட்டு இத 
னால் சுறா மீனாகச் சாபமடைந்து வலைய 
ராய் வந்த சிவமூர்த்தியால் பிடியுண்டு சாப 
நீக்க மடைந்தவர் . இவர் தவமியற்றிப் 
பருவதவடிவம் பெற்று ஸ்ரீபர்வதமாய்ச் 
சிவமூர்த்தியைத் தாங்கினவர் . விஷ்ணு 
மூர்த்திக்குச் சிவமான்மியம் கூறியவர். 
2. அருஷன் மனைவி . 


3. ஒரு சிவகிங்கான் . 
4. பாரச ரூஷியின் புத்திரன் , 
5. இவன் , தொண்டை நாட்டு ஆறைப் 
பதிக்காவலன் . இவன் பல்லவர் வம்சத்த 
வன், இதனை மல்லைவேந்தன் மயிலை 
காவலன் , பல்லவர் தோன்றல் பைந் தார் 
நந்தி ” எனவும் , பல்லவர்கோனந்தி " என 
வும் , " அமரர்கோமானடுபோர்தந்தி " என 
வும் கூறியவற்றா லறிக . இவன் அவனி 
நாராயணன் , விடேல் , விடுகு , குவலமார்த் 
தாண்டன் , மனோதயன் , தேசபண்டாரி , 
நந்திச்சீராமன் எனவும் பெயர் பெறுவன் , 
இவன், குருக்கோட்டை வென்றதாகவும் , 
தெள்ளாற்றில் பகைவரை வென்றதாகவும் , 
பழையாற்றுச் சண்டை வென்றதாகவும் , 
புகழப்படுவன் . இவன் பொருளை யிரவலர் 
க்குச் செலவு செய்தவில் பொறாது இவ 
னைக் கொலைபுரிய வெண்ணிய இவன் 
சகோதரன் வசையாகக் கலம்பகம் பாடி 
அதில் ஒரு கவியை ஒரு புலவனை அவர் 
ஏகாந்தத் தலத்துச் சுவரைத் தொளைத்துக் 
கூறிவிட்டு ஓடச் செய்தனன் . அவ்வகை 
செய்த புலவன் கூறிய செய்யுள் ஒன்றைக் 
கேட்டு அவற்றை முற்றும் கேட்க ஆவல் 
கொண்டவனாய் இருக்கும் நாட்களில் ஒரு 
நாள் நகரை வலம் வருகையில் தாசி யொ 
ருத்தி இச் செய்யுளை வீணையில் பாடக் 
கேட்டு ( கக ) பந்தல்களைச் சுடலையளவு 
போடச் செய்வித்துச் சுடலையில் சிதை 
யடுக்கச் செய்வித்துத் தாசியை அழைப் 
பித்து ஒவ்வொரு பந்தலில் ஒவ்வொரு 
செய்யுளைக் கேட்டு வருகையில் அப்பந்தல் 
கள் தீப்பற்றக் கண்டும் மனஞ் சலியாது 
நூறாவது செய்யுளைக் கேட்க ஆவல்கொ 
ண்டு சிதைமேலிருந்து " வானுறு மதியை 
யடைந்த துன் வதனம் வையகமடைந்த 
துன் கீர்த்தி , கானுறு புலியை யடைந்த 
துன் வீரம் கற்பகமடைந்த துன் கரங்கள் , 
தேனுறு மலராளரியிடஞ் சேர்ந்தாள் செந் 
தழல் புகுந்ததுன் மேனி , யானுமென் 
கலியுமெவ்விடம் புகுவேமெந்தையே நந்தி 
நாயகனே ” என இதைக்கேட்டுச் சிதை 
தீப்பற்ற உயிர் நீங்கினவன். இவனது 
நாடு மயிலையென்றுங் கூறுவர். இவனையே 
நந்தித் தொண்டைமான் என்பர் . அதனை 
பொள்ளா நுழை வழிப்போய்த் தலை நீட் 
டும் புலவர் முன் சொல் , கள்ளாருஞ் செஞ் 
சொற்கலம்பகமே கொண்டு காயம்விட்ட , 
தெள்ளாறை நந்தி யெனுந் தொண்டை 


நந்திகள் நால்வர் 


925 


நந்திமாதேவர் 


எனும் 


மான் கலி தீர்ப்பதற்கு , வள்வார் முரசம நந்தித்தொண்டைமான் - நந்தியையும் கரு 
திர்த்தாண்டதுந் தொண்டை மண்டலமோ ணாகாத் தொண்டைமானையும் காண்க , 
என்னுந் தொண்டைமண்டல சதகத்தா நந்திநாதோத்பவம் காசியிலுள்ள நதி 
லறிக . 

நந்திதேவர் செய்த நாதவொலியா லுண் 
6. இவனுக்கு நந்திபோத்தரையன் என டானது . 
வும் பெயர் . இவன் பல்லவ அரசர்களில் நந்திமண்டலம் - ஸ்ரீசைலத்தில் நிருதி மூலை 
எட்டாந் தலைமுறையானவன் . இவன் யில் நந்திமாதேவர் தவஞ்செய்த இடம் 
கி . பி . 830 முதல் 854 வரை ஆண்டான் . நந்திமாதேவர் - 1. வீதஹவ்யர் 
இவனுக்கு இராஜதானி காஞ்சி முதலிய , சிலாத முனிவர் , தம் பத்தினியார் சித்ரவதி 
இவன் தந்தையாகிய தந்திவர்மனை வர யார் புத்திரப்பேறு வேண்ட முனிவர் சிவ 
குணபாண்டியன் படை யெடுத்து வந்து மூர்த்தியை யெண்ணித் தவமியற்றச் சிவ 
வென்று பெண்ணையாற்றின் கரையிலுள்ள பெருமான் தரிசனந் தந்து யாகஞ்செய்வ 
அரைசூரிலிருக்கையில் அப் பாண்டியனை தற்கு நிலத்தை யுழுவாய் ஆண்டு நம்மை 
இவன் தெள்ளாற்றில் வென்றனன் . பிறகு யொக்கும் அழகுவாய்ந்த புதல்வன் உண் 
இவன் வரகுணனைப் பின் தொடர்ந்து டாவன் என்று திருவுருக்கரந்தனர் . அவ் 
பழையாறு , வெள்ளாறு , குருக்கோட்டை , வாறே சிலாதர் யாகஞ்செய்ய நிலத்தை 
வெறியலூர் , தொண்டி முதலிய இடங் உழ உழுசாலில் பொற்பெட்டியில் அவ 
களில் வென்றான் . 

தரித்துப் பிரமதேவரால் எல்லாத் தேவர் 
நந்திகள் நால்வர் - சிவயோகமாமுனி , பத களையுங் களிப்பித்தமையால் நந்திதேவர் 

ஞ்சலி , வியாக்ரபா தமுனிவர் , திருமூலர். எனப் பெயரடைந்து சிலாதமுனிவர் புத் 
நந்திகிராமம்- இராமன் காடு சென்று மீளும் திராதலால் சைலாதியென இருடிகளால் 
நாள் வரையில் அவரது திருப்பாதுகையை பெயர்பெற்று வளர்ந்து சகலகலை வல்லவ 
வைத்துப் பரதன் பூசித்த இடம் . அயோ ராய்ச் சிவபெருமானை யெண்ணி மும் 
த்தியாபுரியைச் சேர்ந்தது . இதில் பரத முறை தவஞ்செய்து முதலில் திருவடியில் 
குண்டம் , சத்துருக்கின குண்டம் , கயா நீங்காத அன்பும் , இரண்டாமுறை சிவ 
குண்டம் , சடாகுண்டம் , பிசாசவிமோசன நிந்தை , சிவனடியவர் நிந்தை , விபூதி ருத் 
தீர்த்தம் , மானசதீர்த்தம் முதலிய இருக் ராக்ஷநிந்தை செய்பவரைத் தண்டிக்கும் 

ஆணையும் , மூன்று முறை சிவபெருமானைப் 
நந்திகோதரர் - அவுரவருஷியின் தந்தை . போல் நித்யராய் எல்லாராலும் துதிக்கப் 
நந்திக்குகை - இக் குகை திருத்தணிகையில் பெறுதலும் , சிவசாரூப்யமும் , பட்டாபி 
விஷ்ணு தீர்த்தத்திலிருந்து மேல் திருத் ஷேகமும் , மகவாம்பேறும் , கணாதிபத்ய 
தணிகைக்குப் போகும் வழியில் வடக்கில் மும் , சிவஞானாசாரியத்வமும் , பிதுர்தே 

(திருத்தணிகை புராணம்) வர்களின் இருதயத்திற்றோன்றிய கன்னி 
தந்திசேநன் சண்முக சேநாவீரருள் ஒரு கையாகிய சுயஞ்ஞையின் திருமணமும் , 
வன் . 

பெற்றுத் திருக்கைலை யடைந்தவர் . ( சிவ 
நத்திதுர்க்கம் -மைசூரில் உள்ளமலை . ரஹஸ்யம் .) 
இதில் பாலாறும் , வடபெண்ணை உற் 2. ஸ்ரீசைலத்தில் சிலாதமுனிவர் சிவ 
பத்தி , 

மூர்த்தியை யெண்ணித் தவமியற்றி அவ 
நந்திதேவர் -- செந்நிறம் , முக்கண் , சடை , ரருளால் இறவாக்குமான் வேண்டினர் , 
வலக்கையில் ஜபமாலை , இடைக்கையில் சிவமூர்த்தி நமதருளால் உன்னிடம் ஒரு 
சூலம் , அபய , வரதங்கொண்டு சதுர்ப் குமான் உதிப்பன் எனத் திருவாய்மலர்ந்து 
புஜரா யிருப்பார் . 

மறைந்தனர் . அந்தப்படி சிலாதமுனிவர் 
நந்திதேவன் - ஒரு புண்ணிய சீலன் ; இவன் யாகஞ்செய்ய உழுத நிலத்தில் நந்திமா 
நாற்பத்தெட்டு நாள் காட்டில் சலபானத் வர் குழந்தையுருக்கொண்டு திருவவதரி 
துடனிருந்து ஒருநாள் சிறிது ஆகாரங் னர் . இவர் திரு அவதரித்த ஏழா 
கிடைத்துக் குடும்பத்துடனுண்ண விருக் டில் மித்திராவருணரால் மரணமறிந்து 
கையில் இந்திரன் பசியுள்ளவன் போல் சிவமூர்த்தியை யெண்ணித் தவமியற்றிச் 
வந்து யாசிக்க அவனுக்குக் கொடுத்துச் சிவமூர்த்தியின் அருள் பெற்றுப் பிராட்டி 
சுவர்க்கமடைந்தவன் . 

யாரால் ஞானப்பால் அபிஷேகிக்கப்பட்டுச் 


கின் றன. 


உள்ளது . 


முக்திமுகன் 


926 


நபாகன் 


சிவகணங்களுக்கு இறைமை பூண்டு சுய 
சையென்பாளை மணந்து திருக்கைலையில் 
எழுந்தருளி யிருந்தனர் . வீரகனைக் காண்க . 
தத்திழகன் சிவகணத்தவரில் ஒருவன் , 

ஈசானரிடம் யோகசாஸ்திரம் கேட்டவன் . 
தந்தவர்கன் 

( சூ .) உதாவசு குமரன் . 
நந்திவர்த்தன னாசயன் - அற்பகன் 

சன் ; இவன் குமரன் மகாநந்தி . 
நந்திவர்த்தனன் - வாசகன் குமான் ; இவன் 

குமான் சுதநாகன் . 
நந்தினி - 1. இந்திரப்பிரத்தத்திற் கருகி 
லுள்ள நதி , 

2. வீரன் தேவி , விவிம்சன் தாய் . 
தந்தை -1 ஒருநதி , கைலைக்கருகிலுள்ளது . 

2. ஒருகன்னிகை இவள், தந்தை சாபத் 
தால் ஊமையாய் மீண்டும் சுகர்மனால் நீங் 
கப் பெற்றவள் . 

3. இவள் சிவபத்தியால் உருத்திராக்ஷத் 
தைப் பூண்டு சிவபூசை கடைப்பிடித்து 
முத்திபெற்றவள் . இவள் தான் வளர்த்த 
கோழிக்கும் , குரங்கிற்கும் உருத்திராக்ஷம் 
புனைந்தனள். அதனால் கோழி காச்மீரத் 
தரசன் புத்திரனாகவும் , குரங்கு அவ்வா 
சன் மந்திரியாகிய சு தன்மாவின் குமரனா 
கவும் பிறந்து முத்திபெற்றன . மந்திரி 
குமரன் பெயர் தாரகன் . 

4. திதிகளைக் காண்க. 
தந்நிதி 

- அநங்கன் குமரன் , காமக்குரோத 
முதலிய துர்செய்கையால் சந்ததியில்லாது 
இறந்தனன் . முனிவர் இவன் நாட்டிற்கா 
சன் இல்லாமைகண்டு இவனிடது தோளைக் 
கடைந்தனர் . அதினின்றும் கோரரூபமாய் 
ஒருவன் பிறக்க அவனை நீ வேடர்க்கர 
சாய்க் காட்டையாள்க என விடுத்துப் பின் 
னும் வலது தோளைக் கடைந்தனர் . அதில் 
பரமகாரன் என்பவன் நற்குணனாய்ப் பிறந் 
தான் , அவன் எலும்பைக்கடையத் தாதா , 
விதாதா பிறந்தனர் . 
நபசுவான் 

- முராசுரன் குமரன் , கண்ண 
னுடன் பொருதிறந்தவன் . 
நபசசுவதி 

- 1. அந்தர்த்தானன் இரண் 
டாம் தேவி , அவிர்த்தானன் தாய் , 

2. விதி தாசுவன் இரண்டாவது பாரி , 
நபஸ்தி எனவும் பெயர் . 
தபஸ்தி 

நபச்சுவதிக்கு ஒரு பெயர் 
நபன் - 1. ( சூ . ) நடன் குமரன் , இவன் 
குமரன் புண்டரீகன் . 

2. விப்ரசித்தி குமான் . 
பாகள் -1 . நாபகன் தந்தை , 


2 வைவச்சுவ தமனுவின் புத்திரனாகிய 
திருஷ்டன் புத்திரன் . இவன் ஒரு வைசி 
யகன்னிகையாகிய சுப்பிரபையை இச்சித் 
துத் தந்தை முதலியோர் மறுக்கவும் நிற் 
காது இராக்க தமணஞ் செய்துகொண்டு 
இராஜபிரஷ்டனாகி அரசனை எனக்கு 
என்ன சதி என்றனன் . தந்தை பசுபால 
னஞ்செய்து சீவிக்கக் கட்டளையிட்டபடி 
ஜீவித்து வந்தனன். இவனுக்குச் சிலநாள் 
தரித்துப் பனந்தனன் என்னும் புத்திரன் 
பிறந்து தன் தாயால் தங்கள் வரலாறு 
உணர்ந்து தவஞ்செய்யச் சென்று , நீபன் 
என்னும் முனியிடத்துத் தன் குறைகூறி 
அவர் கற்பித்த அஸ்திரசஸ்திர வித்தை 
களைக் கற்று வல்லவனாய் ஞாதிகளைபோட் 
டித் தந்தையிடத்துக் கூறினன் . தந்தை , 
நான் இராச்சியமாளேன் என் தந்தை 
கூறிய சொல்லைப் பரிபாலித்து வருவேன் 
என் றனன் . பனந்தன் தாய் , அரசனை 
நோக்கி நீர் வைசியன் அன்று , நானும் 
வைசியகன்னிகை அல்லள் . என் தந்தை 
யும் வைசியனல்லன் . என் தந்தையின் 
சரித்திரம் கூறுகிறேன் கேளும் என்ற 
னள் . பூர்வம் சுதயவன் என்னும் அரசன் , 
தன் சிநேகனும் தூமராசுவன் குமரனுமா 
கிய நளனுடன் கூடி வேடிக்கையாக வரும் 
பார்க்கச் சென்றனன் . அவ்விடம் ஜலத் 
திற்கு ஒரு வேதியன் தேவி பிரமதி யென் 
பவள் வந்தனள் . இவளை நளன் தொட்டி 
ழுத்தனன் , அதனால் பிரமதி வாய்விட் 
டரற்ற அவள் கணவனாகிய வேதியன் 
வந்து அரசனைக்கண்டு கூறினன் . அரசன் , 
தன் நண்பனிடம் வைத்த கருணையால் தான் 
வைசியன் , அரசனிடம் கூறுக என்ற 
னன் . இதனால் வேதியன் , அரசனை வைசி 
யனாகச் சபித்து நளனைச் சாம்பலாக்கினன் . 
இதைக்கண்ட அரசன் பயந்து வேதியனை 
வேண்டினன் . வேதியன் , உன் குமரியை 
எந்த அரசன் பலாத்காரமாய்க் கல்யாணஞ் 
செய்து கொள்ளுகிறானோ அக்காலத்தில் 
நீ அரசனாவாய் என்று போயினன் . அந் 
தச்சுவேதனே சு தயவன் இந்த என் தந்தை , 
இனியென் சரிதை கூறுகிறேன் கேளும் . 
" பூருவம் கந்தமாதனத்தில் சுரதன் என்னும் 
முனிவன் தவஞ் செய்து கொண் டிருந்த 

அக்காலையில் , ஒரு கழுகு மான் 
குட்டி ஒன்றைத் தூக்கிச்சென்று அம்முனி 
வர் முன் நழுகவிட்டது . அந்த இருடி , 
அதன்மீது கருணையுடன் கன் கண்களை 


னன் . 


புலவிபுலர் 


987 


நமஸ்காரம் 


னன் . 


னோ 


மூடித்திறந்து பார்க்கையில் நான் பிறந்த இவர் பாடியனவாக இரண்டு பாட்சென் 
அதனால் எனக்குக் கிருபாவதி 

கிடைத்திருக்கின் றன . 
யென்று பெயரிட்டனர். இவ்கைப்பட்ட நப்பின்னை - கண்ணன் தேவியரில் ஒருத்தி,. 
நான் வளர்ந்து என் தோழியருடன் ஒரு 

இவளை நீளாதேவியின் அவதாரம் என்பர் . 
நாள் வருத்தில் விளையாடச் சென்றேன் . நப்பூதனார் - இவர் காவிரிப்பூம் பட்டினத் 
அவ்விடம் அகஸ்தியன் என்னும் வேதியன் துப் பொன் வாணியனார் மகனார் ; இவர் 
வந்தனன் . அவனை நான்பார்த்து நீ வைசி முல்லைப்பாட் டியற்றியவர் . 
யன் அன்றோ என வேதியன் , நீ என்னை நமச்சிவாயக்கவிராயர் - இவர் ஊர் பாண் 
வைசியன் என்றதால் வைசியக் கன்னி டிநாட்டுச் செங்கோட்டை , சைவ வேளா 
கையாகவெனச் சபித்தனன், நான் வேதி ளர் . காலம் நூறு வருஷங்களுக்கு முன் 
யனை வணங்கிக் கேட்க அவ் வேதியன் னிருக்கலாம் . இவர் கல்வி வல்லவர், 
உன் மகன் எக்காலத்து அரசு செய்கின் உலகுடையம்மை யந்தாதி சிங்கைச் சிலே 

அக்காலத்து உன் வைசியத்து ஷை வெண்பா முதலிய இயற்றியவர் . 
வம்போய் இராஜஸ்திரீ ஆக என்றனன் . விக்ரமபுரவாசி எனவும் கூறுவர் . 
ஆதலால் நான் 

இராஜஸ் திரியே என்ற நமச்சிவாய தம்பிரான் சுவாமிகள் - திரு 
னள் . இதைக்கேட்ட அரசன் , நான் பித் வாவடுதுறை மடத்தைச் சார்ந்த ஒரு தம் 
ருவாக்ய பரிபாலனஞ் செய்கிறேன் உன் பிரான் , இருபா இருபஃதிற்கு உரையா 
குமரன் அரசாளட்டும் என்று குமரனுக் 

சிரியர். 
குப் பகுதி செலுத்தி வந்தனன் , குமரன் நமச்சிவாயதேசிகர் - சிவப்பிரகாச தேசி 
நெடுநாள் அரசாண்டு , பருந்தன் , வத்சந்தி 

கர் மாணாக்கர் , 
ரன் , நந்தன் என்னும் குமாரைப் பெற்றுத் நமச்சிவாயப்புலவர் - தொண்டை நாட்டி 
தவ மடைந்தவன் . 

விருந்த தமிழ்ப் புலவர்களில் ஒருவர் . 
நபுலவிபுலர் - சீவகன் தம்பியர் ; காமக் இன்ன வருணத்தினர் எனத் தெரியவி 
கிழத்தியரிடத்துச் சச்சந்தனக்குப் பிறக் 

ல்லை . இவர் பிரம்பூர் ஆனந்தரங்க பூபதி 

யைப் புகழ்ந்து பாடி யிருத்தலால் தொண் 
நப்பண்ணனூர் - இவர் கடைச்சங்க மருவிய 

டை நாட்டில் இருந்தவராகத் தெரிகிறது , 
புலவருள் ஒருவர் . பரி பாடலில் குமாரக் 

(தனிப்பாடற்றிரட்டு ). 

நமஸ்காரம் 
கடவுளைப் பாடியவர் . இவர் பண் பாடுத 

இது தேவர்களையும் பெரி 
வில் வல்லவரா யிருக்கலாம் . 

யோர்களையும் வணங்கும் வணக்கமாம் . 
வர்க்குப் பண்ணனார் என்பது பெயர் . 

இது தண்டாக்ருதியாய் விழுந்து நமஸ்கரி 
ந . சிறப்புணர்த்தும் இடைச் சொல் . 

த்தலும் , நின்றபடியும் , இருந்தபடியும் நம 
( பரி . பா . ) 

ஸ்கரித்தலென இருவகைப்படும் . விழுந்து 

நமஸ்கரித்தல் இருவி தப்படும் . அஷ்டாங்க 
நப்பாலத்தனார் 1. கடைச் சங்கத்தவருள் 

நமஸ்காரமும் , பஞ்சாங்க நமஸ்காரமெனவு 
ஒருவர் (திருவள்ளுவமாலை ). 

மாம் . இவற்றுள் அஷ்டாங்க நமஸ்காரம் 
2. ந . சிறப்புப் பொருளுணர்த்து தலை, கையிரண்டு , செவியிரண்டு , மோ 
மிடைச்சொல் , பாலத்தன் இயற் பெயர் . வாய் . புஜங்களிரண்டு என்னு மெட்டவய 
இனிப் பாலத்தனாரெனக் கூறப் படுவரும் வங்களும் நிலத்துப் பொருந்தும்படி நமஸ் 
இவரேயாவர் . யாப்பருங்கல மேற்கோ கரிப்பது . இது பூமியில் சிரத்தை வைத்து 
ளுள் நப்பாலத்தனார் சூத்திரமெனச் சில மார்பு பூமியிலே படும்படி வலக்கையை 
சூத்திரங்காட்டப் படுதலின் இவர் யாப்பி முன்னும் இடக்கையைப் பின்னும் நேரே 
லக்கணம் செய்துள்ளார் என்று அறியப் நீட்டிப் பின் அம் முறையே மடக்கி வலப் 
படுகிறது . இவர் பாலைத்திணையைச் சிறப் புயமும் இடப்புயமும் மண்ணிலே பொரு 
பித்துப் பாடியுள்ளார் . கடையெழுவள்ளலி 

ந்தும்படி கைகளை அரையை நோக்க நீட்டி 
லொருவனாகிய கொல்லியாண்ட வல்வில் வலக்காதை முன்னும் இடக்காதைப் பின் 
லோரியைப் பாராட்டிக் கூறியுள்ளார் . நற் . னும் மண்ணிலே பொருந்தச் செய்வது . 
( இஉ ) இப்பாலை நிலத்தைப் படைத்தோன் பஞ்சாங்க நமஸ்கார மென்பது தலை , கை 
இதில் மெல்லநடந்து காண்பானாகவென்று யிரண்டு , முழந்தாளிரண்டு என்னுமைந் 
சுரத்தினருமை கூறியுள்ளார் . நற் . (உச 0 ) தவயவங்களும் நிலத்திற் பொருந்தும்படி 


தவர் , 


ஆதலினி 


928 


நமிநத்தியடிகள் 


வணங்குவதாம் . மற்ற நமஸ்காரமென்பது வளைந்தது . ஒருகண்ணும் சாய்ந்தபார்வை . 
இரண்டு கைகளையும் அஞ்சலிப்பதாம் , ஒரு திருவடியேற்றம் எனக் கவலைய 
இந்த நமஸ்காரம் தேவர் , குரு, பெரியோர் , டைந்து இந்நோய் தீரும் மருந்து ஆராய் 
மூத்தோர் , நண்பர், தாய், தந்தை முதலிய வேன் என்று அருச்சகரைக் கேட்டனர் . 
வர்களுக்கு உரியதாம் , தவத்தாலும் , வய இவர் பேதையென அறிந்த வேதியர், 
தாலும், ஞானத்தாலும் , உயர்ந்தவர்கள் , அடியவரிடம் பொருள் வாங்கிக்கொண்டு 
நித்யம் நமஸ்கரிக்கத் தக்கவர்கள் . எந்தக் ஒரு தயிலத்தைக் கொடுத்தனர் . அடியவர் 
குருவானவர் வேத - சாஸ்திரோபதேசத் அத்தயிலத்தைச் சிவமூர்த்தியின் திருமே 
தால் துக்கத்தைப் போக்கடிக்கத் தக்க னியிற் சாத்தியும் நோய் தீராமைகண்டு 
வரோ அவரை நித்யம் நமஸ்கரிக்கவேண் சுரிகையெடுத்து ஊட்டியரிய முயலுகை 
எம் . நாஸ்திகனையும் , கெட்டமரியாதை யில் சிவமூர்த்தி பிரத்தியக்ஷமாய் என்ன 
யுள்ளானையும் , நன்றி மறந்தவனையும் , வேண்டுமென உமது திருமேனியில் வாத 
கிராம் புரோகிதனையும் , கள்வனையும் , வஞ் நோய் தீரவேண்டுமெனச் சிவமூர்த்தி 
சகனையும் , பித்தனையும் , மூர்க்கனையும் , அதின் விளைவை அருளிச்செய்து முத்தி 
சூதாடுபவனையும் , நடந்து கொண்டிருப்ப தரப் பெற்றவர் . 
வனையும் , அசுயொன்னையும் , எண்ணெய் நமிநந்தியடிகள் - இவர் சோழநாட்டில் ஏமப் 
தேய்த்துக் கொண்டிருப்பவனையும் , செபஞ் பேரூரில் பிராமணகுலத்தில் திரு அவத 
செய்து கொண் டிருப்பவனையும் , வேத ரித்துச் சிவத்தொண்டு சிவனடியவர் 
பாஹ்யனையும் , காருடவித்தைக்காரனையும் , தொண்டில் வழுவாது இருந்தவர் . இவர் 
சோதிஷங் கூறிப் பிழைப்பவனையும் , பாத திருவாரூரில் வன்மீகநாதரை வழிபட்டு 
கனையும் அதுபோலவே புருஷனை க் அளவில்லாமல் தீபம் ஏற்று தற்கெண்ணி 
கொன்ற பூவையையும் , ரஜஸ்வலையான 

மாலைக்காலம் நெருங்கியவுடன் ஆங்கு அரு 
வளையும் , விபசாரியையும் , பிரசவித்தவளை கிலிருந்த சமணர்வீடுகளில் நுழைந்து சிவ 
யும் , செய்த நன்றி மறந்தவனையும் , அதி மூர்த்திக்குத் திருவிளக்கிட நெய் தருக 
கோபியையும் நமஸ்கரிக்கக்கூடாது . சபை 

என்று கேட்டனர் . சமணர் , உங்கள் மூர்த் 
யிலும் யஞ்ஞசாலையிலும் , தேவாலயத்தி திக்குக் கரத்தில் நெருப்பிருக்க எரிமிகை 
லும் , புண்யக்ஷேத்திரத்திலும் , புண்ய தீர்த் யன்றோ என்று மறுத்தனர் . அடியவர் 
தத்திலும் , வேதாத்யயன காலத்திலும் , அதுகேட்டு வருந்திச் சிவசந்தி தானத்து 
பிரத்யேகமான நமஸ்காரம் பூர்வத்திற் முறையிட்டனர் . சிவமூர்த்தி ஆகாயவா 
செய்த புண்ணியத்தைப் போக்கும் . சிரார் ணியாக அடியவரை நோக்கி நமிநந்தியே 
த்தம் , தானம் , தேவதார்ச்சனம் , யஞ்ஞம் , குளத்தின் நீரை மொண்டு தீபமிடுக என் 
தருப்பணம் செய்பவனையும் நமஸ்கரிக்கக் றனர் . இதைக் கேட்ட அடியவர் மனங் 
கூடாது . 

குளிர்ந்து அந்தப்படி விடியுமளவும் விளக் 
நமி - கச்சன் புதல்வன. 

கெரித்து வந்தனர். அடியவர், ஒரு முறை 
நமிசதண்டம் - ஒரு தீர்த்தம . 

திருவாரூர் வீதிவிடங்கப் பெருமான் உற் 
நமிதீர்த்தங்கார் - இவர் அங்கதேசத்தில் சவங் கொண்டு திருமணவிக்கு எழுந்தருள 
மிதிலாநகரத்தில் விசயமகாராஜாவுக்குப் உடன் சென்று மீண்டு , சுவாமிதிருச் சந்தி 
பிப்பலாதேவியிடம் முதல் தீர்த்தங்கரர்கள் திக்கு எழுந்தருளியபின் தமது வீடுசென்று 
அவதரித்த முகத்தில் ஆடிமாதம் , கிருஷ்ண உள் புகாமல் வெளியில் இருந்தனர் . இவ 
பக்ஷம் , தசமி , அசுவனியில் பிறந்தவர் . ரது பத்தினியார் சிவார்ச்சனைக்கு உள்ளே 
உன்னதம் ( கரு ) வில் , சுவர்ணவர்ணம், எழுந்தருள்க என்றனர் . அடியவர் நான் 
( 5000 ) u ஆயுஷ்யம் . புத்திரன் சுப்பிர சுவாமி உற்சவத்தில் உடன் சென்று பல 
பன் . சுப்பிரபர் முதலான ( கஎ) கணதார் . ரைத்தொட்டுத் தீட்டுண்டாயிற்று . ஸ்நான 
சக்ரவர்த்தி சயசேகன் . 

முடித்தபின் 

அர்ச்சிப்பேன் என்றனர் . 
நமீத்தண்டிநாயனூர் - இவர் சிவாலயங்கள் இதனுள் சிவச்செயலால் அடியவர்க்குச் 
தோறும் திருவிழா தரிசிக்கும் நியமம் பூண் சிறிது நித்திரை உண்டாயிற்று . அந்தத் 
டவர் . இவர் , ஒரு சிவாலயத்தில் நடேச திரையில் கனாவில் சிவமூர்த்தி அடியவர்க் 
மூர்த்தியின் திருவுருவத்தைத் தரிசித்து குத் தரிசனந் தந்து திருவாரூர்ப் பிறந் 
இவர்க்கு வாதநோயானதால் திருமேனி தாரனைவரும் சிவகணங்கள் அதை நீ காண் . 


முகாசி 


020 


நம்பிநேஞ்ேசெழியன் 


பாய் என்று மறைந்தனர் " நாயனார் விழித் நம்பாணன் திருப்பாணாழ்வாருக்கு ஒரு 
தெழுந்து தாம் நினைத்தது குற்றமென்று பெயர் . இவர்க்குப் பாணநாதன் , பாணன் , 
சிவார்ச்சனை முடித்து மனைவியார்க்கு நிகழ் முனிவாஹனன் , பாண்டு பெருமாள், 5 வீச் 
ந்ததைக் கூறி விடிந்தபின் திருவாரூர்க்குச் 

வரன் என்றும் பெயர் . 
சென்று , திருவாரூர்ப் பிறந்தவர்களையெல் நம்பாண்டார் நம்பி திருஞானசம்பந்த 
லாம் சிவ கணங்களாகக் கண்டு தரிசித்து சுவாமிகளுக்குப் பெண் கொடுத்தவர் . 
அவர் அவ்வுருநீங்கி முன்போலானம்மையும் நம்பி இவர் திருக்குறுங்குடியில் வாழ்ந்த 
கண்டு சிவ மூர்த்தியை அபராதக்ஷமை புலவர் . வல்லமென்னும் ஊரில் வாழ்ந்த 
வேண்டித் தம்மூர் விட்டுத் திருவாரூரில் காளத்திமுதலியாரிடஞ் சென்று கண்ட 
குடி புகுந்து சிவப்பணி செய்து முத்தி வுடனே " பொாடக்கயம்பிடி யென்றான் 
பெற்றவர். இவர் தொண்டைச் சிறப் மதனுமிப்பூவையுமா , தாடக்கமுஞ் சற்ற 
பித்து அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் றிந்திலளே மலர்த்தாள் வணங்கா , முரடக்க 
புகழ்ந்திருக்கிறார் . ( பெரிய புராணம் ). வுடக் கெடிமன்னர் வெற்றி முடிபிடுங்குங் 
நழகாசி - தது குமான் , தாகவன் . 

கரடக்களிற் றண்ணலே வல்லைமாநகர் கா 
தழசி - விப்ரசித்தியின் குமரன் . 

பாரி 

ளத்தியே " . இப் பாடலைப் பாடி யவர் 
பிரபை . 

தேவாசா தொந்த யுத்தத்தில் யானை முதலிய செல்வந்தரப் பெற்றவர் . 
இந்திரன் இவன் மீது வச்சிர மெறிந்த நம்பிகருணாகரதாசர் -நாதமுனிகளை ஆச் 
னன் . அவ் வச்சிரம் இவன் சருமத்தையு ரயித்த ஸ்ரீவைஷ்ணவர் . 
மறுக்காதிருந்தது . அதனைக் கண்ட இந் நம்பிகாடநம்பி இவர் சோழநாட்டுப் பூக் 
திரன் இவன் மீது நனையாமலும் ஈரமாயு துருத்தித் தலவாசியான வேதியர் , இவர் 
மிருந்த நுரையை யெறிந்து கொன்றனன் . தாம் அருளிச்செய்த திருமுறையில் ஆள் 
( பாகவதம் ) . 

காங்குச் சைவசமயாசாரியர் மூவரையும் 
நம்பாடுவார் - இவர் ஒரு பாணக்குடியில் துதித்திருக்கின்றனர் . இவர் சிவ பக்தி 
திருக்குறுங்குடிக் கருகிலுள்ள முனிக்கிரா 

சிவனடியவர் பக்தியால் சிவத்தைப் பாடி 
மத்தில் அவதரித்த பாகவதர் . இவர் ஏகா முத்தி பெற்றவர் . 
தசிதோறும் வீணையைக் கையிற் கொண்டு நம்பிகுட்டுவனூர் - குட்டைநாட்டை ஆட்சி 
திருக்குறுங்குடி பெருமாளை மதிற்புறத் புரிந்தமையிற் சோர்பாம்பரையார் குட்டுவ 
திருந்து பாடி யுவப்பித்துப் பெருமாளே ரெனப்பட்டார் . ஆதலின் இவர் சேர வம் 
தம்மிடம் வந்து வெகுநாள் சேவை சாதிக் சத்தினரே யாவர் . - நம்பி - வீரத்தன்மை 
கப்பெற்று அந்தரங்கமா யிருந்தனர் . இ யுடையவன் , இவர் நெய்தல் வளத்தைப் 
வாறு நடத்தி வருகையில் இவர் ஒரு கார்த் பெரும்பாலும் பாராட்டிப் பாடி யிருப்ப 
திகை மாதத்திய சுக்லபக்ஷ ஏகாதசியில் தோடு குறிஞ்சியையும் பாடியுள்ளார் . தலை 
பெருமாளைப் பாடிக்கொண்டே 

தமமை 

மகனது மலைமேற்பட்ட காற்று வந்து 
யறியாதவராய்க் காட்டிற்குள் புக அங்குப் வீசின் இறைமகளது ஆகத்துள்ள பசலை 
பூர்வஜன்ம மந்தர லோபகிரியா லோபத் தணியுமென்று இவர் காதற் சிறப்புக் கூறி 
தால் பிரம்மரக்ஷஸாய் இருந்த வேதியன் யது சுவையுடையதாகும்.. நற் . (உக.சு 
இவரை விழுங்கவரத் திடுக்கிட்டு அந்தப் ஆம்பல் மலர்வது காக்கை கொட்டாவி 
பிரமரக்ஷவிற்குத் தாம் பெருமாளை யுகப் விடுதல்போலுமென்று கூறியுள்ளார் . நற் , 
பித்து மீளுகையில் தம்மைக்கொடுப்பதாய் (கசடு ). இவர் பாடியனவாக நற்றிணையில் 
வாக்களிக்க அவ்வாறே பிரம்மாக்ஷஸ் மூன்று பாடல்களும் , குறுந்தொகையில் 
விடை கொடுக்கச் சென்று பெருமாளைப் இரண்டுமாக ஐந்து பாடல்கள் கிடைத் 
பாடி மீண்டு பிரம்மாக்ஷஸிடம் வாப் பிரம திருக்கின் றன . 
கூஸ் இவரை வணங்கித் தன் வரலாறு நம்பிதறுந்தேவர் 

உடையவர் திருவடி 
கூறி கதிக்க வேண்ட இவர் தாம் சம்பந்தி, பாமைகாந்தியரில் ஒருவர் . 
பாடும் கைசிகிசானத்தினாலுண்டான புண் நம்பிநெடுஞ்செழியன் - பேரெயில் முறுவ 
யத்திற் சிறிது உதவி அப் பிரமராகஸப் லாராற் பாடப்பட்டவன் , இவன் அரசர்க் 
பிறவி மாற்றிப் பரமபத மடைந்தவர் . குரிய எல்லா இன்பங்களையும் அநுபவித்த 
ஆகையால் அந்த ஏகாதசியை கைசிக தன்றி எல்லா நன்மைகளையு முடையவன் . 
ஏகாதசி என்பர் . 

( புற . நானூறு ) 
117 


கம்பியாண்டார் கம்பி 


980 


இம்மாழ்வார் 


கம்பியாண்டார் நம்பி - திருநாரையூரில் பெரியவாச்சான் பிள்ளை , இருவரும் ஆச் 
எழுந்தருளியிருந்த சிவ வேதியர் குலத் யித்தனர் . இவர் , ஒரு ஆற்றைக் கடக்கை 
துதித்தவர் . இவர் தந்தையார் ஒரு நாள் யில் ஓடம் , பாரத்தால் முழுகுவ தறிந்த 
வேற்றூருக்குப் போயிருக்கையில் தாய் , ஒடக்காரன் யாராவது ஒருவர் இறங்கின் 
பிள்ளையாரைப் பூசிக்க அன்ன முதலிய எல்லாரும் உயிர் பிழைக்கலாம் என , அதி 
கொடுத்து ஏவினள் , அவ் வண்ணமே லிருந்த அம்மை யொருத்தி பிள்ளை யுயிர் 
நம்பியுஞ் சென்று பூசித்துப் பிள்ளையார் வாழின் உலோகோபகாரமாகும் என்று 
சந்நிதியில் அன்ன முதலிய படைத்துப் வெள்ளத்தில் குதித்தனள் . அம்மை யாற் 
புசிக்க வேண்ட , அவர் புசிக்காதிருந்ததால் றில் விழுந்து ஒரு திடர் கண்டு உயிர் தப்பி 
தமது தலையைச் சிலைமேல் மோத இருக் விசனமுறும் நம்பிள்ளையை அடைந்தனள் , 
கையில் பிள்ளையார் தடுத்து அமுது செய் தம்மை வேண்டிய அம்மைக்கு வைகுந்தம் 
தனர் . பின்னும் நம்பி , காலதாமதமாயிற்று தர எழுத்திட்டுக் கொடுத்தவர் . வடக்குத் 
உபாத்தியாயர் தண்டிப்பர் கல்வி யருளிச் திருவீதிப்பிள்ளை யியற்றிய லக்ஷத்திருபத் 
செய்க என வேண்ட அவ்வகையே விநாய தையாயிரம் கிரந்தத்தைப் புற்றில் வைத் 
கர் சகலகலையும் அருளிச் செய்தனர் என் தவர் . ஈயுண்ணிமா தவருக்கு முப்பத்தாறா 

இவ்வகை நடந்துவரும் அற்புதத் யிரப் படியைக் கொடுத்தவர் . இவர் பெரி 
தைக் கேள்வியுற்ற அபயகுலச் சோழன் யவாச்சான் பிள்ளையைத் திருவாய்மொழி 
( இராசராசதேவர் ) கம்பிகளை வணங்கிப் க்கு (உச , 000 - ப்படி வியாக்யானம் எழு 
பிள்ளையாருக்கு மகாபூசையாதிகள் செய் தக் கட்டளை யிட்டவர் . இவர்க்குக் கந் 
வித்து மூவசோதி யருளிய தேவாரத் திரு தாடைதோழப்பர் , லோகாசாரியர் என்று 
முறைகளிருக்குமிடம் அறிய விரும்பி விநா பெயரிட்டனர் . நடுவிற்றிருவீதிப்பிள்ளை , 
பகரைக் கேட்கும்படி வேண்டினன் . கம்பி அரசன் தனக்குக் கொடுத்த பரிசை யிவர்க் 
பார் விநாயகரைக் கேட்டுத் தில்லையின் குக் கொடுக்க அதனை மறுத்தவர் . இவர் 
மேற்குக் கோபுரத்தை யடுத்த திருமதிலில் திருவடிகளில் ஆச்ரயித்தவர்கள் , பெரிய 
சேமித்திருக்கிறதாகக் கூறியவர் . இவர் வாச்சான் பிள்ளை , வடக்குத் திருவீதிப் 
அருளிச் செய்த ஏல்கள் , திருநாரையூர் பிள்ளை , பின் பழகிய பெருமாள் ஜீயர் , 
விநாயகர் மீது திருவிரட்டைமாலை , கோயி சயுண்ணிமாதவப் பெருமாள் . 
ற்றிருப்பண்ணியர் திரு விருத்தம் , திரு நம்பூத்ரி - ( நம்பூரி ) இவர்கள் மலையாளத்தி 
ஞானசம்பந்தர் திருவந்தாதி , திருஞானசம் 

லுள்ள ஒருவகை பிராமணர் . 

இவர்கள் 
பந்தர் திருச்சண்பை விருத்தம் , திருஞான பெரும்பாலார் காணியாட்சிக்காரர் பெரிய 
சம்பந்தர் திருமும்மணிக்கோவை , 

வர்த்தகர்கள் , இவர்கள் ராஜதானி வேலை 
ஞானசம்பந்தர் திருவுலாமாலை , திருக்கலம் களில் விருப்பமில்லா தவர் . 

இவர்களில் 
பகம் , திருஞானசம்பந்தர் திருத்தொகை, சிலர் சிவாலயங்களில் அர்ச்சகர்களாக இரு 
திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவேகாதச க்கிறார்கள் . இவர்களில் பெரும்பாலார் 
மாலை , இவர் பிள்ளையாரால் திருத்தொண் கல்விமான்கள் அதிக வை தீகர்கள் . 
டர் சரித்திரமறிந்து திருத்தொண்டர் திரு நம்பூர்வாதராஜர் - ஒன்பதினாயிரப்படியை 
அந்தாதி அருளிச் செய்தனர் . இவர் திரு நஞ்சீயர் சொற்படி பட்டோலை கொண்டு 
முறைகளை ஏழாக வகுத்தவர் . 

எழுதினவர் ; நஞ்சீயர் திருவடி சம்பந்தி . 
ம்பியாருர் - சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக் நம்மாழ்வார் இவர் கலியுகம் பிறமத நாற் 
குப் பிள்ளைத் திருநாமம் . 

பத்து மூன்றாநாள் பிரமாதி , வைகாசிம் 
நம்பிள்ளை - இவர் கலி , ( 10 அ ) க்குமேல் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை விசாகாக 
பிரபவளும் கார்த்திகைம் நம்பூரில் திரு த்திரம் கூடிய கற்கடலக்கினத்தில் சேனை 
வவதரித்தவர் . இவர் நம்பூரில் வரதராஜ முதலியார் அம்சமாய்த் திருக்குருகூரில் 
ரென்னும் பெயருடன் அவதரித்து கஞ்சீய காரி யென்பவருக்கு உடைய நங்கையிடத் 
ரால் நம்பிள்ளையெனப் பெயரடைந்தவர் . தில் திருவவதரித்துத் தாய்ப்பாலுண்டு 
நஞ்சீயரைக் காண்க . இவர் திருநாமம் தாமே வளர்ந்தனர் . இது பெருமாள் செய 
கலிவைரி , திருக்கலிக் கன்னிதாசர் , லோ லென்று தாய் தந்தையர் ( 2 ) ஆம் நாள் 
காசாரியர் . ஸ்ரீ - சூத்திசாகரர் , 

மாறன் என்று நாமகரணஞ் செய்து பொ 
திருவடிகளில் வடக்குத் திருவீதிப்பிள்ளை , லிந்து நின்றபிரான் சந்நிதிக்கு எடுத்துச் 


யேநிலைப்படலம் 


gi 


நரகம் 


கிறது . 


செல்ல , ஆழ்வார் தவழ்ந்து சென்று பெரு தம்மை ஆச்ரயித்த முதலிகளுக்குப் பாஷ் 
மாள் சந்நிதியின் வடபுறத்திலிருந்த திருப் யகாலக்ஷேபாதிகளைச் செய்து ( சுக )வருஷ 
புளியடியில் பதுமாசனமிட்டு யோகத்தெ மிருந்து திருநாட்டிற் கெழுந்தருளினர் . 
ழுந்தருளி யிருந்தனர் . இவ்வகை (யசு ) ( குருபரம்பரை ) . 
நாள் கழிந்தபின் பெருமாள் கட்டளையால் நயிஷதன் -ஒரு அரசன் . 
சேனை முதலியார் அவரிடத்தெழுந் தருளிப் நயினர் - இது வேளாளரின் ஒரு வகுப்பு . 
பஞ்சஸமஸ்கார முதலிய செய்து போயினர் . இவர்கள் ஜயினர்களாயிருந்து பின் வேளா 
இவர் இவ்வகை இருத்தலைக் கண்ட தாய் ளரானவர்கள் . “இது ஜயினர்க்குரிய பட் 
தந்தையர் , இவர் சடவாயுவைக் கோபித் டம் . தற்காலம் கைக்கோளர் , பள்ளிகள் 
தவராகையால் சடகோபன் எனப் பெய 

உடையார் முதலியவர்க்கும் வழங்கி வரு 
ரிட்டு மகிழ்ந்தனர் . இவர் அப் புளிக்கீழ் 

இது சிவனடியவர்களுக்கும் வழ 
எழுந்தருளி யிருந்து மதுரகவியாழ்வார் ங்கி வருகிறது . இளையான்குடிமாறனாயி 
பொருட்டு நான்கு வேதசாரங்களையும் தமி னார் . ( தர்ஸ்டன் ). 
ழில் அருளிச்செய்து பெருமாள் பிரசாதி நயுதன் - ( சங் . ) செயசோன குமரன் , 
த்த மகிழமாலை சூடி வகுளாபரணரென் நயுதாயு - ஒரு மகாரதன் , 
றும் , தம் பாசுரங்களால் பா மதங்களைப் நாகசதுர்த்தசி சீபாவலியைக் காண்க , 
போக்கின தால் பராங்குசரெனவும் . திருநா நாகம் - 1. இது உலகத்தில் பாபஞ் செய் 
மம் பெற்று ( நடு ) திருநக்ஷத்திரம் எழுந் தவர் அடையும் இடம் . இது புராணங்கள் 
தருளி யிருந்து திருநாட்டுக் கெழுந்தருளி தோறும் பலவகைப்படும் . இது தொகை 
னர் . 

இவர் மற்றைய சரிதங்களை மதுர யால் இருபத்தெட்டு வகையால் நூற்று 
கவியாழ்வாரைக் காண்க. ( குருபரம்பரை) நாற்பது , விரியால் இருபத்தெட்டுக்கோடி 
இவர் மதுரையில் ( 500 ) புலவர்களைப் யாம் . 

1. கோரம் , 2. கோராத்கோசம் , 
பெற்றிருந்த சங்கப் பலகை ஆழ்வார் எழு 3 , அதிகோரம் , 4. கோரதரம், 5. கோர 
தித்தந்த ஒரு சீட்டிற்கு இடந்தந்து அவர் ரூபம் , 6. தாள தரம் , 7. பயாநகம் 8. காளா 
களைக் கீழ் தள்ளியது . அதனால் புலவர்கள் ராத்திரி, 9. பயோற்கடம் , 10. சண்டம் , 
ஆழ்வாரைப் புகழ்ந்தனர் என ஒரு செய்தி 11. மகாசண்டம் , 12. சண்டகோலாகலம் , 
உண்டு. ( சடகோபரந்தாதி காண்க ). 13. சண்ட தாம் , 14.சரோருஹம் , 15. சல 
நயநிலைப்படலம் - ( நாடகம் ) இது கூத்த சவதி , 16. வீமம் , 17. வீமலீடனம் , 18. கர 
மார்க்கமெனவும் படும் . அது பெரியோரை ளம் , 19. விகாளம் , 20. குலிசம் , 21. முக் 
தலைமக்கள் மேவச் செய்யப்பட்ட மெய்ப் கோணம் , 22. ஐங்கோணம் , 23. தீர்க்க 
பொருள் பற்றி வருதல் , சிறியோரைத் தலை தரம் 24. பரிவர்த்துளம் , 25. எழுநிலம் , 
மக்களாக்கி ஒளியும் , விருத்தியும் , சாதியும் , 26. எண்ணிலம் , 27. தீர்க்கவொளி, 28 . 
சந்தியும் , சுவையும் முதலாகப் பல விகற் மாயை . மற்றுமொரு விதம் ; 1. தாமிச் 
பத்தானும் வருவதுமாம் . ( வீரசோ.) ரம் , 2. அந்ததாமிச்ரம் , 3 , பவுரவம், 4 , மகா 
நயித்திரு -1. ஒரு முனிவன் . 

ரவுரவம் , 5. கும்பிபாகம் , 6 , காலசூத்திரம் , 
2. சிவசன்மாவைக் காண்க . 

7. அசிபத்திரவநம் , 8. சூகர முகம் , 9. அந்த 
நயினாசாரியர் - தேசிகர் குமார் . இவர் கூபம் , 10. கிருமிபோஜனம் , 11. சங்தங் 
க்கு வரதாசாரியர் என்றும் பெயர் . 

கிசம் , 12. சூரமி , 13. வச்சிரகண்டம் , 14 . 
ரும் தந்தையைப்போல் பலரிடத்தில் வா சலமரி , 15. வை தாணி , 16. பூயோ தம் , 
தஞ்செய்து திவ்ய தேச யாத்திரை செய்து 17. பாணரோதம் , 18. வைச்சம் , 19. லா 
வருகையில் கேரளதேசம் சென்று மடைப் லாபக்ஷம் , 20. சராமேயாதனம் , 21. விசா 
பள்ளி பரிசனங்களுக்குத் தலைச் சுமையாய் யபானம் , 22. ஷாரகர்த்தபம் , 23. ரஷோ 
க்ஷத்ரர் ஏவிய கல்லை அவர்களுக்கே திரு கணபோஜனம் , 24. சூலப்புரோதம் , 25 . 
ப்பி அவர்கள் வேண்ட அதைப் போக்கிச் தெந்தசூகம் , 26. வடதிரோதானம் , 27 . 
சாகல்லியமல்லன் விட்ட பூதத்தைப் பல் பரியாவர்த்தனம் , 28. சூசீமுகம் என்பவை 
லக்குச் சுமப்பித்துத் தாஸராஜாவென்கிற யாம் . இவற்றுள் இராசநாகம் , ரௌரவம் , 
பிராமணனை ஸ்ரீவைஷ்ணவனாக்கித் தம்மி இதற்கு இராசநரகம் கும்பீபாகம் , ஆதலா 
டம் வாதத்திற்கு வந்த மாய சந்நியாசியை லிவை இராஜராஜநாகம் எனப்படும் . இந்த 

கொண்டு 
அண்ணனைக் 

வெல்வித்துத் இரண்டு இராஜ நாகங்களுக்கும் உயாந்த 


மகம் 


983 


நாகம் 


தாதலால் அவீசியை இராஜாதிராஜநாகம் 
என்பர் . இவற்றை மகாபாவிகள் அடை 
வர் . இவற்றின் விரிவுகளையும் , இவற்றை 
அடைவோரையும் மகா புராணாதிகளிலும் 
ஆகமங்களிலும் காண்க . 

ii . ( உ.அ ) ( 1 ) தாமிச்சம் - பறா பொ 
ருள் , மனைவியரைக் கவர்ந்தோ ரிந்தாகத் 
தில் தள்ளப்பட்டு மூர்ச்சித்திருக்கு மிடம் , 

( 2 ) அந்த தாமிச்ரம் - மனைவி கணவனை 
வஞ்சித்த வஞ்சகர் கண்ணிழந்து வரும் 
தும் நரகம் . 

( 3 ) ரௌரவம் - பிறன் பொருள்களை 
வஞ்சித்தோர் , ருரு எனு மிருகங்களால் 
வருந்தும் இடம் , 

( 4 ) மகாசௌரவம் - ருரு எனு மிருகங் 
கள் வெளிவிடாது பாபிகளை வருத்துமிடம் , 

( 5 ) கும்பிபாகம் - பிறவுயிரைக்கொன்று 
தின்றோரைக் கும்பியிற் பாகப்பட்ட பொ 
ருளைப்போல் வருந்தும் இடம் . 

( 0 ) காலசூத்திரம் - தாய் தந்தையரை 
வருத்தினவர்கள் , காலத்தைக் காட்டுஞ் 
சூரியனைப்போல் கொளுத்தப்படும் இடம் . 

( 7 ) அசீபத்ரவனம் - தெய்வத்தை நம் 
பாது விட்டவன் , இவ்விடத்தில் வாள் 
போன்ற முட்களையும் இலைகளையுமுடைய 
மரங்களால் துன்புறுத்தப்படுவான் , 

( 6 ) பன்றிமுகம் - அதர்மமாகச் சிக்ஷை 
செய்பவனும் மற்றத் தீமை செய்வோரும் 
அடையும் பன்றி போன்ற முகத்தையுடைய 
நரகம் , 

( 9 ) அந்தகூபம் - கொலை செய்வோன் , 
துரோகிகள் அடையும் நரகம் . இதில் பல 
விஷப் பிராணிகளால் துன்புற்றுக் கண் 
தெரியாது ஆன்மா வருந்துவன் . 

( 10 ) கிருமி போஜனம் - தெய்வ பூசை 
வில்லாதார் பசியால் வருந்தித் தாமும் புழு 
க்களாய்த் தம்மையொத்த பெரும் புழுக்க 
ளால் புசிக்கப்படும் இடம் . 

( 1 ) அக்நிகுண்டம் - வலிவாகப் பிறன் 
பொருள் கொண்டானடையும் தீ நிறைந்த 
இருப்புச்சால் . 
( 12 ) வச்ரகண்டம் 

புணரக்கூடாதவ 
ரைப் புணர்ந்த ஆண் மகனும் பெண்ணும் 
அணையும் இருப்புத் தம்பம் . 

( 13 ) சான்மலி - உயர்வு தாழ்வு எண் 
ணாது புணர்ச்சி விரும்பினோன் முட்களால் 
கொத்துண்ணும் நாகம் . 

( 14 ) வைதரணி - சாஸ்திர தர்மக்கேடு 
செய்தவர்களைத் தள்ளி வருத்தும் சீரத்தம் 


முதலிய துர்க்கந்தப் பொருள்களும் , புழுக் 
களும் நிறைந்த நீர்நிலை . 

( 15 ) பூயோதம் - ஆசார பிரஷ்டனடை 
யும் மலமூத்ர சிலேத்மாதிகள் நிறைந்த 
நரகம் . 

( 16 ) பிராணரோதம் - பிராணிகளை ரோ 
தனஞ் செய்பவனும் செய்விப்பவனும் யம 
படர்களால் பிராண இம்சையடையுமிடம் , 

( 17 ) வைசசி - டம்பத்தின் பொருட்டு 
யாகாதிகள் செய்பவனைச் சாட்டையால் 
யமபடர் வீசி யடிக்கும் நரகம் . 

( 18 ) லாலாபக்ஷம் - தன் மனைவியைக் 
களிப்பால் தீயகாரியத்திற்கு உட்படச் 
செய்வேரன் அடையும் நாகம் . 

( 19 ) சாரமேயா தனம் - வீட்டில் தீ யிட் 
டவர் , விஷமூட்டியவர் , பிராணி வதை 
செய்வோர் , இராஜாங்கத்தைப் பாழாக்கு 
வோர் பலவகைப்பட்ட ( எ 00 ) நாய்களால் 
துன்புறுத்தப்படும் நரகம் . 

( 20 ) அவீசி- பொய்சாக்ஷி சொல்வோர் , 
பாவ புத்தியுடையோர் முதலியவர்களை 
ஏறு யோசனை யுயரமான மலை யுச்சியி 
லிருந்து தள்ளி உயிர்போகாது வருத்தும் 
நரகம் . 

(21 ) பரிபா தனம் - கள் முதலிய குடிப் 
போரை உருகிய இரும்பைக் குடிக்கச் 
செய்யும் நரகம் . 

( 22 ) ஷாரகர்த்தமம் - தன்னைத் தானே 
புகழ்பவனடையும் நரகம் . 

( 23 ) ரஷோகணம் - நரமேதஞ் செய்த 
வர்களையும் , நரமாம்சம் புசித்தவர்களையும் , 
கொல்லப்பட்டவர்கள் ரக்ஷஸ்களாய்க் கொ 
ன்றவைகளைப் புசிக்கும் நரகம் . அவ்வகை 
மாம்சப்க்ஷணிகளும் அப் பிராணிகளால் 
உண்ணப்படுவர் . 

( 24 ) சூலரோதம் - கிராமகாதி , அப் 
காரி , தற்கொலைஞன் , நம்பிக்கைத்துரோகி 
முதவியவர்கள் சூலத்திற் கோக்கப்பட்டு 
கழுகு முதலிய பக்ஷிகளால் துன்புறுநாகம் . 

( 25) தந்தசூகம் - தீய பாபாதி காரியங் 
களைச் செய்தோர் , விஷப்பிராணிகளாலும் , 
பல முகங்களையுடைய பிராணிகளாலும் 
வருத்தப்படும் நரகம் . 

( 26 ) வடாரோகம் - மலைகளிலும் , விரு 
ஷங்களிலும் வசிக்கும் மிருக , பணிகளை 
வருத்துவோர் மலையினின்றும் விருஷத்தி 
ருந்தும் கீழ்விழத் தள்ளி வருத்தும் நாகம் . 

( 27 ) பிரியாவர்த்தனகம் - அதிதிகளைப் 
பூசிக்காதவன் அடையும் நரகம் . 


மாஜம் 


033 


நரகரிபக்தர் 


( 28) சூசீமுகம் - தங்களைச் செல்வர்கள் நாகர் - இரண்யகசிபைக் கொன்ற விஷ்ணு 
என்று மதித்து இறுமாந்திருப்போர் . தர் வின் திருவுரு . இவர் சிரம் சிங்கவுருவமாக 
மஞ் செய்யாமல் பொருளைக் காத்திருப் வும் மற்றத் தேகம் மனித வுருக்கொண்டு 
போர் அவர்களை ஊசியின் முகமொத்து தம்மைத் துதித்த பிரகலா தன் பொருட்டுத் 
வருத்தும் நரகம் , ( தேவி - பாகவதம் ) . தூணிற் றோன்றித் தேவரைத் துன்புறுத் 

II. ( எ ) அள்ளல் , ரௌரவம் , கும்பீபா திய அவ்வசுரனைக் கொன்று - கோபமடங் 
கம், கூடகாலம் , செந்துத்தானம் , பூதி , காது நின்று , தேவர் வேண்டுகோளால் 
மாபூதி . 

இலக்குமி யடையக் கோபதீங்கிப் பிரகலா 
IV . ( 1 ) சொரவ்ம - ருரு எனும் பிரா தனை அநுக்கிரகித்தனர் என்பர் . இவர் 
ணிகளால் ஒரு கணமேனும் தாங்கற்கரிய கோபங்கொண்ட காலத்தில் , சரபவுருக் 
துன்பம் விளைப்பதாய் அக்கிச்வாலையுடைய கொண்ட சிவமூர்த்தியால் தோல் உரி 
தாய்ப் பற்பல துன்பம் அனுபவிக்குமிடம் . யுண்டு கோபமடக்கினர் என்பர் சைவர் . 

( 2 ) சூகரம் - பன்றிகளால் வருத்தப் அச் சரபத்தை வெல்ல நாராயணப்பணி 
படும் இடம் . 

யாய் விஷ்ணு வந்தனர் என்பர் வைணவர் . 
( 3 ) உரோதம் - அசையாது நிறுத்தப் ( பாகவதம் , ஸ்காந்தம் ). 
படும் இடம் , 

நரகரிதாசர் இவர் திருமாலிடம் அன்பு 
( 4 ) தாலம் - பனை மடற்களால் அறுத்த பூண்டவராய்த் திருமால் கொண்ட பல அவ 
லும் அதன் மீதிருந்து நூக்கலுமான இடம் . தாரங்களையும் நாடகமாக நடித்து வருவர் . 

( 5 ) தப் தகும்பம் - காய்ச்சிய எண்ணெ இவாது சீடர் இவர் கொண்ட வேடத்திற் 
ய்க் கும்பத்தில் தள்ளும் இடம் . 

கிணங்கத் தாமும் வேடங்கள் பூண்டு நடிப் 
( 6 ) இலவணம் - உடலைப் பிளந்து உப் , பர் . ஒருமாள் இவர் நரசிங்க வுருக்கொள் 
பிடும் இடம் . 

ள்ச் சீடன் ஒருவன் இரண்யவேடமும் மற் 
( 7 ) இலோகிதம் - இரத்தம் ஒழுக வதை றொருவன் பிரகலாத வேடமும் கொண்டு 
க்கும் இடம் . 

நடிக்கையில் பிரகலாதன் இரணியன் முன் 
( 8) உதிராம்பம் - கொதிக்கும் இரத்தத் விஷ்ணுமூர்த்தியின் சர்வ வியாபகநிலை 
திற் போடும் உம் . 

கூற இரணியன் கோபித்து இந்தத் தூணி 
வைதர ளி - உதிரப்பெருக்கமைந்து லுந் திருமாலிருப்பனோ எனக் கோபத்து 
எவ்வகையினுந் தாண்டற்கரிய தானவிடம். டன் அறைய அதில் நரசிங்கவேடங்கொண் 
( 10 ) கிருமிசம் - புழுக்கள் தொளைக்கும் டிருந்த தாசர் வெளிப்பட்டு இரணியவேட 

ங்கொண்டிருந்த அவனது உடலைப்பிளந்து 
( 11 ) கிருமிபோசனம் - புழுக்களை உண் மாலையிட்டனர் . இதனை அக்காலத்திருந்த 
பிக்கும் இடம் , 

இராமராஜர்முன் பலர் கூற அரசர் நாஹ 
( 12 ) கிருட்டிணம் - நெருப்பிற் காய்ச் ரிதாசரைத் தசாதராகவும் ராம , கைகேசி 
சிய இருப்பு முட்களின் மேல் நடக்கச் யர் இருவரும் சீடராகவும் வரச்செய்து 
செய்யும் இடம் . 

இராமனை விட்டுத் தசரதர் பரிதபித்து 
( 13 ) தாருணம் - தாங்கக்கூடாத குளிரா உயிர் நீங்கும் சரிதை நடிக்கச் செய்கையில் 
யிருப்பது . 

இராமன் வனம் புகவும் தசரத வேடம் 
( 14 ) சந்தமிசனி - ஆயுதத்தால் நாக்கை பூண்ட தாசர் உண்மையாகவே உயிர் நீங்கிப் 
அறுக்கப்படும் இடம் . 

பரமபதம் பெற்றவர் . 
( 15 ) அசிபத்திரவனம் - வாள் போன்ற நாகரிபக்தர் - இவர் பண்டரிபுரத்தில் வாழ் 
இலைகளையுடைய காடு . 

ந்த ஒரு தட்டார் . சிவப்ரீதி யுள்ளாராய்த் 
( 16 ) பூயவகம் - சகிக்கக்கூடாத துர் திருமாற் கோயிலருகிருந்து உட்செல்லாத 
நாற்றமுடைய இடம் . 

வராய் வாழ்கின்ற நாளில் வணிகன் ஒரு 
( 17 ) கருட்ணசூத்ரம் - சக்கிரத்திற் சுற் வன் புத்திரப்பேறு வேண்டிப் பெருமாளை 
றிக் கால்விரலிற் கயிறு பூட்டி உடல் முழு 

வணங்கிப் பெற்று அப் பெருமாளுக்கு 
தும் ஒன்றாகும்படி இறுக்கி வருத்துமிடம் , அரைநாண் செய்ய வேண்டி இவரிடத்துச் 
( 18 ) தமசு - இருள் நிறைந்த இடம் . சென்று கூற அவர் பெருமாளின் அளவெ 
( 19 ) சுவபோசகம் - தன்னுடம்பை அறு இத்துவா வென்றனர் . வணிகன் அவ்வாறே 
த்துக் கொடுக்கத் தானே உண்ணுமிடம் அளவெடுத்துத் தரத் தட்டார் அவ்வாறு 


ரேகன் 


85 


நரசிம்மமேதா 


1. திருமு 


செய்து தந்தனர் . அதைப் பெருமாளுக் நரசிங்கமுனையரையர் திருநாவலூர் சாச 
குச் சாத்த அது பற்று திருப்பதைக் கண்டு னத்திற் கூறிய நரசிங்கவர்மன் கன்னரதே 
வணிகன் தட்டானுக்குச் சொல்லி வேண் வன் கி - பி . 957. இவருக்குமுன முனைய 
டினன் . மீண்டும் அதைச் சரிப்படுத்தித் தியரையன் , குலமாணிக்கன் இராமதே 
தர வணிகன் கொண்டு காட்ட ஒரு விரற் வன் , நரசிங்கவர்மனுக்கு முன்னோர்கள் . 
கடை அதிகப்பட்டது . அதைச் சரிப்படுத் நாசிங்கமுனையரைய நாயனூர் 
தித் தர ஒரு விரற்கடை குறைந்தது . இவ் னைப்பாடி நாட்டில் அரசு வீற்றிருந்து சிவ 
வாறு நீட்டவுங் குறையவும் இருத்தலைக் னடியவரிடத்து அன்பு பூண்டவர் . இவர் 
கண்டு வணிகன் நான் செய்த குற்றமென் திருவாதிரை நக்ஷத்திரத்தில் வருகின்ற 
னோ என , வருந்தி , நீயே அளவுகாண் என சிவனடியவர்க்கு அமுதுடன் நூறு பொன் 
வேண்டலும் நாம் சிவமூர்த்தியை யன்றிக் கொடுத்து வருவர் . இவ்வகை நடத்தி வரு 
காண்பதில்லென மறுத்தனன் . பின்னும் கையில் பொன் பெறவேண்டிக் காமுகன் 
வணிகன் வேண்டக் கண்களைக் கட்டிக் ஒருவன் சிவவேடம் பூண்டுவர அவனை 
கொண்டு வணிகன் அழைத்துச் செல்லக் மற்ற அடியவர்கள் இகழ்ந்தது கண்டு அவ 
கோயிலுட் புகுந்து பெருமாளைத் தடவ னுக்கு அமுதிட்டு இருநூறு பொன் கொ 
அவர் மான் மழு சதுர்ப்புஜத்துட னிருக்கக் த்தனுப்பிச் சிவவேடந் தரித்த அடியவ 
கண்டு துணுக்கெனக் கண்களை யவிழ்த்துப் ரிடத்து அன்பால் முத்தி யடைந்தவர் . 
பெருமாளைக் கண்டு மீண்டும் கண்களை 

( பெரிய புராணம்) 
மூடினன் . மீண்டு அவ்வாறு சிவச் சின் 2 , இப்பெயர் கொண்ட மற்றொருவர் 
னங்களைக் கண்டு கண்களைத் திறக்க விஷ் இருந்ததாகத் தெரிகிறது . இவர் சுந்தர 
ணுவாகக்கண்டு மயங்கிக் கண்மூடின் சிவ மூர்த்திசுவாமிகளைப் புத்திரராகக் கொண்டு 
னாகவும் திறக்கில் திருமாலாகவும் இருக்கக் வளர்த்தவர் . இவர் குறுநில மன்னர் 
கண்டு கண்களில் நீர் ததும்பத் திருவடி இவர் திருமுனைப்பாடி நாட்டை அரசாண் 
களில் வணங்கி மனமுருகி உன்னில் சிவன் டவரின் வேரா தல்வேண்டும் . ஏனெனில் 
வேறென்று நினைத்த எனக்கு என்னில் அவர் சரித்திரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமி 
அவன் வேறல்லன் என அறிவித்து நின் களைப்பற்றிக் கூறாததாலும் , திருத்தொண் 
றவனே எனத் துதிக்கப் பெருமாளும் தம் டத்தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 
சிரத்தில் சிவக்குறி காட்ட நரஹரியும் இவரைப் புகழ்ந்திருத்தலாலும் 
பணிந்து நாமதேவர் செய்த விருந்துண்டு இவர்கள் வழியில் நந்தமான் வம்சம் உண் 
சிவமூர்த்தியின் கட்டளைப்படி பெருமா டாயிற்று . தெய்வீக அரசனைக் காண்க . 
ளைப் பணிந்து வந்தனர் . 

இவர் காலம் ஒளவையார் காலம் . தநதை 
நரகன் - விப்ரசித்தி குமான் . 

தெய்வீக அரசன் , தாய் பாண்டியன் கும் 
நரகாசுான் - வராகவுருக்கொண்ட விஷ்ணு ரியாகிய காஞ்சனமாலை . 
விற்குப் பூமிதேவியிடம் பிறந்த அசுரன். நரசிங்கழர்த்தி இரண்யகசிபுவை வதை 
இவன் பிராக்சோதிஷம் எனும் பட்டணம் த்த விஷ்ணு வினவதார விசேஷம் , நாகரி 
ஆண்டவன் . இவன் துவஷ்டாவின் குமரி யைக் காண்க . இம்மூர்த்தி காசிபர்க்குச் 
யாகிய கசேரு என்பவளை யானையாகச் செ சமித்தின் பொருட்டுச் சென்று சமுத்திரத் 
ன்று சிறை கொண்டான் . குமரன் பகதத் தில் முழுகிய வாலகில்லியரை ரக்ஷித்தனர் . 
தன் . இவன் மந்திரிமார் , அயக்கிரீவன் நாசிங்கவர்மன் 

ஒரு மலை நாட்டரசன் , 
பஞ்சகன் , நிசும்பன் , பிராபணன், முரன் நாசிம்மமேதா - கடேமண்டலீ யென்னும் 
முதலியவர் . இவன் அதிதியின் காதணி ஊரில் , நாகாவே தியர்க்குக் குமாரராய்ப் 
யையும் , வருணன் குடையினையும் கவர்ந்த பிறந்து உபநயனம் முதலியவடைந்து தாய் 
மையால் விஷ்ணுமூர்த்தி கிருஷ்ணாவதாரத் தந்தையர் இறக்கச் சிறிய தந்தையால் 
தில் இவனிடத்துப் போர்புரிந்து கொலை வளர்க்கப் பெற்றவர் . இவர் விளையாட் 
செய்து இவன் செல்வங்களையும் காதணியை டில் காலம் போக்கி ஒருநாள் களைத்து 
யும் இவனிடமிருந்த மணிமாலையினையும் வந்து அண்ணன் மனைவியைத் 

மனைவியைத் தாகங் 
பரித்தனர் . இவனுக்குத் துவிவிதன் என் கேட்க நீ என்னசெய் திளைத்தனை நீ இவ் 
கிற வாநான் நண்பன் . (பாகவதம்) இவன் வாறு திரிந்து வருகின்றாய் கலியாணஞ் 
பட்டணம் மாகிஷ்மதி யெனவும் கூறுவர் . செய்துகொண்டு கல்வி யில்லாமல் மனைவி 


என்க . 


காசிம்மமேதா 


955 


நரநாராயணா 


மக்களை எவ்வாறு காப்பாற்றப்போகிறாய் பவர் துவாரகைக்குச் செல்வோர் வழியில் 
எனக் கூறிய வார்த்தையைக் கேட்டு இல் கள்ளரால் பொருளை இழந்து செலவிற்கு 
வற வெறுப்புடையவராய் நாடு விட்டுக் இல்லாமல் மேதாவை யடைய மேதா அறு 
காடடைந்து அங்கோர் சிவாலயந் தோன்ற நூறு வராகன் தந்து துவாரகையிலிருக்கும் 
அதனுட் புகுந்து - அந்தச் சிவக்குறியின் சாமள நம்பியிடம் அதை மீண்டும் கொடுத் 
மேல் ஏழு நாள் படுத்து ஆகாரம் முதலிய துவிடும்படி அனுப்ப அவ்வாறே கேசவ 
இல்லாமலிருக்கச் சிவமூர்த்தி தரிசனந் பட்டர் துவாரகை சென்று கண்ணனைத் 
தந்து இராமமந்திர முபதேசித்துக் கண் தரிசித்து அர்ச்சகரை நோக்கி இவ்வூரில் 
ணனைத் தெரிசிப்பிக்கிறேன் எனக் காளி சாமளநம்பி என்பவர் யாவரென்று கேட்க 
ந்தி தீரமடைந்து கண்ணனைக் கண்டு இரு அவர் அப் பெயர் கொண்டார் யாவருமிவ் 
வரும் வணங்கினர் . கண்ணன் இவர் யார் வூரிலிலர் என்று சொல்லக் கேட்டு ஊர் 
என்ன இவர் பூர்வ ஜன்மத்தில் புலியாய்ப் முழுதுந் தேடிக் காணாதவராய் அலுத்திரு 
பிம்பாஜி அருள் பெற்று இச் சன்மத்தில் க்கையில் கண்ணன் சாமளநம்பியாய்த் தரி 
வேதியராய் என்னை வேண்ட நான் உம் சனந் தந்து நானே சாமளநம்பி என்று அப் 
மைத் தரிசிப்பித்தனன் என்றனர் . இதைக் பொருளைப் பெற்றுக் கள்ளரால் இழந்த 
கேட்ட கண்ணன் அவருக்கு அருள் புரிந்து பொருளையும் அவருக்குக் கொடுத்து மறை 
என்னைப் பாடுகவென அவ்வாறு பாடியிரு ந்தனர். பின்பு ஒருநாள் மேதா தன் மகள் 
க்குங் காலத்தில் இவரது சுற்றத்தவர் இவ சோபனத்திற்கு வேண்டிய வரிசை முத 
ரைத் தேடிச் சிவாலயத்தில் கண்டு திரு லிய வேண்டுமென இவரை ஒருவன் வந்து 
மண முடித்து வைத்தனர் . மேதா அவ் கேட்க மேதா சும்மா வெறும் கையுடன் 
வூரில் உஞ்ச. விருத்தி செய்து பிழைத்து செல்ல அங்கிருந்தவர் என்ன வேண்டுமோ 
வருநாளில் சாமபுரத்து ஒரு வேதியன் யெழுதுகவென்ன வேண்டிய பொருள்க 
தன் பெண்ணை மேதாவின் மகனுக்குக் ளெல்லா மெழுதினர் . பின்பு மேதா பெரு 
கொடுக்கக் கிருஷ்ணபட்டரால் நிச்சயிக்கப் மாளை வேண்டப் பெருமாள் மேதாவின் , 
பட்டு மணமுடிக்க இருக்கையில் பலரால் ஆளாகச் சென்று எழுதிய எல்லாவற்றை 
மேதா அதிக வறியன் எனக்கேட்டு விசன யுந் தந்தனர் . பின்பு அனைவரும் வியந்து 
மடைந்து கிருஷ்ணபட்டரை வெறுக்கக் இவரைப் பெருமாளின் தொண்டர் என்று 
கிருஷ்ணபட்டர் மேதாவை அடைந்து கொண்டாடினர் . இவர் தாம் பஜனை செய் 
நாளை சம்பிரமத்துடன் மணத்திற்கு வருக யுங் காலத்தில் பெருமாள் தரித்துக் கொள் 
வென்ன மேதாவும் கண்ணனைத் தியானிக் ளுந் துளவமாலை தாசர் கழுத்திலிருத்த 
கக் கண்ணன் ருக்மணியை நோக்கி நீ லைக்கண்டு பலர்கூற அவ்வூர் அரசன் நீ 
முன்னின்று மணத்தை முடிப்பிக்கவென உலகத்தாரை மயக்குகின்றாய் இன்று நான் 
அவ்வாறே யானை சேனை பரிவாரங்களு 

அதனை விழச்செய்ய வேண்டும் 
ன் மேதா பிள்ளையை அழைத்துக்கொ அன்றேல் தண்டிப்பன் எனத் தாசர் பெரு 
ண்டு செல்ல மணப்பிள்ளை வருவதைக் களைப் பஜனை செய்யவும் விழாதிருத்தல் 
கேட்ட திரிபுராந்தகன் என்னும் வேதியன் கண்டு , பின்னும் பஜனை செய்ய மற்றும் 
அதிக வியப்படைந்து கலியாண மண்ட விழாதிருக்கத் தாசர் , நீர் இன்றைக்கு உம் 
பத்தி லழைத்துச் சென்று பெண்ணை விட துழாய்மாலையை அணியாவிடின் உமக்கு 
அவ்விடத்தில் கண்ணன் எழுந்து உபசரிக் என்ன குறைந்து போகும் என்று பாடுகை 
கக் கண்டு திரிபுராந்தக வேதியன் நீர் யில் அத்துழாய்மாலை இவர் கழுத்தில் 
யார் எந்த ஊர் புதிதாக இருக்கின்றதே வந்து வீழ்ந்தது . அரசன் பயந்து உபசாரஞ் 
என்று கேட்க நாம் இருப்பது துவாரகை செய்தனன் . 
என் பெயர் சாமளநம்பி எனக்கு மேதா நாதேவன் 

தடமித்தனுக்குப் பெயர் . 
நண்பனாகையால் மணம்புரிவிக்க வந்தே சைநன் . 
னென்று இருவருக்கும் மணமுடித்து அவ நரநாராயணர் - 1 , தருமப் பிரசாபதிக்கு 
ர்கள் சொந்த ஊருக்கனுப்பி மேதாவை மூர்த்தாதேவியிட முதித்த விஷணுவினவ 
நோக்கி நீ எக்காலத்தில் எண்ணுகின்ற தார விசேஷம் , இவர்களை வெதிரிகாச் 
எனயோ அப்போது வந்து உதவுகின்றனன் சிரமத்திலிருந்த இருடிகள் யோகமுரைக்க 
என்றனன் . ஒருநாள் கேசவபட்டர் என் வேண்ட இவர்களிருவரும் சிவவிஷ்ணுக்க 


காண 


மா 


நரபதிதேவன் 


586 


நராந்தகன் 


ளது . 


ளாயிருந்து அவர்களுக்கு யோக முரைத்த வைவச்சுவசூக்தங்களை அவர்கள் மறந்து 
னர் . ( கூர்மபுராணம் ,) இவர் தவமியற்று விடுவர். அதை அவர்க்கு அச்சமயத்தில் கற் 
கையில் இந்திரனால் ஏவப்பட்ட தெய்ல பிப்பையேல் அந்த யாகமுடிவி லுனக்கு 
கன்னியரிவரை மயக்க வந்தனர் . அதனை வேண்டிய தனத்தைக் கொடுப்பர்களெ 
யறிந்த இவர் தொடையில் அநேக அப்சர ன்று ஏவினன் . இவன் அவ்வகை புரிந்து 
சுக்களைச் சிருட்டித்து விட்டனர் . இப் முடிவில் தனத்தைப்பெறுகையில் யஞ்ஞத் 
பெண்களை இந்திரனால் ஏவப்பட்ட அப்சர தினின்று ஒரு மகாபுருஷன் தோன்றி 
சுக்கள் கண்டு இவர்கள் தம்மினும் அழகு யஞ்ஞசேஷம் எனதெனத் தடுக்கத் தந்தை 
பெற்றிருத்தலால் வெட்கி மறைந்தனர் . யின் அநுமதி பெற்ற குமரன் , மீண்டும் 
ஊருவில் பிறந்ததால் 
பிறந்ததால் ஊர்வசி எனப் 

தந்தையை அடைந்து யஞ்ஞமூர்த்தியாய்த் 
பெயர் பெற்றனள் . தேவர்க்குச் சகாயமாக தோன்றியவர் உருத்திரமூர்த்தி யெனவு 
யுத்தஞ் செய்து அசுரரைச் செயித்தவர் . ணர்ந்து அவரைவேண்டி அந்தமூர்த்தியால் 
( பாகவதம் .) 

அநுக்கிரகிக்கப் பெற்றவன் . (பாகவதம் .) 
2. பிரமனுக்குத் தருமன் எனும் ஒரு நாப்பிரசாபதி - ஒரு பிரசாபதி ; இவர் 
குமரன் இருந்தனன் . அவனுக்கு அரி தேவி மேரு . உருக்கிரயனென்னும் விஷ் 
என்றும் , கிருஷ்ணன் என்றும் இரண்டு ணுவைப் பெற்றவர் . 
குமார் இருந்தனர் . இவ்விருவரே நரநாசா நாமேதம் - 1 ஒருமலை ; இமயத்திற்கருகி 
யணர் . இவர்கள் மகாயோகிகளாயிருந்தது லுள்ளது . இதில் ஒரு கால் கருடன் வால 
கண்டு இந்திரன் இவர்களின் தவத்தைக் 

கில்லியரிருந்த 

ஆலின்கிளையை எறிந் 
கெடுக்க அப்ஸரஸ்ஸுக்களையேவச் சலிக் தான் . இது நூறுயோசனை விஸ்தாரமுள் 
காது இருந்து அந்த அப்ஸரஸுகளினும் 
அழகு மிகுந்தவளாய்த் தமது தொடையி 2. இது புருஷப்பசுவை வைத்து யாகஞ் 
லிருந்து ஊர்வசியினையும் பல அப்ஸரஸுக் செய்யும் யாகம் , 
களையும் சிருட்டித்துத் தவமழியாது பெற் நாவர்மணன் -- இவன ஒரு அரசன , இவன 
றவர். இவர்களுடன் தீர்த்தயாத்திரைக்கு நல்லோரை அடைந்து சிவமகாத்மியம் , 
வந்த பிரகலாதன் ருஷிகளுக்கு அம்பறாத் சிவபூஜாவிசேஷம் முதலிய கேட்டறிந்து 
தூணி , வில் அம்பு இருப்பது யுக்தமன்று அவ்வழி ஒழுகி நலம் பெற்றவன் . ( சௌர 
என்று போரிட்டு வெற்றிபெறாமல் நாரா புராணம் ) . 
யணர் சொற்படி யுத்தத்தை நிறுத்திப் நாவாணதத்தன் - உதயணனுக்கு வாசவதத் 
பாதாளஞ் சென்றனன . மேலே இந்திர தையினிடம் பிறந்த புத்திரன் . 

இவன் 
னால் ஏவப்பட்ட அப்ஸரஸுக்களை நாரா குபேரனது அருளினாலுதித்தவ னாதலின் 
யணர் சபிக்கத் தொடங்குகையில் நான் இப் பெயர் பெற்றனன். (நரவாகனன் - 
தடுக்க , நின்று மோகித்த அவர்களைத் துவா குபேரன் .) இவன் வித்தியாதர சக்கரவர்த் 
ரகையில் பிறக்கச் செய்தவர் . 

தியாகப் பின்பு ஆயினன் . ( பெ . கதை .) 
நரபதிதேவன் கேமமாபுரத்தாசன் . நாவாமன் 

சூர்யவம்சத்தரசன் ; 
நாபாகன் - 1. ( சூ ) திஷ்டன் குமான். னுக்கு ( க 0,000 ) தேவிமார் . இவன் பாஞ் 

2. ( சூ . ) சிறு தன் குமரன் ; இவன் கும சாலதேசமாண்டவன் . இவன் தேவியரில் 
ரன் அயு தாயுசு . 

முதல்வி சுதேவி . 
3. வைவச்சு த மனுப்புத்திரன் ; இவன் நான் - 1. தாபசன் என்னும்ம நுப்புத்திரன் , 
குருகுலவாசியாகச் சென்று , மீண்டு, தன் 2. ( சூ . ) சுந்திரிதி குமரன் . 
முன்னவரை யெனக்கு என்ன வைத்தீ 3. ஒரு தேவருஷி . 
சென்று கேட்க அவர்கள் உன் தந்தையை 4. கயன் குமரன் . 
வைத்தோமென , இவன் , தந்தையைச் 5. சங்கிருதி தந்தை . ( சங் .) மன்யு சம 
சென்று வினவினன் . தந்தை உன்னை சன் . இவன் குமரன் சங்கிருதி . 
அவர்கள் வஞ்சிக்கும் வகை அவ்வகைகூறி நராந்தகன் -1 . இராவணன் குமரன் ; அங் 
னர் . ஆயினும் உனக்கு உதவிபுரிகின் கதனால் கொல்லப்பட்டவன் . 
றேன் அவ்வகை செய்க . அதாவது , அங்கீ 2. தேவாந்தக னிறந்ததைக் கேட்டு 
பசுக்கள் யஞ்ஞம் செய்கிறார்கள் அதில் மகோற்கடர்மீது யுத்தத்திற்கு வந்து பூமி 
ஆறாம் நாள் கர்மத்தில் செய்யவேண்டிய தேவி யெடுத்து விழுங்கச் குச்குமவருக் 


நரி 


987 


நரைமுடி நெட்டையார் 


கா 


நரி 


கொண்டு வேள்வி நடத்திக் குதிரையொ னூறு (ந - ம்) செய்யுளாலும் , தொல் 
ன் பெற்று அதில் ஏறித் தானே மகோற் 

காப்பிய நச்சினார்க்கினியம் மெய்ப்பாட் 
கடருடன் யுத்தஞ்செய்து விநாயகமூர்த்தி டியல் " புதுமை பெருமை " எனும் சூத்தி 
யின் கொம்பினா லிறந்தவன் . 

ரத்திற்கு அவர் எழுதிய உரையாலும் 
- இது நாயினத்தைச் சேர்ந்த பிராணி . அறிக . இவராற் பாடப்பட்டோன் ஷ 
இது நாயைப் போலவே உருவுள்ளது 

சேரமான் . (திருவள்ளுவமாலை . ) 
ஆயினும் முகமும் காதும் நீண்டு வால் மா நரிஷ்யந்தன் - 1. வைவச்சு தமனுவின் கும 
ரடர்ந்திருக்கும் , பற்களும் கால் நகங்க என் ; இவன் குமான் சித்ரசேகன் . 
ளும் உறுதியுள்ளவை . இது மோப்பம் 

2. மருத்சக்ரவர்த்தியின் குமான் , 
பிடிக்கும் சக்தியுள்ளது இது இரவில் 3. இந்திரசேனை என்பவளை மணந்த 
இரை தேடுவது வழக்கம் . நடு இரவில் வன் . இந்த இந்திரசேனை ( க ) வருடம் 
கண் தெரியாது . அந்தக் காலத்தில் இடுக் கருத்தாங்கித் தமனைப் பெற்றாள். 

நுழைய மீசை மயிரை உபயோ நருமதை - 1. நாகராசன் தங்கை ; புருகுச் 
கிக்கிறது . நரியின் காது ஓசைவரும் பக் 

சன் பாரி . 
கம் திரும்புஞ் சக்தியுள்ளது . நரி மாம்ஸ 2. ஒரு காந்தருவப்பெண் ; சந்தரி , 
முதலியவற்றைக் கடித்துத் தின்னாமல் கேது மதி , சுவதை இப் பெண்களைப் 
விழுங்கும் . கோழிகளைத் திருடுகையில் பெற்று மாலியவான் , மாலி , சுமாலி இவர் 
காலினால் கூண்டைத் தோண்டி உள் நுழை களுக்கு அளித்தவள் . 
ந்து திருடும் . ஆண் நரிகளில் சிலவற்றிற் 

3. ஒரு நதி ; இவள் பெண்ணுருக் 
குக் கொம்பு முளைப்பதுண்டு , இதற்கு 

கொண்டு சுயோ தனனை மணந்து சுதர்சனை 
பீஜத்தருகில் ஒருவித தைலம் உண்டு . யைப் பெற்றவள் , 
வேட்டை நாய் முதலிய தன்னைத் துரத்து 

4. பித்ருக்களைக் காண்க . இப் பெயர் 
கையில் அது தன்னை நெருங்குவ தறிந்து 

கொண்ட நதி விந்தமலைக்கருகில் அமா 
தைல த்தை விடும் , அந்தத் துர்நாற்றத்தால் கண்டகியில் உற்பத்தியாய் மேற்கே செல் 
துரத்திய நாய் பின்னிடைய நரி ஓடி லுகிறது ; இது மேற்கடலில் விழுவதால் 
மறையும் . 

நதமெனப்படும் . 
நரி கழத சம்வாதம் - ஒரு பராமணனுக்கு 5. உஞ்சை நகரில் உள்ள ஐம்பதினா 
ஒரே பிள்ளை . அது இறக்க அதனை மயா 

பிசம் நாடகக் கணிகையருள் தலைக்கோற் 
னத்திலிட எடுத்துச் சென்று துக்கப்படு பட்டம் பெற்றவளும் , சாமரை விரட்டை 
கையில் கழுகு , இறந்த பிள்ளைக்குத் துக் டிந் தமனியக்குடையு மாமணியடைப்பையு 
கப்படுவ தால் பயனில்லை யென்று கூறி மருப்பிய லூர்தியும் பைந்தொடி யாயமும் 
அவர்களை வீட்டிற் கனுப்புகையில் , நரி பட்டமு முடையோளும் ஆகிய ஒருத்தி 
மறுத்து அப் பிள்ளை பிழைக்கும் , கழுகின் 

யின் மகள் . பிரச்சோதனனால் நன்கு மதி 
சொற்களைக் கேளாதீரென்று தடுத்தது . க்கப் பெற்றவள் . வாசவதத்தைபாலுள்ள 
இவ்வாறு இரண்டும் பலமுறை தடுக்கும் 

அன்பின் மிகுதியால் தனக் குண்டான 
செய்கை கண்ட சிவமூர்த்தி பிள்ளைக்கு வேறுபாடு இவளாலுண்டாயிற்று என்று 
உயிர் தந்து தாய் தந்தையரைக் களிப்பித் பிறரறிந்து கொள்ளும்படி வயந்தகனைக் 
தனர் . ( பார - சாந்தி , 

கொண்டு உதயணனால் வருவித்துக்கொள் 
நரிக்குடி 

இது ஆளுடைநாயகர் நரிகளைக் ளப்பட்டவள் . ( பெ , கதை ). 
குதிரைகளாக்கிய இடம் ; புதுக்கோட்டை நருமதையாறு - விந்தமலையி லுண்டாவது , 
யைச் சார்ந்த மிழலை நாட்டில் உள்ளது . பத்திரை யென்னும் தெய்வ மகளொருத்தி 
( திருவிளையாடல் ). 

பெண் யானையாகும்படி குபேரனாற் சாபம் 
நரிவெரு உத்தலையார் கடைச்சங்கத்துத் பெற்றது , இதன் கரையிலே தான். ( பெ . 
தமிழ்ப் புலவருள் ஒருவர் ; இவர் யாது கதை ) . Tae liver Narbada rises in 
காரணத்தாலோ தம்முடம்பு வேறுபட்டி the Amerakantaka Mountain . ( நர் 
ருந்து சேரமான் கருவூரேறிய வொள் 

மதைக் காண்க ). 
வாட் கோப்பெருஞ் சோலிரும்பொறை நரைழடி நெட்டையார் - இவர் கடைச்சங்க 
யைக்கண்ட நாளில் அவ் வேறுபாடு நீங் மருவிய புலவருள் ஒருவர் . இவர் உருவத் 
கித் தம்முடம்பு பெற்றனர் . இதனைப் பற தைநோக்கிய பெயர்போலும் . அக . கக . 


118 


பலன் 


008 


நல்லதங்காள் 


சூர்யகுலத்தரசனாகிய பரிச்சித்திப் 
குச் சோபனையிடம் உதித்தவன். 
முறை இவனிடம் இவனது தமயனைக் 
கொன்ற வாமதேவமுனிவர் வந்தனர் . அர 
சன் கோபித்து என் தமையனைக் கொன்ற 
உன்னைக் கொல்வேன் என்று அம்பினை 
யேவினன் . முனிவர் அதனை அரசன் 
குமான் மீது ஏவி , அரசன் கையினைத் 
தம்பிக்கச் செய்தனர் . 
நல்கூர் வேள்வியார் கடைசசங்கத்துப் 

புலவருள் ஒருவர் . (திருவள்ளுவமாலை . ) 
நல்லச்சுதனார் - இவர் கடைச்சங்க மருவிய 
புலவர்களில் ஒருவர் . இவர் பெயர் அச்சு 
தரா யிருக்கலாம் . நல்லழுசி , நல்லெழுனி 
என்பனபோல் நல் என்பது அடைமொழி . 
இவர் பரிபாடலில் கந்தமூர்த்தியின் படை 
வீடுகளில் ஒன்றாகிய திருப்பரங்குன்றத் 
தைப் புகழ்ந்திருக்கின்றனர் . (பரிபாடல் ). 
நல்லதங்காள் - மதுரைநகரத்தில் இராம 
லிங்கமகாராசன் இந்திராணி யென் பாளை 
மணந்து அரசாண்டு வருகையில் புத்திரப் 
பேறிலாது சிவபெருமானை யெண்ணித் 
தவம்புரிந்து அவாநுக்ரகத்தால் ஒரு குமர 
எனையுங் குமரியையும் பெற்றனர் . இவர் 
க்கு நல்லதம்பி நல்ல தங்கையெனப் பெய 
ரிட்டு வளர்த்தனர் . இராமலிங்கப் புரவ 
லர் நல்லதம்பிக்கும் மூளி அலங்காரிக்கும் 
விவாகம் நடத்தித் தாம் தேகவியோகமா 
யினர் . நல்ல தம்பி தங்கையாகிய நல்ல 
தங்கையைக் காசிராஜனுக்கு வதுவை புரி 
வித்துச் சகல ஸ்ரீதனங்களும் தந்து தம்ப 
திகள் இருவர்களையும் காசி நகர்க்கனுப்ப 
அங்கு ஈச்வர திருபையால் மக்களெ 
வரை ஈன்று சுகமாக ( 40 ) 

சுகமாக ( 40 ) ஞ வாழ்க் 
துவரும் நாளில் 12 வருடம் மழையில் 
லாது பஞ்சம் உண்டாக 

அப்பொழுது 
காசிராஜன் தனக்குண்டான செல்வமனைத் 
தையும் குடிகளுக்கு உதவி புரிந்து ஏழை 
பாகிய காசி மன்னன் , மனைவி புதல்வ 
ரோடு ஈனஸ்திதியை நினைத்து வருந்து 
வதைக் கண்ட நல்ல தங்கை , தன் அண் 
ணன் ராச்சிய மடைதலே தகுதியெனக் 
கூறினதை மறுத்த மன்னனுக்குச் சமா 
தானக்கூறி அரசனை விடுத்துக் காட்டில் 
கிடைக்கும் கிழங்கு முதலியவற்றைப் பறி 
த்து மக்களுக்குக் கொடுத்துப் பசி தீர்ந்து 
தன் அண்ணன் இராஜ்யமடைய மூளி யல 
கோரி நாத்தி வருகையை அறிந்து தாளிட் 
டுக் கதவை அடைக்க நல்ல தங்கை பல 


முறை கெஞ்சியும் கதவைத் திறவாமல் 
இருக்கவே தன் பதிவிரதா தர்மத்தால் 
சதவு திறக்கச்செய்து உள் நுழைந்து அண் 
ணியுடன் வார்த்தை யாடிக்கொண் டிருக் 
கச் சுற்றிலுமுள்ள தின் பண்டங்களைக் 
கண்ட குழந்தைகள் அவாவினால் எடுப் 
பலத மூளி கண்டு பிடுங்கி யெறிந்து விரட் 
டப் பசி மேலிட்டதால் வருந்தும் குழந் 
தைகளுக்கு உணவு வேண்டுமென , வேண் 
டியபடி , மூளி 12 வருடஞ்சென்ற பழைய 
கேழ்வாகையும் சில்லித் தோண்டியையும் 
கொடுத்தும் , கல் மன துடைய கபடியாம் 
மூளி அலங்காரி அடுப்பெரிப்பதற்குப் பச் 
சைவாழை மரத்தையும் கொடுக்கத் தன் 
பதிவிரதா மகிமையால் கொழுந்தோங்கி 
எரியச் செய்து கூழாக்கினும் மூளி பசி 
தணியாதபடி அதைக் கரைத்துக் குழந்தை 
களுக்கும் நாத்திக்கும் வார்த்து வெளிப் 
படுத்தி மறுபடியும் கதவை யடைக்கத் 
துக்க சாகரத்தில் மூழ்கின நல்ல தங்கை , 
மனது பொறாது அண்டை யயலாருக்குத் 
தன்னிலை தெரிவித்து வெளி சென்றிருக் 
கும் அண்ணனுக்கு அறிவிக்கச் செய்து 
எங்கேனும் பாழ்ங் கிணற்றிலாவது வீழ்ந்து 
உயிர் துறப்பது நலமெனத் தேடி வருகை 
யில் இடைப்பிள்ளைகளால் பாழுங் கின 
சொன்று கண்டு அதன் கரையில் தமையன் 
கலியாணத்துத் தனக்குக் கொடுத்த புட 
வையின்மீது அழுகல் தேங்காயை வைத் 
துத் தன் மங்கலநாணைத் தாமரை யிலை 
மேல் கழற்றி வைத்துவிட்டுக் குழந்தைக 
ளின் நிலை கண்டு அழுது தன் ஏழு பிள்ளை 
களையுந் தள்ளித் தானும் விழுந்தனள் . 
இங்கிப்படியிருக்க வேட்டைக்குச் சென்ற 
நல்லண்ணன் அரண்மனைக்குத் திரும்பித் 
தங்கையுங் குழந்தைகளையும் எங்கெனத் 
தன் தங்கையும் மக்களும் எவ்வளவு கூறி 
யும் நில்லாமல் தம் ஊருக்குத் திரும்பிச் 
சென்றனர் என்று மனைவியாம் மூளி கூறி 
னதை நம்பாது , தன் தங்கையைத் தேடி 
வரும் வழியில் இடைப்பிள்ளைகளால் உண் 
மை தெரிந்து கிணற்றிடை வந்து கரைக் 
கண் இருந்த அடையாளங்களைக் 
மக்களெழுவரையும் தங்கையையும் எடுத்து 
ஈமக்கடன் முடித்து அரண்மனை வந்து 
கபடமாய் மூளியின் பந்துக்களைக் கல்மண 
டபஞ் சேர்த்து மண்டபம் இடிந்து யாவ 
ரும் மாளச்செய்து மூளியைச் சுண்ணாம்புக் 
காளவாயில் எரித்தனன் , மழை பெய் 


60 


கண்டு 


கல்லந்துவனார் 


bag 


நல்லாவூர் கிழார் 


நகர் க்ஷேமப்படவும் தன் மனைவி நல்ல மாலையில் 

ஒன்றுமாக ஏழு பாடல்கள் 
தங்கையைப் புத்திரருடன் அழைத்துக் கிடைத்திருக்கின்றன. 
கொண்டு போக வந்த காசிராஜன் மைத்து நல்லவை - இருவர் மாறுகொண்ட கால 
னனால் அவர்களுக்கு நேர்ந்த மரணத்தைக் " த்து அவரது இயல்புணர வல்லோர் , தரும 
கேட்டு இனி இருப்பதில்லையெனத் தானும் நெறி நின்றோர் , மெய்ப்பொருளைக் கண் 
தன் உயிர்விடப்போகுஞ் சமயத்தில் பா டோர் , பொறுமையுடையோர் , கற்றவர் , 
மாத்மா தரிசனந்தந்து யாவரையுமெழுப்பி கல்விக்கடாவிடை யறிந்தோர் , கோபமில் 
நல்வரமீந்து ஆசி கூறி மறைந்தனர் . இது லார் , மூர்க்கமிலார் , இனிய முகத்தோர் , 
கற்பனா கதை, 

இருந்துரை கேட்போர் , வேந்தெனொரு 
நல்லந்துவனர் - 1. கடைசங்கப் புலவருள் சார்பானாயினும் தாம் நடுநிலை பிறழாதோர் , 
ஒருவர் ; கலித்தொகையில் நெய்தற்கலி கூடியது நல்லவையாம் . இதில் தோல்வி 
யும் பரிபாடலில் நான்கும் பாடியவர் , யுறினும் தோல்வியல்ல , வெற்றிபெறின் 
( கலித்தொகை ) . 

சிறப்பாம் . ( யாப்பு - வி .) 
2. இவர் அந்துவனாரெனவும் ஆசிரியர் நல்லழசியார் - இவர் கடைச்சங்க மருவிய 
நல்லந்துவனாரெனவுங் கூறப்படுவர் . இவர் புலவர்களில் ஒருவர் . இவர் பெயர் அழுசி 
இயற்பெயர் அந்துவன் " அந்துவன் பாடிய யாக இருக்கலாம் . நல் என்பது அடை 
சந்துகெழு நெடுவரை ( அகம் டுக ) என மொழி . இவர் பரிபாடலில் வையையைச் 
மதுரை மருதனிளநாகனார் கூறு மாற்றானு சிறப்பித்துப் பாடியவர் . ( பரிபாடல் ) . 
மறிக. அந்துவனெனப் பிறருமுளராகலின் நல்லாசிரியர் யாப்பருல் கலக்காரிகை 
இவர் நல்லந்துவனாரெனவும் , அந்தணராத யுரையிற் கூறப்பட்ட தொல்லாசிரியரில் 
வின் ஆசிரியர் நல்லந்துவனாரெனவுங் கூற 

ஒருவர் . 
ப்பட்டார் . ஆசிரியர் என அடைமொழி நல்லாதனூர் - கடைச்சங்கத்தவா காலத்து 
கொடுத்துக் கூறுவது அந்தணர்க்கே யன் இருந்த புலவருள் ஒருவர் . இவர் திரி 
றிப் பிறர்க்குக்கூறும் வழக்குப் பண்டில்லை . ககேமென ஒரு நீதி நூல் செய்திருக்கின் 
கலித்தொகை இவர் செய்ததாக அதன் றனர் . இவர் தாம் செய்த நூலுக்கு முது 
பதிப்பாசிரியர் கூறாநிற்பர் . இவர் அகப் லில் திருமாலைக் " கண்ணகன் ஞால்மளந் 
பொருட்சுவையைக் கலிப்பாக்களாற் பலப் தது எனத் துதித்திருத்தலால் இவரைத் 
படப் புனைந்து யாவரும் வியக்கப் பாடும் துணிந்து வைணவர் என எண்ணலாகாது . 
ஆற்றலுடையவர் பரிபாடலில் நீர்விளை 

திருமால் காத்தற் கடவுளாதலின் அந்நூல் 
யாட்டணி இவர் பாடியவை பயிலுந்தோ இடையூறின்றி நின்று நிலவுதல் வேண்டிக் 
றும் அளவிலா மகிழ்ச்சியெய்துவிக்குந் தன் காப்புக் கூறினார் என்பர் . 
மையன அன்றிப் பிரிந்த தலைவி கையறவு நல்லாப்பிள்ளை - இவர் சோழமண்டலத் 
கொண்டு புலம்பும் பாடல்கள் கருதுழிக் தில் மதலம்பேட்டில் கணக்கர் குலத்தில் 
கன்மன த்தையும் உருகச் செய்யும் ( கலித் சற்றேறக்குறைய 200 வருஷங்களுக்கு 
தொகை ) இவர் எல்லா திணையையும் விரி முன் பிறந்தவர் . இவர் வில்லிபுத்தூரார் 
த்துப் பாடுந் திறமுடையவர் . நம்மை செய்த பாரதத்தை விரித்துத் தம் " பெய 
நினைந்து குன்றமும் அழாநிற்குமென்று ராற் செய்தவர். 
கேட்போரிரங்குமாறு கூறியுள்ளார் . ( நற் . நல்லார் பூரன் கீழான -கடைசசங்கமருவிய 
அ அ ) நாழிகை வட்டிலாற் பொழுதறிவ புலவன் , ( அகநானூறு ) . 
தல்லது ஞாயிற்றை அறியப்படாத மழைக் நல்லாவூர்கிழார் - இஃது ஊாபற்று வந்த 
காலமெனக் கார்காலத்தைச் சிறப்பித்துக் பெயர் . இவர் வேளாளர் , இயற்பெயர் 
உறியுள்ளார் . ( அகம் எக ) . இதனைக் எழுதப்படவில்லை . 

இவர் தாம் பாடிய 
காலமறிவுற் றுணர்தல் கன்னலள வல் உழுந்து தலைப்பெய்த " என்னும் ( அகம் 
லால் மாலைப்பகலுற்ற தெனவோர் வரிது அச ) -ம் பாட்டில் முன் காலத்து நிகழ்த்தும் 
மாதோ " என்றார் கம்பரும் . கார்காலப் வதுவைச் சடங்கை விரித்துக் கூறியுள் 
படலம் செய்யுள் ( ஏக ) கலித்தொகையை ளார் . குறிஞ்சித் திணையைப் புனைந்து பாடி 
நீக்கி இவர் பாடியனவாக நற்றிணையில் யுள்ளார் . இவர் பாடியனவாக நற்றிணையி 
( அ அ ) -ம் பாடலொன்றும் , அகத்திலொன் லொன்றும் , அகத்திலொன்றுமாக இரண்டு 
மும் , பரிபாடலில் நாலும் , திருவள்ளுவ பாடல்கள் கிடைத்திருக்கின் றன . 


மாறனார் 


940 


நல்வெள்ளியார் 


இன்றன . 


நல்லாறனார் யாப்பரும் கலக்காரிகை வர் . அந்தணசென்று ஊகிக்கப்படுகிறார் ; 
யுரையிற் கூறப்பட்ட தொல்லாசிரியரில் முல்லைத் திணையில் நரி ஊளையிடுகின்ற 
ஒருவர் , 

பேரொலி முதைப்புனங்காவலர் ஊதுங் 
நல்லான் சக்காவர்த்தி திருமலை நல்லா கொம்பினொலியோடு ஒருங்கிசைக்குமெ 
னுக்கு ஒரு பெயர் . 

ன்று வியப்புறக் கூறியுள்ளார் . ( அகம் கச ) 
நல்லிசைவஞ்சி - 1 , சத்துருக்கள் வேற் இவர் முல்லையையும் , குறிஞ்சியையும் 
றுப்புலம் அழியவிட்ட வென்றி வேலனை புனைந்து பாடியுள்ளார் . இவர் பாடியன 
யுடையவன் வெற்றியைச் சொல்லியது . வாக நற்றிணையில் ஒன்றும் , அகத்திலொ 
( பு . வெ . ) 

ன்றும் , திருவள்ளுவமாலையி லொன்று 
2. எடுத்து விட்ட பின்பு பகைவர் தேச மாக மூன்று பாடல்கள் கிடைத்திருக் 
த்துக் கோட்டை இரங்களை அழித்துச் 
சொல்லினும் முன்பு சொன்ன துறையே நல்லூர் நத்தத்தனார் நல்லியக் கோடன் 
யாம் . (பு . வெ . ) 

மேற் சிறுபாணாறு பாடிய புலவர் . 
நல்லியக்கோடன் - ஒரு சிற்றரசனாக இரு நல்லெழனியார் - இவர் கடைச்சங்க காலத் 
க்கலாம் , இவன் ஏறுமாநாட்டை ஆண் 

துப் புலவரோ அக்காலத்திருந்த அரசர் 
டவன் . இவன் மீது நல்லூர் நத்தத்தனார் 

பரம்பரையினரோ தெரியவில்லை , 
சிறுபாணாற்றுப்படை இயற்றிப் 
இயற்றிப் பரிசு 

பெயர் கொண்ட் அரசர் ஒருவர் மத்தி 
பெற்றனர் . 

யுடன் போரிட்டனர் . இவர் பரிபாடலில் 
நல்லிறையனர் - இவர் வறுமையால் சோ 

திருமாலைப் புகழ்ந்து பாடியுள்ளார் . ( பரி 
ழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவள் 
வனைப் பொருள் தரப் பாடியவர் . ( ஙககூ ) 

பாடல்) . 
( புற - 500.) 

நல்வழதியார் இவர் கடைச்சங்கத்தவர் 
நவதானியம் - அரிசி , கோதுமை , துவரை , 

காலத்திருந்த புலவர் . இவர் பெயரை 
பயறு , கொள் , உளுந்து , எள் , காராமணி , 

நோக்குமிடத்து இவர் பாண்டியர் வம்சத் 

தவர்போல் காணப்படுகிறது . இவர் கல்வி 
கடலை , 
தவந்தி - கங்கை , யமுனை , நர்மதை , சரஸ் 

வல்லவர் . இவர் செய்யுள் பரிபாடலில் 
வதி , கோதாவிரி, காவிரி , சாய , குமாரி , 

சேர்க்கப்பட்டிருக்கிறது . இவர் தம் நாட் 
பயோஷ்ணி . 

டின் வையையைப் புகழ்ந்திருக்கிறார் . 
நவநந்தனர் - ஒன்பது இடையர்கள் , கோபி 

( பரிபாடல் ) . 
கைகளைக் காண்க . 

நல்விளக்கனூர் - இவர் நல்விளக்கு என்னு 
நவநாதசித்தர் - சத்துவநாதர் , சாலோகநா மூரினர் . இஃது ஊர்பற்றி வந்த பெயர் . 
தர், ஆதிநாதர் , அருளி தநாதர் , மதங்கரா இவர் குறிஞ்சியைச் சிறப்பித்துப்பாடினர் . 
தர் , மச்சேந்திரநாதர் , கடயந்திரநாதர் , இவரது பாடலிற் கூறிய உள்ளுரையும் , 
கோரக்கநாதர் , குக்குடநாதர் முதலியோர் ; இறைச்சியும் , இனிமைதரா நிற்கும் . இவர் 
இவர்கள் உச்சாடனம் , மோகனம் , ஸ்தம்ப பாடியது ( நற் . அடு ) -ம் பாட்டு , 
னம் , மாரணம், ஆக்ருஷ்ணம் , வித்துவேஷ நல்வெள்ளியார் - இவர் மதுரை நல்வெள் 
ணமாகிய ஆறுக்கும் நூல் செய்தவர்கள் , ளியா ரெனவும் , நல்லொளியா ரெனவுங் 
கந்தளேந்திரர் , கோரக்கர் , கொங்கணர் , கூறப்படுவர் . இஃதுஏடெழுதுவோர்மிகை. 
நரகார்ச்சுநர் , மச்சேந்திரர் , பீமநாதர் , அரு இவர் பெயரானே பெண்பாலரென்று தெ 
ணகிரிநாதர் , புஜங்ககுருநாதர் , ஆதிநாதர் 

இவர் பாடியவற்றில் குறை 
எனவுங் கூறுவர் . 

நேர்ந்த தோழி குறைநயப்பக் கூறியது . 
நவநிதி - கச்சபநிதி , கற்பரிதி , சங்கரிதி , நுண்ணுணர்வினோரை மகிழச் செய்யும் 
பதுமநிதி , நந்தநிதி , நீலநிதி , மகாநிதி , ( அகம் கூட ) இவர் குறிஞ்சியையும் , பாலை 
மகாபதுமநிதி , முகுந்தநிதி யென்பர் . மற் யையும் புனைந்து பெருஞ்சுவை பயப்பப் 
சொருவிதம் வண்டோகை , மனோகை , பாடியுள்ளார் . இவர் பாடியனவாக நற் 
பிங்கலிகை, பதுமை , சங்கை , வேசங்கை , றிணையில் இரண்டு பாடல்களும் , குறுந் 
காளை , மகாகாளை , சர்வதம் எனவுங்கூறுவர் . தொகையிலொன்றும் , அகத்தில் ஒன்று 
நல்லூர்ச்சிறுமேதாவியார் 

இவர் நன்ப 

நான்கு பாடல்கள் கிடைத்திருக் 
லூர்ச்சிறுமேதாவியா ரெனவும் கூறப்படு 


ரிகிறது . 


மாக 


கின்றன . 


நில்வேட்டனார் 


941 


வேசத்திகள் 


நல்வேட்டனார் இவர் மிளை கிழான் நல் பத்திரகாளியே . இராகுவாகவும் , சித்திர 
வேட்டனாரெனவுங்கூறப்படுவர். வேளாண் குத்தனே - கேதுவாகம் , இருப்பதாகத் தெரி 
மரபினர் . 

மிளை - ஒரூர் . இவர் பேய்க் கிறது . இவையன்றியும் தூமாதி பஞ்சக் 
காஞ்சியைத் தலைமகன் தனக்கு உவமை கிரகங்களும் சொல்லப்படுகின்றன . 
கூறியதாகப் பாடியுள்ளார் . அடைந்தார். நவக்கிரகங்கள் - சூரியன் , சந்திரன் , செவ் 
க்கு வருந் துன்பத்தைப் போக்குவதே வாய் , புதன் , வியாழம் , வெள்ளி, சனி , 
செல்வமெனப்படும் . ஏனைச்செல்வம் தவப் சாகு , கேது முதலியவர் . 
பயனா லெய்துவனவா மென் கிறார் . ( நற் . நவக்ரகவாதிமதம் இது நவக்ரகங்களால 
உரு 0 ) . 

இரவுவரும் நெறியினே தத்தை சிருட்டி , திதி , சங்காரம் மூன்றும் உண 
விரித்துக் கூறுகிறார் . ( நற் . உங 2 ). இவர் டாம் என்னும் எவ்வாறெனின் திசாபுத்தி , 
பாடியனவாக நற்றிணையில் நாலு பாடல் உச்ச , நீச்சங்கள் , நட்பு , ஆட்சி , பகை , 
களும் , குறுந்தொகையி லொன்றுமாக கவிப்பு , பார்வை இவற்றால் உண்டாம் 
ஐந்து பாடல்கள் கிடைத்திருக்கின்றன . சுகாசுகம் , ஆயுள் , மரணம் , இவைகளை யுண் 
நல்வேளாளர் வேளாளரில் ஒரு வகுப் டாக்கி ஆக்கியும் , காத்தும் , அளித்தும் 
பார் . இவர்கள் கொண்டைகட்டி வகுப் தங்கள் பதங்களைத் தருதலால் இக்கிரகங் 
பார்போல் நாங்களும் ஒருவகை யென்பர் . களே தெய்வமென்னும் . இதனால் வழக் 
நவகண்டங்கள் - நவவருஷங்கள் . கண்டங் கத்தில் நான் பிறந்த வேளை என்றும் , பிறந் 
கள் காண்க . 

தநக்ஷத்ரபலம் . எ - ம . , என் கிரகசாரம் , 
நவகோடி நாராயணசெட்டி இவன் வைர எ - ம் . , திரிமூர்த்திகளையும் இக்கிரகங்கள் 
வாணிப மகருஷிகோத்ரன் . இவன் முத பிடித்தலைக்கும் . எ - ம் ., இம்மதங்கொண் 
லில் ஒரு மனைவியை மணந்து மீண்டு மற் டாரும் மற்றவரும் கூறுவர் . இதில் நவக் 
றொருத்தியை மணந்தனன் , இதனால் சுற் ரகம் ச்வரூபநிலை , இக்கிரகங்கள் நக்ஷத்ர 
றத்தவர் கோபித்தனர் . இவன் அந்த இரண் ராசி முதலியவற்றுடன் கூடி விரிகிறதே 
டாவது மனைவியை விட்டுவிட்டுக் கப்பலிற் தடத்தம் , இவைகளில் கட்டுப்பட்டு ஜருக 
சென்றனன் . இந்த இரண்டாவது மனைவி மரணப்படுவதே பந்தம் , இந்தக் கிரகங்க 
காளியை வேண்டிக் குறையிரப்பக் காளி ளைப் பூசித்து ஒமாதிகளைச் செய்து லயப் 
புத்திரப்பேறு அருளினள் . இவ்வாறு காளி படுவதே முத்தி , இவர்களுள் சூர்யவாதி 
யின் வரத்தால் பிறந்த புதல்வன் வளரு சூர்யன் உதயத்தில் , அயனாய் உலகத்தை 
நாள் களில் ஒரு நாள் இவனுடன் கற்கும் யெழுப்பி , மழைபொழிவித்துத் தான்யாதி 
மாணாக்கர்கள் உன் தந்தை , யார் என் களையுண்டாக்கி ரக்ஷித்து விஷ்ணுவாய் , 
றனர் . குமான் தாயிடம் வந்து கேட்ட பின் அச்சீவராசிகளைச் சங்கரித்தலால் 

தாய் இப்புத்திரன் தந்தை அயலூ ருத்ரனாய்த் திரிமூர்த்தியாய் விளங்குவன் 
ருக்குப்போய் வந்திருப்பதறிந்து புத்திர என்பன் . இவனது மந்திரத்தால் இவன் 
னுக்குத் தந்தையைக் காட்டினள் . குமரன் உலகடைதல் முத்தி யென்பன் , சந்திர 
அறிந்து தந்தையிடம் சென்றனன் . தந்தை வாதி சந்திரனது அமுதகலை , நில , நீர் , 
இவனை அறியாதவனாதலால் துரத்தினன் . பை , முட்டை மற்றைப் பூதங்கள் , இவற் 
குமரன் பலாறிய இவனைத் தெருவிற்கு றில் வர்த்திக்கும் . சந்திரன் ஸ்திரீபுமான் 
இழுத்துக் காளியைக் கொண்டு சாக்ஷி கூறு களுக்குக் காம விகாரத்தை உண்டாக்கிக் 
வித்து நாடு முதலிய பெற்று வயிரவாணி கூட்டுவிப்பன் ; அதனால் உலகம் சிருட்டி 
பன் எனப் பெயர் பெற்றனன் . இதுவே யாம் . இவனால் பயிர்கள் விருத்தியாம் . 
தமிழ் நூலாகிய வளையாபதி கதை என்பர் . அந்தப்பயிரால் உலகம் பிழைக்கும் . அது 
நவக்கிரக அம்ஸங்கள்- நவக்கிரகமென்பது வே , திதியாம் . பின் சந்திரகலை குறையச் 
சோதிஷ சாஸ்திரங்களில் பிரதானமாகக் சீவராசிகள் கெடும் . ஆதலால் அதுவே சவ் 
கொண்டுள்ளது எப்படியெனில் , சிவபெரு காரமாம் . 

இவனைப் பூசித்து அவனுல 
மானே சூரியனாகவும் , உமை 

யம்மை 

கடைதல் முத்தி . ஏனைய கிரகங்களு மிவ் 
யரே - சந்திரனாகவும் , சுப்பிரமணியரே வாறே . ( தத்துவநிஜாது.) 
அங்காரகனாகவும் , திருமாலே புதனாகவும் , நவசத்திகள் - வாமை , ஜேஷ்டை , சொதர் 
பிரமாவே - குருவாகவும் , இந்திரனே - காளி , கலவிகரணி , பலவிகரணி , பலப்பிர 
பக்கிரனாகவும் , யமதருமரே -சனியாகவும் , மதனி, சர்வபூத தமனி, மானான்மனி, பின் 


னன் . 


வேசுத்திரன் 


948 


நவராத்திரிவிரதம் 


மண 


வளம் , 


னுமவவாறு கூறுவர் . தீப்தை சூக்ஷமை , ஆசனத்தில் சங்கு , சக்ர , கதா பத்மத் 
ருஜை , பத்ரை , விபூத்யை, விமலை , அமோ திடன் கூடிச் சதுர்ப்புஜத்துடன் ஆயினும், 
கை , வித்யுதை , சர்வதோமுக்யை இவர் பதினெண்கரத்துடன் கூடியவ ளாகவே 
கன் - விளக்குகளின் சவாலைபோல் தீ நிற தேவியின் திரு வுருவத்தைத் தாபித்து . 
முள்ளவர்களாய் ஒருகையிற் பதுமமும் , அலங்கரித்துக் கும்பபூஜையின் நிமித்தம் 
மற்செரு கையிற் சாமரமும் உள்ள வர்க கலசம் தாபித்து அதில் கங்கை முதலிய 
ளாய்ச் சர்வாபாண பூஷிதர்களாயிருப்பர் . புண்ணிய தீர்த்தங்களை நிரப்பி மாவிலை 
நவசாத்திரன் - வசுதேவருக்குத் தேவகியி முதலிய ஐந்துவகைத் தளிர்களை மேலே 
டம் உதித்த குமரன் . 

வைத்துப் பூஜித்தல் வேண்டும் . பின் 
நவபாஷாணம் - 1. இது இராமர் நவக்ரக சங்கற்பஞ் செய்து கொண்டு வாசனைத் திர 
பிரதிட்டை செய்த இடம் . இராமேச்சுரத் வியங்களாலும் ; பலவகை மலர்க 
தருகிலுள்ளது . 

ளாலும் தேவியைத் தூபதீபங்களால் மந் 
2. சாதிலிங்கம் , மனோசிலை , காந்தம் , திரபூர்வமாய் விதிப்படிபூசித்து நவாவரண 
தாரம் , கெந்தி , ரஸகற்பூரம் , வெள்ளைப் பூஜையுஞ் செய்து அர்க்கியங் கொடுத்துப் 
பாஷாணம் , கௌரிபாஷாணம் , தொட் பலவகை நிவேதனங்கள் செய்தல் வேண் 
டிப்பாஷாணம் . பின்னும் இவை முப்பத் எம் . பின் ஹோமார்த்தமாய் யோனிகுண் 
திரண்டு வகை யென்ப . 

டம் அமைத்துத் தண்டிலம் இட்டு ஓமத் 
நீவப்பிரம்மாக்கள் 

பிரம தேவருக்குச் தைப் பூர்த்தி செய்தல்வேண்டும் . பூஜிப் 
சிருட்டிக்குத் துணையாய் அவர்க்குள்ள போன் சயன சுகாதிகளைவிட்டுத் தரையிற் 
செல்வம் , போகம் , ஆயுள் , ஆயுதம் , உரு படுத்து உறங்கவேண்டும் . பிரதமையில் 
முதலிய பெற்றிருப்பர் - 

அஸ்த நக்ஷத்திரங்கூடில் விசேஷ மென் 
நவமணிகள் - கோமேதகம் , நீலம் , பவள றும் , அத்தினத்தில் தேவியைப் பூஜிக்கின் 
புட்பராகம் , மரகதம் , மாணிக்கம் , முத்து, சகலாபீஷ்டங்களையுந் தருவள் எனக் கூறு 
வைடூரியம் , 

வர் . கும்ப பூசைமுதல் ஓமாந்தம் வரையிற் 
நவாதன் - பீமா தன் குமான . 

செய்யத் தகுவனவற்றைச் செய்து பின் 
நவாத்தம் - விக்ரமார்க்கன் சபையிலிருந்த கன்னிகைகளைப் பூஜித்தல் வேண்மே. 
ஒன்பது புலவர்கள் . இவர்கள் தன்வந்தரி , அக்கன்னிகைகள் யாவரெனின் இரண்டு 
கூணபகர் , அமாவிம்ஹர் , சங்கு , வே தால வயது முதல் பத்துவயது அளவுள்ளவர்க 
பட்டர் , கடகர்ப்பார் , காளிதாசர் , வராக ளாம் . 

இக் கன்னியர்களுக்கு முறையே 
மிஹிரர் , வரருசி என்பவர்கள் . 

குமாரி , திரிமூர்த்தி , ரோகணி , காளிகா , 
நவராத்திரிவிரதம் - 1. ருதுக்களில் வசந்த சண்டிகா, சாம்பரா , துர்க்கா , சுபத்திரா 
ருது , சாத்ருது என்னும் இரண்டு ருதுக் என்று ஒவ்வொருவருக்கும் பெயராகும் . 
களும் மனிதருக்கு ரோகத்தை விளைத்து இவர்களை வேதமந்திரங்களால் பூஜித்தல் 
நோய் செய்வதால் யமனுடைய இரண்டு வேண்டும் , மேற்சொன்ன கன்னிகைய 
கோரப் பற்களுக்குச் சமானமாகக் கூறப் ரைத் தினம் ஒவ்வொருவராகவேனும் , 
பட்டிருக்கின்றன . ஆகையால் அவற்றால் அல்லது முதனாள் தொடங்கி ஒவ்வொன்று 
உண்டாம் துன்பத்தினின்றும் நீங்க வேண் அதிகமாகவேனும் , பூஜை நடத்தல் வேண் 
டிய மனுஷர் இந்த நவராத்திரி விரதத் டும் . ஒருவன் நவராத்திரி முழுதும் பூசிக்க 
தைச் செய்தல்வேண்டும் . பூஜைக்கு வேண் அசந்தனாவனேல் அஷ்டமியில் அவசியம் 
டியவைகளை அமாவாசை தினத்திலேயே பூஜித்தல் வேண்டும் . என்னென்னின் 
சேகரித்துக் கொண்டு அன்று ஒருவேளை பூர்வம் தக்ஷயாகத்தை அழித்த பத்திர 
போஜனத்துடன் உபவாசியாய் இருந்து காளி தோன்றிய தினமாகையால் என்க . 
மறு நாள் பிரதமை முதல் பூஜைக்கு ஆரம் அசக்தரானோர் சப்தமி , அஷ்டமி நவமி 
பித்தல் வேண்டும் . நான்குமுழ நீளமும் இம்மூன்று தினத்திலும் , பூசிப்பரேல் ஒன் 
ஒருமுழ உயரமுள்ள வேதிகை யமைந்த பது தினத்திலும் பூசித்த பலனை அடை 
அலங்கரித்த மண்டபத்தில் ஒரு சிங்கா வர். 

இவ் விரதத்தை மேற்கொண்டவ 
தனம் அமைத்துத் தான் வேதம் உணர்ந்த செல்லாச் 

செல்வங்களையும் 

அடைந்து 
வேதியர் ஒன்பதின்மர் அல்லது ஐவர் , உயர்பதம் அடைவர் . இதனை அடுட்டித் 
மூவர் , ஒருவருடன் மண்டபத்திற் சென்று தோர் சீலன் சுகேது முதலியோர். 


வேவருஷம் 


978 


களன் 


2. விரதங்களில் ஒன்று . இது புரட் 

மாகச் சபித்தனர் . இவன் தம்பியுடன் இந்த 
டாசிமாசம் பூர்வபக்ஷப் பிரதமை முதல் 

கோபன் வீட்டில் விருக்ஷமாயிருந்து கிருஷ் 
திரிதிகை வரையில் உருத்திரியையும் , ணமூர்த்தி ஆய்ச்சி கட்டிய உரலுடன் 
சதுர்த்தி முதல் ஷஷ்டிவரையில் இலக்கு தவழ்ந்து சென்றதால் சாபநீங்கி நலமடைக் 
மியையும் , சப்தமிமுதல் நவமி வரையில் தனன் . இவனிடம் ஆசைகொண்டு அர 
சரஸ்வதியையும் , பூசித்துத் தசமியில் ம்பை ஒருமுறை வந்து கொண் டிருக்கை 
முடிப்பது . இதனைச் சுகேது என்னும் யில் இராவணன் கண்டு அவளை வலிதிற் 
அரசன் , அரசாட்சி யிழந்து வருந்தியதால் புணர்ந்தனன் . அரம்பையா லுணர்ந்த 
அவன் மனைவியாகிய துவேதியை ஆங் இவன் இராவணனை இனி உடன்படாப் 
கீரச முனிவர் இவ்விரதம் அநுட்டிக்கக் பெண்களைப் புணரின் தலை வெடித்து 
கற்பித்தனர் . அவ்வகை அவள் அநுட் இறக்கவெனச் சபித்தனன் . 
டிக்க அவ்வ நுட்டானத்திற்குப் பின் அவள் நளவெண்பா - இது புலவர் திலகராகிய 
வயிற்றிற் பிறந்த குமரனாகிய சூரியப்பிர புகழேந்திப் புலவரால் மூன்று காண்டங்க 
தாபன் இழந்த நாட்டைப் பகைவரிடமில் ளாக வகுத்துப் பாடப்பட்ட நளன் சரிதை , 
ந்து மீட்டனன் என்பர் 

இதில் ஆங்காங்கு சந்திரன் சுவர்க்கியைப் 
நவவருஷம் - பரதவருஷம் , ஏமகூட வரு புகழ்ந்திருக்கிறது . 
ஷம் , நிஷதம் , இளாவிருதம் , நீலம் , சிவே நளன் - 1. நிடதநாட்டில் மாவிந்த நகரத் 
தம் , குரு, பத்திராச்வம் , கே துமாலம் தையாண்ட வீரசோன் குமான் ; சந்திர 
என்பன . 

வம்சத்தவன் , இவன் ஒருநாள் பூஞ்சோலை 
நவவிதசம்பந்தம் - பிதாபுத்ர சம்பந்தம் , பில் உலாவுகையில் அவ்விடம் வந்த அன் 
ரஷ்யரக்ஷக சம்பந்தம் , சேஷசேஷி சம் னப் பறவையைக் கண்டு பிடித்தனன் . 
பந்தம் , ஞா தருஞேய சம்பந்தம் , சரீரசரீரி அது பயந்ததைக் கண்டு மீண்டும் விடுத் 
சம்பந்தம் , ஆதார ஆதேய சம்பந்தம் , தனன் , அதனால் அன்னம் செய்க்கன்றி 
விசேஷண விசேஷிய சம்பந்தம் , ஆச்ரி 

மறவாது அரசனை நோக்கி நளனுக்கு 
யாச்ரியி சம்பந்தம் , ரக்ஷயாக்ஷ கஸம்பந்தம் , ஆசை யுண்டாகும்படிக்குக் குண்டினபுரத் 
நவவீரர் - உமாதேவியாரின் காற்சிலம்பி தரசன் குமரியாகிய தமயந்தியினது அழகு 
னின்று சிந்தியமணிகளில் பிறந்த பெண் முதலியவற்றைக் கூறியது . இதைக்கேட்ட 
கள் சிவமூர்த்தியை விருப்பால் நோக்கிக் அரசன் அவளிடம் ஆசைகொண்டு அன் 
கருப்பெற்று நவவீரர்களைப் பெற்றனர் . னத்தைத் தூதாகச்செல்ல வேண்டினன் . 
இவர்கள் குமாரக்கடவுளுக்குத் துணையா அதற்கு உடன்பட்ட அன்னம் தமயந்தி 
யிருப்பவர் . இவர்களில் முதல்வர் வீர யிடந் தூதாகச் சென்று நளனது அழகு 
வாகுதேவர் . மற்ற எண்மர் வீரகேசரி , முதலியவைகளைத் தமயந்திக்குக் கூறியது . 
வீரமகேந்திரன் , வீரமகேசன் 

வீரபுரந் 

இவனது அழகு முதலிய கேட்ட தமயந்தி , 
தான் , வீரராக்ஷசன் , வீரமார்த்தாண்டன் , இவனிடம் ஆவல் கொண்டு வருந்தினள் . 
வீரராந்தகன் , வீரதீரன் என்பவராம் . இதைத் தோழியாலறிந்த அரசன் சுயம் 
நவன் - உசீநரன் குமரன் . 

வரம் நாட்டினன் . இதைக்கேட்ட இந் 
நளகிரி - இது பிரச்சோ தனது பட்டத்து திரன், வாயு , அக்னி , யமன் முதலியவரும் 
யானை , மிக்க வீர்யமுடையது . மதவெறி அவளிடம் ஆவல்கொண்டு சுயம்வரத்திற்கு 
கொண்டு உஞ்சை நகரை அழித்துக் கலக் வந்து இவள் நளனிடம் ஆவல் கொண் 
கிய இதன் கோபத்தை அடக்கி ஊர்க் டிருப்பதறிந்து நளனைத் தூ தாக மாயவுருக் 
தமையாலே தான் உதயணன் சிறைவீடு கொடுத்து அனுப்பினர் . இவன் சென்று 
பெற்றான் . ( பெ.க.) 

தேவரை மணக்க வேண்டியும் தமயந்தி 
நளகூபரன் 

குபேரன் குமரரில் ஒருவன் . இசையாமையால் திரும்பித் தேவர்க்குக் 
இவனும் இவன் தம்பியாகிய மணிக்கிரீவ கூறினன் . இதனால் இந்திரன் பல ஆய 
னும் மதுவுண்ட மயக்கத்தால் சலக்கிரீடை தங்களையும் அக்கி , தீயிலாது சமைக்கவும் 
செய்து கொண்டிருந்தனர் . அப்போது வாயு அச்வமந்திரத்தையும் , யமன் கதா 
நாரதர் அவ்விடம் வந்தனர் . அவரைக் யுதத்தையு நளனுக்குக் கொடுத்தனர் . பின் 
கண்டு இவ்விருவரும் எழுந்திராது வணங் 

சுயம்வர மண்டபமடைய 
காதிருந்ததால் முனிவர் கோபித்து மர நான்கு தேவரும் அவனைப்போ வருக் 


நளன் 


களன் 


இத்த 


நளன் 


கொண்டு நின்றனர் . தமயந்தி தார்வாடல், 
சண்ணிமைத்தல் முதலியவற்றால் தேவர் 
களினின்றும் நளனைத் தெய்வச்செயலால் 
அறிந்து மாலையிட்டனள் , தமயந்தியின் 
சுயம்வரங்கேட்ட கலி புருஷன் இவளை 
மணக்கும்படி ஆவல் கொண்டு வருகையில் 
தமயந்தி நளனை மணந்தனள் எனக் கேட் 
இக் கோபித்து அவர்களைச் சுகமநுபவிக் 
காமற் பிரித்துவிடுகின்றேன் என்று நெடு 
நாள் காத்திருந்தனன் , 

ஒருநாள் சந்திவந் 
னை செய்ய நளன் பாதங்களைச் சுத்தி 
செய்கையில் அப்பாதத்திற் சிறிது மறுக் 
கண்டு அது காரணமாக அவனிடம் புகு 
ந்து அவனது நல்லசிந்தையெல்லாந் தன் 
வசப்படுத்திப் புட்கா ராஜனுடன் கூடி 
அவனைச் சூதாட எவினன் . புட்கரன் 
கொடி தூக்கி இவன் நாட்டில் வர நளன் 
இது என்ன கொடி யென்றனன் . புட் 
கரன் இது சூதுவெல்லுங் கொடியென்ன 
ஆயின் ஆடுவோமென மந்திரிகள் தடுக்க 
வும் சூதாடி நாடுநகர முதலியவற்றைத் 
தோற்றுத் தன் மனைவி மக்களுடன் அரண் 
யஞ் சென்றனன் . இவ்வகை சென்ற 
அரசன் , தன் மனைவி தன்னுடன் வருதல் 
தனக்கு மனம் பொறாது அவளது தந்தை 
யின் நாட்டிற்கு ஏகச் சொல்லினன் . தம 
யந்தி நாயகனைப் பிரிய உடன்படாமை 
சண்டு குமரனாகிய இந்திர சேநனையும் , 
குமரியாகிய இந்திரசேனையையும் வீமன் 
பட்டணம் அனுப்பினள் . தேவியோ அர 
சனைப் பின்பற்றிச் சென்று காட்டின் 
வழிச் செல்கையில் ஒரு 

ஒரு அன்னத்தைக் 
கண்டு முன் தனக்குக் கணவனது அழகு 
முதலியவற்றைக் கூறிய அன்னமென 
எண்ணி அதைத் தனக்குப் பிடித்துக் 
கொடுக்க வேண்டினள் . அவ்வகை நளன் 
தான் உடுத்த உத்தரீயத்தை எறிந்து பிடி 
க்க எண்ணித் தனது உத்தரியத்தை வீசி 
யெறிகையில் அந்த அன்னம் கவியால் 
ஏவப்பட்டதா தலின் அவனது ஆடையைக் 
திரகித்துக் கொண்டு சென்றது . ஆடை 
யின்றி யிருந்த அரசன் தன் மனைவியை 
விட்டு நீங்குமெண்ண முடையவனாய் மனை 
வியுடன் மண்டபத்தில் உறங்குகையில் 
அவளது ஆடையிற் பாதியைக் கருவி 
கொண்டு துணித்து மனைவியைத் தனித்து 
விட்டு நீங்கினன் . நீக்கிய அரசன் காட் 
டின்வழிச் செல்லுகையில் கார்க்கோடகன் 
என்னும் பாம்பு சனியினேவலால் தன் 


னுருவுடன் தீயிலிருந்து நளனைத் தன்னைக் 
காக்கும்படி அழைக்க , களன் இரக்கப் 
பட்டு அப்பாம்பை வாலைப்பிடித்து இழுத் 
துத் தீயைவிட்டு வெளியில் விடுகையில் 
அப்பாம்பு திரும்பிக் கடித்தது . அரசன் 
இவ்வகை உபகாரத்திற்கு அபகாரஞ் செய் 
யலாமோவெனக் கார்க்கோடகன் அரசனை 
நோக்கி அரசனே ! நீ உன் உண்மை யுரு 
வுடன் செல்லின் எல்லாரும் அஞ்சுவர் ஆத 
லின் இவ்வகை செய்தேன் நீ உன் உண்மை 
யுருவேண்டின் என்னை நினைக்கின் உன 
க்கு இவ்வுரு நீக்கி உன் சொந்த உருவத் 
தைத் தருவேன் என்று நீங்கியது . பின் 
அரசன் இருதுபர்ணனிடஞ்சென்று வாகு 
கன் என்னும் பெயருடனிருந்தனன் . 
இதுநிற்க, அரசனைவிட்டுத் தனித்த தம 
யந்தி விசனமடைந்து காட்டின் வழி புலம் 
பிச் செல்லுகையில் பாம்பொன்று இவ 
ளைப் பிடித்துக்கவ்வ இவள் புலம்புகை 
யில் வேடன் ஒருவன் வந்து அப்பாம்பைக் 
கொன்று தமயந்தியிடம் கெட்ட நினைவு 
கொள்கையில் தமயந்தி அவனை எரித் 
துப் , பொதிமாட்டுக்காரரைப் பின்பற்றிச் 
சென்று சேதிநகரத்து அரசன் அரண் 
மனைபோய்ச் சேர்ந்தனள் . இவ்வகையிரு 
க்க வீமராசன் தன் மருமகனும் மகளும் 
நகர் நீங்கின செய்தியறிந்து விசா மடை 
ந்து பல இடங்களுக்குத் தம் தூ துவரை 
யனுப்பிப் பார்த்துவரச் செய்கையில் புரோ 
கிதன் ஒருவன் சேதிநகரத்தில் தமயந்தி 
யைக் கண்டு விசனமடைந்து இவளிருக் 
குஞ் செய்தியை அரசனுக்கு அறிவித்த 
னன் . வீமராசன் சேதிநகரத்திலிருந்து 
தன்குமரியை வருவித்தனன் . பின் வீமன் 
தன் மருமகன் இருக்கும் இடத்தையறிய 
விரும்பித் தூ தரையனுப்பத் து.தெனாரு 
வன் இருதுபர்ணன் சபை சென்று அர 
சனை நிந்திக்க அங்கிருந்த வாகுகன் பரிந்து 
பேசிய துணர்ந்து அரசனிடங்கூற அரசன் 
அதை அறியும்படி தமயந்திக்கு நாளைமறு 
சுயம்வரமென இருதுபர்ணனுக்கு அறி 
வித்தனன் . இருதுபர்ணன் களிப்புடன் 
வாகுகன் தேரோட்டுவதில் வல்லவனென 
அறிந்து தேரோட்டிச் செல்லுகையில் 
இருதுபர்ணன் மேலாடை வீழ்ந்தது கண்டு 
வாகுகனைநோக்கி யெடுக்கச் சொல்லுகை 
யில் வாகு கனாகிய நளன் , இருதுபர்ணனை 
கோக்கி இரதம் இப்போது இருபத்து 
நான்கு காதம் வந்தது என் றனன் . இதைக் 


களன் 


955 


நளாயினி 


கேட்ட இருதுபர்ணன் ஆச்சரியமடைந்து 7. அணுவின் குமான் . 
ஒரு ஆலமரத்தினை நோக்கி அம்பொன்று 

8. ஆகுகனைக் காண்க. 
எய்து அவ்வொரு அம்பு அம்மரத்தின் 
லைகளிலெல்லாம் வடுச்செய்தது காட்டி 

நளாயணன் 

இந்திரசேனையின் தந்தை : 
இந்த அஸ்திரமந்திரம் உனக்குத் தருகி 

ஒரு இருடி , 
றேன் இந்த அஸ்வமந்திரத்தை எனக் நளாயினி - நளன் அல்லது நளாயணன் 
குத் தெரிவிக்கவெனக் கேட்க வாகுகன் குமரி . இவளே திரௌபதியாகப் பிறந்த 
அவ்வாறு செய்து திரும்புகையில் கலி அர வள் . இவளை மௌத்கல்யருஷி மணந்து 
சனையணைந்து நான் செய்த கொடுமைக பலவாறு சோதித்துப் பின்னும் சோதிக்க 
ளைப் பொறுக்க இனி உன் சரிதம் படித்தவ எண்ணிக் குட்டநோய்கொண்டு தீர்த்த 
ரிடத்தும் அணுகேன் எனக் கூறி வேண் யாத்திரை செய்யவேண்டுமெனத் தேவி 
டிய வரம் தந்து போயினன் . வாகுகனாகிய யிடங் கூறினர் . அவ்வகையே இவள் கண 
களன் வீமன் பட்டணமணைந்து அரசனு 

வனைக் கூடையிலிட்டுத் தூக்கிக்கொண்டு 
டன் வீமன் விட்ட விடுதியில் இருந்தனன் , தீர்த்தங்கள் தோறுஞ்சென்று ஸ்நானஞ் 
இவ்வகை இருக்கத் தமயந்தி அரசனைக் செய்வித்து வந்தனள் . இவ்வகை வருகை 
குறிப்பாலுணர்ந்து உரு வேறுபட்டிருத் யில் முனிவர் ஒரு தாசியிடம் புணரவே 
தலால் சந்தேகித்து அச்சந்தேகம் நீக்கிக் ண்டுமெனக் கேட்க இவள் ஒரு தாசிக்கு 
கொள்ளத் தம் மக்களிருவரையும் வாகுகன் 

வேண்டிய பணிசெய்து அவளை இசை 
தனித்திருக்கையில் அனுப்பினள் . வாகுக வித்து இவரைத் தூக்கிக்கொண்டு இரு 
னாகிய நளன் மக்களைப் பார்த்து , “ மக்களை ளில் ஓர் சோலைவழி சென்றனள் , அவ் 
முன் காணா மனநடுங்கா வெய்துயிராப் புக் விடம் பூர்வகர்மத்தால் மாண்டவ்யருஷி 
கெடுத்து வீரப்புயத் தணையா மக்காணீர் , கழுமரத்தில் தொங்கிக்கொண்டிருந்தனர் . 
என் மக்கள் போல்கின்றீர் யார் மக்களென் இவள் சென்றது இருளிலா தலால் அக் 
றுரைத்தான் , வன்மக்களியானைமன் , கூடை மாண்டவ்யர் காலிற்பட்டு அவ 
என்று , மக்காள் நீர் என் மக்களைப் போல் ருக்கு வருத்தம் உண்டாக்கியது . மாண் 
கின்றீர் யார்மக்கள் 

விசனமடைந் டவ்யர் இவளைப் பெண்ணெனவறிந்து 
ததை யறிந்த தமயந்தி தந்தையிட மறி நீ பொழுதுவிடிய மங்கல மிழக்கவெனச் 
விக்க வீமன் வாகுகனிடம் வந்து ஒளியா சபித்தனர் . இவள் பொழுதுவிடியாதிருக் 
மல் தன் உருவினைக் காட்டவேண்டினன் . கச் சபித்தனள் . இதனால் தேவர்க்கு நித் 
நளன் கார்க்கோடகன் கொடுத்த துகிலை திய கருமாதிகள் நடவாதது கண்டு தேவர் 
யுடுத்துச் சொந்தவுருவடன் நின்றனன் . 

மாண்டவ்யரை வேண்ட அவர் இவளிடம் 
இதைக் கண்ட வீமன் களித்து நளனைத் அநுக்கிரகம் புரியப் பொழுது விடியச் 
தன்னிடமிருத்தி இருதுபர்ணனைத் தன் செய்த கற்பினி . இவளது கற்பின் நிலை 
பட்டணமனுப்பினன் . பின் நளன் தன் பட் கண்ட மௌத்கல்ய முனிவர் உனக்கு என்ன 
உணமணைந்து புட்கானைவென்று அரசு 

வேண்டுமென நீரே எனக்கு ஐந்துருவா 
கொண்டு நெடுநாளாண்டு பின் தன் குமர யிருந்து இம்மை மறுமைகளில் சுகமளிக்க 
னுக்கு அரசு தந்து தவமேற்கொண்டனன் . வென அவ்வகையருளிச் சிலநாளிருந்து 
நளனைக் கடித்த பாம்பைக் கார்க்கோடகன் நன்னெறியடையச் செல்லுகையில் இவள் 
எனவும் நகுஷன் எனவுங் கூறுவர் . 

பின்தொடர் தல் கண்டு நீ மனிதயோனி 
2. நளாயினியின் தந்தை , இவனுக்கு யிற்பட்டு ஐந்து புருடரை மணக்க எனச் 
நளாயணன் எனவும் பெயர் . 

சபித்து நீங்கினர் . இவன் அவ்வுடல்விட் 
3. ( சூ .) நிஷதன் குமரன், இவன் கும இக் காசிராஜன் புத்திரியாகப் பிறந்து சிவ 
ரன் நபன் . 

மூர்த்தியை யெண்ணித் தவஞ்செய்து அம் 
4. வாநரத்தச்சன் மயன்குமரன் , இரத் மூர்த்தி தரிசனந்தந்து என்ன வேண்டு 
தக்கண்ணனைக் கொன்றவன் . விச்வகர்ம மென நாயகன் வேண்டுமென ஐந்து முறை 
னாற் பிறந்தவன் , சேதுகட்டினவன் . கேட்டதால் அவ்வகையருளி மறைந்தனர் . 
5. முதல்வள்ளல்கள் எழுவரில் ஒருவன் . இவள் பின் துருபதன் யாகத்தில் திரௌ 
6. நிருசஷசுகுமான் . இவன் குமரன் பதியாகப் பிறந்து ஐவரை மணந்தனள் - 
பாரி பிப்பிலவன் . 

இவளது மற்ற சரித்திரங்களைத் திரௌ 


என 


119 


நளினி 


946 


நற்றமிழுணர்ந்த நங்கைமார்கள் 


கணடீ 


பதியைக் காண்க . இவளுக்கு இந்திர நற்றத்தம் நற்றத்தர் செய்த ஏல் . 
சேனை யெனவும் பெயர் . 

நற்றத்தர் - அகத்தியர் மாணாக்கர். இவர் 
நளினி - 1. அகமீடன் பாரி , - இவள் கும யாப்பிலக்கணஞ் செய்தவர் . அதற்கு நற் 
ரன் நீளன் . 

நத்தம் எனப்பெயர் . 
2. கங்கையின் பிரிவு , 

நற்றமனூர் - இவர் குறிஞ்சித் திணையைப் 
நளினை கனகமாலையின் தாய் , 

பாடியுள்ளார் . பிரிவிடைத் தோழி யாற்று 
நள்ளி கடையெழு வள்ளல்களில் ஒரு 

விப்பது இரும்பினைப் பழுக்கக் காய்ச்சிய 
வன் , தோட்டியெனும் மலைநாட்டிற்குத் 
தலைவன் . தன் மனத்து நிகழ்கின்றவற்றை 

உலையிற் கொல்லன் பனைமடற் சின்னீர் 

தெளித்து நெருப்பைத் தணிப்பது போல் 
மறையாதுகூறி நட்புச்செய்தவர்க்கு இல் 

ஆகுமென்று கூறியுள்ளார் . இவர் பாடி 
லறத்து வேண்டிய நல்கினவன் . 
ரக்கோ பெருநள்ளிக்கு ஒருபெயர் . இவன் 

யது , நற் . (க.க )-ம் பாட்டு , 
காட்டில் வன்பாணரெனும் புலவர் மிடி நற்றமிழணர்ந்த நங்கைமார்கள் - 1. ஆதி 
யைப்பார்த்து அவர்க்கு வேண்டிய நல்லு 

மந்தியார் - இவர் நல்லிசைப்புலமை மெல் 
ணவு தந்து தான் பூண்டிருந்த ஆரத்தினை 

வியலார் " மள்ளர்குழீ இய விழவினாலும் " 
யுங் கடகத்தினையும் தந்து தன் பெயர் 

எனும் குறுந்தொகையில் இது காதலற் 
கூரு து சென்றவன் . ( புற . நா .) 

கெடுத்த ஆதிமந்தியார் பாட்டு என்றமை 
நற்குணம் - ( ம ) மெய்யுரை , நல்வார்த்தை , யான் , அறியப்படும் இவர், திருமாவளவன் 
இனியவைகூறல் , பயனுடைய சொல் 

எனச் சிறந்த கரிகால்வளவன் திருமக 
லல் , இவைவாக்கின் நலம் , திருக்கோயில் 

ளார் . சேரநாட்டு ஓர் மன்னனாகிய ஆட்ட 
வலம்வால் , தவம்புரிதல் , தானஞ்செயல், 

னத்தியை மணந்தவர் . இவர் தங் காதல 
இவை காயத்தின் நலம், அருள் வினைவு , 

னுடன் , கரிகாற்சோழனாற் கழாஅர் எனும் 
அவாவறுத்தல் , தவப்பற்று இவை மூன் ஊரிற்காவிரி முன்றுறையிற் சிறப்பித்துக் 
றும் மனத்தின் நற்குணம் , 

கொண்டாடப்பட்ட புதுப்புனல் விழவிற் 
நற்சேந்தனார் இவர் கோடி மங்கலத்துவா 

குச் சென்றாராக ஆண்டு வனப்பினும் , 
துளி நற்சேந்தனாரெனவும் கூறப்படுவர் . 

ஆடுதற்றொழிலினும் , கண்டார் எல்லாரும் 
வாதுளி யென்ற தனால் வாதுள கோத்தி 

விரும்பத்தக்க தம்முயிர்க் காதலனாகிய 
ரத்தினரெனவும் அந்தணர் மரபினரென ஆட்டனத்தியை நீர்விளை யாடுகையில் 
வும் கொள்ளப்படும் . 

பாலைத்திணையை 

காவிரிவௌவ , அவனை யாண்டுந்தேடிக் 
யுங், குறிஞ்சித்திணையையும் , புனைந்து காணப்பெறாது புனல்கொண் டொளித் 
பாடியுள்ளார். இவர் பாடிய குறைநயப்பு 

ததோ கடல்கொண்டு புக்கதோ என்று 
நுண்ணுணர் வினோரை மகிழப் பண்ணா 

எலுழ்ந்த கண்ணராய் மருண்ட சிந்தைய 
நிற்கும் . நற் கஉஅ. இவர் பாடியனவாக 

ராய் அலமந்து அக்காவிரிசெல்லும் திசை 
நற்றிணையில் மேற்காட்டிய பாடலொன் 

யெல்லாஞ் சென்று கடல்வாய்புக்கு , அவ 
றும் , அகத்திலிரண்டுமாக மூன்று பாடல் 

னைக்கூவி யாற்றினார்க்கு அக்கடலே அவ் 
கள் கிடைத்திருக்கின்றன . 

வாட்டனத்தியைக் கொணர்ந்து வந்து 
நற்பாக்கிழான் மகருஷிகோதரன் வணிக 

முன்னிறுத்திக் காட்டியவளவில் ஆங்க 
வம்சமுதல்வரில் ஒருவன் . இந்த வம்சத் 

வனைத் தழுவிக்கொண்டு பொற்கொடி 
தில் திருக்கச்சிநம்பி காஞ்சியில் வரதரா 

போலப்போந்தார் என்ப . இக்கதை நெடுந் 
ஜப் பெருமாளுக்குப் புட்பத் திருவாலவட் 

தொகையினும் சிலப்பதிகாரத்தும் கண் 
டக் கைங்கர்யஞ் செய்துவந்தனர் . 

டது . இவர் பெயரும் இவரது கணவர் 
நற்றங்கொற்றனர் இவர் குறிஞ்சியைப் 

பெயரும் சிறுபான்மை முதற்சொல் 
புனைந்து பாடியுள்ளார் . தலைவன் பிரிவி லொழித்து மந்தி எனவும், அத்தி எனவும் 
னாலே தலைவி தன்னுடம் பிளைத்தமை 

வழங்கப்படும் . இவ்வாதி மந்தியார் வெ . 
யறிவுறுத்துவாள் யான்கைவளை வேண்டி 

ள்ளிவீதியார் எனும் புலமை மெல்லிய 
னேனாக எவ்வளவு இளைத்தாலும், கழ 

லார்க்கு முற்பட்டவர் . 
லாதபடி எந்தை சிறுவளை யணிந்தனென்று 2. வெள்ளிவீதியார் - இவரும் பெண் 
கூறியது பெருநயம் பயக்கும் தன்மையதா கவி , இவர் சரிதையை இவர்பெயர் கூறும் 
கும் , இவர் பாடியது . நற் . கூசு - ம் பாட்டு , வழிக் காண்க , 


நற்றமிழுணர்ந்த நங்கைமார்கள் 


947 


நற்றமிழுணர்ந்த நங்கைமார்கள் 


3. உப்பை . உறுவை , 
4. ஒக்கூர் மாசாத்தியார் - இவர் பாண் 
டிநாட்டு ஒக்கூர் எனும் ஊரினராக இருக் 
கலாம் . இவர் புறத்திணையில் ஒருத்தி 
தன்மகனைப் போருக்கனுப்புதல் பற்றிப் 
பாடினர் . குறுந்தொகை , அகநானூறு , 
முதலிய வற்றில் சில பாடல் பாடினவரா 
கத் தெரிகிறது . 
5. ஒளவையார் - ஒளவையாரைக்காண்க. 
6. காவற்பெண்டு - இவர் , புறப்பாட் 
டில் சிற்றிதற்றூண் ” எனும் பாட்டைப் 
பாடியவர் . இச் செய்யுளை நோக்கின் ஒரு 
மறமகள் என்பதூஉம் , புலியொத்த போர் 
வீரனொருவனை மகனாகவுடையார். எ - ம் , 
அத்தகைய வீரகுமாரனைப் போர்க்களத் 
துப் போக்கியபின் அவனைப் பெற்ற தம் 
வயிற்றினைப் புலிகிடந்துபோன முழையா 
கக் கருதினவர் , எ - ம் , அறியக் கிடந்தன . 
இவர் அரசரது மெய்க்காவல் , மனைக்கா 
வல் , ஊர்க்காவல் , பாடி காவல் , இவற்றி 
லொன்றற்குரிய காவற்குடிக்கண் பிறந் 
தவர் . 

7. காக்கைபாடினியார் நச்செள்ளையார் . 
நச்செள்ளையாரைக் காண்க . 
8 காரைக்காற் பேயம்மையார் . 
9. காமக்கணிப்பசலையார் - நற்றிணை 
( உசங ) . 

19. கிழார் கீரனெயிற்றியார் - குறுந் 
தொகையில் கூடு , உசுக, பாடல்களும் , 
நற்றிணையில், உஅக , ஆம் பாட்டும் , அகநா 
னூற்றில் ககக , உகஎ , உஙடு, உகச , 
பாடல்களும் இவர் பாடியவை . 
நற்றிணைப் பாட்டில் சோழர்கழாரூரும் , 
அதன் கட்புலாற் சோற்றாற் பலியீ தலும் 
கூறப்பட்டுள்ளன . 

11. குறமகள் இளவெயினி 
குன்றுடை வாழ்க்கைக் குறவர் குடியினர் . 
குறமகள் குறியெயினி யென்பாரொருவர் 
உளராதல் பற்றி இவர் இளவெயினி 
யெனப் பட்டனர் . இவர் தமது எயினர் 
குடித் தலைவனா ய எறையென்பானை 
" தமர்தற்றப்பின் " எனும் புறப்பாட்டாற் 
புகழ்ந்து பாடினர் . இதனால் ஏறைக்கோன் 
தன்னிற் சிறந்தோர் தவறிழைப்பிற் 
பொறுமையும் , பிறர்வறுமைக்கண் நாணு 
டையனாதலும் , பிறராற் பழிக்கப்படாத 
வலியுடையனாதலும், காந்தண்மாலையுடை 
யானென்பதும் , மலை நாடுடையன் என்ப 
தும் அறியக் கிடந்தன . இவன் சோன் 


படைத்தலைவன் என்ப . இவனது நாடு 
பெருக்குன்ற நாடாகும் . 

12. குறமகள் குறி எயினி - இவர் குற 
வர் குடியினர் . இவர் குறிசொல்லும் வழக் 
குடையராதலால் இவர்க்கு இப்பெயர் வந் 

இவர் நற்றிணையுள் நின்குறிப்பெ 
வனோ தோழி யென்குறி ......... சாரனாட 
னோடாடியநாளே எனும் ( க எடு ) வது 
பாடல் பாடினர் . 

13. குன்றியாள் - இவரும் பெண்கவி 
இவர் குறுந்தொகையுள் ( 10 ) பாட்டுப் 
பாடியவர் . 

14. குமிழி நாழல் நப்பசலையார் - அகப் 
பாட்டு ( கசு . ) 
15. தமிழறியும் பெருமாள. 
16. நல்வெள்ளி - நற்றிணை , எசஎ , 
குறுந்தொகை, கூசுடு பாடியவர் . 

17. நெடும்பல்லியத்தை - இவர் பாடி 
யன குறுந்தொகையில் , கஎஅ , உ On - 
செய்யுட்கள் . 

18. பாரிமகளிர் - இவர் சரிதையை 
இவர் பெயர் கூறியவழிக் காண்க . 

19. பூதபாண்டியன் தேவியார் - இவர் 
சரிதையை இவர் பெயர் கூறியவழிக் 
காண்க. 

20. பூங்கண்ணுத்திரையாக . இவர் 
பெயரான் பெண்பாலாராகக் கருதப்படு 
கிறார் . புறநானூற்றில் " மீனுண்கொக்கு " 
எனும் செய்யளும் , குறுந்தொகையல் சஅ , 
கஎக , செய்யுட்களும் இவர் பாடியன 

21. பேய்மகள் இளவெயினி 
பெயர் கூறியவழிக் காண்க 

22. பொன்மணியார் குறுந்தொகை, 
கூகக . 

23. போந்தைப்பசலையார் . அகப்பாட்டு 
கக 0 . 

24. மதுவோலைக் கடையத்தார் - நற் 
றிணை , கூசுக 

25. மாறோக்கத்து நப்பசலையார் - இவர் 
நாயகன் பிரிவுக்காலத்து மகளிர்க் கெய்தும் 
பசலையெனும் தேமவின் பெயரால் இவர் 
சிறந்து விளங்கியதால் பெண் பாலாராகக் 
கருதப்படுகின்றனர் . இவர் புறநானூற்றில் 
சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளி 
வளவனையும் , மலையமான் திருமுடிக்காரி 
யையும் , அவன் மகன் மலையமான் சோழிய 
வேனாதி திருக்கண்ணனையும் , பாடியுள் 
ளார், இவர் புலவர் பெருமானான கபில 
ரையே அதிகமாக மதித்தவராவர் . இவர் 


இவர் 


நற்றிணை நானூறு 


948 


நன்னன் 


நற்றிணையுள் “ புணரிற் புணருமாரெழிலே 
பிரியின் " எனுஞ் செய்யுளில் பசலையினி 
யல்பு நன்குரைத்த வாற்றால் இப்பெயருற் 
றாரென ஊகிக்கப்படுகிறார் . பசலைப்பெய 
ருற்றார் சிலருளர் . 
26. மாற்பித்தியார் - புறம், 


27. முன்னியூர்ப்பூதியார் - அகம் கஎ . 
28. வருமுலையாரித்தி இவர் குறுந் 
தொகையில் கஎசு - ஆம் பாட்டுப் பாடியவர் ; 
இவர் தன்னெஞ்சு நெகிழ்த்தவன் வராமை 
பொருட்டிரங்கினார் . வருமுலை யென்ப 
தால் பெண்பாலாகக் கருதப்படுகிறார் . 
29. வரதுங்கராமன் தேவியார் . 
30. வில்லிபுத்தூர்க் கோதையார் . 
31. வெண்மணிப் பூதியார் - குறுந் 
தொகை. உகக . 
நற்றிணை நானூறு - இது ஐந்திணை களைப்பற் 
றிக் கூறிய நூல் , இது கடைச்சங்கத்தவ 
ராற் கையாளப்பட்டது . இது பாரதம் 
பாடிய பெருந்தேவனார் முதல் , ஆலங்குடி 
வங்கனாரிறு தியாகப் பாடிய பாக்களையுடை 

இதைத் தொகுத்தவன் பன்னாடு 
தந்த பாண்டியன் மாறன் வழுதியாம் . 
நற்றுருவன் துரியோதனன் தம்பி , 
நன்பலூரீச்சிறுமேதாவியார் - கடைச்சங்க 

மருவிய புலவர் . 
நன்னனார் - கடைச்சங்கமருவிய தமிழ்ப் 
புலவர் . 

பரிபாடலில் ( 12 ) பாடலுக்கு 
இசை வகுத்தவர். 
நன்னன் -1 . விச்சிக்கோவின் பரம்பரை 
யைச் சேர்ந்தவன் . பல்குன்றக் கோட்ட 
முடையான் . இவன் மகன் மீது இரணிய 
முட்டத்துப் பெருங்குன்றூர்ப் பெருங்கௌ 
சிகனார் மலைப்படு கடாம்பாடினர் . இவன் 
ஒரு காலத்துப் பெண் கொலை செய்த 
வன் . ( புறநானூறு . ) 

2. இவன் மலையாளம் ஜில்லாவில் மேல் 
பால் மேலைக் கடலோரத்திலுள்ள பூழி 
நாட்டை யாண்ட ஒரு சிற்றரசன் . சேரர் 
பரம்பரையைச் சேர்ந்தவன் நன்னனுதி 
யனருங் கடிப்பாழி " அகம் ( உடுஅ ) ; உதி 
யன் - சேரன் . இவன் சிற்றரசனாதலின் 
வேள் என்னும் பட்டம் எய்தினான் நறவு 
மகிழிருக்கை நன்னன் வேண்மான் 
( கஎ) . பாண்டியர் நாயக்கருக்குக் கபபங் 
கட்டத் தொடங்கியபின் வேள் எனப் பட் 
டஞ் சூடியது இங்கு நோக்கத்தக்கது . 
சீவல வேளென மகுடஞ் சூடினானே ” 


நன்னனது பூழி நாடும் பிறவுங் கொங் 
கணதேச மெனப்படும் ; ( பொன்படு கொ 
ண்கான நன்னன் " நற் . (நகக). ( கொண் 
கானம் - கொங்கணம் ) கடம்பின் பெருவா 
யில் , பாரம் , பிரம்பு , வியலூர் இவை இவ 
னுடைய ஊர்கள் ; பதிற்று ( ச )-ம் பதிகம் 
அகம் ( கடுஉ , கூடுசு ) . இவனாடு மிக்க நீர் 
வளமுடையது ; அகம் ( ஙசுசு ) . ( ஏழில் 
மலை மேலைக்கடலருகிலுள்ள கற்றூரிலிரு 
து வடக்கே ( கஅ ) மைலிலுள்ள தொரு 
மலை . எழில்மலை யென்ற ரெயில்வே ஸ்டே 
ஷனுமுள்ளது ; அதனை ஸப்தசைலமெனப் 
பலருங் கூறுவர் . பாழியை முன்பு வடுகர் 
கைப்பற்றி ஆண்டு வருநாளில் சோழன் 
நெய்தலங்கானலிலுள்ள இளஞ்சேட் செ 
ன்னி யென்பவன் படையோடு சென்று 
பொருது வடுகர்களைக் கொன்று பாழியை 
யும் அழித்து மீண்டான் , அதனால் இவன் 
செருப்பாழி யெறிந்த இளஞ்சேட்சென்னி 
யெனவுங் கூறப்படுவன் . " இளம்பெருஞ் 
சென்னி ....... செம்பொழி புரிசைப் பாழி 
நூறி வம்பவடுகர் பைந்தலை சவட்டி " 
அகம் ( ந எடு ) . வம்பவடுகர் - புதியராய்த் 
தமிழ் நாடு புகுந்த வடுகர்) . இந் நன்னன் 
மிக்க கொடையாளி ; இரவலர்க்கு யானை 
முதலாய பரிசளிப்பவன் . " இசைநல்லி 
கைக்களிறு வீசுவண் மகிழ் ..... நன்னன் 
அகம் ( கடுஉ) . " அகவுநர்ப் புரந்த அன்பின் 
.... நன்னன் " அகம் ( க எ ) . இவன் ஆற் 
தலாற் பிண்டன் முதலானோரை வென்று 
மிகுந்த பொருளீட்டி அப் பொருளைப் பாழி 
யிற்சேமித்து வேளிர் பலரைக் காக்குமாறு 
வைத்திருந்தனன் ; அகம் ( உடுஅ ). முன் 
கூறிய பிண்டனோடும் இன்னும் பல அரச 
ரோடும் போர்செய்து அவரைக் கொன்ற 
வுடன் அகம் (கடுஉ ) அப் பிண்டன் முத 
லானோருடைய உரிமை மகளிரைப்பற்றி 
வந்து அம் மகளிர் தலையைச் சிரைத்து 
அக்கூந்தலைக் கயிறாகத் திரித்து அக்கயிற் 
றினால் அப் பகை யாசரின் பானையைப் 
பிணித்து வந்தவன் ; நற் . ( உ எ O ) . இவன் 
பிறந்தநாட் கொண்டாட்டம் பலராலும் 
புகழப்படுவது ; மதுரைக்காஞ்சி ( சுகசு , 
சுக்க ) அடிகள் . இவனது தோட்டத்தி 
லுள்ள மரத்தின் பசுங்காய் அருகிலோடிய 
கால்வாயில் விழுந்து வருவதனை அங்கு 
நீராடச் சென்ற ஒரு பெண்ணெடுத்துத் 
தின்ற தவறுக்காக அவளை அவளது தர் 
தை பல யானைகளும் அவன் நிறை பொன் 


கன் 


தனனன 


949 


நன்னனவேனைமான் 


னும் கொடுப்பதாக இரந்து வேண்டியும் அறிந்த நன்னன் தன் பெரும் படையொடு 
இரங்கானாய்க் கொல்லுவித்தனன் , குறு , வந்து எதிர் நின்று பலநாள் காறும் போர் 
( உகஉ) . இவன் கொடுங்கோ வன்றோ செய்ய சுற்றில் சேரலன் படையால் என் 
வேறெதனாலோ சேர நாட்டை அக்கால னன் இறந் தொழிந்தனன் ; " குடாஅ , 
த்து அரசாண்டு வந்த களங்காய்க்கண்ணி திரும்பொன்வாகைப் பெருந்துறைச் செரு 
நார்முடிச்சோல் இவனை போர்செய் தழிப் விற் , பொலம்பூணன்ன பொருகடத்தொ 
பது கருதித் தன் சேனாபதி ஆஅய் எயினனை ழிய வலம்படுகொற்றந் தந்தவாய்வாட் , 
பெரும் படையொடு செல்ல விடுத்தனன் . களங்காய்க்கண்ணி நார்முடிச்சோ, லிழந்த 
இந்த ஆஅய்எயினன் வெளியம் என்னும் நாடு தந்தனன் ” ( அகம் சகக ) . நன்னன் 
ஊரில் வேளிர் மரபிற் பிறந்தவன் . அகம் கதையை யாண்டும் எடுத்துக் காட்டினவர் 
(204 ). மிக்க வீரமுடையவன் வேண்டிடி பரணர் ; ( நற் . உஎ , ஙகக ) . இந் நன்ன 
னோர்க்கு வரையாது யானை முதலியவற் னுடைய பாழியும் பாரமும் பிறவும் சேனா 
றைக் கொடுக்கும் வண்மை யுடையவன் . பதி மிஞிலி யென்பவனால் முன்பு காக்கப் 
அந் நாளில் மதுரையிலிருக்கும் அகுதை பட்டு வந்தன ; ( நற் . உசுடு ) , 
யென்பவன் தான் மிக்க வீரமுடையவனா நன்னன் வேண்மான் - என்பவன 

, 
யிருந்தும் இவ் ஆஅய்எயினனுக்கு நடுங்கி நாளிலே , தமிழகத்திற் பெருவள்ளலாய் 
யொடுங்கி யிருந்தனன் ; இத்தகைய மேம் விளங்கிய ஒரு சிற்றாசன் . இவன் வேளிர் 
பாடு கொண்ட இவ் ஆஅய் எயினன் நன்ன குலத்தைச் சேர்ந்தவ னென்பது , இவ 
னது படைத்தலைவனாகிய மிஞிலி மிக்க னுக்கு வழங்கும் வேண்மான் வேள் 
வீரமுடையவ னென்று பிறர் தடுத்துக் என்னும் அடைகளால் விளங்குகின்றது . 
கூறியதையுங் கேளாமல் ( அகம் ங க.சு ). வேண்மான் வேளிர் தலைவன். சங்க நூல் 
அவனோடு பாழியென்னு மிடத்திற் போர் களிலே , நன்னன் என்னும் பெயருடை 
தொடங்கினான் . அப்பொழுது அந் நன் யாரிருவர் காணப்படுகின்றனர் . இவரில் 
னன் தனது பேய் கூட்டருகில் ( அகம் ஒருவன் , பத்துப் பாட்டிலொன்முகிய 
கசஉ) நின்று கூறிய கட்டளையை மேற் மலைபடுகடாம் கொண்டவன் . அப்பாட் 
கொண்டு அவன் படைத் தலைவனாகிய டியற்றிய இரணிய முட்டத்துப் பெருங் 
மிஞிலி வந்தெதிர் நின்று போர் தொட குன்றூர்க் கௌசிகனார் , தாம் பாடிய 
ங்கி நண் பகற்பொழுதில் வேலாலெறிந்து வேண்மானை ( நன்னன்சேய் நன்னன் : 
ஆஅய் எயினனைக் கொன்றான் . விழுந்த எனக் கூறு தலால், மற்றொருவனாகிய நன் 
எயினன் மேல் வெயில் படாவாறு பறவை னன் , இவ்வேண்மானுடைய தந்தையெ 
பந்தரிட்டாற்போலச் சூழ்ந்தன . நன்னன ன்று தெரிகின்றது. இவ்விருவருள் மக 
மனமழுங்கி யிருந்தனன் ; ( அகம் 104 ). னாகிய நன்னனே புலவர் புகழ்ச்சிக்கு 
பிறகு அவ்எயினனது உரிமை மகளிர் இலக்காய் விளங்கியவன் . இவனை நன் 
திரண்டெழுந்து காவிரியாற்றுக்கு வந்து னன் ஆய் எனவும் வழங்குவர் . பத்துப் 
தங்கள் வழக்கப்படி சரமக்கிரியை முடி பாட்டில் இவனுக்கு " பல்குன்றக் கோட் 
த்து அலங்கரித்த எயினன் போன்ற வடிவ டத்துச் செங்கண்மாத்து வேள் என்னும் 
மொன்றனை அந் நீரில் போகட்டு நீராடிப் அடை குறிக்கப்பட்டிருத்தலால் , இவன் 
பெயர்ந்து போயினர் ; ( அகம் கஅக ). இப் நாடு பல்குன்றக் கோட்டமென்னும் பெயர் 
பெரும்பூசல் கேட்டு மதுரையில் அடங்கிக் கொண்டது என்பதும் , இவன் தலைநகர் 
கிடந்த அகுதை அச்சம் நீங்கி மகிழ்வா செங்கண்மா என்பதும் வெளியாகின்றன . 
னாயினான் ; ( அகம் 104 ) .. 

இஙனம் 

இவன் மலைநாடு “ ஏழிற்குன்றம் " எனவும் 
சேனாபதி முடிந்தானென்பது கேட்ட கள வழங்கும் . அஃது ஏழு மலைப் பகுதிகளைப் 
ங்காய்க்கண்ணி நார்முடிச் சோல் வெகு பெற்றிருந் தமையால் , இப்பெயர் கொண் 
ண்டு பெரும் படையொடு வந்து பெருந் டதாகத் தெரிகிறது . பல்குன்றக்கோட் 
துறையென்னு மிடத்தில் நன்னனால் பாது டம் என்னும் பெயர் வந்ததன் காரணமும் 
காக்கப்பட்டு வந்த அவனது காவன் மரமா இதுவேயாம் . அவ்வேழு மலைகளிற் பாழிச் 
இய வாகையை வெட்டிச் சாய்த்தனன் . சிலம்பு , நவிரம் என்னுமிரண்டே இப் 
( இல் வாகைப் பறந்தலை வாகையென்னும் போது தெரிவன . நன்னனாட்டில் , பாழி , 
பெயசொடு இப்பொழுது முளது ) இதனை வியலூர் , பாரம் , பிரம்பு என்ற ஊர்க 


கன்னன்வேண்மான் 


950 


நன்னன்வேண்மான் 


ளும் , சேயாறு என்னும் நதியும் இருந்தன 
வென்பது முன்னூல்களால் அறியப்படு 
கிறது , இவனாண்ட பல்குன்றக் கோட்ட 
நாடு , இப்போது வட ஆர்க்காடு தென்னார் 
க்காடு ஜில்லாக்களில் அடங்கியுள்ள தென் 
பர் . நன்னனது நவிரமென்னும் மலைமேல் 
" காரியுண்டிக் கடவுள் " என்னும் சிவமி 
ரான் கோயிலொன்றுண்டு , அகநானூற் 
றில் " பாடுநர்செலினே , அருங்குறும் பெறி 
ந்த பெருங்கல வெறுக்கை, சூழாது சுரக் 
கும் நன்னன் " இசைநல் லீகைக் களிறு 
வீசுவண்மகிழ்ப், பாரதத்துத் தலைவனார 
நன்னன் " என இவன் புகழப்படுதலோடு , 
மலைபடுகடாத்தில் அடியில் வருமாறு சிறப் 
பிக்கப்படுகின்றான் . " வின்னவி நடக்கை 
மேவரும் பெரும்பூண் நன்னன் சேய் நன் 
னற் படர்ந்த கொள்கையோடு ” மதுரைக் 
காஞ்சியில் மதுரையி னிகழும் பலவகை 
யான உவகையாரவாரத்தைப்பற்றிச் சொ 
ல்லும்போது , மான்குடிமருதனார் என்னும் 
பழைய புலவர் , " பேரிசை நன்னன் பெரு 
ம்பெயர் நன்னாட் , சேரிவிழவி னார்ப்பெழுந் 
தாங்கு ” என்று உவமிக்கின்றார் . இதனால் 
செங்கண்மாவில் நன்னன் வேண்மானது 
பிறந்த நாட் கொண்டாட்டம் , தமிழக 
முழுதும் புகழத்தக்க விமரிசையுடன் நடை 
பெறுவதென்பது விளங்கும் . இக் கொண் 
டாட்ட தினம், நன்னனாள் என்ற பெயர் 
பெற்றது என்று நச்சினார்க்கினியர் கூறு 
வர் . இந் நன்னன் சோமானது படைத் 
தலைமை வகிக்கும் கௌரவமும் பெற்றிருந் 
தான் . இவனுக்கு " வானவிறல்வேள் 
என்னும் சிறப்பு மலைபடுகடாத்தில் கூறப் 

இத் தொடர் மொழியே 
மதுரைக் காஞ்சியில் அழும்பில்வேள் என் 
பானுக்கும் வழங்குகிறது . இனி, நன்னன் 
வேண்மானுடைய தந்தையாகிய நன்னன் , 
கொடுங்கோல னென்றும் , கல்வியருமை 
யறியா தவ னென்றும் , அதைப்பற்றிப் புல 
வரை வெறுத்தவ னென்றும் தெரிகின் 
றன , இவனது கொடுங்கோலைக் குறித்து 
ஒரு கதை , பரணர் என்னும் பழைய புலவ 
ராற் குறிக்கப் பட்டுள்ளது . இந்நன்னனது 
சோலையிலே அவன் தின்று மகிழ்தற் 
கென்றே வைத்து வளர்க்கப்பட்ட ஒரு 
மரத்தின் இனிய காயொன்று , அச்சோ 
லைப்பக்கத்தே ஓடும் ஆற்றில் வீழ்ந்து அய 
லதாகிய துறையில் ஒதுங்க, அவ்விடத்தே 
குளித்தற் பொருட்டுச் சென்ற பெண்ணொ 


ருத்தி , அவ்வொதுங்கிய காயை அறியாது 
எடுத்துத்தின்றாள் . இச்செய்தியைச் சோ , 
லைக் காவலரால் அறிந்த நன்னன் பெருஞ் 
சினங்கொண்டவனாய் , தான் தின்னற்குரிய 
காயை அப்பெண் தின்றதன் பொருட்டு , 
அவளைக் கொலை புரிந்து விடும்படி கட்டளை 
யிட்டனன் . அப்பெண்ணின் தந்தையோ, 
தன் செல்வமகளுக்கு நேர்ந்த விபத்தை 
எண்ணிக்கலங்கி , நன்னனிடஞ் சென்று 
" அரசே ! என்மகள் தமக்குரியசாய் என 
அறிந்துவைத்து அதனைத் தின்றவளல்லள் . 
அறியாது செய்ததைப் பொறுத்தருள்க ; 
அவள் புரிந்த இத்தவறுக்காக எண்பத் 
தொரு யானைகளையும் , அவள் நிறையளவு 
பொன்னாற் செய்த பாவையையும் யான் 
ஈடுதரவல்லேன் . அவட்கு விதித்தகொ 
லைக்குற்றத்தை மட்டும் நீக்கியருள்க ” 
என்று பலவாறு மன்றாடினன் . எவ்வளவு 
மன்றாடியும் , அறத்தை நோக்கானாய் , உள் 
ளீரஞ்சிறிது மில்லானாய் , அக் கொடுங் 
கோல் நன்னன் அப்பெண்ணைக் கொலை 
புரிந்தே தன் சினந் தீர்ந்தனன் என்பது , 
இதனை , " மண்ணிய சென்ற வொண்ணுத 
லரிவை ......பகைமுக வூரிற்றுஞ்சலோ 
விலளே எனக் குறுந்தொகையில் வரும் 
பரணர் பாடலான் அறிக . நன்னனுடைய 
அறிவீனத்தையுங் கொடுங்கோலையுங் குமித் 
தற்கு , சங்கநாளிலே வழங்கிய இக்கதை 
யேசான்றாம் . இக் கொடியோனுக்கு , நற் 
குணமே திரண்ட நன்னன் வேண்மான் , 
பிறந்தனன் . பண்டைக்கால வழக்கப்படி , 
தந்தை பெயரையும் உடனிணைத்து " நன் 
னன் சேய் நன்னன் என்று இவ்வேண் 
மானை முன்னோர் வழங்கினர் . உலகத்தார் 
கூறும் பழிச்சொல்லுக் கிலக்காய் நின்ற 
நன்னன் , களங்காய்க்கண்ணி நார்முடிச்சே 
ரல் என்னும் வேந்தனால் , தன்னூர்ப் 
புறத்தே போரிற் கொல்லப்பட்டு ஒழிந்த 
பின் , அவன் மகனாகிய நன்னன் வேண் 
மான் பல்குன்றக் கோட்டத்தைத் தன் 
செங்கோலால் மகிழ்வித்தான் . தன்றந்தை 
சேரனுடன் பகைத்திறந்தனனாயினும் நன் 
னன்வேண்மான் அவனுடன் நட்புக் 
கொண்டிருந்ததோடு , முற் கூறியவாறு 
அச்சோன் படைத்தலைவனும் ஆயினன் . 
நன்னன் சேய் நன்னன் , பெருவள்ள லாய்ப் 
புலவர் புகழ்ச்சிக்குரியவனாக விளங்கினும் , 
இவன் தந்தை புரிந்த தீச்செய்கைகளை , 
இவன் நற்செய்கைகள் பிற்காலத்து மறை 


பட்டுள்ளது . 


நன்னன்வேண்மான் 


951 


நடித்திரங்கள் 


த்துவிட்டனவாகக் காணவில்லை , தந்தை வழியினனொருவனை வில்கெழு தானைவிச் 
யாகிய நன்னன் , பெண் கொலை புரிந்த சியர் பெருமகன் ” எனக்குறுந்தொகையிற் 
பழிமட்டும் உடையனல்லன் . அவன் கல் ( கூடி 4 ) வது செய்யுளில் கூறப்படுதல் 
வியருமையறியாத கசடனுமா தலால் தன் காண்க . வச்சிரக்கோ " என்பதற்கு வச் 
பாற் பரிசில்வேண்டி வரும் நல்விசைப் புல சிரநாட்டரசன் என்பது பொருள் . " 
வரை யெல்லாம் வெறுத்து , அவர் வரா நன்னாகனூர் கரும்பனூர்க் கிழானைப் பாடி 
மல் தன்வாயிற் கதவடைத்து வந்தான், யவர். இவர்க்குப் புறத்திணை நன்னாகனார் 
இஃது , அக்காலத்துப் புலவர்களுக்கெல் எனவும் பெயர் (புறநானூறு . ) 
லாம் பெருத்த கோபமுட்டியதோடு அவன் ( நன்னாகையார் - இவர் கடைச்சங்ககாலத்து 
மேல் வசைபாடவும் அவர்களைத் தூண் பெண்கவியாகலாம் . இவரது ஊர் நாகைப் 
டிஏறு . நல்லிசைப் புலவராகிய ஔவை பட்டினமாக இருக்கக்கூடும் . ( குறு - ககஅ , 
யார் , ஒருகால் , பல்குன்றக்கோட்டம் என்ற 
ஏழிற்குன்றஞ் சென்றிருந்தபோது , இந் நன்னூல் - 1 இது எழுத்துச்சொல் பொ 
நன்னன் அவரது அருமை பெருமைகளை ருள் யாப்பு அணிமுதலிய ஐந்தும் நிறைந்த 
அறியாது உதாசீனனாயிருக்க , அதனைப் நூல், பிற்கூறிய மூன்றுமி றந்தன . தற் 
பொறுக்காத அம்மெல்லியற் புலவர் ,, காலமுள்ளவை எழுத்துஞ் சொல்லுமே 
“ இருடீர் மணிவிளக்கத் தெழிலார்கோவே யாம் . இது சநாகாபுரம் பவணந்தி முனி 
குருடேயு மன்றுநின் குற்றம் - மருடே வராற் செய்யப்பட்டது . 
யும், பாட்டு முரையும் , பயிலா தனவிரண் , 2 , இது பவணந்திமுனிவர் செய்தது . 
டோட்டைச் செவியு முௗ " என அவனை இவர் தொல்காப்பியத்தை முதனூலாகக் 
முனிந்து பாடினர் . நன்னன் வழிவந்த கொண்டு தம் காலத்தில் வழங்கிய வட 
இளவச்சிரக்கோ என்பானும் இளம்கண்டீ மொழி இலக்கணங்களையும் தழுவிச் சுருங் 
ரக்கோ என்பானும் , ஓரிடத்துச் சேர்ந்தி கச் செய்தனர் . இதில் எழுத்தும் , சொல் 
ருந்தபோது , அங்கே சென்ற பெருந்தலைச் லுமே காணக் கிடைக்கும் . இதற்குச் சமண 
சாத்தனார் என்னும் நல்விசைப் புலவர் , முனிவர் ஒருவர் உரை செய்தனர் . இதனை 
முன்னவனைத் தழுவி மரியாதை செய்து , நூலாசிரியரே செய் தனர் என்றும் கூறுப . 
பின்னவனாகிய இளவச் சிரக்கோவைப் பின்னர் சங்கர நமச்சிவாயப் புலவர் என் 
புல்லாதொழிய இதனைக் கண்டான் என் பார் விளக்கமாக விருத்தியுரை செய்தனர் . 
னைநீர் புல்லாமைக்குக் காரணமென்ன " நஸ்வசீரன் - பார தலீரருள் ஒருவன் , நய 
புலவரைக் கேட்பவும் , 

சீரன் அம்சம் . 
இவன் - பெண்டிருந் - தம்தரத்தினின்று நக்ஷத்ரகன் - விச்வாமித்திரன் மாணாக்கன் . 
பரிசிலர்க்கு யானைக் கொடையளிக்கும் அரிச்சந்திரனிடம் கடனைத் தண்ட உடன் 
கண்டீரக்கோன் : ஆதலால் அவனைத் தழு சென்றவன் , 
வினேன் ; நீயும் - நன்னன் மரபிலுதித்த நக்ஷத்திரங்கள் - ( இவர்கள் தக்ஷன் குமரிய 
பெருமையுடைமையோடு இயற்கையின் ராய்க் கிரகராசியாதிகளுட னியைந்து உல 
நற்குணங்களுடைய னாதலால் தழுவற்குரி கத்துப் பலாபலன்களை அறிவிப்பர் .) அவற் 
யவனேயாயினும் , நின் முன்னோனொருவன் றின் மிருகம், பக்ஷி , மரம் , கணம் , அதி 
பரிசில் வேண்டிச்சென்ற புலவர்க்கு வா தேவதை , தியாச்சியம் , கீழ்நோக்குநாள் , 
யிற் கதவடைத்தமை பற்றி ; நும்மலையை மேனோக்குநாள் , சமநோக்கு நாள் , சதாசிவ 
எம்மவர்பாடு தல் தவிர்ந்தார் " நன்னன் வழி நாள், சுஷ்கநாள் , ஜலநாள் , புருஷநாள், 
யில் வந்த இளைஞனொருவன் " இளவச்சி பெண்ணாள் , அலிநாள் , அமங்கலநாள் முத 
ரக்கோ என்னும் பெயருடையா னென் விய வருமாறு : - அசுவனி - குதிரை , இரா 
பது , புறநானூற்றால் அறியப்படும் . இள ஜாளி , எட்டி , தேவகணம் , சரஸ்வதி , (50 ) 
வச்சிரக்கோ என்பது இளவிச்சிக்கோ சம , சுஷ் , புரு , பரணி - யானை , காக்கை , 
எனத்திரித்தும் வழங்கப்பெறும். இவ்வி நெல்லி , மனுஷகணம் , துர்க்கை , (உ- ) 
ளைஞன் பெயர் கொண்டு , இவன் முன் மேல் சுஷ் , புரு , கார்த்திகை - ஆடு , மயில் 
னோர் " வச்சிரக்கோ ” அல்லது “ விச்சிக் அத்தி , இராக்கதகணம், அக்கினி, (10) 
கோ என்றழைக்கப் பட்டனர் . என்பது மேல் , சுஷ் , பெண் , உரோகணி - பாம்பு , 
பெறலாகின்றது . இவ்வாறே நன்னன் ஆந்தை, நாவல் , மனுஷகணம் , பிரமன், 


என்று 


அவர் 


கள் 


952 


நக்ஷத்திரங்கள் 


( Fo ) கீழ் , சதா , சல , புரூ , மிருகசிரம் . 
சாரை , கோழி , கருங்காலி , தேவகணம் , 
சந்திரன் , ( கச ) சம , சல , அலி , திருவா 
திரை - நாய் , அன்றில் , செங்கருங்காலி , 
மனுஷகணம் , சிவன் , ( உக ) கீழ் , சஷ் , 
பெண் , புனர்பூசம் - பெண்பூனை , அன் 
னம் , மூங்கில் , தேவகணம் , அதிதி , ( 10) 
சம , சல , பெண் ; அமங் , பூசம் 

கடா , 
சீர்க்காக்கை , அரசு , தேவகணம் , பிரகஸ் 
பதி , ( $ 0 ) சதா , சல , பெண் , அமங் , ஆயி 
லியம் - ஆண்பூனை , சிச்சிலி , புன்னை , 
இராக்க தகணம் , ஆதிசேடன் , ( உ ) மேல் , 
சல , புரு , மகம் - ஆணெலி , ஆண் கழுகு , 
ஆல் , இராக்க தகணம் , சுக்கிரன் , (10) 
மேல் , சுஷ் , புரு , பூரம் - பெருச்சாளி, 
பெண்கழுகு , பலாசு , மனுஷகணம் , பார் 
வதி ( 20 ) கீழ் , மேல் , சுஷ் , உத்தரம் 
எருது , சில்வண்டு, அலரி , மனுஷகணம் , 
சூரியன் , ( கஅ ) கீழ் , சதா , சுஷ் , புரு , அஸ் 
தம் - எருமை , பருந்து , ஆத்தி , தேவகணம் , 
சாத்தா, ( உ.உ ) சம , சதா , சல , பெண் , சித் 
திரை - ஆண்புலி , மரங்குத்தி , வில்வம் , 
இராக்க தகணம் , விஸ்வகர்மா , (20 ) சம 
சல , புரு , சுவாதி - கடா , ஈ , மருது , தேவ 
கணம் , வாயு , ( கச ) சம , சல , புரு , 
கம் - பெண்புலி , செவிரற்குருவி , விளா, 
இராக்க தகணம் , குமரன் , ( க ) மேல் , சல 
அலி , அனுஷம் - பெண்மான் , வானம்பாடி 
மகிழ் , தேவகணம் , லஷ்மி , ( க ) சம , சதா 
சுஷ் , அலி , கேட்டை - கலை , சக்கிரவாகம் , 
பிசாய் , இராக்கதகணம் , இந்திரன் , ( கச ) 
சம , சல , புரு , மூலம் பெண்ணாய் , செம் 
போத்து , மரா , இராக்கதகணம் , அசுரர், 
( குக ) மேல் , சுஷ் , புரு , பூராடம் - ஆண் 
குரங்கு , கௌதாரி , வஞ்சி , மனுஷகணம் , 
வருணன் , ( உச ) மேல் , சல , புரு , உத்தி 
ராடம்மலட்டுப் பசு , வலியன் , பலா , மனு 
ஷகணம் , கணபதி , ( 20 ) சதா , சுஷ் , புரு , 
திருவோணம் - பெண்குரங்கு , நாரை , எரு 
க்கு , தேவகணம் , விஷ்ணு , ( க 0 ) கீழ் , சதா, 
சல , அவி , அவிட்டம் - காமதேனு , வண்டு 
வன்னி , இராக்க தகணம் , வசுக்கள் , ( ) 
கீழ் , சுஷ் , அலி , சதயம் - பெண்குதிரை, 
அண்டங்காக்கை , கடம்பு , மனுஷகணம் , 
யமன் , ( கஅ ) கீழ் , சுஷ் , அலி , பூரட் 
டாதி - புருஷாமிருகம் , உள்ளான் , தேமா , 
மனுஷகணம் , குபேரன் , (கச ) மேல் , சுஷ் , 
புரு, உத்திரட்டாதி 

- பாற்பசு , கோட் 
டான் , வேம்பு , மனுஷகணம் , காமதேனு, 


விசா 


(உச ) கீழ் , சதா , சுஷ் , அலி , ரேவதி 
பெண்வானை , வல்லூறு , இருப்பை , தேவ 
கணம் , சனி, ( BO ) சம , சதா , சுஷ் , அலி 
இந்த நக்ஷத்திரங்களுக்குக் கூறிய நாழி 
கைக்கு மேல் ( ச ) நாழிகைதியாச்சியம் ,. 
நகத்திர இராசிகள் - அசவகி , பரணி , 
கார்த்திகை, முதற்கால் , மேஷம் , கார்த் 
திகைப்பின் முக்காலும் , உரோகணியும் , 
மிருகசிரத்து முன்னரையும் , ருஷபம் 
மிருகசிரத்துப் பின்னரையும் , திருவாதிரை 
யும், புனர்பூசத்து முன் முக்காலும் மிது 
னம் , புனர்பூசத்துப் பின்காலும் , பூசமும் , 
ஆயிலியமும் , கர்க்கடகம் , மகம் , பூரம் , 
உத்திரத்து முதற்காலும் , சிங்கம் . உத்தி 
ரத்துப்பின் முக்காலும் , அத்தமும் , சித்தி 
ரைமுன் அரையும் கன்னி . சித்திரைப் 
பின் அரையும் , சோதியும் , விசாகத்து முன் 
முக்காலும் , துலாம் , விசாகத்துப் பின் 
காலும் , அனுஷமும் , கேட்டையும் , விருச் 
சிகம் , மூலம் , பூராடம் , உத்திராடத்து 
முதற்காலும் , தனுசு . உத்திராடத்துப் 
பின் முக்காலும் , திருவோணமும் அவிட் 
டத்து முன் அரையும் மகரம் . அவிட்டத் 
துப் பின்னரையும் , சதயமும் , பூரட்டாதி 
முன் முக்காலும் , கும்பம் . பூரட்டாதி பின் 
காலும் உத்திரட்டாதியும் , ரேவதியும் , 
மீனம் . இவை நக்ஷத்திரங்கள் , நிற்கும் 
இராசிகள் , கார்த்திகை, உத்திரம் , உத்தி 
ராடம் இவை மூன்றும் காலற்ற நாள்கள் . 
மிருகசிரம் , சித்திரை , அவிட்டம் இவை 
மூன்றும் உடல் அற்றன. புனர்பூசம் , 
விசாகம் , பூரட்டாதி இவை மூன்றும் தலை 
அற்ற நாட்கள் , இந்த ஒன்பது நாட்களும் 
மனை முகூர்த்தத்திற்கும் , புணர்ச்சிக்கும் 
யாத்திரைக்கும் ஆகா . தனிஷ்டா பஞ்ச 
மிகளாவன - அவிட்டம் , சதயம் , பூரட் 
டாதி , உத்திரட்டாதி , ரேவதி இவற்றில் 
மரணமானால் அந்த வீட்டினை ( க ) மாதம் 
மூடவேண்டும் , விகற்ப பாகமாகிய சோக 
ணிக்கு மாதம் ( ச ) , கார்த்திகை , உத்திரத் 
திற்கு மாதம் ( கூ ) , மிருகசிரம் , சித்திரை, 
புனர்பூசம் , விசாகம் , உத்திராடத்திற்கு 
மாதம் ( 2 ) நக்ஷத்திர நாச யோகங்களா 
வன - ஞாயிறில் விசாகமும் , திங்களில் சத 
யமும் , செவ்வாயில் அவிட்டமும் , புதனில் 
ரேவதியும் , வியாழனில் சோகணியும் , வெ 
ள்ளியில் பூசமும் , சனியில் உத்திரமும் , 
வருவன . கிழமை பிறந்தநாள் - ஞாயிறில் 
பரணியும் , திங்களில் சித்திரையும் , செவ் 


க்ஷத்திரங்கள் 


958 


கக்ஷத்திரங்கள் 


வாயில் உத்திராடமும் , புதனில் அவிட்ட 
மும் , வியாழனில் கேட்டையும் , வெள்ளி 
யில் பூராடமும் , சனியில் ரேவதியும் வரு 
வனவாம் . இந்த நாட்களில் செய்யும் காரி 
யங்கள் எல்லாம் தீமையாய் விளையும் ,, 
பஞ்சக்கோள் நின்றதோஷம் 

சூரியன் 
நின்ற நக்ஷத்திரத்திற்கு ஏழாம் நக்ஷத்திரம் 
உற்பாதம் எனவும் , பத்தாம் நக்ஷத்திரம் 
தாரகம் எனவும் , பதினைந்தாம் நக்ஷத்திரம் 
பிரமதண்டம் எனவும் , இருபத்தொன்றாம் 
நக்ஷத்திரம் காலன் எனவும் பெயராம் . 
செவ்வாய் நின்ற நக்ஷத்திரத்திற்கு ஏழாம் 
நக்ஷத்திரம் சூலம் எனவும் , பத்தாம் நக்ஷத் 
திரம் சக்கிரம் எனவும், பதினைந்தாம் நக்ஷ 
த்திரம் கண்டம் எனவும் , இருபத்தொன் 
றாம் நக்ஷத்திரம் காலன் எனவும் பெயராம் . 
புதன் நின்ற நக்ஷத்திரத்திற்கு எட்டு , பதி 
னெட்டு , இருபத்து நான்காம் நக்ஷத்திரங் 
கள் கண்டம் என்பர் . வியாழன் நின்ற 
நக்ஷத்திரத்திற்கு ( எ , க ) ஆவதும் கொடு 

சுக்கிரன் நின்ற நக்ஷத்திரத்திற்கு 
ஏழு , ஒன்பதாம் நக்ஷத்திரங்கள் கொடுமை 
என்பர். 

சனி நின்ற நக்ஷத்திரத்திற்கு 
( ரு , சு , க 0 , கக , கஉ ) நக்ஷத்திரங்கள் பக் 
தம் எனவும் பெயர் . இராகு கேது நின்ற 
நக்ஷத்திரங்களுக்கு ஏழாம் நக்ஷத்திரம் பரி 
கம் எனப்படும் . இவை சுபகாரியங்களுக்கு 

அபிசித்து நக்ஷத்திரம் - உத்திரா 
டத்து முடிவில் பதினைந்து நாழிகையும் , 
திருவோணத்து முடிவில் நான்கு நாழிகை 
யும் , நான்கு விநாடியுமாம் . அக்கினி நக்ஷத் 
திரமாவன - பரணி மூன்றாம்பாத முதல் 
உரோகணி முதல் பாதம் வரையிலும் , 
சூரியன் நிற்கும் நக்ஷத்திரமாம் . அஷ்டம 
ராசிக்கூறு - சன்ம நக்ஷத்திரத்திற்குப் பதி 
னாறாம் நக்ஷத்திரம் முதல் பதினெட்டாம் 
நக்ஷத்திரம் வரையிலுள்ள 

நடித்திரம் , 
கலைஞானபாத நக்ஷத்திரம் - சன்ம நக்ஷத் 
திரத்திற்குப் பதினாறாம் நக்ஷத்திரம் 
நாசிக நக்ஷத்திரம் - சன்ம நக்ஷத்திரத்திற்கு 
( உ.உ )-ஆம் நக்ஷத்திரம் . கண்டாந்த நாழி 
கை - அசுவனி, மகம் , மூலம் முதற்காலும் 
ஆயிலியம் , கேட்டை , ரேவதி ( ச ) - ஆம் 
காலுமாம் . அர்த்தமூல நாழிகை - மூல 
நக்ஷத்திரத்தின் முதலில் இரண்டு நாழிகை 
யாம் . பாடாவாரி நக்ஷத்திரம் - பரணி, சத 
யம் , திருவோணம் , அனுஷம் , கேட்டை , 
சோதி, விசாகமாம் . 


நக்ஷத்திர ஆண் பெண் அலி - புருஷ 
நக்ஷத்திரங்கள் . - பரணி , கிருத்திகை, 
உரோகணி , புனர்ப்பூசம் , பூசம் , அஸ்தம் , 
அநுஷம் , திருவோணம் , பூரட்டாதி , உத் 
திரட்டாதியாம் . பெண் நக்ஷத்திரங்கள் 
அசுவனி , திருவாதிரை , ஆயிலியம் , மகம் , 
பூரம், உத்திரம் , சித்திரை, சோதி , விசா 
கம் , கேட்டை , பூராடம் , உத்திராடம் , 
இரேவதி இவை பெண்ணும் 

மிருக 
சீரிஷம் , சதயம் , மூலம் இவை அலியாம் . 
( வி தானமாலை. ) 

நக்ஷத்திரங்களின் தசைகளும் இருக 
கும் கால அளவும் - அசுவரி , மகம் , மூலம் 
கேது திசை வருடம் 7. பரணி , பூரம் , பூரா 
டம்- சுக்ர திசை வருடம் 20 , கிருத்திகை , 
உத்திரம், உத்திராடம் - சூரியதிசை வரு 
டம் 5. ரோகணி , அஸ்தம் , திருவோணம் 
சந்திர திசை வருடம் 10. மிருகசீரிடம் , சித் 
திரை , அவிட்டம் - அங்காரகதிசை வரு 
டம் 7. திருவாதிரை, சுவாதி, சதையம் 
இராகுதிசை வருடம் 18. விசாகம் , பூரட் 
டாதி , புனர்பூசம் - குருதிசை வருடம் 16 . 
பூசம் , அதுஷம் , உத்திரட்டாதி . சநிதிசை 
வருடம் 19. ஆயிலியம் , கேட்டை , ரே 
வதி - புதன் திசை வருடம் 17. ஆக திசை 
9 - க்கு வருடம் 120 . ஜன்ம நசுத்திரத் 
திற்கு வேது நக்ஷத்திரதிசை உற்பன்ன 
திசை , 3- வது நக்ஷத்திரதிசைமிருத்யு திசை , 
சூர்ய ஸ்புடத்தில் கண்ட நக்ஷத்திரதிசை 
பிராண தசை , 8 - வது நக்ஷத்திர தசை ஆதா 
ன தசை , இடமாக 4 - வது நக்ஷத்திர தசை 
வாமதசை , சூர்ய சந்திரர்களுடைய ஸ்பு 
டங்களைக் கூட்டிக் கண்ட நக்ஷத்திர தசை 
உடு தசை , சனிஸ்புடத்திற் கண்ட நக்ஷத் 
திரதசை நிர்யாண தசை , சந்திர சூர்ய 
லக்னஸ்புடங்களைக் கூட்டிக் கண்ட நக்ஷத் 
திர தசை மகாப்பிராண தசை , குளிக நிர் 
யாண தசை . ( சோதிட நூலிற் காண்க ) . 

நக்ஷத்திரங்கள் ஆகாயத்தில் பிரகாசிக் 
கும் ஜோதி உருவமானவை , இவற்றுட் 
சில தனியாகவும் , சில கூட்டங்கூட்டமாக 
வும் இருக்கின்றன . இவை , ஒவ்வொன்றும் 
காந்தியிலும் , உருவத்திலும் சூரியனுக்குச் 

இவை யாதொரு கிரகங்க 
ளின் ஒளியைப் பெற்றவைகள் அல்ல , சுய 
ம்பிரகாசமானவை . அவை பூமிக்கு வெகு 
தூரத்தி லிருப்பதால் மிகச் சிறிய உருவின 
வாகவும் , சாந்தியற்றனவாகவும் காணப் 
படுகின்றன . கம்பி இல்லாத தந்தி பூமியி 


சமமானவை . 


120 


நகூத்திரங்கள் 


954 


நடித்திரங்கள் 


விருந்து சூரியனைப் போய்ச் சோ ( அ ) 
நிமிஷம் ஆகின்றது என்றும் மிருகசீருஷ 
நக்ஷத்திரங்களுக்குச்சமீபத்திலிருக்கும் அக் 
கினி நக்ஷத்திரத்தைப் போய்ச்சேர ( சு ) 
வருஷம் ஆகின்றது என்றும் கூறுகிறது . 
ஆதலால் நமக்கும் நக்ஷத்திரங்களுக்கும் 
அதிக தூரம் இருக்கின்றது . அவற்றின் 
தொகை கணக்கிட முடியா . இவ்வாறு 
மேற் கூறிய நக்ஷத்திரங்கள் சற்றேறக் 
குறைய ( 7000 ) இருக்கின்றன என்று 
கூறுகிறார்கள் . அசுவனி முதலிய ( 27 ) 
நக்ஷத்திரங்களும் உரு முதலியவும் சூரிய 
வீதிக்கு ஒரு புறத்திற்கு ( 80 ) டிகிரியாக 
( 160) டிகிரி அகலமுள்ள பிரதேசத்திற்கு 
ராசி மண்டலம் என்று பெயர் . இந்த ராசி 
மண்டலத்தின் எல்லைக்குள் பூமியும், சந்தி 
ரனும் சூரியனைச் சுற்றி வருகின்றன . 
இந்த ராசிமண்டலத்தில் சந்திரன் பூமியை 
( 27 ) நாட்களில் ஒருதடவை சுற்றி வரும் 
போது இம் மண்டலத்தையும் , அதன் உட் 
புறமாக ஒருதடவை சுற்றி வருகின்றது , 
ஒவ்வொரு தினத்திலும் இம் மண்டலத் 
தில் சந்திரனுக்கு நேர் மேலாக இருக்கும் 
ஸ்தான த்தைக் குறித்துக் காட்ட , ராசி 
மண்டலத்தை (27 ) சமபாகங்களாக வகுத் 
திருக்கிறார்கள் , நக்ஷத்திரம் - அசுவனி 
உரு ) குதிரை முகம் எண் 3 , பாணி ( 2 ) 
அடுப்பு ( எ ) 3 , கார்த்திகை ( 2 ) அம்பட் 
டன் கத்தி ( எ ) 6, ரோகணி ( 2 ) வண்டி 
( எ ) 5 , மிருகசீருஷம் ( 2 ) அம்பு ( எ ) 3 , 
திருவாதிரை ( 2 ) பவளம் ( எ ) 1 , புனர் 
பூசம் ( 2 ) வில் ( எ) 6 , பூசம் (2 ) புடலம்பூ 
( எ ) 3 , ஆயிலியம் ( 2 ) ஸர்ப்பம் ( எ ) 6 , 
மகம் (2 ) டோளி (எ ) 5 , பூரம் (2 ) கட்டித் 
கால் ( எ ) 2 , உத்திரம் ( 2 ) கட்டிற்கால் ( உ ) 
2 , அஸ்தம் ( 2 ) கை (எ ) 5 , சித்திரை ( 2 ) 
முத்து ( எ ) 1 , ஸ்வாதி ( 2) மாணிக்கம் ( எ ) 
1 , விசாகம் ( 2 ) குசவன் சக்கரம் ( எ) 5 , 
அநுஷம் ( 2 ) மோதிரம் (எ ) 4 , கேட்டை 
2 ) சக்கரம் ( எ) 3 , மூலம் ( 2 ) மேழி ( எ ) 
5 , பூராடம் ( 2) கட்டிற்கால் ( எ) 2 , உத் 
திராடம் ( 2 ) கட்டிற்கால் (எ) 2 , திருவோ 
ணம் ( 2 ) வேர் ( எ) 3 , அவிட்டம் ( 2 ) மிரு 
தங்கம் ( எ ) 5 , சதயம் ( 2 ) பூனைக்கண் ( எ) 
100 , பூரட்டாதி ( 2 ) கட்டிற்கால் ( எ) 2 , 
உத்திரட்டாதி ( 2 ) கட்டிற்கால் ( எ ) 2, 
ரேவதி ( 2 ) மீன் ( எ ) 2. அசுவனி முதல் 
( 27 ) நக்ஷத்திரங்கள் . மேற் கூறிய ( 27) 
க்ஷத்திரக் கூட்டங்களுள் ஒவ்வொரு நக்ஷ 


த்திரக் கூட்டமும் ஷை ( 27 ) ஸமபாகங் 
களுள் ஒரு ஸமபாகத்தைக் கவர்கிறது . 
ஷ ஒவ்வொரு ஸமபாகத்தையும் சந்திரன் 
கடந்து செல்லவேண்டிய காலத்தையொரு 
நக்ஷத்திரம் என்கிறார்கள் . எந்தத் தினத் 
தில் எந்த நக்ஷத்திரக் கூட்டத்திற்கு நேர் 
கீழாகச் சந்திரன் இருக்கிறதோ அந்த 
நாள் அந் நக்ஷத்திரம் . 

வலவோட்டு நக்ஷத்திரங்கள் - அசுவநி , 
பரணி, கார்த்திகை, புனர்பூசம் , பூசம் , 
ஆயிலியம் , அஸ்தம் , சித்திரை, சுவாதி , 
மூலம் , பூராடம் , உத்திராடம் , பூரட்டாதி , 
உத்திரட்டாதி , ரேவதி . ஆக 15 . 

இடவோட்டு நாள் - ரோகணி , மிருக 
சீரிடம் , திருவாதிரை , மகம் , பூரம் , உத்தி : 
ரம் , விசாகம் , அநுஷம் , கேட்டை , திரு 
வோணம் , அவிட்டம் , சதயம் . ஆக 12 , 

நக்ஷத்திரங்கள் - இவை ஆகாயத்திற் 
காணப்படும் கிரகங்களை யொத்த சுடர்ப் 
பகுதிகள் இவை அளவற்றவை . அவற் 
றுள் பலவகை உருவங்களும் நிறங்களும் 
பெற்றவை அதிகம் உண்டு . அவற்றுள் 
சில பூமிக்குக் காணப்பட்டு மறைவன . 

வால்நக்ஷத்திரம் - இதனைத் தூமகேது 
என்பர் . இது 75 , 76 வருஷங்களுக்கு 
ஒரு முறை சூரியனைச் சுற்றி வருகிறது . 
இது தலையில் நக்ஷத்திர உருவத்துடன் 
பின்னால் நீண்டு அகன்று வெண்ணிறம் 
பெற்ற வாலைப்பெற்றிருக்கிறது . 
நக்ஷத்திரங்களில் பலவகை வெவ்வேறு 
வடிவினவாய் நீண்டும் , குறுகியும், வளைந் 
தும் , பிரிந்தும் இருக்கிறன என்பர் . இவை 
ஆகாயத்தில் கூட்டங்களாக இருக்கின்றன . 
அவற்றுள் ( 270 ) வால் நக்ஷத்திரங்கள் 
கண்டு பிடிக்கப்பட்டிருக்கின்றன. மற் 
றொன்று வால் குறுகிய தூமகேது ; இது 
( 33) வருஷத்திற் கொருமுறை சூரியனைச் 
சுற்றுகிறதாம் . மற்றொன்று ( 63 ) வருஷத் 
திற் கொருமுறை சூரியனைச் சுற்றி வரு 
கிறதாம் . பலவாலி நக்ஷத்திரம் - இது பல 
வால்களைப் பெற்ற நக்ஷத்திரம் . மற்றொரு 
தூமகேது ( 2000 ) வருஷ அளவிற் சூரிய 
னைச் சுற்றி வருகிறது . சில வால் நக்ஷத் 
திரங்கள் பகலிலும் பிரகாசத்தைத் தரும் 
ஒளியுள்ளன என்பர் . இவ்வகை நக்ஷத்தி 
ரத்தின் வால் உச்சிவானத்திருந்து அடிவா 
னம் வரையில் நீண்டிருந்ததாகக் கூறுவர் . 

எரிநக்ஷத்திரங்கள் - இரவில் ஆகாய 
வெளியிலிருந்து நக்ஷத்திரங்களைப்போல் 


நக்ஷத்திர கல்யன் 


956 


நாகபந்தம் 


பவை , 


பூமியில் ஒரு நேராகவும் சாய்ந்தும் வீழ் 
இவைகளை விண் வீழ்கொள்ளி 

நா 
யென்பர் . இவை சூரியனைச் சுற்றி 
கோடிக்கணக்காய்ச் சுழன்று வரும் கற்க நாககன்னிகை - உரகபதியின் மகள் . அருச் 
ளும் , பாறைகளும் நிலைமாறி வாயுமண்ட சுகன் தேவி . குமரன் அரவான் . 
லத்தைக் கிழித்துக் கொண்டு அதிவேக நாககன்னிமணந்தசோழன் - ஞா ஆதித்த 
மாகப் பூமியை நோக்கி வருதலால் சுடர் சோழனைக் காண்க , 
விட்டு எரிகின்றன வென்றும் அவ்வகை நாகசம் - பரிச்சித்தால் தக்ஷகனுக்கு அஞ்சி 
வருவதில் சில வழியில் நீற்றுவிடுகின்றன நிருமிக்கப்பட்ட கோட்டை . 
வன்றும் , சில பூமியில் கல்லுருக்கொண்டு நாகணவாய்ப்புள் - 1. ( மைன 
வீழ்கின்றன என்றும் எண்ணப்படுகிறது . டினத்தில் சேர்ந்தது . இது , கறுப்பு நிற 
இவ்வாறு விழும் விண் வீழ்கொள்ளியின் மாய் இரக்கையில் வெளுத்திருக்கும் , மூக் 
தொகை ஒரு நாளைக்கு 10 முதல் 20 குமஞ்சள் நிறம் , இதைக் கிளியைப்போல் 
கோடிக்கணக்கென்று எண்ணப்படுகிறது . பழக்கிப் பேசப் பயிற்சி செயின் நன்றாகப் 
பொறிநக்ஷத்திரங்கள் - இவை விண் 

பேசும் . 
வீழ்கொள்ளிகளில் வேறுபட்டவை . இது 2. இதில் இருவகை . ஒன்று கறுப்பு 
பெரிய தீவட்டிபோல் எரிந்துகொண்டு நிறங்கொண்டது , இறகில் வெண்மை நிற 
பூமியை நோக்கி வருகையில் அளவற்ற 

முண்டு . இதன் அலகும் கண்ணின் ஓரமும் 
பொறிகளைச் சிதறிக்கொண்டு பல இடி 

மஞ்சள் நிறம் . இது கூடு கட்டுவதில்லை. 
முழக்கம் போன்ற வெடிகளுடன் கீழிறங் 

மரப்பொந்துகளிலும் சுவரிடுக்குகளிலும் 
குவனவாம் . இது ( 1869 ) வருஷத்தில் பஞ்சு முதலிய வைத்து முட்டையிட்டுக் 
ஒருமுறை இங்கிலாந்தில் காணப்பட்ட குஞ்சு பொரிக்கும் . இது உருவத்திற் சிறிய 
தாம் . 

தாயினும் பக்ஷிகளுடன் சண்டையிட்டு 
நக்ஷத்திரமழை ஆகாயத்தில் சல 

அவைகளைக் கூரிய அலகால் குத்திவோட் 
காலங்களில் எரிநக்ஷத்திர கூட்டங்கள் 

டும் . இச்சாதியில் மஞ்சள் நிறங்கொண் 
போல் நக்ஷத்திரங்கள் மழைபோல் வரு 

டதும் உண்டு இதனை மைனா என்பர் ... - 
ஷித்து அடங்குகின்றன . அவை ஆகாயத் நாகதந்தன் - திருதராட்டிரன் குமான். 
தைவிட்டுப் பூமியில் வருகையில் புதை நாகதன்வம் - வாசுகி ராஜனாக அபிஷேகம் 
பாணங்களைப்போல் காணப்பட்டு அடங்கு 

பண்ணப்பட்ட இடம் . 
கின்றன . இதனைத் தத்வ சாஸ்திரிகள் நாகநாட்டாசர் 

மணிபல்லவத்துள்ள புத்த 
கிரகங்கள் நிலைமாறு தலால் உண்டாவதே 

பீடிகையை எடுத்துச் செல்லமுயன்று தம் 
ன்று கூறுகின்றனர் . 

முட்பகைமை கொண்டு போர் செய்த இர 
நக்ஷத்திரகல்யன் ஒரு இருடி அதர்வண 

ண்டரசர் . (மணிமேகலை . ) 
நாகந்தைமகருஷிகோதரன் ஔவைக்குப் 

பொற்படாமும் கருநெல்லிப் பழ மு 
நக்ஷத்திர திருஷ்டி ஆதித்தன் நிற்கின்ற 

கொடுத்து அந்தாதியும் நவமணிமாலையும் 
நாளும் , அதற்கு முன் ( க ) நாட்களும் , பின் 
( 1 ) நாட்களும் குருடாம் . அதற்கு முன் 

பெற்றனன் , 

நாகபந்தம் - இது சித்திரக்கவியிலொன்று . 
( ச ) நாட்களும் , பின் ( ச ) நாட்களும் ஒரு 

இது இரண்டு பாம்புகள் தம்முள் இயை 
கண் உள்ள நாட்களாம் . ஒழிந்த ( க 2 ) 

வனவாக உபதேசமுறைமை யானெழிதி 
நாட்களும் இரு கண்களுள்ள நாட்களாம் . 

அதில் ஒரு நேரிசை வெண்பாவினையும் 
( வி தானமாலை ). 

ஒரு இன்னிசை வெண்பாவுமெழுதிச் சந் 
நக்ஷத்திரபதம் - சத்த இருடியர் , உல்கை 

திக்களினின்ற வெழுத்தே மற்றையிடங் 
கள் , மின்னல் , தூமகேதுக்கள் , ரோகி 

களினு முறுப்பாய் நிற்கப் பாடுவது . இதில் 
ணேயர் , ஊஷ்ணபாதம் முதலிய கூடிய மேற் சுற்றுச்சந்தி நான்கிலும் ( ச ) எழுத் 
கணதேவர்களிருக்கும் பதவி , 

தும் , கீழ்ச்சுற்றுச்சந்தி ( ச ) இலும் (ச ) எழு 
நக்ஷத்திர மீன் - இது கடலில் வசிக்கும் த்தும் ( 2 ) பாம்பிற்கு நடுச்சந்தி ( ச ) இலும் 
பிராணி , இதன் எலும்பு நக்ஷத்திர உருப் ( 2) பாட்டிற்கும் பொருந்த ( ச ) எழுத்து 
போல் காணப்படுகிறது . 

மாகச் சித்திரத்தில் அடைப்பது . 


நாகபலி 


986 


நாகன 


நாகபலி பலியைப் புஷ்பங்களோடும் 

சங்கபிண்டன் , விரஜஸ் , சுபாகு , சாலி 
கறுப்பு வஸ்திரங்களோடும் , சந்தனத்துட பிண்டன் , ஹஸ்திபிண்டன் , பிடாகன் ,, 
னும் சூரியன் அஸ்தமிக்கும்போது புற்றில் சுமுகன் , கேௗணபாசனன் , குடரன் , குஞ் 
போடவேண்டும் . இப்படிப் போடுவதால் சான் , பிரபாகரன் , குமுதன் , குமுதாக்ஷன் , 
பூமியைத் தாங்கும் நாகர்கள் சந்தோஷிக் தித்திரி , ஹலிகன், கர்த்தமன் , பகுமூல 
சிறார்கள் . இதனால் வேண்டிய இஷ்ட கன், காக்கான் , அகர்க்கான் , குண்டோ 
சித்திகள் உண்டாம் . இச்சரிதை திக்கஜங்க தான் , மகோதரன் , இவர்கள் சிறந்தோர் . 
ளால் ரேணுகன் எனும் யானைக்குக் கூறப் இவர்களில் ஆதிசேஷன் அயோக்யாளா 
பட்டது . ( பார . அரசா.) 

கிய நாகர்களுடன் சேர விருப்பமற்றவரா 
நாகபுரம் - சாவக நாட்டுப்பட்டணம் , புண் ய்த் தவமேற்கொண்டு பிரமாவினால் பூமி 
ணிய ராஜனுடைய இராசதானி . சிலசாச யைத் தாங்கக் கட்டளை பெற்றார் . வாஸுகி 
னங்களில் போகவதிபுர மென்று வழங்கும் . தன் குமரியாகிய சலற்காரையை ஜாத் 
(மணிமேகலை . ) 

காரு ருஷிக்கு மணஞ் செய்வித்தான் . பாற் 
நாகபுராணன் - கத்ருகுமான் , நாகன . கடல் கடையத் தாம்பானான் . தக்ஷகன் 
நாகப்பிரதிட்டை - ஒரு கருங்கல்லில் ஒரு பரீக்ஷித்தைக் கடித்துப் பிராமண சாபத் 
படம் , இருபட முள்ளனவாகப் பாம்புகள் தைப் பூர்த்தி செய்தான் . ஏலாபுத்ரன் ஆஸ் 
எழுதி அச்சிலையை முதனாள் சலவாசஞ் தீகரால் சாபநிவர்த்தியை நாகர்களுக்குக் 
செய்வித்து அன்றிரவு தம்பதிகள் உபவாச கூறினான் . இவர்களுள் பெரும்பான்மை 
மிருந்து மறுநாள் நாகசிலைக்குப் பூசை யோர் . தாயின் சாபமேற்று ஜகமேஜயன் 
முதலிய செய்து அரசடியில் விதிப்படி பிர சர்ப்பயாகத்தில் மாண்டனர் . 
திட்டை புரிந்து பூஜித்துப் பந்துசனங்க நாகம்போத்தன் இவர் கடைச்சங்க மரு 
ளுடன் பிராமணபோஜனஞ் செய்விப்பது , 

விய புலவர்களில் ஒருவராக இருக்கலாம் . 
து செய்தோர் புத்திர பாக்கியம் பெறு 

( குறு , உசஉ ) . 
வர் . பெண்ணாகவே பெறும் பேறு ஆணாக 

நாகார் 

இவர் ஒரு ருஷி . தம் பெயரால் 
மாறும். 

ஒரு லிபி ஏற்படுத்தியவர். அதற்குப் 
நாகமாரில் சச்சந்திரன் பரிவாரசனங்க 

பொர் நாகாம் . 
ளில் ஒருத்தி . 
மாகழக்கியர் சர்ப்பங்கள் அதிக மாகை நாகர் - 1. ஒரு மனிதஜாதியார் . இவர்கள் 
யால் எல்லாவற்றின் பெயர்களைக் கூற 

நாடு நாகநாடு , நாகர்மலை முதலிய உண்டு . 

வாசுகி முதலிய குலநாகங்களின் குலத்திற் 
முடியாது . முக்கியமானவை மாத்திரம் 
கூறப்படுகிறது சேஷன் முதலிற் பிறந் 

பிறந்து நாகமுத்திரை பெற்றிருத்தலின் 
தவர், அவருக்குப் பின் வாசுகி , ஐராவதன் , 

இப்பெயர் பெற்றனர். (மணிமேகலை ) . 
தக்ஷகன் , கார்க்கோடகன் , தனஞ்சயன் 

2. தமிழ்நாட்டில் பண்டைக் காலத்தாப் 
காறியன் , மணிநாகன், ஆபூரணன் , பிஞ் 

பரவியிருந்த ஒருவகைச் சாதியர் . இவர்கள் 

தங்கள் முடிமேல் ஐந்தலை , முத்தலைகளை 
சாகன் , எலாபத்ரன் , வாமான் , நீலன் , 
அலேன் , கல்மாஷன் , சபலன் , ஆர்யகன் , 

யுடைய நாகவடிவமுடைய தொன்றைத் 
உக்ரகன் , கலசபோதகன , சுமனஸ், ததி 

தரித்து வந்தமையின் இப் பெயரடைந் 
முகன் , விமலபிண்டகன் , ஆப்தன், கோட 

தனர் . 
சகன் , சங்கன் , வாலிசிகன் , நிஷ்டாநகன் , நாகர்மலை - இதிலுள்ள நாகர்கள் ஆடை 
ஹேமகுஹன் , நகுஷன் , பில்லன் , பாஹ்ய 

யில்லாமற் சஞ்சரித்தவர்களென்றும் , இழி 
கர்ணன் , ஹஸ்திபதன் , முத்கர பிண்ட 

வான தொழில்கள் பலவற்றைச் செய்து 
கன், கம்பலன் , அசுவதரன் , காலீயகன் , கொண்டிருந்தவர்க ளென்றும் தெரிகின் 
வ்ருத்தன் , சம்வர்த்தகன் , பத்மகரிருவர் , றது . (மணிமேகலை ). 
சங்கமுகன் , கூச்மாண்டகன் , ஷேமகன் , நாகவீதி தருமன் பெண் . 
பிண்டாரகன் , காவீரன் , புஷ்பதமிஷ்ட நாகனூர் ஒரு இசைத்தமிழ் வல்ல புலவர் . 
சன் , பில்வகன் , பில்வபாண்டுரன் , மூஷி 

பரிபாடலில் உள்ள ( 11 ) -ஆம் பாடலுக்கு 
காதன் , சங்கசிரஸ் , பூர்ணபத்ரன் , ஹரித் இசைவகுத்தவர் . (பரிபாடல் ). 
திரகன் , அபராஜிதன் , ஜ்யோதிகன் , ஸ்ரீ நாகன் - 1. கண்ணப்பர் தந்தை . பாரி 
வஹன் , கௌரவ்யன் , திருதராஷ்டிரன் , தத்தை . 


போகன்றேவனார் 


857 


நாசிகேது 


2. ( அ ) வாசுகி , அருந்தன் , தக்கன் , 5. ரத்தபீநசரோகம் , 6. துஷ்டபீநசரோ 
சங்கபாலன், குளிகன் , பதுமன் , மகாபது கம் , 7. அதிதும்மல்பீநசரோகம் , 8. நாசி 
மன் , கார்க்கோடகன் , இவை யெண்டிக் காசோஷரோகம் , 9. நாசிகாநாகரோகம் , 
கில் பூமியைத் தாங்க நடுவில் சேஷன் 10. இராணபாகரோகம் , 11. காசி காசிராவ 
நாங்குவன் . 

சோகம் , 12. அபீசேரோகம் , 13. காசிகா 
நாகன்றேவனர் - கடைச்சங்கப் புலவருள் தீபிகைரோகம் , 14. பூதிாசிகாசோகம் , 
ஒருவர் ( திருவள்ளுவமாலை ) . 

15. பூயாசிரநாசிகசோகம் , 16. நாசிகா 
நாகாசுரன் 

ஒரு அசுரன் . இவன் விஷ்ணு , புடகரோகம், 17. நாசாரசரோகம் , 18 . 
பிரமன் , வாசுகி முதலியவரை வென்று நாசிகாற்புத சோகம் என ( 18 ) வகைப் 
சிவமூர்த்தியிடம் வந்து திருவடியால் உதை படும் . 
யுண்டு அழுந்தின நாகவுருவமுள்ளவன் . நாசிகேது - 1. திவ்யாங்க மகருஷி குமான் . 
நாகாம்பை - 1. வசவதேவர்க்குத் தங்கை . இவன் தந்தை சொல்லிய காலந் தவறிச் 
வசவர் சொற்படி குண்டலத்தைச் சங்க சிவபூசைக்குப் புட்பங் கொண்டுவந்ததால் 
மருக்கு அளித்தவள் . இவள் குமார் தந்தை சொற்படி நாகதரிசனஞ் செய்து 
சென்னவசவர் . 

பின் இந்திர , பிரம விஷ்ணு சிவலோகம் 
2. கிருஷ்ணதேவராயன் தாய் . 

களைத் தரிசித்து மீண்டவன் . 
நாதேசுவார் 

குமுதன் என்ற நாகன் 2. உத்தாலக முனிவர்க்கு ஒருநாள் வீரி 
பொருட்டுத் தோன்றிக் குசனால் ஆராதிக் யங் கலி தமாக அதையொரு தாமரை மலரி 
கப்பட்டுச் சரயு தீர்த்தத்தில் எழுந்தருளிய லிட்டு விதிசை நதியில் விட்டனர் . 
சிவப்பிரதிட்டை . 

பதிக்குத் தீர்த்தமாடப் பிரதூ தான் குமரி 
நாகைக்காத்தான் இவன்மீது வருண 

பாகிய சுகேசினி வர்தனள் . அவள் அந்த 
குலாதித்தன் மடல் என்று ஒரு பிரபந்தம் மலரினையெடுத்து 

முகா அம்மூக்கின் 
பெண் கவியால் பாடப்பட்டது . 

வழி இருடியின் வீரியஞ்சென்று கருக் 
நாகைக்காரோணம் - இது நாகப்பட்டி குழியில் பதியக் கன்னிகை கருக்கொண் 
னத்துள்ள சிவத்தலம் , இது சிவமூர்த்தி டனள் . குமரியின் கருக்குறியைத் தாய 
பிரம விட்டுணுக்களையும் மற்றவர்களையும் றிந்து புருடனுக்கு அறிவிக்க அரசன் 
தம்முள் அடக்கிக்கொண்ட சிவன் திரு தன் குமரியைத் துற்கடமுனிவ ராச்சிர 
வுரு இவ்விடம் பிரதிட்டிக்கப்பட்டது . மத்திற்கருகாம் வநத்தில் விட்டனன் . 
நாங்குடிவேளாளர் - கோட்டை வேளா சகேசினி அம்முனிவராக்சிரம மடைந்து 
வரை விட்டுப் பிரிந்த வேளாளர் . இவர் தன்னை இன்னாளென் அறிவித்து அவ் 
களும் கொண்டைகட்டி 

வேளாளரை 

ரைப் விருடிக்கு ஏவல் புரிந்திருக்கையில் நாசி 
போல் அரசர்க்கு முடிசூட்டுவோர் என்று யின்வழி ஒரு ஆண்குழந்தையைப் பெற 
- கூறுவர் . 

அம்முனிவர் அவள் நாசியின் வழிபிறந்த 
நாசயனன் கலாவதியைக் காண்க . 

தால் நாசிகேது எனப் பெயரிட்டனர் . 
நாசயோகம் - திதிகளைக் காண்க . 

பின் துற்கட முனிவர் நாசிகேதுவை உத் 
நாசிகரோகங்கள் - இவை பனி , பனிக் தாலகரிடம் அனுப்பி அவருக்கு வேண் 
காற்று , எதிர்க்காற்று , நாசியில் 

டிய பணிகளைச் செய்யக் கட்டளை யிட் 
அடைதல் உரத்தவார்த்தை , மிகுவித்திரை , டனர் . அவ்வாறே நாசிகேது அவர்க்கும் 
நித்திரை பங்கம் , குளிர்ந்த ஜலத்தில் மூழ் ஆண்டிருந்த முனிவர்களுக்குஞ் செய்து 
கல் , கண்ணீரை அடக்குதல் , மேடுபள்ள வருகையில் முனிவர் களிப்படைந்து நீயார் 
முள்ள இடத்தில் படுத்தல் , தேசபேத என நாசிகேது உமது குமான் எனச் 
ஜலபானம் , வெகு தாகபானம் , அதிக கேட்டு ஞான திருஷ்டியால் நடந்தவை 
ஸ்திரி சையோகம் , வாந்தி அடக்கல் இக் அறிந்து ஆயின் உன் தாயை அழைக்க என 
காரியங்களினால் முத்தோஷங்களும் அதி அவ்வாறே தாயையழைக்க அவள் துந் 
கரித்து நாசியைச் சேர்ந்து சோகத்தை கடர் கட்டளைப்படி நடக்க என அவர் கட் 
யுண்டாக்கும் அது வாதபீனிசம் முதலாக டளைப்படி தன் பாட்டனாசாகிய பிரத 
( 18 ) வகைப்படும் . 

1. வாதபீநசரோகம் , ரனுக்கு அறிவித்து உத்தாலகமுனிவரை 
2. பித்தபீசேசோகம் , 3. சிலேஷ்மபீகச வருவித்துத் தன் தந்தைக்கு மணஞ் செய் 
ரோகம் , 4. திரிதோஷபீநசரோகம் , வித்தவன் . இவ்வாறிருக்க உத்தாலகர் 


காசியன 


988 


நாடிகள் 


நாசியன் 


ஒரு வீரசைவர் . 


ஒருநாள் தன் குமரனுடன் தீர்த்தமாடச் சேதம் என்பனவற்றோடும் ; கதையோடும் 
சென்று தருப்பையை மறந்து வந்தபடி பல கூத்துக் கூறுங்கால் உய்த்துணர்வில் 
யால் குமரனை நோக்கித் தருப்பை யெடு லோர்க்குச் செவிச்சுவை பயக்கக் கூறு 
த்துவர ஏலக் குமார் சென்று தருப்பை வது . (சிலப்பதிகாரம் .) 
யைக் காணாது வெறுக்கையாய் வந்து நாடகம் 

அகநாடகம் , புறநாடகம் என 
தருப்பை யில்லாமைகூற முனிவர் வேறு இரண்டு . அகநாடக உரு ( உ.அ ). அவை 
கருப்பையாயினும் கொண்டுவராது வந் கந்த முதலாகப் பிரபந்த மிறு தியாக வுள் 
தமையால் கோபித்து நீ யமபுரல் கண்டு எலை , சந்தம் என்பது - அடிவரையறை 
மளுக என்றனர் . உடனே குமரன் இறக்க யுடைத்தாய் ஒரு தாளத்தாற் புணர்ப்பது . 
முனிவர் அறியாது சபித்தேனென விசன பிரபந்தமென்பது - அடிவரையறை யின் 
முரகையில் குமரன் எழுந்திருந்து தங் றிப் பல தாளத்தாற் புணர்ப்பது , புற 
தையைப் பணியத் தந்தை குமானைத் தீர்க் நாடக உருவாவன தேவபாணி முதலாக 
காயுளாயிருக்க என வாழ்த்த அவ்வாறிருக் அரங்கொழிச் செய்யுளீராகச் செந்துறை 
கையில் முனிவர்கள் இவனிடம் வந்து நாக விகற்பங்களெல்லாம் என்க . அகநாடகத் 
லோக மெவ்வாறிருந்ததென அவர்களுக்கு திற் குரியவை கீற்றுக்கடிசரி முதலிய 
யமபுரச்செய்தி கூறினவன். ( நாசிகேது தேசிற்குரிய கால்களும் , சுற்றுதல் , எறி 
கதை ). 

தல் , உடைத்தல் முதலாகிய வடுகிற்குரிய 
கத்ருதநயன் நாகன . 

கால்களும் , உடற்றூக்கு முதலாகிய உடல் 
நாச்சையர் 

சமணரை வர்த்தனையுமாம் . புறநாடகத்திற் குரிய 
வென்று கருவறுத்தவர் . 

ஆடல்களாவன - பெருநடை , சாரியை , 
நாஞ்சில்வளவன் இவன் ஒரு வள்ளல் , பிரமரி முதலாயினவும் பதினோராடலிற் 
இவனை ஔவை அரிசிகேட்க ஒரு யானை கூத்துக்களுமாம். 
கொடுத்தான் . ஆதலால் இவன்மீது “ தட ( நாடார் - சாணார்க்கு ஒரு பட்டப்பெயர் .. 
வுசிலைப் பலவுநாஞ்சிற் பொருகன் ” எனப் நாடி - ( க .) சுழிமுனை , இடை , பிங்கலை, 
பாடினன் , 

காந்தாரி, அத்தி , சிகுவை, அலம்புடை , 
நாஞ்சில்வள்ளுவன் - ஒரு சிறைப் பெரிய 

புருடன், குரு , சங்கினி, இவற்றுள் சுழி 
னாசாற் பாடல் பெற்றவன் . நாஞ்சில் மலை முனை, ஆதாரம் ஆறிலும் நிற்பது . இடை 
யுடையான் இவனைப் பாடிய புலவர் , மரு கலை பிங்கலை கத்திரிகைக் காற்போல் 
தன் இளநாகனார் , கருவூர்க் கதப்பில்ளை . உடல் முழுதும் பின்னிற்பது . காந்தாரி , 
சேரனுக்குப் படைத்துணை யானவன் . காபியிலும் , அத்தி , சிதுவை கண்களிலும் , 
( புற - நா . ) 

அலம்புடை , புருடன் , இவை . காதுகள் 
நாஞ்சினுட்டுவேளாளர் இவர்கள் மலை 

இரண்டினும் , குரு , நாபியிலும் , சங்கினி , 
யாளத்துப் பரவியுள்ள வேளாண்குடி உபத்தத்திலும் உறையும் . 
மக்கள் . இவர்கள் பாண்டியர்களுக்கும் நாடிகள் - ( உடம்பிலுள்ள நிலையை நாடுத 
மலைநாட்டாருக்கும் யுத்தம் நடக்கையில் லால் இப்பெயர் . ) இவை தேகத்தில் உந் 
திருவனந்தபுரத்தை அடைக்கலமாகக் 

திச் சுழியிலிருந்தெழுந்து கீழ் மேலாய்ப் 
கொண்டவர்கள் . இவர்களில் பெரும் பேய்ப்பீர்க்கின் கூடுபோல் தேகத்தைப் 
பாலார் உழவர். ( தர்ஸ்டன்). 

பின்னி நிற்பனவாம் . இவை தேகமுழுதும் 
தாடகச்சாதி - இது பத்துவகை. நாடகம் , (72,000 ) எனத் தமிழ் ஏல்கள் கூறும். - 
பிரகரணம் , பரணம், பிரகசனம், ஷமம் , ஆயினும் இவற்றில் தசநாடிகள் முக்யமா 
வியாயோகம் , சம்வாகாரம் , வீதி , அங்கம் , னவை , அவற்றிலும் இடைகலை , பிங்கலை , 
ஹீயா மிருகம் முதலிய, ( தண்டி - உரை ) . சுழிமுனை முக்கியமானவை . இவை மூன் 
நாடகத்தமிழ் - இது நிலத்தோடும் , கலத் றும் ஒன்றாய் ஒருநரம்பாகி இடைகலை வாத 
தோடும் , கண்டத்தோடும் , கருவியோடும் , நாடியாகவும் , பிங்கலை பித்தநாடியாகவும் 
நிலையோடும் , இயக்கத்தோடும் , இருவகை. சுழிமுனை சிலேத்மநாடியாகவும் நடந்து 
பலவகை விலக்குறுப்புக் கை கால் வட் இருதயத்தின் குணங்களைத் தெரிவிக்கும் . 
டணை , பொருள் , விருத்தி , யோனி, சந்தி , தசநாடிக் 

உகளினிலையினை நாடிகள் பத்தில் 
சாதி , சவை , குறிப்பு , சத்துவம் , அவி தெரிவித்தோம் . இந்தாடிகளினடை இரு 
நயம் , சொல் , சொல்வகை , வண்ணம் , வரி, தயத்தின் சம்பந்தமான சுவாசநிலையையும் 


நாடிகள் 


959 


நாட்டுக்கோட்டைச் செட்டிமார் 


அநுசரித்து நிற்கும் . இச்சுவாசம் நாழிகை நாடிகளின் உண்மை யறியாமை - பசி , 
யொன்றுக்கு (கூச O ) சுவாசமாக , நாள் ஒன் விசனம் குளிர் , அதிநித்திரை, விருத்தர், 
றுக்கு (உத, சு 00 ) ஆக அங்குலப்பிரமாணம் பாலர் , க்ஷயரோகிகள் , தரித்திரர் , சிற்றின் 
ஒடும் , இதுவே வா தநாடி , இதற்கு மாத் பஞ் செய்தோர் , தண்ணீரில் மூழ்கி 
திரை ( க ) பிங்கலை ( கஉ ) அங்குலப்பிரமாண னோர்க்கு நாடி உண்மை தெரியாது , 
மோடும் இதுவே பித்தநாடி , மாத்திரை நாடிக்ரந்தம் - சோதிட நூல்கள் ; சூர்யநாடி , 
( அரை ). சுழிமுனை இந்த இரண்டு நாடிக சந்திர நாடி , குசநாடி , புதநாடி , சுக்ரநாடி , 
ளினும் பகிர்ந்தோடும் இதுவே சிலேத்ம குருநாடி , சாமிநாடி , இராகுநாடி , கேது 
நாடி மாத்திரை (வ ) நாடிகளின் நடை நாடி , சர்வசங்கிரகநாடி , பாவநாடி , அருவ 
இருதயத்தினிடது சடரங்குவியும் போது நாடி , சர்வநாடி , சுகநாடி , தேவிநாடி முத 
இரத்தம் நரம்பின் வழியோடிப் பல நாடிக லிய தெரிவிக்கு நூல் , 
ளில் பாவும் , அப்போது எடிகள் விரியும் . நாடிவிரணரோகம் இது நரம்புகளில் 
மீண்டுமது விரிகையில் நாடிகளில் இரத் உண்டாகும் கட்டி விஷமித்தால் நரம்பைப் 
தங் குறைந்து நாடிசுருங்கும் . இவ்வாறு பற்றி மாமிசதாது முதல் அஸ்திவரையில் 
விரிந்துக்குவிந்தும் வருதலால் அதனுட 

சிலையோடித் துன்பப்படுத்துவது . 
னியைந்த நாடிகளும் விரிதலும் குவிதலு வாத , பித்த, சிலேஷ்ம , திரிதோஷ , அஸ் 
மடைகின்றன . இச்செய்கையே நாடி திபேதத்தால் உண்டாம் . ( ஜீவ . ) 
நடையாம் , நாடி பார்க்கும் விதம் கையைப் நாடுகோட்பாடு சோலாதன் காக்கைபா 
பிடித்து நெட்டை வாங்கிப் பெருவிரற் டினியார் நச்செள்ளையாராற் பாடல்பெற் 
பக்கமாகவிருக்கும் ஆரையென்பின் மேல் றவன் . 
ஒடும் நாடியை மணிக்கட்டுக்கு ஓரல்குல நாடுபடுதிரவியம் - செந்நெல் , சிறுபயறு , 
மேலாக மூன்று விரலாற் சமமாக மெது செவ்விளநீர் , செங்கரும்பு , வாழை முத 
வாச அழுத்தி நாடியைப் பரீக்ஷித்த பின் 

லிய . 
விரல்களை மாறிமாறி அழுத்தியுந் தளர்த்தி நாடுவாழ்த்து -- காலலே 

உறத்தாழ்ந்த 
யும் பார்த்தால் நாடி நடையை யறியலாம் . பெரிய காத்தினையுடையான் தேசத்தினது 
புருஷருக்கு வலது கையிலும் , பெண்க நன்மையைச் சொல்லியது . ( பு . வெ . 
ளுக்கு இடது கையிலும் நாடிபார்க்கவேண் பாடாண் . ) 
டும். இவ்வாறு நாடியையாராயு மிடத்துப் நாட்டமைதி - ( ய ) செல்வம் , விளைநிலம் , 
பெருவிரல் நீங்கச் சுட்டுவிரல் வாதம் , செங்கோல் , நோயின்மை , வளம் , குறும் 
நடுவிரல் பித்தம் , மோதிரவிரல் சிலேஷ்ம் . 

பின்மை . 
மாம் . இவற்றில் சேராத பெருவிரல் , நாட்டாழ்வார் - ( நாடாவார் ) கள்ளர்சாதி 
சுண்டுவிரல் பூதநாடிகளாம். புருஷர்க வில் ஓர் வகுப்பினர் . 
ளுக்கு வா தநாடி மயில் , அன்னம் , கோழி நாட்டான் - நாட்டுப்புரத்தான் எனும் பொ 
நடைகளை யொத்தும் , பித்தநாடி , ஆமை , ருள்பட்டது . இது வேளாளனுக்குத் தாழ் 
அட்டைகளை யொத்தும் , சிலேத்மம் ந்த ஒரு பிரிவு . இந்தப் பட்டம் தமிழ்ச் 
பாம்பு , தவளைகளை யொத்தும் நடக்கும் ... செம்படவர் , பட்டணவர் , கள்ளர் இவர் 
பெண்களுக்கு - வாதம் சர்ப்பம் போலும் , களுக்கும் வழங்கி வருகிறது . 
பித்தம் - தவளைபோலும் , சிலேஷ்மம் - நாட்டுக் குற்றம் 

நாட்டுக் குற்றம் -1 , ( எ ) தொட்டியர் , கள் 
அன்னம் போலும் நடக்கும் . இதில் குரு வர் , யானை , பன்றி , விட்டில் , கிள்ளை, 
நாடி இந்த ஐந்து விரலையுஞ் சேர்ந்திருக் பெருமழை. 
கும் , இந்த நாடிகளின் நடைவேறுபட் 2. ( அ) விட்டில் , தன்னரசு, வேற்றாசு 
டால் நோய்களின் வேறுபாடுகளை யறிய யானை , மிகுமழை , மிகுகாற்று , கிள்ளை , 
வேண்டும் . நாடி படபடக்கும் காலம் . நட்டம் , 
நடந்தலுத்தபோதும், உணவருந்திய பின் நாட்டுக்கோட்டைச் செட்டிமார் இவர் 
பும் , உஷ்ணமாகப் பதார்த்தங்களைத் தின்ற கள் ஆதியில் சந்திரகுலத்தைச் சேர்ந்த 
காலத்தும் , சாராயம் , புகையிலை , லாகிரி வைசியர்கள் . இவர்கள் நாகநாட்டில் சந் 
வஸ்துக்கள் , வெயில் , சுரம் நித்திரைபங் தியாபுரியில் வாழ்ந்து கொண் டிருந்தவர் 
கம் , மனச் சஞ்சலம் , அதிக பலவீனம் , கள் . இவர்கள் இரத்தின விநாயகரை 
இரத்தம் வடிதல் முதலிய காலங்களிலாம் . வணங்கி வருவர். இவர்கள் சைவர் . இவர் 


காட்டுக்கோட்டைச் செட்டிமார் 


880 


நாதமுனிகள் 


சள் தாங்களிருந்த நாட்டரசனால் பீடிச்சுப் வேற்று நாடுகளிலும் தங்கள் வர்த்தகத் 
பட்டுத் தொண்டைமண்டலத்துக் காஞ்சி தைச் செய்வர் . இவர்களுக்குப் பல புத் 
புரியில் குடிபுகுந்தனர் . இது கலி . ( 204 ) திரர் இருக்கினும் தந்தை யிருக்கும்வரை 
இல் இங்கு அரசனால் இடம் விடப்பட்டு யில் ஒற்றுமையாய் வாழ்வர் . இவர்கள் 
வாழ்ந்து வருகையில் கவி , ( 2312 ) இல் தங்கள் இலாபத்தில் ஒரு பகுதியைத் தரு 
அரசன் விதித்த வரியின் கொடுமைச் மத்தின் பொருட்டுச் செலவிடுவர் . இவர் 
சகிக்கமுடியாமல் காவிரிப்பூம் பட்டணம் கள் பிறந்த சிலநாள் பொறுத்துத் தலையை 
சேர்ந்தனர் . அந்தக்காலத்தில் அப்பட்ட முண்டனஞ் செய்வர் , அதுமுதல் தாங்கள் 
ணம் அதிக வளம் பெற்றிருந்தது . இதி அவ்வாறே முண்டனஞ் செய்துகொள்வர் . 
விருந்த வடக்குவீதி மற்ற செட்டிகளுக்கு இவர்கள் சைவசமயத்தை அநுசரித்தவர் 
இருப்பிடமாயிற்று . அரசன் இவர்களை கள் . சிதம்பரம் , திருவண்ணாமலை , மதுரை , 
கிழக்கு , மேற்கு , தெற்கு வீதிகளில் இருக் திருக்காளத்தி முதலிய பல சிவாலயங்க 
கச் செய்தனன் . அரசன் இவர்களுக்குச் ளைப் புதுக்கிய திருப்பணி வியக்கத்தக்கது . 
சிங்கக் கொடியும் , பொற்கலசமும் கொடுத் இவர்களைத் தமிழ்நாட்டரசரின் மாறிய 
தனன் . இவர்கள் அரசன் தூண்டுதலாற் பிறப்பெனவே புகழலாம் . இவர்கள் தேச, 
சிதம்பரத்திலுள்ள ஈசான சிவாசாரியார் மத , கல்வியின் பொருட்டு ஏற்படுத்தியுள்ள 
மடத்திற்குச் சீடர்களாயினர் . கலி . ( 3775 ) கலாசாலைகள் இவர்களுடைய புண்ணிய 
இல் பூவாண்டிசோழன் இவர்களை வருத்தி நிலைமைக்கு ஒரு அறிகுறியாம் . இவர்கள் 
யதால் இவர்கள் தங்கள் குழந்தைகளை உலகநன்றி யெக்காலு மறக்கத்தக்க தன்று . 
ஆத்மநாதாசாரியர் வசம் ஒப்புவித்துத் தற் நாட்டுச்சாம்பன் 

கிராமப் பறையன் . 
கொலைபுரிந்து கொண்டனர் . பிறகு இரா நாணயங்கள் - இவை பொன் , வெள்ளி, 
ஜபூஷணசோழன் பட்ட மடைந் தனன் , செம்பு , அலுமீனியம் , பித்தளை முதலிய 
வளர்க்கப்பட்ட மூன்று வீதிக்காரரும் திரு 

லோகங்களால் , பண்டமாற்றற்பொருட்டு 
வாரூர் , கும்பகோணம் , திருவாஞ்சியம் அரச முத்திரையிட்டுச் செய்யப்பட்ட 
எனும் மூன்று மடத்திற்குச் சீடராயினர் . காசுகள் . 
ஏறத்தாழ கலி ( 3806 ) இல் சுந்தரபாண் நாண்மங்கலம் - தருமத்தினை யுண்டாக் 
உயன் வைசியரில் சிலரைப் பாண்டிநாட் கும் செங்கோலினையும், அருளினையும் 
டிற்கனுப்பக் கேட்டுக்கொண்டனன் . அவ் விரும்பியோன் பிறந்த நாளின் தன்மை 
வாறே இவர்கள் பாண்டிநாட்டில் ஒங்கா யைச் சொல்லியது . ( பு . வெ . பாடாண் . ) 
ரக் குடியில் குடிபுகுந்தனர் . கிழக்குவீதி நாண்ழல்லை - பகைவர்நாணச் சிவந்த ஆப் 
யார் இளையாத்தைக் குடியிலும் , மேற்கு ரணத்தினையுடைய மடந்னத் கணவன் 
வீதியார் அறையூரிலும் , தெற்குவீதியார் பிரிந்த இல்லிலே தங்கித் தன்னைப் பரிக 
சுந்தாப்பட்டணத்திலும் மூன்று வகையாக ரித்தது . ( பு . வெ . பொது .) 
வாழ்ந்து வந்தனர் . இவர்களில் இளையாத் நாதசன்மா- விருத்தாசலபுராணம் அநவர்த் 
தைக் குடிவகுப்பு 

நாட்டுக்கோட்டைச் திக்குக் கூறியவன் . 
செட்டிகள் தங்களுக்கு ஒரு கோவில் நாதழனிகள் - கஜாகனாம்சரான இவர் கலி 
போதாதெனக் கேட்க அரசன் இவர்க யுகம் . (ஙசு அச ) இல் சோபகிருது வருஷம் 
ளுக்கு மாத்தூர், வயிரவன்பட்டி , இரானி ஆனிமாதம் புதன்கிழமை வீரநாராயண 
யூர், பிள்ளையார்பட்டி , நேமம் , இலுப்பைக் புரத்தில் , ஈச்வரமுனிகளுக்குத் திருவவ 
குடி , சூரைக்குடி , வேளாங்குடி முதலிய தரித்து நாதரெனப் பிள்ளைத்திருநாமம் 
தேவஸ்தானங்களைக் காட்டினன் . இவர் பெற்று ஓதியுணாந்து அரவிந்தப் பாவை 
கள் நாட்டரசன் கோட்டையிலிருந்து வந் யை மணந்து மன்னனார் என்று திருநாம 
தவர்கள் ஆதலால் இப்பெயர் பெற்றனர் . முடைய வீரநாராயணபுரத்துப் பெருமா 
இவர்கள் வெகு செட்டாக வர்த்தகஞ் ளிடத்தில் ஈடுபட்டு யோகநிஷ்டராய் இருந் 
செய்வோர் . பெருஞ் செல்வ முள்ளவர் தனர் . அக்காலத்தில் இவருக்கு ஒரு புத் 
கள் . இவர்களுக்குத் தற்கால இருப்பு திரர் பிறந்தனர் . அக்குமாருக்கு ஈச்வர 
திருப்பத்தூர் , தேவக்கோட்டை . இவர் முனிகள் எனத் தந்தையின் பெயரிட்டு 
கள் வர்த்தகத்தின் பொருட்டுப் பெண்டு யோகத்திருந்து நீங்கித் திவ்யதேச யாத் 
பிள்ளைகளையும் விட்டுத் திரைகடலோடி திரைசெய்து தமதிடந் திரும்பி மன்னனா 

1 


நாதமுனிகள் 


961 


நாதமுனிகள் 


யென்று 


ருக்குக் கைங்கர்யஞ் செய்து வருகையில் 
திருநகரியிலிருந்துவந்த ஸ்ரீ வைஷ்ணவர் 
கள் ஓதியருளிய " ஆராவமுதே " என்னுந் 
திருவாய் மொழியைக் கேட்டு மகிழ்ந்து 
அதைக் கிரகித்து மற்றப் பாசுரங்களைக் 
கேட்க அவர்களதையறியாமையால் மனம் 
வருந்தி அவர்களுக்கு அந்தப் பாசுரம் 
வந்தவழி வினவினர் . அவர்கள் திருக் 
குடந்தையிற் பெற்றோமென அத்திருப் 
பதிக் கெழுந்தருளி அங்கிருந்த பெரியவர் 
களைக் கேட்டனர் . அக்குடந்தை நாட்ட 
வரும் இத்திருப்பதிகமே அறிவோமென 
அங்கிருந்து திருநகரிக் கெழுந்தருளி வின 
வினர் . அங்கிருந்தாரில் பெரியராகிய 
பராங்குசதாச ரென்பவர் திருவாய்மொழி 

கேட்ட துண்டு ஓதியறியோம் 
ஆயினும் எங்கள் சாம்பிரதாயமாய் ஆழ் 
வார் விஷயமாய் அருளிச் செய்யப்பட்ட 
கண்ணினுண் சிறுத்தாம்பு என்னும் பாசு 
ராதிகளை (க 200) முறை ஓதின் ஆழ்வார் 
பிரத்தியக்ஷ மாவாரெனக் கேட்டு அவ் 
வகை புரிய ஆழ்வார் மதுரகவிகளிடம் 
யோகத் தெழுந்தருளி என்ன வேண்டு 
மென்றனர் . நாதமுனிகள் திருவாய்மொழி 
பிரசாதிக்க என்றனர் . 
என்றனர் . ஆழ்வார் 

ஆழ்வார் அவ் 
வகை அருளிச்செய்து மறைந்தனர் . பின்பு 
நாதமுனிகள் திருவரங்கஞ் சென்று திரு 
அத்தியயனோற்சவம் நடப்பித்துத் திருக் 
குடந்தையில் நம்மாழ்வாரைப் பிரதிட்டை 
செய்வித்து ஆராவமுதாழ்வாரெனப் பெரு 
மாளுக்குத் திருநாமம் சாற்றி அங்கிருந்து 
வீரநாராயணபுர மெழுந்தருளிக் கீழை 
யகத் தாழ்வான் மேலையகத்தாழ்வான் முத 
லியவர்க்குத் திவ்யப்பிரபந்தங் கற்பித்தரு 
ளிப் பிரசித்தி செய்தனர் . இப்பிரபந்தத் 
தை இரண்டு தாசிகள் தேவகான மனுஷ்ய 
கானத்துடன் கங்கைகொண்ட சோழபுரத் 
தில் சோழன் சமஸ்தானத்தில் பாடினர் . 
அரசன் மனுஷ்யகானம் பாடினவளுக்கு 
வேண்டிய பரிசளித்துத் தேவகானம் பாடி 
னவளைச் சம்மானிக்காது விட்டனன் . 
தேவகானம்பாடிய தாசி ஆத்மார்த்தமாய்ப் 
பாடிக்கொண்டு வீரநாராயணபுரத்திற்பாட 
நாதமுனிகள் களிப்படைந்து மாலை முத 
லிய பிரசாதித்தருளினர் . இதையறிந்த 
சோழன் நாதமுனிகளை வருவித்துத் தேவ 
கானத்தின் பெருமை என்னவென அவர் 
ஒரு தாளத்தைக் கருங்கற்றூணில் வைத் 
துக் கானம் பாடச்சொல்ல அத்தூண் உ 

121 


இற்று , பின்பு பாடலை நிறுத்தித் தாளத்தை , 
யெடுக்கச் சொல்லத் தாளம் இறுகிற்று . 
பின்னும் நாதமுனிகள் எக்காலத்து 400 
தாளங்களைத் தட்டச் சொல்ல அவைகள் 
இவ்வளவினவென்று நிறைகூறித் தேவ 
கானப் பெருமை அறிவித்தனர் . அரசன் 
மகிழ்ந்து தேவகான தாசிக்கு மரியாதை 
முதலிய நடத்தி நாதமுனிகளைத் துதித் 
திருந்தான் . இவ்வகை நடத்திய பின்பு 
நாதமுனிகள் , குருகைக்காவலப்பன் , புண் 
டரீகாக்ஷர் , நம்பிகருணாகர தாசர் , ஏறு திரு 
வுடையார் , திருக்கண்ணமங்கையாண் 
டான் , வானமாதேவியாண்டான் , உறுப் 
புட்டூர் ஆச்சான் பிள்ளை , சோகத்தூர் ஆழ் 
வான் , இவர்களுக்கு ஞானோபதேசஞ் 
செய்திருக்கையில் வங்கிபுரத்தாய்ச்சி தன் 
பெண்ணாகிய அரவிந்தப்பாவையைப் பார் 
க்க அழைத்தனள் . நாதமுனிகள் அர 
விந்தப் பாவையைப் புண்டரீகாக்ஷருடன் 
வங்கிபுரத் தாய்ச்சியிடம் அனுப்பினர் . 
ஆய்ச்சி புண்டரீகாக்ஷருக்கு முன்னாள் நீரி 
லிட்ட சேடித்த அன்னத்தை இட்டனள் , 
புண்டரீகாக்ஷர் அதைக் களிப்புடன் 
உண்டு நாதமுனிகள் வினாவிய காலையில் 
நடந்தவைகூற நாதமுனிகள் களித்து நம் 
மை உய்யக்கொண்டீர் என்றனர் . இவற் 
தையறிந்த வங்கிபுரத் தாய்ச்சி புண்டரீ 
காக்ஷரிடம் வந்து க்ஷமிக்கக் கேட்கக் களித் 
திருக்கையில் நாதமுனிகள் தம் குமாரரி 
டத்தில் ஒரு குமரன் உதிப்பன் அவனுக்கு 
யமுனைத்துறைவன் எனப் பெயரிடுக என 
உய்யக் கொண்டாருக்குக் கட்டளையிட்டு 
யோகத்தெழுந்தருளி யிருந்தனர் . சிலநாள் 
கழித்து யோகநீங்கி யெழுந்து ஈசுரமுனி 
களின் குமாருக்கு மணக்கால்நம்பி , யமு 
னைத்துறைவன் எனப் பெயரிட்டதைக் 
கண்டு களித்து இருந்தனர் . இவ்வாறு 
இருக்கையில் ஒருநாள் நாதமுனிகள் 
தீர்த்தமாடச் சென்றிருக்கையில் இவரது 
குமரிகள் வந்து ஐயரே இரண்டு வில்லிகள் 
ஒரு பெண்பிள்ளை , ஒரு குரங்குடன் வந்து 
உம்மை வினவினர் . நாங்கள் அவர் நீராடி 
வருவரென்றோம் , அவர்கள் விரைந்துவரச் 
சொல்லுகவெனக் கூறித் தென் 

திசை 
சென்றனர் எனக் கேட்டு , அவ்வில்லிகள் 
சென்ற திசைநோக்கிச் சென்று கங்கை 
கொண்ட சோழபுரத்தை அடைந்தனர் . 
அங்கிருந் தாரை இரண்டு வில்லிகள் ஒரு 
பெண்ணரசியுடனும் குரங்குடனும் சொல் 


நாதம் 


962 


காபாஜிபக்தி 


இன்றதைக் கண்டீனோவெனக் கேட்டு அப் லுள்ள பூச்சி புழுக்களை அக்காவிலுள்ள 
புறஞ் செல்லுகையிற் பெருமாள் அழகிய பசையால் ஒட்டச்செய்து உண்ணும் , 
சிங்கராய்ச் சேவைசாதித்தருளினர் . நாத நாபகை - ஒரு நதி , 
முனிகள் சக்கிரவர்த்தி திருமகனை வலிய நாபாகன் - 1. நரபாகன் எனவும் பெயர், 
வந்தும் காணப்பெற்றிலோமென்று மூர்ச் திஷ்டன் குமரன் . இவன் சுப்பிரபை 
சித்திருக்கையில் பெருமாள் சக்கிரவர்த் யென்னும் வைசியப்பெண்ணை மணந்த 
தித் திருமகனாய்ச் சேவைசாதித்தருளக் தால் வைசியனானான் . இவன் குமரன் 
கண்டு 

களித்துக் குருகைக்காவலப்பன் பலந்தன் , இவன் இராஜருஷியாயினான் . 
கோவிலில் திருநாட்டுக் கெழுந்தருளினர் . 2. சுகோத்ரன் குமரன் . 
இவர் ( ஙச 0 ) வருஷம் எழுந்தருளி யிருந் நாபாநேதிக்ஷிதன் மநுவின் புத்ரன், 
தனர் . இவர் அருளிய பிரபந்தம் நியாயதத் இவன் தமது பிதுரார்ச்சித பொருளைப் 
வம் , யோகாகஸ்யம் . 

பாதித்துக் கொள்வதினின்று நீக்கப்பட் 
நாதம் -1 , சிவரூபமாய்ச் சூக்ஷ்மாதி சூஷ்ம 

டிருந்தவன் . 
மாய் யோகிகளால் உணரப்படும் பொருள் . நாபாஜிபக்தர் - காசி நகரத்தில் அக்ரஜி 

2 , என்பது , த்வனி . இது இரண்டு யென்னும் பக்தர் அரிபக்தி மிகுந்தவராய் 
கரத்திலுள்ள கட்டைவிரல்களை இரண்டு வருங்காலையில் காமம் வந்தது . அந்நாட் 
காதின் துவாரத்தில் மூடிக்கொண்டால் களில் ஒருநாள் அவ்வூரிலிருந்த ஒருத்தி 
கேட்கும் ஓசையே நாதம் . (சி - சா .) தன் பிள்ளையுடன் உணவில்லாது வருந்தி 

3. என்பது அதிகிராந்த விந்துக பரா ஆற்றினருகடைந்து பிள்ளையைக் கரை 
சத்தியினிலை . இந்த நாதம் பரநாதம் , அபா யில் விட்டு ஆற்றில் வீழ்ந்து இறந்தனள் . 
நாதம் , பராற்பரநாதம் என மூவகைப் குழந்தை தாயைக் காணாமல் ஆற்றருகு 
பாம் . அவற்றுள் பரநாதம் - உன்மனாக தனித்து அழுதுகொண் டிருக்கையில் அக் 
லாதி சாந்திய தீத கலாந்தகாரிய சிவகலா ரஜிபக்தர் 

ஆற்றிற்கு ஸ்நானத்திற்குச் 
சத்தியையும் , சமனாதி அபரவிந்து நிவர்த்தி சென்று அப்பிள்ளை தனித்தழுதலைக்கண்டு 
யந்த காரியசத்தி கலாசத்தியையும் , சமா வரலாற்றிந்து பயப்பட வேண்டாமென் 
காராத்மகமாயுள்ள காரண சாந்திய தீத னும் பொருள்பட நாபாஜி என்று கூறி உட 
கலா ரூபமகாமாயை , இது பரசிவதத்வங் னழைத்துவந்து மடத்தில் விட்டு நாபாஜி 
களாகிய வியாபினி , வியோமரூபை , அருந் யென அழைத்து வந்தனர் . பக்தர் இளை 
தை , அநாதை , அநாசிருதை முதலிய மைப் பருவமுதல் தாசரது ஏவல் முதலிய 
ஐந்து கலைகளை வியாபித்திருக்கும் , அபா செய்தலாலும் அரிகீர்த்தனை கேட்டலா 
நாதம் - என்பது இந்திகை , தீபிகை , ரோ லும் மெய்யறிவடைந்திருந்தனர் . இதனை 
சிகை , மோசிகை, ஊர்த்தவகை , முதலிய அறியாத அக்ரஜி ஒருநாள் நாபாஜியை 
சத்திகளின் கலைகளாய் அபாசிவ தத்வ நோக்கி நான் பெருமாளைப் பூசிக்கச் செல் 
மெனப்படும் . பராற்பரநாதம் - உன்மனை கின்றேன் உள்ளே ஒருவரையும் விடாது 
எனப்படும் , இந்த உன்மனை சமனை இவ் புறத்தே காத்துக்கொண்டிருக்க எனக் 
விரண்டும் சிவசத்தி கலைகளாம் . 

கூறித் தியானத்திருக்கையில் அன்றைக் 
நாதமுனிகளுக்குப் பிள்ளைத்திரு குப் பெருமாள் தரிசனங்கொடாதது கண்டு 

வருந்துகையில் புறத்திருந்த நாபாஜி 
நாதவன்-- குண்டலபுரத்தின் முதல் அரசன் . இன்று பெருமாள் கடலின் வணிகன் 

இவனால் தோன்றியகுலம் நாதவகுலம் . ஒருவனது கப்பல் மூழ்க அதனை அவன் 
நாதிகன் - பார தவீரரில் ஒருவன் . காலபுத் அக்ரஜிக்கு இக்கப்பலிலுள்ள பொருள்கள் 
திரர் அம்சம் . 

ளில் ஐந்திலொன்று தருவதாகப் பிரார்த் . 
நாநீண்ட பறவை - இது மீன்குத்தியினத் திக்கக் கேட்டு அக்கப்பலைக் காக்கச் சென் 
தது . இதன் வால் சிறகுகள் குட்டை , றிருக்கிறார் ஆதலால் தரிசனந் தந்திலர், 
இதன் இறக்கையிலும் முதுகிலும் கறுப் அத்தொழில் முடிந்தமையால் 
பும் வெண்மையுமான கோடுகள் அடுக்கா தியானிக்கின் வருவர் என , அவ்வாறு தியா 
யிருக்கின்றன . இதனலகு சிறிய தாயினும் னிக்கப் பெருமாள் ஈரவஸ்திரத்துடன் 
அதிலுள்ள நாக்கு அலகினும் நீண்டது . தரிசனம் தரச் செய்தி கேட்டுணர்ந்து 
இப்பறவை அந்நாவை நீட்டித் தூரத்தி நாபாஜியைப் புகழ்ந்து உமக்கு இத்தகைய 


நாதர் 


நாமம் . 


இனித் 


983 


நாமதேவர் 


எண் 


உண்டு 


கண்டு 


ஞான மெவ்வகை வந்ததெனத் தேவரீரது 
பெருமையெனக் கூறிப் பெருமாள் அருள் 
பெற்று இருந்தவர் . 
நாபி - 1. ஆக்னீத்ரசுதன் , குமரி சுதேவி . 
தேவி மேரு . ( பாகவதம் .) 

2. இரண்யரோமன் அல்லது இரண்ய 
ரேதஸுக்குக் குமரன் . 
தாபிக்கிழங்கு - இதுவே விஷநாபி , இது 
விஷமுள்ள மருந்து . இவ்வகையில் வெண் 
ணாவி , கருநாவி , சூத்திரநாவி முதலிய 
உண்டு . இவற்றைச் சுத்தி செய்யாது 
மருந்துகளுடன் சேர்க்கின் 

மரணத்தை 
யொத்த துன்பம் விளைக்கும் . 
நாபிமகாராசா - இவனாண்டது அயோத் 
தியாநகரம் . இக்ஷவாகுவம்சம் . தேவி மரு 
தேவியம்மாள். குமரர் இருஷபதீர்த்தல் 
கார் . இவரைச் சைநர் தம் சமயத்தினர் 
என்பர் . ( மா - புராணம் .) 
நாமகரணம்- பிராமணருக்குப் பிள்ளை பிற 
ந்த 12 - ம் நாளும் , க்ஷத்திரியருக்கு 16 - ம் 
நாளும், வைசியருக்கு 21 - ம் நாளும் , சூத் 
திரருக்கு 31 - ம் நாளும் நாமகரணம் செய்ய 
வேண்டும் . இந்தநாட் கழிந்தால் சுபதினல் 
களிலே ஸ்திரிராசிக ளுதயமாக லக்கினம் 
5 - ம் இடம் , 8 - ம் இடம் சுத்தமாகப் பூர்வான் 
னத்திலே நாமகரணஞ் செய்யவேண்டும் . 
நாமகள் - கடைச்சங்கத்தி லிருந்த சரஸ் 
வதியினம்சம் . திருவள்ளுவர்க்கு நாடாமு 
தனான்மறை நான்முகனாவிற், பாடாவிடை 
ப்பாரதம் பகர்ந்தேன் , - கூடாரை, என் 
முவன் மீனுயர்த்த வேந்திலை வேல்வேந் 
தனே , வள்ளுவன் வாயதென்வாக்கு 
எனப்புகழ்ச்சி கூறியவள் , 
நாமதேவர் - ஒரு பாகவதர் . இவர் ஒரு 
தொழிலுமின்றி இருந்தபோது தாய் இ 
ரை நோக்கி மகனே நமக்குப் பொருளுண் 
டாகும் வகை ஏதேனும் வர்த்தகாதிகள் 
செய்யாதொழியி னில்லறம் எவ்வாறு 
நடக்குமெனக் கூறக்கேட்டு யான் பணமி 
வாது யாது செய்வதெனக் கேட்ட தாய் 
இவரை நோக்கி இவ்வூரில் எவர்க்கும் 
உபகரியாத லோபிதாதா என்பவன் அதிக 
பொருள் வைத்திருக்கின்றான் அவனி 
டைச் சென்று கடன்பெற்று வர்த்தகஞ் 
செய்வோமென்று தானே சென்று எனது 
மகன் ஒரு வேலையுமின்றிச் சும்மாவிருக் 
கின்றான் அவனுக்கு வர்த்தகஞ் செய்யப் 
பொருளுமில்லை ஆதலால் நீ எனக்கு ஆயி 
ரம் வராகன் தரில் ஆறுமாத அளவில் 


கொடுத்து விடுகிறேனெனக் கேட்க விட் 
டலன் அவனது இற்புகுந் துடன்படுத்தத் 
தாப் பொருள் பெற்று வந்து மகனிடங் 
கூறினள் . மகனுமதற் குடன்பட்டு நிதி 
பெற்று வேதியருடன் எந்த வர்த்தகஞ் 
செயி னன்றாமென ஆயத் தாம் 
ணியபடி அவரும் சமாராதனை செய்வது 
குற்றமில்லாத வர்த்தகமெனக் கூறக்கேட் 
இக் கங்கையினருகு ஒரு மடங் கட்டி அதி 
லன்னதானஞ் செய்து வருகையில் அனை 
வருங்கேட்டு நாமதேவரிடஞ் செல்லின் 
அன்னங் கிடைக்குமென்று சென்று புசித் 
துவந்தனர் . இச்செய்தி நாடெங்கும் பர 
வப் பண்டரிபுரத்து வேதியரும் நாமதேவ 
ரிடம் செல்லின் 

தக்ஷணையும் 
பெற்று மீள்வோமென்று செல்லச் செல் 
வோரைக் , கடன் கொடுத்த சௌகார் எங் 
குச் செல்கிறீர்களெனக் கேட்க அவர்க 
ளுண்மை கூறக்கேட்டுத் தானுஞ் செல்ல 
உடன்பட்டுச் சென்று அவரது ஈகையைக் 

மனம் புழுங்கிச் செல்வர்க்குங் 
கொடுக்கவராத ஈகையை நோக்கி என் 
பணம் போயிற்று இனி இவனிடம் தரப் 
பணமேது என்று எங்கி வருந்தி யிருப்ப 
வனை நாமதேவர்கண்டு அடிவணங்கிச் சமா 
ராதனைக்கு வந்தவர்களை நோக்கி , அடிகளே 
இதோ இருக்கிற பிரபுவே சமாராதனைக் 
குரியவர் அவரிடம் நீர் பெற்று அன்ன 
முண்க எனக் கூற அவ்வாறே சமாராத 
னைக்கு வந்தோ ரிவனை நீர்வார்க்கக் கேட் 
கக்கண்ட சௌகார் , நான் . தாய் தந்தைய 
ரின் சிரார்த்தமும் பொருள் செலவாமெ 
னச் செய்தறியேன் , கோவில்போ யறி 
யேன், குளமெடுத்தறியேன் , தருமகாரி 
யங்கள் செய்தறியேன் , இப்போதிவ்விடம் 
வந்திருக்கும் பிராமணரால் இந்த நாமதே 
வனால் நிந்திக்கப்படலானேனென்று விழ 
லுக்கு இறைத்த நீர்போல் என் பணம் 
போயிற்றென்று நாங்கள் வெகு தூரத்தி 
விருந்து அன்ன தானத்தை நோக்கிவந்து 
அதிக பசியுடனிருக்கின்றோமென்று தம் 
மை நிந்தித்துக்கூறும் வேதியரை நோக்கி 
இதோ நிந்தனைக்கும் உங்கள் பசிக்குமஞ்சி 
நீர் வார்க்கிறேன் , இந்த அன்ன தானப் 
பலன் நாமதேவன தாக என 

நீர்வார்த்த 
னன் . இதனைக்கண்ட வேதியர் சிரித்தனர் . 
சமாராதனைக்கு வந்தோர் நாமதேவர் உ ! 
சரிக்கக் கண்டு தக்ஷணை வாங்கிச் சென்ற 
னர் . பின் சௌகார் நாமதேவரை நோக்கி 


காமதேவர் 


961 


நாமம் 


தள்ளி 


என் கடனை நீயே தரவேண்டு மெனச் மிருக்கின்றன என்று வீடடைய மனைவி 
சண்டவாதம் புரிந்து இல்லை யென்பை பொருள் பெற்றீரோ வென நாமதேவர் 
யேல் உன்னெதிரில் உயிர்விடுவேனென்ற மனிதரல்லர் தேவர் எனக் கூறுகையில் 
னன் . இவனது முரட்டுச் செய்கைகண்ட மனைவி வஸ்திரத்திலிருந்த முடியிலொட்டி 
நாமதேவர் பெருமாளைத் துதிக்க அவர் யிருந்த எரிமுட்டையை 

நோக்க அது 
ஒரு வற்சவுருவுடன் தோன்றி எதிரிலிருக் பொன்னாயிருந்தது கண்டு என் விதியி 
கும் தீர்த்தத்தில் அவனை மூழ்கச்செய்யின் னளவாகப் பொருள் கிடைத்தது நான் 
கடன் தீருமென்று கூறி மறைந்தனர் . நாம நாமதேவரை வீணே நிந்தித்தேன் , என 
தேவரும் சௌகாரை நோக்கி நீ இந்தத் அவரைத் துதித்திருந்தனன் . பின் நாம 
தீர்த்தத்தில் மூழ்கின் உன் கடனைத் தருகி தேவர் என்பொருட்டு மிலேச்ச வேடங் 
றேனெனச் சௌகார் ஓகோ எனை நீரில் கொண்டு வந்தனையெனத் திருமாலை வண 

உயிர்போக்க எண்ணுகின்றனை ங்கி அவருடன் பண்டரிபுர மடைந்தார் . 
யெனக் கூறி அவ்வா றுடன் படேனென்று நாமம் - (சுகூ ) நாககதி , திரியக்கதி , மனுஷ் 
கடைமுறை துணிந்து சலத்திற்சென்று யகதி , தேவகதி ஆக ச , நாகதத்யாநுபூர்வி , 
மூழ்க அவ்விடமிருந்த பிலவழிச்சென்று திரியக்கத்யாநுபூர்வி , மனுஷ்யகத்யாறு 
பாதாளலோகத்தை அடைந்தான் . அங்கு பூர்வி , தேவக த்யா நுபூர்வி ஆக ச . ஏகேந் 
துருக்கர் உருக்கொண்டு இருக்கும் சாதுக்க திரியம் , தவிவிந்திரியம் , திரீந்திரியம் , சது 
ளுடன் பெருமாள் ஓர் துருக்க அரசரைப் ரிந்திரியம் , பஞ்சேந்திரியம் ஆக டு . ஒளதா 
போல் கண்ணைக் கவரத்தக்க சோதிமய ரிகசரீரம் , வைகரீகசரீரம் , ஆகாரகசரீரம் , 
மான இரத்தின சிங்காசனத்தில் வீற்றிருக் தைசசசரீரம் , கார்மணசரீரம் , 
கக்கண்டு இதென்னென ஆச்சரியமடைந் ஔதாரிக பந்தனம் , வைகரீக பந்தனம் , 
திருக்கையில் ஆங்கு நின்றவர் எம்பெருமா ஆகாரகபந்தனம் , தைசசபந்தனம் , கார்ம 
வம்மை உண்ண வழைக்கின்றான் , மாம்ச ணபந்தனம் ஆக கு . ஔதாரிகஸங்காதம் , 
முதலியவும் அன்னமும் பலவாகப் புசிக்க வைகாரிகஸங்கா தம் , ஆகாரகஸங்காதம் , 
விருக்கின்றன எனக் கூறக்கேட்ட சௌ தைசசஸங்காதம் , கார்மணசங்காதம் ஆகடு . 
கார் மனனடுங்கி ஆங்குப் பணமிழந்தோம் ஒள தாரிகாங் கோபாங்கம் , வைகாரிகால் 
ஈங்குச் சாதியுமிழக்கக் காலம் வந்ததென கோபாங்கம் , ஆகாரகாவ் கோபாங்கம் , 
வெண்ணி இத்தருணத்தில் நம்மைக் காப்ப ஆக க . வச்சிரவிருஷப நாராசசம்ஹாரம் ,, 
வன் நாமதேவனேயெனச் சிந்திக்கையில் வச்சிர நாராசசம்ஹநாம் , நாராசசம்ஹாநம் , 
நாமதேவர் தோன்றி அஞ்சேல் சிங்காசனத் அர்த்த நாராசசம்ஹநாம் , கீலி தஸம்ஹா 
திலுள்ளான் துளவுபூண்டோன் , மற்றவர் நம் , அசம்பிராப்த ஸரபாடிகாசம்ஹாநம் . 
சாதுக்கள் அவர்களுடன் நீ உண் கவென ஆக சு . சமசதுரச்ச சமஸ்தானம் , நியக் 
நீர் மாயஜாலம் செய்ய வல்லவர் என்று ரோத சமஸ்தானம் , சுவாதி சமஸ்தானம் , 
அறியேன் உம்மிடம் கடன்சீட்டு எழுதியும் வாமன சமஸ்தானம் , குப்ச சமஸ்தானம் , 
வாங்கிலன் நீர் இவ்வேளை என்னிடம் ஹீண்ட சமஸ்தானம் ஆக சு . வினிக் தஸ் 
விடுவிரேல் இனி என்றும் கடன் கேளேன் பரிசம் , ரூக்ஷஸ்பரிசம் , சீதஸ்பரிசம் , உஷ் 
எனக்கூறத் தேவர் இவ்விடம் உண்டுவருக ணஸ்பரிசம், உருபரிசம் , லகுபரிசம் , மிரு 
என நான் உண்ண எனக்குணவாதிகளை துபரிசம் , கர்கசபரிசம் ஆக அ . சிவவேதம் , 
யும் சமைக்க எரிமுட்டையும் வாங்கித் பீதம் , அரிதம் , அருணம் , கிருஷ்ணம் ஆக 
தருக என்றனர் . அவை தந்தபின் னிந்த வருணம் நி . திக்தம் , கடுகம் , கஷாயம் , 
யவனர்களுக்குப் புறத்து என்னை விடுக ஆம்லம் , மதுரம் ஆக ரஸம் - ரு . துர்கந்தம், 
என்ன நாமதேவர் உன்விழியை மூடிக் சுகந்தம் , ஆக கந்தம்2 
கொள் என அவன் மூடிக்கொண்ட மாத் 1.அகுர்லகு , 2 -உபகா தம் , 3.பாக தம , 
திரையில் பண்டரிபுரத்துச் சந்திரபாகைத் 4.ஆபதம் , 1.உத்யோதம் , 6 உச்வாசநிச்வா 
தீர்த்தத்தில் எழுந்து அவ்விடம் கொடுத்த சம், 7 - பிரச்சதவிஹாயோகதி , 8 - அப் பச் 
எரிமுட்டையை நதியில் உதறி வெளி சதவிஹாயோகதி , 9.ஸ்திரம் , 10 -அவதி 
வந்து இதென்ன நான் கங்கையில் மூழ் ரம் , 11- சுபம் , 12 - அசுபம் , 13 - பாதாம் , 
கினேன் சந்திரபாகையி லெழுந்தேன் நாம 14 - சூஷ்மம், 15- திரம் , 16 - ஸ்தாவரம் , 
தேவர் கொடுத்த சாமகிரியைகளெல்லா, 17- பிரத்யேகம் , 18 - ஸாதாரணம் , 19 - பரி 


காலார்மகன இளங்கண்ணன் 


965 


நாய் 


இவர் 


யாப்தி , 20 - அபர்யாப்தி , 21 - சுபகம் , கண்ணப்பநாயனார் , ( கக ) குங்கிலியக்கலய 
22- துர்பகம் , 23- சுசுரம் , 24 -துச்சுரம் , நாயனார் , ( கஉ ) மானக்கஞ்சாற நாயனார் , 
25 - ஆதேயம் , 26.அநாதேயம் , 27 - அச்ச ( ஈ ) அரிவாட்டாய நாயனார் , ( கச ) ஆனாதி 
கீர்த்தி , 28 - அயச்சகீர்த்தி , 29 - நிர்மாணம் , நாயனார் , ( கடு ) மூர்த்திநாயனார் , ( கச ) 
30 - தீர்த்தகாதவம் ஆக 30 . 

முருக நாயனார் , ( கஎ ) உருத்திரபசுபதி 
நாமலார்மகன் - இளங்கண்ணன் 

நாயனார் , ( கஅ ) திருநாளைப்போவார் , ( கக ) 
கடைச்சங்க மருவிய புலவருள் ஒருவர் . திருக்குறிப்புத் தொண்டர் , (20 ) தண்டீச 
இவர் பெயர் இளங்கண்ணராக இருக்க நாயனார் , (உக ) திருநாவுக்கரசு சுவாமிகள், 
லாம் . இவரது தந்தையார் நாமலார் என் (உஉ ) குலச்சிறை நாயனார் , ( உங ) பெரு 
பவர் போலும் . ( குறு - உடு .) 

மிழலைக்குறும்ப நாயனார் , (உச ) காரைக்கா 
நாழனூர் மேகத்திற்குப் புணைகொடுப் லம்மையார் , ( உடு ) அப்பூதியடிகள், ( உசு ) 
போர் யாரென்று பாண்டியன் கேட்ட திருநீலநக்கர் , (உ.எ) நமிநந்தியடிகள் , ( உ.அ ) 
பொழுது வந்த மற்றையோரைத் தள்ளி திருஞானசம்பந்த சுவாமிகள் , (உக ) ஏயர் 
விட்டு நாம்முன் " என்று சொல்லிக்கொ கோன் கலிக்காமர் , ( ங 0 ) திருமூலர் , ( கூக ) 
ண்டு புணைகொடுத்தற்கு வந்த உபகாரியி தண்டியடிகணாயனார் , ( உ.உ ) மூர்க்கராய 
னுடைய ஊர். இது களவேள்வி நாட்டி னார் , (ஙங) சோமாசிமாறர், (கச ) சாக்கிய 
லுள்ள எழூர்களுள் ஒன்று , (திருவிளை நாயனார் , ( கூரு) சிறப்புலிநாயனார் , (ஙசு ) 
யாடல் ) 

சிறுத்தொண்டர், ( ங எ ) கழறிற்றறிவார் , 
நாயகன் - 1. பத்துச் சிற்றூர்களுக்கு அதி ( அ ) கணநாதநாயனார் , (ஙக ) கூற்றுவ 
பனாக நியமிக்கப்பட்டவன் . 

நாயனார் , ( 50) பொய்யடிமை யில்லாத 
2. இருபது யானைகளுக்கும் , ( 20) ததி புலவர் , ( சக ) புகழ்ச்சோழ நாயனார் , ( உ ) 
ரைகளுக்கும் தலைவன். ( சுக் . நீ .) 

நரசிங்க முனையரையர் , ( ச ) அதிபத்த 
நாயடி - இவர்கள் இந்துக்களில் மிகத் தாழ் நாயனார் , ( சச ) கலிக்கம்ப நாயனார் , ( ஒரு ) 
ந்த ஜாதியார் . இவர்கள் நாயடித்துத் தின் கலிநீதி நாயனார் , ( சசு ) சத்திகாயனார் , 
போரா தலால் இவர்கள் இப்பெயர் பெற்ற ( சஎ ) ஐயடிகள் நாயனார் , (சஅ ) கணம் 
னர் . இவர்கள் இந்துக்களிருக்கும் இடத் புல்லநாயனார் , ( சக ) காரிகாயனார் , ( 60 ) 
திற்கு வெகு தூரத்தில் இருப்பவர்கள் . நின்றசீர் நெடுமாற நாயனார், (ருக ) வா 
இவர்களுக்கு ஏதாவது கொடுப்பதனால் யிலார் நாயனார் , ( 62 ) முனையடுவார் நா 
அதை வெகு தூரத்தில் கீழேவைத்து விட் யனார் , ( 6 ) கழற்சிங்க நாயனார் , ( சே ) 
டால் அவர்கள் அதை எடுத்துக் கொள் இடங்கழி நாயனார் , ( 66 ) செருத்துணை 
வர் . தர்ஸ்டன் .) 

நாயனார் , ( சு ) புகழ்த்துணை நாயனார் , 
நாயர் - மலையாளத்திலுள்ள சாதியார் . இவர் ( ( எ ) கோட்புலி நாயனார் , ( அ ) பத்தரா 

கள் ஆரியர்களுக்கும் யக்ஷகாந்தருவப் ய்ப்பணிவார் , ( நக ) சித்தத்தைச் சிவன் 
பெண்களுக்கும் , பிறந்தவர்கள் என்கிறார் பால் வைத்தார் , ( சு 0 ) திருவாரூர்ப் பிறந் 
கள் : சுத்த சாயர்கள் போர்வீரர்களாயிருந் தார், (சுக ) முப்போதும் திருமேனி தீண்டு 
தனர். தற்காலம் உள்ள பலவகைச் சாதி வார், (சுஉ ) முழுநீறு பூசிய முனிவர் , ( சு ) 
யார் இங்குக்குடி புகுந்து சிலநாள்கள் சென் அப்பாலுமடிசார்ந்தார் , (சுச ) பூசல் காய 
றபின் நாயர்கள் என்பர் . தற்கால வர்த் னார் , ( சுரு ) மங்கையர்க்காசியார் , ( சுசு ) 
தகர் சித்திரவேலையர் , எண்ணெய் விற் நேசநாயனார் , ( சுஎ ) கோச்செங்கட் சோழ 
போர், பல்லக்குச் சுமப்போர் , அம்பட் நாயனார், (சுஅ ) திருநீலகண்ட யாழ்ப்பாண 
டர் முதலியவரும் தங்களை நாயர் என்பர் . நாயனார் , (சுக ) சடைய நாயனார் , ( எ 0 ) 
( தர்ஸ்டன் . ) 

இசைஞானியார் . 
தாயன்மார் அறுபத்துழவர் முதலியோர் 

- இது தெலுங்கு பேசும் , பலிஜர் , 
( க ) தில்லைவாழந்தணர் , ( உ ) திருநீலகண்ட போடர் , கவரைகள் , கொல்லா , கலிங்கர் , 
குயவதாயனார் , ( ங) இயற்பகையார் , ( ச ) காபு , வெலமர் . இவர்களுக்குப் பட்டம் . 
இளையான்குடிமாறநாயனார் , ( இ ) மெய்ப நாய் - 1. இது நீண்டவுடலும் உறுதியான 
பொருணாயனார் , ( சு ) விறன்மிண்ட நாய தேகமும் கால்களும் உடையது . இதன் 
னார் , ( எ) அமர்நீதிநாயனார் , ( அ ) எறிபத்த மார்பு நீண்டு அகன்றிருக்கும் ஆதலால் 
நாயனார் , ( க ) எனாதிநாத நாயனார் , ( 50 ) அதிக ஆகாயத்தை சுவாசித்து களைப்படை 


நாயுடு 


தாய் 


986 


வதில்லை . சில காய்கள் ரோமம் குட்டை 
யாயிருத்தலால் தண்ணீரில் நீந்தும் . இதன் 
கண்ணின்மணி, வெளிச்சம் அதிகமாக 
இருக்கையில் சிறுத்தும் வெளிச்சம் குறை 
யும்போது பெருத்தும் இருக்கும் , தலை 
மீண்டும் கீழ்வாய் உறுதியாயு மிருக்கும் 

தற்கு மேலும் கீழுமாக (42 ) பற்கள் 
உண்டு, நாக்கு மிருதுவாயும் ஈரமாயும் 
இருக்கும் . இதற்கு முன் கால்களில் ( 5 ) விர 
ல்களும் பின்கால்களில் ( 4 ) விரல்களும் 
உண்டு , குளிர்தேசத்திலுள்ள நாய்களுக்கு 
மயிர் நீண்டும் , மற்றவற்றிற்குக் குட்டை 
யாயு மிருக்கும் , வால் மேனோக்கி வளைந் 
திருக்கும் . இது சந்தோஷத்தில் வாலை 
ஆட்டும் . பயத்தில் வாலைப் பின்கால்களுக் 
கிடையில் வைக்கும் . ஒடும்போது வால் 
விறைத்து நிற்கும் . வேட்டைநாய்-இதற்கு 
தேகமும் காலும் மெலிந்தும் , தலையும் 
வாயும் நீண்டுமிருக்கும் . இதற்கு மோப்பம் 
விடிக்கும் சக்தி அதிகம் உண்டு, பாளையக் 
காரநாய் , நரிவேட்டைநாய் , இரத்தமோப் 
பநாய் , பறவைவேட்டைநாய் , காவல்காக் 
கும்நாய் , புல்டாக், மாஸ்டிப்நாய் , பட்டி 
நாய் , மலைநாய் - இது குளிர்தேசங்களில் 
பனியிலழுந்துவோரைக் காப்பது . நியுப் 
வுண்ட்லண்நோய் இது கப்பலினின்று 
கடலில் தத்தளிக்கும் பிராணிகளைக் காப் 
பது . நீர் வேட்டைநாய் இது நீரிலுள்ள 
பிராணிகளைப் பிடிப்பது . முயல்வேட்டை 
நாய் இது குள்ளமானது முயல் சென்ற 
வழியை மோப்பத்தாலறிந்து பிடிக்கும். 
கௌதாரி பிடிக்கும் நாய் இது கௌ தாரி 
யுள்ள இடத்தை மோப்பத்தா லறிந்து 
வேட்டைக்காரனுக்கு அறிவிக்கும் . வீர 
நாய் மூக்குச் சிறிதாயும் , நெற்றி அகன்று 
மிருப்பது . இது எருதோடும் சண்டைசெய் 
யும் எலிகொல்லி -இது அதிககுள்ளமானது 
இது ஸ்காட்லண்டிலு மிங்கிலாண்டிலு 
முண்டு , இன்னும்பலவகை நாய்கள்உண்டு , 

2. இவ்வுருவங்கொண்டு யமன் சுவர்க் 
சாரோகணஞ் சென்ற தருமராசனைப் பின் 
தொடர்ந்து சென்று தன்னைத் தெரிவித் 
தனன் . ( பார - சுவர்க்கம் . ) 

3. இது தருமர் சுவர்க்கத்திற்கு சென்ற 
போது தம்பியர் திரௌபதி முதலியோர் 
நீங்கியகாலத்தும் நீங்காது சென்ற யமனுரு , 
4. வயிரவர்க்கு வாகனமானது . 
5. விச்வாமித்ரன் ஷாமகாலத்து இதன் 
வானைத் தேவர்க் கவிசாகத் தந்தான் . 


6. நெடுங்காலத்திற்கு முன் மனிதர்க 
எால் தமக்கெனக் காட்டிலிருந்து கொண்டு 
வந்து வீட்டில் பழக்கிய இனத்தில் ஒன்று . 
இவ்வினம் தேசகால வேறுபாட்டால் பல 
வுருவமும் குணமும் கொண்டவைகளாக 
இருக்கின்றன. இவை தன்னை வளர்த்த 
எசமானனிடம் 

விஸ்வாஸ முள்ளவை . 
மோப்பம் பிடிப்பதில் வல்லவை . 

7. இது பல நாடுகளில் பல உருவமும் 
தன்மையுங்கொண்ட பிராணி , வீடுகளில் 
காவற்குப் பயனுறுத்தும் பிராணி . இச் 
சாதியில் பலவகை உண்டு . அவற்றினை 
உருவப்படத்தில் காட்டினாலன்றி அவை 
விளங்கா. அவற்றிற்கு மேனாட்டார் வழ 
ங்கிவரும் பெயர் மாத்திரம் கூறுவன் : 
( 1 ) கூகர்ஸ்பானியல் , ( 2 ) ஸ்கைடெரியர் , 
( 3 ) பிரஸ்ஸல்ஸ்கிரிப்பன் , ( 4 ) பீல்ட்ஸ்பா 
னியல் , ( 5 ) புல்டெரியர் , ( 6 ) எஸ்கிமோ 
நாய் , ( 7 ) பக் , ( 8) ஸ்மூத்பாக்டெரியர் , 
( 9 ) கிரேட்டேன் , ( 10 ) பிளாக்ரிட்ரைவர் , 
( 11 ) பீகில்ஹவுண்ட் , ( 12 ) பாஸ்ட்ஹவு 
ண்ட் , ( 13 ) கால்வி , ( 14 ) ஒடர்ஹவுண்ட் , 
( 15 ) மாஸ்டிப் , ( 16 ) புல்டாக் , ( 17 ) கில 
சார்லஸ்பானியல் , ( 18 ) ஸ்காட்ச்டெரியர் , 
( 19 ) விப்பெட் , (20) நியூபவுண்லண்ட் 
நாய் , ( 21 ) ஸ்காட்ச்டீர்ஹவுண்ட் , ( 22 ) 
ஸெயிண்ட்பெர்னார்ட் , (23 ) ஐரிஷ்டெரி 
யர் , ( 24 ) பிரெஞ்ச்புல்டாக் , ( 25 ) டாச் 
சண்ட் , ( 26 ) சௌ , ( 27 ) பெகினீஸ் , 
( 28 ) யார்க்ஷையர்டெரியர் , ( 29 ) களம் 
பர்ஸ்பானியல் , (30 ) டால்மரடியன் , ( 31 ) 
பாயின்டர் , ( 32 ) பாக்ஸ்ஹவுண்ட் , ( 33 ) 
ஸெட்டர் , ( 34 ) கிரேஹவுண்ட் , ( 35 ) 
ப்ளட்ஹவுண்ட் , ( 36 ) பாஸ்டன்டெரியர் , 
( 37 ) பொமரானியன் , ( 38) ஸ்கிப்பெர்க், 
(39 ) இங்கிலிஷ்ஷிப்டாக், ( 40 ) எயிரிடேல் 
டெரியர் , ( 41 ) ரஷ்யன்போர்ஸோயி , ( 42 ) 
பிரெஞ்ச்கார்டெட்பூடில் , 
8. காட்டு நாய் 

இது நாயை ஒத்த 
பிராணி . இது , எல்லாத் தேச காடுகளிலும் 
உண்டு , 

இது புதர் , மலைகளிலிருந்து இர 
வில் இரைதேடத் தொடங்கித் தம்மில் சில 
வெளியில் காவற்காத்துச் சில மிருகங்க 
ளைப் புதரிலிருந்து வெளிப்படுத்தி வேட் 
டையாடும் . 

தப்பினவற்றை வெளியில் 
காவலிருக்கும் நாய்கள் கொன்றருந்தும் , 
இந் நாய்கள் உருவத்தில் சிறியவை ஆயி 
னும் புலி , சிங்கம் முதலியவற்றையும் 
எதிர்க்கும் . 


நாய்கள் 


07 


நாய்கள் - சியாமம் , சபளம் இவை யிரண் 
டும் யமபுரஞ் செல்வோரைத் தடுக்கும் 
நாய்கள் . உலகத்தவர் நாய்களுக்குப் பலி 
யிடின் யமவேதனையினின்று நீங்குவர் . 
நாய்க் இது அரசசேநாபதிகளுக்குப் பட் 
டப் பெயர் . இது தற்காலம் , பிள்ளைகள் , 
இருளர் , வேடர் , பலிஜர், கவரைகள் , முத் 
திலியர் , ஒட்டன் , தோட்டியன் , உப்பிலி 
யன் முதலியவர்களுக்குப் பட்டப்பெயரா 
யிருக்கிறது . ( தர்ஸ்டன் 
நாய்ச்சியார் திருக்கோலம் - இலக்ஷமி 
தேவி தன்னினும் அழகு வாய்ந் தார் 
இல்லையென்று செருக்குக் கொண்ட கால 
த்து அவளது வீறு அடக்கத் திருமால் 
எடுத்த ஜகன் மோகினி திருவுரு. 
நாரசிங்கம் 

உபபுராணத் தொன்று , 
நாரதம் - ஒரு தீர்த்தம். 

, 
நாரதர் - 1. பிரமன் புத்திரர் , இவர் கையி 
லிருப்பது மகதியாழ் . இவர் தக்ஷன்குமா 
ராகிய அரியசுவர்கள், சபள சுவர்களுக்கு 
ஞானோபதேசஞ் செய்து ஞானிகளாக்கின 
மையால் தக்ஷனால் நிலையிலாது திரியச் 
சபிக்கப்பட்டவர் . வந்தை முதலியவர் . 
முதலையாகச் சாபம் பெற்று எந்தத் தீர்த் 
தத்தில் அடையலாமென் றெண்ணி யிருந் 
தபோது தோன்றித் தென் சமுத்திரக் 
கரையிலுள்ள தீர்த்தங்களைக் கூறி மறைந் 


11. தருமருக்குத் தீர்த்தமகிமை கூறி 
யவர் . 

12. மேருவின் தன்மையை விந்தமலைக் 
குக் கறி விர் தமடைந்த இறுமாப்பைக் 
கண்டவர் . 

13. அசுபதியெனும் மத்திர தேசாதி 
பதிக்குச் சாவித்திரி விரதம் கற்பித்தவர். 

14. அசுபதிக்குச் சத்தியவான் குண 
முதலிய கூறியவர் , சாவித்திரிக்கு உப 
தேச மளித்தவர் . 

15. பாகவதத்தை வியாசருக்கு உப 
தேசித்தவர் . 

16. துருவனுக்குத் தத்துவ முபதேசித் 
தவர் , 

17. பிராசீன பர்கியிடஞ் சென்று நீ 
செய்த கர்மத்தால் சகப்பிராப்தி இல்லை 
யென்று துறவடையக் கூறியவர் . 

18. இவர் பிரமபுத்திரர்களை வஞ்சித் 
துத் தவசிகளாக்கினதால் பிரமன் இவ 
ரைப் பல பெண்களைப் புணர்ந்து காமு 
கராயிருக்கச் சபித்தனர் . இவர் பிரமாவை 
நோக்கி நிரபராதியாகிய என்னைச் சபித்த 
தால் உன் மந்திரங்கள் உலகத்தில் பலிக் 
காமலிருக்க, மூன்று கற்பம் வரை நீ 
அபூஜ்யனாகுக எனச் சபித்து நாரதர் உப 
பர்க்கணன் எனும் கந்தருவனாய்ப் பிறந்து 
தவஞ் செய்கையில் சில காந்தருவ ஸ்திரீ 
கள் இவரைக்கண்டு மோகித்து அவ்வுடலை 
விட்டுச் சத்ரரதன் குமரிகளாய் இவரை 
மணந்தனர் . இவர் ஒருநாள் பிரமன் 
சபைக்குச் சென்று அவ்விடம் நடித்துக் 
கொண்டிருந்த அரம்பையைக் கண்டு ரே 
தஸை விட்டனர் . இவரது சித்த சப்லத் 
தைக் கண்ட பிரமனிவரை மனிதராகப் 
பிறக்கச் சபித்தனன் . ( பிரம்மகை வர்த் 
தம் . ) உபபர்க்கணன் தேவியரில் சிறந்த 
வள் , மாலாவதி . இவர் பிறந்த காலத்து 
மழையில்லாதிருந்தது . இவர் பிறந்தவுடன் 
நாரமாகிய மழை வருஷித்ததால் நாரதர் 
என்று பெயருண்டாயிற்று, பின்னும் 
இவர் தம்மோடு கூடியிருந்த சிறுவர்களு 
க்கு நாரம் என்னும் ஞானத்தை உபதே 
சித்ததால் இப்பெயர் பெற்றனர் . நாரதன் 
எனும் நாமம்பூண்ட காச்யப முனிவன் 
அநுக்ரகத்தால் பிறந்தமையின் இப்பெய 
ருண்டாயிற்று . (பிரம்மகை வர்த்தம் ). 
இவர் சூத்ர யோனிஜராகிய நாரதர் . 
பிரம்ம புத்திரராகிய நாரதர் பிரமனது 
கண்டத்திலிருந்து அநேக நார் பிறந்தமை 


தனர் , 


2. ( க 000 ) , வருஷம் பிரமசபையைக் 
காணத் தவஞ் செய்தவர் . 

3. தருமபுத்திரனை இராசசூய யாகஞ் 
செய்யத் தூண்டிவிட்டவர் . 

4. விசுவாநரனுக்கு உன் குமாரனாகிய 
அக்னி ( கட்) வயதில் இடிவிழுந்து சாவான் 
எனக் கூறியவர் . 

5. கம்சனுக்குக் கிருஷணன் முதலி 
யோர் உற்பத்தி கூறியவர் . 

6. நரகாசுரனாற் சிறையிடப்பட்ட கன் 
னிகைக்கு முன் தோன்றி நீங்கள் கண்ண 
னால் சிறைநீக்கப் படுவீர் என்றனர். 

7. பாண்டவர் காட்டிற் கேகியபின் , 
திருதராட்டிரனுக்குக் குலநாசங் கூறியவர் . 

8. துரியோதனனுக்கு அருச்சுநன் தவ 
நிலை குறிப்பித்தவர் . 

9. தமயந்தியின் சுயம்வரத்தைத் தே 
வேந்திரனுக்குத் தெரிவித்தவர் . 

10. உன்னைப்போல் உயர்ந்தமலை உல 
கத்தில் இல்லையென்று மேருவைப் புகழ்ந் 
தவர் . 


சாரதிர் 


968 


நாரதர் 


யால் அக்கண்டம் நரதம் எனப்படும் , அந்த 
நாதமாகிய கண்டத்தில் இவர் பிறந்தபடி 
யால் நாரதர் எனப்பட்டனர் . 

19. பிரதேசுக்களுக்கு ஞானோபதேசஞ் 
செய்தவர் , இவர் ஒரு கற்பத்தில் உப 
பிரமணன் எனுங் காந்தருவனா யிருந்து 
நவப்பிரசாபதிகள் சத்திரயாகஞ் செய்கை 
யில் கானஞ்செய்ய இவரை 

அவர்கள் 
அழைத்த காலத்துச் சென்று கானஞ் 
செய்து அவ்விடத்துத் தம்மோடுவந்த காந் 
தருவப் பெண்களைக் கண்டு 

காமாதுர் 
பாய்க் கூடியிருக்கப் பிரசாபதிகள் குத் 
திரராகச் சபித்தனர் . அவ்வகை பிறந்து 
பிரம்மஞானிகளுக்குப் பணிசெய்து மறு 
ஜன்மத்தில் பிரமனுக்கு மானஸபுத்திர 
ராய்ப் பிறந்தனர் . இவர் தக்ஷப்பிரசாபதி 
புத்திரருக்குப் பொருளுண்மை யுபதேசி 
த்து அவர்களைத் திருப்பின தால் அந்தத் 
தக்ஷப்பிரசாபதியால் நிலையிலாது திரிய 
வும் , மனைவி புத்திரர் இல்லாதிருக்கவும் 
சாபமேற்றனர் . இவர் நைட்டிகப்பிரமசரி 
யம் அநுட்டித்த ஊர்த்தரே தஸான இருடி . 

20 , பிரகலா தன் கருவி லிருக்கையில் 
ஈராயணமந்திரம் உபதேசித்தவர் . 

21. மணிக்கிரீவனை விருக்ஷமாகச் சபித் 
தவர். 

22. இரண்யகசிபின் தேவியைச் சிறை 
கொண்ட இந்திரனுக்கு ஞான உபதேசஞ் 
செய்து நீக்கியவர் . 

23. திரிமூர்த்திகளும் எழுந்தருளியிரு 
க்கையில் பொதுவில் நமஸ்கரித்து உத்தம 
தேவருக்கென்று கலகம் விளைவித்தவர் . 

24 , பெண்ணுருவடைந்து கண்ணனைப் 
புணர்ந்து பிரபவாதி வருஷங்களைப் பெற் 
றவர் , 

25. வாயுவிற்கும் ஆதிசேடனுக்கும் நட 
ந்த யுத்தத்தில் ஆதிசேடனிடஞ் சென்று 
இசைவாசித்துச் சேடனைத் தம்வசப்படுத் 
தித் தலை யெடுக்கச்செய்து வாயுவிற்கு 
வெற்றியளித்தவர் . (காஞ்சிபுராணம் .) 

26. சித்திர கேதுவென்னும் சூரசேக 
தேசத்தரசனுக்கு ஞானோபதேசஞ் செய்து 
துக்கரிவாரணஞ்செய்தவர் . 

27. தேவாசுர் தொந்த யுத்தத்தில் இரு 
வரையுஞ் சமாதானப்படுத்தி நிலைக்கனுப் 
பினவர் . 

28. அரிச்சந்திரனுக்குப் புத்திர உற் 
பத்தி நிமித்தம் வருணமந்திரம் உபதேசித் 
துப் புத்திரப்பேறு அளித்தவர் . 


29. இவர் பஞ்சபாரதியமென ஒருகால் 
செய்தனராம் . 

30, தருமருக்குச் சிசுபாலன் பர்வநிலை 
கூறியவர் . 

31. இவர் தேவேந்திரன் சபையில் புரூ 
ரவச சரியையைக் கானஞ்செய்ய உருவசி 
கேட்டுப் புரூரவசவிடம் மோகங்கொண்டு 
புரூரவசுவை அடைந்தாள் . 

32 , சம்சனிடஞ்சென்று கண்ணன் வசு 
தேவருக்குத் தேவகியிடம் பிறந்தவர் 
என்று உண்மை கூறியவர் . 

33. கண்ணனிடஞ்சென்று உற்பாதங் 
கறிக் களித்தவர் . 

34. மாயாவதியிடஞ் சென்று பிரத்தி 
யும்நன் முன்பிறப்புணர்த்திப் பிரத்தியும் 
நனை மணக்கச்செய்தவர் . 

மீண்டும் துவா 
ரகைசென்று பிரத்தியும்கன் மாயாவதி 
இவர்களின் பூர்வோத்திரங் கூறியவர். 

35. கிருஷ்ணமூர்த்தியிடத்துப் பாரிசா 
தமலர்கொடுத்து அதைக் கண்ணன் உரு 
க்குமணிக்குக் கொடுத்ததைக்கண்டு வந்து 
சத்தியபாமைக்கு அறிவித்துச் சத்தியபா 
மைக்கும் கண்ணனுக்கும் ஊடல் உண் 
டாக்கியவர் . 

36. கண்ணன் முதலியவர்க்கு அநிருத் 
தன் இருக்கை கூறியவர் . 

37. கண்ணனது சர்வவியாபகங்கண்டு 
துதித்தவர் . 

38. நாராயணருஷியிடம் தத்துவங்கே 
ட்டு வியாசமுனிவர்க்குக் கூறியவர் . 

39. சிரஞ்சயனுக்குப் புத்திரப் பேறு 
அருளிச்செய்தவர் . 

40 , திரிபுராதிகளை அழிக்கப் புத்தர் 
உருக்கொண்ட விஷ்ணுவிற்குச் சீடராய்ச் 
சென்றவர் . 

41. சுவர்ணடீ எனும் குழந்தை இறந்த 
காலத்துத் தந்தைக்கு உறுதிகூறி இறந்த 
பிள்ளையை யமனிடத்துச் சென்று மீட்டு 
அளித்தவர் . 

42. பஞ்சசூடையால் பெண் பிறப்பு 
இழிவெனச் சொல்லக் கேட்டவர் . 

43. மருத்துவிற்குச் சமவர்த்தனரால் 
யாகம் முடிக்கக் கற்பித்தவர். 

44. பாண்டவர்க்குத் திருதராட்டிரன் 
காந்தாரி குந்திசஞ்சயன் இவர்கள் தாங்கள் 
இருந்த வனம்விட்டு வேறு வனஞ்சென்று 
மூங்கிற்றீயில்பட்டு இறந்ததைத் தெரிவித் 


தவர் . 


45. தருமனைச் சுவர்க்கத்திற் கண்டவர் . 


நாரதர் 


989 


நாரதர் 


46. தக்கன் வேள்வியை உமைக்குத் 
தெரிவித்தவர் . 

47. திருமால் சந்நிதானத்துத் தும்புரு 
முதலியோர் ஒருகால் பாடப் பார்க்கச்செ 
ன்ற நாரதரை விஷ்ணுகணங்கள் துரத்த 
வெட்கி யாழ்கற்கத் திருமாலை நோக்கித் 
தவம்புரியத் திருமால் அசரீரியாய்க் கான 
விந்து விடல் கற்கவென அதைக்கேட்டு 
கானவிந்துவிடக் கற்று அமையாது தும் 
புருவிடங்கற்று அமையாது சாம்பவதியி 
னிடத்துப் பூரணமாய் யாழ்கற்றவர். 
48. அம்பரீஷன் குமரியாகிய சிரீமதி 
யைவிரும்பி அரசனைக்கேட்க அம்பரீஷன் 
பருவ தரிஷியும் விரும்பினபடியால் உங்க 
ளிருவரில் கன்னிகையாருக்கு மாலை யிடு 
வளோ அவர் கொள்கவென முனிவர் 
மணமாலைகாலத்துப் பருவதனுக்குக் குர 
ங்கு முகமாகவெனச் செய்து தாம் மண 
மண்டபம்வரப் பருவதரிஷியும் அவ்வாறு 
நாரதரைச்செய்து மணமண்டபம்வர இரு 
வரும் குரங்கு முகமாயிருக்க இருவருக்கும் 
நடுவில் விஷ்ணு தோன்றினர் . அப்பெண் 
விஷ்ணுவை மாலையிட்டனள் . நாரதர் அம் 
பரீஷனிடம் வந்து கோபிக்க அம்பரீஷ 
னிடமிருந்து ஆழி துரத்த விஷ்ணுவால் 
ரமிக்கப்பட்டு மாயஞ்செய்த விஷ்ணு 
வைத் துதியாதிருந்தவர் . 

49. இராவணன் திக்குவிஜயஞ்செய்து 
வருகையில் தோன்றி அவனை இது யம 
புரம்போம் வழியெனத் தூண்டி யமனுக் 
கும் இராவணன் வருகையைத் தெரிவித் 
தவர் , 

50. சராசந்தனிடம் அடைபட்ட அர 
சர் செய்தியைக் கண்ணனுக்குக் கூறி அர 
சரை மீட்பித்தவர் . 

51. தக்கன் சிவத்தைநோக்கி வேள்வி 
செய்வதைச் சிவமூர்த்திக்கு அறிவித்தவர் . 

52. இருவரும் பர்வதரென்னும் உடன் 
பிறந்தாள் குமாரும் ஒருவருக்கொருவர் 
மனோவிருத்தியில் எப்படி நேருகிறதோ 
அதனை மறைக்கக் கூடாதென்று பூப்பிர 
தக்ஷணஞ் செய்ய வந்து கார்காலத்தில் சஞ் 
சயதேசத் தரசனிடந் தங்க அவ்வரசனிவ் 
விருடிக ளிருவரையும் வரவேற்றுத் தன் 
குமரி தமயந்தியை அவர்களுக்குப் பணி 
செய்யக் கட்டளையிட்டான் , 

அவ்வாறு 
தமயந்தி பணிசெய்து வருகையில் இவள் 
நாரதரின் மகதியாழின் இசைவயப்பட்டு 
நாரதரிடம் அதிக அன்புவைத்துத் தன்னை 

123 


அவ்வாறு நடத்தாதிருத்தலை அறிந்த பகு 
வதர் இவரைக் காரணங்கேட்க இவர் 
உருது தாமதித்தலால் இவரைக் குரங்கு 
முகமாகுக எனச்சபித்தனர் . நாரதரும் 
சொற்ப குற்றத்திற்கு இவ்வகைச் சபித்த 
தால் நீ சவர்க்கவாச மொழிந்து மிருத்யு 
லோகவாசியாக எனச்சபித்தனர். பின் 
தமயந்திக்குத் தந்தை மணஞ் செய்விக்க 
எண்ணி நாயகனைத் தேசிகையில் தமயந்தி 
நாரதரொழிந்த மற்றவர்களை மணக்கேன் 
எனத் தாயாகிய சைதையும் தந்தையும் 
குரங்கு முகனாகிய இருடிக்கோ வாழ்க் 
கைப்பட வுள்ளாயென்று பலவாறு தமிக்க 
வுல் கேளாது நார தரை மணந்தனள் . பின் 
நாரதமுனிவர் மனங்குன்றி அவ்விடமிரு 
ந்த காலத்தில் பர்வதர் அவ்விடம்வர நார 
தர் எதிர்கொண்பேசரிக்கத் தமயந்தியை 
யெண்ணி இரக்கமுற்று நன்முகமடைய 
நாரதருக்குக்கூற இவரும் பிரதியாய்ச் சுவர் 
க்க சஞ்சாரஞ்செய்ய வசந் தந்தனர் . ( தே 
பாகவதம் .) 

53. ஒருகாலத்து இவர் ஸ்வேதத்வீபத் 
தில் விஷ்ணுவைக் காணச் சென்றனர் . 
அப்போது அவருடனிருந்த லஷ்மிமறைய 
இவர் நான் இருடியாய் மாயையை வென் 
றிருக்க என்னைக்கண்டு லஷ்மி மறையக் 
காரணமென்ன என்ன விஷ்ணுமாயை 
எவரையும் விடாதென்ன இவர் அம்மா 
யையை எனக்கு அறிவிக்க வேண்டு 
மென வேண்ட விஷ்ணு இவரை உட 
னழைத்துச் சென்று கன்யா குப்ஜமென் 
னும் பட்டணத்தருகில் ஒரு சிங்கார வன 
த்திலுள்ள தடாகத்தில் இவரை ஸ்நானஞ் 
செய்யும்படி கூற அவ்வாறே இவர் தமது 
மகதியாழை வைத்துவிட்டு ஸ்நானஞ்செ 
ய்து கரையேறு தலும் ஒரு திவ்யமான 
பெண்ணுரு வடைந்தனர் . விஷ்ணுவோ 
யாழைக் கையிற்கொண்டு மறைந்தனர் . 
இவ்வாறு நாரதர் பெண்ணுருக் கொண்டி 
ருக்கையில் அவ்வழிவந்த தாலத்துவஜன் 
எனும் அரசனிவரைக் கண்டு காமுற்றுத் 
தன்னகரங்கொண்டு சென்று மணந்தனன் . 
இவருக்கு அவனிடம் பன்னிரண்டு குமார் 
பிறந்து அக்குமார் பாணிக்கிரகணஞ் 
செய்துகொண்டு அவர்களுக்குப் பல கும 
ரர்கள் பிறக்க அவர்களைக்கண்டு களித்துத் 
தமது பூர்வநிலை இதுவென்று அறியாம 
லிருக்கையில் வேற்றரசன் தாலத்துவச 
னோடு யுத்தத்திற்கு வந்து போர்செய்து 


நாரதர் 


910 


நாராயணர் 


அவன் குமார்களையும் போன்மார்களையும் 62. சுகருக்கு ஞானோபதேசஞ் செய்து 
கொல்ல இவர் விசனமடைந்து இருக்கை தந்தையினின்று நீக்கியவர் . 
யில் விஷ்ணு விருத்த வேதியராய் வந்து நாரதன் - 1. விஸ்வாமித்திர புத்திரன் . 
தேற்றி அவ்விடமிருந்த தடாகத்தில் மூழ் 2. கசியபர்பாரியையிடத்துப்பிறந்தவர் . 
கச் சொல்ல இவர் மூழ்கவும் புருஷவுருக் நாரதி - விஸ்வாமித்திர புத்திரன் . 
கொண்டு தம் எதிரில் வீணைகொண்டு நிற் நாரதீய புராணம் இது (உடு , 000 ) கிரந் 
ம் விஷ்ணுவை நோக்கித் தமக்கு இந்த தங்களுடையது . விஷ்ணு துதி . விஷ்ணு 
உரு இவரால் வந்ததென்று சிந்தித்திருக் வின் ஆராதனைக்குரிய புண்ணியகாலம் 
கையில் நாம் போகலாம் வா என்று அழைக் துருவர் , பிரகலாதர் சரிதை மோகினியின் 
கத் தமக்குப் பெண்ணுருவமும் ஆண் சரிதை முதலியவற்றைத் தெரிவிக்கும் . 
உருவமும் வந்ததற்குக் காரணமறியாமற் நாராயணகண்டர் - சித்தாந் தசாராவலி யெ 
போயினர் . இவர் பெண்ணாய்ப் பன்னி னும் சைவசாத்திர உரையாசிரியர் . 
ரண்டு வருஷ மிருந்தபோது பிறந்த பல நாராயணகிரி - திருவேங்கடம் . 
பின்ளைகள் வீரவன்மன் , சுதன்மன் முதவி நாராயணகோபாலர் -- கிருஷ்ணனுக்குச் 
யோர் . 

சமானமான வலியுள்ளார் . அருச்சுனனால் 
54 , பிரமவிஷ்ணுக்கள் தாம் பரமென்று பாரதயுத்தத்திற் கொலையுண்டவர் . 
யுத்தஞ் செய்தகாலத்துச் சிவத்தினுண்மை நாராயணசரஸ ஒரு தீர்த்தம் . இதன் 
கூறியவர் . 

கரையில் தக்ஷன்புதல்வர் தவம்புரிந்து 
55. சூரபன்மனுக்குப் பயந்து இந்திரன் இஷ்டசித்தி பெற்றனர். 
ஒளித்தகாலத்துச் சயந்தனுக்கு உறுதி நாராயணசுவாமீ - கடுவையெனும் ஊரி 
கூறியவர் . 

னன் . தமிழில் விதானமாலை நூலாசிரியன் . 
56. அகத்தியர் கமண்டலத்திருந்த கா நாராயணதாசர் - ஒரு தமிழ்க் கவிஞர் . 
விரியை இந்திரனிடத்துக் கூறி விநாயக திருவெவ்வளூர் அந்தாதி இயற்றியவர். 
சால் கவிழ்க்கச் செய்தவர் . 

நாராயணதாசன் நாராயணச சுகம் பாடிய 
57. இவர் ஒரு யாகஞ்செய்ய அதில் ஒரு புலவன் . 
ஒரு ஆபிெறந்தது . அதனைக் குமாரக்கட நாராயணபாரதி தொண்டை நாட்டில் 
வுள் வாகனமாகப் பெற்றனர் . 

வெண்ணெயென்னும் ஊரிற்பிறந்த பிராம 
58. கிருத்திகா விரதம் விநாயகரிடம் ணர் . இவர் மணவாள நாராயணனென் 
போதிக்கப் பெற்றுச் சத்தருஷிகளினும் னும் பிரபுவை முன்னிட்டுத் திருவேங்கட 
மேலாம்பதம் பெற்றனர் . 

சதகமென்னும் மணவாள நாராயணசதகம் 
59. சம்புவன் தவஞ்செய்வதை இராம பாடியவர் . முத்தாரையர் குமார் . 
மூர்த்திக்கு அறிவித்தவர் . 

நாராயணமுதலியார் தொண்டை நாட்டிற் 
60. இவர் கங்கையைப் பணியாது செ கூவமெனும் ஊரிலிருந்து தானிருக்கும் 
ன்று அக் கரையில் நிஷ்டைகூடி யிருக் ஊரைக் கடலென்று பாடிய புலவனுக்குப் 
தனர் . அவ்வகை இருக்கையில் கங்கை பொன்மீன்செய்து கொடுத்துக் கவிபெற் 
நம்மைப் பணியாது சென்றனன் எனப் றவர் . இவர் மரண காலத்து ஒரு புலவர் 
பெருகிவர அதை இவர் அறியாதிருந்தனர் . “ இடுவோர் சிறிதிங்கிரப்போர் பெரிது , 
அப்போது அவ்விடம் வந்திருந்த யானை கெடுவாய் நமனே கெடுவாய் - படுபாவி , 
அக்கங்கை நீரைவாரி யிறைத்து அறிவித் கூவத்துநாரணனைக் கொன்றாயே கற்ப 
தது . நாரதர் கங்கையின் வீறைக் கண்டு கப்பூங், காவெட்டலாமோகரிக்கு என்று 
மந்திரத்தால் அதைத் தம்பிக்கச் செய் பாடிச்சென்றனர் . 
தனர் . 

நாராயணருஷி -1. திருவேங்கடத்தில் தவஞ் 
61. சிருஞ்சயனிடஞ் சென்று அவன் செய்து சித்திபெற்ற இருடி , 
குமரியாகிய சுகுமாரியை மணக்க எண்ணி 2 விஷ்ணுவினம்சாவதாரங்களில் ஒரு 
யிருக்கையில் இவர் தங்கை குமரனாகிய வர் . இவர் ஆன்மாக்களுக்குஞானோபதேசஞ் 
பர்வதன் இளைத்துப் போதலைக் கேட்கச் செய்யும் பொருட்டு இவ்வுருத்தாங்கினர் . 
சொல்லாதிருத்தல்கண்டு குரங்கு ஆக என நாசாயணர் ருத்ர நாராயணப் போரில் 
இவரைச் சபிக்க இவர் சுரலோகம் போகா ருத்ரர் நாராயணர்மீது சூலத்தையெறிய 
திருக்க என அவனைச் சபித்தவர் . 

அது பட்டவிடம் ஸ்ரீவர்கம் ஆயிற்று . ருத் 


நாராயணன் 


SI 


நாரைகள் 


யவை . 


ரரை நாராயணர் கழுத்தில் பிடிக்க அவர் என்னும் பெயர் கொண்ட தீர்த்தங்கள் 
பிடித்த இடம் நீலகண்டமாயிற்று , (பார - இதில் இருக்கும் . இதில் நந்தை , ஸ te , 
சாந்தி பர்வம் .) 

ஸௌாபேயி , லதை , வஸை எனும் சார் 
நாராயணன் 

திருமாலுக்குள்ள திருநாமங் தருவப்பெண்கள் ஒரு இருடி சாபத்தால் 
களில் முதன்மையானது . இதுவே ( நாரா முதலைகளாயிருந்தனர் . இவர்கள் அருச் 
யணநம ) எனும் திருமந்திரம் . நாரம் என் சுநனால் சாபம் நீங்கினர் . 
றால் சலம் , அதனை இடமாகக்கொண்டவர் நாரின் வகை - நார் என்பது செடிகளினி 
ஆதலின் இவர்க்கு இத்திருநாமம் உண்டா ன்று எடுக்கப்படுவது. சணல் , கற்றாழை , 
யிற்று . இந்தமந்திரம் பிரணவசகிதமாய் பனை , தென்னை முதலியவற்றின் தன், 
அஷ்டாக்ஷரம் எனப்படும் . இது எட்டுத் மட்டை இவற்றைத் தண்ணீரில் ஊறவிட் 
திரு அக்ஷரமும் , மூன்று பதமுமாய் இருக் டெடுத்து அடித்துச் சுத்தம் செய்தி கயிறு 
கும் , மூன்று பதமும் மூன்று பொருள் திரிப்பர் . 
களைச் சொல்லும் . அதாவது சேஷத்வம் , நாரீகவசன் - மூலகனுக்கு ஒரு பெயர் , 
பார தந்தர்யம் , கைங்கர்யமுமாம் . இதில் பாசிராமர் அரசர்களைக் கொலை செய்த 
முதற்பதம் , எகாக்ஷரமான 

பிரணவம். காலத்துப் பெண்கள் இவனைக் கவசம் 
இது வேதசாரம் . அதாவது வேதங்கள் போற் காத்ததலால் இவனுக்கு இப்பெயர் 
ஒவ்வொன்றற்கும் ஒவ்வொரு அக்ஷரமாக கிடைத்தது , மூலகனைக் காண்க . ( பாக 
எடுத்தது . இதன் பெருமையினை விரிக் வதம் . ) 
கிற்பெருகும் . இதுநிற்க நாராயணபதம் நாரைகள் - இவை கொக்கினத்தில் பெரி 
நாரங்களுக்கு அயனமென்றபடி , நாரங்க 

இவ்வினத்தில் பல வேறுபாடுகள் 
ளாவன , நித்தியவஸ்துக்களுடைய திரள் . உண்டு . இவைகளுக்குச் சழுத்தும் , மூக் 
அவையாவன ஜ்ஞாநாநந்தா மலத்வாதி கும் , காலும் மிகநீளம் . உடல் சற்றுப் 
களும் , ஞானசக்தியாதிகளும் , வாத்ஸல்ய பருத்தது . காலும் மூக்கும் மஞ்சள் கலந்த 
ஸௌசீல்யாதிகளும் , திருமேனியும் , காந்தி செந்நிறம் . உடம்பு வெண்மை முதலிய 
ஸளகுமா ராதிகளும் , திவ்ய பூஷணங் பலநிறம் . இவ்வினத்தில் ஐரோப்பாவின் 
களும், திவ்யாயு தங்களும் , பெரிய பிராட் வடபாகத்தில் ஒரு இனம் உண்டு, இ 
டியார் தொடக்கமான நாய்ச்சிமார்களும் , வினத்திற்குத் 

தலையிலும் கழுத்திலும் 
நித்தியஜூரிகளும் , சத்ர சாமராதிகளும் , கொண்டையும் தாடியுமுண்டு. அவற்றி 
திருவாசல் காக்கும் முதலிகளும் , கணா லுள்ள சிறகுகள் சுருண்டிருக்கும் . இதன் 
பரும் , முக்தரும் , பரமாகாசமும் , பாக்ருதி தலைப்பக்கம் கறுத்தும் , முதுகு மாம்பல்கிற 
யும் , பத்தாத்மாக்களும் காலமும் , மகதாதி மாயும் , வயிறு வெண்மையாயு மிருக்கும் . 
விகாரங்களும் , அண்டங்களும் , அண்டல் கழுத்தில் சிற்றிறகுகள் புள்ளியுடன் வழு 
கட்குட்பட்ட தேவாதி பதார்த்தங்களும் , வழுப்பாயுள்ளன. இவை நின்றபடி தூங் 
ஆம் . அயனமென்றது இவற்றிற்கு ஆச் கும் . தூங்குகையில் சில காவல்புரிகின்றன . 
ரயமென்றபடி , அங்கனம் அன்றி இவை , நெடுங்கால்நாரை - இது நீண்ட கால் 
தம்மை ஆச்ரயமாக வுடையன என்னலு களை யுடையதாதலால் இப்பெயர் பெற் 
மாம் . ஆய என்கிறபதத்தால் எல்லா அடி றது , தலை கறுப்பு , முதுகுப்பக்கம் செவப் 
மைகளும் , செய்யவேண்டுமென்று அபே புக்கலந்த சாம்பல் நிறம் , இதன் காலக 
க்ஷிக்கிறது . நமஸ்ஸாலே நாம் வழுவில்லா ளும் அலகும் செங்கிறம் , இதன் மூக்கு 
அடிமை செய்யவேண்டும் என்கிற பிரார் கீழ்நோக்கி வளைந்திருக்கிறது . இவை 
த்தனையைக் காட்டுகிறது . இன்னும் இந்த மீன்களையும் தளிர்களையுந் தின்கின்றன , 
மகாமந்திரத்தின் பெருமையை விரிந்த இதன் கால்கள் தோலடிகள் . இவை 
நூல்களிற் காண்க . 

2 , 3 அடி தண்ணீரிலும் நடந்து சென்று 
நாராயணி சத்தமாதர்களில் ஒருத்தி . இரைதேடும் . இது தூங்கும்போது ஒரு 
நாரி - 1. மேருதேவியின் பெண் . குருவின் காலை மடக்கிக்கொண்டும் , கழுத்தை வளை 
பாரி . 

த்து உடலில் சுற்றிக்கொள்ளும் . இது 
2. தகூன்பெண் . புலத்தியன் தேவி . மெதுவாய்ப் பறக்கும். வருஷத்திற் 
நாரி தீர்த்தம் - காரண்டவம் , ஸௌபத்ரம் , கொருமுறை 2 முட்டைகளிட்டுக் குஞ்சு 
பிரசஸங்கம , பௌலோமம் , பாரத்வாசம் பொரிக்கும் . 


நார்ப் பொருள்கள் 


நாவில் உண்டாம் ரோகம் 


சாடிப்பை நாரை - இது தென் ஆபிரிகா முதலிய இடங்களில் பயிரிடப்படுகிறது . 
சண்டத்தின் மேற்குக்கரை நீர் நிலைகளில் இதன் நாரினால் உறுதியான கான்வாஸ் 
வசிப்பவை . இது 5 , 6 அடிகள் உயரம் , கள் , கப்பற் பாய்கள் , மெல்லிய கயிறுகள் 
இரக்குத் தூரமாகப் பறப்பதற்கான இறக் மற்றும் பல செய்யப்படுகின்றன . 
சைகளுண்டு . இவ்வின தணிற்குக் கழுத் காசருக்கனார் - இச்செடி இந்தியாவின் 
இப்பக்கத்தில் ஒரு தோற்பை தொங்கு வடபாகங்களில் பயிரிடப்படுகிறது . இது 
இந்து . அப்பையின் மேற்பாகம் இரத்தம் 12 , 14 அடி உயரம் வளரும் , இதன் நாரி 
போற் சிவந்து பளபளப்பா யிருக்கிறது . னால் கோணிகள் நெய்வர் . 
இது அங்காட்டாசால் வளர்க்கப்பட்டு வீட் தென்னை , பனை - இவற்றின் நாரினால் 
டில் அவர்களுடன் உலாவுகிறது . 

கயிறுகள் பின்னுவார்கள் , 
நெடுங்கழுத்து நாரை - இது அமெரிக்கா தாலடியார் - 1. இது சைாமுனிவர்களால் 
கண்ட வாசி . இதன் கால்கள் 11 அக்கு இயற்றப்பட்ட நீதி நூல் , சங்க மருவிய 
லம் உயாம் , இதன் தோலகன்ற பாதங்களி பதினெண்கீழ் கணக்கினுள் ஒன்று . நா 
துள்ள விரல்கள் 3 அங்குல நீளம் , உடல் னூறு வெண்பாக்களை யுடையது . பதும் 
1 அடி கனம் , இதன் கழுத்துப் பருத்து னார் என்பவர் இவைகளை முப்பாலாய் நாற் 
8,9 அடிகள் நீளத்திற்குப் பாம்பைப்போல் பது அதிகாரங்களாகப் பகுத்து உரையும் 
நீண்டிருக்கிறது . இதில் பெண்பறவை இயற்றினர் . கடவுள் வாழ்த்தும் அவரே 
கழுத்து முதல் வால்வரை 5 , 6 அடிகள் இயற்றியதென்பர். 
நீலமும் , ஆண் பறவை 8 , 10 அடிகள் நாலாயிரக்கோவை - காங்கேய முதலியார் 
சீளமும் இருக்கின்றன. மூக்குக் கூர்மை மீது ஒட்டக்கூத்தர் பாடிய கோவைப் பிர 
யாய் 4 அங்குலம் நீளம் , வாயினுட்புறத் பந்தம் . 
தில் கரிய சிறு பற்களுண்டு . இதன் நாலுகவிப்பெருமாள் திருமங்கை மன் 
மேல்மூக்குக் கருமை , சீழ்மூக்கு மஞ்சள் னன் பட்டப்பெயர் . 
நிறம் . இதன் வாய் கன்ணுக்குப் பின் நாலூரச்சான்- ஒரு வைஷ்ணவர் சோழ 
புறம் வரையில் ரீண்டிருக்கிறது 

னுக்கு மந்திரியென்பர் . 
பர்ப்பொருள்கள் - சணல் - ( Elar ) இது நாலூராச்சான் பிள்ளை - திருவாய்மொழிப் 
ஒருவித வருவார்தாப் பயிர் , இரண்டடி பிள்ளைக்கு மருமகன் . 
உயாம் உள்ளது , நீலப்பூப் - பூப்பது , நாலூரான் - உடையவரை ஆச்ரயித்தவர் . 
இது தற்காலம் எல்லா நாடுகளிலும் பயிர் நாலை கிழவன்நாகன் - ஒருவள்ளல் . வட 
செயாப்படுகிறது . இச்செடிகளை நன்றாச நெடுந்தத்தனாற் பாடப்பட்டவன். பாண் 
உலர்த்தித் தண்ணீரில் ஊறியபின் தண்டு டியனுடைய வீரன் , ( புற . நா .) 
களிலுள்ள பசுமை நீங்கும் . பின்னவற்றை நால்வகைத்தேவர் முப்பத்து மூவர் அவர் 
நறுத்தி அவற்றிலுள்ள கயிறு போன்ற நாரி வசுக்கள் எண்மர் , திவாகார் பன்னிருவர் , 
னைச் சிக்கறுத்துச் சணல் நூலாக்கிசெய்வர் . உருத்திரர் பதினொருவர் , மருத்துவர் இரு 
இந்தச் சணல் துணிகளில் முக்கியமான வர் . மூவாறு கணங்களாவார் கின்னரர் , 
சல்லா டாமஸ்க் . இது முதலில் சிரியா இம்புருடர், விச்சாதார் , கருடர், பூதர், 
தேசத்திலுள்ள டாமஸ்க் தேசத்தில் நெய் இயக்கர் , உரகர் , சார் , சாரணர், முனிவர் , 
யப்பட்டது. இரண்டாவது கேம்பிரிக் . பாகதியோர் , சித்தர் , காந்தருவர் , தாரகை 
இது பிரான்ஸ் தேசத்திலுள்ள கேம்பிரிக் கள், பசாசர் , இராக்கதர் , போகபூமியர் , 
எனும் இடத்தில் செய்யப்பட்டது . 

ஆகாசவாசிகள் . 
பஞ்ச - இது பல இடங்களில் பயிரா நாவில் உண்டாம் சோகம் - நாவில் திரி 
கும் பொருள் . இது உயரத்தில் நான்கு தோஷங்களினால் சிவந்தும் , கொப்பளங் 
ஐந்தடி யிருக்கும் . இதிற் பலவகையுண்டு , கள் உண்டாகியும் வருவது . 

இவை நாபி 
து ஏராளமான பஞ்சைக் கொடுக்கும் . க்கு அடி இடம் , நாபி , இருதயம், கண்டம் , 
இதனை எலாச்சிப் பலவித வேஷ்டிகள் நாக்கு இந்த ஐந்து ஸ்தானங்களைப்பற்றிப் 
நெய்வர் . 

பிறக்கும் . இது ( 1 ) வாதஜிக்வாகண்டக 
பாரசீக சணல் - ( Hemp ) ஆஅ முதலில் ரோகம் , ( 2 ) பித்தஜிக்வாகண்டக ரோகம் , 
பாகரீக விளைபொருள் . தற்காலம் ரஷ்யா, ( 3 ) சிலேஷ்மஜிக்வாகண்டகரோகம் , 
இந்தியா , வட அமெரிகா , ஆபிரிகா ஜிக்வாலஜகரோகம் , ( 5 ) அதிஜிக்வாரோ 


நாழி 


கானகதாசன் 


கம் , ( 6 ) உபஜித்வாசோகம் ஆக ஜிவா அச்வதிக்கு ( 60 ) இன்மேல் நான்கு நாழி 
சோசம் 6 . 

கை விஷம் . மிருகசீரிஷம், சோதி , கேட் 
நா - அரிசி முதலிய தானியங்களை அளக் டை இவற்றிற்கு ( கச ) இன்மேல் நான்கு 
கும் கருவி . இது மாக்கால் , படி முதலா 

நாழிகை விஷம் . உரோகணிக்கு ( 50) 
கப் பலவகைப்படும் . 

இன்மேல் நான்கு நாழிகை விஷம், உத்தி 
நாழிகைக்கருவி - இது பளிங்கினால் உடுக் ரம் , சதயம் இவற்றிற்கு ( கஅ ) இன்மேல் 
கைபோன்று ஒருபுறம் சிறு மணல்நிறை நான்கு நாழிகை விஷம் . இதில் சகல 
யப் பெற்றது . இம் மணல் மேல்புற 

மங்கல காரியங்களும் நீக்கவேண்டும் . ) 
மிருந்து கீழ்புறம் சிறுக விழுந்துவிடின் 

இந்த விஷகடிகையில் சந்திரன் சுபாங்கி 
அரைமணி , அம்மணல் விழுந்த பக்கத்தை 

சத்து நிற்கச் சுபகிரகத்தாற் பார்க்கப்பெறி 
மீண்டுந் திருப்ப அது மறுபக்கம் நிறை 

னும் , சுபக்ரகத்துடன் கூடி நிற்பினும் , 
யின் அரைமணி , இவ்வாறு திருப்பி மணி பிரகஸ்பதிகேந்திர திரிகோணத்தில் நிற் 
தெரிந்து கொள்வோர் ஆன்றோர் . (உல . ) 

பினும் விஷகடிகை தோஷமில்லை. அப் 
நாழிகைவட்டில் இது நாழிகையின் அள போது அமுதத்தைச் செய்வன் சந்திரன் . 
வைத் தெரிவிக்கும் ஒருவகைக் கருவி . 

( விதானமாலை ) 
இது மெல்லிய 
மெல்லிய தகட்டால் 

தகட்டால் எண்ணம் நாற்கவிராசநம்பி- இவர் தொண்டைநாட் 
போன்று இடையில் ஊசி முனையினும் டிற் புளியங்குடியில் பிறந்த உய்யவந்தார் 
சிறிய துவாரமுள்ளது . இதனை நீருள்ள என்பவருக்குக் குமார் . இவர் சைநர் . 
தொட்டியில் மிதக்கவிடின் இதில் நீர் இவா தமிழ் நூல்கற்று வல்லவராய் ஆசு , 
அச் சிறு புழைவழி சென்று நிரம்பிக் கிண் வித்தாரம் , மதுரம் , சித்திரம் என்னும் 
ணம் நீரில் அமிழின் ஒரு நாழிகையாம் . 

கவியில் வல்லவரான துபற்றி , இவருக்கு 
( உல - வ .) 

நாற்கவிராசநம்பி என்று பெயர் வந்தது . 
நாளீசங் . - ஒரு கொக்கு . 

இதற்கு 

இவர்க்கு இதற்குமுன் நம்பியென்பது 
இராஜத , மன் எனவும் பெயர் . ஒரு வேதி பெயராயிருக்கலாம் . இவர் அகப்பொரு 
யச் சிறுவன் தன் பிதுராஸ்திகளைத் தீய ளின் விரிவைச்சுருக்கிச் சுருங்கிய எலா 
வழியில் செலவிட்டு இதனிடை வர இது கத் தம்பெயரால் நாற்கவிராசகம்பி அகப் 
தன்னண்பனால் பொருள் தருவித்தது . பொருளென இயற்றினர் . அந்நூல் அகத் 
இந் நன்றி பெற்ற வேதியச் சிறுவன் திணையியல் களவியல் , வரைவியல் , கற்பி 
கொக்கினைக் கொல்லக் கொக்கினண்பன் யல், ஒழிபியல் என ஐந்து இயல்களை 
வேதியச் சிறுவனைக் கொன் றனன் . பின் யுடையது . ( அகப்பொகுள் விளக்கம் . ) 
கொக்கின் மனைவி கணவனை உயிர்ப்பிக்க நாற்கால் இராசி மேஷம் , ரிஷபம் , 
எழுந்து வேதியச் சிறுவனையும் எழுப்பி 

சிங்கம் , தனுசு ஆக ஈ . 
நற்புத்தி கூறி நெநொளிருந்தது . 

நானகதாசர் - இவர் பஞ்சாபுதேசத்தவர் ; 
நாள் - பூமி ஒருமுறை தன்னைச் சுற்றி 

அரிபக்தி மிகுந்தவராய்த் துருக்கதேசமாத 

லால் வேதியர்களையும் தேவாலயத்தையும் 
நாள்விஷம் - அஸ்தத்திற்கு ( உஉ ) இன் தம்மரசனிடஞ் சொல்லி இடித்துவிடுவ 
மேலும் , ஆயிலியத்திற்கு ( உக ) இன் 

சென்று தாமே கோயிலை இடித்துப் பின் 
மேலும் , திருவாதிரைக்கு ( சக ) இன் னர் ஒரு மசீதுகட்டி அதனையுமிடித்துச் 
மேலும் , பூரட்டாதிக்கு ( கசு ) இன் மேலும் செல்வமுழுது மழித்துத் தனித்திருக்கை 
அடையவே நான்கு நாழிகை விஷம் ,. யில் துருக்கர் தம்மவன் ஒருவன் வேஷ 
இரேவதி , புனர்பூசம் , கார்த்திகை, மகம் தாரியாய்த் திரிகின்றானென்ன அரசன் 
இவற்றிற்கு ( BO ) இன்மேல் நான்கு நாழி 

கேட்டு ஒரு தூ தனையனுப்பி வருக எனத் 
கை விஷம் . உத்திரட்டாதி , பரணி , பூரா தாசர் அரசனுக்கு நான் நாராயணனை 
டம் இவற்றிற்கு ( உச ) இன்மேல் நான்கு வணங்குவோ னுன்னிடம் வரவேண்டிய 
நாழிகை விஷம் , பூசம் , உத்திராடம் , தில்லையென்று ஒருகவி எழுதியனுப்ப 
மூலம் , பூரம் , சித்திரை இவற்றிற்கு (20) அரசன் கண் இளமகிழ்ந்து ஆயினும் பின் 
இன்மேல் நான்குநாழிகை விஷம் , அவிட் னுமறிவோமென்று கோபித்தவன்போல் 
டம் , அநுஷம் , திருவோணம் இவற்றிற்கு சில வீரரையனுப்பி அவரை அழைத்து 
( 5 ) இன்மேல் நான்கு நாழிகை விஷம் . வரக் கட்டளையிட வீரர் தாசரிடஞ்சென்று 


கான்மணிக்கடிகை 


973 


நிக்ரகத்தானம் 


அழைக்கத் தாசர் காராயணஸ்மாணை பெயர் புலப்படவில்லை . நிகண்டன் என்ற 
செய்ய அயுதமென்னு மெண்கொண்ட அடைமொழியால் இவர் தமிழில் நிகண் 
விஷ்ணுபடர் அவர்களைப் புறக்கொடுக்கச் டொன்று செய்தாரென்று தெரிகிறது . 
செய் தனர் . இதனையறிந்த அரசன் தாசரை அதுவே கலைக்கோட்டுத் தண்டனெனப் 
யடைந்து , பணிந்து புகழ்ந்தனன் . இவர் படுவது . இதனை இடுகுறிப்பெயர் என்று 
மக்கத்திற்குச் சீடருடன் செல்லுகையில் கொண்டார் . களவியலுரைகாரரும் , நன் 
வழியில் ஆற்றில் வெள்ளம்வர அலக்நிரஞ் னூல் விருத்தியுரைகாரரும் ( சூத் சக ) 
சன் என்று தாண்டிச்சென்றனர் . சீடர் அஃது இதுகாறும் வெளிவந்திலது. இவர் 
திகைக்கத் தாசர் நம்மைநினைத்து ஆம் நெய்தலைச் சிறப்பித்துப் பாடியுள்ளார் . 
றைக் கடக்க என அவ்வாறு செய்து கடந் இவர் பாடியது ( நற் . ங. அஉ - ம் ) பாட்டு , 
தனர் . பின் மக்கத்தை அடைந்து அங்கி நிகம்பன் சுந்தோபசுந்தருக்குத் தந்தை . 
ருந்தோர் இங்குப் புதைந்திருக்கும் இந்துக் நிகழ்வினவிற்சியணி - இது முன் நடந்த 
கள் விக்ரகத்தை எழுப்புமெனக் கேட் தையேனும் , பின் நடப்பதையேனும் அப் 
கப் பூமியில் மூடியிருந்த திருமால் விக்ர போது நடக்கிறதாகச் சொல்லுதலாம் . இத 
கத்தை எழுப்பித் தரிசிப்பித்து ஒரு ஆற் னைப் பாவிகாலங்காரம் என்பர் . ( குவல .) 
றைக் கடக்கமுடியாது திகைத்த அரசனுக் நீகிர்தி - டம்பமாயைகளின் குமான் , இது 
குக் கடுதாசியால் கலஞ்சமைத்து அதில் (உருவகம் .) 
அவன் சேனையுடன் ஆற்றைக் கடப்பித் நீதம்பலை - இலங்கைத் தீவில் இந்திரசித்து 
துக் கோரக்கர் சொற்படி அரித்துவாரத் யாகஞ்செய்த இடம் . 
திருந்த நான்குலக்ஷம் ஜனங்களுக்கு உண நிதம்பன் - 1. ( சங் . ) அஸ் தன் குமரன் . 
வளித்து அரிபஜனை செய்து களித்தவர் . 2 , அரியசுவன் குமரன் . குமரன் பர் 
நான்மணிக்கடிகை இது சங்கமருவிய ஹிணாசுவன் , 
பதினெண்கீழ்க் கணக்கினுள் ஒன்று . நீதி 3. இராவணனுக்கு அம்மான் . பெரிய 
நூல் . ஒவ்வொரு செய்யுளும் தனித்தனி ஆகாரமுடையவன் . இவனுக்கு ஒன்பது 
நான்கு நீதிகளைக் கற்பிக்கும் . இதனை இய கோடி சைந்யம் . இவன் அக்னியுடன் 
ற்றியவர் விளம்பிநாகனார் . கடவுள் வாழ்த்து 

போர்செய்து வென்றவன் . இராவணனுக் 
உட்பட எற்றொரு வெண்பாக்களையுடை குச் சீதையை விட்டுவிடும்படி புத்திபோ 

தித்தவன் . மாருதியால் அறையுண்டிறந் 
நான்மாடக்கூடல் - தென்மதுரைக்கு ஒரு 

தவன் . 
பெயர் . இம்மதுரைமா நகரத்தின்மீது 4. கும்பகர்ணன் குமரன் . அநுமனால 
வருணன் கோபித்து மேகங்களை ஏவி இறந்தவன் . 
மழை பொழிவித்த காலத்துப் பாண்டியன் 5. சிவமூர்த்தியால் கொல்லப் பட்ட 
சோமசுந்தர மூர்த்தியை மழையைத் தடு 

அரக்கன் . 
க்க வேண்டின்ன . அதனால் சிவமூர்த்தி 6. சண்முக சேநாவீரன் . 
தம்மிடமிருந்த மேகங்களை நான்கு மூலை 

7. சிவகணத்தவன் , இவன் தேகமுழு 
யிலும் ஏவி நீரைப்பருகி மழை தடுக்க ஏவி தும் வாயும் , எண்ணிறந்த கைகால்களு 
னர் . அதனால் இப்பெயருண்டாயிற்று . 

முள்ளவன் . 
இவ்வனமன்றி வேறுங்கூறுவர் . திரு ஆல 

நீக்கனன் யதுவம்சத்து அநமித்திரன் . 
வாய் , திருநள்ளாறு , திருமுடங்கை , திரு ஜேஷ்டபுத்திரன் . இவன் புத்திரர் சத்ரா 
நடுவூர் இவைகளுக்கு நடுவிருத்தலின் இப் சித் , பிரசேநன் . 
பெயர் பெற்றதென்பர் நச்சினார்க்கினியர் . நீக்குருந்தனம் 

நிக்குரோதன் - உக்கிரசேநன் குமரன் . 

நிக்ரகத்தானம் - என்பது , ஒருவராலும் கண் 
நி 

டிக்கப்படேன் என்பவன் மதத்தைக் கண் 

டிக்கப்படுவது . இது அப்ரதிபத்தி , விப் 
நிகண்டன் கலைக்கோட்டுத் தண்டனார் ரதிபத்தி எனவும், இவற்றின் பேதம் பிர 
மான் கொம்பை நிமிர்த்திக் கைக்கோலாகக் திஞ்ஞாஆனி , பிரதிஞ்ஞாந்தம் , பிரதிஞ் 
கொண்டமையால் இவர் கலைக்கோட்டுத் ஞாவிரோதம் பிரதிஞ்ஞாசந்யாசம் , எது 
தண்டனெனப்பட்டார் . இவரது இயற் வந்தரம் , அர்த்தாந்தரம் , நிரர்த்தகம் , அவிக் 


ஒரு நகரம் . 


நிசாகரர் 


9751 


நிதியைப்பற்றியது 


மீண்டது . 


யாதார்த்தம் , அபார்த்தகம் , அப்பிராத்தகா நீடாதன் சவனனைக் காண்க . 
லம் , ஏனம் , அதிகம் , புனருத்தம் , அந் நீததாசுரன் இவன் ஒரு அசுரன் . இவன் 
நுபாடன் , அஞ்ஞாதம் , அப்பிரதியை, விஷ்ணுமூர்த்தி உலகங்களை உண்டு உமிழ் 
விக்ஷேபம் , மதானுஞை , பரிய நுயோச்சி வதுபோல் உலகங்களெல்லாம் உண்டு பிரா 
யாபேக்ஷணம் , அபசித்தாந்தம் , எதுவாபா ணிகளை வருத்தி வருகையில் பிரம்மாதி 
சன் , இருபத்திரண்டு. (சிவ - சித் .) தேவர்கள் இவன் துன்பம் பொறுக்காது 
நிசாகார் - விந்திய பர்வதத்தை ஆச்சிரம சிவமூர்த்தியிடம் முறையிட்டனர் . சிவ 
மாகக் கொண்ட இருடி , இவராச்சிரடித் மூர்த்தி இவன் மீது ஒரு அம்பினையேவ 
தில் சம்பாதி சூரியனைக் காணப் பறந்து அவ்வொரு அம்பு இவன் உயிரை உண்டு 
இரக்கைகள் கருகிவிழ இவர் கண்டு இராம 
தூதனாகிய அநுமனுக்குச் சீதையை இரா நீதந்து - ஒரு இராச ருஷி . இவன் குமார் 
வணன் கொண்டு சென்றவழி கூறின் சால்வேயன் , சூரசேகன் , சுருதசேதன் , 
இரக்கை முளைக்குமென அநுக்கிரகித்தவர் . திந்துசாரன் , அதிசாரன் முதலியவர்கள் , 
நிசிதன் - 1. தோஷாவிற்குப் பட்சிபாரா நிதரிசனவணி ஒருவகையான் நிகழ்வ 
னால் பிறந்த குமரன். 

தோன்றற்குப் பொருந்திய பயனைப் பிறி 
2. ஒரு யா தவன் . 

தொன்றற்கு நன்மை புலப்பட நிகழ்வதா 
நிசுந்தன் சுந்தோபசுந்தர் தந்தை 

தல் , தீமைபுலப்பட நிகழ்வதா தல் , செய்த 
நிசும்பன் - 1. சத்தியுடன் யுத்தஞ்செய்து தனைச் சொல்லுவது . (காட்சியணி 
மாண்ட அசுரன் , சும்பனுக்குச் சகோதான் . நிதாகர் - 1. ருபன் சீடர் புலத்தியர் குமார் . 

2. நரகாசுரனுக்கு மந்திரி . இவன் நா 2. இரிபுவின் மாணாக்கர் . இவர் சங்கர் 
காசுர சம்மார்த்தின் பொருட்டுக் கண்ணன் முதலியவர்க்கு உபதேசித்தவர் , 
செல்லுகையில் கண்ணனை எதிர்த்து நிதி இது எட்டு வகைப்படும். பதுமநிதி , 
மாண்டவன் . 

மகாபதுமநிதி , மகாநிதி , கச்சபநிதி , முகு 
3. சம்பன் எனும் அசுரனுக்குத் தம ந்தநிதி, குந்தநிதி , நீலநிதி , சங்கநிதி என் 

இவன் ஒருகாலத்தில் தனக்குத் 
தன் 

தம்பியால் இரையாகக் கொடுக்கப் நீதிபதி - பரமதத்தன் தந்தை , 
பட்ட பிரத்யும் நனை ஆகாயமார்க்கமாக நிதியின் கிழவன் 

1. குபோனுக்கு ஒரு 
நெடுந்தூரங் கிளம்பி அங்கு விடுப்ப இவன் பெயர் . 
தெய்வகதியால் சும்பன் பட்டணத்தில் 2. தலைச்சங்கப் புலவருள் ஒருவர் . 
ஒரு மலையை அடைந்து அம்மலையிலிருந்த இவர் குபோனாகவே இருக்கலாம் . 
உத்யானவனத்திருந்த சும்பன் புத்ரியாகிய நீதியைப்பற்றியது - நிலத்திற் றோண்டிப் 
லக்ஷ்மியைக் காந்தர்வ மணஞ் செய்து புதைத்து வைக்கும் பொருளின் வைப்பு . 
கொண்டனன் . இதனையறிந்த சும்பனிரு உபநிதி - மற்றொருவன் பால் நம்பி அடைக் 
வரையும் வஜ்ரபஞ்சரத்தில் காவலிடப் கலமாக வைப்பது , பண்டமாற்று - ஒரு 
பிரத்யும்நன் , தேவி உபாசனை புரிய , தேவி பொருளைப் பெறுதற்கு விலையாகக் கொடுக் 
யார் ஒரு கிளியுருக்கொண்டு உள்ளடைந்து 

கப்படுவது . ஆதமர்ணிகம் - 

வட்டியுட 
பஞ்சரத்தை உடைத்தெறியச் சும்ப நிசும் 

னாதல் , அது இல்லாமலாதல் பெற்றுக் 
பர் யுத்தத்திற்கு வந்து பிராட்டியைக்கண்டு கொள்வதாக கொடுக்கப்பட்ட பொருள் , 
மோகித்து ஒருவருடன் ஒருவர் யுத்தஞ் கடன் - வட்டியுடன் பெறுவதாகக் கொடு 
செய்திறந்தனர் . 

க்கப்பட்ட பொருள் . யாசிதம் - வட்டி 
நிசுளாபுரியாசன் - தொண்டரடிப் பொடி யின்றிப் பெறுவதாகக் கொடுக்கப்பட்டது 

யாழ்வார் காலத்திருந்த உறையூர் அரசன் . தன்னுரிமை யொழிவதாகிய செலவு இம் 
நிச்சக்கிரன் - அசீம கிருஷ்ணன் குமரன் மையது , மறுமையது என ( உ ) வகை . 
அஸ்தினபுரம் கங்கையில் முழுகிய காலத் இம்மைச் செலவு பிரதிதானம் , பரிசில் , 
துக் கௌசாம்பிகை நகரத்தில் வசித்த வேதனம் , போக்யம் என ( ச ) வகைப்படும் . 
வன் , இவன் குமரன் உதகன் , 

பிரதி தானம் - ஒன்றற்கு விலையாகக் கொ 
நிடதம் அஷ்ட குலாசலங்களில் ஒன்று , இக்கப்படுவது . பரிசில் - ஒருவனுக்கு வீட் 
இது ஏமகூடபர்வதத்திற் கப்பால் ( 5000 ) முதலியன குறித்து உவகையுடன் கொடுட 
யோசனையில் இருக்கிறது . 

பது , வே தனம் - கலியாகக் கொடுப்பது , 


மன் 


பன. 


நிதவாகன 


975 


நித்தியகருமம் 


மல 


உபபோக்யம் - நெல் முதலிய தானியல் 

இல்லம் , சோலை பசு முதலிய , கல்வி 
முதலிய ஈட்டுதற் பொருட்டும் காத்தற் 
பொருட் செலவிடும் பொருள் . போக்யம் . 
அரசன் தன் சௌக்யத்தின் பொருட்டுச் 
செலவிடும் பொருள் . மறுமைச் செலவு - 
செபம் , ஓமம் , அருச்சனை , தானம் என் 
மன நிதியைப் பற்றியது . புனர்யா தம் - 
விசேடவாவினிமித்தம் செய்யப்படுஞ் செ 
லவு இதற்கு நிவர்த்தம் எனவும் பெயர் , 
ஆவர்த்தம் - விசேட செலவினா லுண்டா 
கும் வரவு இதற்கு நிவர்த்தி யெனவும் 
பெயர். திரவியம் - பலகறை முதல் இரத் 
தின மிறுதியாயின . தனம் - பசு , ஆடை , 
தானியமுதல் புல்லிறுதியாயின . ( சுக்-நீ ). 
நீதிவாகன் - ஒரு வணிகன் , குருவாலேவப் 

பெற்று மடமிடித்து நாகமடைந் தவன், 
நீத்தயோகினிநிலை - பகலை ( அ 

பகலை ( அ) பங்காக்கி 
( க ) வது பங்கில் கிழக்கிலும் , ( உ ) வது 
வடமேற்கிலும் , ( ங ) வது தெற்கிலும் , 
( ச ) வது வடக்கிலும் , ( 3 ) வது மேற்கி 
லும், (ச ) வது தென்கிழக்கிலும் , ( எ ) வது 
வடக்கிலும் , ( அ ) வது தென்மேற்கிலும் 
நிற்கும் . யாத்திரைக்கு இந்த யோகினி 
பின்பக்கமும் , இடப்பக்கமுமாக இருத்தல் 
வேண்டும் . இதனைப் பார்க்குமிடத்துக் 
இழக்கை முதலாகக்கொண்டு பார்க்க . 
நீத்தியகருமம் இது ஒவ்வொருவனும் 
நாடோறுஞ் செய்யத்தக்க கருமங்கள் . நல் 
லவன் பிராம்ம முகூர்த்தத்தில் எழுந்து 
இஷ்டதேவதையை வணங்கி உதயகாலத் 
துக் கோற் கையனாய் வீட்டிற்குத் தூரத் 
தில் நீர்ச்சனமாயும் சலமுள்ள இடமாயு 
மிருக்குமிடத்தை அடைந்து மூத்திரம் , 
முள் , புழு , எலும்பு , மலஞ் சூழ்ந்த இடம் , 
வழி , புல் , ஆறு , பள்ளம் , ஜலமுள்ள 
இடம் , பசுவின் சாணமுள்ள இடம் , சாம் 
பல் சூழ்ந்த இடம் , சுடுகாடு , வீட்டை 
அடைந்த தோட்டம் , மாட்டுக்கொட்டகை, 
அரசு முதலிய புண்ணிய விருக்ஷங்கள் , 
நாற்சந்திகூடுமிடம் , இவைகளையொழித்து, 
ஸ்திரீகள் , பசுக்கள் , அந்தணர் , சூரியன் , 
சந்யாசி , சந்திரன் , விகாரப்ரதேசம் , இவை 
களைப் பாராமல் , பகலினும் , இருசந்தியி 
னும் வடக்குமுகமாகவும் , இரவில் தெற்கு 
முகமாயும் காதில் பஞ்ஞோப வீதத்தைச் 
சேர்த்துத் தலையை உத்தரீயத்தால் மூடிப் 
புல் முதலிய செத்தைகள் அமைந்த பூமி 
யில் தன்னை ஒருவரும் காணாதபடி 


மறைந்த புதருக்குள் மௌனமுடையனாய் 
மூக்கின் நுனியைப் பார்த்துக் கொண்டு 
மலஜலத்தைக் கழித்தல் வேண்டும் . 
விசர்ஜனஞ்செய்தபின் புல் , ஓட்டுப்பாளம் , 
மண்ணாங்கட்டி இவற்றால் குதத்தையடை 
ந்திருக்கிற மலத்தை நீக்கி , இடதுகையி 
னால் தனது குறியைப் பற்றினவனாய் 
நல்லமண்ணை யெடுத்துத் தனக்கு வலது 
பக்கத்தில் வைத்துக்கொண்டு , குதத்தைப் 
பத்து முறைக்குமேல் மனத்தூய்மை யுண் 
டாம் வரையில் சுத்திசெய்து கால்களை 
அலம்பிக் கொண்டு இரண்டு கைகளையு 
மெழுமுறை சத்திசெய்து வேறொரு கரை 
யடைந்து ஆசமனஞ் செய்து குச்சுகளில் 
முருங்கை , நறுவிலி ஆமணக்கு முதலிய 
வொழித்து புக்கு பில்வம் , கருங்காலி ,, 
அருச்சுனம் , நாயுருவி , நாகை , மா , மருது 
இவைகளில் சுண்டுவிரற் பருமனுள்ள தாய் , 
பன்னிரண்டங்குலமுதல் எட்டங்குல நீள 
முள்ள தாய் ஈரமுள்ள தாய்த் தோலுடன் 
கூடின தாய் ஒழுங்காயுள்ளதைக் கொண்டு 
தந்தங்களிலுள்ள அழுக்கைப் போக்கி 
நாவழித்துச் சுத்தியுண்டாம் அளவுவாயைக் 
கொப்புளித்து சோடல் வேண்டும் . இந் 
நீராடல் வாருணம் , பஸ்மம் , ஆக்னேயம் , 
ஐந்திரஸ்நாநம் , வாயவ்யஸ்நாநம் , மந்திர 
ஸ்நாநம் , மானஸஸ்நாகம் எனப்படும் . இவற் 
றில் எல்லா மதத்தாருக்கும் வாருணஸ்நா 
நம் உரியது . அதிலும் ஆற்றங்கரை , மலை 
யருகு , புண்ணிய பூமி , பிரம்மவிருக்ஷத்தி 
னடி , தருப்பையி னடியிலுள்ள தீர்த்தம் 
விசேடம் . இப்படிப்பட்ட சுத்தசலத்தில் 
எட்டங்குல அளவின் கீழ்நின்று இரண்டு 
கைகளாலும் முகம் , கண் , மூக்கு , காது 
முதலான வுறுப்புகளை மூடிக் கொண்டு 
இஷ்டதெய்வத்தைத் தியானித்து நீராடல் 
வேண்டும் . இரவில் நீராடல் கூடாது . 
மகாயக்யம் , மாதப்பிறப்பு , கிரகணம் , இத் 
தினங்களில் , இரவிலும் போடலாம் . நீர் 
வாணமாக நீராடல் கூடாது . மற்றப் 
பஸ்மஸ்நாகம் முதலியவை சைவருக் குரி - 

அதில் பஸ்மஸ்நாநம் வெண்மை 
யுள்ள விபூதியால் செய்வது ; ஆக்னேய 
ஸ்நாநம் பிராதக்காலத்திற்கு முன் விதிப் 
படி ஜலத்தில் ஸ்நாகஞ்செய்து முடித்துப் 
பின் பஸ்மஸ்நாகஞ் சந்திகள் தோறுஞ் 
செய்வது. ஐந்திரஸ்நாகம் வெயிலிலும் 
மழையிலுஞ் செய்வது . வாயவ்யஸ்காரம் 
கிழக்கு முகமாயிருந்து கைகளை உயாத் 


யவை . 


நித்தியகருமம் 


972 


நித்திரை செய்து - விதி 


சடு 


வைணவ் 


தூக்கினவனாய்ச் சிசோமந்திரத்தை நினை லத்தில் மனேவாக்குக் காயங்களால் செய் 
த்து ஏழடிசென்றவனாய்ப் பசுவின் கூட்ட கிற - பாபங்களை மாலைச்சந்தி யுபாசனை 
த்தில் காற்றினால் பறக்கிற தூளிகளில் யால் உபாசகன் போக்கடிக்கிறான் . 
செய்கிற ஸ்நாகம் , இந்த ஸ்நாகம் ஸ்நாநங் வில் அங்கனஞ் செய்தோன் காலைச் சந் 
களிற் சிறந்ததாம் . மந்திரஸ்நாகம் சத்யோ தியா வந்தனத்தால் போக்குவன் . இதனை 
ஜாத முதலிய ஆகமமந்திரத்தால் செபிக் இருடிகள் நெடுங்காலம் உபாசித்தால் தீர்க் 
கப்பட்ட சலத்தால் ஸ்நாநஞ் செய்வது . காயுளையும் நல்ல போறிவையும் பெரும் 
மானஸஸ்நாநம் பிரணவ வுச்சரிப்புடன் புகழையும் கீர்த்தியையும் பிரமவொளியை 
கூடிய பிராணாயாமாதிகளைச் செய்வது ; யும் பெறுகின்றனர் . சந்தியாவந்தன மில் 
நீராடும் போது பேசினால் வருணன் சத் லாதவன் அசுசியுடையனாய் நித்தமும் எல் 
தியைக் கெடுக்கிறான் . இவ்வகை ஸ்நா லாக் கருமங்களுக்கும் தகா தவனே யாகின் 
நாதிகள் முடித்து மந்திரபூர்வகமாக நீர்க் றான் . எக்கருமமும் பயன் தராது . 
கடன் முதலியவற்றைத் தேவருஷி பிது தியைவிட்டவன் சூத்திரனே யாகின்றான் . 
சர்களுக்குச் செய்து சைவ வைஷ்ணவர் அவ்வகைச் சந்தியா வந்தனாதிகளைச் செய் 
கள் நெற்றியில் திரிபுண்டராதி குறிக தவன் சுத்தனாய் ஆசமனாதிகளைச் செய்து 
ளைத் தரித்துக் கிழக்கேனும் வடக்கேனு சைவனேல் சிவபூசையையும் 
மிருந்து சந்திகளிற் காயத்ரி முதலிய 

னேல் விஷ்ணுவாதி தேவதா பூசைகளுஞ் 
ஜபித்தல் வேண்டும் . சந்தியாவந்தனம் செய்க . இந்தக் காயத்ரிக்குரிய மந்திரங் 
இச்சந்தியாவந்தனம் பிராதக் காலம் , மத் சளைக் குருமுகமாயறிக . 
யான்னம் சாயங்காலம் அர்த்தயாமம் ஆகிய நீத்தியசூரிகள் ஸ்ரீ வைகுந்தத்தில் பரம 
நான்கு காலங்களிலும் செய்தல் வேண்டும் ; பத நாதனைப்போல் சாரூபமடைந்து நித் 
பிராதக்காலசந்தி நக்ஷத்திரங்கள் தோன் தியானந்த வாசிகளாய் எழுந்தருளியிருக் 
றும்போது செய்தல் உத்தமம் ; நக்ஷத் கும் முத்தாத்மாக்கள் , அவர்கள் சேனை 
திரங்கள் மறைந்தபோது செய்தல் மத்தி முதலியார் குமுதர் , குமுதாக்ஷர் , புண்ட 
மம். சூரியன் பாதி உதிக்கும்போது செய் ரீகர் , வாமனர் , சங்குகர்ணர், சர்ப்பதேத்தி 
தல் அதமம் ; சாயங்காலச் சந்தியைச் சூரி ரர் , சுமுகர் , சுப்பிரதிஷ்டர் , சண்டர் , பிர 
யன் பாதி அத்தமிக்கும் போது செய்தல் சண்டர் , பத்திரர் , சுபத்திரர் , ஜயர் , விஜ 
உத்தமம் ; அத்தமயமானபின் ஆகாசத்தில் யர் , தாத்ரு , விதாத்ரு , பிரப்புருதி முத 
நக்ஷத்திரங்கள் 

தோன்றுமுன் செய்தல் லியவர்கள் . 
மத்திமம் ; நக்ஷத்திரங்கள் தோன்றும்போ நித்தியதானம் - பலன் கருதாது முனிவர்க் 
து செய்தல் அதமம் ; மத்தியான சந்தி குப் பொருளைப் பரிவுடன் அளிப்பது . 
யைப் பதினைந்து நாழிகையாகிய மத்தி நித்தியநாதன் - இவன் முக்கால முணர்ந்த 
யான்னத்தில் செய்தல் உத்தமம் ; மத்தி அரசன் . இனி வரும்பிறப்பில் சென்ம 
யான்னத்துக்கு முன் ஒரு நாழிகையில் 

மென் றறிந்து தவஞ்செய்கையில் 
செய்தல் அதமம் . இச்சந்தியா தேவதை குமாரக்கடவுள் ஆசாரியராய் எழுந்தருளி 
காலையில் காயத்திரி யென்றும் மத்யான் ஞானோபதேசஞ்செய்ய முக்தி பெற்றவன் . 
னத்தில் சாவித்ரி யெனவும் சாயங்காலத் நீத்தியப்பிரளயம் ஜன்மாதி யவஸ்தை 
தில் சரஸ்வதியெனவும் கூறப்படும் . 

களால் ஆத்மா நாடோறும் லயமடைந்து 
சந்தியா தேவதைகளுள் காயத்ரி செந் திரும்பிச் சாக்கிராவஸ்தை யடைதல் . 
நிறத்தவராயும் சாவித்ரி வெண்ணிறத்தவ நீத்திரன் - பாண்டுவிற்குப் பௌத்திரன் . 
ராயும் சரஸ்வதி கருநிறத்தவராயும் உபா நீத்திரை காலாக்கினிருத்ரர்க்குத் தேவி ; 
சிக்கப்படுவர் . இவர்களுள் காயத்ரி பிரமன் இவள் சகலரையும் இளைப்பாறச் செய்ய 
வடிவம் , சாவித்ரிருத்ரன் வடிவம் சரஸ் வள் . ( பிரம்மகைவர்த்தம் . ) 
வதி விஷ்ணு வடிவம் . இக்காயத்ரி தேவ நித்திரை செய்து விழிக்கையில் பார்க்கக் 
தைகளின் தியானம் சைவஸ்மார்த்த வை கூடாவிதி - நித்திரை செய்து விழித்த 
ணவர்களுக்கு வேறுபடும் . யார் விரத நிய உடன் அங்கயீனம் , வஸ்திரயீனம் , பாவம் , 
மத்துடன் சந்தியை உபாசிக்கிறார்களோ காவிவஸ்திரம் , கிரகசங்கை , 

ஊமை, 
அவர்கள் பாவத்தை உதறி அழியாத பிர மொட்டைத்தலை , செவிடு , அழுகை,சடை , 
மலோகத்தை அடைகிறார்கள் , பகற்கா கூன் , அழக்குமேனி, விரிந்த மயிர்த்தலை , 

123 


ஒத்திரை - சேய்து 


To 


கிம்பராஜ் 


குஷ்டம் , கொலை , எண்ணெய்த்தலை , மனோ நீமீ - 1. சூர்யவம்சத்து இதுவாகு குமரன் , 
வியாகூலம் , உன்மாதம் , ஆசூகம் , விதவை , இவன், ஒரு யாகஞ்செய்ய வசிட்டரை வரி 
பாம்பு , பூனை , சாம்பல், எருமை , கயிறு , க்க அவர் , இந்திரன் யாகத்தின் பொருட்டு 
உலக்கை, முறம் , இவைகளைப் பார்த்தால் வரித்தானாகையால் அது முடிந்தபின் வரு 
அன்றைக்குக் கெடுதி அல்லது பல துன் வேன் என்றனர் . அரசன் கௌதமரைக் 
பங்களுண்டா மென்றறிக . 

கொண்டு யாகமுடிப்பித்து அந்த இளைப் 
நித்திரைசெய்து விழித்தவுடன் பார்க்கவே 

பால் துயில்புரிந்தனன் . இச்சமயத்தில் 
ண்டிய விதி - நித்திரை செய்து விழிக் ஒருநாள் வசிட்டர் இவன் கொலுவிற்கு 
கும்போது தாமரைப்பூ , தங்கம் , தீபம் , 

வந்தனர் . அரசன் துயில்வது கண்டு தம் 
கண்ணாடி , சூரியன் , புகையொழிந்த செரு மால் யாகமுடித்துக் கொள்ளாத கோப 
ப்பு , செஞ்சந்தனம் , கட்ல் , வயல் , சிவலில் மும் ; காத்தும் தம்மை எதிர்கொள்ளாத 
கம் , முகில் , சூழ்ந் தமலை , கன்றையுடைய கோபமும் மிஞ்சி அரசனை உடல் நீங்கச் 
பசு , கற்பகவிருட்சம் , தமது வலக்கை , 

சபித்தனர் . அரசன் துயில் நீங்கித் தனக்கு 
மனைவி , மிருதங்கம் , இவற்றுளெதுவே நேரிட்ட சாபமுணர்ந்து நான் துயிலும் 
னும் ஒன்றைப்பார்க்கில் உத்தமம் , விழி 

போது சபித்தமையால் வசிட்டரும் உடல் 
த்தவுடன் கண்ணாடியைப் பார்த்துக்கொண் நீங்க எனச்சபித்தனன் , உயிர்நீங்கிய அர 
வெரில் 

வீரியவிர்த்தியும் , மகிழ்ச்சியும் , சன் தேகத்தை முனிவர்கள் தயிலத்திலிட் 
சர்வவசியமும் , ஞானாம் 
ஞானாம் அதிகரிக்கு 

டுப் பக்குவப்படுத்தினர் . பின் முனிவர் 
மென்பர் . 

ஒன்று கூடி அரசனுக்காக ஒரு யாகஞ்செய் 
நித்திரை செய்விதி - முறைப்படி இடது 

தனர் . தேவர் வந்து காற்றுருக்கொண்ட 
பக்கமாகப் படுத்துக் காலை நீட்டிக்கொண்டு 

நீமியை யாது வேண்டுமென இனித்தேகம் 
வித்திரை செய்தால் பஞ்சேந்திரியங்களி வேண்டேன் , எல்லாருடைய கண்களிலும் 
னயர்வும் ,ச்ரீரவருத்தமும் 

நீங்கும் . இளைத்த இருக்க விரும்புகிறேன் என் றனன் . தேவர் 
மீனத்திற்கு உற்சாகமும் ஆயுள் விர்த்தியு 

அங்ஙனமளித்ததனால் இவன் எல்லாவுயிர் 
முண்டாகும் தேகாதிபாதம் வரைக்கும் களின் கண்களிலிருந்து இமைகளையசை 
வஸ்திரத்தால் மூடிக்கொண்டு நித்திரை த்து நிமிஷமாக்கிக் கொண்டிருக்கின்ற 
செய்தால் இரண்டு நேத்திரங்களுக்கும் , 

னன் . இதுநிற்க, இவன் நாட்டிற்கு அர 
இரண்டு புஜங்கட்கும் வன்மையுண்டாம் . 

சன் இலாமையால் முனிவர்கள் இவனு 
அன்றியும் குளிர் , பனி , வெயில் , தூசி , டலை அரணியிலிட்டுக் கடைந்தனர் . அதி 
மேகம் , இவைகளால் விளைகின்ற குற்றங்க னின்று ஒருமகா புருஷன் தோன்றினன் . 
எணுகாவென்றறிக. 

அக்கடைந்ததினாற் பிறந்த புருஷனுக்கு 
நித்யகர்மப்பிரிவு - ஆறு , நித்யம் , நித்யாங் முனிவர்கள் மிதிலன் எனவும் , ஜனித்த 
கம் , நைமித்திகம் , நைமித்திகாங்கம் , காமி தால் ஜனகன் எனவும் , விதேகனால் உண் 
யம் , காமியாங்கம் . ( சைவபூஷணம் .) 

டான துபற்றி வைதேகன் எனவும் பெய 
நித்யசமை - தர்மம் , நித்யம் அநித்யம் எனும் 

ரிட்டனர் . இவன் யாகத்தில் சுவிஹரி முத 
விகற்பத்தினால் தாமிரித்யமென்று சாதிப் 

லிய யோகியர் அரசனுக்கு அரிகதை கூறி 
பது , ( தரு . ) 

னர் . அரசன் சாபத்தால் உயிர்நீங்கிய 
நித்யசையோகம் வியாபகப் பொருள்க 

வசிட்டர் ஊர்வசியைக் கண்டு மோகித்த 
ளிரண்டிற்குள்ள சையோகம் . - ( தரு .) 

மித்திராவருணரால் உயிர் பெற்றனர்.. 
நிபகண்டர் ஒரு இருடி , 

( பாகவதம் .) 
நிபந்தனகாரர் சுருதி ஸ்மிருதி யாசாரறிய 2. அபூர்வன் குமரன் , இவன் குமரன் 
மனஞ் செய்த வை தீகர் . 

பிரகித்ரன் 
நிபந்தனர் - ஒரு ருஷி . இவர் தம் தாய்க்கு நீமீடம் - ஒரு தீர்த்தம் , 
சம்சாரத்தை அரணயமாகக் கூறியவர் . நிமித்தகாரணம் - எது சமவாயி காரணம் , 
( பார - சாக் .) 

அசமாவாயி காரணமல்லாததாய் மற்றுங் 
திப்புத் கேமசரியின் தாய் , 

காரணமாவது . ( தரு .) 
நிமரோசி பசமாகன் குமான் 

நிமித்திகன் - சச்சந்தன் மந்திரி , 
நிமர்த்தனன் சுவபலருக்குக் காந்தியினி | நிம்பராஜு - தேவதைடணம் எனும் கிரா 
டம் உதித்தகுமரன். 

மத்தில் கருணிசர்விருத்தியை அவலம்பித் 


சிம்பன் 


gry 


தியாயமன்றம் 


நனள். 


துக் குடும்பசமேதராய்த் தீர்த்த யாத்திரை வலியசெயல் செய்து முத்தியடைந்தோ 
செய்து , தாம் கீர்த்தனங்கள் செய்ய எண் மென இறுமாந்திருத்தலைச் சிவமூர்த்தி 
ணங்கொண்டு பகவ தாராதனை செய்கை அடக்கத் திருவளத்தெண்ணிச் சிறுத் 
யில் பகவான் விநாயகர் வழியாய் வித்தை தொண்டரைச் சீடராக அழைத்துத் தாம் 
யிற்றேர்ச்சிவாச் செய்வித்து நிம்பராஜர் ஒரு சங்கமர் வேடம் பூண்டு நிம்மவ்வை 
கீர்த்தனை செய்கையில் கேட்டுண்டான வீட்டுக் கெழுந்தருளினார் .. நிம்மவ்வை 
ஆனந்தத்தால் பெருமாளிவர்க்குச் சிரம எதிர்கொண்டு பணிந்து இருவரையும் உப 
பரிகாரத்தின் பொருட்டுச் சாமரமிரட்டப் சரித்து எழுந்தருளியிருக்கச் செய்து அதி 
பெற்றவர் . 

ரசமுதலிய பலகார வகைகளையும் திரு 
நம்பன் - 1. ஒரு அசுரன் , காளியாற் கொ வமுதும் சமைத்துத் தீர்த்தத்திற்குச் சென் 
லையுண்டவன் . 

அச்சமயத்தில் இவள் குமான் 
2. பாண்டியனுக்கு ஒரு பெயர் . 

அன்னை வருமுன் அவ்விடமிருந்த அதிர 
நிம்பார்க்கமதம் - கிறிஸ்து பிறந்த ( க 2 )) சத்தில் ஒன்றெடுத்தருந்தினன் . அன்னை 
வது சகாப்தத்தில் இம்மதம் உண்டாயி உணர்ந்து அவ்விடத்திருந்த உலக்கையெடு 
ற்று , இம்மதத்தாபகர் , பாஸ்கராசாரியர் . த்து அவன்மீது அடித்தனன் . அதனால் 
இந்தப் பாஸ்கராசாரியர் ஒருநாள் ஒரு புத்திரனிறந்தனன் . பின்பு அவன் தொ 
துறவியைத் தமது வீட்டிற்குப் பிக்ஷைக் 

ட்ட பலகார வகைகளை எடுத்தெறிந்து 
கழைக்க அவர் வருவதாய் வாக்களித்துச் வீடு முதலியவைகளை மெழுகிட்டுப் பல 
சூரியாஸ் தமனசமயம் வரையிலும் வராமை காரம் திருவமுது முதலிய விரைவிற் 
யால் ஆசாரியர் அதுவரையில் போஜன செய்து முடித்துச் சங்கமரை எழுப்பி 
மின்றி யிருந்தனர் . இவ்வாறிருக்கையில் 

னன் . சங்கமர் உன்னைத் தேடிவந்த கும 
சூரியன் அத்தமித்தனன் . சந்நியாசியும் 

என் எங்குச் சென்றனன் என ஒளவை . 
வந்தனர் . சூரியாஸ் தமனத்திற்குப் பிறகு குமரன் செய்த தீமைகளைக்கூறித் தேவ 
துறவிகள் போஜனம் செய்வதில்லை யாத ரீர்க்குச் சமைத்த அன்னத்தைத் தேவரீர் 
லால் ஆசாரியர் சூரியனைப் பிரார்த்தித்த அருந்தவேண்டுமென வேண்டினள் . சிவ 
னர் . 

அப்போது சூரியன் நிம்பவிருக்ஷ மூர்த்தி குமரனையெழுப்பித் தாயிடம் அனு 
மாகிய வேம்பின் மேல் தன் கிரணத்துடன் ப்ப ஒளவை இவன் சிவனடியவர்க்குத் 
பிரகாசித்தான் ; அச்சூரியனைக் கண்டு தீமை செய்தவன் , இவன் முகத்தைப் பா 
இருவரும் புசித்தனர் . அதுமுதல் பாஸ் சேன் என்று சிறுத்தொண்டர் பிரமிக்கக் 
கராசாரியருக்கு நிம்பார்க்கர் என்று பெய கூறினள் . சிவமூர்த்தி இந்தத் தாயுடன் 
ருண்டாயிற்று . இவரைச் சூரியசித்தாந் குமாருக்கும் முத்தியளித்தனர் . 
தம் செய்தவர் எனவும் , வேதபாஷ்யம் நிம்மனர் - அநமித்திரன் குமரர் . இவ கும 
செய்தவர் எனவும் கூறுவர் . இம் மதசித் ரர் சத்திராசிதன் பிரசேநன். 
தாந்தம் , கடவுள் ஒருவனே எனவும் , அவர் நிம்ரோசி - பசமாகன் குமரரில் ஒருவன் . 
விக்ரகத்தைத் தொழுது ஆனந்தப் படுதல் நியகோத்ரன் - கஞ்சன் தம்பி . 
போல் மறுமையிலும் இவ்வகை ஆனந்தம் நீயக்குரோதம் இதனடியில் பாண்டவர் 
உண்டு எனவும் கூறும் . இவர்களுக்கு சென்றனர் . இந்த விருக்ஷத்தைத் தட்சகன் 
கிருஷ்ணமூர்த்தி தெய்வம் , இவர்கள் , கடித்தான் . 
ஜீவனை நாயகியாகவும் , பரமாத்மாவை நியதி - மேருவென்பவன் குமரி , விதாதா 
நாயகனாகவும் எண்ணுவர் . 

வின் தேவி . 
நீம்மலகன் சிவகணத்தவரில் ஒருவன் . நியத் - பீமன் என்னும் ஏகாதசருத்திரன் 
நீம்மவ்வை இந்தம்மாள் வீரசைவ ஒழுக்க தேவி . 
மேற்கொண்டவள். இவள் புதலையென் நியாயமன்றம் - உலகியல் , வேதம் , அற 
னும் ஊரில் சிவனடியவர்க்குத் தீர்த்த நூல் முதலியவற்றிற் சிறந்த அந்தணர் , 
மெடுத்துக் கொடுக்கும் திருப்பணி செய்து எ, ரு , 4 , வரைக்கொண்டது . அம்மன் 
தன் குமான் மாடு மேய்த்ததனால் வரும் றத்தில் அறிவுவாய்ந்த வணிகர்களை வழ 
கூலிகொண்டு சிவனடியவரைப் பூசித்து க்கு கேட்போராக நியமித்தல்வேண்டும் . 
வருவர் . இவ்வகையிருக்கு நாட்களில் இதன் ( 50 ) அங்கங்களாவன - அரசன் , 
திருக்கைலையில் சிறுத்தொண்ட நாயனார் நீதிபதி , நீதிமன்றத்தவர் , அற நூல் , கணக் 


நியாயவகை 


980 


நியாயவகை 


காளர் , எழுத்தாளர் , பொன் , நெருப்பு , 
நீர் , வலாளர் . ( சுக் - நீ . ) 
நியாயவகை இவை இக்காரணத்தால் 
இவ்வகையாகும் என ஆட்சியை எண்ணி 
மீமாம்சை ஆதி நியாய நூல்களில் ஆன் 
றோரால் எடுத்துக்காட்டிய நியாயங்களாம் . 
அவை ஆங்காங்குப் பலவிடங்களில் வந்த 
வழிக் காண்க, எனக்குக் கிடைத்த சில 
வற்றை மாத்திரம் ஈண்டுத் தெரிக்கிறேன் . 
அவை : 

1. அப்பர் ஹித நியாயம் - அதாவது 
முன்னே சம்மானிக்கத் தக்கவரை முன் 
சித்து மற்றவர்களுக்குப் பின் மரியாதை 
செய்வது , 

2 , ஸ்தாலி புலாக நியாயம் அதாவது 
ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறே பத 
மாகக் கொள்வது . 

3. காகதாலிய நியாயம் - பனையின்மேல் 
காக்கை ஏறவும் பனம்பழம் வீழவும் உள்ள 
சம்பந்தம் . 

4. வீசிதரங்கநியாயம் - அலை எதிர்த் 
துக் கரையினிடம் வீச அதைத்தொடர்ந்து 
மற்றொன்று பின்பற்றுதல் போன்றது . 

5. கதம்பமுகுள நியாயம் - கதம்ப விரு 
க்ஷத்தின் அரும்பு மலருகையில் நான்கு 
இதழும் ஒன்று சேர விரிந்து மணம்வீசு 
வது போல்வது . 

6. களேகபோதநியாயம் - பலநெற்களங் 
களில் புறாக்கள் தானியங்களைப் பொறுக்கி 
உணவு அருந்தல் போல்வது . 

7. தண்டாபூபிகாரியாயம் - தடியை எலி 
தின்றது என்றாற் போல்வது . 
8. கைமித்திகநியாயம் - அதுவே 

அதுவே அப் 
படி ஆனால் மற்றதற்குக் கூறுவானேன் 
எனற்பாலது . 

9 , தூலாருந்ததிரியாயம் - தூலமாய் 
எதிர்தோற்றும் பொருளைக் காட்டி அரும் 
ததியைக் காட்டுதல் போல்வது , 

10. ஸ்வாமிபிருத்ய நியாயம் , ஆண் 
டான் அடிமைத்திறம் கூறுவது . 
11 , மயூரநிருத்தநியாயம் 

ஒன்றைத் 
தாபிக்கும் வழி மற்றொன்று விட்டுப் 
போதலுக்கு மயிலின் நடக்கையை எடுத் 
துக் காட்டுவது . 

12. கபோதகநியாயம் - புறாக்கள் ஏதே 
னும் ஓரிடத்திலிறங்கப் பெறின் பலவும் 
ஒருங்கே இறங்குவது போல்வது . 

13. குணாக்கரநியாயம் - ஒருபுழு யாதே 
னும் ஒரு மாத்தினை அரித்துச் செல்லுகை 


யில், அம்மரத்தில் அதனால் உண்டாகிய 
இரேகைகள் எழுத்துபோல் தோன்றுவது . 
இது ஒன்று செய்ய ஒன்றாய் முடிவது . 

14. காகாஷோகோளகதியாயம் - காக் 
கையின் இருகண்களுக்கும் ஒரு மணியே 
நின்று உதவுவதுபோல , ஒரு பொருளே 
நின்று இருபக்ஷத்தும் உதவுவது . 

15. தேகளீதீபநியாயம் - வாசற்படியி 
லிட்ட தீபம் வீட்டினுள்ளும் புறமுமாகிய 
இருபுறத்து இருளையும்நீக்குதல் போல் 
ஒரு பொருள் இடையினின்று இரண்டி 
டத்தும் பயன் றருவது . 

16. பிராமணவசிட்டநியாயம் பிராம 
ணர் வந்தார் என்றபோது அவருள் ஒரு 
வராகிய வசிட்டரும் வந்தார் என்பது 
போ தருமாயினும் , விசிட்டம் பற்றி வசிட் 
டரை வேறு பிரித்துக் கூறு தல்போல் , 
ஓரினப்பொருளைக் கூறுகையில் அவற் 
றுள் தலைமைபற்றி ஒன்றை வேறெடுத் 
துக் கூறுதல் போல்வது. 

27. அந்தகூப்பதனநியாயம் 
னொருவனுக்குக் கண்ணுள்ளா னிவ்வழி 
செல்லுக என வழி காட்டியும் அவ்வழி 
செல்லாது வேறு வழி சென்று கிணற்றில் 
விழுவதைப்போல்வது . 

18. சியாலசாரமேயநியாயம் - ஒருவன் 
தன் வீட்டிலிருக்கும் நாய்க்கிட்ட பெயரே 
தன்மைத்துனனுக்கு மிருத்தல் நோக்காது , 
அந்த நாயைத் தன் வீட்டிலிருந்து விலக்க 
எண்ணியபோது , தன்மனைவியை நோக்கி 
நாயின் பெயரைக் கூறியதை வீட்டினின் 
றும் விலக்குக என , மனைவி ( சியாலன் 
மைத்துனன் ) மைத்துனனை விலக்கக் கூறி 
யதாக எண்ணி விலக்கியது போல்வது . 
இது பெயர் இரண்டிற்கும் ஒன்றாயிருத் 
தல் பற்றி , ஒன்றை மற்றொன்றாக ஆரா 
யாது , செய்யும் நெறி , 
19. சுந்தோபசுந்தரியாயம் 

சுந்தன் , 
உபசுத்தன் இருவரும் திலோத்தமைபொரு 
ட்டு ஒருவரோடொருவர் போரிட்டு மாய்க் 
ததை யொப்பது . இது ஒன்றினை யொன் 
மொழிக்கும் நெறிபோல்வது . 

20. அந்தகஜநியாயம் , அந்த ஹஸ்தி 
நியாயம் - யானை காண விரும்பிய குருடன் 
ஒருவன் , யானையின் ஒருறுப்பைத் தடவிப் 
பார்த்து யானையின் வடிவை நிச்சயிப்பது 
போல்வது . இது ஒன்றினை முற்ற ஆரா 
யாது ஒரு பாகத்தினை மாத்திரம் பார்த்து 
நிச்சயிப்பது போல்வதோர் நெறி . 


யோசிகை 


981 


கிரீசுரசாங்கியன்மதம் 


லுடன் 


சன் 


21. அசமலோட்டிய நியாயம் - ஒரு கல் நிரநுயோசியாது போகம் - நிக்சகத்தாற் 

மண்ணாங்கட்டியை ஒப்புநோக் பிராத்தனாகாதவனை நிக்சகஞ் செய்யவே 
கின் மண்ணங்கட்டி மெல்லி தாகவும் , அத ண்டுமென்று நிக்கிரகிக்கிறது . ( இது ஏவப் 
னையே பஞ்சுடன் ஒப்புநோக்கின் மண் படாதவனை ஏவுதல். ) ( சிவ - சித் . ) 
ணாங்கட்டி வலியதாகவும் கொள்ளப் படு நீரமித்திரன் - நகலன் குமரன் . 
தல்போல் , ஒன்றொடுநோக்கி ஒன்றற்கு நிரம்ப அழகியர் - ஒரு தமிழாசிரியர் , இவர் 
வன்மை மென்மைகள் கற்பிக்கப்படுதலா வேதாரண்யத்தில் சைவவேளாளர் குலத் 
கிய ஒரு நெறி . பின் வருவனவற்றை 

தில் தோன்றிக் கல்விபயின்று வல்லவ 
விளக்கின் விரியுமா தலின் அறிந்தார்பால் ராய் ஞான நூல் அறியவேண்டி விருப்பம் 
கேட்டுணர்க . 

கொள்ளக் , கருணை ஞானப்பிரகாசசுவாமி 
22. சாகா சங்கரமண்யோயம் . 23. பசு 

களிடம் , சிவ தீக்ஷைபெற்று மதுரையில் 
பாகநியாயம் , 24. வரகோஷ்டிநியாயம் , 

வசித்து இருந்தனர் . இவர் ஒருநாள் ஒரு 
25. லீடாலீடநியாயம் . 26. கௌதமபசு 

மரத்தடியில் சிவத்தியானத்துடன் இருக் 
நியாயம் . 27. அந்த ஜடகநியாயம் ,. 28 

கையில் அவ்வழி சென்ற சிற்றரசன் ஒரு 
அந்தபரம்பராநியாயம் . 29. அசோகவங்கா 

வன் அவ்விடம் தனித்து மரத்தடியில் உட் 
நியாயம் . 30. காகதந் தகவேஷணநியாயம் , 

கார்ந்திருப்பவர் யாரென்று வினவ அவ் 
31. கூபயந்தர தாடிகாரியாயம் . 32 . 

வேவலர் இவர் இருந்த நிலையையும் இவ 
கட்டகுடி பிரபாதரியாயம் . 33. அருணா 

ரது தேக அடையாளங்களையும் கூற அர 
ஷரநியாயம் . 34. நிருபநாபித புத்திர 

இவரை அறிந்தவன் ஆதலாலும் 
நியாயம் . 35. பங்கப்ரஷாளனரியாயம் . இவர் தேகத்திலிருந்த நுணாக்காய்க் செக் 
36. பிஷ்டபேஷணநியாயம் , 37. பீஜாங் 

தியாலும் நிரம்ப அழகியரோ என் றனன் . 
ஞாநியாயம் . 33. லோகஜும்பகநியாயம் . 

அதுவே பெயராயிற்று . இவர் சாலிவா 

கனசகம் .. 
.39 . வந்நீதூமநியாயம் . 40. விஷக்கிரிமி 

( கச KO )- க்கு மேலிருந்தவர் 
நியாயம் . 41. விஷவிருக்ஷநியாயம் , 42 . 

என்பர் . இவர் திருவிளையாடற் புராணம் 
விருத்தகுமாரி வாக்கியநியாயம் , 43 , சாகா பாடிய பாஞ்சோதி முன்வருடன் வாசித்த 
சந்திரநியாயம் . 44. விம்ஹாவலோகநியா 

வராம் . இவர் செய்த நூல் சேதுபுராணம் 
யம் . 45- ஸுசிகடாகநியாய்ம் , 46. ஸ்தூ 

சிவஞான சித்திசுபக்ஷ உரை , திருவருட் 
ணாங்காதநியாயம் . 47. சோடிபக்ஷணநியா பயனுரை . (சேதுபுராணம் ). 
யம் 48. லூதாதந் துரியாயம் : 49. மணி நீரம்பையர்காவலர் அடியார்க்கு நல் 
மந்திராதிநியாயம் . 50. கோபலீவர்த்த 

லார்க்கு ஒரு பெயர் , 
நியாயம் . 51. உஷ்டாகண்டக போஜக நிரர்த்தகம் - பிரதிவாதி ஒன்றுஞ் சொல் 
நியாயம் . 52 , அந்தப்பக்குறியாயம் . 53 . லாதிருக்கையில் தான் வீண் வார்த்தை 
அந்தகோலாங்குலநியாயம் , 54. சாவிதி 

யைச் சொல்லுகை. (சிவ - சித் .) 
நியாயம் . 55. திரணாணீமணிநியாயம். நிரனிரையணி - சொல்லையும் பொருளையும் 
56. தண்டசக்ரமியாயம் . 57 , இராசபுரபி 

நிரலே நிறுத்தி நேரே பொருள் கொள் 
ரவேசநியாயம் , 58. சங்கவேளாநியாயம் . வது . இதனை யதாசங்கியாலங்கார மென் 
59. சதபத்ரபேதநியாயம் . 60 , சிருங்ககி 

பர் வடநூலார் . ( தண்டி . ) 
ராஹிகாநியாயம் . 61 , ஸ்தவிரலகுடநியா நிரக்ஷரேகை பூமியின் வட துருவத்திற் 
யம் , முதலிய , 

கும் , தென் துருவத்திற்கும் ( க 0 ) டிகிரி 
நியோசிகை - ஒரு தேவதை, பாதாரம் , நிராங்காரன் - அல்லமதேவருக்குத் தந்தை . 

யில் பூமத்யபாகத்திலுள்ள ரேகை . 
பாதிரவ்வியம் , கிரகிக்கத் தூண்டுபவள் ,. 

நிரீசுாசாங்கியன் மதம் பிரகிருதி மூலம் , 
இவளுக்கு மத்தை , உன்மத்தை , பிரகிரு 

புரியஷ்டகம் , விகிர்தி என மூன்றாமென 
ஷ்டை , நாரி என நால்வர் குமரிகள் . இவர் 

வும் அது தூலசூஷ்ம பாமெனப் பெய 
கள் , கிரகத்தர் முதலியோர் , தமது பாட் 

ரடைந்து சுத்தபுருடன் சந்தானத்தில் 
டன் பூட்டன் முதலியவர்க்குப் பலியிடா 

பாலன் சேட்டை புரிவதுபோல் உலகம் 
விட்டால் அவர்கள் செல்வத்தைக் கெடுப்ப 

யோனி பலவாய்ப்பிறந்து ஒடுக்குமென 
வர்கள் . 

வும் தெய்வம் வேண்டா எனவும் உறுவன் , 
நிரஞ்சான்- சணமுகசேகாவீரரில் ஒருவன் .. ( தத்துவநிஜா நுபோகசாரம் .) 


திருகமகாராசன் 


982 


நிரோதினி 


செய்து 


நீருகமகாராசன் -1 . இவன் இக்ஷவாகுவம் முகம் , சூவித்தவத்திரம் , ஆசிமுகம் , இரே 
சத்து வைவச்சுதமதுவின் இரண்டாம் புத் சிதம், உத்தானவஞ்சிதம் , பல்லவம் , நிதம் 
திரன் . இக்ஷவாகு தம்பியெனவுங்கூறுவர் . பம் , கசதந்தம் , இலதை, கரிக்கை, பக்க 
இவன் புஷ்கரக்ஷேத்திரத்தில் பிராமண வஞ்சிதம் , பக்கப்பிரதியோகம் , கருடபக் 
ருக்குக் கோ தானஞ் செய்தனன் , தானஞ் கம் , தண்டபக்கம் , ஊர்த்துவமண்டலி, 
செய்த பசு மீண்டும் அரசன் பசுக்கூட்டத் பக்கமண்டலி , உரோமயண்டலி , உரப்பார் 
தில் வந்தது . அதை மீண்டும் அரசன் சுவார்த்த மண்டலி , முட்டிகசுவத்திகம் , 
வேறொருவருக்குத் தானஞ் செய்தனன் . நளிநீபதுமகோசம் , அலபதுமம் , உற்ப 
தானங்கொண்ட இரண்டு பேரும் ஒருவ ணம் , இலளிதை, வலிதை என்பனவாம் . 
ருக்கொருவர் மாறுகொண்டு அரசனையணு நிருத்தி -ஒரு தருக்க நூல், 
கிச் சிலநாள் காத்திருந்தும் அரசன் குறை நிருபஞ்சயன் - மேதாவி குமான் . இவன் 
களைக் கேளாததினால் நீ ஏழைகளுக்குத் குமரன் அபூர்வன் , 
தரிசனங் கொடாததினால் ஒணானாகவெனச் நிருபதுங்கன் - ஒரு பல்லவ அரசன் , இவன் 
சபித்தனர் . இவ்வாசன் தான் வசிக்கச் தந்திவக்ரன் குமரன் ; இவன் சதுர்வேதி 
சுகமாகப் பள்ளங்களைச் செய்துகொண்டு மங்கலமெனுங் கிராமத்தைப் பிராமணர்க 
வசித்துக்கொண் டிருந்தனன் . இவனுக் ளுக்குத் தானஞ் செய்ததாகப் பல்லவர் வம் 
குச் சாபம் கிருஷ்ணாவதாரத்துக் கிருஷ்ண சாவளியில் கூறப்பட்டுள்ளது . ( சுவல்ஸ் . ) 
மூர்த்தியால் நீங்கிற்று . 

நிருமலதானம் கடவளுவப்பெய்த ஞானி 
2. உசீநரன் , இரண்டாங் குமரன் . களுக்கு தவல், 
நீருசஷ்சு - சுகி தன் குமரன் . இவன் கும் நிருலோமன் - திருவேங்கடத்தில் 

தவஞ 
ரன் நளன் . 

கொண்டிருந்து ஸ்ரீராமமூாத்தி 
நிருதன் -1 . வைவச்சு தமநுவின் இரண்டாம் எழுந்தருளத் தரிசித்துப் பரமபதமடைந் 
புத்ரன் . இக்ஷவாகு தம்பி . 

தவன் , 
2. உசீநரன் இரண்டாம் புத்ரன் . நிருவண முகத்தினங்கங்கள் பதினான்கு . 
நிருதி - 1. இவன் பூர்வஜன்மத்தில் பிங்கலா இவை நாடகவிகற்பங்கள் . சந்தி , விரோ 
க்ஷன் என்னும் வேடன் . இவன் வேடனா தம் , கிர தனம் , கிண்ணயம் , பரிபாடனம் , 
யிருந்தும் தீமை செய்யும் வேடர்களை அட பிரசாதம் , ஆனந்தம் , சமயம், கிருதி , ஆபா 
க்கி வருவன் , இவ்வகை ஒழுகி வரும் டனம் , உபகூகனம் , பிரசத்தி , பிரசனம், 
நாட்களில் புண்ணியத்தால் யாத்திரை சங்காரம் , நிருவாண மாவது - விளைந்தபோ 
செய்வோரைச் சிலவேடர் மறுக்க அவ் கம் வீதிவரையாலறுத்துப் படுத்துவைத்து 
வேடர் பலருடன் இவன் போரிடுகையில் துகளுங் களைந்து கொண்டுண்மகிழ்ந்தாற் 
மாண்டு நிருதியாயினன் . இவன் தவத் போலக்கொள்வது . ( வீர - சோ . ) 
தால் தென்மேற்குத் திசைக்குக் கடவுளா திருவிருதி விருஷ்ணி குமான் , இவன் 
யினன் . தேவி தீர்க்காதேவி ; பட்டணம் , குமரன் தசாருகன் . 
கிருஷணாங்கனை ; வாகனம் நரவாகனம் ; திருடலக்ஷணை - நீலஞ்சூடினாள் என்பதில் 
( பூதம் ) ஆயுதம் குந்தம் ; இவன் உலகத் நீல குணத்தைவிட்டுக் குணியை உணர்த் 
தை , இழிந்தவராயினும் நன்மை செய்த தல் . (தரு . ) 
வர் அடைவர் . இவர் வாகனமாகிய பூதம் நிருபருத்ரன் - நரேந்திரமிருகார்சன சகோ 
பராசரமுரிவர் வேள்வியா விழுக்கப்படச் தரன் ஹேஹயவம்சத்தவன் . 
சிவபெருமானை யெண்ணி அது முறையி நிருபன் - பிரகலாதன் குமாரன். 
டச் சிவபிரான் வேள்வியை நிறுத்தக் கட் நிரைநிரை - இது பொருள்கோளில் ஒன்று . 
டளையிட்டதால் நிறுத்த , உயிர் பெற்றது . பெயரும் வினையுமாகிய சொல்லையும் 
( காசிகாண்டம் .) 

அவை கொண்டு முடியும் பயனிலைகளையும் 
2. முதல்வள்ளல் எழுவரில் ஒருவன் . வேறுவேறாக நிறுத்தி முறையாகவேனும் 
3. இராமனென்னும் மறுப்புத்திரனுக்கு எதிராகவேனும் நிறுத்தி இதற்கிது பய 

னிலையென்பது படக்கூறுவதாம் . (நன் . ) 
திருத்தக்கை - (80) அவை சதுரச்சிரம் , நிரையசை- குறிலிணையேனும் , குறினெடி 
உத்துவீதம் , தலமுகம், சுவத்திகம் , விப்ர லேனும் தனித்தும் ஒற்றடுத்தும் வருவது . 
கீர்ணம் , அருத்தரேசிதம் , அரான கடகா ( நிரோதினி - ஒரு சத்தி , 


மனைவி, 


நிர் உரத்தசஷன் 


088 


நிர் உரத்தசஷன் - தாமசம இவைக் காண்க , நிலக்கரி - 1. நெடுநாட்களுக்கு முன் கடல் 
நிர்மித்திரன் - 1. நகுலனுக்கு பேணுவதி களாலும் ஆறுகளாலும் மூடப்பட்ட பூமி 
பிடம் பிறந்த குமரன் . 

யில் இருந்த மகாவிருக்ஷங்கள் மண்ணில் 
2 யு தாயு தாயு குமரன் . இவன் குமான் உருக்கெட்டுக் கரியாக மாறுவது . 
சுநக்ஷ த்ரன் , 

2. இது பூமியிலிருந்து வெட்டி யெடுக் 
நிர்மோகன் - 1. சாவர்ணிமறுப் புத்திரன் , 

கப்படுவது . கருநிறமும் , மிருதுவும் , பள 
2. பதின்மூன்றா மன்வந்தரத்துருவி , பளப்பும் உள்ளது . 

யந்திரங்களுக்கும் 
நிர்வாக்கியன் - புரஞ்சயனுக்கு நண்பன் . 

உலோகங்களை உருக்கு தற்கும் அடுப்பெரிக் 
திர்வாணதீக்ஷை 

- மோக்ஷத்தைத் தரும் கவும் உதவும் . டெக்கான் , இங்கிலாந்து 
தீக்ஷை அது ( ச ) வகை , சத்யோ நிர்வா முதலிய தேசங்களிலுண்டாவது, 
ணம் , அசத்யோ நிர்வாணம், லோகதர் நிலங்கு - இது ஒருவகை நிலங்கீறி உணவு 
மிணி , சிவ தர்மிணி என்பன . சத்யோ கொள்ளும் பறவை . 
நிர்வாணம் ஆசாரியர் ஷடத்வசோதனை நிலந்தரு திருவிற்பாண்டியன் கடைச்சங் 
சிகரச்சேதம் ஓமஞ்செய்து சிவபதத்தில் 

கம் நிறுவிய முடத்திருமாறனுக்கு ஒரு 
ஆன்மாவைச் சேர்த்த மாத்திரையில் தேக 

பெயர் , இவனுக்குச் சயமாகீர்த்தி யென 
நீக்க முண்டாவது . அசத்யோ நிர்வாணம் . வும் ஒரு பெயர் உண்டு , சயமாகீர்த்தியைக் 
கர்மத்தின் முடிவில் ஆன்மாவைச் சிவ 

காண்க. 
பதத்தில் சேர்ப்பது. உலோகதர்மிணி - நிலமண்டில வாசிரியப்பா - எல்லா அடி 
பாபகர்மங்களைச் சோதித்துப் புண்யகர்மங் 

களும் அளவொத்த நாற்சீரடிகளாக வரு 
களைச் சோதியாமல் இல்வாழ்வானுக்குச் 

வன . ( யாப்பு - இ . ) 
செய்யப்படுவது , சிவதர்மிணி - புண்ணிய நிலம் - ஐவகைப்படும் . அவை , குறிஞ்சி , 
பாடங்க ளிரண்டையுஞ் சோதித்து மோக்ஷ பாலை , முல்லை , மருதம் , நெய்தல் என்பன . 
விருப்புள்ள துறவிக்குச் செய்யப்படுவது அவற்றுள் குறிஞ்சி , மலைசார்ந்த நிலம் , 
( சைவபூஷணம் .) 

பாலை , சுரஞ்சார்ந்த நிலம் . முல்லை, காடுசா 
நிர்வாணருஷிகள் - பதுமனாரா மனவந்தரத் ர்ந்த நிலம் , மருதம் , ஊர்சார்ந்த நிலம் , நெய் 
துத் தேவர் . 

சல் , கடல்சார்ந்த நிலம் . சொன்ன முறைப் 
நிர்வாணிநிலை ஞாயிறு , வியாழம் - தென் படி குறிஞ்சிக்குத் தெய்வம் , குமாரக்கட 
கிழக்கு , திங்கள் , வெள்ளி - தென்மேற்கு வள் ; உயர்ந்தோர் , பொருப்பன் , வெற்பன் , 
செவ்வாய் , சனி - வடமேற்கு புதன் - வட சிலம்பன் , குறத்தி, கொடிச்சி ; தாழ்க் 
கிழக்கு இவள் பிரயாணத்தில் பின்னால் தோர் , குறவர் , கானவர் , குறத்தியர் ; புள் , 
நன்று , முற்பக்கந் தீது இவள் நிற்குந்திசை கிளி , மயில் ; விலங்கு , புலி , கரடி , யானை , 
யில் போகல் ஆகாது. 

சிங்கம் ; ஊர் , சிறுகுடி ; நீர் , அருவி , சுனை ; 
நிர்விர்த்தி - திருஷ்டி குமரன் , 

பூ வேங்கை , குறிஞ்சி , காந்தள் ; மரம் , 
நில அளவு - ஐயாயிரமுழம் ஒரு குரோசம் , சந்தனம் , தேக்கு , அகில் , அசோகு , நரந் 
ஒருகுரோச அளவுள்ளதும் , ஆயிரம் கருட தம் மூங்கில் ; உணா , மலைநெல் , மூங்கி 
அளவுள்ள வெண்பொற் காசுகள் அரசிறை லரிசி , தினை ; பறை , தொண்டகம் ; யாழ் , 
யாகப் பெற்றதும் கிராமம் எனப்படும் . குறிஞ்சியாழ் ; பண், குறிஞ்சிப்பண் ; தொ 
அந்தக் கிராமத்தின் அரைக்கூறு பல்லி . ழில் , வெறியாடல் , தேனழித்தல் , ஐவன 
பல்லியின் அரைக்கூறு கும்பம் எனப் மென்னும் மலைநெல் விதைத்தல் , தினை 
படும் , பிரமன் கொள்கைப்படிக் ( 23 ) காத்தல் , கிழங்கு அகழ்தல் , அருவியா 
கோடி முழங்களாதல் (உரு 00 ) சதுரநிவர்த் டல் , சுனையாடல் முதலியவாம் . இது கதி 
தனங்களா தல் ஒரு குரோசம் , நடுவிரலி ரும் யாமமும் , முன்பனியுமாகிய இருபொ 
னவெண் உள்ள இரண்டு ரேகைகளி னடுப் ழுதிகளையு முடைத்து . இந்நிலத்து வசிப் 
பாகம் அங்குலம் , அங்குலம் (உச ) கொண் போருக்கு உதிரத்தைப் பீடிக்கின்ற சர 
டது முழம் . முழங்கள் ( ச ) கொண்டது மும், வயிற்றில் ஆமக்கட்டியும் , வல்லைக் 
கோல் , முழங்கள் (கு ) கொண்டது இலகு . கட்டியும் , உண்டாம் . சிலேஷ்மம் மீறும் , 
( உடு ) கோல்கள் கொண்டது நிவர்த்தனம் , பாலைக்கு - தெய்வம் , கன்னி, உயர்ந்தோர் , 
(உரு ) நிவர்த்தனங்கள் பரிவர்த்தனம் , விடலை , காளை , மீளி, எயிற்றி. தாழ்க் 
(சுக் - நீதி . ) 

தோர் , எயினர் , எயிற்றியர் , மறவர், மறத் 


984 


நிவர்த்திகலை 


உயர்ந் 


தியர் ; புள் , புறா , பருந்து , கழுகு : வில 

வர் , அளத்தியர் , புள் - காக்கை. விலங்கு 
கு , செங்காய் ; ஊர், குறும்பு ; நீர் , குழி , 

ஊர் - பாக்கம் , பட்டினம் , நீர் , 
கவல் ; பூ , குரா , மரா , உழிஞை, மரம் , உவர் நீர்க்கேணி , கவர்நீர் , பூ - நெய்தல் 
பாலை , ஓமை , இருப்பை ; உணவு வழி கைதை , முண்டகம் , அடம்பு . மரம் கண் 
பறித்தன , பதியிற்கவர்ந்தன ; பறை - துடி ; 

டல் , புன்னை , ஞாழல், உணவு - மீன் , உப்பு , 
யாழ் - பாலையாழ் ; பண் - பஞ்சுரம் : தொ முதலிய விற்றலால் பெறுவனவும் , மீனு 
ழில் - போர்புரிதல் , சூறையாடல் ; பொழு 

முணங்கலும் , பறை - கோட்பறை , நாவா 

செவ் 
துவேனில் , நண்பகல் , பின்பனி என்பன . 

ய்ப்பம்பை , யாழ் விளரியாழ் . பண் - 
இங்கிலத்தார்க்கு முத்தோஷங்களும் அவற் 

வழி , தொழில் மீனுப்புப்படுத்தல் , அவை 
றால் வரும் நோய்களும் உண்டாம் . முல் விற்றல் , மீனுணக்கல் , புள்ளோப்பல் , கட 
லைக்கு - தெய்வம் - நெடுமால் ; 

லாடல் , காலம் - ஆதித்தன் அஸ்தமனம் , 
தோர் - குறும்பொறை நாடன் , தோன் இந்நிலம் உவர்ப்பு உள்ளது ஆதலின் பித்த 
றல் ; மனைவி , கிழத்தி , தாழ்ந்தோர் , இடை 

வாத சேர்க்கை உள்ள தாம் . இதில் வசிப் 

போர் தேகத்து ஒருவித தடிப்பும் , பாதத் 
யர் , இடைச்சியர் , ஆயர் , ஆய்ச்சியர் ; புள் 
காட்டுக்கோழி ; விலங்கு - மான் , முயல் ; 

துச் சிலீபதரோகமும் , குடலண்ட விருத் 
ஊர் - பாடி ; நீர் - கான்யாறு , குறுஞ்சுனை . 

தியும் பெறுவர் . பின்னும் இந்நிலம் வன் 

பால் , மென்பால் , இடைப்பால் என்று 
- குல்லை , முல்லை , தோன்றி , பிடவம் ; 
கொன்றை , காயா ; மரம் குருந்து ; உணவு , 

மூன்று வகைப்படும் . 

அவற்றுள் வன் 
வரகு , சாமை , முதிரை ; பறை - ஏற்றுப் 

பால் குழியின் மண்மிகுவது . மென்பாலா 

மண் 
பறை; யாழ் - முல்லையாழ் ; பண் - சாதாரி ; 

குறைவது , இடைப்பாலாவது 

ஒப்பது . 
தொழில் - சாமை வரகுவிதைத்தல் , கடா 
விடல் , கொன்றைக்குழலூதல் , ஆடு மாடு நீலன் - கத்ருகுமரன் நாகன் . 
கள் மேய்த்தல் , விடை தழுவல் , குரவையா 

நீலாழகி - இதனைச் சகேராபக்ஷ யென்பர் . 
டல் , கான்யாறாடல் ; பொழுது கார்காலமு 

இது சந்திரோதய காலத்தில் சந்திரிகை 
மாலையு மாம் , இங்கிலம் பித்தாதிக்கமான 

யையுண்டு ஜீவிப்பதென்பர் . ( உல - வ . ) 
இடமாம் , அதனுடன் வாததோஷமும் அதி நிலை - ( ச ) பைசாசம் , மண்டலம் , ஆலீடம் , 
கப்படும் . இவ்விருவகைத் தோஷங்களால் 

பிரத்யாலீடம் . இவை விற்றெடுத்து 
பல ரோகங்கள் உண்டாம் 

மருதநிலம் - 

அம்பினை எய்வார்க்கு நிலை , ஒரு காலில் 
தெய்வம் - இந்திரன் , உயர்ந்தோர் ஊரன் , நின்று ஒருகால் மடக்கல் பைசாசம் , இரு 
மகிழ்நன் கிழத்திமனைவி ; தாழ்ந்தோர் - 

காலும் பக்கமாக வளையமண்டவித்தலே 
உழவர் , உழத்தியர் , கடையர் , கடைச்சி மண்டலம் , வலக்கால் மண்டலித்து இடக் 
யர் ; புள் - வண்டானம் , அகன்றில் , நாரை , கால் முந்துறலே ஆலீடம் , வலக்கால் முந் 
போதா கம்புள் , குருகு , தாரா ; விலங்கு - துற்று இடக்கால் மண்டலித்தலே பிரத் 
எருமை , நீர் - யாறு , கிணறு , குளம் ; பூ ; தியாலீடம் . 
தாமரை , கழுநீர் , குவளை , காஞ்சி வஞ்சி - நிலைஜலயந்திரம் - 1. ( Brahmah Press ) 

உணவு . செந்நெலரிசி இது , திரவபதார்த்தமாகிய நீர் முதலிய 
வெண்ணெலரிசி ; பறை - கிணை முழவு ; வற்றை அழுத்துஞ் சக்தியால் மேல்கொ 
யாழ் - மருதயாழ் ; பண் - மருதம் ; தொ ண்டு வருவது . இது பஞ்சமூட்டை முத 
ழில் - விழாக்கொளல் , வயற்களை கட்டல் , லியவற்றை அழுத்தவும் உதவும் , 
அரிதல் , கடாவிடல் ; குளங்குடைதல் , புன 

நிலையாகவுள்ள ஜலத்திற் 
லாடல் , கலம் விடுதல் , இந்நிலம் நல்லநீர் குள்ள சக்தியை நமக்குத் தெரிவிப்பது . 
வளப்பம் பொருந்தினால் முத்தோஷங்க இதனைப் பர்மா பிரெஸ் என்பர் . இது 
ளால் உண்டாகும் தோஷங்களைப் போக் பஞ்சு மூட்டைபோன்ற மூட்டைகளை 
கும் ; அன்றியும் இந்நிலப் பொருள்களை அழுத்திக்கட்டும் நீர்சத்தி யந்திரம் , 
உண்பவர் தம் பேர்சொல்லினும் நோய்கள் நீவரையெளியந்தியனூர் கடைச்சங்க மரு 
அணுகா . 

நெய்தனிலம் - தெய்வம் - வரு விய புலவர் . ( அகநானூறு . ) 
ணன் . உயர்ந்தோர் - சேர்ப்பன் , புலம் நிவர்த்திகலை - இது சிவாகமம் கூறிய கலா 
பன் , பாத்தி , நுளைச்சி . தாழ்ந்தோர் நுளை புவனங்களில் ஒன்று . இதில் ( க 0 அ ) 
யர், நுளைச்சியர் , பாதர், பாத்தியர் , அள அசுத்த புவனங்கள் உள என்று கூறும் . 


மரம் - மருது ; 


2. இது , 


மவர் தி . உருத்திரர் 


985 


நினைக்கலாகாதன 


நீவர்த்தி கலையில் கீழ்பால் இந்திர திசையி ரன் , ஈசன் , பணிந்திரன் , வச்சிர தமிட்டிரி , 
லுள்ள உருத்திரர் - கபாலீசன் , சடன் , என்னும் உருத்ரர் வைகும் புவனம்பத்து . 
புத்தன் , வச்சிரதேகன், பிரமர்த்தனன், மேற்கண்ணதாகிய பிரமன் திசையிற் . 
விபூதி , அவ்வியயன் , சாத்தன் , பினாகி , சம்பு , விபு , கணாத்தியகன் , திரியக்கன் , 
திரி தசாதிபன் , எனப்பத்துஉருத்திரர். இ திரிதசேசன் , சமூவாகன் , விவாகன் , பேன், 
திரனைக் கீழ்த்திசைக் காவலின் நியமித்து இலீச்சு , திரிலோசனன் என்னும் உருத் 
வைகும்புவனங்கள் பத்து . மேலும் அவ்வத் திரர் வைகும் புவனம்பத்து . 
திசையிற் கூறப்படும் உருத்திரர் அவ்வத் எல்லாவற்றிற்கும் மேலாக வீரபத்தி 
திசைக் காப்பாளராகிய அங்கியக்கடவுள் ரன் , பத்திரகாளி, என்னு மிவர் வைகும் 
முதலியோரை அவ்வத்தொழிலில் நியமி புவனம் இரண்டு , ஆகச் சாதாரண புட 
த்து அவர் வழிபட வீற்றிருப்பசென்றறிக. விதத்துவத்திற் புவனம் ஏற்றெட்டுக் 

தென் கீழ்பால் அங்கித்திசையின்- அங்கி கண்டுகொள்க. இந்த நூற்றெட்டுப் புவன 
யுருத்திரன் , உதாசனன் , பிங்கலன் , காத மும் பிருதிவியண்டம் ஆயிரங்கோடியினும் 
கன் , அரன் , சுவலனன் , தகனன் , பப்புரு, இவ்வாறே வேறு வேறுள்ளன . ( சிவ 
பதுமாந்தகன் , கயாந்தகன் , என்னும் உருத் ஞான பாடியம் . ) 
திரர் வைகும்புவனம் பத்து . தென்பால் நிவாதகவசம் இது காற்றும் நுழையாத 
இயமன்றிசையில் யாமியன் , மிருத்தியு , திண்ணிய கவசம் . 
அரன் , தாதா , விதாதா , கருத்தா, சை நீவாதகவசர் - எக்காலத்தும் நீங்காத கவ 
யோத்தா, வியோத்தா, தருமன், தருமபதி சத்தைப் பெற்றவர். இவர்கள் பிரகலா 
என்னும் உருத்திரர் வைகும்புவனம் பத்து . தன் வம்சத்து அசுரர் . இவர்கள் முப்பது 
- தென்மேல்பால் நிருதிதிசையில் நிருதி , கோடியர் , இவர்களிருக்கை மேற்றிசைக் 
மாரணன் , அந்தா , குரூரதிருட்டி , பயான கடலுக்கருகிலுள்ள தோயமாபுரம் , யமனை 
கன் , ஊர்த்துவகேசன் விருபாக்கன் , தூமி நோக்கித் தவம்புரிந்து மகாவரம் பெற்ற 
ரன் , உலோகி தன் , திமிட்டிரி என்னும் வர்கள் . இராவணன் திக்குவிஜயஞ்செய்து 
உருத்திரர் வைகும்புவனம் பத்து . மேல் வருகையில் பிரமன் சொற்படி இவர்களை 
பால் வருண திசையிற் பலன் , அதிபலன் , நட்புக்கொண்டு இவர்கள் பட்டணத்தில் 
பாசவத்தன் , மாபலன் , சுவேதன் , சயபத் ( க ) திங்கள் தங்கிவந்தனன் . இவர்கள் 
திரன் , தீர்க்கவாகு , சலாந்தகன் , மேக தேவர்களைத் துன்புறுத்தினர் . தேவர்கள் 
நாதன் , சுநாதன் என்னும் உருத்திரர் அருச்சுநன் சிவமூர்த்தியிடம் தவத்தால் 
வைகும்புவனம் பத்து , 

பாசபதம் பெற்றதறிந்து இந்திரனிடம் 
வடமேல்பால் வாயு திசையிற் - சீக்கி கூற இந்திரன் அருச்சுநனை இவர்கள் மீது 
ரன் , இலகு , வாயுவேகன் , சூக்குமன் , தக் யுத்தத்திற்கு ஏவுவித்தனன் , அதனால் 
கணன் , கயாந்தகன் , பஞ்சாந்தகன் , பஞ் இவர்கள் கருவற்றனர் . 
சசிகன் , கபர்த்தி , மேகவாகனன் என்னும் நிழலின்மறைவான் - திருமங்கை யாழ்வா 
உருத்திரர் வைகும்புவனம் பத்து . 

ரின் மந்திரியரில் ஒருவன் . 
வடபாற் குபேரனுஞ்சோமனும் வைகுந் நிறவிந்தி 
திசையில் நிதிசன் , உருபவான் , தன்னி நிறையறிகருவி - இது , இரும்பினால் பல 
யன் , சௌமியதேகன் சடாதான் , இலக்கு கைபோன்று முனையில் எண்ணினளவைக் 
மிதரன் , அர தன தான் , சீதரன் , பிரசா காட்ட வைக்கப்பட்ட இரும்பு பிம்பத் 
தன் , பிரகாமதன் , என்னும் உருத்திரர் தைப் பெற்ற அளவு கருவி . இதில் வைக் 
வைகும்புவனம் பத்து . 

கப்பட்ட கனப்பொருள்களின் நிறையை 
வடகீழ்பால் ஈசான திசையில் வித்தி இதுகாட்டும் . இவ்வாறே மேனாட்டார் ஒரு 
யாதிபன் , ஈசன், சர்வஞ்ஞன் , ஞான புக்கு , வன் யாத்திரை செய்த அளவைக் காணக் 
வேதபாரகன் , சுரேசன் , சருவன் , சேட் கடிகாரம் போன்று பதவளவறி கருவி கண்டு 
டன் , பூதபாலன் , பலிப்பிரியன் , என்னும் பிடித்திருக்கின்றனர் . அதனைப் பீடோ 
உருத்திரர் வைகும்புவனம் பத்து . 

மிடர் என்பர் . ( Pedometer . ) 
கீழ்க்கண்ண தாகிய மாயோன் றிசையில்- நினைக்கலாகாதன பொய் , கோள் , பிறர் 
இடபன் , இடபதான் , அநந்தன் , குரோத பொருளைக்கவர விரும்பல், பிறர் செல்வங் 
னன் , மாருதாசனன் , கிரசனன் , உதும்ப கண்டு பொறாமைகொளல் முதலிய 

124 


ஒரு நதி . 


நினைப்பணி 


938 


- நீதிநெறிச்சோழன் 


நினைப்பணி - ஒரு பொருளைக்கண்டு ஒப்பு திருஞானசம்பந்த சுவாமிகளைக் காண்க , 
மையினால் மற்றொருபொருளை நினைத்தல் , ( பெ - புராணம் . ) 
இதனை ஸ்மிருதிமத் அலங்காரம் என்ப . நிஜதணயோகீந்திரர் கன்னடத்தில் 
( குவ .) 

விவேகசிந்தாமணி இயற்றியவர் . 
நினைப்பு - இது போலிகளுள் ஒன்று . இது , 

நிஷக்கிரியன் தத்வஞானத்தை யுடையவ 
குழவிப்பருவத்தே தந்தை தாயரை யிழந் 

னான சந்நியாசி. 
தோன் காரணங்கருதாது நினக்கின்னார் நிஷதம் - 1 , நிஷதனால் ஆளப்பட்டதேசம் . 
தந்தை தாயெனப் பிறர் சொல்வதனைக் 

2. ஒருமலை இந்நாட்டில் உள்ளது . 

3. Narwar , The Capital of Nalaraja , 
கருதிக்கோடல் , 

This is also called Nalapura . 
நின்மலர் - இவர் மண்கேருஷியின் மாணாக் 

நிஷதன் - 1. ( சூ . ) அதிதியின் குமாடன் . 
கரில் ஒருவர் . இவர் கல்விவல்லராய் ஆசி 

இவன் குமரன் நளன் . 
ரியரை மதியாததனால் அவரால் பிரமரக்ஷ 

2 , குரு குமரன் . 
ஸாகச் சாபம் அடைந்து நாரதர் சொற்படி 3. சீராமன்பெளத்ரன் . குசன் புத்திரன் . 
தக்ஷிண பிநாகினியில் தீர்த்தமாடிப் புனித நிஷாதர் 

கருடனால் பக்ஷிக்கப்பட்ட 
ரானவர் . ( பெண்ணைநதி புராணம் ) . 

வேடர் , 
நின்மலன் - இவன் தன் தமயன் தேவியைப் நீஷாதன் பிராம்மணனுக்குச் சூத்திரப் 
புணரச்செல்கையில் அவளால் குட்டநோய் 

பெண்ணிடம் பிறந்தவன் . தொழில் மீன் 
அடையச் சாபம் ஏற்று சோமசருஷியால் பிடிப்பது . (மது. ) 
பினாகினி நதியில் மூழ்கிச் சத்தம் அடைந் நிஷதாதிபன் - பார தவீரரில் ஒருவன் . கால 
தவன் . ( பெண்ணைகதி புராணம் ) . 

புத்திரன் அம்சம் . 
நின்மலாவத்தை - (சத்தாவத்தை) இது, நிஷிங் - திருதராட்டிரன் குமரன் ,. 
அமலசாக்ரம் , அமலசுவப்பனம் , அமல நிஷிதா - பாகுகனைக் காண்க . இவன் வம் 
சுழுத்தி, அமலதுரியம் , அமலதுரியாதீதம் . சத்தவர் , நிஷிதா காடுகளில் வசித்தனர் . 
ஆக டு . அமலசாக்ரமாவது - ஆசாரியராலே நிஷ்ஃருதி - அக்னி விசேடம் . 
ஞான தீக்ஷை பெற்றுத் திரிபதார்த்தவுண் நிஷ்டாநுபூதி -- தாம் நிஷ்டையில் அனுப 
மையை விசாரித்தறிந்து கேட்டுச் சிந்தித் வித்த அநுபவம் கூறும் நூல் . இது ஆறு 
துத் தெளிந்து பொருளுடனே நிட்டை முகசுவாமிகளால் இயற்றப்பட்டது . 
கூடும் பகுதிக்குக் கருவியினின்று நீங்கி நிஷ்பேகன் - கத்ருகுமான் . நாகன் . 
விசாரித்து நிற்பது . 

அமலசுவப்பனமா 
வது - கருவிகளினின்று நீங்கியும் நீங்கா 

Б 
தும் நிற்காது நடுவே சற்றுப்பதைப் புண் 
டாய் நிற்பது. அமலசுழுத்தி - தத்துவங் நீக்கத்தக்கவா - அபத்னீகன் , பொய்சாக்ஷி 
களினின்று நீங்கி மேலான கேவலத்தனாய் சொல்வோன் , கிராம புரோகி தன் , துஷ் 
நிற்பது . அமலதுரியம் - கேவல நீங்கி 

டன் , விஷமிட்டவன் , சடன் , சோதிஷ 
அருளினாலே தன்னையுமருளையுங் கண்டு சீவி , குண்டன் , பௌநர்பவன் , விடன் 
தன் வசமழிந்து அருள் வசமாய் நிற்றல் , 

அதிவிர்த்தன் , அதிக முண்போன் , தந் 
அமலதுரியாதீதம் - பணியற நின்று சிவத் தைக் கிணங்காதவன் , அபஷ்யபு , பஞ் 
தைத் தரிசித்து ஆனந்தத்தில் அழுந்தி சாங்கம் சொல்வோன் , துச்சீலன் . ( முத 
நிற்பது . (சித்தா. ) 

லியவர் .) 
நின்றசீர் நெடுமாறநாயனார் - சத்துருசாதன நீசகன் - அபிமன்யுவுக்குப் பிறகுவந்த ஏழா 
பாண்டியன் குமார் . இவர் சைநசமயத் வது அரசன் , இவன் அரசில் அத்தின 
துக்குட்பட்டு , மயங்கி நிற்கையில் இவரது புரம் முழுகியது . 
பத்தினியாராகிய மங்கையர்க் கரசியார். நீதிநெறிச்சோழன் - ஒரு சோழன் . இவன் 
சைவப்பற்றுள்ளவராய்த் திருஞான சம் காலத்தில் வல்லான் என்பவன் அரசர்களை 
பந்தமூர்த்திகளை மதுரைக் கெழுந்தருள வருத்திக் கொண்டிருக்க அவனை அதி 
வேண்டி அவர் வரச்சமணரை வாதில் சூரன், சூரன், என்னும் செங்குந்தரால் 
வெல்வித்தனர் . அதனால் இவ்வாசர் சைவ அடக்கி வென்று வந்த அவ்வீரருக்குப் 
சாயினவர் . இவரது மற்ற சரி கல்களைத் பரிசு அளித்தவன் . 


நீதிபதி 


987 


நீாகளின் குணகுணங்கள 


கின்றனர் . 


நீதிபதி உலகியலையும் , நூன் முறையை கின்றது . ஜலத்தில் -உப்பின் குணமொ 

யும் , நீதியையும் அறிந்தவன் . ( சுக் - நீ . ) ன்று அதிகரித்திருக்கிறது . அக்குணம் , 
நீபன் - 1. பிருதுகுமான் . இவனுக்கு ஏறு கடின பதார்த்தங்கள் உண்டாவதற்கும் , 
பிள்ளைகள் உண்டானார்கள் . இவன் கும உண்பனவற்றிற்கு உரிசை தருதற்கும் 
ரன் சமரன் , இவன் காம்பீலிதேசத்து உதவுகிறது . நீரில் ஒருபங்கு பிராணவாயு 
அரசன் , 

வும் , இரண்பெங்கு ஜலவாயுவும் , இருக்கிற 
2. நபாகனைக் காண்க , 

தாகத் தற்கால ஆராய்ச்சிக்காரர் கூறு 
நீராட அவசியம் வேண்டியகாலம் - தெய்வ 
வணக்கம் செய்யும் போதும் ,தீக்கனாக்காண் நீர்களின் குணாதணங்கள் 

நீர்களின் குணாதணங்கள் - நீர் கடவுளால் 
கையிலும் , அசுசி உண்டான காலத்தும் , ஆன்மாக்கள் பொருட்டுப் பல இடங்களில் 
உண்டதைக் கக்கினபோதும் , க்ஷௌரம் சுறக்கச் சிருட்டித்த திரவப்பொருளாம் . 
செய்துகொண்ட காலத்தும் , உண்ணும் அந்நீர் , மழைநீர், ஆற்று நீர் , ஆலங்கட்டி 
போதும் , புணர்ச்சி உண்டானபோதும் , நீர் , பனிநீர் , குளத்துநீர் , எரிமீர் , கிணற்று 
பொழுதேற நித்திரை செய்தபோதும் , நீர் , ஓடை நீர் , சுனை நீர் , ஊற்று நீர் , பாறை 
இழிசநர்களைத் தீண்டினபோதும் , மலசலங் நீர், அருவிநீர் , அடவிநீர் , உப்பு நீர் , சமுத் 
கழித்தபோதும் , நீராடல் வேண்டும் . 

எனப் பலவி தப்படும் . 

இவை 
நீராடும் நீர்மை தடாக முதலியவற்றில் நிலத்தியல்பால் அவற்றின் குணங்களும் 
நீராடுகையில் நீந்து தலும் , நீரில் எச்சிலு வேறுபடும் . இவற்றுள் மழைநீர் , குளிர் 
மிழ்தலும் , தண்ணீரைக் 

குடைதலும் , ச்சியையும் , நல்லறிவையும் , ஆற்று நீர் , 
தண்ணீரில் விளையாடுதலும் கூடா . 

சுக்கில விருத்தியையும் , ஆலங்கட்டிநீர் , 
நீரின் வகை மழைநீர் , ஆலங்கட்டி நீர் , குளிர்ச்சியையும் உண்டாக்கும் . பனிநீர் , 
பனிநீர் , தண்ணீர், ஆற்று நீர் , குளத்து நீர் , சொரி , கிரந்தி இவைகளைப் போக்கும் . 
தாமரைக் குளத்து நீர் , ஏரிநீர் , சுனை நீர் , குளத்து நீர் , 

வாதரோகத்தையும் , ஏரி 
ஓடை நீர் , கிணற்று நீர் , ஊற்று நீர் , பாறை நீர் , வாயுவையும் , உண்டாக்கும் . கிணற் 
நீர் , அருவிநீர் , அடவிநீர்; வயல் நீர் , பாசி றுநீர் , விதாகம் , உஷ்ணம் , 

தீபன 
கலந்தநீர் , கடல்நீர் , துவர்நீர் , 

துவர்நீர் , வேர்கள் இவற்றை நீக்கும் . ஓடை நீர் , மிகுந்த 
ஊறியநீர் , இன்னும் பலவகை நீர்களுள , தாபத்தையும் , சுனை நீர் , சீத சுரத்தையும் 
இவற்றின் குணங்களைப் பதார்த்தகுண சிந் உண்டாக்கும் . ஊற்று நீர் , பித்தாதி 
தாமணியால் அறிக . 

கத்தைப் போக்கும் . பாறை நீர் , சந்தத 
நீருற்று - பூமியில் விழுந்த மழையைக் கிர சரம் உண்டாம் . அருவிநீர் , இரத்த பித் 
சித்த மணற்பூமி தான் கிரகித்த நீரைமீண் தரோகத்தைப் போக்கும். அடவிநீர் , 
டும் வெளியில் ஊற்றுவது . 

தேகபாரம் , வலியவிஷம் சுரம் , உண்டாம் 
நீர் - 1. பஞ்சபூதங்களி லொன்றாய்த் தன் உப்புநீர் , பித்தரோகத்தை உண்டாக்கும் . 
மாத்திரை காரணமான தாயுள்ள திரவம் . சமுத்திரநீர் , பலவித வியாதிகளைப் போக் 
இந்நீர் நில வேறுபாட்டால் பல ருசிகளை கும் , பாசித்தண்ணீர் நோயாக்கும் , பரு 
யும் குணங்களையும் பெற்றிருக்கும் . கடல் த்தவோடைத் தெளிவூறல் , நேசித்திடவே 
நீர் ஆற்று நீர் , ஏரிநீர் , குளத்து நீர் , சுனைநீர், பிணியில்லை, நிலைநீர்க்குண்டாம் . குடல் 
மடுநீர், கிணற்று நீர், முதலிய இவையன்றி , 

வாதம் , 

மாசித்தண்ணீர் பித்தகற்றும் , 
மழைநீர் , பனிநீர், முதலியவும் உண்டு , வளர்க்குஞ் சுரத்தைச் சரகூறல் , தேசத் 
2. இது இரசதன் மாத்திரையில் தோன் தண்ணீர்க் குணந் தன்னைத் 

தெளியச் 
றியது . இது சத்தம் , பரிசம் , ரூபம் , கந்த சொன்னோந் திண்ணமிதே . " " ஆற்றுத் 
மெனும் நான்கு குணமுடைத்தாய் நெகிழ் தண்ணீர்க் கழகுண்டாம் , அடைந்த சுனை 
வித்துப் பதஞ்செய் தலாகிய தொழிற்பாட் க்கு மகோதரமாம் , தூற்று மாரிமெய்யிறுக் 
டைப்பெற்று உயிர்களெல்லாம் தன்னாற் கும் , தொலையாக்கிணறே கயந் திரட்டும் , 
சீவித்தற்கேதுவாய் நிற்பது . இது , திரவ மாற்றுங் குளமே வியாதியில்லை , மாறார் 
ரூபமாயினும் , பனிக்கட்டி , ஆலங்கட்டி , 

, குளமே வியாதியுண்டு , தோற்று மது 
ஆவி , காற்று எனும் வேறுருக்களைப்பெ மொழிமயிலே துலங்குந் தண்ணிர்க் குணம் 
றும் . நீர் , ஆவியாகப் பரிணமிக்கையில் காணே . " சந்திர சூரியகிரணங்கள், காற்று , 
அதன் இயற்கையில் ( 1700 ) பங்கு மிகு அணுகாததும் , கிருமி, துர்வாசனை , சேறு 


நாககாககை 


988 ) 


நீர்ப்பரப்புகள் 


தடித்தல் , சாகுதிரல் , ருசியின்மை முத செய்யப்படுகின்றன . வட அமெரிக்கா, 
லிய நீர்கள் ஸ்நான பானங்களுக்கு உதவா , ஐரோப்பா நதிகளில் வாழ்வன 
வெந்நீரால் , எதிர்க்கின்றவுணவு, புளியேப் நீர்ப்பாப்புகள் இவைகள் , மகாசமுத்ரா 
பம் , குன்மம் , சீதக்கட்டு , சுரம் , காச முத கள் , கடல்கள் , விரிகுடாக்கள் , வளைகுடாக 
லிய நீங்கும் . 

கள் , ஆறுகள் , ஏரிகள் , எனப்பிரிவுள்ள 
நீர்க்காக்கை - இது காக்கை உருவொத்து வைகளா யிருக்கின்றன . இவ்வகை நீர்ப் 
நீரிலுள்ள பிராணிகளால் வாழும் பறவை . 

பரப்பு இக்கோளத்தைச் சூழ்ந்து பூமி வற 
நீரில் நீந்தி மீன்களை வேட்டையாடுவது , ளாமல் நெய்ப்பைத்தந்து காக்கின்றது . 
நீர்க்கரை யோரங்களிலுள்ள மரங்களில் இந்நீர்ப் பரப்புகளின் ஆழங்கள் , எங்கும் , 
கூடுகட்டி வாழும் . 

2 , 3 , மைல்கள் ஆழமுள்ளவைகளென்பர் . 
நீர்க்குதிரை அல்லது ஆற்றுக்குதிரை - இது 

ஆயினும் சிற்சில இடங்களில் அதிகம் 
மத்திய ஆபிரிகாவின் ஆற்றோரங்களில் 

உண்டு . தென் அமெரிகாவின் கீழ்க்கரையி 
வசிப்பது . இது பெரிய எருமைபோல் 

லுள்ள ரையோடிலாபிளாடா முகத்து 
தடித்த தோலுள்ள மிருகம் , துப்பாக்கியால் வார சமுத்திரத்தின் ஆழம் ( 8 ) மைல் , 
சுடினும் சாகாதது . கால்கள் குறுகி உடல் 

பிலிப்பயின் தீவுக்கு வடக்கில் உள்ள கட 
நீண்டது . ( Hippopotamus .) 

லின் ஆழம் ( 18 ) மைல் என்பர் . கடலில் 
நீர்க்குதிரை அல்லது நீர்ப்பன்றி - 

( 1000 ) அடிகளுக்குக் கீழ் இருளே திணிக் 
( ஹிபோடமஸ்) இது காண்டாமிருகத்தை 

திருக்கிறதாம் . ஒளியென்பதே இல்லை . 
ஒருவாறு ஒத்திருக்கும் . இதற்குப் பரு 

மகாசமுத்திரங்களி னடிப்பாகம் , பூமியைப் 
த்தவுடலும் , தடித்துக்குறுகிய கால்களும் , 

போலவே , மலைகள் , குன்றுகள் , சமவெளி 
தடித்த தோலும் , அகன்றவாயும் , நீண்ட 

கள் , பள்ளத்தாக்குகள் , எரிமலைகள் , இரத் 
பற்களும் உண்டு . கொம்பில்லை , ஏறத்தாழ 

தினவகைகள் , உலோகவகைகள் , மரன் 
நாலடி உயரமும் ( 12 ) அடி நீளமும் உள் 

கள் , செடிகள் , பூண்டுகள் முதலிய பெ 
ளது . இது தண்ணீரில் வசிக்க விருப்பமுள் 

றிருக்கிறது . ஒவ்வொரு காலங்களில் மக 

சமுத்திரங்களில் அலைகள் இயற்கை தவ 
இது காய் , கிழங்கு , இலை முதலிய 
வற்றைத்தின்று ஜீவிக்கும் . 

( 70 ) அடிக்குமேல் கிளம்புகிறதும் உன் 
பிகோ கண்டத்து நயில் நதிக்கரையில் 

டென்பர் . சில கடல்களில் ஆறுகளை 

போல் நீரோட்டம் கொள்ளுகிறது . 
வசிப்பது . இது தம் கூட்டத்துடன் கூடி 

லால் கடல்களில் நீர்ச்சுழிகள் தோன்று 
வாழும் மிருகங்களில் ஒன்று . 

கின்றன . அந்நீர்ச் சுழல்கள் நீரோட்டங் 
நீர்நாய் இது நீர்க்கரை யோ ரங்களில் 

கள் ஒன்றுடன் ஒன்று சேர்வதனால் உண் 
வசிக்கும் பிராணி , இது உருவத்தில் எலி டாகி யாத்திரை செய்யும் கப்பல்களை 
யைப்போன்றது . வால் அகன்று தட்டை நாசஞ்செய்கின்றன . இவ்வகைச் சுழல்கள் 
யாய்ச் செதிள் மூடியிருக்கும் . பருமனில் நார்வே தேசக் கடற்கரை யோரமாக 
பூனையளவிருக்கும். முன்னங்கால் குறுகி நேரிடுகின்றன என்பர் . 
யும் பற்கள் பலமாகவுமிருக்கும் . உடலில் நீர்ப்பரப்பு - சில வேளைகளில் தரையில் 
மிருதுவான மயிர் அடர்ந்திருக்கும் . இவை வீசும் சுழல்காற்று , கடலிலுண்டாகி ஜல 
பல ஒன்று சேர்ந்து வாழும் . இவை ஆற் த்தைமேல் நோக்கியிழுத்துத் தூண்கள் 
றோரங்களில் வீடு கட்டுதற்குப் பற்களால் போல் நிற்கச்செய்கிறது . அக்காலத்தி 
பெரிய மரக்கிளைகளைக் கடித்துத் தள்ளி லதிலகப்பட்ட பொருள்களை ஆகாயத்தில் 
அகன்றவாலினாலும் முன்கைகளைச் சேர்த் தூக்கியெறிந்து பின் தரையில் மோதுகி 
மணலைக்கொண்டு வட்டமாக 

றது . இவ்வாறாகிய நீர்ப்பரப்புக்களில் சில 
கட்டி நீர் மட்டத்தடியில் வாழும் . இது பள்ள மாயும் , சிலமேட்டுப் பாங்காயு மிருக் 
கோடை காலத்தில் கந்த மூலாதிகளைப் ஒன்றன . காஸ்பியன் கடல் அதிக பள்ள 
புசிக்கின்றன . மழைக்காலத்தில் மரப்பட் மான நீர்மட்ட முடையது . மத்ய தரைக் 
டைகளைத்தின்று பிழைக்கின்றன. இவை கடல் மேட்டுப்பாங்கானது . பெரும்பாலும் 
அணிற் பிள்ளைகளைப்போல் 

உட்கார்ந்து இக்கடல்கள் , உருசியாலும் , குணத்தாலும் 
முன்னங்கால்களால் ஆகாரத்தைத்தின்கின் நிறத்தாலும் வேறுபடுகின்றன , எல்லாக் 
றன . இவற்றின் ரோமத்தால் தொப்பிகள் கடல்களும் உப்புநீர் உடையன . 


மத்ய 


நீர்ப்பரப்புகள் 


say 


நீர்ப்பூண் கேள் 


தரைக் கடலின் கீழ்க்கரையில் சாக்கடல் நீர்ப்பல்லி - இது , நீரிலுள்ள பிராணி 
( Dead Sea ) என்பதொன்றுண்டு . இது பல்லிபோல்வது , இது ஐரோப்பா , அமெ 
( 9 ) மைல் அகலமும் ( 47 ) மைல் நீளமும் ரிகா தேசங்களின் நீர்விலைகளி லுள்ளது . 
உள்ளது . இதனீர் பசுமை , ஆழம் ( 1308 இது , ( 3) அடிகள் முதல் ( 12 ) அடிகள் 
அடி) இதில் ஜார்டன் , முதலிய பலாதிகள் வரையில் நீண்டுள்ளது . இதற்கு மீனுக் 
பாய்கின்றன . ஆயினும் இந்நதி அந்நீரை குள்ள துபோல கழுத்திலிருந்து வால்வரை 
எங்கு ஒளிக்கின்ற தென்பதறியவில்லை . யில் தட்டையாகச் சட்டைகள் இருக்கின் 
இதில் நீர்வாழ்வன இல்லை , வெயிற்காலத் றன , இது நீரிலுள்ள பூண்டுகளுக்கிடை 
துப் பறவைகள் அக்கடலின் மீது பறந்து யில் குஞ்சுபொரிக்கிறது. 
செல்லினும் இறக்கும் என்பர் . இதனீர் நீர்ப்பூ - தாமரைப்பூ , வெள்ளைத்தாமரைப் 
உப்பால் கனத்திருப்பதால் இதில் மனி பூ , அல்லிப்பூ , செவ்வல்லிப்பூ , கழுநீர்ப் 
தன் விழுந்தால் அமிழ்ந்து போகிறதில்லை பூ , கருநெய்தற்பூ முதலிய 
மிதப்பன் . 

நீர்ப்பூண்டுகள் இவை , நீரிலுண்டாம் 
ஏரிகள் - ஏரிகளில் மிகப் பெரியவை பூண்டு செடிகொடி முதலிய நீர்ப்பூண்டு 
வட அமெரிக்காவில் உள்ளவை 

வகைகளில் , நீர் ஆரை , நீரடிமுத்து, நீர்ப் 
பிரிகாவில் ( 30 ) சதுரமைலுள்ள மகதி 

பூலா, நீர்முள்ளி , நீர்மேனெருப்பு முத 
ஏரி சோடாவுப்பு உள்ளது . சுவிட்ஜர்லண் விய பூண்டுகளும் , நீர்வஞ்சி அல்லி, நெய் 
டில் உள்ள ஒரு ஏரிநீர், ( 10 ) வருஷத்திற் 

தல், கழுநீர் , தாமரை , செங்குவளை முத 
கொருமுறை செந்நிறமாக மாறுகிறது . லிய , தாமரையில் செந்தாமரை , வெண்டா 
-யார்க்கென்னும் ஏரி ( 13 ) வருஷம் 

மரை , நீலத்தாமரையென வேறு பாடு 
தண்ணீர் வற்றியிருக்கும் . அதில் ஜனல் 

ண்டு , இவற்றின் கொடிகள் , நீர்நிலைகளில் 
கள் பயிர்செய்து வருவர் . பதின்மூன்றாம் 

அழகாய்ப் பரந்து ஒரு அடிக்கு மேற்பட்ட 
வருஷத் தொடக்கத்தில் நீர் சுரக்கத்தொ 

இலைகளைப் பரப்பி நிற்கும் . இவ்விலைக 
டங்கி நீர் நிறைந்து ஒரு வருஷத்தில் வற் 

ளின் மேற்புறத்தில் ஒருவகைசுணையுண்டு , 
றிப்போகிறது . 

அதில் நீர் பற்றுவதில்லை . மலர் வெண்டா 
கருங்கடல் - கருநிறமுள்ளது, அரேபி 

மரையில் புறவிதழ் வெண்மை கலந்த 
யாவை யடுத்த செங்கடல் , செந்நிறமுள் 

பசுமையாயும் அகவிதழ் மிக்க வெண்மை 
சீனாவை அடுத்தது மஞ்சட்கடல் , 

யாயும் மணத்தோடுகூடிப் பல இதழ்க 

ளைப்பெற்றிருக்கும் . இவ்விதழ்கள் ஆயிரக் 
ஐரோப்பாவின் வடக்கில் 

வெண்கடல் 
இவை நிற பேதமுள்ளவை. 

கணக்காகவும் இருக்குமென்பர் . செந்தா 

மரை மலரின் அகவிதழ் வெண்மை கலந்த 
நதிகள் - மலைகளிலும் , மேட்டு நிலல் 

செந்நிறமாயிருக்குமென்பர் . நீலத்தாமரையு 
களிலும் பெய்யுமழை நீரும் , பனிப்பாறை 

முண்டென்பர் . இவற்றின் இதழ்கள் ஆயி 
களின் கரைநீரும் அவ்விடங்களில் ஊறி ரங்கொண்டவை சகஸ்ர பத்திரமெனவும் , 
ற்றெடுப்பது . சில நதிகள் வெயிற்கால 

ஏறிதழ் கொண்டவை சிதபத்ரமெனவும் 
த்து வற்றிப்போம் . சிலவற்ற, அவ்வற்றா. 

கூறுவர் . இத்தாமரைகளின் நடுவிலுள்ள 
நதிகள் ஜீவநதிகளாம் . இவ்வகை நதிகளில் 

கொட்டைகளை மணிகளாகக் கொண்டு 
பெரியது வட அமெரிக்கா கண்டத்தி 

அணிவர் . இவற்றின் கிழங்குகளை அவி 
லுள்ள மிசிசிபி , இது ( 4382 ) மைல் நீளம் , 

த்து உணவுப்பொருளாகக் கொள்வர் . நீல 
மற்றொன்று தென் அமெரிக்காவிலுள்ள 

நிறத்தாமரை அமெரிகாவி லிருந்து கொ 
அமேசான் . இது , ( 400 ) மைல் நீளமுள் 

ண்டு வரப்பட்டது . இது நீர்க்குள் வளர்ந்து 

பல பாகங்களில் பாவி வயல்களிலுஞ் 
நீர்வீழ்ச்சிகள் - வட அமெரிகா கண்டத் சென்று தான் விருத்தியடைந்து பயிர் முத 
தில் ( 228 ) அடி உயரமுள்ள பாறைமீதி லியவைகளைக் கெடுத்தலால் இதனை இரா 
ருந்து விழும் நயகார நீர்வீழ்ச்சி உலகநீர் க்ஷஸ தாமரை யென்பர் . இவ்வகையில் 
வீழ்ச்சிகளில் பெரிது . தென் ஆப்பிரிகா தென் அமெரிகாவிலுள்ள அமேசான் நதி 
கண்டத்தில் சாம்பசி நீர்வீழ்ச்சி , 

யைச் சார்ந்துள்ள ஓடைகளில் ( 30 ) அடி 
( 400 ) அடிகளுக்கு மேலிருந்து விழுகிறது . முதல் ( 40 ) அடி அகலமுள்ள இலைகளுள் 
இந்தியாவில்குற்றால நீர்வீழ்ச்சி . 

ளதும் , மலர் ( 2 ) அடி குறுக்களவும் , ( 7) 


ளது , 


ளது . 


நீர்மேடைப்பான் 


990 


நீர்வாழ்வன 


நூல்களை 


அடி சுற்றளவுள்ள தாகவும் உள்ள விக்டோ நீர்வாழ்வன இவை ஜலத்தில் வாழ்வன , 
ரியா தாமரை என்பதுண்டென்பர் . அதில் தற்கால ஏதன ஆராய்ச்சியார் நீரில் பல 
ஒரு குழந்தையை உட்காருவித்தால் தாங்கி லக்ஷக்கணக்கான பிராணிகள் இருக்கின் 
நிற்கும் என்பர் . இதன் காய்களின் வித் மனவெனக் கூறுகின்றார் . அவை பூச்சி 
துக்களை அந்நாட்டினர் உணவாகக் கொள் யினம் , புழு இனம் , விராட்டு இனம் , சங்கு 
கின்றனர் . 

இனம் , அசரையினம், விலாங்கு இனம் , 
நீர்முள்ளி - இது நீர்க்கரைகளிலும் நீரு கெண்டையினம் , வாளையினம் , இறாலி 
ள்ள வயல்களிலும் வளரும் பூண்டு, இது னம் எனப் பலவகைப்படும் . இப்பிராணி 
நீரில் கரைத்த மஞ்சளைத் திரட்டித்தரும் கள் நீரில் அழுகிய பொருள்களைத் தமக் 
ஆச்சரிய சக்தியுள்ளது . நெட்டி இது சிறு குப் பிறப்பிடமாகக் கொண்டுள்ளன . முத 
இலைகளையுடைய செடி . இது நீரிலிருந்தும் லில் இவைகளின் தோற்றம் வழுவழுப் 
ைேரப்பற்றது. இலேசானது , இதனால் புள்ள பொருளாய்க் காணப்படுகிறது . 
பிரதிமைகள் முதலிய செய்வர் . 

அவை அமீபா , பாக்டீரியா எனப்பிரி 
கோரைவகை - சம்பங்கோரை , நெட் வுடையன . அமீபா வழுவழுப்புத் தோற்ற 
டிக்கோரை , கத்திக்கோரை , வாட்கோ வுற்பத்தி , பாக்டீரியா சிறு அணுக்களிடம் 
ரை முதலிய . இவற்றின் இலைகள் புல் பிறப்பு . இவ்விருவகையும் காலதேச மாறு 
வகையில் பெரியவை . இவை வளர்ந்து பாட்டால் பலவகை யுருப்பெறுகின்றன . 
பூவிடுந் தருணத்திலிடையில்தண்டுண்டாம் . ஜெல்லி மீன் , இதை நாய்க்குடல் என்பர் . 
அத்தண்டுகளால் பாய்கூடாரம் முதலிய இது உச்சியில் வழுவழுப்புடைய கு -ை 
செய்வர் . ஆப்பிரிகாவின் சயில் நதிக்கரை போன்று அடியில் குடல்போல் தொங்கும் 
யில் பாபிரஸ் எனும் ஒருவகை . அந்நாட் உறுப்புக்களையுடையது . இது தன்னிடம் 
டார் ஒலைபோல் அதனைப் பிளந்து தங்கள் தொங்கும் குடலுருவ மூலமாய்ப் பூச் 

எழுதிப்படித்தனர் என்பர் . களை உணவாகக்கொண்டு சிரத்திலுள்ள 
அல்லி , தாமரைபோன்ற சாதியாயினும் குடை யுருவத்தை விரித்தும் குவித்தும் 
இதின் இலைகள் வாள் போன்ற விளிம் நீரில் நீந்திச்செல்லும் . இதனைச் சொறி 
புடையன . இவற்றுள் வெள்ளல்லி , செவ் 

மீன் என்பர் . இது மனிததேகத்திற் படில் 
வல்லி , நீல அல்லி , ஆகாச அல்லி , சிற் அரிப்புண்டாம் . இரவில் இதனிடம் 
றல்லி முதலிய , செங்கழுநீர் மிகச்செவந்து வெளிறிய ஒளி உண்டு . இவ்வினத்தில் 
மணமுள்ள தாயிருக்கும் . இதனை அரக்காம் கடம்பான் (Uetopus ) என்பதும் ஒன்று . 
பல் என்பர் . 

இவை கடல்களி னடிப்பாகத்தில் வசிப் 
நீர்மேனடப்பான் - திருமங்கையாழ்வாருக்கு 

இவை கம்பிபோன்ற கைகளால் 
மந்திரி . 

பிராணிகளைச்சுருட்டி உணவாக்கும் . முள் 
நீர்யானை - இதனை டாபிர் என்பர் . இது பலாச்சி ( கடல், முட்பன்றி அல்லது கோள 
யானையைப்போல் உடலும் , காலும் குறுகி மீன் ) ( The Diodou ) இது கிளிபோல் 
யும் தடித்தும் இருக்கும் . இதற்கு மூக்கு முகமும் மீன்போல் வாலும் செவுள் போல் 
யானையின் துதிக்கைபோலச் சற்று நீண்டி காதும் உடைய கடற் பிராணி . இது தன் 
ருக்குமாயினும் யானை யைப்போல் மீட்சி 

தேகத்தில் பலாக்காயின் முட்கள் போல் 
யுடையதன்று . இது மிக்க வன்மைகொ 

முட்களைப் பெற்றிருக்கிறது . இது , தன் 
ண்ட மிருகம் , நீரில்வசிக்கப் பிரியமுள் னியற்கையி லுலாவுகையில் தன் தேகத்து 
ளது . இதற்குக் காய் கனி கிழங்குகளில் 

முட்களைச் சுருக்கிக்கொள்ளும் , தன் 
பிரியமதிகம் . 

சிவிங்கியே 

விரோதிகளைக் கண்டபோது உடம்பின் 
விரோதி . இச்சிவிங்கி இதன் மேல் பாய் முட்களைச் சிலிர்த்துக்கொள்ளும் . இதைக் 
கையிலிது விரைந்து ஓடி மரத்தில் பாய் கண்ட மற்றவை இதனை நெருங்கா. இது 
ந்து அதனைக் கீழே தள்ளிவிட்டு ஓடி தன்னிடம் விஷமுள்ள மலத்தைப்பெற்று 
விடும் . இதன் தோல் தடித்திருப்பதால் இருத்தலால் இதைக் கடலோடிகள் பிடி 
முட்புதர்களுக்கு அஞ்சாது . 

இது சாது ப்பதில்ல. 
வான மிருகம் . கோபமூட்டப்படின் எதி நீர் எட்டுக்கால் பூச்சி - இது நீரின் 
ரியின் மீது பாய்ந்து கொல்லும் . இது ( 5-6 ) அடிப்பாகத்திலும் மேற்பாகத்திலுமுள்ள 
அடி உயரமுள்ளது . 

பூச்சி , இன்னும் நீரில் பூமியில் வசிக்கும் 


பவை . 


நீர்விழவு 


093 


நீலகேசித்தேருட்டு 


பிராணிகளைப்போல் நீர்வண்டு , நீர்த்தேள் , நீர்வீழ்ச்சி - மலையுச்சிகளில் உள்ள ஊற்று 
நீர்ச்சிலந்தி , நீர்க்குளவி , அட்டைகள் . கள் பெருக்கெடுத்து மலையிலிருந்து ேேழ 
கிளிஞ்சல் பூச்சிகள், நத்தைப்பூச்சிகள் , 

விழும் . அதற்கு நீர்வீழ்ச்சி அல்லது ஆகாய 
முத்துப்பூச்சிகள் , சங்குகள் முதலிய . 

கங்கை என்று பெயர் . ( பூகோளம் . ) 

நீலகண்டசிவாசாரியசுவாமிகள் இவர் 
விலாங்கு - இதனை மலங்கு மீன் என் 

பிறப்பால் வைதிகசைவரோ அல்லது சிவா 
இது பாம்பைப்போல் நீண்டவுட 

சாரியரோ நன்றாகத் தெரியவில்லை . இவர் 
லும் முகமும் , மீனைப்போல் வாலுமுள்ள 

சைவபாஷ்யகாரர் , சுவே தாசாரிய சுவாமி 
பிராணி . இது கடலிலும் , நன்னீரிலு 
முண்டு. இவ்வினத்தில் தென் அமெரி 

களுக்கு மாணாக்கர் . இவர் சைவசித்தாந்த 

புறமாகப் பிரமசூத்திர பாஷ்யம் அருளிய 
காவைச் சார்ந்த ஏரிகளில் ஒருவகை மின் 

வர் . இவர் காலம் சங்கராசாரிய சுவாமி 
சார சக்தியுள்ள விலாங்கு உண்டு . 

அவை களுக்கு முற்காலம் என்பர் . இவர் தமது 
தம்மிடமுள்ள மின்சாரத்தால் பிராணிகளை 

பாஷ்யத்தால் தகாவுபாசனை அதிக முள்ள 
மயக்கி ஆகாரமாக்குகின்றன. இவை ( 20 ) வர் என்பது தெரிகிறது . இவர் இயற்றி 
அடி நீளமிருக்கிறதாம் . விலாங்கினத்தில் யவை பிரம்மமீமாம்சா பாஷ்யம் , சிவதத்வ 
அமெரிக்கா கடல்களில் ஒருவகை உண்டு , 

ரஹஸ்யம் , சிவலீலார்ணவம் . 
அவை 

கடலின் அடிப்பாகத்திலிருண்ட நீலகண்டதீக்ஷிதர்- இவர் வைதிகவேதயர் , 
இடங்களிலிரைதேடத் தமது விளக்கொளி 

இவர் செய்த க்ரந்தங்கள் , கலிவிடம்பனம் , 
போன்ற கண்களை நீட்டி அவ்வெளிச்சத் 

கங்காவதரணம் , நளசரித்ரம் , நீலகண்ட 
தில் இரை தேடுகிறதாம் . அதனை விளக்கு 

சம்பு , நீலகண்ட தீக்ஷி தீயம், வைராக்யசத் 
மீன் ( Lantern Eal ) என்பர் . அமெரி கம் , சாந்தி விலாசம் , ஸபாரஞ்ஜனம் . 
காவைச் சேர்ந்த மெக்சிகோ நாட்டுநீர் நீலகண்டன் --1 . அச்சு வக்கிரீவன் தம்பி , 
நிலைகளில் விலாங்குபோல் உருவமும் பல் 2. சிவகணத்தவன் , 
லியின் கால்கள் போல் கால்கள் கழுத்தரு நீலகிரி செங்குட்டுவன் வஞ்சி நகரத்தி 
கிலுமுள்ள ஒருவித முண்டென்று கூறுவர். 

விருந்து இமயமலைக்குச் செல்லும்பொ 
நீர்ப்பல்வி - ( நீர்ப்பல்லி ) காண்க . 

ழுது இம்மலையில் தங்கியிருந்தான் . ( சிலப் 
மச்சம் , முதலை , இறால் மீன் இது , நீர்ப்புழு பதிகாரம் .) 
இனத்தில் ஒன்று . இதன் மேற்றோல் நீலகேசி - இவள் , ஆவணக்காத்து நாத 
வளையம்போன்று எளிதில் உரிக்கக்கூடிய குப்தனார் எனும் அருக சமயத்தாசிரியரை 
தாய் இருக்கிறது . இதற்கு மீசையும் கால் 

வென்றனள் எனக்கூறப்படுதலை உணர்ந்த 
களும் உண்டு , இது நீரில் தன் உடலை 

சைநர் மிகச்சினந்து குண்டலகேசியையும் 
மடக்கியும் நீட்டியும் அதிவேகமாய்த் தாண் அவளுக்குபதேசித்த அருக்க சந்திரனையும் 
டும் . இவ்வினத்திற் சில ( 3 ) அடிகளுக்கு வாதில் வென்றதாகக் கூறியஏல் , இம் 
மலுண்டு , இவ்வினத்தில் சிறியது சின்ன 

நூல் நீலகேசித் தெருட்டெனப்படும் . இது 
கூனி . இவ்விறால்களிற் சில பல கால் குண்டல கேசிபோல் ஓர் பெண்ணின் 
களையும் வால்களையும் பல வர்ணங்களையும் 

செய்திகூறி அவள் பல சமயங்களை வென் 
பருமனீள முள்ளவைகளா யிருக்கின்றன . 

றமை கூறுவது . இவள் கபிலவாஸ்துவில் 
பலவகை நண்டுகள் , ஆமைகள் , 

புத்தரிடம் வாதிட்டவளாம் . 
மீன்கள் பலவகைத் திமிங்கிலங்கள் , வீல் 2. காசியரசன் மகள் . 
கள் , நீர்நாய்கள் , டால்பின் மீன்கள் . 

3. மந்திரவரசன் மனைவி . ( பெ.கதை ) 

4. விரிசிகையின் தாய் . 
நீர்வீழவு இதன் காலவரையறை இருப் 
பத்தொரு நாள் , இது மிகவுஞ் சிறப்பாக நீலகேசித்தெருட்டு - ஒரு தமிழ்ச்சைனநூல், 
உஞ்சை நகரத்தில் நடைபெற்றது . இந்த இது சுகதநிர்ணயச் சருக்கமுதல் பத்துச் 
விழவு நடக்கும்போது தான் யூகியின் வே சருக்கம் அடங்கியது . வியந்தாரமங்கையா 
ண்டுகோளால் வாசவதத்தையை உதய கிய நீலகேசி , பௌத்த முதலிய சமயங்க 
ணன் பிடிமீதேற்றித் தன்னிடஞ் சென்ற ளைக் கண்டித்துச் சைாசமயத்தைத் தாபித் 

இது துறைகொள்விழவு , புனல் ததாகக் கூறப்பட்டது . இதற்கு நீலகேசி 
விழவு , பொங்கு புனல்விழவெனவும் வழங் விருத்தி சமயதிவாகரம் எனும் ஒரு உரை 
கும் . ( பெ - கதை . ) 


நடை 


பலவகை 


} 


னன் . 


யும் உண்டு . 


நீலத்துவசன் 


998 


நீலத்துவசன் - லேன் குமாரன் . விந்திய கொண்டிருப்பதைக் கூறி மணந்தனன் . 
தேசாதிபதி , விஜயனுடன் போரிட்டிறங் இவன் சகாதேவனிடம் யுத்தஞ்செய்து 
தவன் . 

மாண்டான் . விந்திய தேசாதிபதி என் 
நீலநிறத்தன் - திருமங்கை யாழ்வாருக்கு பர் . இவன் அக்கினியைத் தன் கோட்டைக் 
ஒரு பெயர் . 

குக் காவலாக்கினன் . ( பார சபா ) 
நீலபதி - சீதரனென்னும் அரசன் புத்திரி . 10. இவன் சிவஞ்ஞானியென்று பெயர் 
இராகுலனுடைய தாய் . அத்திபதியெனும் பூண்டு தங்கையாகிய நவஞ்ஞானியின் மர 
அரசன் மனைவி . (மணிமேகலை .) 

ணத்தால் தானும் மரணமடைந்து பேயு 
நீலமாலை -1 . இராமமூர்த்தி வில்லொடித்த ருப்பெற்றுத் திருவாலங்காட்டில் புரிசைக் 
சேதியைச் சீதைக்கறிவித்த தோழி . கிழான் பேயெனநீக்க ஒரு வேலமாத்தில் 
2. சோணாட்டிலுள்ள ஒரு மலை, 

இருந்தனன் , ஊரார் அந்த வேலமரத்தை 
நீலம் 

அஷ்ட குலாசலங்களில் ஒன்று . வெட்ட அந்தக் கோபத்தால் அவ்வழியாக 
மேருவிற்கு ( க 000) யோசனை அப்புறத்தி இரத்தினசபாபதிக்கு நிவேதனங்கொண்டு 
லுள்ளது . 

சென்ற வேதியரை மோதினன் . வேதியர் 
நீலாதன் -1 . அசகாவன் தம்பி . 

சிவமூர்த்தியிடம் முறையிட்டனர். சிவ 
நீலலோகிதகற்பம் சிவன் அகோரத் மூர்த்தி குண்டோதரனை ஏவி அப்பேயைக் 
தோற்றமாய்ப் பிரமனுக்கு அகோரமந்தி கொலை செய்வித்தனர் . 
சம் அருள்புரிந்த கற்பம் . 

11 , மாகிஷ்மதி பட்டணத்தரசன் . 
நீலலோகிதன் -1 சிவன் திருநாமங்களில் இவன் மனைவியை அக்னி கரவிற் புண 
ஒன்று . 

ரக் கருதினமை அறிந்து இவனக்னிடை 
2. லகாதசருத்திரருள் ஒருவன் . 

சிறையிட்டவன் . ( சிவமகா புராணம் .) 
நீலவண்ணன் இவன் சோழதேசத்துச் நீலாங்கனை - மயூரகண்டன் மனைவி , 
சசிவர்ணனாகிய வேதியன் குமரன் . இவன் நீலாம்பரிபீடம் - சத்திபீடங்களில் ஒவ் 
மகாபாதகனாய் ஒருவேளாளன் குமரியுடன் நீலி - 1. இவள் முற்பிறப்பில் நவஞ்ஞ 
கூடித் திருடிப்பிழைத்து ஊராரால் தூத் யென்னும் பார்ப்பினி, தன் கவணவன் 
தப்பட்டுத் தன்னாடு விட்டுப் பாண்டிநாடு னையும் தன்குமாரனையும் கொலை செ 
சென்று ஒரு வீட்டில் அன்னந்திருடித் தால் பழிக்குப் பழி வாங்கத் திருவார் 
தான் , சித்து ஒருவேதியனுக்கு அருத்திப் காட்டில் புரிசைக்கிழாருக்குப் புத்தி 
பாம்பு தீண்ட இறந்து வேதியனுக்கு அன் யாகப் பிறந்து அவன் பேயென்று நீக்க 
னமிட்டதால் நற்கதி அடைந்தான் . 

அலைந்து திரிந்து தரிசன செட்டியாகப் 
நீலவராகர் இரண்யாக்ஷனைக் காண்க . பிறந்திருக்கும் தன் கணவனைக் கண்டு 
நீலன் -1. குரோதகீர்த்தியின் குமான் . 

களித்து அவனைப் பலவாறு மயக்கிப் பழை 
2. ( சங் .) திடன்குமரன் . தாய் காளிந்தி . யனூர் வேளாளரிடம் முறையிட்டு அவர் 
3. திருமங்கையாழ்வாருக்குத் தந்தை . கள் ( எ 0 ) பெயரையும் அவனுயிர்க்குப் 
4. சண்முகசேரா வீரன் . 

இருக்க உடன்படுத்தினள் . 
5. சுக்கிரீவன் சேனைத்தலைவன் . அக்னி அவர்கள், அவ்வாறு பிணையிருப்பதாகச் 
யம்சம் , பிரகத்தினைக் கொன்றவன் . கும்ப செட்டிக்குக் கூறி அவனுடன் இருக்கும் 
கர்ணனாற் சோர்ந்தவன் . 

படி உடன்படுத்தினர் . இவள் அவனிட 
6. அஜமீளன் குமரன் . 

மிருந்த மந்திரவாளை நீக்கச்செய்து அவ 
7. வாகரத்தலைவன் , 

னுடனிருந்து அவனைக் கொலை புரிந்து 
8. செங்குட்டுவனுடைய ஒற்றரிற்றலை மீண்டும் செட்டியின் தாய்போல் வந்து 
வன் , (சிலப்பதிகாரம் ) 

வேளாளர் ( சுக ) பெயரையும் தீயில் முழு 
9. மாஹிஷ்மதியாசன் : இவன் நித்தி கச் செய்வித்து மிகுந்த ஒருவன் போயி 
யாக்னி வளர்க்கையில் அக்னி ஜ்வலிக் ருந்த கழனியிடம் அவன் மகள் போற் 
காது நின்று இவனது பெண் சுதர்சனை சென்று நடந்த செய்திகறிப் பழிவாங்கி 
வந்து தொட்டகாலத்தில் ஜ்வலிக்கக்கண்டு னன் , வேலமரத்திலிருந்த அண்ணன் 
நீலன் கோபமடைந்து சபிக்கப் போகை இறந்ததற்கு ஊரார் வெட்டிய வேலமரம் 
யில் அக்கினி பிராமண உருக்கொண்டு எதி காரணமாதலால் ஊரார் எழுபது பெயா 
ரில் வந்து தான் நீலன் குமரியிடம் ஆசை யும் பழிவாங்கினன் . 


பிணையாக 


நீலை 


998 


நூல் 


2. சங்கமவின் என்னும் வைசியன் இதனை சூக்ஷமாலங்காரம் என்பர் வட 
மனைவி . கோவலன் கொலை யுண்டிறக்க நூலார் . ( தண்டி . ) 
முற்பிறப்பில் அவனைச் சபித்தவள் , ( சிலப் நுளம்பு - கொதுகின் சாதியிற் சிறி தாகிய 
பதிகாரம் .) 

ஒருவகை , 
3. அஜமேடன் தேவி . இவள் புத்திரர் நுளையர் செம்படவர்க்கு ஒரு பெயர். 
துஷ்யந்தன் , பரமேஷ்டி முதலானவர்கள் . 
நீலை - கும்பன் பெண் , கிருஷ்ணன் தேவி . 

நா 
நீளன் 

அசமீடனுக்கு நளனியிடம் உதித்த 
குமரன் , இவன் குமரன் சாந்தி . 

நூலிற்குப் பத்துவகை அழகு -- சுருங்கச் 
நீளாதேவி விஷ்ணு மூர்த்தியின் சத்தி . சொல்லல் , விளங்கவைத்தல் , நவின்றோர் 
நீளோபாபக்தர் - இவர் ஒரு வேதியர் , துக் 

க்கு இனிமை, நன்மொழி புணர்த்தல் , 
காராம் எனும் பக்தருக்குச் சீடர் , இவர் 

ஒசையுடைமை, ஆழமுடைத்தா தல் , 
அரிகீர்த்தனை செய்துகொண்டு பிக்ஷை 

முறையின்வைப்பு , உலகமலையாமை, விழு 
செய்து மனைவியுடன் வாழ்ந்து வருநாளில் மியது பயத்தல் , விளக்கு உதாரணத்தது . 
தம் குமரிக்கு மணநாள் நெருங்கியது கண்டு 

( நன் - பா . ) 
வருந்தப் பெருமாள் ஒரு விருத்த வேதிய நூல் -1 . இது முதனூல் , வழி ஏல் , சார்பு 
ராய் வந்து தமக்கு அன்னமிடும்படி தாம் 

நூல் என மூவகைப்படும் . அவற்றுள் 
கொண்டுவந்த சிறிது அமுதைச் சமைப் 

முதனூலாவது , ஆதிபகவனால் ஆன்மாக் 
பதில் கூடப்போட்டுச் சமைக்கச் செய்து கள் பொருட்டுத் திருவாய்மலர்ந்தருளிய 
பெருமாளுக்கு நிவேதனஞ் செய்வித்து வேதாகமங்களாம் . வழி ஏலாவது , முதல், 
அதை அவர்கள் அளிக்கவுண்டு நீளோபா 

வன் நூலை முழுதும் ஒத்துச் சிறிது வேறு 
வை நோக்கி நாளை உன்குமரியின் திருமண 

பட்டிருப்பதாம் , 

சார்பு நூலாவது , 
மாதலின் அதனில் நானும் உண்டு களித் 

னூற்கும் வழி ஏற்கும் சிறிதொத்து வேறு 
திருக்க வெண்ணுகிறேனெனக் கேட்டு , பாடுடைய தாய் முடிவ தாம் . எதிர் நூலென் 
அவ்வகை இருந்து அம் மணத்திற்கு வேண் பது மொன்றுண்டு. அது முதல்வனூலின் 
டிய எல்லா மடைத்தொழில் முற்றும் முடிந்த பொருளை ஓராசிரியன் யாதானு 
தாமே செய்தும் உண்ட பரிகல முதலிய மோர் காரணத்தாற் பிறழ வைத்தால் 
வற்றைத் தாமே புறத்திட்டு மணந்தீர்ந்த 

அதனை கருவியாற்றிரிபு காட்டி ஒருவா 
பின் நீளோபா சுற்றத்தினர்க்கு வேஷ்டி மை வைத்தற்கு ஒள்ளியோனொரு புலவ 
முதலிய கொடுக்கையில் இவ்வேதியர்க்கும் னால் உய்க்கப்படுவது . ( யாப்பு - இலக் 
ஒரு வேஷ்டி தர விடோபா , விடோபா, 

கணம் ) 
என்று அவர் கூறிய பெயரிட்டழைக்க 2. இது சாத்திரத்திற்கு ஒரு பெயர் . 
மறைந்தது கண்டு , இவ்வாறு நம்மிடம் வந் 

பஞ்சினாலாகிய நூல் கனத்த மரத்தின் 
தோன் கண்ணன் என்று வருந்துகையில் கோணல் முதலிய தீர்த்து செம்மைப்படுத்து 
பெருமாள் கனவிடைத்தோன்றி 

வதுபோல் மாணாக்கரது மனக்குற்றங்களை 
அன்பினை உலகறிய வந்தேனென்று தரி நீக்கிச் செம்மையுறச் செய்தலின் இது 
சனந்தந்து ஆசீர்வதித்து மறைந்தனர் . 

உவமை ஆகுபெயராய்ச் சாத்திரத்திற்கும் 
நீறுபூசிகள் - இது வேளாளரை ஜைநர் 

கூறப்பட்டது , ( நன் . ) 
கூறும் சொல் . இவர்கள் சிவனடியவர்கள் 

3. இது பொதுச்சிறப் பென்னும் பாயி 
காலத்து ஜைநர்களாக இருந்து சைவர்க 

ரங்களையுடைத்தாய் முதல் வழி சார்பென் 
ளாக மாறியவர்கள் . 

னும் மூன்றிலொன்றாய் அறம் பொருளின் 

பம் வீடென்னும் நான்கையுந் தருவதாய் 
து 

ஏழு மதங்களைத் தழுவி , பத்து வகைக் குற் 

றங்கணீங்கப் பெற்ற தாய் , பத்துவகை அழ 
வக்கிராயுதன் - திருதராட்டிரன் குமான் . குடைத்தாய் , ( கூட ) உத்திகளைப் புணர்க் 
பட்ப அணி - இது பிறர்கருத்தைத் தெரிந்து கப் பெற்ற தாய் , ஒத்து , படலம் , எனும் 
கொண்டு வேறுபட மொழியாது குறிப் உறுப்புக்களைப் பெற்றுச் சூத்திரங் காண் 
பினாலாயினும் , தொழிலினாலாயினும் , அரி டிகை விருத்தியெனும் விகற்பங்களையுடை 
தாகநோக்கி உணருந் தன்மையுடையது . யது , ( நன்னூல் . ) 

125 


உன் 


நூல்யாப்பு 


996 


நெடுந்தொகை 


நே 


4. பருத்தியெனும் ஒருவகைச் செடியில் 
வித்தினை மூடிக்கொண்டிருக்கும் மெல் 
லிய பஞ்சை இராட்டினத்திலிட்டு நூலாக் நெடியோன் தன்றம் - தமிழ் வழக்கு நிலத் 
கிப் பலவித ஆடைகள் நெய்வர். இந்நூல் திற்கு வடவெல்லையாக உள்ளதோர் மலை . 
களுக்குப் பலவகை சாயமிட்டு சாயவஸ்தி (சிலப்பதிகாரம் ). 
பங்களாக்குவர் . 

நெடுங்கணக்கு - உயிர் முதல் எல்லா எழுத் 
கல்யாப்பு தொகுத்தல் , விரித்தல் , துக்களின் வரிசை . 
தொகைவிரி , மொழிபெயர்ப்பு , என நான் நெடுங்கல்நின்றமன்றம் காவிரிப்பூம் பட் 
குவகை . (நன்னூல் .) 

டினத்துள்ள ஐவகைமன்றத்துள் ஒன்று . 
நூழிலாட்டு 

பொருகளத்தைப் பொருந் இது பித்தேறினோர் , நஞ்சுண்டோர் , முத 
திய சேனை கெடத் தன் மார்பைத்திறந்த லியவரின் துயர் தீர்ப்பது (சிலப்பதிகாரம் ). 
வேலைப் பறித்து எறிந்தது . ( பு.வெ ) நெடுங்கழத்துப்பாணர் 

ஒரு செந்தமிழ்ப் 
தூழில் - வீரக்கழன்மன்னர் சேனையைக் புலவர் . ( புற - நா ) 
கொன்று அழலும் வேலைத்திரிந்து ஆடு நெடுங்கிள்ளி - காரியாற்றுத் துஞ்சியநெடு 
தலை விரும்பியது . ( பு.வெ ). 

ங்கிள்ளிக்கு ஒருபெயர் . இவன் சோழர் 
நூற்து உரைகூறும் வகை - பாடம், கருத் பரம்பரையைச் சேர்ந்தவன் . ஆவூரும் , 
துரை , சொற்களை வகுத்துரைத்தல் , பதப் உறையூரும் இவனதுரிமை . சோழன் நலங் 
பொருளுரைத்தல் , தொகுத்துரைத்தல் , கிள்ளி இவனை முற்றுகைசெய்து இவன் 
உதாரணம் , வினாவுதல் , விடைகூறல் , கோட்டைவாயி லடைக்க உள்ளிருந்து 
விசேடங் கூறல், வேற்றுமைத்தொகை கோவூர்க்கிழாரால் தேற்றப் பட்டவன் . 
முதலிய விரித்தல் , அதிகாரத்தோடுபொ ( புற- நா ) . 
ருந்த வுரைத்தல் , துணிந்திதற்கிதுவே நெடுங்குளம் - பாண்டி நாட்டுள்ள ஒரூர் . 
பொருளெனவுரைத்தல் , பயனுரைத்தல் , மதுரைக்குச் செல்லும் வழியிலுள்ளது . 
ஆசிரியவசனங்காட்டல் ஆக (கச ) வகை . (சிலப்பதிகாரம் ). 
( நன் - பா. ) 

நெடுஞ்சடையன் அதிகனுடன் பொருத 
நூற்குக்குற்றம் – ( க ) குன்றக்கூறல் , மிகை பாண்டியன் . 
படக்கூறல் , கூறியதுகூறல் , மாறுகொ நெடுஞ்செழியன் -1 . பாண்டிநாட்ட ரசருள் 
ளக்கூறல் , வழுஉச்சொற் புணர்த்தல் , மய ஒருவன் . இவன் தேவியின் பெயர் கோப் 
ங்கவைத்தல் , வெற்றெனத்தொடுத்தல் , பெருந்தேவி . கோவலனைச் சிலம்பின் 
மற்றொன்று விரித்தல் , சென்று தேய்ந்திறு பொருட்டுக் கொல்வித்துத் தான் செய் 
தல் , நின்று பயனின்மையாம் 

தது தவறென அறிந்து கண்ணகியால் 
நூற்பயன் - அறம் , பொருள், இன்பம் , மாண்டவன் . ( மணிமேகலை ) 
வீடு அடைதலாம் . 

2. இவன் வெற்றிவேற்செழியன் மகன் . 
நூற்பெயர் 

நூற்குப்பெயர் , முதனூலா இவன் தன்னுடனெதிர்த்த தமிழரசர் எழு 
லும், கருத்தனாலும் , மிகுதியாலும் , அள ருடன் தலையாலங்கானத்துப் போரிட்டு 
வாலும் , பொருளாலும் , செய்வித்தவனா வென்றான் . 

இவனுக்குப் பின் பட்ட 
லும் , குணத்தாலும் , காரணத்தாலும் , இடு மடைந்தவன் உக்கிரப் பெருவழுதி. 
குறியாலும் , உண்டாம் . இவை முறையே நெடுநல்வாடை இது பாண்டியன் நெடுஞ் 
பாரதம் , தொல்காப்பியம் , களவியல், செழியனை மதுரைக்கணக்காயனார் மகனார் 
நாலடி , அகப்பொருள் , சாதவாகனம் , நன் நக்கீரர்பாடிய அகவற்பா, 
னூல் , நிகண்டு முதலிய, ( நன் . ) நெடுநோம் நிற்கலாகா இடங்கள் - கோபித் 
நூற்றுவர்கன்னர் - கங்கையின் வடகரையி துச் சண்டை செய்யும் இடத்திலும் , கள் 
லுள்ள் மாதவப் பிரதேசங்களை ஆண்டவர் குடித்துக் களித்தாடும் இடத்திலும் , பாத் 
கள் . இவர்கள் சேரன் செங்குட்டுவன் தையர் சேரியிலும் , சிநேகம் தளர்ந்த இடத் 
காலத்தவர்கள் . வடநாட்டு 

யாத்திரை திலும் , அநேகர் வருவதும் போவதுமாயி 
யில் சோனுக்குதவி புரிந்த நூற்றுவர் . ருக்கும் தண்ணீர்த் துறையிடத்தும் நிற்க 
நூனம் - ஸ்வசித்தாந்தத்தில் கூறிய அவய லாகாது . ( ஆசாரக்கோவை ). 
வங்களை யறிந்து பிரயோகிக்காமல் மாறிக் நெடுந்தொகை - ( ச 00 ) கடைச்சங்கத்தவர் 
குறைத்துப் பிரயோகித்தல் . ( சிவ.சித்) கையாண்ட தமிழ்நூல். 


நெடுமாறநாயனார் 


995 


நெய்தற்றத்தனார் 


நெடுமாறநாயனூர் - கூன்பாண்டியனுக்கு நெட்டிமையார் பாண்டியன் பல்யாக 
ஒரு பெயர் . 

சாலை முதுகுடுமிப் பெருவழுதியைப் பாடி 
நெடுமாறன் - இவர்க்கு நெல்வேலிவென்ற யவர் . ( புற- கா ). 
நெடுமாறன் எனவும் பெயர் . இவரே நின்ற நெட்டெழுத்துக்கள் - உயிரெழுத்துக்களில் 
சீர்நெடுமா றநாயனார் இவருடன் நெல் 

நெடிய ஓசைகளைப் பெற்ற , ஆ, ஈ, ஊ 
வேலியில் பொருதவன் நந்திபோதவன் ஏ , ஐ , ஓ , ஒள எனும் எழுமாம் . ( நன் . ) 
மனுடைய சேநாபதி உதயசந்திரன் , நந்தி நெப்டியூன் - இந்தக் கிரகம் சூரியனுக்கு 
போதவன் மன் காலம் உதயேந்திரசாசனத் எட்டாவது வட்டத்திலிருப்பதாக காலி 
தால் கி . பி . 710 முதல் 760 வரை யென என்பவரால் ( 1846 ) வருஷத்தில் கண்டு 
அறியப்படுகிறது . திருஞானசம்பந்தர் கால பிடிக்கப்பட்டது. இது , சூரியனுக்கு ( 279 ) 
மும் இதுவாம் . 

கோடியே (17 ) லக்ஷம் மைல் தூரத்திற்கப் 
நெடு முடிகிள்ளி இவன் காரியாற்றிற் பால் இருந்து சூரியனைச் சுற்றி வருகிறது . 
போரிட்டுச் சேரர் பாண்டியர்களை வென்ற இது , சற்றேறக்குறைய ( 164 ) வருஷகால 
பாண்டியன் . இவனுக்குக் கிள்ளிவளவன் , அளவில் சூரியனை ஒருமுறை சுற்றிவருகிற 
மாவண்கிள்ளி, வடிவேற்கிள்ளி, வென் தென்பர் . இதன் குறுக்களவு ( 34,800 ) 
வேற்கிள்ளி யெனவும் பெயர் . இவன் கரி மைல் , இசற்கு ஒரே உபக்கிரகம் உண் 
காற்சோமன் குமரன் . இவன் காலத்திற் டென்பர் . இது தன்னைத்தான் சுற்றும் 
புகார் கடல் கொண்டது . சோழர் மேன் விலை அறியப்படவில்லை யென்பர் . 
மை கெட்டது . இவன் குமரன் தொண் நெய் 1. இது , தேஜஸ் தருவது , பாவத் 
டைமா னிளந்திரையன் , ( மணிமேகலை ) . தைப் போக்குவது , தேவர்க்கு யஞ்ஞமூல 
நெடுமொழிகூறல் - மன்னரின் மேம்பட்ட 

மாய் ஆகாரமாவது , இது காமதேனுவிடம் 
நிறைமதிபோலும் கொற்றக் குடையினை பிறந்தது . ஆகையால் பாபஹரம் என்று 
யுடையோற்கு ஒரு வீரன் தன்னுடைய விஷ்ணு தர்மோத்தரம் கூறுகிறது . 
மேம்பாட்டைத் தான் உயர்த்திச் சொல்லி 2. நெய்ப்புள்ள திரவப்பொருள் . இது 
யது . ( பு.வெ ). 

மிருகங்களிடத்தும் மரக்கொட்டைகளிடத் 
நெடுமொழிவஞ்சி - பகைவர் தஞ்சேனை தும் எடுத்து உருக்கப்படும் . பசு , ஆடு ,, 
யைக் கிட்டித் தன்னுடைய ஆண்மைத் எருமை , ஒட்டை முதலிய மிருகங்களிட 
தன்மையை உயர்த்திச் சொல்லியது . மும் , எள் , ஆமணக்கு , இருப்பை , புன்னை , 
( பு- வெ ). 

வாதுமை , வேம்பு , புங்கு , 

வேம்பு , புங்கு , தேங்காய் , 
நெடும்பல்லியத்தனர் - பாண்டியன் பல் கடுகு , சேங்கொட்டை , முதலிய வித்துக்க 
யாகசாலை முதுகுடுமிப் பெருவழுதியைப் ளிடத்தும் நெய் எடுப்பர் . 
பாடிப் பரிசுபெற்றவர் . ( புற.நா ) நெய்க்குறி தேரையர் செய்த மூத்திர 
நெடும்பாரநாயனர் - இவர், இமயவரம்பன் பரீகை நூல் , 
தம்பி . பல்யானைச் செல்கெழுகுட்டுவனுக் நெய்தல் - நிலத்தின் வகைகளைக் காண்க . 
குப் புரோகிதர் . இவர் தம்மரசனை நான் நெய்தற்கார்க்கியனார் - இவர் கடைச்சங்க 
சுவர்க்கம் புகவேண்டுமென அரசன் ஒன் மருவிய புலவருள் ஒருவர் . இவர் பெயர் 
பது பெருவேள்வி வேட்பித்துப் பத்தாம் கார்க்கியனார் . இவர் நெய் தலைப் பாடுதலில் 
வேள்வியில் தம்மனைவியுடன் சுவர்க்க வல்லவராதலில் இவர்க்கு இப்பெயர் வந் 
மடைந்தவர் . ( பதிற்றுப்பத்து) . 

ததுபோலும் , ( குறு இடு -உக ) 
நெடுவெண்ணிலவினர் - இவர் கடைச்சங்க நெய்தற்சாயத்துய்த்த ஆவூர்க்கிழார் - கடை 
மருவிய புலவருள் ஒருவர் . இவர் குறுந் ச்சங்கமருவிய புலவர் . (அகநானூறு . ) 
தொகையுள் " நெடுவெண்ணில " வென நெய்தற்றத்தனூர் - 1. கடைச்சங்கமருவிய 
நிலவை நோக்கிச் செய்யுள் கூறினமையின் புலவர் . 
இப்பெயர் பெற்றனர் . குறு சஎ , பெண் 2. இவர் இயற்பெயர் தத்தெனென்பதே . 
பாலார் ஆகலாம் . 

வேறு தத்தனென்பார் பலருளராதலாலும் , 
நெடுவேளாதன் குன்றூர் கிழாராற் பா இவர் நெய்தற்றிணையைச் சிறப்பித்துப் 
டப்பட்டவன் . ( புற - நா ). 

பாடியிருத்தலாலும் ஏனைய தத்தர்களின் 
நெடுவேள் குன்றம் - திருச்செங்குன்றென் இவர் வேறென்பது தெரிய நெய்தற்றத்த 
னும் குமரவேள் மலை , (சிலப்பதிகாரம் ). னார் எனப்பட்டார் . 

நெய்தலேயன்றிப் 


நெய்யுண்டாழ்வான் 


906 


நெல் 


கின் றன . 


பாலையையும் , பாடியுள்ளார் . நீ படுத்து வேறுபாட்டினும் பலவகைப் படும் . 
யரை தலைமகனூர்க்குச் சென்று அவனறி நெல்வகை இந்தியாவில் ( 300 ) க்கு மேற் 
யும்படி கூறுவோமோவென்று தோழி தலை பட்ட வேறுபாடுள்ளன வென்பர் . ஜபா 
மசளை நோக்கிக் கூறியதாக மகழ்விக்கின் னியர் இதில் ( 4000 ) வகைகளுக்கு மேற் 
றார் . நற் ( சக ) இவர் பாடியனவாக மேற் பட்டிருக்கிற தென்பர் . இவற்றின் நிறம் 
கூறிய பாடலொன்றும் அகத்திலொன்று பொன்மை , வெண்மை , இந்தியாவில் பூர் 
மாக இரண்டு பாடல்கள் கிடைத்திருக் 

வம் பெரும்பாலார் உழவைக் கொண்டே 

எல்லா செல்வங்களையும் பெற்றனர் . அர 
நேய்யுண்டாழ்வான் எழுபத்தினாலு சிங் 

சனும் உழவரிடம் பெற்ற செல்வத்தா 
காசனாதிபதிகளில் ஒருவர் . ( குருபரம் ) லேயே அரசாண்டு வந்தான் . 

வேற்று 
நெருப்புக்கோழி இது எல்லாப் பறவை நாட்டவரும் இந்நாட்டின் வளங்கண்டே 
களிலும் பெரிது , கால்கள் நீண்டிருக்கும் . இந்நாட்டிற் படையெடுத்து வந்தனர் . 
விரல்களைக்கொண்டிருக்கும் . உயரம் ஆறடி அத்தகைய பெருஞ் செல்வத்தைத் தந்த 
முதல் எட்டடியிருக்கும் . தலை சிறிது , நெல் தற்காலம் உழவர் தாழ்வடைந்ததால் 
தொடையி லிங்குமங்கும் மயிருண்டு , இது 

குறைவுபட்டது . அதற்குக் காரணம் நம் 
( 2 ) மனிதரைத் தன்னுடம்பிற் றாங்கி ஓடும் . நாட்டு எரு முதலிய அயல்நாடு சேருத 
இதன் சிறகுகள் சிறியவை ; ஆதலால் மேற் லாம் . 

இவ்வகை பெருமைபெற்ற நெல் 
கிளம்பிப் பறவா . அதிக விரைவாய் குதிரை லின் வகை கார்நெல் , மணக்கத்தைநெல் , 
வேகத்திற் கதிகம் ஓடும் . இதின் பெட்டை வாலான் , கருங்குறுவை , ஈர்க்குச்சம்பா , 
மணலில் முட்டையிட்டு அவயவங்காக்கும் . 

புழுகுச் சம்பா , கைவரைச் சம்பா , செஞ் 
இதினிரகுகள் அழகாகவும் மெதுவாகவு சம்பா , கல்லுண்டைச் சம்பா , குண்டுச் 
மிருத்தலால் ஐரோப்பியர் முடியணிக் 

சம்பா , மல்லிகைச்சம்பா , இலுப்பைப்பூச் 
காக ஆப்பிரகரிதனை வேட்டையாடுகிறார் 

சம்பா , மணிச்சம்பா , வளை தடிச்சம்பா , 
கள் .. இது வேட்டையில் களைத்த காலத் கோரைச்சம்பா , குறுஞ்சம்பா , மிளகுச் 
துத் தன்னை வேட்டைக்காரர் பார்க்கவில் 

சம்பா, சீரகச்சம்பா , காளான் சம்பா , மைச் 
லையென வெண்ணித் தலையை மணலில் சம்பா, கோடைச்சம்பா, காடைச்சம்பா , 
மறைத்துக்கொள்ளும் . இதன் முட்டை குன்றிமணிச்சம்பா , அன்னமழகிச் சம்பா , 
களை உணவாகவும் , முட்டையோட்டைப் புட்டரிசி நெல் முதலிய பல உண்டு . 
பாத்திரமாகவும் , ஆபரணமாகவும் நெல்லின் பல வகுப்புகள் 

நமது 
உபயோகிப்பர் . இது ஆப்பிரிகா கண்டத் நாட்டில் விளைவிக்கும் நெல்லில் 1 , கார் , 
துப் பாலைவனவாசி . ஆகாரம் புல் பூண்டு 2. சம்பா , 3. குறுவை , 4. அன்ன தானம் , 
முதலிய . 

5. அறுபதாங்கோடை , 6, மிளகி , 7. செம் 
நெருப்புப் பொடி இது வெடி மருந்து மிளகி , 8. சீரகச்சம்பா , 9. சிறுமணிச் 
நாளிகக் கருவிகளுக்கிடுவது . செய்முறை சம்பா , 10. சின்னசம்பா , 11. பெரிய 
சுவர்ச்சிலவணம் ( வெடியுப்பு ) பலம் ( டு ) சம்பா , 12 , வாடைச்சம்பா , 13. ஊசிச் 
கந்தகம் பலம் ( க ) சதுரக்கள்ளி அல்லது சம்பா , 14. இலுப்பைச்சம்பா , 15. மல் 
எருக்கன்கரி பலம் ( க) இவைகளைப் பொ விகைச்சம்பா , 16. கம்பன் சம்பா , 17 . 
டித்துக் கலந்து சதுரக்கள்ளி, எருக்கு , கைவளைச்சம்பா , 18. குங்குமச்சம்பா , 19 . 
வெள்ளைப்பூண்டு இவற்றின் ரஸங்களால் குண்டுச்சம்பா , 20. கோடைச்சம்பா , 21 . 
காய்ச்சி வெயிலிலுலர்த்தி சருக்கரைபோல் ஈர்க்குச்சம்பா , 22. புனுகுச்சம்பா, 23 . 
பிசைந்து உபயோகித்தலாம் . இதற்கு துய்யமல்லிச்சம்பா , 24. மோரன்சம்பா , 
இரும்பு , ஈயங்களினாலாக்கப்பட்ட உருண் 25. பாலன் சம்பா , 26. சீவன் சம்பா , 27 . 
டை தாக்குங் கருவி ( குண்டு .) (சுக் . நீ. ) செம்லிப்பிரியன் , 28. பிசானம் , 29. மலை 
நெல் - புல்வகையில் சேர்ந்த பயிர் . 

குலுக்கி , 30 , மடுவிழுங்கி , 31. காடைக் 
உலகிலுள்ள எறும்பு முதல் யானையீறாக கழுத்தன், 32. செம்பாளை , 33. பூம்பாளை, 
வள்ள எல்லாப் பிராணிகளுக்கும் ஆகார 34. முட்டைக்கார் , 35. கடப்புக்கார் , 36 . 
மாகவுள்ளது . இது , நன்செய் , புன்செய் வெள்ளைக்கார் , 37. மோசனம் , 38. மணக் 
நிலங்களில் விளையும் பயிர் . இவ்வகை கத்தை , 

39. பிச்சைவாரி , 40. ஈசற் 
நெற்கள் உருவ வேறுபாட்டினும் , உரிசை கோவை , 41. இறங்குமேட்டான் , 42 . 


பான 


கேல் 


997 


நெற்குன்றவாண முதலியார் 


தென்னெல் , 43. வெண்ணெல் , 44 . கன்ராயுழுது புழுதியாக்கி உலர்த்தி நன 
அருஞ்சோதி , 45. பொங்கையோச்சாலி, முகக் காய்ந்த விதையைப் புழுதியில் 
46. பொன்கம்பி , 47: புளங்கல் , 48. பெங் விதைப்பர். இது புழுதிக்கால்பயிர் . கழனி 
காளம் , 49. டர்மான் , 50. பைகோசம்பா யை உழுது தீர்பாய்ச்சி எருத்தழை முத 
முதலான அநேக ஜாதிகளுமிருக்கின்றன. லிய போட்டு அவை நன்றாயழுகியபின் 

நெற்பயிருக்கு ஏற்ற எருவகை பறம்படித்து நாற்றுகளைத் தூரமாக நட் 
எருக்கிலை , கொழுஞ்சி , அவிரி , ஆவிரை , டுப் பயிரிடுவது நடவு . இது நன்செய் 
வேப்பிலை, நொச்சி வாகை ,பூவரசு , புங்கு , பயிர் . நெற்பயிருக்கு நிறையத் தண்ணீர்ப் 
வாதநாராயணாதி இலைகளும் , ஆமணக்கு , பாய்ச்சி , களை பறித்து எருவிடவேண்டும் , 
வேம்பு , வேர்க்கடலை , இருப்பை , புங்கு , இவ்வாறு செய்தால் நல்ல பலன் தரும் . 
புன்னை , முதலான பிண்ணாக்குகளும் போ இதில் பலவகை நெற்கள் உண்டு . இது , 
டலாம் . ஒரு ஏக்கருக்கு மாட்டு எரு பத்து முக்யமாய் சம உஷ்ணமுள்ள தேசங்களில் 
வண்டியாகவும் , இலை எரு ஐந்து வண்டி 

பயிராகிறது . இந்தியா, பர்மா , சீ 
யாகவும் , அல்லது தனி அவிரியாகில் முதலிய இடங்களில் பயிராகிறது . இதன் 
மூன்று வண்டியும் , வேர்க்கடலைப் பிண் தாள் வைக்கோலாய் மாடுகளுக் குணவா 
ணாக்கு இரண்டு பாரமாகவும் , தோற்கிட கும் , நெல்லை அரிசியாக்கி ஆகாரமாகவும் 
க்கு மயிரை ஒரு வண்டியாகவும் உபயோ தின்பண்டப் பணிகாரங்களாகவும் செய் 
கிக்கலாம் . சீனா, ஜப்பான் , முதலிய கிறார்கள் . இதன் விரிவை தான்யவகை 
தேசங்களில் புளித்த மலத்தையும் , ஐரோப் களில் காண்க . 
பா , அமெரிக்கா தேசங்களில் எலும்புப் நெல்லைநாதர் - சிவராத்திரி புராணம் பாடிய 
பொடி , பிரகாசிதம் கலந்த சுண்ணாம்பு , சாம் 

புலவர் . 
பல் , பலவகைப் பசுந்தாள் , மீன் எலும்புத் நெல்லையப்பபிள்ளை - 

இவர் திருநெல் 
தூள் , பட்சிகளின் புழுக்கை முதலியவற் 

வேலியி லிருந்த தமிழ்வித்வான் , திருநெல் 
றையும் எருவாக உபயோகப்படுத்தி வரு 

வேலி புராணம் , திருப்பாச்சூர் புராணம் 
கிறார்கள் . நிலத்தில் களர் இருந்தால் 

முதலிய பாடியவர் . 
பாச்சான் , பிரண்டை , பனையோலைகளைப் 
போட்டு மிதித்து அதிகத் தண்ணீர் கட்டி நெல்லை வருக்கக் கோவை - வேம்பத்தூர் 
னால் களர் எடுபட்டுப்போம் . பசுவின் 

புலவர்களுள் ஒருவாராகிய அம்பிகாபதி 

என்பவரா லியற்றப்பட்டது . 
எருவைப் போட்டால் சாகம் நசியாக 
இருக்கும் . 

நெற்குன்றவாண முதலியார் - இவர் தொண் 
நெற்பயிர்க்குத் தக்க நிலம் 

டைநாட்டு நெற்குன் றமென்னும் ஊரில் 
பயிரானது அதிகத் தண்ணீருள்ள இடங் இருந்த வள்ளல் . காளமேகர் என்னும் 
களிலெல்லாம் மிகுதியாக விளையக்கூடி கவிவாணர் , இவர் இல்லாதகாலத்து வீட்டு 
னும் களிமண் , செம்மண் , ரதியோரம் , முன்றிலில்வந்து கவிபாட அக்கவியை 
மணல்படுக்கை , மிச்ரமண் முதலானவை கேட்ட தாதியொருத்தி தக்க பரிசளித் 
யே இப்பயிருக்கு ஏற்றவை . 

தனுப்பினள் . இதற்குள் முதலியார் வந்து 
நெற்பயிருக்கு வேண்டிய உழவு மணி பொன் முதலிய தம் பொருள்களை 
“ நெல்லுக்கு நான்குழவு ” என்னும் பழ யுங் கொடுத்துத் தாமும் அடிமையென்று , 
மொழி நம் நாட்டாருக்குத் தெரிந்த விஷ " சற்கும்கவிவல்லவந் தணர் கோன பிகாளிக் 
யம் . நெல் தொன்றுதொட்டுச் சேற்றில் கியாம் , விற்கும் பரிசனமாகி விட்டோம் 
விளையும் பயிராகையால் இதற்குப் புழுதி வடவேங்கடமும் , பொற்குன்றமும் புகழ்க் 
புழவு கூடாது . மேலும் , மண் மட்க கங்காநதியும் பொதியமும் போல் , நெற் 
வேண்டியதைக் கருதி நான்கு நாள் விட்டு, குன்றமும் நம்மரபு மெந்நாளும் நிலைநிற் 
விட்டு உழுதல் உத்தமம் . நெற்பயிரின்வேர் கவே ” எனப் பாடித் தந்தவர் . 

இவர் 
ஒரு அங்குலம் வளர்ந்து பரவும் தன்மை இருந்த ஊரில் களப்பாளன் என்னும் 
யுடையதா தலால் உழவுக்குத் 

உழவுக்குத் தக்கபடி வேளாண்குலத்துக் கவியும் இருந்ததாகத் 
பயிர் விருத்தியாகும் . 

தெரிகிறது . திருப்புகலூரில் தரிசனார்த்த 
நெற்பயிர் - இது புன்செய , நன்செய் மாக வந்தபோது திருப்புகலூரந்தாதி பாடி 
நிலங்களில் பயிரிடப்படுவது . பூமியை 

யவர் . ( காளமேகர் காலம் ) . 


நெற் 


நேசநாயனார் 


998 


நைமிசாரண்யம் 


நே 

சவதமியே இரண்டாமுறை மயிலை கடல் 

கொண்ட காலத்துச் சித்தாமூரில் பிரதிஷ் 
நேசநாயனார் - காம்பீலியென்னும் திருப் டிக்கப்பட்டவர் . இவர் இருபத்திரண்டா 
பதியிலிருந்த சாலியர் . இவர் சிவனடி வது தீர்த்தங்கரர். 
யவர்க்கு உடை கோவணம் கீள் முதலிய நேமிநாதம் - நேமிநாத தீர்த்தங்கார் பெய 
நெய்து கொடுத்துச் சிவனடியவர்களைப் ரால் குணவீரபண்டிதராற் செய்யப்பட்ட 
பூசித்துச் சிவபக்தி யுடையவராய் முத்தி எழுத்தும் சொல்லும் அமைந்த இலக்கண 
யடைந்தவர். ( பெ -புராணம் ) . 

நூல். இது பத்துவகை அழகோடுங்கூடிய 
நேத்திரன் தர்மன் குமான் . இவன் கும வெண்பாவாலாயது . 
ரன் குந்தி . 

நோசை - குறிலேனும் , நெடிலேனும் தனி 
நேத்ரதேவர் செந்நிறம் , பரமசிவத்தின் த்தும் ஒற்றடுத்தும் வருவது . 
இச்சாஞானக்கிரியா ச்வரூபமாய்ச் சோம நேரிசை ஆசிரியப்பா ஈற்றயலடி முச் 
சூர்யாக்னி ச்வரூபமாயுள்ளவர் . 

சீரும் மற்றையவடிகள் நாற்சீருமாய் வரு 
நேத்திரரோகங்கள் - இவை தாய் , வயிற் 
றில் பிள்ளை இருக்கும் காலத்தில் கிருமி 

வது . ( யாப்பு - இ . ) 
ஜனிக்கும் வஸ்துக்களைப் புசித்தலாலும் , 

நேரிசையொத்தாழிசைக்கலிப்பா - தரவு 

முதலிய ஆறுறுப்புக்களில் அராகம் , அம் 
பாஷாண முதலிய புகைபடு தலாலும் , சிர 
த்திலும் கண்களிலும் அடி உண்டாலும் , 

போதரங்கம் ஒழிய வருவது (யாப்பு - இ .) 
பாரம் சுமத்தலாலும் , வெயிலில் நடத்த நேரிசை வெண்பா - நான்கடியாய் இரண் 
லானும் , தைலமுழுக்கு தவறுதலாலும் , டாமடியி னிறுதிச்சீர் தனிச்சீராக நான்கா 
முத்தோஷங்களும் அதிகரித்து , தனித்தா மடி முச்சீராக முடிவது . ( யாப்பு - இ . ) 
வது , தொந்தித்தாவது மூவித நாம்புகளின் நேரிவாயில் உறையூரின் தெற்குவாயிற் 
வழியாய் சிரசை அடைந்து கண்களின் கண்ணதோர் ஊர் , (சிலப்பதிகாரம் ) 
ஆறுஸ்தானங்களைப்பற் ( 94 ) விதரோகங் 
களைப் பிறப்பிக்கும் . அவை, இமைகளில் 

கை 
(24 ) வெள்விழிச்சந்தில் ( 9 ) வெள்விழி 
யில் ( 13 ) கருவிழியில் ( 5 ) பாவையில் நைடதம் இது தமிழில் நளன் சரித்திரத் 
( 27 ) கண்கள் முற்றிலும் ( 16 ) . இதன் தை விரித்துக் கூறுவது . ( $ .00 ) வருடத் 
விரிவை ஜீவாக்ஷாமிர்தத்தில் காண்க . திற்கு முன் தென்காசியிலிருந்து அரசு 
நேமிசந்திராசாரியர் - சைக ஆசாரியருள் செலுத்திய அதிவீரராம பாண்டியரால் 
ஒருவர் . இவர் கோமடாசாரம் , லப்தீசாரம் இயற்றப்பட்டது . இது வடமொழி 
என்னும் நூல்கள் செய்தவர் . 

நைஷதம்போன்று பலவகை அலங்காரம் 
நேமிநாத சுவாமிகள் - சைந தீர்த்தங்கர் , 

அமைந்தது . 
இவர் கசார்த்தாதேசத்தில் சௌரிய புரத் நைசாசரி நிருதிசம்பந்தமான சக்தி . 
திலிருந்த சமுத்திரவிசய மகாராஜாவுக்குச் நைமிசாரண்யம் -1. இது இமயமலைக்கருகி 
சிவதேவியிடம் பிறந்தவர் . இவர் ஆவணி லுள்ள வனம் . இருடிகள் தாங்கள் தவ 
மாசம் சுக்கிலபக்ஷம் ஷஷ்டி சித்திரை மியற்று தற்கு வசதியான நல்ல இடம் 
நக்ஷத்திரத்தில் பிறந்தவர். உன்ன தம் ( க ) அருளுக எனப் பிரமதேவனை வேண்டப் 
வில் , நீலவர்ணம் , ஆயுஷ்யம் ( க 000 ) வரு பிரமதேவர் ஆராய்ந்து தருப்பையொன்றை 
ஷம் , இவர்க்குக் கண தார் வரதத்தர் முத யெடுத்து நேமி ( சக்கரம் ) போற்செய்து 
வியவர் . இவர் காலத்து இராசாக்கள் , அதனை உருட்டி இதன்பின் செல்லுக. 
பலராம பலதேவர் , கிருஷ்ண வாசுதேவர், இது எவ்விடம் நிற்குமோ அந்த இடம் 
சராசந்த பிரதிவாசுதேவர் , பிரமதத்தன் , உமக்குத் தவ மியற்றுதற்கு வசதியான 
சக்கிரவர்த்தி, பாண்டவர் , துரியோதனாதி நல்ல இடமாகும் என்றனர் . அவ்வகை 
கள் . இவர் வாமநாதபுர மென்னும் தென் சென்ற நேமி நின்ற இடமாதலால் இதற்கு 
மயிலையில் இருந்தபோது இந்த நாடு இரு இப்பெயர் வந்தது . ஒருகால் நிமிஷமாகிற 
முறை கடல்கொண்ட காலத்து மயிலை கண்ணிமைப்போதில் திருமால் இவ்விட 
மான் அரசனை நோக்கி ஜைநபிம்பத்தை மிருந்து அசுரரைக் கொன்றதாலும் இப் 
அப்புறப்படுத்த எவினர் . இந்த நேமிநாத பெயர் பெற்றதென்பர் . இங்கு நரநாரா 


கைமித்திகப்பிரளயம் 


983 


கோய 


நொ 


யண இருடி தவஞ்செய்தனர் . இதற்கு ஆகாயம்போல் மகத்பரிமாணமாய்ப் பாஷா 
நைமிசவனம் எனவும் பெயர் . 

ணம்போல் சடமாய் மனச்சையோகத்தால் 
2. Nimsar, 24 miles from the Sap . சித்ததர்ம யுக்தனாயிருப்பன் எனவும் , முன் 
dila Station of oudb , and Rohilkand சொன்ன கர்மங்கள் எல்லாம் விட்டுப் புத்தி 
Railway , and 20 miles , from Sitapur . முதலான காணவிகற்பங்கெட்டு ஆகாயம் 
IS is situated on the left bank of போலும் பிணம்போலும் சமாதிபொருந் 
Goomti . 

திப் பாஷாணம் போல்வது முத்தியெனவுங் 
நைமித்திகப்பிரளயம் - பிரமனுடைய பகற் கூறுவன் . ( தத்துவநிஜா ஓபோகசாரம் ) 
காலம் நீங்கி இரவுண்டாமளவில் உண் நைஷதம்- நளன் கதைசொன்ன ஒரு ஏல் , 
டாம் பிரளயம் , வராககற்பத்தைக் காண்க. நைஷ்டிகன் ஒர் சிற்பி . 
நைமீஷீயம் - ஸாஸ்வதி ருஷிகளின்பொ நைஷ்டிக பிரமசாரி - விவாகமில்லாமலும் 

ருட்டு ஏழாகப்பிரிந்த இடம் , ( பார -சல்ய .) சந்நியாஸ ஆச்சிரமம் கொள்ளாமலுமிருக் 
நையாண்டிப்புலவன் ஒரு தமிழ்ப்புல 

கிற பிரமசாரியாம் . ( ஹரீ தஸ்மிருதி. ) 
வன் . இராமசந்திர கவிராயன் காலத்தவன் , 
தொண்டை நாட்டவன் ; பள்ளிகொண் 
டான் என்னும் பாதவன் மீது “ வள்ளி 
கொண்டான் மயிலேறிக் கொண்டான் நொச்சி - ஏவறையையுடைய முடக்குக்க 
மதிபோலுமலை , வெள்ளி கொண்டான் ளைத் தாங்கின நிலைமையினையுடைய எயில் 
விடையேறிக் கொண்டான் விண்ணவர்க் காக்கும் வீரர்மலைந்தபூவைப் புகழ்ந்தது . 
கமுதம் , துள்ளிக் கொண்டான் புள்ளி ( புறவெண்பா. ) 
லேறிக்கொண்டான் சுபசோபனஞ் சேர், நொச்சிநியமங்கிழார் ஒரு செந்தமிழ்க் 
பள்ளிகொண்டான் புகழேறிக் கொண்டா கடைச்சங்கப் புலவர் . இஃது ஊர்பற்றி 
னென்று பார்க்கவென்றே ” என்று பாமா வந்த பெயர் , நொச்சிநியமம் ஒரூர் . இவர் 
லைப்பாடிப் பரிசுபெற்றவன் . ( தனிப்பாடற் வேளாண் மரபினர் . இக்காலத்து ஆராய்க் 
றிரட்டு ). 

தறிதற்குமரிய பூக்கோட்காஞ்சி யியற்றிய 
நையாயிகன் - இவன் பிருதிவி முதலாகிய வர் ( புறம் உக . ) குறிஞ்சித்திணையைச் 
பூதம் ஐந்தெனவும் , திக்கு , மனம் , புத்தி , சிறப்பித்துப் பாடியுள்ளாராதலின் இவரூர் 
ஆத்மா முதலிய திரவியம் ஒன்பதெனவுங் குறிஞ்சியினகத்தது போலும் 
கூறுவன் . பூதங்கள் அணுக்கூட்டம் என் துயர்தான் யாதென்று வினவிய தாய்க்குத் 
றும் இதில் அநாதி அணுச் சத்தாய்க் தலைவன் மார்பணங்கென்று தவறியுரைக் 
கெடாதிருக்கு மெனவும் , காரியமாகிய கத்தொடங்கினேனென் தலைவி கூறுவதா 
அணுக்கள் வேறாயிருந்து உலகங்களாய்ச் கப் படிப்போர்க் கினசுவையூட்டுகின்ற 
சத்தாய்ச் சடமாய் நித்தியமுமாய்க் கெடு னர் ( நற் . கஎ . ) தலைவியின் மொழி கேட்பி 
மெனவும் , இவ்வகை ஸ்தூல அணு சூக்ஷம னுய்வேன் அன்றேலென் னுயிரோடெல் 
அணு என அணுக்கள் இருவி தமெனவும் , லா மொருங்கழியுமென்று தலைவன் கூறு 
இந்த அணுக்கூட்டங்களே அகிலமாயிற் வது . இனிய சுவையதாகும் . ( நற் , உ 0 க . ) 
றெனவும் , அகிலங்களில் ஆத்மாக்கள் புதுவதாகப் பூத்த வேங்கைமலரைப் பெற 
வியாபிகளாய் அநேகமாய் இருக்குமென வேண்டி மகளிர் , புலி , புலி , யென்று பூச 
வும் , ஆன்மகுணமே புத்தியெனவும் , முன் லிவேதையும் அதனைக்கேட்டுப் புலிபோலு 
சொன்ன அகிலங்களில் குணம் புத்தியா மென்று ஆடவர் வில்லம்புடன் வருவதை 
யிருக்கிற ஆத்மாக்க ளியல்பாக அதில் யும் விரித்துக் கூறியுள்ளார். ( அகம் நிஉ .) 
மறைந்து பந்தப்பட்டுச் சநனமரணப்படும் 

( புலி , புலி என்றால் வேங்கையின் கிளை 
எனவும் , ஆன்மாக்கள் தமக்கென அறி தாழ்ந்து கொடுக்கு மென்பது 

மென்பது வழக்கு . ) 
வைப் பெறாவெனவும் , புத்தி முதலாகிய இவர் பாடியனவாக நற்றிணையில் மூன்று 
அந்தக்கரணமே அறிவைத் தருமெனவும் , பாடல்களும் , அகத்திலொன்றும் , புறத்தி 
இவற்றைத் தரும் சருவஞ்ஞசீவன் ஆத்மா லொன்றுமாக ஐந்து பாடல்கள் கிடைத் 
வுக்குக் கன்மத்தால் அறிவிப்பான் என திருக்கின்றன . 
வும் , காலம் நித்தியம் எனவும் , இவற்றைப் நொய்- அரிசியைச் சுத்தப்படுத்த குத்துகை 
பிரேரேரிப்பவன் கடவுள் எனவும் , ஆத்மா 

யில்கொளங்கிய அரிசியின் துணிக்கைகள் , 


கோக்கர் 


1000 


பகல தேதிரை 


நோ 

னுக்கு உதவியாய்க் கடோற்கசனுடன் 

சண்டையிட்டவன் . பூமிதேவி வேண்டு 
நோக்கர் - இவர்கள் பள்ளிகளுக்குச் சாதிப் கோளால் கண்ணன் இவனைக் கொல்லாது 
பிள்ளைகளென வருஷந்தோறும் ஜாதியார் விட்டனர் . இவன் நகரம் பிராக்சோதி 
இருக்கும் கிராமங்களிற்சென்று கடமை ஷம் . ( பார - சபா . ) 
வாங்குகிறார்கள் . இவர் சுபாசுபங்களில் பகநகன் - ஒரு ரிஷி . விஸ்வாமித்திர புத்தி 
அநுமன் , புலி , அக்னி முதலிய கொடிக என் . 
ளைத் தாங்கி விருதுகூறி வருவர் . இவர்கள் பகந்தாணம் - இது எந்நோமும் குந்திக் 
காஞ்சியில் தேர் அழுந்தியபோது நோக் 

கொண்டிருத்தல் , குதிரை யேற்றம் , சதா 
கன் ஒருவன் கர்ப்பிணியாகிய தன் குமரி 

கடின ஆசனத்தில் உட்காரல் , மூலவியா 
யைப் பலியாகத் தந்தனன் . பின் ரதம் திக்குக் காரணமான வஸ்துக்களைப் புசித் 
நிலைவிட்டுக் கிளம்பியது . அது முதல் அர தல் - முதலியவற்றால் அடிவயிற்றிற்கும் , 
சன் இவர்களைச் சாதிப்பிள்ளைகளாக ஏற் 

மூத்திரப்பைக்கும் அருகிலிருக்கிற கெட்ட 
படுத்தினன் என்பர் . இவர்கள் பூணூல் உதிரமாமிசங்களை யோட்டி உள்ளும் புறம் 
தரித்து ஒரு பறையும் பூரியும் கொண்டு புமாய் ஒரு அங்குல இரண்டங்குல கட்டிக 
திரிவர். ( தர்ஸ்டன் .) 

ளைச் சேரவுண்டாக்குவது. இது வாத , 
நோதசர் - கௌ தமருடைய குமார் . இருக் பித்த , சிலேஷ்மாதிகளைப்பற்றி வாத பகந் 

குவேதத்தில் ஒரு பாகத்திற்கதிகாரி , தரம் , பித்த பகந்தரம் , சிலேஷ்ம பகந்தரம் 
நோதனுக்யசையோகம்-- பரிசமுடைய திர வா தபித்த பகந்தரம் , வாதசிலேஷ்ம பகந் 
வியத்திற்கு மூர்த்த திரவியத்தோடு உண் தரம் சிலேஷ்மபித்த பகந்தரம் , திரிதோஷ 
டாகிய சையோகம் , ( தரு . ) 

பகந்தரம், சதபோனக பகந்தரம் , உஷ்டா 
நோய்பாடியார் இவர் கடைச்சங்கமருவிய கிக்வ பகந்தரம் , பரிசிராவி பகந்தரம் , பரி 
புலவர்களில் ஒருவர் . யுத்தத்தில் வீரங் 

க்ஷேபி பகந்தரம் , ருசு பகந்தாம் , அரிசே 
காட்டி வென்றோரது பெயரும் பீடுமெ பகந்தரம் , சம்புகாவர்த்த பகந்தரம் , கூதச 
ழுதி நடுகல் நடுதலைக் கூறியுள்ளவர். இவர் பகந்தரம் எனப் பதினைந்து வகைப்படும் . 
நோயின் தன்மையைப் பாடிய மருத்து ( ஜீவ . ) 
வத்தொழில் மேற்கொண்ட தனால் இப் பகலிரவின்ழகூர்த்தங்கள 

ஒரு முகூர்த்த 
பெயர் பெற்றாரென ஊகிக்கப்படுகிறது . மாவது ( 2 ) நாழிகை, உதய முதலாக , 
( அகம் சுஎ . ) 

ரௌத்ரம் , சர்ப்பம் , மைத்ரம் , பைத்ருகம் , 
வாஸவம் , அம்பு , விசுவதேவம் , அபிசித்து , 
பிரசாபத்யம் , அயிந்திரம் , அக்னி , நிருதி , 
வாருணம் , அக்கியம் , பாக்யம் என்ற 
( கரு )ம் , பகல் முகூர்த்தங்களாம் . ரௌத் 

ரம் , அஜேகபாதம் , அகிர்ப்புத்னி , பூஷா , 
பகட்டு முல்லை - பழனத்தின் மிக்க நன்மை கந்தருவம் , இராக்கதம் , அக்னி , பிரசாபத் 
யாகிய முயற்சி யான்வந்த இளைப்பும் யம் , சந்திரம் , அதிதி , பார்க்கவஸ்பத்யம் , 
பாரம் பொறுத்தலும் அகன்றமனைக் குரி வைஷ்ணவம் , ஸாவித்ரி , துவாட்டிரம் , 
மையாளனை ஏருடன் உவமித்தது . ( புற வாயவ்யம் என்ற ( கரு ) ம் , இராமுகூர்த்தம் , 
வெண்பா பொது . ) 

இந்த முகூர்த்தங்கள் நந்தாளோ டொக் 
பகதத்தன் - ஆதிவராக மூர்த்திக்கும் பூமி கும் . இந்தச் சுபமுகூர்த்தங்களில் சுபகன் 
தேவிக்கும் பிறந்த நரகாசுரன் குமரன் . மங்கள் செய்யப்படும் . இவற்றில் அசுவ 
இந்திரனுடன் யுத்தம்புரிந்த அரக்கர் ஓடி நியைக் காந்தருவம் எனவும் , பாணியை 
யொளிக்கும்படி இந்திரனுக்கு உதவி புரி ராக்கதம் எனவும் பெயரிட்டனர் . (விதா 
ந்து தோழமைபெற்றவன் . இவன் பாஷ் னமாலை.) 
கலன் அம்சமென்பர் . இவன் பட்டணம் பகல் நித்திரை - பகல் நித்திரையானது , 
மாகிஷ்மதி, இவன் யானை சுப்ர தீபம் . தண்டம் , மேட்டரக்ஷியம் , ஊருஸ் தம்பம் , 
இவன் ஒருமுறை அருச்சுநனுடன் யுத்தஞ் சருவாங்கம், உக்கிராக்கிரகம் , சுப்தி , அனு 
செய்து நட்புச்செய்து கொண்டவன் , ஸ்தம்பம் , திருக்குஸ் தம்பம் , சோணிதம் , 
பாரத முதனாள் யுத்தத்தில் துரியோதன ஆட்டியம் , புருவாடோபகம் , கிருத்திரசி , 


பகவதியார் 


1001 


பகழிக்கூத்தர் 


ஊர்த்துவம் , சம்பூகம் , அவபேதம் , அவ 
தந்திரம் , அவதானம் , விவுர் தாசியம் என் 
னும் ( கஅ ) வித வாதரோகங்களைத் தரு 
தற்கு ஒரு வித்தாகும் என்க . 
பகவதியார் - திருஞான சம்பந்த சுவாமிக 
ளுக்குத் தாய் . சிவபாத இருதயருக்குத் 
தேவியார் . 
பகவத்கீதை - அருச்சுநன் பொருட்டுக் 

கண்ணன் உபதேசித்த ஞானயோக நூல் . 
பகவன் - பெருஞ்சாகான் புதல்வன் . இவன் 
காசியாத்திரையின் பொருட்டுப் புறப்ப 
ட்டு மேலூர் அகரத்தில் தங்கினன் . அவ் 
விடம் ஒரு பெண் வர அவளைப் புலைச்சி 
யென்று சட்டுவத்தால் அடித்துத் துரத் 
திக் காசியாத்திரைசென்று மீண்டு மறு 
படி அச்சத்திரம் வந்து தங்கி முன் சட்டு 
வத்தடியுண்ட பெண்ணைக்கண்டு மயல் 
பூண்டு அவளை வளர்த்தவரிடஞ் சென்று 
அவளை மணந்து மங்கலஸ்நானத்தின் பொ 
ருட்டு அவள் மயிரைவகிர்ந்து தாம் அடித்த 
அடியைக் கண்டு இவள் ஆதியாளென்று 
ஓடுகையில் அவளும் பின்றொடர இரு 
வரும் பாணர்சேரியில் ஒரு மண்டபத்திற் 
புணர்ந்தனர் . இவ்விருவருக்கும் ஒளவை 
பிறந்தனள் . கணவனுடன் செல்லவேண்டி 
ஆதி, குழந்தையை விட மனமிலாது மயங் 
குகையில் அக்குழந்தை என்னைவிட்டு நீங்க 
மயங்கற்க எனக் கவிகூறக் கேட்டு அப் 
புறம் கணவனுடன் சென்று பல இரவுகள் 
தங்கி ஆங்காங்கு உப்பை , அதிகமான் , 
உறுவை , கபிலர் , வள்ளி , திருவள்ளுவர் 
முதவியவரையும் பெற்று விட்டுச் சென்ற 
வன் . இவனுக்கு ஞாளிதத்தன் எனவம் 
பெயர் . 
பகவான் - ஐச்வரியம் , வீரியம் , புகழ் , திரு 
ஞானம் , வைராக்கியம் இவ்வாறு பெருங் 
குணங்களையுடைய கடவுளுக்குப் பெயர் . 
பகழிக்கூத்தர் -- இவர் சேது மன்னர் அர 
சாட்சிக்குள்ளாகிய செம்பிநாட்டைச் சேர் 
ந்த சன்னாசிக் கிராமத்தில் வைணவப் பிரா 
மண குலத்தினராகிய தர்ப்பாதனரென்னு 
மறையவ ரருந்தவத்தால் அவருக்கு மைந்த 
ராகப் பிறந்து வளர்ந்து தமிழிலக்கிய 
விலக்கணங்களையும் ஐயந்திரிபறக் கற்று 
வல்லவராய் எல்லாரும் நன்கு மதிக்கத் 
தக்க வித்துவானாக விளங்கி யிருந்தனர் . 
அங்கனமிருக்குங் காலத்தி லொருநாள் 
வயிற்றுவலி நோயாற் பீடிக்கப்பட்டு பெரி 
தும் வருந்தி அந்நோய் நீங்குதற்குத் தக்க 

126 


மருந்துகள் பலவாகவுண்டும் நீங்காமையால் 
இனி எம்பெருமானாகிய திருச்செந்தூரி 
லெழுந்தருளியிருக்குங் குமாரக்கடவுளைப் 
பாடி இந்கோயைத் தீர்த்துக்கொள்ளுவே 
னென்று நினைத்துப் பிரார்த்தித்து அக் 
கடவுள் மீது திருச்செந்தூர்ப் பிள்ளைத் 
தமிழ் எனப் பெயரிய பிரபந்தத்தைப் 
பாடி முடித்து நோய் நீங்கப் பெற்று மன 
மகிழ்ச்சியடைந்து திருவருளை வியந்து 
திருச்செந்தூருக்குச் சென்று முருகக்கட 
வுளைத் தரிசனஞ்செய்து அவர் சந்நதியிலே 
அநேக வித்வான்களும் , அடியார்களும் குழ 
இருந்து அரங்கேற்றி ஆனந்த 
மடைந்து ஆராதித்தனர் . பின்னர் சபையி 
லிருந்தவர் பகழிக்கூத்தருக்குச் செய்ய 
வேண்டிய மரியாதையொன்றேனும் செய் 
யாமற் பராமுகமாக இருந்துவிட்டனர் . 
அங்கன மிருத்தற்குக் காரணம் இவர் 
வைணவரா யிருந்ததென்று சிலர் கூறுவர் . 
பகழிக்கூத்தர் சபையார் செய்யு மரியாதை 
யைப் பொருட்படுத்தாது தமதிருப்பிடஞ் 
சென்று நித்திரை செய்வாராயினர் . குமா 
ரக்கடவுள் பகழிக்கூத்தர துமெய்யன்பைப் 
பிறருக்கு அறிவிக்கும் பொருட்டுத் தமது 
திருமார்பில் விசேஷாலங்காரமாகச் சாத் 
தப்பெற்றிருந்த விலையுயர்ந்த மாணிக்கப் 
பதக்கத்தைக் கொண்டுவந்து நித்திரை 
செய்து சயனித்திருந்த பகழிக்கூத்தாது 
மார்பி லணிந்துவிட்டுச் சென்றனர் . மறு 
நாள் திருவனந்தற் பூசைசெய்யவந்த பெரி 
யவர்களுங் கோவிலதிகாரிகளுஞ் சுவாமி 
மார்பிலிருந்த பதக்கத்தைக் காணாமல் மதி 
மயங்கி இதைத் திருடிச்சென்றவன் யாவ 
னென்று ஊரெங்குந் தேடுவாராய் எங்கும் 
காணாமல் பகழிக்கூத்தாது மார்பிலிருக்கக் 
கண்டு , இக்காரியஞ் செய்தவன் உயிர் 
தொறு மொளித்திருந்த நம் குமாரக்கட 
வுளேயன்றி வேறில்லையென்று முன்னை 
நாள் நிகழ்ச்சியாலறிந்து பகழிக்கூத்தரை 
வணங்கி உம்முடைய பெருமையை அறியா 
திருந்த எங்கள் அபராதத்தைப் பொறுத் 
துக்கொள்ளல் வேண்டுமென்று பிரார்த் 
தித்துப் பல்லக்கிலேற்றி அநேக விருது 
கள் , வாத்தியங்கள் சூழ வெகு விநோதமாக 
நகர்வலஞ் செய்வித்துச் சாமி சந்நி தானச் 
திற் கொண்டுபோய்த் தீர்த்தம் , விபூதி , 
சந்தனம் , மாலை , பரிவட்டம் முதலியவை 
சளா லுபசரித்தனுப்பினர் . இவரைச் செங் 
குந்தர் மரபினர் என்றுங் கூறுகின் ஈர் . 


பகற்குறியிடையீடு 


1002 


பகிரம்பட்டர் 


பகற்குறியிடையீடு - பகற்குறிக்கண் வந்த ராசன் அவ்வண்டி யன்னத்தை மாடுகள் 
தலைவன் குறிக்கட்செல்லாது இடையீடு 

பூட்டித் தானே ஒட்டுபவனாகச் சென்று 
பட்டுப்போதல் . இது விலக்கல் , சேறல் , அவ்வாகாரமெல்லாம் தான் புசித்துப் பசி 
கலக்கம் எனும் வகையினையும் , இறைவ வேளை கழித்துச்சென்று அசுரன் யுத்தத் 
னைப் பாங்கி குறிவால்விலக்கல் , இறை திற்குவர அவனுடன் போரிட்டுக் கொன் 
வியைக் குறிவால்விலக்கல் , இறைவி றனன். இவனுக்குப் பகாசுரன் எனவும் 
ஆடிடநோக்கியழுங்கல் , பாங்கி ஆடிடம் பெயர் . 
விடுத்துக்கொண்டகறல் , பின்னாள் நெடுந் 10 , தேவாசுர யுத்தத்தில் இந்திரனாற் 
தகை குறிவயினீடு சென்றிரங்கல் , வறுங் கொல்லப்பட்ட அசான் . 
களநாடிமறுகல் , குறுந்தொடி வாழுமூர் 11. ஒரு ரிஷி , தாலப்பியன் உடன் 
நோக்கி மதிமயங்கல் , 

பிறந்தவன் , 
பகன் - 1. கத்ருதநயன் நாகன் , 

பகஸ்தமதன் - கூரயாகன் புத்திரன் , 
2. பிருகு முனிவருக்கு இரண்டாம் பகாசி- திருதராட்டிரன் குமரரில் ஒருவன் . 
போன் , தாய்வயிற்றில் (500 ) வருஷ பகாசுரன் - கொக்குருவாய்ச் சிவமூர்த்தி 
மிருந்தவன் . தந்தையர் கிருதவீரியனால் யை எதிர்த்து இறந்தவன் . இவனிறகைச் 
இறந்தமையறிந்து அவன் வம்சத்தவரைக் சிவமூர்த்தி தேவர்வேண்டலாற் சடையி 
கொல்லத் தவஞ் செய்கையில் இவன் லணிந்தனர் , 
பிதுர்க்கள் அத்தவத்தைத் தடை செய்ய பகாக்ஷன் - ஒரு அசுரன் . இவன் தேவரை 
விட்டு நீங்கி அத் தவாக்கினியை அவர் கட் வருத்திவருகையில் தேவர் முறையிடக் 
டளையால் கடலில் விட்டனன் . இதுவே கேட்டுச்சிவமூர்த்தி , வேதத்தைத் தேராக 
வடவையானது 

வும் , உபநிடதம் குதிரையாகவும் , பிரண 
3. தக்ஷயாகத்தில் கண்பறி கொடுத்த 

வம் சவுக்காகவும் , காலசக்கிரம் வில்லாக 
வன் . காசிபருக்கு அதிதியிட முதித்த வும் , மாயை நாணாகவும் , பாசுபதம் அத் 
குமரன் , துவாதசாதித்தரில் ஒருவன் , திரமாகவும் , உமையைச் சாரதியாகவுங் 
தேவிசித்தி . குமரர்மகிமா , விபு , பிரபு கொண்டு யுத்தஞ்செய்து கொன்றனர் . 
ஒரு பெண் , ஆசுகி . 

பகிரம்பட்டர் - இவர் பைடணபுரியிலிருந்த 
4. சூரனுக்கு மாரிஷையிடம் உதித்த வேதியர் : இவர் வேதங்களை யுணர்ந்து 
குமரன் . 

ஒழுக்கந் தவறாது அதிதிபூசை செய்து 
5. கங்கிசனுக்குக் கங்கையிடம் உதித்த கொண்டு வருநாட்களில் ஒரு நாள் தாம் 
குமரன் . 

உணவு கொள்கையில் போஜனபதார்த்த 
6. சூரபதுமன் மந்திரி . 

மொன்றில் உப்பிலா ததுகண்டு மனைவியை 
7. வஸுதேவர் தம்பியாகிய கல்சர் கும நோக்கிப்பதார்த்தத்தில் உப்பின்மை உண 
ரன் . 

ர்த்தினர் . அவள் தங்களுக்கு வயது அறு 
8. கம்சனால் அனுப்பப்பட்ட கொக்கு 

பது முடிந்தும் பதார்த்தருசி விடவில்லை 
உருக்கொண்ட அசுரன் . இவன் கண்ண யெனக் கூறப் பட்டருக்கு விரக்தி பிறந்து 
னைக் கொல்லவந்து கண்ணனை விழுங்க தம்மைக் கண்டோர் வெறுக்கும் வகை 
வாய் அக்நிபோல் கொளுத்தியதால் விட் ஒரு காஜியையடைந்து சுன்னத் முதலிய 
இக் கண்ணனால் வாய்பிளவுண்டிறந்தவன் , சடங்குகள் செய்து கொண்டு மகம்மதிய 
இவன் தம்பி அகாசுரன் . 

ராய்ச்சிலநாள் தரித்து வேதியரிடம்வந்து 
9. ஏகசக்கிர வனத்திலிருந்து அவ்விட பிராயச்சித்தாதிகளைச் செய்து கொண்டு 
மிருந்த குடிகளை வருத்திக்கொண்டிருந்த திரிகையில் அத்தேசத் தரசனாகிய மகம் 
ஒரு அசுரன் . பாண்டவர்கள் ஏகசக்கிர 

மதியன் இவரை அழைத்துத் துருக்கனா 
புரத்தில் வசிக்கையில் அவ்வூரார் இந்த கிய நீ ஏன் மீண்டும் வேறு மார்க்கத்திற் 
அசுரனுக்கு ஒரு வண்டி அன்னமும் இர சென்றனையென வினாவினன் . பட்டர் 
ண்டு கடாக்களும் ஒட்டுபவனையும் ஆகார நான் மகம்மதியனாய காலத்தும் என் இந்து 

முறையாக அனுப்புதல் அறிந்து மார்க்க சின்னமாகிய கர்ணவேதை போக 
தாம் குடியிருந்த வீட்டுக்காரியின் முறை வில்லை , இந்துமார்க்கத்தான் ஆனகாலத் 
வரக்கண்டு அவ்வீட்டுப் பிள்ளையின் தாய் தும் உங்கள் அடையாளமாகிய சுன்னத் 
அழுதல் நோக்கிக் குந்தியின் ஏவலால் வீம நீங்கவில்லை ஆதலால் நான் எவனோ தெரிந் 


மாக 


பகிர்முகத்திலங்கம் பதின்மூன்று 


1008 


பகோளம் 


பகை 


திலன் என்று விடைகூறி நீங்கிப் பித்த சோமபானத்தால் வலியடைந்த இந்திரன் 
களப்போல் திரிந்து நாகநாதர் அநுக்ரகம் பல்லாயிரம் அசுரர்களைச் செயித்தான் , 
பெற்று நற்கதியடைந்தவர் . 

இவனுக்குப் பகீரதி பெண்ணாகி இவன் 
பகிர்ழகத்திலங்கம் பதின்ழன்று 

மடியில் வளர்ந்தாள் , ஊர்வசிப் பெயர் 
காடகலிகற்பம் . விலாசம் , பரிசர்ப்பம் , 

அடைந்தாள் . ( பார - சாங் . ) 
விதூதம் , சமம், நாபம் , நமதூதி , பிரகமம் , பதபிரத்தன் - இவன் ஒரு சூத்திரன் , மறு 
நிரோதம் , பரியுபாசனம் , வச்சிரம் , புட் 

பிறப்பில் பிரியவிரதன் என்கிற அரசனா 
பம் , உபநியாசம் , வருண சங்காரம் என் னான் . (திருமுட்ட - புராணம் ) 
பன . பகிர்முகமாவது - முளைத்த அங்கு பதாதன் - ( பூ . ) புரஞ்சயன் குமரன் , 
ரம் ஒங்கி மூத்தாற்போலத் தலைமக்கள் பகுளாசுவன் - மிதிலாபுரிக்காசன் . இவன் 
சொன்ன பொருளைப் பொலியுமாற்றால் கிருஷ்ணனிடம் மிக்க அன்புள்ளவன் . 
விரிவாற் சொல்வது . ( வீரசோ .) 

இவன் பட்டணத்திற்குக் கண்ணன் இரு 
பகீரதன் -1 . ( ரூ .) திலீபன் குமரன் . இவன் டிகளுடன் எழுந்தருள அரசன் எதிர் 
தன் மூதாதைகள் வரலாற்றினை வசிட்ட 

கொண்டு உபசரித்தனன் . 
பாலுணர்ந்து அவர்கள் நற்கதியடையப் பதளை - உத்தானபாதன் புத்திரனாகிய உத் 
பிரமனை நோக்கி ( க 0,000 ) வருஷம் தவம் தமன்பாரி , 
புரிந்தனன் . பிரமன் தரிசனந் தந்து கங் 

( ங ) பைசாசர் , உலகு , உடல் , 
கையையுஞ் சிவமூர்த்தியையு மெண்ணித் பகைவீடு 

(சூரி) ரிஷப, மிது , கர்க் , கன், 
தவம்புரியக் கட்டளையிடக் கங்கை அரச விரு , மகம் , கும்பமும் , ( சந் ) மேஷ , மிது , 
னுக்குத் தரிசனந்தந்து , நான் பூமிக்குவ சிங் , துலா, மக , கும்பமும் ( செவ் ) சிங் , 
ரின் என்னைப் பொறுக்க வல்லவரைத்தே தனு , கும் , மீனமும் , ( புத ) சிங், தனுசும் , 
டுக என்று மறைய , அரசன் மீண்டும் பிர ( குரு ) மேஷ , விருச்சிகமும் , ( சுக்) கர்க் , 
மனையெண்ணித் தவம்புரிந்து பொறுப்பா சிங்கமும் , ( இராகு ) மிது , துலா, தனு , 
ருணர்ந்து சிவமூர்த்தியை நோக்கித் தவ கும்ப , மீனமும் , ( கேது ) ( குளிக ) க்கும் 
மியற்றி தாங்கவேண்டி வரம்பெற்றுக் மேஷ , மிதுன , சிங்க , கன்னி , தனுசும் , 
கங்கையை யெண்ணித் தவமியற்றி அவள் பகையாம் , 
வர முன்சென்று கங்கையைக் கொணரு பகோதான் ஒரு இராவண சேநாவீரன் . 
கையில் வழியில் சந்துருஷி தமது ஆச்சிர பகோளம் சூரியனை , நாபியாயுடைய 
மங் கெடுதல்கண்டு அக்கல்கையை ஆசமித் காலச்சக்கிரம் பச்சிமமுகமாய் மானசேவாத் 
தனர் . அரசன் திகைத்து இருடியைவேண் திர பர்வதத்தின்மீது நித்யம் ஒரு பிரதக்ஷ 
டிக் குறைகூறிக் கங்கையை இறந்தோர் ணம் வருவதாயும் , அதில் பிரதிஷ்டிதங் 
எலும்பில் பாய்வித்துச் சுவர்க்கமடைவித் களான கிரகங்கள் , தம் தம் கக்ஷைகளில் 
தவன் . இவன் குமரன் சிறு தன் . இவன் எதிர்முகமாய் அவரவர்கட்குத் தக்க அள 
அக்கங்கை தன் காரணமாகப் பூமியில் வந் வின் படி சுற்றிவருகிறதாகவும் பூமி நிலை 
ததால் பாகீரதியென மும்முறை அழைத்து யாக நிற்பது பிரத்தியக்ஷ சித்தமாயிருப்ப 
அப்பெயர் நிலைக்கச் செய்தனன் . இவன் தைப்பற்றிக் கப்பலில் இருப்பவர்களுக் 
பிராமணர் செய்த யாகத்திற்கு இடை குக் கரையோடுவ தாய்த் தெரிந்தபோதி 
யூறு வாராமற் காத்ததனால் அவர்கள் இ லும் நிதானித்துப் பார்க்கும் போது கரை 
னைத் தேகத்துடன் சத்திய உலகம் போய்த் யோடாமல் கப்பலோடுவ தாய்த் தெரிவது 
திரும்பிவர வரமளித்தனர் . அங்கனமே 

போல் , எவ்வளவு நிதானித்துப் பார்த்தா 
அவ்வுலகம் போய் மீண்டவன் . இவன் லும் பூமியோடாமல் நிலையாக நிற்பதாய்க் 
தனக்குக் கோரனால் உண்டாகிய இடரைத் காணப்படுகிற தென்கிற தாயும் பூமி சுற்று 
தீர்த்துக் கொள்ளச் சுக்கிரனை யடுத்துக் கிறதென்னும் பக்ஷத்தில் , மேகமண்டல 
கந் தவிர தம் சுக்கிரன் உபதேசிக்கப்பெற்று சந்திரமண்டல பரியந் தங்களான ஆகாசாதி 
அநுட்டித்து அவனை வென்றவன் . 

சுற்றுகிறதென்றே கொள்ள வேண்டுகை 
2. இவன் ஒரு யாகஞ்செய்து அந்த யாலே இரண்டிற்கும் கதியுண்டென்று 
யாகத்தில் பத்துலக்ஷம் கன்னிகைகளை கொள்ளுகிறதைக் காட்டிலும் பிரத்யக்ஷ 
சுவர்ணம் யானை , தேர் , குதிரைகளுடன் சித்தமான பூமியை ஸ்திரமாகக்கொண்டு 
தானஞ் செய்தான் . இந்த யாகத்தில் பகோளமே சுற்றுகிறதாகக் கொள்ளுகை 


பக்கசித்திரை 


1004 


உசிதமாய்ச் சாஸ்திரங்களுக்கு விரோத பக்திஸாரர் திருமழிசை யாழ்வாருக்கு 
மின்றி இருக்கிறதென்றும் பூர்வ திருக் உருத்திரமூர்த்தி இட்டபெயர் , 
கணிதசித்தாந்திகள் பலரும் பூமியை ஸ்திர பக்வாபதம் யமபுரவழியிலுள்ள பட்ட 
மாகக்கொண்டே இரகணகிரகசமாக வக்கி ணம் , இவ்விடம் ஆன்மா எட்டாமாக 
சாதி சராதிகளைக் கண்டறியும்படி காட் பிண்டமுண்டு செல்வன் , 
டிய கணனமார்க்கங்கள் சரியாயிருக்கின் பங்கயச்செல்வி -1. திருவாளன் என்னும் 
றன வென்பதாகவும் சூரியனை நாபியாக வேடனுக்குத் தேவி . திருமழிசை யாழ் 
வுடைய காலசக்கரத்தில் இரகங்களெல் வாரை வளர்த்தவள் , 
லாம் பிரதிஷ்டிதங்களா யிருக்கையாலே 2. திருமகள் . 
அந்தச் சக்கிரநாபியான சூரியன் பிராக் 3. சரஸ்வதி , 
கதியாய்ச் சுற்றுகையாலுண்டாகும் சக்கா பங்காசுவன். - இவன் இந்திரனைப் பகை 
சலனமே கிரகநக்ஷத்திரங்களுடைய தூரத் த்து யாகஞ்செய்து நூறு பிள்ளைகளைப் 
திற்குத் தக்கபடி பேதப்பட்டுச் சகல கிர பெற்று வேட்டை மேலேகி இந்திரனால் 
கங்களுடைய வக்கிராதி சாங்களுக்குக் வெருட்டப்பட்ட குதிரையுடன் ஆற்றிற் 
காரணமாகிற தென்கிறதாகவும் பூர்வமீ படிந்து பெண்ணுருக்கொண்டு ஒரு இரு 
மாம்சையில் லோகவேதாதி காண டியை மணந்து மீண்டும் ( 100 ) குமரரைப் 
தாந்தமுதலியவற்றில் விவரித்திருக்கிறது . பெற்றுத் தன் பட்டணமேவந்து தான் 
பக்கசித்திரை - திதிகளில் பூர்வபக்ஷம் உத் அரசனாகியிருந்த காலத்திருந்த பிள்ளை களி 
தமம் , அபாபகம் மத்திமம் , அதமம் , அத டத்தில் இவர்களையுஞ் சேர்த்து வாழச்செ 
மாதமம் எனப்படும் . இவ்விரண்டு பக்ஷத் ய்து சென்றதையறிந்த இந்திரன் , பிள்ளை 
தில் சதுர்த்தியும் , நவமியும் , சஷ்டியும் , களுக்குள் கலகம் விளைத்து ( 200 ) பிள்ளை 
அஷ்டமியும் , துவாதசியும் , சதுர்த்தசியும் களையும் சாக : செய்கையில் மனைவியர் அழ 
பக்கசித்திரை யெனத் தவிரப்படும் . பக்க இந்திரன் வேதியர் உருக்கொண்டு வந்து 
சித்திரையென்ற பக்கங்களில் தோஷமான பகையின் வரலாறு கூறி அரசனை உனக்கு 
நாழிகை சதுர்த்திக்கு க , நவமிக்கு உடு , எந்தப் பிள்ளைகள் வேண்டுமென நான் 
சஷ்டிக்கு க , அஷ்டமிக்கு கச , துவாத பெண்ணாயிருந்த காலத்துப் பெற்ற பிள்ளை 
சிக்கு க 0 , சதுர்த்தசிக்கு ரு ஆக நாழிகை களும் என் பெண்ணுருவமுமே பே எடு 
களைக் கழித்தால் இத்திதிகள் நன்றாம் ,. 

மென இந்திரனைக் கேட்டுக்கொண்ட வன் , 
பிரதமை முதலாக 

நந்தை , பத்திரை, பங்குநமாநதி ஒரு தீர்த்தம் . 
சயை , இருத்தை , பூரணை என்றடைவே பசமாநன் - 1. சாத்து வதன குமரன் . 
பெயராக கரு பக்கமும் , . பரிவிருத்தி இவன் குமரர் நிமசோசி , கங்கணி , விரு 

எண்ணப்படும் . சுபகாரியங்களில் ஷணி , மற்றொரு மனைவியிடத்தில் சத 
பக்கசித்திரை யொழிந்த திதியும் , பூரணை சித் , சகத்ரசித், அயு தசித் . 
யும் நன்றாம் . பூர்வபக்ஷத்து பிரதமை 2. அருந்தன் குமரன் . 
முதல் பஞ்சமி இறுதியும் , அபரபக்கத்து பசவேசன் - நந்தியைக் காண்க . 
ஏகாதசி முதல் அமாவாசை இறுதியும் பசாசுரன் - இவன் தேவர் முதலியவர்களை 
தவிரப்படும் . சிலர் சுபகருமங்களுக்கு இர வருத்தத் தேவர் வேண்டுகோளால் சிவ 
ண்டு பக்கத்தும் ஒற்றித்த பக்கத்துப் பிரத மூர்த்தி , இவனைச் சோமதேவராகிக் கொன் 
மையும் , பௌரணையும் , நவமியும் நீங்கிய றனர் . 
நிதிகள் நன்றெனவும் , இரட்டித்த திதிக பசி சாத்வதன் குமான . 
ளில் தசமியும் , துதியையும் ஒழிந்தன பசு - 1. கபிலையைக் காண்க . முகயோக்ய 
தீதாமென்றும் கூறுவர் . இரண்பெக்ஷத் மல்லாமை சீதைகொடுத்த சாபம் . 
திலும் வந்த சத்தமியும் , திரயோதசியும் , 2. இது முதுகெலும்புள்ள சாகப்பக்ஷணி . 
வித்யாரம்பத்திற்கு விசேஷித்துத் தவிரப் தலை குதிரையினும் சற்று சிறிது . இது 
படும் . 

அகன்ற நெற்றியும் , இரண்டு கொம்புக 
பக்குடுக்கை நன்கணியார் - ஒரு செந்த ளும் , பருத்த கண்களும் , நீண்டு தடித்த 
மிழ்ப் புலவர் . ( புற . நா .) 

கழுத்தும் , அலதாடியும் , அகன்ற மார்பும் , 
பக்குவர்- ( கூ ) கருமகாண்டி , ஞான காண்டி , தடித்த தோலும் , நீண்ட வாலும் , உறுதி 
பத்தகாண்டி , 

யான கால்களும் , பிளவுபட்ட குளம்பும் 


யாக 


பசுங்குண்டன் 


10051 


பச்சையப்ப முதலியார் 


மாகிய 


உள்ளது . இதற்குக் கீழ்வாயில் மாத்திரம் மியல்பினது . இது மற்ற பணிகளின் கூடு 
பற்கள் உண்டு ; மேல்வாயில் இல்லை , கடை களில் குயிலைப்போல் முட்டை யிட்டுவிட் 
வாயில் மேலும் கீழும் உண்டு இது புல் ப்ெபோக அம்முட்டைகள் வேறு பணிக 
லைத் தலையசைத்துத் துண்டிக்கும் , 

ளால் பொரிக்கப்பட்டு வளர்க்கப்படும் . 
ற்கு 4 இரைப்பைகள் உண்டு . 

முதற் இது பூச்சிகளை உணவாக்கும் , 
பையில் உட்கொள்ளும் உணவை நிரப்பிக் பசுமான் - திட்பண்ணியனைக் காண்க. 
கொண்டு சற்று இளைப்பாற , முதலில் பசுவின் முலைகள் பசுக்களின் நான்கு 
உண்ட உணவு இரண்டாம்பைக்குச் செல் முலைகளும் சுவாஹாகாரம் , சுவதாகாரம் , 
லும் , சென்றவுணவு சிறுசிறு உருண்டைக வஷ்டாகாரம் , ஹந்தாகாரம் என்று நான்கு 
ளாகி மீண்டும் வாய்க்கு வந்து அரைக்கப் வகை , இவற்றை முறையே தேவர் , பிது 
பட்டு மூன்றாம்பை சென்று , அவ்விட ரர் , பூதேசுவரர் , மனுஷர், புசிக்கின்றனர் , 
மிருந்து நான் காம்பை சென்று ஜீரணமா பச்சை - தமிழ்ப் பறையர்களில் ஒரு வகு 
கும் , 

பசு பால் தரும் . இதனாண் எருது ப்பு . இவர்கள் பச்சைமலையில் தங்கியிருக் 
வண்டி இழுக்கும் . எருதிற்கு முசிப்புண்டு. தவர் . பச்சைகுத்தி குறவர்க்கும் ஒரு 
சாணம் , மூத்ரம் எருவாகும் . பால் , தயிர் , பெயர் . 
வெண்ணெய் பயன்படும் . இவ்வினத்தில் பச்சோந்தி இது பச்சைநிறமுள்ள மலை 
சீமைப்பசு , வடநாட்டுப்பசு , குட்டைப்பசு , ஒணான் சாதி . மெலிந்த தேகமும் , சுரு 
எருமை , ஆடு , மான் கடம்பை முதலிய ண்ட வாலும் , சற்று நீண்ட காலு முடை 
சேர்ந்தவை . இந்துக்கள் பசுவைத் தெய்வ 

இது அடிக்கடி தன்னியற்கை நிற 
மாகக் கொண்டாடுவர் . 

பசுமையை வெவ்வேறு நிறமாக 
3. திக்குப்பாலகருக்குக் கொடுக்கப் மாற்றவல்லது . மயிலுக்குப் பகை . விஷப் 
பட்ட பசுக்கள் - சுஷதை, இந்திரனுக் பிராணி . இது தன் ஆகாரத்தை நாவினால் 
கும் ; கபிலை , யமனுக்கும் ; ரோஹிணி , தாவிப் பிடித்துத் தின்னும் , 
வருணனுக்கும் ; காமதேனு குபேரனுக் பச்சையப்ப முதலியார் இவர் காஞ்சி 
கும் கொடுக்கப்பட்டன. ( பார - அநுசா .) புரம் விஸ்வநாத முதலியார் குமரர் தாய் 
பசுங்கண்டன் - ஒரு அசுரன் 

. 

பூச்சியம்மாள் . இவர்கள் காஞ்சிபுரத்தில் 
பசுஈகன் - 1. ஒரு இருடி . இவன் தேவி வசித்துவந்த ஏழைகுடும்பத்தினர் . சாதி 
சண்டி . 

வில் அகமுடைய வேளாளர் . இவர் கருப் 
2. ஒரு ருஷி , இவன் பசுக்களுக்குத் பத்தி லிருக்கையிலேயே தந்தை காலமாயி 
துணையாயிருப்பவன் . 

னர் . பின் தாய் தன்னிரண்டு பெண் குழந் 
பசுபதி - அக்னிக்கு அதிதேவதை , இவ தைகளையும் அழைத்துக்கொண்டு தம் கண 
ருக்கு ருத்திரர் எனவும் பெயர் , சரங்களா வருக்கு நண்பராயிருந்த ஆர்க்காட்டுச் சுபே 
கிய ஆத்மாக்களைச் செலுத்தும் தலைவன் . தாரின் காரியகாரராய்ப் பெரியபாளையத் 
சிவமூர்த்தி . 

ததிகாரியா யிருந்த பெட்டிராயரெனும் 
பசுபதி நாயனார் - இவர் வெய்யலூர் என் மார்த்தவரிடம் வந்து சேர்ந்தனர் . இந்த 
னுந் தலத்திலிருந்த வீரசைவர் . இவர் சிவ ராயர் இவர்களைத் தந்தைபோலாதரித்து 
மூர்த்தி விடமுண்டாரெனச் சில சங்கமர் வந்தனர் . ஆங்கில ஆண்டு 1754 - இல் பெரி 
வருந்த இவர்க்குச் சிவமூர்த்தி தரிசனம் யபாளயத்தில் பச்சையப்ப முதலியார் ஜா 
தரக் கண்டு விஷத்தை உமிழவேண்டி நம் . பச்சையப்ப முதலியாரின் ஐந்தாம் 
னர் . சிவமூர்த்தி அதனைப் பூமியில் விடின் வயதில் ராயர் காலமாயினர் . பிறகு பூச்சி 
உயிர்களுக்குத் துன்பமுண்டாம் . அந்த யம்மாள் ஆதரவற்றுச் சென்னை வந்து 
விஷம் நம்மை யொன்றும் புரியாது என மூன்று குழந்தைகளுடன் சேர்ந்து கோட் 
மடிமீதிருந்து பார்க்கவெனக் கூறக்கேட்டு டைக்கு வடமேற்கிலுள்ள ஒற்றைவாடை 
அவ்வகை சிவமூர்த்தியின் மடியிலிருந்த சாமிமேஸ்திரி தெருவிலுள்ள ஒரு சந்து 
வர் . 

வீட்டில் குடியிருந்தனர் . பிறகு இந்தம் 
பசுப்பறவை ( Cow Bird ) இது அமெ மாள் நெயத வாயல் பௌனி நாராயண 
ரிகாவிலுள்ள ஒருவகைப் பறவை . 

பிள்ளை தவபாஷியின் உதாரகுணத்தைக் 
கூட்டமாக உலாவுவது , தன் பேடையே கேள்வியுற்று அவரை யடுத்து தம்மிட 
யல்லாமல் மற்ற பக்ஷிகளுடன் புணரு மிருந்த சிறு பொருளை அவரிடம் ஒப்பு 


பசசையப்ப முதலியார் 


1006 


பஞ்சகம்பார்க்க 


வித்து குழந்தைகளைக் காப்பாற்ற வேண்டி திரிபேட்டையில் வசித்தனர் . முதலியார் 
னர் . பிள்ளையவர்களும் பூச்சியம்மாளைத் அவர்க்கருகில் வசிக்கவேண்டுமென எண் 
தங்சைபோல் காத்திப் பிள்ளைக்குக் கல்வி ணிக் கோமளீசுரன் பேட்டையில் ஒரு வீடு 
பயிற்றியும் வந்தனர் . முதலியாரும் பிள்ளை கட்டுவித்து வசித்தனர் . பிறகு இவர்க்குத் 
யவர்களிடத்தில் அன்பும் பணிவும் கொண் தேகத்தில் பலவித நோய்களுண்டாக 
டொழுகினர் . பின் முதலியார் பிள்ளையவர் அவை தணியுநிமித்தம் கும்பகோணத்தில் 
களின் வர்த்தகமுறை தவிபாஷித் தன்மை வசித்தனர் . அது 1794 - ம் u , இக்கா 
முதலியவற்றை நன்குணர்ந்தனர் . முதலில் லத்தில் முதலியாரவர்கள் ஒருவில் சாச 
இவர் பீங்கான் கடைகளில் சாக்குகள் 

னம் எழுதினர் . இவர் 1794 மார்ச் 
கொள்ள வரும் ஐரோப்பியருக்கு த்விபா 31. சிவபதமடைந்தனர் . இவர்க்குப்பின் 
ஷியாயிருந்து சிறிது பொருள் சோத்தனர் . வாரீஸ் இலாமையால் இவரது ஆஸ்தியை 
பிறகு ராணுவ உத்யோகத்திருந்த ஒரு அண்ணாசாமிப் பிள்ளை அவர்கள் 42,060 
துரையிடம் முதலியார் பழக நேர்ந்தது . பெறுமான கம்பெனி பத்திரங்களையும் , 
இந்தத் துரை இவர்க்கு ஓர் உத்யோகம் 200000 ரூபாய்கள் பிறரிடமிருந்து வா 
கொடுத்தனர் . இதைக் கொண்டு இவர் வேண்டியவைகளையும் கோர்ட்டில் கட்டி 
மாக்கலயாத்திரைசெய்து பொருள் சேர்க்க னர் . இந்தப் பணம் 47 வருஷம் கோர்ட் 
எண்ணிப் பிள்ளையவர்களுக்கும் தாய்க்கும் டில் இருந்தது . இவற்றின் வட்டிமுதல் 
கூறாமல் பாலவாயில் சத்திரம் சேர்ந்தனர் . எல்லாம் 

சேர்ந்து கடைசியில் நான்குலக்ஷ 
தாயாரிவரது பிரிவாற்றா தவராய்ப் பிள்ளை த்து நாற்பத்தேழாயிரத்து இறு ஏற்று 
யவர்களிடம் முறையிட, பிள்ளையவர்கள் 

அறுபத்தேழு . இப் பெருநிதியை சென் 
அவரை உத்யோகத்திலமர்த்திய துரையி னையில் வசித்திருந்த பௌணி - நாராய 
டம் பேசி அழைத்து வந்தனர் . பிறகு ணப்பிள்ளை . ஐயாப்பிள்ளை, அண்ணாசாமிப் 
முதலியார் தென்னாட்டிற்குப்போன ஓராங் பிள்ளை , ஸ்ரீநிவாசப் பிள்ளை முதலிய பிர 
கில அதிகாரியிடம் தவிபாஷியாய்ச் புக்களின் பெருமுயற்சியாலும் , அக்காலத் 
சென்று சிறிது பொருள் சாம்பாதித்தனர் . தில் அட்வோகேட் ஜெனரலாகவிருந்த 
அவ்வதிகாரி நிக்கல்ஸ் . இவர் தம் சம்பாத ஜார்ஜ் நார்ட்டன் துரை அவர்களுடைய 
உனயைப் பிள்ளையவர்களிடமே வைத்திருந் பேருதவியாலும் , அப்போது கவர்னராக 
தனர் . இவர்க்கு தமக்கை சுப்பம்மாள் , 

விருந்த கனம் யெல்பின் சடன் பிரபிவின் 
அவளுக்கு ஓர்பெண் ஐயம்மாள் என இருந் உதாரகுணத்தாலும் , சுப்ரீம் கோர்ட்டார் 
தனள் . அவளையே முதலியாருக்கு மண அவர்கள் ஒன்பது நிர்வாக அங்கத்தினரை 
செய்வித்தனர் . இவர் முதலில் செய்வித்த ( டிரஸ்டிகளை ) நியமித்து தர்மபரிபால 
சிவ தருமம் காஞ்சியில் ஏகம்பராலயத்தில் னஞ் செய்யும்படி ஏற்படுத்தினார்கள் . 
ஸ்ரீ பலிநாயகர் சிவகாமியம்மை யெனும் அவர்கள் ஏற்படுத்திய தருமம் இதுசாறும் 
இரண்டு விக்ரங்கள் வார்ப்பித்து 1774u நிலைத்து நடைபெறுகின்றது . 
மார்ச்சு 27s கும்பாபிஷேகமும் முடித் பச்சையம்மன் மலையரையன் புத்திரி . 
தனர் . பிறகு பங்குனி உத்திரகல்யாண மன்னாதனாகிய சிவமூர்த்தியை மணந்த 
மண்டபமும் முடித்தனர் பிறகு இவர் வள் . ( இரேணுவைக் காண்க .) 
கம்பெனியாரவர்களுக்கு தவிபாஷியாக பஞ்ச ஒளஷதங்கள்- இவை யாகத்திற் குரி 
இருந்து வெகு திரவியம் சம்பாதித்தனர் . யவை . சீதேவியார் செங்கழுநீர், குமிழ் , 
வாலாஜாநவாபின் காரியஸ்தராகிய ஜோ நறு முருங்கை , ஓரிலைத்தாமரை , விஷ்ணு 
ஸப்சலிவன் துரையவர்களுக்கு தவிபாஷி கிராந்தி . ( சைவபூஷணம் .) 
யாக இருந்து பெரும்பொருள் சேர்த்தனர் . பஞ்சகந்தம் - 1. இவை அகிற்சந்தனம் , காச் 
தஞ்சாவூர் அரசர் சிலபாளையப்பட்டுச் மீரசந்தனம் ; வில்வசந்தனம் , செஞ்சந் 
சிற்றரசர்களுக்கும் உதவி செய்து பெரும் தனம் என்பவை . ( சைவபூஷணம் . ) 
பொருள் சம்பாதித்தனர் . இவர் தஞ்சா 2. உருவம் , வேதனை , குறிப்பு, பாவ 
வூரில் சிலநாள் வசித்திருந்தனர் . இவர் னை , விஞ்ஞானம் , (மணிமேகலை .) 
சென்னையில் பிரபலராயிருந்த வீரப்பெரு பஞ்சகம்பார்க்க ஞாயிறு முதலாக அன் 
பிள்ளையவர்களிடம் 

நட்புபூண்டு றையு வாரம் வரையும் பிரதமை முதலாக 
இருந்தனர் . வீரப்பெருமாள் பிள்ளை சிந்தா 

அன்றைய திதிவரையும் அச்சுவினி முதல் 


மாள் 


பஞ்சகலைகள் 


1007 


பஞ்சசாத 


அன்றைய நக்ஷத்திரம் வரையும் மேஷ பஞ்சகௌவ்யம் 

இது கோமூத்திரம் 
முதல் அப்போது தயலக்கினம் வரையும் கோமயம் , பால் , தயிர் , நெய் இவை பஞ்ச 
எண்ணிக்கண்ட தொகையை ஒன்பதிற் 

கவ்வியம் என்று கூறப்படும் . கோமூத்தி 
கழித்து மிச்சம் கூ - டு - எ - க உத்தமம் . மற்ற 

ரத்திற்கு வருணனும் , கோமயத்திற்கு அச் 
க - உ - ச - சு - அ நீக்கப்படும் . இவைகளில் நியும், பாலிற்குச் சந்திரனும் , தயிர்க்கு 

ஒன்று மிருத்யு பஞ்சகம் , உ - அக்னி பஞ் வாயுவும் , நெய்க்கு விஷ்ணுவும் தேவதைக 
சகம் , மு.ராஜபஞ்சகம் , --சோரபஞ்சகம் , ளென்று ஸ்மிருதிகள் கூறுகின்றன . பின் 
அ - ரோகபஞ்சகம் , இவ்வாறு கண்டுகொள்க . னும் செந்நிறத்த பசுவினிடம் கோமூத்தி 
இவற்றுள் ராஜபஞ்சகமும் , அக்னிபஞ்சக ரத்தையும் , வெள்ளைப்பசுவினிடம் கோம 
மும் , இராத்திரியில் சோரபஞ்சகமும் , யத்தையும் , பொன்னிறத்த பசுவிடத்துப் 
சோகபஞ்சகமும் எல்லாக் காரியங்களிலும் பாலையும் , நீலநிறத்த பசுவினிடம் தயி 
மிருத்யு பஞ்சகமும் ஆகா , இவற்றிற்குத் ரினையும் , கருகி றத்த பசுவினிடம் நெய் 
தான பிரீதி - க இரத்தினம் உ . சந்தனக் யினையும் கொள்ளின் நலமெனப்படும் . 
குழம்பு , ச எலிமிச்சம்பழம் க - தீபம் , அ 

கோமூத்திரம் கோமயம் இரண்டும் ஆறு 
தான்யம் . 

மாத்திரை எடையும் , நெய்யும் பாலும் 
பஞ்சகலைகள் நிவர்த்திகலை தம்மை மூன்று மாத்திரை எடையும் , தயிர் பத்து 
யடைந்த ஆன்மாக்களின் சங்கற்பரிவர்த்தி மாத்திரை இடையளவும் இருத்தல் வேண் 
செய்வது . பிரதிட்டாகலை - இது ஆன்மா 

டும் . இதை மந்திரபூர்வமாகக் கலந்து பிரா 
வின் சங்கற்பநிவர்த்தியைப் பிரதிட்டித்து 

மணசந்நிதியில் உண்டவன் சகல பாபத்தி 
உறுதியாக்குவது . வித்யாகலை - சங்கற்ப 

னின்றும் நீங்கிச் சுத்தமடைகிறான் . 
நிவர்த்தி திடமானபின் சர்வார்த்தஞானத் பஞ்சகௌளர் - உத்கலம் , கன்னியா குப் 
தைப் பிரகாசிக்கச்செய்வது . சாந்திகலை - சம் , கௌடம் , மிதிலை , சராஸ்வதம் , என் 
இது தன்னை யடைந்த ஆன்மாவிற்கு னும் ஐந்து தேசத்து வேதியர் 
ஞானம் பிரகாசித்தபின் இராகத்வேஷம் பஞ்சசத்திகள் - பராசத்தி , ஆதிசத்தி , இச் 
நீங்கச் சாந்தியைச் செய்வது . சாந்தியா 

சாசத்தி , ஞானசத்தி , கிரியாசத்தி இவ் 
தீதகலை - தன்னிற் பொருந்தின ஆன்மாக் வைந்தி சத்திகளும் பரமசிவ பிரோகமா 
களுக்கு விகற்பஞானஞ் சாந்தமாயிற்றென் கிய நிட்களம் . 
கிற முன்னினைவுங் கழிந்து அதி தமாய்ப் பஞ்சசபூதாகாள் - ஒரு அகான் , இவன் 
பரமாய் நிற்கச் செய்வது . (சித்தாந்தம் .) 

ஆத்மாக்களின் பஞ்சபூதங்களினும் நெரு 
பஞ்சகற்பம் இவை ஸ்நானம் செய்யும் 

ங்கி வருத்தச் சிவமூர்த்தி இவனை இந்திர 
பொருள்கள் . கஸ்தூரிமஞ்சள் , மிளகு , 

னைப்போல் உருக்கொண்டு வச்சிரத்தால் 
வேப்பம் வித்து , கடுக்காய்த்தோல் , நெல் 

வீசி இறக்கச் செய்தனர் . 
லிப்பருப்பு இவற்றை முறைப்படி காராம் 

பஞ்சசமஸ்காரம் வைஷ்ணவர்கள் தீக்ஷை 
பசுவின் பால்விட் டரைத்துக் கொதிக்க 

யில் ஆசாரியரிடம் பெறுவன . தப்தசங்க 
வைத்துத் தலைமூழ்கின் பிணிகள் சேரா , 

சக்ராங்கனம் , ஊர்த்வபுண்டாம் , தாஸ்ய 
( தேரையர் . ) 

நாமம் , திருமந்திரம் , திருவாராத ? னயாம் . 
பஞ்சகன்னியர் - மேனை , சாவித்திரி , அருந் 
ததி , அநசூயை , சுநீதி எனவும் , அகஸ்யை , பஞ்சசன் - 1. சங்குருவமான ஒரு அசுரன் . 
மந்தோதரி , சீதை , தாரை , திரௌபதி , 

பிரபாசதீர்த்தத்தில் சாந்தீபனி குமாரனைக் 
எனவும் கூறுவர் , 

கொன்றவன் . இவனைக் கிருஷ்ணமூர்த்தி 
பஞ்சகௌடம் - இது சுத்தகௌடம் , கானு 

கடலில் நுழைந்து கொன்று அவன் உட 
கோபிஜம் , சராசந்து , மாந்தலை , உத்கலம் , 

லைப் பாஞ்சசன்னியமாகப் பெற்றனர் . 
என்பன . அவற்றுள் சுத்தகௌடம் , ஸ்ரீ 

2. சுக்கிலா தன் குமரன் . 
நகரமுதல் பதரிசேதாரம் வரையிலுள்ள பஞ்சசாதாக்யம் - சிவசாதாக்யம் , அமூர்த் 
இடம் , கானுகோபிஜம் - அயோத்திமுதல் திசாதாக்யம் , மூர்த்திசாதாக்யம் , கர்த்திரு 
காசிவரை. சராசந்து - டில்லி முதல் அஸ் சாதாக்யம் , கன்மசாதாக்யம் என்பனவாம் . 
தினாபுரிவரை , மாந்தலை - மிதிலைமுதல் இவை முறையே பராசத்தி , ஆதிசத்தி , 
பங்காளம் வரை , உத்கலம் - ஜகந்நாதம் இச்சாசத்தி , ஞானசத்தி , கிரியாசத்தியில் 
முதல் ஒட்டியம்வரை உள்ள இடங்களாம் , தோன்றும் . ( சதா .) 


பட தாக்ய மூர்த்திகள் 


1008 


பஞ்சாரம் 


க்கி தந்தை . 


பஞ்சசாதாக்ய மூர்த்திகள் சதாசிவன் , பஞ்சசேநன் - 1. தக்ஷனுக்கு மாமன் . அச 
ஈசன் , , 

பிரமீசன் , ஈசுரன் , ஈசாகன் , 
பஞ்சசாயகன் அரவிந்தம் , அசோகம் , 2. சமகிலாதனுக்கு மதியிடம் உதித்த 
மாம்பூ , முல்லை , நீலம் ஆகிய புட்பங்களைக் குமரன் . 
கணைகளாகக் கொண்ட மன்மதன் 

பஞ்சதாமோதை பூதாவின் தேவி . பூதங் 
பஞ்சசிகன் - 1. ஜநகனுக்குத் தத்துவ முப 

களைப் பெற்றவள் . 
தேசித்த முனிவன் . இவன் தவத்தால் அக்கி பஞ்சதிசை - சநநகாலத்து உதிக்கின்ற ராசி 
சிகாகாரமாய் ஐந்து சிகைகளைப் பெற்ற 

யின் நவாம்சத்தால் பிராண 

திசையும் , 
தால் இப்பெயர் அடைந்த பிரமபுத்ரன் . 

செங்ககாலத்து தற்காலம் ஆதித்யனின்ற 

சாசிவசத்தால் ஜீவ திசையும் , சாந்திரமா 
2. ஒரு ருஷி , ஜனகரிடம் மோஷ தர் 
மம் கேட்டவன் . ( பிரகன்னார தீயம் .) 

தத்துத்திதி ( $ 0 ) தின் நடக்கின்ற திதி 

வகையால் வந்த ராசி நவாம்சத்தால் மனோ 
பஞ்சசுத்தி - பூதசுத்தி , ஆன்மசுத்தி , திர 

திசையும் , தற்காலத்து ராகுநின்ற ராசி 
வியசுத்தி , மந்திரசுத்தி , விங்கசுத்தி என் 

நவாம்சத்தால் மிருத்து திசையும் , ஒருவன் 
பன . ( 36 ) தத்வங்களும் நாமல்ல அவை 

பிறந்தபொழுது நின்ற 

உதயராசியின் 
ஜடமென அறிதல் - பூதசுத்தி , பூதங்கள் 

நவாம்சத்தையுடைய நாளில் காலால் சரீர 
ஜடமென அறிதலும் திருவருளாவன்றி 

திசையும் அறிக . ( விதானமாலை .) 
ஆன்மபோதத்தா லன்றென அறிகை - 

பஞ்சதிரவியம் - ஏலம் , இலவங்கம் , அதி 
ஆன்மசுத்தி . ஆன்மபோதத்தால் தானே 

மதுரம் , கோஷ்டம் , சண்பகமொட்டு என் 
அறிகைக்குச்சேட்டையில்லையென்று கண் 
டதுகொண்டு ஆன்மாவிற்கறிவில்லையென பஞ்சதிராவிடர் - கன்னடம் , தெலுங்கு , 

பன . ( சைவபூஷணம் .) 
அறிந்து கண்டுகேட் இண்டுயிர்த்துற்றறிவ 

மகாராட்டிரம் , கர்நாடகம் , கூர்ச்சரம் , என் 
தெல்லாம் திருவருளென அறிகை - திர 

னுந்தேசத்துப் பிராமணர் . 

கன்னடம் , 
வியசுத்தி . ஐந்தெழுத்தைச் சிவாமுதலாக 

மைசூர் முதல் கோலகொண்டாவரை ; 
மாறியதனுண்மையை விசாரித்தறிகை - 

தெலுங்கு , காளத்தி முதல் கஞ்சம் வரையில் ; 
மந்திரசுத்தி , பதி , பசு பாசங்களில் பிரி 

மகாராட்டிரம் , கோலகொண்டா முதல் 
வறநின்று அவற்றைச் சேட்டிப்பித்து 

மேற்குக் கடல்வரை ; கர்நாடகம் ( தமிழ் ) 
நின்ற தன்மையை அறிந்து அத்தகைய 

கன்யாகுமரி முதல் காளத்திவரை ; கூர்ச் 
சிவம் இலிங்கமூர்த்தத்தினும் எழுந்தருளி 

சரம் குசராத்திமுதல் டில்லி வரையிலுள்ள 
யிருக்குமென அறிகை - இலிங்கசுத்தி . 

தேசங்களாம் . 
பாஞ்சசூடை - 1. நாரதருக்குப் பெண்களின் பஞ்சந்தம் இது காசியிலுள்ள தீர்த்தகட் 
இயற்கையைப்பற்றிக் கூறியவள் . ( பார டம் . பிருகுவின் மருமகனாகிய வேதசிரசு 
அநுசா . ) 

முனிவர் , சுசியைக்கூடி ஒரு குமரியைப் 
2. நாரதருக்குப் பெண்ணிழிவு கூறிய பெற்றனர் . அக்குமா தவஞ்செய்கையில் 

தருமன் அவளை வவிதிற் புணர்ந்தனன் . 
பஞ்சசூனம் - இல்லறத்தானுக்கு ஒவ்வாரு அதனால் அக்குமரி அவனை நதியாகவெ 
பகலினும் ஐவகைச்சூனம் உள . அவை 

னச் சபித்தனள் . அப்பெண்ணைத் தருமன் 
கண்டினி , பேஷிணி , சுல்லி , சலகும்பம் , கல்லாகச் சபித்தான் . இவ்விருவர் செய் 
உபஸ்கரம் என்பன. ( சூனம் - கொலை ) தியும் அறிந்தமுனிவர் நீ சந்திரகாந்தச் 
கண்டினி - உலக்கை , உரல், அரிகருவி கல்லாய்த் தூ தபாவையென்னும் நதியுருக் 
முதலியவற்றால் முறித்தல் முதலிய . 

கொண்டு உன் நாயகனாகிய தருமனுடன் 
பேஷிணி - அம்மிகொண்டு அரைத்தல் , கூடுக என்றனர் . இவ்விரு நதிகளுடன் 
சுல்லி - சமைக்குமிடம் , சலகும்பம் - நீர்க் சூரியன் தவஞ்செய்ததால் அவனுடலில் 
குடம் , இதனா லாடை முதலிய வெளுத் ஒழுகிய வியர்வையாலாகிய கிரணை ( க ) 
தல் , உபஸ்காம் - முறம் , சல்லடை முத கங்கை (2) யமுனை கூ ) இவை சேர்ந்து 
லியவற்றால் நோம்பல் சலித்தல் முதலிய பஞ்சந் தமாயின. ( காசிகாண்டம் .) 
இவை உயிர்க்கொலைக்கிடமாதலின் இவற் The Punjab - The Ooupsry of 5 
றை ஐவகை வேள்வியால் நீக்கல் வேண் rivers called Satadra Vipasa , Iravati 
டும் . ( யமஸ்மிருதி .) 

Chandrabhagh , and Vitaste , 


ஒரு அப்சரசு . 


பஞ்சகன் 


1009 


பஞ்சபூதவாதிகளின்மதம் 


பஞ்சநன்- நாகாசான் மந்திரி , நரகாசுர சம் 
காரத்தில் கண்ணனால் சங்கரிக்கப்பட்ட 
வன் . 
பஞ்சநாதம் - இவை பஞ்சபூதங்களால் உண் 
டாம் நாதங்களாம் . அவையாவன : மாத் 
தாலுண்டான மத்தளம் , முழவு முதலிய 
பிருதிவி சம்பந்தங்களாம் . சங்கு முதலிய 
நாதங்கள் ஆப்ஜமென்னும் ஜலசம்பந்த 
வாத்யங்களாம் . செம்பு , பித்தளை முதலிய 
வற்றாற் செய்யப்பட்ட பூரி சின்ன முத 
லிய ஆக்னேய சம்பந் தமாம் . மூங்கிலினுண் 
டான புல்லாங்குழல் - முதலிய வாயவ்ய 
மாம் . வாயாற்பாடப்பட்ட இசை முதலிய 
ஆகாய சம்பந்தங்களாம் . ( ஸ்ரீ - காரணம் .) 
பஞ்சபட்டை - இவை யாகத்திற்குரியவை . 
நாவற்பட்டை , அத்திப்பட்டை , மாம்பட் 
டை , அரசம்பட்டை , ஆலம்பட்டை . 
( சைவபூஷணம் .) 
பஞ்சபாமேட்டிகள் - அருகர் , சித்தர் , 
உபாத்தியாயர் , ஆசிரியர் , சாதுக்கள் . இது 
சைந் நூலிற் கண்டது . 
பஞ்சபருவங்கள் - கிருஷ்ணபக்ஷ த்து அஷ் 
டமி , கிருஷ்ணபக்ஷசதுர்த்தசி , அமாவா 
சை , பௌர்ணமி , மாதப்பிறப்பு . ( சைவ 
பூஷணம் ) 
பஞ்சபல்லவம் ( தளிர்) அரத , அத்தி, 
இரளி , மா , வெண்ணொச்சி . ( பிரமாண்ட 
புராணம் .) 
பஞ்சபன் - சோழர் சரிதை காண்க , 
பஞ்சபாாதீயம் இது நாரதன் செய்த 

இசைத்தமிழ் நூல் , 
பஞ்சபிரமதோற்றம் சிவசாதாக்ய மெ 
னுந்தத்துவமும் , சதாசிவமெனும் மூர்த்தி 
யும் பொருந்தினது ஈசானம் , அமூர்த்தி 
சாதாக்யமெனுந் தத்துவமும் , ஈசனெனும் 
மூர்த்தியும் பொருந்தினது சத்யோஜாதம் , 
மூர்த்தி சாதாக்யமெனுந் தத்துவமும் பிர 
மீசனெனு 

மூர்த்தியும் பொருந்தினது 
வாமதேவம் , கர்த்திரு சாதாக்யமெனும் 
தத்துவமும் 

ஈசானெனும் மூர்த்தியும் 
பொருந்தினது அகோரம் , கன்மசாதாக்ய 
மெனும் தத்துவமும் , ஈசாகன் எனும் மூர்த் 
தியும் பொருந்தினது தற்புருஷம் , ( சதா .) 
பஞ்சபூதத்தலம் - திருக்காஞ்சி , திருவா 
னைக்கா , திருவண்ணாமலை , திருக்காளத்தி , 
ஸ்ரீசிதம்பரம் . 
பஞ்சபூதவாதிகளின்மதம் இதில் பிரு 
திவிபூதவாதிமதமாவது பிருதிவி சத்த 
பரிச ரசாந்தங்களுடனும் கூடி ஷட்ருசி 

127 


முதலிய சகல பதார்த்தங்களுக்கும் சகல 
போகங்களுக்கும் தனுகரண புவன போகங் 
களுக்கும் 

நால்வகை யோனிகளுக்கும் 
பிறப்பிடமாயும் நவநிதிகளுக்கு உற்பத்திக் 
காரணமாயும் , மகாமலைகள் மகாநதிகளுக் 
குப் பிறப்பிடமாயும் எல்லா அண்டங்களா 
பும் விரிந்திருப்பதால் இதுவே திரிமூர்த்தி 
களின் சுவரூபமெனவுங் கூறுவர் . அப்பு 
பூதவாதிமதம் - சகல ஜீவராசிகளையும் சல 
மயமான சுக்லசோணித வுருவங்களாய்ச் 
சரங்களைச் சிருட்டித்து அசரங்கள் முளை 
த்து வளர்தற்குத் தான் காரணமாதலால் 
பிரம சுவரூபமாயும் எல்லாப் பொருள்களை 
யும் மழையுருவாய் வளர்த்து உணவாதிக 
ளைத் தருவதால் விஷ்ணு சுவரூபமாயும் பின் 
வானங்குன்றச் சராசரங்களையு மழித்தலால் 
உருத்திர சுவரூபமென்றும் கூறுவர் . இம் 
முத்தொழிலும் அப்புவே புரிதலால் அத 
னைப் பிரமசுவரூபமென்பர். அக்கிபூதவாதி 
மதம் - அக்னியே ஆகாரம் , நித்திரை , 
பயம் , சுகமுமாம் . இந்த நான்கில் ஆகா 
ரத்தால் சத்ததாதுக்களுண்டாய்த் தாதுக்க 
ளாற் சுக்லசுரோணித முண்டாய் அதனால் 
விஷயங்களாய் அதனால் சராசரங்களுண் 
டாம் , ஆகையால் பிரமசுவரூபமாகவும் , 
அதனால் தண்டுலாதிகள் உணவாகி ஆன் 
மாக்களி னு தரத்தில் அக்னிமயமாய் நின்று 
பசனமுதலிய செய்வித்து வளர்த்தலால் 
விஷ்ணுவாகவும் , இறுதியில் காலாக்னி 
யாய் அழித்தலால் உருத்திர சுவரூபமாக 
வும், இம்முத்தொழிலுமேற்று நிற்றலால் 
பிரமசுவரூபமென்றுங் கூறுவர் . வாயுபூத 
வாதிமதம் - வாயு நால்வகையோநி , எழு 
வகைத் தோற்றங்களாகிய சராசரங்களிற் 
புகுந்து யோகிகளின் வழி வீரியத்தைப் 
பதித்து ஏற்றக்குறைவால் பலவுருக்களைச் 
சிருட்டித்து ( எஉ , 000 ) நாடிகளிலும் நிறை 
ந்து ஆன்மாக்களை யாக்கலால் பிரமசுவரூப 
மென்றும் , அவ்வகைப் படைக்கப்பட்ட 
உருக்களில் தானியங்கிக் காத்தலால் விஷ் 
ணுவாகவும் , தானச் சராசரங்களி னீங்கின் 
அவை அழி தலால் ருத்திரனாய் முத்தொ 
ழிற் செய்தலின் வாயுவே பிரமமாமென் 
பர் . ஆகாசபூதவாதிமதம் - ஆகாசந் தன்னை 
யொழிந்த நான்கு பூதங்களைத் தாங்கிக் 
கொண்டு எல்லாவற்றிற்கும் பிறப்பிடமாய் 
அவற்றுள்ளும் புறம்பும் வியாபித்து முத் 
தொழிலுஞ்செய்து நிற்றலால் ஆகாசமே 
பிரமமென்பர் . 


பஞ்சப்பிரம்மம் 


101C 


பஞ்சலாங்கல்தான் 


பஞ்சப்பிரம்மம் - ( 1 ) 1. மந்திரப்பிரம்மம் , பஞ்சமரபு -அறிவனார் செய்த இசைத்தமிழ் 
2. கிரியாப்பிரம்மம் , 3. தத்வப்பிரம்மம் , 4 . எல் , 
பீஜப்பிரம்மம் , 5. முகப்பிரம்மம் . இதில் பஞ்சழக ஆஞ்சநேயன் - சதகண்டன் என் 
ஈசானாதி ஐந்தும் மந்திரப்பிரம்மம் , ஆவா னும் அரக்கன் இராவண வதை கேட்டு 
கனம் , ஸ்தாபனம் , ஸானித்யம் , ஸந்நிரோ இராமனிடம் யுத்தஞ்செய்ய எண்ணினன் . 
தனம் , அவகுண்டனம் என்பவை கிரியா இராமன் அநுமன் மீதாரோகணித்து இவன் 
பிரமமாம் . பிரமன் , விஷ்ணு , ருத்திரர் , பட்டணம் போயினன் , இவன் மாயை 
மகேச்வரர் , சதாசிவர் இவர்கள் தத்வபிரம் யால் பவவுருக்கொண்டு யுத்தம்புரிய அது 
மெனக் கூறப்படுவர் . ல , வ , ர , ய , ஹ , மான் இராமனை இளைப்பாறச்செய்து தான் 
இலைப் பீஜப்பிரமம் . மேற்கூறிய பஞ் குரங்கு , நரசிங்கம் , கருடன் , வராகம்,, 
சப் பிரம்மங்களில் சத்யோஜாதிகளைந்தும் குதிரை ஆகிய ( 5 ) முகங்களுடனும் ( 15 ) 
முகப்பிரமங்களாம் . 

கண்கள் , ( 10 ) தோள்களுடன் தோன்றி 
( 2 ) மூர்த்திபிரமம் , தத்வப்பிரமம் , பூதப் அரக்கனை வதைத்தனன் , 
பிரமம் , பிண்டப்பிரமம் , கலாப்பிரமம் , பஞ்சயஞ்ஞம் தேவயஞ்ஞம் , பூதயஞ்ஞம் 
பதப்பிரமம் எனப் பகுக்கப்பட்டிருக்கிறது . பிதுர்யஞ்ஞம் , நரயஞ்ஞம் , பிரம்மயஞ்ஞம் . 
இவற்றைச் சிவாகமங்களிலறிக. 

பஞ்சயவம் - சம்பாநெல் , வால்நெல் , 
பஞ்சப்பிரேதபாசிவம் 

சர்வசம்மார கால 

குழைச்செந்நெல் , வரகு , மூங்கிலரிசி . 
த்தில் பிரம , விஷ்ணு , ருத்திரன் , மகே பஞ்சாத்னம் - சுவர்ணம் , ரஜி தம் , மூக்தம், 
சன் , சதாசிவன் ஆகிய பஞ்சமூர்த்திகளின் 

ராஜாவர்த்தம் , பவழம் , இவையன்றி, 
தேகங்களைத் தெப்பமாகக்கொண்டு அவற் 

பொன் , வயிரம் , நீலம் , பத்மராகம் முத்து 
றின் மீது எழுந்தருளி மீண்டும் சிருட்டியா 

எனவும் கூறுப . ( ஆதித்யபுராணம் .) 
திகளைச் செய்விக்க விஷ்ணுவாதியரைச் பஞ்சருபங்கள்- அநுமானத்திலுள்ள , பக்ஷ 
சிருட்டிக்கும் சிவமூர்த்தியின் திருவுரு 

தருமத்வம் , சபக்ஷ த்வம் , விபக்ஷ வியாவிரு 
இவாது சத்தி பஞ்சப்பிரேத பராசத்தி . 

த்தி , அபாதித விஷயத்வம் , அசத்பிரதி 

பக்ஷம் என்பன , ( தரு . ) 
பஞ்சமகாயர்ஞம் - கிரகஸ் தன் எந்திரம் , பஞ்சவடி - 1. தண்டகவனத்தில், கோதா . 
முறம் , அம்மி , துடைப்பம் , உரல் , உலக் 

வரி தீரத்தருகில் , அரசு , வில்வம் , ஆல் , 
கை , தண்ணீர்க்குடம் , இவற்றினை உப 

நெல்லி , அசோகமென்னும் ஐந்து மகாவிரு 
யோகித்துக் கொள்வதால் அவனுக்கு ஐவ 

ஷங்கள் சூழ்ந்த இடம் . இதில் ஸ்ரீராம 
கைக் கொலைகள் உண்டாகின்றன . இந்த 

மூர்த்தி அரண்யவாசத்திற் சிலநாள் தங்கி 
ஐவகைப் பாவங்களையும் போக்குவதற்காக இருந்தனர் . இதில் அருச்சுநன் கண்ண 
மகருஷிகளால் தினந்தோறும் ஐந்து மகா 

னிறந்தபின் அவர் தேவிகளுடன் , மீண்டு, 
யக்யங்கள் கிரகஸ்தனுக்கு விதிக்கப்பட் 

இவ்விடம் தங்கி வேடராற் பொருள் முத 
டிருக்கின்றன. அவ்வைந்து யக்யத்தில் 

லிய இழந்தனன். இது நாஸிக் எனும் 
வேதம் ஓதுதல் பிரம்ம யக்யம் , அன்னத் பட்டணத்திற்கு இரண்டு மைல் தூரத்தி 
தினாலாவது திலத்தினாலாவது பிதுர்க்க லுள்ளது . 
ளைக் குறித்துத் தர்ப்பணஞ்செய்வது பிதுர் 2. கோதாவரி தீரத்தில் நாசிகஷேத்தி 
யஞ்ஞம் , தேவதைகளைக் குறித்து அக்னி ரத்தின் சமீபத்திலுள்ள ஒரு ஸ்தலம் . 
யில் ஹோமஞ்செய்வது தேவயஞ்ஞம் , ( Nasik on the Godavari . ) 
வாயசபலி முதலியவைப்பது பூதயக்ஞம் , பஞ்சவற்கலம் - நியக்ரோதம் , ஔதும்ப 
அதிதிகளுக்குச் சாப்பாடு போடுவது மாது 

ரம் , அசுவத்தம் , கல்லால் , நீர்நொச்சி . 
ஷயக்ஞம் , இவர் இந்த ஐந்து யஞ்ஞங்களை பஞ்சலாங்கலதானம் சந்தனமரத்தாலே 
யும் அமுதம் , குதம் , பிரகுதம் , பிராமிய 

னும் , தேக்காலேனும் , ஐந்து கலப்பைகள் 
குதம் , பிராசிதம் எனப் பெயரிட்டு வழங்கி 

செய்து கொம்பைப் பொன்னாலும் , குளம் 
வருகின்றனர் 

பை வெள்ளியாலும் அலங்கரித்துள்ள எரு 
ஞ்சமண் - இவையாக காரியத்திற்குதவி . துகள் பத்துப் பூட்டி ஓமஞ்செய்து பத்து 
மலைமண் , கடல்மண் , குளத்தின் மண் , வேதியரைப் பூசித்து ஒரு சிற்றூராயினும் 
ருஷபத்தின் கொம்பிலுள்ள மண் , சிவா பேரூராயினும் பிராமணருக்குக் கொடுத் 
வயத்திலுள்ள மண் , 

துக் கலப்பையைத் தானஞ்செய்வது , 


D 


பஞ்சலிங்கம் 


1011 


பஞ்சாக்ஷரம் 


பஞ்சலிங்கம் இவை பிருதிவி , அப்பு , இலக்னத்தையும் தவிரப்படும் . இலக்னமா 
தேயு , வாயு , ஆகாசம் என்னும் இலிங்கம் வது , உற்ற நாளுடைய இராசி . சந்திரன் 
கள் இவை திருக்காஞ்சி , ஜம்புகேசுரம் , இடபம் , கர்க்கடகத்திலும் , ரவி , சிங்கமே 
திருவண்ணாமலை. திருக்காளத்தி , ஸ்ரீ சிதம் டத்திலும், ரவி, சந்திரனுபசயதானத்து 
பரம் என்னும் தலங்களில் வீற்றிருக்கும் நிற்பினும் பஞ்சார்க்கம் ஞாயிற்றுக்கிழமை 
மூர்த்தங்களாம் . 

யில் வரினும் வே தோஷம் இல்லை . ( விதா 
பஞ்சவில்வம் - வில்வம் , கிளுவைப்பத்தி னமாலை . ) 
ரம் , மாவிலங்கு , விளா , நாயுருவி , அல்லது பஞ்சார்க்கம் - இந்திரவில் , கேது , தூமம் , 
நொச்சி . ( சைவபூஷணம் .) 

பரிவேடம் , விதிபாதம் , 
பஞ்சாக்னி - இசாகம் , வெகுளி , காமம் , பஞ்சாவயம் - இது தருக்கத்திற்குரியது . 
சடம் , தீபனம் , 

பிரதிஞ்ஞை, ஏது , திருஷ்டாந்தம் , உப 
பஞ்சாங்ககுணம் பக்ஷம் ஒருகுணம் , கா நயம் , நிகமனம் என்பன . பிரஞ்ஞை 
ணம் ( உ ) குணம் , வாரம் ( அ ) குணம் , இந்தப்பருவத நெருப்புடையது என்பது , 
நக்ஷத்திரம் ( ச ) குணம் , யோகம் ( கூ ) எது - புகையினாலென்பது , திருஷ்டாந்தம் 
குணம் முகூர்த்தம் லக்ஷம் குணம் . நக்ஷத் பாகசாலைபோல என்பது , உபாயம் - அப் 
திரம் , திதிகூடின வாரயோகங்கள் பதினா 

பாகசாலைபோவிப்பர்வதமும் புகையுடைய 
யிரம் குணமாம் . ( வி தானமாலை . ) 

தென்பது , நிகமனம்- ஆகையாலிப்பர்வத 
பஞ்சாங்கம் திதி , வாரம் நக்ஷத்திரம் , மும் நெருப்புடையது , 
யோகம் , கரணத்தைக் கூறுவது . 

பஞ்சாளத்தார் - கருமான் , கொல்லன் , தட் 
பஞ்சாபகாசு மந்தகருணன் தண்டகார டான் , கன்னான் , தச்சன் இவர்கள் காந்தக் 
ணியத்தில் உண்டாக்கிய மடு , 

கற்கோட்டை யொன்று கட்டிக்கொண்டு 
பஞ்சாமிர்தம் - 1. இது கருப்பஞ் சாறு , அதில் குடிபுகுந்து அரசனை மதியாமலிருக் 
தேன் , நெய் , பால் , தயிர் முதலியவற்றைத் கையில் அரசன் இவர்களைச் செயிக்கப் 
தனித்தனி பாத்திரங்களில் வைத்து அப் பலவழியில் முயன்றும் முடியாமை நோ 
-பாத்திரங்களில் கருப்பஞ் சாறிட்ட பாத் 

க்கி இவர்களைச் செயிப்பவர்க்கு வெகுமா 
திரத்தை இடையினும் , தேன் . பாத்திரத் னஞ் செய்வதாய்ப் பிரசித்தப்படுத்தினன் 
தைக் கிழக்கினும் , பால் வார்த்த பாத்தி இதனை யறிந்த தாசி யொருத்தி அந்தக் 
ரத்தை மேற்கிலும் , தயிர்ப் பாத்திரத்தைத் காந்தக் கற்கோட்டையின் புறத்தில் , வீடு 
தெற்கிலும் , நெய்ப் பாத்திரத்தை வடக்கி ஒன்று கட்டிக்கொண்டு வசித்து அக்கோட் 
னும் கீறிய யந்திரத்தில் வைத்து மந்திரத் டையிலிருந்த கம்மாளனைத் தன் வசப்படு 
தாற் பூசித்துத் தேவர்களுக்கு அபிஷே த்தி அவனுடன் விளையாட்டாய்க் காந்தக் 
சிப்பது . 

கற் கோட்டை எவ்வாறு வெல்லப்படு 
2. பால், தயிர், சர்க்கரை , தேன் , நெய் . 

மென்று கேட்க அவன் கோட்டை அழி 
( சிவதர்மம் ) . 

தற்கு வரகுவைக்கோல் காரணமென உள 
பஞ்சாயுததாரணம்- பிள்ளை பிறந்த ஐந்தாம் வறிந்து அரசனுக் கறிவித்தனள் . அரசன 
நாள் பிள்ளையை சுத்த ஜலத்தினால் முழுக் அதனால் இவர்களைச் செயித்தனன் . 
காட்டிச் சுபக்கிரகங்களுதயமாகப் பஞ்சா பஞ்சான்னம் - எள்ளன்னம் , கடுகன்னம் , 
யுதந் தரித்து பூதபிசாசு அணுகாதபடி புளியன்னம் , பயற்றன்னம் , உளுந்தன் 
காவற்செய்வதாகிய காப்புந் தரித்து அரை னம் , வேறுவகை . கோதுமையன்னம் , 
ஞாண் கட்டவேண்டியது . 

சம்பா அரிசி அன்னம் , யுவையரிசியன்னம் , 
பஞ்சாயுதன் - திருமால் , சங்கு , சக்கிரம் , மூங்கிலரிசியன்னம் , குழைச்செந்நெலரிசி 
வாள் , கோதண்டம் , கதை முதலிய எந்தி யன்னம் . பின்னும் , சுத்தான்னம் , தயி 

ரன்னம் , சர்க்கரையன்னம் , நெய்யன்னம் , 
பஞ்சார்க்கதோஷம் - இந்திர தனுவிலே பரமான்னம் , என்பன. ( சைவபூஷணம் .) 
( கஎ ) பாகையைக்கூட்ட சுத்தாவிபுடமாம் , பஞ்சாக்ஷரம் - இது சைவர்களால் இஷ்ட 

புடங்களை நாட்பார்க்கும்படியே காம்யசித்திகளை விரும்பியும் , முத்தியை 
பார்த்துற்றநாளும் , சந்திரனும் ஒருநாளாக விரும்பியும் , செபிக்கப்படும் மகாமந்திரம் 
நின்ற தாகில் பஞ்சார்க்கதோஷமாம் . இதில் இதுபோக பஞ்சாக்ஷரம் எனவும் , முக்தி 
- பகன்மங்கள் தவிரப்படும் . இப்படியே பஞ்சாக்ஷர மெனவும் ஸ்தூஓபஞ்சாக்ஷர 


னவன் . 


பஞ்சுகொட்டி 


1012 


படிக்காசுப்புலவர் 


மெனவும் , ஸூக்ஷ்ம பஞ்சாஷரமெனவும் 
பலவகைப்படும் . . இவற்றின் அக்ஷரங்களை 
மாறிச் செபித்தலால் பலன்கள் வேறுபடும் . 
அப்பலன்களை விரும்பியோர் ஆசாரியர் 
கூறியவகைமாறிச் செபிக்கின் அப்பயன் 
களைப் பெறுவர் . இம்மகாமந்திரத்தைப் 
பிரணவத்துடனும் , பீஜாக்ஷரத்துடனும் 
சேர்த்தும், அஃதின்றியும் செபிப்பர் . 
இதன் உண்மைகளை ஞானாசிரியர் பாற் 
சைவர் கேட்டறிக . 
பஞ்சுகொட்டி - இது தொழிலால் சிலஜாதி 
களுக்கு வந்தபெயர் . தற்காலம் சில மகம் 
மதியரும் மற்றவர்களும் இந்தத் தொழில் 
செய்து ஜீவிக்கின்றனர் . 
பஞ்சுகொண்டான் - மகம்மதியர் திருவரங் 
கத்தைக் கொள்ளை கொண்டபோது தடை 
செய்தவர் . 
பஞ்சோதகம் - பலோ தகம் , பில்வோதகம் , 
இரத்னோதகம் , கந்தோதகம் , குசோதகம் 
என்பன . 
படகுதச்சன் - சூத்திரன் பார்ப்பினியைப் 

புணர்ந்து பிறந்தவன் . 
படச்சார் - அபர மச்சிய தேசத்தவர் . 
படலம் - 1. ஒருவழிப் படாமல் கலந்த 
பொருள்களுடைய தாய் பல்பொருள்களைத் 
தரும் பொதுச் சொற்கள் தொடர்ந்து வ 
வது , ( என்.பா.) 

2. வேற்றுமையுடைய பல பொருள்க 
ளால் தோற்ற முடைத்தாகத் தொடர 
வைப்பது . 
படிக்காசுப்புலவர் ஏறக்குறைய ( 250 ) 
வருஷங்களுக்கு முன் தொண்டைமண்ட 
லத்தில் பொன்விளைந்தகளத்தூரில் செங் 
குந்தர்மரபிற் பிறந்து சிவானுக்கிரகத்தால் 
தமிழ்க்கலை முழுதும் கற்று இல்லறம் நட 
த்திவரும் நாட்களில் வல்லைநகர் காளத்தி 
பூபதியைக் கண்டு பெற்ற ளொருபிள்ளை 
யென்மனையாட்டியப் பிள்ளைக்குப் பால் 
பற்றது கஞ்சி குடிக்குந் தரமல்ல பாலிரக் 
கச் , சிற்றாளு மில்லை யிவ்வெல்லா வருத்த 
முந் தீரவொரு, சற்று தரவல்லை யோவல் 
லைமாநகர்க் காளத்தியே ” எனப் பாடிக் 
கன்றும் ஆவும் பெற்றுத் திரும்பி மாவண் 
டூரில் மிக்க பிரபுவாயிருந்த கஸ்தூரிமுத 
லியார் குமாரராகிய கறுப்பு முதலியார் 
வேண்டுகோளின்படி தொண்டைமண் 
டல சதகம் பாடி அரங்கேற்றிப் பல 


பொருள் பெற்று முதலியார் பல்லக்குச் 
சுமக்கக் களிப்படைந்து , " காவைவென் 
P டு கத்தூரிகண்மணிக் கறுப்பனென்று , 
மாவையம் பதியான் றொண்டைமண்டல 
சதகள் கேட்டு , நாவலர் புகழ்ந்து மெச்ச 
நவநிதி பொழிந்து நன்றாய் , பூவுலகெங் 
கும் போற்றப் புகழ்நிலை நிறுத்தினானே " 
எனவும் , " ஓர் கறுப்புமில்லாத தொண்டை 
வள நன்னாட்டி லுசி தவேளைச் , சீர்கறுப் 
பொன்றில்லாத கஸ்தூரி மன்னனருள் சே 
யைப்பார்மே , லார்கறுப்பனென்று சொல் 
லியழைத்தாலு நாமவனை யன்பினாலே , 
பேர்கறுப்பனிறஞ் சிவப்பன் கீர்த்தியினால் 
வெளுப்பனெனப் பேசுவோமே " எனவும் , 
" எல்லப்பனம்மையப் பன்றரு திருவேல் 
கடநாத னெழிற்சீராமன் , வல்லக்கொண் 
டையன்மாதை வேங்கடேசுரன் போல் வரி 
சை செய்தே , செல்வத்தம்பி யருடனே 
கத்தூரிமகன் கறுப்பன் தெருவீதிக்கே , 
பல்லக்குத்தான் சுமந்தானது நமக்கோரா 
யிரம் பொன்பரிசு தானே ” எனப்பாடித் 
தென்னாட்டில் இரகுநாத சேதுபதி சமஸ் 
தான மடைந்து " மூவேந்து மற்றுச் சங்க 
மும் போய்ப்பதின் மூன்ரொடிரு, கோவேர் 
தரு மற்றுமற்றொரு வேந்தன் கொடையு 
மற்றுப், பாவேந்தர் காற்றிலிலவம் பஞ்சா 
கப்பறக்கையிலே , தேவேந்திர தாருவொத் 
தாய் ரகுநாத செயதுங்கனே " எனப்பாடிப் 
பரிசுபெற்றுப் பல்லக்கு வரிசைகளுடன் 
மதுரையை அடைந்தபொழுது இவரது 
ஆரவாரத்தைத் திருமலைராயன் கண்டு 
கிளிக்கூட்டுச் சிறையிலிவரை அடைக்கப் 
புலவர் நாட்டிற் சிறந்த திருமலையாதுங்க 
நாகரிகா, காட்டில் வனத்திற்றிரிந்துழலா 
மற் கலைத்தமிழ்தேர் , பாட்டிற்சிறந்தபடிக் 
காசனென்னுமோர் பைங்கிளியைக் , கூட் 
டிலடைத்து வைத்தாயிரை தாவென்று கூப் 
பிடுதே " எனப்பாடி ( இச்செய்யுள் சவ் 
வாது புலவர் கூறியதாகவும் கூறுவர் . ) 
அவரைத் தம் வசப்படுத்திப் பரிசுபெற்றுக் 
காயற்பட்டண மடைந்து காய்ந்து சிவங் 
தது சூரியகாந்தி கலவியிலே , தோய்ந்து 
சிவந்தது மின்னார் நெடுங்கண்க டொல்பல 
தூ , லாய்ந்து சிவந்தது பாவாணர் நெஞ்ச 
மறுதினமும் , ஈய்ந்து சிவந்தது மால்சீதக் 
காதியிருகாமே ” எனப்பாடி அவர் சமாதி 
யான தறிந்து சமாதிக்குழியிடம் போய் 
" தேட்டாளன் காயற்றுரை சீதக்காதிசிறர் 
தவஜ்ர, நாட்டான் புகழ்க்கம்பநாட்டிவைத் 


படியாரிப் பாச்சையர் 


1013 


படையாச்சி 


தான் புகழ்நாவலசை , யோட்டாண்டியாக் படுத்தேழம்ஈச்சமாம்- இது ஒரு ஆச்சரிய 
தியவர்கடம் வாயிலொரு பிடிமண் , போட் மான ஈச்சமரம் . இந்தியாவில் வங்காள 
டானவனு மொளித்தான் சமாதிக் குழி நாட்டிலுள்ள பரித்பூரிலுள்ள ஒரு தோட் 
புகுந்தே எனப்பாடிச் சமாதி வெடிக்க டத்தில் இருப்பது . இது 16 அடி உயர 
வைரமோதிரம் விரலிலிருந்து தரப்பெற் மும் , 10 அங்குல கனமுள்ள தாம் . இது 
பத் திருச்செந்தூரடைந்து முற்கரையப் சூரிய அஸ்தத்தில் படிப்படியாகத் தாழ்ந்து 
பரையெனச் செய்யுள் பாடி வை தீசுரன் உறங்கி விடுகிறது . சூரிய உதயத்தில் 
கோயிலடைந்து புள்ளிருக்கும்வேளூர்க் படிப்படி பழையபடி நிமிர்கிறதாம் , 
கலம்பகம்பாடிச் சின்னாட் சென்றபின் படுமாத்தூர்மோசிகான் கொற்றன் 
துறவு பூண்டு சிதம்பரமடைந்து " பொல் கடைச்சங்க மருவிய புலவருள் ஒருவர் , 
லாத மூர்க்கருக் கெத்தனை தான் புத்திபோ இவரது இயற்பெயர் கீரர் கொற்றன் . 
திக்கினும் , நல்லார்க்குண்டான குணம் இவரது ஊர் மோசி , படுமாத்தூர் , பாண்டி 
வருமோ நடுராத்திரியில் , சல்லாப்புடவை நாட்டிலுள்ளவை . ( குறு - கூஎசு ) 
குளிர் தாங்குமோ நடுச்சந்தைதனில் , செல் படுமாத்து மோசிகீரனார் மோசிகீரனார் 
லாப்பணஞ் செல்லுமோ தில்லை வாழுஞ் காண்க . ( குறு - ஙகூ , எரு , ங . அக . ) 
சிதம்பரனே . ” எனவும் , " வேல் கொடுத் படைகளின் வகை - உரிமைப் படை , 
தாய் திருச்செந்தூரர்க்கம் மியின் மீது எணைப்படை , மூலப்படை , அமயப்படை , 
வைக்கக் , கால் கொடுத்தாய் நின்மணவாள வன்படை , மென்படை , பயிற்சிப்படை , 
னுக்குக் கவுணியர்க்குப் , பால் கொடுத்தாய் பயிற்சியில்படை , குழுப்படை , தனிப் 
மதவேளுக்கு மூவர் பயப்படச் செங்கோல் 

படை , 

கருவிபெறுபடை , தன்கருவிப் 
கொடுத்தாயன்னையே யெனக் கேது படை , ஊர்திபெறு படை , தன்னூர்திப் 
கொடுத்திலையே " எனச் சிவகாமியைத் படை எனப் பலவகைப்படும் . உரிமைப் 
துதித்துத் தில்லையில் வசித்து ஒருதிருமட படை - வே தன முதவிக்காக்கப்படுவது ; 
க்கட்டி ஆலயமடைந்து ஸ்ரீ நடராஜ மூர்த் இது கூலிப்படை யெனவும்படும் . துணைப் 
தியைத் தரிசித்து ஸ்ரீ நடராஜமூர்த்தி பஞ் படை - நட்புரிமைப்பற்றிக் காரியத்திற்கு 
சாக்ஷரப்படியில் நாடோறும் வைத்தருளும் துணை செய்வது , மூலப்படை - பல் யான் 
ஐந்து பொற்காசு பெற்றுப் படிக்காசுத்தம் கெளாகத்தொடர்ந்து நிற்பது . அமயப் 
பிரான் எனப் பெயரடைந்து சிலநாளி படை - சின்னாட்களிற் சேர்க்கப்படுவது ; 
ருந்து சிவபதமடைந்தனர் . இவர் செய்யுள் இதற்குப் புதுப்படை யெனவும் பெயர், 
பாடுந்திறத்தைப் பலபட்டடைச் சொக்க வன்படை - போர் செய்தலில் மனவெழு 
நாதப்புலவர் புகழ்ந்து " மட்டாருந்தென் ச்சியுள்ளது ; போர் செய்தலில் மனவெழு 
களந்தைபடிக் காசனுரைத்த தமிழ்வரை ச்சி யில்லாதது - மென்படை , படை வகு 
ந்த வேட்டைப் , பட்டாலே சூழ்ந்தாலு த்துப் போர்செய்தலில் திறமைவாய்ந்தது. 
மூவுலகும் பரிமளிக்கும் பரிந்தவேட்டைத், பயிற்சிப்படை , அத்திறமை யில்லாதது 
தொட்டாலும் கை மணக்குஞ் சொன்னா பயிற்சியில்படை . அரசனால் நியமிக்கப் 
லும் வாய்மணக்குந் துய்ய சேற்றில் , நட் படும் படைத்தலைவனை யுடையது - குழுப் 
டாலுந் தமிழ்ப்பயிராய் விளைந்திடுமே பாட் படை , படைத்தலைவனை யின்றித் தனியே 
டினது நளினந்தானே " எனப்பாடியிருக் தலைமை கொண்டு போர்செய்வது - தனிப் 
கின்றனர் . இவர் சந்தப்பாக்கள் பாடுவ படை . தலைவனால் தரப்பட்ட அம்பு வாள் 
தில் வல்லவர் என்பதை வெண்பாவில் முதலிய உடையது - கருவிபெறுபடை . 
என்னுஞ் செய்யுளாற்காண்க . இவர்பாடிய அவ்ஙனம் கருவி பெறாமல் தாமே கருவி 
ஏல் புள்ளிருக்குவேளூர்க்கலம்புகம் , தொ கொண்டு செல்வது - தன்கருவிப்படை . 
ண்டைமண்டலசதகம் . 

தலைவனால் தாப்பட்ட வூர்தியை யுடை 
படியாரிப் பாச்சையர் - வசவர் காலத்து யது - தன்வூர்திப்படை . வேடர் முதலி 

யோரால் கூட்டப்பட்ட படை 

காட்டுப் 
அவரிடத்திருந்த சங்கமர் . 
படுகர் - நீலகிரி பக்கத்திலுள்ள ஒருவகைச் 

பகைவனை விட்டுத் தன்னிடம் 
சாதியர் . இவர்கள் தோடர் , கோடர் என வந்த படை - பகைப்படை , 
இருவகை. 

இவர்கள் பல வேலைகள் படையாச்சி- இவர் பள்ளிகளில் ஒரு வகு 
செய்வர் . 

ப்பார் . 


படை . 


படை வகுப்பு 


109 


ULLD 


எமே 


படை வகுப்பு - 1. படைத்தலைவன் , ஆறு , பட்டமங்கலம் 

பட்டமங்கலம் - இது சோமசுந்தரக்கடவுள் 
மலை, காடு , மதில் ஆகிய இடங்களில் எந் அட்டமாசித்தி அருளிய ஊர் ; பட்டமங் 
தெந்த இடங்களில் அச்சந்தோன் றுமோ கை யெனவும் வழங்கும் . சிவகங்கையைச் 
அந்தந்த இடங்களுக்கு வியூகமாகச் செய் சார்ந்தது . ( திருவிளையாடல்). 
யப்பட்ட படைகளுடன் செல்லவேண்டும் . பட்டர் - 1. இவர் திருக்காஞ்சிக்கு அடுத்த 
படைகளின் முன்னணியில் அச்சமுண்டா கூரம் எனும் ஊரில் ஜனித்த ஆழ்வான் 
யின் மகரவியூகம் , சேனவியூகம் , சூசிவியூக எனும் திருநாமம்கொண்ட கூரத்தாழ்வார் 
மாதல் வகுத்துச் செல்லவேண்டும் . பின் குமாரர் . கலிஸ் ( சஉஉச ) சுபகிருது 
னணியில் அச்சமுண்டாயின் , சகடவியூகத் வைகாசி பௌர்ணமியில் 

அனுஷம் 
தையும் , முன்னும் பின்னு மச்சமுண்டா புதன்கிழமை அவதரித்தவர் . இவர்க்குப் 
யின் வச்ரவியூகத்தையும் , எல்லாப் பக்கத் பராசரபட்டர் என்று உடையவரால் பெய 
திலு மச்சமுண்டாயின் சருவதோபத்திர ரிடப்பட்டது . இவர் சகோதரர் சீராமப் 
வியூகம் , சக்ரவிகம் , வியாளவியூகம் வகுத் பிள்ளை . இவர் குழந்தைப் பருவத்தில் 
தல்வேண்டும் . வாத்திய முதலிய ஒலிக் பெருமாளுக்கு நிவேதிக்கும் இன்னடிசிலை 
குறிப்பால் செய்யப்படும் படை வகுப்பின் யளாவி விளையாடினமையின் ரங்கபுத்ரர் 
செயல்கள் - திரண்டு கூடல் , பரவிநிற்றல் , என்று ஒரு பெயர் இவர்க்குண்டு . இவர் 
நாற்புறத்துஞ் சுற்றுதல் , நெருக்குதல் , ஒருநாள் ஆழ்வான் திருவாய்மொழி அ 
முன்போதல் , விரைந்துபோதல் , பின்னாக சந்திக்கையில் உறுமோபாவி 77 
நடத்தல் , வரிசையாக எதிர் நோக்கிப் திருப்பாசுரத்தில் சிறு மாமனிசர் என வரு 
போதல் , நேராக எழுந்து நிற்றல் , நிலத் தலின் கண் சிறுமை பெருமை ஒன்றிற் 
திற் புரளுதல் , அஷ்டதளம் , சக்கிரம் , பொருந்துமோ வென்னத் தந்தையார் வடி 
கோளம் , ஊசி, சகடம் , அர்த்த சந்திரன் வசிறுத்து அறிவுபெருத்தவர்கள் என்று 
ஆகிய இவற்றின் வடிவை யொப்ப விருத் கூற ஏற்றுக்கொண்டவர் . ஐந்தாவது வய 
தல் , சிற்சிலவாகப் பிரிந்து நிற்றல் , ஒழு தில் தெருவில் விளையாடிக் கொண்டிருக் 
ங்குபட நிரைநிரையாக நிற்றல் , படைகளை கையில் விருதுடன் சென்ற சர்வஞ் ஞபட் 
கையிற் றாங்குதல் , அவற்றை உபயோகிக் டனை ஒருபிடி மண்ணெடுத்து இட என் 
கக் கையிற் றாங்குதல் , சித்தஞ்செய்தல் , எனவினாவி அவன் சொல்லாதுநிற்க இது 
குறியைத்தாக்குதல் பிறவுமாம் . ( சுக் - நீ ) ஒருபிடி மண்ணென்று 

கூற அறியாத 
2. ( ச ) அணி , உண்டை , ஒட்டு , யூகம் . உனக்கு விருதெற்றுக்கு எனக் கர்வபங்கப் 
படை வழக்கு - 1. முத்து விளங்கும் ஆபர படுத்தியவர் . இவர் ஏழாவது ஆண்டில் 
ணத்தையுடைய சின்மன்னன் 

தம்மில் 

வேதாத்தியனத்திற்குச் சென்று உபாத்தி 
இனமொத்தவர்க்கு ஆயுதத்தைக் கொடுத் யாயர் ஓதுவிக்க அத்யயனஞ்செய்து மறு 
தது . ( பு . வெ . ) 

நாள் சென்று மற்றவர்கள் ஓதினதையே 
2. அரசன் படை வழங்கின பின்னர்க் 

ஒதுதல்சண்டு அதை ஓதாமல் விளை 
கழல்வீரர் உயர்த்துச் சொல்லினும் முன்பு யாடிக்கொண்டிருக்கத் தாய் தந்தையர் அத் 

சொன்ன அறையேயாம் . ( பு . வெ . ) யயனத்திற்குப் போகவில்லையோ வென்று 
பட்டபாதாசாரியர் 

குமாரக்கடவுள் அவ கேட்க இவர் ஓதினதையே மீண்டும் ஓத 
தாரமானவர் , 

இவர்க்குப் பட்ட குமரன் -லால் போகவில்லை யெனத் தாய் தந்தையர் 
எனவும் பெயர் . இவர் செய்த நூல்கள் ஆயின் நேற்று ஓதியதைக் கூறுக என 
கௌமாரம் என்னும் வியாகரணம் , பாட்ட அணுவும் பிசகாமல் கூறக்கேட்டுக் களித்த 
பிர தீபம் என்னும் மீமாம்ஸை முதலிய னர் , ஒருநாள் பெருமாளைச் சேவிக்கச் 
வாம் . இவர் சுதன்வா அரசன் சபையிலி சென்று திரை நீக்கி உள் செல்லப் பெரு 
ருந்த புத்தரை வாதில் வென்று மலைமீதி மாள் சினந்து வெளியேறக் கட்டளையிட்டு 
ருந்து குதித்து வேதம் உண்மையென்று மீண்டும் , அழைத்து வெளியில் சென்ற 
சாதித்து அரசன் வைத்திருந்த பாம்பின் காலத்தென்னினைந்தா யென்ன , பெருமா 
குடத்தில் கையிட்டு அதிலிருந்த திருமால் ளயும் பிராட்டியையும் நினைத்தேனென் 
விக்ரகத்தை எடுத்துக்காட்டிப் புத்தரைக் நம்மாணை அவ்வாறிருக்கவெனப் பெருமா 
காணத்தில் இட்டவர் . இவர் மாணாக்கர் ளால் நியமிக்கப் பட்டவர் . இவர் பெரு 
மண்டனமிசார் . 

மாள் ஆணையாற் பெரிய நம்பிகளின் 


1016 


பட்டர் 


சம்பந்திகள் வம்சத்தில் திருமணஞ் செய் 
யப்பட்டவர் . இவரது வேதாந்தோபம் 
யாசத்தைக் கேட்ட உடையவர் இவர்க்கு 
வேதாந்தாசார்யர் எனப் பெயரிட்டனர் . 
பின் ஆழ்வானிறக்க அவருக்குச் சாம 
கைங்கர்ய முடித்துத் தந்தையின் பிரிவாற் 
சாது பெருமாள் சந்நதியில் நிற்கப் பெரு 
மாள் தேற்றி வேதாசார்யபட்டர் என்று 
பெயரிட்டனர் . 

ஒரு காலத்துப் பலர் 
கூடி வா தமிட அவர்களுக்குத் தக்கவிடை 
கூறி யடக்கினவர் . மற்றொரு காலத் 
தில் இவரது சர்வஞ்ஞதையை அறிவோ 
மென்று ஒரு குடத்தில் பாம்பையடை 
த்து இதில் உள்ள தென்ன என வெண் 
கொற்றக்குடை யென்று விடை தந்தி சர் 
வஞ்ஞதையை வெளியிட்டவர் . இவர் 
மேல் நாட்டு வேதாந்தியை வெல்லச் செல் 
லுகையில் அநந்தாழ்வான் பட்டர் எதிர் . 
கொண்டு இவரைத் தழுவி எங்கள் குடிக் 
கரசு என்றனர் . அதுவே இவர்க்கு ஒரு 
பெயராயிற்று . பின் வேதாந்தியிடம் 
ஆடம்பரங்களுடன் செல்லின் நாள் பல 
ஆகும் எனப் பலர் கூறக் கேட்டுப் பிக்ஷ 
வைப்போல் அவனிடம் சென்று பிக்ஷை 
வேண்ட அவன் என்ன பிக்ஷை யென்ன 
தர்க்க பிக்ஷை யென்ன அவனுடன் பத்து 
நாள் வாதமிட்டு வென்று திருவரங்கம் 
திரும்பி யிருச்கையில் வேதாந்தி சந்நியாசி 
த்துக்கொண்டு அடைய , நஞ்ஜீயர் வந்தார் 
என்றனர் . அன்று முதல் வேதாந்திக்கு நஞ் 
ஜீயரென்று பெயர் உண்டாயிற்று . பின் 
நஞ்ஜீயர் வினாவிய சில வினாக்களுக்கு 
விடை தந்தருளித் தமது பிரசங்கத்தில் 
ஐயமுற்று ஆக்ஷேபித்த வித்வான்களுக் 
குத் தக்க விடை பகர்ந்திருந்தனர் . ஒரு 
காலத்துப் பட்டர் பிரம்மரதத்தில் எழுந் 
தருளுகையில் நஞ்ஜீயர்பட்டரை யறியாது 
ஸ்ரீபாதந் தாங்கப் பட்டர் மறுத்தது கண்டு 
விசனமுற்று நான் பழையபடி கிரகத்த 
னாதல் தமக்கு விருப்போ எனப் பட்டர் 
அவரது ஆசார்ய பக்திக்கு வியந்திருந்த 
னர் . சேதுயாத்திரை செய்து திரும்புகை 
யில்வேடன் ஒருவன் குடிலில் தங்கி அவன் 
கூறிய முயலின் செய்தியால் சரணாகதியி 
னிலையை நஞ்சீயருக்கு அருளிச் செய்து 
திருவரங்கஞ் சேர்ந்து , வீரசுந்தரன் , ஜீர 
ணமான ஆறாவது பிரசாரத்தைப் பழுது 
பார்க்கத் தொடங்குகையில் அம்மதிலின் 
சீர்மைக்கு மாறாகவிருந்த பிள்ளை பிள்ளை 


யாழ்வான் திருமாளிகையைவிட்டுத் திரு 
மதில் எடுக்கவேண்ட வீரசுந்தரன் சம்மதி 
யாது அதனை இடித்ததால் மனஸ்தாபங் 
கொண்டு தனித்து நீங்கி நடுவழியில் பசி 
தாகத்தால் வருந்தி நஞ்சீயரை யெண்ணி 
னர் . நஞ்சீயர் ஆசாரியர் போனவழி அறி 
ந்து பொதிசோறும் நன்னீருங் கொண்டு 
சென்று காலமறிந்து உண்பிக்க உண்டவர் . 
பின்னர் போசள தேசத்து அம்மணியாழ்வா 
னடிமைபுக அவர்க்குக் கடாக்ஷித்துப் 
போக்கப் போதில்லை அடியேற்கு உய்ய 
அருள் செய்க என வேண்ட அவர்க்குக் 
கடற்கரைவெளியை நினைத்திருக்க அருளி 
அதன் தொழிலையு மருளிச் செய்தனர் . 
திரிபுவன தேவராய னென்கிற அரசன் 
தன்னரண்மனைக்குப் 

பட்டரை 

எழுந் 
தருளவேண்ட மறுத்ததுகண்டு அவனே 
வந்து பணிய அவனுக்கு உய்யும் வழி அரு 
ளிச் செய்தவர் . ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் 
உமக்கும் நமக்கும் பணியில்லை யென்று 
விலக அவரை வலிய ஆட்கொண்டவர் . 
பெருமாள் திருவோலக்கம் தெரிசிக்கச் 
சென்று ஏவலாளன் ஒறுக்க அவனுக்குப் 
பொறுமைகூறி அவனை ஆட்கொண்டவர் . 
ஒருநாள் பெருமாளுக்குத் திரு ஆலவட்ட 
கைங்கர்யஞ் செய்து வருகையில் சந்தியா 
காலந் தவறு தலை மாணாக்கர் அறிவிக்க 
அது பெருமாளின் கைங்கர்யபார்களுக்கின் 
றென ப்ரமாண மருளிச் செய்தவர் . தாம் 
உண்ணும் 

எணும் உணவில் வேப்பெண்ணெய் 
விடக் களிப்புடன் உண்டு ஜிதேந்திரிய 
ரென்று அறிவித்தவர் . இவருடைய தாயா 
ராகிய ஆண்டாள் இவரிடம் புத்ரவாஞ்சை 
வையாது ஆசார்ய பக்தி வைத்திருந்தனள் . 
இவர் திருவரங்கர் சந்நதியில் புராணம் 
வாசிக்கும் நியமனத்தால் ஸ்ரீரங்கேச புரோ 
கிதர் எனப் பெயர் பெற்றவர் . இவர் ஒரு 
முறை கைசிக புராணத்தைப் பாக்கப் பிர 
சங்கிக்கப் பெருமாளுகந்து திருமாலை , 
திருப்பரிவட்டம் , திருவாபரணம் , திவ்ய 
சிங்கா தனத்தையுமருளி மேல்வீடு தந்தோ 
மென அங்கீகரித்துத் தாயைச் சேவிக்க 
ஆண்டாளும் " நலமந்தமில்லாத நாடுபுகு 
வீர் என்று வாழ்த்த பட்டரும் " அம்மாள் 
அடியேன் வேண்டுவ தீதே " என்று கோஷ் 
டியிலிருந்து அலம்புரிந்த " எனும் பாசு 
ரத்திலுள்ள " அஞ்சிறைப்புள்ளின் தனிப் 
பாகன் ” என்பதையெண்ணப் பெருமாள் 
தரிசனந்தரத் திருவடி யடைந்தவர் . 


பட்டர்பிரான் 


1016 


பட்டினத்தடிகள் : 


2. தமிழில் பகவத்கீதை இயற்றியவர் . 
இன்ன இடத்தினரென்று தெரியவில்லை, 
பட்டர்பிரான் - பெரியாழ்வாரைக் காண்க . 
பட்டவை - விவசுவான் மூன்றாவது பாரி . 
பட்டாபிஷேகம் - இச்சடங்கு அரசன் ஒரு 
வன் சிங்காசனத்திற்கு வரும்போது செய் 
பும் சடங்காம் . இது இருக்கு வேதத் 
தில் கூறப்பட்டிருக்கிறது . இச்சடங்கில் 
அரசனை அவனுக்காகச் சித்தம் செய்யப் 
பட்ட சில்கா தனத்தில் உட்காருவித்து 
அவன் உட்கார்ந்திருக்கையில் பல புண் 
ணிய தீர்த்தங்களைக்கொண்டு அரசனுக்குச் 
சர்வாதிகாரத்தை நிச்சயப்படுத்தவேண்டி 
வேதருக்குகளால் மந்திரபூர்வமாக அப் 
புண்ணிய தீர்த்தங்களைப் பிரார்த்தித்து , 
தேன் , தயிர் , மது , இரண்டுவி தப்புல் ,, 
தானியக்கதிர் , இவைகள் கலந்த தீர்த்தத் 
தை அரசன் சிரசில் அபிஷேகம் செய்து 
பட்டம் கட்டுவது , 
பட்டாரியர் - பட்டு நெய்யும் சாலியர் . 
பட்டி விக்கிரமார்க்கன் தம்பியும் மந்திரி 

யுமா யிருந்தவன் . 
பட்டிழனி - இவர் பிரமன் அவதாரமாய் 
மேலைச் சிதம்பரத்தில் தவஞ்செய்து சிவ 
மூர்த்தியின் நடன தரிசனங் கண்டவர் . 
பட்டினசுவாமி ஓர் வணிகன் , தன் செல் 
வம் இழந்து வறியனாய்க் காட்டில் அலைந்து 
பன் திருவாரூர் அடைந்து சிவபூசை செய் 
வார்க்குத் தாமரை மலர் விற்றுச் சீவித்துத் 
தானும் ஒருநாள் சிவபூசை செய்த பலத் 
தால் மறுபிறப்பில் சூரியகுலத்துப் பத்திர 
சேநன் எனும் வேந்தனாகப் பிறந்து சிவ 
பூசைசெய்து முத்திபெற்றவன் . 
பட்டினத்தடிகள் - சிவமூர்த்தி குபோனு 
டன் பல தலங்களுக்குச் சென்று காவிரிப் 
பூம்பட்டினத்தை யடைய அத்தலத்தில் 
குபோனுக்கிருந்த விருப்பத்தைச் சிவமூர் 
த்தி உணர்ந்து இப்பட்டணத்தில் பிறக்க 
என்றனர் . குபேரன் சிவமூர்த்தி திருவாய் 
மலர்ந்தருளியதைக் கேட்டு அடியேனை 
ஆட்கொள்ளவேண்டும் 

வேண்டச் 
சிவமூர்த்தி அவ்வகை அருள் புரிந்து திருக் 
கைலைக்கு எழுந்தருளினர் . அக்கட்டளைப் 
படி குபோன் அப்பட்டணத்தில் சிவநேய 
குப்தருக்கும் அவர் மனைவிக்கும் புத்திர 
ராய்ச் சுவேதாரண்ணியரென்னும் பெய 
ருடன் அவதரித்துச் சகல கலைகளையுங் கற் 
றுக் கனவில் சிவமூர்த்தி சுவேதாரண்ய 
ரைச் சந்நிதிக்கு வரும்படி கட்டளையிட்ட 


படி சென்று கனவிற்கண்ட உருவுடன் 
வந்த ஞானாசாரியரிடம் தீக்ஷைபெற்று 
அவர் எழுந்தருளச்செய்த சிவலிங்க மூர்த் 
தத்தைப் பூசித்து மகேச்வர பூசையும் 
நடத்திவந்தனர். இவ்வகை நடத்திவரு 
கையில் செல்வம் குறைந்ததால் தாமும் 
தாயும் இனிவரும் மகேச்வா பூசைக்குத் 
திரவியம் இல்லாதிருந்தமைகண்டு விசனத் 
துடன் நித்திரை செய்கையில் சிவமூர்த்தி 
வீட்டில் சேமித்துவைத்திருந்த பொருள் 
களைத் தெரிவித்தனர் . சுவேதாரண்யர் 
பொருள்களை யெடுத்துச் சிவனடிவர்க்குச் 
செலவிட்டு 16 -வது வருஷத்தில் சிவகலை 
யென்னுங் கற்புடையாளை மணந்து இல் 
லறம் நடத்திப் பட்டினத்துச் செட்டியா 
சென்று பெயர்பெற்றுச் சிவசருமர், சுசீலை 
யென்பவர்கள் கொடுத்த குழந்தையுருவா 
கிய சிவமூர்த்தியைப் பெற்று அக்குழந்தை 
நிறையுள்ள பொன்னை அவர்களுக்குக் 
கொடுத்து அக்குழந்தைக்கு மருதப்பிரான் 
என நாமகாணஞ் செய்து அக்குழந்தை 
யிடம் பல திருவிளையாடல்கள் தரிசித்து 
அவர் கொடுத்த பெட்டியினிடமாகக் காத 
ற்ற ஊசியும் ஒலையுங்கண்டு துறவுபூண்டு 
தாயின் ஈமக்கடன் முடிக்க அந்தவூரில் 
மௌனமடைந்திருந்தனர் . இவர் இருந்த 
நிலையறிந்த தமக்கை பொறாளாகி அப்பத் 
தில் விஷங்கலந்துதா அதனையறிந்த பட் 
டினத்தடிகள் அப்பத்தை வீட்டிறப்பில் 
செருகினர் . அது வீட்டைச் சுட்டெரித் 
தது . பின் தாயார் இறக்க அவளைச் சுற் 
றத்தவர் மயானத்திற்குக் கொண்டு வந்த 
னர் . பட்டினத்தடிகள் விரைந்து சென்று 
சுற்றத்தவரை விலக்கிச் சவத்தை வாழைத் 
தண்டுகளின் மீதுவைத்துச் சமஸ்காரஞ் 
செய்து தாய்க்கடன் கழித்து அவ்விடம் 
விட்டு நீங்கித் திருமரு தூ ரடைந்து சிவ 
மூர்த்தியைத் துதித்துத் திருவாரூரில் 
இறந்த பிள்ளையை எழுப்பிக் கொங்கு 
நாடடைந்து இரவில் பசியால் பிக்ஷை கேட் 
கையில் கள்ளனென்று ஒருவன் அடித்த 
அடியைப்பட்டு உச்சயினிபுர மடைந்து 
காட்டிலிருந்த ஒரு கணபதி ஆலயத்தில் 
நிஷ்டைகூடி இருந்தனர் . அந்நாட்டரச 
னாகிய பத்திரகிரி ராஜன் அரண்மனையில் 
கொள்ளையிடச் சென்ற கள்ளர் எமக்குப் 
பொருளகப்படின் உமக்கு முத்தாரம் சாத் 
துகிறோமென்று சொல்லி அரசன் அரண் 
மனை சென்று திருடி அவ்வழி வருகையில் 


என 


பட்டினப் பறவைகள் 


1017 


பட்டினவர் 


விநாயகர் மீது முத்தாரத்தை எறிந்தனர் . ஒன்று சேர்ந்து புற்களால் பல கூடுகள் 
அவ்வாரம் அவ்விடம் நிஷ்டைகூடியிருந்த கட்டுகின்றன . அவை ( 8 , 10 ) அடிகள் 
பட்டினத்தடிகள் திருக்கழுத்தில்விழுந்தது . உயரத்திலும் அகலத்திலும் கட்டி பட்டி 
உலகத்தோற்ற மறியாத பட்டினத்தடிகள் னம்போல் வசிப்பதால் பட்டினப்பறவை 
நிஷ்டை நீங்கி வெளியில்வா அரசன் சேவ என்பர் . இக் கூடுகளுக்கு வழி பின்புறத் 
கர் பட்டினத்து அடிகளைப்பிடித்து அரசனி தில் உள்ளது . 
டம் சென்றனர் . அரசன் பட்டினத்தடி பட்டினப்பாக்கம் - காவிரிப்பூம் பட்டி 
களைக் கழுவேற்றக் கட்டளையிட்டனன் . னத்து உள்ளநகர் , ( சிலப்பதிகாரம் . ) 
அக்கட்டளைப்படி சேவகர் கழுமரத்தடியில் பட்டினப்பாலை - சோழன் கரிகாற்பெருவ 
அடிகளை நிறுத்தினர் . 

அடிகள் என் 

ளத்தானைக் கடியலூர் உருத்திரங்கண்ண 
செயலாவது என்ற திருப்பதிகமோதிக் னார் பாடிய தமிழ் நூல் . 
கழுமரத்தை நோக்கக் கழுமரம் தீப்பட் பட்டினவர் கருவிகள் - பெருவலை , மடி , 
டெரிந்தது . அதுகண்ட 

அதுகண்ட அரசன் அச்ச தளை , மடங்கு , மாட்ளே , உறிக்கயிறு , 
மடைந்து அடிகள் திருவடியையடைய மேலாவலை , புணைக்கட்டை , மடிக்கட்டை , 
அடிகள் கருணை செய்து அரசனைத் திரு மதவலை , பெரியமரம் , மேங்கா , தைலே 
விடைமருதூருக்கு அனுப்பித் தாம் மரம் , கோக்காமரம் , தூரிவலை , குப்பா, 
பல தலங்கள் தரிசித்துத் திருவிடைமரு கோலாவலை நெற்றிலிவலை , கண்ணிவலை , 
தூரை யடைந்தனர் . இவரிடம் சிவமூர்த்தி மாப்புவலை , இறுக்காவலை , வாழைவலை , 
சித்த மூர்த்திகளாக வந்து பிக்ஷைகேட்க வௌவால்வலை , கொண்டைவலை , கடுப்பு , 
அடிகள் பத்திரகிரியார் நாய் , சட்டி வைத் சின்ன கண்ணிவலை , தூண்டில்கள் , மேலா 
திருத்தலை யெண்ணிப் பத்திரகிரியான் மரம் , கடப்பா , முண்பெலகை , தாளா , 
சமுசாரி அவனிடம் செல்கவென அருளி 

அல்சா, தண்டு , படகு , கட்டுமாம் , துடுப்பு . 
னர் . அவ்வாறு சித்தர் சென்று பட்டினத் பட்டினவர் இவர்கள் இந்தியாவின் கீழ்க் 
தடிகள் அருளிய வார்த்தைகளையும் கூறப் கடற் கரையில் கிருஷ்ணாநதி முதல் கன்யா 
பத்திரகிரியார் நாயையுஞ் சட்டியையும் குமரி வரையில் வியாபித்திருக்கும் கட 
விட்டனர் . பின் சிவமூர்த்தி பத்திரகிரி லோடிகள் , இவர்கள் செம்படவரின் 
ராஜாவிற்குத் தரிசனம் தந்து முதலில் முத் வேறு . இவர்கள் கரையி லிருத்தலால் 
தியளித்தனர் . அடிகள் ஆராமையால் எரையார் என்பர் . பட்டினவர் எனின் 
விசனமடைந்து சேந்தனாரைச் சிறையி கடற்கரை படுத்த பட்டினத்துள்ளார் என் 
னின்று நீக்கித் திருவண்ணாமலை யடைந்து பது . அவ்வாறன்றி இவர்கள் சிவபெரு 
தாசியைக் கண்டு மயல் கொண்டு அவள் மானுக்குப் பட்டு நெய்து கொடுத்தலால் 
அழைத்தபோது வாராமையால் அவளை பட்டு நெய்வோர் பட்டனவர் என மருவிற் 
நீக்கி , அவளிடம் அருணகிரிநாதர் திருவ றென்பர் . தாசராஜன் என்று ஒருவன் 
வதரிக்க அருள் புரிந்து அவ்விடமிருந்து ஹஸ்தினபுரத் தருகில் அரசு செய்து 
நீங்கித் திருவொற்றியூரடைந்து இடைச் கொண்டிருக்கையில் அவன் புத்திரரிலாது 
சிறுவரோடு கூடி விளையாடிக்கொண்டி வருந்திச் சிவபெருமானை நோக்கித் தவ 
ருக்கையில் ஒருநாள் இடைச்சிறுவர்களை மியற்றினன் . சிவபெருமான் தவத்திற்கு 
நோக்கி விளையாட்டாகத் தம்மை மூடச் உவந்து தாமரைகள் நிறைந்த தடாகத்தைக் 
செய்ய அவர்கள் அவ்விதம் மூடச் சிவ காட்டி அதனிடம் போய்ப் பிள்ளைகளை 
லிங்க உருவமாயினர் , இவரருளிய பிரபந் அழையென அங்கனம் அரசன் செய்ய 
தங்கள் கோயினான் மணிமாலை , திருக்கழு அதிலிருந்து ஐயாயிரம் பிள்ளைகள் வந்த 
மல மும்மணிக்கோவை , திருவிடைமரு னர் . அவர்களில் மூத்தவனுக்கு அரசும் 
தூர் மும்மணிக்கோவை , திருவேகம்பமு மற்றவருக்குப் பெருஞ் செல்வமும் கொடு 
டையார் திருவந்தாதி , திருவொற்றியூர் க்க மூத்தவனொழிந்த மற்றவர் கப்பலேறி 
ஒருபாவொருபது முதலியன . இவர் காலம் கரைவழி வந்து தங்கி உள்நாட்டுச் செம் 
11 - ஆம் நூற்றாண்டென் ஊகிக்கப்படு படவரை நட்புக்கொண்டு அவர்கள் தொ 
கிறது . 

ழிலை கடலிற் செய்தனர் . இந்தப் பட்டி 
பட்டினப் பறவைகள் இவை மத்திய வர்கள் சின்னப்பட்டினவர் , பெரிய பட்டி 
ஆபிரிக்காவாசி , இவை ஆயிரக்கணக்காய் னவர் என இரு வகுப்பார். இவர்களுக் 


128 


1018 


பண் 


குப் பட்டம் ஆரியர், ஐயாயிரத்தலைவர் , விட்டு வெளிவராமுன் கூட்டை வெந்நீரிற் 
ஆர்யநாட்டுச் செட்டிகள் , அச்சுவேளாளர் , போட்டுப் பூச்சை இறக்கச்செய்து ஜூலைப் 
கரை துறைவேளாளர் , வருணகுலவேளா பிரிப்பர் . இதுவே பட்டு , 
ளர் , வருணகுலமுதலி,குருகுலவம்சத்தார் , பட்டைப்பேன் - இதுவே மரமூட்டுப்பூச்சி . 
பிள்ளை . இவர்கள் உள்நாட்டுச் செம்படவரி து மரங்களின் பட்டைகளின் சாரத்தை 
னும் உயர்ந்தவர்கள் என்பர் . இவர்கள் உறுஞ்சி ஜீவிப்பது . 
பெரும்பாலும் சைவர் . இவர்கள் மற்ற பட்டோஜீதீக்ஷிதர் சித்தாந்த கௌமுதி 
தேவதைகளையும் வணங்குவர் . இவர்களுக் செய்த வட நூலாசிரியர் . 
குக் குலதேவதை குட்டியாண்டவன் , பணிக்கன் இந்தப் பட்டம் மலையாள 
பாவாடைராயன் , படைத்தலைத்தெய்வம் . 

நாட்டது . 

இது அவ்விடத்தில் அம்பட் 
இவர்கள் ஜாதித்தலைவன் யஜமானன் . அவ டன் , கம்மாளன் , மாரன் , பாணன் , பறை 
னுக்கடங்கி ஜாதியா ரிருக்கவேண்டியது . யன் முதலியவர்க்கு வழங்கி வருகிறது . 

. 
இவர்களது மற்றக் காரியங்கள் இந்துக் சிலர் இந்தப் பட்டங் கொண்டு மதுரை 
களைப் போன்றது . ( தர்ஸ்டன் .) 

திருநெல்வேலி ஜில்லாக்களில் சாணார்க் 
பட்டு - ஒரு புழுவினால் உண்டாகும் நூல் . குத் தலை சிறைத்து ஜீவிக்கின்றனர் . 
இது மிருதுவாயும் இலேசாயும் உள்ளது . பணி செய்வோன் - (பணிச்சவன் ) இவன் 
இப் பூச்சி வெள்ளை நிறமுள்ள புழு . இது தமிழ் நாட்டில் வேலை செய்வோன் . இவ 
வயதடைந்து பூச்சியாக மாறுகிறது . இது னது வேலை பிரேதம் . கண்ட வீட்டார் 
தனக்குக் 

கூடுகட்ட முசுக்கொட்டைச் சொற்படி பிரேத செய்தி கூறிப் பிரேதத் 
செடியில் இடம் கிடைத்தவுடன் தன் திற்கு வேண்டிய பாடை , பல்லக்கு மற்ற 
தாடையி னடிப்புறத்துள்ள பிசின்போன்ற சிறு வேலைகளைச் செய்து சங்கு முதலிய 
திரவத்தால் தன்னைச் சுற்றிக்கொள்ளு ஊதிப் பிரேதத்திற்கும் கர்மாந்தத்திற்கும் 
கின்றது . அத் திரவம் காற்றில்பட ஏலா தொழில் செய்வது . இவர்களில் வலங்கை 
கிறது . இது கூட்டிலிருந்து வெளிவந்த இடங்கைப் பணி செய்வோர் உண்டு . இவ 
வுடன் கூட்டை யெடுத்து வெந்நீரிலிட்டு 

ர்கள் திருநெல்வேலி முதலிய இடங்களில் 
நுனியைக் கண்டு நூலை யெடுக்கின்றனர் . ஏலச்சு வேலை , கோயில்களில் நாகசுரம் 
பட்டு நூல்காரர் இவர்கள் முதலில் குஜ வாசித்தல் , செங்கல்பட்டுஜில்லாவில் சவத் 
ராத்தி தேசத்திலிருந்து வந்தவர் என்கி திற்குரிய வேலை செய்தல் . இவர்களுக்குப் 
றார்கள் . பின்னும் இவர்கள் சௌராஷ் புலவர் , பண்டாரம் , பிள்ளை , முதலி பட் 
டகத்திலிருந்து வந்த சௌராஷ்டக பிரா டம் . ( தர்ஸ்டன் .) 
மணாளென்று தங்களைக் கூறிக்கொள்வர் . பணியர் இவர்கள் கறுத்த உருவமும் 
இவர்கள் பெரும்பாலும் வைஷ்ணவரும் அகன்ற மூக்கும் சுருண்ட மயிரும் உள்ள 
சிலர் வடமர்களுமா யிருக்கின்றனர் . பிரா சாதியார் . 

இவர்கள் வயநாடு ,- எரநாடு , 
ரைப்போல் 

நடை வுடை பாவனை , கள்ளிக்கோட்டை , கோட்டயம் முதலிய 
இவர்களில் பெண்கள் மாத்திரம் பிராம காபி தோட்டங்களில் வேலை செய்து அடி 
ணப் பெண்கள் போல் காணப்படவில்லை , மைகளாக உள்ள சாதியார் . இவர்கள் 
தொழில் பட்டு நெய்தல் , மதுரை யாண்ட ஆபிரிக்காவிலிருந்து இங்கு வந்து குடி 
மங்கம்மாள் காலத்து இவர்களுக்குப் பிரா புகுந்தவராகக் கூறப்படுகின்றனர் . இவர் 

மரியாதை கொதிக்கப்பட்ட தாம் . களின் பெண்களும் கிழங்கு முதலிய 
இவர்கள் தங்கள் நாடுகளிலிருந்து துரத் தோண்டித் தின்று வாழ்ந்திருக்கிறார்கள் . 
தப்பட்டு வடநாடுகளில் குடிபுகுந்து கடை இவர்கள் நம்பிக்கையுள்ள வே ? லயாட்கள் . 
சியாய் மதுரை வந்து சேர்ந்தனர். இவர் ( தர்ஸ்டன் . ) 
கள் நான்கு வகையாகப் பிரிக்கப்படுவர் . பண் - 1 , ( ச ) பாலை , குறிஞ்சி , மருதம் , 
கௌண்டர் , சாலியர் , வைத்தியர் , பௌது செவ்வழி . 
லர் . அதாவது முதல்வர் , மூத்தோர் . வைத் 2. பாலையாழ் , குறிஞ்சியாழ் , மருதயாழ் , 
தியர் , வைதிகர். ( தர்ஸ்டன். ) 

செவ்வழியாழ் என நான்கு . இவற்றின் 
பட்டுப்பூச்சியும் பட்டும் இதன் பிறப் திறனாவன , அராகம் , நேர்திறம் , வன்பு , 

பைப் பூச்சியினம் காண்க . இப் பூச்சி குறுங்கவி நான்கும் பாலையாழ்த்திறம் . 
தன்னைச் சுற்றிக்கொண்ட நூற் கூண்டை நைவளம் , காந்தாரம் , பஞ்சுரம் , படுமலை, 


மணடை 


LD BUT 


டை 


பண்டரன் 


1019 


பண் வகை 


நீண்ட 


மருள் , செந்திறம் இவை குறிஞ்சியாழ்த் பங்கி யடித்து ஒன்று பாதியாக தேவார 
திறம் . நவிர், வடுகு , குறிஞ்சி, திறம் திருவாசங்களைப் பிணங்களுக் கோதிக் 
இவை மருதயாழ்த்திறம் . நேர்திறம் , கண்ட லீட்டில் பிக்ஷை சோறுண்ணும் 
பியாதிறம் , யாமயாழ் , சாதாரி , செவ்வழி பள்ளி , ஏகாலி, அம்பட்டன் முதலிய கல 
யாழ்த்திறம் . பண்ணின் நரம்புகள் குரல் , ப்பு சாதி வேஷக்காரர் . இவர்கள் சில 
துத்தம் , கைக்கிளை , உழை, கிளி , விளரி , பிடாரி கோவில்களில் பூஜாரி வேலை செய் 
தாரம் என எழு . ( வீரசோ . ) 

தும் ஜீவிப்பர் . இந்தப் பண்டாரப்பட்டம் 
பண்டான் பலியின் மனைவியரிடத்துத் சில வள்ளுவர்க்கும் , பணிச்சவர்க்கும் , 
தீர்க்க தபசா லுதித்த குமரன் . இவன் பறையர்க்கும் உண்டு . 
பேரால் பௌண்டரகதேசம் உண்டா பண்டாரி - தேவஸ்தான பொக்கஷதாரன் . 
யிற்று , 

தேவாங்கரில் ஒரு வகுப்பு . தேவாங்க 
பண்டர் - இவர்கள் மொண்டித்தனம் செய் சாதியாருக்குப் பணி செய்யும் ஒருவன் . 
யும் ஒருவிதச் சாதியார் . 

கொங்கணி வேதியர் தலைவனுக்கு உத 
பண்டா - இது இமயமலையில் ( 7000 ) அடி வியா யிருப்பவன் . ( தர்ஸ்டன் .) 

க்கு மேலுள்ள காட்டில் வசிக்கும் பிராணி . பண்டி இருசு , பார் , சக்கரம் முதலிய 
இது பூனைபோன்று வட்டமான முகமும் வற்றாலாக்கப்பட்டுத் திறந்து மூடியுமுள்ள 

வாலும் மயிரடர்ந்த தேகமும் சகடம் . இது ஒன்று இரண்டு முதலிய 
பெற்ற சாகபக்ஷணி . இது இரவில் பது எருது , குதிரைகளா லிழுக்கப்படுவது, 
ங்கியிருந்து பகலில் இரை தேடும் . பண்டிகாரர் -கொங்கணிவாணிபர் . 
பண்டாசுரன் - இவன் , சிவமூர்த்தியிடம் பண்டிதர் - திரிபுவன தேவன் காலத்து 
ஊடல் கொண்ட பிராட்டி , மன்மதன் இற அவன் சபையிலிருந்து வச்சணந்திமாலை 
ந்த சாம்பலைநோக்க அதிலிருந்து பிறந்து யைக் குணவீரபண்டிதர் அரங்கேற்றக் 
ஆன்மாக்களின் சுக்கில சோணி தங்களை கேட்டவர் . 
யுண்டு வருத்திவருகையில் தேவர் வேண் பண்டிதன் - 1. இது வித்வான்களுக்கும் 
ேெகாளால் சிவமூர்த்தி உயிர்களையெல் முற்காலத்தில் கோர்ட்டுகளில் இந்து தர்ம 
லாம் ஓமத்திலிட்டு எரித்து ஒழிந்து நின்ற சாஸ்திரங்களை நியாயாதிபதிகளுக்கு எடுத் 
பண்டாசுரனைப் பிராட்டியை யேவிக் கூறும் தரும் சாஸ்திர வித்வான்களுக்கும் 
கொல்வித்தனர் 

பெயர் . இப் பட்டம் அம்பட்டன், ஜோசி 
பண்டாரத்தார் - 1. இவர்கள் சோழநாட்டு யன் , வைத்தியனுக்கும் வழங்கி வருகிறது . 
வேளாளரில் உயர்ந்தவர்கள் . தீக்ஷாவான 2. அறத்தின் உண்மை யறிந்தவன் . 
வர்கள் . சமயம் , விசேடம் , நிருவாணம் , ( சுக் - நீ . ) 
ஆசார்யாபிஷேக மடைந்து சிவாலயங்க 3. திருதராஷ்டிரன் புத்திரன் , ( பார 
ளில் ஓதுவார் மூர்த்திகளாகவும் , திருக்கோ பீஷ்ம. ) 
யில்களில் அணுக்கத்தொண்டராகவும் , பண்ணன் - தமிழ் நாட்டுச் சிற்றரசர்களி 
திரு ஆவடுதுறை , தருமபுரம் , திருப்பனந் லொருவன் . இவனை மாற்றூர்கிழார்மக 
தாள், சூரியனார் கோவில் முதலிய மெய் னார் கொற்றங்கொற்றனார் " தனக்கென 
கண்ட சந்தானாதிபதிகளாய் மகா கல்வி வாழாப்பிறர்க் குரியாளன் பண்ணன் சிறு 
மான்களாய் அம் மடத்துப் பொருள்களை குடிப் படப்பை எனப் பாடப்பட்டவன் . 
நிர்வகிக்கும் காரிய நிர்வாகராய்ப் பல ( அக . டுச . ) 
தேவஸ் தான தருமத்தாபகராய் இருக்கும் பண்பு - உயிர் , உயிரிலாவாகிய பொருட் 
நான்கா மாச்ரமப் பண்டார சந்நிதிகள் . களின் குணம் . ( நன் . 
இவர்கள் சிவாசாரியர்களாய் குருபீடத் பண் வகை - பண்கள் - பாலை , குறிஞ்சி , 
தில் அமர்ந்தவர்கள் . இவ்வாறாந் தன்மை மருதம் , செவ்வழி . பண் என்பது நிறைந்த 
சில வீரசைவ மடத்திலு முண்டு . 

நரம்புள்ளது . பாலையாழ்த்திறம் . என்பது 
2. இவர்கள் குடும்பிகளாய் காவி வே குறைந்த சரம்புள்ளது. அராகம் , கேர் 
ஷ்டி யுடுத்துத் தேகமெங்கும் விபூதி பூசி திறம், உறுப்பு , குறுங்கவி , ஆசான் , பாலை 
லிங்க தாரணஞ்செய்து கோவில்களில் திரு யாழ்த்திறத்தின் வகை - தக்கராகம் , அந் 
விழா முதலிய ஆகும் காலத்துப் பிக்ஷையெ எளிபாடை , அந்தி , மன்றல், நேர்திறம், 
இத் - ம் சிறு மடங்கள் கட்டிக்கொண்டு வராடி , பெரியவராடி , சாயரி , பஞ்சமம் , 


பதகர் 


1020 


பதஞ்சலி முனிவர் 


பதங்கி 


திராடம் , அழுகு , தனாசி , சோமராகம் , மகோற்கடருடன் சென்றரை வருத்தி 
மேகராகம் , துக்கராகம் , கொல்லிவராடி , மகோற்கடரால் இறந்தவன் . நராந்தகன் 
காந்தாரம் , சிகண்டி , தேசாக்கிரி , சுருதி , சிறிய தந்தை , 
காந்தாசம் . குறிஞ்சியாழ்த்திறம் - நைவ 

காசிபன் றேவி , தக்ஷன் குமரி , 
ளம், காந்தாரம் , படுமலை, மருள், அயிர்ப்பு , 

பக்ஷிகளைப் பெற்றவள் . 
பஞ்சுரம் , அரற்று , செந்நிறம் . குறிஞ்சி 
பாழ்த்திற வகை -நட்டபாடை , அந்தாளி, பதசக்தி விருத்தியைக் கிரகித்தற்கேது ( 8 ) 
மலகரி , விபஞ்சி , காந்தாரம் , செருந்தி , 

வியவகாரம், உபதேசம் , உபமானம் , கோ 
தௌடி , உதயகிரி , பஞ்சுரம் , பழம்பஞ்சு 

சம் , வியாகரணம் , விவாணம் , சந்நிதானம் , 

வாக்கியசேஷம் என்பன . 
ரம், மேகராகக்குறிஞ்சி , கேதாரி , குறி 
ரூசி , கௌவாணம், பாடை , சூர் துங்கரா பதஞ்சலி - அத்திரியின்றேவியாகிய அககு 
ஈய, நாகம் , மருள் , பழந்தக்காரம் , திவ்ய 

யையிடம் பிறந்தவர் . இவர் ஆதிசேடன் 
பொடி , முதிர்ந்தஇந்தளம் , அநுத்ரபஞ்ச 

அவதாரம் . தாருகவனத்தில் சிவமூர்த்தி 
மும் , தமிழ்க்குச்சரி , அருட்புரி , நாராயணி, 

யின் ஆநந்த நடன தரிசனம் 

நடன தரிசனந் தரிசித்த 
நட்டராகம் ராமக்கிரி , வியாழக்குறிஞ்சி , 

விஷ்ணுமூர்த்தி தனித்து ஆதிசேஷன்மீ 
பஞ்சமம் , தக்கணாதி , சாவகக்குறிஞ்சி, 

பரவசப்பட்டுப் 
திருந்து 

புளகாங்கிதம் 
ஆநந்தை மருதயாழ்திறம் - நவிர் , வடுகு , 

அடைந்தனர் . இதைக்கண்ட சேடன் 
வஞ்சி , செய்திறம் . மருதயாழ்த்திறவகை - 

விஷ்ணு மூர்த்தியை நோக்கி இப்புளகிதத் 
தக்கேசி , கொல்லி , ஆரியகுச்சரி , நாகத் 

திற்குக் காரணமென்னவென்றனர் . விஷ் 
வனி, சாதாரி , இந்தளம் , தமிழ்வேளர் , 

ணுமுர்த்தி காரணங்கூறச் சேடன் அத் 
கொல்லி , காந்தாரம் , கூர்ந்தபஞ்சமம் , 

திருநடன தரிசனங்காண ஆவல்கொண்டு 
பாக்கழி , தத்தளபஞ்சமம் , மாதுங்கராகம் , 

சிவமூர்த்தியை யெண்ணித் தவஞ்செய் 
கௌசிகம் , சீகாமரம் , சாால் , சாங்கிமம் , 

கையிற் சிவமூர்த்தி பிரமன்போல் வந்து 

சேடனை நோக்கி யாது வேண்டுமென்ற 
செவ்வழியாழ்த்திறம் - நேர்திறம , பெயர் 

னர் . சேடன் நாம் உம்மிடத்தில் யாதும் 
திறம் , சாதாரி , முல்லை செவ்வழியாழ்த் 

வேண்டோமென்று தவந் தொடங்குகை 
திறலிகை - குறண்டி , ஆரியவேளர் , கொ 
ல்வி , தனுக்காஞ்சி , இயந்தை, யாழ்பதங் 

யில் சிவமூர்த்தி தரிசனந்தந்து யாது 
காளி , கொண்டைக்கிரி , சீவனி , யாமை , 

வேண்டுமென் றனர் . சேடன் பணிந்து தாம் 
சாளர், பாணி , நாட்டம் , தாணு , முல்லை , 

அறியாது செய்தற்கு க்ஷமைவேண்டிச் 
சாதாரி , பைரவம் , காஞ்சி, மன்னுமந்தாரம் , 

சுவாமி அடியேன் நடன தரிசனங் காண 
பண் திறம்பையுள் , காஞ்சி , படுமலை இம் 

விரும்புகின்றேன் எனச் சிவமூர்த்தி 

சேடனை நோக்கி நீ அநசூயையிடம் குழந் 
மூன்றும் ( 103 ) வகைப்படும் . இன்னும் 
நேர்திறம் - துக்கராகம் எனவும் , காந்தார 

தையாய் வளர்ந்து தில்லையடைந்து அவ் 

விடம் முன்பே நடனதரிசனங் காணத் 
பஞ்சமம் - ஊழ்ப்பு எனவும் , சோமராகம் 
குறுங்கலி எனவும் , காந்தாரம் - சாரல் 

கவஞ்செய்திருக்கும் வியாக்கிரபாதமுனிவ 
எனவும் , நட்டபாடை - நைவளம் எனவும் , 

ருடன் இருக்க , நாம் அவ்விடம் நடனதரி 
பழம்பஞ்சுரம் - பஞ்சரம் எனவும் , கவிவா 

சனம் தருகிறோமென மறைந்தனர் . அவ் 
ணம் - படுமலை எனவும் , அநுத்திரபஞ்ச 

வகையே சேடன் ருதுஸ்நானஞ் செய்து 
மம் . அயிர்ப்பு எனவும் , குறிஞ்சி - அரற்று 

சிவத்தியானத்துடன் அஞ்சலிசெய்து நிற் 
எனவும் , செந்துருதி - செந்திறம் எனவும் , 

கும் அநசூயையின் கரத்தில்விழ அநசூயை 

பாம்பெனக் கையெடுக்கப் பாதத்தில் 
தக்கேசி - நவிர் எனவும் , வடுகு - இத்தனம் 
எனவம் , பாக்கழி - வஞ்சி எனவும் , சிக 

விழுந்து பதஞ்சலியெனக் காரணப்பெய 
ண்டி . செய்திறம் எனவும் , சாதாரி முல்லை 

சடைந்து சிதம்பரமடைந்து வியாக்கிரபாத 

ருடனிருந்து சிவமூர்த்தியின் நடன தரிச 
எனவும், நேர்திறம் - புறநீர்மை எனவும் 

னங்கண்டு 

களித்துப் பாணினிசூத்திரத் 
கூறுவா 
பதகர் - நீலகிரியிலுள்ள மலைநாட்டார் 

திற்குப் பாஷ்யம் , இன்னும் பல நூல்கள் 

இயற்றியவர் . ( கோயிற் - புராணம் .) 
பதங்கள் , - 1. சண்முகசேதாவீரன் . 

2. இவன் பராந்தகன் ஏவலால் விதுலனு பதஞ்சலிழனிவர் - தம் பாஷ்யத்தில் சந்திர 
டன்கூடிக் காசிப்பட்டணஞ் சென்றிருந்த குப்தன் புஷ்பமித்திரன் சபையையும் எடு 


பதஞ்சலிமுனிவர் ஸ்தோத்திரம் 


1d21 


பதிற்றுப்பத்து 


நாபா 


த்து தகரித்தலால் இவர் அவ்வரசர் காலத் னீயம் , தேசீயம் , உபயசண்டகம் , பத்ரா 
திற்குப் பின்னவரெனலாம் . 

சனம் , பத்மகர்ப்பம் , திரியுதம், விருத்த 
பதஞ்சலி முனிவர் ஸ்தோத்திரம் 

போகம் , கர்ணாஷ்டகம் , கணிதபாதகம், 
ணம் நிகழ்ந்த பின்பு நடன தரிசனஞ் சூர்யவிலாசம் , சசம்ஹிதம், சுப்ரதிசாந்தி 
செய்த பதஞ்சலி முனிவர் சோமசுந்தரக் கம் , விசாலம் , விப்ரகர்ப்பம் , விச்வேசம் , 
கடவுளை ஸ்துதித்தனவாகச் சில சுலோ விபுலபோகம் விப்ரகாந்தம் , விசாலாஷம் , 
கங்கள் மதுரை முதலிய இடங்களில் வழங் விப்ரபுத்தி , விச்வசாரம் , ஈஸ்வாகாந்தகம் , 
குகின்றன ; அவை பதஞ்சலிக்கு நடம் இந்திரகாந்தகம் . ( ஸ்ரீ - காமிகாகமம் .) 
-புரிந்ததை வலியுறுத்தும் . (திருவிளை .) பதவி ( 4 ) சாலோகம் , சாமீபம் , சாரூபம் , 
பதடிைவைகலார் இவர் கடைச்சங்கமரு சாயுச்யம் , இவற்றுள் கடவுளின் உலகம் 
விய புலவர்களில் ஒருவர் . இவர் தாம் 

அடைதல் சாலோகம் . கடவுளின் சமீபத் 
பாடிய குறுந்தொகை ( 323 ) இல் " பதடி தில் இருத்தல் சாமீபம் . கடவுளின் உ 

உருவு 
வைகல் ” எனப் பாடியிருத்தலி னிவர்க்கு அடைதல் சாரூபம் . கடவுளை ஒன்றி வாழ் 
இது பெயராயிற்று . 

தல் சாயுச்யம் . 
பதம் - எழுத்துக்கள் தனித்தேனும் தொ பதிரிகாச்மம் - இங்கு நானுடன் 
டர்ந்தேனும் பொருளைத் தெரிவிப்பது . பண னிருக்கிறான் . இவ்விடம் கொடுக் 
இது பிரிக்கப்படுமாயின் பகுபதம் , பிரிக்க கப்படும் தானமும் தவமும் செபிக்கப்பட்ட 
முடியாததாயின் பகாப்பதம் , 

இப் பகு 

மந்திரமும் விசேஷ பலனைத் தருகிறது . 
பதம் பகுதி , விகுதி, இடைநிலை, சாரியை , 

விசேஷமாய் அவ்விடம் மஹாதேவர்க்குப் 
சந்தி , விகாரம் என ஆறுருப்புகள் , 

பிரீதியான தீர்த்தமாகிய கங்கை யிருக் 
பதப்பாசனம் இது ஒரு தீர்த்தம் , இதில் கிறது . இவ்விடம் பிதுர்கர்மம் செய்பவன் 
ஒருகாலத்துப் பன்னிரண்டு வருடம் க்ஷா தன் குலத்துப் பிதுர்க்களையெல்லாம் தன் 
மம் நேரிட ரிஷிகள் இத் தீர்த்தம் விட்டு 

பத்தினின்று கடக்கச் செய்கிறான் . இங்கு 
உணவின் பொருட்டு இமயஞ் சென்றனர் . சுடுகையுடன் கூடிய தீர்த்தம் , விஷ்ணு 
தனித்த அருந்ததி இத்தீர்த்தக் கரையில் தீர்த்தம் , இதில் சந்திர சூரியர்கள் முதலி 
தவமேற்கொண் டிருந்தனள் . சிவ்மூர்த்தி 

யோர் கோவில்களிருக்கின்றன. ( பா - மா .) 
இவளது நியமமறிய இருடியாய் வந்து பதிற்றுப்பத்து 

இருடியாய் வந்து பதிற்றுப்பத்து - ஒரு தமிழ் நூல் , பத்து 
இலந்தைப் பழங்களைத் தந்து பாகஞ்செய் 

கடைச்சங்கத்து புலவர்களியற்றியது . இ 
யக் கூறினர் . இவள் அந்தப் பழங்களைப் 

எட்டுத் தொகையுள் கான்காவது . 
பாகஞ் செய்து கொண்டே வந்த இருடி சேரர் வளம் முதலியவற்றை நன்கு தெரி 
யைக் கதைகள் சொலக் கேட்டனள் . இக் விப்பது . இது ஒவ்வொரு புலவரும் பப்பத் 
கதையால் பன்னிரண்டு வருடங்கள் சென் தாகச்செய்தமையின் இப்பெயர் பெற்றது . 
றன . ருஷி அருந்ததியை ஆசீர்வதித் தேகி இதில் முதலும் கடையுமி 

றந்தன . இரண் 
னர் . ஷாமம் நீங்கியது . ரூஷிகள் வந்து டாம்பத்து-இமயவரம்பன் நெடுஞ்சேரலாத 
சேர்ந்தனர் . தீர்த்தம் சிவபிரானால் ஆசீர் 

னைக் குமட்டூர்க் கண்ணனார் பாடி உம்பற் 
வதிக்கப்பட்டது . ( பார - சல்லி . ) 

காட்டு ஐஞ்னூறூர் பிரமதாயமும் ( க.அ ) 
பதரி -1 . வடக்கில் இருடிகள் தவஞ்செய்த 

யாண்டு தென்னாட்டுள் வருவ தனிற் பாக 
இடம் , இதில் நரநாராயணர் தவஞ்செய்த மும் பெற்றது . மூன்றாம்பத்து - இமய 
னர். பின்னும் வியாசர் முதலியவர் இவ்வ 

வரம்பன் றம்பி பல்யானைச்செல் புகழ்க் 
னத்தில் இருந்தனர் இது இலந்தைவனம் . குட்டுவனைப் பாலைக் கௌதமனார் பாடிச் 
2 : Badarinath . The temple of Nara 

சவர்க்கம்பெற்றது . நான் காம்பத்து - களங் 
narayan , is built on the bank of the காய்க் கண்ணி நார்முடிச்சோலைக் காப்பி 
Bishes - Ganga ( Alakananda ). It was the 

யாற்றுக் காப்பியனார் பாடி நாற்பது ஏரா 

யிரம்பொன் 
hermitage of the celebrated Bishi 

பரிசிலும் அவனாள்வதிற் 

பாகமும்பெற்றது . ஐந்தாம்பத்து - கடல் 
பதர்பாசனம் - ஒரு புண்ணிய தீர்த்தம் , 

பிறக்கோட்டிய செங்குட்டுவனைப் பாணர் 
பதவடிவம்- ( 32 ) சகளம் , பேசகம், பீடம் , பாடி உம்பற்காட்டு வாரியையும் அவன் 
மஹாபீடம் , உபபீடம் , உக்ரபீடம் , ஸ்தண் 

மகன் குட்டுவன்சேரனையும் பரிசில்பெற் 
டிலம் , மண்கேம் , பரமீசம், ஆசனம் , ஸ்தா 

இரும்பத்து . அடுகோட்பாடு சோ 


Vyas8 .. 


பதினெண்சணத்தவர் 


1020 


பதுமசரஸ t 


லாதனைக் காக்கைபாடினியார் நச்செள்ளை நக்கீரதேவர் அருளிய கைலைபாதி காளத்தி 
யார் பாடி ஒன்பதுகாப்பொன்னும் நூறாயி பாதியந்தாதி , திருவீங்கோய்மலை யெழு 
ரம் காணமும் பெற்று அவன் பக்கத்திருத் பது , திருவலஞ்சுழிமும்மணிக் கோவை , 
தல் கொண்டது . ஏழாம்பத்து - செல்வக் திருவெழுகூற்றிருக்கை , பெருந் தேவ 
கடுங்கோவாழியாதனைக் கபிலர்பாடி ஏறா பாணி , கோபப்பிரசாதம் , காரெட்டு , போற் 
யிரம் காணமும் 

காணமும் அவன் மலைமீதேறிக் றிக் கலிவெண்பா, திருமுருகாற்றுப் படை 
கண்டு கொடுத்தநாடும் பெற்றது . எட்டாம் திருக்கண்ணப்பர் திருமறம் , கல்லாடர் 
பத்து - தகெேசறிந்த பெருஞ்சேரலிரும் அருளிய திருக்கண்ணப்பர் திருமறம் , கபி 
பொறையை அரிசில்கிழார் பாடி ஒன்பது லதேவநாயனார் அருளிய மூத்தநாயனார் 
நூறாயிரம் காணம் பரிசில் பெற்றது . ஒன்ப இரட்டைமணி மாலை , சிவபெருமான் திரு 
தாம்பத்து - குடக்கோ இளஞ்சேரலிரும் இரட்டைமணிமாலை , சிவபெருமான் திரு 
பொறையைப் பெருங்குன்றூர்கிழார் பாடி வந்தாதி , பரணதேவநாயனார் அருளிய சிவ 
முப்பத்தீராயிரம் காணம் பெற்றது . இது , பெருமான் திருவந்தாதி , இளம் பெருமா 
புறப்பொருளிலக்கணத்திற்கு இலக்கிய னடிகள் அருளிய சிவபெருமான் திருமும் 
மாக அமைந்துள்ளது . சேரர் குலத்தா மணிக்கோவை , அதிராவடிகள் அருளிய 
ருடைய பெருமையை நன்றாக விளக்கும் . மூத்தபிள்ளையார் திருமும்மணிக்கோவை , 
ஒவ்வொரு சோர்மீது ஒவ்வொரு புலவர் பட்டினத்தடிகள் அருளிய கோயினான் 
பப்பத்துச் செய்யுளாகப் பாடிய ஏறு செ மணிமாலை , திருக்கழுமல மும்மணிக்கோ 
ய்யுட்களை யுடைமையின் இந் நூல் “ பதிற் வை , திருவிடைமருதூர் திருமும்மணிக் 
றுப்பத்து ” என்னப்பெற்றது . 

கோவை , திருவேகம்பமுடையார் திருவந் 
பதினெண்கணத்தவர் - அமரர் , சித்தர் , தாதி , திருவொற்றியூர் ஒருபாவொருபது , 
* அசுரர் , தைத்தியர் , கருடர் , கின்னரர் ,, நம்பியாண்டார் நம்பியருளிய திருநாரை 
நிருதர் , கிம்புருடர் , காந்தருவர் , இயக்கர் , 

யூர் 

விநாயகர் திருவிரட்டைமணிமாலை 
விஞ்சையர் , பூதர் , பசாசர், அந்தரர் , முனி கோயிற்றிருப்பண்ணியர் விருத்தம் , திரு 
வர் , உரகர் , ஆகாயவாசியர் , போகபூமியர் . தொண்டர் திருவந்தாதி, திருஞானசம் 
( பிங்கலம் .) 

பந்தர் திருவந்தாதி , திருஞான சம்பந்தர் 
பதினெண்கீழ்கணக்கு - 1 , நாலடியார் , 2 . திருச்சண்பை விருத்தம் , திருஞானசம்பந் 
நான்மணிக்கடிகை, 3. இன்னாநாற்பது , தர் திருமும்மணிக்கோவை , திருஞானசம் 
4. இனியவை நாற்பது , 5. கார்நாற்பது , பந்தர் திருவுலா, திருக்கலம்பகம் , திருத் 
6. களவழிகாற்பது , 7. ஐந்திணையைம் தொகை முதலிய பிரபந்தங்களின் திரட்சி , 
பது , 8. ஐந்திணையெழுபது , 9. திணை பதினொருதிசைகள் - 1 - வது எழுகிரகங்க 
மொழியைம்பது , 10. திணைமாலை நூற் ளுக்கும் விதித்த நக்ஷத்ரதிசைகள் , 2 -வது 
றைம்பது , 11. நூற்றைம்பது , 12. திருக் உற்பன்ன திசை , 3 -வது மிருத்யுதிசை , 
குறள் , 13. திரிகடுகம் , 14. ஆசாரக்கோ 4 - வது பிராண திசை, 5 - வது ஆதான 

திசை , 
வை , 15. பழமொழி , 16. சிறுபஞ்சமூலம் , 6 - வது வாமதிசை, 7 - வது உடுதிசை , 8 . 
17. முதுமொழிக்காஞ்சி , 18. ஏலாதி வது நிரியாண திசை, 9 வது மகாப்பிராண 
என்பனவாம் . இப்பதினெட்டில் திணை திசை , 10 - வது குளிகநிர்யாண திசை, 11 
யைப்பற்றிய நூல் ஒன்று இருத்தல் 

வேண் வது காலசக்ர திசை. 
டும் . அதன் பெயர் தெரியவில்லை . பதும கற்பம் - பிரமாவுக்குக் கூறிய ஆயுள் 
பதினொராந்திருமுறை - இது திருவாலவா முடியுங்காலம் . 
யுடையார் , சேரமான் பெருமாணாயனா பதுமகாரிகை இவள் பிரச்சோதனுடைய 
ருக்கு அருளிச்செய்த திருமுகப்பாசுரம . தேவிமார் பதினாயிரவருள் முதல்வி . வாச 
காரைக்காலம் மையார் அருளிய திருவாலங் வதத்தையின் நற்ய் . இவள் பெயர் 
காட்டு மூத்ததிருப்பதிகம் , திரு இரட்டை வடமொழி நூலொன்றில் ஸ்ரீமதி யென 
மணிமாலை , அற்புதத் திருவந்தாதி , ஐயடி வழங்கும் . ( பெ . கதை .) 
கள் காடவர்கோன் அருளிய க்ஷேத்திரத் பதுமகோமளை - விச்வகர்மன் பெண் , சூச 
திருவெண்பா , சேரமான் பெருமாணாயனார் பன்மன் தேவி , 
அருளிய பொன்வண்ணத்தந்தாதி , திரு பதுமசாஸு-மகதமாட்டிற்கு அருகிலுள்ள 
வாரூர் மும்மணிக்கோவை , திரு ஆதியுலா , ஒரு ஓடை . 


பதுமநாபன் 


1028 


பதுமாபதி 


பதுமநாபன் ஒரு விஷ்ணு பக்தன் , 2. பிரமதேவனுக்கு ஒரு பெயர் , 
இவனை பக்ஷிக்கவந்த பூதத்தை விஷ்ணு 3. சண்முகசேநா வீரருள் ஒருவன் . 
சக்கரம் கொன்றது . 

4. ஒரு அரசன் , இவன் தேவி லீலை , 
பதுமநிதி - தாமரைவடிவின தாகிய ஒருநிதி . இவன் ஒரு பிறப்பில் அரசனாயிருந்து மறு 
பாற்கடலில் தோன்றிய பொருள்களில் பிறப்பில் வேறு அரசனாகி மற்றொரு பிறப் 
ஒன்று 

பில் விரேதனாய் மற்றொரு பிறப்பில் வசி 
பதுமபாதாசாரியர் - சநந்தனாசாரியருக்கு ட்டனாயினான் . இவன் தேவி அருந்ததி 
ஒரு பெயர் . 

யாயினாள் . ( ஞானவாசிட்டம் .) 
பதுமபுராணம் இது மகாபுராணம் பதி 

அஷ்டமாநாகங்களில் ஒன்று . 
னெட்டனுள் ஒன்று , ( டுடு 000 ) கிரந்த பதுமாக்ஷன் - கௌசிகசென்னும் பாகவத 
முள்ளது . இது பிரமத்தோற்றம் . பூப்பிர ரையும் அவர் மாணாக்கரையும் ஆதரித்த 
தேசம் , சுவர்க்கவிசேஷம் , பாதல விசே வன் . 
ஷம் , மகா தீர்த்தஸ்நான மான்மியம் , நாரா பதுமாபதி - தருசக அரசன் தாயினுடைய 
யண மந்திரவிசேஷம் , முதலியவற்றையு சகோதரியின் மகள் , இவள் தந்தை காசி 
ணர்த்தும் . இதற்குப்பதுமம் எனவும் பெயர் . ராசன் , தாய் உதயையோடை , அபிமான 
பதுமவத்தன் - நளனது மந்திரி.. 

புத்திரியாகத் தருசகன் தாய் மிகப் பாரா 
பதுமயோனி 

ஒரு லோபிப்பிராமணன் , ட்டி வளர்த்துவந்தமையின் இவள் தருச 
இவனிடம் தேவதத்தன் எனும் வேதியன் கன் தங்கையென்று கூறப்படுவாள் , இராச 
வந்து என் வறுமையின் பொருட்டு உண கிரியத்தில் எழுநாள் நடந்த காமனுடைய 
வும் வேட்டியும் தருகவென் , நீ என்னிடம் விழாவில் வழிபடுதற்குக் காமன்கோட்டத் 
ஏவல் செய்யின் அவ்வகை தருவேன் என் திற்குச் சென்ற பொழுது அக்கோயிலின் 
றனன் , தேவதத்தன் உடன்பட்டு ஏவல் வாயிலில் வேற்றுவடிவங்கொண்டு மாணக 
செய்து வருகையில் ஓர்நாள் வேட்டிகேட் னென்னும் பெயருடன் நின்ற உதயண 
கக் கடையிலிருக்கிறது கொள்க என்ற னுக்கும் இவளுக்கும் நட்புண்டாகிக் காந் 
னன் . அதனால் தேவதத்தன் கோபித்து தருவ மணம் முதலில் நடைபெற்றது . 
நீ செல்வமிழந்து பலபிறவியடைந்து பிறகு அவளைத் தன் கன்னிமாடத்திற்கு 
வேதாளம் ஆகுக எனச்சபித்து நீங்கினன் . ஒருவரும் அறியா தபடி அழைத்துவந்து 
அவ்வாறே பதுமயோனி அத்தினம் இர பலநாள் வைத்திருந்தனள். பகைவர் தரு 
வில் கள்ள ரால்பொருள் இழந்து பலபிறவி சகனோடு போர் செய்தற்கு வந்தபோது 
யடைந்து வேதாள மாய் ஒரு மரத்திலிருக் உதயணன் புறத்தேயிருந்து வந்தவன் 
கக் காசிக்குச் சென்று தன் மனைவியுடன் போல வந்து தன்னை இன்னானென்று பல 
வரும் பிரகஸ்யோமன் தேவியைப் பிடித் ருந் தெரிந்து கொள்ளச் செய்து தோழர்க 
துக்கொண்டு அப்பிரகஸ்யோமன் மூன்று ளோடு சேர்ந்து அப்பகைவரை வென்ற 
நாள் பினாகினி நதியில் தீர்த்தஸ் நானஞ் னன் . அதனால் இவள் உதயணனுக்கு 
செய்த பலனைத்தரப் பெற்றுச் சுத்தனாய்த் மணஞ் செய்விக்கப்பட்டு இரண்டாம்பட் 
தெய்வ உருவடைந்தவன் . ( பெண்ணை நதி டத் தேவியாயினள் . உதயணன் வெற்றி 
புராணம் .) 

யடைந் தபின் பட்டத்தேவி கட்குரிய விரு 
பதுமாதன் - மேகபுர ராசகுமான் . 

த்தியையும் இவள் பெற்றவள் . கற்பிற் 
பதுமனார் -1 . வையையிலெறிந்த ஏடுகளில் சிறந்தவள் . பலகாலம் பிரிந்துவந்த வாசவ 
எதிர்ந்த ஏடுகளிலிருந்த வெண்பாக்களைத் தத்தையுடன் இருக்கும்படி தன் கணவனை 
திரட்டிய நாலடியார்க்குப் பால் இயல் வேண்டிய உத்தமி , அவனுடன் ஒரு கலத் 
அதிகாரம் வகுத்து உரை இயற்றிய தமிழா திலே அயின்றவள் , " வாசவதத்தையின் 
சிரியர் . 

கோபத்தைத் தீர்த்தற்கு நீ செல் ” என்று 
2. கடைச்சங்கமருவிய புலவருள் ஒரு உதயணன் அனுப்பும் பொழுது " என்செ 
வர் . இவர் நாலடியார்க்குப் பாலியல் யிர்காணாத தெய்வமாதலி னுயிர் தந்தருள் 
வகுத்தவரல்லர் . ( குறு - சு . ) 

என்றும் அவனாற் கூறப்பட்டவள் . இவள் 
பதுமன் - 1. பத்ம தடாகத்திருந்த ஒருசர்ப் வாசவதத்தை போன்ற தோற்ற முடைய 
பராசன் . பிருகுவென்னும் பிராமணனுக் வள் , சிறந்த குணத்தினள் , பிறருடைய 
குச் சூரியமண்டலப் பெருமை கூறியவன் , குற்றத்தைச் சிறிதும் அறியாதவள், 


பதமினி 


1025 


பத்திரகிரிராஜ 


னமே 


இனிய சொல்லை யுடையவள் , கல்வி கேள் சுதும்பு, நெய்த்தோலி , உடும்பு , சுறா, திரு 
விகளில் சிறந்தவள் , தன் மாற்றாளாகிய க்கை , காடை , கௌதாரி , ஊர்க்குருவி , 
வாசவதத்தைபாற் பொறாமை கொள்ளா வெள்ளாட்டுவற்றல் , குறவைக்கருவாடுக 
தவள் , அவளுக்கு அநுகூலத்தையே தேடு ளுமாம். ( தேரையர். ) 
பவள் . இராசனை , ஐராவதி , யாப்பியா பத்தியம் இது , வியாதிப்பட்டவன் மருந் 
யினி என்பவர்கள் இவளுடைய உயிர்த் துண்கையில் உண்ட மருந்தின் குணம் 
தோழியர்கள் . இவள் பெயர் பதுமாகன் கெடாமல் மருத்துவன் கூறியபடி உணவும் 
கை , பதுமாவதி யெனவும் வழங்கும் . மற்றையவுங் கொண்டிருத்தல் , 
( பெருங்கதை ) 

பத்தியன் 

கபந்தருஷியின் மாணாக்கன் , 
பதுமீனி வியனைக் காண்க . 
பதுழகம் - சீவகன் தோழரில் ஒருவன் . பத்திரகர்மன் - சுக்கிரன் புத்திரன் , 
பதுமை 1. ஸ்ரீ தத்தன் மனைவி , பத்திரகாளி - 1. காளிக்கு ஒரு பெயர் . 
2. சீவகன் மனைவியரில் ஒருத்தி . 

2 , பத்திரைக்கு ஒரு பெயர் , 
3. இவள் ஒரு தூதி . உதயணன் வெற் பத்திரகாளிபீடம் - சத்தி பீடங்களில் 
றிபெற்றுக் கௌசாம்பி நகரத்தில் வாசவ ஒன்று , 
தத்தையுடன் அரசாட்சி செய்துகொண் பத்திரகிரிராஜர் - இவர் பத்ரகிரி அரசர் , 
டிருக்கும் பொழுது அவளுடைய அன்பைப் இவர் அரசளிக்கையில் பட்டினத்தடிகள் 
பெறவேண்டி அவனுக்கும் , அவளுக்கும் அவ்வூர்க்காட்டுப் பிள்ளையார் கோவிலில் 
பல வேலைக்காரர்களுடன் அரும் பொருள் நிஷ்டை கூடியிருக்க இவ்வரசர் மாளி 
கள் பலவற்றை அனுப்பிய பிரச்சோதன கையில் திருடப்போம் கள்வர் எமக்குப் 
னால் சமாதானமாகப் பேசுதற்கு அவளி பொருள் அகப்படின் ஆபரணஞ் சாத்து 
டம் அனுப்பப்பட்டவள் . இவள் அவ் கிறோமென்றபடி கள்வர் பொருள் கொ 

உதயணனைப் பார்த்தபொழுது டு மீளுகையில் ஆபாணஞ் சாத்த அது 
பேசித் தன் தலைவன்மீது அவனுக்கிருந்த நிஷ்டை கூடியிருந்த பட்டினத்தடிகள் 
மனவருத்தத்தைப் போக்கினவன் . ( பெ - க . ) கழுத்தில் விழுந்தது . கழுத்தில் பூண்ட, 

4. ஒரு வேட்டுவச்சி , சிவபூசா நிவேத் முத்தாரத்துடன் வெளிவந்த பட்டினத் 
னஞ் செய்த சேட பரிகலபரிசத்தால் தடிகளைக் காவலர் கள்வனென்று அரச 
மறுமையில் நற்கதி யடைந்தவள். (சிவா . ) 

ரிடம் விட அரசர் அடிகளைக் கழுவிலேற் 
பத்தராய்ப்பணிவார் இவர்கள் தொகை றக் கட்டளையிட்டுத் தாமும் தொடர்ந்து 
யடியவர் . 

சிவதரிசனஞ் செய்தல் , கழுமரத்தை யடைந்தனர் . பட்டினத்தடி 
சிவகதைகேட்டல் , முதலியவைகளையே கள் சிவமூர்த்தியைத் தியானித்துக் கழு 
பொருளாகக்கொண்டு திருவாரூரில் புற் மரத்தை நோக்க மரம் பற்றியது . அரசர் 
றிடங்கொண்ட சிவபிரானிடத் தன்பு துணுக்குற்றுப் பணிந்து அடிமை பூண்டு 
பூண்டு முத்தியடைந்தவர் . ( பெரிய - பு . ) அடிகள் கட்டளைப்படி துறவு பூண்டு திரு 
பத்தர் - இவர் செட்டி வகுப்பினர் . லிங்க வாரூரடைந்து பிக்ஷை செய்து ஆசாரியருக் 
தாரிகள் , சில தட்டாரும் இந்தப் பட்டம் களித்துச் சிவயோகிக்கு எச்சில் அளித்த 
பெறுவர் . 

தால் நாயுருக்கொண்டு தம்மை யடைந்த 
பத்திபாலன் - 1. யாமல் காப்போரை மா நாய்க்கும் சிறிது அன்னம் அளித்து வந் 
ற்றி யமைக்கும் தொழில் மேற்கொண்ட தனர் . இவ்வகை இருக்கையில் சிவமூர்த்தி 
படைத்தலைவன் , ( சுக் - நீ . ) 

சித்தவுருக்கொண்டு பட்டினத்தடிகளிடம் 
2. ஐந்து அல்லது ஆறு காலாட்களுக் பிக்ஷைக்கு எழுந்தருள அடிகள் பத்திரகிரி 
குத் தலைவன் . ( சுக் - நீ . ) 

யான் சமுசாரி அவனிடம் செல்க என்ற 
பத்திய பதார்த்த வகை - பொன்னாங்காணி , படி அரசனிடம் எழுந்தருளிப் பட்டினத் 
சிறுகீரை, அன்றுருக்கிய பசுநெய் , சுண் தடிகள் திருவாய்மலர்ந்த சொற்களைக்கூறி 
டைக்காய்வற்றல் , கோவைக்காய்களின் 

யருளினர் . அரசர் இவ் வோடும் நாயுமல் 
வற்றல் , அவரை , முருங்கை , பனிப்பயறு , லவோ என்னைச் சமுசாரியாக்கினவென்று 
மாவடு , . அத்திப்பிஞ்சு, வாழைக்கச்சல் , ஒட்டை நாயின்மீது எறிந்தனர் . அந் நாய் 
ஏரிவாரால் , குறவை , ஆமை , மலங்கு , 

உயிர் நீங்கிக் காசிராசன் மகளாய்த் தம்மை 
கடற்குரவை , தேளி , அயிரை , சன்னை, யடைய , ஆசாரியரிடங்காட்டி அவர் அறுக் 


பத்திரசிரவசு 


1025 


பத்திரவகைகள் 


னுடன் 


கிரகத்தாற் சோதியில் கலந்தனர் . பின் பத்திரவகைகள் இவைகள் அரசாட்சிக 
னும் இவர் ராஜாவாயிருக்கையில் ( க ) ளில் காரியக்காரரால் எழுதப்படும் பத்தி 
விவாகஞ்செய்து , பிதாவாகிய கோவிந்த ரங்கள் . செயல்முறைப் பத்திரம் - இது 
சுவாமி , பிரமவீரியம் சூத்திரயோனியில் வரவு செலவை யெழுதுவது , வெற்றி பத் 
உற்பவித்ததால் நரகமென்று சொல்லக் திரம் - வாதி பிரதிவாதிகளின் தீர்மான 
கேட்டு அரசை விட்டுத் துறவடைந்து மெழுதியது, ஆஞ்ஞா பத்திரம் - நாடு காப் 
பட்டினத்தடிகளை அடைந்தவர் எனவும் பாளர் முதலியவர்க்குக் கட்டளைகொடுக்கும் 
கூறுவர் . 

பத்திரம், பிரஞ்ஞாபன பத்திரம் - பெரி 
பத்திரசிகவசு - பத்திராசுவ வருஷம் ஆண் 

யோர்க்கு வணக்கமாக அறிவிக்கும் பத்தி 
வன் . 

ரம் , சாசன பத்திரம் - அரசன் தன் முத் 
பத்திரசெயனன் - இருஷபனுக்குச் சயந்தி 

திரையோடு தன் ஆணைவழிநின்று எவலா 
யிடம் உதித்த குமரன் . 

ளர் ஏவல் செய்யக் கொடுப்பது , பிரசா 

தன பத்திரம் - அரசன் ஒருவன் செய்த 
பத்திரசேனன் - 1 , கண்ணனுடன் விளை 

வேலையினானாதல் வீரச்செயல் முதலியவற் 
யாடிய கோபால குமான் . 

மாலு மகிழ்ந்து அவனுக்களித்த நில முதலி 
2. ( சங் . ) மகிஷ்மான் குமரன் மகிஷ்மந் 

யவற்றைக் குறிப்பிடும் பத்திரம் . போக 
தன் , இவன் குமார் துற்ம தன் , தனகன் , 

பத்திரம் - ஒருவனுக்கு இப்பொருளை அனு 
3. இக்ஷவாகு வம்சத்தரசன் . பகையா 

பவித்துக்கொள் என எழுதிக் கொடுத்தது . 
சரைச் சிவபூசாபலத்தால் வென்றவன் . 

கரத பத்திரம் - இவனுக்கு இவ்வளவு வரி 
4. தருமன் தந்தை , காச்மீரத்தரசன் . 

யென எழுதிக் கொடுத்தது . உபாயன பத் 
பத்திரசோழன் - இவன் கல்யாணசோழன் திரம் - கையுறையாக 

கொடுக்கப்படும் 
மகன் . இவன் ( எ 0 ) வருஷம் அரசாண்டு பொருளைப் பற்றியது . புருடாவதிக பத்தி 
சிவாக்னையால் சிவபதமடைந்தவன் . இவ ரம் - இப்பொருள் இவனன்றி யிருவர் 
சோழவம்சம் அற்றுப்போய் 

மூவர் மக்களால் அநுபவிக்கற்பாலது என 
விட்டது . இச்சோழர்கள் கலியுகத்தில் எழுதித்தந்தது . காலாவதிக பத்திரம் 
( ககருசு ) வருஷம் ஆண்டார்கள் . 

இன்ன பொருளை இவ்வளவுகால மிவர்கள் 
பத்திரபாகு - வசுதேவருக்குப் பௌரவியி அநுபவிக்கலாமென யெழுதித்தருவதாம் . 
டம் உதித்தகுமான் , இவனுக்குப் பத்தி பாக பத்திரம் - உடன் பிறந்தார் முதலி 
ரன் எனவும் பெயர் . 

யோர் மனவொற்றுமையுடன் குடும்பப் 
பத்திரமாது குரோதவசையின் குமரி , பொருளைக் கூறிட்டுக்கொள்ளும் பத்திரம் , 
பத்திரமித்திரன் - பத்மஷண்டம் எனும் நக தான பத்திரம் - நில முதலியவற்றைச் சத் 
ரத்து வைசியன் , இவன் தன்னாடு விட்டன் தியமாக இடையூறின்றி நன்கொடையாக 
னிய நாடு சென்று செல்வமடைந்து சிம்ம உதவி யெழுதியது . கிரய பத்திரம் 
புரமடைந்து அந்நகரத்துக் குடிபுக எண் இல்ல முதலியவற்றை அவற்றிற்கு தக்க 
ணித் தன் பொருளை சிம்மசேநராஜனது விலை பெற்று உரியவன் எழுதித் தருவது 
மந்திரியாகிய சத்தியகோஷனிடம் ஒப்பு சாதி பத்திரம் - பொருளையீடுகாட்டியெழு 
வித்துத் தன்னாடு சென்று திரும்பி வந்து தியது . சத்தியலேகியம் - ஊரார் ஒருங்கு 
கேட்க மந்திரி மறுத்துத் துன்புறுத்த அர கூடியொற்றுமைப் பொருட்டு எழுதுவது . 
சனும் வணிகன் புலம்பலைக் கேளாதிருக்க சம்விற்பத்திரம் - அரசர்கள் தம்முள் பகை , 
அரசன் தேவியாகிய இராமதத்தைச் சூதி மையின்றி அரசியல் தருமங்களைக் காத்தற் 
னால் மந்திரியிடமிருந்த செல்வத்தை வாங் கெழுதிக் கொள்வது . கடன் பத்திரம் - 
கித்தந்து சத்தியகோஷனைச் சிக்ஷத்தனள் . வட்டி தருவதாகப் பொருள் பெற்றுக் 
பின் 

பத்திரமித்திரன் வரதர்மரிடமும் கொண்டு சாக்ஷிகளுடன் எழுதிக்கொள் 
தேசம் பெற்று நன்மை பெற்றனன். வது . சுத்தி பத்திரம் - ஒருவனைப் பற்றிய 
இவன் மறுஜன்மத்தில் இராமதத்தையிடம் பழி ஆதாரமின்மையால் விலக்கப்பட்டுழி 
சிம்மசந்திரனாகிப் பிறந்தான் . இவனது சாக்ஷிகளுடன் எழுதுவது . சாமயிக பத்தி 
முதற் பிறப்பு பத்திரமித்திரன் இரண்டா ரம் - வர்த்தகர் தங்கள் பொருள்களைதொ 
வது சிம்மசந்திரன் , பின் அஹமித்திரன் , ழிற் பொருட்டு ஒன்று கூடிச் சேர்த்து 
பின் சக்ராயு தன் . 

அதன் பொருட்டு எழுதிக் கொள்வது , 


129 


ஆதரவடம் 


1026 


சம்மதி பத்திரம் - வாதி பிரதிவாதிகள் நீதி பத்திராக்கன் - வசுதேவருக்கக் தேவகியி 
மன்றத்தவர் முதலிய அதிகாரிகளால் எழு டம் உதித்தகுமரன் . 
தப்படாமல் தாங்களே சம்மதித்து எழுதிக் பத்திராங்கி காசிபர் பௌத்ரி , சுரதை 
கொள்ளும் பத்திரம் . மங்கல பத்திரம் யின் பெண் , மரங்களையும் கொடிகளையம் 
க்ஷேமபத்திரம் எனவும் பெயர் . திரு , மங்க பெற்றவள் . 
லம், எனுஞ் சொற்களுடன் தலைவனையும் 2. ( சூ ) குவலயாசுவன் குமான் . 
பணியாளனையும் அவன் தொழிலையும் , பத்திராசுவ வருஷம் மேருமலைக்குக் 
அடிமையின் வணக்கத்தையும் , தலைவனது கீழ்ப்புறத்தில் பத்திராசுவனால் ஆளப் 
வாழ்த்தையும் , குறிப்பிட்டு தலைவனும் அடி 

பட்ட பூமி , 
மையும் எழுதிக்கொள்வது . அபியோக பத்திராசுவன் - 1. அக்னியித்திரனுக்குப் 
பத்திரம் - ஒருவன் தனக்குச்செய்த தீங் பூர்வசித்தியிடம் உதித்தகுமான் . இவன் 
கை விளக்கமாகத் தெரிவிப்பது . இதற் தேவிபத்திரை, 
குப்பாஷாபத்திரம் எனவும் பெயர் . ஆயவிய பத்திராதன் - 1. பிருகத்கர்ணன் தந்தை . 
பத்திரம் - வரவு செலவு எச்சங்களை அறி சம்பன் போன் . 
விப்பது . பத்திரம் - இராஜகீயம் , லௌகீகம் 2. பரதன் குமரன் . 
என இருவகை, இன்னும் தன்கையாலெ பத்திராதேவி -1 , குபேரன் மனைவி . 
ழுதப்படுவன, பிறர்கையாலெழுதப்பவென 2. வசுதேவர் மனைவி , 
என இரண்டு வகைப்படும் . அவை சான்று பத்திராபதி - இஃது ஒரு பெண்யானை , 
டையன , சான்றில்லன என இரண்டு பிரச்சோ தனனுக்குரியது , மிக்கவேக 
வகைப்படும் . இலௌகீக பத்திரம்- பாகம் , முடையது ; ஒப்பற்றது ; ஊர்ந்து செல் 
தானம் , விலைகொண்டுவிற்றல் , விலைகொ லும்படி உதயணனுக்குப் பிரச்சோ தனனாற் 
டுத்துக் கொள்ளல் , பெறுதல் , தொழில் கொடுக்கப்பட்டது : நீர் விழவில் இதன் 
நடத்தல் , கடன் என ( எ) வகைப்படும் . மேலே தான் வாசவதத்தையை ஏற்றிக் 
இராஜகீய பத்திரம் - கட்டளையிடுதல் , கொண்டு உதயணன் தன் நகர் சென் றனன் . 
அறிவித்தல் , தீர்மானித்தல் , என ( க )) 

செல்லுகையில் காலகூடமென்னும் வியா 
வகைப்படும் . ( சுக் - 15.) 

தியால் இடையே இது வீழ்ந்து இறந்து 
பத்திரவடம் கைலாச பர்வதத்திலுள்ள 

விட்டது . கோசாம்பிநகரத்தை அடைந்து 
ஒரு ஆலவிருக்ஷம் . ( பார - வனபர்வம் ) . 

வாழ்ந்துகொண் டிருக்கையில் உதயணன் 
பத்திரவதி பரிட்சித்தின் தேவி . புத்தி 

இதன் ஞாபகார்த்தமாக இது வீழ்ந்த இடத் 
ரன் ஜனமேஜயன் . 

திலும் கோசம்பியிலும் , கோயில் சமைத்து 

அவற்றில் இதன் வடிவங்களையமைப்பித்து 
பத்திரவேகை - சந்திராபீடனது தாம்பூல 

நித்தியபூசை முதலியவற்றை நடத்திவரும் 
கரங்கத்தை தாங்குபவள் . 

படி செய்வித்த தன்றி இதன் பெயரால் அன் 
பத்திரன் - 1 . 

1. சுக்கிரன் குமரன் . அசுர னசத்திரமும் , தண்ணீர் பந்தர் முதலியன 
புரோகி தன் . 

வும் அமைப்பித்தனன் . இப்பெயர் பத்திரா 
2. யஞ்ஞமூர்த்திக்குத் தக்ஷணையிடம் வதியெனவும் வழங்கும் , பத்திராபதி யென் 
உதித்தகுமரன் . 

னும் தெய்வப்பெண் குபேரன் சாபத் 
3. அரக்கனிடஞ் சென்ற 

தால் இந்த யானையாகப் பிறந்து இறந்த 
இராமமூர்த்தி வைத்து இல்வாழ்க்கை பின்பு பழைய உருவத்தை யடைந்தாளெ 
நடத்துகிறானெனக் கூறியவன் . 

ன்று ஒரு வாலாறு காணப்படுகின்றது . 
4. சண்முக சேநாவீரன் . 

இறக்கும் பொழுது உதயணன் தனக்குச் 
5. பத்திரபாகுக்கு ஒரு பெயர் .. 

செய்த மந்திரோபதேசத்தை நினைத்து 
6. விசுவசேநனைக் காண்க . 

பத்திராபதி யென்பவள் அவனுக்குச் சந் 
7. ஒரு அரசன் . சிவபெருமானிடம் ததி உண்டாக வேண்டுமென்று குபேரன் 
துவஜம் பெற்று அக்கொடியினை நாட்டி முதலியவர்களிடத்தில் வரம்பெற்று அத 
அன்னமிட்டு வருகையில் வெவேதியர் னாற் கருப்பவதியாயிருந்த வாசவதத்தை 
ஒருவர் உண்ண அத்துவசம் விழக்கண்டு யின் மயற்கையைத் தீர்க்கும் பொருட்டு 
சிவபெருமான் சொற்படி உயர்ந்தோரைத் ஒரு தச்சனாக வந்து விமானமொன்றைச் 
தெரிந்துகொண்டவன் . 

செய்வித்து அதில் அவளையும் , உதயணன் 


சீதையை 


பத்திராயு 


1027 


பத்மநாபவேதியர் 


கதை . 


முதலியவர்களையும் ஏற்றிச் சென்று காட்ட 3. சிவஞாய தானத்து அமருஞ் சத்தி . 
வேண்டிய இடங்களைக்காட்டி அவர்களுக்கு 4. கோசலராசன் பெண் , குமான் கேசி . 
மகிழ்ச்சியளித்து விடைபெற்றுத் தன்னி வசுதேவன் பாரி . 
டம் சென்றனள் . ( பெ - கதை .) 

5. வீரபத்திரர் தேவி , 
பத்திராயு இவன் ஒழுக்கங்கெட்ட பிரா 6. கேகயன் பெண் , 
மணச் சிறுவன் , சிவயோ யொருவரை 7. உச்சத்தியின் தேவி . சோமன் மகள் , 
யுபசரித்ததால் மறுபிறப்பில் சந்திராங் வருணனால் அபகரிக்கப்பட்டவள் . ( பார் 
கதன் என்னும் அரசன் குமாரனாகப் பிறந்து தம் - அது. ) 
தாயின் சக்களத்திகளால் , கருப்பத்திருக் 8. குபேரன் தேவி . ( பரா - ஆதி . ) 
கையில் 

விஷமூட்டப்பெற்றுத் தாயுங் 9. இவள் ஒரு தெய்வமங்கை , குபோ 
குமரனும் நீங்கா கோயினராய்க் காட்டில் னுக்குப் பலவகைப் பணி புரிந்தொழுகும் 
விடப்பட்டனர் . இப்படியிருக்க முன் எண்பது நாடக மகளிருள் ஒருத்தி , ( பெ 
இந்த இராசகுமாரன் பிராமணச் சிறுவனா 
யிருக்கையில் வந்த சிவயோகி தோன்றி 10. திதிகளைக் காண்க , 
விபூதி கொடுத்து இருவரையும் நிர்மல பத்திரைபீடம் - சத்திபீடங்களில் ஒன்று , 
தேகிகளாக்கினர் . இவ்வகையிருக்கையில் பத்தியம் இன்ன நோய்க்கு இன்ன ஆகா 
அயல் நாட்டரசர் சந்திராங்கதனை வென்று ரம் ஆகும் இன்ன ஆகாவென வைத்திய 
தேர்க்காலிற்கட்டிச் செல்வதை யுணர்ந்து நூலில் கூறியவண்ணம் உணவாதிகளைக் 
பத்திராயு , அரசனை மீட்டுத் தாயிடம்வரப் கொள்வது , 
பகையரசர் இவனுக்குப் பெண்ணினைக் பத்தினிக்கடவுள் - கண்ணகியின் சிறப்புப் 
கொடுத்துத் தகப்பனிடஞ் சேர்த்தனர். பெயர் , (சிலப்பதிகாரம் ) . 
சிவபத்திமானாயிருக்கும் பத்திராயு வேட் பத்தினியர் கண்ணகி , திரௌபதி, சாவி 
டைக்கு வருகையில் உமாமகேசர் பிரா 

த்ரி , அகலிகை , சீதை , நளாயினி முதலிய 
மண உருக்கொண்டுவரப் புலி யொன்று 

வர்கள் . 
அந்தப் பிராமண தம்பதிகளைத் துரத்தியது . பத்துப்பாட்டு இது பத்து நூல்க விடல் 
தம்பதிகள் இருவரும் அரசனிடம் அபய கிய தமிழ் நூல் . சங்க மருவியது . இதி 
மடைந்தும் , புலி பிராமணன் மனைவியைப் லடங்கியவை திருமுருகாற்றுப் படை, 
பிடித்துக்கொண்டு குகைக்குட் செல்லப் பொருநராற்றுப் படை , சிறுபாணாற்றுப் 
பிராமணன் அரசனை நோக்கி நீ அம்புட படை , பெரும்பாணாற்றுப்படை, முல்லைப் 
னிருந்ததை யெண்ணி உன்னையடைந்தும் பாட்டு , மதுரைக்காஞ்சி . நெடுநல்வாடை 
காவாததால் உன்னைச் சபிக்கிறேன் . அல் குறிஞ்சிப்பாட்டு , பட்டினப்பாலை , மலைபடு 
லாவிடின் உன் மனைவியை யெனக்குக் கடாம் . 
கொடு வென்றனர் . அரசன் பழிக்கஞ்சி பத்துவகை நூற்குற்றம் நூற்குற்றம் 
மனைவியைக் - கொடுத்துத் தான் தீப்புக காண்க. 
இருக்கையில் சிவமூர்த்தி தரிசனந்தந்து பத்மகிரி - பௌத்தர் இருக்கை . இவ்விட 
பிராமணராகவந்த தம்பதிகள் நாங்களே , மிருந்த பௌத்தர்களை இராமா நுசர் செயி 
துரத்திய புலி மாயையாகும் ; உன தன்பை த்தனர் என்பர் . 
வெளியிடவந்தோம் என்று அவனுக்குவே பத்மசாலியர் - இவர்கள் வடுகு பேசும் 
ண்டிய வரங்கள் பிரசாதித்து மறைந் தனர் . நெய்யக்காரர்கள் , இவர்கள் சென்னை 
பத்திராவதி அத்தினபுரத்திற்கு ஐந்து ராஜதானி முழுதும் வியாபித்திருக்கின்ற 
காதத்திலுள்ள நகரம் . 

னர் . இவர்கள் பாவனருஷியைத் தங்கள் 
பத்திராள் - மூன்றா மன்வந்தரத்துத் தேவர் கோத்ர முதல்வனாகக் கொண்டவர்கள் . 
கள் , 

இவர்களில் சிலர் வைணவர் , சிலர் சைவர் , 
பத்திரை, --1.மேருதேவியின் பெண் , பத் சிலர் இலிங்க தாரிகள் . 
திராசுவன் பாரி . 

பத்மநாபவேதியர் - ஒரு பாகவதர் , காசியில் 
2. சுதகீர்த்தியின் குமரி , கேகயகாட்டுச் செல்வ நிறைந்தோனாகிய ஓர் வணிகன் 
சந்தர்த்தனன் தங்கை ; கிருஷ்ணனை மணந் ஐந்து பிள்ளைகளுடன் கூடிய தன் மனைவி 
தனள் . இவள் குமரர் அதலன் , சங்கர யுடன் வாழ்கின்ற நாளில் குட்ட நோயால் 
சித்தன் முதலிய பதின்மர் . 

வருந்தி வெகுகாலம் துன்புற்றுப் பல நல்ல 


பத்மநாபன் 


1038 


பத்மினி 


யடைய 


தாமங்களைச் செய்தும் நோய் குறையாமல் , 
தன் சுற்றத்தவரை நோக்கி என்னைக் கல் 
கையில் விடுகவென்னச் சுற்றத்தோர் , அவ 
னைக்கொண்டு கங்கைக்கரையை 
ஆங்குப் பலர்கூடி யிருக்கையில் அக் கூட் 
டத்தைக் கண்ட பத்மநாப வேதியர் இது 
என்ன கூட்டமென்று கேட்க ஓர் வணி 
கன் தர்மஞ்செய்வோன் குட்ட நோயால் 
வருந்துற்றுக் கங்கையில் விழவந்தனன் 
என்றனர் . அதனைக்கேட்ட பத்மநாபவேதி 
யர் அவனிடஞ் சென்று தேகத்தின் அரு 
மைகூறி அவனுக்குத் தாரகமந்திரம் உப 
தேசித்தனர் . அதனால் வணிகன் நோய் 
தீர்ந்து அவர் திருவடியில் வீழ்ந்து பத்ம 
நாபவேதியர்க்கு அருள் செய்த கபீரிடத் 
திற்போய்ப் பத்மநாப வேதியாது புகழை 
எடுத்துரைத்தனன் . 
பத்மநாபன் 

விஷ்ணு . 
பத்மப்பிரபர் - இவர் ஆறாவது சைந் தீர்த் 
தங்கார் . இக்ஷவாகு வம்சத்தவர் , பட்டணம் 
கௌசாம்பி . தந்தை தரணன் . தாய் சுசி 
தமை . இவர் ஜகநம் கார்த்திகைமாசம் கிருஷ் 
ணபக்ஷம் திரயோதசி சித்திரை நக்ஷத் 
திரம் , உன்ன தம் (உடு ) வில் , பத்மராக 
வர்ணம் , ஆயுஷ்யம் (10 ) நூறாயிரம் , 
வச்ரசமரர் முதலாக ( 550 ) கண தார் . 
பத்மயூகம் - கௌரவரால் வகுக்கப்பட்ட 
கூத்திரயூகம் . இதை அபிமன்யு உடைத் 
தான் . ( பா - துரோ.) 
பத்மன் - ஒரு நாகன் . கோமதி தீரத்தில் 
நைமிசவனத்திலுள்ள நாகச்சுனையிலுள்ள 
வன் . இவனைக் கண்டு தரும விசாரஞ் 
செய்ய தர்மாரண்யன் எனும் ஒரு வேதியர் 
சென்று நாகன் சூரியாதத்தை வகிக்கப் 
போயிருக்கிறார் என்னக் காத்திருந்து வந்த 
பின் நாகன் சூரியனுடைய கதையினையும் 
சூர்யாந்தர்யாமியின் ஸ்வரூபத்தையுங் 
கூறக் கேட்டுக் களித்தனர் . ( பார -சாந்தி . ) 
பத்மாவதி - 1. விச்வபூர்த்தியாண்ட நகரம், 
விந்தமலைக் கருகிலுள்ளது . 

2. லக்ஷ்மியின் அவதாரமாய் நதியுரு 
வானவள் , துலசியைக் காண்க 
பத்மினி - சித்தூர் அரசனாகிய லஷ்மண 
சிங்கின் மாமன் பீமசிங்கின் தேவி . இவள் 
அழகிற் சிறந்தவள் . இவளது அழகைக் 
கேள்விப்பட்ட பட்டாணி அரசனாகிய 
அல்லாவு தீன் எனும் மகம்மதிய அரசன் 
ஒரு பெருஞ் சேனையைத் திரட்டிக்கொ 
ண்டு சித்தூரை பலகாள் முற்றுகை யிட் 


டான் . இரசபுதார் சித்தூரைப் பலநாள் 
காத்தனர். பின் அல்லாவு தீன் பத்மினி 
யைத் தன்னிடம் ஒப்புவித்தால் முற்றுகை 
விடுவதாகக் கூறினன் . அது மறுக்கப் 
பட்டது . அவ்வாறில்லாவிடினும் ஒருமுறை 
பார்க்கவாவது விடுங்களென்றான் . அதுவும் 
மறுக்கப்பட்டது. அதுவுமறுக்கப்படக் 
கண்ணாடிகளைக் கொண்டு பிரதி பிம்பமா 
வது காட்டப்படின் போதும் எனவே இக் 
கொள்கைக் கிசைந்தனர் . அல்லாவு தீன் 
தன் காவலரைக் கோட்டைக்கு வெளியே 
நிறுத்திக் கோட்டைக்குள் நுழைந்தான் . 
அல்லாவு தீனை மரியாதையுடன் அழைத் 
துச் சென்றனர் . இராஜ புத்திரர்கள் 
வாக்கை நிறைவேற்றினர் . அல்லாவுதீன் 
திரும்புகையில் அவனை வழிவிட பீம்சிங் 
கும் உடன் சென்றான் . பீம்சிங் கோட் 
டைக்கப்புரஞ் செல்ல , மறைந்திருந்த 
டாணிய காவலர் பீம்சிங்கை சிறையிட்ட 
னர் . 

அல்லாவு தீன் பீம்சிங்குக்கு பதில் 
பத்னியைத் தரின் சிறை நீக்கப்படும் என் 
றான் . பத்மினி தன் மானங் காக்க ஏற் 
பாடு செய்துகொண்டு அல்லாவுதீனிடம் 
போகத் தீர்மானித்தாள் . அப்போது இவ 
ளுடைய மாமனாகிய கோராவும் , மருமக 
னாகிய படாலும் ஒரு யோசனை சொன்னார் . 
கள் , போர்க்களத்தை விட்டுச் சேனைகள் 
தங்களிடங்களுக்குச் செல்ல வேண்டும் 
என்றும் , அவளுடைய அந்தஸ்துக்குத்தக்க 
படி தோழிமார்கள் பலர் சூழ்ந்துவரவும் 
பந்தோபஸ்து செய்து வைக்கும்படி சொ 
ல்லி யனுப்பினர் . அவ்வாறே முகம்மதி 
பன் இசைந்தான் . குறித்த தினத்தில் 
ஆயுதபாணியாகிய சிறந்த போர் வீரர்களை 
உட்காருவித்த ( 700 ) பல்லக்குகளும் அப் 
பல்லக்குகளைச்சுமக்க போர்வீரர் அவ்வாறு 
பெயராக உருமாற்றி முகம்மதியனிருக்கும் 
இடத்தில் மறைவுடனிருக்கின் றனர் . பத் 
மினி பீம்சிங்கைப் பார்த்து வருவதற்கு 
அரை மணி காலம் கொடுக்கப்பட்டது . 
முகம்மதிய அரசன் காலதாமதம் குறிப்ப 
தற்கு முன் வேடதாரிகள் தங்கள் போர்க் 
கோலத்துடன் வெளிப்பட்டதால் உண் 
டான கிளர்ச்சியில் பீம்சிங் சிறையினின்று 
தப்பி அருகில் ஆயத்தமாயிருந்த குதிரைமே 
லேறிக் கோட்டை யடைந்தனன் , இதில் 
இரச புத்திரர்களுக்கும் மகம்மதியருக்கும் 
நடந்த யுத்தத்தில் பல ரசபுத்ர வீரர் மாண் 
டனர் . 

கோசாவும் மரண மடைந்தான் . 


பத்ரமதி 


IUES 


பாதும் , பாவையும் 


னர் . 


இவன் மனைவியும் தீப் புகுந்தனள் , இக் யாரோ யாசிக்கிறா னென்று எண்ணித் 
காலத்திற்குப் பிறகு லக்ஷ்மணசிங் பட்ட தமது கப்பலில் இருந்த சரக்குகளிற் சிறந் 
மடைந்தான் . இவன் காலத்தில் அல்லாவு தவைகளைத் தந்தனர் . இவ்வகை இரண்டு 
தீன் பெருஞ் சேனையுடன் சித்தூரைத் மூன்று முதலாக ஆயிரங்காரங்கள் தனித் 
தாக்கினான் . லஷ்மணசிங்கவர்களை யெதி தனி ஒவ்வொரு கரங்களுக்குங் கப்பலில் 
ர்த்து தன் கிராம தேவியின் சொற்படி இருந்த சரக்குகளை யெடுத்துக் கொடுத் 
( 12 ) புத்திரர்களையும் யுத்தத்தில் இழந் துக் கடைசி கரத்திற்குக் கொடுக்கச் சா 
தான் . அதில் அஜேஸிங் ஒடி யொளித் க்கு இல்லாமையால் தாமே அக்காத்தில் 
தான் . இதில் சித்தூரிலிருந்த பல இராச புகுந்தனர் . ஆதிசேடன் மகிழ்ந்து இவ் 
பத்தினிகளும் பத்மினியும் பூமிக்குள் வெ ரைச் சுமந்து சென்று தன்ன கரத்தில் இருத் 
ட்டப்பட்டிருந்த தீ நிறைந்த குழிகளில் தித் தமது குமரியை இவருக்குத் திரு 
விழுந்து மானத்தைக் காத்துக்கொண்ட மணஞ் செய்வித்துப் பன்னிரண்டு வருடம் 

இவ்வாறு செய்த தார்த்தாரியன் நாகலோகத்தில் வைத்திருந்தனன் . 
தான் சித்தூரை நாசஞ்செய்து தான் ஜெயி ரது சுற்றத்தார் இவர் கடலில் இறந்தன 
த்த சிற்றரசனாகிய மால்தேவனிடம் ஒப்பு ரென்று எண்ணி இவர்க்குக் கர்மாதிகள் 
வித்துத் தன் நகரம் சென்றான் . இந்த செய்விக்கத் துணிந்தனர் . இதனையறிந்த 
லஷ்மணசிங்கிற்கு ஆர்சிங் என மற்றொரு சேடன் பந்தனுக்கு வேண்டிய உபசாரத் 
குமாரன் உண்டு. 

துடன் மரியாதை முதலிய செய்வித்துப் 
பத்ரமதி காசிபர் பெண் , ஐராவதத்தைப் பல நாகரத்தின்ங்களும் , பொத்திக்கொண் 
பெற்றாள் என்பர் . 

டால் இளமைமாருத பொன் வஸ்திரமும் , 
பத்ரம் - வடக்கில் பூமியைத் தாங்கி நிற்கும் 

உண்டால் நீடுவாழச் செய்வதாகிய கரு 

நெல்லிக்கனி யொன்றுந் தந்து அனுப் 
திக்கு யானைகளில் ஒன்று . ( இரா . பால . ) 

பினன் . பந்தன் தனது பட்டணம் வந்த 
பத்ரை உசத்தியரைக் காண்க . 

தும் அரசனைக் கண்டு தான் கொண்டுவந்த 
பநசன் - ஒரு வானாவீரன் . சங்கனென் 

நெல்லிக்கனியில் ஒரு பாதியைக் கொடு 
னும் அரக்கனைக் கொன்றவன் . 

த்து இருக்கையில் ஒளவை இவன் மீது அக் 
பநந்தன் - நபாகனைக் காண்க . வத்சந்திரன் தாதியும் 5 வமணி மாலையையும் பாடிவந் 
குமரன் . 

தனள் . பந்தன் அரசனுக்குக் கொடுத்து 
பநம்பரனர் - அகத்தியாது மாணாக்கர் பன் மிகுந்தபாதி நெல்லிக்கனியையும் பொன் 
னிருவரில் ஒருவர் . இவர் பனம்பாரமென் வஸ்திரத்தையும் ஒளவைக்குக் கொடுத்துக் 
னும் ஊரிற் பிறந்ததால் இப்பெயர் பெற் களிப்புற்று இருந்தனன் 
றனர் . இவர் தம்பெயரால் இலக்கணஞ் பந்தாட்டு - இது , பலவிதமாகிய பந்துகளைச் 
செய்தனர் என்பர் . அதிற் சில சூத்திரங் செய்கை வேறுபாட்டால் ஒருவர், இருவர், 
கள் தவிர நூல் அரிதாயிற்று . இவர் தொல் மூவர் பலர் சேர்ந்து விளையாடும் விளை 
காப்பியத்திற்குப் பாயிரங் கூறினர் . 

யாட்டு , இது , தற்காலம் நம் நாட்டில் இறக் 
பந்தகன் - கத்ரு குமரர்களில் ஒருவன் . 

இப்போது மேனாட்டாரதைக் கொ 
நாகன் 

ண்டாடுகிறார்கள் . குதிரை மீதிருந்தும் 
பந்தனந்தாத - பந்தெனென்னும் வணிகன் ஆடுவர் . 
மீது ஔவையாராற் பாடப்பட்ட வெண் பந்து - ( சூ . ) வேகவான் குமார் . 
பாமாலை . 

பந்தும் , பாவையும் - முற்காலத்தரசர்கள் 
பந்தன் - 1. திரணபிந்துக்குத் தந்தை ,. தம் அரண்மனை வாயிலில் வலியறியா 

2. இவர் காவிரிப்பூம்பட்டினத்து வணி தெதிர்க்கும் அரசாது ஆண்மையினை யழி 
கா . இவர் வர்த்தகஞ் செய்தற் பொருட் த்து மகளிரொ டொப்பநோக்கி அவர் 
இக் கப்பலிற் சரக்குகளை யேற்றிக் கப்பலை கொண்டு விளையாடுவதற்குப் பந்தும்பாவை 
நடுக்கடலிற் செலுத்தச் செய்து பிரயா யும் தருதல் ஒருதலையெனத் தெரிவிக்கப் 
ணப்பட்டுப் போகையில் ஆதிசேடன் இவ பந்தும் பாவையினையும் தூங்க விடுதல் 
ரிடம் விருப்புற்றுக் கடலினுள்ளிடத்திரு மரபென்ப . இதனை " வரிப்புனை பந்தொடு 
ந்து ஒருகரத்தை இவரது கப்பலுக்கெதி பாவை தூங்க" என்னும் திருமுருகாற்றுப் 
ரில் நீட்டினன் . செட்டியார் நம்மை படையானறிக 


பப்பரவாயணி 


1080 


பயமுறுத்துஞ் செடி 


ஒரு ரிஷி 


பப்பாவாயணி விஸ்வாமித்திர புத்தி பப்புருமாலி 
என் . ( பா - அது . ) 

பப்புருவாகனன் - 1. அருச்சுனனுக்கும் 
பப்பா - இவன் சூரியவம்சத்து நாக தீ தன் பாண்டி நாட்டரசன் குமரியாகிய சித்தி 
குமரன் . இவன் தந்தை மலைநாட்டரசர்க ராங்கதைக்கும் பிறந்தவன். உலூபியால் 
ளால் கொல்லப்பட்ட பொழுது இவனைச் தந்தையுடன் யுத்தஞ்செய்யத் தூண்டப் 
சில பிராமணர்கள் வளர்த்தனர் . இவன் பட்டு அருச்சுநனுடன் பெரும் போரிட்டு 
இளமையில் மாடு மேய்த்து கொண்டிருக் மூர்ச்சிக்கச்செய்து தந்தையென் றறிந்து 
கையில் அருகிருந்த சோளங்கிராஜ புரத்து வாசுகி கொடுத்த நாகரத்தினத்தால் உயிர்ப் 
ராஜகன்னிகை அக்காட்டிற்குள் ஊஞ்ச பித்தவன் . இவன் முத்துக் கதிபதி , யாத 
லாட வந்தனள் , வந்தவள் ஊஞ்சற்கயிறு வர் சமுத்திர ஸ்நானத்திற்குப் போய் , ஒரு 
கொண்டுவர மறந்து மாடுமேய்க்கும் பப் வருக்கொருவர் சண்டையிட் டிறந்தகாலத் 
பாவை ஒரு கயிறு கேட்டனள் , பப்பா துத் தனித்த கிருஷ்ணன் இவனை நோக 
முன்பு ஒரு விவாக விளையாட்டுக்குடன் கித் தமது மனைவியரைத் துவாரகையில் 
படின் தான் கயிறு கொடுப்பதாகக் கூறி விட்டுவரக் கட்டளையிட்டனன் . அக்கட் 
னன் . அவ்வாறே அக்கன்னிகைகள் பப் டளை யேற்ற இவன் அப்பெண்களை யழை 
பாவைமணமகனாகவைத்து ராஜபுத்திரியை த்துச் செல்கையில் செண்பை யெடுத்துச் 
மணமகளாக்கி விவாகச் சடங்கை முடித் சுழற்றிவந்த வேடன் அடிக்க இறந்தவன் . 
தனர் . இவ்விளையாட்டு , வினையாக முடிந் 2. மகோதயநாட்டரசன் . இவன் ஒரு 
தது . சிலநாள் சென்றபின் சோளங்கிராஜ முறை வேட்டைக்குச் சென்று ஒரு மானை 
புத்ரத்தலைவன் தன்மகளின் விவாகத்தைப் யெய்ய அது அடியுண்டு அக்காட்டைத் 
பற்றி புரோகிதரை யோசிக்கையில் அவ தாண்டிச் சென்றது . பின்தொடர்ந்த அர 
ளுக்கு முன்னமே விவாகம் முடிந்திருக்க சன் , அங்கு ஒரு பிரே தஜன்மத்தைக்கண்டு 
வேண்டுமெனக் கூறத்திடுக்கிட்டு உண்மை அதன் பிறப்புக்கேட்டு அதனிடம் மணி 
யறிந்தனன் . பப்பா தனக்கு என்ன நேரி பெற்று அப்பிரேதத்திற்குக் கர்மஞ்செய்து 
டுமோ வெனப்பயந்து அருகிருந்த பலே பிரே தசன்மத்தை நீக்கினவன் . பிரேதம் 
வன் , தேவன் எனு மலைநாட்டாசாகளை முற்பிறப்பில் தேவன் எனும் வணிகன் . 
நட்பு கொண்டு அந்த ராஜபுத்திரியையே பம்பரம் இது ஒரு சிறுமரத்துண்டால் 
மணங் கொண்டான் . பின் இவன் சித் குடம் போன்று முனையில் கூரிய ஆணி 
தூர் அரசன் பிரமராஜ வம்சத்தவனென்று பதித்த கருவி . இது சிறுவர் விளையாட் 
அவனுடன் நட்பு கொண்டான் . அவன் இக்கருவி . இதில் கயிறு சுற்றிப் பூமியில் 
இவனை பெரிய ஜாகீர் தாராக்கினான் , இத எறிய இது பம் என்ற ஓசையுடன் தன்னைச் 
ஒல் மற்ற சாகீர்தாரர்கள் பொறாமை சுற்றுவது . இந்த விளையாட்டில் பலவகை 
கொண்டு சித்தூர் அரசன்மீது சத்துரு ஒரு 

உண்டு . 

இவ் வகை விளாம்பழத்திலும் 
வன் எதிர்த்தகாலத்து உதவி செய்ய மறுத் 

பம்பரம் செய்வதுண்டு, இது கண்களுக் 
தனர் . இதனால் பப்பா ஒருவனுமே போர்க் குச் சுழற்சியின் வேகத்தைக் காட்டுவது . 
களம் சென்று எதிரிகளைத் தாக்கினன் . பம்பைக்காரன் - தொழிலால் வந்த சாதி . 
இதனால் மற்ற சாகீர் தாரர்களும் பணிந்து இவன் பூஜாரிக்கு உடனிருந்து பம்பை 
பப்பாவையே சித்தூருக்கு அரசனாக்கினர் . யடிப்பவன் . 
இவனே கி . பி . ( 713 ) இல் சித்தூரைத் பம்பை - 1. கிட்கிந்தைக்கருகில் தண்டக 
தாக்கிய முகம்மதபின் காசிமைத் தோற் வனத்திலுள்ள மடு . 
கச் செய்தவன் . 

2. ஓர் தவப்பெண் . 
பப்பு - 1. ( சங் .) திரியு குமரன் . இவன் 3. A branch of the river Thungabha 
புத்திரன் சேது . 

dra . It rises in the Rishyamukha 
2. தேவவிர தன் குமரன் . 

mountain which is 8 miles from the 
3. துருஹ்யன் குமரன் . 

Anagandi hills . இராமர் தங்கிய இடம் . 
4. சாத்வ தன் பேரன் . 

பயழறுத்துஞ் செடி ( The frightening 
5. விதர்ப்பன் பேரன் . 

Plant ) அமெரிக்காவின் அகன்ற வெளிக 
6. ஒரு இருடி , 

ளில் உண்டாகும் ஒருவகைச் செடி , காய் 
ப்ருதன் -வஸுதேவன குமரன் . 

முற்றிச் சிதறி விழுகையில் கிலுகிலுஎனும் 


பயிரைக் கெடுக்கும் பூச்சிகள் 


1081 


பரசராமா 


சத்தம் உண்டாகிறது . அதைக் கேட்கும் தேசம் கோசலைநாடு , இலாடம் , வங்காளம் 
ஊரார் கிலுகிலுப்பை பாம்பெனத் திடுக் முதலிய தேசங்களை வென்று இந் நாட்டா 
கிட்டு ஓட்டம் பிடிப்பராம் . 

சர்களாகிய இந்திராதன் , கோவிந்தசந்தி 
பயிரைக் கெடுக்கும் பூச்சிகள் - நாவைப் ரன் , இரணஞரன் , மகிபாலன் முதலியவர் 
பூச்சி , கருவண்டு , புழுக்கள் , பட்டாம் களை வென்று மகிபாலன் தலையில் கங்கா 

கம்பளிப்பூச்சி , வெட்டுக்கிளி, தீர்த்தங்கொணர்வித்தா னென்பர். பின் 
அந்து , சிட்டு , எலி .) 

கப்பற்படை கொண்டு நக்கவாரி தீவுகளை 
பயன் - 1. தருமன் குமான் . 

வென்று 

கடாரத்துறையாகிய மாப்பப் 
2. காலகன்னியை மணந்தவன் . இவ பாளயத்திலிறங்கி அந் நாட்டரசனாகிய 
னுக்கு யவனேசுரன் எனவும் பெயர் . சங்கிராம விஜயோத்துங்கனை வென்றான் 
பயாபதி பிராசாபதியெனும் ஒரு சைடு இவன் தன் தங்கை குந் தலவையின் கணவ 
ராசன் . 

னாகிய விமலாதித்தனை வென்று அவனாட் 
பயிரவமுனிவர் - ஒரு இருடி , இவர் தவத் டிலுள்ள மஹேந்திர பர்வதத்தில் புலிக் 
தில் இருக்கையில் பரிட்சித்து இவர் கழுத் கொடி நாட்டினான் . இவன் கல்வியில் 
தில்செத்த பாம்பினையெடுத்துச் சுற்றினன். விருப்புள்ளவன் , இவன் தன் பெயராகிய 
பயிரவர் - பிரமன் தனக்குச் சிவமூர்த்தி கங்கைகொண்ட சோழனென்பதைக் குறி 
யைப்போல் ஐந்து சிரம் உண்டெனச் யாகக் கொண்டு கங்கைகொண்ட சோழீச் 
செருக்கடைந்த காலத்தில் அவனிடஞ் வரம் எனும் தலம் ஏற்படுத்தினான் . இவ் 
சென்று அவனுடைய நடுச்சிரத்தைக் கிள் வரசனுக்குப் பின் வந்த சோழர் பலர் இதை 
ளிய சிவா அவசரம் . 

ராஜதானியாகக் கொண்டனர் . இக்கங்கை 
பயிலவழனிவர் - ஒரு இருடி . உதங்கருக்கு கொண்ட சோழபுரமே கருவூர்த்தேவரால் 
ஆசிரியர் . வியாசர் மாணாக்கர் . இருக்கு திருவிசைப்பாவில் பாடப்பட்டது. ஸ்ரீமந் 
வேதி , இவர் தம் குமரியை உதங்கருக்குக் நாதமுனிகள் இவ்வூரில் தான் பரமபதம் 
கொடுத்தனர் . இவர் குமார் வேத்தருமர் . அடைந்தனர் , 
பயை - எதியென்பவன் தேவி , 

பாசிராமர் - 1. பிருகுவம்சத்திற் பிறந்த 
பயோவிரதம் - பங்குனிமாதம் சுக்கிலபக்ஷ சமதக்னி முநிவர்க்கு இரேணுகையிடம் 
பிரதமை முதல் பன்னிரண்டு நாள்கள் பிறந்த குமார் . இவர் விஷ்ணுவின் அம்சர் 
அநுட்டிக்கும் விரதம் . இது பிரமதேவனால் வதாரம் . இவர் க்ஷத்திரியநாசஞ் செய்யும் 
காசிபருக்கு உபதேசிக்கப்பட்டுக் காசிய படி யெண்ணிச் சிவமூர்த்தியை நோக்கித் 
ரால் அதிதிக்கு உபதேசிக்கப்பட்டது . தவம்புரிந்தனர் . சிவமூர்த்தி புலையர் உருக் 
பயோஷ்ணி விதர்ப்பநாட்டில் விந்திய கொண்டு இவர் இருக்குமிடம்வர இரா 
பர்வதத்தருகில் பிரவகிக்கும் நதி . இதை மர் கோபித்து யுத்தஞ் செய்தனர். கடை 
தபதியென்பர். 

சியில் புலையர் உருக்கொண்ட சிவமூர்த்தி , 
பாகாலன் - மற்ற மதத்தவர்களை வென்ற வேதியர் வருந்தும்படி யுருட்ட வேதியர் 

தால் திருமங்கையாழ்வாருக்கு வந்த பெயர் மனக்கவலையடைந்து துதிக்கையில் சிவ 
பரகேசரி ராஜேந்திர சோழ தேவன் மூர்த்தி தரிசனந் தந்து பரசு கொடுத்து 
இவன் இராஜராஜன் குமான் . இவனுக்கு இன்று முதல் உனக்குப் பாசிராமன் எனப் 
பூர்வதேசமும் , கங்கையும் , கடாரமும் பெயருண்டாகவென்று திருவாய் மலர்ந்து 
கொண்ட இராஜேந்திரனெனவும் பெயர் . மறைந்தனர் . அது முதல் இப்பெயர் இவ 
இவனுக்கு மதுராந்தகன் , உத்தமசோழன் , ருக்காயிற்று . 
விக்ரம சோழன் , பண்டிதசோழன் , முடி 2. இராமமூர்த்தி மிதிலையில் வில்மூரி 
கொண்டசோழன் எனப் பல பெயர்கள் த்து ஜானகியைத் திருமணம்புரிந்து மீளு 
உண்டு . இவன் கி . பி . ( 1012 ) முடிசூட் கையில் , வழியில் எதிர்த்துத் தம்மிட மிரு 
டப் பெற்றான் . இவன் மைசூர் நாட்டு , ந்தவில்லை வளைக்கச்செய்து தமது . தவ 
இடைதுறைநாடு , வனவாசி , கொற்றிப் த்தை அவ்வில்லிற் பூட்டிய அம்பிற்கு 
பாக்கை , மண்ணைக்கடகம் , ஈழம் , மலை இலக்காக்கித் தவத்தை யிழந்தவர் . 
நாடு முதலிய வென்று மேலைச்சாளுக்கிய 3. கர்ணனுக்குத் தாம் சிவமூர்த்தியிடங் 
அரசனாகிய ஜயசிங்கன் 2 -ஐ , உச்சங்கி துர் கற்ற வில்வித்தையைக் கற்பித்து அவன் 
க்கத்தில் தாக்கினான் . பின்னும் ஒட்டா தன்னைப் பிராமணனென்று கூறி வஞ்சித் 


பரதிரர்மர் 


1082 


பரஞ்சோதியார் 


னன் 


தமையால் சமயத்தில் அவ்வித்தை பலியா 11. இவர் க்ஷத்ரிய நாசஞ் செய்து 
திருக்கச் சாபமளித்தவர் . 

யயாதிபதனமெனும் க்ஷேத்திரத்தில்நடந்த 
4. அம்பையென்னும் காசிராசன் பெண் யாகத்தில் பராவசு சொல்லால் பிரதர்த்த 
பொருட்டு மாணாக்கராகிய பீஷ்மரிடம் முதலிய க்ஷத்ரியர்களை நாசஞ்செய்து 
யுத்தம்புரிந்து தோற்றவர் . 

பூமியை கச்யபருக்குத் தானஞ் செய்தார் . 
5. கார்த்தவீரியனைக் கொன்ற தோஷத் கச்யபர் க்ஷத்ரியரைக் காக்க வேண்டித் 
தால் தந்தை சொற்படி ஒருவருஷம் தீர்த்த தானம் வாங்கிய பூமியில் இருத்தல் கூடாது 
யாத்திரை சென்றவர் . 

தென்கரை செல்கவெனச் சென்றவர் . 
6. தந்தை சொற்படி தாயைக் கொன்று சமுத்திரராஜன் இவருக்குப் பயந்து சூர்ப் 
மீண்டும் தந்தையால் தமயன்மார் தபோ பாகார மெனும் ஒரு தேசம் நியமித்துத் 
தனராகவும், தாய் கற்புக்கெடாது உயிர் தந்தான் . ( பார - அது . ) 
பெறவும் வரம் பெற்றவர் . கார்த்தவீரிய 12. சிவசூலத்தால் கார்த்திவீர்யனைச் 
னைக் கொன்றதால் , இவர் இல்லாத சம செயித்தவர் . இவர் தன் சகோதாரை 
யங்கண்டு கார்த்தவீரியன் குமரர் , ஜமதக் வதைத்ததால் துக்கமடைந்து சிவபூசை 
னியைக் கொன்றனர் . இதைக் கண்டு 

செய்து நல்வரங்களையும் மரணமிலாமை 
இரேணுகைவர அவளையும் எதிர்க்க அவள் 

யையும் கோடாலியையும் பெற்றார். 
இருபத்தொரு அடியுண்டு தன் குமான் ( பாரதம் அநுசானிகபர்வம் ). 
வருமளவும் உயிர் தாங்கியிருந்தனள் . கும பாசிவன் - உன் மனாதீதத்தில் யோகிய 
என்வர நடந்தது கூறியி றந்தனள் . கும ரால் தரிசிக்கப்படும் சிவமூர்த்தி ; சக்தி 
ரன் இறந்த தாய் தந்தையர்க்குக் கருமஞ் 

மனோன்மனி. 
செய்கையில் ஐந்தாம் நாள் இரவில் தன்மீது 

பாசு - ஒரு அரக்கன் , இவன் பிராமண 
ஒருபுலி பாய்ந்தது போற் கனாக் கண்டு 

வேடங்கொண்டு சாகல்ய முனிவரிடம் அதி 
" அம்மா , அம்மா " என்று அலறினன் , 

தியாகச் சென்று அன்னம் வேண்ட அவர் 
இரேணுகை தன்னைக் குமரன் அழைக் 

இவனது கபடமறிந்து முற்பிறப்புணர்த்த 
கிறானென்று அதுவரையில் தனக்குக் கும் 
ரன் செய்த கருமத்தால் ஏற்பட்டிருந்த 

அவரைத் துதித்துச் சென்றவன் . ( பிரம்ம 
தலையுடன் வெளிப்பட்டுப் பார்க்கப் பாசி 

புராணம் ) . 
ராமர் இதனைக்கண்டு தத்தாத்திரேயருக்கு 

பாசுராம சதுர்வேதி மங்கலம் - செல்லி 
அறிவிக்க முனிவர் கர்மம் பூர்த்தியாகு 

நகர் . ( திருவிளையாடல் ) . 
முன் அழைத்ததால் இவ்வகையாயிற்று பாஞ்சோதிழனிவர் - 1. சத்தியஞான தரிச 
எனக் கர்மத்தைப் பூர்த்தி செய்வித்தனர் . 

நிகள் மாணாக்கர். மெய்கண்ட தேவர்க்கு 
தாய் உயிர்பெற்றுத் தலைமாத்திரமாய்த் ஆசிரியர் . 
தெய்வமாயினள் . தந்தை சத்திய உலக 2. இவர் சோழநாட்டு வேதாரண்யத்த 
மடைந்தனர் . 

வர் . சைவவேளாளர் . ( வேதாரண்ய புரா 
7. இனி வரப்போகிற மன்வந்தரத்தில் ணம் . ) இவர் அதிவீர ராமபாண்டியன் 
சப்தருஷிகளில் ஒருவராகப் போகிறவர் . காலத்து மதுரையிலிருந்த புலவர் திலகர், 
மகேந்திரபர்வதத்தில் இருக்கிறார் . இவர் இவர் சைவவேளாளர் , இவர் நிரம்ப அழ 
சிரஞ்சீவிகளில் ஒருவர் . 

கியர் காலத்தவர் என்பர் . இவர் செய்த 
8. தாய் இருபத்தொரு அம்புபட்டு இரு 

நூல்கள் திருவிளையாடற் புராணம் , மது 
பத்தொருமுறை தன்னைக்கண்டு மார்பில் ரைப் பதிற்றுப் பத்தந்தாதி முதலியவை . 
அறைந்து கொண்டதால் இருபத்தொரு இவர் சாலிவாகனசகம் ( கசங O ) க்குமேல் 
தலைமுறை அரசர்களை நாசஞ்செய்த இரத் இருந்ததாகத் தெரிகிறது . (திருவிளை .) 
தம் பெருகிச் சமந்த பஞ்சகமென்னும் பாஞ்சோதியார் - 1. இவர் , மதுரையுலா, 
பெயரால் ஐந்து மடுக்களாயின . 

சிதம்பரபுராணம் இயற்றிய திருமலைநாத 
9. இவர் அரசரை நாசஞ்செயது அப ருக்குப் புத்திரர் . மெய்கண்டார் சந்தானத் 
பூமிகளை யெல்லாம் காசிபருக்குத் தானஞ் தின ராய்க் கச்சிப்பதியி லிருந்தவரும் தம 
செய்தனர் . 

க்கு ஞானாசாரியருமாகிய தத்வஞான பிர 
10. காந்தனென்னும் சோழனிடம் காசமுனிவர் ஆணைப்படி சிதம்பரப்பாட்டி 
போரிட வந்து அவன் ஒளிக்கச்சென்றவர் . யல் செய்தவர் . 


பாணர் 


1088 


பாணர் 


2. சிறுத்தொண்டருக்குப் பிள்ளைத் 
திருநாமம் . 
பாணர் - 1. இவர் கடைச்சங்கப் புலவருள் 
ஒருவர் . கபிலரோடு நட்புடையாா யிருக் 
தவர் . சோழன் உருவப்பஃறேரிளஞ்சென் 
னியைப் புகழ்ந்து பாடியவர் . புறம் ( 4 ) . 
நெடுஞ்சேரலாதனும் பெருவிறற்கிள்ளி 
யும் போர் புரிந்து மடிந்த தனையும் போர்க் 
களத்தின் அழிவையும் நோக்கி இரங்கிக் 
கூறினார் . புறம் ( 63 ) . வையாவிக்கோப் 
பெரும் பேகனைப் பாணாற்றுப்படையும் 
இயன்மொழியும் பாடி உவப்பித்தருளினார் . 
புறம் ( 141 , 142 ) . அவனால் நீக்கப்பட்ட 
கண்ணகி யென்பாளை மீட்டும் அவன் 
அழைத்துக்கொள்ளும்படி பாடியருளினார் . 
புறம் ( 144,145 ) . மகட்பாற் காஞ்சியென் 
னுந் துறை பலரினும் பலபடப் புனைந்து 
பாடியுள்ளார் புறம் ( 336 , 341 ) . அம்மகட் 
பாற் காஞ்சியின் கட் குட்டுவனையும் அல 
னது முசிறியையும் புகழ்ந்து பாடினார் . 
புறம் ( 343). “ வாய்மொழித் தழும்பனூ 
னூரன்ன " எனத் தழும்பனையும் அவனது 
உனூரையும் பாராட்டிக் கூறுவராயினர் . 
புறம் (348). தித்தனையும் அவனது உறை 
யூரையுங் கூறியுள்ளார் . புறம் ( 352 ) . சேர 
மான் கடலோட்டியவேல் கெழுகுட்டுவனை 
எர்க்கள உருவகம் பாடிப் பரிசில்வேட்ட 
னர் . புறம் ( 369 ) . (சிலப்பதிகாரத்திற் 
கூறப்படும் செங்குட்டுவனிவனே) . இச் 
செங்குட்டுவனைப் பதிற்றுப்பத்து ஐந்தாம் 
பத்துப்பாடி அவன் கொடுத்த வரிசை எல் 
லாம் பெற்று மீள்வாராயினார் . அகத்திலும் 
இவரால் அச் செங்குட்டுவன் புகழ்ந்து 
பாடப் பெற்றான் , அகம் ( 396 ) . வள்ள 
லாகிய வல்விலோரியைப் புகழ்ந்து கூறு 
வாராயினர் . நற்றிணை ( 6 ) . கொல்லிமலையி 
லமைந்த கொல்லிப்பாவையின் தோற்ற 
மும் அதனியல்பும் ஆங்காங்கு உவமை 
முகத்தால் கூறியுள்ளார் . நற் . ( 201 ) குறு , 
( 89 ) அகம் (62, 208 ) . கொண்கானத்து 
( கொங்கணம் - மலையாளம் ஜில்லா) முன் 
பிருந்த நன்னன் என்னுஞ் சிற்றரசனது 
கொடை முதலியனவும் அவனது கொடுஞ் 
செயல்களும் அவனொடு சேரமான் போர் 
செய்ததும் , சேரன் சேனாதிபதி ஆஅய் 
எயினனை நன்னன் சேனாபதி மிஞிவி என் 
பான் கொன்றதும் பிறவும் , நன்னனது 
பாழியில் பொருள் சேமித்துக் காவலோம் 
பியதும் , இவரே விரித்துக் கூறுகின்றார் . 

130 


நற் , ( 265 , 270 ) . குறு , ( 73 , 292 ) . அகம் 
152 , 181 , 208 , 258 , 356 , 396 ). சோல 
னது தொண்டியைப் புகழ்ந்தது . - குறு , 
( 128 ) . சேந்தனது உறையூர் காவிரி அழிசி 
யின் ஆர்க்காடு , இவற்றைப் பாராட்டிக் 
கூறியது . குறு , ( 258) . அஃதை தந்தை 
யைப் பாராட்டியது . குறு . ( 298 ) . விச்சி 
யர்கோன்போரும் குறும்பூரார் ஆரவாரிப் 
புங் கூறியது . குறு . ( 328 ) . தித்தனது 
உறையூருங் காவிரியும் மத்தியின் கழாருங் 
கூறியது . அகம் ( 6 ) . வெளியன் தித்த 
னது கானலம் பெருந்துறையும் பிண்டன் 
தோல்வியும் நள்ளியின் சோலைச் சிறப்பும் 
ஆஅய்கானத்துச் சிறப்புங் கூறியது . அகம் 
( 152 ) . அதகனது வேங்கை மலையைப் புக 
ழ்ந்து கூறியது . அகம் ( 162 ) . மணல்வா 
யில் உறத்தூறைப்பாடியது . அகம் ( 262 ) . 
போர் என்னு மூரிலுள்ள சோழர் சேனா 
பதி பழையனைப் புகழ்ந்தது . அகம் (186 ), 
ஆஅய் அண்டிரனது பொதிய மலையைப் 
புகழ்ந்தது . அகம் ( 198 ) . மற்றும் இவர் 
சோழன் கரிகாற் பெருவளத்தான் மகள் 
ஆதிமந்தி யென்பாள் தன் காதலனை யிழ 
ந்து புலம்பிய கதையை விரித்துஞ் சுருக்கி 
யும் உவமமாக்கியும் பல இடங்களில் கூறு 
கின்றார் . அகம் ( 135 , 222 , 126 , 236 , 
376 , 396 ) . திருவழுந்தூர்த திதியனும் 
அன்னிகுடி அன்னியும் பொரு . கதையை 
விளக்கிப் பல இடங்களிலும் உவமிக்கிறார் . 
அகம் ( 196 , 262) . அதிகமான் நெடுமா 
னஞ்சி திருக்கோவலூரை வென் 
பாராட்டிக் கூறினார் . அகம் ( 372 ) . அங்க 
பாடியதனை 

எடுத்துக் காட்டிப் 
" பரணன் பாடினன் மற்கொல் என 
ஒளவையாராற் புகழ்ந்து பாடப் பெற்றார் . 
புறம் ( 99 ) . இவர் பாடிய பாடல்களொ 
வொன்றினும் யாரையேனும் புகழாமலும் , 
அக்காலத்து நிகழ்ந்த கதைகளினொன்றைப் 
புகுத்தாமலும் பாடுவதில்லை . இன்னும் 
வாகைப்போரிற் பாண்டியன் , அதிகன் , 
கொங்கர் , சோசோழ பாண்டியர் , வேளிர் , 
சேரலன் , சேனாபதிகணையன் இவரெல் 
லாம் நம்புலவர் பாடலால் நிலைபெற்று 
விளங்குகிறார்கள் . அகம் ( 202 ) ல் மாதரை 
இவர் வருணித்திருப்பது வியக்கத்தக்கது . 
இவர் பாடியனவாக நற்றிணையில் பன்னி 
ரண்டு ( 6 , 100 , 201 , 247 , 260 , 265, 
270 , 280 , 300 , 310 , 350 , 356 ) பாடல் 
களும் , குறுந்தொகையில் பதினைந்தும், 


மதனைப் 


னம் 


ராவ் 


பரதகண்டம் 


1084 


பாதமுனிவர் - வகை 


இன்றன . 


பதிற்றுப்பத்தில் பத்தும் , அகத்தில் முப் பிறந்த சிங்கச்சுவண மென்னும் பொன் 
பத்திரண்டும் , புறத்தில் பன்னிரண்டும் , னில் எட்டிலக்கம் நன்கொடையாக உதய 
திருவள்ளுவமாலையி லொன்று மாக எண் ணனால் அளிக்கப்பெற்றவன் . (பெ - கதை .) 
பத்திரண்டு பாடல்கள் கிடைத்து இருக் பாதசேநாபதியம் ஆதிவாயிலார் செய்த 

ஒரு தமிழ் நூல் , 
2. கடைச்சங்கப் புலவருள் ஒருவர் . பாதசேநாபதியார் இவர் பாத நூலா 
இவர் செய்த நூல் சிவபெருமான் திரு அந் 

சிரியர் . 
தாதி . 

பாதழனிவர் செய்த பாதநாட்டிய வகை 
3. இவர் சங்கப்புலவருள் ஒருவர் . எட் அப்பா தங்கள் 108 - இன் பெயர் மாத்திரம் , 
டுத் தொகையுள் ஒன்றாகிய பதிற்றுப்பத் மைசூர் கவர்ன்மெண்டார் அச்சிட்ட பரத 
தில் ஐந்தாம்பத்துப்பாடிக் கோச்செங் சாஸ்திரம் ( vol - I)-இன்படி எழுதப்பட் 
குட்டுவனிடம் மலைநாட்டிலுள்ள உம்பற் டன , 1. தாலபுஷ்பம் , 2 , வர்திதம் . 3. வலி 
காட்டுவாரியையும் அவன் மகன் குட்டுவன் தோருகம் , 4. அபவித்தம் . 5. ஸமனகம் 
சோலையும் பரிசிலாகப் பெற்றவர் . இவர் 6. வீனம் . 7. ஸ்வஸ்திகரேசிதம் . 8. மண் 
சோழன் உருவப்பஃறேர் இளஞ்சேட்செ டலவஸ்திகம் . 9. நிகுட்டகம் . 10. அர்த்த 
ன்னி , சேரமான்குடக்கோ நெடுஞ்சொலா நிகுட்டகம் . 11. கடிச்சின்னம் . 12 அர்த்த 
தன் , சோழன் வேற்பஃறடக்கை பெருநற் ரேசி தகம் . 13. வக்ஷஸ்வஸ்திகம் , 14. உன் 
கிள்ளி , வையாவிக்கோப் பெரும்பேகன் , மத்தம் , 15. ஸ்வஸ்திகம் . 16. புருஷ்டஸ் 
சேரமான் கடலோட்டிய வேல்கெழு குட் 

வஸ்திகம் . 17. திக்ஸ்வஸ்திகம் , 18. அலா 
டுவன் முதலியவரைப் பாடியதாகத் தெரி தகம் . 19. கடிஸமம் . 20. ஆக்ஷிப்தரேசி 
கிறது . திருவள்ளுவமாலையிலுள்ள " மா தம் . 21. விக்ஷிப்தாக்ஷிப்தகம் , 22. அர்த்த 
லுங்குறளாய் எனும் வெண்பா செய்ததா ஸ்வஸ்திகம் . 23. அஞ்சிதம் . 24. புஜங்க 
கத் தெரி தலின் உக்கிரப்பெருவழுதியா கத்ராவி தம் . 25. ஊர்த்வஜாநு 26. நிகு 
ரும் அம்மாலையை இயற்றிய மற்றப் புல ஞ்சிதம் , 27 , மத்தள்ளி. 28. அர்த்தமத் 
வர்களும் இருந்த காலத்தவர் என்று எண் தள்ளி . 29. ரேசகநிகுட்டிதம் . 30. பாதா 
ணப்படுவர் . கபிலருடைய அருந்துணைவர் , பவித்திகம் 31. வலிதம் , 32. தூர்ணிதம . 
அதிகமானெடுமானஞ்சி , கோவலூர்த் தலை 33. லாலி தம் . 34. தண்டபக்ஷம் . 35 புஜ 
வனை வென்று அவ்வூரைக் கைக்கொண் ங்கத்ரஸ்தரேசிதம் . 36. நூபுரம் . 37. வை 
டமை இவராற் கூறப்பட்டுள்ளது . எட்டுத் சாகரேசிதம் , 38. ப்ரமாகம் . 39. சதுரம் , 
தொகையில் ( அஉ ) செய்யுட்கள் இவர் 40. புஜங்காஞ்சிதம் 41. தண்டரேசிதம் . 
பாடினவாகத் தெரிகிறது. சிவபெருமான் 42. விருச்சிக்குட்டிதம் . 43. கடிப்ராந்தம் . 
றிருவந்தாதி இயற்றிய பாணரும் இவராக 44. லதாவிருச்சிகம் 45. சித்ரம் . 46. விரு 
இருக்கலாம் என்பது சில அறிவாளிகளின் ச்சிகரேசிதம் . 47. விருச்சிகம். 48. வியம் 
நோக்கம் . ( பதிற்றுப்பத்து .) 

சிதம் . 49. பார்க்வங்குட்டகம் , 50. லலாட 
4. சுதேசப் பழங்குடிகளில் ஒரு வகுப் திலசம் , 51. திராந்தகம் , 52 , குஞ்சிதம் 
பினர் . இவர்கள் கல்வியிலும் , ஆடல் 53. சக்ரமண்டலம் . 54. உரோமண்டலி 
பாடல்களிலும் வல்லவராயிருந்ததுபற்றித் கம் . 55. ஆக்ஷிப்தம் . 56. தலாவிலாவி தம் . 
தமிழ் நாட்டரசர்களால் மதிக்கப்பெற்று 57. அர்கலம் . 58. விக்ஷிப்தம் . 59. ஆவர் 
இருந்தனர் . இவர்கள் ஒரு மூங்கிற்கோல் தம் , 60. டோலாபாதம் . 61. நிவிருத்தம் . 
கைக்கொண்டிருப்பர். 

62. விநிவிருத்தம் , 63. பார்ச்வ காந்தம் . 
பாதகண்டம் -- பாதனால் ஆளப்பட்ட பூமி , 64. நிசும்பிதம் . 65. வித்யுத்பிராந்தம் 
இஃது அரசிலையருவாய் மகாகண்டமாகிய 66. அதிக்ராந்தம் . 67. விவர்த்திதகம் . 

ஆசிய கண்டத்திற்குத் தெற்கில் இருப்பது . 68 , கஜக்ரீடிதம் . 69. தலஸம்ஸ்போடிதம் . 
பாதகள் - பிரச்சோதனனுடைய மந்திரிகள் 70. கருடபுலு தகம் . 71. கண்டசூசி . 
பதினாயிரவருள் ஒருவன் . சாலங்காய 72. பரிவிருத்தம் . 

73. பார்ச்வஜாநு. 
னுக்கு அடுத்தபடி யென்னும் பெருமை 74 , கிருத்ராவலீனகம் . 75. ஸம்ந்தம் . 
வாய்ந்தவன் ; சிறந்த நூற்பொருள்களை 76. ஸூசி . 77. அர்த்தசூசி . 78. சூசி 
அறிந்தவன் . உதயணன்பால் மிக்க அன் வித்தம் . 79. அபக்ராந்தம் . 80. மயூரலலி 
புடையவன் . ஜராபதம் என்னும் மலையிற் தம் . 81. ஸர்பிதம் . 82. தண்டபாதம் , 


பரதம் 


1035 


பரதும் 


83. ஹரிணப்லுதம் , 84. பிரேங்கோலி தம் . 
85 , நி தம்பம் . 86. ஸ்கலிதம் . 87. கரி 
ஹஸ் தகம் . 88. பிரஸர்பிதகம் . 89. சிம்ம 
விக்ரீடிதம் 90. சிம்மாகர்ஷிதகம் , 91. உத் 
ருத்தம் . 92 , உபஸ்ருதம் . 93. தலஸங் 
கட்டிதம் , 94. ஜந்தம் . 95. அவஹித்தம் . 
36. நிவேசம் . 97. ஏலகாக்ரீடிதம் . 98 . 
ஊருத்ருத்தம் , 99. மலஸ்கலி தகம் . 100 . 
விஷ்ணுக்ராந்தம் . 101. ஸம்பிராந்தம் . 
102. விஷ்கம்பம் . 103 , உத்தட்டிதம் , 
104 , விருஷபக்ரீடிதம் . 105. லோலி தம் . 
106. நாகாபஸர்பிதம் , 107. சகடாஸ்யம் . 
108. கங்காவதரணம் , 
பாதம் - இது , பாவ ராக தாளமென்னும் 
மூன்றின் முதலெழுத்துக்களைத் திரட்டி 
யிட்ட பெயராம் . இம் மூன்றெழுத்துக்க 
ளும் பிரணவ விகாரமெனவும் , இவற்றிற் 
குப் பிரமன் முதலிய மும்மூர்த்திகளும் 
அதிதேவதைகள் எனவும் கூறுவர் . இப் 
பாதம் பாவராக தாளவகையால் மூன்று 
வி தப்படும் . அந்தப்பாவம் கரவகையால் 
நாற்பத்தொன்றும் , சிரவகையாற் பத்தும் 
பதவகையாற் பத்தும் , நேத்திரவகையால் 
எழும் , இரசவகையால் ஒன்பதும் , சரவ 
கையால் ஆறுமாம் . அக்கரவகை , ஒற்றை 
க்கை , இரட்டைக்கை என இருவகைப்ப 
டும் , ஒற்றைக்கையினை - வகுக்குமிடத்தில் 
பதாகை , திரிபதாகை , பிறை , சர்ப்பசிரம் , 
சாளையம் , மான் றலை , பற்மகோசம் , சிலீ 
முகம் , தேசிமுஷ்டி , சிகரம் , சூசிகம், கபித் 
தம் , கடகம் , சாந்தாங்கிசம் , அன்னவாய் , 
முகிழ் , திரிலிங்கம் , மிருகசிரம் , சிங்காகம் , 
கூர்மம் , பூர்ணம் , மென்றிலை , முன்ன தம் 
என (உங ) ஆம் . இனி இரட்டைக்கை - 
அஞ்சலி , புஷ்பாஞ்சலி , தாடனம் , பதா 
கை , சங்கற்பம் , டோளம் , உற்சங்கம் , உப 
சாரக்கை , அபயவா தம் , மகாக்கை , கரு 
டக்கை , பாரதிக்கை , கலகக்கை , சுபசோ 
பனக்கை, பத்மமுகிழ்க்கை, மல்லயுத்தக் 
கை , பதாகை சோத்திகம் , கத்திரிசோத்தி 
கம் எனப் பதினெட்டாம் , ஆகக் கரவகை 
( சக ). இனிச் சிரவகை - சமசிரம் , கம் 
பிதசிரம் , ஆகம்பி தசிரம் , துதசிரம் , விதாத 
சிரம் , உக்கி தசிரம் , நிகுஞ்சி தசிரம் , அதோ 
முகசிரம் , கந்தானன சிரம் , அனுக்குச்சிரம் 
என ( க 0 ) . இனிப் பதவகை - சமபதம் , 
மண்டிலபதம் , குஞ்சிதபதம் , அஞ்சிதபதம் , 
வடிம்புபதம் , தாடி தபதம் , நாகபந்தபதம் , 
சாடகதிப்பதம் , திருத்தமூர்த்திப்பதம் , கரு 


டநிலைப்பதம் ஆக ( 50 ). இனி நேத்திரம் 
காந்தைக்கண் , பயாநகக்கண் , கருணைக் 
கண், மூடாம்பரக்கண் , அற்பு தக்கண் , 
வீரக்கண் , நகைக்கண் என ( எ) . இரச 
வகை - பெருநகைரசம் , சோகரசம் , கருணா 
ஈசம் , வீரரசம், அச்சரசம் , சாந்திரசம் , அம் 
புதரசம் , ரௌத்திராசம் , சிருங்காராசம் 
என ( க ) . சுவை - இனிப்பு , துவர்ப்பு , 
கார்ப்பு , கைப்பு , புளிப்பு , உவர்ப்பு என 

இவை சேர்ந்தது பாவமாம் . இனி 
இராகம் - மொழிக்கு முதற்காரணமாய் 
நாதந்தோன்றும். அந்த நாதமே , அகா , 
உகா , 

மகரம் என்கிற பிரணவத்தின் 
வடிவு . 

அந்தப் பிரணவமாகிய ஒங்கார 
த்வனியினின்றும் சுரத்வனி, நீர்க்கோ 
ஷத்வனி , நிர்ணய த்வனி , வேணுத்வனி, 
காளத்வனி, சங்கத்வனி ; மேகத்வனி. 
பேரி த்வனி, மத்தள த்வனி, குமந் தத்வனி 
யென்னும் பத்துவித துவனிகள் தோன் 
றின . அத்தொனிகள் காரணமாக ஆன்மா 
மனது , அக்னி , வாயு , ஆகிய நான்கின் 
முயற்சியால் ஏழு சுரங்களும் , மந்த இசை , 
தாரை இசை , மத்திம இசை, யென்னும் 
மூன்று இசைகளும் தோன்றின . 
சுரங்களாவன ச , ரி , க , ம , ப , த , நி என் 
னும் குறிகளையுடைய குரல் , துத்தம் , கை 
கிளை , உழை , இளி , விளரி , தாரமென்ப 
வாம் . முறையே இவற்றின் ஆயுள் . அதி 
தேவதை, இடம் , காலம் , த்வனி, மலர் , 
சுவை , நாமம் , பயன் , வாரம் , திதி , நகூத் 
திரம், நிறம், உணவு, ஜாதி , பூச்சு , வஸ் 
ரம், அணி , அப்யசித்தவர் , விருக்ஷம் , வாக 
னம், ஆயுதம் முதலியவற்றை விரிந்த நூல் 
களுட் காண்க . மேற்கூறிய சுரங்கள் 
சட்சம் , ரிஷபம் , காந்தாரம் , மத்திமம் , பஞ் 
சமம் , தெய்வதம் , நிஷாதம் எனப் பெயர் 
பெறும் . அச்சுவரங்கள் ஆரோகணம் , அவ 
ரோகணம் , டாலு , ஆந்தோளம் , ஸ்புரிதம் , 
ஆவாதம் , மூர்ச்சனை , திரியுச்சம் , பிரத்தி 
பாஹதம் , கற்பிதமெனப் பத்துவித கம 
கங்களேளாடு சுருதியுடன் கூடி மேகவிரஞ்சி , 
குறிஞ்சி , பூபாளம் , கைசிகம் , வராளி, 
மலஹரி , பல்லதி , இந்தோளம் , படமஞ் 
சரி , நாராயணி , நாட்டை , வசந்தம் , 
பௌளி, சீராகம் , பங்காளம் , கூர்ச்சரி , 
கௌளி , காந்தாரி , காம்போதி , இலலி 
தை , தேவக்கிரியை , தேசாக்ஷரி , மாளவி , 
சாவேரி , தேசி , சாரங்கம் , தோடி , இராமக் 
கிரியை , வேளாவளி, பைரவி , குண்டக் 


ை 


பரதம் 


1086 


பாதம் 


கிரியை , தன்னியாசி யென்னும் தலைமை 
பெற்ற இராகங்களைப்பெற்று நிலவும் . 
இந்த முப்பத்திரண்டு இராகங்களும் விரி 
வாற் பலவிதப்படுமென்பர் இசைநூலார் . 
இவற்றுள் - பைாவி , புருட விராகம் ; பிரா 
மண்சாதி; மனைவிகள், தேவக்ரியை , மேக 
விரஞ்சி , குறிஞ்சி ; அதிதேவதை , ஈசன் . 
பூபாளம் , புருடவிராகம் , பிராமணஜாதி , 
இதன் மனைவிகள் வேளாவளி, மலஹரி , 
பௌளி ; அதிதேவதை திருமால் . சீரா 
கம் , புருடவிராகம் , அரசசாதி , இதன் 
மனைவிகள் இந்தோளம் , பல்லதி , சாவேரி ; 
அதிதேவதை சரஸ்வதி . படமஞ்சரி புரு 
டாாகம் அரசசாதி ; இதன் மனைவியர் , 
தேசி , இலலிதை , தோடி ; அதிதேவதை 
இலக்குமி . வசந்தம் , புருடராகம் , வைசிய 
சாதி, இதன் மனைவியர் இராமக்கிரியை , 
வராளி, கைசிகம் ; அதிதேவதை , சூரியன் . 
மாளவி , புருடராகம் , வைசியசாதி இதன் 
மனைவியர் நாராயணி , குண்டக்கிரியை , 
கூர்ச்சரி ; அதிதேவதை நாரதன் . பங்கா 
ளம் , புருடராகம், சூத்திரசாதி , இதன் 
மனைவியர், தன்னியாசி , காம்போதி , 
கௌளி ; அதிதேவதை விநாயகர் . நாட் 
டை புருடராகம் . சூத்திரசாதி இதன்மனை 
வியர் , தேசாக்ஷரி , காந்தாரி , சாரங்கம் . 
அதிதேவதை தும்புருவர் . இனி இரா 
கங்களில் குணம்பற்றியவை , இரக்கம்பற் 
றிய ஆகரி, கண்டாரவம் , நீலாம்பரி , பியா 
கடம், புன்னாகவராளி , துக்கவிராகங்கள் . 
மேற்கூறிய இராகங்களுடன் வராளியுஞ் 
சேர்ந்து வரும் . மகிழ்ச்சியிராகம் காம்போதி , 
தன்னியாசி , சாவேரி . யுத்த இராகம் நாட் 

இனிக் காலங்குறித்த இராகங்களா 
வன - வசந்தகால இராகங்கள் காம்போதி , 
அசாவேரி , தன்னியாசி . மாலையிராகம் , 
கல்யாணி , -காபி ; கன்னடம் , காம்போதி 
யாமராகம் , ஆகிரி . விடியற்காலராகம் , இந் 
தோளம் , இராமகலி , தேசாக்ஷரி , நாட்டை , 
பூபாளம் , உச்சியிராகம் , சாரங்கம் , தேசா 
கூரி முதலிய , இராகங்கள் பலவற்றுள் , 
ஆகிரி , இந்தோளம் , இராமகவி , சாரங்கம் , 
பூபாளம் நீங்கின மற்றவை, உச்சியிராகங் 
களாம் . 

இனிப்பாப் பற்றிய இராகங்க 

சங்கராபரணம் வெண்பாவிற் 
கும் , தோடி அகவற்கும் , பந்துவராளி 
கலிப்பாவுக்கும் , பைரவி கலித்துறைக்கும் , 
தோடி தாழிசைக்கும் , கலியாணி , காம் 
போதி, மத்தியமாவதி முதலிய விருத்தத் 


திற்கும் , சௌராட்டிரம் உலாவிற்கும் , 
பூபாளம் தேவாரத்திற்கும் , கேதாரகௌ 
ளம் பிள்ளைக்கவிக்கும் , கண்டாரவம் பர 
ணிக்கும் , தக்கவை யென்பர் . பின்னும் 
விரிப்பிற் பெருகுமென நிறுத்தித் தாள 
வகை சிறிது கூறுதும் . சதாசிவமூர்த்தி 
யின் ஈசான திருமுகத்தில் உற்கடிதமும், 
தற்புருடமுகத்தில் சம்பத்து வேட்டமும் , 
அகோரமுகத்தில் சட்பிதா புத்திரிகமும் , 
வாமமுகத்தில் கச்சற்புடமும் , சத்தியோ 
சாதமுகத்தில் சாசற்புடமும் , தோன்றின 
வென்பர் . பின்னும் , ஆதி தாளம் , பார்வதி 
லோசனம் , குடுக்கம் , சிங்கணந்தம் , திரி 
மாத்திரை என்பன முற்கூறியவற்றிற்கு 
உபதாளங்களாம் . பின்னும் சில நூலார் 
அங்க தாளம் , உபாங்க தாளம் , பங்க தாளம் , 
விபாங்க தாளம் , சுத்த தாளம் , அனு தாளம் 
என ஆறு விதங் கூறுவர் . மற்றுஞ் சிலர் 
துருவ தாளம் , அடதாளம் , ஏகதாளம் , திரி 
புடை தாளம் , உரூபக தாளம் , சம்பைதா 
ளம் , மட்டிய தாளம் எனவும் , சிலர் அரும 
தாளம் , சமதாளம் , சித்திர தாளம் , நிவர்த்த 
தாளம் , துருவ தாளம் , சயதாளம் , படிம 
தாளம் , விட தாளம் , அரிதாளம் என ஒ - 
பது விதமெனவுங் கூறுவர் . இவற்கறச் 
சச்சற் புடமுதல் பெத்தாபரண மீமுக 
(50 அ ) பேதங் கூறுவர் . இது காலம் , 
மார்க்கம் , கிரியை , அங்கம் , கிரகம் , ஜாதி , 
களை , இலயை , யதி, பிரத்தாரமெனப் 
பத்துவித தாளப் பிரமாணத்தைப் பெ 
றும் . காலத்தைக் கூறுமிடத்துத் தாம 
ரைப்பூவின் இதழ் , நூறடுக்கி அதில் 
ஊசியைச் செலுத்துங் காலம் கணமாம் . 
கணம் எட்டுக் கொண்டது இலவமாம் . 
இலவம் எட்டுக்கொண்டது காட்டையாம் . 
காட்டை எட்டுக்கொண்டது நிமிடமாம் . 
நிமிடம் எட்டுக் கொண்டது துடியாம் . 
துடி இரண்டு கொண்டது துரிதமாம் , 
துரிதம் இரண்டு கொண்டது இலகுவாம் . 
இலகு இரண்டு கொண்டது குருவாம் . 
இலகு ( கூ ) கொண்டது புலு தமாம் . குரு 
இரண்டுகொண்டது காகபதமாம் . அதாவது 
நிமிடத்திற்கு அரைவீச மாத்திரை , துடி 
கால்மாத்திரை , துரிதம் அரைமாத்திரை , 
குரு இரண்டுமாத்திரை , புலுதம் மூன்று 
மாத்திரை, காகபதம் நான்கு மாத்திரை 
மார்க்கம் என்பது தக்கணம் , வார்த்திகம் , 
சித்திரம் , சித்திரதரம் , அர்த்தசித்திரப் , 
அதிசித்திரம் என ஆறாம் . தக்கணமாதி 


ளாவன 


பரதம் 


1087 


பரதர் 


யாகக் கூறிய மார்க்கமாறில் தக்கணம் வே தமத்தியம் , கோபுச்சம் , சுரோதோவ 
எட்டுமாத்திரை கூடிய களையையும் , வார்த் கம் என ஆறாம் . நெட்டங்கமும் குற்றங்க 
திகம் நான்குமாத்திரை கூடிய களையை மும் சமமாய்வால் சமயதியாம் . எல்லா அல் 
யும், சித்திரம் ஒருமாத்திரை கூடிய களை கமும் ஒழுங்கின்றி விரவிவருவது விடம 
யையும் சித்திர தரம் , ஒருமாத்திரை கூடிய யதியாம் . முதலிலும் இறுதியிலும் குற் 
களையையும் , அர் தவசித்திரம் அரைமாத்தி றங்கமும் , இடையில் நெட்டங்கமும் வரு 
ரைகூடிய களையையும் , அதிசித்திரம் கால் வது மிருதங்கியதியாம் , முதலிலும் இறு 
மாத்திரை கூடியகளையையும் பொருந்தும் . தியிலும் நெட்டங்கமும் இடையில் குற்றங் 
கிரியையாவது , தேசிகம் , மார்க்கமென கமும் வருவது வேதமத்தியயதியாம் . முத 
இரண்டுவகைப்படும் . தேசிகமென்பது துர் விற் கெட்டங்கமும் கடையிற்குற்றங்கமும் 
வகம் , சர்ப்பிணி , கிருடியை, பதுமினி, நிரையே வருவது கோபுச்சயதியாம் . முத 
விசர்ச்சிதை, பதாகை , விட்சிப்த்தம் , பதி லிற் குற்றங்கமும் கடையில் நெட்டங்க 
தம் , என எட்டுவகைப்படும் . மார்க்கமா மும் நிரையே வருவது சுரோதோவகயதி 
வது நிசத்தம் நான்கும் , சசத்தம் நான் யாம் . பிரத்தாரயதியைப் பெரு நூல்களிற் 
கும் என எட்டாம் . நிசத்தமாவது ஆவா காண்க . தாளங்கள் சச்சற்புடத்துக்கு குரு 
பம் , நிட்கிராமம் , விட்சேபம் , பிரவேசம் , உ , இலகு - க, புலுதம் - க ஆகமாத்திரை ( ச ) . 
என நான்கு வகைப்படும் , சசத்தமாவது சாசற்புடத்திற்கு குரு - க , இலகு -2 , குரு 
துருவம் , சம்மியம் , காளம் , சந்நிபாதம் க , ஆகமாத்திரை ( சு ). சட்பிதாபுத்திரி கத் 
என நான்காம் . அங்கமாவன பிறை , மதி , திற்குப் புலு தம் - க , இலகு - க , குரு.உ. 
கணை , வில் , பாம்பு , புள்ளடி . இவற்றின் இலகு -க , புலதம் - க ஆகமாத்திரை- கஉ , சம் 
பரியாய நாமம் முறையே அநு துரிதம் . பத்து வேட்டத்திற்குப் புலுதம் - க , குரு .. , 
துரிதம் , இலகு , குரு , புலுதம் , காகபதம் புலதம் . க ஆகமாத்திரை - கஉ . உற்கடிதத் 
என்பனவாம் . பிறைக்குக் கால்மாத்திரை, திற்கு குரு- க , ஆகமாத்திரை ஆறாம் . மற் 
மதிக்கு அரைமாத்திரை , கணைக்கு ஒரு சொருசாரார் கூறிய துருவத்திற்கு இலகு 
மாத்திரை, வில்லுக்கு இரண்டுமாத்திரை , க , குரு - க , துரிதம் -க , இதற்குச் சுரம் , 
பாம்புக்கு மூன்று மாத்திரை, புள்ளடிக்கு சரிகம , கரிசரி , கரிசரிகம , மட்டியத்திற்கு 
நான்கு மாத்திரை , அந்தக்கரணமென் இலகு - க , துரிதம் - க, இலகு - க, இதற்குச் 
பது உத்து வேட்டிதம் , அபவேட்டிதம் , சுரம் சரிகரி , சரி , சரிகம . உரூபகத்திற்கு 
பரிந்தாய விருத்தம் , பரி விருத்தமென இலகு - க , துரிதம் - க . இதற்குச்சுரம் சரிசரி 
நான் காம் . தானகமாவது ஆடவர் நிலைத் கம் , சம்பைக்கு இலகு - க , அது துரிதம் - க , 
தானம் ஆறு , பெண்களின் நிலைத்தானம் துரிதம் - க இதற்குச்சுரம் ச, ரிக , சரி , சரி , 
எழு , தேசி இருபத்து மூன்று , ஆதனம் கம , திரிபுடைக்கு துரிதம்-- , அதுரி தம் 
பதினைந்து , ஆக தானகம் ஐம்பத்தொ க , இதற்குச்சுரம் சரிக சரிகம அட தாளத் 
ன்று . கிரகம் நான்காவன , அ தீதம் , அநா திற்கு இலகு - க , ஒரிதம் - உ , இலகு - க இத் 
கதம், சமம் , விடமென நான்காம் . அவற் ற்குச் சுரம் , சரிகா, சாரிகா, மா , மா . 
றுள் குரல் முன்னும் , தாளம் பின்னும் வரு தாளத்திற்கு இலகு.க , இதற்குச்சுரம் 
வது அதீதமாம் , தாளம் முன்னும் குரல் சரிகம் , 
பின்னும் வருவது அநாகதம் . குரலுந்தாள 

2. நாடகத் தமிழ் நூலுள் ஒன்று . 
மும் முன்னும் பின்னும் கலப்பது விட பாதர் - 1. இருஷபருக்குச் சயந்தியிடம் 
மாம் . சாதியாவன - சதுரசிரம் , திரிசிரம் , உதித்தகுமார். இவர் ஆண்டதால் இக் 
மிசிரம் , கண்டம் , சங்கீரணம் என ஐந் கண்டம் பரதகண்டமெனப் பெயர்பெற் 
தாம் . களை யென்பது ஒருகளை , இருகளை , றது . இவர் பாரி பஞ்சசேரி . இவர் கோடி 
நாற்களை என மூன்றாம் . அந்தக் களைகள் வருஷம் அரசாண்டு புலகராச்சிரமம் 

க்கரகாலமாகக் கிரியையோடு வரல் ஏக அடைந்து யோகத்திருக்கையில் , 
களை ; இரட்டித்துவரல் துவிகளை . துவிகளை முறை கண்டகி நதி தீரமடைந்து சந்திவந் 
யிரட்டித்துவால் சதுர்க்களையாம் . இலையை தனை செய்கையில் பெண்மானொன்று சிங் 
யாவது விளம்பமென்றும் , மத்திமமென் கத் தொனிகேட்டு நடுங்கிக்கருவுயிர்த்திறந் 
றும் , துரிதமென்றும் மூன்று வகைப்படும் . தது , பரதராகிய இராசருஷி அந்தமான் 
யதி யென்பது சமம் , விடமம் , மிருதங்கம் , குட்டியை யெடுத்து வளர்த்து அதனிட 


மதர் 


1938 


பரத்துவாசர் 


து அதிக அன்புள்ளாராய் மரணாந்தத் சூர்யகுலத்தரசன் . இவன் குமாரன் 
தில் அம்மானிடம் நினைவுடன் உயிர்விட் பத்திராதன் , 
ஆகையால் முனிவர் மறுபிறவியில் 

7. பரதத்தை இயற்றிய ஒரு தேவன் , 
அம்மானுருவடைந்து முன்னைய நினைவு பாதவருஷம் இது இமயத்திற்குச் தென் 
மறவாராய்ச் சில நாள் கழித்து அப்பிறவி 

பாகமுள்ள பூமி . இதனை அக்னித்துரு 
நீங்கி ஆங்கீரச கோத்திரத்துள் ஒரு பிரா வன் தன் குமரனாகிய நாபிக்குக் கொடுக்க 
மணனுக்குள்ள இரண்டு தேவியரில் கனி அந்நாபி தன் பேரனாகிய பரதனுக்குக்கொ 
ஷ்டையிடத்துதித்த இரட்டைகளில் ஆணா டுத்ததால் , இப்பெயர் அடைந்தது . பரத 
கப்பிறந்து பித்தனைப்போல் திரிந்து இருந் கண்டமும் இதுவே . 
தனர் . இவ்வகைத் திரிகையில் ஒருவன் பாதவர் - ஒரு குருநிலமன்னர் . புலவர்க் 
புத்திரப்பேறு வேண்டி நரபலி கொடுக்க 

குப் பொருள் கொடுத்துப் புகழடைந்தவர் . 
இவரைக் கொண்டுபோய்ப் பலி கொடுக்க 

( புற - நா ) 
முயற்சிக்கையில் காளி எதிர்த்து அவனைச் பாதன் - 1. துஷ்யந்தனுக்குச் சகுந்தலை 
சங்கரித்தனள் . பின் இவர் இட்சுக்மகி யிடம் பிறந்த குமரன் . தேவி , சநந்தை , 
தீரத்தில் உன்மதம் பிடித்தவர்போல் திரிந் 

குமரன் பௌமன் . இவன் சம்ராட்பட்டம் 
திருக்கையில் , சவ்வீரதேசாதிபதியின் பல் 

பெற்றவன் ; இவன் பரத்துவாசர் அநுக்கி 
லக்குச் சுமப்பவர் இவரைத் தம்மொடு 

ரகத்தால் புமன்யன் , உதமன்யன் என்பவர் 
பல்லக்குச் சுமக்கப்பிடித்தனர் . அவ்வகை களைப் பெற்றான் . இவன் அக்னிசயன 
இவர் பிடிபட்டுப் பல்லக்குச் சுமந்து மெல் மென்னும் யாகம் (உஎ , 000 ) வருஷஞ் 
லச் செல்லுகையில் ரகுகுணனென்னும் செய்து , விதேக புத்திரிகள் மூவரிடத்துங் 
அவ்வாசன் கோபிக்க அதற்கு விடைகூறி 

கூடிப் புத்திரனைப்பெற்று , இவர்கள் 
அரசனுக்கு ஞானோபதேசஞ் செய்தவர் . யோக்கிய ரன்றெனத் தோன்றி வெறுத்த 
இவரே சடபாதர் ( பாகவதம் .) 

படியால் இவன் தேவிமார் இப்புத்திரரைச் 
2. தசரதருக்குக் கைகேசியிடம் உதித்த கொலை செய்தனர் . இவ்வகை மும்முறை 
குமான் . தேவி மாண்டவி , இவன் தன் கொலைபுரியவே , சந்ததி நிலையாமைகண்ட 
சகோதரராகிய ஸ்ரீ ராமமூர்த்தி பட்டம் 

அரசன் , தேவர்களைக்குறித்து யாகமொ 
விட்டுக் காட்டிற்குச் சென்றது பற்றித் ன்று இயற்றினன் . அந்த யாகத்தில் 
தாயைக்கோபித்து இராமமூர்த்தி மீண்டும் 

தேவர் தோன்றி அரசனுக்குப் பரத்துவா 
நாடுவந்து சேருமளவும் நந்திகிராமத்தில் 

சன் என்னும் ஒருபுத்திரனை அளித்தனர் 
அவரது திருப்பாதுகையை 
திருப்பாதுகையை யாசித்துப் 

( பாகவதம் ) . இவன் தனது ஆசாரியருக்குப் 
பெற்றுப் பூசித்து வந்து நகர் வருங்காலம் 

பதினேழு கோடி - வெள்ளை யானைகளைத் 
தவறுதல் அறிந்து தீயில்விழ யத்தனித்துத் 

தானமளித்தவன் . 
தீவலம் வருகையில் கௌசலா தேவியால் 2. இவன் ஒரு சக்கிரவர்த்தி , உதயண 
நீதி கூறப்பட்டு அநுமன்காட்டிய முத்தி 

துடைய குல முதல்வன் . ( பெ- கதை ) 
ரைமோதிரத்தால் தடையுண்டு பின் இராம 3. இவன் தேவர்களைக் குறித்து யமு 
பிரானைத் தரிசித்து அவரிடம் இராச்சியத் னைக்கரையில் ( 300 ) ம் , ஸரஸ்வதிக் கரை 
தையொப்புவித்து அவர்கட்டளைப்படி காந் 

யில் ( 20 ) -ம் , கங்கைக் கரையில் ( 14 ) -ம் , 
தருவநகரைச் செயித்துப் பிள்ளைகளுக்கு 

மற்ற இடங்களில் பலவுமாக ( 1000 ) அசு 
அளித்து அயோத்தியடைந்தவன் . ( இரா வமேத யாகங்களைச் செய்தான் . 
மாயணம் .) 

வேதிகைகளைப் போட்டு ஆயிரக்கணக் 
3. அங்கிராவிற்கு மிருதியிடம் உதித்த கான குதிரைகளைக் கட்டி யாகஞ் செய்த 

வன் . ( பார - சாந்தி .) 
4. சீவகன் புதல்வரில் ஒருவன் , 

4. அக்னி விசேடம் . ( பார - வனபர் . ) 
5. இவனே கோவலன் . 

இது இவனு பாதேச்வாசக்கிரவர்த்தி சைநர் , இருஷ 
க்கு முற்பிறப்பின் பெயர் . - இவன் சிங்க 

பதீர்த்தங்காருக்கு யசச்சுதியிடம் பிறந்த 
புரத்தரசனிட மிருந்தபொழுது காரண குமரர் . 
மின்றிச் சங்க மனென்னும் வணிகனைக் 

வணிகனைக் பரத்துவாசர் - 1. ஒரு இருடி . தந்தை 
கொன்று அவன் மனைவியாகிய நீலிாற் 

உதத்தியன் . தாய் மமதை . பிரகஸ்பதி 
சபிக்கப்பட்டான் . (மணிமேகலை .) 

யாற் பிறந்தவர் . இவர் ஆச்சிரமம் சிருங்கி 


குமான் . 


பரத்துவாசர் 


1089 


பரத்தையிற் பிரிவு 


போம் . தற்காலம் பிரயாகை யென்னப் த்தில் அவ்வாசனுக்கு அது ஹன் எனப் 
படும் . ஒருமுறை வியாழன் தன் தம்பி புத்திரனாகவும் மற்றப் பக்ஷிகள் அந் நாட் 
யாகிய உதந்தியன் பாரியாகிய மமதை டில் வேதிய புத்திரர்களாகவு மானார்கள் . 
கருத்தாங்கி யிருக்கவும் அவளை வலிதிற் ( சிவமகா புராணம் .) 
புணர்ந் தனன் , வயிற்றிலிருந்த கருவாகிய 3. இவர்க்குக் குமரா எழுவர் இருக் 
தீர்க்க தமன் , வியாழன் கருவைத்தடை 

தனர் . 

இவ்வெழுவரும் மானஸசாசின் 
செய்ததனாலும் அந்த வியாழ வீரியத்தை கரையில் யோகு புரிசையில் ஒழுக்கக் 
மமதை தாங்கா ததினாலும் வியாழன் கரு குறைவால் யோகம் கைகூடாது மரண 
வெளிப்பட்டு ஒருருக்கொண்டது . அதற் மடைந்து மறுபிறப்பில் குருஷேத்திர 
குத் தேவர் பரத்துவாசர் எனப் பெயரிட் தில் கௌசிக முனிவரது குமாரராய்த் 
டழைத்துப் பரதன் வம்சவுத்தாரணத்தி தோன்றித் தந்தை இறக்கப் பின் கார்க்க 
ற்கு அப் பிள்ளையை அளித்தனர் . 

முனிவர்க்குச் சீடராய் அவாது ஓமதேனு 
ருக்கு வித்தன் எனவும் ஒரு பெயர் . இவ வைக் காத்து வருகையில் பசியால் வருந்தி 
ரைக் கலசத்திற் பிறந்தவரெனவுங் கூறு அப் பசுவைக் கொன்று தின்ன முயலு 
வர் . இவர் குமரன் துல்யவக்ரன் . கரிக் கையில் அவர்களுள் ஒருவன் ஆலோசனை 
குருவியிடம் பிறந்தவரெனவும் கூறுவர் . பாய் அப் பசுவைக் கொன்று பிரார்களுக் 
இப்பெயர் கொண்ட மற்றொருவர் சயன் தச் சிரார்த்தஞ்செய்து உண்போமென்ன 
என்னும் அக்கினிக்குக் குமரராயிருந்தனர் . உடன்பட்டு அவ்வகை செய்துண்டனர் . 
இவர் ஆச்சிரமத்தில் இராமமூர்த்தி வனஞ் பின் இவர்கள் குருவின் பசுவைக் கொன்ற 
சென்றபோது தங்கிச்சென்று மீளுகையில் தால் சில இழி பிறப்புக்களையும் , பிதுர் 
இவர் எதிர்கொண்டு அழைக்க வந்து தங்கி சிரார்த்தஞ் செய்ததால் பூர்வ ஜன்ம ஞான 
விருந்துண்டு சென்றனர் . இவர் துல்ய மும் உயர்கதி அடைதலையும் பெற்றுத் 
வக்ரன் என்னுந் தன்குமரன் பூதத்தா தசார்ணவ தேசத்தில் எழு வேடர்களாயும் , 
லிறந்தானென்று உயிர் நீத்தவர் . 

சாலாஞ்சாதிரியில் ஏழு மிருகங்களாயும் , 
இருக்குவேதத்தின் ஆறாவது காண்ட சாத்வீபத்தில் எழு சக்ரவாகப் பணிகளா 
தீ தங்களைச் செய்தவர். சுகேசன் 

பும் , மானஸசரசில் பத்மகர்ப்பம் , அரவிர் 
இவர்க்கு ஒரு குமான் உண்டு. இவர் பசி 

தாஷம் , க்ஷாகர்ப்பம் , சுலோசனம் , குரு 
யினால் விருது என்னுங் 

தச்சனிடம் பிந்து , சுபிந்து , ஹைமகர்ப்பம் எனப் பெ 
அநேக பசுக்களைத் தானம் வாங்கினர் . யர் பெற்று பொன்னிறமாகிய ஏழு அன் 
( மறு ) ( பாகவதம் ) யவக்ரீவனைக் காண்க . னங்களாயும் , காம்பிலிதேயத்து எழு சிற 

2. இவர்க்கு வாத்துஷ்டன் , குலோத ந்த மானிடராயும் பிறந்து முற்பிறப்பினை 
னன் , ஹிமசிரன் , பிசுநன் , கபி, பிதுர்வர் ஞானத்தா லுணர்ந்து முடிவில் முத்தி 
த்தி , ஸ்வஸ்வரூபன் என ஏழு புத்திரர் பெற்றனர் . ( கம்பராமா - ஆரண்யபர்வம் .) 
இருந்தனர் . இவர்கள் தீ நடக்கையால் 4. இவர் கங்கையிற் ஸ்நானஞ் செய்யச் 
பிரஷ்டர்களாய் அச்சநன மொழிந்து கௌ சென்ற காலத்து உலக மளக்க எடுத்த 
சிக புத்திரராகத் தோன்றிக்கர்க்கமுனிவர் திரிவிக்ரமனால் அடிக்கப்பட்டார் . ( பாரதம் 
சீடர்களாய் அவர் தம் பசுவினையும் கன்றி சாந்திபாவம் ). 
னையும் ஒட்டிவரக் கூறக்கேட்டு அவ்லாறு பாத்தைகூறல் - மணங் கமழும் மாலையை 
கன்றையும் பசுவையும் ஒட்டி வருகையில் யுடைய தலைவன் மாலை எமக்குப் பெறு 
பசியால் பசுவைக் கொன்று கர்க்கருக்குப் நற்கு எளிதென்று சொல்லிப் பாங்காயி 
புலி யடித்துவிட்டதென்று பொய் கூறிப் னார் கேட்பப் பாத்தை மொழிந்தது . ( பு . 
பிதுர்க்களுக்குப் பிரீதி செய்து அக்கோ வெ . பெருந்திணை .) 
மாமிச மருந்திப் பொய் பேசியதால் வேட பாத்தையிற் பிரிவு - இது , தலைவன் பரத் 
ராகப் பிறந்து , பிதுர் பிரீதி செய்ததால் தையர்மேற் காதலாய்த் தலைவியைப் பிரி 
பூர்வஜன்ம ஞானமுண்டாய்க் காலாஞ்சா ந்து பரத்தையர் சேரியிற் சேறல் , 
மலையில் மிருகங்களாய்ப் பின் சக்கரவாகப் வாயில்வேண்டல் , வாயில்மறுத்தல் , வாயி 
பக்ஷிகளாய் நீபதேசத்தாசனைக் கண்டு நாம் னேர்வித்தல் , வாயினேர் தல் , என நான்கு 
இவ்வகை அரசனாவோமென்று பிதுர் பிரீதி வகையினையும் , காதலன் பிரிவுழி கண் 
செய்ததால் மறுஜன்மத்தில் காம்பிலி தேச டோர் புலவிக்கு ஏதுமதாமல் விறைவிக் 


என 


பரத்தையேசல் 


1030 


பரமேசுவரப்புலவர் 


நிலை , (நான ). 


கென்றல் , தனித்துழி யிறைவி தனித் பாத்வாசதீர்த்தம் - தென்கடற் கருகிலுள் 
தழுதிரங்கள் , சங்கிதுவென்னெனப் பாங்கி எது , அச்வமேத பலந்தருவது . 
வினாதல் , இறைமகன் புறத்தொழுக் கிறை பாத்வாசி - மாளவதேசத்தில் பிரவகிக்கும் 
மகளுணர்த்தல் , தலைவியைப் பாங்கி கழ நதி . 
றல் , தலைவி செவ்வணி யணிந்து கேடியை பாநாதகலைகள் வியாபினி, வியோம 
விகுப்புத்தி யவ்வணி யுழையர்கண் டழுல் ரூபை , அனந்தை , அனாதை , அனாசிருதை , 
இக்கறல் , பரத்தையர் கண்டு பழித்தல் , இவை ஐந்தும் அபரநாதத்தை நடத்தும் 
பாத்தைய ருலகிய னோக்கி விடுத்தலிற் கலைகள் . பரவிந்தும் பரநாதமும் சத்திசிவா 
றலைவன் வாவு கண்டு வந்து வாயில்கண் த்மகமாயிருந்து அபரவிந்து அபராதத்தை 
மொழிதல் , தலைமகன் வாவு பாங்கி தலை நடத்தும் . ( சதா .) 
விக் குணர்த்தல் , தலைவனைத் தலைவி எதிர் பாந்தாமன் - விஷ்ணுவின் திருநாமங்களில் 
கொண்டு பணிதல் , புணர்ச்சியின் மகிழ் ஒன்று . 
தல் , முதலிய ( கக )- ம் உணர்த்தவுணரு பரபிரமம் - அபின்னாசத்தி விசாம்பித்துச் 
மூடற்குரியனவாம் , இனி உணர்த்த வுண சுத்த பிரமத்தை வியாபரிக்கையில் அப் 
ரா வூடற்குரியன - வெள்ளணி யணிந்து பிரமம் பரையினது வியாபகத்தி விருக்கு 
விடுத்துழித் தலைமகன் வாயில் வேண்டல் , 
தலைவி நெய்யாடிய திகுளை சாற்றல் , தலை பாமகாரன் நன்னிதியின் வலப்புசத்தில் 
வன் தன் மனத்துவகை கூர்தல் , தலைவிக் உதித்தவன் . 
சவன்வால் பாங்கி சாற்றல் , தலைவி யுணர் பரமசுகம் - சிவ சூர்யபீடத் தொன்று . 
ந்து தலைவனொடு புலத்தல் , தலைவி பர பாமசுந்தரி - 1. பிரமசுந்தர யோகியின் 
ணனை மறுத்தல் , வாயின் மறுக்கப்பட்ட மனைவி , கற்பிற் சிறந்தவள் , 
பாணன் கூறல் , வறவியாயின் மறுத்தல் , 2. யூகியின் தாய் . ( பெ - கதை . ) 
விருந்தொடு வந்துழி பொறுத்தல் கண்டு பரமதத்தன் - புனிதவதியார்க்குக் கணவன . 
இறையோன் மகிழ்தல் , விருந்து கண்டொ நிதிபதி வணிகன் குமான் . 
ளித்த வூடல் வெளிப்பட நோக்கிச் சீறே பாமபதத்திலுள்ள நித்ய முத்தர்கள் - ஆதி 
லென் றவள் சீறடி தொழுதல் , இஃதெங் சேஷன் , கருடன் , சேனை முதலியார் , 
கையர் காணினன் றன் றென்னல் , அங்க ஜயர் , விஜயர் , சுந்தர் , நந்தர் , சங்ககர்ணர் , 
வர் யாரையு மறியேனென் றல் , காமக்கிழ புஷ்கார் , புஷ்கராக்ஷர் , குமுதாக்ஷர் , கஜா 
த்தியைக் கண்டமை பகர்தல் , தலைவியைப் நநர் , பிருச்சநிகர்ப்பர் , காளர் , புண்டரீகர் , 
பாங்கி தணித்தல் , தலைமகள் புலவி தணி குமுதர் , வாமர் , ஜயச்சேர், சுப்பிரதிஷ் 
யாளாகத் தலைமகன் ஊடல் , பாங்கி யன் டர் , சுமுகர் , அமாணவ புருஷர் , சருவ 
பிலை கொடியையெனத் தலைவனை யிகழ் கந்தி முதலியோர் . ( அரிசமய தீபம் . ) 
தல் , 

ஆயிழை மைந்தனு மாற்றாமையும் பாமனையேபாடுவார் - சிவபெருமானையே 
வாயில்களாக வாவெதிர்கோடல் , மணந்த பாடி முத்திபெற்ற தொகையடியவர்கள் . 
வன் போயபின் வந்த பாங்கியோடு இண பாமன் சிவன் , விஷ்ணு , பிரமன் . 
ங்கிய மைந்தனை வினிதிற் புகழல் , தலைவி பரமானந்தர் - காரணமான ஆனந்தரூப 
தலைவனைப் புகழ்தல் , பாங்கி மனைவியைப் சத்தியுடன் பாப்பிரமங் கூடிச் சர்வானந்த 
புகழ்தல் என்பன . ( அகம் . ) 

மெனுஞ் சழுத்தி யவஸ்தை யடைகையில் 
பாத்தையேசல் அழகிய பழனத்தையு பாப்பிரமமென்கிற பெயர் நீங்கிய நிலை . 
டைய பானுடனே தீர்விளையாட்டு விரும் ( நானா . ) 
பும் மெல்லிய சொல்லினையடைய தலை பரமேசுவாப்புலவர் இவர் திருவண்ணா 
மகள் , பரத்தையைப் புல்லற் கூறியது . மலையிலிருந்த ஒரு புலவர் . சேறைக் கவி 
( 4 வெ . பெருந்திணை .) 

ராஜ பண்டிதர் காலத்தவர் . இவரைப்பற் 
பாத்தை வாயில் பாங்கி கண்டுரைத்தல் நிய சரிதம் ஒன்றும் தெரியவில்லை . இவர் 
உங்கள் வீட்டிடத்து மடவாள் சொன்ன சேறைக்கவிராஜ பண்டி தரை “ கண்ணார் 
வார் ததை நீங்க எங்கள் அகத்திடத்துப் மதிக்கும் கவிராஜசிங்கள் கடந்து திரு, 
பாகனும் தேரும் வருமெனச் சொல்லி வண்ணாமலையப்பர்மேல் வண்ணம்பாடி 
இற்பரத்தை தோழிக்குச் சேரிப் பரத்தை முத்தாலத்தி கொண் , டெண்ணாயிர மட 
தோழி சொல்லியது . (பு . வெ . நற்றிணை .) வார்குழ பல்லக்கிலேறி வந்தான் , உண்ணா 


பரமேஷ்டி 


1041 


பராசரமுனிவர் 


முலையெல்லன் மூலைகடோறு மொதுங்கி ணினுண் சிறுத்தாம்பு அருளி , ஆழ்வாரை 
னனே ” எனப் பாடியவர் . 

யோகத்தில் காண அருளியவர். 
பாமேஷ்டி - 1 , பிரமனுக்கு ஒரு பெயர் . பராங்குசநம்பி எழுபத்தினாலு சிம்மாச 

2. இந்திரத்துய்மனுக்கு ஒரு பெயர் . னாதிபதிகளில் ஒருவர் . சிறிய கோவிந்தப் 
3. தேவததிமுன் குமரன் , தாய் தேவ பெருமாளுக்கு ஒருபெயர் . ( குருபரம்பரை ) 
மதி , மனைவி சுவலை , குமரன் பிரதிகன் . பராங்குசர் - நம்மாழ்வாருக்கு ஒரு பெயர் . 

. 
4. ஒரு பிரஜாபதி , இவன் புத்ரன் , எஜ பராசக்தி - அருட்சத்தி, பரசிவத்தில் ஆயி 
நயன் . 

ரத்தில் ஒரு கூறான நிட்கள சிவத்துடன் 
பாராசதஞ்சான் - அயோதன 

பாண்டிய 

கூடிக் கிருத்யத்தைத் திருவுளத்திற் கொ 
னுக்குப் பின் அரசு செய்தவன் . 

ள்வது . ( சதா - ம் ). 
பார் - ஒன்பதா மன்வந்தரத்துத் தேவர் . பராசபட்டர் - 1 , இவர் மார்த்தவ வித்து 
பாவர் 

1. நெய் தனிலமாக்களில் ஒரு வான் , அப்பைய தீஷிதரால்சைவரானவர் . 
வகைச் சாதியரர் ; வலை வீசின திருவிளை 2 கூரத்தாழ்வான் குமார் . உடையவர் 
பாடல் விழா நடத்துவிப்போர் . ( திருவிளை சொற்படி ஸஹஸ்ர நாமபாஷ்யஞ் செய் 
யாடல் ) . 

தவர் . எழுபத்தினாலு சிம்மாசனாதிபதி 
2 இவர்களைப் பரதவரென்றும் கூறு களில் ஒருவர் . ( குருபரம்பரை.) 
வர் . இவர்கள் கடலோட்டி வகுப்பினர் . பராசாழனிவர் - 1. வசிட்டர் போர் , சத்தி 
இவர்கள் தங்களை கந்தமூர்த்தி சரவணப் முனிவர் குமார். தாய் திரசந்தி , இவர் தாய் 
பொய்கையி விருந்து உதித்த காலத்தி வயிற்றில் இருப்புழி , தந்தை இறந்தனர் . 
லுதித்து அவர்க்குத் துணை புரிந்தவரென் இவர் பிறந்து தாய் மடியிலிருக்கையில் 
றும் சீர்காழி வெள்ளங் கொண்ட காலத்து 
தாயை அமங்கலையாகக்கண்டு உதிரன் 
தோணி யியக்கித் தோணிபுரத்தில் தங் என்னும் அரக்கனால் தந்தையி றந்ததைத் 
கினவர் என்றும் , பராசருக்குப் பெண் தாயாலறிந்து அரக்கரைக்கொல்லச் சத்தி 
கொடுத்த குலமென்றும் , சிவபெருமானுக் ரவேள்விசெய்தனர். அதில் அரக்கர்வந்து 
குத் தங்கள் பெண்ணைக் கொடுத்தவர்க இறக்கையில் நிருதியின் வாகனமாகிய 
ளென்றும் உயர்வு கூறுவர் இவர்கள் பூதம் சிவமூர்த்தியை யெண்ணி ஒலமிட் 
தமிழ் , மலையாளம் , கன்னடமென மூன்று 

அதனால் சிவமூர்த்தி புலத்தியர் 
வகைப்படுவர் . தமிழர் மீன் பிடிப்போர் , முதலியோர் வேண்டுகோளால் யாகத்தை 
மலை பாளப்பாவர் முத்துக் குளிப்போர் , நிறுத்தக் கட்டளையிட்டனர் . 

அதனால் 
சுண்ணாம்பு சுடுவோர் . இவர்கள் பட்டம் நிறுத்தி அரக்கவம்ச முதல்வராகிய புலத் 
குருப் , கன்னடபரவர் குடை கட்டிகள் தியரால் புராணம்பாட அருள் பெற்றவர் . 
பேய்க்கூத்தாடுவோர் . ( தர்ஸ்டன் ) . இவர் புத்திரர்களாகிய தத்தன் , அருந் 
பரவிந்து கலைகள் - சூக்ஷமை , அதிசூக்ஷ் தன் , நந்தி , சதுமுகன் , பருதிபாணி, 

மிருதை , அமிருதை , வியாபினி மாலி முதலிய அறுவரும் விளையாட்டா 
இவை அபரவிந்துவை அதிட்டித்து நிற் கச் சரவணப் பொய்கையில் முதலையுருக் 
கும் கலைகள் . ( சதா . ) 

கொண்டு திரைமோதி விளையாடினர் . 
பாவை - போர் செய்ய எழுந்த அவுணர் அதனால் நீர் கலங்கி அதிலிருந்த மீன்கள் 
மோகிக்கத் திருமகள் ஆடியகூத்து. 

மேல் மிதந்தன . அம் மீன்களை இந்த 
பாவையார் - திருவாரூரில் உருத்திர கணி இருடி புத்திரர்கள் பொறுக்கிக் கோரை 
கையர் குலத்து அவதரித்தவர் , இவர்க்கு யிற் கோத்து விளையாடுகையில் , பிதா 
முற்பிறப்புக் கமலினியைக் காண்க , சரவணப் பொய்கைக்கு 

ஸ்நானத்திற்கு 
பாஷு - ஒரு அரசன் , இவன் புத்திரன் வந்து பிள்ளைகளைக்கண்டு கோபித்து 
திருந்திரன் . 

நீங்கள் நெறியல்லா நெறிசெய்வதால் மீன் 
பராகி - விபுவின் தேவி . 

களாக எனச் சபித்தனர் . சாபமேற்ற 
பராக்கிரமவாத- ஈழத்தரசர்களில் ஒருவன் . குமார் சாபம் நீங்கும் வகை எவ்வகையென 
பராக்கிரமவாத பாண்டியன் 

விக்கிரம முனிவர் , குமாரக் கடவுள் இப் பொய் 
வாகு பாண்டியனுக்குக் குமரன . 

கையில் திருவவதரிப்பார் . அவர் பொரு 
பராங்குசதாசர் - திருக்குருகூர்வாசியாகிய ட்டு உலக மாதாவாகிய உமாதேவியின் 
ஸ்ரீ வைணவர் . நாதமுனிகளுக்குக் கண் திருமுலைப்பால் , இப் பொய்கையிற் சித 

131 


டை 


பராசரம் 


1042 


பராந்தகன் 


கால 


றும் அதனால் நீங்கள் சாபத்தினின்று நீங்கு பராசிதன் பாரதவீரரில் ஒருவன் . 
வீர்கள் என்றனர் . இவர் ஒருமுறை 

புத்திரன் அம்சம் . 
யமுனையாற்றினைக் கடக்கச் செல்கையில் பராசுரன் 

பராசுரன் - 1. சிவமூர்த்தியின் வரத்தால 
அவ்விடமிருந்த செம்படவராஜன் பெண் உலகர்க்குத் தீமை செய்து கொண்டிருந்த 
ணைக்கண்டு விரும்பி அவளுக்கிருந்த மச்ச அசுரன். இவனை நரசிங்கவுருக்கொண்டு 
நாற்றத்தைப் போக்கி மணந்தந்து கூடி விஷ்ணுமூர்த்தி கொலை புரிந்தனர் . 
வியாசரைப் பெற்றனர் . இவர் தாய்வயிற் 2. ஒரு இருடி , இவர் தேவி வீர்யவற் 
றில் ( 12 ) வருட மிருந்தவராம் . கொல்ல சலை , விக்னராசர் என்னும் விநாயகமூர்த் 
வேண்டி வந்த அரக்கர்களால் விடப்பட்ட தியை வளர்த்தவள் . 
அம்பைப் பின்னிட்டுப் போம்படி செய்த பராதீதன் கத்ருதநயன் ; நாகன் . 
தாலும் , யாவரினும் சிறந்த மன்மதனு பராந்தகச்சோழன் சூர ஆதித்தசோழன 
டைய சம்மோஹன முதலிய அம்பின் சந்ததியான் . இவன் சாரமாமுனிவர் சிவ 
வேதனை யொழித்தவராதலாலும் பாவ மூர்த்திபொருட்டு நாகலோகத்திலிருந்து 
எண்ணத்தையுடைய அன்னியரிடத்துத் கொண்டுவந்து பதித்த செவ்வந்தி மலரைப் 
தமது கோபமென்னும் அம்பைச் செலுத் பூவாணிகன் பறித்துக்கொடுக்க விருப்பா 
துவ தொழிந்தவரா தலாலும் , தாயின் கருப் யேற்றுச் சாரமாமுனிவர் பூவாணிகனைப் 
பத்திருந்து மந்திரோச்சாரணத்தால் வயிற் பிடித்துக் கொடுத்தும் தண்டியாமல் மீண் 
றைப்பீறி வெளிப்பட்டவராதலாலும் பரா டும் பூவைத் திருடிவந்து கொடுக்க உடன் 
சர் எனப்பட்டனர் . 

பட்டிருந்தமையால் முனிவர் சிவமூர்த்தி 
2 . விஷ்ணுமூர்த்தி தேவர்களுக்குப் 

யிடம் முறையிட்டு வேண்டினர் . அதனால் 
பாகித்து மிகுந்த அமிர்தத்தை இவரிடம் 

சிவமூர்த்தி ஏவலால் மண்மாரி இவன் பட் 
கொடுக்க இவர் அசுரர்க்குப் பயந்து பூமி 

டணத்தையும் இவனையும் பின்றொடர்ந்து 
யில் புதைத்து வைத்தனர் . அதைக் கவர் 

அழித்தது . இதில் இவன் மனைவி ஒருத்தி 
வக்ராசுரன் , தண்டாசுரன் , வீராசுரன் , 

தப்பிக் கரிகாற்சோழனைப் பெற்றாள் . 
மூவரும் முயலுகையில் அவர்களுக்குப் பராந்தகன் - 1. இவர் விஜயாலயன் 
பயந்து பராசர் சிவமூர்த்தியை வேண்டச் னான ஆதித்தசோழனது குமரர் . இவர்க்கு 
சிவமூர்த்தி சத்தியிடம் சண்டகாதினி, இராஜாதித்தன் , கண்டராதித்தன் , அரிஞ் 
வீரை , சயந்தி , சயமர்த்தினி எனும் நான்கு சயன் என்று மூன்று குமார் உண்டு. இவர் 
துர்க்கைகளைப் படைத்து அசுரரைக் 

பாண்டிநாடு ஈழநாடு ஜெயங்கொண்டவர். 
கொலை செய்வித்தனர் . பிறகு முனிவர் 

இவர் வாணராசனைவென்று தம் சிற்றர 
அந்த அமுதகுடத்தை எடுக்கவராது அது சில் ஒருவரான பிரதிவிபதிக்கு ஆந்திர 
நதியாய்ப் பிரவகித்தது . அதுவே அமுத 

தேயத்தின் மேற்கிலுள்ள வாணதேசத் 
நதி , பவாநி கூடலிலுள்ளது . 

தைத் தந்து அவனுக்கு மாவலி வாணரா 
3. இவர் சிவபூஜையால் சாவர்ணிமன் 

யன் எனும் பட்டமுஞ் சூட்டினார் . இவர் 
வந்தரத்தில் சப்த ரிஷிகளில் ஒருவனும், 

பல்லவர்களையும் வென்று தம் பெயரால் 
பாரதவம்ச விருத்தி செய்பவனும் , பாரத 

வீரநாராயணச்சேரி என்று ஓர் ஊர் உண் 

டாக்கினார் . கொப்பரகேசரியைக் காண்க . 
கதா கர்த்தாவும் , வேதத்தைப் பகுப்பவ 
னும் , கிருஷ்ண த்வைபாயன னென்னும் 

இவர்க்குக் கோக்கிழானடிகள் எனும் கோ 

ளத்தரசன் புதல்வி மனைவி . இவர்க்கு மது 
பெயருள்ள வனும் ஆகிய வியாசரைப் பெற் 

ரைகொண்ட பரகேசரியெனவும் பெயர் . 
றவர் . ( பார - அநுசா. ) 

( Epigraphia Indica Vol . VII . Dates of 
பார்சரம் - 1. ஒரு புராணம் , 

Chola kings . ) 
2. ஒரு தரும் நூல். 

2 , ஆதித்தன் - 1. குமரன் கி . பி . 907 
பராசான் - 1. சோழநாட்டிலிருந்த ஒரு இல் முடிசூட்டப் பெற்றவன் . இவனுக்கு 
வேதியன் , இவன் மாந்தரஞ்சேரலிரும் வீரநாராயணனென்றும் , மதுரைகொண்ட 
பொறையிடம் பரிசுபெற்றுத் திருத்தங்கா கொப்பரகேசரி எனவும் , இவன் இலங்கை 
லில் தக்ஷிணாமூர்த்தியைப் பரீக்ஷித்து அவ யை வென்றதனால் சங்கிராமாரகவன் என 
னுக்குப் பரிசளித்தவன் . (சிலப்பதிகாரம் .) வும் பெயருண்டு . இவன் மதுரையைச் 
2. பாஷ்களர் மாணாக்கன் . 

செயித்தபோது அவ்விடம் மாண்ட . - ... 


மக 


பராயனார் 


1048 


பரிச்சித்து 


இராஜசிம்ம பாண்டியன் , இந்த ராஜசிம்ம பரிகசப்பறவை இது வட அமெரிக்கா 
னுக்கு இலங்கை யரசனாகிய ஐந்தாம் காசி யுனைடெட் ஸ்டேட்ஸ் முதல் பிரேவில் 
பன் உதவி புரிந்ததால் பராந்தகன் இலங் நாடு வரையிலுள்ளது . இதன் முதுகு 
கையையும் போரிட்டு வென்றான் . ஆத கருமை கலந்த செம்மை , இரக்கைகளும் 
லால் மதுரையும் , ஈழமும் கொண்ட கொப் வாலும் கருமை , வயிறு மங்கலான வெ 
பரகேசரி எனப்பட்டனன் . இவன் வைது ண்ணிறம் . இப் பறவையின் குரல் கம்பீர 
ம்ப அரசனாகிய சயந்தனையும் , வாணபுர மாயும் இனிப்பாயும் இருக்கும் . இது ஒரு 
அரசர்களை வென்று அவர்களிடத்துப் சங்கீ தவித்து வானைப்போலக் குரலை உயர்த் 
பெண் கொண்ட கங்கரசனாகிய பிரதிவி தியும் தாழ்த்தியும் பாடும் , இது ஒவ்வொரு 
பதிக்கு வாணகப்பாடி அல்லது வடுகவழி வகையான பக்ஷிகளின் குரல்போல் பாடி 
யைக் கொடுத்து செம்பியன் மாவலிவாண அவற்றை அவமதித்து ஏமாற்றும், சில 
ராயன் எனப் பட்டமளித்துத் தனக்குட் வேளைகளில் இராஜாளிப் பறவை போலக் 
படுத்தினான் . இப் பிரதிவிபதிக்கு கடவிப் பறவைகளை மருட்டும் . பழக்கப் 
சோழன் என மற்றொரு பெயருண்டு. பட்டால் வீட்டிலுள்ள நாய் கோழி முதலி 
இவன் சிதம்பரம் பொன்னால் வேய்ந்தான் . யதுபோல் கூவி விகடஞ் செய்யும் . இது 
இவன் பட்டத்தரசி கேரளராஜன் பெண் . போர் வீரனாகவு மிருக்கிறது . பறவைக் 
இவனுக்குப் பல மனைவியர் உண்டு , இரா குஞ்சுகளைக் கவர வரும் பாம்புகளைக் கொ 
ஜாதித்தன் கோக்கிழானடிகள் எனும் த்திக் கொல்லும் , இதன் வன்மை இனி 
மனைவியிடம் பிறந்தவன் , 

மைகளைக் கருதிய அரசாங்கத்தார் இதை 
பாயனர் - இவரைப்பற்றி யாதும் விளங்க யாரும் கொல்லக்கூடாதென உத்தரவளித் 
வில்லை . நெய் தலைச்சுவை மிகத் தோன் திருக்கின்றனர் . 
றப் பாடியுள்ளார் . இவர் பாட்டில் கலை பரிகநேமி 

சண்முக சேநாவீரன் . 
மகன் தலைமகளை ஐயுற்று வினாவுவது. பாகிஸ்தன் - பராசீனபர்கிக்கு ஒரு பெயர். 
இனிமை பயவா நிற்கும் . இவர் பாடியது பரிஷ்துக்கள் -1 . அக்னியபிமானி தேவ 
நற் . ( கடுகு )-ம் பாட்டு . 

தைகள் . 
பார்த்தாநுமானம் ( பிறர்பொருட்டது 

2. பிதுரா . 
மானம் ) சுவார்த் தாறுமானத்தாற் தான் பரிகிஷத் - அவிர்த்தானனுக்கு அவிர்த்தா 
கண்டதைப் பிறர்க்குத் தெரிவிப்பது . 

. னியிடம் பிறந்த குமரன் . 
(சிவ சித்) 

பரிகீஷ்மதி - பிரியவிரதன் தேவி . விச்வ 
பராவசு - 1. இரப்பியர் குமரராகிய ருஷி . காமன் பெண் . 
அருத்தாவசு சகோதரன் . இவர் அரசன் பரிசிரவர்- சந்திரவம்சத்து அரசர் . பீமசே 
பொருட்டு வேள்வி செய்கையில் ஒரு கர்ம னன் புத்திரர் . தாய் சுகுமாரி , பாரியை 
வசத்தால் இரவில் செல்கையில் மான் சைபியசுந்தரி , புத்திரர் தேவாபி , சந்தனு, 
தோல் போர்த்திருந்த தந்தையை மிருக பாகலிகன் . ( பாரதம் ஆதிபர்வம் ). 
மென்று கொன்று நீங்கித் தந்தையென்று பரிசில்விடை - அரசனுடைய மனங் களி 
அறிந்து தம்பியாகிய அருவாவசுவை ( அர் ப்ப வெல்லும் புகழைச் சொன்னோர்க்குப் 
த்தாவசு ) த் தன் பிரமகத்தி நீங்கத் தவஞ் பெறும் பேற்றை வழங்கி இனிமை மிக 
செய்ய ஏவித் தான் அரசனுக்கு வேள்வி விடை கொடுத்தது . ( பு . வெ . பாடாண் .) 
செய்து கொண் டிருந்தனன் . அருவாவசு பரிசிற்றுறை - பூமி யிடத்தைக் காக்கும் 
பன்னிரண்டு வருஷம் தவமுடித்து மீண்டு தொழிலையுடைய அரசன் முன்னே கரு 
வேள்விச்சாலை வரத் தமயன் அரசனை திய பேறு இதுவெனச் சொல்லியது . ( 4 . 
நோக்கி இவன் பிரமகத்தி செய்தோன் , வெ . பாடாண் . ) 
இவனை நீக்கும் எனத் தம்பி திடுக்கிட்டு பரீசினிலை - உபகாரி இன்பத்திலே அசைய 
அரசனாணையால் நீங்கிச் சூரியனை எண் இரப்பாளன் போவானாக ஒருப்பட்டது . 
ணித் தவம்புரிந்து தந்தையை உயிர்ப்பித் ( பு . வெ . பாடாண் . ) 
துத் தமயனைச் சேதுஸ்நானத்தால் புனித பரிச்சித்து - ( பரிக்ஷித்து ) அரிமன்யு 
னாக்கினவன் . ( சேது - புராணம் .) 

விற்கு உத்தரையிடம் பிறந்த குமரன் . 
2. யவக்ரீவ்னைக் காண்க . 

இவன் தாய் வயிற்றிலிருக்கையில் பாரத 
பராவதன் இவிக்கியைக் காண்க . 

யுத்தம் நடந்தது . அக்காலத்தில் அசுவத் 


பரிச்சேதம் 


1045 


பரிமேலழகர் 


களில் ஒருவர் . 


தாமன் பாண்டுபுத்திரர் வம்சம் நாசமாம் கும் , ஒருபொருள் இது அன்று என்பது 
படி பாணப்பிரயோகஞ் செய்தனன் . அங் வஸ்து பரிச்சேதம் . 
தப் பானம் உத்தரையின் வயிற்றிலிருந்த பரிணாமவாதசைவன் - உயிர் கெட்டுக் கூடி 
இக் கருவைப் பேதிக்கச் சென்றது . அவ் அரனடியில் ஒன்றுபடும் என்பன் . 
விடம் திருமால் பஞ்சாயுதத்துடன் நின்று பரிதி - 1. ஒரு தீர்த்தம் , 
அத்திரத்தை யுங்கரிக்க அத்திரம் நீங்கி 2. திருவள்ள வநாயனார் திருவாய் மலர் 
யது . அங்குத் திருமால் திருவடிப்பரிசம் ந்தருளிய திருக்குறளுக்கு உரையிட்டவர் 
பெற்றமையால் பரிச்சித்து எனப் பிறந்து 
கலிகடிந்து தருமம் நான்குபாதத்தால் 3. அக்நிக்கு அலங்காரமாகச் சூழப்படும் 
நடக்கச்செய்தனன் .. 

சாகைகளாகும் . இவை பெரும்பாலும் 
2. இவன் இராஜருஷி . இவன் ஒரு பலாச சாகைகளாம் 
நாள் வேட்டைக்குச் சென்று வேட்டை 4. யாககாரியத்தில் பலாசம் , மா இவற் 
யாடுகையில் , அம்பிற்குத் தப்பிச் சென்ற றின் கொம்புகளால் இரண்டு முழ நீளமும் 
மிருகத்தைப் பின்றொடருகையில் அது பெருவிரல் கனமுமாக அமைக்கப்பட்ட 
மறைந்தது கண்டு அவ்விடம் மௌன 

விறகு . 
மடைந்திருந்த சமீகருஷியைக் கண்டு பரிதிக்கண்ணன் - சூரபதுமன் குமரன் . 
மிருகம் எப்படிப் போயிற்றென்ன அவர் பரிதியின் ஏழ குதிரைகளாவன- தினமணி , 
பேசாதிருந்தது கண்டு அவ்விடம் இறந்து கத்யை , லோகபந்து , சுரோத்தமை , தாம 
கிடந்த பாம்பொன்றை யெடுத்து அந்த நிதி , பத்மினீவல்லபை , ஹரி : இவை 
ருஷியின் கழுத்தில் சுற்றி நீங்கினன் . யன்றிச் சப்தா என்கிற ஒரு குதிரையே 
அவ்வரசன் செயல்களை அருகிருந்த இரு யுண்டு . ( விங்காபட்டீயம் . ) 
டியராலுணர்ந்த அம்முனிவரின் குமாரா பரிதிபாணி பராசருஷியின் புத்திரன் . 
கிய சிருங்கி முனி கோபித்து இவ்வகை பரிபாடல் - இது சங்கத்தாரால் தொகுக் 
தீமைபுரிந்த இவன் இன்று ஏழாநாள் கப்பட்ட எட்டுத்தொகையுள் ஐந்தாவது 
தக்ஷகனால் இறக்க என்று சாபமிட்டனன் . 

பாவகையுள் ஒன்று . இது முறையே திரு 
இதனைக் கௌரமுகரால் அறிந்த அரசன் மால் , குமரவேள் , கடல் , வையை , மதுரை 
சுகரால் தத்துவமுணர்ந்து ஏழாநாள் தக்ஷ முதலியவர்க்கு , அ , ஙக , க , உசு , ச , ஆக 
கனால் கடியுண்டு இறந்தனன் . இவன் கும 

எழுபது பாடல்கள் கொண்டது . இதனைத் 
என் ஜநமேஜயன் . சாபமிட்ட முனிவரை 

" திருமாற் கிருநான்கு செவ்வேட்கு முப் 
மகாசத்தர் எனவும் , கடித்த பாம்பினைக் 

பத் , தொருபாட்டுக்கார் கோளுக் கொன்று 
கார்க்கோடகன் எனவும் தேவி பாகவதம் மருவினிய , வையையிருபத்தாறு மா 
கூறும் . ( பரிக்ஷயம் = நாசம் ) . குருகுலம் மதுரை நான்கென்ப , செய்யபரி பாடற் 
நாசமடைந்த பின் பிறந்தவனாதலால் பரி 

றிறம் " ( இதற்குப் பரிமேலழகர் உரையி 
மித்து எனவும் பெயர் பெற்றவன் . 

யற்றியதாகத்தெரிகிறது ) விரும்பியருணி 
3. குரு குமான் . 

லவெற்பிமயக் குன்றின் , வரும்பரிசு புள் 
4. சூர்யகுலத்தவனாகிய ஒரு அரசன் , 

ளூருமாலே -- சுரும்பு, வரிபாடலின் சீர் 
இவன் ஆயு தமகாராஜன் புத்திரியாகிய 

வளர் துளவத்தோளாய் , பரிபாடலின் சீர்ப் 
சோபனையைக் காட்டில் மணந்து 

பயன் ” என்பதால் அறிக . 
தடாகத்தில் நீர்விளையாடச் செல்லுகையில் 

பரிமளகந்தி வேதவியாசர் தாய் , பராசர் 
அவள் மறைய அவ்விடமிருந்த தவளைகள் 

தேவி 
விழுங்கின வென்று அக் குளங்களிலிருந்த 
தவளைகளையெல்லாங் கொலை புரியச் செய் பரிமளாலயன் -- இரத்தினாவலியைக் காண்க . 
தவன் . 

பரிமாணனூர் யாப்பருங்கல விருத்தியுட் 
பரிச்சேதம் - ( ங ) காலப்பரிச்சேதம் , தேசப் கூறப்பட்ட தொல்லாசிரியர்களில் ஒருவர் . 
பரிச்சேதம் , வஸ்து பரிச்சேதம் , ஒரு பரிமேலழகர் - இவர் தொண்டை நாட்டில் 
காலத்து உண்டு , ஒருகாலத்து இல்லை என் திருக்காஞ்சிபுரத்திலிருந்த அருச்சக வேதி 
பது காலப்பரிச்சேதம் . ஒரு தேசத்து யர் . இவர் இளமையில் அழகரெனப் பெய 
உண்டு , ஒரு தேசத்து இல்லை என்பது ரடைந்து தமிழ்ப்புலமையும் வட 

நூற் 
தேசப்பரிச்சேதம் . ஒரு பொருள் இதுவா புலமையும் பெற்று வேதப்பொருளமைதி 


பரிமேலழகர் 


1045 


பரியாயவணி 


யுடைய வள்ளுவர் அருளிய திருக்குற ளில் இறைவனது எட்டுக்குணங்களைத் 
ளுக்குத் தருமர் , மணக்குடையர் , தாமத் தமது கொள்கையாகக் குறித்து மற்றவை 
தர், நச்சர், பரிதி, திரும லேயர் , மல்லர் , களைப் பிறன் கோளாகக் கூறு தலானும் 
கவிப்பெருமாள் , - காளிங்கர் என்பவர்கள் ஸ்மார்த்தர் என்பர். அரிமேலன் புறு உம் 
இயற்றிய உரையேயன்றித் தாமும் ஓர் அன்பமையந் தணன் என்பதால் வைண 
உரை செய்தனர் . அவ்வுரையை அரசன் வர் என்பர் , இவர் பரிபாடற்கு ஒருரை 
முன் பிரசங்கிக்க அரசன் இதனை அவ்வி செய்திருப்பதாக " கண்ணு தற் கடவுளண் 
டமிருந்த உருக்குப் பரிமேலிருந்து கூறு ணலங் குறுமுனி, முனைவேன் முருக 
வீராயின் ஒப்புவோமென அவ்வகையே னென விவர் முதலிய , திருந்து மொழிப் 
பழுக்கக் காய்ச்சிய பரிமேலிருந்து தம் புலவாருந்த மிழாய்ந்த , சங்கமென்னுந் 
உரை சிறந்ததெனக் கூறிப் பழுதில்லா துங்கமலிகடலு , ளரிதினெழுந்த பரிபாட் 
மல் வந்தமையால் பரிமேலழகர் எனப் டமுதம் , அரசுநிலை திரீ இயவளப் பருல் 
பட்டனர் . இதனை " திருத்தகு சீர்த்தெய் காலங் , கோதில்சொன் மகணோத 

கக்கி 
வத் திருவள்ளுவர் தன் கருத்தமைதி தானே டத்தலிற் , பாடிய சான்றவர் பீடுநன்கு 
கருதி -விரித்துரைத்தான் , பன்னு தமிழ் ணர , மிகைப்படுபொருளை கைபடு புன் 
தேர்பரி மேலழகனெனு, மன்னு முயர் சொலிற் , றந்திடைமடுத்த கந்தி தன் 
நாமன் வந்து எ - ம் " பாலெல்லா நல்லா பிழைப்பும் , எழுதினர்ப் பிழைப்பு மெழுத் 
வின் பாலாமோ பாரிலுள்ள , நூலெல்லாம் துருவொக்கும் , பகுதியின் வந்த பாடகர்ப் 
வள்ளுவர்செய் நூலாமோ-நூலிற் , பரித்த பிழைப்பும் , ஒருங்குடன் கிடந்த வொவ்வா 
வுரையெல்லாம் பரிமேலழகன் , தெரித்த ப்பாடமும் , திருந்திய காட்சியோர் செவி 
வரையாமோ தெளி " எனக் கூறியிருத்த முதல் வெதுப்பலிற் , சிற்றறிவினர்க்குந் 
வின் , இவரே உரையாளர் எனப் பெயர் தெற்றெனத் தோன்ற , மதியின் றகைப்பு 
டைந்தனர் . இவர் காலத்திருந்த நச்சி விதியுளியகற்றி , யெல்லையில் சிறப்பிற் 
தர்க்கினியர் விருத்தராதலின் அவர்க்குத் சொல்லோர் பாடிய , வணிதிகழ் பாடத் 
தாம் இயற்றிய உரையைக்காட்ட ஆசிரி துத் துணி தருபொருளைச் சுருங்கியவுரை 
யர் சென்றிருக்கையில் நச்சினார்க்கினியர் , யின் விளக்கக் காட்டினன் , நீணிலன் கடக் 
" குடம்பை தனித் தொழியப் புட்பறந் தோன்றா டொழு மரபிற் , பரிமேலழக 
தற்றே " என்னும் திருக்குறளுக்கு உரை னுரிமையி னுணர்ந்தே . ” என்பதால் தெரி 
கேட்க ஆசிரியர் , " முன் தனியாத முட்டை 

பின்னும் திருந்திய தமிழறி 
தனித்துக்கிடப்ப , அதனுட் கிடந் தபுள் 

தெய்வப் புலமை . 

புலமை .......... பரிமேலழக 
பருவம் வந்த காலத்துப் பறந்து போன னெனப் பெயர் படைத்துத் தரைமேலு 
தன்மைத்து " எனக் கூறிக்கேட்டுத் தாம் தித்த தலைமையோனே ” எனும் பழைய 
கூடென உரை கூறியதைத் தெரிவித்து வுரைப்பாயிரத்தை யடுத்து விரைத்தார 
ஆசிரியர் , பரிமேலழகர் உரையைப் புகழ்க் லங்கற் றிருவள்ளுவர் முன்னம் வெண் 
தனர் . இவர் தம் உரையில் ஆங்காங்குத் குறட்பா , நிறைத்தார்மிகு பொருணான்கும் 
திருக்கோவையார் , நாலடியார் , சீவகசிந்தா விளங்க தெறிப்புலவ , ருரைத்தார் பலரு 
மணி , சிலப்பதிகாரம் , மணிமேகலை முத மதற்குரை தன்னை யுவகறிய , கருத்தான் 
வியவற்றை யெடுத்து உதகரித்திருப்பதி வகுத்தமைத் தான் கலைதே சொக்கை 
னாலும் , கம்பராமாயண முதலியவற்றை காவலனே என்பதனாலும் , 

முன்னு 
உதகரித்தில்லாமையாலும் , இவர் காலம் ரைத்த தேவர்குறள் 

இன்ன 
கம்பர் காலத்திற்கு முந்தியிருக்கலாம் . திது வென் றுரைக்க வெய்தினான் முன் 
இவர் நக்கீசர் அருளிச்செய்த திருமுருகாற் னூற் , பரிமேலழகிய கோப்போற்று தமி 
அப் படைக்கும் ஒரு சுருங்கிய உரை இய ழ்க் கூடல் , பரிமேலழகிய னென்பான் . 17 
ற்றினர் . அதனை “ அரிமேலழகுறூ உ மன் என்பதால் இவர் சோழபாண்டி மண்டலங் 
பமைநெஞ்சப் , பரிமேலழகன் பகர்ந்தான் களிலுள்ள ஒக்கூரினராகவும் , மதுரை 
விரிவுரைமூ , தக்கீரிஞ்ஞான்று தனிமுரு நகரத்தினாராகவும் இருக்கலாம் எனவும் 
காற்றுப்படையாம் , நக்கீரனல்லகவிக்கு , அறியப்படுகிறது . 
என்பதாலறிக. இவர் சைவ நூல்களுக்கு பரியாயவணி - இது தான் கருதிய தனைக் 
உரையியற்றி யிருத்தலாலும் , திருக்குற சுரது அப்பொருள் தோன்றப் பிறிதொ 


கிறது . 


பரிவதுயோச்சியாபேக்ஷணம் 


1046 


பருத்திக்கொல்லையம்மாள் 


சால் 


பரீக்ஷை 


ன்று கூறுவது. இதனை முறையிற் படர் 7 , 8 , 9 , 18 நாட்களுக்குள் மழை பெய் 
ச்சியணி யென்பர் தமிழ்நூலார் . ( தண்டி .) யும் . (விதானமாலை ). 
பரிவநுயோச்சியாபேக்ஷணம் வாதம் பரிவேத்தா - உடன்பிறந்த தமயன் விவாக 
பண்ணவந்த இடத்து அந்த வாதம் பிற மில்லா திருக்க எவன் முன்ன தாக விவா 

நிக்சயிக்கப்படுதலால் விக்ரமிக்கப் கஞ்செய்து கொள்ளுகிறானோ அவனுக் 
பட்டோமென்னும் பரிபவமின்றி யிருத் 

குப் பெயர் . 
தல் , ( சிவ - சித்) . 

இலக்கியத்திற்கு இலக்கணம் 
பரிவர்த்தகன் இவன் சிசுக்களைக் காப் பொருந்துமோ பொருந்தாதோ என ஆரா 
பத்திலிருந்து கலைக்குந் தேவதை. 

ய்தல் . 
பரிவருத்தனையணி - ஒரு பொருள் ஒன்றற் பரீக்கைத்தலைவன் - பிறர்க்கு தவி புரியும் 
கொன்று கொடுத்து ஒன்று கொண்டன விருப்பம் , பிறர்பழி தூற்றாமை , அழுக்கா 
வாகச் சொல்வது . ( தண்டி .) 

றின்மை , பிறர்குணங்கோடல் , பிறர்குண 
பரிவர்த்தினி - பர்வதையின் தாய் . 

மறிந்து மகிழ்தல் ஆகிய குணங்களை யுடை 
பரிவாரம் மறவரில் ஒரு வகுப்பார் . இவ 

யவன் . ( சுக் - நீ .) | 
ர்களிற் சிலர் அகமுடையராகவு மிருக்கின் பருத்தி - 1. ஒருவித தாவரம் . இது மரப் 
றார் . இவர்கள் மதுரை , திருநெல்வேலி 

பருத்தி , செடிப்பருத்தி யென இருவகை. 
ஜில்லாக்களில் இருக்கின்றனர் . கோயம் 

பருத்திமரம் சீனா முதலிய தேசங்களில் 
பத்தூரிலுள்ள சில மீன் பிடிப்பவர்க 

பயிராகிறது . செடிப்பருத்தி 2 , 3 அடி 
ளும் பரிவாரிகள் எனப்படுவர் . இவர்களை 

உயரம் பயிராகிறது . இதிலுண்டாகும் 
சேர்வைக்காரர் , அம்பலக்காரர் என்பர் . 

பஞ்சு உலகினர்க்கு துணி முதலியவற்றி 
( தர்ஸ்டன் ) . 

ற்கு உபயோகம் . 
பரிவித்தி - தம்பி கல்யாணஞ்செய்துகொள் 

2 , இது ஒருவகைச் செடி . இது உரு 
எத் தான் கலியாணமின்றி யிருக்குந் தம 

வத்தில் மூன்று பிளவுள்ள இலைகளுள்ள 
யன் , 

தாய் கருமைகலந்த பசுநிறங்கொண் டிருக் 

கும் , இது பயிராகக் கரிசல் , செவ்வல் 
பரிவீரமங்கலம் சிவபெருமான் குதிரை 

நிலங்களே தக்கவை . இவற்றில் பலவகை 
வீரராக எழுந்தருளிய இடமாம் . இவ்வூர் 

யுண்டு , உப்பம்பருத்தி , போர்பன்பருத்தி , 
ஆளுடையார் கோயிலுக்குத் தெற்கே 12 

நாடான்பருத்தி , ஈஜிப்ட்பருத்தி , பெகு 
நாழிகை வழித் தூரத்திலுள்ளது . (திரு 

பருத்தி யென்பன . இதன் வித்துக்களைச் 
விளையாடல் ) . 

சாணியிலிட்டு ஊறவிட்டு மேலிருக்கும் 
பரிவேடக்குறி - ஆடிமாதம் பூரணையில் பஞ்சைப்போக்கிக் காயவைத்துப் பூமியை 
முதற் பத்து நாழிகையில் சந்திரனைப் பரி 

யுழுது உழுபடைச்சாலில் விதைப்பார்கள். 
வேடமிட்டால் ஐப்பசியிலும் , இரண்டாம் 

இது காய்க்கும் பருவத்தில் மழை கூடாது . 
பத்திலிட்டால் கார்த்திகையிலும் , மூன் 

இது ஆறு மாதத்தில் காய்க்கும் . காய்கள் 
மும்பத்திலிட்டால் மார்கழியிலும் மழை வெடித்தவுடன் பஞ்செடுக்கத் தொடங்க 
யுண்டு , இரவு முழுதும் இட்டிருந்தால் வேண்டும் . செடியிலிருந்து ( 3 ) முறை 
இந்த மூன்று மாதங்களிலும் மழை உண்டு . பஞ்செடுப்பார்கள் . இதில் நூல் நூற்று 
சந்திரன் , குரு , சுக்ரருடனே பரிவேட 

வஸ்திரங்கள் செய்வர் . இதில் வெண் 
மிட்டால் நல்ல மழை உண்டு . செவ்வாய் , பஞ்சு, செம்பஞ்சு, இலவம்பஞ்சு என ( 3 ) 
சரியுடன் பரிவேடமிடில் மழையில்லை . 

வகை . இலவம்பஞ்சு மரத்திலுண்டாவது . 
கிரகண காலத்தில் பரிவேடமுண்டானால் து இந்தியாவில் பல்லாரி , கர்நூல் , கட 
ராஜாக்களுக்கு ஆகாது . 

பபை , திருநெல்வேலி , பம்பாய் , குசிராத் , 
பரிவேடக்குறியின் குறி பூரம் , உரோகணி , பீரார் மாகாணத்திலும் பயிரிடப்படுகிறது . 
உத்திரம் , அத்தம் , சித்திரை , சோதி , விசா இதில் ஒருவித எண்ணெயும் எடுக்கிறார் 
கம் இந் நாட்களில் மழை பெய்யும்போது கள் . இதன் கொட்டைகளை மாட்டிற்கு 
வில்விட்டால் 5 , 6 , 10 , 20 , 21 இந் நாட் ஆகாரமாக்குவர் . 
களுக்குள் மழை பெய்யும் . உத்தரம் , பருத்திக்கொல்லையம்மாள் - எழுபத்தி 
பூரம் , இரேவதி , திருவாதிரை இந் நாட்க னாலு சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர் (குரு 
ளிலே சந்திராதித்தர்களைப் பரிவேடிக்கில் பரம்பரை ) 


பருத்தி வகைகள் 


1047 


பர் காசை 


பருத்தி வகைகள் உப்பம்பருத்தி , ஐம் இருக்கையில் நாரதர் அதைக் கடந்ததால் 
பருத்தி , காட்டுப்பருத்தி , குப்பைப்பருத்தி , குரங்கு முக்மாக நாரதரைச் சபித்தவன் , 
செம்பருத்தி , தாளிப்பருத்தி, நாடன்பரு இவன் நாரதனைக் குரங்கு முகமாக்கிய 
த்தி, பூப்பருத்தி , வேலிப்பருத்தி யெனப் தால் இவனைக் கழுதை முகமாக ஸ்ரீமதி 
பலவகைப்படும் . 

சபித்து விஷ்ணுவை மணந் தனள் . 
பருந்து - 1. இது சாதாரண இந்து தேசத் பருவம்- ( எ) பேதை , பெதும்பை , மங்கை, 
தில் காணப்படும் . மாம்சபகணியாகிய மடந்தை, அரிவை, தெரிவை , பேரிளம் 
ப . இது , கறுத்த நிறமும் வளைந்த பெண் . இவர்க்கு முறையே வயதெல்லை 
அலகும் வலிய கால்களும் 12 அடி நீள ஐந்து முதல் ஏழளவும் பேதை , எட்டு முதல் 
முள்ள இரக்கைகளும் உள்ள பறவை . பதினொன்று அளவும் பெதும்பை , பன் 
மரங்களில் சிறு குச்சுகள் கந்தைகளைக் னிரண்டு முதல் பதின்மூன்று அளவும் 
கொண்டு கூடு கட்டி முட்டைகள் இட்டு மங்கை , பதினான்கு முதல் பத்தொன்பது 
வாழ்வது . கிராமங்களில் செத்துக் கிடக் அளவும் மடந்தை, இருபது முதல் இருபத் 
கும் பிராணிகளையும் கோழி , எலி, பெருச் தைந்து அளவும் அரிவை . இருபத்தாறு 
சாளி முதலிய தின்று ஜீவிப்பது ! 

முதல் முப்பத்தொன்று அளவும் தெரிவை . 
2. இப் பறவை பிங்கல நிறமுள்ளது , முப்பத்திரண்டு முதல் நாற்பது அளவும் 
இதன் இறக்கை நீண்டு நன்றாய்ப் பறக்கக் பேரிளம்பெண் . ( 2) வாலை , தருணி , பிர 
கூடிய வன்மையுள்ளது . இதன் கால்க விடை , விருத்தை . ( 3) கார் கூதிர் , முன் 
ளில் கூர்மையான நகங்களுண்டு , அவற் பனி, பின்பனி , இளவேனில் , முதுவே 
றால் இவை இரைகளைத் தாவிப் பிடிக்கும். னில் , இவை ஆவணி முதலிரண்டிரண்டு 
மூக்கின் முனை வளைந்து மாமிசங்களைக் 

மாதங்களாகக் கணக்கிடப்படும் . 
கிழிக்குந் திறத்திலிருக்கும் . கண்கள் கூர் பருவமயங்கல் -1 அழகிய வெள்வளையினை 
மையாய்க் காணும் வன்மையுள்ளவை , யுடையாள் வருந்தப் பாங்கி காலத்தை 

செம்பருந்து - (கருடன்) இதன் கழுத் அன்றாமென மருண்டு வருத்தமுற்றது . 
தும் மார்பும் வெண்மை , தேகம் செந்நிறம் , ( பு . வெ . பெருந்திணை . ) 
இதுவும் கரும்பருந்து போன்றது . 

2. அவ்விடத்துத் தலைவர் சொன்ன 
னைப் பாம்புகள் கண்டு அஞ்சும் என்பர் . காலம் இஃது அன்றென மணம் பொருந் 
இவ்வகையில் ஆபிரிக்கா கண்டத்திலுள்ள தின மாலையினையுடைய தலைவி தேறுத 
வைகளுக்கு இறக்கைகள் வாலினும் அதி லும் அத்துறையேயாம் ( பு . வெ . பெரும் .) 
கம் நீண்டவையாய் முட்போல் கூர்மை பரு உமோவாய்ப்பதுமன் - இவர் கடைச் 
யுள்ளவை . இதன் தலையும் முதுகும் சங்க மருவிய புலவர்களுள் ஒருவர். இவர் 
பச்சை நிறம் , வயிறு மேக நிறம் , 

இயற்பெயர் பதுமன் . இவரது மோவாய் 
பருவதகன் சிவகணத்தவன் 

பருத்திருத்தலை நோக்கி இப் பெயரிட்ட 
பருவதம் 

நந்திமாதேவர் தவத்தால் மலை னர்போலும் . ( குறு - க 0 க .) 
யுருக்கொண்ட இடம் , இதுவே ஸ்ரீசைலம் . பரோக்ஷன் - அபுத்திரன் . இவன் புத் 
பருவதன் - ஒரு இருடி . அம்பரீஷனுக்கு திரன் காலாரன் . 
புத்திரகாமேஷ்டி செய்வித்து நீங்க , அவன் பர்க்கன் -1. ( சர் . ) விதிகோத்ரன் குமரன் . 
கவலுகையில் அம்பரீஷன் குமரியாகிய 

இவன் குமரன் பார்க்கபூமி . 
ஸ்ரீமதியிடம் விருப்பமடைந்து விஷ்ணு 

2. பிரகிருதியை அஷ்டமூர்த்தமாய்த் 
வின் மாயைக்குட்பட்டுக் குரங்கு முகம் 

தாங்கி நிற்கும் சிவமூர்த்தம் . 
பெற்று அப் பெண்ணைத் தான் மணவாத பர்கிணாசுவன் - கிருசாசுவன் தந்தை . இவ 
தினால் அம்பரீஷனைக் கோபித்து அந்த 

னுக்கு அமி தாசுவன் என்றும் பெயர் , 
காரத்தை யேவினன் . அம்பரீஷனிட 

பர்சன்யன் - 1. ஒர் பிரசாபதி . 
மிருந்த ஆழி முனிவனைத் தூரத்த விஷ்ணு 

2. மேகநாதன் . 
வால் இருக்கப் பெற்று விஷ்ணு செய்த 
வஞ்சனையால் அவரை வணங்காதவன் பர்நாகன் - தமயந்தியைத் தேடச் சென்ற 
நாரதர் உடன் பிறந்தாள் குமரன் . இவரும் 

பிராமண தூதன் . (பாரதம் வனபர்வம்). 
நாரதரும் ஒருவருக்கொருவர் மன எண் பர்நாசை - ஒரு நதி . இதற்குச் சீததோ 
ணங்களை ஒளிக்காது 

ஒளிக்காது இருப்போமென யம் என்றும் பெயர் . The River Baues 


பர்ணாதன் 


1048 


பலக் தார் 


in Rajaputana ; a tributary of the போளி , எள்ளுருண்டை , பூரி , பாலேட் 

Chambal , ( பாரதம் துரோணபர்வம் ). டுப் பலகாரம், பேணிப்பலகாரம் , பூந்தி 
பர்ணுதன் - ஒரு வேதியன் . சருகு முதலிய இலட்டு , பனிர்லட்டு , ஜிலேபி என்னும் 
போஜனஞ்செய்து சிவபூசை செய்து வரு தேன்குழல் , அல்வா , பலவித அல்வாக்கள் , 
கையில் ஓர் நாள் தருப்பை கொய்ய அது பொரிவிளங்காய் , மசால்வடை , பகோடா , 
அவன் கையிற் பட்டு உதிர மொழுகியது . மோர்வடை , பலவகைப் பாயசங்கள் , அமா 
அதனைக்கண்ட யோகியாகிய அவன் ஆநந் 

மோகன் மாங்காய் தித்திப்பு முதலிய , 
தக் கூத்தாடுதல் கண்ட சிவபெருமான் , பலக்புகார் - ஒரு மிலேச்ச அரசன். இவன் 
ஓர் வேதியரா யாங்குச் சென்று எக்கார கபீர் தாசரிடத்தில் உபதேசம் பெற்று 
ணத்தால் கூத்தாடுகின்றனை யெனக் கே அதை மறந்து ஒருநாள் தன் படுக்கையில் 
ட்க விடை பகராது நடித்தது கண்டு அவ் வந்து தன்னைக் கூடாது ஒருபுறமாகப் 
விரலின் இரத்தத்தையகற்ற அதினின்றும் படுத்துறங்கின தாசியை நான்கு சவுக்கு 
அமுதமொழுகியது . பின்னும் சிறிதுநேரம் கள் முரியுமளவும் அடிக்கும்படி கூறித் தா 
கழித்ததினின்றும் விபூதி யொழுகியது . னும் பார்த்திருக்கையில் தாசி அடிபட்டும் 
அதனைக்கண்ட வேதியன் அவரைப் பணி தான் அழாதவளாய்ச் சிரித்துக்கொண்டு 
ந்து கணாதிபர் பதமடைந்தவன் . (சிவமகா வருதலை நோக்கி அரசன் அவளை என்னே 
புராணம் ). 

சிரிக்கின்றனை என்றனன் . தாசி படுக்கை 
பர்மியாசுவன் - இருக்ஷன் குமான் . இவன் யின் ஒருபுறத்தி லுறங்கின எனக்கு இவ் 
குமரர் காம்பீலியன் , சிருஞ்சயன் , பிருகதி வளவு தண்டனையானால் முழுதிலும் படுத் 
க்ஷன் , யவீநரன், முத்கலன் . 

துறங்கின உமக்கு எவ்வளவு உண்டாகு 
பர்வதங்கள் - பருவ தங்கள் மனதை ஒரு 

மெனச் சிரித்தேன் எனக் கேட்டு அரசன் 
மைப்படுத்தி தவஞ் செய்யவல்ல முனிவர் திடுக்கிட்டு ராச்சிய முழுதும் மந்திரி ச 
களுக்கு மனோக்யமான வாசஸ் தலமாகும் . மாக்கித் துறவடைந்து ராமநாமம் பது 
அங்கு பாபிகள் வசித்தால் அவர்கட்கு துக் காடடைந்து பெருமாளைத் தரிசித் 1 
யக்ஷர்களின் பாதை யுண்டாகும் . 

அவ்விடம் நீங்கி அப்பாற் சென்று ஒரு ட : 
பர்வதராஜபுத்திரி பார்வதி . 

கீரை யடைய , அப்பக்கீர் தனக்குப் பெரு 
பர்வதர் தேவமுனிவர். இராவணன் 

மாள் கொடுத்த இரண்டப்பத்தை வைத் 
இவரை யார் என்னிடம் யுத்தஞ் செய்யும் 

துக்கொண்டு இவரைக்கண்டு இவர்க்கு 
வலியுள்ளார் என மாந்தாதாவைப் பலசாலி ஒரு அப்பம் போதுமேயென்று எண்ணி 
யெனக் காட்டியவர் , நாரதருடன் பிறந் இவரை நீ புதியவனிக்கிருத்தல் கூடா 
தாள் குமரர் . 

தெனப் பலக்புகார் சற்றகல இருந்தனர் . 
பர்வதை - ஒரு தேவதை இவளுடன் விரு இதுவரையில் அரசனுக்கு எட்டுநாட்க 
க்ஷை கூடியிருப்பள் . இவர்கள் இருவரும் 

ளாயின . ஆகாரங்கிடையாமையால் பெரு 
மரம் மலை முதலியவற்றிலிருந்து பெண் 

மாள் பிராட்டியைப் பலக்புகாருக்கு அன் 
களின் கருப்பத்தை அபகரிப்பவர்கள் . னமளித்துவரக் கூறப் பிராட்டி அன்ன 
பலகறை - இது , கடவிலுண்டாம் ஒருவித 

மளித்தனள் . இதைக் கண்ட முன்னைய 
பூச்சியின் மேற்புற வோடு . 

பக்கீர் நான் நெடுநாள் தியானித்தும் அன் 

இது , பல 
நிறங்களுடனும் , வடிவங்களுடனும் இருப் னந்தரவில்லை. எட்டுநாளைய பக்தனுக்கு 
பது , இதனை நாணயமாகவும் வழங்குவர் . அருளினான் என்று பெருமாளிடத்து வெ 
பலகாச்வன் - குசிகன் தந்தை . 

றுப்பாய் உறங்கப் பெருமாள் கனவிடை 
பலகார வகை உளுந்தின் பலவகை அவன் பாச்சிய சம்பத்தனை த்தையும் விட்டு 
வடை , பலவகை தோசை , உளுந்து முத 

நிஷ்காமியனாய் என்னைத் தியானித்தான் . 
லிய பயற்று வகை உருண்டை இடுலி , 

நீயோ அவ்வாறு செய்யாது தியானித்தாய் 
முருக்கு , மனோப்பு , தித்திப்புவடை , கடலை என்று விடையருளப் பகீர் பலக்புகாரைச் 
ரொட்டி பலவித பணிகாரங்கள் , தோய்ப் சரண மடைந்து இருவரும் நட்பின ராய்ப் 
பான் , எருக்கங்காய்க்கொழுக்கட்டை , 

பக்கீர்களின் 

மடமடைய அப் பகீர்கள் 
கொழுக்கட்டை , குழவுருண்டை , பூரண இவரைப்பக்கீர்களுக்குரிய சின்னமிலாமை 
வுருண்டை , பலவித அடைகள் , கோது கண்டு இகழப் பெருமாள் பெரிய பக்கீர் 
மை கஜருக்காய் , கோதுமைநொய் சுருளைப் போல வந்து இவரது நிலை ரிவித்தனர் 


பலசூதனன 


1049 


பலராமர் 


பிறந்த கரு . 


பக்கீர்கள் வெளிவந்து பலக்புகாரைப் பணி பலபத்திரர் - பலராமருக்கு ஒரு பெயர் . 
ந்து மடத்திற் கொண்டடைந்தனர் . 

பராக்கிரமத்தால் விசேஷித்ததால் பெற்ற 
பலசூதனன் - பலனைக்கொன்ற இந்திரன் . பெயர் . 
பிலதன் - அரசப்பெண் வணிகனைக்கூடப் பலப்பிரமதனர் - பலப்பிரமதனி சத்திக்கு 

நாயகராகிய சிவமூர்த்தம் , சூர்யவியாபி , 
பலதேவன் - பலராமன் (மணிமேகலை . ) 

பலப்பிரமதனி - சூர்யனிடம் வியாபித்திரு 
பலந்தன் -- நாபாகன் குமரன் . இவனுக்கு 

க்கும் சிவசத்தி . இவளுக்கீசர் உக்ரர் அல் 

லது பலப்பிரமதனர். 
அலந்தன் எனவும் பெயர் . வச்சிர பிரீதி 

பலராமர் -1 . இவர் விஷ்ணுவின் அம்சமாய் 
தந்தை . 

வஸுதேவருக்கு உரோகணியிடம் அவதரி 
பலபடப்புனைவணி- ஒரு பொருளில் , பல 

த்தவர் . இவரை ஆதிசேஷன் அம்சமென 
ரும் பல தருமங்களினால் பல பொருள்களை 

வும் பரமபதநாதரது 

வெண்ணிறமான 
ஆசோபித்தலும் , ஒருவரே ஒரு பொருளில் 

அம்சமெனவும் புராணங்கள் கூறும் , இவர் 
விஷய பேதங்களால் பல பொருள்களை யோகமாயையால் 

இரக்கப்பட்டவராத 
ஆரோபித்தலுமாம் . இதனை வடநூலார் 

லால் சங்கருஷண ரெனவும் , பெயர் பெறு 
உல்லேகாலங்காரம் என்பர் . 

வர் . 
பலபட்டடைச் சொக்கநாதப் புலவர் - 1 , 2. இல்வலன் என்னும் நிசாசானைக் 
இவர் வேளாண்குடியினர் . இவர் ஒருநாள் கொன்றவர் . ஒரே குண்டலத்தை யுடைய 
தெருவழிச் செல்லுகையில் கம்மாளராகிய 

வர் . ஆயுதம் கலப்பை . இவர்க்கு வா 
சுப்பிர தீபக் கவிராயர் காலிற் பாதரக்ஷை ணியாகிய யமுனை இரண்டு நீலவஸ்திரம் 
யிட்டுச் செல்லுதலைக் கண்டு “ சாணாருங் களும் ஒரு பொன்மாலையு மளித்தனள் . 
கள்குடியார் பணிக்கர் சாராயமுண்ணார் ஆகையால் அதனை யணிந்து , நீலாம்பரன் 
கோணாது பாதகுறடு செய்தான் பெருங் எனப் பெயரடைந்தனர் . 
கூலி யல்லால் , நாணாது வீதிதோறும் போ 3. ஆயர்பாடியில் இருக்கையில் வெந்து 
ட்டுச் செல்வது ஞாயமில்ல , வீணாவடா விதனென்னும் வாரானைக் கொன்றவர் . 
சுப்ரதீபா வஞ்ஞான விளக் கொளியே. ) 

இவர் முதலில் தேவகிகர்ப்பத்தில் இருந்து 
என்று பாடியதைக் கேட்ட சுப்ர தீபக் கவி பின் உரோகணி கர்ப்பத்தில் சேர்ந்தனர் 
ராயர் , தேவை முத்துராமலிங்கச் சேது என்பர் . 
பதிமீது விஞசைக் கோவையென்ற பில்லி 

4 , சங்கசூடனது சிசோரத்தினத்தின் 
வைத்துக் கொன்றாயே- பாவி நீ , இட்டகவி பொருட்டு கண்ணனிடம் கோபித்து விதர் 
தான் , வசையாயேன் சொன்னாய் சேர்ந்த ப்பதேசத்திலிருந்து மீண்டும் அதைக் கண் 
பல , பட்டரை சொக்கா முழுவம்பா " என்ற ணனளிக்கப் பெற்றுக் கொண்டவர் , 
னர். சுப்ரதீபக் கவி இறந்தபோது இவர், 5. உருக்மணி மணத்தில் தம்முடன் 
செய்யகொழுனைச் சிவசுப்ர தீபா , வெய்ய சொக்கட்டான் ஆடித்தோற்றுச் செயித் 
கொழுந்தழலில் வேவுதே - ஐயையோ, தேனெனப் பரிகசித்த உருக்மியை அலா 
நின்மலனார் வெண்ணீற்று நெற்றிக்கண் யுதத்தாற் கொன்றவர் , 
காணாத , மன்மதன் காண் என்று சொன்ன 

6. கிருஷ்ணனாற் பிருந்தாவனத்திற் 
வாய் என்றனர் . 

கேவப்பட்டுக் கள்ளுண்டு களித்துக் கோ 
2. சற்றேறக்குறைய ( உரு ) வருடங் பிகைகளுடன் 

விளையாட 

யமுனையை 
களுக்கு முன் இவர் சிவகங்கை ஜமீனைச் 

அழைக்க வாராதிருத்தல் கண்டு கோபித் 
சார்ந்த கடம்பங்குடியி லிருந்தவர் என்பர் . துக் கலப்பையால் அதை இழுத்தவர் . 
இவர் எப்போதும் அரையில் பட்டுடுத்திருக் இவருக்குக் காந்தியென்று ஒரு தேவி . 
தமையாலிவரைப்பட்டரையென்றும் கூறு 7. துரியோ தனன் குமரியாகிய இலஷ் 
வர் . இவர் சொக்கர் மீதும் மீனாக்ஷியம்மை மணை பொருட்டு அத்தினபுரத்துடன் 
மீதும் கவிகளும் , சிவந்தான் , செங்குன்றை கௌரவரை அலாயுதத்தால் கங்கையிற் 
யூரன் வல்லைக் காளத்தி முதலியார் முத நள்ள உத்தேசித்தவர். 
வியவரைப் புகழ்ந்தும் பாடியிருக்கின்ற 8. பாண்டவர் யுத்தத்தை உற்பாதத் 
னர் . இவர் படிக்காசுப் புலவர் கவியைப் தால் அறிந்து தீர்த்தயாத்திரை சென்று 
புகழ்ந்து பாடியிருக்கின்றனர் . 

வலன் என்பவனை அலாயுதத்தாற் கொன் 
132 


பலராமர் - தீர்த்தங்கள் 


1050 


பலி 


று ரைவதமலைக்கு அருகில் புராணம் சொல் 5. இவன் எஞ்ஞனுக்குத் துணையி 
லிக் கொண்டிருந்த சூதர் தம்மைக்கண்டு டம் பிறந்தவன் . இவன் சகல கர்மங்களி 
எழுந்திராததினால் அவர் சிரத்தைக் லும் தக்ஷிணை கொடுத்த பலனளிப்பவன் . 
கொய்து மீண்டும் இருடிகள் வேண்டலால் 6. இவன் ஒரு அசுரன் , சிவபிரானால் 
உயிர்ப்பித்து உக்கிரசிரவஸு என்னும் வரம் பெற்றவன் . ( பார - அநுசா .) 
பெயர் தந்து பன்னிரண்டு வருடம் தீர்த்த 7. கூத்திரியன் , பரிக்ஷித்தின் மூன்றா 
யாத்திரை பூப்பிரதக்ஷணம் செய்து பிரம வது புத்திரன் . மண்டுக கன்னிகையாகிய 
கத்தி போக்கிக்கொண்டு துரியோ தனனை சுசோபனையிடம் பிறந்தவன் , 
இடுப்பின் கீழ் அடித்து இறக்கச் செய்து பலா - இது, இந்தியாவில் இனிப்பான மா , 
அவன் மகுடத்தை உதைத்த வீமன்மீது வாழை என்னும் முக்கனிகளில் ஒன்று . 
கோபித்துக் கெடுஞ்சினமடைந்து கண்ண இதன் பழம் இரண்டடிக்கு மேற்பட்டு 
னாற் கோபமாறினவர் . 

தீண்டுமிருக்கும் . மலையாள நாட்டில் இதை 
9. இவர் ஒருமுறை சராசந்தனிடல் பலவகையாக உபயோகப்படுத்துகின்றனர். 
கோபித்துக் கலப்பையால் அவனை மோதி இவ்வகையில் வேர்ப்பலா, தேன்பலா முத 
னர் . 

லிய பலவகை உண்டு . இதன் இலையை 
10 , கம்சனால் மல்லயுத்தத்திற்கு ஏவப் 

உண்கலமாக உபயோகிப்பர் . 
பட்ட முஷ்டிகனையும் அவன் துணைவன் , பலாகன் - 1 , கத்ரு தாயன் நாகன் , 
கடனையும் கொன்றனர் . 

2 , வத்சந்திரன் குமான் . உத்தமனைக் 
11. கம்சனைக்கொன்ற கண்ணனுடன் 

காண்க . 
யுத்தத்திற்கு வந்த அவன் தம்பியர் எண் 

பலாகாசீவன் 

குசிகன் தந்தை . அசகன் 
மரையும் அலாயுதத்தாற் கொன்றவர் . குமான் , பூரு வம்சத்தவன் . 
இவர் , கண்ணனை நீங்கினவரல்லராதலால் பலாசினி மகாநதியிற் கலக்கும் ஒரு நதி . 
கண்ணன் சரித்திரங்கள் பெரும்பான்மை பலாசுரன் - இந்திரனிடம் போரிட்டு அவ 
இவரையுஞ் சாரும் . இவர் பாரி இரேவதி 

னால் கொல்லப்பட்ட அசுரன் , 
மற்றொரு தேவி வாருணி . 

பலாசுவன் 

விஃவகாசனைக் காண்க , 
12 , இவர் சிலகாளிருந்து யதுவம்சம் பலாச்வன் - 1. கனித்திரன் போன் . இல 
இருடிசாபத்தால் ஒருவருக்கொருவர் சண் 

னுக்குக் கரந்தமன் எனவும் பெயர் . 
டையிட்டு இறந்த , காலத்துச் சமுத்திர 

2. வீர்யசந்திரன் குமரியாகிய வீரை 
ஸ்நானத்திற்குச் சென்ற இவர் தனித்து 

யை மணந்து ஒரு குமானைப் பெற்று 
ஓர் விருக்ஷ த்தையடைந்து அதனடியில் 

சோதிடரால் பிறப்பின் கிரகநிலையா ராய் 
தியானத்திருக்கையில் கண்ணன் தம்மிடம் கையில் , தீயகிரகவீக்ஷண்ய மில்லாமை 
வாக்கண்டு சேஷவுருக்கொண்டு கடலடை 

யால் அவீக்ஷித்து எனப் பெயரிட்டு வளர்த் 
ந்தனர் என்பர் . இவர்க்குப் பனைக்கொடி , 

தவன் . 
பலராமர் ஸ்நானஞ் செய்த தீர்த்தங்கள் 

பலாயநன் - வீமன் மச்சாட்டிற் கரந்து 
ஸ்தலங்கள் , விநசனை , சுபூமிகை, கர்க்கஸ் 

றைகையில் வைத்துக்கொண்ட பெயர் . 
ரோதஸ் , மகாசங்கம் , நைஸர்க்கிகம் , நாக 

பலி - 1. விரோசனன் என்னும் அசுரனுக் 
தன்வா - இது நாகரிருப்பிடமான இடம் , 

குத் தேவியென்பவளிடம் பிறந்த அசு 
ஸப்தசாரஸ்வதம் . 

ரன் . பிரகலா தன் போன் , இவன் மகா 
பலவிகரணர் - சந்திரவியாபக மகாதேவ 

வீரன். இவன் ஒரு யாகஞ்செய்ய அதில் 

குதிரை , தேர் , சிங்கத்துவசம் , தனுசு, 
ருக்கு ஒரு பெயர் . 

இரண்டு அம்பறாத்தூணி , ஒருகவசம் 
பலவிகரணி - சந்திரனிடத்தில் வியாபித் உண்டாயின . 

இவனுக்குப் பிரகலாதன் 
துப் பலத்தை விளைக்குஞ்சத்தி . இவட்கு 

கவசமொன்று அளித்தனன் . சுக்கிரன் சங் 
ஈசர் , மகாதேவர் அல்லது பலவிகரணர் . 

கம் கொடுத்தனன் . இவன் இவைகளைக் 
பாலன் -1 . சுமதி குமரன் . இவன் குமான் கொண்டு சுவர்க்க முதலியவற்றைச் செய் 
அலி தன் . 

த்து அரசாண்டிருந்தனன் . 

பின்பு சில 
2. பாணாசுரன் குமான . 

நாள் பொறுத்து அச்வமேதஞ் செய்கை 
3. பலராமனுக்கு ஒரு பெயர் . 

யில் விஷ்ணு காசிபரிடத்து வாமனராய் 
4. வத்சந்திரன் குமரன் . 

அவதரித்துப் பலியின் யாகசாலையாகிய 


பலி 


1051 


பலியும் பலிதேவதையும் 


வாம் 


பிருகுவடி சேத்திரத்திற் சென்று மூன் வியுடன் கூடி மதனன் என்பவனைப் 
றடி மண்யாசித்தனர் . இது விஷ்ணுவின் பெற்று அநேககாலம் அரசாண்டனன் . 
மாயையென்று அசுரப் புரோகிதனாகிய ( பாகவதம் . ) 
சுக்கிரன் தடுத்தனன் . அதைப் பலிகே 4. சூர்யகுலத்தரசன் , புத்திரனில்லாது 
ளாததால் , சுக்கிரன் சினந்து நீ ஐஸ்வர்ய தவஞ்செய்யப் போயினவிடத்துத் தீர்க்க 
பிரஷ்டனாகவெனச் சபித்தனன் . 

தமனைக் கண்டு அரண்மனைக் சழைத்து 
னர் யாசித்தபடி பலி தந்தனன். ஏற்ற வந்து அவனால் தன் மனைவியாகிய சதேஷ் 
வாமனர் , சாடியால் மூவுலகளந்து ஒரடி ணையிடம் அங்கன் , வங்கன் , களிங்கன் , 
வைக்க இடம் பெறாமலிருக்கச் சக்கிரவர் புண்டரசன் , சுக்கன் எனும் குமாரைப் 
த்தி தன் சிரத்தைக் காட்டினன் , அச் பெற்றான் . இவன் தந்தை , சுதபசு , சுத 
சிரத்தை வாமனர் கிரகித்துப் பலிக்குச் பன் எனவும் கூறுவர் . 
சாவர்ணிமன்வந்தரத்தில் இந்திரனாகவாந் 5. இந்திரனாற் கொல்லப்பட்ட அசுரன் . 
தந்து இந்திரனாகும் வரையில் பாதாளவுல 6. எக்காலத்தும் தேவர்கள் கிருகஸ் 
கத்திற் சகல இன்பங்களையும் அனுபவிக் தனை அநுசரித்திருக்கின்றனர் . ஆதலால் 
கச் செய்து விஷ்ணு மூர்த்தியையும் துவா இல்லறத்தான் முதலில் தேவர்களுக்கும் 
ரகபாலகராய் எழுந்தருளியிருக்கின்றனர் . பின் அதிதிகளுக்கும் கொடுக்கவேண்டும் . 
இந்த உலகத்தில் பாட்டனாகிய பிரகலாத அதிதிகளுக் கிடுவதால் யக்ஷ , ராக்ஷஸ பித் 
னும் உடனிருக்கின்றனன் . இவன் பாதால் ருக்கள் முதலியோர் திருப்தியடைகின்ற 
குஷ்டத்தால் இராவணன் திக்கு விஜயத் னர் . நல்லபழம் அன்னம் தேவர்களுக்கும் , 
தில் தள்ளப்பட்டான் . இவன் தேவி விக் மாம்ச மது முதலிய பைசாசர் முதலிய 
தியாவலி . இவன் சிரஞ்ஜீவி . இவனுக்கு வர்க்கும் , பொரி எள் முதலிய பிதூர் 
நூறுகுமார் . அவர்களுள் வாணாசுரன் மூத் யக்ஷர் முதலியோர்க்கும் பலியிடவேண் 
தோன் . இவன் எலியாயிருந்து சிவாலயத் டும் . ( பார - அநுசா. ) 
துத் திருவிளக்கைத் தூண்டிச் சக்கிரவர்த் பலிதன் ஒரு எலி . வேடன் வலையில் 
தியாயினன் என்பர் . இவன் பாதாளத்திரு அகப்பட்ட பூனையை விடுவித்தது . 
க்கையில் தேவகியிடம் உதித்த மைந்தர் பலிபுச்சகன் - ஆரியாவர்த்தத்தை ஆண்ட 
இவனிடம் இருந்தனர் . அவர்களை அனுப் அரசர்களில் தலைவன் . இவன் வழி அரசர் 

கண்ணன் கட்டளையிட அவ்வகை முப்பத்துமூவர் . (விஷ்ணு புராணம் ). 
அனுப்பினன் . 

பலியும் பலிதேவதையும் - 1. பலி என் 
2. இவன் ஒருகாலத்தில் இந்திரனுக் பது தேவர்களை யெண்ணியிடும் தான்ய 
குப் பயந்து கழுதை உருக்கொண்டு பாழ் ஸங்கிரகம் . இதில் பகாரம் ; பலவர்த்தன் 
ஞ்சவரில் ஒளித்திருந்தனன் . அப்பொழுது யம் ; விகாரம் தான் யஸங்கிரகம் , இவ்வி 
இந்திரன் இவனிருப்பிடத்தி லிவனைத் ரண்டும் சேர்ந்தது பலி எனப்படும் . இந்தப் 
தேடிக்காணாது சுவரிடம் கண்டு இவ்வாறி பலிகளுக்குத் தேவதை இடங்களுக்குத் 
ருப்பதற்குக் காரணம் கேட்க இதற்கு தக்கபடி கூறப்பட்டிருக்கிறது. 
விஷ்ணு மீன் , ஆமை , வராகம் முதலிய 2. கிரகஸ்தன் ஓமகார்யத்தை முடித் 
ஆனதற்கு என்ன காரணமோ அது தான் துக் கொண்டு கிழக்குத் திக்கில் இந்திர 
காரணமெனக் காலபலங் கூறி நட்புக்கொ னுக்கும் , இந்திரபரிஜனங்களுக்கும் , தெற் 
ண்டவன் ( தேவி - பாகவதம் ). 

கில் யமனுக்கும் , யமபரிஜ்னங்களுக்கும் , 
3. திருச்சமத முனிவர் யோகவிழிப் வடக்குத் திக்கில் சோமனுக்கும் , சோம் 
பில் பிறந்த அவுணன் . இவன் தவத்தால் பரிஜனங்களுக்கும் , தேவர்களுக்கு 
திரிபுரங்களைப் பெற்றுத் திரிபுரன் எனப் டின் வாசற்படியிலும் , ஜலதேவதைகளு 
பெயர் பெற்றனன் . இவன் சுக்கிலம் , சுபி க்கு ஜலத்திலும் , வனதேவதைகளுக்கு 
லம் , சுவிர்த்தி என்னும் கோட்டைகளை உரல் , உலக்கை இரண்டில் ஒன்றிலும் , 
நிருமித்து அவற்றைக் காக்க வச்சிரதமிஷ் லஷ்மிக்குத் தன் வீட்டில் வடகிழக்கிலும் , 
டிரன் , வீமாகாயன் , காளகூடன் என்பவர் அல்லது தன் சயனத்தின் தலைப்பக்கத் 
சளை நியமித்துச் சண்டன் , பிரசண்டன் திலும், பத்ரகாளிக்குத் தன் வீட்டின் 
இவர்களைச் சத்தியலோகம் , வைகுந்தம் தென் மேற்கிலாவது அல்லது தனது 
இவைகளைக் காக்க ஏற்படுத்தி ஒரு மனை சயனத்தின் காற்பக்கத்திலும் , பிரமனுக் 


பலினன் 


1052 


பலல் 


கும் வாஸ்து புருவனுக்கும் வீட்டின் நடு சுவர்க்கம் புகக் கண்டவன் . இவன் ( உ a ) 
விலும் , விசவேதேவர்களுக்கும் பகலிரவு ஆண்டு செங்கோல் செலுத்தினன் . 
களில் ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் தேவதை 2 , இமயவரம்பன் தம்பி , பாலைக்கௌத 
களுக்கும் முற்றத்திலும் , சர்வாந்தர்யா மனாரால் பாடல் பெற்றவன் . இவனைப் 
மிக்கு மெத்தையின் மேவிடத்திலும் அல் பல்யானைச் செல்கெழுகுட்டுவன் என்பர் . 
லது தனக்குப் பின்புறத்திலும் , பிதுர்க்க பல்லக்கு இது பரதகண்ட வாசிகளில் 
ளுக்கு மிகுந்த எல்லாவற்றையும் தென் மனிதரால் சுமக்கப்பட்ட வாஹனம் . இது 
முகமாகக் காலை மடித்துக்கொண்டு பூமி மூடுபல்லக்கு , மூடாப்பல்லக்கு எனப் பல 
யிலும் , பலி வைக்கவேண்டியது . பின் வகை. மூடாப்பல்லக்கு ஒரு கோணக்கணை 
தன் வீட்டிற்குச் சமைத்த அன்னத்திற் மேலிருக்க பலகை பூட்டிக் கணைகளில் 
கொஞ்சம் எடுத்து நாய் , பதி தன் , சண்டா ஆள்கள் சுமந்து செல்வது . மற்றவை 
ளன் , தீராப்பிணியன் , காக்கை , கிருமி முத பெட்டிபோல் உள்ளில் தலைவனிருக்கக் 
லியோருக்குச் சுத்த பூமியில் பலி வைக்க கணை தாங்கிச் செல்வது . இவை பலவித 
வேண்டியது . இவ்வாறு நாடோறுஞ் செய் மாகச் செய்யப்படும் தண்டிகையும் இதன் 
பவன் மேலான பதவி யடைகிறான் . 

பாற்படும் . 
பலினன் - ( சூ . ) விவசன் குமரன் . மகா பல்லவதேயம் -1 . பல்லவன் ஆண்டநாடு , 
கொடிய இருத்தியங்களைச் செய்த கொடுங் 2. தனபதி அரசன் நாடு , 
கோலரசன் . இவன் குமரன் கரந்தன் . பல்லவராயன் - காஞ்சிபுரத்தை அரசாண்ட 
பலிஜர் - தெலுங்கு நாட்டு வர்த்தக ஜாதி அரசன் . இவன் காஞ்சியில் கணிகண் 
யார் . இவர்கள் வளையல் முதலிய விற்று ணன் இராதவண்ணம் அகல்வித்துப் பின்பு 
வாழ்வோர் . 

க்ஷமைவேண்டியவன் . 
பலை -1 , இராமமூர்த்தி மிதிலைக்குச் செல் பல்லவன் இவனும் வில்வலன் என்பவ 
லுஞ் சமயத்தில் விச்வாமித்திரர் உபதே னும் பூர்வம் விஷ்ணு துவாரபாலகராகிய 
சித்த மந்திரம் , 

ஜயவிஜயர் . இவர்கள் அரசராகப் பிறந்து 
2. ( க ) கடுக்காய் , தான்றிக்காய் , நெல் விஷ்ணு பூசாபலத்தால் அப்பதமடைந் 
லிக்காய் இவை திரிடலை யென்பர் . 
பலோமன் - தனுப்புத்திரனாகிய தானவன் . பல்லவி - இந்திரத்தீயுமனுக்குப் பாட்டன் , 
பல்காயனூர் - ஒரு யாப்பிலக்கண நூலா பல்லாங்குழி இது ஒரு விளையாட்டுப் 
சிரியர் . இவர் யாப்பு , காரிகைக்கு உதா 

இதில் பக்கத்திற்கு ( 7 ) ஆக 
ரணமாகக் காட்டியிருக்கிறது . 

இரண்டு பக்கத்திற்கு ( 14 ) குழிகளில் 
பல்து இஃது ஒரு நதி . 

குழிக்கு ( 5 ) ஆக ( 70 ) காய்களைக்கொண்டு 
பல்குதன் அருச்சானுக்கு ஒரு பெயர் ; ஒவ்வொரு குழியிலுள்ள காயை ஒவ்வொ 

பங்குனி உத்தரத்தில் பிறந்தவனாதலால் , ன்றாக எடுத்து இருவர் குழியிற் போட்டு 
பல்பொருட் சொற்றெடரணி- அஃதாவது ஆடுகையில் யாருடைய பக்கத்தில் காய்கள் 
பல பொருள்களைத் தருதற்குரிய சொற் எல்லாம் சேர்ந்துவிடுகின்றனவோ அவர் 
களைப் புணர்த்துக் கூறு தலாம் . இதனை கள் வென்றவர்களாம் . - இது ஒருவசை 
வடநூலார் சிலேஷாலங்காரம் என்பர் . இன்னும் இதிற் பலவகை யுண்டு . 
பல்யாகசாலை முதுகுடுமிப் பெருவழுதி பல்லாடம் - ஒரு தேசம் . 
இவன் பஃறுளியானும் பிறநாடுகளும் பல்லாதன் உதக்சேநன் குமான் ; கர்ண 
கடல் கொள்வதற்கு முன் ஆண்ட பாண்டி னால் பாரதயுத்தத்தில் கொல்ல பட்டவன் . 

முடத்திருமாறனுக்கு முன் ஆண்ட பல்லி- இது ஊரும் இனத்தைச் சொந்தது . 
வன் . இவனை எங்கோவாழி ” ( புறம் 6 ) தேகம் நீண்டு நான்கு கால்களும் ஒரே அள 
நெட்டிமையார் பாடினர் . 

வாக இருக்கும் . வால் நீண்டிருக்கும் . மண 
பல்யானைச் செல்கெழதட்டுவன் 

லில் முட்டை யிடும். முட்டைகள் சூரிய 
1. இவன் நெடுஞ்சோலாதனுக்குத் தம்பி , வெட்பத்தால் பொரிந்து விடும் . இதன் 
செங்குட்டுவனுக்குச் சிறிய தந்தை . இவன் மூத்திரம் தேகத்திற்படின் நெருப்புப் பட் 
பாலைக்கௌதமனார் வேண்டுகோளின்படி டதுபோல் சிறு கொப்புளங்க ளெழும்பும் . 
( 50 ) வேள்விகளை நடப்பிக்க முடிவில் இதன் வால் அறுந்தாலும் முளைக்கும் . இ . 
பார்ப்பனப் புலவரும் அவர் பத்தினியும் சிறு தேன் , ஈ , கொசுகு முதலிய தின்னும் , 


பலகை . 


யன் . 


பல்லி சொல்லுகை விழுகை 


1058 


பல்லி விழும் பலன 


பல்லி சொல்லுகை , விழகை 

நூதன வஸ்திரலாபம் , வாயு - ஏதன 
ஞாயிறு - கிழக்குத் திக்கில் கெவுளி ஸ்திரி சம்போகம் , வடதிசை - பிரியசமாச் 
சொன்னால் பயம் , அக்னிதிக்கில் - தீமை , 

சாரம் , ஈசான்யம் திருடர் பயம் , ஆகாயம் 
தெற்கு திக்கில் - சுகம் , நைருதி திக்கில் - காரிய ஹானி, பூமியில் -சகல காரிய சித்தி. 
பந்து தரிசனம் , மேற்கு திக்கில் - சண் பல்லி சொல்லும் ராசி - " எழுவாய் மே 
டை , வாயு திக்கில் - வஸ்திரலாபம் , வடக் ஷம் படைபூசல் , இடவங்கடகக் குடிபோ 

தனலாபம், ஈசான்யதிக்கில் - லாபம் , க்கும் , நழுவாய் மிதுன நல்வசனம் , கண்டு 
ஆகாயத்தில் - ஜயம் , பூமியில் - நினைத்த விழுந்து களிப்பாகும் , கழிவேயாகும் 
காரியமாகும் . 

தனஞ்சிங்கம் , கன்னிபழங்காய் வெற்றிலை 
திங்கள் - கிழக்கு திக்கில் - தனலாபம் , யாம் , தொழுதே தூ தன் அலமாகும் , தூங் 
அக்கினிதிக்கில் - கலகம் , தெற்குதிக்கில் - குதேன்பொன் பெண்வருத்தே வில்லில் 
பகை , நிருதி திக்கில் - விரோதம் , மேற்கு விருந்து மிகவுண்டு , வேண்மேகரம் விண் 
திக்கில் -இராஜசபாப் பிரவேசம் , வாயுதிக் ணமுதாம், நல்ல கும்பநோயுண்டாம் , நாட் 
கில் - அமங்கலம் , வடதிக்கில் - வஸ்திர மீனங்களியாகும் , அல்லிற் சிறந்த குழன் 
லாபம் , ஈசான்யதிக்கில் - கலியாணவார்த் மடவா , யறியச்சொன்னோ மன்னிசை 
தைகள் , ஆகாயத்தில் - கேசெமாச்சாரம் , யாஞ், சொல்லும் பல்லி கொடிசூரன் , தும் 
பூமியில் - ஐஸ்வரியப் பிராப்தி , 

மலென்றே யறிந்திடவே. " 
செவ்வாய் - கிழக்கு - சம்பத்து, அக் பல்லி சொல்லும் பதினாறு காதல் - " அருக் 
கினி - பந்துலாபம் , தெற்கு - விசனம் , கன்மேற் பயநாச மிரண்டிற்சாவு அகன் 
நிருதி - சத்துரு, மேற்கு - காரியானுகூ நவர்பின் மீண்டிடுவார் மூன்றேயாகில் , 
லம் , வாயு - தூரதேசத்து சமாச்சாரம் , உருக்கமுள்ள சாவதனைக் கேட்க நாலு , 
வடக்கு - சத்துருபயம் , ஈசான்யதிசை - ஒரு சண்டையுணடைந்தா முறவாமாறு , 
வாகனாரோகணம் , ஆகாயத்தில் - தூரதே வீரிதலையுமழுகுலு மழையுகோயு மென் 
சப் பிரயாணம் , பூமியில் - விசேஷதன மேலுந் துக்கமுண்டாகுமேழு தரித்திடு 
லாபம் . 

பூச்சந்தனமு மணமுங்கொண்டு, தகுதி 
- புதன் - கிழக்கு - சந்தோஷம் , " அக் யுள்ளோர் கூடிவாலாகுமெட்டோ 
கினி- திரவிய லாபம் , தெற்கு - சரீரசாட் சித்தமிக மகிழ்ச்சியுண்டா நாலோடை 
டியம், நிருதி பந்துஹானி, மேற்கு - பயம், ந்து , தீதாகவேயுரைக்கும் தெரியும்பத்து , 
வாய - தனநாசனம் , வட - சுகம் , ஈசான் அத்தமிசை யாத்திரைகா ணாசோடைந்து , 
யம் - நினைத்தகாரியமாகாது , அம்பரத்தில் - 

அக மகிழ்ச்சிக் 

கலியாணமாரோடாறு , 
நல்ல சமாச்சாரம் , பூமியில் - ஐஸ்வரிய பத்திவரும் காணிக்கை பதிமூன்றிற்குப் 
முண்டாகும் . 

பறந்து வருமிழவோலை பதினாலுக்கு , மெத் 
வியாழம் - கிழக்கு - அசுபம் , அக்கினி தவரு முறவின் முறையே மெட்டும் , 
பந்துசன்மானம் , தெற்கு தனலாபம், 

மென்மேலும் யோகமுண்டாம் பதினா 
கைருதி சமஸ் தகாரியங்கள் சித்திக்கும் , 

அக்கே. 
மேற்கு - நஷ்டம் வாயு - நல்லவார்த்தை , பல்லிவிழம்பலன் - தலையில் கலகம் , முகம் 
வடக்கு - நினைத்த காரியமாகாது , ஈசான் பந்து தரிசனம் , புருவம் இராஜானுக்கிர 
யம் - போஜன சௌக்கியம் வானத்தில் - கல கம் , மேலுதடு தனவிரயம் , கீழுதடு தன 
கம் , பூமியில் - கலக முண்டாகும் . 

லாபம் , மூக்கு வியாதி சம்பவம் , வலது 
வெள்ளி - கிழக்கு . சுபவார் த்தை . அக் செவி தீர்க்காயுசு , இடது செவி வியாபார 
கினி - அலங்காரம் , தெற்கு - பந்து தரிச . 

லாபம் , நேத்திரங்கள் -காராக்கிரகப் பிா 
னம், மிருதி நல்ல கேள்வி , மேற்கு - சந் வேசம் முகவாய்க்கட்டை- இராஜ தண் 
தோஷம் , வாயு - வீட்டிற் கலகம் , வடக்கு டனை , வாயில் பயம் , கண்டம் சத்துருநாச 
கலக வார்த்தை , ஈசான்யம் சத்துருபயம் னம் , வலது புஜம் ஆரோக்கியம் , இடது 
ஆகாயத்தில் - வஸ்துலாபம் , பூமியில் - சூத புஜம் ஸ்திரிசம்போகம் , வலதுமணிக்கட்டு 
கஸ்நானம் . 

பீடை , இடதுமணிக்கட்டு கீர்த்தி, ஆண் 
சனி - கிழக்கு - வெகு வார்த்தை . அக் குறி தரித்திரம் , மார்பு தனலாபம் , வயிறு 
சினி - சந்தன திரவியலாபம் , தெற்கு தானியலாபம் , நாபி இரத்தினலாபம் , உப 
ராஜ தரிசனம் நிருதி - ரோகம் , மேற்கு யபாரிசம் வெகுலாபம் , தொடைகள் பிதா 


பலவலன 


1054 


பவர்பர்ட் 


ை 


அரிட்டம் , முழங்கால்கள் சுபம் , கணைக் மண்டலத்திலுள்ள குறும்பு நாட்டில் சநா 
கால் சுபம் , பாதம் பிரயாணம் , ஸ்தனங் காபுர மாண்டவன் . இதனை கங்கக்குரி 
களில் பாவசம்பவம் , புட்டம் சுபம் , நகங் சிலுவக்க நன்னூலைக் கனிந்து புகல் , தும் 
கள் தனநாசம் , கூந்தல் மிருத்துபயம் . கப்புலமைப் பவணந்திமாமுனி தோன்றி 
பல்வலன் இல்வலன் என்னும் அரக்கன் வளர் , கொங்கிற் குறும்பு தனிலாதி நாத 
குமரன் . இவன் இருடிகளை வருத்திக் குரு விளக்கும் , மங்குற்பொழிற் சங்காபுர 
கொண்டிருந்ததைக் கண்ட பலராமர் முங் கொங்குமண்டலமே " என்பதாலறிக , 
அலாயுதத்தால் இழுத்துக் கதாயுதத்தாற் இவர் காலம் கி.பி 178 முதல் 1216 
கொல்ல இறந்தவன் . 

வரையில் . இது மூன்றாங் குலோத்துங்கன் 
பல் விளக்கக்கூடா விதி - செங்கல்மாவு , காலம் . இவர் “ பிங்கலமுதலா நல்லோருரி 
மணல் , கரி , தென்னம்பாளை , வைக்கோல் ச்சொலி னயந்தனர் கொளரே ” எனக்கூறு 
இவைகளால் தினமும் பல் துலக்குவோ தலால் இவர் செய்த நூல் பிங்கலங்கண்டிற் 
ரிடமிதில் இலட்சுமி நீங்கி மூதேவி வந்து குப் பிற்பட்டதாம் . இராமநாதபுரத்திற்கும் 
சேர்வாள் . 

மதுரைக்கும் இடையில் அரசு செய்துகொ 
பல் விளக்கும் விதி கருவேலங் குச்சியி ண்டிருந்த சீயகங்கன் தமிழ் இலக்கணமை 

பால் பற்களுக் குறுதியும் வேப்பங்குச்சியி ந்தினையும் எளிதில் உணா ஒரு நூல்செய்ய 
னால் பற்களுக்கு ஒளியும் நீர்ப்பூலாக்குச்சி வேண்டுமெனவேண்ட நன்னூல் என்னும் 
யினால் வீரிய விருத்தியும் ஆலம் விழுதி ஒருவல் செய்தனர் . இது ஐவகை இலக்க 
னால் வக்ஷ்மி கடாக்ஷமும் நாயுருவியினால் ணம் நிரம்பியது . இதில் தற்காலம் எழுத் 
துலக்கினால் வசிகாமு முண்டாம் . 

துஞ் சொல்லுமே இருக்கிறது . 
பவகாாணி அழகர் மலையிலுள்ள ஓர் 

எலுக்குச் சிறப்புப்பாயிரம் இயற்றியவர் 
பொய்கை . (சிலப்பதிகாரம் .) 

இவர் மாணாக்கராகிய சமணமுனிவர் . இந் 
பவகிரி - ஓர் வித்யாதர நகரம் . ( சூளா .) ஏற்கு மயிலைமான் , ஆண்டிப் புலவர், சங் 
பவச்சுதன் - சடியின் மந்திரிகளில் ஒரு கரநமச்சிவாயர், சிவஞான சுவாமிகள் முத 
வன் . ( சூளா.) 

லியோர் உரை இயற்றினர் . (நன்னூல் .) 
பவணத்தாசன் - இவன் யூகியின் வலப்பக் பவணமாதேவன் - யசோதான் பிதா . 
கத்துப் பற்களுள் ஒன்று முறிந்துவிடும்படி பவணம் - இது நாகலோகம் , போகத்தி 
வேலை யெறிர்தவன் . ( பெ - கதை .) லும் சிறந்தது . பிறர் அணுகுதற் கரியது . 
பவணந்திழனிவர் -1. இவர் சைாமதத்தவர் . ( பெ . கதை . ) 
இவர் சநகாபுரம் எனும் ஊரினர் . இவரது பவநஞ்சயன் கின்னரதேச ராசகுமாரன் . 
ஆசிரியர் சநகாபுரம் சன்மதி முனிவர் . இத பவநர் - மன்யுவிற்குச் சத்தியையிடத்து 
னைத் தொண்டைமண்டல சதகம் " தன் உதித்த குமார் . தேவி தோஷை . குமான் 
னூர்ச் சநகையின் சன்மதிமாமுனி தந்த துவஷ்டா. 
மைந்தன் , நன்னூலுரைத்த பவணந்திமா பவநவேகன் - பவபுரத்தாசன் . 
முனி நற்பதிவும் , சின்னூலுரைத்த குண பவபுரம் - ஒரு வித்யாதாக்காம் . (சூளா.) 
வீர பண்டி தன் சேர்பதியும் , மன்னூபுரத் பவபூதி - போஜன் சமஸ்தானத்திருந்த ஒரு 
திருவன்ன மின்னே தொண்டைமண்ட 

வடவற்புலவன் . 
லமே " என்பதாலறிக . இவர் செய்த நூல் பவமானன் - 1. அச்னிக்குச் சுவாகாவிட 
நன்னூல் எனும் இலக்கணம் இந் நூல் த்து உதித்த குமான் . 
தமிழ் நாட்டாரால் கொண்டாடப்படும் 

2. இவன் ஒரு அரசன் . இவன் சிச்சிக 
சிறந்த அழகமைந்த இலக்கணக் களஞ்கி பக்ஷியிடம் தரும சம்வாதஞ் செய்து தரும 
யம் . இதனை " முன்னோ ரொழியப் பின் 

முணர்ந்து 

கங்கா தீர்த்தமாடிச் சுத்த 
னோர் பலரினுள் நன்னூலார் தமக்கு எந் மடைந்தவன் . (பிரம புராணம் .) 
ஏலாரு மிணையோ வென்னும் துணிவே பவம் - சிவகணங்கள் வசிக்கும் உலகம் . 
மன்னுக " எனும் இலக்கணக்கொத் அரை பவரத்தனன் - சிவகணத்தவரில் ஒருவன் , 
யானும் " பலகலைக் குரிசில் பவணந்தி பவர்பர்ட்- ( Bower Bird ) இது ஆஸ்திரே 
யெனும் புலவர் பெருமான் ” எனும் ( நன் . லியா கண்டவாசி . இது நம் நாட்டு மணிப் 
விரு . சூ . 136 ) லும் அறிக. இந் ஏலைசி 

புறாவை ஒத்து இருக்கிறதாம் . இது மரக் 
செய்வித்தவன் சீயகங்கன் . இவன் கொங்கு கிளைகளிலும் , தரையிலும் புற்களைக்கொ 


பவளக்கொடிப் பூச்சி 


1055 


பவித்திரம் 


றன என்பர் . 


ண்டு அலங்காரமான கூடுகட்டித் தரைக் சதுர்த்தசி முற்கூறந்தம் ( செ) சாணமும் 
கூடுகளில் உல்லாசமாக விளையாடுகிறதாம் . ஒரு திதிக்கு ( உ ) காணமாக வரும் . அவை 
இதுபோல் இங்கிலாந்தில் ஒருவகைப் பற வருமாறு , பூருவபடித்துப் பிரதமை பிற் 
வை அழகிய கூடு மரங்களில் கட்டி அவற் கூறுபவம் , துதியை முற்கூறுபாலவம், 
றிற்கு அலங்காரமான பொருள்களைப் பட் பிற்கூறு கௌலவம் , திரிதியை முற்கூறு 
டணங்களிலிருந்து சேகரித்து அமைக்கின் தைதுலம் , பிற்கூறு காசை , சதுர்த்தி முற் 

கூறுவணிசை , பிற்கூறுவிட்டி , பஞ்சமி 
பவளக்கொடிப் பூச்சி - இது , கடலில் 

முற்கூறு முதல் அஷ்டமி முற்கூறளவும் , 
பாறைகளில் ஒட்டிக்கொண்டு இருக்கும் . அஷ்டமி பிற்கூறு முதல் ஏகாதசி பிற்கூற 
இது கடலிலிருந்து உறிஞ்சும் சுண்ணாம் ளவும் , துவாதசி முற்கூறு முதல் பௌ 
பின் உதவியால் இறுகிப்போகிறது , ரணை முற்கூறளவும் , பௌரணையிற் கூறு 
பவளப்பாடிப் புலவர் - இவர் வீரசைவர் . முதல், அமரபடித் திரிதியை பிற்கூறள 
சாநந்தகணேச புராணம் பாடியவர் . 

வும் ,சதுர்த்தசி முற்கூறு முதல் சத்தமிமுற் 
பவளம் இது , கடவில் பாறைகளைத் தம கூறளவும், சத்தமி பிற்கூறு முதல் தசமி 
க்கு இடமாக்கொண்ட பூச்சிகளின் உடற் பிற்கூறளவும் , ஏகாதசி முற்கூறு முதல் 
சவசம் . இது உஷ்ணமான பிரதேசங்க சதுர்த்தசி முற்கூறளவும் இவ்வகை சர 
ளில் கடலில் அதிகமாக உண்டு , இது , கரணங்கள் எழும் வரும் . சதுர்த்தசி பிற் 
சண்ணாம்பின் சத்தைக் கொண்டது . இப் கூறுமுதலாகத் திரகாணங்கள் நான்கும் 
பூச்சிகள் பவழத்தைக் கவசமாக்கொண்டு வரும் , அவை வருமாறு சதுர்த்தசி பிற் 
தலையில் பல மலர்போல் உறுப்புக்களைப் கூறு சகுனம் , அமாவாசை முற்கூறு சது 
பெற்றிருக்கிறது . தனக்கு அபாயம் நே ஷ்பாதம் , பிற்கூறு நாகவம் , பிரதமை முற் 
ரும்போது , கைகளை யுள்ளிழுத்துக்கொள் கூறு கிமஸ்துக்கினம் இவை நான்கும் சா 
கின்றன . இவை பலவகையாய்ப் புற்றுக காணத்தில் ஏழாவ தான விட்டியும் தவிரப் 
ளாகவும் , பூண்டுகள் போலவும் ஊர்ந்து படும் . பவம் , பாலவம் , கௌலவம் , தை 
மிருந்தும் வளர்கின்றன . 

துலம் , வணிசை என்ற ஐந்து காணல் 
பவளம் கட்டி - இவர்கள் கோங்கு வேனா களில் சுபகாரியங்கள் செய்யலாம் . சுரசை 
வரில் ஒருவகையார் . பவள மாலை தரித் மத்திமம் , திரகரணங்கள் நான்கும் விட்டி 
திருப்பவர் , ( தர்ஸ்டன் . ) 

யிற் தோஷாங்கமான சாமங்களும் தவிரப் 
பவனஞ்சன் - கின்னர கீதராச குமாரன் ,, படும் . விட்டியின் முடிவில் ( ங ) நாழிகை 
( சூளாமணி . ) 

நன்று . ( விதான மாலை , 
பவனவேகன் - பவபுரத்தரசன் , ( சூளா .) பவாநீ - 1. இமயபர்வத ராஜகுமரி , 
பவன் - 1. ஒரு பிரசாபதி , சோமதேவ 2. கங்கையின் பிரிவுகளில் ஒன்று . 
னுக்கு அசுரரைச் செயிக்க இரத முதலிய 3. கலாவதியைக் காண்க . 
கொடுத்தவன் . தக்ஷயாகத்தில் நந்தியால் பவானிபீடம் - சத்தி பீடங்களில் ஒன்று . 
சிக்ஷிக்கப்பட்டவன் . 

பவித்திரம் -1 . இது தருப்பையால் வலய 
2. ஏகாதசருத்திரருள் ஒருவன் . தேவி மாக முடிந்து சுத்தத்தினிமித்தம் காத்தில் 
அம்பிகை. இவன் பூதனென்பவனுக்குச் தரிக்கப்படுவது . பவித்திரத்தின் வலயம் 
சாபியென்பவளிடம் உதித்தவன் . 

இரண்டு அங்குலமும் , பிரமமுடி ஒரு அங் 
3. அருச்சுகனுக்குப் பிராமண ஒழுக்கக் குலம் பிரமாணமுமாக அனைத்தும் கலந்து 
கூறிய பிராமணன் . 

நான்கு அங்குலம் இருக்கவேண்டும் . சுருதி 
4. பூமியை அதிஷ்டித்து ஆத்மாக்களைக் ஸ்மிருதி சம்பந்தமான காரியங்களைப் 
காக்கும் சிவமூர்த்தி . 

பவித்திரம் இன்றி ஒருக்காலும் செய்யக் 
பவாதிகாணம் காண மாவன - பவம் , பா கூடாது . அப்படிச் செய்யின் செய்யும் 
லவம், கௌலவம் , தைதுலம் , கரசை , 

காரியம் அனைத்தும் வியர்த்தமாம் . இது 
வணிசை, விட்டி இவை யேழும் சாகா மனோவாக்குக் காயங்களினால் செய்யப் 
ணம் .. சகுணம் , சதுஷ்பாதம் , நாகவம் , படுகிற பாவத்தினால் விழுகின்ற நரகத்தி 
நிமஸ்துக்கினம் என்ற நான்கும் ஸ்திர லிருந்து காக்கப்படுகிறதால் பவித்ரம் 
காணம் , இவை வருமாறு , பூர்வபக்ஷத் என்று பெயர் . 
துப் பிரதமை பிற்கூருதி அமாபவுத்துச் 2. பதுமுகன் தாய் , 


பவித்திரர் 


1086 


பளிக்கறைமண்டபம் 


பவித் 


3. பிளயாத முனைகளை யுடையதும் , தொட்டை முந்திரிகைப்பழம் , தமர்த்தம் 
உலாாத முனைகளுடையதும் , பசுமையான பழம் , கொய்யாப்பழம் , எலுமிச்சம்பழம் , 
நிறமுள்ளதுமான தர்ப்பையால் 

பலவகை நாரத்தம்பழம் , சீத்தாப்பழம் , 
சம் செய்யவேண்டும் . 

கோவின் வால் கொம்மட்டிமாதுளம்பழம் , பேரீச்சம்பழம் . 
ரோமத்தால் செய்தபவித்ரம் விசேஷம் . பலவகைக் கிச்சிலிப்பழம் , பூதகிச்சிலிப் 
( லிதே ஸ்மிருதி .) 

பழம் , வெள்ளரிப்பழம் , முலாம்பழம் , தர் 
பவித்திரர் - பதினான்காம் மந்வந்தாத்துத் போசிப்பழம் , காரை , சூரை , பாலை , புளி, 
தேவர் . 

களா , மாதுளம்பழம் , பனம்பழம் . 
பவித்திரை - விசாரசருமர் தாய் . எச்சதத் பழனியப்பன் சேர்வைக்காரர் - இவர் 
தன் தேவி , 

நொச்சியூரிலிருந்த கவிவாணர் . இவர் சற் 
பவியசூடாமணி பாண்டியன் முழுது 

றேறக்குறைய ( x00 ) வருஷங்களுக்கு 
கண்டராமனைக் காண்க. 

முன்னிருந்தவர் , திருவுசாத்தான புரா 
விரகராசன் - புரிசைக் 

இரியென்னும் 

ணம் இயற்றியவர் . 
பட்டணத்து அரசன் , பாவஞ்செய்து கரி பழனி ஜமீன்தார் இவர் ஒரு புலியைச் 
யாய்ப் பிறந்தும் மாம்சபக்ஷணம் நீக்கி நன் சுட்டுக் களிப்புடன் வந்த சமயத்தில் ஒரு 
மையடைந்தவன் . 

கவிஞர் கூக்குரலிட்டு பின் வருங் கவிகூறக் 
பவிஷ்யத்புராணம் - இது பதினெண்புரா, 

கேட்டு , அக் கவிப்புலிக்கு இரண்டுபை 
ணங்களுள் ஒன்று . இது உலக உற்பத்தி ரூபா கொடுவென்று கட்டளையிடப்பெற்ற 
சிருட்டிபேதம் முதலியவற்றை உரைப் போது கூறியது . " பையாடரவப் பணி 
பது . ( உக, 000 கிரந்தமுடையது .) 

யேந்து சொக்கர் பதியைவிட்டு , வையா 
பவுராரி வசுதேவருடைய பாரி . 

புரிக்கு வரும்போதிலென்னை வழிமறித்து , 
பவுஷ்பஞ்சி சகவர்மா மாணாக்கர் . 

மெய்யாத் தொடர்ந்து கவிப்புலிதானும் 
பவோற்பவன் - 1. சிவமூர்த்தியின் திரு வெருட்டுகின்றது , ஐயா விசயகிரித் துரை 
நாமங்களில் ஒன்று , 

யேயுன் னடைக்கலமே . ) 
ஏகாதசருத்ரரில் ஒருவன் . 

பழிச்சினர்பணிதல்-- விளங்கிய கீர்த்தியை 
பவ்யன் - 1. ஓர் முனிவன் , பாரி மமதை . யுடைய , இறைவனைப் பெறும்பேற்றை 
2. பிரியவிரதன் குமான் ; சாகத் தீவை 

நினைந்து வாழ்த்தினராய் வணங்கியது . 
யாண்டவன் . 

( பு . வெ . பாடாண் .) 
பழமதுரை 

கொள்ள வந்த பழையர் இவர் மலைநாடுகளில் தேனெ 
மதுரை ,. இது இப்போதுள்ள மதுரைப் டுத்துவரும் ஒரு பழங்குடியினர் . " பழை 
பதிக்குக் கிழக்கே இருந்ததாகத் தெரிகின் யர் தம் மனையன பழநறை " என்பது இரா 
றது ; " தமிழொடு பிறந்து பழமதுரையில் மாவதாரம் . இக் குடித்தலைவர் முன்னா 
வளர்ந்தகொடி ” (மீனாட்சி , சப்பாணி . ளிற் சிறந்த வீரராய் விளங்கினர் . சங்க 
க - டு . பழமதுரை மேடென்ற ஓரிடமும் , காலத்தே தலையாலங்கானத்துச் செரு 
பழமதுரை முனியென்ற ஒரு முனியின் வென் றநெடுஞ்செழியற்கு முக்கிய படைத் 
கோயிலும் அங்கேயுண்டு. (திருவிளை.) தலைவகை விளங்கிய பழையன் மாறன் 
பழமொழி - சைநமுனிவராகிய மூன்றுறை என்பான் இக்குடியைச் சேர்ந்தவனென் 
யரையனாரால் செய்யப்பட்ட நீதி நூல்.சங்க றே கருதப்படுகிறான் . 
மருவியபதினெண்கீழ்க்கணக்கினுள் ஒன்று பழையனூர் நீலி - நீலியைக் காண்க . 
ஒவ்வொருபழமொழியை இறுதியில்பெற்ற பழையன் - 1. பாண்டிநாட்டில் மோகூரில் 
நானூறு வெண்பாக்களையுடையது . 

உள்ள குறுநிலமன்னன் . இவன் காவல் 
பழவகை - ரஸ் தாளிப்பழம் , மொந்தன்பழம் , மரமாக வேம்பினை வளர்த்தனன் ( புற நா .) 
செவ்வாழை , வெள்வாழை , அடுக்குவா 2. இவன் பாண்டியன் படைத்தலைவன் , 
ழைப்பழம் , மலைவாழை பச்சைவாழைப் மோகூராண்டவன் . இவன் அறுகை என் 
பழம் , கருவாழைப்பழம் , நவரைவாழை 

னும் மோரிய அரசனுக்குப் பகைவனாத 
பல்வகை பலாப்பழங்கள் , பலசாதி மாம் லால் அவ்வறுகைக்கு நண்பனாகிய செங் 
பழங்கள் , விளாம்பழம், இலந்தைப்பழம் , குட்டுவனிவனுடன் போரிட்டு வென்றான் , 
அத்திப்பழம், நாவற்பழம் , வெள்ளை நாவற் பளிக்கறைமண்டபம் - இது காவிரிப்பூம் 
பழம் , சம்பு நாவற்பழம் , குழிநாவற்பழம் பட்டினத்தைச் சார்ந்த உவவனத்திலுள்ள 


கடல் 


பள்ளத்தாக்கு 


Post 


பள்ளிகள் வன்னியர் 


தோர் மண்டபம் , இதில் மணிமேகலை 
தன்னை உதயகுமான் கவா வந்தபொழுது 
முதலில் இம் மண்டபத்திலே தான் ஒளித் 
துக்கொண்டாள் இதிற் புத்தபாத பீடி 
கையொன் றுண்டு . (மணிமேகலை ) 
பள்ளத்தாக்கு - இரண்டு மலைகளுக்கு இடை 
யில் பள்ளமாய் தோன்றும் பாகம் பள்ளத் 
தாக்கு . ( பூகோளம்) . 
பள்ளர் - திரிசிராப்பள்ளி , திருநெல்வேலி 
முதலிய இடங்களில் பயிரிடுந் தொழில் 
மேற்கொண்ட சாதி . இவர்கள் முதலில் 
பள்ளமான குழிகளில் வாழ்ந்து வந்தனர் 
என்றும் அல்லது பள்ளமான கழனிகளைப் 
பயிரிடுவதில் வல்லவரென்பதனால் இப் 
பெயர் பெற்றனர் என்பர் . 

இவர்கள் 
பறையரினும் சற்று உயர்ந்தவர்கள் . இவர் 
களிற் சிலர் மார் மீது சீலை இட்டு மறை 
யார் . இவர்களிருக்கும் இடம் பள்ளச்சேரி , 
இவர்கள் பிராமண பெண்ணிற்கும் சூத் 
திரனுக்கும் பிறந்தவர்கள் . ( தர்ஸ்டன் ). 
பள்ளிகள் அல்லது வன்னியர் இவர்கள் 
தாங்கள் அக்னிகுல கூத்ரியர் என்பர் . 
இவர்கள் ஒரு ஈஜிப்ட் தேசத்து இடைய 
ரின் தலைவராகவும் இருந்தனராம் . திரு 
வாங்கூர் அரசராயிருந்த குலசேகராழ்வார் 
தங்கள் குலத்தவரென்று அவருக்கு விஷ் 
ணுத் தலங்களில் பூசையாதி சிறப்புக்கள் 
செய்துவருகின்றனர் . 

இவர்களிற் சிலர் 
குலசேகரப் பெருமாள் சபை 
ஒன்று வைத்துக்கொண்டும் இருக்கின்ற 
னர் . இவர்கள் காஞ்சிபுரத்தில் பல்லவ 
ரால் கட்டப்பட்ட கோபுரத்தைப் பள்ளி 
கோபுரமென சுவதந்தரம் பாராட்டித் தம 
தென்று பழுது முதலிய பார்த்துவருகின் 
றனர் . இவர்கள் பல்லவ அரசனும் சிதம் 
பர ஸ்தலத்தைக் கோயிலாக்கியவனுமான 
இரண்யவர்மன் தங்கள் குலத்தவன் என் 
பர் . அர்ச் தோமை காலத்தில் மைலையை 
யாண்ட கந்தப்பராஜா தங்கள் அரசன் 
என்பர் . அக்னி , வன்னி ஒரு பொருட் 
சொற்களாதலால் இவர்கள் அக்னிகுலத் 
தவர் அல்லது வன்னியர் எனப்படுவர் . 
தென்னிந்தியாவில் யாவரும் ரசபுத்திரர் 
என்று இவர்களைத் தவிரக் கூறுவாரில்லை . 
வடபி , மாஹி என்றிரண் டாசர்கள் வாயு 
வையும் , சூரியனையும் பஷிக்க உலகம் 
இருண்டது . தேவர்கள் வேண்டப் பிரமன் 
ஜம்புமகருஷியை யாகஞ் செய்பக் கூறி 
னன் . ருஷி யாகஞ் செய்ய அதில் ஒரு 

133 


புருஷன் அச்வாரூடனாய்த் தோன்றிப் பன் 
னிரண்டு முறை அசுரர்களுடன் யுத்தஞ் 
செய்து வாயுவையும் சூரியனையும் அவர்கள் 
தேகத்தினின்று விடுவித்தனன் . 

அவன் 
ருத்ரவன்னியன் எனப்பட்டு அரசாண்ட 
னன் . அவனுக்கு ஐந்து குமாரர் , இவர் 
களே வன்னியகுல முதல்வர்கள் என்பர் . 
இந்தச் செய்தி சீர்காழி வை தீசுவரர் ஆல 
பத்திற் கூறியுள்ளது . ( இது வடாபி செ 
ய்தி . அதாவது பல்லவ சாளுக்யர் யுத்தம் ) 
இவர்கள் பிராமணரினும் தங்களை உயர்ந் 
தவர் என்பர் . பிராமணர் உபநயனத்தில் 
பூணூல் தரிப்பர் . இவர்களுக்குப் பூணூல் 
பிறப்பிலேயே உண்டென்பர் . செங்கல் 
பட்டு ஜில்லா திருவிடைச்சுரம் , மணிமங் 
கலம் முதலிய இடங்களில் வந்நியராயனால் 
நன்கொடை அளிக்கப்பட்டது . 
திருவிடைச்சுரம் ( A - D . 1509-30 ) விஜய 
நகரத்தரசனாகிய கிருஷ்ண தேவராஜன் 
காலத்தில் , வன்னிய அரசராகிய கந்தவ 
ராயன் , செந்தவராயனால் ஆளப்பட்டது . 
இவர்கள் சம்புமகருக்ஷி கோத்ரத்தவராத 
லால் இவர்கள் அரசருக்கு , சம்புகுலபெரு 
மாள் , சம்புவராயன் , அழகிய பல்லவன் , 
எதிரிலி சோழ சம்புவராயன் எனப் பட் 
டங்க ஞண்டு காஞ்சிபுரத்தில் வங்கியர் 
சாதித் தலைவன் மஹாநாட்டான் எனப்படு 
வன் . இவன் வீரசம்புகுலத்தவன் என்பர் . 
இவர்கள் வீரர் எனப்படுதலால் இவர்களுக் 
குப் படையாச்சி பட்டமும் உண்டு . இவர் 
கள் பல்லவர் அரசாக்ஷிக்குப்பின் வேளா 
ளர்க்குப் பயிரிடுங் சடிகளா யிருந் தனர் . 
இவர்கள் திரௌபதி அக்னியிற்பிறந் தவ 
ளாதலால் அவளை வணங்கி நெருப்புத் 
திருவிழா செய்வர் . தற்காலம் தாங்கள் 
உயர்ந்தார் 

பிராமணரைப்போல் 
வெண்ணூல் பூண்டு க்ஷத்ரியர் என்றும் 
பிராமணர் என்றும் கூறுவர் . சிலர் கட்டுப் 
பாட்டிற்குள் ளடங்கி மீன் பிடித்தல் , பட 
கோட்டல் , நடுவீட்டுத் தாலிகட்டல் , மாமி 
சம் புசித்தல் முதலிய விட்டிருக்கின்றனர் . 
இவர்கள் அக்னி குதிரை யேறிய ராய 
ரௌத்தமிண்டநாயனார் எனவும் , சாமி 
துரை சூழப்ப சோழகனார் அஞ்தசாசிங்கம் 
எனவும் , குப்தர் எனவும் பட்டங் கூறுவர் . 
இவர்கள் குமளத்தில் ஸ்ரீநிவாஸன் கோவில் 
கட்டித் தாங்களே பட்டர்கள் போல் அர்ச்ச 
கரா யிருப்பர் . இந்தக் குமுளப்பள்ளிகள் 
தாங்கள் பள்ளிகளுக்கு குருக்கள் என்பர் , 


யென்று 


என 


பள்ளிகொண்டான் 


1058 ) 


பறவைகள் 


இவர்களின் பட்டங்கள் நாய்க்கர் , வர்மா , ற்றின் உதவியால் இப்பிராணிகள் மரம் 
படையாச்சி , கண்டன் , சோன் , சோழன் , விட்டு மரம் தாவும்போது ( 50) கஜத்திற்கு 
பாண்டியன் , நயினார் , உடையார் , சம்புரா மேல் தாவுகின்றன. இவற்றிற் சில பறக் 
யர் , பிள்ளை , ரெட்டி, கௌண்டன், காவா கும் பூனை , பறக்கும் குரங்கு , பறக்கும் குள் 
ண்டான் , செம்பியன் , சோழகனார் . இவர் ளகரி . இவற்றை (பிளிசோபிட்ரா ) என்பர் . 
கள் சூர்ய , சந்திரவம்சத்தவ பன்றியும் , பறக்கும் மீன் - இது நீர்வாழ் சாதியி 
அக்னிகுலம் , ருத்ர வன்னியன் , கிருஷ்ண லொன்று , இது ( கஉ ) அங்குல நீளமுள் 
வந்நியன் , சம்புவந்நியன் , பிரம்மவந்தியன் , ளது . இது கூட்டமாக வசிக்கும் . இம்மீன் 
இந்திரவந்நியன் எனவும் கூறுவர் . பின் களை வேறு மீன்கள் துரத்தின் இவை 
னும் அக்னி , அரசு , க்ஷத்ரியன் , நாகவடம் , அவற்றினின்று தப்ப நூற்றுக்கணக்காய் 
நாட்டாமன் , ஓலைவந்நியன் , பாண்டமுட்டு , மேலெழும்பிச் சிறிது தூரம் பறந்து தப் 
பெருமாள் கோத்ரம் , பள்ளிகள் சைவர் , பும் , பின் நீரில் நீந்திச் செல்லும் என்பர் . 
வைஷ்ணவர் . இவர்களிற்சிலர் பேய் பிசாச பறநாட்டுப் பெருங்கொற்றனார் 

கடைச் 
வணக்கமுடையர் . மைசூரில் வருபள்ளிகள் சங்கமருவிய புலவர் . ( அகநானூறு .) 
என சிலருண்டு இவர்கள் ஒவ்வொரு பறம்புநாடு - 1. பாரி என்னும் வள்ளலின் 
கிராமத்திலும் மற்ற சாதியருடன் சேரா நாடு . முந்நூறு ஊர்களையுடையது ( புற.நா ) 
மல் தனித்திருப்பர் . இவர்க ளிருக்கும் 2. இது வேள் பாரியெனும் வள்ளல் 
தெரு பள்ளித்தெரு எனப்படும் . இவர் ஆண்ட நாடு , இது பாண்டி நாட்டிலிருந்த 
களிற் சிலர் தேன் பள்ளிகள் என்பர் . தாகச் சாசனங்கள் கூறும் , இது பாரிமலை , 
இவர்கள் பாண்டவர்கள் வந்திமாத்தில் தங் பிரான்மலை யெனும் கொடுங்குன்றமா 
கள் ஆயுதங்களை வைத்தனர் வந்திசம்பத் யிருக்கலாம் . 
தினால் என்பர் . 

பறவைகள் 

இவற்றின் பொது இலக்க 
பள்ளிகொண்டான் இவர் ஒரு பாதவர் ணம் பறத்தலால் பறவை . இவை எலும் 
குலத்தைச்சேர்ந்த பிரபு . இவர் பலவித் புக்கூடு , அலகுகள் , பாதம் , நகம் , கழுத்து , 
வான்களுக்குப் பொருள் உதவிக் கவி காது, கண் , இறகுகள் எனும் இவற்றின் 
கொண்டவர் ; இவர்மீது நையாண்டிப்புல 

சேர்க்கையால் அமையப்பெற்றவை , பிரா 
வன் வள்ளிகொண்டான் மயிலேறிக் ணிகளின் எலும்புக ளவற்றின் தேகங்க 
கொண்டான் மதிபோலுமலை , வெள்ளி ளைத் தாங்கிச் செல்கின்றன. பூமியில் ந . 
கொண்டான் விடையேறிக்கொண்டான் மாடும் பிராணிகளின் எலும்புகள் கனமா 
விண்ணவர்க்கமுதம் , துள்ளிகொண்டான் யிருக்கின்றன. 

ஆகாய சஞ்சாரியாகிய 
புள்ளிலேறிக் கொண்டான் சுபசோபனஞ் 

பக்ஷிகளின் 

எலும்புக்கூடு , இலேசாய்த் 
சேர் , பள்ளிகொண்டான் புகழேறிக் துவாரமுள்ள தா யிருக்கிறது . இக் குழா 
கொண்டானென்று பார்க்கவென்றே . " யெலும்புகள் சுவாசாசயத்துட னியைந்து 
எனப் பாடிப் பரிசுபெற்றவன் . 

பறவைகள் பறக்கையில் தங்களிடத்துள்ள 
பள்ளிதாசிரி - தமிழ்நாட்டுத் தமிழ் பேசும் காற்றை உதவுகின்றன . அப்போது எலும் 
தாசிரி ஜாதியர் . 

புகளில் காற்றில்லாமையால் பறவைகள் 
பள்ளிமிசைத் தொடர்தல் - மிகவும் பெரிய எளிதாகப் பறக்கின்றன . இறக்கைகள் 
கங்குலிடத்துப் பெரியவரைநாடனை உற இவை இறகுகளைப்பெற்று ஆகாயத்தில் 
க்கத்தை யொழிந்து சயனத்திலே பற்றி செல்லச் செய்தலா லிறக்கையெனப்படும் . 
யது . ( பு. வெ . பெருந்திணை ) . 

இறக்கை ஒரு விசிறிபோன்றது . இதில் 
பறக்கும் மிருகங்கள் - ஆப்ரிகாவின் கீழ்ப் அடியில் குழல்போன்ற உட்சத்தமைந்த 
பாகவாசி . பிராணிகளில் சில மரமேறும் எலும்புடன் சம்பந்தப்பட்ட இறகுகள் 
பழக்கமுள்ளவை . அவ்வினத்தில் சிலவற் பக்கவிலாவுட னியைந்து இருக்கின்றன . 
றிற்குப் பறப்பதற்கு உதவியான இறக்கை இவ்வி றக்கைகள் பறவைகளுக்குக் கை 
போன்ற தோல் கழுத்திற்கும் தோள்க போல் உதவுகின்றன. இவ்விறக்கைகள் 
ளுக்கு மிடையிலும் முன்கால் பின் கால்க உயர்ந்து பறக்கும் பக்ஷிகளுக்கு நீண்டும் , 
ளுக்கிடையிலும் உள்ள விலாப்பக்கங்களி பூமியில் உலாவும் பறவைகளுக்குக் குறுகி 
லும் பின்கால்களின் பின்புறந்தொடங்கி யும் உள்ளன . இறகுகள் - பேரிறகுகள் , 
வால் வரையிலும் வளர்ந்திருக்கிறது . இ நடுத்தரமான போர்வை யிறகுகள் , சிற்றிற 


பறவைகள் 


1059 


பறவைகள் 


குகள் என மூவிதம் ; பேரிறகுகள் பறவை 
களின் இறக்கையிலும் வாலிலும் உள் 
ளவை . போர்வை யிறகுகள் - இவை பறக் 
கும்போது தேசத்துடன் ஒட்டிக்கொண்டு 
பறப்பதற்கு உதவுகின்றன . சிற்றிறகுகள். 
பக்ஷிகளின் தேகத்தை யொட்டித் தேகத் 
துள்ள உஷ்ணம் வெளிப்படாது காக்கின் 
றன . இறக்கைகளி னிறகுகள் - தென் 
னோலைபோல் இருபக்கங்களிலும் நெருங் 
கிய மிருதுவான மயிர்போன்ற பொரு 
ளால் ஆக்கப்பட்டவை . பறவைகள் இறக் 
கைகளின் தொடர்ச்சி பிரியாமல் தமது 
வாலிற் கடியிலிருக்கும் ஒருவகை தைலப் 
பொருளை மூக்கிற்கொண்டு இறக்கைகளுக் 
குத் தடவிப் பிரியா திருக்கச் செய்யும். 
அலகுகள் - பறவைகளின் ஜீவனத்திற்குத் 
தக்கபடி இருக்கின்றன . தான்யத்தால் 
ஜீவிப்பவைகளுக்கு அலகுகள் குட்டையா 
யும் உறுதியாயும் இருக்கின்றன . கொட் 
டையை உடைத்துத் தின்னும் பறவைக 
ளுக்கு அலகுகள் உறுதியுடையனவாயும் , 
நுனியில் சற்று வளைந்து மிருக்கின்றன. 
ஜலத்திலும் ஜலக்கரையிலும் ஜீவிக்கும் 
அன்னம் , வாத்து முதலியவற்றிற்கு அலகு 
கள் தட்டையாயும் சீப்பையொத்த பற்க 
ளிருக்கின்றன . மால்கொத்தும் பறவை 
களின் அலகுகள் நீண்டும் நீளமான நாவை 
யும் பெற்றிருக்கின் றன . மீன்கொத்தும் 
பறவைகளி னவகுகள் நீண்டு கூர்மையாக 
இருக்கின்றன . மாம்சபஷணிகளினலகுகள் 
வலிவாகவும் நுனிவளைந்து மாம்சங்களைக் 
கிழிக்கத்தக்கனவாகவு மிருக்கின்றன . பற 
வைகளுக்கு இரண்டு இரைப்பைகளுண்டு , 
விழுங்கும் இரைகள் முதல் இரைப்பையில் 
தங்கி அதிலுள்ள ஒருவகை சத்தில் ஊறிப் 
பிறகு இரண்டாவதான சுரசுரப்புள்ள கல் 
லீரலை யடைகிறது . பறவைகளின் கால் 
கள் - இவைகளுக்குக் கால்கள் அவைகள் 
தங்கி யுலாவும் இடங்களைப் பற்றினவாக 
அமைந்துள்ளன . இரையாக பணி மாம் 
சங்கள் முதலியவற்றைப் பிடிக்கும் பக்ஷி 
களுக்குக் கால்களில் முன் பக்கத்தில் 
மூன்று விரல்களும் , பின்பக்கத்தில் ஒரு 
விரலும் உண்டு . கிளைகளைப் பற்றிக்கொ 
ண்டு விழாது உட்காரும் பறவைகளுக்குக் 
கால்கள் முன் பக்கம் நீண்டு மெலிய மூன்று 
விரல்களும் , பின்பக்கத்தில் ஒரு குட்டை 
யான விரலும் உண்டு , மரம் ஏறும் மரங் 
கொத்தி முதலியவற்றிற்கு முன்பக்கத்தில் 


இரண்டு விரல்களும் , பின்பக்கத்தில் இர 
ண்டு விரல்களும் உண்டு , காடை , சவு தாரி 
முதலிய நடக்கும் பறவைகளுக்கு கால்க 
ளில் முன்பக்கத்தில் மூன்று விரல்களும் , 
பின்பக்கத்தில் ஒரு விரலும் தடித்து இருக் 
கின்றன . கோழி முதலியவற்றிற்கு விரல் 
கள் தடித்திருக்கின்றன . நீரில் நடக்கும் 
நாரை முதலிய பக்ஷிகளுக்குக் கால்களும் 
மூக்கும் நீண்டிருக்கின்றன. நீர்தும் பற 
வைகளாகிய அன்னம் வாத்து முதலியவற் 
றிற்கு முன்பக்கத்தின் இடையில் தோல 
கன்ற மூன்று தோலடிப்பா தங்களும் , பின் 
பக்கத்தில் குட்டையான 

ஒரு விரலும் 
உண்டு, ஒடும் பறவையாகிய தீப்பறவை 
முதலியவற்றிற்குத் தடித்துக் குட்டை 
யான இரு முன்விரல்களுண்டு . அவை 
ஒன்றைவிட வொன்று நீண்டிருக்கும் . பற 
வைகள் நிலப்பறவை , நீர்ப்பறலை என 
இருவகைப்படும் . இவற்றிற்கு அலகும் சிற 
கும் பா தமுமே முக்யமானவைகள் . இவை 
இடபேதங்களாலும் , நிறபேதங்களாலும் , 
உருவபேதங்களாலும் , பலவகைப்படும் . 
இவ்வினங்களில் ஒரு அங்குல முதல் 10 
அடி உயரமுள்ளவைகளும் உண்டு , இவற் 
றின் உடல் அவற்றின் தொழிலைப்பற்றி 
யதா யிருக்கிறது . இவை காற்றில் பறப் 

ஆதலால் இறக்கைகள் உண்டு . 
இவற்றின் உடலை சிறு சிறகும் , பெருஞ் 
சிறகும் மூடியிருக்கும் . இச் சிறகுகளில் 
மார்பின் புறத்தை மூடியிருப்பவை சிறு 
சிறகு , இறக்கையிலுள்ளவை பெரியவை , 
வால்புறத்தது இறக்கையினும் சற்று சிறி 

பறவைகள் காற்றில் நீந்திச்செல் 
பவை ஆதலால் அவற்றின் சிறகு ஒன்று 
டன் ஒன்று ஒட்டியிருக்கும் . இவை மழை 
காலத்தும் பறப்பவை ஆதலால் சிறகுகள் 
தண்ணீர் ஒட்டாத நைலப்பசையுள்ள 
வைகளாக இருக்கின்றன . பறவைகளின் 
கால்களில் 4 விரல்களே உண்டு , 

அவற் 
றில் 3 முன்புறம் உண்டு . மூக்கு முன் 
புறம் கூர்மையாயும் , பின்புறம் மிருதுவாயு 
மிருக்கிறது . மாம்சபக்ஷணிகளின் மூக்கு 
வளைந்து கூர்மையாயும் , சாகபவுணிகளின் 
அலகு நேராகவும் இருக்கிறது . பக்ஷிகள் 
முட்டையிட்டுக் குஞ்சுபொரிக்கும் . அவை 
உருவிற்குத் தக்கபடி பெரிதாயும் சிறிதாயு 
மிருக்கும் , அவை அடைகாக்கும் காலமும் 
உருவிற்குத்தக்க வேறுபாடு கொண்டன . 
சிட்டுகள் 12 நாளும் , கோழிகள் 21 


பவை 


பறவைகள் 


1000 


பறவைகள் 


இரண்டொரு நாட்கள் ஆகாயத்திலேயே 
தங்குகின்றன என்பர் . இது ஒவ்வொரு 
வேளை ஆகாரத்தின்பொருட்டு மரக்கலங் 
களைத் தொடர்ந்து பல மைல்கள் செல்லு 
கின்றன . இதன் இறக்கைகளும் தோல் 
டிப் பாதங்களும் நீந்துதற்கு உதவி புரித 
லால் இது நீரில் அதிவேகமாய் நீந்தி மீன் 
களைப்பிடித்தருந்துகிறது . 

பேடு 
அடைகாக்கையில் ஆண் காவல் 

காவல் செய் 


கிறது . 


நாளும் , வாத்துகள் 25 நாளும் , நீர்ப்பற 
வை . 31 நாளும் , அன்னம் 42 நாளும் , 
தீக்கோழி 42 

நாட்களும் அவயல் காக்கின் 
றன . பறவைகளை சிட்டு , புரு , காக்கை , 
கொக்கு , கோழி , ஆந்தை இனங்களாக 
வகுத்திருக்கின்றனர் . 1 , தையற்பறவை , 
2 , பட்டினப்பறவை, 3. பவர்பர்ட் , 4 . 
வானம்பாடி , 5. ஊர்க்குருவி , 6. தூக்க 
ணங்குருவி , 7. ஆகாயவலை , 8. சைநா 
சிட்டு , 9. கொட்டைப்பாக்குச்சிட்டு, 10 . 
ஊங்காரப்பறவை , 11. நகைக்கும்பறவை, 
12. பரிகசப் பறவை , 13. தேன்சிட்டு , 
14. மலர்க்கொண்டைப் பறவை, 
கனேரிப் பறவை , 16. நந்தனப் பறவை 
கள் , 17. நடிக்கும் சித்திரப் பறவைகள் , 
18. கிளிகள், 19. மயில் , 20. கோழிகள் , 
21. பு முக்கள் , 22. மீன்குத்தி , 23 , 
கொண்டலாத்தி , 24. மரங்கொத்தி , 25 . 
நாநீண்டபறவை , 26. ஆள் காட்டிக்குருவி , 
27. காகம் , 28. குடைப் பறவை , 29, 
கைவி , 30 , விநோத மூக்குள்ள பறவை , 
81. உள்ளான் , 32. அன்றில் , 33. கொக் 
கினம் , 31 , நாரைகள் , 35. ஆலா , 36 . 
ஒரேட் ஆல்பட்ராஸ் , 37. துருவமண்ட 
லப்பறவைகள், 38. கொம்புள்ள மூக்குப் 
பறவை , 39. வாத்துகள் , 40 , அன்னப் 
பறவை , 41. கோட்டான் , 42. பருந்து , 
43. வல்லூறு , 44. கழுகுகள் . 

ஆலா (Gall ) - நீர்ப்பறவை இனத்தில் 
சேர்ந்தது . இது காக்கை போல இருக்கும் . 
இவற்றுள் சில நன்னீரிலும் , சில உப்புக் 
கடலிலும் ஜீவிப்பவை . இவ்வினத்தில் 
பல வேறுபட்டவை யுண்டு . இதற்கு மூக் 
கும் காலும் செவந்த மஞ்சணிறம் , முது 
கும் கழுத்தும் மேகநிறமாயும் , தலையும் 
பிடரியும் கருமையாயும் இருக்கின்றன . 
இது நீரில் நீந்தத்தக்க தோலடிகளுடை 

இவை கடலிலேயே வாரக்கணக் 
காய் சிலவேளை தங்குகின்றன . அப்போது 
அது உப்புநீர் அருந்துவதில்லை . 
வினத்தில் ஒருவகை ஆபிரிகாகண்டத்தின் 
தென்கோடி முனையிலிருக்கிறதாம் . 
ற்கு கிரேட் ஆல்பட்டிராஸ் ( The Great 
Albatras) என்று பெயர். இதன் உடல் 
தலைமுதல் 3 அடிகள் நீளம் . இதன் இறக் 
கைக ளிரண்டினையும் விரித்தால் 18 அடி 
களுக்குமே லிருக்குமாம் . இது பலநாள் 
கடலிலேயே தங்கி வாழும் , அதிஉஷ்ண 
காலத்தில் ஆகாயத்தில் அதிஉயாப் பறந்து 


ஊர்க்குருவி - இது வரிகளமைந்த கபில 
றேமுள்ளது . இதனலகு தான்யபக்ஷணி 
களாகிய பிராணிகளுக்குள்ளது போல் குறு 
கியதாயிருக்கும். இது ஊரில் லீட்டுக் 
கூரைகளில் கூடுகட்டி வாழ்வது . 

அன்னப்பறவை - இது வாத்தின் இன 
த்தைச் சேர்ந்தது . அவ்வினத்தில் பெரிய 
உருவமுள்ளது . இதன் கழுத்து நீளம் , 
இதன் மேல்வாய்ப் பக்கத்தில் சிறுபள்ளம் 
உண்டு . இதன் மூக்கும் கால்களும் சிவந்த 
மஞ்சள் நிறமானவை . இதன் அகன்ற 
தோலடிப்பாதங்கள் தண்ணீரில் வேகமாய் 
நீந்தவு தவி , இதன் வலுத்த இறக்கை 
களால் நன்றாய்ப் பறக்கும் . இதன் இறக் 
கைகளிரண்டும் விரியின் ( 8 ) அடிகள் கல 
மிருக்கும் . அன்னப்பறவையின் தூவி யணை 
களுக்குதவி . இவை வருடத்திற் கொரு 
முறை ( 6 , 8 ) முட்டைகளிட்டு குஞ்சு 
பொரிக்கும் . இது அழகுள்ள பறவை . 

ஆகாயவலை - இது ஒருவதை ஊர்க் 
குருவி இனத்தது . மாம்சபகூணி , ( தை 
லம் ) எனவும் பெயர் . இரை தேடுகையில் 
இதன் வாயை அகலத்திறந்து பறப்பதால் 
அகப்படும் இசையையுண்டு சீவிக்கும் . இது 
மரங்களிலுள்ள நார்ப்பொருள்களால் எச் 
சிலைக் கூட்டிக் கூழாக்கி மஞ்சள் நிறமான 
கூடுகட்டுகிறது . 

ஆள்காட்டிக்குருவி - இது முதுகில் பழு 
ப்பு நிறமும் , கழுத்தும் , வயிறும் , வெண் 
மைநிறமும் , தலையில் சிறு கொண்டையும் , 
சிறிய அலகும் கொண்டது . இது இராக் 
காலங்களில் உலாவும் , கோட்டான் ஆந்தை 
முதலிய பறவைகளைப்போல் இரவில் உலா 
வும் பறவைகளில் ஒன்று . இது நீர்வாழ் 
வனவற்றைப் பெரும்பாலும் உண்பது . 
நீர்வற்றிப்போனால் நெடுந்தூரம் யாத்திரை 
செய்து நீருள்ள இடந்தேடிச் செல்லும் . 
இது இரவில் இரை தேடித்திரிகையில் 
மனித நடமாட்டங்காணின் ஒருவித ஓசை 


பறவைப் பெயர்கள் 


1081 


பறிசாபாகவத 


திறம் 


பிடுகிறது . அதனால் திருடர் முதலியோர் ககை , கோழி , அக்கணக்குருவி , ஊர்க் 
மனிதர் நடமாட்டத்தை அறிகின்றனர் . குருவி , நிலக்கு , கானலகோழி , வானம் 

ஊங்காரப் பறவை - இது நமது நாட் பாடி , காடை , சிவல் , கௌதாரி , பகன் 
டின் சிட்டின மொத்தவை , ஊங்காரப் டை , அண்டங்காக்கை, மணிக்காக்கை, 
பறவை காண்க . 

கரும்புரு , மாட்ப்புரு , தவிட்டுப்புனா, காட் 
விப்பெனும் சத்தப்பறவை - இது ஆஸ் இப்புறா, உள்ளான் , சம்பங்கோழி, அன் 
திரேலியா சாட்டது. இது குயிலினம் றில் , கொய்யடிகாரை , கருகாரை, வெள் 
தைச் சேர்ந்ததென்பர் . இதன் தலையும் நாரை , நீர்க்காக்கை , தீக்குருவி , வாத்து , 
வாலும் நீலகிறம் . பின்புறம் செம்மை பலவகைக் கோழிகள் . 
கலந்த கருமை , மாம்ஸ்பஷணி . இது , பறிசாபாகவதர் - இவர் லக்மிக் கன்பரா 
காலை மாலைகளில் பாடுகையில் சவுக்கை ய்ப் பண்டரியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் 
வீசினால் கேட்கும் ஓசைபோல் கேட்ப கால் ஒரு நாள் லக்மிதேவி தரிசனந்தந்து 
தால் இதை ( Whip Larh ) என்பர் . இத உனக்கு என்ன வேண்டுமெனப் பாகவதர் 
னாணிற்குக் கொண்டையுண்டு , இவ்வாண் என்னுடைய வறுமை நீங்கவேண்டுமென 
பறவை உற்சாகத்துடன் வாலை விரித்து லஷ்மிதேவி, ஓர் பரிசக்கல் இவரிடம் 
ஆடிப் பாடுமாம் . 

கொடுத்து இதனிடம் இரும்பைக் காட் 
உள்ளான் - இது கொக்கினத்தைச் சேர் டின் பொன்னாக்குமா தலால் அவ் வகை 
ந்தது . இது நீண்ட கால்களும் , நீண்ட செய்து வறுமை நீங்குக என்றனள் . அவ் 
மூக்கையும் பெற்றிருக்கும் . கழுத்துக் குறு வாறே பாகவதர் மனைவியிடத்திதைக் 
கல் , வால் குறுகல் , இது உலாவும்போது கொடுத்து அவ்வாறு செய்து வாழ்ந்துவரு 
வாலை ஆட்டிக்கொண்டே உலவும் . 

கையில் , ஒரு நாள் மனைவியாகிய கமலசா, 
செம்மைகலந்த சாம்பல் நிறம் , உடலில் சந்திரபாகை தீர்த்தத்தில் நீர் முகந்துவருங் 
வரைவரையான கோகேளுண்டு, 

காலத்தில் நாமதேவாது மனைவி ராஜாயி 
புதர்களில் மஞ்சள் கலந்த பசுமைநிறமான இவளை எதிர்கண்டு நானும் வருகிறேன் 
கூடுகட்டும் . சதுப்புநிலங்களிலுள்ள புழுப் சற்றுநில் என்று கூறி அவளும் நீர் மொண் 
பூச்சிகளைத் தின்னும் , 

ெேகாண்டு வருகையில் இருவருள் இரா 
அன்றில் - இதன் முதுகுப்பக்கம் சாம் ஜாயி கமலசாவைப் பார்த்து நான் வறுமை 
பல்நிறம் , தலை கறுப்பு , வயிறு வெண்மை, யால் வருந்துகின்றேன் நீ வளத்தோடு 
இதற்கு தலை சிறுத்து மூக்குப் பருத்து கூடியிருப்பதற்குக் காரணம் என்னவெனச் 
முன்னுக்கு வளைந்திருக்கிறது . இது செழி கமலசா தனக்கு லஷ்மிதேவியால் உண் 
த்த நீர்நிலையுள்ள இடங்களைத்தேடி வசிக் டான பரிசக்கல்லின் தன்மைக றக் கேட்டு 
கும் . இப்பறவை ஆண்பெண்கள் எனறை அதனைத் தான் பார்க்கவேண்டுமெனக் கம 
விட்டு ஒன்று பிரியா . 

லசா வீட்டிற்குச்சென்று அதைக் கண்டு , 
உள்ளானின் ஒருவகை - ஆசியா, ஆபி அதைக் கமலசா இவளுக்குக் கொடுத்து 
ரிகா, அமெரிகாவிலுண்டு . அதன் தலைப் நீ இரும்புகளைப் பொன்னாக்கிக் கொண்டு 
பக்கம் சருமை , முதுகு சாம்பல் நிறம் , இதை என்னிடத்தில் மீண்டும் தருகவெ 
வயிறு வெளுப்பு . இதன் கால்களும் விரல் னக் கூறித்தா , அவ்வகை ராஜாயி புரிந்து 
களும் அதிகம் நீண்டவை. வளைவு இல்லை, வளமாக அன்ன முதலிய தன் புருஷருக் 
இவற்றி னு தவியாலிது நீரிலுள்ள தாம குப் படைத்து வருங்காலத்தில் நாமதேவர் 
ரை , அல்லி , பாசி முதலியவற்றில் நடந்து இவ்வகை வளப்பத்திற்குக் காரணம் 
சென்று பூச்சி புழுக்களைத் தின்னும் , என்னவென வினவ , இவள் கூசமை 
இதன் முட்டை பசுமை . 

கண்டு தான் கூறினால் அல்லாமல் உணவு 
லைப் பெயர்கள் - அன்னம் , சிம்புள் , செய்யேன் என்ன அவ்வகையே மனைவி 
சக்கிரவாகம் , மயில் , கருடன் , சாதகப்புள் , யார் அக்கல்லைக்காட்ட நாமதேவர் அந்தச் 
கமுகு , பருந்து , அசுணம் , கருங்கிளி , பசு கல்லைச் சந்திரபாகைத் தீர்த்தத்தில் வாங்கி 
கிளி, பஞ்சவர்ணக்கிளி, வெள்ளைக்கிளி, யெறிந்து விட்டனர் . கமலசா இதை 
இலாமுகி , செம்போத்து , குயில் , கோட் அறிந்து கேட்கச் சிலரிது ஞாயமன் றென 
ான் , ஆந்தை , நாகணவாய்ப்புள், வலி வுங் கூறினர் . இதையறிந்த பறிசாபாச 
பன் , காரிப்பிள்ளை , கரிக்குருவி , சிச்சிலி , வதர் நாமதேவரை நோக்கி இது நிராசை 


பறையர் 


1082 


பறையர் 


யற்றவர்க்கு அழகன்தென கோபிக்க 
நாமதேவர் பாகவ தரை நோக்கி அந்த ஆற் 
றிற்கு அழைத்துப்போய் அதில் மூழ்கி 
அதிலிருந்த கற்களை வாரிக்குவித்து உமது 
பரிசக்கல்லை எடுத்துக் கொள்ளுகவெனப் 
பாகவதர் - ஒன்றும் தோன்றாமல் தம்மி 
டத்திருந்த இரும்புகளை அந்தக் கற்களின் 
மீது நீட்ட அவையனைத்தும் பொன்னா 
யின . இதையறிந்த பாகவதர் , நான் நாம 
தேவாது மகிமையறியாமல் இவ்வகை 
செய்தேனென்று அவரது திருவடியில் 
வணங்கித் தீக்ஷை பெற்று அடியவராயினர் . 
பறையர் - இவர்கள் தமிழ்நாட்டுப் புரா 
தன குடிகள் . இவர்கள் தமிழ்நாட்டில் 
பறையரென்றும் , வடநாட்டில் மாலமாதிக 
ரென்றும் அழைக்கப்படுகின்றனர் . இவர் 
கள் தொழில் பயிரிடுதல் , அடிமைவேலை 
செய்தல் , சுபாசுபங்களுக்குப் பறைகொட் 
டல் , பயிர்க்கு நீர்ப்பாய்ச்சும் கம்புகட்டி 
பண்ணையாள் , தலையாரி , வெட்டுவான் , 
ஊர்க்காவல் முதலிய வேலைசெய்தல் , 
இவர்கள் ஒருகாலத்தில் பலமுள்ள கூட் 
டத்தினராக இருந் தனர் . இவர்களை வழக் 
கத்தில் பறையர் என அழைப்பது . இவர் 
களைப் புலையரென நிகண்டு , பிங்கலந் 
தை , திவாகரம் முதலிய கூறும் , இவர்கள் 
புலைத்தொழில்செய்தலால் , நந்தனார் , பெற் 
மான்சாம்பான் , திருப்பாணாழ்வார் , முதலி 
யோர் இப் புலையர் சாதியைச் சேர்ந்தவர் 
கள் . இவர்கள் பிராமணர்களை எங்களை 
யொத்தவர்கள் என்பர் . அவர்களுக்கும் 
ஊர்க்குப்புறம்பாக அக்கிராகாரம் உண்டு , 
எங்கட்கும் ஊர்க்குப் புறம்பாக , இடம் 
உண்டு , அவர்க ளிருக்குமிடத்தில் நாங்கள் 
போகக்கூடாது , நாங்களிருக்குமிடத்தில் 
அவர்கள் வரக்கூடாது , அவர்களுக்கும் 
பூணூல் உண்டு , எங்களுக்கும் பூணூல் 

என்பர் . இவர்கள் சில திரு 
விழாக்களில் மற்ற சாதியாருடன் ஒத்த 
சதந்திரர்களா யிருக்கின்றனர் . பெரும் 
பாலும் தென்னாட்டில் நடைபெறும் இர 
தோற்சவங்களில் தமிழுக்க இவர்களே 
முன்னிற்கின்றனர் , திருவாரூரில் சுவா 
மிக்கு முன் , யானையேறும் பெரும்பறை 
யன் யானை மீது ஏறிக்க வரிவீசிச் செல் 
கிறான் , இவன் பிடாரியார் திருவிழாக் 
களில் மாரிக்குத் தாலி கூரை கொண்டு தன் 
குலப்பெருமை கூறிக்கொண்டு சார்த்தி 
மரியாதை பெறுகிறான் . மைசூரிலுள்ள 


மேற்கோட்டையில் கடக்கும் உற்சவத் 
தில் புலையர்களுக்கு சந்ததிக்குட் புகுந்து 
தரிசனம் செய்யும் சுவதந்திரம் உண்டு. 
இவர்கள் , மழையிலாக் காலத்து ஒரு 
சடங்கு செய்வது உண்டு . அச்சடங்கின் 
செய்தி , சுக்ரன் , தன்னிடம் விட்டு வைப் 
பாட்டி 

வீட்டிற்குச் சென்றிருத்தலால் 
மழை பெய்யவில்லை என்று 

என்று அவன் 
வைப்பாட்டியைக் கொடும்பாவியாக மண் 
னாலும் வைக்கோலாலும் பிரதிமைசெய்து 
அதை ஒரு ரதத்தில் வைத்து எழு எட்டு 
காட்கள் தெருக்களில் இழுத்து கடைசி 
நாளில் வெட்டியான் தன் தலை சிறை 
த்துக் கொண்டு அக்கொடும் பாவிக்குப் 
பிரேதசமஸ்காரம் செய்வன் இதனால் 
வெட்கமடைந்த சுக்ரவைப்பாட்டி சக்ரனை 
சொந்த இடம் அனுப்புவள் . பின் மழை 
பொழியும் என்பது மழைக்கும் முதலான 
வர்கள் . இவர்கள் சில இடங்களில் கிரா 
மாதிபதிகளா யிருக்கின்றனர் . செங்கல் 
பட்டு ஜில்லா தையூரில் எழு பறைச் 
சேரிக்கு அதிபதிகளாக இருக்கின்றனர் , 
இடைப்பாளையம் , வரதராஜபுரம் ( வண்ட 
லூருக் கருகிலுள்ளது) தென் ஆற்காடு 
ஜில்லாவில் கோவிந்த நல்லூர் , ஆண்டி 
பேட்டை , இந்த இடங்களில் அவர்களே 
கிராமமுனிஸிப் வேலை பார்த்து வருகின் 
றனர் . இவர்களில் பல வகுப்புகள் உண்டு . 
அம்மபறையன் , கட்டிப்பறையன் , கீழ்க் 
கட்டி , கோலியான் , கொங்கு , கொறம் , 
கோட்டை , முரசு , மொட்டை , பச்சை , 
சாம்பன் , சங்கு , சோழியன் , தங்கலான் , 
வலங்கமத்து , அறுத்துக்கட்டாதவர் , வலை , 
தாதன் . இவர்களுள் கோலியன் துணி 
நெய்வோன் , வள்ளுவன் இவர்களுக்குப் 
புரோகிதன் , மருத்துவன் , உறுமிக்காரன் , 
பம்பைக்காரன் , பறையடிப்பவன் , பொட 
ராயன் வண்ணார வேலை செய்பவன் . இவர் 
கள் 9 - வது நூற்றாண்டில் பல்லவர் கால 
த்து உயர்பதவியில் இருந்ததாகத் தெரி 

பல்லவர்க்கு வள்ளுவரே புரோ 
கிதம் செய்திருந்தார்களென்று கூறப்பட் 
டிருக்கிறது . இந்த வள்ளுவர்கள் கோவில் 
களில் இருந்ததாகவுஞ் சொல்லப்படுகிறது. 
" ஸ்ரீவள்ளுவம் பூவாணவன் உவச்சன் " 
ஆறுவள்ளுவரை நித்யகட்டளைக்கு வைத் 
துக்கொண்டு கோவில் காரியம் நடத்த 
வேண்டியது என்று சொல்லப்பட் டிருக் 
கிறது . இதனால் ஆதி திராவிடரென்று 


உண்டு 


பறையன் 


1088 


பனை 


தங்களை உயர்த்திக் கூறும் பறையர் ஒரு ஆர்ஹதனாக இருப்பதெண்ணி , தன் குமரி 
காலத்து உயர்ந்த நிலையிலிருந் தவளாகச் 

யாகிய பனிலேநங்கையைப் பார்சுவதத்த 
காணப்படுகின்றனர் , எல்லாப் பறையர்க் னுக்கு மணஞ் செய்வித்தனர் . பின்பொரு 
கும் . மேலதிகாரியாக நவாபு காலத்தில் 

நாள் 

பார்சுவதத்தன் மணச்செய்தியை 
தேசாயி செட்டியை எற்பாடு செய்தனர் . விசாரிக்க விசாகதத்தனிடம் தன் குருவா 
அத்தேசாயி வாரியன் அல்லது சலவாதி சிய பௌத்தர்வர பனிநீலநங்கை அவரை 
யை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு வணங்கவில்லை . அவள் வணங்காமையால் 
நேர்ந்த வழக்குத் தீர்த்து அதிகாரஞ் மனம் வருந்திய குரு அவ்விடம் விட்டு நீங் 
செலுத்துவன் . தேசாயி இவர்களிடம் கட் குகையில் மாமனாராகிய விசாகதத்தன் 
டணம் பெறுவன் . 

குருவை நிர்ப்பந்தப்படுத்தி மருமகளை மாம் 
பறையன் 

ஊர்காத்துப் பறைசாற்றும் சம்சமைத்துப் படைக்கக் கூறினன் . அருக 
புலைமகன் . 

மத விரோதமாகிய செயலாதலால் மனங் 
பறையூர் - சேரநாட்டில் உள்ளதோர் ஊர் . கொள்ளாது தோழி சொன்ன உபாயத்தால் 
(சிலப்பதிகாரம் .) 

குருவின் செருப்பி லென்றைச் சமைத் 
பற்கான் சிவகணத்தவரில் ஒருவன் . 

தூட்டி அவர் கேட்டபொழுது ஒரு செருப் 
பற்துநன் அருச்சுநன் , 

பைக் கொடுப்பித்தனர் . இச்செய்தியறிந்த 
பனம்பாரனார் இவர் கடைச்சங்க மரு 

குரு வெட்கமடைய பனிலேநங்கையின் 
விய புலவர்களுள் ஒருவர் . இவர் தொல் தோழி சிறுவர்களைத் தூண்டிப் பௌத்த 
காப்பியத்திற்குப் பாயிரங்கூறிய பனமபர் குருக்கண்மார் தங்கள் செருப்புக்களைத் 
னாரின் வேறாகலாம் . காலத்தை நோக்கின் தாங்கள் சமைத்துண்பர் எனப் பரிகசிப் 
இவர் ஊர் பனம்பாரமாயிருக்கலாம் . இவர் பித்தனள் . இதனால் விசாகதத்தரும் அவ 
குறுந்தொகை ( உ ) வது செய்யுள் பாடி 

ரது பெண்ணும் கோபித்து பனிநீலநங்கை 
யவர் . 

யைத் தனியே வைத்தனர். பின்னொரு 
பனி - 1. ஆகாயத்தில் கலந்துள்ள நீராவி நாள் பார்சுவதத்தன் மரக்கலமேறப் போயி 
குளிர்ந்த காற்றுப்பட நீராகப் பரிணமிப் னன் . அன்றே பனிநீலநங்கை பருவமடை 
பது . இது , மூபெனி , உறைபனி, ஆலங் ந்து தோழிக்குச் செவ்வணியணிந்து விடு 
கட்டி முதலியவாகும் . 

ப்ப அவன் நாலாம் நாள் வருவேன் என்று 
2 , பூமியினின்று கிளம்பின நீராவி கூறினன் . நாலாம் 

நாள் வெள்ளணி யணி 
மழைத் துளிகளாகப் பரிணமிக்குமுன் ந்து விடுப்ப அவனன்றிரவு வந்து கூடி 
இறுகுவது . இந்தீரணுக்கள் படிப்படியாகக் மோதிரமும் வேறும் அடையாளந் தந்து 
கீழிறங்கி வாயு மண்டலத்தை அணுகுகை நீங்கினன் . இவன் கருவுற்ற ( இ ) ஆம்மா தம் 
யில் சல்மழை ஆம் , இதுவே ஆலங்கட்டி , நாத்துணார் பழிக்க கங்கை என் கற்பு காட் 

3. இது , இரவில் வானம் தெள்ளிதாக டியல்லது உணவு கொள்ளேன் என ( கஅ ) 
இருக்கையில் பூமிகுளிர அதிலுள்ள வெப் நாட்கள் பட்டினிகிடந் தனன் , இதனால் 
பம் ஆவியாய்ப் பரிணமித்துக் குளிர்ந்து சா தனதேவதை ஏரியையுடையச் செய்தது . 
பெய்வது . இதனைப் புல் , மரம் , கல் முதி அரசன் பெருமுயற்சி செய்து கட்டியும் 
லிய பொருள்களில் அறியலாம் , 

நிற்காமையால் பதிவிரதைகளைக் கொண்ட 
பனிக்கட்டி - அதிக குளிர்ச்சியினால் நீர் டைப்பிக்கவும் அடைபடாமையால் இன் 
உறைந்து கற்போலாதல் . இது ஆலங்கட்டி னும் பதிவிரதைகளுளசோ வென்ன பனி 
போல்வது . ஆலம் - சலம் . 

நீலநங்கை கர்ப்பிணியா தலால் வரவில்லை 
பனிநீல நங்கை - ஜைநராகிய ஜினதாஸர் யென அரசன் விசாகதத்தரைக் கேட்டுப் 
பௌத்தராகிய சாகாதத்தர் மகள் . சிலகல் பல்லக்கனுப்பி வருவிக்க நங்கை தன் கற் 
யாணியை மணந்து ஒரு பெண் பெற்றார் . புக்கூறி ஒரு கூடை 

மடையில் 
இப்பெண் பொழுது விடியுமுன் ஜினாலய போட ஏரி அடைபட்டது . பிறகு அரசன் 
பூசைக்கு மலர் பறித்துக்கொண்டு தருகை அவளது பிரியப்படி ஜினாலயபிரதிட்டை 
யில் அவன் கேசத்தில் முத்துக்கோத்தது 

செய்வித்தனன். ( சை . கதை ) 
போலிருந்த பனித்துளிகளைக்கண்ட தவசி பனை -1 , இது உஷ்ணதேசத்து மரம் . இது 
யவளுக்குப் பனிலே நங்கையெனப் பெய கொட்டையிலிருந்து முளையுருவிக் கிழங் 
ரிட்டனர் . ஜின தாசர் தன் தங்கை குமான் காகி முளைக்கும் . இதற்கு நீர் பூசாரமே 


மண் 


பனைநாடு 


10 


பன்னிருவர் ஆழ்வார்கள் 


இது ( 20) க்கு மேற்பட்ட வருஷங்களில் பன்றிக்காடி - இது , இமயமலைச் சார்பில் 
பலன் தரும் . தோட்டக்கால்களில் வேலி உள்ள பிராணி . இதன் தேகத்தில் காடிக் 
யாக வைப்பர் . அடிமரம் கனத்துத் தூண் கிருப்பது போல் மயிர் மூடியிருக்கும் . 
போல் இருக்கும் , 

மடல்கள் வாள் போல் இதன் உடலும் முகமும் பன்றியை யொத் 
கூர்மையுடனிருக்கும் . ஒலை வீடு மூடவும் , தவை . இதன் வால் நீளம் . இது கோபிக் 
பாய் முடையவும் , புத்தகங்கள் முதலிய கையில் மயிரைச் சிலிர்த்துக் கொண்டு 
பல வேலைகளுக்குதவும் , காய் நுங்காம் , காடிபோல் பின் கால்களில் நின்றுகொண்டு 
பழம் பனாட்டு செய்வர் . கள்ளைச் சாறாக்கி போரிடும் . 
வெல்லம் , கற்கண்டு முதலிய செய்வர் . பன்றிநாடு இராமநாதபுரம் சிவகங்கை 
அடிமரம் வீட்டிற்கு வலச்சல் முதலிய முதவிய சேர்ந்தது . 
செய்வர் . 

பன்னகசயனன் பாம்பிடம் பள்ளிகொ 
2. சிந்துதேசத்தில் பெரும்பாலும் ண்ட திருமால் . 
எல்லா நிலங்களிலும் வளரும் மரம் , இது பன்னகாபாணன் - தாருகவனத்து இருடி 
புல்வகையில் பெரிது . இப் பனை இந்துக் கள் சிவமூர்த்தியிடம் விரோதித்து ஆபி 
களுக்குப் பலவகையில் உதவி , வீட்டுக்குக் சாரயாகஞ்செய்து ஏவிய பாம்புகளை அணி 
கூரையாகவும், படுக்கப் பாயாகவும் , எழுத களாக அணிந்த சிவமூர்த்தி , 
வும் மற்றும் பலவிதத்தில் உதவுகிறது . பன்னவாதை - சுதாயுவின் தாய் . 
இது முதலில் கிழங்கையும் , முதிர்ச்சியில் பன்னாசன் - திரணாசனைக் காண்க . 
நுங்கு , பழம் , கள் , சாறு , வெல்லம் , வீடு 

பன்னிரண்டு ( பாவம் ) தெசை - உதயம் , 
களுக்குத் தூலப்பட்டை , வரிச்சல் , நார் , 
கயிறு முதலிய வகைகளாக உபயோகப் 

தனம் , பிராத்ரு , தோழமை , புத்ரன் , சத்ரு 
படுகிறது . இதன்வகை, நாட்டுப் பனை , 

பாரி , மிருத்யு , புண்ணியம் , கருமம் , ஆயம் , 

வியம் , இவை ஒருவனுக்குச் சன்மம் முத 
அலகுப்பனை , கூந்தற்பனை , தாளிப்பனை , 

லாக நேர்வன . ( வி தான ) . 
நிலப்பனை முதலிய . 

பன்னிரண்டு லக்னம் 
பனைநாடு முடத்திருமாறன் காலத்தழி 

வது சன்மலக் 
வடைந்த பாண்டி நாட்டில் ஒன்று , 

னம் , உ - வது ஓராலக்னம் , கூ - வது கடிகா 
பனையோலை விசிறி - பனையோலை விசிறி 

லக்னம் , ச - வது ஆருடலக்கனம் , ந - வது 
யினால் வாததோஷம் , சிலேஷ்மரோகம் , 

நக்ஷத்ரலக்னம் , க -வது காரகலக்னம் , எ 
பித்தாதிக்கம் , அரோசகம் , ஆகிய இவை 

வது ஆதெரிசலக்னம் , அ - வது ஆயுர்லக் 
கள் நீங்கும் . 

னம் , க வது திரேக்காணலக்னம் , 50 
பன்சசேனி - இருஷபன் குமரனாகிய பா 

வது அங்கிசலக்னம் , கக - வது நவாங்கிச 
தன் பாரி . விச்வரூபன் பெண் . 

லக்னம் , கஉ வது பாவலக்னம் . 
பன்றி இதன் முகம் நீண்டு இருபுறத் 

பன்னிருபடலம் அகத்தியர் மாணாக்கர் 
திலும் கொம்புகளைப் பெற்றிருக்கும் . இது 

பன்னிருவராலும் கூறப்பட்ட புறப்பொரு 
தன் நீண்டமூக்கை பூமிக்குள் நுழைத்துக் 

ணூல் , 
கிழங்கு முதலிய தோண்டித் தின்னும் , பன்னிரு பாட்டியல் இஃது இந்திரகாளி 
பிளவுபட்ட குளம்புகள் உள்ளது . இதன் யார் முதலான பல புலவர்களாற் செய்யப் 
தேகத்தில் முரட்டு மயிர்கள் உண்டு . இது பட்டது . இதில் நூல்களுக்குரியப் பத்துப் 
நாட்டில் தாழ்ந்த ஒட்டர் , குறவர், உப்புர பொருத்தங்களின் இலக்கணமும் தொண் 
வர் முதலியவர்களால் ஆகாரத்தின் பொரு ணூற்றறுவகைப் பிரபந்தங்களின் இலக் 
ட்டு வளர்க்கப்படுகிறது . இது ஒருமுறை 

கணமும் சொல்லப்பட்டுள்ளன. 
க்கு ஐந்தாறு குட்டிகள் போடும் . 

இதன் 

பழைய நூல் , 
உடல் பருத்தும் , கால்கள் குறுகியு மிருக் பன்னிருவர் ஆழ்வார்கள் பொய்கையாழ் 
கும் . இதில் ஒருவகை , காட்டில் வாழும் வார் , பூதத்தாழ்வார், பேயாழ்வார் , திரும 
பன்றியுமுண்டு. அது காட்டுப்பன்றி . இது ழிசையாழ்வார் , நமமாழ்வார், மதுரகவி 
பருத்தவுடல் பெற்றுக் காட்டில் வசித்து யாழ்வார் , குலசேகராழ்வார் , பெரியாழ் 
நாட்டில் வந்து பயிர்களை நாசஞ்செய்வது . வார் , ஆண்டாள் , தொண்டரடிப்பொடி 
இதை ஆகாரத்தின் பொருட்டு வேட்டை யாழ்வார் , திருப்பாணாழ்வார் , திருமங்கை 
யாடுகிறார்கள் . 

யாழ்வார் . 


பன்னாடு - மாறன்வழுதி 


1065 


பக்ஷவிபக்ஷ - விருத்தன 


மா 


பன்னுதேந்தபாண்டியன் மாறன் வழதி அவன் தலையை அவனே தொடும்படி தக் 

நற்றிணை தொகுப்பித்த பாண்டியன் . திரஞ்செய்து இறக்கக் செய்தனர் எனவும் 
பன்ஹாஜிரசபுத்திரர் - குஜராத்தி தேயத் கூறுவர் . 
தில் டோகராபூர் என்னும் நகரத்தில் இரு பஷ்யன் - இரண்யநாபன் குமரன் . 
ந்த அரசனிடத்தில் உத்தியோகஸ்தர். ஒரு பக்ஷசபக்ஷ ஏகதேசவிருத்தி விபக்ஷவியா 
தீபாவளி பண்டிகையில் ஒருநாள் தீபோற் பகம் - திக்கு , காலம் , இவை திரவியம் , 
சவம் செய்து கொண் டிருக்கும் போது பன் அமூர்த்தமாகையினால் என்கிற எது பவு 
ஹாஜி , தம் முன்றானையைக் கசக்சினர் . எகதேசமாயிருக்கிற மனத்தினிடத்திலும் , 
அரசன் அதுகண்டு என்ன என்று வினவத் சபக்ஷ ஏகதேசமாயிருக்கிற பூமியாதியிடத் 
துவாரகையில் பெருமாள் தீபோற்சவங் திலும் இராதிருத்தலால் விபக்ஷமான ஆன் 
கொள்ளுகையில் அர்ச்சகர் தீபார்த்தி செய் ஆகாசத்தில் வியாபித்திருத்தலாலும் 
யத் தீப்பட்டுப் பெருமாள் திருவாடை என்ப . ( சிவ . சித் ) . 
பற்றியது . அதனைக் கசக்கினேன் என்ற பக்ஷசபக்ஷவியாபகவிபக்ஷ எகதேசவிரு 
னர் . அப்போது பெருமாள் என்ன ஆடை த்தியென்கிற அனை காந்திகள் - இது பசு , 
யுடுத்திருந்தனர் என்னப் 

பச்சையாடை கொம்பை யுடைத்தாகையினால் என்கிற 
யென் றனர் . உடனே அரசன் தன்னினத் இந்த எது , பக்ஷமாயிருக்கிற இந்தப் பசுவி 
தவனாய்த் துவாரகையிலிருந்த அரசனுக் னிடத்தும் , சபக்ஷமாயிருக்கிற எல்லாப் 
கெழுதி உண்மையறிந்து பக்தருக்கு மானிய பசுக்களிடத்தும் , வியாபித்திருத்தலாலும் 
முதலிய கொடுத் துபகரித்து வந்தனன் , விபக்ஷ ஏகதேசமாகிற கோஜாதியி லிருத் 
பஜமாநன் - 1. அந்தகன் குமான் . 

தலினாலு மென்க . ( சிவ . சித் ) 
2. விரதன் தந்தை . 

பக்ஷத்ரயவ்யாபக அனைகாந்திகள் - சத் 
பஸ்மம் - விபூதி - இது ஆதியில் சிவனி தம் அநித்யம் அறியப்படுசையினாலென்கிற 
டத்தில் பக்தியுள்ளவர்க்குக் காப்பின்பொ 

எது ; பக்ஷமாயிருக்கிற சத்தத்தினிடத்தி 
ருட்டுச் சிவபிரானால் கொடுக்கப்பட்டது. லும் , சபக்ஷமாயிருக்கிற கடத்திலும் விப 
( பார - அது 147 - சுத் ) . 

ஷமாயிருக்கிற ஆகாசத்திலும் இருக்கையா 
பஸ்மாசுரன் சுகன் என்னும் அகான் கும லென்க. ( சிவ . சித் ) . 
என் . ( இவனை விருகாகான் எனவுங் கூறு பக்ஷம் - 1. பூர்வபக்ஷம், அபரபகம் என 
வர் . ) இவன் சிவமூர்த்தியை யெண்ணித் இரண்டாம் . பக்ஷம் பதினைந் துநாள் கொண் 
தவம்புரியச் சிவமூர்த்தி இவனுக்குத் தரி 

பிரதமை முதல் பெளர்ணமி வரை 
சனந் தந்து யாது வேண்டு மென்றனர் . யில் பூர்வபக்ஷம் எனவும் , பௌர்னமி 
அசுரன் , நான் எவர் சிரத்தில் கைவைக்கி முதல் அமாவாஸ்யை வரையில் அபர 
னும் அவர்கள் இறக்கவென வரங்கேட்டு பவும் எனவும் கூறுவர் . இதனைச் சுக்கில 
அவ்வகை அம்மூர்த்தி அருள் புரியப் பெற் பக்ஷம் , கிருஷ்ணபக்ஷம் எனவுங்கூறுவர் . 
றனன் , இதன் உண்மையறிய அசுரன் 2. அணி பொருளுக்கிடமாம் . அதாவது 
சிவமூர்த்தியின் சிரத்தில் கை வைக்கத் இந்த மலையில் நெருப்புண்டென்று சுட்டிக் 
தொடங்குகையில் சிவமூர்த்தி நாடகமாய் கூறுதல் , 
மறைந்தருளினர் . உடனே விஷ்ணுமூர் பக்ஷவிபக்ஷ ஏகதேசவிருத்தி சபக்ஷவியா 
த்தி இவ்வசுரன் காணும்படி பெண்ணு பகனுகிய அனைகாந்திகள் 
ருக்கொண்டு வந்தனர் . அசரன் இப் காலம் , திரவியமல்ல மூர்த்தமா யிருக்கை 
பெண்ணைக்கண்டு விரும்பிப் பின் செல்லப் யினால் , எனவே , பக்ஷ ஏகதேசமான மனத் 
பெண் நீ ஸ்நானஞ்செய்து வருகவென திலும் , விபக்ஷ ஏகதேசமான ஆன்மாவினி 
அவ்வகை அவன் ஸ்நானஞ் செய்கையில் டத்தும் , இருத்தலாலும் , சபக மாயிருக் 
அறியாது தன் காத்தைத் தானே தலையில் கிற குணாதிகளை யெல்லாம் வியாபித்திருக் 
வைத்துக்கொண்டு இறந்தனன் . 

சையாலும் , சபடி முதலிய விருத்தியு 
செய்கையைக் கண்ட சிவமூர்த்தி விஷ்ணு மிவைகளில் வந்து வியாபிக்குமா தலால் 
வின் கோலத்தைக்கண்டு புணர்ந்து அரி என்பர் . ( சிவ.சித் ). 
அரப்புத்திரனைப் பெற்றனர் என்பர் சை பக்ஷவிபக்ஷ ஏகதேசவிருத்தி யென்கி ) 
வர் . பின்னும் சிலர் விஷ்ணு பிரமசாரி விருத்தன் - நித்யஞ் சத்தம் பிரயத்னாந் 
யுருக்கொண்டு அவனெதிரில் தோன்றி திரமாகையினால் , இந்த ஏது , வாயு முத 

134 


பக்ஷவிபக்ஷ - அனைகாந்திகள் 


1066 


புசுவரர் 


சிவ 


லான சத்தமாயிருக்கிற பசு ஏகதேசத்தி யாலுபதேசிக்கப் பெற்றது . கோழி , கந் 
லும் , திரணமாதியா யிருக்கிற விபட்ச தமூர்த்திக்குக் கொடியாம் . அன்றி , திரு 
ஏசுதேசத்திலும் இல்லாதபடியால் என்க . சிராப்பள்ளியில் அரசன் சேனையை மறித் 
(சிவ. சித் ). 

துப் போரிட்ட துமாம் . 

புறா , சிபியின் 
பக்ஷவிபக்ஷவியாபகசபக்ஷ ஏகதேசவிரு பொருட்டு அக்னிகொண்ட 

அக்னிகொண்ட தேகமாம் .. 
த்தியெனும் அனைகாந்திகள் 

அன்றி வாதிட்ட இருவர் தவத்தால் புணர 
கோவல்ல கொம்பை யுடைத்தாகையால் , உருக் கொடுத்ததுமாம் . ஆந்தை , 
இந்த எது , பக்ஷமாயிருக்கிற பசுவினிடத் பூசைசெய்து முத்தியடைந்த உருவமு 
திலும் விபடிமான எல்லாப் பசுக்களிடத் மாம் , காகம் , சநிக்கு வாகனமாம் , இவ்வு 
தும் , சபலமான யானை முதலியவிடத்தும் ருக்கொண்ட அசுரன் உருவமுமாம் . யமப் 
இருக்கையினால் என்க . ( சிவ . சித் ) . 

பிரீதியுமாம் . நாரை , மதுரையில் பொற் 
பக்ஷவிபக்ஷவ்மாபக விருத்தன் - சத்தம் , மாமரையினின்று நல்லறிவு பெற்ற உரு 
நிதயம் காரியமாகையால் இந்தக் காரியத்வ வாம் . ச, சிவபூசை செய்ததால் ஈங்கோய் 
மென்கிற சாத்தியத்திற்கு விபரீதமாயிருக் மலையெனப் பெயர் தந்ததுமாம் . பூவை 
றெ அநித்யத்தோடு வியாப்தமாகையா மன்மதன் தூ தாம் . கருடன் , விஷ்ணுவி 
லும் பக்ஷவிபகூ வியாபகனாகையாலும் , ற்கு வாகனமாம் . கழுகு - சம்பாதி , சடாயு , 
(சிவ . சித்) . 

முதலியோர் கொண்ட உருவாம் . சக்ரவா 
பக்ஷவியாபகசபக்ஷவிபக்ஷ ஏகதேசவிரு கம் , இது பெண்கள் கொங்கைக் கீணை 
த்தியெனும் அனைகாந்திகள் - சத்தம் , யாகக் கூறும் பக்ஷி . இதனைக் காமத்திற் 
அநித்யம், பிரத்யக்ஷமாகையினால் என்கிற குத் தூண்டும் புள்ளாகக் கூறுவதுண்டு , 
ஏது , பிரத்யத்வம் பசுமான சத்தம் இது பகற்காலத் திணை பிரியாதிருந்து இர 
எல்லாவற்றிலும் இருக்கையினாலும் சபடி வில் பிரிந்து நிற்பதாகக் கூறுவர் . இத 
விபக்ஷங்களிலெங்கு மிராமலிருக்கையாலு னைக் கவிகள் நூல்களிற் புகழ்ந்து கூறுவர் . 
மென்பர் . ( சிவ . சித்) 

கிளி, மன்மதனுக்கு வாகனமாம் . 

தூது 
பக்ஷாபாசம் - பக்ஷமாயுள்ள நெருப்பினி செல்லவுமாம் . சுகருக்கு உருவமாம் . கல் 
சூடில்லாமை ஆபாசமாகையால் , 

கிக்குச் சிவமூர்த்தியால் கொடுக்கப்பட் 
அ.ஏஷ்ணம் வந்தி என்பது . இதனை அப்ப டது . இது காலமறிந்து கூறுவது . இது 
சித்திவிசேடணம் என்பர் . ( சிவ . சித்) . சிம்மளத் தீவின் பெருமையையும் பத்மா 
பக்ஷி - ( C ) வல்லூறு , ஆந்தை , காகம் , வதியின் விசனத்தையும் கல்கிக்குக் கூறி 
கோழி , மயில் , இவற்றிற்கு முறையே மணக்கச் செய்தது . அருந் தருஷியின் மன 
எழுத்து அ , இ , உ , எ , ஒ உண்டி , நடை , மயக்கத்திற்குக் காரணம் வினவி மார்க் 
அரசு , தூக்கம் , சாவு ; பிற்பக்கமாகில் கண்ட ருஷியைப் பிரளயகாலத்தில் எதை 
உண்டி , சாவு , தூக்கம் , அரசு , நடை ; சா , எப்படிக் கண்டீர் அதை அப்படிக் கூறுக 
தூக்கம் இல்லா தபொழுது அறிந்து செய் எனக் கேட்டது . ( கல்கி - புரா . ) கோட் 
யுள் முதலிய செய்தல் நன்மை . 

டான் இலக்குமியைக் காண்க . 
பக்ஷிகள் - பக்ஷிகளில் பலபுண்ணிய வுருக் பக்ஷிசுவார் ஒரு முனிவர் , இவர் விருதை 
கொண்டன உள . அவற்றிற் சில சுருக்கிக் புத்திரருள் ஒருவர் . இவர் க்ஷராப்தியின் 
கூறுகிறேன் . அன்னம் பிரமனுக்கு வாக பாலுண்டு உயிர் தாங்கி வருகையில் அக் 
கருடன் விஷ்ணுவிற்கு வாகனம் . கடலிலுள்ள சலசரங்கள் மனைவி 

மனைவி மக்க 
மயில் கந்தமூர்த்திக்கு வாகனமாயது , இந் ளுடனிருத்தல்கண்டு தாமும் அவ்வாறி 
திரனுக்கு ஆபத்துக்காலத்தில் உடம்பை ருக்க விரும்பிச் சுதன்மனெனும் அரசனி 
யுதவியது . கழுகு சடாயுவின் உரு , இவ் டஞ்சென்று தன்னெண்ணத்தைத் தெரி 
வுருக் கொண்டோர் இருமுனிவர் பிரத் விக்க அரசன் இவர் பக்ஷியுருக்கொண் 
தியக்ஷமாகக் கழுகாசலத்தில் தவம் புரி டிருத்தலை யெண்ணித் தம் பதினைந்து 
கின்றனர் . சிம்புள் - நாசிங்கத்தின் கர்வ பெண்களுள் விரும்பியவர் உம்மை மண 
பங்கத்தின் பொருட்டு 

பொருட்டு வீரபத்திரரால் ந்து கொள்ளக்கடவர் என இருடி மன்ம 
எடுக்கப்பட்டவுரு . குயில், தகூயாகத்திற் தனையொப்ப வடிவு கொண்டு அவர்களி 
குப் பயந்த இந்திரற்கு உருவம் . மன்மதகா உஞ்செல்ல அவர்களனைவரும் இருடியை 
ளம் , கரிக்குருவி , மதுரையில் சிவமூர்த்தி மணந்து சுகித்தனர் . ( சிவமகாபுராணம் . ) 


னம் , 


பக்ஷிதோஷம் 


1087 


பாகவதபுராணம் 


பக்ஷிதோஷம் அந்தி , சந்தி , நடுப்பகல் , ப்பா -வணிகர் , மருதம் , பொன்மை , வஞ் 
பாதியிரவு ஆகிய காலங்களில் சிசுக்களைத் சிப்பா - சூத்திரன் , நெய்தல் , கருமை , நாள் 
தெருக்கடக்க வேறு தெருவிற் கெடுத்துச் இராசியாவன, கார்த்திகை முதல் ஆயிலிய 
செல்வதால் நான்குவித பக்ஷிதோஷங்க மீறாக வேழுகாள்களும் , கர்க்கடகம் , விரு 
ளுண்டாம் . அவை ஆண்பனீ , பெண்பக்ஷி , ச்சிகம் , மீனமென்னும் மூன்று இராசியும் 
அலிப்பு , மலட்டுப்பு என்பவற்றா வெண்பாவிற்காம் . மகமுதல் விசாக மீரா 
லுண்டாம் . அவை ஆண்புதோஷம் , கிய எழுநாள்களும் , மேஷம் , சிங்கம் , தனுசு 
முதல் நான்கும் , வரப்புள் தோஷம் , நீர்ப் எனும் மூன்று ராசிகளும் ஆசிரியப்பா 
புள்தோஷம் , தூங்குப்புள் தோஷம் , அனா விற்காம் . அனுஷமுதல் அவிட்டமீராகிய 
மத்துப்புள் தோஷம் , காணாப்புள் தோஷம் , எழுநாளும் மிதுனந் துலாம் கும்பமென் 
என்பனவாம் . ( ஜீவ . ) 

னும் மூன்றும் கலிப்பாவிற்காம் , சதய 
பஹிஷ்டை - முன்னொருமுறை தேவேந்தி முதல் பரணியீராகிய ஆறுநாளும் , இட 
ரன் விருத்திராசுரனைக்கொன்ற பழி , இவ பம், கன்னி , மகரம் என்னும் மூன்று ராசி 
னைப் பிரமகத்தியாய்ப் பிடித்தது .. ஆத யும் வஞ்சிப்பாவிற்காம் . முறையே அதி 
லால் இந்திரன் தன் குறையைப் பிரம தேவதை , புஷ்பம் , சந்தனம் , ஆடை , ஆப 
தேவரிடத்துக் கூறி இரக்க , அந்தத் திசை ரணமாமாறு வெ -சந்திரன் , வியாழம் , ஆ 
முகன் பிரம்மகத்தி தோஷத்தை நான்கு சூரியன் , செவ்வாய் , க - புதன் , சநிவ . 
பாகமாய்ப் பகுத்து ஸ்திரீகளிடம் ஒருபாகத் இராகு , கேது , புஷ்பமுதலிய மேற்கூறிய 
தைத் தந்து, ரஜஸ்வலையாகும்போது அத் நிறப்பகுதியாற் கொள்க . 
தோஷம் அணுகுமாறு 

நியமித்தனன் . 2. பாட்டு , இது இரண்டு முதலிய அடி 
ஆகையால் பகிஷ்டையான ஸ்திரீயை களால் ஆக்கப்பட்டு வெண்பா முதலிய 
நான்கு நாளும் புருஷன் பார்க்கலாகாது . பெயர்பெற்று வருவது . அப்பா , வெண்பா , 
இந்தப் பஹிஷ்டையான ஸ்திரீ பஹிஷ் 

ஆசிரியப்பா, கலிப்பா , வஞ்சிப்பா, மருட்பா 
டையான முதனாள் சண்டாள ஸ்திரீயை 

ஏற்பா, என ஆறு வகைப்படும் . ( யாப்பி 
யும் , இரண்டாம் நாள் பிரம்மஹத்தி செய் லக்கணம் ) . 
தவளையும் , மூன்றாநாள் வண்ணாத்தியை பாகஎகளும் - இது அஷ்டகம் , ஆக்ரஹாய 
யும் , நான்காநாள் புனலாடியபின் சுத்தம் ணம் , ஈசானபலி , சர்ப்பபலி , சிரார்த்தம், 
உடையாளையும் ஒப்பள். மற்றை மூன்று ஸ்தாலிபாகம் , பார்வணம் , மாசிகம் முத 
பாகம் ஜலத்தில் நுரை , மண்ணில் உவர் , லிய சேர்ந்த வைதிக எஞ்ஞம் . 
மாத்திடைப் பிசின் ஆயின . 

பாகஎக்யன் 

சசிவர்ணனைக் காண்க , 
பஃறாழிசைக் கொச்சகக்கலிப்பா 

பாகசாசநன் - பாகன் என்னும் அசுரனைக் 
தாழிசைகளோடு மற்ற உறுப்புக்களைக் 

கொன்ற இந்திரன் , 
கொண்டு வருவது , 
பஃறுளி - 1. குமரியாற்றிற்குத் தெற்கி பாகாட்டிரன் - பாரதவீரருள் ஒருவன் . 
லுள்ள நதி , 

பாகர் - யானை ஒட்டுவோர் . இரதம் ஓட் 
கடல் கொள்ளப்பட்டது . 

டுவோன் சாரதி . 
(சிலப்பதிகாரம் .) 

2. இது வடிம்பலம்பநின்ற பாண்டி பாகலீகம் கேகயத்திற்கு வடகிழக்கி 
யனா லுண்டாக்கப்பட்ட ஓராறு . ( புற - நா ). 

லும் பியாஸ் , சட்லிஜ் என்னும் இருந்தி 
பஃறெடைவெண்பா - நான்கடியின் மிக்க களுக்கிடையே உள்ள ஒரு நாடு . 
பல அடிகளைப் பெற்று வருவது , பாகவதபுராணம் இது பதினெண்ணாயி 

ரங்கிரந்த முள்ளது . இது பரிச்சித்தின் 
பா 

சாபம் , சுகர் உபதேசம் , கிருஷ்ணன் சரி 

தை , மன்வந்தரம் , சூர்யவம்சசரிதம் , பூரு , 
பா - 1. ( ச ) வெண்பா, ஆசிரியப்பா, கலி யயாதி , பிரியவிரதன் மரபு , புவி தர்மம் 
ப்பா , வஞ்சிப்பா, இவற்றுடன் மருட்பாக் முதிலியவற்றை உரைக்கும் . இப் பெய 
கூட்ட ஐந்தாம் . முறையே இவற்றிற்குச் ரால் மற்றொரு புராணம் வழங்கும் . அத 
சாதி , நிலம் , 

நிறமாமாறு . வெண்பா னைத் தேவிபாகவதம் என்பர் . இதனைத் 
மறையோர் , முல்லை , வெண்மையும் , ஆசி தமிழில் அ 5 தாரியப்ப முதலியார் ( சகல ) 
ரியப்பா-வரசர் , குறிஞ்சி , செம்மை , கலி செய்யுளாக மொழிபெயர்த்தனர் . 


பல 


பாகவரதன 


1968 


பாக்யவதி 


பாகவாதன் புனிந்தன் குமாரன் , இவன் அவுரவருஷி தடுத்தனர் . இவர்களுள் முத 
குமரன் தேவவூதி . 

ல்வி சுமதி , சுருப்பிணியென்றுணர்ந்த சகக் 
பாகன் - விருத்திராசுரன் தம்பியாகிய அசு களத்தியர் அவளுக்கு நஞ்சூட்ட அவள் 

பன் . இந்திரனாற் கொல்லப்பட்டவன் . அவுரவர் அனுக்கிரகத்தால் உயிர்பெற்றுச் 
பாகஸ்வரி - தலாரண தேசத்து அதிபதி , சகரனைப்பெற்றாள் . ( பாகவதம் .) 
ருதுபானி. ( பா . சபாபர்வம் ) . 

பாதசுசி 

பதினான்காம் மன்வந்தரத்து 
பாகாசித்தன் - சத்தம் நித்யம்பிரயத்தினத் ருஷி . 
திற்குப் பின் புண்டாகையினால் , இந்த ஏது பாததாயன்- பார்ப்பினி வைசியனைக்கூடிப் 
வில் , யாலவாதி சத்தங்களுக்கு ஈச்வரப் பெற்ற பிள்ளை . 
ரயத்னம் பூர்வத்வ முண்டாயிருக்கையி பாகுதை - இமயபர்வதத்தில் பிறக்கும் ஓர் 
னும் , மானுஷப்ரயத்தினத்தினலே உண் நதி . ( பா - வன ) 
டாயிருக்கிற தீவிரத்வம் , மந்தத்துவ முத பாகுபலி ருஷபத் தீர்த்தங் காருக்குச் சுதந் 
லாயிருக்கிற தந்ததா லோஷ்டகங்களின் தையிடம் பிறந்தவர் . 
வியாபாரத்தினாலே ஜயத்வ மில்லாதபடி பாதாதன் - பிரஞ்சயன் குமரன் ,. 
யாலென்க. ( சிவ சித் ) . 

பாதலிகன் 

சோமதத் தன் தந்தை , அசாங் 
பாகீரதி -1. கங்கைக்கு ஒருபெயர் . சூர்யவம் கனம்சம் , சந்தனு தம்பி , பிரதீபன் குமரன் . 
சத்துப் பகீரதன் தவத்தால் பூமிக்குவந்த பாக்கிழார் குன்றத்தூரில் இருந்த 
படியால் இப்பெயர் அடைந்தனள் . இவள் வேளாண் குலத்தவர். 
பிரமன் சபைக்கு வந்தபோது வாயுவும் பாக்கு - 1. இளம்பாக்கு , களிப்பாக்கு , மற் 
உடன் வந்த வேகத்தால் ஆடைசற்று 

றது வெட்டை . 

இது பனை , தென்னை 
விலக அதை வருணன் ஆவலுடன் கண்ட போன்ற புல்வகையினைச் சேர்ந்தது . குளி 
தால் பிரமனிடம் சாபமடைந்து வருண ர்ந்த இடங்களில் பயிராவது , இது நெடு 
னாகப் பூமியில் உதித்த சந்தனுவை மண நாள் இருக்குமென்பர். இது பாளைவிட்டு 
ந்து வசுக்களைப் புத்திரனாகப் பெற்றுத் மலர்ந்து குலைகளினிறையக் காய்கொண்டு 
தன்பதம் அடைந்தனள். 

பழுக்கும் . ஒவ்வொரு குலையிலும் அதிக 
2. தேவராட்டி வேடம் பூண்ட ஒருத்தி காய்களிருக்கும் . ஒரு மரத்தில் 4 , 5 , 5 
தன் மக்கள் உதயணன்பாற் கற்று கல்வி குலைகளுண்டாம் . இதன் காய்கள் பழுத்த 
கேள்விகளிற் சிறந்து விளங்குவதாகத்தெ பின் தோல் நீக்கி வெற்றிலையும் சுண்ணாம் 
ரிந்த பிரச்சோதனன் அவன் அழைத்துப் பும் கலந்த நீரில் வேகவைத்துச் சாயப் 
பாராட்டி மறுநாட் சேனைகளுடன் கௌ பாக்குச் செய்வர் . 
சாம்பிக்கு அனுப்ப எண்ணியது தெரிந்து 2. பாக்கு என்பது கமுகமாக் கொட் 
அதனால் தன்னுடைய சூளுறவு தவறி டை , இதனைப் பகுத்துப் பதஞ்செய்வதால் 
விடுமே யென்றெண்ணிய யூகியின் கட்டளை இதனைப் பாக்கென்பர் போலும் , இச் 
யால் தெய்வாவேசங் கொண்டவள் போல் சொல் பகு எனும் பகுதி இரட்டித்து முத 
உஞ்சை நகரின் வீதியில் வந்து ஆடிச் னீண்ட ஆகுபெயர் . 
சனங்களை நோக்கி நீங்கள் நீர் விழவு செய் 3. மிகவும் பிஞ்சு , அதிகமுதிர்ச்சி மிக 
யத் தொடங்கீராயின் மறுபடியும் நளகிரி வும் புதிய பாக்கு , பச்சை நிறமான மேனிப் 
யினிடத்தே புகுந்து ஊரை அழித்துவிடு பாக்கு , சொக்குதல் , ஆகிய இப்பாக்குக 
வேன் என்று சொல்லி அச்சுறுத்தி நீர் ளில் ஒன்றகப்பட்டாலும் தின்னாமல் ஒழிக் 
விழாச் செய்யும்படி செய்வித்தவள் இவள் . கக்கடவாய் . 
( பெ . கதை ). 

பாக்யவதி ஒரு வைசியன் பெண் . இவள் 
பாதகன் - 1. வோனுடைய வலதுதொ 

தமக்கை புண்ணியவதி . இவ் விருவரும் 
டையைக் கடைந்ததால் பிறந்த கோரரூப கேதாரநாதர் விரதம் அநுட்டித்து அர 
முடையவன் , இவனை இருடிகள் நிஷிதா 

மணந்து செல்வத்திருந்தபோது 
வென்றழைத்தனர். 

பாக்யவதி செல்வத்தால் விரதத்தை மற 
2. ( சூ . ) விருகன் குமரன் , இவன் இரா ந்து அரசனால் நீக்கப்பட்டுக் காடடை 
ச்சியத்தைப் பகைவர் அபகரிக்கையில் ந்து புத்திரனைத் தமக்கையிடம் அனுப் 
அரசன் பாரியருடன் வநமடைந்து மரண பிச்செல்வம் பெற்று வரக் கூறினள் . இப் 
மடைய உடனிறக்கவெண்ணிய பாரியரை புத்திரன் செல்வம்பெற்று வரும்வழியில் 


சரை 


பாக்லீகம் 


1089 


பாங்கிமதியுடன்பாடு 


மட 


உள்ளது 


தலைவி 


இரண்டு முறை கள்ளரால் பறிபட்டு அசரி மறுத்தல் , பாங்கியஞ்சி யச்சுறுத்தல் , தலை 
ரியால் கேதாரவிரதக் கேடென்று கூறப் வன் கையுறைபுகழ்தல் , பாங்கி கையுறை 
பெற்றுப் பெரிய தாயிடங்கூறி விரதம் மறுத்தல் , ஆற்றாநெஞ்சினோடவன் புலத் 
அனுட்டிப்பித்து மீண்டும் செல்வம் முத தல் , பாங்கியாற்றுவித்தகற்றல் , இரந்து 
லிய பெற்றுத் தாயிடம் அடைந்து செல் குறைபெறாது வருந்தியகிழவோன் 
வத்துடன் இருந்தனன் . 

லேபொருளெனமதித்தல் , பாங்கிக்கு உல 
பாக்லீகம் - ஒருதேசம் இந்து நதிக்கருகில் கின்மேல்வைத் துரைத்தல் , அதனைத் தன் 
இளன் ஆண்டது . 

மேல்வைத்துச் சாற்றல் , பால்கி தலைமக 
பாகீலீகன் பாகுலிகனைக் காண்க . 

ளவயவத்தருமைசாற்றல் , தலைமகன் தன் 
பாகிலியர் பூதநந்தன் குமார் பதின்மூவர் . னைத்தானே புகழ்தல் , பாங்கி அருளியல் 
பாங்கற்கூட்டம் - இது மூன்றாநாள் பாங்க கிளத்தல் , கொண்டுநிலைகூறல் , 
னால் கூடும் கூட்டம் , இது சார்தல் , 

யிளமைத்தன்மை பாங்கி தலைவற்குணர்த் 
கேட்டல் , சாற்றல் , எதிர்மறை , நேர்தல் , தல், தலைவன் தலைவி வருத்தியவண்ண 
கூடல் , பாங்கிற்கூடல் எனும் வகையினை முரைத்தல் , பாங்கி செவ்வியருமை செப் 
யும், தலைவன் பாங்கனைச் சார்தல் , பாங்கன் பல் , தலைவன் செவ்வியெளிமைசெப்பல் , 
தலைவனை யுற்றது வினாதல் , தலைவன் பாங்கியென்னை மறைத்தபின் எளிதென 
உற்றதுரைத்தல் , கற்றறிபாங்கன் கழறல், நகுதல் , அக்ககை பொறாதவன் புலம்பல் , 
கிழவோன் கழற்றெதிர் மறுத்தல் , கிழ 

பாங்கி தலைவனைத்தேற்றல் , பாங்கி கைம் 
வோன் பழித்தல் , கிழவோன் வேட்கை றையேற்றல் , கிழவோனாற்றல் , இதை 
தாங்கற் கருமைசாற்றல் , பாங்கன் தன் வன் றனக்கு குறைநேர்பாங்கி யிறைவிக்கு 
மனத்தழுங்கல் , தலைவனோடழுங்கல் , எவ் அவன் குறையுணர்த்தல் , இறைவியறியாள் 
விடத்தெவ்வியற்றென்றல் , அவனஃதிவ் போன்று குறியாள் கூறல் , பாங்கி யிறை 
விடத்திவ்விய நறென்றல் , பாங்கனிறைவ யோர்கண்டமை பகர்தல் , பாங்கியைத் 
னைத் தேற்றல் , குறிவழிச்சேறல் , இறை தலைவி மறைத்தல் , பாங்கி யென்னைமறை 
வியைக் காண்டல் , இகழ்ந்ததற் கிரங்கல் , ப்பதென்னெனத்தழால் , பாங்கி கையுறை 
தலைவனை வியத்தல் , தலைவியை வியத்தல் , புகழ்தல் , தோழிகிழவோன் உயர்நிலை 
தலைவன் தனக்குத் தலைவிநிலைகூறல் , தலை கிளத்தல் , மறுத்தற்கருமைமாட்டல் , தலை 
வன் சேறல் , தலைவியைத் தாண்டல் , கலவி வன்குறிப்பு வேறாக நெறிப்படக்கூறல் , 
யின் மகிழ்தல் , புகழ்தல் , பாங்கியொடு தோழி தலைவியைமுனிதல் , தலைவி பாங் 
வருகெனப் பகர்தல் , பாங்கிற்கூட்டல் . கியைமுனிதல் , தலைவி கையுறையேற் 
பாங்கியிற்கூட்டம் 

இது , பாங்கி கூட்டு றல் , இறைவி கையுறையேற்றமை பாங்கி 
விக்கத் தலைவன் கூடும் கூட்டம் . இது யிறைவற்குணர்த்தல் , பகற்குறி ) பால்கி 
இரந்து பின்னிற்றல் , சேட்படை , மடற் தலைமகற்குக் குறியிடங்கூறல் , பாங்கி குறி 
கூற்று, மடல்விலக்கு , உடன்படல் , மடற் யிடத்து இறைவியைக்கொண்டு சேறல் , 
கூற்றொழி தல் , குறைநயப்பித்தல் , நயத் பாங்கி தலைமகளைக் குறியிடத்துய்த்து நீங் 
தல் , கூட்டல் , கூடல், ஆயங்கூட்டல் , கல் , இறைவி யிறையோனிடத் தெதிர்ப் 
வேட்டல் எனப் பன்னிருவகையினையும் , படுதல் , புணர்ச்சியின் மகிழ்தல் , புகழ்தல் , 
தலைவனுட்கோள் சாற்றல் , பாங்கி குல தலைமகளைத் தலைமகன் விடுத்தல் , பாங்கி 
முறைகிளத்தல் , தலைவன் தலைவி தன்னை தலைவியைச் சார்ந்து கையுறை காட்டல், 
யுயர்த்தல் , பாங்கி யறியாள் போன்று வினா தலைவியைப் பாங்கிற்கூட்டல் , சீவ்கர் 
தல் , இறைவனிறைவி தன்மை யியம்பல், தலைவற் கோம்படை சாற்றல் , உலகியல் 
பாங்கி தலைவியருமை சாற்றல் , தலைவ மேம்படவிருந்து விலக்கல் , விருந்திறை 
னின்றியமையாமை யியம்பல், பாங்கி பின் விரும்பல் , எனும் விரியினை யுடைத்து . 
குறை நீயே சென்றுரையெனல் , பாங்கி ( அகம் ). 
யைத் தலைவன் பழித்தல் , பாங்கி பேதமை பாங்கிமதியுடன்பாடு - இது நிலைவி வேறு 
யூட்டல் , காதலன் தலைவி மூதறிவுடைமை பாட்டைக்கண்டு புணர்ச்சியுண்மை கண் 
மொழி தல் , பாங்கி முன்னுறு புணர்ச்சி டாராய்ந்து தன் மதியையுடம் படுத்தல் . 
முறையுறக்கூறல் , தன்னிலை தலைவன்சாற் அது முன்னுறவுணர்தல் , குறையு றவுணர்த் 
நல் , பாங்கி உலகியலுரைத்தல் , தலைமகன் தல் , இருவருமுன் வழியவன் வரவுணர்தல் , 


பாங்சுவனன 


10 / u 


பாசினி 


என்பனவற்றையும் , இதில் முன்னுறவுண றன . இவ்வகைப் பாசிகளை லேசோனியா 
ர்தல் , ஐயமுற்றோர் தல் , ஐயந்தீர்தல் , ( Lessoris ) என்கின்றனர் . இன்னும் கடல் 
ஆராய்தல் , இருவருமுன் வழியவன் 

களில் ஆயிரக்கணக்கான நீண்ட ஒருவ 
வுணர்தல் எதிர்மொழி கொடுத்தல் , இறை கைப் பாசி உண்டு . அப்பாசி உஷ்ணப்பிர 
வனை நகுதல் , மதியினவாவர் மனக்கருத் தேசத்தையடுத்த கடல்களில் உண்டென் 
துணர் தல் எனும் வகையினையும் தோற்றத் பர் அதனை மேக்ராகிஸ்டிஸ் (Mycrocys 
தாலாராய்தல் , ஒழுக்கத் தாலையந் தீர்தல் , tis ) என்பர் . இன்றும் கடல்களில் மூங்கி 
சனை நயப்புரைத்தல் , சுனை வியந்துரைத் லைப்போல் இளைக்கும் கெல்ப் (Kelp ) 
தல் , தகையணங்குறுத்தல் , நடுக்கமாட்டம் , எனும் ஒருவகையும் , 

உண்டு . 
பெட்டவாயில் பெற்றிரவு வலியுறுத்தல் , உப்புண்டாக்கிப் பலவகைக்கு உபயோ 
ஊர்வினாதல் , பெயர் வினாதல் , கெடுதி கிக்கின்றனர் . ஐரோப்பாவின் வட 
வினாதல் , ஒழிந்ததுவினாதல் , யாரேயிவர் கடலில் ஐஸ்லண்டை யடுத்துள்ள கடற் 
மனத்தெண்ணம் யாதெனத்தேர்தல் , எண் பாறைகளில் ஒருவகைப் பாசிகள் கற்ற 
ணந்தெளிதல் , தலைவன் கையுறையேந்தி ழைபோல் வளருகின்றன . அவற்றை 
வருதல் , தலைவ னவ்வகைவினாதல் , எதிர் அந் நாட்டார் உணவாகக் கொள்கின் றனர் . 
மொழி கொடுத்தல் , இறைவனை நகுதல் , அன்றியும் , கடல்வாழ் திமிங்கிலங்களும் 
பாங்கிமதியின வரவர்மனக்கருத் துணர் உணவாகக் கொள்கின்றன . அவற்றை 
தல் , முதலிய விரியினையு முடைத்து . 

சீவிட் ஐசில் கிளாஸ் என்பர் . 

அப்பாசி 
பாங்சுவனன் ராஜரிஷி . ( பா.அது .) ஜர்லாண்டை அடுத்த கடற்பாறைகளிலு 
பாசகர்ணன் சுமாலி குமானாகிய அரக் முண்டென்பர் . இவற்றை ஆகாரப்பொரு 
கன் , இராவண சேதாபதி , அநுமனால் ளாகப் பிற நாடுகளுக்கும் அனுப்புகின்ற 
மாண்டவன் . 

னர் . இன்னும் பாலுள்ள கள்ளிகளைப் 
பாசண்டசாத்தன் - ( கசு ) வகைத்தருக்கக் போலச் சோதிப்பாசிகளும் உண்டென்பர் . 
கோவையில் வல்லஜயனென்னுங் கடவுள் , இவை இரவில் ஒரே சோதியாய்க் காணப் 
(சிலப்பதிகாரவுரை . ) 

படுகின்றன என்பர் . நன்னீர்ப்பாசி -இது , 
பாசண்டம் இது சமயங்களைத் திரட்டிச் நல்ல நீருள்ள ஆறு , ஏரி , ஓடை , கசம் ,, 
சொன்ன நூல் , 

குளம் , முதலிய நீர்நிலைகளில் உண்டா 
பாசமறுத்தான்றுறை - சிதம்பரத்தில் குருத் து . இச்சாதியில் பலவகை உண்டு . அவை 
துரோகத்தால் வருணனுக்குண்டான பாச கொத்துப்பாசி , கொட்டைப்பாசி , குடற் 
மொழித்த, துறை , 

பாசி , கோழைப்பாசி , அழுக்குப்பாசி , 
பாசறைநிலை - நிறைமதி போன்ற கொற் அழுக்கு நீக்கும்பாசி , சினைப்பாசி , இலைப் 
றக்குடையின் கீழே தாழ்வு சொல்லி வேந் பாசி , கொடிப்பாசி , வேப்பம்பாசி , வேலம் 
தர் பலரும் மாற்சரியத்தை விடவும் அவ் பாசி , நாற்றப்பாசி , ஆற்றுப்பாசி , கடற் 
விடத்தினின்றும் போகானாகி மறத்தினை 

பாசி , கற்பாசி , கூந்தற்பாசி , பழம்பாசி , 
யுடைய மன்னன் பாடி வீட்டிலே இருந் 

முட்டைப்பாசி , வழுக்குப்பாசி எனப் பல 
தது . ( 4 - வெ ) 

வகையுண்டு . நிலப்பாசி வகைகளில் பல 
பாசன் - இருடிபுத்திரன் தவத்தால் ஞான 

வகை உண்டு . அவை , மண்ணிலும் , கற் 
மடைந்தவன் . 

கள் , பாறைகள் , மரங்கள் முதலியவற்றில் 
2. திருதராட்டிரன் குமரன் . 

உண்டாவன . இவை பாறைகளில் கண் 
பாசி -1 . இது பசுமை நிறங்கொண்டிருக்கும் 

ணுக் கெட்டாத சிறிய இலைகளைப் பெற் 
காரணத்தால் பாசி எனப் பெயர்பெற்றது . 

றுப் பச்சைப்பட்டு விரித்தாற்போல் வளரு 
இதில் பலவகை உண்டு . நீர்ப்பாசி , நிலப் 
பாசி , கற்பாசி , கடற்பாசி முதலிய . முத 

கின்றன . கற்பாசி மலைகளில் நீர் தங்கு 

மிடங்களில் வளர்வன . 
லில் நீர்ப்பாசியில் உப்பு நீர்ப்பாசி , நன்னீ 
ர்ப்பாசி என இருவகையுண்டு . உப்புநீர்ப் பாசிநிலை பகைவருடைய வலிகெட அக 
பாசிகள் கடற்பாசிகளாம் . இப்பாசிகள் , ழியிடத்துப் பூசலை 

பூசலை மேற்கொண்டது . 
கடவில் காடுகளைப் போலடர்ந்து கப்பல் (பு . வெ .) 
கள் போகவழியிலாது கடலை நிலமெனக் பாசினி - தருமன் குமரி . பருந்துகளையும் , 
கூறும்படி நெடுந்தூரம் அடர்ந்திருக்கின் ஆந்தைகளையும் பெற்றனள் . 


பாசுபதசைவன் 


1071 


பாஞ்சராத்ரம் 


பவித் 


பாசுபதசைவன் இம் மதத்தவர்க்குச் 
சிவன் விபூதியுஞ் சடைமுடியும் உடைய 
மூர்த்தியாய் அருள் செய்வன் . இது அகச் 
சமயத்துள் ஒன்று , 
பாசுபதழர்த்தி - அருச்சுநனுக்குப் பாசுப 
தந்தரவும் , ஆத்மாக்களுக்குப் பதியாந்தன் 
மையைத் தெரிவிக்கவும் எழுந்தருளிய 
சிவபிரான் திருக்கோலம் , 
பாசுபதம் - இது சிவாஸ்திரம் , சூர்யனைப் 
போலப் பிரகாசிப்பதும் , எல்லாத் தேவர் 
களின் ஸாரமானதும் , ஆயிரம் கைகளும் , 
நாக்குகளும் , வாய்களுடையதும் , 
கரமான ஸர்ப்பரூப முடைய தாய்க் கைக 
ளில் பலவிதமான அஸ்திரசஸ்திரங்களைப் 
பெற்று மிருப்பது , நிகரற்றது . எல்லாப் 
பிராணிகளுக்கும் பயத்தைத் தருவது . 
( பாரதம் அது சாமிகபர்வம் . ) 
பாசுபதாஸ்திரம் -1. இது ஐந்து முகம் பத் 
துக்காதுகள் முகம் ஒவ்வொன்றிற்கு மும் 
மூன்றுநேத்ரம் , பார்க்கக்கூடாத அதிபயங் 
கரமான பத்துக்கைகளும் , மகாபலமும் , 
கோரைப்பற்களுடைய அதிபயங்கரமும் , 
அதியுக்ரமும் , மகத்தாகிய தவனியும் , ஜயிக் 
கப்படாததாகியும் , நாக்கையு தட்டிலே நக் 
இக்கொண்டு கோடிசூர்யப் பிரகாசமாய் 
வலதுகைகளில் அக்னி , வேதாளம் , சூலம் , 
சத்தி , அங்குசம் , இடதுகைகளில் சர்ப்பம் , 
குந்தம் , சக்ரம் , கட்கம் , முத்கரம் , இவ்வித 
ஆயு தங்களை யுடைய தாய்ச் சத்ருசங்காரி 
யாய் ரோகங்களைப் போக்கடிப்பதாய் 
இருக்கும் , 

2. சிவாஸ்திரம் , அர்ச்சுனனால் அடை 
யப்பட்டது . ( பா - துரோ . ) 
பாசுபதிமதம் வன் நிமித்தகாரணன் . 
இவன் , முதலில் பரமாணு உபாதான 
காரணமாய் உலகத்தையுண்டாக்க ஆன் 
மாக்கள் மும்மலத்தில் கட்டுண்டு ஆகமத் 
தின்படி சிவபூசையால் கன்மங்கிப் பதி 
யோடு ஒப்பது மோக்ஷம் என்பன் . ( தத் . ) 
பாசுமதன் - பஞ்சவன் புத்திரன், பித்ருக் 

களைக் காண்க . 
பாச்வார் - அறுபத்துநான்கு கணதேவர் . 
பாஞ்சசன்யம் - 1. பஞ்சசனைக் காண்க . 

2. ஒரு அக்னி . 
பாஞ்சராத்ரம் - வைஷ்ணவாகமத்தில் 
ஒன்று . இதை அநுசரித்தவர் பாஞ்சராத் 
திரர் , இது வைஷ்ணவாகமம், இது , 
விஷ்ணுவாலயப் பிரதிட்டைக்குரிய விதி , 
குண்டமண்டலஸ் தபனவிதி , அக்னிகார்ய 


விதி , துவஜாரோகண விதி , தீக்ஷை , ஆரா 
தனம் , கிருஹாராதனம் , பூஜை , பஞ்ச 
கௌவ்யம் , மஹோற்சவம் , யாகசாலா விதி , 
ஜீர்ணோத்தாரணம், நாராயண்பலி , முத்ரா 
லக்ஷணம் , துஸ்வப்னப் பிராயச்சித்தம் , 
ஸ்ரீ வைகுண்டலக்ஷணம் , மந்திர விதி , 
யோகம் , ஆசார்யலக்ஷணம் , பிரதிமால 
க்ஷணம் , ஜலாதிவாஸனம் , நயனோன் மீல 
னம் முதலிய விரிவாகக் கூறும் . இதில் 
பின்சொல்லும் சம்மிதைகளல்லாமல் காபி 
ஞ்சலசம்மிதை, காச்யப்பசம்மிசை விரிவா 
கப் பலவிஷயங்கள் கூறும் . 
சோச்சவாதிவிதி முதலியவற்றை விரிவா 
கக் கூறுவது , இது ஐந்து நாளையில் திரு 
மால் பிரமனுக்கு உபதேசிக்கப் பிரமதேவர் 
நாரதருக்குப்தேசிக்க நாரதர் மற்றமுனி 
வர்க்கு உபதேசித்ததாகக் கூறப்பட்டுள் 
ளது . இது நூற்றெட்டுச் சம்மிதைகளாக 
வகுக்ககப்பட்டிருக்கிறது . அவை , 1.பாத் 
மம் , 2 -பாத்மோத்பவம் , 3.மாயாவைப் 
வம் , 4 நளகூபரம் , 5 -திரைலோக்யமோ 
ஹனம் , 6 -விஷ்ணுதிலகம் , 7 - பாமாஹ்வ 
யம் , 8 - நாரதீயம் , 9 - தான தீயம் , 10 வாசி 
ஷ்டம் , 11 - பௌஷ்கராஹ்வயம் , 12 - 
ஸநத்குமாரம் , 13 - ஸாகம் , 14 - ஸத்யாக் 
யம் , 15 - விச்வசம்மிதை , 16 -சநகாந்தம் , 
17 - மகீப்ரச்னம் , 18 - ஸ்ரீ பிரச்னம் , 19 -புரு 
ஷோத்தமன் , 20 - மாஹேந்திரசம்மிதை 
21 -பஞ்சபிரச்னாக்யம் , 22 - தத்வசாகாம் , 
23 - வாகீசம் , 24 - சாத்வதம் , 25 - தேசோத்ர 
விணம் , 26 ஸ்ரீகராஹ்வயம் , 27 -சாம்பர்த் 
தம் , 28 -விஷ்ணுசத்பாவம் , 29 -சித்தாந்தம் 
30 -விஷ்ணுபூர்வகம் , 31 -விஷ்ணுதத்வம் , 
32 - கௌமாரம் , 33 - ரஹஸ்யம் , விஷ்ணு 
பூர்வகம் , 34 - விஷ்ணுவை பாவிகம் , 35 - 
சௌரம் , 36 - சௌம்யம் , 37 - ஈச்வாசம்மி 
தை , 38 - அருந்தாக்யம் , பாகவதம் , 39 - 
ஜயாக்யம் மூலசம்மிதை, 40 - புஷ்டி தந்த 
ரம் , 41 - சௌநகீயம் , 42 - மாரீசம் , 43- தக்ஷ 
சம்மிதை, 44- ஔபேந்திரம் , 45 - யோகஹி 
ருதயம் , 46 - ஹாரீதம் , 47 - பாரமேச்வாம் ; 
48 - ஆத்ரேயம் , 49.ஐந்திரம் , 50 - விஷ்வக் 
சேநம் ஔசனசாஹ்வயம் , 51 - வைஹாய 
சம் , 52 - வைஹகேந்திரம் , 53 - பார்க்கவம் , 
54 பரபூருஷம் , 55 -யாஞ்ஞவற்கியம் , 56 - 
கௌ தமீயம் , 57 - பௌலஸ்தியம் சாகலா 
ஹ்வயம் , 58 ஞானார்ணவம் , 59 - ஜாமதக் 
னியம் , 60 - யாம்யம் நாராயணாத்மகம் , 61 . 
பராசர்யம் , 62 ஜாபாலம் , 63 - காபிலம் , 64 


பாஞ்சலன் 


1072 


பாடலீபுரட் 


வாமஹ்ேவயம் , 65 ஜயோகரம் , 66 - பிரா யின் தந்தையாகிய துருபதனால் ஆளப்பட் 
கஸ்பத்யம் , 67 - ஜைமினம் , வாமனாஹ்வ டது . Rohilkhand , ( பா , பீஷ்மபர்வம் . ) 
யம் , 68 - காத்யாயனியம் , 69 - வால்மீகம் , பாடகச்சீறடி பணிந்தபினிரங்கல் - குவடு 
70 - ஔபகாயனசம்மிதை , 71 - இரண்ய 

நீண்ட மலையினை யுடையவன் குவித்தகை 
கர்ப்பம் , 12 - ஆகஸ்தியம் , 73 - காருஷம் , யுடனே பாடகமணிந்த , சிற்றடியிலே வண 
74 -போதாயனாஹ்வயம் , 75 - பாரத்வாஜம் , ங்கிய பின்பு நெஞ்சு நெகிழ்ந்தது . (பு. வெ . 
76 - நாரசிமமம் , 77 - கார்க்கியம் , 78.உத்தர பெருந்திணை ). 
பூர்வகம் , 79-சாதா தபம் , 80. - ஆங்கீரசம், பாடங்கேட்போர் கேட்கத்தகாதோர் 
81.காச்யபம் , 82 - பைங்களாஹ்வயம் , 83 - தன்மகன் , ஆசிரியன் மகன் , அரசன்மகன் , 
திரைலோக்யவிஜயம் , 84 - யோகம் , 85 - அதிகப்பொருள் தருவோன் , வழிபடு 
நாரதீயம் , 86. வாருணம் , 87 - கிருஷ்ணம் , வோன் சொல்வதை விரைவிற் கிரகிப் 
88 - ஆம்பரம் , 89 - ஆக்னேயம் , 90 மார்க் போன் ஆகிய இவர்களுக்கு 

இவர்களுக்கு ஆசிரியன் 
கண்டேய சங்கிரகம் , 91 - மகாசந்த்குமா பாடம் கூறலாம் . கள்ளுண்போன் , சோம் 
சாக்கியம் , 92 - வியாசாக்கியம் , விஷ்ணுசம் பேறி , மானி , காமி , கள்வன் , பிணியன் , 
மிதை , 93 - அகிர்புத்னியசம்மிசை, 94 - எழை , பிணக்கன் , சினத்தன் , துயில் 
பிரம்மராகவசம்மிதை , 95 - மார்க்கண்டே வோன் , மர்தன் , ஏவின்விரிவிற்கஞ்சு 
யம் , 96 - பார்வதம் , 97 - பிரம்மநார தசம் வோன் , இரக்கமிலான் , பாவி பொய் கூறு 
மிதை , 98 - சுக்ரருத்ரசம்மிதை, 99 - உமாம வானுக்குப் பாடங்கூறலாகாது . 
கேச்வாசம்மிதை, 100 - தத்தாத்ரேயம் , பாடலனார் ஒரு தமிழ் நூல் ஆசிரியர் , இவர் 
101 - சர்வாக்யம் , 102 - வாராஹம் , 103 - சொன்ன சூத்திரம் காரிகையின் ஒரு 
மஹிராஹ்வயம் , 104 - சங்கர்ஷணாக்யம் , இடத்தில் உதகரித் திருக்கிறது . 
105 - பிரத்தியும்னம் , 106 - வாமனம் , பாடலாவதி - 1. இருக்ஷபர்வதத்தில் உற் 
107 - கல்கிராகவம் , 108 - பிராசேதசாக்யம் பத்தியாகிப் பாயும் நதி . 
முதலிய , 

2. அறுபதேசத்தின் சமிபத்தில் பாரி 
பாஞ்சலன் - ஆருணியென்னும் பெயருள்ள யாத்தரிகிரியில் தோன்றிச் சர்மன் நதியில் 
ரிஷி . (பா.ஆதி .) 

கலக்கும் உபாதி The Kali - saind s bra 
பாஞ்சாலன் -1, சத்திக்கு ஓர்படன் . nch of the Cambol. 
2. மதன நூல் ஆசாரியன். 

பாடலிபுத்திரம் இதற்குக் ( குசுமபுரி , 
3. அரம்மியாசுவனைக் காண்க . 

புஷ்பபுரி ) எனவும் பெயர் . இது தற்கா 
4. பாஞ்சாலதேசம் ஆண்டவன் . துரு லம் பாட்னா கங்கைக் கரைக்கண் இருக்கி 
பதன் ; அருச்சுானால் கட்டுண்டவன் , துரி றது . மகததேசாதிபதியாகிய உதயாச்வ 
யோதனனைச் சோமசேயாதிகளால் அடிப் னால் நிருமிக்கப்பட்டது . இது பௌத்த 
பித்தவன் . உபயாசனாசன் முதலிய முனி ரும் வைதிகசமயத்தாரும் இருந்த இட 
வாரால் யாகாக்னியில் திட்டத்துய்ம்மனை மென்று சீனயாத்ரிகன் ஹியூன் தசாங் கூறி 
யும் திரௌபதியையும் ஒருவில்லையும் யிருக்கின் றனன் . 
பெற்றவன் . பாரதவீரரில் ஒருவன் . மருத் பாடலீபுரம் இது , வடக்கே சோணை 
துவர் அம்சம் . 

நதிக்கு வடபுறத்திலும் , கங்கை நதிக்குச் 
பாஞ்சாலதேயம் இது மிக்க நீர்வளமு சிறிது தூரத்திலும் இருந்த பட்டணம் . இது 
டையது . ஆருணி யாசனுடைய தேயம் . ( க ) மைல் நீளமும் , ஒன்றரைமைல் அகல 
( பெருங்கதை) . 

மும் , ( சுச ) வாயில்களும் , ( எச) கோபு 
பாஞ்சாலழனிவர் - இவர் வாமதேவரால் ரங்களும் பெற்றிருந்தது . இது , நந்தர் , 
உபதேசிக்கப் பட்டவர் , 

மௌரியர் , ஆந்திரர் முதலியோரது பிர 
பாஞ்சாலம் - இந்திரபிரஸ்தத்திற்குக கிழக் பல ஆட்சித்தலமா யிருந்தது . இது மௌ 
இல் உள்ள தேசம் . இது வடபாஞ்சாலம் , ரியவம்ச முதல்வனாகிய சந்திரகுப்தனும் 
என்றும் , தென் பாஞ்சாலம் என்று பிரிக் 

அவன் 

பேரன் . அசோகசக்ரவர்த்தியும் 
கப்பட் டிருக்கின்றது . முதலாவதற்கு ஆண்டது . இதில் இருந்த அரச அரண் 
இராஜதானிஹா ஹிச்சத்திரம் , இது துசோ மனை ( ச ) ஆம் நூற்றாண்டுவரை அழியா 
ணால் அபகரிக்கப்பட்டது . இரண்டா திருந்தது என சீனயாத்திரிகனாகிய பா - ஹீ 
வதற்கு. இராஜதானி சாம்பிலி தூவபதி யான் என்பவன் எழுதிய சரித்திரத்தால் 


பாடல் 


1078 


பாணபத்திரர் 


தெரிகிறது . இது பிற்காலத்துக் கங்கைப் 

சனாகவு மிருக்கிறான் . எவ்வாறெனின் 
பெருக்காலழிந்தது . இதன் அழிவை ( எ ) சுஷுப்தியில் சே தனனுடைய ஆபாஸ 
ஆம் நூற்றாண்டின் சீனதேசத்திலிருந்து சகித அஞ்ஞானா நந்தமய கோசம் ஆத்மா 
யாத்திரை செய்த ஹ்யூந் - த்ஸாங் கூறியிருக் என்று கூறப்படுகிறது . ஆதலால் ஆருந்த 
கிறார் . 

மயகோசமே ஆத்மா என்பது இம்மதம் , 
பாடல் - 1. என்பது இன்பம் , தெளிவு , இம்மதத் தாபகருக்கு வார்த்திககாரர் என 
நிறை , ஒளி , வன்சொல் , இறுதி , மந்தம் , வும் ஒரு பெயர் . ( தத்துவநிஜாது ). 
உச்சம் எனும் எட்டும் கொண்டது . 

பாட்சர் இது எலி யினத்தது . ஆசாம் , 
2 , பாடாலிபுத்திர நகரம் . இதிலுள்ள அரகான் முதலிய மலைப்ரதேசங்களில் பூமி 
பொன்வினைஞர் பண்டைக்காலத்தில் மிக்க யில் வளைதோண்டிக்கொண்டு வசிக்கிறது . 
பெயர் பெற்று விளங்கினார்கள் , 

இது , சாகபகணி. இதன் தேகத்திலழுத் 
பாடாணவாதசைவன் இவன் ஆன்மா 

தமான மயிருண்டு , இது கோபங்கொள் 
முத்தியிலும் சகசமலம் நீங்காது கல்போற் ளும்போது மயிரை முள்ளம் பன்றிபோல் 
கிடக்கும் என்பன் . 

சிலிர்த்துக்கொண்டு உருமுகிறது . இது 
பாடாண் இசையும் வலியும் சீர்தூக்காக் நாயினளவாக இருக்கிறது . மரமேறித் 
கொடையும் தண்ணளியும் என்று சொல் தேன்கூடுகளை யுறிஞ்சித்தின்னும் , இது 
லுமிவற்றைத் தெரிந்து சொல்லியது . மாரிக்காலத்திற்கென்று ஆகாரந்தேடிவைத் 
( பு.வெ.) 

துக் கொள்ளுகிறது . இவ்வினத்தில் மற் 
பாடிகாப்பான் 

இவன் சர்வரக்ஷன் என் றொருவகை ஆப்ரிகா மலைப்பிரதேசங்களி 
பவன் , இவன் தன் மனைவியின் ஆப லுண்டு. அவற்றிற்கு சாடில் என்று பெயர் . 
ரணங்களை இரவலாக வாங்கி அணிந்து இது ( 13 ) அடி நீளம் ( 3 ) அடி உயரம் . 
கொண்டு வியபசாரத் தொழிலால் அம் பூமியில் வளைதோண்டி வசிப்பது , சாக 
பலத்தில் வந்த தன் தாயை வெருட்டித் தீங் 

பக்ஷணி , 
சிழைத்து அவளது ஆபரணங்களைப் பறித் பாட்டாசாரியன் மதம் - இவன் வேதம் நித் 
துச் சென்று தன் மனைவிக்குக் கொடுப்ப தியமாய் அநாதியாய் முதல் ஈறு இன்றி 
ஊகித்தறிந்து உண்மைகண்டு 

யிருப்பது , 

இது ஒருவராற் கற்பிக்கப் 
வெளிப்படுத்த அவ்விருவரும் தண்டிக்கப் பட்டது அன்று என்பன் , இதை அகட் 
பட்டனர் . ( சைநகதை ). 

டித்து இதில் உள்ள யாகாதிகர்மங்களைச் 
பாடை பிணந்தூக்க எட்டடி நீளமாய் செய்வது முத்தியென்பன் . 
இரண்டு கொம்புகளமைத்துப் பிணத்தின் பாட்டியல் - இது வச்சணந்தி , 

இது வச்சணந்தி , குணவீர 
அகலத்திற்குத் தக்கபடி குறுக்குப் புள்ள பண்டி தன் , இந்திரகாளி முதலியவர்களாற் 
மைத்து ஏணிபோல் கட்டப்பட்ட பிணப் செய்யப்பட்ட செய்யுளிலக்கணம் . 
படுக்கை . 

பாட்டியன்மாபுடையார் - இவர் யாப்பருங் 
பாட்டகம் - சத்தியூதியென்பவனது ககரம் , கலவிருத்தியுள் கூறப்பட்ட தொல்லாசிரி 
( பெ . கதை . ) 

யர்களில் ஒருவர் . இவர் செய்யுளிலக்க 
பாட்டமதம் இம்மதத்தாபகர் பாட்டர் ணஞ் செய்தவரா யிருக்கலாம் . பெயர் 
என்பவர் , இம்மத சித்தாந்தம் , ஆத்மா விளங்கவில்லை , 
க்ஷணிகரூபமன்று , ஆயினும் ஸ்திரச்வரூப பாணபத்திரர் - இவர் வரகுணபாண்டியன் 

ஆத்மா சடமாகவும் சித்தாகவும் சபையிலிருந்த யாழ்வல்ல பாணர் . இவர் 
இருக்கிறான் ; எவ்வாறெனின் ? நித்திரை காலத்துப் பாண்டியன் சபையில் தன் 
யினின்று எழுந்தவன் நான் மரம்போல் பாழ்வல்லமையைக் காட்டிப் பரிசுபெற 
தூங்கினேன் எனவும் , விழித்துக் கொண் எயநாதன் என்னும் வடநாட்டான் ஒரு 
டவனுக்கு அறிவு உதித்தவின் சித்ஸ்வரூப வன் வந்து செருக்குற்றிருத்தலைப் பாண் 
மென்றும் கூறப்படுகிறான் . சுஷூபதி டியன் கண்டு பத்திரரை அழைத்து ஏமநாத 
யில் ஆத்மஸ்வரூபம் தவிர வேறொன்றும் னுடன் பாடவல்லீசோ என்றனன் . பாணர் 
தோன்றா திருத்தலின் ஸ்மரணத்திற்குக் சொக்கர் அருளால் பாடவல்லேன் என்று 
காரணம் சுஷுப்தியின் ஞானமே ஆத சொக்கரைத் துதிக்கச் சென்றனர் . சொக் 
லால் இதுவே ஆத்மஸ்வரூபம் என்பன் . கர் ஏமநாதன் வீறு அடங்க ஓர்விறகு விற் 
இதனால் ஆத்மா பிரகாசனாகவும் அப்பிரகா பவராய் விறகுகொண்டு யாழேந்தி ஏமரா 

135 


அவள் 


மான 


பாணபத்திரர் 


1075 

/ 


பாணர் 


தன் வீட்டுப்புறத்தில் விறகையிறக்கித் நாடு சென்றனர் . இதற்கு முன்பே சிவ 
தாம் ஒருபுறத்தில் எழுந்தருளி யாழினை மூர்த்தி பாணாது வாவைச் சேரருக்கு 
மீட்டிச் சாதாரிராகம் பாடினர் . வீட்டில் அறிவித்ததால் சேரர் பாணரை எதிர் 
இருந்த ஏமநாதன் புறத்தில் வந்து கேட்டு கொண்டு அழைத்துச் சென்றனர் . பின் 
மனம் உருகி நீ யார் என்றனன் . விறகு சேரமான் பெருமாணாயனார் , உபசரிக்கப் 
விற்பவர் நான் பாணபத்திரர் மாணாக்கருள் பாணபத்திரர் அவ்விடமிருந்து மதுரைக்கு 
ஒருவன் . என்னை அவர் கிழவன் என்று வரவேண்டுமென நினைக்கையில் சேரமான் 
நீக்க நான் விறகு வெட்டிச் சீவிக்கிறேன் பெருமாணாயனார் அவரது அவாவளவு 
என்றனர் . ஏமநாதன் இந்த விறகு தலை பொன் கொடுத்து வழிவிட்டனர் . 
யன் பாட்டு இப்படி யிருக்குமாயின் பாண வகை மதுரைக்கு மீண்ட பாணபத்திரர் 
பத்திரன் பாட்டு எப்படிப்பட்டதோவெ நாடோறும் அர்த்தசாமவரையில் கடவு 
ன்று அஞ்சிப் பாதி இரவில் ஊரைவிட்டு ளைப்பாடும் நியமம்பூண்டு வருநாளில் இவ 
ஓடினன் . இதனைச் சொக்கர் பாணருக்கு ரது அன்பைப் பலர்க்கும் சிவமூர்த்தி தெரி 
அறிவித்துத் திருக்கோயில் எழுந் தருளி விக்க வேண்டிப் பெருமழை வருஷிக்கச் 
னர் . பின்பு பாணபத்திரர் இதனை அரச செய்தனர் . பாணர் நந்திதேவருக்குப் பின் 
னுக்கு அறிவிக்க அரசன் சொக்கரைப் 

னிருந்து பாடுகையில் மழையின் குளிர்ச்சி 
பாடுக என்றபடி அரசனிடஞ் செல்லாது யாலும் அடியில் வெள்ளம் ஓடுதலாலும் 
சிவமூர்த்தியைச் சந்நிதிக்கு எதிரில் இரு கைகால் முதலிய விறைத்தும் அசையாது 
ந்து பாடி வந்தனர் . இவர் அரசனிடஞ் பாடுதல் கண்ட சொக்கர் பலகையொன்று 
செல்லாமையால் பொருளின்றி வறுமை அருளி அதின் மீதிருந்து பாடி மழைவிட 
யடைந்து வருந்துவதைச் சொக்கர் அறி வீடுசென்றனர் . விடிந்தபின் பாண்டியன் 
ந்து அரசன் பொக்கிஷத்தில் இருந்து பல கேட்டுப் பத்திரரை அழைத்து முன்போ 
பணிகளையும் , பொன்களையும் நாடோறும் லவே வரிசை நடத்திவந்தனன் . திருலே 
கொடுத்து வருகையில் பாணர் இவைகளைப் கண்டயாழ்ப்பாண நாயனார் எனவும் இவாக் 
பெற்று உருக்கித் தாமும் அநுபவித்துத் குப் பெயர் . 

இவர் திருஞானசம்பந்த 
தன்னைச் சார்ந்தவர்க்கும் கொடுத்து வந் மூர்த்திகள் காலத்து இருந்தவராகவும் , 
னர் . இவ்வகை கொடுத்தல் சிலநாள் நிற் சேரமான் காலத்தவராகவும் தெரிகிறது . 
கப் பத்திரர் வறுமையால் உடல்வாடி நித் பாணபத்தன் பாணர் குலத்தவனாகிய 
திரை புரிந்தனர் . அப்போது சொக்கர் ஒரு சிவயோகி , பட்டினத்தடிகள் காலத் 
சித்தமூர்த்திகளாய்க் கனவில் தரிசனந் 

தவன். 
தந்து இனி அரசன் காணில் காவலாளரைத் பாணம் நாடக விகற்பத்தொன்று . தூர்த் 
தண்டிப்பான் ஆதலால் நாம் உன்வறுமை தனாதல் , தலைவனாதல் தானுஞ்சொல்லி 
நீங்கும்படி சேரனுக்குத் திருமுகங்கொடுக் நின்றார் சொல்லையு மநுவதித்து சொல் 
கின்றோம் , 

கொண்டுசென்று காட்டி லிய ஐவகைச் சந்தியுள்ளும் கடைக்கண் 
வறுமை நீங்குக என்று “ மதிமலி புரிசை சந்தியங்கம் ஒன்றாவது . ( வீரசோ .) 
மாடக்கூடற் , பதிமிசை நிலவும் பானிற பாணர் - 1. வைசியன் பிராமணப் பெண் 
வரிச்சிறை , அன்னம்பயில் பொழிலால ணைப் புணரப்பிறந்தவர் . 
வாயின் , மன்னியசிவன்யான் மொழி தரு 2. தையற்காரர் அங்கம் வெட்டின 
மாற்றம் , பருவக்கொண்மூ உப்படி திருவிளையாடல் நடத்துவோர் இவர்களே . 
யெனப்பாவலர்க்கு , உரிமையினுரிமையி ( திருவி ) 
னு தவி யொளிதிகழ் , குருமாமதிபுரை குல 3. இசைப்பாணர் யாழ்ப்பாணர் , மண் 
விய குடைக்கீழ்ச் , செருமாவுகைக்குஞ் டைப்பாணர் எனப் பலர் . ( நச்சர் . ) 
சேரலன் காண்க , பண்பால்யாழ்வல பாண 4. இவர்கள் தற்காலம் திருநெல்வேலி 
பத்திரன் , தன்போலென் பாலன் பன்றன் முதலிய தமிழ் நாட்டில் தையல்தைத்து 
பால் , காண்பது கருதிப் போந்தனன்மாண் ஜீவிக்கின்றனர் . முற்காலத்து இவர்கள் 
பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே " இத் அரசர்களைப் பாடிப்பரிசு பெற்று வாழ்ந்த 
திருப்பாசுரமளித்துத் திருக்கோயில் எழுந் அறிவுடையார் . தற்காலத்திலும் சிலர் கூத் 
தருளினர் . பாணர்விழித்துத் திருமுகத்தை துமுதலிய ஆடி ஜீவிக்கின்றனர் . இக்குலத் 
எதிரிற்கண்டு சிரமேற்கொண்டு சேர தில் புகழ்பெற்ற சிவனடியவர்களு மிருக் 


பாணலிங்கம் 


tois 


பாணின் 


தனர் . அவர்கள் பாணபத்திரர் , திருலே முழா முழக்கும் திருப்பணி செய்து வரு 
கண்ட யாழ்ப்பாணர் மற்றுஞ் சிலர் குடை வானாயினான் : தென்திசை 

மலைகளில் 
முதலிய செய்து ஜீவிக்கின்றனர். 

பொருள் நிரப்பி வைத்தவன் , இவன் சிவ 
பாணலிங்கம் - பாண்சுரனைக் காண்க . பூசை செய்து இறைவன் எதிர்ப்பட நா 
பாணவித்யாதான் - பாணவம்சத்திற் பிற டோறும் ஆயிரம் சிவலிங்கம் பூசிக்க வரம் 
ந்த ஒரு அரசன் . இவன் ஜகதேகமல்ல பெற்றவன் . இவன் பூசித்த விங்கம் 
னுடைய புத்ரன் . 

பாணலிங்கம் . 
பாணன் - 1 , ஒர் காந்தருவன் , பிற்பிறப் 2. இவன் பல சாஸ்திரங்களைப் பெரியா 
பில் கீசகனாய்ப் பிறந்தான் . 

ரிடம் கேட்டு வருகையில் சிவலிங்க மகி 
2 , பலிச்சக்கிரவர்த்தியின் குமரன் , மையையும் சிவபூஜா விசேஷங்களையும் 
3. சிவகணத்தவரில் ஒருவன் . 

கேட்டுச் சிவபூசைசெய்ய விரும்பிச் சிவ 
4. சமீகருக்குச் சுதானினியிடம் உதி பெருமானை நோக்கிப் பலநாள் தவஞ்செய் 
த்த குமரன் . 

தனன். இவன் தவத்திற் குவந்த சிவபெரு 
5. ( சூர் .) புரக்ஞயன் குமரன் . இவன் மான் நீ வேண்டிய தென்னவென எனக்கு 
குமான் அநரண்யன் . 

ஆயிரஞ் சிரமும் இரண்டாயிரங் கைகளும் 
6. வசுதேவன் தம்பியாகிய அநீகன் பதினாயிரம் லோக ஆட்சியும் பதினான்கு 
குமரன் . 

கோடி சிவலிங்கங்களும் வேண்டும் என்ற 
பாணாசுரன் -1. பலியின் குமரன் . இவன்பட் னன் . அவ்வாறே அவனுக்கு அநுக்ரகித்து 
டணம் சோணிதபுரம் , இவன் கம்சனுக்கு பிரமத கணங்களைக்கொண்டு கங்கைக்கரை 
நண்பன் . இவன் சிவபூசாபலத்தால் அக 

யினின்று சிவலிங்கங்களை வருவித்துக் 
ண்டைச்வர்யமும் ஆயிரங்கைகளும் பெற் கொடுத்துச் சிவபூஜை செய்யும்படி யேவி 
றுச் சிவமூர்த்தியை நோக்கித் தேவரீர் மறைந்தனர் . அவ்வாறே வாணாசுரன் சிவ 
தவிர என்னோடு யுத்தம் புரியவல்லார் பூஜைசெய்து பல கோடிகாலம் எல்லாப் 
இல்லையாதலின் என்னோடு யுத்தம் புரிவா போகங்களையும் அநுபவித்துப் பதினான்கு 
ரைத் தெரிவிக்கஎன வேண்டினன் . ஆவ கோடிச் சிவ்விங்கங்களை ஸ்ரீசைலம், கங் 
துணர்ந்த சிவமூர்த்தி அசுரனை நோக்கி கை , நீலகண்டம் , நேபாளம் , யமுனை , மற் 
உன் கோட்டையின் துவசம் எக்காலத்துத் றும் புண்ணிய நதிகள் , கன்யாகுமரி , முத 
துணிபட்டு விழுகிறதோ அக்காலத்தில் லிய புண்யத்தலங்களி லமைத்தனன் . அந்த 
உன்னிலும் வலியன் உன் வலியை அடக் லிங்கங்களே , தற்காலம் காணப்படுவன . 
குவன் என்று மறைந்தனர் . இதனை யறி அவற்றுள் உத்தமமானவை , ரேகையாகிய 
ந்த பாணாசுரன் அரண்மனைக்குச் சென்று கீறலும் , பிந்துவாகிய வட்டமும் , களங்க 
சுகத்துடன் சிலநாள் இருந்து உஷை 

மாகிய கறுப்பும் மிகுகனமும் , பலவர்ணங் 
யென்னும் குமரியைப் பெற்று வளர்த்து 

சித்திரமும் , உச்சிக்குழியும் , 
வந்தனன் . அந்த உஷை வளர்ந்து பருவ பருக்கைக் கல்லும் , பக்கத்தழும்பும் , வெடி 
மடைந்து கனவில் அநிருத்தனைக் கண்டு ப்பும் , இன்றி , லிங்கத்திற் கமைந்த பீடத் 
காமுற்றுத் தன் தோழியால் அவனை வரு துடன் உருண்டையாய் , கருநாவற்பழம் 
வித்துக் களவிற் புணர்ந்து வருகையில் போல் கறுப்பாய் , பார்வையைக் கவாத் 
பாணாசுரன் அறிந்து அதிருத்தனை விலங் தக்க தாயிருப்பது உசிதமான தாகும். இவ்வ 
இட்டனன் . இதனை நாரதரால் அறிந்த கை லிங்கங்கள் இவனால் பூசிக்கப்பட்ட 
கிருஷ்ணமூர்த்தி வாணாசுரன் மீது யுத்தத் வை . ( சைவபூஷணசம் . ) 
திற்குச் சென்று சிவபூசை செய்த இரண்டு பாணாற்றுப்படை - மிகவுமுயர்ந்த மலைவழி 
கால்கள் தவிர மற்றக் கரங்களை யறுத் யிடத்துப்பாணனைவழியிலேசெலுத்தியது . 
தனர் . பின் இவன் தாய் கொட்டரி ( பு . வெ . பாடாண் . ) 
புத்திர் பிக்ஷை தரக் கண்ணனை வேண்ட பாணி - என்பது கொட்டும் , அசைவும் , 
அவ்வகை கண்ணன் அளித்தனர் . பின்பு தூக்கும் அளவும் ஒட்டப் புணர்ப்பது . 
பாணாசுரன் அநிருத்தனையும் உஷையை பாணினி - ஒரு மகருஷி , இவர் தமது உள் 
யும் கண்ணனிடம் சேர்த்து அபராதக்ஷமை ளத்தில் உலகமுய்ய வியாகரணம் அருளிச் 
வேண்டினன் . இவனே கடைசியில் சிவ செய்யவேண்டிச் சிவமூர்த்தியைத் தரி 
பூசாபலத்தால் திருக்கைலையடைந்து குட சித்து நிற்கையில் , சிவமூர்த்தி இவரது 


களாகிய 


பாணினியம் 


this 


பாண்டியன் 


மனஎண்ணமறிந்து தமது திருக்காத்தில் பாண்டிப்பெருமாள் - இவர் ஸ்ரீசிவஞான 
இருந்த நாதமயமாகியடமருகத்தைச்சிறிது போதத்திற்குத் தெளிவான ஒர் உரை 
அசைத்தனர் . அதிலிருந்து எழுத்துக்கள் யெழுதிய ஆசிரியர் , இவரது காலம் மாபு 
உண்டாயின . அவ்வெழுத்துக்களை அரு முதலிய விளங்கவில்லை. 
கிருந்த இவர், பன்னிரண்டு சூத்திரமாக் பாண்டியமண்டலாதீசுவார் - ஸ்ரீ சோம 
கினர் . இதற்குப் பதஞ்சலி முநிவர் பாஷ் சுந்தரக் கடவுளின் விருதாவளித் திருநா 
யஞ் செய்தனர் . 

மங்களுள் ஒன்று . (திருவிளை ) 
பாணினீயம் - பாணினி செய்த இலக்க பாண்டியர் 1. ஜடாவர்மன் குலசேகரன் . 
ணம் . 

1190 - 1214 . 
பாண்டாங்கண்ணனூர் - சோழன் இராச 

2. மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 1 

1216 - 35 . 
சூயம்வேட்ட பெருநற்கிள்ளியைப் பாடி 
யவர். ( புற . நா . ) 

3. மாரவர்மன் சுந்தரபாண்டியன் II 

1238-57 . 
பாண்டரங்கம்- இது வானோராகிய தேரில் 

4. ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் 1 
பிரமன் காணப் பராதி வடிவாகிய இறை 

1251-61 . 
வன் வெண்ணீறணிந்தாடிய கூத்து . 

5. வீரபாண்டியன் - 1252 - 67 . 
பாண்டாயனி - ஒரு ரிஷி . ( பா , சபா .) 6. மாரவர்மன் குலசேகான் 1-1268 . 
பாண்டவர் பாண்டு மகாராஜன் புத்திரர் 1308 . 
பாண்டுவிற்குக் குந்தி , மாத்ரியென இரு 7. ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் 11 
வர் தேவியர் . இவர்களில் குந்திக்குத் தரு 1275-90 . 
மன் பீமன் , அருச்சுநன் என மூவர் குமார 

8. மாரவர்மன் குலசேகரன்11-1314 . 
ரும் , மாத்ரியிடம் நகுலனும் சகாதேவனும் 21 . 
பிறந்தனர் . இவர்கள் சரித்திரத்தைப் 

9. மாரவர்மன் பராக்ரம பாண்டியன் 
பாரதத்திற் காண்க . 

1334 - 52 . 
பாண்டி நாடு - வெள்ளாறது வடக்கா மே 10. ஜடாவர்மன் பராக்ரம பாண்டியன்- 

ற்குப் பெருவழியாம் , தெள்ளார் புனற் 1357 - 72 . 
கன்னி தெற்காகும் - உள்ளார , ஆண்ட 11. ஜடிலவர்மன் பராக்ரம பாண்டியன் 
கடல்கிழக் காமைம்பத் தறு காதம் , பாண்டி அரிகேசரி தேவன் - 1422 - 61 , 
நாட் டெல்லைப்பதி " இவற்றை எல்லை 12. ஜடிலவர்மன் பராக்ரம பாண்டியன் 
யாகக்கொண்ட நாடு . 

குலசேகரன் 1479 - 99 . 
The Modern districts of Tindevelly 

ஜடிலவர்மன் ஸ்ரீவல்லபன் 1534-37 . 
and Madura in south India . Its Oapi .. 14. மாரவர்மன் சுந்தரபாண்டியன் III- 
cals at different periods were Uraga 1531-55 . 
pura now called Nega patsm and 15. ஜடிலவர்மன் ஸ்ரீவகாப அதிவீர 
Madura . 

ராமன் 

1562 - 67 . 
பாண்டித்துரைத்தேவர் - இவர் இராமநாத பாண்டியனகழ்வீதி - 

இராமநாத பாண்டியனகழ்வீதி - பள்ள த்தெரு . மாசி 
புரத்தைச் சேர்ந்த பாலவநத்தம் ஜமின் வீதி ஆவணிமூல வீதிக்கு இடையே கீழ் 
தாரர் . இலக்கிய இலக்கணங்களுணர்ந் பாலுள்ளது . (திருவிளை ). 
தவர் . தமிழபிமானி, மதுரையில் தற்காலம் பாண்டியன் - 1. துஷ்யந்தன் போனாகிய 
தாபித்துள்ள தமிழ்ச் சங்கம் கண்டவர் . ஆசரி தன் குமரன் என்பர் . இவன் முத 
வித்வான்களை யாதரித்து அவர்களைத் தமி லாகப் பாண்டியவம்சம் பரவிற்று என்பர் . 
ழில் ஊக்கமுண்டாக்குபவர். தக்க பரிச சிலர், இதுவன்றி இந்திரன் பழிபெற்றுச் 
மளித்தவர் . சைவப் பற்றுள்ளவர் . நானி சிவபூசையாற் பழிங்கிச் சிவமூர்த்தியின் 
யற்றிய அபிதான சிந்தாமணியை அச்சேற் எதிரில் நிற்கையில் சிவமூர்த்தி இந்திரனை 
றிப் பிரசுரஞ் செய்வித்தவர் . இவர் செய்த நோக்கி இக்கடம்பவனத்தைக் கெடுத்து 
நூல்கள் சிவஞானசுவாமிகள் இரட்டை நாடாக்கி நீ ஆள்க. உன்னிடம் மலையத்து 
மணி மாலை , இராஜராஜேஸ்வரி பதிகம் , வசன் என ஒரு குமரன் பிறப்பன் . அவன் 
சைவ மஞ்சரித்திரட்டு , பன்னூற்றிரட்டு யாகத்தில் உமை குமரியாகத் தோற்றுவள் . 
முதலிய . 

அவளை நாம் திருமணம் புணர்வோம் ஏன் 


13 . 


பாண்டியன் அறிவுடை நம்பி 


1077, 


பாண்டியன் - நெடுஞ்செழியன் 


றனர் .. அவ்வகை இந்திரன் குலசேகர பாண்டியன் ஆரியப் படைதந்த நெடுஞ் 
பாண்டியனாகப் பிறந்து அரசாண்டனன் . செழியன் கோவலனைக் கொல்வித்த 
அதுமுதல் இந்த வம்சம் பெருகியது . வன் ; கற்றோர்பால் மதிப்புடையான் , 

. 
இவர்கள் மதுரை திருநெல்வேலி முதலிய ஊழ்வலியாற் கோவலனைக் கொல்வித் 
வற்றை ஆண்டனர் . 

தான் , இவன் தன்னாகொக்க ஆரியரைத் 
2. விச்சுளிவித்தை யாடினவள் கூறி தருவித்தமையின் இப்பெயர் பெற்றான் . 
யதைக் கேட்டு 

சடையநாத் 

வள்ளல் ( புற - நா . ) 
கொடையைச் சோதிக்கச் சிலரை விட்ட பாண்டியன் இலவந்திகைப் பள்ளித்துஞ் 
போது கூறியது . " இரவலானரே பெருக் சிய நன்மாறன் - ஆவூர் மூலங்கிழாராற் 
திருவுறுக, அரவுமிழ் மணியுமலை கடலமு பாடப் பெற்றவன் . இவன் தமிழ்நாட்டா 
தும் , சிங்கப்பாலுந் திங்கட்குழவியும் , முதி சர் மூவரினும் மேம்பட்டு விளங்கினோன் 
ரைவாலும் குதிரை மருப்பும் , ஆமைமயிரு இவனைப் பாடிய புலவர் , மதுரை மருத 
மன்னத்தின் பேடும் , சகென இரப்பினு னிள நாகனார் , மதுரைக் கணக்காயனார் மக 
மில்லென வறியான் , சடையனை யயின் னார் நக்கீரனார் , காவிரிப்பூம்பட்டினத்துக் 
றைத் தலைவனை , உடையது கேண்மி 

காரிக்கண்ணனார் , ஆவூர்மூலங்கிழார் , வடம் 
னுறுதியாராய்ந்தே " தொண்டைமண்ட வண்ணக்கன் பெரிய சாத்தனார் . ( புற - கா .) 
லத்து வேளாளரைப் பாடியது . விருத்தம் , பாண்டியன் ஏனுதி நெடுங்கண்ணனார் - 
" வையம் பெறினும் பொய்யுரைக்க , மாட் பாண்டியனிடத்தில் , எனாதிப்பட்டம் பெற் 
டார் தொண்டைமாட்டாசென் , றையன் றவர்போலும் , கடைச்சங்கமருவிய புலவர். 
களந்தைப் புகழேந்தி யாண்டா னுரைத் ( அகநானூறு .) (குறுந்தொகை ). 
தவரோநீர் , எய்யுஞ் சிலைவேள் வடி பாண்டியன் கருங்கையொள்வாட பெரும் 
வோனே யிராசாதிபனே யிரப்போர்கள் , பெயர் வழதி - ஒரு பாண்டியன் . இரும் 
ஐயந்தவிர்த்த பெருமானே யாவோ மடி பிடர்த்தலையரால் பாடப் பெற்றவன் ; ஈர 
யோ மாவோமே , ” இதில் பின்னிரண்டடி முங் கொடையு முடையவன் . ( புற.நா.) 
வேளாளர் பாடியது . அறம் வளர்த்தான் பாண்டியன் கானப் பேர்தந்த வுக்கிரப் 
முதலியாரைப் பாண்டியன் கலம்பகம் பெருவழதி ஒளவைபாடலுக் களித் 
பாடலாமோ என்ன புலவர்க்குக் கூறியது . தவன் , திருவள்ளுவர் குறளுக்குச் சிறப் 
“ உங்கண் மனந்தெரியும் புலவீ சொருசீர் புப்பாயிரல் கூறினவன் , 

வேங்கை மா 
மரபெண் , திங்கண் மரபினத் திங்களின் பனை வென்று கானப்பேர் அரண்கொண் 
கூடச் செம்பூரறமா , துங்கன் மரபினிற் டான் . ( புறம் ) . 
கங்கையுஞ் சூடினன் சோதியன்றோ, எங் பாண்டியன் கீரஞ்சாத்தன் ஆவூர் மூலங் 
கண் மரபுண்டெனக் கவிபாடினம் கிழாரால் பாடப் பெற்றவன் . இவன் புல 
மவர்க்கே விட்டல ராசாவைப் பாடியது . வர்க்கு ஆணையிட்டுப் போகாது மறுத்து 
" தொட்டிலிருக்கத் தொடங்கிய நாண் உணவளித்தவன் . இவனுக்குப் பாண்டிக் 
முதலாய், அட்ட திக்கு நின்குடைக் கீழா குதிரைச் சாக்கயவன் எனப் பெயர்உண்டு , 
யிற்றே -- விட்டலையா , தன்குமரியன்றித் ( புற - நா ) , 
தனிக்குமரி கொள்ளார் , தென்குமரிக் பாண்டியன் கூடகாரத்துத் துஞ்சியமாறன் 
கேகுவதென் செப்பு . ” 

வழதி - ஐயூர் முடவனாராலும் , மருத 
3. இது தமிழ் நாட்டு மூவரசர்களில் னிள நாகனாராலும் , பாடப் பெற்றவன் . 
பாண்டி நாட்டாசனுக்குப் பட்டப் பெயர் . வடநாட்டரசரை வென்று கீழ்ப்படுத்தின 
இது தற்காலம் தமிழ்நாட்டு அம்பட்டன் , வன் . இவன் கூடகாரத்து இறந்ததனால் 
கம்மாளன் , ஓச்சன் , பள்ளன் , வண்ணான் , இப்பெயர் பெற்றான் . (புற.கா.) 
சாணான் , ஒருவகை வேளாளன் முதலிய பாண்டியன் சித்திரமாடத்துத் துஞ்சிய நன் 
வர்க்குப் பட்டமாக இருக்கிறது . 

மாறன் - மதுரைக் கூலவாணிகன் சீத் 
பாண்டியன் அறிவுடை நம்பி 

இவன் 

தலைச் சாத்தனாரால் பாடப் பெற்றவன் . 
சிறந்த அறிவுடையான் , எல்லாச் சுகம் கூடினோர்க் கினியன் , கூடார்க்குப் பகை 
களிலும் புத்திரப்பேறு சிறந்த தென்ப வன். ( புறநா .) 
தைப் பாடியவன் . இவன் காலத்துப் பிசி பாண்டியன் தலையாலங்கானத்துச் செரு 
ராந்தையார் புலவர் . ( புறநா.) ( அக- நா . ) வென்ற நெடுஞ்செழியன் - பகைவரை , 


பாண்டியன் நெடுஞ்செழியன் 


1018 


பாண்டுசோபாகன் 


வெல்லு தலிற் சிறந்தவனும் , குடிகளைப் பாண்டியன் வெள்ளியம்பலத்துத் துஞ்சிய 
பாதுகாத்தலில் வல்லவனும் , கல்வியுடை பெருவழதி - காவிரிப்பூம்பட்டினத்துக் 
யோனுமாம் . (புறநா ) 

காரிக் கண்ணனாரால் பாடல் பெற்றவன் . 
பாண்டியன் நெடுஞ்செழியன் குடபுல இவன் சோழன் குராப்பள்ளித் துஞ்சிய 
வியனாரால் பாடப்பெற்றவன் . தலையாலங் பெருமாவளவனுடன் நட்புடையான் ( புற ) 
கானத்துச் செரு வென்றவன் . இவன் பாண்டிவம்சசேனபாண்டியன் -- சேரவம் 
சோன் , செம்பியன் , திதியன் , எழுதி , சாந்தக பாண்டியனுக்குக் குமரன் , 
எருமையூரான் , இருங்கோ வொண்மான் , பாண்டீச்சுர பாண்டியன் - வம்சசிரோ 
பொருநன் , இவர்கள் எழுவரையும் வென் மணி பாண்டியனுக்குக் குமரன் , 
றவன் . இவன் ஊர் கொற்கை, இவன் பாண்டீரம் - துவாரகையில் இருந்த ஓர் 
து மாங்குடி மருதனார் மதுரைக்காஞ்சி ஆலவிருக்ஷம் . இதன் அடியில் கண்ணன் 
பாடிப் பரிசுபெற்றார் . இவனை சோழனும் , விளையாடிக் கொண்டிருந்தனன் , 
சேரனும் சிறியனென் றிகழ வஞ்சினக் பாண்டீர வடம் கண்ணனும் பலராமனும் 
காஞ்சி பாடினன் . ( புறம்-72 . ) 

கன்றுகள் மேய்த்த துவாரகையிலுள்ள 
பாண்டியன் படித்துறை 

இது பொற் வெளி . ( நாச்சியார் திருமொழி .) 
ராமரையின் வடபாலுள்ள படித்துறை , பாண்டு - 1. இவன் விசித்திரவீரியன் தே 
(திருவிளை ) . 

வியாகிய அம்பாலிகையிடம் வியாசரால் 
பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமிப் பிறந்தவன் . இவன் தேவியர் குந்தி , மாத் 
பெருவழுதி நெடும்பல்லியத்தாராலும் , திரி . இவன் ஒருமுறை வேட்டைக்குச் 
காரிகிழாராலும் , நெட்டிமை யாராலும் சென்று அவ்விடம் மான் உருக்கொண்டு 
பாடப் பெற்றவன். அநேக யாகங்களைச் விளையாடிக்கொண்டிருந்த இருடி தம்பதி 
செய்தவன் , சிவமூர்த்தியிடம் அன்பு களை மானென்று நிசபுத்தி செய்து அம் 
வாய்த்தவன் . ( புற நா .) 

பினால் எய்தனன் . மான் உருக்கொண்ட 
பாண்டியன் பன்னாடு தந்தான் 

இவன் 

இருடி தன் நிசவுருவுடன் வெளிப்பட்டு 
கடைச் சங்கத்தவர் காலத்திருந்த பாண் நீ , யாங்கள் விளையாடியிருந்தபோது அம் 
டிய மன்னரில் ஒருவன் . ( குறு - உஎ . ) பினால் எய்தனை ஆதலால் உன் நாயகியு 
பாண்டியன் புலவன் சோழன் புறங்கொ டன் புணருகையில் உயிர் நீங்குக எனச் 
டையிற் பாடியது . 

" ஆறெல்லாஞ் செந் சபித்து உயிர்விட்டனன் . இச்சாபம் உணர் 
நீரருகெல்லாம் பல்பிணங்கள் , துறெல் ந்த அரசன் தனக்கு நேரிட்டதைத் தனது 
லாஞ் சோழன் சுரிகுஞ்சி - மாறில்லாக் ,, பாரியர்க்குத் தெரிவித்தனன் . குந்தி 
கன்னிக்கோனேவமுடிக்காரிக் கோன் பின் தனக்குத் தெரிந்த மந்திரத்தால் தருமன் , 
நொடாப் பொன்னிக்கோன் போன புகார் " வீமன் , அருச்சநன் மூவரையும் பெற்று 
பாண்டியன் மதிவாணனூர் - நாடகத் தமிழ் மிகுந்த மந்திரத்தை மாத்திரிக்கு உபதே 
நூலாசிரியர்களில் ஒருவர் . 

சித்து நகுலசகாதேவரையும் பெறுவித்த 
பாண்டியன் மாறன் வழதி- இவன் மாறன் னள் . பின் அரசன் சிலநாளிருந்து சுவர்க்க 
வழுதி யெனவுங் கூறப்படுவான். மதுரைப் மடைந்தனன் . இவனை யக்ஷத்தலைவன் 
பாண்டியர் மரபினன் . குறிஞ்சியையும் அம்சமென்றும் மருத்கணாம்ச மெனவும் 
முல்லையையும் புனைந்து பாடியவன். பூவிலை கூறுவர் . 
மடந்தையைக் காண்டலும் பருவவாவறி 2. ஒரு இருடி . கொங்குநாட்டில் விஷ் 
ந்து தலைமகன் பிரிவிற் கிரங்குவது கேட் ணுவையெண்ணித் தவஞ்செய்து சித்தி 
போரிரங்குதற்குரியதாகும் . நற் . சு எஇவன் யடைந்தவர் . 
பாடியபாட்டு இரண்டு , ( நற் . கஎ . 0 க . ) 3. தண்டகாரண்யத்திற்கு அப்பால் 
பாண்டியன்மாகீர்த்தி - இவன் ஒரு பாண் இருக்கும் ஒரு பர்வதம் 
டியன் ; இவன் இருபத்து நாலாயிரம் ஆண்டு பாண்டு கம்பளம் இந்திரன் 
அரசு வீற்றிருந்தான் ஆதலின் இவனும் இதன் அசைவால் இந்திரன் உலகச் செய் 
இவன் சபையிலிருந்தாரும் அறிவு மிகுந் திகளை அறிவான் என்பர் . ( மணிமேகலை ) . 
திருத்தலின் தொல்காப்பியமுனிவர் தாம் பாண்டுசோபாகன் சண்டாளனுக்கு 
செய்த இலக்கணத்தை இவன் சபையில் வைதேக ஸ்திரீயிடம் பிறந்தவன் . இவ 
அரங்கேற்றினர் . 

னுக்கு மூங்கில் வேலை , ( மது . ) 


ஆசனம் . 


பாண்டுராஷ்டரம் 


1079 


பாத்திரம் 


ணன் 


பாண்டுராஷ்டாம் - பாண்டிய நாடு , வெடிப்புக்களையுண்டாக்கி அவ்வெடிப்பின் 
( பா . பீஷ் . ) 

வழியாக இரத்தம் வடியச் செய்வது. ( ஜீவ ) 
பாண்டுரோகம் - மார்பு அதிரல் , தேகம் பாதமயக்கு- இது சித்திரக் கவியிலொன்று . 
சுறசுறத்தல் , அரோசகம் , மஞ்சள் மூத்ரம் , மூவர் மூன்றாசிரிய அடி சொன்னால் தான் 
வியர்வை , மந்தாக்னி , தேகம் இளைத்தல் , ஓர் அடி பாடிக் கிரியை கொளுத்துவ 
ஆயாசம் , இக்குணங்களைத் தனக்குப் 

( யாப்பு - வி .) 
பழைய ரூபமாகப்பெறும் . இது , வாத பாதம் - இது ஐந்துவகை - அவை , சம 
பாண்டு , பித்தபாண்டு , சிலேஷ்மபாண்டு, நிலை , உற்கடி தம் , சஞ்சாரம் , காஞ்சிதம் , 
திரிதோஷபாண்டு ,மிருத்திகாபுச் தபாண்டு, குஞ்சிதம் , என்பன . 
அசாத்யபாண்டு , விஷபாண்டு , முதலிய பாதாஸம் - இதுவே ரஸம் எனும் பொருள் . 
வாகப் பேதப்படும் . இதனை வசந்தகுசுமா இது பூமியிலுண்டாம் பொருள் . இது 
காமாத்திரை முதலியவற்றால் வசமாக்குக. வெண்மையும் ஒளியும் கனமுள்ள திரவப் 
பாண்பாட்டு - விளிர்த்த கொம்பினையுடைய பொருள் இது, சைநா , ஜபான் , ஐரோப்பா, 
யானையை யெறிந்து பறந்தலையிற் பட் அமெரிகா முதலிய இடங்களில் அகப்படு 
டார்க்குயாழ் வாசிக்கும் கைத்தொழிலில் கிறது . இது லிங்கமெனும் பொருளுட 
வல்லபாணர் உரிமை செய்தது . ( பு வெ . ) னும் கலந்திருக்கும் . இலிங்கத்தை வாலையி 
பாண்வாவுரைத்தல் - மாண்ட ஆபரணத் லிட்டு இறக்குவது வாலை ரஸம் என்பர் . 
தினை உடையாருக்கு வயலூரன் தன்பா இதனை ஒளஷதங்களுக்கும் வேறு வேலை 

வரவைத் தோழி சொல்லியது . களுக்கும் உபயோகிப்பர் . 
( பு . வெ . பெருந்திணை . ) 

பாதாஸவாயுமானி பரோமீடர் - (Biro 
பாதகம் - 1. ( 3. ) கொலை , பொய் , களவு , metar) இது வாயுவினழுத்தும் சக்தி , உஷ் 
கள்ளருந் தல் , குருவிந்தை. 

ணத்தின் ஏற்றத்தாழ்வு , காற்றோட்டம் , 
2. ( எ . ) அகங்காரம் , லோபம் , காமம் , மழை அல்லது நீராவியின் ஏற்றத்தாழ்வு 
பகை , பேருண்டி , காய்தல் , சோம்பல் , களை அளக்கும் கருவி . 
பாதகவுரு - உக்கிரன் , புளிந்தன் , கால பாதவன் மீகரோகம் நெய்த நிலவாசம் , 
கன் , முத்தாயிகன் , முதலியவர் . 

மல சலம் ஊறிய பதார்த்தம் சிலேஷ்ம 
பாதஞ்சலம் - பதஞ்சலியால் இயற்றப்பட்ட பிரதான வஸ்து . இவற்றைப் புசித்தலால் 
யோகபாஷ்யம் , 

இரண்டு தொடையிலுள்ள நரம்புகளில் 
பாதபங்கயமலை 

இது பாதபங்கயமென் சிலேஷ்ம நீர் நிறைந்து பாதங்களில் வியா 
றும் வழங்கப்படும் . இம்மலையைக் கிருத்திர பித்து தர்மாமிசத்தை வளர்த்து அதைப் 
கூடமென்று தற்காலத்தில் வழங்கு கின் புற்றுப்போல் பருக்கச் செய்யும் . இது 
றனர் . மகத நாட்டின் இராஜதானியாகிய வாதவன் மீகம் , பித்தவன்மீகம் , சிலேஷ்ம 
இராசக்ருக நகரத்தின் அருகிலுள்ள மலை , வன்மீகம் எனப்படும் . இதனைச் சிலிபதம் 
இதில் புத்தன் அடிச்சுவடு உளதென்பர் . எனவும் , யானைக்கால் எனவுங் கூறுவர் . 
( மணிமேகலை) . 

பாதவேகன் - திருதராட்டிரன் குமரன் , 
பாதபீடிகை புத்தனுடைய பா தப்படி பாதாளகேது - ஒரு அரக்கன் . இவன் சரி 
மங்களுள்ள பீடம் . பண்டைக் காலத்து தையைக் குவலயாச்வனைக் காண்க . 
பௌத்தரால் வழிபாடு செய்யப்பட்டுவந்த வன் தவத்தினை மதா லசையால் அழிப் 
தென் றுந் தெரிகின்றது . இப் பீடிகை பித்தவன் , இருதத்துவசனைக் காண்க . 
மாமணி பீடிகை யென்றும் , தாமரை பீடி வச்சிரகேதுவின் குமரன் என்பர் . 
கை யென்றும் , புத்தபீடிகை யென்றும் , பாதீடு - கவர்த்ததலையம்பினையுடைய கிளை 
தருமபீடிகை யென்றும் வழங்கப்படும் . கொள்ளை கொண்ட பசுநிரையைச் செய் 
( மணிமேகலை .) 

தார் செய்த தொழில் வகையை அறிந்து 
பாதபேதரோகம் இது , வெகு தூர சஞ் கொடுத்தது . ( பு . வெ .) 
சாரத்தாலும் , அதிக உஷ்ணத்தாலும் , பா பாதுகாக்கத்தக்க எச்சில்கள் - மலங்கழித் 
தத்திலுள்ள சிலேஷ்மம் நாசமடைகையில் தல் , சலங்கழித்தல் , புணர்ச்சி , உமிநீர் , 
பிறந்து வா தபித்தத்தை அதிகமாக்கி குதி முதலிய எச்சிலுடன் செய்யத் தகாதவை 
கால் உள்ளங்கால் முதலிய இடங்களிலும் , ஓதல் , பேசுதல் , நித்திரை செயல் 
அவற்றின் ஓரங்களிலும் கீற்றுக்கிற்றான , பாத்திரம் - பிரமனிடத்து உதித்த அக்னி , 


கால 


பாதம்புராணம் 


1080 


பாமுளூர் 


பாத்மபுராணம் பதுமபுராணம் காண்க . யுடன் சயவார்த்தை கூறி மீண்டும் யுத்தஞ் 
பாத்ரு த்விதியைவிரதம் - கார்த்திகை சுக்ல செய்யப் புறப்பட்டு வீரவாகுதேவருடன் 
பவுத் துவிதியையில் வருவது. இக்காளில் போர்செய்து தேவாஸ்திரங்களைப் பிரயோ 
உடன் பிறந்தாள் தன் உடன் பிறந்தானைத் 

கித்து இரண்டு கரங்களும் முடிகளும் அறு 
தன் வீட்டிற்கழைத்து வந்து மரியாதை பட்டு இறந்தவன் . ஒரு காலத்துத் தன் 
முதலிய செய்வதாம் . இது யமுனை , தன் தாயாகிய பதுமகோமளை இலக்ஷ்மி காத் 
உடன் பிறந்த யமனைத் தன் வீட்டிற்கழை திருந்த பொன்னங்கிளி வேண்டுமென , 
த்துவந்து விருந்து முதலிய செய்வித்த வைகுந்தஞ் சென்று வலியப் பிடுங்கிக் 
தால் இதை உலகத்தவர் கொண்டாடு கொண்டு வந்து தந்தவன் . 
கிறார்கள் . இதனால் யம்பயநீங்கி இஷ்ட பாநுசீதளமகாராஜா - 

காசியில் ஆண்ட 
சித்தி யடைவர் . 

புத்த அரசன் . இவன்குமரன் சோமசி தளன் 
பாது - 1. தக்ஷன் பெண் . குமரன் தேவ பாநுதேவன் - ( 1 ) கிருஷ்ணன் குமான் . 
ருஷபன் . 

2. க்ஷத்திரியன் பாஞ்சாலத் தேசத்த 
2. வசுதேவன் தம்பி . 

வன் , கர்னனால் கொல்லப்பட்டவன் . புத் 
3. கிருஷ்ணமூர்த்திக்குச் சத்தியபாமை 

திரன் சக்கரதேவன் . ( பா . கர்ன .) 
யிடம் உதித் தகுமரன் , இவனுக்கு ஒன்ப 

பாநுமதி - 1. சையாதியெனுஞ் சந்திரகு 
தின்மர் தம்பியர் , 

லத்தரசன் மனைவி . 
4. பிரதிவியோமன் குமரன் . 

2. துரியோ தனன் தேவி . 
5. தருமன் தேவி . 

3. சகதேவன் பாரியை : 
6. நான்கு முகமுடைய சூர்யன் . சிவ 

4. அகம்யாதியின் தேவி . 
சூர்யனுக்கு வலப்புறம் இருப்பவன் . 

5. கிருதவீரியன் புத்திரி அவள் புத்தி 
7. ஏமாங்கனைக் காண்க . 

ரன் சார்வபவுமன் ( பா . ஆதி . ) 
பாநுகம்பன் - சிவகணங்களில் ஒருவன் , 

6. ஆங்கிரச புத்திரி. 
சிவமூர்த்தியின் சந்நிதியில் ஆயிரம் வாயால் 
சங்கம் பூரிப்பவன் . 

பாநுமந்தன் - ( 1 ) சாகன் குமரன் , 
பானுகோபன் - சூரபன்மன் குமரன் . இவன் 

2. காண்டிக்யன் குமான் , 
இளமைப்பருவத்தில் தொட்டிலில் தூங் 

3. சுருதாயு தம்பி . 

4. சநகன் இரண்டாம் பேரன் 
கும்போது சூரியன் முகத்தில் காய்ந்த 
னன் . அவனைப் பிடித்துக்கட்டிப் பிரமன் பாநுமான் - ( 1 ) ( சூ ) பிரகஸ் தன் குமால் . 
வேண்டுகோளால் விட்டுப் பாநுகோபன் 2. ( சூ . ) கேசித்துவசன் குமாரன் 
எனப் பெயர் பெற்றனன் . அசமுகியின் 3. கலிங்கதேசத்தவன் . பீமனால் கொல் 
கையை அறுத்தவர்களைத் தண்டித்தற் 

லப்பட்டவன் , ( பா . பீஷ் ) 
குப் பிதாவின் ஏவலால் புறப்பட்டு இந்தி பாநுவிதியை இது சித்தரைமாசம் ஞாயி 
என் நாட்டைக்கொளுத்திச் சயந்தனைச் ற்றுக்கிழமை த்விதியையில் சூரியனை 
சிறையிட்டவன் . நவவீரர்களையும் பூதப் எண்ணி ஆராதிக்கும் விரதம் , 
படைகளையும் வென்று மூர்ச்சையாக்கிக் பாநுவிந்தன் - 1. ஒரு யா தவவீரன் . 
கடையில் வீரவாகுதேவர் பிரயோகிக்க 2. கிருஷ்ணன் குமரன் . 
எடுத்த பாசுபதாத்திரத்திற்குப் பயந்து பாநுவான் ( சங் .) கெற்கன் குமான் . 
மேகத்தில் மறைந்து மயேந்திரபுரி சேர் இவன் குமாரன் திரிசாது . 
ந்து இரண்டாம் நாள் தகப்பன் தோற்ற பாபநக்ஷத்ரம் - திருவாதிரை, கேட்டை , 
தற்கு வருந்தி அவனிடம் செலவுபெற்றுக் ஆயிலியம், பாணி கார்த்திகை, முப்பூரம் , 
கொண்டு மூன்றா நாள் மாயயை வேண்டி இந்நாட்களில் சுபகார்யம் செய்யலாகாது . 
அஸ்திரம் பெற்று வீரவாகுவுடன் சண்டை இந் நக்ஷத்ரங்களுடன் பாவவராங்களுற்று 
செய்யப் புறப்பட்டு யுத்தத்தில் பலதே இருத்தைகள் கூடில் அவமிருத்துயோகம் 
வாஸ்திரங்கள் விட்டுச் சலித்து எதினாலும் எனப்படும் . இதிற் செய்யும் காரியங்கள் 
வெல்லமுடியா தென்று மனமிளைத்து , 

நாசமாம் இந்த 

யோகங்களில் வியாதி 
கடைசியில் மாயை தந்த மோகனாஸ்திரம் கண்டால் மரணம் நேரும் . ( விதானமாலை ) 
பிரயோகித்து வீரவாகுதேவர் முதலியவ பாழஞா - இது சேரநாட்டிலுள்ள தோரூர் , 
ரைப் பிணித்துக் கடவில் இட்டுத் தந்தை ( புற , நா .) 


பாம்பன் 


1081 


பாரசீகமதம் 


பாம்பன் இவன் ஒரு வீட்டில் நெல் திரு பெயர் , நூலின் யாப்பு , எல் குறித்த 
டித் தீமைமுதலிய செய்து மறுபிறப்பில் பொருள் , கேட்போர் , நூற்பயன் , முதலிய 
பாண்டியநாட்டிற் பிறந்து சிவபணிசெய்து 

இப்பாயிரம் இயம்புவோர் , 
திருவிழாவில் வாகனத் தாங்கி மீண்டும் எலி தன்னாசிரியன் , தன்னோடு சற்றோன் , தன் 
யாகப் பிறந்து சிவாலயத்தில் பணிவிடை மாணாக்கன் , உரைகாரன் முதலியோர் . 
செய்து வலம் வந்திருக்குஞ்சமயத்தில் கார் 2. பல்வகைப் பொருளையும் தொகுத்து 
த்திகை தீபவுற்சவத்தில் நெய்விளக்குஒளி முன்னுரைப்பது . இதற்கு முகவுரை , பதி 
குறைய அதனை முகத்தால் தூண்டித் தீ கம் , அணிந்துரை, நூன்முகம் , புறவுரை , 
முகத்திற்பட்டு வெளியில் வரப் பருந்தடி தந்துரை, புனைந்துரை யெனவும் பெயர் , 
க்க அதற்குத் தப்பித்துக்கொண்டு உயிர் இப் பாயிரம் பொதுச்சிறப்பென இரு 
விட்டு விமானத்தேறி யமபுரஞ்சென்று மறு வகைத்து . ( நன் பொ .) 
பிறப்பில் சிவபணி செய்ததாலும் திருவி பாரசீக மதம் இம்மதத்தை ஜாசுஸ்ரா 
ழாவில் வாகனந்தாங்கிய தாலும் விரோச யென்பவர் ஸ்தாபித்தார் . இவர் கிறிஸ்து 
னன் என்னும் அசுரனுக்குப் புத்திரனாகிய பிறக்க அநேக வருஷங்களுக்குமுன் இருந் 
மாபலியாகப் பிறந்தனன் . 

தவர் . இவர் இறந்து 3534 வருஷம் 
பாம்பாட்டி - அந்தணன் சூத்திரகன்னிகை 

ஆயினதென்று கூறுகிறார்கள் . இவர் 
யைப் புணரப் பிறந்தவன் . 

பால்யத்தில் வேத வேதாங்கங்களைச் சற்று 
பாம்பாட்டிச்சித்தர் 

மதஸ் தாபனஞ் செய்யத் தொடங்கினர் . 
இவர் பாண்டிநாட் 

இவர்களுடைய தேவனுக்கு ஜரானஹா 
டில் இருந்ததாகக் கூறுகின்றனர் . இவர் , 

குரான் என்று பெயர் . 

இவர் இந்த உல 
வனாந்தரத்தில் பாம்பைப் பிடித்தாட்டிக் 

கத்தைச் சிருட்டித்து அஹரீமா (இருட்டு ) 
கொண்டிருந்து ஒருமுறை நவரத்ன பாம் 

என்னும் உபதேவனைச் சிருட்டித்து அவ 
பைப் பிடிக்கச் சென்றபோது சட்டை 

னை அஞ்ஞானத்திற்குத் தேவனாக்கி அஹ 
முனிவர் அங்குவர் அவரிடம் தீஷைபெற் 
றுச் சமாதியிலிருந்து மீண்டும் எழுந்து 

ரீமா செய்யும் கெட்ட காரியங்களைப் 
பல சித்துக்கள் செய்தவர் . 

இவர் ஒரு 

போக்க ஆரமசெட் என்னும் சூரியனை 
அரசன் இறந்தபோது அவன் உடலிற் 

சிருட்டித்தனர். இவ்விருவருக்கும் ( 3000 ) 
புகுந்து அவன் மனைவியுடன் இருந்து 

வருடம் யுத்தம் நேரிடப் பிறகு ஆரமசெட் 
செத்த பாம்பொன்றை ஆட்டிய தால் இப் 

செயித்தானாசையால் ஜனங்கள் அஞ்ஞா 

னம் நீங்க ஆரமசெட்டைத் துதிக்க வேண் 
பெயர் பெற்றனர் என்பர் . இவர் செய்த 

டும் . இறந்தோர் மூன்று தினத்தில் சட 
நூல் பாம்பாட்டிச் சித்தர்பாடல், சித்த 

வுளை அடைவர் . இறந்த சரீரத்தைக் காக் 
ராரூடம் , சில வைத்திய நூல்கள் , இவர் 

கையும் கழுகும் உண்ணவிடல் புண்ணியம் . 
கொங்குநாட்டில் மருதமலை யடிவாரத்தில் 

இவர்கள் நீதி விஷயங்களெல்லாம் இந் 
தவஞ்செய்திருந்ததாகவும் கூறுவர் . 

துக்களை அனுசரித்திருக்கின்றன . இவர் 
யகன் - ஒரு இடையன் . இவன் திரு கள் பெரும்பாலும் அக்னியைப் பூசிப்பர் . 
மாலின் சங்கு தாங்கிய கைகளுக்குக் கடக கடவுள் முதலில் ஆகாசத்தையும் பூமி , 
மும் , ஆழ்வார்களின் பாசுரங் கேட்ட பர்வதங்கள் சூரிய சந்திராதி ஷேத்திரங் 
செவிக்குக் குண்டலமும் அணிந்து முத்தி களையும் சிருட்டித்தாரென்றும் , பிறகு 
பெற்றவன் . 

கெயோமாத் என்னும் ஆதிமனுஷன் உற் 
பாயிரம் -1 . என்பது நூலிலடக்கிய பொ பத்தியாகையில் அவனைக் கொல்ல அவ் 
ருளை முன்னே கூறுதல் , அது பொதுப் 

விடத்திலிருந்து ஓர் இடபம் பிறந்ததென் 
பாயிரம் சிறப்புப்பாயிரம் என இருதிறப் றும் , அதன் வயிற்றினின்று 10 புருடர்க 
படும் . அவற்றுள் பொதுப்பாயிரம் , நூலி ளும் பெண்களும் பிறந்தார்களென்றும் 
னது வாலாறும் , ஆசிரியன் வரலாறும் , அவர்களில் மெஜிக்கியா , மெஜிக்கினா என் 
ஆசிரியன் பாடங்கறும் வரலாறும் , மாணா னும் முதல் தாய் தந்தையர்கள் பிறந்து 
க்கள் வரலாறும் , மாணாக்கன் கல்வியறி ஆட்டின் பால் குடித்து அவர்களும் அவர் 
பும் வரலாறுங்கூறுவது . சிறப்புப் பாயிர களுக்குப் பிறந்த சயமாக விசிகாக் , என்ப 
மாவது - நூலாசிரியன் பெயர் , ஏல் 

வரும் பாவிகளானார்களென்றும் ; ஆதலால் 
வந்தவழி , எல் வழங்கும் எல்லை , ஏலின் உலகத்தவர்க ளெல்லாம் பாவிகளானார்க 

136 


பாம்பு 


1082 


பாம்பு 


கொல்கிறது . 


ளென்றும் இந்தலோகமுழுதும் தூமகேது 
வால் சாசமாகும் என்றும் கூறுவர் . 
பாம்பு - இது , ஒரு விஷமுள்ள ஊரும் 
பிராணி . இவைகளில் சில பெருவிஷமுள் 
எவை . சில சில்விஷமுள்ளவை . இவை 
ரூண்டு நீண்டு பிளவுபட்ட நாவினையு 
டையவாய் , சண்ணே செவியாகவுடையன . 
இவற்றுள் நாகம் , விரியன் , கருவழலை 
பெருவிஷமுள்ளவை . சாரை , மண்டலி , 
கண்குத்திப் பாம்பு , கருவழலைப் பாம்பு , 
குக்கிடம் , நீர்ப்பாம்பு , கொம்பேறி மூர்க் 
கன், சாணார மூர்க்கன் , புடையன் , சவுடி 
மயக்கரா , மண்ணுளி முதலிய , இவை ஆடி 
மா தம் கருக்கொண்டு சார்த்திகையில் பொ 
ரிக்கும் . இவை 200- க்கு மேல் முட்டை 
யிடும் . அவற்றிற் சில கெடும் . இவை பிறந்த 
10 நாட்களில் ஆதித்தனை கோக்கிப்பார்க்க 
மேற் பற்கள் நான்கிலும் விஷமூறும் . இப் 
பற்களுக்கடுத்த பாகத்தில் விஷப்பையு 
ண்டு . அவ்விஷத்தைப் பற்களிலுள்ள துவா 
எத்தின் வழியாய்விஷத்தை யூற்றும் , இவற் 
றின் பற்கள் காளி , காளாத்ரி , யமன் , யம 
ரதி . இது பிறந்த 60 நாளில் தோலுரிக் 
கும் . விரியன் பாம்பின் வகை , கத்திரி 
விரியன் , விரியன் , பெருவிரியன் , ரத்த 
விரியன் , குறுவிரியன் , புல்விரியன் , முரு 
க்காவு சலவிரியன் , முரட்டுக் கத்திரிவிரி 
யன் . பாம்பின் பகை - இருதலை மணியன் , 
செந்நாய் , மயில் , அன்னம் , 

அன்னம் , எருதின் 
குளம்பு , கீரி , இடி , மின்னல் , கரடி , பன்றி 
செம்போத்து , கருடன் , முதலை , ஆந்தை , 
காக்கை , கூகை , வயது - 120. இது 120 
வருஷம் வாழ்ந்தபின் உடல் தேய்ந்து குறு 
கும் . படம் சிறகாய்ப் பறக்கும் . அது மாநா 
கம் - குக்குடசர்ப்பம் எனப்பெயர் பெறும் . 
அக்காலத்து விஷம் கண்ணிலிறங்கிப் பார் 
த்த பொருளை எரிக்கும் . இதனை ராசா 
ளிப்பாம்பென்பர் . இவற்றின் வேகங்களை 
வாயுவேகம் , வருணவேகம் , அங்கிவேகம் 
களிலடக்கிப் பத்துக் கூறுவர் . (சித்தராரூ 
டம் .) இவை , பூமியிலுண்டாம் கால்களி 
லாத புழு இனங்களில் திருந்தியவை . இவ 
ற்றிற்கு தலையும் வாலும் குறுகி உடல் பரு 
த்து நீண்டிருக்கும் . இவைகளில் சில 100 
அடிகள் நீண்டவை . இவ்வினத்தில் 300 
க்கு மேற்பட்ட வகையுண்டு 

என்பர் . 
இதிற் பல கொடுவிஷமுள்ளவை. சில சில் 
விஷமுள்ளவை . இவற்றில் நல்லபாம்பென் 
பதே பொல்லாத விஷமுள்ளது . இது பட 


மெடுத்தாடிச் சீறிக்கடிப்பது . இவற்றிற்கு 
விஷம் காலையில் சூரியவெப்பத்தில் படம் 
விரித்தாடலால் உண்டாகிறதென்பர் . பாம் 
புகள் முட்டையிட்டுக் குஞ்சு பொரிக்கின் 
றன , அம் முட்டைகள் பாம்பினத்திற்குத் 
தக்கவுருவத்தினையும் நிறத்தினையும் 
மறு நீண்டுள்ளவை . இந்தப் பாம்பின்வகை 
யில் பலபேதம் உண்டு , நல்லபாம்பு , சாரை 
ப்பாம்பு , விரியன் வகை , மண்ணுளிப் 
பாம்பு , கொம்பேறி மூர்க்கன் , பச்சைப் 
பாம்பு , நீர்ப்பாம்பு , சிறு பாம்பு முதலிய 
உண்டு . இவற்றின் எலும்பு பூமியில் நகாக் 
கூடிய விதமாய் இணைக்கப்பட்டுள்ளது .நாக் 
குப் பிளவுபட்டது, நிறம் பலவகை . இவை 
வருஷத்திற்கிருமுறை சட்டையுரிப்பவை . 

நல்ல பாம்பு விஷமுள்ள பாம்புகளில் 
முதன்மையானது . இதற்கு வாயில் விஷப் 
பையுண்டு. அவ் விஷப்பைக்குத் தொளை 
கொண்டு வளைந்த கூர்மையான பற்களுக் 
கும் சம்பந்தம் உண்டு. இவை பிராணிகளைக் 
கடித்து ஒருசார் தலையைத் திருப்புகிறது . 
திருப்பியவுடன் , அவ்விஷப்பையிலிருந்து 
விஷம் பல்லின்வழி ரத்தத்திற் கலந்த 

இதன் கழுத்து தசைப் 
பெற்று அகன்று பரவியிருக்கிறது . 
னைப் படம் என்பர் . அப்படத்தில் வளைந்து 
பகர எழுத்துப்போல் ஒரு கறுத்தரேகை 
இருக்கிறது . இதன் விஷம் நீலங்கலந்த 
மஞ்சள் நிறம் . இப்பாம்பினத்தில் சிலவற் 
றிற்கிரண்டு தலைகளிருக்கின்றனவாம் . அவ 
ற்றை இருதலைமணியன் என்பர் . எகிப்து 
தேசத்தில் ஒருவகைப்பாம்பிற்குத் தொளை 
களமைந்த இரண்டு கொம்புகளிருக்கின் 

இது விரைந்து செல்வதால் 
இதனை சர்ப்பம் என்பர் . இவை திவ்யசர்ப் 
பம் பெளம சர்ப்பம் என இருவகை . திவ்ய 
சர்ப்பம் ஆதிசேஷன் முதலிய எண்வகை 
நாகங்கள் , 

பௌமசர்ப்பங்கள் - தருவீகரம் , மண் 
டவி , இராஜமந்தம் , நீர்விஷம், வைகாஞ் 
சம் என ஐவகைச் சாதியாம் . 

தருவீகாசர்ப்பம் - இது உடல் முழு 
தும் , கலப்பை , குடை , துவசம் , அங்குசம் 
போல் புள்ளிகளைப் பெற்றுக் காண்டியை 
யொத்த படத்தைப் பெற்று வேககடை 
யுடையது . 

மண்டலிசர்ப்பம் இது உடல் முழுதும் 
மண்ட்லமான புன்ளிகளைப் பெற்று மந்த 
நடை பெற்றிருக்கும் . 


நனவாம் . 


பாம்பு 


1083 


பாம்பின் பொது அமைப்பு 


இராஜமந்தசர்ப்பம் - இது உடல் மினு கிலு கிலுப்பைப்பாம்பு - இது வட 
மினுப்புடன் மந்த நடைபெற்றது . 

அமெரிகாவிலுள்ளது . இப்பாம்பு தன் 
நீர்விஷசர்ப்பம் தில்யம் , சாலகம் , விரோதிகளைக் கண்டவுடன் தன் வாலைக் 
பாதகம் , விருக்ஷசாயி , கலசி , புட்கரம் , குலுக்குகிறது . அக்கலகலத்த ஒலியால் 
க்ஷரி , வாகினி , சாரவாகினி, வருஷாப்புவி பிராணிகள் அஞ்சியோடி விடுகின்றன . 
கம் , சோதிரதம் , சுட்கம் , கோத்திரம் , மலைப்பாம்பு - பாம்பினத்தில் பெரிய 
பலாககம் , கசபழம் , பிலவோற்பேதம் உருவமும் நீளமும் கனமும் உள்ளது. இப் 
எனப் பதினாறு வகை . 

பாம்பிற்கு பெரிய மிருகங்களும் அஞ்சும் . 
வைகாஞ்சசர்ப்பம் - இது மூவி தபேத இவை பிராணிகளின் மீது பாய்ந்து சற்றிக் 
முள்ள சர்ப்டம் . இந்தச் சர்ப்பங்கள் ஏற் கொண்டும் கடித்தும் கொல்கின்றன . 
றுக்குமேல் கார்த்திகை மாதத்தில் முட் விரியன் - என்பது பாம்பின் ஒருவகை , 
டையிடும் . இவற்றிற் சில காற்றினாலும் இது பெருவிரியன் , ரத்தவிரியன் , செவ் 
வெயில் மழையால் கெடும் , இவற்றிற்கு விரியன் , சீர்விரியன் , பொறிவிரியன் , புல் 
மேல்வாயில் ( 7 ) கோரைப்பற்களும் கீழ் விரியன் (6 ) வகை கருவழலை, மூர்க்கன் , 
வாயில் ( 7 ) கோரைப்பற்களு முண்டாம் . மயக்குசர்ப்பம் , முறுக்குசர்ப்பம் . 
இவை பிரம, ஷத்ரிய , வைசிய , சூத்ர மண்ணுளிப்பாம்பு - தம்பாக்கு , வெள் 
சாதி என நான்கு வகைப்படும் . இவ்வகை ளி , சத்தமிறங்களைப் பெற்று நீண்ட பயற் 
யில் , கருநாகம் - இதுவே கிருஷ்ணசர்ப் நங்காயளவிருக்கும் . இதனைச் சிறுபாம் 
பம் , சிறுநாகம் - இது தருப்பை அகல பென்பர் . 
முள்ள படத்தையும் பருத்த ஈர்க்கை காலியாங்கட்டி - ஒரு சாண், இரண்டு 
யொத்த உடலையும் பெற்றுத் தாழம்பூவில் ஜாண் நீளமுள்ளது . கடிக்க அறியாது . 
வசிப்பது . 

இதைப் பூநாகம் புல்நாகம் கடிக்கில் விஷம் , 
என்பர் . 

கண்தத்திப்பாம்பு - பசிய உருவத்துட 
கோளசர்ப்பம் - இது பசுவின் மூக்கில் னீண்டு மிருப்பது மரங்களில் வசிக்கும் , 
சனிப்பது. 

வெண்ணந்தைப்பாம்பு பருத்தசெக்கு 
வழிச்சர்ப்பம் - இது எப்பொழுதும் பனை , தூண்போல் பருத்து வாலும் நிலை 
கடிப்பதற்கே வழிக்கட்டிக் கொண்டிருப் யும் ஒரே மொத்தமாய் வரிகளைப்பெற்று 

ஆடு , மாடு , கோழி முதலியவற்றை விழும் 
ழர்க்கன் - இது பாம்பின் வகைகளில் குவது . இதனை மலைப்பாம்பு தாசிரிப்பாம் 
இதற்கு கொம்பேறி மூர்க்கன் , சாணாரமூர் பென்பர் . 
க்கன், பனையேறி எனவும் பெயர் .இது மர கௌதோசர்ப்பம் - இதன் பேதம் ( 62 ) 
ங்களின் மீதிருந்து தொந்தரை செய்வது . 

மயக்குச்சர்ப்பம் இது கண்ணில் பாம்பின் பொது அமைப்பு - பாம்புகளின் 
விஷமுடையது . இதன் பார்வை படின் மய தேகம் நீண்டு உருண்டிருக்கும் . தலை முட் 
க்கமும் சுழற்சியுமுண்டாம் . 

டை வடிவம்பெற்று வாய்ப் பக்கம் குறும் 
முறுக்குச்சர்ப்பம் இது கடித்தால் உட யிருக்கும், வால்மெலிந்து கூரிய தாயிருக்கு 
லை முறுக்குதலும், பதறலும் உண்டாகும் . ம் , இதற்கு வேறு உறுப்புக்கள் இல்லை , 

சாரை - இது நீண்ட உடலையும் , வேக சருமம் செதில் செதிலாக விருக்கும் , கண் 
த்தையும் பெற்றது , இது . கடிப்பதும் , கள் வட்டமாயிமையிலாதிருக்கும் . இவை 
வாலால் அடிப்பதும் பாதமுதல் மார்பு களுக்கு காதுகள் கிடையா . கண்களுக் 
வரையில் சுற்றிக்கொண்டு வாலினாலும் கடுத்துக் கேள்விச் சவ்வுகளுண்டு , அ 
அடிக்கும் . இதில் , வெண்சாரை , கருஞ் சால் சிறு சத்தத்தையு மறியும் . இது , 
சாரை , செஞ்சாரை , மஞ்சட்சாரை , என அடிக்கடி தன் பிளந்த நாவை நீட்டி வஸ் 
நால்வகை உண்டு . இவைகளைக் கண்ட எரு துக்களின் தன்மையை யறிந்து கொள்ளும். 
மைகளுக்கு மாலைக் கண் உண்டாம் . 

இதற்கு ஏறக்குறைய நூற்றுக்கு மேற் 
புடையன் இது நீண்ட உருவத்தையும் பட்ட தொளை வாய்ந்த எலும்புகளாலாகிய 
அழுக்குநிறத்தையும் பெற்று வாலின் முனை முதுகெலும்புகளுண்டு. இவற்றால் பலவித 
யால் குத்தி தேகத்தில் புடைகளை உண்டா மாக வளைந்தோடும் . இதன் விலா எலும் 
க்கும் , 

புகள் , இரட்டையிரட்டையாய் முதுகெ 


வகை . 


பாம்பின் பொது அமைப்பு 


1084 


பாய்களின் விதி 


லும்புடன் பொருந்தியிருக்கின்றன . பாம் யன் , குறுவிரியன் , புல்விரியன், சலவிரி 
பின்தோல் , ஒன்றன்பின் ஒன்றாக அடுக் யன் , முரட்டுக் கத்திரிவிரியன் துண்டுவிரி 
இன பல செதிள்களாலானது . 

இதன் யன் , வழலைப்பாம்பு வெள்வழலை ,கருவழலை 
விலா செதிள்களைப்பற்ற , செதிள்கள் பூமி மயக்கரவு , முருக்குசர்ப்பம் , சாரை இது 
யைப்பற்றுதலால் இது ஊர்ந்து செல்லு பருத்து நீண்ட உடலுள்ளது . வெண்சா 
கிறது. நமக்கு இரண்டேகால் , பாம்பிற் ரை, கருஞ்சாரை, மஞ்சட்சாரை , செஞ் 
குடம்பெல்லாம் கால் . அதன் விலாவுடனி சாரை , புடையன் இது நீண்டவுருவத்தை 
யைந்த செதிள் களெல்லாம் கால்கள் . பற் யும் , அழுக்குநிறத்தையும் பெற்று வாலின் 
கள்மேல்கீழ்வாய்களில் வளைந்து கூர்மை முனையால் குத்தி தேகத்தில் புடைகளை 
யாக இருக்கின்றன. இது ஆகாரத்தை உண்டாக்கும் . கண்குழிப்பாம்பு - பசுமை 
மென்று தின்கிறதில்லை . பல்லாற் பிடித்து நிறமாய் மரங்களில் வசிப்பது . கொம்பேறி 
விழுங்குகிறது . இதன் பற்கள் உள்நோக்கி மூர்க்கன் மரங்களில் வசிப்பது . மண்ணு 
வளைந்துள்ளன. பாம்பு இசையை விழுங் ளிப் பாம்பு பூமிக்குள் இருப்பது . காவி 
குகையில் அத்தாடை யெலும்புகள் விரி யாங்குட்டி வெண்மையாய் தேகத்தில் 
கின்றன . இது , தவளை , எலி குருவிக வரிகளைப்பெற்று ஒருசாண் இரண்டு சாண் 
ளின் குஞ்சுகள் முதலியவற்றைத் தின்று அளவாயிருக்கும் . வெண்ணந்தைப் பாம்பு 
ஜீவிக்கிறது . விஷப்பாம்புகளுக்கு பற்க ( மலைப்பாம்பு ) செக்கு , பனைமரம் , தூண் 
ளில் சிறு தொளைகள் உண்டு. அவற்றின் முதலிய போல் பருத்த வுடல்கொண்டு 
வழியாக அருகிலிருக்கும் பையிலுள்ள மலை காடு முதலியவற்றில் வசிப்பது . 
விஷம் இரங்கிக் கடிவாயிலூரும் . இந்த பறவைநாகம் குக்கிடசர்ப்பம் இவை பறந்து 
விஷப்பை மேல்வாயின் பின்பக்கத்திலிருக் செல்லும் நாகமாம் . தற்காலமில்லை நிகண் 
சிறது . இதில் மஞ்சள் நிறமான எண் டில் கூறப்பட்டது . கிலு கிலுப்பைப் 
ணெய்போன்ற திரவம் உண்டு . இதுவே பாம்பு இது நகர்ந்து செல்லுகையில் வாலி 
விஷம் . இது, 20- க்கு மேற்பட்ட தோல் னுனியிலுள்ள ஒரு உறுப்பால் கிலுகிலுப் 
முட்டைகளையிடும் . 

அவை சூரிய உஷ் பைப்போல் ஓசையைச் செய்கிறது . இது 
ணத்தாலும் மற்றவையாலும் சூடுகொண்டு மகா விஷமுள்ளது . 
பொரிந்து குஞ்சுகளாம் . இது மண்டல பாய் - இது , நித்திரை செய்தற்கு மெல் 

வளைந்து தூங்கும் . பாம்புகள் அடிக் விய கோரை முதலியவற்றால் செய்யப்பட் 
கடி சட்டையுரிக்கும். இவ்வகைப் பாம் டது . இது, கொத்தளிப்பாய் , கோரைப் 
பில் பலசாதி உண்டு. இந்துக்கள் , சர்ப்ப பாய் , புற்பாய் , பிரப்பம்பாய் , தாழம்பாய் , 
சாதியை பிரம, க்ஷத்ரிய , வைசிய , ஓலைப்பாய் , சம்புப்பாய் , ஈச்சம்பாய் , 
சூத்ர ஜாதியாகப் பிரித்திருக்கின்றனர். தோற்பாய் , எனப் பலவகை . 
பிரமசர்ப்பம் , மேற்புறம் பல நிறமாய்ப் பாய்களின் விதி பனையோலைப் பாயில் , 
படத்தில் சங்கவடிவான புள்ளிகள் பெற்று சயனிப்பவர்களுக்கு அதிக உஷ்ணமும் , 
ஆலயங்களிலும் , க்ஷத்ரியசர்ப்பம் , பொன் , வா தவிக்கிரகமும் செய்யும் , சற்று பித்தம் 
பேரீந்தின்பழம் , முதலிய நிறம் பெற்று விளைக்குமென்பர் . 
படத்தில் சங்கு , சந்திரன் , சக்கிர முதலிய தாழம்பாயில் , தூங்குபவர்களுக்கு தலை 
புள்ளிகளைப் பெற்று மரப்பொந்துகளில் சுழற்றல் , பாண்டுரோகம் , பித்ததோஷம் , 
வசிக்கும் . வைசியசர்ப்பம் , இது பல நிறம் நீராமைகட்டி , வெகு மூத்திரம் , இவை 
பெற்று படத்தில் வட்டம் , பிறை இவை களை விலக்கும் . 
களை யொத்த புள்ளிகளைப் பெற்று வீடுக மூங்கிற்பாயில் , துயில்பவர்களுக்கு மூத் 
ளில் வசிக்கும் . சூத்திரசர்ப்பம் கருநிறம் திரக் கிரிச்சினம் , உஷ்ணபித்தம் , ஆகிய 
பெற்று உடம்பெல்லாம் சிறுத்து நீண்ட இவைகள் மேலு மேலும் விருத்தியா 
புள்ளிகளைப் பெற்றுப் புற்றுகளில் வசிக் 

மென்க. 
கும் . ஆண்சர்ப்பம் - அகன்ற படத்தையும் , சிற்றீச்சம்பாயில் , நித்திரை செய்பவர் 
பெண்சர்ப்பம் குறுகிய படத்தையும் பெற் களுக்கு அதிக உஷ்ணம் , தேகவுளைவு , 
றிருக்கும் . இதில் கருநாகம், சிறுநாகம் , கபசினம் இவையுண்டா மென்க . 
விரியன் , பெருவிரியன் , ரத்தவிரியன் ,கட்டு கோரைப் பாயில் , சயனிப்பவர்களுக்கு 
விரியன் , கண்ணாடி விரியன் , கத்திரிவிரி அக்கினி மந்தமும் , சரதோஷமும் , நீங்கும் . 


மாக 


பாரதம் 


1085 


பாரதம் 


தேகம் குளிர்ச்சி யுண்டு , சுகநித்திரை 
கொடுக்கு மென்க , 

பேரீச்சம் பாயில் , சயனிப்பவர்களுக்கு 
வா தகுன்மம் , சோகையும் , ரீங்கும் . 
பாண்டு உஷ்ணாதிக்கம் உண்டா மென்க . 

சாதிப்பாயில் , அல்லது பிரப்பம்பாயில் 
சயனிப்பவர்களுக்கு மூலரோகம் , சீ தமலம் 
சீதசுரம் , சிரோசோகம் இவையுண்டாக்கு 


மென்க. 


முதவி 


ஆண்டு 


மான குமான் உதிப்பன் என்று கூறிப் 
போக மனக்குறைவடைந்து மீண்டும் 
வியாசரை நினைக்க வந்த அவரை நோக்கிச் 
குற்றமிலா மகவுவேண்டுமென , அம்பிகை 
அஞ்சித் தோழியைவிடுக்க அவள் களித் 
திருந்தமையால் சுபுத்திரன் பிறப்பான் 
என நீங்கினர் . இவர்கள் முறையே திருத 
ராட்டிரன் பாண்டு , விதுரன் 
யோராம் . இவர்களுள் திருதராட்டிரன் 
அத்தினபுரியை 

வந்தான். 
இத்திருதராட்டிரனுக்குத் துரியோதனன் 
முதலிய ஏறு புத்திரர் உண்டு . பாண்டு 
குந்தியைமணந்து ஒருநாள் வேட்டைக்குச் 
சென்று கிந்தமன் சாபத்தால் புத்திரன் 
இன்றி இருந்தமையின் குந்தி கணவனது 
கட்டளைப்படி இருவாசர் தனக்கு உபதே 
சித்த மந்திரபலத்தால் யமனைத் தியானித் 
துத் தருமபுத்திரனையும் , வாயுவைத் தியா 
னித்து வீமசோனையும் இந்திரனைத் தியா 
னித்து அருச்சுனனையும் பெற்று அசுவனி 
தேவ மந்திரத்தை மாத்திரிக்கு உபதேசித் 
தனள் . மாத்திரி இம்மந்திரத்தைத் தியா 
னித்து நகுல சகாதேவரைப் பெற்றனள் , 
பாண்டு காமத்தால் மாத்திரியைப் புணர் 
ந்து தேகவியோக மாயினன் . பாண்ட் 
வரும் துரியோதனாதியரும் இளமை தொ 
ட்டு ஒருவர்க்கொருவர் பகைபாராட்டி வந் 

துரியோதனன் வீமனிடத்துப் 
பகைபாராட்டி ஒருநாள் நித்திரை செய் 
கையில் கயிறுகளாற் கட்டிப்பிராமணகோ 
டியெனுங் கங்கைக்கரையில் வெள்ளத்தி 
லிட அவன் கயிறுகளைச் சேதித்துக்கொ 
ண்டு கரையடைந் தனன் . மற்றொருநாள் 
பல சர்ப்பங்களை எவிக் கடிப்பிக்க அவற் 
றைக் கொன்றனன் . இவ்வாறு துரியோத 
னாதிகள் பாண்டவர்களைத் தீமை செய்து 
வந்தனர் . பாண்டவரும் துரியோதனாதி 
யரும் கிருபாசாரியர் துரோணாசாரிய நிவர் 
களிடம் தனுர்வித்தை பயின்று வந்தனர் . 
இவ்விருவரும் இவ்வாறு வளருகையில் திரு 
தராட்டிரன் தருமபுத்திரனுக்கு இளவாசு 
பட்டந் தந்தனன் . அது பொருத துரியோ 
தனன் , தந்தையுடன் கூறி வாரணாவதத்தை 
ஆளும்படி கட்டளையிட்டனன் . ஒருமுறை 
அரக்குமாளிகை ஒன்று கபடமாய் நிருமித் 
துப் பாண்டவர்களைக்கொல்ல எண்ணிவரு 
வித்து அதிலிருக்கச் செய்கையில் நடுராத் 
திரியில் வீமன் இவர்களது கபடமெண்ணி 
விழித்திருந்தோனாதலால் அதைக் கொளு 


பாரதம் - சந்திரன் புத்திரன் புதன் . இப் 
புதன் மனுப்புத்திரனாகிய இளன் என்ப 
வன் பார்வதியாரின் சாபத்தால் இளை 
யென்னும் பெண்ணுருவடைய அவளைப் 
புணர்ந்தனன் , அவள் வயிற்றில் புரூரவா 
பிறந்தனன் இவன் ஊர்வசியைப் புணர் 
ந்து ஆயுவைப்பெற்றான் . ஆயுவின் புத் 
திரன் நகுஷன் . நகுஷன்புத்திரன் யயாதி , 
இவ்வகைமுறையே தோற்றிய அரசர்க 
ளின் சந்ததிகளைச் சந்திரவம்சாவளியிற் 
காண்க , இந்த வம்சத்தில் பரதன் என் 
னும் அரசன் பிறந்தான் . அதனால் இக் 
குலத்தவர் பாரதராயினர் . இக்குலத்தில் 
குரு என்பான் ஒருவன் பிறந்தான் . அதனால் 
இக்குலத்தவர்க்குக் கௌரவர் எனவும் 
பெயர் உண்டு. பிரமன் சாபத்தால் வரு 
ணன் சந்திரகுலத்துச் சந்தனு என்னும் 
அரசனாகவும் , கங்கை மாண்டப்பெண்ணா 
கவும் உதித்தனர் . இக்கங்கை வயிற்றில் 
வசிட்டர் சாபத்தால் வசவென்பவன் புத் 
திரனாகப் பிறந்தான் . இவனே பீஷ்மன் . 
சந்தனு பரிமளகந்தியைப் புணர்ந்து சித்தி 
ராங்க தன் , விசித்ரவீரியன் இருவரைப் 
பெற்றான் . சித்திராங்கதன் என்னும் பெய 
ரால் பொரு மைகொண்ட காந் தருவன் , 
சித்திராங்கதனைக்கொல்லப் , பீஷ்மன் விசி 
த்திரவீர்யனுக்கு முடி கவித்துக் காசிராஜன் 
புத்திரியாகிய அம்பிகை அம்பாலிகை என் 
னும் இருவரையும் மணஞ்செய்வித்தனன் . 
இவ்விசித்தரவீரியன் பன்னாள் அரசாண்டு 
சுவர்க்கமடைந்தபின் சந்ததிக்கு மகவிலா 
மையால் பரிமளகந்தி வேதவியாசரைச் 
சிந்தித்துத் தனதெண்ணத்தைத் தெரி 
வித்து அம்பிகையைப் 

புணரு 
வேண்ட அவ்வகை அவர் புணருகையில் 
அம்பிகை, கண்மூடிப் புணர்ந்தமையால் 
கண்ணிலான் பிறப்பன் என்றனர் . அத 
னால் வருந்தியதாய் , மீண்டும் அம்பாலிகை 
யைப் புணரவேண்ட அவள் அச்சத்தால் 
உடல் வெளுத்தமையால் 

வெண்ணிற 


தனர் . 


ம்படி 


பாரதம 


1056 


பாரதம் 


த்திவிட்டு ஒருவரும் அறியாமல் தமயன் 
தம்பியரையும் தாயையும் தாங்கிக்கொண்டு 
இடும்பவனம் அடைந்தனன் . அங்கு வந்த 
இடும்பனைக் கொன்று அவனுடன் பிறந்த 
இடும்பியைத் தாய்சொற்படி 

மணந்து 
சடோற்கசனைப் பெற்றனன் . அவ்விடம் 
நீல்கி ஐவரும் வேதியர் வேடம் பூண்டு எக 
சக்சநகாடைந்து தாய்சொற்படி பகாசுரனை 
வீமன் கொலைபுரிய வாழ்ந்திருந்தனர் . பின் 
திரௌபதியின் சுயம்வரம் கேட்ட அருச் 
சுனன் சென்று அங்குக் கட்டியிருந்த மச் 
சயந்திரத்தை அம்பினா லெய்து அறுத்துத் 
திரௌபதியைக் கொண்டுவா , வே தவியா 
சமுனிவர் கட்டளைப்படி ஐவரும் அவளை 
மணந்து வாழ்ந்திருக்கையில் திருதராட் 
டிரன் சொற்படி அத்தினபுரம் ஐவரும் 
அடைந்தனர் . ஆண்டு திருதராட்டிரன் 
அத்தினபுரியைத் துரியோதனனும் காண் 
டவ பிரத்தமென்னும் ஒரு பழைய நகரத் 
தைப் பாண்டவரும் ஆள நிருமித்தனன் . 
கண்ணனருளால் அந்நகரம் தெய்வத் தச்ச 
னால் நிருமிக்கப்பட்டு இந்திரப்பிரத்தம் 
ஆயிற்று . இவ்வாறிருக்கையில் ஏதோ ஒரு 
காரணத்தால் வனத்திற்குத் தருமபுத்திர 
சால் அனுப்பப்பட்ட அருச்சுநன் ஆண்டு 
நீர்த்தயாத்திரை செய்து நாககன்னிகை 
யையும் , பாண்டியன் குமரியையும் கிருஷ் 
ணன் - தங்கையாகிய சுபத்திரையையும் 
மணந்து நீங்கிக் கிருஷ்ணனுடன் காண்ட 
வன மெரித்துக் காண்டீவம் , அம்பறாத் 
தூணி அநுமக்கொடியுள்ள ரதம் , அக்நிதாப் 
பெற்று மயனால் சபை பெற்றுத் தம் பட் 
டணமடைந்திருக்கையில் தருமராசன் நார 
தர் சொற்படி இராசசூய யாகஞ்செய்து 
சம்ராட் என்னும் பெயாடைந்து செல்வத் 
துடனிருப்பதைக் கண்டு போன துரியோ 
தனன் , பொறாமை கொண்டு சகுனி கணர்ன் 
முதலானோரது துசாலோசனையால் ஒரு 
மண்டபங் கட்டுவித்துப் பாண்டவரை வரு 
வித்து அவருடன் சகுனியைக்கொண்டு 
சூதாடுவித்து எல்லாச் செல்வங்களையும் 
கவர்ந்து அவர்களையும் அடிமை கொண்டு 
திரௌபதியைத் துச்சாதனனைக் கொண்டு 
மானபங்கஞ் செய்வித்தான் . கண்ணபிரா 
னருளால் மாளாத் துகில் வளர அதை 
ஒழித்து அவளைத் தன் மடிமீது உட்காரக் 
கட்டளையிட்டதனால் திரௌபதி , அவனைத் 
தொடையின் வழி உயிர் நீங்கச் சபித்து 
என்னை அவமதித்த இத் துரியோதனாதி 


யரை வென்று வெற்றி முரசு முழங்குகை 
யில் என் கூந்தலை முடிப்பேனென்று சட . 
தஞ்செய் தனள் . மற்றவர்களும் அவ்வாறே 
சபதஞ்செய் தனர் . இவை கேட்ட திருத 
ராட்டிரன் பாண்டவரது அடிமை, நீங்கி 
ஊருக்கனுப்பத் , துரியோ தனன் ஏவலால் 
துச்சாதனன் , நாடும் செல்வமும் கொ 
டோம் அடிமை நீங்கிக் காடுசெல்க என்ற 
னன் . பின் திருதராட்டிரன் கருத்துணர்ந்த 
துரோணர் , நீங்கள் பன்னீராண்டு வனத் 
திலும் ஓராண்டு அஞ்ஞாதவாசத்திலும் 
போக்கி வருவீராயின் நாெெபறுவீர் என் 
முன் , இச்சொற்களைக் கேட்ட திரௌபதி 
பாண்டவர் ஐவரும் யானும் என்புத்திரரும் 
அடிமை நீங்கச் சூதாட வேண்டுமெனத் 
துரியோதனன் பந்தயப்பொருள் என் 
னென , யான் செய்த தருமமென்று தருமன் 
கூற அதற்கிசைந்து ஆடுகையில் தெய்வ 
பலத்தால் பாண்டவர் 

அடிமை நீங்கித் 
தந்தை சொற்படி காடுசென்று ( ககூ ) வரு 
ஷம் வசித்து ஒரு வருஷம் விராடபுரத் 
தில் ஒருவருந்தோன்றாது வசிக்கையில் 
நாடுவளமிகுந் திருத்தலைக்கண்டு பாண்ட 
வர் இங்குவசிக்கின்றாரோ என்னேவெனச் 
சந்தேகித்து அவ் விராடராசனது பசுக் 
கூட்டத்தைத் துரியோததிையர் வளைத் 
தனர் . அவ் விராடராசன் புத்திரனாகிய 
உத்தான் , தான் அப்பசுக் கூட்டத்தை மீட் 
கவேண்டிப் பேடி உருக்கொண் டிருந்த 
அருச்சுநனைச் சாரதியாகக் கொண்டு தேர் 
ஏறிப்போய்ப் பகைவர் சேனையைக்கண்டு 
பயந்து பின்னிட விஜயன் அவனைத்தே 
ரிற் பிணித்துச் சென்று வன்னிமரத்தின் 
மீதிருந்தபடைகளை 

எடுப்பித்து உத்த 
எனைத் தேர்ச்சாரதியாக்கிப் பகைவருடன் 
போர் புரிந்து வென்று நிரைமீட்டு விராட 
நகரை அடைந்தனன் . தங்களுக்குக் குறி 
த்தவருஷம் அன்றோடே முடிந்ததாகை 
யால் பாண்டவரும் தமது உண்மை உருக் 
கொண்டனர் . பின் உத்தரையை அபிமன்யு 
விற்கு மணப்பித்து உத்தரன் செய்த சிறப் 
பேற்றுத் தங்கள் வெளிப்பாட்டைச் சுற் 
றத்தவருக்கு அறிவித்து அவர்களுடன் 
உபப்பிலாவியத்திலிருந்து ஆலோசித்துப் 
புரோகிதனைத் தங்கள் நாடு தரும்படி துரி 
யோதனனிடந் தூதாக அனுப்பினர் . இத் 
தூதின் செய்திகேட்ட துரியோதனன் நாடு 
கொடேன் என்றனன் . அதைக் கேட்ட 
வீஷ்மர் துரோணராதியரும் நீதி கூறவும் 


பாரதம் 


1087 


பாரதம் 


நது 


மறுத்தமையால் அச்செய்தியை உலூக 
முனி பாண்டவர்க்கு அறிவித்தனன் , துரி 
யோ தனன் துரோணர்முதலானோர் ஆலோ 
சனையால் கண்ணபிரானைப் படைத்துணை 
அழைக்கச் சென்று யோகத்திரை செய் 
யும் கண்ணபிரானது முடியின் பக்கத்தில் 
உட்கார்ந்தனன் , அருச்சுநன் கண்ண பிரா 
னது திருவடிப்பக்கத்து இருந்தனன் , கண் 
ணன் துயிலுணர்ந்து முதலில் அருச்சுக 
னைக்கண்டு பின் துரியோதனனது வேண் 
டுகோளுக்கு நாராயண கோபாலரைத் 
துணைகொள்ளும்படி எவித் தாம் அருச்சு 
நற்குச் சாரதியாய் இருக்க உடன்பட்ட 
னர் . பின் திருதராட்டிரன் ஏவலால் சஞ் 
சயமுனி பாண்டவரிடம் ஞானோபதேசஞ் 
செய்யச்செல்லப் பாண்டவர் அதற்கு உட 
ம்படாமை அறிந்து மீண்டனன் . பின் 
கண்ணபிரான் பாண்டவாது கருத்துணர் 

துரியோ தனனிடம் தூது சென்று 
அன்று விதுரன் இட்ட விருந்துண்டு மறு 
நாள் சென்று நீதியைக் கூறக்கேட்காமை 
யால் மீண்டனர் . பின் துரியோதனன் 
விதுரனை நோக்கி நீ கண்ணனுக்கு விருந் 
திட்டனை என்று வெகுள விதுரன் இப் 
பாரதப்போர் முடியுமளவும் இந்த வில்லை 
எடுப்பதில்லை என முரித்துச் சென்றனன் . 
இது நிற்க , கண்ணனைக்கொல்ல எண்ணிய 
துரியோதனாதியர் ஓர் நிலவறை சமை 
த்து அதில் அரக்கரை நிறைத்து மேலொரு 
பொய்ச் சிங்கா தனம் அமைத்து அதில் 
கண்ணனை வருவித்து உட்காருவிக்கக் கண் 
ணன் அதில் உட்கார்ந்த மாத்திரையில் 
அதனை உணர்ந்து விசுவரூபங்கொண்டு 
தமது திருவடியால் அறைக்குள்ளிருந்த 
அரக்கர் உயிர்போக்கி இந்திரனை அழைத் 
துக் கர்ணனிடம் உள்ள கவசகுண்டலங் 
களைக் கவரப்போக்கினர் . இந்திரன் விரு 
த்த வேதியனாய்க் கர்ணனிடஞ் சென்று 
யாசித்து அவைகளைப் 

பெற்று மீண்டனன் . 
பின்னர் கண்ணபிரான் குந்திதேவியிடம் 
சென்று கர்ணன் அவளது புத்திரன் என் 
பதைத் தெரிவித்துக் கர்ணனிடஞ்செ 
ன்று , அர்ச்சுநனுக்குப் பாரத யுத்தத்தில் 
உயிர்க்கொலை நேராதபடி ஒரு முறைக்கு 
மேல் நாகாஸ்திரம் எய்யாதிருக்க வரம் 
பெறக் கற்பித்து ஏவ அவள் சென்று தன் 
னைத்தாயென அறிவித்து அவன் தந்தசே 
லையை புடுத்து வரம்பெற்று மீண்டதைக் 
கண்ணனுக்கு அறிவித்தனன் , கண்ணன் 


இவற்றைப் பாண்டவர்க்கு அறிவித்தனன் . 
இதுநிற்க , திருதராட்டிரன் பாரதப்போர் 
யா தாய்முடியுமோ என்ற அச்சத்தால் சஞ் 
சயனை மீண்டும் பாண்டவர்கள் காடுசெல் 
லும்படி கற்பிக்க எவினன் . அச்சஞ்சயன் 
உபப்பிலாவியம் வந்து கண்ணனைக் கண்டு 
பின் பாண்டவர்களைக்கண்டு ஞானோபதே 
சஞ்செய்ய அதற்குப் பாண்டவர் உடன்ப 
டாது போர் செய்தே நாட்டைப்பெறுவோ 
மென்று கூற அவ்வகை சென்று துரியோ 
தனாதியர்க்கு உரைத்தனன் . இருதிறத் 
தவரும் போர்க்கு நன்னாள் குறித்து அரவா 
னைக் காளிக்குப் பலியிட்டு அவன் பாரதப் 
போர்காண வரம்வேண்டத் தந்து அணிவ 
குத்துப் போர்க்களங் குறுகினர் . 

முதல் காட்போர் - யுத்தகளத்திற்கு 
வந்திருவர் சேனைகளும் அணிவகுப்ப 
டைந்து யுத்தஞ் செய்யத் தொடங்கி அருச் 
சுநனும் வீமனும் , வீமனும் சுயோதனனும் 
தருமனும் சல்லியனும் , நகுலனும் சயிந்த 
வனும் , சகாதேவன் - சகுனி , சிவேதன் . 
துச்சாதனன் , திட்டத்துய்மன் - துரோ 
ணன், அபிமன்யு - லக்ணன் , விராடன் 
பூரி , சாத்தகி - பூரிசிரா, சந்தனு - உக்ர 
வேகன் , குந்திபோஜன் - அச்வத்தாமன் , 
கடோற்கசன் - பகதத்தன் , பாஞ்சாலன் 
கலிங்கன் , கிருதபன்மன் - கேகயன் , உத் 
தான் - திருதபன்மன் , அரவான் - அலம் 
புதன் , சோமதத்தன் - காம்போஜன் , சோ 
ழன் - மாகதன் , பாண்டியன் - திரதேவன் 
சீகதன் - சிகண்டி , உத்தமோசா - விகர் 
ணன், உதார்மன் - விடசோன் முதலி 
யோர் ஒருவருடன் ஒருவர் மாறுகொண்டு 
யுத்தம் புரிகையில் பாண்டவர் படைக்குச் 
சேநாபதியாகிய சிவபெருமானிடம் வரம் 
பெற்ற சிவே தன் வீஷ்மருடன் யுத்தஞ் 
செய்தனன் , ஒருபுறம் சல்லியன் உத்தா 
னிடம் போர்புரிந்தனன் . அந்தச் சல்வி 
யனால் உத்தான் மடிந்தான் . சிவே தன் 
பெரும்போரிட்டுப் படைகளைப் பின்னிடச் 
செய்கையில் ஆற்றுத வீஷ்மர் உனக்கு 
விற்போர் ஒன்று மாத்திரந்தான் வரும் 
மற்ற ஆயுதங்களில் வன்மையில்லையென்று 
பரிகசிக்கக்கேட்டு வாளெடுக்கச் செல்லு 
கையில் வீஷ்மர் அவனது இரண்டுகைகளை 
யுக் துணித்துக் கொன்றனர் . சூரியன் 
அஸ் தமித்தனன் . 

இரண்டாம் நாள் - பாண்டவர்க்குத் திட் 
டத்துய்ம்மன் சேநாபதியாகித் துரோண 


பாரதம் 


1088 


பாரதம் 


குடன் எதிர்த்துப் போரிட்டுப் பின்னிடை 
யக் சண்டலீமன் எதிர்த்துச் சேவைகள் பின் 
னிடையச் சாடுசையில் சவிக்கராஜன் யா 
னைச் சேனைகளுடன் யுத்தத்திற்கு வர அவ 
னையும் அவன் குமாரர்களையு மடித்து வீஷ் 
மரை எதிர்த்து அவர் தேர்ச்சாரதியின் 
தலையை உடைத்துச் சேனைகளைச் சங்கரிக் 
கையில் அபிமன்யுவுடன் வந்து சேனை 
களைப் பின்னிடச் செய்தனன் , சூரியன் 
அஸ்தமனமாயினன் . 

மூன்றாநாள் - வீஷ்மர் தம் சேனைகளைக் 
காருடயூகம் வகுக்கத் திட்டத்துயம்மன் 
தன் சேனையைச் சத்திரயூகமாக வகுக்க 
வீஷ்மர் பாண்டவருடன் போரிடுகையில் 
துரியோதனனை மூர்ச்சையடையச் செய் 
தனன் . அதனால் வீஷ்மர் துரியோதனனை 
மூர்ச்சை தெளிவித்துப் பாண்டவர் சேனை 
களைக் கொல்லக் கிருஷ்ணமூர்த்தி கோபி 
த்துச் சக்கரமெடுக்க வீஷ்மர் தேரினின்று 
இறங்கித் துதிக்க அருச்சுனன் கண்ண 
னைத் தேரின்மீது ஏறவேண்டக் கண்ணன் 
தேர்ஏற அருச்சுநன் பகைவர் படையைக் 
கொல்லுகையில் சூரியன் மறைந்தனன் . 

நான் காம்நாள் - படைவகுத்து வீமன் 
பகைவரைக் கொல்லுகையில் துரியோ 
தனன் வீமனுடன் எதிர்த்து மூர்ச்சித்த 

இதனைக்கண்ட அவன் தம்பியரா 
சிய சுதக்கணன் , பிங்கலசன் , விம்வாகு , 
கலாசந்தன் , சேநாவிருந்து , முதலியவர் 
எதிர்த்து மாய்ந்தனர் . இவ்வாறு வீமன் 
செய்வதைக்கண்ட பகதத்தன் வீமனையெ 
திர்க்க அதைக் கண்ட கடோற்கசன் வந்து 
எதிர்த்து முதுகிட அடித்தான் . இவ்வாறு 
யுத்தஞ் செய்கையில் சூரியன் அத்தமித் 


ஆறாம் நாள் - திட்டத்துய்ம்மன் மகாது 
கம் வகுக்க வீஷ்மர் தமது சேனையைக் கிர 
வுஞ்சயூகம் வகுத்துப் போரிடுகையில் 
வீமன் வீஷ்மரைப் பதாதியாக்கிச் சல்லி 
யனைத் தேருடனெடுத்தெறிந்து துரியோ 
தனனுடன் போரிடுகையில் அபிமன் விக 
ர்ணனுடன் எதிர்த்து அவன் தேரை அழி 
க்க அவன் தன் தம்பியாகிய சித்திரசோன் 
தேரில் ஏறி யுத்தம் செய்கையில் , அபிமன்யு 
விகர்ணனை மார்பில் தொளைத்து அனுப் 
பினன். சூரியன் அஸ்தமித்தனன் . 

ஏழாமாாள் - இருவர் சேனைகளுடன் 
கூடினர் . குருமக்கள் சகட பூகம் வகுக்கப் 
பாண்டவசேநாபதி மாசுணயூகம்வகுத்துப் 
டோரிடுகையில் துரோணர் பாண்டியனைப் 
பின்னடையச் செய்கையில் கடோற்க 
சன் கண்டு மாயையால் யானைச்சேனை 
யுண்டாக்கி யானைமேலிருந்து போரிடு 
கையில் 

சாத்தகியைச் சதாயுமுதுகிடச் 
செய்தனன் . பின் வீமன் , சகுனிசல்லிய 
ரை எதிர்த்துப் பின்னிடச் செய்தனன் . 
வீஷ்மருடன் அருச்சுநன் எதிர்த்துப் போ 
ரிடுகையில் பொழுதுசாய்ந்தது . 

எட்டாம் நாள் - போர்க்களம் புகுந்துவீஷ் 
மர் தம்படைகளைச் சூசிகாயூகம் வகுக் 
கக் கண்ணன் சகடயூகம் வகுத்து யுத்தஞ் 
செய்கையில் , துரியோதனன் தன் தம் 
பியருடன் வீமனை எதிர்க்க வீமன் துரி 
யோதனன் தம்பியர் எண்மரைக் கொன 
றனன் , பின் அரவான் எதிர்த்துத் துரி 
யோ தனன் சேனைகளைப் பாழாக்குகை 
யில் அலம்பு தன் அவனைக்கொல்ல அபி 
மன்யு கண்டு சேனைகளை எதிர்த்துக் 
கொல்லுகையில் சூரியன் மறைந்தனன் , 

ஒன்பதாம்நாள் - இருவர் சேனைகளும் 
கைகலந்து யுத்தஞ்செய்கையில் அலம்பு 
தன் வீமனை எதிர்க்க வீமன் வேலாயுதத் 
தால் அவனைக் கொன்றனன் . அப்போது 
அருச்சுகனால் ( எ 0,000 ) வீரர் இறந்தனர் . 
பின் திட்டத்துய்ம்மன் , தருமன் , சிகண்டி , 
பாஞ்சாலர் , இவர்கள் வீஷ்மரையும் துரி 
யோ தனன் தம்பியரையும் எதிர்த்தனர் . 
வீஷ்மரால் படையழிவதைக் கண்ட சிக 
ண்டி வீஷ்மர் திகைக்கும்படி அம்புகள் 
எய்தான் . இதைக் கண்ட துச்சாதனன் 
சிகண்டியைப் பின்னிடச் 

செய்தான் . 
இவ்வகை இருக்கையில் சதாநீகன் வீஷ் 
மர்மேல் கணைபெய்து அவரால் இறர் 
தான் , சூரியனும் அஸ்தமித்தான் , 


தனன் . 


ஐந்தாம் நாள் - நான்காநாள் யுத்தமுடிந்த 
பின் வீஷ்மர் , துரோணர் , கர்ணன் , அசு 
வத்தாமன் இவர்கள் மனக்குறை பெற்று 
ஒருவரோடொருவர் சண்டை செய்யத் 
தொடங்குகையில் துரியோ தனன் தடுக் 
கத் தடையடைந்து மறுநாள் படைகொ 
ண்டு சண்டை தொடங்கினர் . அருச்சுரு 
னும் , வீமனும் பலரை எதிர்த்து மாய்க் 
கையில் துச்சாதனன் எதிர்க்க அவனை 
வீமன் முதுகிட்டோட அடிக்கையில் துரி 
யோதனன் எதிர்க்க மூர்ச்சையாக்கி அவன் 
சேனைகளில் (உரு , 000 ,) வீரர்களைக் கொல் 
லுகையில் பூரிசிரா எதிர்க்க அவனைச்சாத் 
தகி எதிர்க்கையில் சூரியன் அஸ்தமித்தான் , 


பாரதம் 


1089 


பாரதம் 


பத்தாம் நாள் இருவர் படைகளுடன் 
படைக்களம் புகுந்தனர் . வீஷ்மர் அருச்சு 
னுடன் எதிர்த்துப் போரிடுகையில் வீமன் 
அவர்க்குத் துணைவந்தாருடன் போர்செய் 
தனர் . வீஷ்மர் வெகுசேனைகளை யழிக் 
கக்கண்ட அருச்சுகன் சிகண்டியை யுடன் 
கொண்டு வீஷ்மருடன் போரிட வீஷ்மர் 
சிகண்டியைக் கண்டு வில்லினைக் கீழிட்டு 
அருச்சுநன் அம்பினால் ஓய்ந்து உயிர்மா 
யாது சரசயனத்திருந்தனர் . 

பதினொராம் நாள் - இருவர் சேனைகளும் 
யுத்தஞ் செய்யத் தொடங்குகையில் துரி 
யோதனன் துரோணரைச் சேநாபதி 
யாக்கி இன்று தருமரைப் பிடித்துத் தருக 
எனக் 

கூறிய செய்தியை யருச்சுநன் 
தூதராலுணர்ந்து தமயனைக்காக்க வெண் 
ணிப் போர்க்களம்புகுந்து போரிடுகையில் 
துரோணர் தருமருடனும் , அருச்சுநன் 
கர்ணனுடனும் , 

போரிட்டனர் . இதில் 
சகாதேவன் சகுனியின் தேரை யழித்து 
அவன் தேர்ப்பாகனையுங் கொன்றான் , ஒரு 
பால் சல்லியனுடன் நகுலனும் போரிட் 
டான் . மற்றோர் பால் விராடனும் கன்ன 
னும் , துருபதனும் யாகசோனும் , பகத 
த்தனும் , சோமதத்தனும் , இலக்கணனும் 
அபிமனும் போர் செய்தனர் . இவ்வாறி 
ருக்கையில் இலக்கணகுமானை அபிமன் 
பிடித்துச் செல்லுகையில் சயித்திரதன் , 
சல்லியன் , கன்னன் மூவரும் எதிர்க்கக் 
கண்ட வீமன் சல்லியனுடன் போரிட்டு 
அவனை மூர்ச்சை யாக்கினான் . அத்தரு 
ணத்தில் அபிமன்யு வீமனை நோக்கி நான் 
அவனை வெல்லேனா எனக்கு நீங்கள் உதவி 
வரவேண்டுமோ எனப் பேசிக்கொண் 
டிருக்கையில் இலக்கணகுமான் தப்பி 
யோடிச் சென்றான் . பொழுது சாய்ந்தது . 

பன்னிரண்டாம் நாள் - துரியோதனன் 
தருமரைப் பிடித்துத் தருகவெனத் துரோ 
ணரை வேண்டத் துரோணர் அருச்சுன 
னும் வீமனும் என்னிடம் அணுகாவிடிற் 
பிடித்துத் தருவேனென்று சமரிற்புகுந்து 
மகரயூகம் வகுத்தார் . தருமர் மண்டலயூ 
கம் வகுத்தார் . திரிகர்த்தன் முதலியோர் 
அருச்சுநனுடன் போரிட்டனர் . துரோ 
ணர் திட்டத்துய்மன் வில்லை முரித்துச் 
சிகண்டியின் தேரைப்பொடித்து நகுலசகா 
தேவரைச் சாடுகையில் தருமன பொறாது 
துரோணரை யெதிர்த்து அவரைப் பல 
பாணங்களால் பொத்தி நிராயுதராக்கி அவர் 

137 


தேசையுமழிக்க அவர் வேறு தேரேறி யுத் 
தத்திற்குவர அபிமன் , விராடன் , திட்டத் 
துய்மன் , குந்திபோஜன் சூழ்ந்து கொள்ளத் 
துரோணருக்குச் சகுனி, சன்னன் , கலிங்க 
சாஜன் முதலியோர் இணையாக வந்து 
போர்செய்தனர் . இதனைக் கண்ட தரி 
யோதனன் ஒருபால் சண்டை செய்தனன் . 
பகதத்தன் யானைச் சேனையுடன் வந்து 
தருமரை எதிர்த்துச் சேனைகளை அதமாக் 
கக்கண்ட தருமர் விசனமுற்றுக் கண்ணபி 
சானைத் தியானிக்கக் கண்ணன் அருச்சா 
னுடன் யுத்தகளங் குறுகினர் . அர்ச்சுகன் 
பகதத்தனை எதிர்த்துப் பலவாறு வருத்த 
அவன் பொருது இந்திரன் தந்த வேலாயு 
தத்தை அர்ச்சுநன் மீது எவ அது வருதல் 
கண்டு திருமால் அதனை மார்பில் ஏற்றனர் . 

கண்ணன் திருமார்பில் மாலையா 
யிற்று . உடனே அருச்சுகன் பகதத்தனது 
கவசத்தை யறுத்து அவனை மாய்த்தான் . 
பின் காந்தார மன்னர் சகுனியிடம் போரி 
ட்டுப் பின்னிடைந்தனர் . சூரியன் மேல் 
பாலடைந்தான் . 

பதின்மூன்றாம் நாள் யுத்தம் - இருதிறத் 
தவரும் போர்க்கெழுந்து துரோணர் தம் 
சேனைகளைப் பதும் , சூசிக , சக்ரயூகங்க 
ளாக வகுத்தனர் . திட்டத்துய்மன் தன் 
சேனைகளை மகரயூகமாக வகுத்துப் போர் 
செயத் தொடங்குகையில் துரோணர் திட் 
டத்துய்மனை வருத்த அவன் தருமனையணு 
கக்கண்டு தேற்றிப் பதுமயூகத்தை நீயுடை 
க்கவென அவ்வாறு சென்று பதுமயூகத் 
தைக் கலக்கிப் போரிட்டு அரசர்களை யாத 
ஞ்செய்கையில் வீமனும் அவற்குத் துணை 
யாய்ப் போரிடத் துரியோதனன் சேனை 
கள் அடிபடுகையில் துரியோதனன் சயத் 
திர தனை நோக்கி , நீ , அபிமனுடன் வீமன் 
நெருங்காவகை செய்க என அவ்வாறு 
போரிடுகையில் , துரியோ தனன் பல வீரர் 
களுடன் அபிமன்யுவை நெருங்கிப் போரிட 
அபிமன் பலரை வென்று துன்முகனைக் 
கொன்று வீமனுக்குத் துணைவாரத் திரும்பு 
கையில் விடசோனை மாய்த்துத் துரியோத 
னனை வருத்தத் துரியோதனன் இலக்கண 

அவன்மீதேவ அவன் வந்து 
போரிட்டு மாய்ந்தான் . பின் அபிமன் 
சக்ரயூகத்தைப் பேதிக்கையில் அபிமன் 
னுடன் சயத்திர தன் எதிர்த்து அபிமன் 
னுவை மாய்த்தான் . இதனைத் தருமன் 
முதலியோர் அறிந்து விசனமுறுகையில் 


குமானை 


பாரதம் 


1090 


பாரதம் 


வியாசர் தேற்றினார் . இச்செய்தி யறியா 
அருச்சுநன் சஞ்சத்தவரை வென்று மீளு 
கையில் அபிம னிறந்த செய்தி யறிந்த 
கண்ணன் , 

இந்திரனை வேதிய வுருக் 
கொண்டு தீக்குழியில் அருச்சுநன் காண 
விழ எவ , அவன் அவ்வாறு செயக் கண்ட 
அருச்சுநன் , ஏன் தீயில் விழுகிறீர் எனக் 
கேட்க, என் மகன் மரணங்கேட் டிறக் 
கின்றேனெனக் கூறுகையில் அருச்சுநன் 
சமாதானங்கூற அந்தணன் உன் மகன் 
இறப்பின் நீ இவ்வாறு செய்யாதிருப்பின் 
நானிவ்வாறு செய்யேனெனக் கூற உடன் 
படக் கேட்டு மீண்டு , தேரேறித் துர் 
நிமித்தங்கள் கண்டு மாயனை நோக்கி 
இன்றேதோ தீது விளைந்ததென்று பின் 
அபிமனிறந்த செய்திகேட்டு விசனமடை 
ந்து தீயில்விழ முயலுகையில் வேதிய 
னாகிய இந்திரனால் தடையுண்டு நாளைச் 
சூரியாத் தமனத்திற்குமுன் சயத்திர தனைக் 
கொல்லச் சபதங்கூறிக் கண்ணனைச் சிவ 
பெருமானாகப் பூசித்து நித்திரை செய்து 
கண்ணனுடன் திருக்கைலை யடைந்து , 
கண்ணன்மேற் சாத்திய மலர்களைச் சிவ 
பெருமான் மீது கண்டு நீரில் முழுகி இருடி 
யால் தருவித்த அத்திரத்தைப் பெற்று 
மீண்டு கனாநிலை யுரைத் தனன் . பொழுது 
போயிற்று . 

பதினான்காம் நாள் யுத்தம் - பதினான்காம் 
நாள் அருச்சுநன் தருமரைக் காணத் தரு 
மர் அருச்சுநனை நோக்கி , எது உன் முகத் 
தில் மலர்ச்சி யென விஜயன் தான் கண்ட 
கனாநிலை யுரைத்துக் கண்ணனைப் புகழ்ந்து 
இராஜமண்டல யூகம் வகுப்பித்து அதி 
னிடை நிற்க, துரோணர் சூசிகாயூகம் 
வகுத்து அதில் சயத்திர தனை யிருத்தி 
வேறு ஐந்துயூகங்கள் வகுத்து நின்றார்கள் . 
இதற்குள் அருச்சுநன் சாத்தகியை நோக் 
கித் தருமபுத்திரரைக் காக்கக்கூறி யூகத் 
திற் சென்று துன்முகனையுந் துச்சாதனனை 
யும் ஓடச்செய்யத் , துச்சா தனன் துரோ 
ணர் தேரின் பின் சென்று ஒளிக்க அருச்சு 
நன் துரோணருக்குத் தன் சபதங்கூறி வழி 
விடக் கேட்கத் துரோணர் என்னுடன் 
யுத்தஞ் செய்துபோக எனக்கேட்டு ஒரு 
வாறு துரோணரைவிட்டு விலகி யப்பாற் 
சென்று கிருதவன் மனை மூர்ச்சை யடை 
யச் செய்து சுதாயு வந்தெதிர்த்துக் கதை 
விட அதைக் கண்ணன் தன் மார்பிலேற்க 
அவனைக் கொன்று , அப்பாற் சுதீஷண 


னைக் கொன்று பின் சுதாயு , நியுதாயு , தீர்க் 
காயு , முதலியவரைக் கொன்று விந் தானு 
விந்தர்வந்து தடுக்க அவரைக் கொன்று 
இவ்வாறு பதினைந்து நாழிகைக்குள் ஏழக் 
குசோணி சேனை களை மடித்துக் குதிரை 
களின் இளைப்புத் தீரக் கண்ணன் நீர் 
வேண்டுமென வருணாஸ்திரத்தால் தடாக 
மொன்றுண்டாக்கிக் குதிரைகளுடன் தாங் 
களும் இளைப்பாறி யிருக்கத் துரியோத 
னன் சேனை மடிந்தமைகண்டு துரோ 
ணரை நொந்து கூறத் துரோணர் அவ 
னுடன் சண்டை செய்ய என்னாலாகாது 
நீயே செல்க என ஒரு கவசத்தை யுதவி 
யுத்தத்திற் கனுப்பினர் . இத் துரியோத 

தன 
னுடன் அருச்சுநன் யுத்தஞ் செய்ததால் 
களைத்துச்சாயக் கண்ணன் பாஞ்சசந்யம் 
பூரித்துக் கௌரவர் சேனை மூர்ச்சிக்கவும் , 
அருச்சுநன் மூர்ச்சை தெளியவுஞ் செய் 
தனர். பின் கண்ணன் அருச்சுநனை நோக்கி 
நீ யேது கவசத்திற்குப் பயந்தனை போலும் , 
அது இந்திரன் கொடுத்த கத்தியால் அழி 
யும் என்று கத்தியைத் தந்து வில்லை 
வளைத்து எய்க என்ன அருச்சுநன் அவ் 
வாறு செய்யத் துரியோதனன் கவசம் 
பிளந்து பொடிபடப் பின்னிடைந்தனன் . 
இப்பால் , தருமபுத்திரர் தேவதத்தத்தொலி 
முன்னாகப் பின் பாஞ்சசன்னியத் தொலி 
கேட்டதால் எதோ தவறெனச் சங்கித்துச் 
சாத்தகியைப் பார்த்துவர ஏவ , அவரை 
வழியில் கிருதவன்மன் எதிர்க்க அவனை 
வென்று இப்பால் துச்சாதனனை யடிக்க 
அவன் துரோணருடன் முறையிடத் துரோ 
ணர் அவனை நிந்தித்தனர். அருச்சுநன் 
நிலையறிய வந்த சாத்தகி மீளாமையால் 
அருச்சுநனிலை யறிந்துவாப் பீமனைத் தரு 
மர் அனுப்ப வீமன் துரோணரது சேனைக் 
கருகில் வருதலைக் கண்டு சேநாவீரர்களும் 
துரியோ தனன் எழுதம்பியரும் எதிர்க்க 
அவர்களைக் கொன்றனன் . இதைக் கண்டு 
துரோணர் எதிர்க்க அவர் தேரைத் தூக் 
யெறிந்து பொடியாக்கி அவரையுங் கலங்கச் 
செய்து அப்பாற்சென்று சாத்தகியையும் , 
பின் கிருஷ்ணார்ச்சுநர்களையுங் கண்டு வீமன் 
தன் சங்கத்தைப் பூரித்தனன் . மற்ற நா 
நாராயணர்களும் சங்கம் பூரித்தனர் . இதைக் 
கேட்டுத் தருமபுத்திரன் களிப்படைந்தான். 
பின்பு இவ்விருவருடனும் துரியோ தான் 
முதலியோர் எதிர்க்க அவர்களைப் புறங் 
கொடுக்கச் செய்து கன்னனைப் 

பதின் 


பாரதம் 


1091 


பாரதம் 


மூன்று முறை வென்று பின்னிடச்செய்து 
துன்முகன் முதலிய துரியோதனன் தம்பி 
யர் இருபத்தெழுவரைக் கொன்று , விகர் 
ணன் எதிர்க்க நீ நல்லொழுக்கமுள்ளவன் 
உன்னோடு நான் போரிடேனென்று விலக 
அவன் என் துணைவர்களிறக்க நான் தனித் 
திரேன் என்று வலியச்சண்டைக்கு வர 
அவனையுங் கொன்று கன்னன் எதிர்க்க 
அவனுடன் போரிட்டுக் கதையிழந்தனன் . 
இப்பால் சாத்தகியுடன் பூரிசிரா , அலம்பு 
தன் இவர்கள் போரிடுகையில் சாத்தகி 
யைத் தள்ளிப் பூரிசிரா வாளால் வெட்டத் 
துணிகையில் அருச்சுான் கண்ணன் சொற் 
படி அவன் காத்தைத் துணிக்கப் பூரிசிரா 
வைச் சாத்தகி கொன்றான் . இப்பால் 
அருச்சுநன் கன்னனைத் தூஷித்து அவ 
னுடன் பொருது பின்னிடச் செய்து 
சயத்திர தனைத்தேடிச் செல்கையில் துரி 
யோதனன் வேண்டுகோளால் மீண்டும் 
கன்னன் 

அருச்சுநனுடன் போரிட்டுப் 
பின்வாங்குகையில் கண்ணன் தம் சக்க 
ரத்தால் பொழுதினை மறைத்தனர் . பொழு 
தின் மறைவுகண்ட அருச்சுரன் , காண்டீ 
வத்தைப் பூமியில் வைக்கக் கண்ணன 
ஏன் வில்லைப் பூமியில் வைத்தனை யென 
அருச்சுநன் சபதப்படி செய்வேன் என்று 
தீப்பாய விருக்கையில் துரியோதனன் 
கேட்டுச் சயத்திர தனை யானை மீதேற்றிக் 
கொண்டுவந்தான் . இப்பால் தருமபுத்திரர் 
தேவதத்தத்தொலி கேளாமையால் நானும் 
அருச்சானுடன் தீப்பாய்வேன் என்று 
கூறினர் . இவ்வகை அருச்சுநன் தீப்பாய 
இருக்கையில் கண்ணன் அருச்சு நனை 
நோக்கி அருச்சுநா அதோ பொழுதிருக் 
கிறது சயத்திரதனைக் கொன்று அவன் 
தலை சிமந்த பஞ்சகமடுவில் தவஞ்செய்து 
கொண்டிருக்கும் அவன் தந்தையின் கரத் 
தில் விழச்செய்க என அருச்சுநன் அவ் 
வாறு செய்யச் சயத்திரதனுடன் அவன் 
தந்தையு மிறந்தனன் . இவ்வாறு இறந்த 
சயத்திர தனைப் பற்றித் துரியோ தனன் 
விசனப்படுகையில் துரோணர் 

துரோணர் அவன் 
விசனத்தைமாற்றி நான் போர்செய்வே 
னென்று போரிடுகையில் அஸ்வத்தாமன் 
அஞ்சனவன்மன் முதலியோரை மாய்த் 

வீமன் வாகுலீகன் தம்பியர் பன் 
னிருவரை மாய்த்தான் . இவ்வகை இருக் 
கையில் சூரியன் அத்தமித்தனன் , 


பதினான்காம் நாள் இராச்சண்டை - பதி 
னான்காகாளிரவில் இருபடைகளும் போரி 
ைெகயில் கடோற்கசனை வருவிக்க என , 
அவ்வாறு செய்யக் கடோற்கசன் வந்து 
அன்றிரவு பெரும்போர் மாயைகளுடன் 
செய்து பலரைவருத்திக் கன்னனுடன் 
போரிடுசையில் கன்னன் விடுத்த வேலால் 
மாய்ந்தனன். 

பதினைந்தாம் நாள் யுத்தம் - பதினைந்தா 
நாள் இருபடைகளும் யுத்தகளம் புகுந்து 
யுத்தஞ்செய்கையில் துரோணர் பாண்ட 
வர் சேனைகளை அதஞ்செய்து நிற்கச் சப்த 
ருஷிகளும் துரோணரையணுகி நீர் வேதி 
யர் இவ்வரை யுத்தஞ்செய்தல் உமக்குத் 
தகாதெனத் துரோணர் ஒய்ந்திருக்கையில் 
கண்ணன் திட்டத்துய்மனைத் துரோண 
ரிடம் போரிடக்கட்டளையிட்டுத் தரும புத் 
திரரிடஞ் சென்று அசுவத்தாமா எனும் 
மாளவன் யானை போரிடைமாய்ந்த தென் 
றுகூறின் அசுவத்தாமன் போரிடைமாய்க் 
ததாக எண்ணித் துரோணர் உயிர் விடுவர் 
என்று கூறத் தருமர் நான் பொய்கூறே 
னென்று அசுவத்தாமா அதாகுஞ்சாமெ 
ன்று சங்கம் பூரித்த மாத்திரையில் சண் 
ணன் பாஞ்சசன்னியம் பூரித்துக் குஞ்சா 
மென்பதை மறுக்கக்கேட்ட துரோணர் , 
மகன் மாண்டான் என்று அசைவறச் சுவா 
னுபவத்தி லிருக்கையில் திட்டத்துய்மன் 
துரோணர்மீது அம்பேவித் தலையை யறுத் 
தனன் . இதையறிந்து அசுவத்தாமன் அக் 
னியாஸ்திரம் , நாராயணாஸ்திரம் , பிரயோ 
கஞ்செய்தும் பயனற்றிருக்கையில் வியாச 
பகவான் தோன்றி , அவனுக்கு ஊழின் வலி 
கூறக் குருக்ஷேத்ரம் அனுப்பப் பாண்ட 
வரும் பாடி வீடு புகுந் தனர் . பொழுது 
சாய்ந்தது . 
பதினாறாம் 

நாள் யுத்தம் - துரியோதனன் 
கன்னனுக்குச் சேதாபதிபட்டங் கொடுத் 
தனன் , கன்னன் யுத்தகளம் நெருங்கி யுத் 
தஞ்செய்கையில் வீமன் கேமதூர்தியைக் 
கொன்றான் , கன்னன் அருச்சுகனுடன் 
சண்டையிட்டு இளைக்க விஜய்ன் இன்று 
போய் நாளை யுத்தத்திற்கு வாவென்று 
கூறினன் . பின் அருச்சுநன் கிருஷ்ணன் 
கட்டளையால் சஞ்சத்த கோபாலரைக் 
கொன்று நிற்கையில் தருமர் துரியோத 
னனை யெதிர்த்து நிராயுதனாக்கிப் பழிக்க 
மரண மூர்ச்சையடைந்த துரியோதனன் 
ஓடி மறைந்தனன் . சூரியனும் மறைந்தான் . 


தான் . 


பாரதப் 


1092 


பாரதப் 


னன், 


மீண் 


பதினேழாம்நாள் புத்தம் - இருவர்சே 
னைகளும் போர்தொடங்கத் தருமபுத்திரர் 
கிருஷ்ணமூர்த்தியைப் பிரார்த்தித்து யுத்த 
சந்தத்தராயினர் . கன்னன் , துரியோத 
னனை நோக்கி இன்றைக்கு எனக்குச் சல் 
வியனைச் சாரதியாகச் செய்வித்தால் நலம் 
என அவ்வாறே துரியோதனன் வேண்டு 
கோளால் கன்னனைச்சினந்து பின் ஒரு 
வாறிசைந்து அருச்சுநனை வெல்வேனெ 
ன்ற கன்னனைப்பழிக்கச் சல்லியனும் , கன் 
னனும் ஒருவர்க் கொருவர் வாட்போர் 
தொடங்கத் துரியோ தனன் சமாதானஞ் 
செய்தனன் , பின் கன்னன் பாண்டவர் 
சேனையைக்கண்டு பயந்து குறைகூறிச் 
சண்டை தொடங்கினன் . கன்னன் , தரு 
மருடன் போரிட்டுத் தருமரை நிந்தித்த 

இதற்குப் பின் கன்னன் அருச்சு 
னுடன் போரிட அருச்சுநன் இவனை வெற்றி 
பெறாது பாசறை புகுந்தனன் . கண்ட 
தருமர் அருச்சுநன் வெற்றி பெறாது 
டது பற்றி ஏச அருச்சுநன் தருமரைக் 
கொல்வேன் என்று சினந்தெழக் கண்ண 
பிரானால் தடுக்கப்பட்டு யுத்தத்திற்குச் 
சென்றனன் . இந்த யுத்தத்தில் துச்சாத 
னனும் அவன் தம்பிமாரும் இறந்தனர் . 
பின் கன்னன் மிகுந்த கோபமுற்றுச் சல் 
லியனைப் பழித்து வீமனுடன் எதிர்த்துப் 
போரிடுகையில் விடசேநன் நகுலனைவென் 
மார்க்க அருச்சுநன் அவன்தலையைக் கொய் 
தனன் . இதனால் கன்னன் விசனமுறச் 
சல்லியன் தேற்றினன் . பின் , அருச்சுநனை 
வெல்லத் தேரோட்டச் சல்லியனுடன் 
கறச் சல்லியன் இன்றைக்குச் செல்லின் 
வெற்றிபெறாய் என்னக்கேளாது அருச்சு 
னுடன் போரிட்டனன் . இந்த யுத்தத்தில் 
அருச்சுநன் வெற்றி பெருமை கண்ட கண் 
ணன் கன்னனிடம் வேதியராகச்சென்று 
அவனது தருமத்தைத் தானம் வாங்கிமீண்டு 
அருச்சுநனைப் பாணம் பிரயோகிக்க ஏவ 
அருச்சுநன் அவ்வாறு செய்யக் கன்னன் 
இறந்தனன் . கன்னனது மரணங்கேட்ட 
குந்தி புலமபக்கண்ட பாண்டவரும் புலம் 
பக்கண்டோர் , காடாண்டாரும் பாண்ட 
வர் , நாடாண்டாரும் பாண்டவர் "" என்னப் 
பாசறை இருவரும் புகுந்தனர் . 

பதினெட்டாம் போர் - துரியோ தனன் , 
இறந்த சுற்றத்தினர்க்காகத் துக்கித்துச் 
சகுனியால் தேறி யுத்தம் தொடங்க வீம 
னால் சரியோ தனனாதியர் மூர்ச்சித்தனர். 


நகுலன் சகுனியின் சிரத்தைக் கண்டித் 
தான் . பின் துரியோதனன் , சிறிது சேனை 
களுடன் யுத்தத்திற்கு வந்து சேனையிழந்து 
ஓடி ஒருமடுவில் ஒளிக்க அச்வத்தாமனால் 
தேறி வீமனால் வெளிப்பட்டுச் சிமந்த பல் 
சக நதிக்கரையில் தருமர் சண்டையை 
நிறுத்தக்கேட்க அவரைப்பழித்து. வீப 
னால் தொடைமுரிய அடிபட்டுப் போர் 
களத்தில் விழுந்தனன் . தொடைமுரிந்து 
விழுந்தவனை வீமன் உதைக்கத் தருமரும் 
பலராமரும் கோபிக்கக் கிருஷ்ணமூர்த்தி 
அவர்களது கோபத்தைத் தணித்தனர். 
பின் திருதராட்டிரன் காந்தாரி முதல 
யோர் விசனப்படக் கிருஷ்ணமூர்த்தி 
அவர்களைத் தேற்றினர் . பின் கண்ணன் 
அருச்சு 15 னைத் தேர்விட்டிறங்கக் கூற 
உடனே தேர் எரிந்தது . பின் துரியோ 
தனன் , வீமன் தனக்குச் செய்த தீமைகளை 
அசுவத்தாமனுடன் கூறி வருந்தி அசுவத் 
தாமனுக்குச் சேநாபதிபட்டங் கட்டினான் . 

பதினெட்டாம்நாள் இராச்சண்டை 
பதினெட்டாநாளிரவு அசுவத்தாமன் 
பாண்டவர்களைக் கொல்லப் பாசறைக்குச் 
சென்றபோது ருத்ரமூர்த்தி பூதவுருக் 
கொண்டு எதிரில் வெருட்ட அஞ்சினன் . 
பின்னவனைத் தேற்ற அசுவத்தாமன் 
வேண்ட ருத்ரமூர்த்தி ஒருவாள் அருளி , 
இன்றிரவு எவரைச் சந்திக்கினும் வாளால் 
வெல்வாய் என்று மறைந்தனர் . அசவத் 
தாமன் , இளம் பஞ்சபாண்டவர்களையும் , 
சோழனையும் மடித்தனன் . இதைக்கேட்ட 
வீமன் அசுவத்தாமனைப் போர்க்கழைக்க 
அஸ்வத்தாமன் கோபித்துப் பிரமாஸ்திரம் 
விட அதுகண்டு அருச்சுநனும் பிரமாஸ் 
திரம்விட இரண்டும் போர்செய்ய வியாசர் 
சரங்களை மீட்கக் கட்டளையிட அருச்சுநன் 
சரம் 

அசுவத்தாமன் சிரோமணியைக் 
கொண்டு மீண்டது . அசுவத்தாமன் கணை 
பாண்டவர் தேவியரின் கருவழிக்கச் செல் 
கையில் உத்தரையின் வயிற்றிலிருந்த பரிச் 
சித்தைக் கண்ணன் காத்தனர் . மற்ற கருக் 
களை யழித்த அசுவத்தாமனுக்கு (B000 ) 
வருஷம் குட்டநோய் அனுபவிக்கக் கண் 
ணன் சாபமளித்தனர் . இவ்வாறு பாரத 
யுத்தம் முடிந்தது . பிறகு திருதராட்டிரன் 
தன் புத்திரர்களுக்குத் திலதர்ப்பணாதிகள் 
முடித்து வனஞ்செல்ல வியாசராற் றூன் 
டப்பட்டுக் காந்தாரியுடன் குந்தியும் உடன் 
வரச் சதரூபருடைய ஆச்ரமம் சென்று பர் 


பாரதப்போர் 


1098 


பாரதவெண்பா 


ண்டை 


ணசாலை செய்துகொண்டு ( சு ) இருந்து வீசித் தொண்டைமண்டலமே ” என , 
காட்டுத் தீயில் பிரவேசமாயினன் , பிரபாச தாண்டைமண்டலச் சதகம் கூறாநிற்கும், 
தீர்த்தக்கரையில் யாதவர்கள் ஒருவருக் இப்பொழுது பாரதவெண்பா வென்று அச் 
கொருவர் அடித்துக்கொண்டி றந்தனர். பல சிட்டு வழக்கு நூலில் முதலில் விநாயக 
ராமர் தேக நீங்கினர் . கிருஷ்ணமூர்த்தி வணக்கமும் அடுத்துத் தெள்ளாற்றிற் 
யும் வேடன் அம்பு ஏறுண்டிறந் தனர். பின் போர் வென்ற அரசன் சிறப்புக் கூறுவது 
தருமர் தம்பியருடன் ( சு ) அர காரணமாக இவர் தொண்டை நாட்டிற் 
சாண்டு பின் தவமேற்கொண்டு இமய பிறந்தவரென்று படிக்காசுப் புலவர் தமது 
மடைந்து (களுக்குப் பின் சுவர்க்க தொண்டைமண்டல சதகத்து எழுதிவைத் 
மடைந்தனர் . 

தார் . 

தெள்ளாற்றிற் போர் வென்றது 
பாரதப்போர் - கி . மு - பன்னிரண்டாம் கடைச்சங்கம் அழிந்த பல்லாண்டுகளுக்குப் 
நூற்றாண்டு , 

பின்னரேயாம் . அதனைக் கூறுதலின் இப் 
பாரதம் - 1. வியாசரால் வடமொழியிற் பெருந்தேவனார் கடைச்சங்கப் புலவால்ல 
செய்யப்பெற்றுத் தமிழில் வில்லிபுத்தூர ரென்பது தேற்றம் . ஆதலின் இப்பொ 
ராலும் நல்லாப்பிள்ளையாலும் மொழி ழுது வழங்கும் பாரதவெண்பாப் பெருக் 
பெயர்க்கப்பட்ட பாண்டவர் கதை . இதை தேவனார் பாடிய தன் றெனவும் பெருந் 
வடமொழியில் வியாசர்கூற விக்னேச்வார் தேவனார் பாடியது உதாரணமாக எடுத் 
எழுதின தாகக் கூறியிருக்கிறது . 

தாண்ட சில செய்யுளன்றி எல் முழுவதும் 
2 ஜம்புத் தீபத்திலுள்ள வருஷம் அழிந்துவிட்டதென்றும் சில பெரியோர் 
( Tadia ). 

கூறுவ துண்மை யெனக் கொண்டு தொ 
பாரதம் பாடிய பெருந்தேவனூர் -1 . இவர் 

நாட்டினரென 

ஒருதலையாகக் 
தொண்டைநாட்டவர். இவர் பாரதத்தை கொள்ளா தொழிக.. அச்சிட்டு வழங்கும் 
உரையிடை யிட்ட வெண்பா ஆசிரியங்க பாரதவெண்பா நடையையும் உதாரண 
ளால் ( க200 ) பாடல்களாகப் பாடியவர் . மாக முன் பெடுத்தாண்ட பாரதவெண்பா 
கடைச்சங்கத்திருந்த ( சக ) புலவரில் ஒரு அகவல்களின் நடையையும் ஒப்பு நோக்கி 
வர் . சடைச்சங்கத்தவர் அனைவரும் பொய் யறிக . மற்றும் இந்நற்றிணைக்குக் கூறிய 
யடிமையில்லாத புலவர் எனத் துதித்திருத் காப்பு விஷ்ணு ஸகஸ்திர நாமத்தியான 
தலால் இவர் சைவர் . ஆயின் பாரதத்தில் சுலோகமாகிய " ஹூ : வாஉென் " ( பூ : பா 
திருமாலை வணங்கியிருத்தலின் , இவர் தௌ ) என்றதின் மொழி பெயர்ப்பேயாம் . 
வணவர் எனின் , புலவர் ஏற்புடைக் கட நற்றிணையிலும் அகத்திலும் பெருந்தேவ 
வுளைத் துதித்தனர் . ஆதலால் இவரை னாரென ஒருவர் காணப்படுகிறார் . அவ 
வைணவர் எனத் துணிதல் அடாது . இவர் ரின் இவர் வேறென்பது பாரதம் பாடிய 
புறநானூறு , நற்றிணை முதலிய நூல்களுக் என்ற அடை மொழியாற் பெறப்படும் . 
குச் சிவத்துதி கூறியிருத்தலே இவர் சை நற்றிணையிலே திருமாலையும் மற்றவற்றிற் 
வர் என்பதைத் தெரிவிக்கும் . ( ஐங்குறு . சிவபிரான் முதலாயினோரையும் 
நறு , அகநானூறு ). 

வணக்கங் கூறுதலால் எல்லா மதத்தினை 
2. இவர் எட்டுத் தொகையுட் பெரும் யுந் தன் வயினடக்கிக் கொண்ட அத்து 
பாலானவற்றிற்கும் காப்புச் செய்யுள் வைத மதத்தினராவர் . இவர் பாடியன 
பாடியவர் . பெருந்தேவனார் எனப் பிறரு வாக நற்றிணை , குறுந்தொகை , ஐங்குறு 
முளராதலின் அவரின் இவர் வேறென் ஏறு , அகம் , புறம் ஆகிய இவ்வைந்து 
பது தெரியப் பாரதம் பாடிய பெருந்தேவ தொகை நூல்களின் காப்புச் செய்யுள்க 
னாரென அடைமொழி கொடுக்கப்பட்டார் . ளைந்தும் திருவள்ளுவமாலையி லொன்று 
வியாஸ பாரதத்தை வெண்பாவும் அகவ 

ஆறு செய்யுள்கள் கிடைத்திருக் 
லும் உரைநடையும் விரவிவரப்பாடி வெளி 

இன்றன . 
யிட்டமையிற் பாரதம் பாடிய பெருந்தேவ பாரதர் - பாரத வம்சத்தில் பிறந்த அரசர் . 
னார் எனப்பட்டார் . இவர் பிறந்தது பாரதவெண்பா இது பாரதத்தை வெண் 
தொண்டைநாடு எனச் சீருறும் பாடல் பாவாகக் கூறிய தமிழ் நூல் . இது பெருங் 
சச பாரதம் பாடும் பெருந்தேவர் வாழும் - தேவனாரால் இயற்றப்பட்டது. இதற்கு 
பழம் பதிகாண் , மாருதம் பூவின் மணம் வெண்பாப் பாரதம் எனவும் பெயர் , 


மாக 


பாரதன் 


1094 


பார் 


பார்தன் - சமான் குமரன் . இவன் குமரன் 


ளால் , 

அக்கொடி இனிது படரும்படி 
தான் ஏறிச்சென்ற பொற்றேரை யதன் 
பக்கத்தே நிறுத்திவிட்டுத் தன் மெல்லிய 
அடிகள் சிவக்குமாறு நடந்து சென்றனன் 
என்பர் . இவ் வரலாறு , பழைய நூல்கள் 
பலவற்றிலும் புகழ்ந்து கூறப்பட்டுள்ளது . 
இவ்வாறே , இவன் , நிழலில்லாத நீண்ட 
வழியில் தனிமரம்போல நின்று , தன்னை 
யடைந்த புலவர் , மடவார் , வறியார் , மெலி 
யார் முதலிய யாவர்க்கும் தன் இன்னருள் 
சுரந்து வந்தமையால் இவன் புகழ் தமிழக 
முழுவதையம் தன் வயமாக்கிக் கொண் 
டது . இங்கனம் , வேள் பாரி உலகம் புகழும் 
பெருவள்ளலாக விளங்கி நிற்ப , தமிழாச 
ராகிய சோசோழ பாண்டியர் மூவரும் 
இவனைத் தம் பகைவனாகக் கொண்டிருந் 
தனர் . நன்மையன்றி வேறு செய்ய அறி 
யாத இவ்வள்ள லிடம் இவ்வேந்தர் செற் 
றம் வைத்ததற்குக் காரணம் நன்கு அறி 
யப்படவில்லையாயினும் , தம்மினும் பாரி 
படைத்த பெரும்புகழால் நிகழ்ந்த பொறா 
மையே 

அதன் காரணமாக வேண்டுமென் 
பது பல எதுக்களால் ஊகிக்கப்படுகின்றது , 
இவ்வாறு , பாரிக்கும் மூவேந்தர்க்கும் 
உள்ள பகைமை முற்றிவளாவும் , 
வேந்தர் ஒன்று சேர்ந்து படையெடுத்துச் 
சென்று பாரியது பறம்பு மலையை முற் 
றுகையிட்டனர் . இந்நிலைக்குப் பாரி சிறிது 
மஞ்சாமலும் , அவர் தாக்குதலைப் பொருட் 
படுத்தாமலும் ஊக்கத்தோடும் அவரை 
எதிர்த்து நின்றான் . அம் முற்றுகைக் 
காலத்தே , பாரிக்கு உயிர்த்தோழரான கபி 
லர் , உள்ளே கிளிகள் பலவற்றை வளர்த் 
துப் பழக்கி , அரணுக்கு அப்புறமுள்ள 
விளைநிலங்களி லிருந்து . நெற் கதிர்களை 
நாளும் கொண்டுவரும்படி செய்வித்து , 
பாரியின் குடிபடைகளைக் காத்து வந்தார் . 
முற்றுகையிட்ட மூவேந்தரும் நெடுங்காலம் 
வரை வெற்றியின்றிப் பாரி சேனையாற் 
பரிபவப்பட்டு நிற்க, அப்போது , புலவர் 
பெருமானாகிய கபிலர் வெளியே வந்து , 
அவ்வேந்தர் நாணும்படி அவரை நோக்கி , 
அளிதோ தானே பாரியது பறம்பே , 
நளிகொண் முரசின் மூவிரு முற்றினும் , 
உழவருழாதன நான்கு பயனுடைத்தே, 
ஒன்றே , சிறியிலை வெதிரி னெல்விளை 
யும்மே , இரண்டே , தீஞ்சுளைப் பலவின் 
பழமூழ்க் கும்மே , மூன்றே , கொழுங் 
கொடி வள்ளிக் கிழங்குவீழ்க் கும்மே , 


பாரதி - 1. கடம்பையூரில் இருந்த புலவர் . 
இவர் பாரதி தீபமென நிகண்டு ஒன்று 
இயற்றினர் . 

2. இவர் இராமாயணத் திருப்புகழ் 
பாடிய கவி . 

இந் நூ ஓலக்கு இராமஜயம் 
என்றும் ஒரு பெயர் உண்டு என்பது 
நூலால் தெரிகிறது . 
பாரதிதீபம் ஒரு நிகண்டு பாரதியால் 

இயற்றப்பட்டது . 
பாரதியாவது - கவுத்தனையே தலையாகக் 

கூத்துக் கொடுக்கப்படுவது . 
பாரத்துவாசன் -1. பரத்துவாசனைக் 
காண்க . 

2 இவர் எல்லா குடும்பங்களையும் தாங் 
குதலால் இப்பெயர் பெற்றவர் . 
பாரவி 

கிரா தார்ச்சு நீயம் செய்த வடநூற் 
புலவன் . 
பாரன் - 1. பிருது குமரன் . 

2 , புஞ்சிக ஸ் தலையென்னும் அரம்பை 
யைக் கூடிக் கலாவதியைப் பெற்றவன் . 

3. கலாவதியின் தந்தை . 
பாரி - இவன் நாடு தகடூர் நாட்டிற்கு அருகி 
லுள்ளது . சேலம் கோயம்புத்தூருக்கு 
மேற்கு . இவனுக்கு வேள் பாரி என்றும் 
பெயர் . அரண்வலி முதலிய பெருமை 
களும் பல்வகை வளங்களு முடையதும் , 
முந் ஏறு ஊர்களைக் கொண்டதுமாகிய 
பறம்பு அல்லது பறம்புமலையைத் தன் அர 
சிருக்கையாகக் கொண்ட , வேளிர் குலத் 
தலைவனான பாரி என்பான் , 

பாரி என்பான் , வரையா 
தளிக்கும் பெருவள்ளல் எனத் தமிழ்நாடு 
புகழ வாழ்ந்து வந்தான் . இவன் , மிக்க 
கொடையாளியும் மிழலைக் கூற்றத்துக்குத் 
தலைவனுமான 

வேள் - எவ்வி என்பவ 
னுடைய வழித்தோன்றல் . இப்பாரிக்கு 
அங்கவை , சங்கவை என்னும் மகளிர் இரு 
வர், எல்லாச் சிறப்புடன் கல்விச் சிறப் 
புடையராயு மிருந்தனர். அந்தணர் திலக 
ராயும் புலவர் பெருமானாகவும் விளங்கிய 
கபிலர் , இப்பாரிக்கு உயிர்த் தோழராக 
அமைந் தனர் . பாரியுடைய பெருங்கருணை 
விளக்கு தற்குச் சிறு கதை ஒன்றுண்டு. 
இவன் ஒருகால் தேரூர்ந்து காட்டுவழியே 
சென்றபோது , அங்கே முல்லைக்கொடி 
ஒன்று படர்தற்குக் கொழுகொம்பில்லாமல் 
தளர்ந்து நடுங்குவது கண்டு , அவ்வோரறி 
வுயிரிடத்தும் உண்டாகிய தன் பேரரு 


அவ் 


பாரி 


1095 


பாரிமகளி 


ஆடினிர் 


நான்கே , அணிநிற வோரிபாய் தலின்மீ வாராயினார் . முதலில் , கபிலர் , வெளி 
தழிந்து , திணிநெடுங் குன்றந் தேன்சொரி குலத்தவனாகிய இளவிச்சிக் கோவையும் 
யும்மே வான்க ணற்றவன் மலையே வான பின் அக்குலத்து இருங்கோவேள் என் 
த்து , மீன்க ணற்ற தன் சுனையே யாங்கு , பானையும் கண்டு , பாரிமகளிரை மணம் 
மரந்தொறும் பிணித்த களிற்றினி சாயி புரிந்து கொள்ளும்படி வேண்ட அவ்வி 
னும் , புலந்தொறும் பாப்பிய தேரினி வரும் , பாரிக்கும் பெருவேந்தர் மூவர்க்கும் 
ராயினும் தாளிற் கொள்ளலிர் வாளிற் உண்டாகிய பகைமையைக் கருதிப்போ 
சாரலன் , யானறி குவனது கொள்ளு 

லும் " முடியாது " என்று மறுத்துவிட்டா 
மாறே , சுகிர்புரி நரம்பின் சீறியாழ்பண்ணி , கள் , பின்பு அப்புலவர் செய்வதொன்ற 
விரையொலி கூந்தனும் விறலியர் பின்வா, மறியாமல் திகைத்து தம் வாழ்க்கையை 
பாடினிர் செவினே , 

நாடுங் 

முற்றும் வெறுத்தவராய் , திருக்கோடி 
குன்று மொருங்கீ யும்மே , " " கடந்தடு லூரில் தமக்கு வேண்டிய பார்ப்பார் சில 
தானை மூவிருங்கூடி , யுடன்றனி ராயினும் ரது பாதுகாவலில் அம்மக ளிருவரையும் 
பறம்பு கொளற் கரிதே , முந்நூ றூர்த்தே வைத்துத் தாம் வடக்கே சென்றார் , இச் 
தண் பறம்பு நன்னாடு , முந்நூ றூரும் பரி செய்தியெல்லாம் கேள்வியுற்ற நல்லிசைட் 
சிலர் பெற்றனர் , யாமும் பாரியுமுளமே. புலவராகிய ஒளவையார் , பெரிதும் வரு 
குன்று முண்டுநீர் பாடினிர் செலினே . 11 ந்தி , பெருவள்ளலாகிய பாரிமகளிரைத் 
என்னும் பாடல்களைக் கூறி , நீவிர் மூவிரும் தாமே சிறப்பிக்க வெண்ணி , அக்காலத் 
ஒன்று கூடிப் படைவலி பெரிதும் கொண்டு துத் திருக்கோயிலூரை யாண்ட மலைய 
எத்தனையோ காலம் முற்றுகை செய் மானாகிய தெய்வீகனுக்கு அவரை மணம் 
யினும் பாரியது இப்பறம்பு மலையைக் பேசி , அம்மணத்துக்கு மூவேந்தரையும் 
கொள்ளுதல் அரிது ; அவனுடைய முந்நூ வரும்படி செய்வித்தும் , பாரிகுடிக்கும் 
நூரையும் பாடிப்பரிசிலர் பெற்றது போல , அவ்வேந்தர்க்கு மிகுந்த பகைமையைட் 
நீவிரும் பாடினவராய் வரின் இதனைக் போக்குவித்தும் , தம் தெய்வத் தன்மை 
கொள்ளுதல் எளிது " என்று பாரியது யாற் பற்பல அற்புதச் செயல்களை நிகழ்த் 
புரவலர்க் கருமையும் , இரவலர்க் கெளி தியும் அக்கலியாணத்தை விமரிசை பெற 
மையுமாகிய பெருநிலையை அழகாக வெளி நிறைவேற்றி , பாரிமகளிரை நல்வாழ்வு 
யிட்டனர் . இதன்மேல் , அவ் வேந்தர் பெற வைத்தனர் . 1 
சூழ்ச்சி செய்து , கபிலர் அறிவித்த பாரி பாரிக்கிரகரோகம் கருப்பஸ்திரீகளின் 
யியல்புக்குப் பொருந்துமாறு , தாமே பரி பாலைக்குடிக்கும் பிள்ளைகளுக்குண்டாம் 
சிலர் வேடம் பூண்டோ, பிறரைப் பரிசில ரோகம் . இது வயிறு பருமை , இருமல் , 
ராக விடுவித்தோ அவனைத் தம்மகப்படும் இரைப்பு , வாந்தி முதலிய தரும் . (ஜிவ .) 
படி செய்து வஞ்சித்துக் கொன்றுவிட் பாரிசமௌலி - மாணிபத்திரனுக்கு ஒரு 
டனர். அந்தோ ! பாரியுடைய உயிர்த் பெயர் . 
தோழராகிய கபிலர் , அவனருமை மகளிர் பாரிசாதம் - தெய்வ தருக்களாகிய ஐந்தில் 
இருவருடன் , தம்மைப் போற்றி வந்த ஒன்று . பாற்கடலிற் பிறந்தது . இது 

ருணை வள்ளலுக்கு நேர்ந்த அநியாயத்தை நினைத்ததைத் தரவல்லதில் ஒன்று , 
எண்ணிக் கலங்கி அவன் பிரிவை ஆற் இதைக் கண்ணன் சத்தியபாமை பொருட் 
சாமல் புலம்பி , அவன் அரசிருக்கையையும் இப்பூமியிற் கொண்டுவந்து நாட்டினர் . 
அவன் பெருவாழ்வையும் , அவன் கொடைச் பாரிபத்திரம் - கரூசதேசத்திலுள்ள பட்ட 
சிறப்பையும் , மற்றும் அவன் குண விசே 
டங்களையும் நினைக்குந்தோறும் உள்ளம் பாரிப்பிலவன் - நளன் குமரன் , 

நளன் குமரன் , இவன் 
நெக்கு நெக்குருகித் தவித்தனர். இப் குமரன் சுனையன் . 
பரிதாப நிலையுடன் , கபிலர் , பாரிமகளி பாரிமகளிர் - “ பாரி எனும் வள்ளல் இறந்த 
ராகிய அங்கவை சங்கவை யென்பாரைத் - பின்னர் அவனதின்னுயிர்த் தோழராகிய 
தம்மோடு அழைத்துக்கொண்டு தாம் பழ கபிலர் , பாரியை நீத்துத் தனித்துயிர்வாழ் 
கிய பறம்புமலையை விடமுடியாமலே விடு தற்கு மனமிலராயினும் , அவனுடைய அறி 
த்து , அம்மகளிர்க்குத் தக்க மணவாளரைத் வுடை மகளிரைக் காத்தற்கு வேறொரு 
தேடித் தம் நட்புக்கடனைக் கழிக்கச் செல் வரு மிலராதல்பற்றி உயிர் கொடு நின்று , 


ணம் . 


பாரிமகளிர் 


1096 


பாரியர்டாக் 


அம்மகளிர்க்குத் தக்க அறிவும் பெருமை கொள்ளும்படி அவனைப் பாடி வேண்ட , 
யுமுடைய கணவரைத் தேட நினைந்து , 

அவனுடம் படாமையால் இருங்கோவே 
அவர்களுடன் , அவர்கட்குந் தமக்கும் ளென்பா னுழைச் சென்று அவனையும் 
போன்புமிக்க பறம்பினை விடமுடியாமே அவ்வாறு வேண்ட , அவனும் அவ்ஙனமே 
விடுத்து , அப்பாரியை நினையுந்தோறும் உடம்படானாய் மறுக்க இதற்காக அவனை 
பறம்பினைத் திரும்பி நோக்குந் தோறும் முனிந்து பாடி , பாரிகுடிக்கும் மூவேந்தர் 
உள்ளம் நெக்கு நெக்குருகிக் கண்ணீர்வார க்கு முண்டாகிய பகைமைபற்றி அரச 
நின்று ஆற்றொணாத் துயராற் பொங்கி ரொருவரும் இவர்களை மணஞ் செய்து 
யெழுந்த அன்புடைப் பாடல்களாற் பாரி கொள்ள இயையாமற் கபிலர் அம்மக 
யினையும் பறம்பினையும் புகழ்ந்து கொண் ளிரைத் தமக்கினிய பார்ப்பார் சிலர் பாற் 
டே சென்று ஒரூரிற் றங்கினர் . அங்கு படுத்துப் பாரியின் பிரிவாற்றாது வடக் 
அன்றிரவு நிலாத் தோன்றிய போது அவ கிருப்பாராயினர் . இம்மகளிர் வேளிர்குலக் 

னிருந்த பாரியினருமை மகளிர் , தாம் கொடிகளாதலால் அக்குலத்து நல்லாண் 
இதற்கு முந்திய நிலாக்காலத்துத் தமது மக்களையே தேடிச் சென்றன ரென்பது 
அரசுவிலையிட்ட திருவுடை நகர்க்கண்ணே தெள்ளிது , அன்றியும் , பார்ப்பார்களுக் 
இனிது மகிழ்ந்து விளையாடியதும், அடு கும் வேளிர்க்கும் மணநிகழ்ச்சி கூறுதலும் 
த்த இங்கிலாக் காலத்துத் தாம் தந்தை இயையாதாம் , 

கபிலர் , மகளிரை அர 
யிழந்து தண்பறம்பிழந்து தமியராய்த் சர்க்கு மணஞ்செய்ய லாகாமற் பார்ப்பா 
துச்சிலொ துங்கித் துயர்கூர நின்றதும் தம் ரது பாதுகாப்பில் வைத்து வடக்கிருக்க 
முள்ளத்தே தோன்ற , அப்போது , அற் ஒளவையார் அது தெரிந்து தெய்வீகன் 
றைத் திங்க ளவ்வெண் ணிலவி , னெந் என்னும் அரசனை , இம்மகளிரை மணஞ் 
தையு முடையேமெல் குன்றும் பிறர் செய்து கொள்ளும்படி உடம்படுவித்து 
கொளா , ரிற்றைத் திங்களிவ்வெண் ணில அவர் மணத்தைச் சிறப்ப வியற்றினர் 
வின் , வென்றெறி முரசின் வேந்தசெங் , என்பதே இயைபுடைத்தாவது காண்க , 
குன்றுங் கொண்டார்யா மெந்தையு இம்மகளிர் புலவர் பேரணியான் கபில ரந் 
மிலமே என்னும் பாடலைப் பாடினர் . தணர்பாற் பயின்றமைக்கேற்ற நல்லிசைப் 
இப்பாட்டால் , இச் செய்யுள் செய்தற்கு புலமையேயன்றி , வரையா வள்ளியோ 
ஒருமாதத்துக்கு முன் , பாரி தன்னரசிருக் னாகிய பாரிமகளிர் என் றற்கேற்ற வள்ளற் 
கையாகிய பறம்பின்கண் தம்மகளிர் முதலி றன்மை யுடையராயின ரென்பது , " மாரி 
யோருடன் இருந்து வாழ்ந்திருந்தன யொன் றின்றி வறந்திருந்த காலத்தும் , 
னென்பது புலப்படுகிறது . இப்பாடல் , 

பாரி மடமகள் பாண்மகற்கு நீருலை 
சங்கத்தாராற் றொகுக்கப் பட்ட புறநா யுட் , பொன்றந்து கொண்டு புகாவாக நல் 
னூற்றி லொன்றாகக் காணப்பட்ட வாற் கினா, ளொன்றுறா முன்றிலோ வில் " என் 
றால் , இம்மகளிர் நற்றமிழுணர்ந்த நங்கை னும் பழமொழிச் செய்யுளாலறிக . முன் 
யருள் ஒருவராக உணரப்படும் . பாரிமக னமே ஒளவையாரது வரலாற்றுள் இம் 
ளிர் இருவர் ஆதலின் , ஈண்டும் பாரிமக மகளிரது திருமணச் சிறப்பு முதலியன 
ளிர் பாடியது எனப் பொதுப்படக் கூறப் கூறப்பட்டனவாதலான் , ஈண்டு வேறெடுத் 
பட்டமைபற்றி அவ் விருவருமே செந் தோதினேனில்லை. " ( புற.நா ). 
தமிழ்ப் புலமையாற் சிறந்தா ராவரென் பாரியாத்திரன் - 1. சிவகணத்தவரில் ஒரு 
பதும் தெளியலாகும் . புலவரிருவர் சேர் வன் , 
ந்து ஒரு பாடல் பாடுவது முன்வழக்கே. 2. ( சூ .) அங்கன் கும்ரன் . 
இம்மகளிரது இன்றமிழ்ப் புலமை , தம பாரியாத்திரம் - 1. ஒரு பர்வதம் . 
தரும்பெறற் றந்தையாகிய வள்ளற் பாரி 2. குலபர்வதங்களில் ஒன்று . ( பா.பீஷ்). 
க்கு ஆருயிர்த் தோழராகிய கபிலரென் The western pact of Vindya Range 
னும் புலவர் தலைவர்பாற் பெற்றதாகும் . extending from the source of the 
பின்னர் கபிலர் அவ்வூரைவிடுத்து இளவிச் Narmada to the gulf of Canbay . 
சிக்கோ என்பானிடஞ் சென்று இம்மக பாரியர்டாக் இது , மார்மாட் இனத்தைச 
ளிரது உயர்குடிப்பிறப்பு முதலியவற்றை 

இது பேரில் ஜலசந்தி பிர 
எடுத்துரைத்து இவர்களை மணஞ்செய்து தேசத்தி விருக்கிறது . இது , சிறு நாயை 


சேர்ந்தது . 


பாரிஷதாள் 


100 


பார்க்கவன் 


யொத்த உருவமுள்ளது. இது கூட்டம் பார்க்கலாகாதவை - பிறர்மனையாள் , கள் 
கூட்டமாய் வசிக்கும் , இவ்வினத்திற்கு களவு , சூது , கொலை இவற்றை நோக்குத் 
வாயில் பை உண்டு . இவை மணலில் வளை லும் செய்தலும் நினைத்தலும் ஆகா. இவை 
தோண்டிக்கொண்டு வசிக்கும் . இவை செய்யின் பலரிகழ்ச்சியும் நரகமும் உண் 
இரைதேடப் புறப்படுகையில் உயர்ந்த டாம் . ( ஆசாரக்கோவை ). 
இடத்தி லிரண்டு மூன்று இருந்து காவல் பார்க்கவச்யவனர் 

- ஒரு இருடி , இவா 
செய்கின்றன . 

அபாயம் வருவ தாயின் தேவி சுகன்னி , இவரைச் சவனருஷி 
காவலாளிகள் சத்தமிட மற்றவைகள் வளை யெனவும் கூறுவர் . இராமமூர்த்தியிடம் , 
களில் ஓடி ஒளிக்கின்றன . இது , வெளிறிய லவணாசான் இடுக்கண் கூறியவர் . 
சாம்பல் நிறமுள்ள தாதலால் இதன் மிருது பார்க்கவழனிவர் இவர் சதானிகன் கும 
வான தோலிற்கு இதை வேட்டை யாடு ரர், தானாதிகளைச் செய்த தன் தந்தை 
இன்றனர் . 

எவ்வாறு இருக்கிறானென்று கேட்ட 
பாரிஷதாள் - ஒருவகை பூதசாதியார் . வினாவிற்கு விடையளிக்கக் கருதிச் சூரி 
பாரிஷேணகுமாரன் - மகதநாட்டரசனாகிய யன் முன்னே பிராமண வடிவங்கொண்டு 
சேணிகன் , சேவினிடத்துப் பிறந்த தன் முன் சென்று வழிகாட்ட , யமபுரந் தாண் 
மூத்தகுமானை இளவரசாக்கினான் . சேணிக டிச் செல்லுகையில் ஒரு வேதியன் தன் 
னுக்கு மற்றொரு மனைவியாகிய அமிர்தமகா கையில் தண்டந்தாங்கி இவரை மறுத்து 
சேனையிடம் பிறந்த குணசோன் இதனால் நான் உனக்குப் புராணங் கூறுகையில் 
வருந்தித் தன் தாயிடம் கூறினன் . அவள் ஏதேனும் கொடுப்பதாகக் கூறிக் கொடா 
சில திருடர்களுக்குப் பணங்கொடுத்துப் தொழிந்தனை இப்பொழுது நீ செய்த தவத் 
பாரிஷேணன் கட்டளையால் திருடுகிறோ திற் பாதி தருகவென அதற் இசையாதது 
மென்று கூறச் செய்தனள் . அப்போது கண்டு சூரியன் நடுக்கூற ஆறிலொன்று 
தனவான் பாரிஷேண குமானைப் பிடிக்க கொடுத்து நீங்கப் , பின் இடையன் பசு 
அப்போது அவன் தியானாரூடனா யிருக்கச் மேய்த்ததற்குக் கூலி கொடாததற்கு ஆறி 
சில தேவர்கள் வந்து தனவானைக் கீழே லொருபங்கு அவனுக்குக் கொடுத்து நீங்கி , 
தள்ளிப் பாரிஷேணனைப் பூசித்தனர் . பின் சாலிபன் வஸ்திரம் வாங்கியதில் 
அரசனுக்குரிய ஐயத்தையும் ஒருதேவன் பாக்கிக்காக மறுக்க மிச்சத்தைக் கொடுத் 
தெரிவித்துப் போயினன் . தேவர்கள் தள துப் புண்ணிய நீங்கியதால் மேலே செல்ல 
வான் தொட்டதோஷம் நீங்கப் பாரிஷேண வலியற்றுச் சூர்யன் தன் கையைப்பற்றச் 
னைப் பாற்கடனீராலாட்டிச் சிங்கா தனத் சதானிகனிருந்த இடத்திற் சென்றனர் . 
திருத்திப் போயினர் . அரசன் அமிர்தசே அச்சமயம் அவ்வரசனை யமதங்கரர் அடுப்பி 
னையையும் குணசேனனையும் 

காட்டி லேற்றிச் சமைத்துக் கொண்டிருந்தனர் . 
னின்று துரத்தினான் . ( சைக கதை ) . 

முனிவர் அவனைக் கண்டு இதற்கென்ன 
பாரு -1 . ஒரு காந்தருவன் . இவன் பெண்ணை காரணமென்ன நான் பலதானாதிகள் செய் 
ஒரு காந்தருவன் கேட்க மறுத்தமையால் தவனாயினும் பிரஜாபிடையாற் பொருள் 
அவனால் கொலையுண்டவன் . 

தேடினேனாதலா லிவ்வகை நேர்ந்ததாத 
2. சமரன் குமரன் . 

லின் என் குமரனிட மிதனைக் கூறி அவ 
3. பிருது சேநன் குமான் . 

னால் தாதைகள் செய்யக் கட்டளையிடின் 
பார்க்கத்திரன் - மகததேசத்து அரசன் . என் துன்ப நீங்குவேனென அவ்வாறு பூமி 
பார்க்கதிக்ஷர் - அஜமீடன் குமார், 

யில் சதானிகன் குமரனிடங் கூறிச் சதுர்த் 
பார்க்கபூமி - 1. (ச.) பார்க்கன் குமரன். தசிவிரத மநுட்டிக்கச் செய்து தானாதி 
2. காச்யபர் வம்சம் , இவனுக்கு ( Foo ) 

களைச் செய்வித்தனர். (சிவமகாபுராணம் .) 
புத்திரர் . ஒருமுறை இந்திரனுக்குத் துன் பார்க்கவம் விநாயக மான்மியம் கூறிய 
பஞ் செய்து கொண்டிருந்த அசுரரைக் உபபுராணத்தொன்று . 
கொன்று துன்பம் தீர்த்தவன் . 

பார்க்கவன் - 1. வேதசிரசையின் குமரன் . 
பார்க்கக்கூடாதவை - மின்னல் , எரிநக்ஷத் 2. பாஞ்சாலதேசத்தவனாகிய குயவன் , 
திரம் , வேசையரலங்காரம் , காலை வெயில் , திரௌபதியின் சுயம்வரக் காணச்சென்ற 
மாலை வெயில் இவற்றைப் புகழைவிரும்பு பாண்டவர்க்கு இடந்தந்தவன். 
வோர் கோக்கார் . ( ஆசாரக்கோவை ). 

3. சுாச்சேபனுக்கு ஒரு 

பெயர் . 
138 


பார்காப்பான் 


1098 


பாலக்கிரக தோஷம் 


சைக 


இவர் ஒரு 


4 , வீதிகோத்ரன் குமரன் , 

வும் பாண்டுபுத்திரர் நால்வரும் வசித்திருந் 
பார்காப்பான் - இவர் கடைச்சங்கத்தவர் 

தனர் . 
காலத்திருந்த அரசராக இருக்கலாம் . இவர் பாலகர் - சாதுகாரணர் மாணாக்கர் . 
குறுந்தொகையில் செய்யுள் ( உசே ) பாடி பாலகன் - 1. பிரத்தியோ தன் குமான் , 
னர் . 

இவன் குமரன் வியாகயூபன் . 
பார்க்கவி பிருகுருஷியின் தவத்தால் 2. ( ச. ) சுவஞ்செயன் குமரன் . 
அந்த ருஷியிடம் திருவவதரித்த இலக்ஷ 3. முனிவர் வேடங்கொண்ட ஒரு சம 
மிதேவி . 

ணன் . 
பார்க்கஸ்பத்தியமானம் - சுக்கிரனை முத 4. பிரச்சோதனன் புதல்வர்களுள் ஒரு 

லாகக்கொண்டு கணிக்கும் கால அளவை . வன் . சிறந்த வீரன் . இவனை அவன் உதய 
பாரீசவதீர்த்தங்கார் 

இருபத்து ணனுக்கு உதவியாக்கப் பகைவன் மேல் 
மூன்றாவது தீர்த்தங்கரர் . இவர் வாரணாசி அனுப்புதற்குத் தன்னுள் நிச்சயித்திருக் 
யில் உக்ரவம்சத்தில் விசுவசேநருக்கு அவர் தான் . ( பெருங் கதை ). 
மனைவி பிராம்மியிடத்தில் தைமாதம் கிரு பாலகிருஷ்ண முதலியார் 
ஷ்ணபக்ஷம் ஏகாதசி விசாக நகூத்திரத் வேளாண் பிரபு . இவர் இருந்தது குன்ற 
தில் பிறந்தவர் . உன்ன தம் ( க ) முழம் , வர்த்தனமென்னும் ஊர் . சாஞ்சீபுரம் திரு 
பச்சைவர்ணம் , ஆயுஷ்யம் ( 400 ) வருஷம் , விழாவிற்கு வந்த ஒரு பெண் திசைதப்பி 
இவர்க்குக் கணதார் - சயம்பு முதலாகிய அடைய அவளைப் பெண்போ லா தரித்து 
பதின்மர் . 

அவளுக்கு வரிசை முதலிய செய்து அவள் 
பார்ப்பனழல்லை - செவ்விமிக்க நறுநாற் புருஷன் தேடிவர அவனை மைத்துன 
றஞ் செறிந்த மாலையினையுடைய வீரக்கழ முறை கொண்டாடியனுப்பினவர் ; இதனை 
லாற் பொலிந்த மன்னர் மாறுபாட்டைக் செண்டு ....... தங்கை முறைமை பெற்ற 
கெடுக்கும் நான்கு வேதத்தினையுடை சீலன்பூ பாலர் தங்குலத்து வந்த பாலகிரு 
யோன் நன்மைமிக்க செப்ப முறைமை ஷ்ணசாமியே " என்பதாலறிக . 
யைச் சொல்லியது . ( பு.வெ. ) 

பாலகிருஷ்ணர்- அதர்வண வே தசாகைக்கு 
பார்ப்பனவாகை கேட்கக் கடவன கேட் வியாக்கியானஞ் செய்த வேதியர் . 
த்ே தலைமை பெற்றவனையாகத் தான் பாலகீர்த்தி - திருதராட்டிரன் குமரன் . 
வெற்றியைப் பெருக்கியது . ( பு.வெ.) 
பார்வதி சமேதன் - பார்வதியுடன் கூடிய 

பாலகுமாரர்- பிரச்சோ தனனுடைய பிள்ளை 

களின் பொதுப்பெயர் . ( பெ.கதை .) 
சிவமூர்த்தி 
பார்வதி - தக்ஷனிடம் அவதரித்த தாக்ஷா 

பாலகுமாரன் 

ஆரியமன்னருள் ஒருவன் . 
யணியென்னும் பெயர் நீங்க மலையரை 

செங்குட்டுவனால் வெல்லப்பட்ட கனக 
யன் தவத்தால் மகளாகத் திருவவதரித்து 

விசயர் தந்தை . ( சிலப்பதிகாரம் ) 
அவனிடம் வளர்ந்து சிவமூர்த்தியை மண பாலக்கிரகோற்பத்தி - பூர்வம் சிவபிரான் 
ந்த உமை . 

குமாரமூர்த்தியைக் காக்கும் பொருட்டு 
பார்வதியார் இவர் பொருட்டுப் பர்வத ஸ்கந்தக்ரஹம் , புருஷவிசாக்கிரஹம் , 
ராஜன் சுயம்வரம் நாட்ட சகல தேசத்தாச மேஷக்கிரஹம் , வக்ரஹம் , பித்ருக்ரஹம் 
ரும் அதன் பொருட்டு வந்தனர் . 

எனும் (ரு ) கிரஹங்களையும் சகுனி , பூதனை , 
காலத்து சிவமூர்த்தி பார்வதியார் மடிமீது சீதபூதனை, அதிருஷ்டிபூதனை, முகமண்ட 
குழந்தைஉருக்கொண்டிருந்தனர் . இதை 

லிகை , ரேவதி , சுஷ்கரேவதி எனும் ( எ ) 
யறிந்த தேவர்கள் பார்வதியையடைய யுத் 

பெண்கிரகங்களையும் சிருட்டித்தனர் . 
தம் தொடங்கினர் . தேவர்களனை வரும் இவை (கஉ) கிரகங்களும் காமரூபிகளாய்ச் 
கை தம்பித்து செயலற்று சிவமூர்த்தியைத் 

சென்று குமாரக்கடவுளைக் காத்துவந்தன , 
துதித்து அமுக்கிரகம் பெற்றுப் போயினர் . பாலக்கிரகதோஷம் - இது புருஷக்ரகம் , 
( பிரமபுராணம் ) 

பெண்கிரக மெனப் பிரிவுப்படும் . பாலசுப்ர 
பார்வதீயன் சகுனிக்குச் சூதாட வன்மை மண்யருக்கு ஏவல் செய்திருந்து அவராக் 
யைக் கற்பித்தவன் . ( பார சபா. ) 

னையால் அசுசியடைந்த மாதரின் பாலுண் 
பார்ஷணிசே நன் - ஒரு ருஷி . இவரிடம் ணும் சிசுக்களை வருத்துவது . இவற்றால் 
அருச்சுநன் தேவலோகத்திருந்து வருமள தோஷம் உண்டாமிடத்து அழுகை , சுரம் , 


அக் 


பாலசந்திரர் 


1099 


பாலாகா 


விகாரரூபம் , கொட்டாவி , வாயில் நுரை, பாலசுப்பிரமணிக்கவிராயர் பழனியி 
நெஞ்சில் குறு குறுப்பு , உண்டாம் . அப் லிருந்தவர் . பழனித் தல புராணம் பாடிய 
பூதங்களான தோஷங்களாவன. ( 1 ) கந்த 
கிர்கதோஷம் , ( 2 ) விசாக்கிரகதோஷம் , பாலத்தனர் நப்பாலத்தனார் காண்க . 
( 3 ) மேஷகிரகதோஷம் , ( 4 ) சுவானகிரக பாலசோகம் க்ஷராலஜ சோகம் - திரி 
தோஷம் , ( 5 ) பிதுர்கிரகதோஷம் , ( 6 ) சகு தோஷத்தால் கெடுதி யடைந்ததாயின் 
னிகிரகதோஷம் , ( 7 ) பூதனாகிரகதோஷம் , 

பாலையுண்ட சிசுவிற் குண்டாம் ரோகம் , 
( 8) சீதபூதனாகிரகதோஷம் , ( 9) அதிர்ஷ்டி குண்டாலரோகம் - இது , மாமிச தாது 
பூதனாகிரகதோஷம் , ( 10 ) முகமண்டலிகா வையொட்டித் தேகத்தில் கட்டிகளைப் 
கிரகதோஷம் , ( 11 ) ரேவதிகிரகதோஷம் , பிறப்பித்து வேதனை தருவது . இது வாத 
( 12 ) சுஷ்கரேவதிகிரகதோஷம் என்பன குண்டாலக் கட்டி , பித்தகுண்டாலக் கட்டி , 
வாம் . பின்னும் சிலர் ( 1 ) நந்தனாகிரகம் , சிலேஷ்மகுண்டாலக் கட்டி , இதனைச் 
( 2 ) சுநந்தனாகிரகம் , ( 3 ) பூதனாகிரகம் , ( 4 ) 

செவ்வாப் பென்பர் . 
முகமண்டலிகாகிரகம் ,(5 )பிடாலி காகிரகம் , தாலுகண்டகசோகம் - இது தவடையில் 
(6 ) சகுனிகிரகம் , ( 7 ) சுஷ்கரேவதிகிரகம் , முள்ளுறுத்தல்போல் நமைச்சல்போ லுண் 
( 8 ) அந்நிய வோடாலிகாகிரகம் , ( 9) மத டாக்கி உபத்திரவஞ் செய்வது , 
பேதனாகிரகம் , ( 10 ) ரேவதிகிரகம் , (11 ) நிசூளிகா இரணம் . இது தேகமெங்கும் 
அர்ச்சகாகிரகம் , ( 12 ) அற்புதாக்கிரகம். சட்டையிட்டது போல் கொப்புளங்களை 
என்பர் . பூர்வத்தில் சிவபெருமானால் உண்டாக்கும் சோதம் . 
படைக்கப்பட்ட இவ்வைந்து புருஷகிரகம் பாலசோஷரோகம் - சிலேஷ்ம மிகுந்து 
களும் , இவ்வேழு பெண்கிரங்களும் குழந் ரஸதாதுக்களை அடைத்துக்கொள்கையில் 
தையாகிய குமரக்கடவுளுக்கு ஏவல் செய் சரீரம் சஷ்திக்கும் . இதனை உ 

இதனை உள்ளுருக்கி , 
திருந்து சிவாக்கினைப்படி அன்னாதி பலி , உடலுருக்கி என்பர் . 
ரத்த , கந்த , அக்ஷதை , இவைகளை விரும் துந்தரோகம் 

அஜீரணத்தால் வயிறு 
பிப் பூலோகத்துவந்து அதிதிபிக்ஷை , பருத்து நாமியில் நோய் தருவது . 
பிதுர்விரதம் , தேவபூஜை, அக்னி கார்யம் , குதக்கூடரோகம் - பிள்ளைகளின் வயிற் 
முதலியவற்றைத் தவிர்த்து அசுசிமாதர் , றில் புளித்த மலஞ்சேர் தலால் குதஸ்தா 
அமங்கலமா தர் , முதலியவரின் பாலைக் னத்தில் சிவந்த சிலேஷ்மம் திரண்டுருண்டு 
குடிக்கிற சிசுக்களின் ஆரோக்கியம் சுகம் , முண்டாகி வேதனை தருவது , 
வயது . முதலியவற்றின் பாதியை அபகரிக் விஷமசிரா ரோகம் - பிள்ளைகளுக்கு 
கச் சிசுக்கள் அழுங்காலத்தும் மலசலத்தால் அசீரணத்தால் ரத்த நரம்புகளில் நமைச் 
அசஹ்யமாகக் கிடக்கும் காலத்தும் நித்ரா 

சலைத் தந்து துன்பந் தருவது . 
நித்திரை சாலத்தும் , பருவகாலத்தும் , 

முகதூ ஷிக சோகம் - பிள்ளைகளுக்கு 
வருஷ மாத சந்திகாலத்தும் , கரடி , ஆந்தை , வாயில் இலவமுள்களைப் போலவே முள் 
பூனை , பக்ஷி , முதலியவைகளைப் போலும், ளுகளை உண்டாக்குவது. இதனை நாய்முள் 
முன்பு சேநாதிபத்யத்தைப் பெற்ற கந்த 

என்பர் . ( ஜீவ ). 
கிரகம் ஆதியான கஉ கிரகங்களும் குழந் பாலவிசர்ப்பீரோகம் - பிள்ளைகளுக்குண் 
தைகளைப் பிடித்து வருத்தும் . 

டாகும் விசர்ப்பிரோகம் . இது மர்ம ஸ்தா 
பாலசந்திரர் - விநாயகருக்கு ஒரு பெயர் . 

. னங்களைப்பற்றி கொப்புளங்களாய்ப் பரவு 
இது , சிறுபிள்ளையாய்ச் சென்று அனலா வது . இது சாத்யா சாத்யம் . ( ஜீவ ). 
சுரனை விழுங்கி அவன் வெப்பத்தைச் பாலவற்சை - தியுமத்சோன் , தேவி . 
சகித்துச் சந்திரனைப்போலக் குளிர்ந்திருந் பாலறவாயர் சேக்கிழாரின் கனிட்டர் . 
தமையாலும் , மாதவராசனும் சுமுதையும் அநபாயச் சோழரால் மந்திரித் தொழில் 
காட்டில் தனித்திருந்து துன்பப்படுகையில் பெற்று இருந்தவர் . தொண்டைமான் 
அவர்களுக்குக் குழந்தையுருவாய்க் காட்சி 

பட்டம் பெற்றவர் . குன்றத்தூரில் பாலா 
தந்து இடுக்கண் நீக்கியதாலும் , பெற்ற வாயர் கேணியெனத் தம் பெயரால் தடா 
பெயர் . 

கம் ஒன்று தோண்டுவித்தவர் . 
பாலசாஸ்வதி 

வேளாளர் . 
நன்னையபட்டர் மாணாக் 
கர் . வட ஏற்புலவர் . 

பாலாகா பாலாகி என்பவனுக்குத் தாய் . 


பாலாகி 


1100 


பாலைபாடிய கடுங்கோ 


பாலாகி அசாத சத்ருவிடம் ஞானோப் பாலைபாடிய பெருங்கடுங்கோ-1. இவன் 
தேசம் பெற்றவன். 

ஒரு சேரன் ; 

சேரமான் பாலைபாடிய 
பாலாசான் இவன் பிராமணப் பிள்ளை பெருங்கடுங்கோவிற்கு ஒருபெயர் . கடைச் 
வடிவாய்ச் சிந்தாசான் ஏவலால் விநாயக சங்கத்தவர் காலத்தவன் . ( புறநானூறு , 
ருடன் விளையாடி அவரைக் கொலை புரிய அகநானூறு .) ( குறுந்தொகை .) 
வந்து அவரால் இறந்த அசுரன் . 

2. இவர் சேரமான் மரபினர் . சேரமான் 
பாலாயினி - பாஷ்களர் குமாரிடம் வேத பாலைபாடிய பெருங்கடுங்கோ வெனவும் , 
மோதிக்கொண்ட இருடிபுத்திரர். 

பெருங்கடுங்கோ வெனவும் கூறப்படுவர் . 
பாலாறு - வசிட்டதேனு ஒருகாலத்து நம் பாலைத்திணையைப் பலபடியாகச் சிறப்பித் 
உமா தேவரைக் கண்டு மயல்கொண்டு துப் பாடும் ஆற்றலுடையவர் . பெருங் 
காமத்தால் பால் சுவறியது . இதையறிந்த கடுங்கோவென்னு மியற் பெயருடையவர் . 
வசிட்டமுனிவர் தருப்பையால் ஒரு கன் 

பாலைத்திணை யொன் றனையே பாடிய தனாற் 
றை உண்டாக்கி விட்டனர் . 

அதனால் 

பாலைபாடிய வென்னு அடைமொழி கொடுக் 
காமந் தணிந்து முலைவழியால் பால்சுரந்து கப்பட்டார் . கொண்கான ( கொங்கண ) த் 
ஒழுகிற்று . அது பாலாறாயிற்று . இது தன்னனையும் அவனது எழில் மலையையும் 
புண்ணிய நதி . இதன் கரையில் அநேக பாடியுள்ளார் . நற்கூசுக, பேய்மகன் இள 
சிவப்பிரதிட்டைகள் இருக்கின்றன . வெயினி என்பவராற் பரிசில் வேண்டிப் 
பாலி - ஒரு பிராக்ர தபாஷை . இப்பாஷை பாடப்பெற்றவர் . புறம் செ . மிக்க வீர 

யில் பௌத்த நூல்கள் இருக்கின்றன . மும் கொடையு முடையவர் . பிரிவச்சங் 
பாலிநதி பாலாற்றைக் காண்க . 

கூறும் தலைமகன் கூற்றாக நிற்று றந் 
பாலூட்டல் - பிள்ளைபிறந்த (31 )-ம் நாள் 

தமை குவெனாயி னெற்று றந் திரவலர் 
சந்திர பகவானையும் , பூமி தேவியையும் , 

வாராவைகல் , பலவா சூகயான் செலவுறு 
பூசித்து சுபக்கிரக முதயமாகப் பிள்ளைக் 

தகவே . ” குழ . (கங எ ) என்பதனால் இவர் 
குச் சங்கினாற் பாலூட்டல் வேண்டும் . 

கொடைத்தன்மை இவ்வண்ண மாயிரு 

க்கு மென்பதை தெரிந்து கொள்க. பாலைத் 
பாலை - 1. ஒன்றும் விளையாவெளி - இதன் 

திணையை உடன்போக்கு முதலாய பல 
சுருப்பொருள் , தெய்வம் - கன்னி , உயர்க் 

வகைத் துறைகளையு மமைத்தும் விரித்தும் 
தோர் - விடலை , காளை , மீளி , எயிற்றி , 

விளங்கப் பாடியுள்ளார் . தலைமகனைத் தலை 
தாழ்ந்தோர் - எவினர் , எயிற்றியர் , மற 

மகன் பெற்றமை ஒருவன் தான் வழிபடு 
வர் , மறத்தியர், புள் - புறா , பருந்து , எரு 

தெய்வத்தைக் கண்ணெதிர் வரப்பெற்றார் 
வை , கழுகு , விலங்கு - செந்நாய் , ஊர் - 

போன் றதென்று கூறுகின்றார் . இதில் 
குறும்பு , நீர் - குழி , கூவல் , பூ - குரா , 

தலைமகனை இனிதுகூறி நடத்திச் செல் 
மரா , உழிஞை, மரம் - பாலை , ஓமை , 

வது வியக்கத்தக்கது . நற் - க , பிரிவுணர்த் 
இருப்பை , உணவு - வழிபறித்தன , பதி 

திய வழித்தோழி தாம் முன்பு வந்த 
யிற் கவர்ந்தன, பறை - துடி , யாழ் - பாலை 

கொடியசுரம் இப்பொழுதும் என் கண் 
யாழ் , பண் - பஞ்சுரம் , தொழில் - போர் 

ணெதிரிலுள்ளது போலச் சுழலா நிற்கு 
புரிதல் , சூறையாடல் . 

மென இறும்பூது படக் கூறுகின்றார் . 
2 ; இது ஒரு தாவரவகை . இதில் மா 

நற் - சஅ . பூவிலை மடந்தையைக் கண்டு 
மும் கொடியுமுண்டு, மரம் - வெட்பாலை , 

பருவம் வந்ததும் அவர் வந்தாரில்லையே 
தீம்பாலை , மலைப்பாலை , குடசப்பாலை குளப் 

என்று தலைவி கூற்றாக நொந்து கூறுகின் 
பாலை , கொடிப்பாலை, ஊசிப்பாலை , ஏழி 

நற் - க்கஅ . கோங்கம் மலர்ந்திருப் 
லைப்பாலை , கறிப்பாலை , கொடிப்பாலை , திரு 

பதைக் கார்த்திகை விளக் கெடுத்தலுக்கு 
நாமப்பாலை , நிலப்பாலை, விழுப்பாலை , கழு 

உவமிக்கிறார் . நற் .202 . கூந்தலின் சிறப 
தைப்பாலை முதலிய . 

புக்கூறி அக்கூந்தலிற் சிறந்து கொள்ளும் 
பாலைக்கௌதமனார் - இமயவரம்பன் தம்பி பயனைக் கொள்ளாது பிரிவோர் அடைத் 
பல்யானைச் செல்புகழ்க் குட்டுவனைப் தானைக் காப்பதை மறந்தனரோவெனத் 
பாடியவர் . ( பதிற்றுப்பத்து ) 

தோழி கூற்றாக விரித்துக் கூறாநிற்பர் , 
பாலை நிலம் - எல்லாரோசங்களும் உண்டா நற் - கூஉ எ . குறு - கூ எ - ல் இவர் கூறிய 

உள்ளுறையை அங்கனமே கொண்டார் 


முர் . 


தற் கிடமாம் 


பாலைப்பண் 


1101 


பாலைவனங்கள் 


- உக. 


வாதவூரடிகள் திருக்கோவையார் உஎசு . 2. செம்பாலையினும் படுமலைப் பாலை 
தலைவன் வாராமையும் தன்னை முயங்காமை வலிது . படுமலையின் செவ்வழி வலிது . 
யும் தன்னை அயலார் சுடலைபோல அகற் செவ்வழியின் அரும்பாலை வலிது. அரும் 
றலுமாகியவற்றைத் தலைவி கூறிய பகுதி பாலையின் கொடிப்பாலை வலிது . கொடிப் 
இரங்குந் தன்மைய தாகும் . குர 

பாலையின் விளரிப்பாலை வலிது . விளரிப் 
பிரிவுண்மையறிந்த தலைவி காதலனை மயக் பாலையிற் மேற்செம்பாலை வலிது . ஏழிசை 
குந் தன்மையுடைய கோலத்தோடு வந்து களில் தாரத்துள் உழையும் , உழையுள் குர 
அவன்மீது சாய்ந்து முயங்கி வருந்துவதாக லும் , குரலுள் இளியும் , இளியுள் துத்த 
இவர் கூறியது நீத்தாரையும் விழைவிக் மும் , அத்தத்துள் விளரியும் , விளரியுள் 
குந் திறத்ததாகும் . அகம் -6 . பிரியுங் காத கைக்கிளையும் பிறத்தல் தகுதி , இவற்றின் 
லர் இரும்பினாலாகிய உயிருடையரெனத் பிறப்பிடங்கள் மிடற்றால் குரல், நவாற்றுத் 
தலைவி கூற்றாகக் கூறாநிற்பர் . அகம் தம் , அண்ணத்தாற் கைக்கிளை , சிரத்தா 
கடு. பிரிவோர் பழி வுடையால்லர் . அவ லுழை , நெற்றியாலிளி, நெஞ்சால் விளரி , 
ரைப் பிணிக்க அறியாத என் தோள் மூக்காற்றாரம் , பிறக்கும் என்பர் . இவற் 
களே தவறுடைய வெனத் தலைவி கூறுவ றின் மாத்திரை , ஓசை , எழுத்து , மணம் , 
தாக அமிழ்தம் பொழியாநிற்பர் . அசம் சுவை முறையே வருமாறு , ஈ , ச , க , உ , 
உசு , மான் கொம்பு முளைத்து முதிருமள சி , ங , உ , வண்டு , கிளி, குதிரை, யானை , 
வுந் தோல் பொதித்திருப்பது கூறுகின் குயில் , தேன் , ஆ , ஆ , ஈ , ஊ , ஏ , ஐ , ஒ , 
றார் . அகம் - உகக , பாலைநிலத்திற் பாம்பு ஔ , மௌவல் , முல்லை , கடம்பு , வஞ்சி , 
வாடிக் கிடப்பது பணஞ் சொரிந்தமை நெய்தல் , தாமரை , புன்னை , பால் , தேன் , 
போன்ற தென்கிறார் . அகம் - கூக , கிழான் , நெய் , ஏலம் , வாழை , மாதுளம் 
இவர் பாடியனவாக நற்றிணையில் பத்து கனி. 
( 5.சஅ , ககஅ , 202 , உஉச , உடுசு , கூகஅ , தெய்வம் - விச்வாமித்ரன் , இயமன் , 
ஈ . எ, ங . அச , நக்க ) பாடல்களும் குறுந் அங்கி , சந்திரன் , சூரியன் , கௌதமன் , 
தொகையில் பத்தும் அகத்தில் பதினொன் காசிபன் . 
றும் புறத்திலொன்றுமாக முப்பத்திரண்டு பாலையாநந்தர் - சச்சிதாநந்தமாலை இயற் 
பாடல்கள் கிடைத்திருக்கின்றன . 

றிய புலவர் . 
பாலைப்பன் - 1. எழுவிதம் , அவை செம் பாலைவனங்கள் - சில சமபூமிகள் மழைக் 
பாலை , படுமலைப்பாலை, செவ்வழிப்பாலை , காதாரமில்லாமலும் , மரங்கள் , குட்டைகள் 
அரும்பாலை , கோடிப்பாலை , விளரிப்பாலை முதலிய நிழல் நீர்வளங்களில்லாம ஒள 
மேற் செம்பாலை என்பன . பின்னும் பாலை வாம் . பொறுக்கக்கூடாத உஷ்ணமுள்ள 
நான்கு வகைப்படும் . அவை ஆயப்பாலை , வாய்ச் சூறைக்காற்றினால் துன்புறுதலும் 
சதுரப்பாலை , வட்டப்பாலை , திரிகோணப் இடங்களாம் . இவ்வகைப் பாலைவனங்களில் 
பாலை என்பன . இப்பண்கள் தாரம் உழை சில ஆசியா கண்டத்தில் உள . ஆயினும் 
இளி முதலியவற்றுடன் மாறப் பற்பல ஆபிரிகா கண்டத்திலுள்ள சகாராபாலைவ 

இப்பாலைப் பண்ணில் தக்கராகம் , னமே அவற்றுள் பெரியது . சகாராபாலை 
காந்தார பஞ்சமம் , சோமராகம் , காந்தாரம் வனம் இது கிழக்கு மேற்கில் ( 3000 
முதலிய பிறக்கும். உழைகுரலாகிய கோ மைல் நீளமும் தெற்கு வடக்கில் ( 900 ) 
டிப்பாலை நிற்க இடமுறைத்திரியு மிடத் மைல் பரப்புள்ள தென்று எண்ணுகின் 
துக் குரல் குரலாயது செம்பாலை இதனில் றனர் . இதில் சில முட்செடிகளும் , கற்க 
குரலிற் பாதியும் தாரத்திலொன்றும் இரண் ளுந் தவிரவேறொன்று மில்லை இங்கு தீக் 
டின் அந்தரத்திலே கிளையாக்கித் தாரத் கோழியும் , ஒட்டகச் சிவில்கியும் வசிக்கின் 
திலே நின்றவோரலகை விளரியின் மேலே றன . இதிலடிக்கும் சூறைக்காற்று அதில் 
நடவிளரி குரலாய்ப் படுமலைப்பாலை பிறக் யாத்திரை செய்பவரை ஒட்டகங்களுடன் 
கும் . இம்முறையே துத்தம் குரலாயது மூடிவிடுகின்றது . சில இடங்களில் பொய் 
செவ்வழிப் பாலையாம் . 

இளி குரலாயது 

மணற் புதையல் மனிதரை அழுத்திக் கொல் 
அரும்பாலையாம் . தாரம் குரலாயது விள லுகின்றது . இதிலுண்டாம் சூறைக்காற்று 
ரிப்பாலையாம் . கைக்கிளை குரலாயது மேற் ( 400 ) அடிமுதல் ( 6000) அடி உயர்ந்து 
செம்பாலையாம் 

தூண்கள் போல் நின்று பின் பெருமணல் 


வாம் . 


பால 


1102 


பாவருசி 


மேடாகின்றது . 

இது வருவதை யறியும் யன. முலைப்பால் , பசுவின் பால் , காராம் 
ஒட்டகம் கண்ணை மூடிக்கொண்டு பூமியில் பசுவின்பால் , கொம்பசையும் பசுவின்பால் , 
கவிழ்ந்து படுத்துக் கொள்ளுமாம் . அதிலி ஆகாப்பசுவின் பால் , எருமைப்பால் , வெள் 
ருக்கும் மனிதரும் அதன் பக்கத்தில் கம் ளாட்டுப்பால் , செம்மறியாட்டுப்பால் , யானை 
பளியால் தம்மை மூடிக்கொண்டு படுத்துக் ப்பால் , குதிரைப்பால் , கழுதைப்பால் , தேங் 
கொள்வர் . சூறை சில வேளைகளில் மனி காய்ப்பால் , ஆலம்பால் , அத்திப்பால் , பேயத் 
தரையும் மிருகங்களையும் திக்குமுக்காட்டி திப்பால் , தில்லைமரத்தின் பால் , திருகுக்கள் 
மாணத்தையு முண்டாக்கும் . இவவகை ளிப்பால் , சதிரக்கள்ளிப்பால் , மான் செவிக் 
வனாந்தரத்தில் சில இடங்களில் ஓயசீஸ் கள்ளிப்பால் , இலைக்கள்ளிப்பால் , கொடிக் 
எனுமிடங்களுண்டு . அவ்விடங்களில் சிறிது கள்ளிப்பால் , எருக்கம்பால் , வெள்ளெருக் 
நீர் நிலைகளும் பேரிச்ச மரங்களுமுண்டு , கம்பால் , காட்டாமணக்கின்பால் , எலியா 
அவ்விடம் பிரயாணிகள் தங்கிப் போவார் . மணக்கின்பால் , பிரமதண்டின் பால் , இவற் 
இதிற் சில இடங்களில் சில காடுகளும் றின் குணங்களைப் பதார்த்த குணசிந்தா 

இந்த இடங்களிலும் , இந்தப் மணியிற் காண்க . 
பாலைவனத்திற்கு மேற்கிலும் ஒரு பள்ளத் பால்வடியுமாம் இந்த மரம் தென் அமெ 
தாக்கான பூமியுண்டு , அதைச் சுற்றிலும் ரிக்கா காடுகளில் இருக்கின்றன . இந்த 
சில பட்டணங்கள் இருக்கின்றன . மற் மரத்தின் பட்டையில் தொளையிடின் அத் 
றொன்று மங்கோலியாவிலுள்ள கோபி 

தொளையிலிருந்து பசுவின் பாலைப்போல் 
யென்பதாம் . மற்றும் சிறு பாலைவனங் சுத்தமான உரிசையுள்ள பால் வடிகிறதாம் . 
கள் பாரசீகத்திலும் , இந்தியாவிலும் 

அதனால் அந்நாட்டார் அதற்குப் பசு மரம் 
உண்டு , ஆயினும் அவை சிறந்தன அல்ல . எனப் பெயரிட்டழைக்கின் றனர் . 
வெளிகளாம் . 

பாவக உலகு - ஒரு உலகம் . இதனை வேள்வி 
பால் - 1. ( C ) முடி , கொண்டை , சுருள் , முதலிய அக்னிகார்யம் செய்தவர் அடை 
குழல் , பளிச்சை என்பன . இவற்றுள் வர் . 
மயிரை உச்சியில் முடித்தல் முடி , பக்க பாவகரம் - காசியில் உள்ள மடு , 
மாக முடித்தல் கொண்டை , பின்னே பாவகன் - 1. அக்னிக்குச் சுவாகாதேவியி 
செருகல் சுருள் , சுருட்டி முடித்தல் குழல் , டம் உதித்த குமரன் . 
பின்னிவிடுதல் பனிச்சை . பால் - (ரு ) 2. வசுக்களில் ஒருவன் . 
ஆண், பெண் , பலர் , ஒன்று , பல . 

பாவநருஷி - இவர் , தம் தாயரின் இறந்த 
2. சராசாப் பொருள்களி லுண்டாம் எலும்பைப் பல தீர்த்தங்களிலும் கொண்டு 
சத்து . இது பெரும்பாலும் வெண்ணிறமாக சென்று தீர்த்தமாடி அது எலும்பாய் 
வும் , மஞ்சள் கலந்து மிருக்கும் . அசரப்பால் இருக்கக்கண்டு கும்பகோணத்தில் மாமக 
கள்ளி எருக்கு முதலிய மரங்களிலுண்டாம் 

தீர்த்தத்தில் ஸ்நானஞ்செய்து பொற்ற 
பால் . 

மரைகளாய் இருக்கக்கண்டு களித்தவர் . 
3. ( கச ) கைக்கிளை முதல் பெருந்திணை பாவதன் - தீர்க்க தவனைக் காண்க. 
இறுவாய் ஏழும் , வெட்சி முதல் பாடாணி பாவநாசம் - திருநெல்வேலியில் உள்ள 
றுவாய் எழுமாம் . 

ஒரு தீர்த்தம் . 
பால்காப்பான் 

பிள்ளைகளுக் குண்டாம் பாவபுண்ணிய வழக்கம் - ( 1 ) செய்தல் , 
ரோகங்களில் ஒன்று . தேகத்தில் ஊறல் , செய்வித்தல் , உடன்படல் . 
சொறி , புண் , விகாசரூபம் உண்டாக்கு பாவருசி - இவன் ஒரு வேதியன் . இவன் 
வது . கருங்காப்பான் , செங்காப்பான் , வரி 

அதிதி பூசை செய்யாது உண்பதில்லையெ 
காப்பான் , சொறிகரப்பான் , ஆனந்தகாப் னும் நியமங்கொண்டு வாழுநாளில் ஒரு 
பான் , மண்டைகாப்பான் இது இடுப்பி நாள் மழை அதிகமாகப் பெய்ததால் ஒருவ 
லுண்டானால் கடுவன் எனப் 

எனப் பெயர் 

ரும் அதிதிகள் நேராத இவனைச் சோதிக்க 
பெறும் . ( ஜீவ . ) 

வேண்டி அக்னி ஒரு ரோகங்கொண்ட 
பால்வகை இவை வெண்ணிறத்த ஆத புலையனாய்ப் புண்களில் புழுச்சொரிய ஒரு 
லின் பாலெனப் பெயர் பெற்றன. இவை மரத்தடியிலிருந்தனன் . வேதியன் அவ 
மக்கள் , விலங்கு , தாவரவகைகளி லுண்டு . 

னைத் தன்னிடம் உணவு கொள்ளவேண் 
ஒவ்வொன்றும் பலவகைக் குணங்களுடை டத் தான் நீசனென்று மறுப்பவும் வேதி 


பாவனி 


1198 


பாவினம் 


யனிவ்வுடலைப் பற்றியுபசரிக்கவில்லை எல் தசத்திலுள்ளவர்கள் கழுதை ஒட்டக முத 
லாரிடமும் அந்தர்யாமியாயிருக்கும் இறை லியவற்றின் பாலைப்பானம் செய்பவர்கள் , 
வனை உபசரிக்கிறேனென்று வீட்டிற் பூதிலகத்திலுள்ளவர்கள் சலத்தில் மலமூத் 
கழைத்துச் சென்று பசரித் 

சென்றுபசரித் தன்னமிட எங்களை விடுகிறார்கள் , அச்சு தச்சலத்தவர் 
அக்னிதன் னுருக்காட்டி அவனுக்கு ஒரே செவியுள்ளவர்களாவர் பாஹ்லீகர் - 
யோகோபதேசஞ் செய்தனன் . (சிவமகா உலகத்தையே மோவுமாகக் கொண்டவர் 
புராணம் . ) 

கள் . ( பா . சார் . ) 
பாவனி ஒரு நதி . The river Irewadi in பாவிருச்சர் இருக்குவேதம் ஓதுகிறவர் 
Burm . ( பா . பி . ) 

கள் . 
பாவலன் பரிசுபெறக்காற் செய்யும் வகை - பாவினம் - 1. ( தொகை , வகை விரி ) . ( 1 ) 
தனக்குப் பரிசுகொடாத பாவி தன் ஜூலை வெண்பா. ( 1 ) ஆசிரியப்பா, ( iii ) கலிப் 
வேறுபட வெழுதிச்செவந்த பூவினைச் பா . ( iv ) வஞ்சிப்பா, ( v ) மருட்பா என் 
குடி , தன்மனைக்குப் புறத்திலும் , காளி றுந் தொகையானும் 1. குறள் வெண்பா; 
கோவிலிலும் , பாம்பு வாழ்புற்றிலும் , சுடு 2. சிந்தியல் வெண்பா , 3. இன்னிசை 
காட்டிலும் , வீதியிலும் , தான் வழிபடு கட வெண்பா , 4. நேரிசை வெண்பா , 5. பஃ 
வளைத் தியானித்து அவன் மேற்பாடிய றொடை வெண்பா, 6. கேளிசை ஆசிரி 
நூலை நெருப்பிற் கொளுத்தினும் பன்னி யப்பா , 7. இணைகுறள் ஆசிரியப்பா , 8 . 
ரண்மொதத்தில் பரிசுகொடாதவன் அழி நிலைமண்டில ஆசிரியப்பா , 9. அடிமறி 
வான் என அகத்தியர் கூறினர் . பாடிய மண்டில ஆசிரியப்பா , 10. நேரிசையொத் 
புலவன் பரிசுபொமல் மயங்கி நிலைகலங் தாழிசைக் கலிப்பா , 11. அம்போதரங்க 
கின் , அப்பாட்டுடைத் தலைவன் சுற்றத்து வொத்தாழிசைக் கலிப்பா, 12. வண்ணக 
டனும், அவைக் களத்திருந்தோருடனும் வொத்தாழிசைக் கலிப்பா , 13. வெண் 
கெடுவன் , தான் பாடிய பாட்டிற்குத் தலை கலிப்பா, 14. தரவுகொச்சகக்கலிப்பா, 15 . 
வன்றனக்குப் பரிசுகொடானாகில் , வேறொ தரவினைக் கொச்சகக்கலிப்பா, 16. சிற்றாழி 
ருவன் பெயரினைத் தன்னூலிலமைத்து , 

சைக் கொச்சகக் கலிப்பா , 17. பஃறாழி 
அவலூரையும் , பெயரையும் , ஒருசேர சைக் கொச்சகக்கலிப்பா , 18. மயங்கிசைக் 
அதினின்றும் நீக்கி , சீரினையும் , தளையினை கொச்சகக்கலிப்பா , 19. குறளடிவஞ்சிப்பா, 
யும் பின்பு தன்னாற் பாடப்பட்டவன் பாட் 20 , சிந்தடி வஞ்சிப்பா, 21. புறநிலை வாழ் 
இக்கியைய நாட்டுவனாயின் முன்பு பாடப் த்து மருட்பா, 22. வாயுறை வாழ்த்து 
பட்ட தலைவன் செல்வமிழந்து வருந்த மருட்பா , 23. செவியறிவறு உ மருட்பா , 
இலக்குமியும் பின் புள்ள வனைச் சார்வாள் . 24. சைக்கிளை மருட்பா என்லும் வகை 
அவனுக்குச் செல்வமுண்டாகாது . 

யானும் ; 1. குறள் வெண்பா, 2. விகற் 
பாவாடைராயன் அங்காளம்மையின் கா பக் குறள் வெண்பா, 3. நேரிசைச் சிந்தி 
வற்சேவகன் . இவன் ஒரு கீழ்க்குலத்துச் யல் வெண்பா, 4. இன்னிசைச் சிந்தியல் 
சத்தி பூசகன் , அங்காளம்மை ஸ்மசானத் வெண்பா, 5. ஒரு விகற்ப நேரிசைச் சிந்தி 
திருக்கையில் அவளிடஞ் சென்று உடுக்க யல் வெண்பா , 6. இருவிகற்ப நேரிசைச் 
ஆடை கேட்டு அவள் கொடுத்த பாவாடை சிந்தியல் வெண்பா , 7. ஒரு விகற்ப இன் 
யை யுடுத்துக் குழந்தையுருக் கொண்டு னிசைச் சிந்தியல் வெண்பா, 8. இரு 
அவளிட்ட பணி செய்துகொண்டிருந்து விகற்ப இன்னிசைச் சிந்தியல் வெண்பா, 
தவத்தால் பூதபிசாசங்களை வென்றிருந்தவ 9. ஒரு விகற்ப நேரிசை வெண்பா, 10 . 
னாம் . 

இருவிகற்ப நேரிசை வெண்பா , 11. ஒரு 
பாவிகவணி - பொருட்டோர் நிலைச்செய் விகற்ப இன்னிசை வெண்பா, 12. பல 
யுட்டிறத்து கவியாற் கருதிச் சொல்லப் விகற்ப இன்னிசை வெண்பா , 13. பல 
படுவதொரு குணம் , அது , அத்தொடர் விகற்ப நேரிசை வேண்பா, 

14. ஒத்த 
நிலைச் செய்யுள் முழுவது நோக்கிக் கொள் விகற்பப் பஃறொடை வெண்பா, 15. ஒவ் 
எப்படுவதல்லது தனித்தொரு பாட்டா வா விகற்பப் பஃறொடை வெண்பா , 16 . 
னோக்கிக் கொள்ளப் புலப்படாதது . ( தண் ) இன்னியல் நேரிசை ஆசிரியப்பா, 17 . 
பாவிகள் வசிக்கும் தேசங்கள் - யுகந்தரம் , விரவியல் நேரிசை ஆசிரியப்பா, 18. இன் 
பூதிலகம் , அச்சு தச்சலம் , பாஹ்லீகம் , யுகங் னியல் இணைக்குறள் ஆசிரியப்பா , 19 . 


பாவினம் 


1105 


பாற்கடல்கடைந்தது 


விரவியல் இணைக்குறள் ஆசிரியப்பா , 20 . ஆசிரியத்தாழிசை, 11. ஆசிரிய நேர்த் 
இன்னியல் நிலைமண்டில ஆசிரியப்பா , 21 . துறை , 12. ஆசிரிய இணைக்குறட்டுறை , 
விரவியல் நிலைமண்டில ஆசிரியப்பா, 22 13. ஆசிரிய நிலை விருத்தம் , 14. ஆசிரிய 
இன்னியல் அடிமறிமண்டில ஆசிரியப்பா , மண்டில் விருத்தம் , 15. கலியொத்தாழி 
23 , விரவியல் அடிமறி மண்டில ஆசிரிய சை , 16. கலித்தாழிசை, 17. கலித்துறை, 
ப்பா , 24. வெள்ளைச்சுரிதக நேரிசை ஒத் 18. கலிவிருத்தம் , 19. கலி நிலைத்துறை, 
தாழிசைக் கலிப்பா , 25. அகவற்சுரிதக 20. கலி மண்டிலத்துறை , 21. கட்டளைக் 
நேரிசை ஒத்தாழிசைக் கலிப்பா. 26. அள கலித்துறை , 22. கலி நிலைவிருத்தம் , 23 . 
வியல் அம்போதரங்க ஒத்தாழிசைக் கலி கலி மண்டில விருத்தம், 24. வஞ்சிநிலைத் 
ப்பா , 27. அளவழி அம்போதரங்க ஒத்தா தாழிசை, 25. வஞ்சி மண்டிலத் தாழிசை, 
ழிசைக் கலிப்பா , 28 , அளவியல் வண்ணக 26. வஞ்சி நிலைத்துறை , 27. வஞ்சி மண் 
ஒத்தாழிசைக் கலிப்பா , 29. அளவழி வண் டிலத்துறை , 28 , வஞ்சி நிலை விருத்தம் , 
ணக ஒத்தாழிசைக் கவிப்பா, 30, கலி 29. வஞ்சி மண்டில விருத்தம் என்னும் 
வெண்பா , 31 வெண்கலிப்பா , 32. இயற் விரியின் வகைப்படும் . (யாப்பு இல் .) 
நாவு கொச்சகக் கலிப்பா , 33. சுரிதகத்த பாவின் புணர்ப்பு - சித்திரக்கவிய 
ரவு கொச்சகக் கலிப்பா, 34. இயற்றா லொன்று , நால்வர் நான்குபாவிற்கட்டுரை 
வினைக் கொச்சகக்கலிப்பா, 35. சுரிதத்தர சொன்னால் அவையே யடிக்கு முதலாகப் 
வினைக் கொச்சகக் கலிப்பா, 37. குறைச் பாடிப் பொருண் முடிப்பது. 
சிஃறாழிசைக் கொச்சகக் கலிப்பா , 38 . பாவை - ஒருவகைக் கூத்து . ஆடல்காண்க. 
இயற்பஃறாழிசைக் கொச்சகக் கலிப்பா , பாவைக் கொட்டிலார் இவர் கடைச்சங்க 
39. குன்றப்பஃறாழிசைக் கொச்சகக் கலி மருவிய புலவருள் ஒருவர் . இவரியற் 
ப்பா , 40. இயன் மயங்கிசைக் கொச்சகக் பெயர் கொட்டிலார் . பாவை யென்பது 
கலிப்பா , 41 அயன் மயங்கிசைக் கொச்ச சோழநாட்டிலுள்ள தாம் . இவர் ஒருசோ 
கக் கலிப்பா , 42. இன்னியற் குறளடி ழன் வல்லத்துப் போர் செய்ததையும் 
வஞ்சிப்பா, 43. விரவியற் குரளடி வஞ் நெருஞ்சிப்பூ சுடாவனை நோக்கு தலையும் 
சிப்பா , 41. இன்னியற்சிந்தடி வஞ்சிப்பா , கூறியுள்ளார் . ( அக.உஙசு ) 
45. விரவியற் சிந்தடி வஞ்சிப்பா, 46. புற பாவைமன்றம் காவிரிப்பூம் பட்டினத் 
நிலை வாழ்த்துச் சமனிலை மருட்பா , 47 . துள்ள மன்றம் . இது அரசனது கோல் 
புறநிலை வாழ்த்து இயனிலை மருட்பா , 48 . கோடு தலை அறிவிக்கும் இயல்பினது . 
வாயுறை வாழ்த்துச்சமனிலை மருட்பா, 49 , (சிலப்பதிகாரம் ). 
வாயுறை வாழ்த்து இயனிலை மருட்பா , பாளித்தியம் - பாகத இலக்கணம் . 
50. செவியறிவுறு உச்சமனிலை மருட்பா, பாளையக்காரர் - இவர்கள் தென்னாட்டில் 
51. செவியறிவுறு உ இயனிலை மருட்பா, சில இடங்களிலிருந்த ஒருவகைக் கூட்டத் 
52. கைக்களைச் சமனிலை - மருட்பா , 53 , தார் . திருநெல்வேலி ஜில்லாவில் பாஞ்சா 
கைக்கிளை இயனிலை மருட்பா என்னும் லங் குறிச்சியை இடமாகக்கொண்டு 1801 
விரியானும் . . தாழிசை, ii . துறை , iii . ஆங்கிலேயரில் பலரைக் கொன்ற வீரர் . 
விருத்தம் என்னும் தொகையானும். ( தர்ஸ்டன் ). 
1. வெண்டாழிசை, 2 வெண்டுறை , 3. பாற்கடல்கடைந்தது - தேவர் , அசுரருடன் 
வெளிவிருத்தம் , 4. ஆசியத்தாழிசை, 5 . பெருயுத்தஞ் செய்து மடிந்ததால் மடியா 
ஆசிரியத்துறை , 6. ஆசிரிய விருத்தம் , மருந்து விரும்பித் தேவர் , பூமி தாழியாக 
7. கலித்தாழிசை, S. கலித்துறை , 9. கலி மந்தரம் மத்தாகச் சந்திரன் தறியாக வாசுகி 
விருத்தம் , 10 , வஞ்சித்தாழிசை, 11. வஞ் நாணாகக் கடற்புனல் தயிராக ஆயிரம் வரு 
சித்துறை , 12. வஞ்சி விருத்தம் என்னும் ஷம் கடைந்தனர். முதலில் விஷம் பிறந் 
வகையானும் . 1. வெண் செந்துறை, 2 , தது . அதனைச் சிவமூர்த்தி பருகித் தேவர் 
குறட்டாழிசை, 3. வெள்ளொத்தாழிசை, வேண்டுகோளால் கண்டத்திருத்தி நீல 
4. வெண்டாழிசை, 5. ஓசொலி வெண் கண்டர் எனப்பெயர் பெற்றனர் . பின்பு 
ைெற , 6. வேற்றொலி வெண்டுறை , 7 . தேவர் மீண்டுங்கடைய மந்தாத் தாழ்ந்தது . 
வெளிகிலை விருத்தம் , 8. வெளிமண்டில அதனை விஷ்ணு ஆமையாய்த் தாங்கினர் . 
விருத்தம் , 9. ஆசிரிய ஒத்தாழிசை, 10.4 அக்கடலில் தன்வந்திரி , முதம் , அமு 


பாறைகள் 


1105 


பானுதாசர், 


தத்துடன் அறுபது கோடி அரம்பையர் , 3. ஒருவேதியன் . தவத்தால் தலைமை 
இவர்களுக்குத் தோழியர் , உச்சைச் சிரவ மிக்கவன் . 
மென்னுங்கு திரை, கௌத்துவமணி , பஞ்ச பாற்கரியன் மதம் இவன் சித்தே அரித் 
தருக்கள் , காமதேனு, சந்திரன் , ஐராவதம் , 

தாயப் பரிணமித்துச் சீவனாகி மீண்டும் 
மூதேவி , திருமகள் , வாருணி , பிறந்தன . சித்தினிடம் ஒடுங்கும் என்பன் . 
இவற்றுள் , அமுதத்தைத் தேவர்க்கு 
மோகினி உருக்கொண்ட விஷ்ணுகொடுத் 

பானப்பொருள்கள் - தேயிலைக் சஷாயபா 

னம் , காப்பிக்கொட்டைக் கஷாயபானம் , 
துச் சாகாநிலை யருளினர் . திருமகளை 

கோகோபானம் , திராக்ஷ ரஸ திராவகம் , 
விஷ்ணு தாம் ஏற்றுக்கொண்டு மற்ற 

( ஒயின் ) பானம் ஆப்பைன் ( Hop - bine ) 
வற்றை இந்திரன் முதலியவர்க்கு அளித் 
தனர் . தேவர்கள் அமிர்தம் பெற்றபின் 

பானம் , பார்லி அரிசியாலாகிய திரவ 

பானம் . ரம் எனும் பானம் , இது கரும் 
அந்த அமிர்தத்தை நாற்புறங்களிலும் ஜ்வ 

பின் ரஸத்தால் செய்யப்பட்டது , அரக் 
லிக்கின்ற அக்நியைக் காவலிட்டு அந்த 

எனும் பானம் , இது அரிசியிலிறக்குவது . 
அமிர்தமிருக்கும் இடத்திற்குமேல் எவ 
ரும் தொடர் தற்குக் கூடாமல் விடாமல் பானுதத்தன் - ( க்ஷத் ) சகுனியுடன் பிறந்த 
சுழன்று கொண்டிருப்பதும் , கூர்மையான வன் , பீமனால் கொல்லப்பட்டார் . ( பார 
முனைகளுள்ளதும் , அக்கி , சூர்யன் முத 

த்ரோ . ) 
லியவர்களைப்போல் தேஜசுள்ளதும் , வாள் பானுதாசர் பைடனபுரத்தில் வேதியர் 
போல் எவர்களையுஞ் சேதிப்பதுமாகிய சக் குலத்தில் பானு தாசர் எனும் அடியவர் , 
கரத்தைக் காவலிட்டனர் . இவை புறக் சூரியப்பிரசாதத்தால் சத்யசீலாதி குணம் 
காவல் . அச்சக்கரத்தின் கீழ் அக்னிக்கு களுற்றவராய்த் தன் மனைவியுடன் கூடிச் 
ஒப்பான ஒளியுள்ளவையும் மின்னலைப் சவுளிவியாபாரஞ் செய்து வந்தனர் . ஒரு 
போல் நாவுள்ளவைகளும் , விஷஜ்வாலை நாள் அயல்கிராமத்தில் நடந்த சந்தைக் 
யால் பார்த்தவன் நீறாகும் வன்மை யுடை குத் தம்மொத்த சவுளி வர்த்தகருடன் 
யனவுமாகிய இரண்டு நாகங்களையும் சாவ கூடிக்கொண்டு சென்று காரியம் முடித் 
லிட்டனர் . 

துக்கொண்டு பொழுது போன தால் 
பாறைகள் - இவற்றின் சில வியப்பை விளை 

கதை கேட்க ஆவல்கொண்டு தன் உளி 
விக்கத்தக்க தன்மையுடையன என்கின்ற 

முதலியவைகளைத் தன்னுடன் வந்தவர்க 

ளைப் பார்த்துக் கொள்ளும்படி கூறிக் கதை 
னர் . இந்தியாவிலுள்ள இராஜபுதன நாட் 
டின் தென்புறத்தில் ஆபுமலை என்ற ஒரு 

நடக்குமிடத்திற் கேகினர் , மற்ற வர்த் 

சர்கள் இவரிடத்துப் பொறாமையால் இவ 
மலையிலுள்ள பாறை ஒன்று ஒருமைல் 

ரது குதிரையை அவிழ்த்து விடுத்து மூட் 
விசாலமுள்ள ஏரியின் பாதி பாகத்தைக் 

டைகளத்தனையும் குளத்தி லெறிந்துவிட் 
கவிந்து கொண்டு விழாது விற்கிறதாம் . 

டுத் திருடர் கொண்டனர் என்போடென் 
அதனால தனைத் தவளைப்பாறை என்பர் . 

மிருக்கையில் பெருமாள் செயலால் சள் 
பர்மா நாட்டிலுள்ள கலாசா என்னுமலை 
யின் வடகோடியில் ( 3650 ) அடி உயர 

வர்வந்து மற்ற சவளிக்காரரது மூட்டை 

களைக் கொண்டு அகன்றனர் . பானு தாசர் 
முள்ள மலைமீது ஒரு பெரிய பாறை காற் 

கதைகேட்டு வந்ததும் பகவான் குதிரையை 
றில் அசைந்தாடுகிறதாம் . அப்பாறை மீது 

மாத்திரம் பிடித்துவந்து தந்தனர் . பின் 
புத்தாலயம் கட்டப்பட்டுள்ளது . அதனை 

தாசர் தம்மிடம் வந்து தம் நண்பர்கள் 
அடுத்த வேறோரிடத்தில் ஒரு செங்குத் 

வருந்து தலைக்கண்டு நடந்தவைகளை யுணர் 
தான படகுபோன்ற பாறையும் அசைந் 

த்து குளத்திலெறிந்த மூட்டைகளை எடுத் 
தாடுகின்றதாம் . இதன் மீதும் புத்தாலயம் 

துத் தம் நண்பர்களுக்குப் பகிர்ந்துகொகத் 
உண்டு. இந்தியாவில் மகாபலிபுரத்தில் 

துப் பண்டரிபுரத்திலிருந்தனர் . இப்பண் 
ஒருபாறை செங்குத்தாக நிற்கிறது . 

டரி புரத்தில் ஒரு வேதியன் வித்யாசகரத் 
பாற்கான் - 1 , நான்கு முகமுடைய சூர் தரசனாகிய ராமராஜன் அம்பிகை பூசா 
யன் , சிவசூர்யனுக்கு முன்னிருப்பவன் , 

துரந்தரனா யிருத்தல் கண்டு அவனிடஞ் 
2. உதங்கரால் கபிலை பூசை செய்ய சென்று பண்டரி வைகுந்தம் என்றனன் 
ஏவப்பெற்று முத்தியடைந்தவன் . 

அரசன் பண்டரி சென்று பெருமாளைத் 
139 


பரி 


பான் ல்லை 


1106 


பாவை 


சேவகர் தாச 


பாஷாணம் 


தரிசித்து அன்று முதல் அம்பாள் பூஜை கல் பாஷாணம் , துருசு , நாக பாஷாணம் , 
விட்டு அரிபூஜை மேற்கொண்டனன் . ஒரு ஈயபித்தளை , பஞ்சபக்ஷி பாஷாணம் , பவ 
நாள் பானு தாசர் வித்யா நகாஞ்சென்று ழப்புற்று , பூரம் , பொற்றொட்டி , மிருதார் 
பகவானைப் பூசிக்கையில் பகவான் தரி சிங்கி , வாணகந்தகம் , வைப்பரிதாரம் முத 
சனந் தந்து ஒரு ரத்னாஹாரத்தை அவரது லிய , 
கழுத்திலிட்டுச் சென்றனர் . விடிகையில் பாஷாண சத்துள்ளமாம் - அமெரிக்காவி 
பானு தாசர் கழுத்தில் ஹாரமிருக்கக் கண் லும் , போர்ச்சுகலிலும் , கொரியாவிலும் 
டார் பானு தாசர் திருடினர் என்று அரச உள்ள காடுகளில் இவ்வித மரங்கள் இருக் 
னுக்குக் கூற அரசன் தாசரைக் கழுவேற் கின்றன . இவற்றின் காற்றால் பிராணிகள் 
நக் கட்டளையிட்டனன் . 

இறக்கின்றன. இவ்வகையில் சில இந்தி 
ரைக் கழுவேற்ற அம்மரத்தடியில் கொண் யாவில் தின்றால் கொல்லும் எட்டி இரளி , 
டு செல்லத் தாசர் எதுவரினும் உன் திரு நாபி முதலியவுண்டு , 
வடி மறவேனென்று கழுவைநோக்கக் கழு பாஷாணவகை - பாதரசம் , ரசாஞ்சனபா 
தளிர்த்தது . இதனை அரசனறிந்து அபரா ஷாணம் , ரசகற்பூரம் , ஜாதிலிங்கம், சவ் 
தக்ஷமை வேண்டினன் . தாசர் பண்டரி 

வீரம் , நெல்லிக்காய் கந்தகம் , வானகந்த 
யடைந்து பெருமாளைத் துதித்திருந்தனர் . கம் , தாளகம் , செவ்வரி தாரம் , மடலரி 
பான்ழல்லை - செவ்வரி கருவரி பரந் தமை தாரம் , மனோசிலை, பொன்னரி தாரம் , மிரு 
யுண்ட விழியினையும் தெரிந்த ஆபாணத் தாரசிங்கி , வெள்ளைப்பாஷாணம் , கௌரி 
தினையு முடையாளை மணந்தவன் வருத்த பாஷாணம் , நீலாஞ்சனபாஷாணம் , தொட் 
நீங்கின மனத்துடனே விதியை ஏத்தியது . 

டிபாஷாணம் . 
( பு . வெ . பொது .) 

பாஷாணவைப்பு - ( 32 ) 1. புத் தோட்டுத் 
பணம் - கல்போன்ற விஷப்பொருள் . தொட்டி பாஷாணம் , 2. பொற்றொட்டி 
தின்றால் சொல்லும் . இது , பிறவிப் பாஷாணம் , 3. செப்புத்தொட்டி பாஷா 
பாஷாணமெனவும் , வைப்புப் பாஷாண ணம் , 4. எருமை நர்த்தொட்டி பாஷா 
மெனவும் இருவகைப்படும் . இவைகளுள் ணம் , 5. மிருதார்சிங்கி , 6. இரத்தசிங்கி 
பிறவிப் பாஷாணங்கள் - அஞ்சன பாஷா 7. ஏமசிங்கி , 8. சாதிலிங்கம் , 9. கருமுகிற் 
ணம் , அப்பிரக பாஷாணம் , ஒளபலபாஷா பாஷாணம் , 10. தீமுறுகற் பாஷாணம் , 
ணம் , லிங்கபாஷாணம் , கந்தக பாஷா 11. வெள்ளை பாஷாணம், 12. சவ்வீர 
ணம் , காட்டுத்தாளக பாஷாணம் , கற்பரி பாஷாணம் , 13. கோழித்தலை கெந்தி 
பாஷாணம் கற்பாஷாணம் , காய்ச்சற் பாஷாணம் , 14. வாணகந்தி பாஷாணம் , 
பாஷாணம் , காந்த பாஷாணம் , கார்முகிற் 15. அரிதாரம் , 16. பவளப்புற்று பாஷா 
பாஷாணம் , குதிரைப் 

பல்பாஷாணம் , ணம் , 17 கோடாசோரி பாஷாணம் , 18 . 
கந்தகம் , கௌரிபாஷாணம் , கோளக 

பஞ்சபக்ஷி பாஷாணம் , 19. குங்குமபாஷா 
பாஷாணம் , சங்கபாஷாணம் , 

ணம், 20. இரத்த பாஷாணம் , 21. துத் 
பாஷாணம் , ( சவ்வீரம் ) சரகாண்ட பாஷா தம் , 22. துரிசு , 23. ரசித பாஷாணம் , 
ணம் , சாலாங்க பாஷாணம் , சிலாமதம் , 24. தைல பாஷாணம் , 25. சூதபாஷா 
சீதாங்கபாஷாணம் , சீர்பந்த பாஷாணம் , ணம், 26. நீலபாஷாணம் , 27. கந்தக 
சூதகபாஷாணம் , தகட்டுத்தாளகம் , தாலம் பாஷாணம் , 28. சோரபாஷாணம , 29 . 
பம் , துத்தபாஷாணம் , தொட்டி பாஷா காகபாஷாணம் , 30. லவண பாஷாணம் , 
ணம் , பலண்டுறுக பாஷாணம் , மனோசிலை , 31. நாகபாஷாணம் , 32 . இந்திர பாஷா 
மிருதபாஷாணம் , வெள்ளை பாஷாணம் . ணம் , 33. குதிரைப்பல் பாஷாணம் , கற 
வைப்புப் பாஷாணங்கள் - அமரசிலை கந்த டகபாஷாணம் , வைக்கிராந்த பாஷாணம் , 
கம் , அயத்தொட்டி பாஷாணம் , இந்திர தாலக பாஷாணம் , அமுத பாஷாணம் , 
பாஷாணம் , இரசிதம் , இரத்த பாஷாணம் , சிரபந்த பாஷாணம் . ( போகர் ) 
இலவணபாஷாணம் , எருமை நாத்தொ பாஷை- ( கஅ ) அங்கம் , அருணம் , கலிங்கம் , 
ட்டி பாஷாணம் , கருமுகில் பாஷாணம் , கௌசிகம் , காம்போஜம் , கொங்கணம் , 
காகபாஷாணம் , குங்கும பாஷாணம் , கோசலம் , சாவகம் , சிங்களம் , சிந்து , சீனம் , 
கோடாசொரி , கோழித்தலை கந்தகம் , செப் சோனகம் , திரவிடம், துளுவம் , பப்பாம், 
புத்தொட்டி பாஷாணம் , சோரம் , தீமுறு மகதம் , மராடம் , வங்கம் , 


பாஷ்கரமூர்த்தி 


11017 


பிங்களர் 


ன்னது . 


நாம 


பாஷ்காழர்த்தி - இரண்டு முகம் நான்கு வற்றிற்கு முந்திய ஏலா தலால் இவர் அக் 
கைகள் , இரண்டுகைகளால் சிவனுக்கு நூலாசிர்யர்களுக்கு முந்தியவர் . 

இவர் 
நமஸ்காரம் , இரண்டு கைகளில் இரண்டு ஆதிதிவாகர முனிவர்க்குப் புத்திரர் . 
கமலங்களைப் பிடித்தவராய் நீலரத்ன பூஷ பிங்கலம் - ஒரு நூல் , சந்தோபிசி தம் சொ 
ணம் , சிகப்பு வஸ்திரம் சிகப்பு நிறமுள்ள 
வராய் இருப்பர் . 

பிங்கலர் - பிங்கலந்தை நிகண்டு இயற்றிய 
பாஷ்கலன் - ) . இந்திரப்பிரமதி சீடனாகிய சைநர் . திவாகரன் குமரன் என்பர் . 
இருடி . 

பிங்கலன். - 1 . சிவகணத்தவரில் ஒருவன் , 
2. அநுக்லா தன் குமரன் . 

2. ஒருவேடன் காட்டில் திரிகையில் 
பாஷ்கலி - பாஷ்கலன் குமான் . 

புலி துரத்தப்பயந்து வில்வமரத்தில் ஏறி 
பாஷ்களர் - பயிலவரிடத்து இருக்கு ஓதிய னன் . புலி அவனைவிடாது மரத்தடியில் 
இருடி , 

படுக்கக்கண்டு இரவு முழுதும் உறக்கம் 
வராதபடி வில்வப்பத்திரத்தைப் பறித் 

துப் போட்டுக்கொண்டிருந்தனன் . 
பி 

அப் 
பத்திரம் அடியில் எழுந்தருளியிருந்த சிவ 

லிங்கத்தின் மீது விழுந்ததால் வேடன் சில 
பிங்கலகடகர் - இவர் பிங்கலனும் , கடக நாள் தரித்து உயிர்நீங்கக் காலபடர் பற் 
னுமெனக் கூறப்படுவர் 

இவர்கள் உதய 

றினர் . சிவமூர்த்தி யம டரைச் சீறி முத் 
ணன் தம்பிகள் ; அவனுக்கு உயிர்போன்ற தியிற் சேர்ப்பித்தனர் . 
வர்கள் " தன்னுயிரன்ன தம்பியர் . அவன் 3. ஒருகொடுங்கோலாசன் , இவன் தன் 
பால் மிக்க அன்புடையவர்கள் உதயணன் ஆயுள் இறுதியில் சிவன் திருநாமத்தைப் 
மாயயானையாற் பிடித்துக்கொண்டு போசப் 

பெற்ற தன் புத்திரரை அழைத்துச் சிவ 
பட்டபொழுது யூகியின் வேண்டுகோளால் மகிமையால் கால தூதர் பற்று தலி 
தாய் மிருகாவதியையும் , கோசாம்பி நகரத் னின்றும் நீங்கி முத்திபெற்றவன் . 
தையும் , பாதுகாத்திருந்து ஆருணியரசன் 4. வீதகவ்யனைக் காண்க . 
அந்நகரைக் கைப்பற்றிய பொழுது அவளை 5. கத்ரு தநயன் நாகன் . 
வெல்லமாட்டாதவர்களாய் தம்முருவத்தை 6. ஸ்ர்ப்ப யாகத்திருந்த ருஷி . (பார 
மறைத்துக் கொண்டு பல வீரர்களோடு 
வேறிடஞ்சென்று ஒளித்திருந்து உதய பிங்கலாக்ஷன் - நிருதியைக் காண்க . 
ணன் ஆருணியோடு போர் செய்தற்குச் பிங்கலை - 1 உமையின் தோழியரில் ஒரு 
செல்லும்பொழுது அவனைக்கண்பெணிந்து த்தி , கவரி வீசுபவள் , 
பலவாறு புலம்பி வழிபடுவார்களாய் உட 

2. இவள் ஒருவேசை. இவள் , நாள் 
னிருந்து உதவி செய்தவர்கள் . இவர்கள் 

ஒன்றுக்கு ( க 00 ) பொன் கொடுப்போ 
புலம்பியபகுதி யாருடைய மனத்தையும் ரைப் புணர்வது என்னும் நியமம் பூண்டி 
உருக்கும் . ஆருணியரசனுடைய பெரும் ருக்கையில் , இவளைச் சேரச் சக்தியில்லாச் 
படைத் தலைவர்களுள் ஒருவனாகிய காந் சுநந்தன் என்னும் வணிகன் , இவளைச் 
தாரகனை , இவர்கள் அம்பால் எய்துவென் 

சேர விருப்புற்று மறுபிறப்பிலாயினும் 
றார்கள் . கடகபில்கலரெனவும் வழங்கப் 

இவளை நாயகியாகக்கொள்ள எண்ணி 
படுவர். ( பெருங் கதை ) . 

நினைத்ததைத் தரும் காயத்ரி மடுவில் வீழ் 
பிங்கலகேசி- சுமாலி புத்திரி . அக்ரகேசன் ந்து இறந்தனன் . இவனது செயலறிந்த 
தேவி . 

வேசை அந்த வணிகனுக்குத் தங்கை 
பிங்கலசன் - துரியோதனன் தம்பி , நாலா யாகும்படி அம்மடுவில் வீழ்ந்து 

நாள்யுத்தத்தில் வீமனால் இறந்தவன் . தனள் . இருவரும் தங்கள் இஷ்ட சித்தி 
பிங்கலசாரமாணி - உதயணன் வீரர்பதின் களை அடையும் பொருட்டுப் புறாக்களாகப் - 
மருள் ஒருவன் . ( பெருங் கதை ) . 

பிறந்து இருவரும் நாயகபாவத்தையும் 
பிங்கலந்தை - பிங்கலர் செய்த தமிழ் நிகண்டு , 

சகோதரபாவத்தையும் அடைந்தனர். 
பிங்கல முனிவர் - பிங்கலந்தை எனும் ( பவால் கூடற் புராணம்) . 
நிகண்டு இயற்றியவர் . இந் நிகண்டு சூடா பிங்களர் - 1. உலகப்போர்வையைத் தைத் 
மணிங்கண்டு சேந்தன் திவாகாம் முதலிய துக்கொண்டிருக்கும் கைலாச 

மேற்கு 


உறங் 


பிங்களன் 


1108 


பிசிராந்தையார் 


வாயிற் காவலர் . இவர்க்கு ஊசி நூல் ஆயு னும் வலியுள்ளவன் , இவன் குதிரையில் 
தம் , 

இருந்து போரிட்டு அநேக வாநாரை மாய் 
2. இவர் சிவகணத்தவர் , இவர் திருக் த்து இலக்குமணர்விட்ட வாய்வாஸ்திரத் 
கைலையில் வாயு திக்கில் செந்நிறமுள்ளவ தால் மாண்டவன் . 
ராய்ச் சர்வபூஷணாலங்கிருதராய் ஊசியும் பிசாசி - ஒரு தேசம் . 
நூலும் கையிற்கொண்டிருப்பவர். பிரம பிசி - சாத்துவ தன் குமரன் . 
ராத்ரியாகிய கறுப்புப்புடவை யுலகத்திற் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் 
கெல்லாம் போர்த்திருப்பதைச் சூரியன் நண்பராகிய புலவர் . பாண்டி நாட்டில் பிசி 
உதயகாலையில் கிழித்துப்போட்டு உள்ளே ரென்னும் ஊரில் இருந்தவர் . சோழன் 
புகுந்து வருவன் , பகற்காலத்தில் உலகத் உயிர்நீத்தது கண்டு பொது தாமும் 
திற்கெல்லாம் போர்த்திருக்கும் வெள்ளைப் உயிர்விட்டவர் . இவர் பெயர் ஆந்தையா 
புடவையைக் கிழித்து அஸ்தமிப்பன் . அவ் ராய் இருக்கலாம் . பிசிரென்னும் ஊர்ப் 
விரண்டு புடவைகளையுந் தைத்து கொண் பெயர் சார்ந்து இப்பெயர் பெற்றனர் 
டிருப்பவரும் தடியுடன் வாசற்காப்பவரு போலும் , ஆந்தையென வேறொருவன் 
மாயிருப்பவர் 

இருத்தலின் இவர்க்குப் பிசிராந்தை எனப் 
பிங்களன் - 1. ஒரு இருடி , 

இவன் சிவ 

பெயர் வந்தது . ( புற.நா ) ( அகநா. ) இவர் 
மூர்த்தியையெண்ணித் தவம்புரிந்து நித்தி பாண்டி நாட்டுப்பிசிர் என்னுமூரிலுள்ள 
யத்துவமடைந்தவன் . 

ஆதன் தந்தையார் . உறையூரை ஆண்டி 
2. இவன் விகிர்தன் , சபலன் , விசா ருந்த கோப் பெருஞ் சோழனுக்கு உஉயிர்த் 
லன் , பிங்காஷன் முதலியவருடன் கூடி தோழனாயுள்ளவர் . பரிமேலழகர் அருங்கு 
வேதியர் உருக்கொண்டு மகோற்கடர்மீது றள் உரையில் கோப்பெருஞ் சோழனுக் 
அகதையில் அத்திர ஆவாகனஞ்செய்து , கும் பிசிராந்தையார்க்கும் போல உணர்ச்சி 
தூவ அவை அவரைத்தம் உருக்கொண்டு யொப்பின் அதுவே உடனுயிர் நீங்கு முரி 
பணிந்தன . மீண்டும் விநாயகர் அவர்கள் மைத் தாய நட்பினைப் பயக்கும் என்றெ 
மீது அக்ஷதை தூவிக்கொன் றனர் . 

ழுதிய தனாலும் இவர் நட்பின் திறமைய 
பீங்களை - 1 , தெற்கின்கண் உள்ள பெண் P க , ஒருகாலத்துக்கோப்பெருஞ் சோழன் 
யானை . இதற்கு ஆண்யானை வரமனம் . தன் மக்களோடு பதைத்துப் போருக்கெழு 

2. மிதிலா ககரத்திருந்த தாசி . இவள் தலும் புல்லாற்லூர் எயிற்றியனார் தடுத்து 
தன்னை யாராவது புருஷர் நாடிவருவர் நன்னெறிப் படுத்தினர் . புறம் உங . 
எனக் காத்திருந்து வாராமைகண்டு விரக் அவர்மொழி - வழிநின்ற அரசன் தன் 
தியால் ஞானம் பெற்றவள் . 

இராச்சியத்தை வெறுத்து ஒருமரத்து நிழ 
3. ஒரு வேசி . ( பார . சாங் .) 

லில் வடக்கு முகமாகப் பட்டினியிருந்து 
பிங்காக்ஷன் - 1. தரும்பக்ஷியைக் காண்க . உயிர்விடத் துணிந்தனன் . புறம் உகச . 
2. பிங்களனைக் காண்க . 

அப்பொழுது பற்பல புலவரும் அறிவுடை 
பிசாசகை ருக்ஷபர்வதத்தில் உற்பத்தியா முதியரும் அருகிருப்ப அரசன் எனது நட் 
கும் நதி . 

பாளன் பிசிர் ஆந்தை இன்னே வருகு 
பிசாசமோசனவாவி காசியில் உள்ள ன் . ( புறம் உகரு .) அவனுக்கும் என் 
தீர்த்தங்களில் ஒன்று . இதில் பேயொன்று னோடு இடமொழிப்பீராக புறம் உகசு . 
மூழ்கித் தன் உருப்பெற்றது . சங்குகன் வென்னுமளவிற் பிசிராந்தையாரும் வந்து 
னனைக் காண்க . 

சேர்ந்தனர் . புறம் உகஎ . வந்த இவரும் 
பிசாசம் - 1. தூலதேகத்திற்கு 

பட்டினியாகி வடக்கு முகமாயிருந்து அரச 
ஆயுளின் அளவை முடியுமுன் தேகநீங்கி னோடு உயிர் நீத்தருளினார் . இவ்விருவரும் 
வாயுவின் உருவடைந்து கால அளவை எனைப்புலவரும் ஆங்குப்பாடிய பாடல்கள் 
நோக்கி யிருக்கும் அந்தராத்மாக்கள் 

கேட்போரை உருக்குந் தன்மைய . இப்பிசி 
2. பாக்லிகம் , குந்தலம் , நேபாளம் முத சாந்தைய ர் நரைதிரையின்றி நெடுங்கா 
லிய தேசத்து வழங்கும் பாஷை . 

லஞ் ஜீவித்திருந்த முதியோர் . புறம் ( ககக ) 
பிசாசர் ஒருவிதத் தேவ வகுப்பினர் . இவர் பாண்டியன் அறிவுரை 

நம்பியைப் 
பிசாசன் இராவண சோபதியரில் ஒரு பாடி மகிழ்வித்தார் . பறம் க அச . இவர் 
வன் , யக்ஷர்களைக் கையால் நசுக்கித் தின் நெய்தலையும் குறிஞ்சியையும் பாராட்டிப் 


விதித்த 


பிசிர் 


1109 


பிண்டம் 


பாடி யுள்ளார் .) இவர் பாடியனவாக நற் பிச்சையப்பழதலியார் இவர் தொண் 
றிணையில் ( கக ) பாடலொன்றும் அகத்தி டைநாட்டில் பெருங்கர் என்னும் ஊரில் 
லொன்றும் புறத்தில் நாலுமாக ஆறு 

இருந்த வேளாளர் . இவரை ஒருவித்து 
பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. 

வான் காணவா அவ்வித்துவானை எதிர் 
பிசிர் - 

இது பாண்டிமண்டத்திலுள்ளதோ கொண்டு அவருக்குப் பல்லக்குச் சுமந்து 
ரூர். ( புற . நா . ) 

அவர் கேட்ட குறிப்புப்படி உணவு முதலிய 
பிசின் மரத்தின் பால்கள் வடிகையில் செய்து முதலியாரும் மனைவியும் படைத் 
காற்றினால் இறுகிப்போதல் , இவற்றிற் தனர் . அதனால் அவ்வித்துவான் இவர் 
சில ஒட்டுந் தன்மையுள்ளவை , 

அவை 

களைப் புகழ்ந்து ஒரு சதகம் பாடினர் . 
விளாம்பிசின் வேலம்பிசின் முதலிய . 

பிடகம் பெளத்தாகமம் . இது விகய பிட 
பிசின்கள் 

பலவகை மரத்தி டகம், சூத்ர பிடகம் , அபிதர்மபிடகம் எனப் 
னின்று உண்டாம் பசைகள் , மாம்பிசின் , படும் . ( மணிமேகலை) . 
முருக்கம்பிசின் , மலைவேப்பம் பிசின் கருங் பிடவூர் இது சோழமண்டலத்தி 
காவி , வாகை , இலவு , விளா, முருங்கை , லுள்ளதோரூர் ( புற , நா .) 
விடத்தேர் , அடம்பு , கருவேல் , வெள் பிடாரன் - இவன் பாம்பு பிடித்தாட்டி , 
வேல் , ஆவாரை , முதலிய விருக்ஷங்களி சீவிக்கும் ஒருவகைச் சாதியான் . 
லுண்டாம் 

பிட்டங்கொற்றன் ஒருவள்ளல் , சேரனுக் 
பிச்சுக்கட்டியேரி -- தார் ( Asphall ) தென் குச் சேநாபதி . மிக்ககொடையாளி, காரிக் 
அமெரிக்காவின் வடக்கிலுள்ள அட்லாண் கண்ணனாராலும், உறையூர் மருத்துவன் 
டிக் மகாசமுத்திரத்தில் உள்ள டிரினிடாட் தாமோதரனாராலும் பாடல் பெற்றவன் , 
எனும் சதுரமான தீவுண்டு, அத்தீவில் குதிரை மலைக்குத் தலைவன். ( புற.நா ) 
லாப்ரியா எனும் ( 100 ) கெராவுள்ள வட்ட பீட்டன் 

பிட்டங்கொற்றனுக்கு 
ஒரு 
மான ஏரி ஒன்று இருக்கிறது . அவ்வேரி பெயர் . 
யின் நடுவில் தரர் சுரந்து பொங்கி வெளி பீட்டுத்தோப்பு - இது மதுரைக்கு 
யில் வந்து இறுகிப்போகிறது . இறுகின மேற்கில் வையையின் தென்கரையிலுள் 
பின் அதை வெட்டி யெடுத்து புறத்தேசம் ளது . பிட்டுக்கு மண் சுமந்ததிருவிளையாடல் 
களுக்கு அனுப்புகின்றனர் . இவ்வாறு விழா நடக்குமிடம் . (திருவிளை .) 

பல நூற்றாண்டுகளாகப் பொங்கி பிணந்தின் பெண்டிர் - யுத்தகாலத்து மடி 
வழிந்து வருகிறது . இவ்வருவாயின் கார ந்து வீழ்ந்தாருடலைத்தின்ன அவாவிய 
ணம் இன்னும் அறியப்படவில்லை . இத் பேய்ப்பெண்டிர் . ( நச்சர் .) 
தாரே தேசமெங்கும் உபயோகப் பட்டு பிணி - ( உ. ) வாதம் , பித்தம் , சிலேத்மம் . 
வருகிறது . 

பிண்டகன் கத்ருதாயன் நாகன் . 
பிச்சைப்புரட்டு கஷ்டப்பட்டு வேலை பிண்டாகன் - கத்ருகுமான் நாகன் . 
செய்ய மனமில்லாச் சிலர் தேகமுழுதும் பிண்டம் - 1 , பிதுர் பலி . 
விபூதி பூசித் திருவோடு கொண்டு பிச்சை 2. பூமியைத் தன் கொம்பிற்றாங்கிய 
யெடுத்தும் , சிலர் கண்ணாடிப் படங்களைப் திருமால் தம்கொம்பில் மூன்று மண் கட்டி 
பாப்பிவைத்து சில காசுகளை அதில்பரப்பி , களைக்கொண்டு பூமியில் கர்ப்பங்களின் 
போவார் வருவார்களை பலாத்காரமாய்க் மேல் வைத்து அதில் தம்மை உத்தேசித் 
கேட்டு வாங்கியும் , சிலர் முள்மிதியடிமேல் துக் காமாவைத் தம் கோமுஷ்ணத்தின் 
நின்று கையில் தண்டாயுதம் தாங்கி உருக் பிறந்த எள்ளை அபஸங்யமாக இறைத்து 
கமாக எதோபாடியும் , சிலர் வேலமரமுள் , நானே பித்ருக்களைச் செய்கிறேன் என்ற 
நாகதாளி படைகளைப் பக்குவஞ் செய்து 

உடனே அவருடைய கோரப்பற் 
அதன்மேல் படுத்து யாசித்தும் , 

சிலர் 

களி லிருந்துண்டான அந்தப் பிண்டங்கள் 
அண்டை அயலிலுள்ள மொண்டி , முடம் , தென் திசையை யடைந்தன . இந்தப் பிண் 
குருக்களைப் பங்கு கொடுப்பதாயழைத்து டங்களே , பிதா , பிதாமஹர் , பிரபிதாமஹ 
வேஷமிட்டு யாசித்தும் , ஒற்றைக் கம்பி ராகட்டும் . நானே இந்த மூன்று பிண் 
யில் பக்குவமாய்ப் படுத்து மயக்கி யாசித டங்களிலுள்ளவனாகிறேன . இந்த நிமித்த 
தும் புரட்டுவார்கள் . மற்றும் பலவித மாக பிதுருக்கள் பண்டமென்கிற பெயரை 
பிச்சைபுரட்டுகள் உண்டு , 

யடைந்தனர். ( பார - சார் ) 


னர் . 


பிண்டமாவது 


1110 


பித்ருவம்சவிவரணம் 


உண 


பிண்டமாவது - உறுப்பு மூன்றும் உள்ள ( ல் ) சுரோணிதத்திற் கலக்கும் . ( யச - ல்) 
டக்கி நெறிப்பா ைெடத்தாய்க் கிடப்பது . செந்நீர்பறந்து ஊனம் ( மடு - ல் ) யாம்சப் 
( யா , வி . ) 

பிசினியாம் . (உச - ல் ) பூர்ண மாம்சமாம் 
பிண்டாரகம் - துவாரகைக்கு அருகிலுள்ள் ( உரு-ல் ) பஞ்சாங்குறமாம் . மாதமொன் 
ஒருஷேத்திரம் . இதில் சிலரிஷிகள் வ 

வசித் றில் பஞ்சபூதமும் ஒருமிக்கக்கூடிப் பீஜம் 
திருந்தனர் . இந்தரிஷிகளை யாதவர்களில் சிறிது உதிக்கும் . இரண்டாம் மாதம் 
ஒருவனுக்குக் கர்ப்பிணி வேஷமிட்டு ஒரு மாம்சமும் மேதையும் உண்டாம் . மூன்றா 
ரிஷியை நோக்கி இவள் வயிற்றுப் பிறப் மாதம் , மச்சை அஸ்திகளும் உண்டாம் . 
பது ஆணோ பெண்ணோ என அந்தரிஷி நாலாம்மாதம் தோலும் கேசமும் ஆம் . 
கோபித்து உங்கள் குலத்தைக் கருவறுப்ப ஐந்தாமாதம் கண்ணும் நாசியுமாம் . ஆறாம் 
தாகிய ஒரு இருப்புலக்கை யென அவன் மாதம் முதல் மாதா உதரத்தில் விழுந்த 
அவ்வண்ணமே கருவுற்று இருப்புலக்கை அன்னசாரம் இவள் வயிற்றுக்கும் பிள்ளை 
பெற அதற்கஞ்சிய யாதவர் அதனை யரா நாபிக்கும் ஒரு நாளமாய் இருந்து அதன் 
கடலிலிட அவை நாணல்களாக 

வழியாக அன்னசாரம் சென்று பிள்ளையின் 
முளைத்தன . ஒருகாலத்துக் கடற்கறைக்கு சுழிமுனை நாடி அடைபடப் பிராணவாயு 
வேடிக்கையாக வந்த யாதவர் விளையாடு 

இடைகலை பிங்கலை வழியாய் நாளொன் 
கையில் ஒருவர்க் கொருவர் போர் மூண்டு றுக்கு உக ,சு 00 சுவாசம் தோன்றும் , இதன் 
அந்நாணல்களால் ஒருவர்க்கொருவர் அடித் 

றிச் சிங்குவை முதலானவைகளும் 
துக் கொண்டு மாண்டனர் . 

டாம் , ( எ- ல் ) குய்யமும் பாதமும் ஆம் . 
பிண்டாரிகள் பொம்பாய் நாட்டிலிருந்து (அ - ல் ) சந்துகளும் சர்வாங்கங்களும் உண் 
வந்து மைசூர் முதலிய இடங்களில் வேலை 

டாம் , ( க - ல் ) 24. தத்வங்களும் உண்டாம் . 
செய்யும் ஒரு வகுப்பினர். இவர்கள் முத 

( ய - ல் ) பிறப்பு நோக்கும் . அப்போது மலை 
வில் கள்ளராயிருந்தவர்கள் ஆங்கில அர யின் கீழ் அகப்பட்டவன் போலக் கருப்பாச 
சில் திருந்தியவர் . ( தர்ஸ்ட்டன் . ) 

யப்பையில் கட்டுப்பட்டுச் சமுத்திரத்தில் 
பிண்டோற்பத்தி - பகிஷ்டையான பெண் ஆழ்ந்தவன் போலக் கருப்பாசய வெள்ளத் 
கள் நான்கு தினம் வரையில் மனைக்குப் தில் அழுந்தி உதாராக்கினியால் வெந்து 
புறம்பே இருத்தல்வேண்டும் . பகிஷ்டை பிறவி நோக்கும் போது தலைகீழாகி ஆலை 
யான நான்காநாள் புனலாடியபின்பு சுத் வாயிற் கரும்பு போல் நெருக்குண்டு பூமி 
தையாகிறாள் . பகிஷ்டையான ஆசானாள் 
முதல் பதினெட்டு நாள் வரையிலும் உள்ள பிண்ணாக்கு - இது எண்ணெயுள்ள சாக்கு 
இரட்டைநாள் ஏழில் இரவில் புணரின் களைச் செக்கிலிட்டு எண்ணெய் கொண்ட 
ஆண்பிரஜைஉண்டாம் , ஐந்து தினம் முதல் பின் தங்கியபொருள் . இது ; எள்ளுப் பிண் 
பதினெட்டுத்தினம் வரையிலும் உள்ள ஒற் ணாக்கு , தேங்காய்ப் பிண்ணாக்கு , இலு 
றைநாட்களில் புணரின் பெண்மகவு பிறக் ப்பைப் பிண்ணாக்கு , முதலிய . இவற்றை 
கும் . இவ்வுயிர் பிறக்கும் வகை எவ்வாறு 

மாடுகளுக்கும் கழனிகளுக்கும் உபயோ 
எனில்கர்மத்தால் மேனிலை சென்ற ஆன்மா கிப்பர் . இலுப்பைப் பிண்ணாக்கை சிகண் 
மீண்டும் கருமவசத்தால் பூமியில் வருமி டெடுக்க உபயோகிப்பர் . 
டத்து ஆகாயத்தில் இருந்து வாயுவில் தங்கி பிதாதா - தக்ஷன் மருகன் . 
மேகமார்க்கமாய் மழையுடன் பூமியில் தான் பிதுர் ஒருவகைத் தேவ சாதியார் . 
யாதியில்விழுந்து பாகப்பட்டு ஷட்ருசிக சமதக்னிக்கு நகுலவுருக் கொடுத்தவர் . 
ளோடு கூடித் தந்தையின் தேகத்தை 

வஸுருத்ரர் ஆதித்தரூபாாய்ச் சந்திரலோ 
அடைந்து தாதுவுடன் மூன்று மாதம் இரு கத்திருக்கும் தேவஜாதியர். ஆங்கீரசருக் 
ந்து ஸ்திரீசையோகத்தில் தந்தைவிந்து குச் சுதையிடம் பிறந்த தேவவகுப்பினர் . 
வாகனமாக வாயுவசத்தால் கருப்பையில் பிதுருதல்யை - மலயத்தில் உற்பத்தியாகும் 
பவளப்பையில் முத்துப் பதித்தாற்போல் நதி . 
பதியும் . இவ்வகை சுரோணிதத்தில் கலந்த பித்ருவம்சவிவரணம் - பித்ருக்கள் எழுவம் 
விந்துவானது ஒருநாளில் குன்று மணி சங்களாகப் பிரிக்கப்படுவர் . அவர்களுள் 
யளவு திரண்டு தோய்ந் தபாலாம் . ( ரு நா 

முதல் மூன்று கணத்தவரும் சரீரமில்லா 
ளில்) நீர்க்குமிழியாம் . ( எ - ல் ) இளவூனாம் மலும் , மற்ற நான்கு கணத்தவரும் சரீரத் 


யில் விழும் . 


பித்ருவம்சவிவரணம் 


பிதுர்க்கள் 


தோடு மிருப்பர் . சரீரமில்லாதவர் வைரா சாத்திய தேவர்களுக்குப் பித்ருக்கள் மரீசி 
ஜர் எனப்பட்டு யோகப்பிரஷ்டராய்த்தேவ முதலியவர்களால் சிருட்டிக்கப்பட்ட அக் 
பூஜ்யராய்ப் பிரமன் நாளினது கடையில் னிஷ் வாத்தர்கள் தேவர்களின் பிதுர்க்கள் . 
பிரம்ம வேதிகளாய்ப் பிறந்து பூர்வஞ் அத்திர்ருஷியின் புத்திரரான பருஹிஷத் 
ஞானத்துடன் உத்தமபரவியடைவர் , மற் துக்கள் , தயித்தியர் , தானவர் , யசுர் , கந் 
றவர் யோகிகள் ஆயினர் . இந்தப் புத்திரர் தருவர், உரகர், இராக்கதர் , சுபர்கர் , சின் 
களுக்கு மேனையென்னும் மானசபுத்திரி ஓரர்களாம் . பிராமணர்களின் பிதுர்க்களுக் 
பிறந்தனள் . அந்தமோசைக்கு மைனாகனும் குச்சோமபாள் என்றும் , கூத்திரிய பிதுர்க் 
மைனாகனுக்கு கிரவுஞ்சனும் பிறந்தனர் . களுக்கு ஹவிர்புக்கு என்றும், வைசிய்மி 
பின்னும் உமை , ஏகவருணை , அபரணை என துர்க்களுக்கு ஆஜ்யபர் என்றும் , சூத்திரர் 
மூன்று பெண்கள் பிறந்து முறையேருத்ரன் பிதுர்களுக்குச் சுகாலிகளென்றும் பெயர் . 
பிருகு , சைகிஷவ்யன் என்பாரை மணந்த இவர்களில் சோமபாள் பிருகுபுத்திரர் , 
னர் . முன் சொன்னவர்களே யன்றி விப் ஹவிர்புக்குகள் ஆங்கீரசபுத்திரர் . ஆஜ்ய 
ராஜர் என்றும் பார்க்கிஷர் என்றும் , பர் புலஸ்திய புத்திரர் ; சுகாலிகள் வசிட்ட 
இரண்டு பித்ருகணங்கள் உண்டு . இவர்கள் புத்திரர் , அக்னி தத்தர்கள் , சோமபர்கள் , 
தருப்பை விமானத்திருப்பவர். புலத்திய பருஹ்ஷத்துகள் , அக்னிஷ் வாத்தர்கள் , 
வம்சத்திற் பிறந்தவராய்த் தானவ யக்ஷ சௌமியாள் இவர்களையும் பிராமண பிது 
ராக்ஷச காந்தருவாதிகளால் பூசிக்கப்பட்டு ர்க்களாக அறியவேண்டியது . 
வருவர் . இவர்களில் பீவிரியென்னும் யோ பிதுர்க்கள் - 1. பிரமதேவர் சில தேவர்க 
கினிவந்து விஷ்ணுவையெண்ணிக் கண களைப் பூர்வத்தில் சிருட்டித்துத் தம்மைப் 
வன் பொருட்டுத் தவஞ்செய்து குசிகனை பூசிக்கக் கூறினர் . பிரமன் வார்த்தையை 
மணந்து கிருத்தியென்னும் பெண்ணை மதியாது தங்களைத் தாங்களே பூசித்துக் 
யும் கிருஷ்ண , சௌர , பிரபு , சம்புஎன் கொண்ட அவர்களை ஞான வீனராக எனப் 
னும் நான்கு குமாரையும் பெற்றனள் . பிரமதேவன் சபித்தனன் . பிறகு அத்தேவர் 
கிருத்தி, பாஞ்சால தேசாதிபதியை மண சாபத்தீர்வு வேண்டப் பிரமன் என் புத்திர 
ந்தாள் . இவர்களன்றி வசிட்டருக்கு சுமூர் ரைக்கேட்டுத் தீர்கஎன அவர்கள் பிரமயுத் 
த்தி, மந்தன் என்னும் மானசபித்ருக்கள் திரர்களை வேண்ட அப்பிரமபுத்திரர் புத்தி 
தோன்றிச் சுவர்க்கத்துக்கு மேல் ஊர்த்துவ ரர்களே உங்களை அச்சாபம் பாதியாது ; விரு 
லோகத்தை இடமாய்ப் பெற்றுப் பிராமண ப்பின் படி செல்கஎன்று சாபத்தை விலக்கி 
ரால் பூசிக்கப்படுவர் . இவர்கட்குக் கௌ : னர் . அப்பொழுது பிரமதேவர் தேவர்களை 
என்னும் மானஸபுத்திரி பிறந்து சுக்கிரனை விளித்து நீங்கள் என் புத்திரர்களால் புத்தி 
மணந்தனள் . இவர்களன்றி அங்கீரஸபுத்தி சர்களே என அழைக்கப் பெற்றமையின் 
ரரும் மரீசி புத்திரர்களும் சூர்யமண்டல அவர்கள் பிதுர்க்களாகவும் நீங்கள் புத்திரர் 
வாசிகளாய் க்ஷத்திரியர்களுக்குப் பித்ருக் களாகவும் விளங்குக என்று அனுக்கிரகித் 
களாவர்- இவர்களுடைய மானச கன்னி தனர் . இவர்களைப் பூசிக்கின் பிதுர் பிரீதி 
கையாகும் யசோதை பஞ்சவன் புத்திரனா யாம் . (சிவமகாபுராணம் .) பிதுர் தேவர்கள் 
கும் பாசமதனை மணந்து திலீபனுக்குத்தா எழுவர் கவ்யவாகன் , அனலன் , சோமன் , 
யும் , பகீரதனுக்குத் தாயும் ஆயினள். இவர் யாமன் , அரியமான் அக்னிஷ்வாத்தன் , 
களன்றிக் கார்த்த புலக பிரசாபதிகளுக்குச் பர்ஹிஷதன் , என்போர் . இவர்களில் நால் 
சந்தானங்களான , சுவதர், ஆஜ்யபர் , என்ப வர் தேகத்தோடும் மற்றவர் தேகமின்றியு 
வர்கள் வைசியர்க்குப் பிதுர்க்களாயினர். மிருப்பர் . 
இவர்களின் மானச புத்திரியாகும் விரசை 2. பூர்வசிருட்டியில் பிரமதேவர் எழு 
நகுஷன்பாரியாய் பயாதி என்னும் குமா வர் பித்ருக்களைச் சிருட்டித்தனர் . அவர் 
னைப்பெற்றாள் . பின்னும்மானஸர் என்னும் களில் நால்வர் தேகத்தோடு கூடியவர் . 
நாலாவது பித்ருகணங்கள் சூத்திரர்களுக் மூவர் தேஜஸ்வரூபர் . இவர்களுக்குச் சார் 
குப் பித்துருக்களாய்ச் சத்தியலோகத் த்த தர்ப்பண பூர்வகமாய் ஆகாரத்தைக் 
திருப்பர் . இவர்களுக்கு மானஸகன்னிகை கற்பித்தார் . இவர்கள் எழுவருக்கும் 
தருமதை . இவர்கள் அல்லாமல் ,விராட்புரு ஸ்வதா என்பவள் தேவி . ( பிரம்மகைவர்த் 
ஷனாலே சிருட்டிக்கப்பட்ட சோமசதர்கள் , தம் . ) 


பிதுர்யானம் 


1112 


பிந்து சரசு 


3. சோமபர் என்னும் வேறு பித்ருக்கள் பிதற்றல் , சித்தபிரமை , நாவறட்சி , மயக் 
உளர். இவர்களின் மானச புத்திரியாகும் கம் , மூர்ச்சை , தலை சுழற்சி , ஈண்சிவத்தல் , 
நருமதை அதிவேகமுடையளாக இருப்பள் . 

சுழலல் விழித்தபடியிருத்தல் , கொட்டாவி 
ஆதலால் வேதியர் பித்ருக்களை யறிந் விக்கல் , பற்கடித்தல் , தேகம் , கண் , நா , 
சிராத்தாதிகள் செய்தல் வேண்டும் ( மச்ச 

மலம் , மூத்திரம் , மஞ்சளித்தல் , மந்தாக்னி , 
ராணம் . ) 

அசீரணம் , வெறித்த பார்வை , திடுக்கிடல், 
பிதுர்யானம் - அஜ வீதியின் அஈஸ்திய இக்குணங்களைத் தனக்குப் பழைய ரூப 
நக்ஷத்திரத்தின் மத்யப்ரதேசம் , சுவர் மாகக் கொண்டிருக்கும் . ( ஜீவ ) 
காமிகள் இவ்வழியாக சுவர்க்கம் செல்வர் , பித்தரோகம் ( 10 ) வகை அவை , ரத்த 
( யாக்கியவல்க்யம்.) 

பித்தம் , ஆம்லபித்தம் , ஆவாணபித்தம் , 
பித்தபேதம் - இது அனலபித்தம் , ரஞ்சக 

உன்மா தபித்தம் , விய்மிருதிபித்தம் , திக்த 
பித்தம் , சாதகபித்தம் , ஆலோசக பித்தம் , 

பித்தம் , ஆசியபாகபித்தம் , சிம்மிகமித்தம் , 
பிராசகபித்தம் என ஐந்து வகை . அவற்றுள் 

துர்கந்தபித்தம் , தத்துருபித்தம் , சோகபித் 
அனலபித்தம் ஆமாசயத் தானத்திற்கும் , 

தம் , மூர்ச்சைபித்தம் , கண்டுபித்தம் , பிடக 
பக்குரவாசய ஸ்தானத்திற்கு மத்தியிலிரு 

பித்தம் அனலபித்தம் , சுவே தபித்தம் , இத் 
ந்துகொண்டு சலரூப வஸ்துக்களை வற்றச் 

மரபித்தம் , இக்கரபித்தம் , சூலைபித்தம் , 
செய்து உண்பதைச் சீரணிக்கச் செய்யும் , 

விஷ்டமப்பித்தம் , விரணபித்தம் , ஊர்த் 
ரஞ்சகபித்தம் , இது ஆமாசய ஸ்தானத் 

தவபித்தம் , சுவாசபித்தம் , செம்பித்தம் , 
திருந்து ரஸதாதுவைப் போஷிக்கும் . 

கரும்பித்தம் , கரப்பான் பித்தம் , எரிபித் 
சாதகபித்தம் இதயத்திருந்து இஷ்டத்தை 

தம் , துடிப்பித்தம் , விஷமப்பித்தம் , மூல 
முடிக்கும் . ஆலோசக பித்தம் கண்களி 

பித்தம் , களப்பித்தம் , ஒடுபித்தம் , மூடுபித் 
விருந்து ரூபங்களைத் தெரிவிக்கும் , பிரா 

தம் , நடுக்குபித்தம் , கபாலபித்தம் , தாக 
சகபித்தம் இது சருமத்தைப் பிரவிக்கச் 

பித்தம் , திமிர் பித்தம் , வலிப்பித்தம் , கிருமி 
செய்யும் . ( ஜீவ . ) 

பிக்தம் , மருந்திபித்தம் , என்பனவாம் . 
பித்தம் பளபளப்பு , உஷணம் , 

( ஜீவ ) 
இலேசத்வம் , சலத்தைதருதல் , பேதி முத பித்தளை 
லிய ரூபங்களைப்பெற்றது. 

இரண்டு பங்கு செம்பும் ஒரு 
ஸ்தானம் - உந்தி , கண் , ஆமம் , உதி 

பங்கு துத்தநாகமும் கலந்த கலப்பே பித் 
ரம் , வியர்வை , சருமம் , நாக்கு முதலிய 

தளையாகிறது . இது , மஞ்சள் நிறமுடை 
இடங்களைப் பெற்றிருக்கும் . 

யது . இது உருகவும் , தகடாக அடிக்கவும் 
குணம் - சீரணம் , உஷ்ணம் , பார்வை , 

கூடியதா தலால் பலவகை பாத்திரங்களும் 

கருவிகளுமி தனால் செய்யப்படுகின்றன. 
பசி , தாகம் , சுவை , ஞாபகம் , சௌரியம் 
முதலியவற்றைக் குணமாகப் பெறும் . பித்தாமத்தர் - இவர் இசைத் தமிழ் வல்ல 
தொழில் - மஞ்சள் நிறத்தால் , வெப்பம் , 

புலவர் . பரிபாடலில் ( 7 ) ஆம்பாடலுக்கு 
தாகம் , வியர்வை கோபம் , மூர்ச்சை புளித் 

இசை வகுத்தவர் . (பரிபாடல் . ) 
தல் , கசத்தல் இத்தொழில்களைச் செய்யும் . பித்ரு - 1. பிரகதகர்மாவின் குமான் . இவன் 

கோபம் - உப்பு , புளி , காரம் , அதிதீக்ஷ குமரன் பிரகன்மனசு . 
ணவஸ்து , தாகமீறும்வஸ்து , கோபகாலம் , 2 தக்கன் குமரன் 
சீரணகாலம் , ஐப்பசி , கார்த்திகை காலம் பிநாகம் - சிவமூர்த்தியின் வில் , கண்ணுவ 
இவை அதிகமாகும் காலங்களிலும் மாதவ் ரைக் காண்க. ) 
களிலும் கோபிக்கும் . 

பிநாகி -1. ஒரு நதி . இதனைப் பிநாகினி 
விருத்தி - இது அதிகமாயின் - மலம் , யென்பர் . 
சிறுநீர் , கண் சருமம் , அதிகரித்தல் தாகம் , 2. சண்முக சேநா வீரன் . 
அதிபசி , எரிச்சல் உண்டாம் . 

பிநாகிமா ழனி - ஓர் முனிவர் . 
சீரணம் - இது குறைந்தால் , மந்தாக்னி , பிந்து - விந்துவைக் காண்க . 
சைத்யம் , உண்டாம் . 

பிந்துசாசு - கர்த்தமப் பிரசாபதிக்கு வாந் 
பித்தரோச பூர்வம் - இது , அரோசகம் , தர வந்த விஷ்ணு மூர்த்தியின் கண்ணீர் 

அன்ன த்வேஷம் , கசப்பு புளிப்பான அவ்விடத்தில் விழுந்தமையால் ஒரு ஸா 
வாந்தி , வெள்ளோக்காளம் , குளிர் , சுரம் , ஸாயிற்று . 


பிந்து சாய் 


1113 


பிம்பாஜிபக்தர் 


யான 


பிந்துசாய் - A Saored pool two miles பிம்பப்பிரதிபிம்பம் - ( Photograph ) 
of Gangotri in Himalaye where 

இது 

ஒரு இருண்ட பெட்டி ( காமிரா) . இது 
Bagiratha performed peansce to பெரிய பொருளைச் சிறியதாகவும் , சிறிய 
bring down the Ganga from heaven . 

தைப் பெரிய தாகவும் காட்டும் நகரும் கண் 
( பா - சபா . ) 

ணாடிகளை உட்பெற்ற குழலாலமைந்தது , 
பிந்துசாரன் - மகததேசாதிபதி . சந்திரகுப் இப் பெட்டியின் கடைசியில் ஒரு கண்ணா 
தன் புத்திரன் . 

டித் தட்டமைந்திருக்கும் . இவ்விடம் பட 
பிந்துமதி -1. மரீசியின் தேவி . 

மெடுப்பவனிற்பன் . இவன் அக்கண்ணாடி 
2. சசிபிந்துவின் பெண் , 

களை நன்றா கவுருக்கொள்ள திருத்தி , அவ 
3. மாந்தாதாவின் தேவி . 

னுக்குத் திருப்தி ஆனபின் மருந்து பூசிய 
2. இது சித்திரக்கவியினுள் ஒன்று . மற்றொரு சண்ணாடியிட்டுப் பெட்டியின் 
இது பாடிய செய்யுளில் எல்லா வெழுத் வாயைமூடிப் படமெடுத்துக் கொள்ள சரி 
தும் புள்ளியுடையனவாக வருதல் . 

நிலையிலிருக்கையில் பெட்டியின் 
பிந்துமான் - மரீசிக்குப் பிந்துமதியிடத்து வாயைத் திறப்பன் . பின்பு அதில் உரு 
உதித்த குமரன் , தேவி , சாகா ; குமரன் அமையும் . 

பிம்பாஜிபக்தர் - மண்டலியென்னு மூரு 
பிப்பபாச்சையர் - ஒரு வீரசைவ அடியவர் . க்கு அரசனாகி எல்லா வளங்களும் குறை 
இவர் சிவனடியவர்உண்ட சேடத்தை வண் வின்றிச் சத்திபூசை செய்பவனாய்ப் பிம்பா 
டியில் இட்டு இடபக் கொடி நாட்டி அக்ரா ஜீயென்பவன் ஒருவனிருந்தான் , அவன் 
பத்து வழிச்செல்லுகையில் அவ்விடமிரு நித்தியமும் காளிக்குப் பூசை செய்து 
ந்த வேதியர் பலவாறு தூஷித்துக் கோ அவள் உண்டபின் தான் உணவுண்டு வரு 
பித்துக்கொண்டனர் . அதனால் இவர் பண் 

வான் . 

இவ்வகை வருகையில் இவன் 
டியில் பொதிந்திருந்த சேடத்தை யெடு செய்த புண்ணியத்தால் தீர்த்தயாத்திரை 
த்து வீடுகளின்மேல் எறிந்தனர் . அதனால் யாக வந்த பாகவதர்கள் இவன் நாட்டை 
வீடுகள் எரிந்தன. பின் வேதியர் கூடி யடைந்தனர் . இவர்களது வாவைக்கேட்ட 
வேண்ட எரியும் தீயை வருவித்துக்கொண் அரசன் அவர்களுக்கு வேண்டிய உபசாரல் 
டவர் . 

களைச்செய்து சத்தியைப் பூசிக்கக் கோவி 
பிப்பலாமகாதேவி நமி தீர்த்தங்கரின் லையடைந்து பூசித்து அமுதுண்ண அழைக் 
தாய் . 

கையில் காளிகாதேவி தரிசனந் தந்து உன் 
பிப்பலாயனன் - சூர்யவம்சத்தரசன். யோகி 

னிடம் வந்த பாகவதர்கள் உண்ட பின்பே 
யாயினன் . 

நான் உணவுகொள்வேன் எனப் பிம்பாஜி 

அதனைக்கேட்டு உன்னிலும் உயர்ந்தோர் 
பிப்பிலன் - 1 , மித்திரனுக்கு ரேவதியிடம் 

உளரோ என்ன , காளிகாதேவி எனக்கும் 
உதித்த குமரன் . 

மற்றவர்க்கும் நாயகனாவான் திருமால் ; 
2. இல்வலன் புத்திரனாகிய அரக்கன் . 
3. அரிட்டன் தம்பி . 

அவனுக்கு அன்பர் பாகவதர் மிக்க உயர்ந் 

தோர் என்ன , அரசன் காளியை வணங்கி 
4. சண்முக சேநாவீரன் . 

அவனை நான் தரிசிக்க அருள் செய் என்ன 
பிப்பிலாதனன் -1 , இருஷபனுக்குச் சயந் 

அது என்னால் ஆகாது . பாகவதரைப் பணி 
தியிடம் உதித்த குமரன் . 

ந்துகொள்கவென , அரசன் அவர்களைப் 
2. ஒரு இருடி , வேதாந்த விசாரணைக் 

பணிந்து துதித்து வீட்டிலமுது செய்வித் 
கருத்தன் . 

துக் கூறுவானாயினான் . அடிகளே , எனக்கு 
பிம்பசாரன் - கௌதமபுத்தர் மாணாக்கரில் ராமதரிசனஞ் செய்விக்கவென வேண்ட 
ஒருவன் . 

அவர்கள் ராமானந் தரிடம் 

உபதேசம் 
பிம்பப்பிரதிபிம்பபாவம் - இது , சுபாவத் பெறின் ஆகுமென்ன அவ்வாறு பாமானந் 
திலே பின்னங்களா யிருக்கினும் , ஒன்றற் தரைச் சரணடைந்து உபதேசம் பெற் 
கொன்றுண்டாகிய ஒப்புமையினால் றுச் சில நாளிருந்து துவாரகை சென் 
அபின்னங்களாகிய உபமான உபமேயங்க கண்ணன் தரிசனந்தரப் பணிந்து மனை 
ளின் தருமங்களை இரண்டு வாக்யங்களில் வியுடன் அவ்விடம் நீங்கி ஒரு காட் 
தனித்தனி சொல்லுதல் . ( குவ . ) 

டின் வழி மனைவியுடன் வருகையில் 
140 


பிரகடை 


1115 


பிரகலாதன் 


ஒரு புலிவா மனைவியார் கண்டு பயந்து பிரகத்பாது - பதினான்காவது மன்வந்தர 
புலி தின்ன வந்ததென்னப் பிம்பாஜி அத த்து மது . விஷ்ணுவின் அம்சம் சாத்த 
னுள்ளும் இறைவனமர்ந் திருக்கின்றான் . சாயணர் புத்திரர் . 
நீ என் அஞ்சுகின்றனை யென்னுமளவில் பிரகத்ரதன் - 1. உபரிசரவசுவின் குமரன் . 
புலியின் முகக்குறிப்பைக் கண்டு தம்மிட இவன் குமரன் சாக்ரன் , சராசந்தன் . 
மிருந்த துளபமாலையை அதன் கழுத்தி 2. பிருதுலாக்ஷன் குமான் . இவன் கும 
லிட்டனர் . புலி தனது கொடுந் தொழில் ரன் பிரக தகர்மா . 
மறந்து எதிரில்நிற்க அதன் தலையில் தம் 3. மக ததேசத்து அரசருள் ஒருவன் . 
கையைவைத்து ராமநாமத்தைச் சொல்லி 4. அகில தான் குமரன் . இவன் கும் 
இன்று முதல் நீ கொடுந்தொழில் செய் ரன் சிந்துரதன் . 
யாதே எனறனர் . அதுமுதல் புலி கொடு பிரகந்தளை - அருச்சுநன் பேடியுருக்கொண்டு 
மைசெய்யாது சருகருந்தி எழு நாளில் மச்சநாட்டில் இருந்த காலத்து வைத்துக் 
முத்திபெற்றது . 

கொன் - பெயர் .. 
பிரகடை வீரேச லிங்கத்திடை யமர்ந்த பிரகநீமனசு - பிரகத்பானு குமான் . இவன் 
தெய்வம் . 

குமான் செயத்ர தன் . 
பிரகதகட்சு - அசமீடன் குமரன் . 

பிரகாணசமம் - 1. எந்த எதுவிற்கு துணி 
பிரகதிசுவன் - அரம்யாசுவன் குமரன் . பொருளுக்கு மறுதலையான 

துணிந்த 
பிரக்திர்மா -1 . பிரகத்ரன் குமரன் . இவன் பொருளைச் சாதிக்கும் வேறு எது உண்டா 
குமரன் பிரகத்பானு. 

யிருக்கிறதோ அது . ( தரு ) 
2. சுநக்ஷத்ரன் குமான் . இவன் குமரன் 2. எதற்குப் பிரதிபக்ஷமான வேறாகும் 
சேந்தித். 

ஏது உண்டோ அது . 
பிரகத்கர்ணன் - பத்ரா தன் குமரன் . பிரகாணசமை வாதி கூறிய எதுவினும் 
பிரகத்காயன் - பிரகத்தனுவின் குமரன் . சாத்யத்திற்கு விபரீ தசாதகமானவேறு ஏது 
பிரகத்தன் - 1. (சூ . ) சகதேவன் குமரன் . 

வைக்காட்டல் . ( தரு ) 
2. குபேரனிடத்துப் பட்டத்தை விரு பிரகலாதன் - 1 , இரணயகசிபு குமான் . 
ம்பி இராவணனால் ஏவப்பட்ட அரக்கன் , இவன் இளமையில் ஆசாரியபுத்திரனாகிய 
( இராவணசேநாபதி ) சுமாலியின் புத்தி சண்டனிடத்தில் கல்விகற்கத் தந்தையால் 
ரன் . நீலனால் கொல்லப்பட்டவன் . 

ஏவப் பெற்று ஆசாரியன் கற்பித்தவாறு 
3. ஒரு ஆரியநாட்டரசன் . இவனுக்குத் ஓதாமல் அரிநாமம் ஓதினன் . இதை உபா 
தமிழ் அறிவித்ததற்கு இவன் மீது கபிலர் த்தியாயர் அரசனுக்கு அறிவிக்கவும் அஞ் 
குறிஞ்சிப் பாட்டுப் பாடினர் . 

சாது மீண்டும் தந்தை எதிரிலும் அரிநாம 
பிரகத்திருது- பார தவீரன் , சூக்குமன் அம்சம் , மே ஓதினன் . அரசன் குமரனிடத்தில் 
பிரகத்திருதன் - ( சூ . ) தேவராதன் குமரன் . கோபித்து ஆயுதம் முதலியவைகளைப் பிர 
பிரகத்துவாசன் - ( சூ . ) அமித்ரசித் குமரன் . யோகித்தும் அக்கினியில் தள்ளியும் , நாகம் 
பிரகத்தூர்த்தன் - சதத்துவன் குமரன் . களைவிட்டுக் கடிப்பித்தும் , யானையை யே 
இவன் தன் சேனாபதியாகிய புஷ்ய தூர்த்த வுவித்தும் கோபுரத்தில் இருந்து தள்ளு 
னால் கொல்லப்பட்டவன் , இவன் நந்தனுக் வித்தும் , கடலில் பாய்ச்சுவித்தும் , விஷம் 
குப் பின் கலியாரம்பத்தில் அரசாண்டான் . ஊட்டுவித்தும் , சம்மட்டியால் அடிப்பித் 
பிரகத்பலன் -1 . கோசலத்தரசன் . 

தும் இம்சிக்கச்சிறிதும் அஞ்சாது இரண்ய 
2. விசுவசாகியன் குமான் இவன் பாரத கசிபின் எதிரில் இருந்து அரிநாமம் ஸ்ம 
யுத்தத்தில் , அபிமன்யுவால் கொலையுண் ரித்தனன் . அசுரன் கோபித்து உன் தேவன் 
டான் . இவன் சூர்யவம்சத்துக் குசன் வம் எங்கு இருக்கின் றனன் எனக் 
சத்தவன் , பாண்டவர் இராசசூயம் செய்த எங்கும் உளன் என , எதிரில் இருந்த 
காலத்தில் அக்கிரபூசைக்கு உரியவன் தூணில் இருக்கின்றனனோ எனக்கேட்கக் 
என்று சிசுபாலனால் குறிப்பிக்கப்பட்டவன் . குமரன் ஆம் என அசுரன் அதை உதைக்கத் 
மகாபலவான் . 

தூணில் இருந்து வெளிவந்த நாசிங்கத்திரு 
3. தேவபாதனுக்கு மூசையிடம் பிறந்த வுருவை அவனுக்குக் காட்டித் தந்தையை 

உயிர்போக்கு வித்தனன் . இவன் விஷ்ணு 
4. சகுனியின் தம்பி . 

மூர்த்தி தரிசனந் தந்தகாலத்து அசுரரை 


குமரன் 


குமான் , 


பிரகனன 


1115 


பிரகிருதிகலாஸ்வருபதேவியார் 


இனிக்கொல்லாவரமும் அரிபதம் மறவா காரகனுக்கு இரண்லெக்ஷம் யோசனை உய 
உரிமையும் பெற்றவன் இவன் தாய்வயிற் ரத்தில் இருப்பவன் . தாரையிடம் சந்திர 
றில் இருக்கையில் நாரதரால் உபதேசிக்கப் னுக்குப் பிறந்த புதனைக்கண்டு தன் குமரன் 
பட்டவன் . இவன் தன் தந்தைக்குப்பிறகு எனச் சந்திரனிடம் வாதாடியவன் , இந்தி 
இராஜ்யபட்டாபிஷேகம் அடைந்து கொலு ரன் தன்னை அவமதித்ததால் சிறிதுகாலம் 
வில் இருக்கையில் ஒருநாள் இருடி ஒருவர் அவனைவிட்டு நீங்கி இந்திரனுக்குத் துன் 
இவனிடம் வந்தனர் . அவரை எதிர்கொ பம் வருவித்தவன் . ஒருமுறை தன் தம்பி 
ண்டு உபசரிக்காது இறுமாப்புடன் இருக்க யாகிய உதத்தியன்தேவி , ( மமதை), யென் 
இருடி இது உனக்குத் திருமாலால் வந்தது பவள் கருவுற்றிருக்கையில் அவளிடம் அதி 
ஆகையால் இனித் திருமால் உனக்குச்சத் யாயமாய்க் கருப்பதித்துப் பரத்துவாசனைப் 
துருவாகஎனச் சபித்துச் சென்றனர் . அந் பெற்றவன் , அந்த மாதாவின் கருவில் 
தப்படி இவன் திருமாலிடம் விரோதித் இருந்த குமான் இவன் கருப்பதிக்க இடம் 
துப் பாற்கடல் சென்று ஸ்ரீவிஷ்ணு மூர்த் தராததினால் அக்குமானை அந்தகனாகச் சபி 
தியுடன் தேவவருஷம் ஒன்று போராடித் த்தவன் . சநமேசயனுக்குப் புத்திகூறிச் 
தோற்று நல்லறிவு அடைந்து தவத்தன் சர்ப்பயாகத்தை நிறுத்தச் செய்தவன் , ஒரு 
ஆயினன் , இவன் தாய் லீலாவதி . குமரன் முறை இந்திரன் இராச்சிய கார்யம் பாராது 
விரோசனன் ( கூர்மபுராணம் .) 

தெய்வசிந்தனை மேலிட்டிருக்கையில் அவ 
2. இவன் கௌசிகபுறத்திலிருந்த வேதி னுக்கு உலகாயதமதம் போதித்துத் தெய் 
யன் , இவன் சகோதரன் குமாலன் . இவ் வசிந்தனை நீக்கிச் சிறிதுசிறிதாகத் தெய்வ 
விருவரும் அப்புறு சால் முனிவரை அடை புத்தி யுண்டாக்கினவன் , இவன் தேரில் 
ந்து தவமேற்கொண்டு அவர்க்குப் பணி பொன் மயமான எட்டுக்குதிரைகள் பூட்டப் 
விடை செய்திருக்கையில் ஒருநாள் சமித் பட்டிருக்கும் . இவனது நிறம் பொன் . 
துக்கொண்டு வரச்சென்று அவற்றை வெ 2. இவர் நீராடச்சென்று ஜலந்தெளி 
ட்டிவந்து ஆச்சிரமத்தின் சுவரிடைச்சாத் யாததால் ஜலத்தைக் கோபித்து இனி 
தச் சுவரிடிந்து விழுந்து குருவின் குழந்தை தவளை மீன் முதலிய செந்துக்களால் 
இறந்தது . இதனைக் குருவறிந்து உங்களில் நீங்கள் கலக்கமடைக எனச் சபித்தனர் . 
யாவர் குழந்தையைக் கொன்றவர்கள் அறி ( பார - சாந் .) 
ந்து வருகவெனக் குளிகைகொடுத்து யம பிரகஸ்ஸோமன் - பதுமையோனியைக் 
புரமனுப்பினர் . சென்ற இருவருள் பிரக 

காண்க . 
லா தன் தான் கொலை புரிந்தோனென யம பிரகிதான் - 1. நிமிபுத்திரன் . இவன் கும 
னால் அறிந்துவந்து குருவிடம்கூறக் குரு 

ரன் சுதாசான் , 
அவனைப் பெண்ணை நதியில் நீராட்டுவித் 

2. சிம்மளத் தீவின் அரசன் . 

இவன் 
துப் புனிதனாக்கினர் . ( பெண்னை திபுரா 

தேவி கௌமதி , இவளிடம் இலக்ஷய 
ணம் ) 

அவதரிப்பள் . 
3. இவனுக்கு இந்திரநந்தனன் , க்ர 
ஹன் , என்றும் பெயர் . இவன் சிவாநுக்ர பிரகிருதி பஞ்சத்திகளாகிய துர்க்கை, 
கத்தால் விஷ்ணுவின் சக்ரமும் , இந்திரன் ராதை , லஷ்மி , சரஸ்வதி , சாவித்ரி இவர் 
வச்சிரமும் , தன்மீதுபடில் பொடியாகும் 

களே ஐவகை பிரகிருதிகள் என்பர். பிர . 
வரத்தையடைந்தவன் . (சிவமகாபுராணம் .) 

என்ப தெழுச்சி , கிருதி என்பது சிருட்டி 
பிரகனன் - சுமாலி குமரன் , 

யையும் தெரிவிப்பதெனக்கொண்டு சிருட் 
பிரகஷ்திரன் - ( சங் . ) மன்யு குமரன் . 

டியில் மனவெழுச்சியுடையர் எனவும் , 
பிரகஸ்பதி -1 . பிரமன் மானசபுத்திரர்களில் ப்ர - சத்வகுணம் , கிரு - ரஜோகுணம் , 
ஒருவனாகிய ( அங்கிரா ) அல்லது ஆங்கிரச 

தி - தமோகுணம் எனத் திரிகுணாத்மக 
ருஷிக்குச் சிரத்தாதேவியிடம் பூராடத் 

சத்தியெனவும் , பிர - முதல், கிருதி - சிரு 
தில் பிறந்தவன் என்றுங் கூறுவர் . பார்யை ட்டி , சிருட்டிக்கு முதலானவர் என்றும் 

பொருள் கூறுவர் . ( தேவி - பா 
தாரை , இவன் தவத்தால் கிராப்தம் பெற் 
நனன் . இவனுக்கு ஆங்கீரஸன் எனவும் பிரகிருதிகலாஸ்வருபதேவியார் 
பெயர் , தேவகுரு , சகோதரன் உதத்தியன் , தேவி .அனியத்திளி , இவரின் பாலியல் 
( உசந்தியன் ) , சகோதரி யோகசித்தி , அங் தயத்துடன் அவிசைத் தொகாடையார் . 


* வாகா 


பிரகிருதிகலாஸ்வருபதேவியார் 


1116 


பிரசரி 


இவள் 


தகணாதேவி , தீக்ஷாதேவி - யஞ்ஞபத் தாரை , வசிட்டபத்தினி அருந்ததி , கௌ 
தினிகள் , இவர்கள் பூஜிக்கப்படாவிடில் தமபத்தினி அகவியை, அத்திரிபத்தினி 
எல்லா யஞ்ஞங்களும் வீணாம் . 

யான அநசூயை , கர்த்தமபத்தினி தேவ 
சுவதாதேவி - பிதுர்க்கள் பத்தினி, இவ வூதி , தக்ஷபத்தினி பிரசூதி , பிதுர்க்களின் 
ளைப் பூசிக்காவிடின் பிதுர்க்கள் பூஜை மானசிகபுத்திரி மேனகை, அகஸ்தியபத் 
வீணாகும் . 

தினி லோபாமுத்திரை , குபேரபத்தினி 
சுவஸ்திதேவி - வாயுபத்தினி, 

குந்தி , வருணபத்தினி பிரசித்தி , வாயுபத் 
தானம் வாங்கும் போதும் கொடுக்கும்போ தினி விந்தியா, தமயந்தி , யசோதை , 
தும் பூசிக்கப்படுவள். 

தேவகி , காந்தாரி , திரௌபதி , சௌம்யா , 
புஷ்டிதேவி . கணேசபத்தினி , இவ சத்யவதி , ருஷப்புத்திரி குலோத்வகா , 
ளில்லாவிடில் எல்லோரும் 

வீணித்து 

மந்தோதரி, கௌசலை , சுபத்திரை, கௌ 
விடுவர் . 

ரவி , ரேவதி, சத்தியபாமா , காளிந்தி , 
துஷ்டிதேவி - ஆதிசேஷபத்தினி, எல் லஷ்மணா , ஜாம்பவதி , அக்னிஜிதி, மித்திர 
லோரையும் களிப்பிப்பவள் . 

விந்தை , லஷ்மளை , ருக்மணி , சீதை , காளி , 
சம்பத் - ஈசானபத்தினி, எல்லா செல் பரிமளகந்தி, உஷை , இவளுடைய சகி 
வங்களையும் தருபவள் , 

யான சித்ரலேகை , பிரபாவதி , பாநுமதி , 
திருதி - கபிலபத்தினி , தைரியமடைவர் . 

மாயாவதி , ரேணுகை, பலராமர் 

தாயான 
சதி - சத்தியபத்னி , இவளில்லாவிடில் ரோகணி , கிருஷ்ண சகோதரியான எக 
பந்துக்களுள்ளவராகார் . 

தந்தை , துர்க்கை , கிராமதேவியர் இவர் 
தயை , பதிவிரதை - இவர்கள் மோகபத் கள் எல்லோரும் பிரகிருதியின் கலையான 
னியர் , இவர்களில்லாவிடில் யாதொரு பய வர்கள் , பிரபஞ்ச ஸ்திரீகள் எல்லாரும் 
னும் அடையார் . 

அப்பிரகிருதி அம்சத்திற் பிறந்தவர்களே. 
பிரதிஷ்டை- புண்யபத்னி, புண்ணியம் ( தேவி - பா .) 
தருபவள் . 

பிரகிருதிசுவருபம்- ஐந்து முகங்கள் , மூன்று 
சம்சித்தி, கீர்த்தி - சுகர்மபத்னிகள் . விழிகள் , எட்டுப்புயங்கள் மூன்று கால்கள் 
கிரியை - உத்யோகபத்னி . மித்யை உடையாள் . (சிவமகா- புரா. ) 
அதர்ம பத்னி . இவள் கிருதாயுகத்தில் பிரகேதி -1 . திதிபுத்திரனாகிய ஒரு அசுரன் 
காணப்படாமலும் , திரேதாயுகத்தில் சூக்ஷ் 2. மால்யவந்தன் முதலிய அரக்கர்குல 
மையாயும் , த்வாபரயுகத்தில் பாதியுருவுட முதல்வன் . எதிக்குச் சகோதரன் . 
னும் , கலியில் முழுவுருவுடன் கலகனுடன் பிரகோடன் ( சூ .) கண்ணனுக்கு இலக் 
திரிவள் . 

கணையிடத்து உதித்த குமான் . 
சாந்தி , லச்சை - சுசீலைக்குப் பத்தினி பிரசங்கசமை - சாதனத்தின் பரம்பரை 
கள் . புத்தி , மேதை, திருதி தியானபத் யை வினாவுவது . 
னிகள் . காந்தி தருமபத்தினி. லக்ஷ்மி மதி பிரசங்கன் - இராவண சேநாபதியரில் ஒரு 
பத்னி . காலாக்னிதேவி , சித்தயோகினி, வன் . அங்கதனால் இறந்தான் . 
நித்ராதேவி மூவரும் உருத்ரபத்னிகள் . பிரசண்டன் - 1. ஒரு விஷ்ணு படன் . 
சந்தி , இரவு , பகல் இவர்கள் காலபத்தினி 2. கழுகாசலத்தில் கிரேதா யுகத்தில் 
கள் , பசியும் , தாபமும் லோபபத்தினிகள் . பூசித்து முத்தியடைந்த கழுகரசன் . 
பிரமை , தாஹிகை தேஜவின் பத்தினிகள் . 3. பலியைக்காண்க. 
காலகன்னி , மிருத்யு , ஜரை இவர்கள் 4. வத்சந்திரன் குமரன் . 
சுவாபத்தினிகள் . நித்ரா புத்திரிகளான 5. ஸ்மிருதிஹாரணியின் குமரன் . பாழ 
தாந்திரை ( சோம்பல் ) பிரீதியும் , சுகபத்தி டைந்த வீடுகளில் இருந்து துன்பம் விளை 
னிகள் சிரத்தையும் , பக்தியும் வைராக்ய விப்பவன் . 
பத்தினிகள் . இவர்களன்றி தேவமாதா பிரசண்டைபீடம் -- சத்திபீடங்களில் ஒன்று . 
வான அதிதி , பசுக்களின் தாயான காம பிரசநீ -1 . சவிதாவின் தேவி . இவள் அக்னி 
தேனு , அசுரமாதாவான திதி , கர்த்துரு , கோத்ரம் , பசுபாகம் , சாதுர்மாஸ்யம் , முத 
விநதை , தது , சந்திரபத்தினி ரோகணி , வியவற்றைப் பெற்றவள் . 
சூாயபத்தினி சம்ஞா , மதுபத்தினி சத 2. அநமித்ரன் குமரன் . இவன் குமரர் 
குடை , இந்திரபத்தினி சசி, குருபத்தினி சிவபலக்கர் , சித்திரகர் . 


- 


பிரசநிகர்ப்பர் 


1117 


பிரசை 


பிரசநிகர்ப்பர் - 1. சுதசுக்குப் பிரசக்தியி இவன் குமரன் இக்கு . 
டத்துதித்த குமார் . 

2. கனித்திரன் தந்தை . 
2. திரேதாயுகத்தில் , விஷ்ணு வின் பிரசிரமன் வசுதேவருக்குச் சாந்திதேவி 
பெயர் . 

யிடம் உதித்த குமரன் , 
பிரசந்தி - சுதசுக்குப்பாரி ; சுவாயம்புமன் பிரசு - பயனுக்குத் தமயன் , 
வந்தரத்தில் இருந்தவள் . இவளே ஒருபிற பிரசுசுருகன் - ( சூ . ) மருத்தின் குமரன் , 
ப்பில் தேவகியாய் வசுதேவருக்குப் பாரி பிரசூதி -1. சுவாயம்பு மனுவின் குமரி . 
யாயினள் . குமரர் பிரசங்கர்ப்பர் ; மற் தக்ஷப்பிரசாபதியை மணந்து ( கசு ) பெண் 
றொரு பிறப்பில் அதிதி . 

களைப்பெற்று யமனுக்கு ( க ) அக்னிக்கு 
பிரசந்துவான் - ( சந் ) சன்மசயன் குமரன் . ( க ) பிதுர்தேவருக்கு ( க ) உருத்திரனுக்கு 
இவன்குமரன் பிரவீரன் . 

( க ) ஆகக் கொடுத்தவன் , 
பிரசாகீரன் - புரஞ்சயன் சேநாபதி , 

. 

2. மநுவிற்குச் சதரூபையிடம் உதித்த 
பிரசாதசிவர் - சைவபத்ததி செய்த சிவா குமரன் . 
சாரியருள் ஒருவர் . 

பிரசேதஸ் இவர்கள் பதின்மர் . இவர்கள் 
பிரசாதன் - 1. இந்திரத்துய்ம்மன் வம்சத் 

பிராசீனபர்திக்குச் சதத்ருவிடம் பிறந்த 
தவனாகிய ஒரு அரசன் . 

வர்கள் . இவர்கள் உருத்திர உபதேசத் 
2. யமனுக்கு மைத்திரியிடம் உதித்த தால் தவஞ்செய்திருக்கையில் நாராயணர் 
குமரன் . 

தரிசனந் தந்து கண்டுமகருஷியின் குமரி 
பிரசாபதி -1 . தேவலர் குமரர் ; இவர் யை மணக்கக் கட்டளை யிட்டபடி அவள் 
மனைவியர் தூம்ரை , புத்தி , மனஸ்வரி , ஒருத்தியைப் பதின்மரும் மணந்து பிரசா 
ரதை , சுசனை, சாண்டிலி , பிரபாசலை இவர் சிருட்டி செய்யத் தொடங்கி விஷ்ணுமூர்த் 
களிடம் அஷ்டவஸுக்கள் பிறந்தனர் . தியிடம் பல வரங்களைப்பெற்று எங்கும் 

2 , ஒரு பிரமரிஷி . இவர் கௌதமரை தழைத்திருக்கும் விருக்ஷங்களை அழிக்கத் 
நீ காமவேட்கையன் என்று இகழக் கௌ தமது முகத்தில் அக்கினியையும் வாயுவை 
தமர் நீ புறாவாகி நரமாமிசம் புசிக்க எனச் யும் சிருட்டித்து விட்டனர் . இதனை யறி 
சபித்தனர் . அச்சாபம் ஏற்ற இருடி , புறா ந்த பிரமன் விருக்ஷகன்னிகையாகிய மாரி 
வாய் நரமாமிசம் புசித்துச் சஞ்சரிக்கையில் ஷையைக் கலியாணஞ் செய்வித்துச் சமா 
ஒருநாள் சோழ அரசன் , ஒருவனை நரமா தானப் படுத்தினன் . இவர்களிடம் தக்ஷன் 
மிசம் கேட்க அச் சோழன் உடல் முழு பிறந்து பிரசாசிருட்டி செய்தனன் . இவர் 
தும் அறிந்து தந்து உயிர் நீத்தனன் . இத கள் நாரத உபதேசத்தால் முத்தி பெற்ற 
னைக்கண்ட இருடி சீர்காழியில் சிவபூசை னர் , இவர்கள் ஓஷதிகளை யழிக்கையில் 
செய்து அரசன் உயிரை ஈந்து, தம் சாபத் இவர்கள் அதை அழிக்காதிருக்கச் சந்தி 
தைப் போக்கிக் கொண்டனர் . இதனால் ரன் நீதி கூறினன் . ( பாகவதம் .) ( பிரம 
சீர்காழிக்குப் புறவம் என ஒரு பெயர் உண் புராணம் . ) 
டாயிற்று . 

பிரசேதநன் - 1. பிரசேதசுகளுக்குக் குமா 
3. சுரமைநாட்டரசன் . திவிட்டன் தம் னாய்ப் பிறந்த தக்ஷன் . 
தை . பாகுவலி வம்சத்தில் பிறந்தவன் . 2. பிரமனது தேசசால் பிறந்தவன், 
( சூளா .) 

பி சேநசித் -1 . வாங்கலன் குமரன் , சூர்ய 
பிரசாபதிக்ஷேத்திரம் - பிரயாகை , பிர வம்சத்தவன் . ஜமதக்னிக்கு மாமன் , இரே 
திஷ்டானபுரம் , வாசுகி ஹிரதம் , வெகுமூ ணுகையின் தந்தை , 
லபர்வதம் , இவைகளுக்கு இடையேயுள்ள 2. க்ஷத்திரியன் , யாதவன், சத்திரா 
புண்ணிய க்ஷேத்திரம் . இதில் ஸ்நானஞ் ஜித்தின் உடன் பிறந்தவன் இவனுக்கு 
செய்வோர் புண்ணியம் பெறுவர் . 

சேனன் என்றும் பெயர் . ( பா . சபா . ) 
பிரசாபத்தியம் - ஒரு விரதம் . 

பிரசேநன் - 1 , சத்ராசித்தின் சகோதான் 
பிரசாபத்தியன் - ஓரக்னி ; புரந்தரன் புத் சியமந்தக மணியைப் பூண்டு வேட்டை 
என் . 

மேற்சென்று சிங்கத்தால் மணியுடன் 

கொல்லப்பட்டவன் . 
பிரசாவதி - கும்பகமகாராசாவின் தேவி . 

2. நிம்மனர் குமரன் . 
- மல்லிகாத தீர்த்தங்கரின் தாய் . - 
பிரசானீ - 1. மனுப்புத்திரருள் ஒருவன் . பிரசை - பிராம்சுவின் குமரன் . 


பிரச்சிரவணமலை 


பிரதத்தன் 


சகல 


பிரச்சிரவணமலை - இராமமூர்த்தி இலங் பிரணவம் 

இது மூன்றக்ஷரமாய் , மூன்று 
கைமேற் சென்ற காலத்தில் மழைக்காலம் பதமாய் , மூன்றர் த்தப் பிரகாசமாய் , ஏகா 
மாறும் வரையில் சுக்ரீவன் உபசரிக்கத் ஷரமாய் , ஏகபதமாய் ஏகார்த்தப்பிரகாச 
தங்கியிருந்த மலை . 

மாய் இருக்கும் . இதில் முதலெழுத்தா 
பிரச்சின்னயோகள் - ஒரு இருடி . 

கிய அகரம் ஒப்பற்ற முதல்வனாகிய பக 
பிரச்சோதனன் - இவன் ஒரு சக்கரவர்த்தி வானைத் தெரிவிக்கும் , மத்யபதமான 
என்பர் . வாசவதத்தையின் தந்தை , இவ 

உகரம் , அவதாரணவாசியாய் இருக்கும் . 
னது நாடு , அவந்தி இராசதானி எத்தனை 

மூன்றாவதான மகரம் , ஆத்மவஸ்ரூபத்தை 
யோ நூற்றாண்டுகளாகப் புகழ்பெற்ற உச் விளக்கும். இம்மூன்று எழுத்துக்களும் 
சைனி நகர் வேழ தேசத்தாசர் பலர் மூன்று வேதங்களின் ஸாரமாகும் . இதன் 
ஆண்டு தோறுந் திறை கொடுத்து வணங் முதலெழுத்துக்குப் பொருள் 1 க்ஷகம் 
கப்பெற்ற பெருவிறல் வாய்ந்தவன் . அங் ஆனமையால் அத்தொழிலுக்குரிய தர்மம் 
மனம் திறை கொடாமையினாலே தான் உத சகல ஐச்வர்யத்தோடு கூடிய ஈச்வானுக் 
யணனை வஞ்சத்தாற் பிடித்துச் சிறையில் 

கேயன்றி மற்றவருக் கில்லாமையால் அது 
வைக்கும்படி செய்வித்தனன் . இவனது பகவானைத் தெரிவிக்கும். மற்ற அகூ 
சென்னி வழிபடு தெய்வத்தை யன்றியா ரங்கள் முன்சொன்ன படி உணர்த்தும் , 
ரையும் , வணங்கி யறியாதது . இவனுக் 

இது , வைத்துதி , தாமசி , நிர்க்குணா விர் 
குத் தேவியர் பதினாறாயிரவர் . வாசவதத் த்தி , என மூவி தப்படும் . இது , 
தையைப்பெற்ற நற்றாயாகிய பதுமகாரி 

தேவர்க்கும் பிறப்பிடமாயும் , மந்திரங் 
கை யென்பவள் இவர்களுள் முதன்மை 

களுக்கெல்லாம் 

மூலமாயும் இருக்கும் . 
வாய்ந் தவள் . இவனுக்குப் பாலகன் , பால இது , சமஷ்டி , வியஷ்டி , என இருவி தப் 
குமரன் , கோபலக னென்பவர் முதலிய 

இதனை வேத ஆரம்பத்திலும் 
பல குமாரர்கள் உண்டு , மந்திரிகள் பதினா முடிவிலும் உச்சரிப்பர் . இதனை உத் 
றாயிரவர் அவர்களுள் முதன்மை வாய்ந்த கீதை யெனவும் , சுத்தமாயை யெனவும் 
வன் சாலங்காய னென்பவன் , இவனுக் கூறுவர் . இதில் எல்லா உலகங்களும் 
குள்ள முரசம் பதிறைாயிரம் , இவனுக்கு எல்லாச் சுருதிகளும் தோன்றி ஒடுங்கு 
இப்படியே ஒவ்வொன்றும் பதினாயிரம் மென்பர் . இதன் உற்பத்தியைச் சூதசம் 
பதினாயிரமாகப் பதினாறு பகுதிகளிருந் மிதையில் இவ்வகை கூறி யிருக்கிறது . 
தன . தேவர்கள் விரும்புவதும் சொல்லில் 

ஒருமுறை பிரமன் , திரிலோகங்களை நீரா 
அடங்காததுமான சிறப்பை யுடையவன் . க்க அதினின்றும் அக்னி , காற்று , சூரி 
இவன் சொல் மிக்க பொருட் சிறப்பை யன் தோன்றினர் . மீண்டும் தபோ அக் 
யுடையது . ஆற்றலிலும், வெற்றியிலும் , கினியால் அவைகளை அழிக்க அவற்றி 
அறிவிலும் , நிகரற்றவன் ; யாவரும் அஞ் னின்றும் அகர உகர யகரங்கள் உண்டா 
சுதற்குரிய கடுங்கோபத்தினன் ; ஆணையிற் யின . அம்மூன்று எழுத்துக்களையும் திர 
சிறந்தவன் ; இவனது சேனை பலவகையா ட்டி ஒம் என வைத்தனன் . இது வலம் 

பாராட்டப்படுகின்றது ; படையுடை புரிச்சங்கின் வடிவினது . இதன் பெரு 
வேந்தன் 

படைப்பெரு வேந்தன் " மைகளைக் கூறுமிடத்து ஆலம் விதையில் 
“ வீரிய வேந்தன் ” “ அவந்தி வேந்தன் ” இருந்து சாகோப சாகைகள் தோன்று 
" ஏகத்திகிரி இறைவன் " " வெற்றி வேந் மாறுபோல இதில் மந்திரம் , புவனம் முத 
தன் ( உஞ்சையர் பெருமகன் " ( பெரு லிய சராசரங்கள் எல்லாம் தோன்றும் . 
வேந்தன் ” ஆற்றல் வேந்தனெனவும்" இதன் விரிவை உபநிஷத்து ஆதி பெரு 
இவன் பெயர்கள் வழங்கும் . (பெ . கதை) ல்களிற்கண்டு கொள்க . 
பிரச்தசேயன் - யமனுக்கு இரியிடம் உதி பிரணிந்தகன் ( சூ . ) மருவின் குமான் . 
த்த குமரன் . 

பிரதத்தன் - இவன் வடநாட்டரசன் . இவன் 
பிரதோவன் - உத்கீதன் குமரன் . தாய் தலயாத்திரை புறப்பட்டுத் திருவண்ணா 
தேவகுல்லி . மனைவி விருச்சை , குமான் 

யடைந்து உருத்திரகணிகையைக் 
விபு . 

கண்டு மோகித்துக் குரங்கு முகமாய் அத் 
பிரஞ்சயன் - சுவிரன் குமரன் . இவன் கும தலத்தில் திருப்பணிசெய்து தன்னுருப் 
ரன் பாகுரதன் . 

பெற்றவன் . 


21 


மலை 


பிரதபநன் 


1119 


பிரதாபசிங் 


பிரதபநன் இராவணசேநாபதியரில் ஒரு 
வன். நளன் என்னும் வாகாலீரனால் மாய் 
ந்தவன். 
பிரதமசாகையர் - பிராமணரில் ஒருவசைப் 
பிரிவினர் . இவர்களை மத்யான காலத்தில் 
பிராமணர் தீண்டார் . 
பிரதான் - தியுமானுக்கு ஒரு பெயர் . 
பிரதர்தனன் - 1. சத்ருசித்துக்கு ஒரு 
பெயர் . 

2 , தீவோதாசன் புத்திரன் . யயாதியின் 
தௌதித்திரன் . தாய் மா தவி . ( பா -உத்தி ). 
பிரதர்த்தனன் - 

-ஒரு அரசன் , இவன் சிவ 
பூசையால் நற்கதி அடைந்தவன் , 
பிரதக்ஷிணம் இது தேவர்களை வலம்வரு 
தல் . இது செய்தலில் ஒவ்வொரு அடிக் 
குப் பலகோடி புண்யபலமுண்டாம் . இவ் 
வலம் சிவசந்தி தானத்து ஒற்றை எண் 
ணுள்ள தாகவும் , பிராட்டி சந்நிதானத்து 
இரட்டை யெண்ணுடனும் பிர தக்ஷணஞ் 
செய்க . 
பிரதாபசிங் - ராஜ புதனத்திலுள்ள மீவார் 
நாட்டு அரசன் . உதயசிங்கின்குமான் . மகா 
வீரன் . இவன் றன் சுற்றத்தார் பட்டணம் 
முதலிய இழந்து மனவலி கெட்டிருந் 
தனர் . ஆயினும் இவன் மாத்திரம் தன் 
மனவலி குன்றாமல் தான் உள்ள அளவும் 
தம் நகரத்தையும் ரஜபுத்திர வம்சத்தையும் 
முன்னுக்குக் கொண்டுவரப் பார்த்தான் . 
பெரும்பாலான இரஜபுத்திர சிற்றாசர் 
அக்பருக்குக் கீழ்ப்பட்டதைப்பற்றி விசன 
மடைவன் . இவனுக்கு நண்பனாகிய பூண் 
டியரசனும் இவன் சகோதரனும் அக்ப 
ரைச் சேர்ந்து கொண்டனர் . இவன் ஒரு 
வனாகவே இருந்துகொண்டு மொகலாய 
ரை (உரு ) வருஷம் ஆட்டுவித்தான் . இவன் 
மொகலாயரைச் சமயம் பார்த்துத் தாக்கிக் 
குன்றுகளிலும் மலைகளிலும் காணாமல் 
ஒளிப்பன் . இவன் காசி மலைகளைக் கடக்கு 
மிடம் எல்லாம் தன் குமான் அமரசிங்கை 
யும் இழுத்துச் செல்வான் . இவர்க்கு உத 
விய இரஜபுத்திரர் தம் உயிரையே இவர் 
பொருட்டும் வம்சத்தின் பொருட்டும் விட் 
டனர் . இவன் மீண்டும் சித்தூரை மீட் 
கும்படி சில சங்கற்பங்கள் செய்து கொண் 
டான் . அவை , தங்கொள்கை முடியுமள 
வும் எவ்வித போகங்களும் ஏற்பதில்லை, 
சுவர்ண பாத்திரங்களைத் தொடாது இலையி 
லுண்பது , பஞ்சணை முதலிய வேண்டாது 
புல்லணையில் சயனித்தல் , ஷௌாமில்லை. 


இவன் இந்த நியமங்கொண்டதால் இப் 
போதும் உதயபுரி ரானா தாடிவைத்துக் 
கொள்வதும் , தன் பொற் பாத்திரத்தின 
டியில் இலை போட்டுக் கொள்வதும் , தன் 
படுக்கையின் கீழ் புல்லிட்டுக் கொள்வதும் 
வழக்கமாக இருக்கிறது . இவன் சிதறின 
இரஜபுத்திரர்களை யொன்று சேர்த்து ஒரு 
மன தாயிருக்கச் செய் தான் . கோமல்மர் 
கோட்டையைத் தனக்கிருப்பிட மாக்கி 
னான் . மொகலாயரிருக்கும் இடங்களுக் 
குக் கொண்டுபோம் சாமான்களைக் கொள் 
ளைகொள்ள உத்தரவிட்டான் . இதனால் 
அக்பர் கோபங்கொண்டு அஜ்மூரில் சேனை 
யுடனிறங்கி இவனை எப்படியாயினும் 
அடக்க வேண்டுமெனத் தீர்மானித்தான் . 
இதனால் பல நாட்டு ராஜபுத்திரர் அக்பருக் 
குக் கீழ்ப்படிந் தனர் . ஒரு நாள் அக்பருக் 
குப் பெண்ணைக் கொடுத்த மான்சில் அக் 
பரைக்காணவா சமஸ் தானத் திருந்தவர் 
அவனுக்கு மரியாதை செய்து விருந்தளித் 
தனர் . இவன் பிரதாபசில் எல்கேயென 
அருகிருந்தவர் அவர்க்குத் தலைவலி யென் 
றனர் . அவரது தலைவலி எனக்குத் தெரி 
யுமென மான்சிங் சொல்ல பிரதாபசிங் 
எதிரில்வந்து நீ துருக்கியரோடு சம்பந்த 
மாய் அவருடன் உண்டவனல்லவா என் 
சான் . மான் சிங் உன் கர்வத்தைப் பார்க்கி 
றேன் என்றான் . பிரதாபசிங் நீ எப்பொ 
ழுதானாலும் பார்க்கலாமென்று அவனி 
ருந்த இடத்தைக் கங்கா தீர்த்தத்தால் 
சுத்திசெய்ய உத்தரவிட்டான் . இந்த சமா 
சாரத்தைக் கேட்டு அக்பர் கோபித்துத் தன் 
மகன் சிலீமையும், மான் சிங்கையும் , மக 
பத்கான் 

என்பவனையும் சேனையுடன் 
அனுப்பினான் . மலைப்பாங்கான 
டிகாடெனுமிடத்தில் சண்டை நடந்தது . 
இவன் சலீமைத் தாக்கச் சலீம் உயிர் தப்பி 
ஒடினான் . பிரதாபசிங்கை நாலைந்து முறை 
சேநாபதிகள் அபாயத்திலிருந்து தப்புவித் 
தனர் . அதில் ஒருவன் மானா என்பவன் . 
இவ்வாறு நடக்குஞ் சண்டையில் 
தனது சிகுக் எனும் குதிரை மீதேறித் 
இணையில்லாமல் ஒடுகையில் இவனைத் 
தொடாந்து இரண்டு முகலாயத் தலைவர் 
கள் பின்பற்றினர் . அவ்வழியில் ஒரு 
மலையருவி குறுக்கிடச் சிகுக்கு ஒரே பாய்ச் 
சலாகப் பாய்ந்து எஜமானனை வேகமாய்க் 
கொண்டு போயிற்று , அந்த மொகலாயத் 
தலைவர்கள் சற்றுத்தாமதித்துப்பின் தொட 


ஹால் 


பிரதாப சூர்யபாண்டியன் 


1120 


பிரதிட்டாகலை 


கர்த்தா , 


ருகையில் ஓ ! நீலக்குதிரையில் சவாரிசெய் பிரதானன் - 1. ஒரு ரிஷி , பெண் சுலபை 
பவனேஎன்ன, பழகிய தன் குரல் கேட்க ( பா - சாந் ) 
இது அக்பரைச் சேர்ந்துகொண்ட சக்தா 2. அரசியற் காரியங்க ளனைத்தையும் 
எனும் தன் சகோதரன் குரல் எனத் தெரி பார்ப்பவன் , 
ந்தான் . சுக்தா துணையின்றி யோடும் பிரதி - பார தன் குமரன் . இவன் குமரன் 
சகோதானைக்கண்டு மன மிரங்கிச் சகோ சுகுருதி , 
தா வாஞ்சை மேலிட்டுப் பின் தொடரும் பிரதிகர்த்தா - பிரதிகன் குமரன் . தாய் 
மொகலாயரை வாளால் வீசிக்கொன்று சுவர்க்கலை , தேவி ஸ்துதி , குமரர் வியோ 
சகோதானை முத்தமிட்டான் . இவ்விடத் 

மன், பூமா . 
தில் குதிரையு மிறந்தது . சுக்தா தன் பிரதிகள் - பரமேஷ்டியின் குமான் . தாய் 
குதிரையைச் சகோதரனுக்குக் கொடுத் சுவலை, தேவி சுவர்க்கலை , குமரன் பிரதி 
தான் . இவன் வலியற்று உண்ணவுமுண 
விலாதிருக்கையில் தம் முன்னோரிடம் உத பிரதிசாசீவன் - ( சூ . ) பானுமான் குமரன் . 
விபெற்ற ஒருவன் கொஞ்சம் திரவியம் பிரதிஞ்ஞாஆனி- வாதிக்கையில் வாதி , சபக்ஷ 
கொடுக்க இதைக்கொண்டு சேனை சேர்த்து முதலியவைகளைச் சொல்லியதனை முற்ற 
மொகலாயரையும் மான்சிங் ராஜ்யமாகிய சாதிக்க மாட்டாமல் விடுகை . ( சிவ சித் ) . 
அம்பர் மீதும் திடீரென்று பாய்ந்தான் . பிரதிஞ்ஞாசந்யாசம் - தான் சொன்ன பிர 
இவ்வாறு இருக்கையில் அவனுக்கு வாழ் திஞ்ஞாதிகளைப் பிரதிவாதியானவன் நிக் 
நாள் குறுகி மரணாவஸ்தையிலிருக்கையில் தித்த வினாவினைச்சொல்லவில்லை என்கை . 
என் வருத்தப்படுகிறீரென ஒருவன் கேட்க பிரதிஞ்ஞாந்தம் - வாதி விசேஷியாமல் சொ 
துரிக்கியருக்கு நமது கோட்டையை ஒரு ன்ன பிரதிஞ்ஞாதிகளைப் பிரதிவாதியான 
பொழுதும் விடமாட்டோம் என்கிறஉறுதி வன் அதனைத் தூஷித்த அளவில் அந்தப் 
மொழியைக்கேட்க என் மனம் தடமாடு பிரதிக்யாதிகளைப் பின் விசேஷணத்துட 
கிறது என்றான் . உடனே வீரர்களெல்லாம் னே கூட்டிச் சொல்லுதல் . ( சிவ - சித்) . 
முன்வந்து மீவார் நாட்டுச் சுதந்தர மெல் பிரதிஞ்ஞாபாசம் - சுத்தியிலாசித மென்னும் 
லாம் மீட்டாலன்றி நாங்கள் மாளிகை கட் அறிவு , இதனை அப்ரசித் தோபயம் என்பர் . 
வெதில்லையெனச் சபதம் செய்தனர் . பிர பிரதிஞ்ஞாவிரோதம் -ஒருவன் பதவாக்கி 
தாபன் இறந்தான் , இவன் குமரன் யங்களினால் ஜகத்கர்த்தாவை அங்கீகரித் 
அமரசிங் , 

துப் பின்பு அந்த ஈச்வரனைக் கர்த்தா அல்ல 
பிரதாபசூர்யபாண்டியன் 

என்கை , ( சிவ -சித் ). 
மணி பாண்டியன் குமரன் . 

பிரதிட்டாகலை - அப்புமண்டலத்தில் - அம 
பிரதாபமத்டன் - 1. ஒரு கிருகத்தன் . இவ ரேசம் , பிரபாசம் , நைம்சம், புட்கரம் , 
னுக்கு ஒரு குமரன் விரக்தனாகப் பிறந்து ஆசாடி , திண்டிமுண்டி , பாரபூதி , இலகு 
இவன் மணஞ்செய்து கொள்ளக்கூறியும் ளீச்சுரம் ஆகிய குய்யாட்டகபுவனம் எட்டு . 
கேளாது தந்தையையும் தன் வசப்படுத் தேயுவண்டத்தின் - அரிச்சந்திரம் , சீசை 
திக்கொண்டு சந்நியாச மடைந்து காசி லம் , செற்பேசம் , ஆமிராதகம் , மத்திமே 
க்ஷேத்திரத்தில் வசித்தனன் . 

சம் , மாகாளம் , கேதாரம் , வைாவம் ஆகிய 
2. இந்திரனிடம் உபதேசம் பெற்ற அதிகுய்யாட்டகமென்னும் புவனம் எட்டு . 
அரசன் . 

வாயுவண்டத்தில் - கயை , குருகேத்திரம் , 
பிரதாபமார்த்தாண்ட பாண்டியன் - வீர -நாகலம் , நகலம் , விமலம் , அட்டகாசம் , 
பராக்கிரம பாண்டியனுக்குக் குமான் . மகேந்திரம் பீமேசம் ஆகிய குய்ய தராட் 
இவன் குமரன் விக்ரமகஞ்சுகன் . 

டகமென்னும் புவனம் எட்டு , ஆகாயவண் 
பிரதாபருத்ரன் - காவிரிக்கரைகண்ட சோ டத்தில் வத்திராபதம் , உருத்திரகோடி , 
ழனைக் காண்க . 

அவிமுத்தம் , மகாலயம் , கோகர்ணம் , பத் 
2. ( சகம் 1238 ) ( A. D. 1316 ) இவன் திரகாணம் , சுவர்ணாக்கம் தாணு ஆகிய 
காகதீய அரசன் . காஞ்சியில் தருமஞ் செய் பவித்திராட்டகமென்னும் புவனம் எட்டு , 

இவன் ரவிவர்மன் கேரளத்தாச தன்மாத்திரை - ஐந்தும் , இந்திரியம் பத் 
னுடன் யுத்தஞ் செய்து தோல்வி யடைந் தும், மனமும் என்னுந் தன் காரியமாகிய 
தவன் , ( காஞ்சி - சாம் ) . 

பதினாறண்டங்களையும் தன்னுளடக்கி நிற் 


வங்கிய சூடா 


தவன், 


பிரதிட்டானபுரம் 


1121 


பிரத்தியக்ஷம் 


நயினா 


கவகை 


கும் . ஆங்காரவண்டத்தில் - சகலண்டம் , பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் 
துவிரண்டம் , மாகோடம் , மண்டலேச்சு சாரியர் திருவடிசம்பந்தி ; பெருமாள் 
ரம் , காளாஞ்சரம் , சங்குகன்னம் , தூலேச் கோயிலில் மஹாவாக்மியாயிருந்தாரென்று 
சுரம் , தலேச்சுரம் ஆகிய தாணுவட்டக அறிந்த மணவாளமா முனிகள் இவரை 
மென்னும் புவனம் எட்டு , புத்தியண்டத் வருவித்து இவர்க்கு முப்பத்தாறாயிரப்படி 
தில் - பைசாசம் , இராக்கதம் , இயக்கம் . யருளிச் செய்தனர் . இதனைக் கேட்டு 
காந்தருவம் , ஐந்திரம் , சௌமியம் , பிரா ணர்ந்த இவர், மணவாளமாமுனிவரிடத் 
சேசம் , பிராமம் ஆகிய சூக்கும புவனாட்ட துப் பஞ்ச சமஸ்காரம் பெற்றனர் . இவர் 
கம் எட்டு , பிரகிருதியண்டத்தில் அகிரு களுக்கு ஸ்ரீவைஷ்ணவதாசசென்று ஒரு 
தம் , கிருதம் , பைரவம் , பிராமம் , வைண பெயர் . 

அண்ணரைக் காண்க , 
வம் , கௌமாரம் ஔமம் , சீகண்டம் என் பிரதிவிந்தன் - தருமராசன் குமரன் . தாய் 
னும் யோகாட்டகபுவனம் எட்டு , 

திரௌபதி , 
அப்புதத்துவ முதல் மூலப்பகுதி யீறாகிய பிரதிவிந்தியன் காசிராஜனுக் குட்பட்ட 
அண்டங்களைக் காக்கும் உருத்திரர் வைகும் தீவையாளும் ஓர் அரசன் . அருச்சுனால் 
புவனம் 

ஐம்பத்தாறு . சிவாகமங்களுட் செயிக்கப்பட்டவன் . 
கூறிய “ கலாபேதத்திலும் ( நசு ) புவனங் பிரதிவிபதி - மைசூருக்கருகிலுள்ள கங்க 
கள் உள " என்று . 

பாடியென்னும் நாட்டிற்கரசன் . வாகுண 
பிரதிட்டானபுரம் 

யமுனை கூடு பாண்டியனுடன் யுத்தஞ்செய்து தோற் 
கைக்கு வடக்கில்உள்ள பட்டணம் . இது றவன் . 
புரூரவன் அரசாண்டது . 

பிரதிஷ்டானம் -- அஸ்தினபுரத்துக்குச் சமீ 
பிரதிட்டை புண்ணியன் தேவி , இவளில் பத்திலுள்ள பட்டணம் . வர்த்தமானபுரம் 

லாத இடம் ஜீவன் மிருத்யுவாயிருக்கும். என்றும் ஒரு பெயர் . ( பா . ஆதி . ) 
பிரதிதிருஷ்டாந்தசமை- வேறு திருஷ்டாக் 

பிரதீபன் - சந்திரவம்சத்துப் பீமன் குமரன் . 
தத்தால் சாத்யாபாவத்தைச் சாதிப்பது . 

இவன் தேவி சுநந்தை , இவன் குமார் தே 

வாபி , சந்தனு, பாக்லீகன் . இவன் பாண்டு 
பிரதிநிதி - செய்யதக்கன இன்ன செய்யத் 

பௌத்திரன் அல்லன் . இவன் , தொடை 
தகா தன இன்ன என்று நன்றாக அழுந்தி 

யில் கங்கைவந்து உட்கார்ந்து உன்னை மண 
ஆராயும் அறிவுடையவன் . ( சுக்சநீதி ). 

க்கவந்தேன் என , இவன் , தொடையில் 
பிரதிபாண்டியன் - மலயத்துவசன் குமரன் . 

உட்காரத்தக்கவர் புத்திரன் , புத்திரி , மரு 
பிரதிபிம்பவாதிமதம் - பிரமம் ஆகாயத்து மகள் முதலியவர் ; நான் கெபத்தினி விரத 
நிர்மலமாய்ப் பிரகாசிக்கும் . சூரியன் கட னாதலால் என் மகனை மணக்கவென்று கூறி 
த்தில்உள்ள ஜலத்தில் தன்னுருவை யொ மறுத்தவன் , 
ளிப்பித்துத் தனக்குச் சிறிதும் உபாதியில் பிரதுகர்மன் - பிரதுகீர்த்தி , பிரதுசயன் , 
லாதிருப்பது போல் , தான் எங்குமாய் ஆன் பிரது தாசன் , பிரதுயசன் , யதுவம்சத்துச் 
மாக்களிடம் விளங்கித் தனக்கு உபாதி சசுபிந்து குமரர் . 
யிலாது தேக நீக்கத்தில் ஆன்மாவைத் பிரதூதகம் - சரஸ்வதிக்கு அருகில்உள்ள 
தன்னிடம் ஒடுக்கி விளங்கும் என்னும் , தீர்த்தகட்டம் . இதில் தீர்த்தயாத்திரை 
( தத்துவநிஜா நபோகசாரம் ) 

காலத்துப் பலராமர் ஸ்நானஞ்செய்தனர் . 
பிரதிபுத்திரை - நந்தன் தேவி . 

பிரதேசசு - துர்மதன் குமான் . இவனுக்கு 
பிரதிபூ - ஒருவனுக்காகப் பிணைபட்டு நிற்ப நூ றுகுமார் . மிலேச்சருக்கு அதிபராயினர் . 
வன் , (யஞ்ஞவல்கியம் .) 

பிரதேஷிணி - தீர்க்க தமன் தேவி , 
பிரதிரதன் - மறு குமரன் . 

பிரதை - குந்திபோஜன் , வம்சத்தவனாகிய 
பிரதிலோமன் உயர்குலப் பெண்ணும் சூாசோன் பெண் , குந்தியைக் காண்க . 

இழிகுலத்தானுங் கூடிப் பிறந்தவன் . பிரதோஷன் – ! . யஞ்சமூர்த்திக்குத் தக்ஷ 
பிரதிவாது -1 ( சூ . ) வச்சிரன் குமான் . ணையிடம் உதித்த குமரன் . 
இவன் குமரன் சுவாகு . ( பிரதிபாகு . ) 

2 தோஷாவிற்குப் புட்சிபாரனால் 
2. சுவபலருக்குக் காந்தியிடம் உதித்த பிறந்த குமரன் . 
குமரன் . 

பிரத்தியக்ஷம் ( காட்சிப் பிரமாணம் ) 
3. அக்ரூான் சகோதரன் . 

நேராகக் காண்கின்ற உண்மை யறிவிற்குக் 
141 


பிரத்யயம் 


1122 


பிரபந்தம் 


காணமாம் . இது , கவிகற்பம் , நிருவிகற் 4. ஓர் புத்த அரசன் . 
பம் , இந்திரியப் பிரத்தியகம் , மானதப் பிரத்திவிந்தியன் -பாரதவீரன் ,சகரன் அம்சம் . 
பிரத்தியக்ஷம் , ஸ்வவே தனாப்பிரத்தியக்ஷம் . பிரத்திவிஷேணை -- சுபார்சுவ தீர்த்தங்கரின் 
வஸ்து மாத்திரங் காண்டலும் , பொதுவா தாய் , சுப்பிரதிஷ்ட மகாராசாவின் தேவி , 
கக் காண்டலும் , கண்ணாம் காண்டலும் , பிரத்துவம் சாபாலம்- காரணங்களில் தோ 
மனத்தாற் காண்டலுமாம் . ஐயக்காட்சி , ன்றிய காரியத்தின் அபாவம் இது கெடுத 
திரிவுக் காட்சி , 

லென்னும் அளவு . இது குடமுடைகையில் 
பிரத்யயம் தர்மாதிகளே மிகுந்து ஸ்தூல ஓட்டில் குடமில்லை யென்றார் போல்வது . 
ரூபமாய்ப் போக்ய திசையை அடைந்த 
போது பிரத்யயங்களாம் . பிரத்யயமாவது பிரத்துவேஷி - தீர்கதமக ரிஷியின் பத் 
நம்பிக்கை, அறிவு. அவை ஐம்பதுவகை தினி , குமார் கௌதமாதியர் ( பா - ஆதி ). 
யாம் . சித்திகள் எட்டு , துஷ்டிகள் ஒன்பது , 

பிரத்துஷாதேவி 

சூர்யன் தேவியரில் 
அசத்திகள் இருபத்தெட்டு , புத்தி மாற்றங் 

ஒருத்தி . 
கள் ஐந்து . இவற்றின் இலக்கணம் மதங்க 

பிரபங்கரன் - கூத்திரியன் . ஜயதிரிதன் 
த்திற் கூறப்படும் . 

உடன் பிறந்தான் . 
பிரத்தியுகான் - உபரி சரஸுவின் குமான் பிரபஞ்சனன் - 1 , ஒரு அரசன் . இவன் 
பிரத்தியக்ரன் எனவுங் கூறுவர் . 

வேட்டைக்குச்சென்று காட்டில் பாலருங் 
பிரத்தியும்நன் -1 . ஸ்ரீகிருஷ்ண மூர்த்திக்கு திக் கொண்டிருந்த பசுவின் கன்றின் மேல் 
உருக்மணிதேவியிடம் உதித்த குமரன் . பாணத்தை விட்டுத் தாய்ப் பசுவால் புலி 
இவன் பிறந்த பத்தாநாள் , சாம்பாசுரன் 

யாகச் சாபமடைந்து பின் அப்பசுவை 
இவனைத் தூக்கிக் கடலில் இட ,மீன் ஒன்று வேண்ட அது நந்தை யெனும் பசுவின் தாரி 
இவனை விழுங்கிற்று , அம்மீனை ஒருவலை 

சனத்தால் சாபம் நீக்கமடைவாய் எனப் 
ஞன் பிடித்தனன் . அதன் வயிற்றில் இருந்த 

பெற்றவன் . ( பாத்மபுராணம் ) . 
குமரனை மாயாவதி வளர்த்தனள் . இவனே 2. மணலூர்புறத்தின் அரசன் . ( பா 
வளர்ந்து சாம்பாசுரனைக்கொன்று மாயாவ 

ஆதிபர் ). 
தியுடன் துவாரகைச் சென்று தன்னை வள பிரபந்தம் - ( கசு . ) 1. அவற்றுள் சாதகம் 
ர்த்த மாயாவதியை மணங் கொண்டனன் . திதி , வார , நகூத்திர , யோக , கரண , ஒரை , 
இவன் முற்பிறப்பில் மன்மதன் , மாயாவதி 

கிரகநிலைகளை நன்கறிந்து தலைவனுக்குக் 
இரதிதேவி , சாம்பவனைக்கொன்ற காரண கூறல் . 
த்தால் மன்மதனுக்குச் சம்பராரி என ஒரு 2. பிள்ளைக்கவி - காப்பு , செங்கீரை, 
பெயர் வந்தது . இவன் மீன் வயிற்றில் உதித் தால் , சப்பாணி , முத்தம் , வாரானை , அம் 
ததால் மீனக்கொடியாயிற்று. இவன் கும புலி , சிறுபறை , சிற்றில் , சிறுதேர் இவ 
ரன் அநிருத்தன் . 

ற்றை முறையே அகவல் , விருத்தத்தால் 
2. விஷ்ணுமூர்த்தியின் வியூகங்களில் பப்பத்தாகக் கூறுவது ஆண்பால் பிள்ளைக் 

கவி . இவ்வுறுப்புக்களுள் கடைமூன்றும் 
3. விருஷ்ணிகளுக்குள்ளே மகாரதன் . ஒழித்துக் கழங்கு , அம்மானை , ஊசல் , என் 
4. சாக்ஷஸமனுவிற்கு நட்வலையிடம் பவற்றைக் கூட்டிச்சொல்வது பெண்பாற் 
உதித்தகுமரன் . 

பிள்ளைக்கவி . 
5. நிசும்பனைக் காண்க . 

3. பரணி - போர்க்கண் ( 1000 ) யானை 
பிரத்தியூஷன் – 1. பிரசாபதிக்குப் பிரபா களைக்கொன்ற தலைவனை வீரனாகக் 
சலையிடம் உதித்த குமான் . இவன் குமரன் கொண்டு , கடவுள் வாழ்த்தும் , கடை திறப் 
தேவலன் . 

பும் , பாலை நிலமும் , காளிகோயிலும் , பேய் 
2. ஒரு வஸு . 

களோடு காளியும் , காளியோடு பேய்களும் 
பிரத்தியோதன் - 1. சுருகன் குமரன் . தர் சொல்லத் தான் சொல்லக்கருதிய தலைவன் 
தையால் அரசனுக்கு விற்கப்பட்டவன் . சீர்த்திவிளங்கலும் , அவன் வழியாகப்புறப் 
இவன் வம்சத்துப் பிறந்த அரசர் ஐவர் . பொருள் தோன்ற வெம்போர் வழங்க 
( 4 ) வருஷம் பூமி யாண்டார்கள் . விரும்பலும் , என்றிவை எல்லாம் இருசீரடி 
2. சூரியன் . 

முச்சீரடி ஒழித்து ஒழிந்த மற்றயடியாக 
3. சுக்ரீநகன் குமான் . 
நகன் 

வீரடிப் பஃறாழிசையால் பாடுவது. 


பிரபந்தம 


1123 


பிரபந்தம 


4. கலம்பகம் - ஒருபோகும் , வெண்பா 
வும் , கலித்துறையும் , முதல்கவி உறுப்பாக 
முற்கூறிப் புயவகுப்பு , மதங்கம் , அம்மானை 
காலம் , சம்பிரதம் , கார் , தவம் , குறம் , 
மறம் , பாண் , களி , சித்து , இரங்கல் , கைக் 
கிளை , தூது , வண்டு, தழை , ஊசல் , என் 
லும், இப்பதினெட்டுஉறுப்புகளும் இயைய 
மடக்கு , மருட்பா , ஆசிரியப்பா , க 

கலிப்பா , 
வஞ்சிப்பா , ஆசிரிய விருத்தம் , கலிவிருத் 
தம் , கலித்தாழிசை, வஞ்சித்துறை , வஞ்சி 
விருத்தம் , வெண்டுறை , இவற்றால் இசை 
யே , வெண்பா, கலித்துறை விரவி அந்தா 
தித் தொடையால் முற்றுறக் கூறுங்கால் 
தேவர்க்கு நூறும் , அந்தணர்க்குத் தொண் 
ணூ றறைந்தும் , அரசர்க்குத் தொண்ணு! 
றும் , வைசியர்க்கு ஐம்பதும் , சூத்திரர்க்கு 
முப்பதுமாகப் பாடுவது . 

5. அகப்பொருட் கோவை - இருவகை 
ப்பட்ட முதற்பொருளும் , பதினான்கு 
வகைப்பட்ட கருப்பொருளும் , பத்துவகை 
ப்பட்ட உரிப்பொருளும் பொருந்திக் கைக் 
கிளை முதலுற்ற அன்புடைக்காமப் பகுதிய 
வாகும் களவு ஒழுக்கத்தினையும் , கற்பு ஒழு 
க்கத்தினையும் கூறுதலே எல்லையாகக் கட் 
டளைக் கலித்துறை நானூற்றால் திணை முத 
லாகத் துறை ஈறாகக் கூறப்பட்ட பன்னி 
ரண்டு அகப்பாட்டு உறுப்பும் , வழுவின் 
றித் தோன்றப்பாடுவது , இது வெண்பா, 
அகவல் , கலி , வஞ்சி , வண்ணம் இவற்றா 
னும் வழங்கப்படும் . 

6. ஐந்திணைச்செய்யுள் - புணர்தல் முத 
லிய ஐந்து உரிப்பொருளும் விளங்கக் குறி 
ஞ்சி முதலிய ஐந்திணையினையும் கூறுவது . 

7. வருக்கக்கோவை - அகர முதலாகிய 
எழுத்து வருக்கமொழிக்கு முதலாம் எழுத் 
தும் முறையே காரிகைத்துறைப் பாட்டா 
கப் பாடுவது . 

8. மும்மணிக்கோவை - ஆசிரியப்பாவும் , 
வெண்பாவும் , கலித்துறையும் , முப்பதுபெ 
றப்பாடுவது. 

9. அங்கமாலை ஆண்மகனுக்கும் , பெண் 
மகளுக்கும் , மிக்கென எடுத்துக்கூறும் அவ 
யவங்களை வெண்பா வாயிலானும் , வெளி 
விருத்தத்தாலாயினும் , பாதாதி கேசம் , 
கேசாதிபாதம் முறை பிறழாது தொடர் 
வுறப் பாடுவது . 

10. அட்டமங்கலம் கடவுளைப்பாடி 
அக்கடவுளர் காக்க என ஆசிரியவிருத்தம் 
எட்டில் அந்தாதித்துக் கூறுவது . 


11 , அநுராகமாலை - தலைவன் கனவில் 
ஒருத்தியைக் கண்டுகேட்டுஉண்டு உயிர்த்து 
இனிமையுறப் புணர்ந்ததைத் தன் உயிர்ப் 
பாங்கற்கு உரைத்ததாக சேரிசைக்கவி 
வெண்பாவாற் கூறுவது . 

12. இரட்டைமணிமாலை- முறையானே 
வெண்பாவும் , கலித்துறையும் , இருபஃது 
அந்தாதித்தொடையால் வருவது . 

13. இணை மணிமாலை -வெண்பாவும் அக 
வலும் , வெண்பாவும் கலித்துறையுமாகவிர 
ண்டஎடிரண்டாக விணைத்து வெண்பா வகவ 
லிணை மணிமாலை , வெண்பா கலித்துறை 
இணை மணிமாலைவன ஏறு நூறு அந்தாதித் 
தாடை நான் காலும் பாடுவது . 

14. நவமணிமாலை - வெண்பா முதலாக 
வேறுபட்ட பாவும் ,பாவினமுமாக ஒன்பது 
செய்யுள் அந்தாதித்துப்பாடுவது . 

15 , நான்மணிமாலை- வெண்பாவும் , கலி 
த்துறையும் , விருத்தமும் , அகவலும் அத்தா 
தித் தொடையாக நாற்பது கூறுவது . 

16. நாமமாலை - அகவல் அடியும் , கலி 
அடியும் , வந்து மயங்கிய வஞ்சிப்பாவால் 
ஆண்மக்களைப் புகழ்ந்து பாடுவது . 

17. பல்சந்தமாலை - பப்பத்துச் செய் 
யுள் ஒவ்வோர் சந்தமாக நூறு செய்யுள் 
கூறுவது . 

18. கலம்பகமாலை கலம்பகத்துள் கூறிய 
ஒருபோகும் , அம்மானையும் , ஊசலும் , 
இன்றி எனை உறுப்புகள் எல்லாம் அமைய 
அவ்வாறு கூறுவது . இதனை நான்மணி 
மாலை என்ப . 

19. மணிமாலை - எப்பொருள் மேலும் 
வெண்பா இருப்பதும் , கலித்துறை நாற்ப 
தும் விரவி வருவது . 

20 , புகழ்ச்சிமாலை - அகவல் அடியும் , 
கலி அடியும் , வந்து மயங்கிய வஞ்சிப்பா 
வால் மாதர்களின் சீர்மையைக் கூறுவது . 

21. பெருமகிழ்ச்சிமாலை - தலைவியின் 
அழகு , குணம் , ஆக்கம் , சிறப்பினைக் கூறு 


22. வருக்கமாலை - மொழிக்கு முதலாம் 
வருக்க எழுத்தினுக்கு ஒவ்வோர் செய்யுள் 
கூறுவது . 

23. மெய்க்கீர்த்திமாலை - சொற்சீர்அடி 
என்னும் கட்டுரைச்செய்யுளால் குலமுறை 
யிற்செய்த கீர்த்தியைக் கூறுவது . 

24 , காப்புமாலை - தெய்வம் காத்தலாக 
மூன்று செய்யுளானும் , ஐந்து செய்யுளா 
னும் , எழு செய்யுளானும் பாடுவது . 


பிரபந்தம் 


1124 


பிரபந்தம் 


உளர். 


வது . 


25. வேனின் மாலை - இளவேனிலையும் , 38. நொச்சிமாலை - புறத்துன்றியமாற் 
முது வேனிலையும் சிறப்பித்துப்பாடுவது . மூர் கோடலின்றி நொச்சிப்பூ மாலை சூடித் 

26 , வசந்தமாலை - தென்றலைச் சிறப் தன் மதில்காக்கும் திறம் கூறுவது. 
பித்துப் பாடுவது. 

39. உழிஞைமாலை - மாற்றாரது ஊர்ப 
27. தாரகைமாலை - அருந்ததிக் கற்பின் புறம் சூழ உழிஞைப்பூ மாலை சூடிப் படை 
மகளிர்க்கு இன்ன இயற்கைக் குணங்களை வளைப்பதைக் கூறுவது 
வகுப்பிற் கூறுவது . 

தூசிப்படையின் 40. தும்பைமாலை - மாற்றாருடன் தும் 
அணியைப் புகழ்ந்த வகுப்பு என்பாரும் பைமாலை சூடிப்பொருவதைக் கூறுவது . 

41. வாகைமாலை - மாற்றுரை வென்று 
28. உற்பவமாலை - திருமால் பிறப்புப் புகழ்படைத்து வாகைமாலை சூடுவதை ஆசி 
பத்தினையும் ஆசிரிய விருத்தத்தால் கூறு ரியப்பாவால் கூறுவது . 

12. வாதோரணமஞ்சரி - கொலைபுரி 
29. தானைமாலை - அகல லோசையில் மதயானையையும் , எதிர்பொரு களிற்றி 
பிறழாது ஆசிரியப்பாவால் முன்னர் எகித் னையும், அடக்கியும் , வெட்டியும் , பிடித்துச் 
துச் சொல்லும் கொடிப்படையைக் கூறு சேர்த்தவரின் வீரத்தின் சிறப்பை வஞ்சிப் 

பாவால் கூறுவது . 
20. மும்மணிமாலை - வெண்பாவும் கலி 43 எண்செய்யுள் - பாட்டுடைத்தலை 
த்துறையும் , அகவலும் , அந்தாதித்தொடை வனது ஊரினையும் , பெயரினையும் , பத்து 
யின் முப்பது பாடுவது , 

முதல் ஆயிரம் அளவும்பாடி எண்ணால் 
31. தண்டகமாலை - வெண்பாவால் முப் பெயர் பெறுவது . 
பது செய்யுள் கூறுவது . இது வெண்புண 

44. தொகையிலைச்செய்யுள் - நெடிலடிச் 
ர்ச்சி மாலை என்ப . 

செய்யுளால் தொகுத்த நெடுந்தொகையும் , 
32. வீரவெட்சிமாலை . சுத்தவீரன்மாற் 

குறளடிச் செய்யுளால் தொகுத்த குறும் 
மூர் ஊரில் சென்று பசுநிரை கோடற்கு 

தொகையும் , கலிப்பாவால் 

தொகுத்த 
வெட்சிப் பூமாலை சூடி அவ்வண்ணம் போய் 

கலித்தொகையும் , போல்வது . 
நிரைகவர்ந்துவரில் அவனுக்கு முன்பு 
தசாங்கம் வைத்துப்போய் வந்த வெற்றி 

45. ஒலியலந்தாதி - பதினாறு கலை ஓர 
பாடுவது . 

டியாகவைத்து , இங்கனம் நாலடிக்கு அறு 

பத்துநாலு கலைவகுத்துப் பலசந்தமாக 
33. வெற்றிக்கரந்தைமஞ்சரி - பகைவர் 
கொண்ட தன்னிரை மீட்போர் கரந்தைப் 

வண்ணமும் , கலைவைப்பும் , தவறாமல் அங் 
பூமாலை சூடிப்போய் மீட்பதைக் கூறுவது . 

தாதித்து முப்பது செய்யுள் பாடுவது . சிறு 

பான்மை எட்டுக்கலையானும் வரப்பெறும் . 
34. போர்க்கு எழுவஞ்சி - மாற்றார் மேல் 

அன்றியும் வெண்பா, அகவல், கலித்துறை 
போர்குறித்துப் போகின்ற வயவேந்தர் 

ஆகிய இம்மூன்றையும் பப் பத்தாக அந்தா 
வஞ்சிப்பூ , மாலைசூடிப் புறப்படும் படை 

தித்துப் பாடுவதுமாம் . 
எழுச்சிச்சிறப்பை ஆசிரியப்பாவாற் கூறு 

46. பதிற்றந்தாதி - பத்துவெண்பா, பத் 
35. வரலாற்று வஞ்சி - குலமுறை பிறப்பு 

கலித்துறைப் பொருட்டன்மை 
முதலிய மேம்பாட்டின் சிறப்பை வஞ்சிப் தோன்ற அந்தாதித்துப் பாடுவது . 
பாவால் கூறுவது . 

47. நூற்றந்தாதி - நூறு வெண்பாவி 
36. செருக்களவஞ்சி - போர்க்களத்திலே னாலேனும் , துறு கலித்துறையினாலேனும் , 
அட்டமனிதர் உடலையும் , யானை குதிரை 

அந்தாதித் தொடையாற்கூறுவது . 
களின் உடலையும், நாயும் , பேயும் , காகமும் , 43. உலா - இளமைப்பருவம் உற்றதலை 
கழுகும் , பருந்தும் , விருந்து உண்டு களித் மகனைக் குலம் , குடி , பிறப்பு , மங்கலம் , 
திருக்கப் பூதமும் , பேயும் பாடி ஆடும் சிறப் பரம்பரை , இவற்றால் இன்னான் என்பது 
பைப்பாடுவது , இதனைப் பறந்தலைப்பாட்டு தோன்றத் தலைமையாய் மாதர் நெருங்கிய 
என்ப . 

வீதியிடத்து அவன் பவனிவரப் பேதை 
37. காஞ்சிமாலை - மாற்றார் ஊர்ப்புறத் முதலிய எழுபருவப் பெண்களும் கண்டு 
துக் காஞ்சிப்பூ மாலைசூடி யூன் றலைக் கூறு தொழ 

வந்ததாக நேரிசைக்கலி 
வெண்பாவால் கூறுவது . 


துக் 


உலா 


பிரபந்தம் 


1125 


பிரபந்தம் 


59. ஊர் கேரிசை - பாட்டுடைத்தலை 
வன் ஊரினைச் சாரநேரிசைவெண்பாவால் 
4 , எ0 , 50 , பாடுவது . 

60 . வண்பா - வெண்பாவால் 
ஊரைச்சிறப்பித்துப் பத்துச்செய்யுள் பாடு 


AD டா 


49. உலாமடல் - கனவில் ஒரு பெண் 
ணைக்கண்டு கலவி இன்பம் நுகர்ந்தோன் 
விழித்தபின் அவள் பொருட்டுமடல் பா 
வேன் என்பதைக் கலிவெண்பாவால் முற் 
றுவிப்பது . 

50 , வளமடல்- அறம் ,பொருள் , இன்ப 
மாகிய அம்முக் கூறுபாட்டின் பயனை எள்ளி 
மங்கையர் திறத்து றூ உம் காம இன்பத்தினை 
யேபயனெனக் கொண்டுபாட்டுடைத் தலை 
மகன் இயற்பெயர்க்குத் தக்கதை எதுகை 
யாக காட்டி உரைத்து அவ்வெதுகைப்படத் 
தனிச்சொல் இன்றி இன்னிசைக் கலிவெ 
ண்பாவால்தலைமகன் இரந்து குறைபொது 
மடலேறுவதால் ஈரடி எதுகை வரப் பாடு 


61. விளக்குநிலை - வேலும் , வேற்றலை 
ரம் , விலங்காதோங்கிய வாறுபோலக் கோ 
லொடு விளக்கும் ஒன்று பட்டு இங்குமாறு 
ஒங்குவதாகக் கூறுவது . 

62. புறநிலை - நீ வணங்கும் தெய்வம் 
தன்னைப் பாதுகாப்பங்ன் வழிவழி மிகுவ 
தாக எனக் கூறுவது . 

63. கடைநிலை - சான்றோர் சேணிடை. 
வருதலால் பிறந்த வருத்தந் தீர வாயில் 
காக்கின்றவலுக்கு என்வரவினைத் தலை 
வற்கு இசைஎனக் கடைக்கணித்துக் கூறு 


வது . 


51. ஒருபா ஒருபது - அகவலும் , வெண் 
பாவும் கலித்துறையுமாய் இவற்றுள் ஒன்ற 
னால் அந்தாதித்தொடையால் பத்துப் பாடு 


64. கையறுங்லை . கணவன் ஒரு மனைவி 
கழிந்துழி அவர்கட்பட்ட அழிவுப்பொருள் 
எல்லாம் பிறர்க்கு அறிவுறுத்தித் தாம் இற 
ந்துபடாது ஒழிந்த ஆயத்தாரும் பரிசில் 
பெறும் விறலியரும் தனிப்படர் உழத்தசெ 
யல் அறுநிலையைக்கூறுவது . 

65. தசாங்கப்பத்து - நேரிசைவெண்பா 
வால் அரசன் படைத்த தசாங்கத்தினைப் 
பத்துச்செய்யுளால் கூறுவது , 

66. தசாங்கத்தயல் - அரசன் தசாங்கத் 
அனை ஆசிரியவிருத்தம் பத்தினாற்கூறு 


வது . 


னையும் , 


52. இருபாஇருபது -- பத்து வெண்பா 
வும் , பத்து அகவலும் , அந்தாதித்தொடை 
யான் இருபதிணைந்து வருவது . 

53. ஆற்றுப்படை - அகவற்பாவால் 
விரலி , பாணர் , கூத்தர் , பொருநர் , இந்தால் 
வரில் ஒருவர் பரிசிற்குப் போவாரைப் பரி 
சுபெற்று வருவார் ஆற்றிடைக்கண்டு தலை 
வன் கீர்த்தியும் , கொடையும் , கொற்றமும் , 
கூறுவது . 

54. கண்படைநிலை - அரசரும் அரச 
ரைப் போல்வாரும் , அவைக்கண் நெடிது 
வைகிய வழி மருத்துவர் , அமைச்சர் முதலி 
யோர் அவர்க்குக் கண்துயில் போடக் 
கருதிக் கூறுவது . 

55. துயிலெடைங் லை - தம் வலியால் 
பாசரைக் கண் ஒரு மனக்கவற்ச்சியின்றித் 
துயின்ற அரசர்க்கு நல்ல புகழைக் கொடுத் 
தலைக் கருதியசூதர் துயில் எழுப்புதலாகப் 
பாடுவது 

56. ஊரின்னிசை - பாட்டுடைத் தா 
உன் ரினைச் சார இன்னிசை வெண்பா 
வால் தொண்ணு றேனும் , எழுபதேனும் , 
அம்பதேனும் , பாடுவது . 

57. பெயரின்னிசை - பாட்டுடைத்த 
வன் பெயரினை சார பேரிசைவெண்பா 
வால் , தொண்ஜாரேனும் , எழுதேனும், 
நம்பதேனும் , பாடுவது 

58. பெயர்கேரிச- பாட்டுடைத்த 
வன் பெயரினைச்சார இன்னிசை வெண் 
77 வால் 10 , 0 , நிய . பாடுவது 


67. அசன் விருத்தம் - பத்துக் கலித் 
துறையும் , முப்பதுவிருத்தமும் , கலித்தாழி 
சையுமாக , மலை , கடல் , நாடு , நில , வருண 

வாள் மங்கலமும் , தோள் மங்கல 
மும் பாடி முடிப்பது . 

68. நயனப்பத்து - கண்ணினைப்பத்துச் 
செய்யுளால் கூறுவது . 

69 , பயோதரப்பத்து முலையினைப் பத் 
துச் செய்யுளால் கூறுவது . 

70 பாதாதிகேசம் - கலிவெண்பாவால் 
முடிமுதல் அடிவரையில் கூறுவது . 

71 கேசாதிபாதம் - கலிவெண்பாவால் 
முடிமுதல் அடிவரையிற் கூறுவது 

72 அலங்காரபஞ்சகம் - வெண்பா, அக் 
வல் , கலித்துறை , ஆசிரியவிருத்தம் , சந்த 
விருத்தம் , இவ்வகையே மாறி மாறி நூறு 
செய்யுளந்தாரித்துப் பாடுவது. 
73. கைக்கிளை - ஒருதலைக் காமத்து 

செய்யுளார் கூறுவது . அன்ற 


பிரபந்தம் 


1126 


பிரபந்தம் 


வண்பா முப்பத்திரண்டு செய்யுளாற் 
கூறுவதுமாம் . 

74. மங்கலவெள்ளை - உயர்குலத்து உதி 
த்த மடவரலை வெண்பா ஒன்பதாலும் 
வகுப்பு ஒன்பதாலும் பாடுவது . 

75. தூது - ஆண்பாலும் பெண்பாலும் 
அவரவர் காதலைப் பாணன் முதலிய உயர் 
திணையுடனும் , கிள்ளை முதலிய அன்றிணை 
படனும் , கூறித் தூதுபோய் மீன்க எனக் 
கலிவெண்பாவாற் கூறுவது , 

76. நாற்பது - காலமும் , இடமும் , 
பொருளும் ஆகிய இவற்றுள் ஒன்றனை 
நாற்பது வெண்பாவாற் கூறுவது . 

77. குழமகன் - கலி வெண்பாவால் 
மாதர்கள் தங்கையிற் கண்ட இளமைத் 
தன்மையுடைய குழமகனைப் புகழ்ந்து 
கூறுவது . 

78. தாண்டகம் - இருபத்தேழு எழுத்து 
முதலாக உயர்ந்த எழுத்தடியினவாய் எழுத் 
தும், குருவும் , லகுவும் ஒத்துவந்தன அள 
வியற் முண்டகமெனவும் , எழுத்தொவ்வா 
தும் எழுத்தல கொவ்வாதும் வந்தன அள 
வழி தாண்டகம் எனவும்படும். 

79. பதிகம் - ஒரு பொருளைக் குறித் 
துப் பத்துச்செய்யுள் கூறுவது . 

80. சதகம் - அகப்பொருள் ஒன்றன் 
மேலாதல் , புறப்பொருள் ஒன்றன் மேலா 
தல் , ஏறு செய்யுள் கூறுவது . MIN 

81. செவியறிவுறூஉ பொங்கு தலின் 
றிப் புரையோர் நாப்பண் நவிலுதல் கட 
னென அவை யடக்கியற்பொருள் உற 
வெண்பா முதலும் ஆசிரியம் இறுதியு 
மாகக் கூறுவது , 

82. வாயுறைவாழ்த்து - வேம்பும் கடு 
வும் போல்வனவாகிய வெஞ்சொற்கள் 
முன்னர்த் தாங்கக் கூடாவாயினும் பின் 
னர்ப்பெரிதும் பயன் தருமென மெய்ப் 
பொருளான வெண்பா முதலும் ஆசிரியம் 
இறுதியுமாகக் கூறுவது . 

83. புறநிலைவாழ்த்து - வழிபடுதெய்வ 
அற்புறங்காப்பப் பழி தீர் செல்வமொடு 
வழிவழி சிறக்க என வெண்பா முதலும் 
ஆசிரியம் இறுதியுமாகப் பாடுவது . 

84. பவனிக்காதல் - உலகக் காட்சியால் 
எய்திய காமமிகுதியைப் பிறரோடு கூறி 
வருந்துவது . 

85. குறத்திப்பாட்டு - கலவன் வ . 
வரவு , மகளிர் காமுறு தல், மோகனிவாக , 
உலாப்போந் தலைவனைக் கண்டு வரும் 


தல் , திங்கள் , தென்றல் , முதலிய ஆலம் 
பனம் , பாங்கி உற்றதென்னென வினவல் , 
தலைவி பாங்கியொடு உற்றது கூறல் , பாங் 
கிதலைவனைப் பழித்துக் கூறல் , தலைவி 
தலைவனைப் புகழ்ந்து கூறல், தலைவி பாங் 
கியைத் து துவேண்டல் , தலைவி பாங்க 
யொடு தலைவன் அடையாளம் -.றல் , 
குறத்திவரவு , தலைவி குறத்தியொடு மலை 
வளம் முதலிய வினவல் , குறத்தி மலை 
வளம் காட்டுவளம் முதலிய - றல் , தலை 
வன் தலவளம் , கிளைவளம் முதலிய கூ றல் , 
குறத்தி, குறி சொல்லி வந்தமைகூறல் , 
தலைவி குறிவினவல் , குறத்தி தெய்வம் 
பாவல் , குறிதேர்ந்து நல்வரவு கூ றல் , 
தலைவி பரிசில் உதவிவிடுத்தல் , குறவன் 
வரவு , புள்வாவு கூறல் , கண்ணிகுத்தல், 
புட்படுத்தல் , குறத்தியைக் காமுற்றுத் 
தேடல் , குறவன் பாங்கவொடு குறத்தி 
அடையாளம் கூறல் , குறவன் குறத்தி 
யைக் கண்ணு றல் , குறவன் அணி முத 
லிய கண்டு ஐயுற்று வினவலும் ஆண் 
டாண்டுக் குறத்தி விடை கூறலுமாகக் 
கூறல் , பெரும்பான்மை இவ்வகை உறுப் 
புக்களால் அகவல், வெண்பா, தரவு , கொச் 
சகம் , கலித்துறை , கழிநெடில் விருத்தம் , 
கலிவிருத்தம் , இச்செய்யுட்களை இடைக் 
கிடை கூறி , சிந்து முதலிய நாடகத் தமி 
ழாற் பாடுவது . 

86. உழத்திப்பாட்டு - கடவுள் வணக் 
கம் முதலாக முறையே மூத்தபள்ளி, 
இளையபள்ளி , குடும்பன் வரவோடவன் 
பெருமை கூறல் , முறையே அவர் வர 
லாறு , நாட்டுவளன் , குயிற் சுக்கேட்டல் , 
மழைவேண்டிக் கடவுட்பரவல் , மழைக் 
குறி ஓர்தல் , ஆற்றின்வரவு , அதன்சிறப் 
புக் காண்டல் , இவற்றிற்கு இடை இடை 
அகப்பொருட் டுறையுங்கூறிப் பண்ணைத் 
தலைவன் வரவ , பள்ளிகள் இருவர் முறை 
பீடு , இளையாளை அவனுரப்பல் , பள்ளன் 
வெளிப்படல் , பண்ணைச் செயல்வினவல் , 
அவனதுகூறல் , ஆயரை வருவித்தல் , 
அவர் வரவு , அவர் பெருமைகூறல் , மூத் 
தபள்ளி முறையீடு , குடும்பன் கிடையிலி 
ருந்தான் போல வரல் , அவனைத் தொழு 
வின் மாட்டல் , அவன் புலம்பல் சத்த 
பன் யடிசிற்சொடுவரல், அவனவளோடு 
டறல் , அவனவளை மன்னிக்கன் . பேட் 
வண்டல் , அவண் அத்தான் . அவன் 
3 ல் 

அவளவனை மீட்க வேண்டி . ! 


பிரபந்தம் 


1127 


பிரபாகரமதம் 


என 


பண்ணைத் தலைவனை வேண்டல் , விதை 95. பெருங்காப்பியம் - தெய்வவணக்க 
முதலிய வளங்கூறல் , உழவருழல் , காளை மும் , செயப்படுபொருளும் , இவற்றிற்கு 
வெருவல் , அது பள்ளனைப் பாய்தல் , பள் இயைய வாழ்த்து முன்னுள தாய் அறம் , 
ளிகள் புலம்பல் , அவனெழுந்து வித்தல், பொருள் , இன்பம் , வீடு என்னும் நாற்பொ 
அதைப் பண்ணைத் தலைவற் கறிவித்தல் , ருளும் பயக்கும் நெறியுடைத்தாய் நிகரில் 
நாறுநடல் , விளைந் தபின் செப்பம் செய் லாத் தலைவனையுடைத்தாய் மலையும் , சட 
தல் , நெல் அளத்தல் , மூத்தபள்ளி முறை லும் , நாடும் , நகரும் , பருவமும் இருசு 
யீடு , பள்ளிகளுள் ஒருவர்க்கொருவர் எசல் டர்த்தோற்றமும் என்றிவற்றின் வளங்க 

இவ்வுறுப்புக்கள்உற பாட்டுடைத் ளைக் கூறுதலும் , மணமும் , முடிகவித்த 
தலைவன் பெருமை ஆங்காங்குத் தோன் லும் , பொழில் விளையாட்டும் , நீர்விளையாட் 
றச் சிந்தும் விருத்தமும் விரவப்பாடுவது . டும் , உண்டாட்டும் , மகப்பேறும் , புலவி 

87. ஊசல் - ஆசிரிய விருத்தத்தானாதல் யும் , கலவியும் என்றிவற்றைப் புகழ்தலும் 
கலித்தாழிசையானாதல் சுற்றத்தோடும் மந்திரமும் , தூதும் , செலவும் , போரும் , 
பொலிவதாக , ஆடீரூசல் , ஆடாமோவூசல் 

வென்றியும் என்றிவற்றைப் புகழ்ந்து 
என முடியப் பாடுவது . 

கூறலும் ஆகிய இவை முறையே தொடர் 
88. எழுகூற்றிருக்கை - ஏழறையாக்கிக் வுறச் சருக்கம் , இலம்பகம் , பரிச்சேதம் , 
குறுமக்கண் முன்நின்றும் புக்கும் போர் என்னும் பகுதியை உடைத்தாய் வீரமுத 
தும் விளையாடும் பெற்றியாகும் பெற்றி லிய அவையும் அவற்றை விளக்கும் கருத் 
யால் வழுவாது ஒன்று முதலாக ஏழ் இறு தும் விளங்கக் கற்றோரானியற்றப் படுவ 
தியாக முறையானே பாடுவது . 

தாம் . 

நாள் பொருள் ஒழிந்து ஏனைய 
89 , கடிகைவெண்பா - தேவரிடத்தும் , உறுப்புகளுள் சில குறைந்தியலினும் குற் 
அரசரிடத்தும் நிகழும் காரியம் கடிகை றமின்று. 
யளவிற் றோன்றி நடப்பதாக முப்பத்தி 96. காப்பியம் - அறம் பொருள் இன் 
ரண்டு நேரிசை வெண்பாவாற் கூறுவது . பம் வீடு என்னும் நான்கனுள் ஒன்றும் 

90. சின்னப்பூ - நேரிசை வெண்டா பலவும் குறைந்து எனைய உறுப்புக்கள் 
வால் அரசனது சின்னமாகிய தசாங்கத் 

மேற்கூறியவாறு இயல்வது . 
தினைச் சிறப்பித்துள , 50 , எ 0 , 50 , 10 , 

பிரபலோத்பலன் - விஷ்ணுபடன் . 
என்னும் எண்படக் கூறுவது . 

பிரபா --1. புட்சிபாரன் அல்லது புஷ்பாரு 

னியின் தேவி ; குமார் , பிராதம் , மத்தி 
91. விருத்த இலக்கணம் - வில் , வாள் , 

யாக்கம் , சாயம் . 
வேல் , செங்கோல் , யானை , குதிரை, நாடு , 

2. அஷ்டவக்ரர் தேவி . 
மார் , கொடை இவ்வொன்பதினையும் பர் 

பிரபாகாபட்டர் --பட்டகுமாார் மாணாக்கர் . 
பத்து விருத்தத்தால் ஒன்பது வகையுறப் 

இவர்க்கு அஸ்காமலகாசாரியர் எனவும் 
பாடுவது . 

பெயர் . இவர் வாயு அம்சம் , 
92. முதுகாஞ்சி-- இளமை கழிந்து அறி பிரபாகாஜியர் 

குமாண்பீர் 

அப்பை 
ஷமிக்கோர் இளமைகழியாத அறிவின் 

தேசிகரால் யதியாச்ரமம் அடைந்தவர் . 
மாக்கட்குக் கூறுவதாம் . 

பிரபாகாமதம் --பாட்டர் மாணாக்கரில் ஒரு 
93. இயன்மொழி வாழ்த்து - இக்குடிப் வரால் இம்மதம் கற்பிக்கப்பட்டது. இம் 
பிறந்தோர்க்கெல்லாம் இக்குணம் இயல்பு மதத்தவர் ஆத்மா சூனியயன்று எனவும் , 
என்னும் அவற்றையும் இயல்பாக உடை ஆன் விலகணனான ஆத்மாவிற்கு மன 
யை என்றும் ஆன்றோர் போல நீயும் இயல் மான் சம்யோகத்தால் எானமுண்டாகிற 
பாக . என்றும் உயர்ந்தோர் வாழ்த்து தென்றும் , ஞானகுணத்தினால் அக்மா 
வதாக கூறுவது . 

சேதனனாகிறான் எனவும் , சுபாவத்தில் 
94. பெருமங்கலம் - நாடோறுத் தான் ஆத்மா ஜடம் எனவும் , இச்சடமான ஆர் 
மேற்கொள்ளகின்ற சிறைசெய்தன் முத 

மாவிடம் சுகதுக்காதிகளாகிய குணங்கள் 
விய செற்றங்களைக் கைவிட்டுச் சிறை உண்டாகின்றன எனவும் , கூறுவர் . இவர் 
விடுதன் முதலிய சிறந்த தொழில்கள் ஆனந்தமய கோசமே ஆத்மா என்பர் . இவ் 
பிறந்ததற்குக் காரணமான 

நாடக்து 

ருட்சிலர் வேதமே பிரமம் என்பர் . பின் 
கெமும் வெள்ளணியை உறுவது . 

னும் சீவர்கள் செய்யப்பட்ட செயல் . 


பிரபாகரன 


1128 ) 


பிரபை 


ளால் கன்மங்கள் விரியும் எனவும் வேதா ப்பு நீங்குமென்று தன் கால்களை விறகா 
நுஷ்டானங்களால் கர்மம் கட்டுப்பட்டு யிட்டு எரித்தனள் . இதைக் கண்ட இந்தி 
மண் கல்லானதுபோல் சமாதிகூடியிருப் என் தன்னுருக்காட்டி அவள் வேண்டிய 
பது முத்தியெனவும் கூறுவர் . ( தத்துவ வரம் அளித்தனன் , 
நிஜா து போகசாரம் ), 

4. அர தீர்த்தங்கரின் தாய் . 
பிரபாகரன் - பாண்டி நாட்டரசன் . சிவனை 5. தேவசர்மன் தேவி . அங்கநாட்டரசனா 
நோக்கித் தவஞ்செய்து சந்ததிக்கு ஒரு கிய கூத்திர ரதன் புாரியை. ( பா - அறு ). 
பிள்ளை பெற்றவன் , 

6. வலன் எனும் அசுரனது மனைவி . 
பிரபாசகதீர்த்தம் - சாந்தீபனி குமரன் மர இவள் ஒரு நரியுரு அடைந்து தீர்த்தமாயி 
ணமடைந்தது . இதனிடத்துக் கண்ணன் னள் . (பாத்மம் ). 
ருணனால் எதிர்கொள்ளப்பட்டார் . தக்ஷ பிரபு -1 . பகனுக்குச் சித்தியிடம் பிறந்த 
னிட்ட சாபத்தை வருணன் இதில் மூழ்கி குமான் , 
நிவாரணம்பெற்றனன் , கோகருணத் 2. பீவரியின் குமான் ; பித்துருக்களைக் 
திற்கு அடுத்தது . இதில் சந்திரன் தேஜ காண்க. 
சின் பொருட்டுத் தீர்த்தமாடினன் . பிரபுடதேவன் - விஜயநகரத்தரசன் , திருக் 
பிரபாசம் -1 ஒரு தீர்த்தம் Somnath in காளத்தியில் நூறு கால் மண்டபம் முதலிய 
Guzarat . A Saceed place of pilgrimage திருப்பணிகள் செய்வித்துச் சுவப்பனத் 
to the Hindus . The celebrated temple தின்படி திருவண்ணாமலை சென்று அருண 
of Somnath . பாண்டவர் வனவாசத்தில் கிரிநாதரைக்கண்டு பணிந்து அவரால் கந்த 
தீர்த்தமாடினர் . கிருஷ்ணன் தீர்த்தமாடிய மூர்த்தியைப் பிரத்தியக்ஷமாய்ச் சேவித்துத் 
இடம் ( பா . ஆதி , வன) . 

திவ்வியஒளியால் கண் மயக்கடைந்து அரு 
2 , இது மேற்கு திக்கில் சமுத்திரத்தில் ணகிரியாரால் கண்பெற்றவன் . இவன் சரி 
ஹிரண்யஸரஸ் என்னும் தீர்த்தம் , இதில் தையிற் சிலவற்றை அருணகிரியாரைக் 
சந்திரன் தக்ஷனாலுண்டான சாப நீக்கத் காண்க . கசடு , கி . பி . இல் இருந்ததாகத் 
தின் பொருட்டுத் தீர்த்தமாடினன் . அவ 

தெரிகிறது . 
னுக்கு அத்தீர்த்தம் சாபத்தை நீக்கி ஒளி பிரபுத்தன் - 1. இருஷபனுக்குச் சயந்தியி 
யைத் தந்ததாதலால் , இத்தீர்த்தம் இப் 

டம் உதித்த குமரன் . 
பெயரடைந்தது . ( பார . சாங் ) 

2. சூரியவம்சத்தரசன் , யோகியாயினான் . 
பிரபாசலை பிரசாபதி மனைவிகளில் ஒரு பிரபுலிங்கலீலை இது அல்லமர் மாயை 

த்தி , குமரர் பிரபாசன் , பிரத்தியூசன் , யை வென்ற கதைகூறிய தமிழ் நூல் , துறை 
பிரபாசன் - 1. பிரசாபதிக்குப் பிரபாசலை மங்கலம் சிவப்பிரகாசசுவாமிகள் இயற்றி 
யினிடம் பிறந்தவன் . மனைவி யோகசித்தி . யது . இது வீரசைவ மதத்தைச் சார்ந்தது . 
குமரன் விச்வகர்மன் . 

பிரபூதம் - சிவசூர்ய படம் , 
2. எட்டாம் வஸு , பீஷ்மனாகப் பிறந்த பிரபோதசந்திரோதயம் இது வடமொழி 
வன் . இவனுக்குத் தியாஎனவும் பெயர் . யில் கிருஷ்ணமிச்ரர் செய்தநாடகம் . இதை 
பிரபாசை பிரசாபதியின் தேவி . பிரக்தி த்தமிழில் திருவேங்கட சுவாமி என்பவர் 
யூஷன் தாய் . 

மொழிபெயர்த்தனர் . இது வேதாந்த நூல் 
பிரபாவதி -1. சஞ்ஞாதேவிக்கு ஒரு பெயர் , பிரபை -1 நமுசியின் தேவி , 

2. வச்ரநாபன் என்னும் அரக்கன் 2. இவள் பூர்வத்தில் விசாலக்கண்ணி 
பெண் , பிரத்துய்ம்கன் தேவி . 

என்னும் துஷ்டை , கழுகாசலத்தில் சடை 
3. இவள் ஒரு தெய்வமாது . 

வைத்துக் காமுகரை மயக்கி மார்க்கண்டே 
இந்திரனை நாயகனாக எண்ணித் தவம் யன் என்னும் சைவ வேதியனிடம் சிவத் 
புரிய , அவன் வஸிஷ்டரைப் போல்வந்து சிரவியம் கவர்ந்து மறுபிறவியில் சான்றார் 
சில இலந்தைப் பழங்களைக்கொடுத்துப் குலத்தில்பிறந்து இறந்து புண்ணியகேத்ர 
பக்குவஞ் செய்யச்சொல்ல , இவள் அவ்வ வாசபலத்தால் திரு தமுனிவன் குமரியாய்ப் 
கையே அவைகளை அடுப்பிலிட்டு அதிக பிறந்து உதங்கனை மணந்து கங்கையில் 
வி நகிட்டெரித்தும் வோயாற் போயின இறந்து நலம் அடைந்தவள் , 
பின் இவள் விறகுகள் ஆய்விட்டதால் 

3. தேவமாதர் , 
விறகுசெடச் செல்லின் அடுப்பின் தெரு 

4. ஒரு அப்சாசு . 


இவள் 


பிரமகீதை 


1129 / 


பிரமசாரி 


பிரமசீதை - பிரம்மாசெய்த உபநிஷத் ; தமி 
ழில் தத்துவராயர் இதனை மொழி பெயர்த் 
தனர் . 
பிரமகேசன் சண் 

ன்முக சேகாவீரன் . 
பிரமகைவர்த்தம் பதினெண் புராணத் 
துள் ஒன்று. சூரிய புராணம் . 
( கஉ , 000 ) கிரந்தமுள்ளது . கிருஷ்ண 
மூர்த்தி வராகமூர்த்தி முதலியவர்களின் 
சரிதை உணர்த்தும் , 
பிரமசருமன் – 1. ஒரு வேதியன் , இவன் 
கொடுந்தொழில் இயற்றிப் பன்றியின் 
பிறப்படைந்து ஒரு வேதியனைத் துரத்திச் 
செல்கையில் காவிரியில் ஸ்நானஞ்செய்து 
மயிராற்றிக் கொண்டிருந்த தாசியின் தலை 
மயிரின் நீர்த்திவலை மேற்பட நற்சநநம் 
பெற்றவன் . 

2. சுசீலையின் கணவன் . 
பிரமசன்மன் - சோமசன்மன் தந்தை , சார 

மாமுனிக்குப் பாட்டன் . 
பிரமசாரி - 1. அரித்துவாரமென்னு மிடத் 
தில் கல்யாண சுவாமி என்பவர் தீர்த்தயாத் 
திரை செய்யுங்காலத்தில் அவருடன் ஒரு 
பிரமசாரியுஞ் சென்றனர் . இவ்விருவரும் 
பல தீர்த்தங்களையும் மூர்த்திகளையுந் தரி 
சித்து மதுராபுரிவந்து கண்ணனைத் தரி 
சித்து மூன்றிரவு அங்கிருக்கையில் கல் 
யாணசுவாமிக்குச் சுரங்கண்டது . உடன் 
சென்ற பிரமசாரி அவரைவிட்டு நீங்காத 
வராய் அவருக்கு வேண்டிய பத்திய முத 
லிய பரிகாரங்கள் செய்து அவ்விடத்தில் 
ஆறு மாதங்கழிந்தபின் பிரமசாரியை 
நோக்கி எட்டு வயதுள்ள என் குமரிக்கு 
நீரே கணவரென்றனர் . இதைக் கேட்ட 
பிரமசாரி நீர் கூறின் உமது மனைவியுஞ் , 
சுற்றத்தாரும் ஒப்புவரோவென, கல்யா 

பெருமாள் முன் அழைத்துச் 
சென்று கையில் நீர்வார்த்தனர் . கல்யாண 
சுவாமி பிரமசாரியுடன் தம்மூரடைந்து 
மனைவியையுஞ் சுற்றத்தாரையும் நோக்கி 
நடந்தவைகூற அவர்கள் ஒவ்வாமைகண்டு 
கல்யாணசுவாமி பிரமசாரியை 

யழைத் 
துச்சென்று வரலாறு கூறினன் . அரசன் 
பிரமசாரியை நோக்கி கல்யாணசுவாமி 
நுங் கையில் நீர்வார்க்கையில் அங்கு யார் 
சாலியானவர்களெனப் பிரமசாரி கண்ண 
னென்று கூற அரசன் கேட்டு அப்பெரு 
மாளிக்கு வந்து கூறின் ஒவ்வுவோமென்ற 
னர் . இதைக்கேட்ட பிரமசாரி பெருமா 
ளிடஞ்சென்று , நீர் சாக்ஷியாக வரவேண்டு 

142 


மென்னப் பெருமாள் பின்னே திரும்பிப் 
பார்க்காமல் முன்செல்லும் நான் உனக்கு 
முன் வருகிறேன் , திரும்பிப் பார்ப்பாயேல் 
வரமாட்டேன் என்றனர் . அதைக் கேட்ட 
பிரமசாரி முன்செல்ல , பெருமாள் பாதச் 
சிலம்பொலிக்கப் பின்சென்றனர் . 
சிலம்போசையைக் கேட்டு முன்செல்லும் 
பிரமசாரி அரித்துவாரத்திற்கருகு செல்லச் 
சிலம்போசை நிற்கக்கேட்டுத் திரும்பிப் 
பார்த்தனன் . இதனால் பெருமாள் என் 
சொல்லை மறுத்தமையால் நான் அரசனி 
டம் அணுகேன் . நான் இவ்விட மிருக் 
குஞ் செய்தியை அரசனுக் கறிவிக்கவென 
அவ்வாறே பிரமசாரி சென்று அறிவிக்க , 
அரசன் துணுக்குற்றுப் பெருமாளைக்கண்டு 
வணங்கிப் பிரமசாரிக்குக் கல்யாணசுவாமி 
யின் மகளை மணம் புரிவித்தனன் . 

2. நாள்தோறும் விடியற்காலையில் 
எழுந்து காலைக்கடன்களை முடித்து சுத்த 
ஜலத்தில் ஸ்நானஞ் செய்து தேவருஷி 
பிதுர் தர்ப்பணங்களையும் இஷ்ட பூஜை 
முடித்து இருவேளைகளிலும் சமி தா தானம் 
செய்யவேண்டும் . தேன் , மாம்சம் , கந்தம் , 
புஷ்பம் , தித்திப்பு , ஸ்திரீகள் , தயிர் , பால் , 
நெய் , மோர் , ஜீவஹிம்சை , சூது, அப்யங் 
கனம் , அஞ்சனம் , செருப்பு , குடை , காமம் , 
குரோதம் , லோபம் , கூத்துப்பாட்டு , பதி 
சொல்லல் , பொய் , மாதர்களை ஆசையுடன் 
பார்த்தல் , நீக்கவேண்டும் . தனியே படுக்க 
வேண்டும் . தண்ணீர் , மலர்கள் , தருப்பை , 
சாணம் முதலிய குருவுக்கு நாடோறும் தர 
வேண்டும் . வேதநிஷ்டராகிய இரகத்தர் 
வீட்டில் அன்னபிக்ஷை எடுத்து உண்ண 
வேண்டும் . வேதாத்யன காலத்தில் குருவி 
ற்கு முன்னின்று அவர் கட்டளையிட மறை 
க்கவேண்டிய உறுப்புக்களை வஸ்திரத்தால் 
மறைத்து இருவென இருந்து ஓதல் வேண் 
டும் . பிறர் குருவை நிந்திக்கின் காதைப் 
பொத்திக்கொள்ள வேண்டும் . தான் குரு 
வின் வீட்டிலிருக்கையில் தந்தை தாயர் 
வந்தால் குருவின் உத்தரவின்றி அவர்களை 
ணங்கக் கூடாது . குருவின் பத்தினிக்கு 
எண்ணெய் தேய்த்தல் , ஸ்நானஞ்செய் 
வித்தல் , உடம்பு தேய்த்தல் , தலையாற்று 
வித்தல் செய்யக்கூடாது . பிரமசாரி 
தலையை முண்டிதஞ்செய்து கொண்டாயி 
னும் , சடைவளர்த்துக் கொண்டாயினும் 
இருக்கலாம் . ஆசாரியன் கல்விபோதிப்ப 
தால் பரமாத்மாவாகவும் , தகப்பன் புத் 


ணசுவாமி 


பிரமசாவர்ணிமது 


1180 


பிரமசுரன் 


சோற்பத்தி செய்வதால் பிரமனுருவாகவும் , யில் இவனை அழைத்துச் சென்றனர் . 
தாய் தரித்திருப்பதால் பூமிதேவியுருவாக யமன் இவரைக்கண்டு அஞ்சி அருகில் உட் 
வும் , சகோதான் தன்னுடன் பிறந்ததால் காருவித்து ஆசிகூறி யமபடரை நோக்கி 
ஆத்மாவினுருவாகவும் எண்ணப்படுகிறார் அறைந்து மற்றொருவனன்றோ வரத்தக்க 
கள் . ஆதலால் இவர்களை வணங்க வேண் வன் எனக் கோபிக்க, பிரமசீலன் யானும் 
டும் . சீடன் வேதமோதும்போது ஆசாரிய இந்த யமபுரம் காணும் ஆசையுள்ளேன் . 
தக்ஷிணை கொடுக்கக் கூடாது . ஓதி முடிந்த ஆதலின் எனக்கு நாகங்களைக் காட்டக் 
பின் கொடுக்கலாம் . ( மது . ) 

கட்டளையிட வேண்டுமென , யமன் அவ் 
3. இவர் பெயரினாலேயே இவர் மணம் வாறே படர்களை அழைத்துக் காட்டக் கட் 
புரிந்து கொள்ளாது பிரமசாரியம் காத் டளை யிட்டனன் . அங்நாகத்தில் வேத 
திருந்த அந்தணரென்று தோன்றுகிறது . னைப் படுவோரைப் பிரமசீலன் கண்டு அர 
" கடவுளாயினுமாக, மடவை மன்ற வாழிய கர முழக்கம் செய்ய அதில் ஐவரொழிந்த 
முருகே " என முருகவேளை இவர் பாட அனைவரும் நாகம் நீங்கினர் . மற்ற ஐவ 
லிற் கடிந்து கூறிய மனத்திட்பம் கருதத் ரின் செய்தி என்னென்று பிரமசீலன் யம 
தக்கது . இவர் குறிஞ்சியைப் பாடியுள் னைக் கேட்க யமன் நானும் அறியேன் . 
ளார் . இவர் பாடியது நற் . கூச . 

நாளை நீர் சிவபூசை முடித்துத் தேகத்து 
பிரமசாவர்ணிம - பத்தாம் மன்வந்தரத் டன் இவ்விடம் வரின் தெரிவிப்பேன் என 
துமது . சாவர்ணி மனுவைக்காண்க. 

அவ்வாறே பிரமசீலன் வரக்கண்டு பிரம 
பிரமசிருட்டி - பூர்வத்தில் பிரமன் , முகத் னிடம் சென்று கேட்க அவரும் அறியேன் 
தில் வேதவேதாங்கங்களும் புராணாதிகளும் என மூவரும் கூடிக் கைலை அடைந்து 
பிறந்தன . பின்பு மரீசி , அத்திரி , ஆல்கி நந்திதேவர்பால் அவர்கள் ஐவரும் சிவ 
ரஸ் , புலத்தியன் , புலகன் , கத்ரு , பிரசே நிந்தை , அடியவர் நிந்தை , சிவத்திரவிய 
தஸ் , வசிட்டன் , பிருகு , நாரதன் முத கவர்ச்சி செய்தவர் எனக்கேட்டு அதற்குத் 
லிய மானசபுத்திரரையும் , தக்ஷணாங்குஷ் தீர்வு உணர்ந்து புண்ணிய தீர்த்தங்கொ 
டத்தில் தக்ஷனையும் , நாபியில் தருமனை ண்டு நாகபூமி சென்று அவர்மீது புரோ 
யும் , மனதில் மன்மதனையும் , புருவத்தில் க்ஷித்து அவர்களையும் நரகத்திருந்து நீக் 
குரோதனையும் , அதரத்தில் லோபனையும் , கினவன் . 
புத்தியில் மோகனையும் , அகங்காரத்தில் 2. ஒரு சிவகிங்கரன் . 
மனசையும் , காதில் பிரமோதனையும் , கண் பிரமசுந்தர முனிவன் - இவன் பல பெரிய 
களில் மிருத்யுவையும் , அங்கத்தில் ஒரு முனிவர்களுக்குத் தலைவன் . தருமத்தைப் 
பெண்ணையும் , சிருட்டித்துத் தன் மனதில் 

பரிபாலனஞ் செய்வதே இவனுடைய 
காயத்திரியை எண்ணினன் . அவ்வேளை கோட்பாடு , இவனுடைய 

மனைவியின் 
உடல் அர்த்தநாரி உருவாயிற்று , அந்த பெயர் பரமசுந்தரி என்பது . இவன் யூகி 
- உருவில் சதரூபவதியென்னும் குமரி உண் யின் தந்தை உதயணனுக்கு யானையின் 
டாயினள் . இப்பெண்ணே காயத்திரி ; கோபத்தை அடக்கும் வித்தையையும் , 
சரஸ்வதியென்னும் பெயருடன் அழைக் இந்திரனால் தான் பெற்ற கோடவதி யென் 
கப்பட்டாள் . இவள் பிரமனைப் பிரதக்ஷ னும் யாழையும் , இசை நூலையும் , மற்று 
ணம் செய்யத் தக்ஷணபாரிசம் சென்றனள். முள்ள பல வித்தைகளையும் அளித்தவன் . 
பிரமன் அப்பக்கம் ஒரு முகங்கொடு பார்த் யூகியை உதயணன் பால் அடைக்கலமாக 
தனன் . அவ்வகை இவள் சென்ற மற்ற ஒப்புவித்தவன் . யூகியின் பாலுள்ள கல்வி , 
திக்குகளிலும் பார்த்து அவள் அந்தரத்தில் அறிவு , ஒழுக்கம் , ஆற்றல் முதலிய விசேட 
சென்றது கண்டு அந்தரத்தில் ஒருமுகங் குணங்களுக்கு இவனுடைய தவமேகாரண 
கொண்டு பார்த்து அவளை மணந்தனன் . மென்று தெரிகின்றது . ( பெ . கதை . ) 
( மச்ச புராணம் ). 

பிரமசுான் 

ஒரு அசுரன் , இவன் சிவனை 
பிரமசீலன் - 1. ஒரு ஆசாரமுள்ள வேதி எண்ணித் தவம் இயற்றினன் , சிவமூர்த்தி 
யன் . சித்திரகுத்தன் ஒரு முறை யமபடர் பிரத்தியக்ஷமாகி என்ன வேண்டுமென்ன 
களை அழைத்து இப்பெயர் கொண்ட மற் நான் என்கரத்தை யார் சிரத்திடை வைக்கி 
றொருவனை யமபுரம் அழைத்துவரக் கூற னும் அவர் இறக்க என வரங்கேட்டனன் . 
யமபடர் இவன் சிவபூசை செய்யும் வேளை சிவமூர்த்தி அவ்வகை அருள் செய்யக் 


பிரமசூத்ரம் 


1181 


பிரமத்வரை 


கொண்டு அவர்மீதே தன் கையை வைக்கச் 5. மந்திரஹீனமாய் யாகஞ்செய்து 
செல்லச் சிவமூர்த்தி மறைந்தருளினர். உமையாய் அயோத்தியில் சீதை குண்டத் 
உடனே விஷ்ணுமூர்த்தி ஒரு மோகினி தில் மூழ்கி ஊமை நீங்கினன், 
யுருக்கொண்டு இவன் எதிரில் தரிசனந்தர 6. பாஞ்சால தேசத்து அருகன் கும 
அசுரன் கண்டு மயங்கிவேண்ட , மோகினி ரன் ; இவன் எறும்புகளின் பாலை யறிக் 
யான் எவ்வகை நடிக்கின்றேனோ அவ் தவன். ( மச்ச - புரா . ) 
வகை நடிக்கின் உடன்படுவேன் எனக் பிரமதந்திரசுவதந்திரஜீயர் - போருளாள 
கூறக்கேட்டு உடன்பட்டு மோகினி பல ஜியருக்கு ஒருபெயர் . 
வகை நடித்துப் பின் சிரத்தில் தன்கரத்தை பிரமதருமன் -- ஒரு பௌத்தமுனிவன் , அத் 
வைத்து நடிக்க, அசுரன் கொண்ட வரத்தை திபதியின் மைத்துனன் , காயங்கரையெ 
மறந்து தன்கரத்தைச் சிரத்தில்வைக்க னும் நதிக்கரையிவிருந்து கோற்றேன் ; 
மாய்ந் தனன் . இவனை விருகாசுரனெனவுங் முக்கால மறிந்தோன் , மணிமேகலைக்குப் 
கூறுவர் . 

பழம்பிறப் புணர்த்தினவன் (மணிமேகலை ) 
பிரமசூத்ரம் வேதாந்த சூத்ரம் , 

பிரமதன் - மூன்றாமன்வந்தரத்து இருடி . 
பிரமசேனன்- இவன் ஆருணியாசனுடைய பிரமதி - 1. நபாகனைக் காண்க . 
பெரும் படைத் தலைவர்களுள் ஒருவன் , 2. ( சூ . ) பிராங்கிசு குமான் . 
இவன் பெயர் பிரமசேனனெனவும் , 

3. சியவனருஷிக்குச் சுகன்னியிடம் 
சேனனெனவும் வழங்கும் . ( பெ . கதை ) பிறந்தவர் . இவர் கிருதாசியிடம் ருரு என் 
பிரமதகணம் தாருகவனத்து இருடிகள் பவரைப் பெற்றார் . ருரு பிரமத்வரையிடம் 
சிவமூர்த்தியிடம் விரோதித்து ஏவிய பூத சுநகரைப் பெற்றார் . 
கூட்டங்கள் . ருத்ரமூர்த்தியிடம் இருப்பன . பிரமதேவர் - 1. இவர் சிவபிரானை யெண் 
பிரமதண்டம் - 1. பிரமன் யாகஞ்செய்ய ணித் தவமியற்றினர் . சிவமூர்த்தி தரிச 
விரும்பித் தமக்கு ரித்விக்கைப் பெறாமல் னம் தந்து என்ன வேண்டுமெனத் தேவ 
ஆயிரம் வருஷ கருத்தாங்கினர் , அவர் தும் எனக்குப் புத்திரராக வேண்டுமென 
முங் காலத்தில் கரு மூக்கின் வழியாய் அவ்வாறு பெற்று இவரது நெற்றியினி 
வெளிவந்தது . அது க்ஷபன் என்றும் டத்தில் நீலலோகிதராகத் தோன்றியவர் . 
சிருட்டிக்கர்த்தாவாய் தண்டமாயிற்று , ( ஆதித்ய புராணம் ). 
இது தண்ட நீதியாயிற்று , யாகமுடிந்ததும் 2. சக்தியைவேண்டி தங குமரியாக வா 
தண்டமறைந்தது . தண்டத்திலிருந்து நீதி வேண்டுமென அவ்வாறே தக்ஷகுமரியாகப் 
எனும் ஸரஸ்வதிதேவியும் நீதிகளும் உண் பிறந்தனள் . ( ஆதித்ய புராணம் ). 
டாயின . இந்த தண்டம் நீதியற்றவரைத் 3. நீலலோகி தரென்று பெயருள்ள இவ 
தண்டிப்பது ( பார - சார் .) 

ரைப் பூசித்துத் தமக்குப் புத்திரராம் வரத் 
2. ஆதித்தியனின்ற நாளுக்கு பதினைந் தையடைந்தார் . ( பார . அதுசா) . 
தாம் நாள் பிரமதண்டமாம் . இதில் சுபகாரி பிரமத்திரவம் சாயுநதிக்கு ஒருபெயர் . 
யங்கள் செய்யக் கூடாது . ( வி தானமாலை). பிரமத்வரை - விச்வாவஸு என்னும் காந் 
பிரமதத்தன் -1 . பூசல் நகரத்து அரசன் . தருவனுக்கு மோகையிடம் பிறந்தகுமரி . 

2. இவன் காம்பிவிதேசத்துச் சூளி கும இவள் தூலகேசருஷியிடம் வளர்ந்துவரு 
ரன் . இவன் குசராபன் நூறு பெண்களை கையில் ஒருநாள் பூஞ்சோலையில் சென்று 
மணந்து அவர்களுக்கு வாயுவால் நேர்ந்த உலாவகையில் பாம்பொன்று கடிக்க இறந் 
கூனை நிமிர்த்துக்கொண்டவன் . இவனை தனள் . இவளை இருடிகள் கண்டு துக்க 

முறுகையில் அவ்விருடிகளில் ஒருவராகிய 
3. ஒரு அரசன் ; கௌ தமருக்கு அன் ருருமாத்திரம் விசனத்துட னவர்களைப் 
னம் படைக்கையில் அதில் புாலல் இருக்கக் பிரிந்து சாட்டிற்சென்று அழ , தேவர்கள் 
கண்ட இருடியால் பிசாசமாகச் சாபமேற்ற எதிர்தோன்றிக் காரணம் வினவி குருவின் 
வன் . இவனுக்கு இச்சாபம் இராமமூர்த்தி ஆயுளில் ஒரு பாதி தருவதாகக் கூறியபடி 
யின் பரிசத்தால் நீங்கிற்று , 

தர உயிர்த்தெழச் செய்தனர் . எழுந்த 
4. அணுகன் குமரன் . இவன் யோகி இவளை ருருமணந்து தன்பார்யை பாம்பா 
யாயினன் , இவன் பாரி சரஸ்வதி . குமரன் இறந்ததால் ருரு எப்போதும் பாம்புகளைக் 
விச்வசேனன் . 

கொல்லத் தொடங்பனா. இவா பாம்பு 


யுஞ் சூளி என்பர் . 


பிரமபுரம் 


1132 


பிரமன 


களைக் கொன்று வருகையில் ஒருநாள் ஒரு னையும் , கொன்ற பழி தீர்க்கக் காசியில் 
தண்ணீர்ப் பாம்பின் உருக்கொண்டிருந்த குழந்தை உருக்கொண்டிருந்த விநாயக 
சகஸ்திரபா தருஷியைக்கண்டு அவருடைய ரிடம் அதிதி உருக்கொண்டு சென்று 
சாபவரலாறு கேட்டனர் . அந்தப் பாம்பு விநாயகருக்கு விஷங்கலந்த உண்டி தங் 
நான் பூர்வம் ககமருஷியை விளையாட் தனள் , அதனை விநாயகர் உண்டு சலிக் 
டாய்ப் புல்லையெடுத்து மாலையாகப்போட் காது அரக்கியைக் கொன்றனர் . 
டுப் பாம்பென்று பயமுறுத்த அவர் என் பிரமலோகவர்ணனம் - வேத ஒலிகளால் 
னைப் பாம்பாக என்று சபித்தனர் . நான் நிறைந்தும் ஓமப்புகைகளாலும் நாரதர் 
வேண்ட இச்சாபம் ருருவால் நீங்குமென்ற முதலிய மகருஷிகளாலும் யாக வேதி 
னர் என , இதைக்கேட்ட ருரு அந்தப்படி கைகளாலும் குண்டங்களாலும் புஷ்பங் 
நீக்கி அது முதல் பாம்புகளைக் கொலை கள் பழங்கள் தாமரையோடைகளாலும் 
செய்வதை விட்டனர் . 

இராஜ் அம்ஸங்களாலும் சாரசபக்ஷிகளா 
பிரமபுரம் திருக்காஞ்சிக்கு ஒரு பெயர் . லும் நிறைந்ததும் , மந்தமாருதத்தால் அலை 
இதிலுள்ள கச்சபேசத்துப் , பிரமன் , சிவ க்கப்பட்ட வண்டுகள் பறவைகளின் ஒலி 
பூசைசெய்து பேறுபெற்றதால் இப்பெ யுடையதுமாம் . இதனை வேதவொழுக்க 
யர் வந்தது . சீர்காழிக்கும் கூறுவர் . முற்ற நல்லோர் அடைவர் . 
பிரமபுராணம் இது ( க0,000 ) கிரந்தமுள் பிரமலோசை - ஒரு அப்சாசு , கண்டுமக 
மளது . இது சூரிய சந்திரவம்ச விவரணம் , 

ருஷியைச் சேர்ந்து , மாரிஷையெனும் 
சிவவிஷ்ணு தலமான்மியம் , சகந்நாதத் ஒரு பெண் பெற்றுப் பிரசேதசுகளும் 
தலத்தின் சரித்திரம் முதலியவற்றை விவ குக் கொடுத்தாள் . இவள் வருண புத்திரனா 
ரித்துக் கூறும் . 

கிய புஷ்கரனால் மாலினியைப் பெற்று 
பிரமபூ - வீரசித்தின் தந்தை . 

உருசிக்குக் கொடுத்தனள் , உருசிபிரசா 
பிரமமீத்திரன் - இந் தீவராகூனைக் காண்க. பதியைக் காண்க . 
பிரமழனி- பதினெண் சித்தர்களிலொருவர். பிரமலோலுபன் - கும்பியின் குமரன் . 
பிரமமுனிவர் திருமூலர் மாணாக்கரில் பிரமவத்தம் - சரஸ்வதி நதிக்கு அருகில் 
ஒருவர் . 

உள்ள தேசம் . 
பிரமராம்பிகை இவள் சிவசத்தி . பூர்வம் பிரமவித்தை - 1. துருவன் என்னும் வசு 
அருணன் எனும் அசுரன் பிரமனிடத்தில் 

விற்குத் தாய் . 
வர்களாலும் வெல்லமுடியாத வரம்பெற் 2. பிரம்மா அதர்வனுக்கு உரைத்த நூல். 
றுத் தேவர்களை வருத்திவந்தனன் . இவ பிரமவித்யாதவார் - ஸ்ரீ கண்ட பாஷ்யத் 
னால் துன்பம் அடைந்த தேவகணங்கள் திற்கு வியாக்யானம் செய்த ஆசாரிய 
சத்தியைப் பிரார்த்திக்கத் தேவி , அவர் சுவாமிகள் . 
களுக்குத் தரிசனம் தந்து நீங்கள் விரும்பிய பிரமனர் - ஒரு தமிழ்ப் புலவர் . ( புற - நா .) 
தென்னெனத் தேவர்கள் , அம்மணி அரு பிரமன் - 1. இவர் பொன்னிறமாய் , தாடி ,, 
ணனெனும் அசுரன் பாதையால் நிலை 

மீசை , நான்கு முகம் , மேல்வலக்கையில் 
யற்று வருந்தும் எங்களைக் காக்கவேண்டு 

ஜபமாலை , இடக்கையில் தண்டாயுதம் , கீழ் 
கின்றோம் எனத் தேவி அல்ஙனமே ஆகுக இடதுகையில் ஸ்ருக் , ஸ்ருவம் , வலதுகை 
என்று தன் மலர் மாலையில் மொய்த்திருந்த யில் கமண்டலம் உள்ளவராயிருப்பர். 
வண்டுகளை நோக்கி அசுரனைக் கொலை 2. இவர் சுயம்புவாயும் , ஒவ்வொருகற் 
செய்து வருக என அவ்வாறு அவை பத்தில் விஷ்ணு ருத்ரர்களிடத்தில் தாம் 
சென்று அருணனையும் அவன் சேனைகளை பிறந்தும் அவர்களைத் தம்மிடம் பிறப்பித் 
யுந் தொளைத்து மீண்டன . ( தேவி - பா ) தும் , தேவருஷி பித்ருக்களுக்கு மூலகார 
பிரமருஷிதேசம் - குருஷேத்திரம் , பாஞ்சா ணராயும் , எல்லா சிருஷ்டிக்கும் எரண 
லம் , சூரசேனம் , மசசதேசம் முதலியவை. 

ராயும் எழுந்தருள் யிருப்பவர் . இவருக்கு 
இது பிரம்மாவர்த்த தேசத்துக்குச் சிறது. +1 ல்வதி , சாவித்திரி , காயத்ரி தேவியர் . 
தாழ்ந்தது . 

3. அசுரர் தவஞ்செய்து வாங்கேட்க 
பிாமரை ஒரு அரக்கி ; பதங்காசுரன் அவர்களுக்குப் பல வரங்கொத்தவர் . 
தேவி . குமரர், அந்தகன், அம்பன் , துங் 4. இராவணன் திக்கு பாத்திற்கு 
அன் ; இவள் தன் புதல்வசையும் , கணவ வந்து பயனுடன் போரிலேயில் யமன் 


பிரம . 


1133 


பிரமன் 


கால தண்டத்தை யேவச் சுழற்று கையில் 
யமனுக்குத் தரிசனம் தந்து அதை இசா 
வணன் மீது ஏவாதிருக்க வேண்டி இரா 
வணனை யனுப்பியவர் . 

5. நிவா தகவசரை இராவணனுக்கு நட் 
புச் செய்வித்தவர் . 

6. இராவண புத்திரனாகிய மேகநாத 
னால் இந்திரன் கட்டுண்ட காலத்து அவன் 
முன் தோன்றி இந்திரனை மீட்டு நிகும்பலை 
யாகத்தில் இரதத்திற்றோன்றி வரமளித்து 
இந்திரசித்தெனும் பெயரளித்தவர் . 
7. வாயுபுத்திரனாகிய அநுமனை இந்தி 

வச்சிராயுதத்தாலெறிந்த காலத்து 
அநுமனைத் தடவி உயிரளித்தவர் . 

8. கிருதயுகத்தில் குபனை நிருமித்துப் 
பூமிக்கு அரசனாக்கியவர் . இவர் தும்மலில் 
குபன் பிறந்தனன் . 

9. சிவே தனைப் பசிப்பிணி சத்தியவுல 
கத்திலும் வருத்த அது வருத்தாது தன் 
னுடலைத் தின்னும்படி வரம் அளித்த 


16. சநகர் முதலியோர்க்குச் சிருஷ் 
டித் தொழில்கற்பிக்க அவர்கள் செய் 
யாமை கண்டு சிவானுக்கிரகத்தால் சிருஷ் 
டித் தொழில் செய்தவர் . 

17. ஒரு கற்பத்தில் பாற்கடலில் யோக 
நித்திரை செய்துகொண் டிருந்த திருமாலி 
டஞ் சென்று நீ யார் என அவர் உன்பிதா 
எனக்கேட்டுக் கோபித்து உண்மையுணர் 
ந்து அடங்கியவர் . 

18. ஒரு கற்பத்துத் தாமே பரமெனச் 
சிருஷ்டி செய்யத் தொடங்குகையில் அச் 
சிருஷ்டி நடைபெறாமை கண்டு அழுதனர் . 
அக்நீர் ஓர் பிரளயமாயிற்று . அக்காலத்துப் 
பிரமன் நெற்றியின் வழி நீலலோகித ருத் 
ரர் தோன்றிச் சிருஷ்டி முறையைத் தெரி 
வித்து மறைந்தனர் . இது நீலலோகித 
கற்பம் எனப்படும் . 

பதினொரு ருத்ரர் 
தோன்றினர் என மற்றொரு புராணக் 


வர் . 


10. இராமமூர்த்தி சீதையைத் தன்னி 

மறைத்த பூமிதேவிமீது கோபங் 
கொண்ட காலத்தில் அவர் முன் தோன்றி 
உண்மையை யறிவித்தவர் . 

11. விஷ்ணுமூர்த்தியுடன் தான் பெரி 
யோனென வாதிட்டுத் தாணுமூர்த்தி இரு 
வருக்கும் முன்னிற்க முடி காணாது இளைத் 
துக் கற்கபங்கள் தோறும் விஷ்ணுவிற்குக் 
குமாரராய்ப் பிறப்பவர். 

12. சிவன் எனது புத்திரன் , என்னா 
லுலகம் எல்லாமுண் டாயிற்று எனச் 
செருக்குக்கொண்ட காலத்துச் சிவமூர்த்தி 
ஐந்தாவது சிரத்தைக் கிள்ளியெறிய அக் 
கபாலத்தை , மற்றவர் இதை ருத்ரமூர்த்தி 
யின் திருக்கரத்தில் கண்ட காலத்து அவர் 
கள் செருக்கடங்கும் வகை தரிக்க வேண் 
டியவர் . 

13. குமாரக்கடவுள் வினாவிய பிரண 
வத்திற்குப் பொருள் கூருது அவரால் 
சிறையுண்டு சிவமூர்த்தியால் மீண்டவர் . 

14. சிவமூர்த்தியை நோக்கித் தாம் 
யாகஞ் செய்யத் தொடங்குகையில் தக் 
கன் சிவனுக்கு அவிர்ப்பாகங் கொடுக்கக் 
கூடாது என அவனது உத்தரத்திற் கஞ்சி 
யாகஞ் செய்யாது விட்டவர் . 

15. சமுத்தரராசனிடம் வளர்ந்த சலர் 
தாசானைச் 

காணச் சென்று அவனால் 
தாடி விழுப்புண்டவர் . 


19. சூரியனைப் பாசத்தாற் கட்டிச் 
சென்ற பானுகோபனுக்குத் தெய்வப்ப 
டைகள் தந்து சூரியனை விடுவித்தனர் . 

20. சித்தி , புத்தியெனும் விநாயக சத்தி 
களைப் புத்திரிகளாகப் பெற்றவர் . 

21. திருக்காஞ்சியில் யாகஞ்செய்வதை 
இவருடனூடல் கொண்ட சரஸ்வதி தடுக்க 
வருகையில் விஷ்ணுமூர்த்தியை வேண்டி 
அவளைத் தடுப்பித்து யாகத்தில் வரதராசர் 
பிரத்தியக்ஷமாக வரம் பெற்றவர் . பின் 
சரஸ்வதி வெட்கி மரத்தில் மறைந்து 
கொள்ள மாத்தைச் சோதித்துச் சாஸ்வதி 
யைக்கூடியவர் . (காஞ்சி - பு . ) 

22. இலங்கணியை இலங்கைக்குக் காவ 
லாளியாக்தி அநுமனாலறையுண்டு மீண்டும் 
சத்தியவுலகம் வருவை , அந்நாளில் இலங் 
கை இராவணனை விட்டு நீங்கும் என வரம் 
தந்தவர். 

23. ஒரு கற்பத்தில் இவர் தியாகத்தில் 
இருக்கையில் ஐந்துருத்ரர் தோன்றிச் சிரு 
ஷ்டித்தொழில் கற்பித்து மறைந்தனர் . 

24 , வசிட்டர்பொருட்டுச் சாயுகதியைப் 
பூமியறப்பாகச் செய்தவர் . 

25. அருகற்பத்தில் நவப்பிரசாபதி களா 
கிய ஆக்சன் , அத்திரி , கத்ரு , புலஸ் 
தியன் , புலன், படுகு , மரீசி , வசிஷ்டன் , 
தக்ஷன் சதலியவரைப் படைத்தவர் . இ 
ரது பான்புபசர் 1 - நர் , சனத்குமாரர் , 
சனந்தா, சாதா குபன . பாபதன் , 
அருணி , அம்சன் , ப . முதலியவா , இவர் 


பிரமன் 


4185 


பிரமன் 


லிற் சுவாயம்புமனுவும் , சதரூபையும் பிறர் 


தனர் . 


29. விஷ்ணுவுடன் சண்டை செய்த கா 
லத்தில் மகிடாசுரனைச் சிருஷ்டித்து எவி 


கள் ஞானியாயினர் . இவர் நிழலில் கர்த் 
தமன் பிறந்தனன் . 

26. தம் தேகத்தில் சாஸ்வதியைப் 
படதைது அவளைத் தமக்குத் தேவியாக்கிக் 
கொண்டனர் . 

27. இவர் யோகத்தில் இருக்கையில் 
கண்ணீர்விழ அதிலிருந்து ருக்ஷவிரச 
னென்னும் வாநரன் பிறந்தனன் . 

28. ஒரு கற்பத்தில் , கண்ணில் மரீசி 
யையும் , இதயத்தில் பிருகுவையும் , சிரத் 
தில் அங்கிராவையும் , அபானனில் கிருது 
வையும் , வியானனில் புலகனையும் , உதான 
னில் புலஸ்தியனையும் , பிராணனில் தக்க 
னையும் , சமானனில் வசிட்டனையும் , சுரோ 
த்திரத்தில் அத்திரியையும் ( இவர்கள் நவப் 
பிரசாதிகள் .) பின்னுந் தொண்டையில் 
அரக்கரையும் சிருஷ்டித்து அந்தவுடலை 
விட்டனர் ; அது இருளாயிற்று . இவர் , 
வேறு உடல் கொள்ள முகத்தில் சத்துவ 
குணம் பிறந்தது . அதில் தேவர் பிறந்தனர் . 
அத்தேகத்தையும் விட அது பகலாயிற்று . 
வேறுடலெடுத்துப் பிதுருக்களைப் படை 
த்து அதையும் விட அது சந்தியாகாலமா 
யிற்று , பின்னும் வேறுடலை எடுத்து மனித 
ரைச் சிருஷ்டித்து அதைவிட அது சந்திரி 
கையாயிற்று . இன்னும் பலவுருக்கொண்டு 
பூத , பிரேத , பைசாசர்களைப் படைத்தனர் . 
மற்றொரு சிருஷ்டியில் முகத்தில் வேதிய 
ரையும் , புஜத்தில் அரசரையும் , தொடை 
யில் வணிகரையும் , திருவடியில் சூத்திர 
ரையும் சிருஷ்டித்தனர் . தமோசிருஷ்டிக் 
குப் பிறகு இவருக்கு இரண்யகற்பத் திரு 
நாமம்ஷண்டாயிற்று . பின் சலத்தைப் படை 
த்துண்ண அசுரர் பிறந்தனர் . இவருடலில் 
பாம்புக ளுதித்தன. அவற்றைக் கோபிக்க 
அக்கோபத்தால் உடல் பொன்னிறமடைந் 

பின் பூதர் , பேய்க் கணங்களைப் 
படைத்து வாக்கையருந்து தலும் கந்தருவ 
ருதித்தனர் . காலத்தால் பருந்து முதலிய 
பறவைகளு முதித்தன . முகத்தினும் , மார் 
பினும் வேள்வியின் பொருட்டு ஆடுகளுதித் 
தன . இரண்டுவிலாவினும் வயிற்றினும் 
பசுக்கூட்டம் பிறந்தன . திருவடியில் சிங்க 
முதலியன பிறந்தன . உரோமத்தில் கிழல் 
குமுதலிய சாகமூலங்கள் உண்டாயின . 
வேதங்கள் முகத்தில் உதித்தன . பிரமன் 
தன் தமோ குணத்தைப் பிரிக்க அது இரு 
கூறாகி ஆண்பெண் வடிவுகொண்டு முறை 
யே பாபங்கொ லையாயின , அப்பிரமன் உட 


30 , உருப்பசியின் நடனங்கண்டு அவளை 
விரும்பி அவளால் வெளிவந்த வீர்யத்தைக் 
கடத்தில்விட்டு அதில் அகத்தியரைப் பெற் 
றவன் . 

31. ஒரு கற்பத்தில் இவர் யாகஞ்செய்ய 
அங்கிருந் தகலசத்தில்சரஸ்வதி பிறந்தனள் . 

32. இவர் சிவனது முடிகண்டே னென் 
று பொய்கூறியதால் இவர்க்குக் கோயிலி 
லாது நீங்கச் சிவமூர்த்தி சாபமளித்தனர் . 

33. தம்மிடஞ் சரஸ்வதியைப் படைத்து 
அவளைப் புணரச் செல்லுகையில் அவள் 
மானுருக் கொண்டோடினள் . இவர் ஆண் 
மானாகத் தெடர்ந்தனர் . தேவர் முறையீட் 
டினால் சிவமூர்த்தி வேட வடிவங்கொண்டு 
ஆண்மானை யெய்தனர் . அதில் ஒரு சோதி 
யுண்டாகி ஆகாயத்தை யடைந்து ஆதிரை 
நாளாயிற்று , பின் சாஸ்வதி வேண்டுகோ 
ளால் சிவமூர்த்தி இவரை உயிர்ப்பித்துசாஸ் 
வதிக்கு நாயகனாக்கினர் . இது மன்மதனால் 
விளைந்த தென்று மன்மதனைச் சிவபிரா 
னெற்றி விழியினாலிறக்கச் சாபந்தந்தவர் . 

34. ஒருகர்ப்பத்தில் விஷ்ணுவுடன் உல 
கமனைத்தையும் படைக்க விரும்பி விஷ்ணு 
வுடன் உலகமனைத்தையும் உண்டு மீண் 
இஞ் சிருஷ்டித்தவர் . 

35. தத்புருஷ்கற்பத்தில் ஆண்மக்களைப் 
படைத்துப் பெண்மக்களைப் படைக்கத்தெ 
ரியாது சத்தியைவேண்டச் சத்தி பிரமனை 
நோக்கி பிரமனே உனது இடது பாகத் 
தைப் பெண்ணாக்குக . அவ்வுருவத்தை 
நோக்கிச் சிருஷ்டி செய்க எனக்கட்டளை 
பெற்று அவ்வகைப்பெண்களைச் சிருட்டித் 
தவர் . 

36. பிரமன் , சாவித்திரியை நீங்கிக்காயத் 
ரியுடன் யாகஞ்செய்தனர் . சாவித்ரி கோபி 
த்து அந்தயாகத்திற்குப் போகும் தேவர் 
களை நீருருவாகச் சபித்தனள் . அத்தேவ 
ரின் பத்தினிமார் பிரமனிடம் முறையிடப் 
பிரமன் விநாயகரை வணங்கி அவர்களின் 
நாயகரை மாற்றினர் . இந்த விநாயகருக்கு 
ஏரம்பவிநாயகர் என்று பெயர் . ( பார்க்கவ 
புராணம் .) 

37. ஒருமுறை தவஞ்செய்கையில் காம 
நினைவுண்டாய்ச் சாஸ்வதியைத் தொடாச் 


பிரமன் 


4185 


பிரமன் 


சரஸ்வதிக்க வீரியம் வெளிப்பட்டுச் சலத் 
தில் தங்க அந்த நீரைக் குணவதி தாக வேட் 
கையால் உண்டு கண்ணைப் பெற்றனள் . 

38. இவர் கொட்டாவி விட அதினின் 
றும் சிந்துரன் என்னும் அசுரன் தோன்றப் 
புத்திரவாஞ்சையால் எவரைத் தழுவினும் 
இறக்க வரமளிக்க அசுரன் தந்தையையே 
தழுவச் செல்லப் பிரமன் நீங்கினர் . 

39. இவர் தவஞ்செய்வதைத் தடுக்க 
இந்திரன் திலோத்தமையை ஏவப் பிரமன் 
ஆண்மானுருக்கொண்டு தொடாச் சிவமூர் 
த்தியால் தடையுண்டவர். 

40. ஒரு கற்பத்தில் சரஸ்வதியை நூறு 
பெண்ணுருக் கொளச்செய்து அவர்களைக் 
கூடித் திவாந் தகன் முதலிய அரக்கர் அதே 
கரைப் பெற்றனர் . சரஸ்வதி நம் புதல்வர் 
அரக்கரானமை யென்னென நாம் பகற்கா 
லத்தில் புணர்ந்ததால் குமரர் அரக்கராயி 
னர் என்று குமாரையனுப்பித் தாம் இருக் 
கையில் இந்த அரக்கர் தேவரை இடுக்கண் 
புரியத் தேவர் பிரமனிடம் முறையிட்ட 
னர் . அதனால் இவருக்குக் கோபம்பிறக்க 
அதினின்று உக்கிரனென்பவன் பிறந்த 
னன் . இவர் அவ்வுக்கிரனை நோக்கி நீ 
திவாந்தன் முதலியவரைக் கொன்று வரு 
கென அவன் 

அவன் அவ்வாறு செய்து மீண்டு 
பிரமதேவனிடம் கூறினன் , இவர் அம் 
மரணச் செய்தி கேட்டுப் பிள்ளைகள் இறந் 
தனரோ என்னும் விசனத்துடன் உக்கி 
ரனை நோக்க அவனுமி றந்தனன் , மீண்டும் 
இவர் நல்ல புதல்வன் வேண்டுமெனத் 
தவம்புரிந்து இரிபுவைப் பெற்றனர் . 

41 , குமாரக்கடவுள் சூராதியரை வெற் 
றிகொண்டு கொலுவிருக்கையில் இவர்க்கு 
வேலால் வெற்றி வந்தது . அந்தவேல் என் 
னால் செய்யப்பட்டது என்று செருக்க 
டைந்து குமாரக்கடவுளால் பூமியிற் பிறக் 
கச் சாபம் பெற்றவர் . 

42. இவர் ஒருமுறை ஓமஞ்செய்கையில் 
கண்ணிலிருந்து வழிந்தொழுகிய நீரிலும் 
ஓமத்திலும் அநேகம் குதிரைகள் பிறந்தன . 

43. இவர் சந்திவடிவாகிய தென்புலத் 
தவரை உண்டாக்கியபோது அவர்களினுட 
லழுக்குச் சிந்தினவிடத்தில் பவளமுண்டா 
யிற்று . 

44 , சரஸ்வதியை நாற்பத் தெட்டுரு 
வாய்ப் பூமியிற்சரிக்கும்படி சபித்தவர் . 
அவர்களே சங்கப்புலவர்கள் , 


45. பார்வதியாரின் திருமணத்தில் திரு 
விரலில் ஆசைவைத்துப் பழிசுமந்து சிவபூ 
சையால் நீங்கினவர் . 

46. ஒருகற்பத்தில் ஈசுவாசாபத்தால் 
சப்த இருடிகள் இறந்து பிறந்தனர் . எவ் 
வகையெனில் இப்பிரமதேவர் அசுவமே 
தஞ் செய்யத்தொடங்கிய காலையில் தேவ 
பத்தினிகளைக்கண்டு அவர் வீரியம்வெளிப் 
பட்டது . அந்த வீரியத்தை அச்சினியில் 
இட்டு ஓமஞ்செய்ய அதிலிருந்து , பிருகு , 
அங்கீரஸர் , அத்ரி , மரீசி , புலஸ்தியர் , புல 
கர், வசிட்டர் பிறந்தனர் . 

47. இவர் ஆயிரம் இதழ் கொண்ட 
தாமரைகள் கொண்டு வேள்வியில் அர்ச் 
சிக்க அதில் ஆயிரக்குமார்கள் பிறந்தனர் . 
அவர்களை வளர்த்துக் குபோலுக்குச் 
கொடுப்பித்து ஆயிரம் பெண்களை மணஞ் 
செய்வித்தனர் . இவர்கள் வணிகராயினர் . 
இவர்களுக்குப் பொன் தராசு பிரமன் தக் 
தனர் . துலாம் விஷ்ணுகொடுத்தனர் . மணி 
கடல்மகள் கொடுத்தனள் . 

48. ஒருமுறை சாஷசமனுவைக் கண் 
ணில் பிறப்பித்தனர் . 

49. சிவேலோகித கற்பத்தில் சிவ 
மூர்த்தியைத் தியானிக்கச் சத்தியோசாத 
மூர்த்தியாகத் தரிசனந் தந்து அழக்கிரகித் 


ன 


தனர் . 


50 இரத்த கற்பத்தில் 

கற்பத்தில் சிவமூர்த்தி 
யைத் தியானித்து அவர் தரிசனந் தந்து 
நான்கு இருடிகளை உதவப்பெற்றவர் . 

51. நீலகற்பத்தில் சிவத்தியானஞ்செய் 
யச் சிவமூர்த்தி அகோரமூர்த்தியாயெழுந் 
தருளி அதுக்கிரகிக்கப் பெற்றவர் . 

52. ஒருகற்பத்தில் விஷ்ணுமூர்த்தியின் 
வயிற்றின்வழி அறியாதிருக்கையில் ஒரு 
காற்று வந்து தம்மையசைக்க அது சிவ 
மூர்த்தியின் சவாசமென்று விஷ்ணு 
மூர்த்தியாலறிந்து சந்தேகம் தீர்ந்தவர் . 

53. ஒருகற்பத்தில் உலகசிருட்டி செய் 
யத் தொடங்கி முடியாது அழ அக்கண் 
ணீரினிடம் அநேகம் சர்ப்பங்கள் பிறக் 
தன , பின் நான் செய்தவத்திற்கு இதுவோ 
பயனென்று உயிர் நீங்க அவ்வுயிர் பதி 
னொரு கூமுய் ஏகாதசருத்திரர் ஆயிற்று . 

54. தாருகவனத்து இருடிகளைச் சிவ 
பூசை செய்யக் கற்பித்து அவர்கள் கலக் 
கம் போக்கியவர் . 

55. ஒரு கற்பத்தில் இவர் விஷ்ணுவை 
நெற்றியின் வழி புத்திரராகப் பெற்றவர் . 


T 


பிரமன் 


1186 


பிரமாண்டதானம் 


56 , ஒரு கற்டத்தில் சிவமூர்த்தியால் 67. ( க ) ஜன்மத்தில் மானஸர் எனப்படு 
அழிந்து சத்தியிடந்தோன்றிச் சிருஷ்டி வர் , ( 2 ) ஜன்மத்தில் சாக்ஷசம் எனப்படு 
செய்தவர் . 

வர் , ( கூ ) ஜன்மத்தில் வாசிகம் எனப்படு 
57. ஒருகற்பத்தில் சிவ மூர்த்தியை வர் , ( ச ) ஜன்மத்தில் சுரோத்ரஜம் எனப் 
யெண்ணிச் சிருஷ்டித்தொழில் வேண்டச் படுவர் , ( ரு ) ஜன்மத்தில் நத்யம் எனப்படு 
சிவமூர்த்தி நீலலோகிதராய்த் தோன்றி வர் , ( சு ) ஜன்மத்தில் அண்டஜம் எனப்படு 
அஷ்டமூர்த்தங் காட்டினர் . பிரமன் அத வர் , ( எ ) ஜன்மத்தில் பத்மஜம் எனப்படு 
னைக் கண்டு சிருஷ்டித்தனன் . அச்சிருஷ்டி வர் . 
பதினாயிரம் வருடத்தின் பின்னழிந்தது . 68. இவர் , கௌரிதேவியின் திருமணங் 
அதனைக்கண்டு 

அழுதனன் . அழுதநீரி காணச்சென்று அவரது அழகைக்கண்டு 
டைப் பூதங்கள் தோன்றின. அவற்றைக் பொருது காமமேலீட்டால் துன்புற்றனர் . 
கண்டு பிரமன் மாய்ந்தனன் . அவன் உயிர் அந்தக் காலையிலிவரிடம் வாலகில்லிய இரு 
சத்தியையடைய அச்சத்தி அநேக சத்தி டிகள் தோன்றினர் . ( பிரம - புராணம் . ) 
களைப் படைத்தனன் . பின் பிரமதேவர் பிரமன்யு - வீரவிரதனுக்குப் பொசையிடம் 
சிவமூர்த்தியிடம் அநேக ருத்திரருடன் உதித்த குமரன் . 
பிறந்தனர் . 

பிரமஹத்தி -- இது பிரமஞான முள்ளவனை 
58. ஒரு கற்பத்தில் அக்னி மறைய 

யடையும் பேய் , 

இது ரௌத்ராகரமும் , 
பிரமன் அக்கினி யுருத்தாங்கித் தம்மிடத் 

மகாகோரமும் , பயத்தைச் செய்வதும் , 
தில் திவ்யம் பௌதிகம் , பாத்தியம் என் தெற்றி பற்களுடையதும் , கறுத்துச் சிவந்த 
னும் மூன்று அக்னிகளைப் படைத்துத் வருவுள்ள தும் , பறட்டைத்தலை யுடையது 
திவ்யத்தைச் சூரியனிடமும் , பௌதிகத் மாய் கொன்றவனை வருத்துவது . இது இந் 
தினை ஆண்மக்களின் தேகத்திடத்தும் , திரன் முதலானவரை வருத்தியது . புரா 
பாத்தியத்தை உலகத்தினும் மனை களிடத் ணங்களிற் காண்க . ( பார - சாந் . ) இது 
தும் கொடுத்தனன் . 

பெண்ணுருவானது . இந்தப் பிரமகத்தியை 
59. திரிபுர தகனகாலத்துச் சாரதியா அக்கினி , ஜலம் , பெண்கள் , மரங்களுக்கு 
யிருக்க வரம்வேண்டியவர் . 

இருப்பிடமாக்கினர் . 
60. ஒரு கற்பத்தில் சிவமூர்த்தியின் பிரமஹத்திஸ்வருபம் - கருநிறம் , 

கருநிறம் , நீண்ட 
திருமுகத்திலுதித்தவர் . 

கேசம் , தீப்பொறிசிதறுங் கண்கள் , கோர 
61. கிருஷ்ணாவதாரத்தில் ஆயச் சிறுவ தந்தங்கள் பொருந்திய வாயும் , 
ரையும் கன்றுகளையும் மறைத்து ஒருவரு முள்ள முகம் பெற்ற தாயு முள்ளது . 
ஷத்திற்குப் பின் வெளிப்படுத்திக் கண் பிரமாணம் 1. நியாயசபையில் 
ணனை வணங்கினவர் . 

பிரதிவாதிகள் செய்யும் பிரமாணங்கள் 
62. மரீசபுத்திரர் அறுவரும் தாம் தம் ஐந்துவகை. 

அவை , துலாபிரமாணம் , 
குமரியாகிய சரஸ்வதியை மணந்தது பற் அக்னிப் பிரமாணம் , ஜலப் பிரமாணம் , 
றிச் சிரித்ததால் அசுரராகச் சபித்தவர் . விஷப் பிரமாணம் , தேவதாஸ்நானோதகம் , 

63. மிருத்யு தேவதையையாக்கிப் பிரா என்பன . இவற்றைத் தனித்தனி காண்க. 
ணிகளைச் சங்கரிக்கச் செய்தவர் . 

(யாஞ்ஞவல்க்யம் ) 
64. இராமமூர்த்திக்கு இராவணடித்த 2. உண்மை யநுபவ ஞானத்திற்குக் 
முடிந்தபிறகு ( கச ) வருட முடிவு கூறி எம் . 
அயோத்திக்குப் போகச் செய்தவர் . 

3. ஆறுவகை, அவை பிரத்யக்ஷம் , அது 
65. திலோத்தமையைப் 

படைத்து 

மானம் , ஆகமம் , அபாவம் , அருத்தாபத்தி 
அவள் அழகைக்கண்டு விரும்பியபோது என்பன . ( தரு .) 
அவள் நான்கு திக்கிலும் ஓடினள் . அத் பிரமாண்டதானம் - பொன்னினால் அண் 
திக்குகளில் ஒவ்வொரு முகங்கொண்டு டம் ஒன்று செய்வித்து அஷ்டகெசங்க 
பார்த்தனர் . அதனால் நான் முகன் ஆனவர் . ளின் உருவு அமைந்த யானைகளால் தாங்கு 

66. இவருடன் முனிவர் வாதிட்ட வித்துப் பிரமதேவரைப்போல் உருச் 
காலையில் உரோமத்தில் உரோமாஞ்சரைச் 

செய்வித்து 

நடுவில் எழுந்தருளுவித்து 
சிருஷ்டித்து அவருடன் வாதிற்கு விட்ட விதிப்படி பூசித்து வேதியர்க்குத் தானஞ் 
வர் . (திருஆமாத்தூர்ப் புராணம் . ) 

செய்விப்பதாம் . 


பயங்கர 


கரணம் 


பிரமாண்டபுராணம் 


1187 


பிரயாகன் 


. 


பிரமாண்ட புராணம் - இது ( க2,000 ) இரந் கேருநிலவு , தானும் வரப்பார்க்குஞ் சகோ 
தமுள்ளது . இது அண்டத்தின் அளவு ரங்கள் - வானமரும் , மையைப் பார்க்கும் 
இனிவரும் கற்பங்கள் தோறும் நிகழும் மயில் கண் மாவிசயானந்தாங்கன் , கையைப் 
சதை முதலியவற்றைத் தெரிவிக்கும். பார்க்கும் புலவோர்கண் என்பவற்றாலறிக . 
பிரமாதா - காண்பான் , பிரமேயம் விஷயம் , பிரம்மகூர்ச்சம் -1 , பகலும் இரவும் பட் 
பிரமை - யதார்த்தஞானம் , இந்திரியார்த்த டினி யிருந்து காலையில் பஞ்சகவ்வியம் 
சையோகாதியே பிரமைக்குக் காணமாத சாப்பிடுவது . ( பார -அஸ்வ . ) 
லின் அதுவே பிரமாணம் . ( பிரமாகாணம் ) 2. இது 50 ) தர்ப்பையால் கற்றையாகச் 
பிரமீட்டன் -- இருடி , அகத்தியர் மாணாக்க சேர்க்கப்பட்டகற்றைவை தீககார்யக்கருவி , 
சருள் ஒருவன் , கோபிதாரத்துவசனைச் இது பிராணிகளின் தேகத்திலுள்ள கோல் , 
சபித்தவன் , 

எலும்புகளில் பொருந்தியுள்ள பாவங்க 
பிரழகன் - இரேவதிக்குத் தந்தை . இசை ளைப் போக்கும் . ( பராசரம் விதெஸ்மருதி ) . 
வதனைக் காண்க . 

பிரம்மசண்டாளன் பிராம்மணப் பெண் 
பிரமேகரோகம் சதாபெண்போகம் , பட் ணிடத்தில் சூத்ரனுக்குப் பிறந்தவன் . 
டினி, காரம் , உப்பு , துவர்ப்புக்களை அதிக ( மது . ) 
மாகப் புசித்தல் மனக்கிலேசம் இச்செயல் பிரம்மசம்பு - சைவபத்ததி அருளிச்செய்த 
களாற் பிறந்து முதுகெலும்பு , நாபி , குய் சிவாசாரியருள் ஒருவர் . 
யம் , மூலா தாரம் இவைகளை யடைந்து பிரம்மசிறச்சேதழர்த்தி - பிரமன் தலையைக் 
மிகுந்த கோவுடன் அடிவயிற்றில் வேதனை கிள்ளிக் கர்வம் போக்கிய சிவன்றிருவுரு . 
தருவது . இது (உக ) வகைப்படும் . அவை , பிரம்மலோகம் -20 . 1. பிரம்மகாயிகலோ 
வாதம் , பித்தம் , சிலேஷ்மம் , தொந்தம் , கம் , 2. பிரம்மபுரோகிதலோகம் 3. மஹாப் 
வா தபித்தம் , பித்தசிலேஷ்ம பிரமேகங்க பிரம்மலோகம் , 4. பரீத்தாபலோகம் , 5 . 
ளெனவும் , கட்டிப்பிரமேகம் , சலப்பிரமே அப்பிரமாணாபலோகம் , 6. ஆபாஸ்வாலோ 
சம் , தந்திப்பிரமேகம் , ரத்தப்பிரமேகம் , கம் , 7. பரீத்தசுபலோகம் , 8. அப்பிராமண 
சீழ்ப்பிரமேகம் , ஒழுக்குப்பிரமேகம் , அரித் சுபலோகம் , 9. சுபகிருஸ்தலோகம் , 10 . 
ராப்பிரமேகம் , மூத்திரக்கிரிச்சரப்பிரமே பிரகத்பலலோகம் , 11. அஸம் ஞயாயத்து 
கம் , கரப்பான் பிரமேகம் , கல்லுப்பிரமே வலோகம் , 12 அப்பிரகலோகம் , 13 அத 
கம் , தந்துப்பிரமேகம் , நீச்சுப்பிரமேகம் , பலோகம் , 14. சுதர்சலோகம் , 15. சதர்சி 
மலினப்பிரமேகம் , மதுப்பிரமேகம் இர லோகம் , 16. அகநிஷ்டலோகம் , 17. ஆகா 
ணப்பிரமேகம் என்பன . ( ஜீவ . ) 

சானந்தியாயதனலோகம் , 18 , விஞ்ஞான 
பிரமேந்திரன் - ஒரு தவசி ; தீர்த்தயாத் நந்தியாய தனலோகம் , 19. அகிஞ்சநயாய 
திரைசென்று புண்ணிய தீர்த்தமாடிச் சுத்த தனலோகம் , 20. கைவஸம்ஜ்ஞாய தன 
மடைந்து முத்தியடைந்தவன் , 

லோகம் என்பன . ( பௌத்த நூல். ) 
பிரமேயசாரம் - அருளாளப் பெருமாள் பிரம்மவேதி - ஒரு தீர்த்தம் , இதில் பாண் 

அருளிச்செய்த விசிட்டாத்வைத ரால் . டவர் ஸ்நானஞ்செய்து பாவம் போக்கிச் 
பிரமோத்தாகாண்டம் - இது விபூதி , ருத் கொண்டனர் . இதில் ஸ்நான எசெய்தவர் 
ராஷம் , பஞ்சாக்ஷரம் , சோமவாரம் , பி . தெய்வபிரப்பை அடைவர் . 
தோஷம் , முதலியவற்றின் மைேமகளைக் பிரம்மாணி - சத்தமாதாக்களில் ஒருத்தி . 
கூறும் நூல். இதைத் தமிழில் வரதுக்க ( ச ) முகம் , ( ச ) புஜம் , அன்னவாகனம் , 
ராமடாண்டியர் மொழிபெயர்த்தனர் . 

ஜபமாலை , கமண்டலம் , அபயம் , வாதம் 
பிரம்பூர் ஆனந்தரங்கப்பிள்ளை - இவரைப் 

முதலிய உடையவள் . 
புதுவை ஆனந்தரங்கப்பிள்ளை யென்பது பிரம்மாவர்த்ததேசம் 

சரஸ்வதி திருஷத் 
முண்டு . இவர் பல புலவர்களை ஆதரித்து வதி என்னும் தேவாதிகள டைய மத்ய 
அவர்களிடம் பாமாலைகொண்டவர் . இவர் பிரதேசமானது . தேவர்களால் எற்படுத் 
மீது பாரார் சொல்லாரார் பாவைக்குலம் தப்பட்ட பிரம்மாவர்த்தோம் என்று 
கடம்மில் , சீராருங்கிள்ளை முதற்செப்ப சொல்லப்படும் . 
லால் - ஓரா , இசம்பை யானந்தாங்கனின் பியம்வதை - ( 1 ) சகுந்தலையின் தோழி . 
பங்களன்பன் , 

பிரம்பை பானந்தரங்கன் 2. குஷன் தேவி . 
பேர் " எ - ம் , " பானுரெண பார்க்கும் பக் பிரயாகன் - இக்கிரன் , 


பிரயாகை 


1138 


பிரளயம் 


பிரயாகை - காசியில் உள்ள நதி ; இதில் முத்தன் ஒருவன் வந்து அடைவன் எ 
தீர்த்தமாடினோர் முத்தியடைவர் . 

பன். பிதா குடும்ப பாரத்தைக் குமா 
னிடம் கோதானஞ் செய்தவர் அதின் னிடம் வைத்துத் தான் பாரமற்று இருப் 
உரோம அளவுகாலம் சுவர்க்கம் அனுப பதுபோல் , சிவன் தனது பஞ்சகிருத்தி 
வித்துப் பின் முத்தியடைவர் . 

யத்தை முத்தாத்மாவிடம் ை 
பிரயாணத்தில் செய்வன --ஓரிடம் போகை குடும்ப பாரம் அற்று இருப்பன் . இந்த 
யில் இரண்டு தேவர்களின் நடுவிலும் , பல முத்தனும் தனக்குப்பின் வருபவனிடம் 
பார்ப்பார் நடுவிலும் செல்லுதல் கூடாது . தன் தொழிலைவைத்துத் தான் பாரமற்று 
( ஆசாரக்கோவை . ) 

இருப்பன் என்பன் , பாரமற்றவன் ஞெப் 
பிரயோகவிவேகம் மூலமும் உரையுஞ் திமாத்திரமாய் இருப்பதே மோக்ஷமென் 
செய்தவர் சுப்பிரமணிய தீட்சதர் . இது பன் . இவ்வகைப் பரம்பரையாக வருத 
வடமொழியிலக்கண அமைதிகளை விளங் லால் பிரவாஹேஸ்வரவர் தி யெனப் பெயர் 
கக் காட்டுவது . இது தமிழிற்கும் ஆரியத் 

வந்தது . 
திற்கும் உள்ள இலக்கண ஒற்றுமையை பிரவீரநீலன் விந்திய தேசாதிபதி , 
யும் தெரிவிக்கும் , 

பிரவீர பாண்டியன் 

மதுரை 

யாண்ட 
பிரயோகன் - ஒரு அரசன் . 

( 34 ) வது பாண்டியன் , 
பிரயோஜனவதி லக்ஷணை கங்கையிலி பிரவீரன் - ( 1) ( சங் . ) பிரசந்நுவான் குமான் ; 
டைச்சேரியெனின் கங்கையெனும் பதத் இவன் குமரன் மனசுயுவு . 
திற்குக் கரையில் பிரயோஜன முண்மை . 2. வத்சந்திரன் குமரன் . 
பிரருசன் அமிர்த்தத்தை காத்துக்கொண் பிரளயசித் - திருக்காஞ்சிக்கு ஒரு பெயர் . 
டிருந்த தேவன் . ( பா - ஆதி . ) 

பிரமகற்பத்து இறுதியில் வந்த வெள்ளம் . 
பிரலம்பன் ஒரு அசுரன் . இவன் கம்ச 

இதனை முழுகச்செய்யாமல் சத்தியால் காக் 
னுக்கு உதவியாயிருந்து கோபாலகிருஷ் கப்பட்டது ஆதலின் இப்பெயர் பெற்றது 
ணனை வஞ்சிக்க கோபாலவேடங் என்பர் . 
கொண்டு இராமகிருஷ்ணருடன் வந்து பிரளயம் இது உலக ஒடுக்கம் ; இது நித் 
விளையாடினன் . இவ்விளையாட்டில் தோற் யம் , நைமித்திகம் , பிராக்கிருதம் , ஆத்யந் 
றவர் வென்றவரை முதுகிற் சுமந்து பசுச் திகம் எனப்படும் . இதில் நித்யம் - நாள் 
களைச் சுற்றி வருவது என்னும் சங்கேதப் தோறும் ஆத்மாக்கள் சிரமபரிகாரத்தின் 
படி பலராமரை முதுகிற் சுமந்து அளவு பொருட்டுக் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட 
கடந்து போயினன் . பலராமர் இவனை சுழுத்தி முதலிய அவத்தை . நைமித்தி 
அசுரன் என்று அறிந்து காலால் உந்திக் கம் :- பிரமதேவனுக்கு ஒருநாள் முடிந்த 
குட்டிக் கொலை புரிந்தனர் . 

இராத்திரி காலத்தில் உண்டாகும் உலக 
பிரலாவதி கலாவதியைக் காண்க . 

ஒடுக்கம் . பிராக்ருதம் - பிரமனுக்கு விதித்த 
பிரவாநந்தி - பூதநந்தனுடன் பிறந்தவன் . ஆயுட்காலத்தின் முடிவில் உண்டாம் பிர 
கலிங்கலை நாட்டரசன் . 

ளய ஒடுக்கம் . ஆத்யந்திகம் - பிரமாதி 
பிரவான் ஒரு வேதியன் ; கிருஷ்ண தேவர்களையும் மற்ற சராசரங்களையும் 
மூர்த்தி பாரிசாத அபகரணஞ் செய்கை அழிக்க எழுந்த சர்வசம்மாரம் . மனுஷ்ய 
யில் இந்திரனுடன் இருந்தவன் . இவன் மானத்தால் சதுர்யுகம் ஆயிரம் முறை திரும் 
சாத்தகியுடன் யுத்தஞ்செய்தவன் . 

பின் பிரமனுக்கு ஒரு பகல் , அவ்வாறே 
பிரவர்ஷணம் ஒருமலை ; இதில் பலராம இரவுமாகும் . அத்திவாராத்ரம் கூடியது 
கிருஷ்ணர் தமக்குப் பயந்து ஒளித்துக் ஒரு நாள் , அந்தநாளின் தொடக்கத்தில் 
கொண்டனர் என்று சராசந்தன் இதைக் சிருட்டி ; அத்தினம் முடிவில் சங்காரம் . 
கொளுத்தினன் . 

இது தினப்பிரளயம் ; அந்தத்தினம் ( ஙசு 0 ) 
பிரவாகனர்- சீவவன் புத்ரர் , சுவேதகேது ஆயின் பிரமனுக்கு ஒரு வருடம் . அந்த 
வை வேதாந்த சாஸ்திரத்தில் மூடனாக் வருடம் பரார்த்தசங்கியை ஆனபிறகு பிர 
இயவர் . 

கிருதிவரையில் சங்காரம் . மீண்டும் அந் 
பிரவாஹேஸ்வரவாதிமதம் - பதி ஒருவன் தப் பரார்த்தகாலம் ஆனபின்பு பிரகிருதியி 
உண்டு ; ஆன்மாக்கள் அனேகர் ; மாயை , லிருந்து குணாதி தத்துவங்கள் சிருட்டிக் 
சன்மம் , அனாதி . ஈச்வர அதிகாரத்தை கப்படும் . இவ்வகை சிருட்டி சங்கார 


பிரளயாகலர் 


1139 


பிராகபாவம் 


காலத்தின் அளவு தவிபரார்த்தமாகும் . யான பாலையும் , பின் மூன்று நாள் ஒரு 
இந்தப் பிரகிருதிவரையில் சம்மாரமே , பலம் உள்ள உஷ்ணமான நெய்யையும் , 
அவாந்தர சம்மாரமாம் . இந்தத் திவிபரார்த் பின் மூன்று நாள் உஷ்ணமாக வீசுகிற 
தகாலமும் பரார்த்தமான பின்பு மாயாதத் காற்றையும் , உண்டு ஓரிடத்தில் வசித் 
வத்திலும் , மசா மாயையிலும் தத்வசம்மா திருப்பது . இந்தப் பன்னிரண்டு நாளும் 
ரம் செய்யப்படும் . அது தான் மகாசம்மா ஒரேகாலம் ஸ்நாகம் செய்ய வேண்டும் . 
ரம் எனப்படும் . பரார்த்தம் ஒன்று முதல் 6. பராக கிருச்சிரமாவது - இந்திரி 
பத்துக் கொண்டது . பத்துக் கொண்ட யங்களை அடக்கிக் கொண்டு சாக்கிரதை 
தாக ஏற்பட்ட ஸ்தானங்களில் இருபதா யுடன் பன்னிரண்டு நாள் சுத்த உபவாசம் 
வது ஸ்தானம் பரார்த்த சங்கியை , 

இருப்பது , 
பிரளயாகலர் - இவர்கள் , ஆணவம் கன் 7. பிபீலி காசாந்திராயனம் என்பது - 
மம் எனுமிரண்டு மலமுள்ள ஆன்மாக்கள் பகலில் மூன்று காலத்திலும் ஸ்நானம் 
பிரளயத்தில் மாயதத்துவத்திற் கட்டுண் 

செய்து , பௌர்ணமாவாசியில் உப்பில் 
டிருத்தலால் இப்பெயர் பெற்றவர் . இவர் லாத பதினைந்து கவளம் அன்னம் புசித்து 
களுக்குத் தனுகரண புவன போகங்கள் மறு நாளாகிய கிருஷ்ணபக்ஷ பிரதமை 
அசுத்தமாயை . இவர்களில் பக்குவரை முதல் அந்தப் பதினைந்து கவளத்தில் ஒவ் 
முதல்வன் , சகளத்திருமேனியாகிய மான் வொரு கவளமாகக் குறைத்து வந்து அமா 
மழுசதுர்ப்புய , காளகண்ட திருநேத்ரதாரி வாசியில் சுத்த உபவாசம் இருந்து மறு 
யாயருட் டிருமேனிகொண் டெழுந்தருளி நாள் துவக்கி ஒவ்வொரு கவளம் வளர்த் 
முன்னிலையாக நின்று தரிசனந் தந்து மலத் துக்கொண்டு வந்து , மறுபடி பௌர்ணமி 
தைப்போக்கி அநுக்கிரகிப்பன் . 

யில் பதினைந்து கவளம் புசிப்பது . எலும்பு 
பிரஜாபத்தியம் முதலிய கிருச்சிர சுவருபங் போல் முன்னும் பின்னும் வளர்ந்து நடுக் 
கள் -1. இவ்விரதம் அநுட்டிக்கிற துவ குறைதலால் இப் பெயர் தந்தனர் . 
சன் , மூன்று நாள் பகலில் 

ஒவ்வொரு 8. யவசாந்திராயன மாவது - மேற் 
வேளை உப்பில்லாத அன்னத்தில் இரு கூறிய நியமத்துடன் சுக்கிலபசு 
பத்தாறு கவளமும் , மறுமூன்று நாள் அப் தமை முதல் ஒவ்வொரு கவளமாக வளர்த்து 
படியே இரவில் முப்பத்திரண்டு கவள வந்து பௌர்ணமாவாசியில் 

பதினைந்து 
மும் , மறு மூன்றுநாள் தான் யாசிக்காமல் கவளம் உண்டு , பின் கிருஷ்ணபக்ஷ பிர 
இருக்கும்போது யாராவது வலி வில் தமை முதல் ஒவ்வொன்றாகக் குறைத்து 
கொடுத்த அன்னத்தில் இருபத்துநான்கு வந்து அமாவாசியில் உபவாசம் இருப்பது . 
கவளமும் , புசித்து , மறு மூன்று நாள் சுத்த 9 யதிசாந்திராயனமாவது - கிருஷ்ண 
உபவாசம் இருக்கவேண்டியது . 

பகம் அல்லது சுக்கிலபக்ஷத்தின் பிரதமை 
2. சாந்தடனக் கிருச்சிரமாவது களில் துவக்கி முப்பது நாள் வரையில் 
பஞ்ச கவ்வியத்தை மாத்திரம் ஒருநாள் நாடோறும் எவ்வெட்டுக் கவா அன்னத் 
உண்டு மறுநாள் சுத்த உபவாசமிருப்பது . தை உப்பில்லாமல் உண்டு இருப்பது , 

3. மகா சாந்தபனமாவது - பஞ்சகவ்வி 15 சிசு சர்ந்திராயனமாவது மேற் 
யமாகிய ஐந்தில் ஒவ்வொன்றைத் தனித் கூறிய நியமத்துடன் முப்பது நாள் வரை 
தனி ஒவ்வொருநாள் உண்டு ஏழாம் நாள் யில் டான்கு கவளமும் , சூரியன் அஸ்த 
சுத்த உபவாசம் இருப்பது . 

மித்தவுடன் நான்கு கவளமும் சாப்பிட் 
4. அதிகிருச்சிரமாவது - மூன்று நாள் டிருப்பது . 
பகலில் ஒவ்வொரு கவளமும் , மறுமூன்று பிரஷதசுவன் - விருபன் குமான் , 
நாள் இரவில் ஒவ்வொரு கவளமும் மறு பிரஷன் சோமகன் குமான் இவன் கும் 
மூன்று நாள் யாசிக்காமல் வந்த அன்னத் 

என் துருபதன் . 
தில் ஒரு கவளமும் உண்டு , பின் மூன்று பிரஷ்டாநகரம் 

புரூரவன் ஆண்ட பட்ட 
நாள் சுத்த உபவாசம் இருப்பது . 
5. தப்தகிருச்சிரமாவது - மூன்று நாள் பிரஹதி - தேவவோத்திரர் பாரி . 

நாகன் ; கத்ரு குமான் . 
ஒவ்வொருவேளை ஆறு பலமுள்ள உஷ் பிரஹான் 
ணோதகத்தையும் , மறு மூன்று நாள் ஒவ் பீராகபாவம் - இது உற்பத்திக்கு முன் 

காரணங்களில் காரியமின்மை. இது நூல் 
வொருவேளை மூன்று பலமுள்ள சுடுகை 


ணம் . 


பிராக்கிருதம் 


1140 


பிராணன் 


களில் ஆடையில்லை யென்றாற் போல்வது , துறவில் இச்சை வருவித்தனர் . 
இது முன்னின்மை , 

தக்ஷன் காலத்தவன் . ( பாகவதம் .) 
பீராக்கிருதம் -1. இது பிரளயத்தில் ஒன்று . பிராசீநர் - ஒரு இருடி ; தேவி சரவணி . 
இது பிரமனுக்கு இட்ட ஆயுளின் இறுதி பிராசீநன் - ஜநமேசயன் குமரன் ,. 
யில் உண்டாவது . அது இரண்டு பரார்த் பிராசீயினாவீதம் - வேதியர் பூனூலையா 
தன் கழியின் உண்டாவது . 

வது உத்தரீயத்தையாவது வலது தோளி 
2. ஒரு பாஷை . இது அபப்பிரம்சம் , 

லும் இடது கையின் கீழிலும் தரிப்பது . 
பைசாசி , சூசிகா பைசாசி , சௌரசேரி , (மது- அத் ) 
மாகதி , பிராக்கிருதம் , என அறுவகைப் பிராசீனகர்ப்பர் - அபாத்தர தமரைக்காண்க. 
படும் . இதற்கு வாருசி , வால்மீகி முதலி பிராசேதழனிவர் - ( வாந்மீகி ) வருணனுக் 
யோர் இலக்கணஞ் செய்திருக்கின் றனர் . குப் பத்தாங் குமரர் . சதையின் கற்பினி 
இப் பாஷைகளுள் பைசாசி , சூசிகாபை லையை அச்வமேதத்துச் சகலரும் அறிய 
சாசி , பிசாசசாதியர் வழக்கு எனவும் , பிரா இராமருக்கு எடுத்துரைத்தவர் . 
க்கிர தம் பெண்கள் ஆசியக்காரர் வழக் பிராச்சியர் - இரண்ய நாபன் மாணாக்கர். 
கெனவும் , மாகதி இழிந்தோர் வழக்கென பிராச்சின்னசாலன் 

உபமன்யு புத்ரன் , 
வும், அபப்பிரஞ்சம் துருக்கர் முதலிய பிராட்டியார் -மஞ்சள் நிறம் , சூலம் , கண் 
அதமர் பேசுவதெனவும் , சூரசேரி சண்டா 

ணாடியையுடைய இரண்டு கைகள் காண்ட 
ளர் வழங்குவதெனவும் கூறுவர் . 

கம் போன்ற மகுடம் முத்து முதலிய ஆப 
பிராக்சோதிடம் நரகாசுரன் பட்டணம் . 

ரணங்கள் உடையராயிருப்பர். 
பிராக்ஜோதிஷம் - நாகராஜனாகிய பகதத் பிராடவிவாகன்- இது நீதிபதிக்குப் பெயர் . 
தன் பட்டணம் Kamrup or KamaksbyA இவன் வழக்குகளை வினாவுதல்பற்றி பிராட் 
in Assam . ( பா . சபா . ) 

எனவும் , வழக்குகளை நியாயமன்றத்தவரு 
பிராக்ஞன் - 1. ருசிராச்ரவன் குமரன் . டன் கூடி விசாரித்து விசேடமாக எடுத் 
( பிராஞ்ஞன் . ) 

துரைத்தலால் விவாகன் எனவும் பெயர் 
2. கவியின் சகோதரர் . பாரி சந்நிதி . 
குமார் , யஞ்ஞன் , விக்யன் . 

பிராணன் -- 1. விதாதாவின் புத்திரன் . 
பிராகியன் - சுழுத்தியுடன் கூடிய ஆத்மா . பிருகுவின் போன் . தாய்நியதி . வேதசிரன் 
பிராங்கிசு - ( சூ . ) வச்சப் பிரீதி குமான். தந்தை . 
பிராசனச்சந்தி- நாடக விகற்பத்தொன்று . 2. தருமனுக்கு வசுவிடம் உதித்தவன் ; 
இது சுத்தமும் , சங்கீரணமும் என இரண் பாரி , உற்சவதி . 
டாம் . சுத்தமாவது , தக்காரை இகழ்ந்து 3. சோமனென்னும் வசுவின் குமரன் . 
வருவது ரணமாவது - பாஷண்டன் 4. இஃது இருதய முதலிய தானங்க 
தலைமகனாய்த் தோழியரே , கணிகையரே , ளில் இருப்பதும் , ஐவகைத் தொழிலை 
தா தரே , அவிகளே , பேடியரே யென்றி 

உடைத்தாகியதோர் காற்றின் விசேஷமு 
வரையுடைத்தாய்க் கடைக்கட் சந்தியின்றி மாம் . இப்பிராணத்தின் வடிவு முதலில் 
யங்கமொன்றுவது . ( வீரா - சோ .) 

பிரஜாபதி ஒருவனே தன்னைத்தானே எண் 
பிராசாபதிகள் எழவர் - மரீசி , அத்திரி , ணிக்கொண் டிருந்தான் . அவன் களிக்க 
அங்கிரஸ் , புலஸ்தியர்,, புலகர் , கிரது , வில்லை , அதனால் அ C55 உயிர்களைப் 
வசிட்டர் . ( பார - சார் .) 

படைத்தான் . அல்லயர்கள் சக்தியில்லா 
பிராசின்னவாணன் - ஜனமேசயன் குமரன் . மலும் , எழுந்திருக்காமலும் கல்லைப்போல் 
பொசீதபரிகி - அவிர்த்தானனுக்கு அவிர்த் கடக்கக் கண்டான் . அதனாற் களிப்புண் 
தானியிடம் பிறந்த குமரன் . இவன் அநேக பாகவில்லை . இவற்றை உயிர்ப்பிக்கும்படி 
யஞ் எங்களைச் செய்து அந்த யக்ஞ சாலையில் இவற்றுள் நாட் கு வேன் என்று சிந் 
கிழக்கு தனியாக இரண்டங்குலம் தரு தித்தான் அவன் தன்னை வாயுரூபமாகச் 
பபை பாப்பியபடியால் இப்பெயர் அடை செய்து உட்புகுந்தான் . அவன் ஒருவனால் 
தனன் என்பர் இவன் தேலி சதத்துருக ; முற்றும் வல்லவனாகாதவனானான் , 

பின் 
இவபாக்குப் பத்துக் குமாரர் , அவர்கள் ஐவகையாகத் தன்னைப் பிரித்துப் பிரா 
பிரசே தசுக்கள் எனப்படுவார் . இவனுக்கு ணன் , அபானன் , சமானன் , உதானன் , 
பாரதர் பாஞ்சான் கதை 

விடானன் என்று கூறப்பட்டான் . 


பிராதபன் 


1141 


பிராமணர் 


பிராதபன் - ஜயதிர தன் உடன் பிறந்தவன் . 
பிராதஹ - பிரபாவின் குமான் . 
பிராதிகாமி துரியோ தனன் சாரதி ; நீதி 

மான் . 
பிராதை 

தக்ஷன் பெண் , 
பிராப்தி 

அஷ்டசித்திகளுள் ஒன்று . நினை 
த்த இடஞ்சென்று மீள்வது . 
பிராப்திசமை பிராப்தியினால் எதிர்த்து 

நிற்பது . ( அடைவு . ) 
பிராப்தை - சராசந்தன் குமரி ; கம்சன் 

தேவி . 
பிராமணழனி - உரோமபதநாட்டை மழை 

யிலாது நீங்கச்சபித்த இருடி . 
பிராமணர் - இவர்களில் ஆதிசைவர் , வைஷ் 
ணவர் , ஸ்மார்த்தர் , மார்த்தவர் , ஆராத்யர் 
எனப் பலவித வகுப்புண்டு . இவர்கள் 
பிறப்பினை ஆராயுமிடத்துப்பிரமனது முகங் 
களிற்றோன்றிய இருடிகளின் சந்ததியாரே 
னப் பலபுராணங்கள் கூறும் . பின்னும் சில 
இருடிகள் சதாசிவ மூர்த்தியின் ஐந்து திரு 
முகங்களில் உற்பவித்தவ ரெனவும் அவர் 
களின் சந்ததியார் ஆதிசைவர் எனவுங் 
கூறும் . இவ்வேதியர்க்குத் தொழில் புறந் 
தூய்மை அகந்தூய்மையுடையராய் ஸ்மிரு 
தியாதிகளில் சொன்ன விதி கடவாது ஓதல் 
ஓதுவித்தல் , வேட்டல் , வேட்பித்தல் , 
ஈதல், ஏற்றல் முதலிய அறுவகைத் 
தொழில் செய்து தெய்வம் வழிபடலாம் . 
இவர்களில் ஆதிசைவர் , முதலில் சிவசிருட் 
டியிற் றோன்றிய காசியபர் கௌசிகர் முத 
லிய இருடிகளின் கோத்திரத்திற் றோன்றி 
யவர்களாய்க் கோதாவிரி தீரத்திலிருந்த 
இந்திரகாளி என்னும் பட்டணத்திலிருந்து 
முதலில் இராஜேந்திர சோழனால் அழைத் 
துவரப்பட்டுக் காஞ்சிமண்டலத்தில் ஸ்தா 
பிக்கப்பட்ட சைவவேதியராகிய சிவாசாரி 
யர்கள் . இவர்களும் ஸகோத்திரத்திற் 
கொள்ளார் ; கொடார் . மற்றவர் தமிழ்நாடு 
முதலிய பலநாட்டவர் . அவர்களில் வைஷ் 
ணவர் இருவகைப் படுவர் . அவர்கள் வற்ச 
வாதுல, கௌண்டன்ய , பாரத்வாஜ , காச 
யபர் , சடமர்ஷணம் , ஆத்ரேய, கௌசிக 
சோத்திரத்தவரே . இவர்களில் தென்னாசி 
ரிய சம்பிரதாயத்தவர் , அஷ்டகோத்த 
தார் , சப்தகோத்தரத்தார் , பஞ்சகோத்திரத் 
தார் எனப் பிரிவுப்பட்டு அவர்களுள் ஒருவ 
ருக்கொருவர் கொடுப்பது கொள்வதே 
யன்றி முறை தவறார் . வடகலையார் முனித் 
திசயம் , மடம் என இருவகைப் பட்டுத் 


தென்கலையாரின் ஆசாரபேதத்தால் வேறு 
படுவர் . மற்றவர் ஸ்மார்த்தர் , இவர்களில் 
தமிழ்நாட்டு வேதியர் சோழ தேசத்து 
வடமர் , வடதேசத்து வடமர் , வாத்தி 
மார் , அஷ்டசகஸ்திரத்தார் , பிரஹச்சா 
ணத்தார் , காணியாளர் , முக்காணியார் , 
சோழியர் , வீழியர் , கேசியர் , குருக்கள் 
ஆழியாளர் போற்றி மார் , சுக்கிலயசார் 
அல்லது , மாத்தியாயன சண்டாளர் , மூவா 
யிரவர் , சேரநாட்டார் , பட்டர்மார் , தில்லை 
மூவாயிரத்தார் , தன்னாயிரத்தார் வேதசா 
கையார் , சரணத்தார் , மாத்யமான் , நம்பூரி 
யர் இரண்ய கேசி சூத்ரதித்தார் . பிரதம 
சாசையார், புதுவூர்திராவிடர், செவ்வை 
யார் , திருவாரூர் திராவிடர் , ஜவுளிக்கடை 
வடமர் , டமருவடமர் எனப் பலவகைப் படு 
வர். வடநாட்டு வேதியர் காணகம்முலு, 
முருகிநாடு , வெலநாடு , வேகிகாடு , நியோ 
கியர் , 

தெலுங்கானியர் , மகாராஷ்டிரர் , 
கொங்கணத்தர் , கன்னட . பிராமணர் , கர் 
நாடகர் , ஆறுவேலு பிராம்மணர் , அறு 
வதுவக்கலு பிராம்மணர் பனக்க நாட்டார் , 
கம்மானூரார் , வங்காளவேதியர் , காசிவே 
தியர் , சுத்தவேல் நாடு , பெருபேடு நாடு , 
தெலகராண்யம் , காசல் நாடு , பிரதமசா 
கை , ஆறுவேல நியோகிகள் , பிராங்காடு , 
பஞ்சகவுடர் முதலியவர்களாம் . இவர்களன் 
றிக் குசராத்திப் பிராம்மணர் , கான்யகுப்ஜ 
பிராமணர் , இந்துஸ் தானி பிராமணர், மச் 
சப்பிராமணர் எனப் பலவகையர் . இவர் 
பிரமதேவர் முகத்திற் பிறந்த இருடிகளின் 
வம்சத்தவராய் எங்கும் இருப்பினும் இவர் 
களின் கோத்ர சூத்ரங்களுக்குத் தக்கவாறு 
ஆசாரங்களும் வேறுபடும் . இவர்களுள் 
தென்னாட்டவர் ஆசாரத்தி லுயர்ந்தோர். 
எனை நாடுகளில் அவ்வாசாரம் குறைந்திருக் 
கும் . அத்தென்னாட்டவர் , சைவ , வைஷ் 
ணவ , ஸ்மார்த்த , மார்த்தவர்கள் எனப் பிரி 
வுபட்டு ஆசாரத்தாற் பேதப்படுவர் . அவர் 
களில் சைவர் இவர்கள் வேதசிவாகம் ஆசா 
ரங்களைக் கைக்கொண்டு அகோரபத்ததியி 
ஓர் , -யை வாசாரியர்கள் கூறிய பத்த 
தயன் பழாம் நடப்பவராம் . இச்சைவ 
வேதியால் ஒரு வேறுபட்டு வீரசைவாகம் 
தில - பெற்ற ஆபாத்தியர் என்னும் ஒரு 
சாரார உளர் . அவர்கள் கன்னடமுதலிய 
தேசத்தவர்களாய்ப் பெரும்பாலார் இருக் 
கின் றனர் . வைணவர்களில் ஆசாரத்தால் 
வேறுபட்டுத் தென்கலயார் வடகலையார் 


பிராமணாதிகளின் ஜீவனகிருத்தியம் 1142 


பிரான்சாத்தனா 


அவனி 


என இருதரத்தார் உளர் - ஸ்மார்த்தர்களில் யங்களால் ஜீவிக்கலாம் . அவனுக்குக் குறை 
சிலர் சிவதீக்ஷாவான்களாய் இருக்கின்ற ந்தவன் வேட்பித்தல் , ஓதுவித்தல் , ஏற்றல் 
னர் . மற்றவர்கள் ஸ்மார்த்தாசாரம் உள்ள இம்மூன்றினாலும் ஜீவிக்கலாம் . 
வர்களாய் ஒழுகுகின்றனர் , மார்த்தவர்கள் லும் குறைந்தான் வேட்பித்தல் , ஓதுவித் 
வைணவர்களாய் மர்த்தவ பாஷியம் அப்பி தல் இரண்டினாலும் ஜீவிக்கலாம் , அதினும் 
யாசித்து வருவர் . இவர்களே யன்றி எனை குறைந் தான் ஓதுவித்தலால் மாத்திரம் 
நாடுகளிலுள்ளோர் சத்திமதம் , கணாதிபத் ஜீவிக்கலாம் , ருத விருத்தியினால் ஜீவிக்கிற 
தியமதம் இவற்றை அனுசரித்து அவர்க வன் ஏழையா தலால் அவன் அக்னி ஹோத் 
ளுக்குக் கூறிய ஆசாரத்தின்படி ஒழுகுகின் திரத்தில் விருப்புடையவனாய்த் 
றனர் . கர்ப்பாதானம் , பும்ஸவனம் , சீமந்தம் , பௌர்ணிமாச ஆக்ராயண 

இஷ்டிகளை 
உன்னயனம் , சாதகர்மம் , நாமகரணம் , உப மாத்திரம் சக்திக்குத் தக்கபடி செய்ய 
நிஷ்கிரமணம் , அன்னப் பிராசனம் , சௌ வேண்டியது . 
ளம் , உபநயனம் , மகாநாமியம், மகாவிந்தம் பிராமணி - புருஷர்களுக்கு நிஷ்காரண 
உபநிஷத்து , சோபனம் , உத்வகனம் , மிருதி மாய்ப் பயத்தை யுண்டாக்குந் தேவதை . 
என்னும் சோடசகர்மங்கள் உடனே, யசன பிராமரிபீடம் சத்தி பீடங்களில் ஒன்று . 
யாசன , அத்யயன , அத்யாபன , தான , 

பிராம்சு - 1. வத்சந்திரன் குமான் , 
திக்கிரகம் என்னும் சட்கர்மமும் , ஆகிய 

2. பிரஜானி தந்தை , 
சகல சற்குணங்களுடனே கூடினவர் பிரா 

பிராம்மி - 1. சத்தமாதாக்களில் ஒருத்தி , 
மணர் .. 
பிராமணாதிகளின் ஜீவன கிருத்தியம் - பிரம் 2. இவள் காலையில் சிவந்த ஆபரணங் 
சரியம் நீங்கிய வேதியன் குலவொழுக்கங்க கள், சிவந்த பட்டுப்புடவை , செந்நிறம் , 
ளில் உயர்ந்த மனைவியை மணந்து கொண்டு சடை , பூணு நூல் , சரஸ்வதியின் திருவுரு 
கிருகத்தாச்சிரமத்தில் வசிக்கவேண்டியது . வத்தால் அம்சவாகனத்தி லுள்ள வளாய்ச் 
இவன் ஆபத்தில்லாத காலத்தில் பிராணிக சிறுபெண்ணின் உருவமாய் நான்கு முகம் 
ளுக்கு வருத்தம் இல்லாமலே எக்யம்செய் நான்கு அஸ்தங்கள் உள்ளவளாய்ச் சுருக்கு , 
வித்தல் , ஓதுவித்தல், நல்லபொருளைத் ஜபமாலிகை வலக்கரத்திலும் தண்டகமண் 
தானம் வாங்கல் , அவ்வகை அல்லாதபோது டலங்கள் இடக்கரத்திலும் , உள்ளவளாய்ப் 
கிருஷிவியாபாரம் முதலிய செய்து சீவிக்க பிராம்ஹி எனும் பெயருடையவளாய் எட்டு 
லாம் . பின்னும் ருதம் , அமிருதம் , மிருதம் , 

நேத்திரங்கள் உள்ளவளாய்த் தியாரிக்கப் 
பிரமிருதம் , சத்யாமிர்தம் , குசீதம், முதலி 

படுவள் . 
யவற்றால் ஜீவிக்கலாம் . சுநகவிருத்தியால் 3 ருஷப தீர்த்தங்கரின் குமரி . 
ஜீவிக்கலாகாது . இவற்றுள் ருதம் என்பது பிராயாகை -- Allahabad . 

. 
கழனியிலும் மற்ற இடங்களிலும் சிந்தின பிராயோபவேசம் - உயிர்நீங்கும்படி தருப் 
நெற்களை இரண்டு விரல்களால் பொறுக்கு பைமேல் படுத்து உணவின்றி யிருக்கும் 
வதும் மேற்சொன்ன இடங்களில் கதிர் வைராக்யம் . 
நெல்லைப்பொறுக்குவதுமாம் . தான் யாசிக் பிரார்த்தழைர்த்தம் - கௌரியின் ஊடலைத் 
காமலே வருகின் றவை அமிருதமாம் . தான் தீர்த்த சிவன் திருவுரு . 
யாசித்து வருகின்றவை மிர்தமாம் . பயிரிடு பிரார்த்துவகன்மம் - பண்டாரத்தில் சேர்த்து 
வது பிரமிர் தமாம் . வியாபாரத்தால் வந்தது வைத்த பொருளை யெடுத்து அனுபவித்து 
சத்தியாகிர் தமாம் . வட்டி வாங்குதல் குசீதம் வருதல்போல் , சஞ்சிதத்தி விருந்து, எடுக் 
என்பதாம் . சுநகவிருத்தியாவது 

கப்பட்ட சரீரத்தில் புசிக்கப்பட்டு வ 
னன் தீனமாய்ப் பார்ப்பதாலும் , அவனது வது . ( சித்தா .) 
மிரட்டுக்கு உட்படுதலாலும் , ஈனவேலை பிரான் சாத்தனார் - இவர் குறிஞ்சித் திணை 
செய்வதாலும் நாயின் பிழைப்புக்குச் சரி யைப் பாடியுள்ளார் . மகளிர் விளையாடாது 
யான தால் அதனை அகத்தியம் நீக்கவேண் இல்லின்கணிருத்தல் அறனு மன்று , 

இப்பிராமணன் தனக்கென்று ஆக்கமுந்தேயுமென்று அன்னையிடங் கூறு 
தானியத்தை ( ந ) வருடம் அல்லது ஒரு மாறு இற் செறிக்கப்பட்ட தலைவி கூறிய 
வருடம் பதனம் செய்யவேண்டியது . தாக வியப்பெய்தக் கூறியுள்ளார் 
பெருங்குடும்பி மேற்கூறிய ஆறு கிருத்தி பாடியது ( நற் சு அ .) 


யசமா 


இவர் 


பிரிச்சந்திரன் 


1143 


பிரீதி 


பிரிச்சந்திரன் - மநுவின் குமரன் . இவன் னால் இவன் தேர்ச்சக்கரம் அழுந்தின 
பசுக்காத்து வருகையில் புலி ஒன்று பசு காரணத்தாலுண்டாகிய பள்ளத்தினால் 
வைக்கொல்ல அதைக் கொல்லும்படி பாண சத்த சமுத்திரங்கள் . உண்டாயின . அச்சமு 
ம்ஏவ அது பசுவின் மீது பட்டுப் பசுவிறக் த்திரங்களால் சத்த தீவுகள் உண்டாயின . 
கப் புரோகிதரால் சூத்திரனாகச் சபிக்கப் அத்தீவுகளுக்கு அவன் தன் குமாரர்களை அர 
பட்டுச் சூத்திரனானவன் , 

சர்களாக்கினன் . பின்னும் மற்றொருவிதம் . 
பிரிதி - தக்ஷனுக்குப் பாத்தியிடம் உதித்த இவன் சுகன்னியை மணக்க அவளிடம் 
குமரன் . 

இவனுக்குச் சம்ராட்டு , குஷி என இர 
பிரிதிமதி சயசோன் மனைவி . ( சூளா.) ண்டு குமரியரும் , அக்னியித்தான் , அக்னி 
பிரிதீவன் - கீசகன் குமரன் , 

பாகு , வபுஷ்மந்தன் , துயுதிமந்தன் , மே 
பிரிநிலைநவற்சியணி 

- அஃதாவது, பெயர்ச் தை , மேதாதிதி , அவ்யன் , சவநன் , புத் 
சொற்களுக்கு உறுப்பாற்றலான் மற்றொரு ரன் , சோதிஷ்மந்தன் , என்னும் பத்துக் 
பொருளைத் தந்துரைத்தலாம் . இதனை வட குமரரும் , பிறந்தனர் . இவர்களில் மேதை , 
நூலார் நிருக்தியலங்கார மென்பர் . 

புத்ரன் , அக்னிபாகு , மூவரும் யோகிக 
பிரிமி - சிஞ்சுமாரன் குமரி , துருபன் பாரி .; ளாயினர் . அக்குமரர்களில் ஆக்னியித்ரன் 
இவள் குமார் கல்பவற்சரன் . 

சம்புத்தீவையும் , மேதாதிதி, பில கூத் 
பிரியகாரணி - ( சைநி .) வர்த்தமான தீர்த் தீவையும் , வபுஷ்மந்தன் , சான்மலித்தீவை 
தங்கரருக்குத் தாய் , 

யும், சோதிஷ்மந்தன் , குசத்தீவையும் , 
பிரியதரிசநன் துருபதன் குமரன் . 

துயு திமந்தன் , கிரௌஞ்சத் தீவையும் , 
பிரியதர்சன் சாமரூப தேசத்தரசன் பார் அவ்யன் , சாகத் தீவையும் , புஷ்கான் , 
த்திவ பூசை செய்பவன். 

இவனுடன் புஷ்கரத்தீவையும் ஆண்டனர் . (பாகவதம் ) 
பீமன் சண்டைக்கு வந்து இவனை அவன் பிரிவிடையாற்றல் - முன்கையில் தொடி 
சிறைவைத்த காலத்தும் பூசை விடாது சோரவெறுத்து வருந்தி இளமதிபோன் 
செய்யச் சிவலிங்கத்திடம் சிவபெருமான் மறுதலினையுடைய மடவாள் தலைமகன் 
தரிசனந்தந்து வீமனைச் செயிக்கப் பெற் பிரிந்த விடத்து அரற்றியது . ( பு . வெ . 
றவன் . 

பெருந்திணை ). 
பிரியமேதன் - அசமீடன் வம்சத்து உதித்த பிரிவு - பரத்தையிற் பிரிவு , ஓதற்பிரிவு , 

, 
வேதியன் . இவன் பலபசுக்கள் தானஞ் காவற் பிரிவு , தூதிற் பிரிவு , துணை வயிற் 
செய்யப் பட்டதாகக் கூறப்பட் டிருக் பிரிவு , பொருள் வயிற்பிரிவு , என அறு 
கிறது . ( இருக்கு ) 

வகை . 
பிரியம்பதன் - ஒரு காந்தருவன் . மதங்கர் பிரிவுழிக்கலங்கல் - தலைவி பிரிந்த இடத் 
சாபத்தால் யானையாயிருந்து அதனால் துத் தலைவன் கலங்கிக்கூறல் , இது மரு 
சாபம் நீங்கப்பெற்றவன் . 

நற்றுரைத்தல்,தெருளுற்றுரைத்தல் என 
பிரியம் வதை - 1. குஷன் தேவி , 

இருவகைத்து , ஆய , வெள்ளம் வழிபடக் 
2. சகுந்தலையின் தோழிகளுள் ஒருத்தி , கண்டிது மாயமோவெனலும் , வாயில்பெற் 
பிரியவிரதன் சுவாயம்பு மதுவிற்குச் சத றுய்தலும் , பண்பு பாராட்டலும் , பயந் 
ரூபையிடம் பிறந்தவன் . தமயன் உத்தான தோர்ப் பழிச்சலும் , கண் படை பொது 
பாதன் , பிரமநாரத உபதேசத்தால் ஞான கங்குனோதலு மெனும் விரியினையு முடை 
சம்பன்னன் ஆயினவன் . இவன் தேவி , யதாம் . இதுவரை ( அகம் ) முதனாள் நிகழ் 
பெரிஹஷ்மதி அல்லது சுகன்னி , கும் 
ரர் , ஆக்கினியித்திரன் , இத்மசிக்குவன் , பிரிவுழிமகிழ்ச்சி இது களவின் கிளவி . 
எக்கியபாகு, மகாவீரன் , இரண்யரே தஸ் , இது தலைவி பிரிந்து போதலைக்கண்ட தலை 
கிருதமிருஷ்டன் , சவான் , மேதாதிதி , மகன் மகிழ்தல் . பாகனொடு கூறுதலுமாம் . 
விதிகோத்சன் , கவி , ஒரு பெண் ஊற்சல் ( அகம் ) 
வதி . இவனுக்கு மற்றொரு பாரியிடத்தில் பிரீதகேசி - உன்முகன் தேவி . 
உத்தமன் , தாபசன் , ரைவதன் பிறந்த பிரீதி - 1. ( சங் . ) குசன் குமரன் . இவன் கும 
னர் . இவன் பதினொருகோடி வருஷம் ரன் சஞ்யன் , 
அரசாண்டான் . இவன் ஏழுமுறை சூரிய 2. தக்ஷன் பெண் , புலகன் தேவி . கும 
னுக்குப் பின் இரதத்துடன் சென்றத் ரன் தத்தாத்திரயன் . 


ச்சி முடிவு . 


பிரீதிமதி 


1145 


பிருகு 


3. புலத்தியன் தேவி . 

அவனே சராசந்தன் . இவன் , ருஷமன் 
4. காடுதிருத்தி நாடாக்கி மலைகளெல் 

எனும் நாமாம்ச பக்ஷணியைக் கொன்று 
லாவற்றையும் கோமுகமாக்கி உலகம் அர 

அவன் தோலால் ( ங ) நரபேரிகை செய்து 
சாண்டவன் . 

வைத்திருந்தான் . இந்தப் பேரிகை ஒரு 
பிரிதிமதி - தேவதத்தன் தாய் . 

முறை வாசிக்கின் ஒரு மா சம் சப்திக்கு 
பிரீதிவர்த்தனன் வர்த்தமான 

புாத்து மியல் புள்ளது . ( பார - சபா . ) 
அரசன் . ( சூளா . ) 

2. நிலாதி பதியாகிய தேவரா தன் 
பிரீதிவன் - விராடராசன் மைத்துனனா 

குமான் . 
கீசகன் குமரன் , 

3. அங்க தேசாதிபதியாகிய பிருகத்கர் 
பிருகதசீவன்- I. தருமபுத்திரனுக்கு நளன் ணன் குமான் . 
கதையை வதத்திற்கூறித் தேற்றிய இருடி , பிருகந்தன் - உலூக தேசாதிபதி , அருச்சு 
2. குவலாயாசுவன் தந்தை 

னுடன் நட்புக் கொண்டவன் . 
3. சாவஸ்தன் குமரன் . 

பிருகந்நளன் - ஒரு அரசன் சிவதீர்த்தத்து 
பிருகதிஷன் 1. பர்மியாச்வன் குமரன் . 

இருந்த வெண்டாமரையை விருப்பாய்த் 
2. அஜமீடன் குமரன் . 

தொட்டதால் வெண்குட்ட மடைந்து 
பிருகத்கான் அங்கதேசத்து அரசனாகிய கௌசிகர் புண்ணிய தீர்த்தம் ஆடச்சொல் 
பத்திரா தன் குமரன் , 

லியபடி ஆடிப் புனிதனானவன் . 
பிருகத்கர்ணன் பிருகத்திரதன் தந்தை . பிருகந்நளை - அருச்சுநன் விராடன் நகரத் 
பிருகத்காயன் பிருகத்தனு புத்திரன் . 

தில் மறைந்து வசித்தகாலத்தில் வைத்துக் 
பிருகத்சம்மீதை - இது சூர்யசந்திர கிர 

கொண்ட பெயர் . 
கணபலாபலன் முதலிய கூறு நூல் , வராக 

பிருகன் துரியோ தனன் தம்பி . பதினான் 
மிகிரர் செய்தது . 

காம் போரில் பீமனால் கொல்லப் பட் 
பிருகத்சாதகம் வராகமி ஹிரர் செய்த 

டான் . 
சோதிட சாத்திரம் . 

பிருகன்மனஸ் - பிருகத்பாகன் குமான். 
பிருகத்சேநன் - மத்திரதேசாதிபதி , கிருஷ் பிருகக்ஷத்ரன் புமன் யன் குமரன் . 
ணன் மாமன் கூலமணைக்குத் தந்தை . 

பிருது -1, பிரமன் மானஸபுத்சரில் ஒரு 
பிருகத்தனு - பிருகதிஷன் குமரன் ,, 

மனைவி புலோமசை , மற்றொரு 
பிருகத்திருதன் ( சூ . ) தேவராதன் குமரன் . 

மனைவி - கியாதி ; இவர் குமரன் கவி . 
பிருகத்துய்மன் ஒரு அரசன் . 

பௌத்தரன் சுக்ரன் . இவர்களன்றி இவர்க் 
பிருகத்பானு பிருகத்ர தன் குமரன் . அங்க குக் கியாதியால் தாதை , விதாதை என்று 
நாட்டரசன் . 

இரண்டு குமார் இருந்தனர் . அவர்களுள் 
பிருகத்ரதன் - 1. சராசந்தன் தந்தை. 

தாதைக்கு மிருகண்டும் , விதாதைக்குப் 
இவன் நெடுநாள் புத்திரப்பேறு இல்லாது பிராணனும் பிறந்தனர் . பிராணன்குமரன் 
தன்னிரண்டு மனைவியருடன் காட்டிற்குச் வேதசிரன் . வேதசிரன் குமரன் உசேநஸ் 
சென்று சண்டகௌசிகர் என்னும் முகவர் மிருகண்டின் குமான் மார்க்கண்டேயன் . 
அநுக்கிரகத்தால் புத்திரப்பேற்றின் நிமித் 

மற்றொரு குமரன் சௌநகன் . இவர் தமது 
தம் ஒரு மாம்பழம் பெற்றனன் . 

பாரியைக்கு யஞ்ஞத்தின் பொருட்டு அக் 
பழத்தை இருவருக்கும் இருபிளவாகக் 

னியை உண்டாக்கும்படி கட்டளையிட்டு 
கொடுக்க அம்மனைவியர் இருவரும் சில நீராடச் சென்றனர் . இவள் தனித்து இருக் 
நாள் தரித்து ஒரே காலத்தில் ஒவ்வொரு ததை அறிந்த புலோமன் என்னும் அரக் 
பாதியுருக்கொண்ட ஆண்குழந்தை யுரு கன் பூர்ணகர்ப்பிணியாயிருந்த இருடி பத் 
வத்தைப் பெற்றனர் . அரசன் இதைக் தினியாகிய புலோமசையைத் தூக்கிக்கொ 
கண்டு இது தீமைக்கு உற்பாத மாதலால் ண்டு போயினன் . இவளது அபயங் 
புறத்தில் எறியக் கட்டளையிட்டனன் . அவ் 

கேட்ட வயிற்றிலிருந்த சியவநன் வெளி 
வகை எறிந்த இருபிளவையும் சரையென் வந்து அரக்கனை யெரித்தனன் . இதனை 
னும் தேவதை ஆகாரமென எண்ணி உண் 

யோகத்தா வறிந்த இருடி அக்கினியை 
ணவந்து குழந்தையெனக் கண்டு ஒன்று கோக்கி 1 கண்டும் தடை செய்யா திருந்த 
சோக்க உயிரடைந்தது கண்டு , புத்திரன் தால் சுத்தவஸ்துக்களேயன்றி அசுத்தப் 
இல்லாத அரசனுக்கு அளித்தனள். பொருள் + எ யும் உண்ணும்படி சபித்தனர் . 


ஒருகு 


1145 


பிருங்கி முனிவர் 


இவர் ஒரு அரசனுக் குள்ள இரண்டு புத் 7. பிருகுவம்சத்துப்பெண்களில் ஒருத்தி 
திரிகளில் மூத்தவளை மணந்து புத்தி தொடையிற் பிறந்து ஹைஹயரைக் 
சப்பேறு இல்லாது மனைவி வேண்ட கண்போக்கி மீட்டுத் தந்தவர். ( தே பா. ) 
அவளுக்குச் சோமவாரத்தில் அரசமரத் பிருதகஞ்சம் - நர்மதை கடலோடு கலக்கும் 
தைத் தழுவினால் புத்திரப்பேறு உண்டாகு புண்ணிய க்ஷேத்திரம் , Broaab , on the 
மென அவள் அவ்வகை செய்து புத்திரப் river Narbads . This was the hermol 
பேறு அடைந்து காசிராஜனை மணந்த தன் tage of the Rishi Bhrigu . 
தங்கை , புத்திரன் இலாதிருத்தலைத் தமது பிருகுகனர் - பிருகு ருஷியால் யஞ்ஞத்தில் 
நாயகருக்கு அறிவித்தனள் . இருடி அவ உண்டாக்கப்பட்ட கிங்கரர் . 
ளைப் பலாசமரத்தைத் தழுவக் கட்டளையிட் பிருகுசிரவணம் இமயகிரியிலே சகரன் 
இப்புத்திரப்பேறளித்தவர் . இவர்க்கு மற் தவஞ்செய்த தலம் . 
றொரு குமார் சமதக்கினி. ஒருமுறை இவர் பிருதசைத்யர் சோழநாட்டுத் திருக்கண் 
சத்துவ தேவரை அறியும்படி பிரமன் , ணங்குடியில் திருமால் அருள்பெற்றவர் . 
ருத்ரன் , திருமால் இவர்களிடஞ் சென்று பிருகுதுங்கம் - ஒரு புண்ணியத்தலம் , இவ் 
அவர்களைக் கோபமூட்டினர் . அதனால் விடம் அருச்சுநன் தீர்த்தயாத்திரையில் 
ருத்ரனும் பிரமனும் கோபித்தனர் . இவர் பிராயச்சித்தம் செய்து கொண்டனன் . 
அந்தத் தேவர்கள் இருவரில் ருத்ரனுக்கு பிருகுத்துய்மன் - இவன் இரப்பிய முனிவர் 
இலிங்கமறும்படியும் , பிரமனுக்குக்கோயில் புத்திரரால் யாகஞ்செய்வித்துக் சொண்ட 
இல்லாதிருக்கவும் சாப மளித்து விஷ்ணு வன் . 
விடஞ் சென்று ஒரு உதை கொடுக்க பிருகுக்ஷேத்ரம் - மேலைச்சமுத்திரக் கரை 
விஷ்ணு உதைத்தகாலைப் பிடித்து உப யிலுள்ள புண்யத்தலம் . ஆநர்த்த தேசத்து 
சரித்ததால் இவரே சத்துவமூர்த்தி என்று அருகில் உள்ளது . 
அறிந்து வந்தனர் . வீதவ்யனுக்கு அடைக் பிருக்குத்ஜோதி - ஒரு ரிஷி . ஆங்கிரச புத் 
கலம் தந்து அவனை வேதியனாக்கியவர் . திரன் , ( பா.து ) 
மனைவியைக்கொன்ற விஷ்ணுவிற்குத் தன் பிருக்குக்ஷத்திரன் - நிடததேசாதிபதி திருஷ் 
மனைவியை நீங்கவும் பத்துப் பிறவி கொள் டதுய்மனால் கொல்லப்பட்டவன் . ( பா.து.) 
ளும்படியும் சாபம் அளித்தவர் . இருசிகரும் பிருக்தகீர்த்தி ஆங்கிரச புத்திரன் . 
இவர்குமார் . இவர் தக்ஷயாகத்தில் வீரபத் பிருங்கன் - ஒரு வேடராஜன் . வீமனுடன் 
திரரால் மீசை , தாடி முதலியவைகளைக் யுத்தம் புரிந்தவன் . 
கொளுத்தப்பட்டனர். இவரை வருணன் பிருங்கிழனிவர் - 1. இவர் தேவ தரிசனப் 
சந்ததியார் என்று யசுர்வே தங் கூறும் . பிரியராய் , மாம்சமில்லாத தேகத்தை 
இவர் பிறந்து அதிதேஜோ ரூபமாயிருந்த யுடையவராய்ச் சிகை வெண்மை நிறம் , 
தால் இப்பெயர் பெற்றனர் . இவர் மனைவி தண்டம் , ஜபமாலை , மூன்று கண், நிருத்த 
அசுரர்க்கு அபயங்கொடுத்ததினால் விஷ் னம் செய்பவராயிருப்பர் . ( அ - ப - தி . 
ணுவால் கொலை செய்யப்பட்டபின் இவர் 2. ஒரு இருடி ; இவர் மோக்ஷ காமியா 
விஷ்ணுவைப் பூமியில் பலபிறவியெடுக் ய்ச் சக்தியை விட்டுச் சிவமூர்த்தியைத் 
கும்படி சபித்துத் தமது தபோபலத்தால் தரிசித்து நீங்குகையில் உமாதேவியார் 
இறந்த மனைவியின் சிரத்தினை உடலுடன் இவரிடம் தமது கூறாகிய உதிர மாம்சங் 
சேர்த்து உயிர்ப்பித்தனர் . ( தே - பா .) களை வற்றச் செய்தனர் . இருடி நடக்க 
2. இவர் தொடையிற் பிறந்ததால் ஒளர 

வலியற்றுச் சிவமூர்த்தியை வேண்டச் 

சிவமூர்த்தி ஒரு கோலுங் காலுந் தந்து 
வர் என்று பெயர் . 

அநுக்கிரகித்தனர் . இதனால் பிராட்டியார் 
3. வருணன் என்னும் ஆதித்தனால் 

தவஞ் செய்து பத்தர் வழிபாடு தனக்கும் 
சாருஷ்ணியிடத்து உதித்த மகருஷி . 

உரிமை பெற்று அர்த்த பாகத்திற் கலந் 
4 , ஒரு வேதியன் . சவனருஷியின் 
தூண்டுதலால் பத்மன் என்னும் நாகராச 3. சமீகருஷி , " நீ எனக்குப் பிரியனா . 
னிடத்தில் இல்லற தருமம் கேட்டவன் . 

யிருந்து உன் 

பிராணனை எனக்குக் 
5. சிவகணத் தலைவன் . 

கொடுத்து என்னைக் காக்கவேண்டும் " என் 
6. ஒரு சத்தி . 

னும் ஒலி கேட்டு யாரோ என்மீது விருப் 
144 


தனர் . 


பிருசாசுவன் 


1146 


பிருதிவிடாஜன் 


பாக இவ்வகைக் கூறுகின்றாள் எனக் கரு 
திக் காமங்கொண்டு அங்கிருந்த உலர்ந்த 
சருகில் தம் வீரியத்தைவிட அதினின்று 
ருஷபமுகத்துடன் தோன்றினவர் . ( சிவ 
மகாபுராணம் .) 
பிருசாசுவன் - 1. இவன் அஸ்திரங்களைப் 
புத்திரராகப் பெற்றவன் . ( இரா - பால .) 

2. (சூ . ) சகதேவன் குமான் . 
பிருசாச்வன் ஒரு பிரஜாபதி . இவன் புத் 
ரர்கள் , உபசம்மார மந்திர ரூபிகளாய் விச் 
வாமித்திரர் இராமபிரானுக்கு உபதேசிக் 
கப் பட்டனர் . அவர்களாவார் சத்தியவர் 
தன், சாத்தியகீர்த்தி , திருஷ்டன் , ரபசன் , 
பிரதி ஹாரதரம் , பராங்முகம் , அவாங் 
முகம் , லக்ஷம் , அக்ஷவிஷம் , திருட நாபம் , 
சுநாபம் , தசாக்ஷம் , சதவக்தாம் , தச சீர் 
ஷம் , சதோதரம் பத்மநாபம் , மஹாநாபம் , 
துந்து நாபம் , சுநாபம் , ஜ்யோதிஷம் , கிரு 
சதம் , வைராச்யம் , விமலம் , யோகந்தரம் , 
ஹரித்ரம் , தைத்யப்ரசமனம் , சுசி , பாஹு , 
மஹாபாஹு , நிஷ்குவி , விருசி , அர்சிமாலி , 
தருதிமாலி , விருத்திமான் , ருசிரன் , பித்ரு 
சௌமனஸ் , விதூ தன், மகான் , கரவீரக 
ரன் , தன தான்யன் , காமரூபன் , காமருசி , 
மோஹன் , ஆவரணம், சிரும்பகம், சர்வநா 
பன் , சந்தானன் , வாணன் . 
பிடுச்சினி - அநமித்திரன் குமரன் . 
பிருடி - ஒரு வேதியன் . இவன் மனைவி 
முருசி . இவர்கள் பஞ்சமகா பாதகஞ் செ 
ய்து துன்புற்றுத் தீர்த்த ஸ்நானத்தால் நற் 
பத மடைந்தவன். 
பிருடிதன் ஒரு வேதியன் . இவன் மனைவி 
முருசி . இவ்விருவரும் பல தல யாத்திரை 
செய்து சிவயோகி ஒருவரால் கோபர்வத 
மகிமை கேட்டு அந்த யோகி பிரசாதித்த 
விபூதி மகிமையால் கோபர்வதம் அடை 
ந்து சிவசாரூபம் அடைந்தவன் . 
பிருதசேநன் - பரு என்பவன் தந்தை பிரா 

ஞ்ஞன் குமரன் , 
பிருதச்சிரவன் - சசிபிந்து குமரன் , 
பிருதிவி இது , வன்மை , மேன்மை , முத 
லிய அவயவசையோகமும் , கந்தம் , ரூபம் , 
ரஸம், பரிசம், சங்கியை, பரிமாணம் , வே 
ற்றுமை , சையோகம் , விபாகம் , அண்மை , 
சேய்மை , குருத்வம் , திரவத்வம் , சமஸ் 
காரம் , எனும் பதினான்கு குணங்களு 
முடையது . 
பிருதிவிராஜன் - 1. இவன் ராஜபுத்திர 
அரசர்களில் ஒருவன் . அஜ்மீர் , டில்விக் 


கரசன் , இவனுடைய காலத்தில் ஜயசந் 
திரன் எனும் கன்னோசி அரசன் ஒருவன் 
இருந்தான் . இவர் களிருவரும் மகாராஜ 
பட்டம் அடைய விரும்பினர் . ஒருவருக் 
கொருவர் விரோதம் உண்டாகி யுத்த சந் 
நத்தராயினர் . இவர்கள் காலத்தில் ஆப் 
கானிய அரசனாகிய கோரிமகம்மது இந்தி 
யாவின் மீது படையெடுத்துவர இருவரும் 
சேர்ந்து அவனைத் துரத்தி யடித்தனர் . 
ஆயினு மிருவருக்கும் உள்ள விரோதம் 
ஒழியவில்லை . ஜயச்சந்திரன் மகாராஜ 
பட்டம் அடைய யாகம் செய்யத்தொடங்கி 
யாகம் முடித்தான் . ஜயச்சந்திரனுக்கு சம் 
யுக்தை என ஒரு பெண் இருந்தாள் . அவள் 
பிருதுவியின் வீர தீரங்களைக் கேட்டு அவனை 
மணக்க விரும்பினாள் . பிருதுவியும் அக் 
கன்னிகையை மணக்க எண்ணங் கொண் 
டான் . சம்யுக்தையின் பொருட்டுச் சுயம் 
வரம் நாட்டப்பட்டது . அரசர்கள் எல்லா 
ரும் மண்டபத்தில் நிறைந் தனர் . பிருதிவி 
அரசன் மாத்திரம் வரவில்லை. ஜயச்சங் 
திரன் பிருதிவியிடம் 

விரோதம் 
கொண்டதால் பிருதிவியைப் போல் 
பிரதிமை ஒன்று மண்டபத்தின் 
வாயிலில் காவலாளிபோல் வைத்தான் . 
இதற்கு முன்பே பிருதிவி மாறுவேடம் 
பூண்டு அப்பிரதிமைப் புறத்தில் ஒளித் 
திருந்தான் . சுயம்வரமாலை சம்யுக்தை 
யிடம் கொடுக்கப்படச் சம்யுக்தைத் தான் 
விரும்பியவனைக் காணாது வெளிப்புறத் 
தில் அவனை யொத்திருந்த பிரதிமைமீது 
மாலையைச் சூட்டினாள் . அவ்விடம் ஒளிந் 
திருந்த பிருதிவி சம்யுக்தையைத் தூக்கி , 
குதிரைமீது வைத்துக்கொண்டு குதிரை 
வீரர் பின் தொடர் தன் னகரம் வந்து சம் 
யுக்தையை மணந்தனன் . இவன் கோரி 
மகம்மதுடன் சண்டையிட்ட டில்லியெ 
னும் இந்திரப் பிரஸ்தத்தில் கடைசியாக 
ஆண்ட அரசன் அநங்கபாலன் , இவன் 
பாண்டவர் வம்சத்தவன் . இவனுக்குப் 
பின் சந்ததி யில்லாமற் போன தால் இவன் 
அக்கினிகுல அரசனுடைய மகனும் தன் 
பௌதரனுமாகிய அஞ்மீர் அரசனாகிய 
பிருதிவிராஜனிடம் டில்லியை ஒப்புவித் 
தான் . கனோஜை ஆண்ட சயசந்திரனும் 
அநங்க பாலன் போனாகையால் அவனுக்கு 
டில்லியைக் கைப்பற்ற எண்ண முண்டா 
யிற்று . அதற்காக கஜினி அரசனாகிய 
ஷாபுடீனை உதவி கேட்டான் . மகம்மதிய 


பிருது 


114 


பிருததகம் 


அரசன் ஒரு சேனையை அனுப்பினான் . ஆகாது ; நாங்கள் இந்திரனை பாகத்தில் 
பிருதிவிராஜன் சமாசிங்கெனும் சித்தூரர கொலை புரிரேம் என்றனர் . இதை 
சன் உதவியால் மகம்மதியரை பின்னிடை அறிந்த பிரமதேவன் இருடிகள் மறுத்து 
யச் செய்தனன் . இதைக்கேட்ட ஷாபு அரசனுக்குக் கோனசதக் கிருது எனப் 
டீன் இரண்டாமுறை பெருஞ்சேனையுடன் பெயர் தந்து சமாதானப்படுத்தினன் . பின் 
வந்து சித்தூரைப் பிடித்தனன் . இதில் இவன் அரியினாலும் சககர் முதலியவர்க 
சித்தூர்ரானாவாகிய சமரசில் கொலையுண் ளாலும் யோகம் உபதேசிக்கப்பட்டு மகள் . 
டான் . இதைக்கேட்ட இவன் மனைவி வியுடன் தவமேற்கொண்டு காடடைக் 
பிருதை தீப்புகுந்தனள் . இந்தக் கலகத் சுவர்க்க மடைந்தனன் . இவன் விஷ்னு 
திற்குக் காரணமான கனோஜ் நகரத்தரசன் வின் அம்சமாய்ப் பிறந்தவன் . இவன் 
மீதும் முகம்மதியர் எதிர்த்துச் செல்ல சய வேள்வியில் விஷ்ணு சூதபுராணிகர்போல் 
சந்திரன் தானே கங்கையில் வீழ்ந்து இருந்து புராணஞ் சொல்லினர் . 

இவன் 
மாண்டனன் . 

மற்றக் குமரர் அந்தர்த் தானவன் , சமா 
பிருது - 1. ( சூ . ) வேகன் 

1. (சூ . ) வேகன் வலக்கையை கேசன் , அரியச்வன் , திரவிணன் , விரு 
இருடிகள் கடைய உண்டான விஷ்ணு 

கன் . ( மச்ச - பு . ) 
வின் அம்சம் ; தேவி அக்கையிற் பிறந்த 2. யாதவரில் ஒருவன். 
அர்ச்சசு . இவன் அரசாண்ட காலத்தில் 3. ( ரூ.) அகோஸு குமான் . விச்சு 
பூமி வளம் தராதிருந்ததால் , பூமிதேவி சந்தன் தந்தை . இவனுக்குச் சாகவதன் 
யைக் கொலை செய்கிறேன் என இவன் விஸ்வகன் எனவும் பெயர் . 
எழுந்தனன் , இவ்வகை ஆயுதபாணியாய் 4. ருசிராசுவான் குமான் ; இவன் கும 
எழுந்த அரசனைக்கண்டு பூதேவி பசுவுருக் ரன் பாரன் . 
கொண்டு ஓட அரசன் தொடர்ந்து சென் 5. சசிபிந்தின் குமான் , 
றனன் . அப்பூமிதேவி பசுவுருக்கொண்டு 6. ருசகன் குமரன் . சியாமசன் தம்பி , 
அரசனை நோக்கிக் கோபியாதிருக்க என 7. விருஷ்ணி குமரன் . 
வேண்டிக் கன்றும் பாத்திரமும் கொண்டு 8. ( ரூ .) அநாண்யன் பொத்திரன் ; 
வேண்டிய வளத்தைக் கறந்து கொள்ளுக இவன் குமான் திரிசங்கு . 
என்றனள் . அந்தப்படி அரசன் மனுவைக் 9. பிராசதன் குமரன் . 
கன்றாக்கித் தன் கரத்தைப் பாத்திரமாக்கி 10.- பான் குமான் . 
ஓஷதிகளைக் கறந்தனன் . இருடிகள் . பிருதுகர்மன் - சசிபிந்து குமான் . 
பிரகஸ்பதியைக் கன்றாக்கி வேதமயமான பிருது கிருதி - சசிபிந்து குமான் , 
பாலைக் கறந்தனர் . தேவர்கள் , இந்திர பிருதுசக்ரவர்த்தி - பூர்வஜன்மத்திற் குத்தி 
னைக் கன்றாக்கி அமிர்தங் கறந்தனர் . அசு ரன் அயோத்தி நகரில் இருந்த விஷ்ன 
ரர், பிரகலாதனைக் கன்றாக்கிச் ( சுரா ) மத் வாலய பணிவிடையால் மறுபிறப்பில் சக்க 
திய பானத்தைக் கறந்தனர் . பின்னும் இம் வர்த்தியாயினன் . (சிவமகாபுராணம் . ) 
முறையே காந்தருவர் , சிராத்த தேவதை பிருது சிரவசு சசிபிந்து குமரன் . 
கள் , சித்தர் , வித்தியாதரர் , கிம்புருஷர் , குமான் தருமன் . 
இராக்கதர் , விசுவாவசு , அரியமா , கபிலர் , பிருதுசேணன் - விபுவின் குமரன் ; தாய் 
மயன் முதலியவரைக் கன்றாக்கி வேண்டி பராகி , தேவி ஆகுதி, குமரன் நந்தன் . 
யவளங்களைப் பெற்றனர் . பிறகு பிரம்மா பிருது சேநன் பிராஞ்ஞன் புத்திரன், 
வர்த்த மென்கிற புண்ணிய க்ஷேத்திரத் பௌான் தந்தை . 
தில் இவன் குமான் விசித்திரசுவன் அல் பிருதுயசன் - சசிபிந்து குமான் , 
லது விசிதாசுவன் யக்கியஞ் செய்கையில் பிருதுலாக்ஷன் - சதுரங்கன் குமான் . 
அச்வத்தைக் கவர்ந்து சென்ற இந்திரனை இவன் குமான் பிரகத்ரதன் . இவன் கரை 
அரசன் குமரன் தொடர்ந்து சென்று அச் திரை மூப்பின்றி நெடுநாளாசியன்றி தே 
வத்தைப் பிடித்து வந்தும் இந்திரன் மீண் வர்களுக்கு அமிர்தங் கடைந்து கொடுத்த 
டும் யாகத்தை மறுத்தது கண்டு அரசன் சூரியவம்சத் தாசன் , 
கோபித்து இந்திரனைக் கொலை செய்கி பிரு தூதகம் - 1. உசங்கு காண்க. ( பார 
றேன் என்று எழத் தொடங்கினன் . இரு சல்லி . ) 
டிகள் இந்தக் காலத்தில் ஜீவ இம்சை 2. இது ஓர் தீர்த்தம் . ( பா - வன . ) 


பிருதை 


1148 ) 


பிரேமாபாய் 


Gabo & where the celebrated Brah 2. இவள் திருமால் தன்னைச் சலந்தா 
mayoni thirtha is situated . It is 14 னாக உருமாற்றி இவளை வஞ்சித்ததால் 
miles to the west of Thaneswara . இவள் திருமாலை உன் மனைவியை ஒரு 
பிருதை - ஞானுக்கு மாரிஷையிடம் பிற அசுரன் வஞ்சித்துச் செல்லவெனச் சாபம் 
ந்த குமரி . இவள் இளமையில் தங்கள் தந்து தீப்புகுந் தனள் . ( பதுமபுராணம் .) 
தந்தையிடம் வந்திருந்த திருவாசரை வழி பிருமவலி - ஒரு இருடி , வேததரிசன் 
பட்டு நினைத்த தேவர் தன்னிடம் வரும் 

மாணாக்கன் . 
படி மந்திரம் பெற்று அம்மந்திர பலத்தை பிருமாவிருதன் இருஷபனுக்குச் சயந்தி 
யறியத் தான் தனித்திருக்கையில் மந்திரத் யிடம் உதித்த குமரன் . 
தைச் செபித்தனள் , அம்மந்திர தேவதை பிருஷதபி - 1. துருபதன் தந்தை . 
யாகிய சூரியன் முன்னின்று மந்திர பலத் 2. வயைவத்ஸத்துத மநுவின் குமான். 
தை யறிவிக்க இவள் தான் கன்னிகை ( பா . துரோ. ) 
யென்று அறிவித்தனள் . சூரியன் இவ பிருஹத்ரதன் இவன் அங்கதேசாதிபதி . 
ளுக்குத் தக்க பருவந் தந்து கற்பா தானஞ் இவன் விஷ்ணுபாதம் எனும் மலையில் 
செய்து நீங்கினன் . இவளிடம் அக்காலத் யாகஞ் செய்து யானைகளையும் , குதிரை 
துக் கவசகுண்டலங்களுடன் கர்ணன் பிறந் களையும் , பசுக்களையும் அக்னிஷ்டோமம் , 
தனன் . பிறந்த அக்குமானை இவள் ஊர் முதலாய ஏழு யாகங்களில் தானஞ் செய்த 
அலருக்கு அஞ்சித் தன் முன் தானையில் வன் , இவன் பெரும் புகழடைந்தவன் , 
சிறிது கிழித்துப் பெட்டகத் தடக்கிக் கல் ( பார - சாந்தி .) 
கை வெள்ளத்தில் விட்டனள் . இவள் பிரேதஜன்மம் - பூர்வஜன்மத்தில் மகாபா 
பிறகு பாண்டுராஜனை மணந்தனள் . 

பம் செய்தவனே பிரே தஜன்மம் அடை 
ளுக்குக் குந்தி யெனவும் பெயர் . தந்தை வான் . ஒருவன் பல தருமங்களைத் தாபி 
யைக் குந்திபோஜன் எனவும் கூறுவர் . த்துவைத்து இறக்க அவன் குலத்தில் 
பிருந்தாவனம் - 1. யமுனைக்கு மேற்கில் பிறந்தவன் அவற்றை யழிப்பானாயின் 
உள்ள துளசிவனம் . இவ்விடம் கிருஷ்ண அவனும் , தருமசாலை , வயல் , பூங்கா முத 
மூர்த்தி பத்தர்களுக்குப் 

பிரத்தியக்ஷ லியவற்றின் எல்லையைப் புரட்டினவனும் 
மானார் . 

குளத்தைத் தூர்த்தவனும் , சண்டாளனால் 
2. வலாசுரன் தேவியாகிய பிருந்தை அடிபட்டிறந்தவனும் , ஜலத்தில் மாய்ந்தவ 
உயிர் நீத்த ஸ்மசானம் . இதில் திருமாலின் னும் , பாம்பேனும் நாயேனும் கடித்திறந் 
மயக்கந் தீர்தல் பொருட்டுப் பார்வதியா தவனும் , இடி விழுந்து இறந்தவனும் , 
ராலும் திருமகளாலும் விதைக்கப்பட்ட நெருப்பாலும் , மாடு முட்டியும் , கழுத்தில் 
விதைகள் முளைத்தன . ( பதுமபுராணம் .) சுருக்கிட்டும் , பாஷாணம் தின்றும் , ஆயு 
பிருந்தை - 1 , இவள் சலந்திராசுரன் தேவி . தத்தாலும் , சமஸ்கார மில்லாமலும், 
இவள் மீது விஷ்ணுமூர்த்தி மயல்கொண்டு தேசாந்தரத்தில் திக்கற்றும் குஷ்ட முத 
சலந்திரன் சிவமூர்த்தியின் சக்கரத்தால் லிய மகாரோகங்களாலும் , திருடனாலும் , 
இறந்ததை அறியாத இவள் இடம் அவ தாய் தந்தையருக்குச் சிரார்த்தம் செய்யா 
னைப்போல் உருக்கொண்டு புணர்ந்து மலும் மாய்ந்தோர் பிரேத ஜன்மம் அடை 
இருந்தனர் . இவரது புணர்ச்சி வேறுபாட் வார் . பப்புருவாகனைக் காண்க . 
டாலும் மற்ற அடையாளங்களாலும் விஷ் பிரேதபிதுர்க்கள் - பித்ரு , பிதாமஹா , பிர 
ணுவென்று அறிந்த இவள் தீப்புகுந்தனள் . பிதாமஹா, விகுத்தப் பிதாமஹா, மாத்ரு , 
அதனால் மயல் தெளியாத விஷ்ணு மால் மாதாமஹி , பிரமாதாமஹி , விருத்தப்ரமா 
கொண்டனர் . திருமகள் சிவமூர்த்தியை தாமஹி , சர்வபித்ருக்கள் . 
வேண்டச் சிவமூர்த்தி உமைக்குக் கூறப் பிரேமாபாய் இவள் காசியில் அரிபக்தி 
பிராட்டி சிலவிதைகள் பிரசாதித்து இவ் மேலிட்ட அணங்கு . பாகவதரிடத்தும் 
விதைகளைப் பிருந்தையிருந்த சாம்பலில் பாகவதத்தினிடத்தும் அதிக அன்புகொ 
தூவுக என்றனள் . அவ்வகை திருமகள் ண்டு நாள் தவறாது பாகவ தகாலகேபஞ் 
செய் தனள் . அதில் துளசி உண்டாயிற்று . செய்து வருகையில் ஒருநாள் பாகவதர் 
அதனை விஷ்ணுமூர்த்தி அணிந்து மயல் அவர்களுக்கு உணவளித்தற் பொருட்டு 
தீர்ந் தனர் . (காஞ்சிபுரா .) 

தன் மகனைய்னுப்பிப் பாகவதம் கேட்டுத் 


பிர்ப்பலன் 


1149 


பிளோர்டியன்மதம் 


தனக்குக் கூறும்படி செய்து பாகவதர் சிருஷ்டிக் கடவுள் . இத்தேவனை அப்பா 
க்கு உணவாதிகள் சமைத்தளித்துத் தன் ( Apps ) என்னும் பெயரினால் விக்கிரகஞ் 
மகன் காலக்ஷேபங்கேட்டு வரக்கண்டு மக செய்து பூஜிப்பர் . 
னுடன் தானும் உண்டு மகனை 

நோக்கி பில்கணியன் - ஒரு வட நூற்புலவன். பாஞ் 
கேட்ட பாகவத கதை எனக்குக் கூறுக சால தேசாதிபதியின் புதல்வியாகிய யா 
என் றனள் . குமரன் , கண்ணன் தயிர்த் மினி பூர்ணதிலகைக்குக் கல்வி ஆசிரிய 
தாழியை யுடைத்து வீதியிற் செல்லக் னாகி அவளையே மணந்து கொண்டவன் . 
கண்ட தாய் கண்ணனைத் தொடர்ந்து இவன் செய்த எல் பில்கணீயம் , 
பிடிக்க அகப்படாதது கண்டு வருந்தக் பில்வநதி - ஒரு நதி . 
கோபிகைகள் தாங்கள் அன்று கண்ணன் பில்வம்- சிவார்ச்சனைக்குரிய பத்திரம் . இது 
செய்த தீமைகள் கூறக் கேளாதீர் பிரத் பீமனால் சிவார்ச்சனைக்கு உபயோகிப்பது . 
யக்ஷமாகக் காண்க வென்றனர் . இதைக் பிவிக்கிரந்தன் - திருதராட்டிரன் குமான் . 
கேட்ட தாய் முகம்வாடி யிருக்கையில் பிளாபாயீ -- ஒரு பிரதானி புத்ரி , இவள் 
கண்ணன் அருகுறத் தாய் தாம்பினாற் ஒருவனை இளமையில் மணங்கொண்டு கை 
பிணிக்கத் தாம்புகள் பற்றாது வருந்துகை 

மையாயினள் . இவள் இளமை தொட்டே 
யில் மற்றொரு தாம்பிற்கு இடந் தந்து உர அரிபூசனை யியற்றித் தன் கணவனிறந்த 
லில் பிணிபட்டு நிற்கையில் கோவியர் பின் தந்தை பாலடைந்து பூசைவழுவாது 
நசைத்துச் சென்றனர் . கண்ணன் இனித் வருகையில் தந்தை இறக்க உடன் பிறக் 
தீமை செய்யேன் கட்டவிழ்க்க எனத் தீன தாரிருவரும் நாடுகளைப் பிரித்துக் கொண் 
பாவனை காட்டத் தாய் இரங்கா திருக் டனர் . - இவ்விருவருள் தமயனைப் பினா 
தனள் , என்று மகன் கூறிய கதை கேட் பாயி பூசைப் பெட்டகத்துடன் அடைந்து 
கையில் , கண்ணனை யார் சென்று கட்ட ஜீவித்து வந்தாள் . பிரிவுபட்ட 
விழ்ப்பார் என்று கண்ணீருகுத்து இதோ யோன் தமயனைப் பகைத்து அவன்பொ 
நான் வந்து கட்டவிழ்க்கிறேன் என்று ருள்களைக் கொள்கையில் பூசைப்பெட்ட 
உயிர் நீங்கிப் பரமபத மடைந்தவள் . கத்தையும் கொள்ளைக்கொண்டனன் . பிளா 
பிப்பலன் விஷ்ணுபடன் . 

பாயி . பூசைப்பெட்டகத்தைக் 
பிலசேநன் துரியோதனன் தம்பி . 

வருந்தி, அது வாராததால் உணவுகொன் 
பீலம்லோசை ஒரு அப்ஜாஸ்திரி . 

டிலன் , ஐந்தாநாள் பெருமாள் ஒருவேதி 
பிலக்ஷம் 

ஒரு தீவு ; மேல் சமுத்திரத்தில் யர்போல் கனவிடை வந்து பூசைப்பெட்ட 
உள்ளது. 

அநுமான் சீதாபிராட்டியைத் கத்தை உதவிச் சென்றனர் . பிளாபாயி 
தேடிச்சென்ற காலத்துப் பாலைவநத்திரு முன்போல் பூசையியற்றி உணவுகொண் 
ந்த பிலத்திற்சென்று அவ்விடத்திருந்த டனள் , இச்செய்தியறிந்த தம்பி தமயனை 
சுவயம்பிரபை தன்னைச் சுவர்க்கத்துக்கு யடைந்து தான் செய்த குற்றத்தை மன் 
அனுப்பவேண்டியபோது பிலத்தைப் னிக்கவேண்டி முன்போல் நாடு முதலிய 
பிளந்து வெளியே வந்ததால் உண்டாகி கொடுத்துச் சென்றனன் , 

பிளிந்தாள் - ஒருவகை மிலேச்சசாதியார் . 
பிலக்ஷப்ஸ்ரவணம் - ஸரஸ்வதிக்கு உற் பிளோர்டியன் மதம் - இத்தேயத்தவர் விக் 
பத்திஸ்தானம். 

ஆராதனை செய்வர் . 

பின்னும் 
பிலாங்கர் - இது வயிற்றில் பையுள்ள டாயா வென்னும் பிசாசியை வணங்குவர் . 
மிருக இனத்தில் சேர்ந்தது . பூனையைப் இவர்கள் ஆலயங்களில் சபங்களுக்கு உயர் 

இதன் பின்னங்கால் விரல் ந்த பதார்த்தங்களை வைத்துப் பூசிப்பார் 
கள் மனிதர் விரல்போலும் முன்னங்கால் கள் . இவர்களில் அபாலசிட் என்பவர்கள் 
பூனைவிரல்கள் போலிருக்கிறது . இது பக்ஷி சூரியனை ஆராதிப்பர் . இவர்கள் குருக் 
களைப் பிடித்துத்தின்கிறது . இவ்வினத்தில் கள்மார் ஜவனஸ் என்னும் பெயருடைய 
கஸ்கஸ் என்றது ஒன்று , 

வர்கள் . இவர்கள் சூரியனுக்குமுன் முழ 
பிலிப்பியன் மதம் - ( Pailipi . ப ) இத்தீவி கொலூன்றி நமஸ்கரித்தலேயன்றிச் சாம் 
லுள்ளோர் சூரியசந்திரர்களை ஆராதிப் பிராணி தூபமுமிடுவர் . பின்னும் சூரிய 
போர் , பின்னும் அநேக தேவர்களையும் னைக்கண்டு கூவும் பணிகளுக்கு ஆகார 
பூஜிப்பர் . பாட்டலா என்னும் தேவன் மான தேனை ஆராதிப்பர் . இச்சாதியார் 


காதை 


போன்றது . 


1150 


பிள்ளையுறங்காவில்லிதாசர் 


தங்கள் முதல் சந்ததியைத் தேவர்களுக் பிள்ளைப்பெருமாளையங்கார் 

இவர் மது 
கும் நாஜாவிற்கும் பவியிவேர் . இச்சாதி ரையில் திருமலை நாயகர் அரசு செய்கை 
யரில் கணவனிறந்தால் ல்திர் மூன்றுகாட் யில் ஒரு இராயசவேலையில் அமர்ந்து பக 
கள் உபவாசம் செய்யவேண்டும் . சிலர் 

வத் குணானுபவராய் இருக்கையில் ஒரு 
சவத்தை அலங்கத்துப் பெட்டியில் நாள் அரச சபையில் தமது உத்தரீயத் 
வைத்து மூன்று வருஷம் பவிப்பர் . இவர் தைக் கிருஷ்ண கிருஷ்ண என்று தேய்த் 
கள் புண்ணிய பாபல்களினால் சவர்க்க நர தனர் . அரசன் தேய்த்தது என் 

என் என 
கமடைவ சென்றும் வேறு ஜன்மமடைவ ஐயங்கார் , திருவரங்கத்தில் பெருமாள் , 
ரென்றும் கூறுவர் . 

திருத்தேரில் உற்சவம் கொள்ளும்போது 
பிள்ளான் திருமலை நம்பிக்குக் குமரர் . தீவட்டியின் தீப்பிடிக்கத் திரை பற்றியது 
உடையவர் திருவடி சம்பந்தி . திருவாய் அதை அவித்தேன் என்றனர் . அரசன் 
மொழிப் பிரபந்தத்திற்கு ஆறாயிரப்படி இதன் உண்மையை வேவுகாரரை ஏவி 
வியாக்கியானம் செய்தவர். உடையவர்க்கு யறிந்து ஐயங்காரை இனி உமக்கு நமது 
ஞானபுத்திரர் , 

உத்தியோகம் வேண்டாம் உமது மனப்படி 
பிள்ளை - இது முதலில் வேளாளருக்குப் இருக்கவென்று தேவரீர்க்கு வேண்டிய 
பட்டமாயிருந்தது . இது தற்காலம் அக தென்ன வென்றனன் . ஐயங்கார் திரு 
முடையான் , அம்பலக்காரன் , கொல்லா , வரங்கத்தில் ஒரு அறையும் தளிகைப் பிர 
இடையன் , நாயர் , கோக்கன் , பணிச்ச சாதமும் வேண்டுமென அந்தப்படி கட் 
வன் , பணிக்கன் , பறையன் , செய்யக்கா டளையிட்டு அவ்விடம் அனுப்பினன் . ஐயங் 
ரன் , செம்படவன் , சேனக்குடியன் , தேவ கார் திருவரங்கஞ் சென்று பல பிரபந்தங் 
தாசிப் பிள்ளைகள் , குறவர் முதலியவர்க் கள் பாடி நொண்டிப்பசு தன்மேல்விழ அது 
கும் பட்டமாக இருக்கிறது . 

காரணமாகப் 

பரமபதம் அடைந்தனர் . 
பிள்ளை அப்பன் - எழுபத்தினாலு சிம்மா இவர்க்கு மணவாள தாசர் எனவும் பெயர் . 

சனாதிபதிகளில் ஒருவர் . ( குருபரம்பரை .) இவர் செய்த நூல்களுக்கு பிள்ளைப்பெரு 
பின்னை அரசுநம்பி ஆளவந்தார் குமார் . மாள் பிரபந்தமெனப் பெயர் . அவை ஏற் 

மணக்கால் நம்பியின் திருவடி சம்பந்தி . றெட்டுத் திருப்பதியந்தாதி முதலிய எட் 
பிள்ளைக்கூட்டம் - வட ஆர்காட்டு மான் டாம் . இவர் காலம் சைவ எல்லப்ப நாவ 
யுலில் இது வன்னியரின் வைப்பாட்டிப் லர் காலம் என்பர் . 
பிள்ளைகளின் பட்டமாக இருக்கிறது . பிள்ளையாட்டு - பகைவர் குடராகிய மாலை 
பிள்ளைத்திருநறையூர் அரையர் - எழுபத்தி யைச் சூட்டிக் கையிலே வேலைத் திருப்பிப் 
னாலு சிம்மாசனாதிபதியரில் ஒருவர் , ( குரு பிரியப்பட்டு ஆடியது . ( பு - வெ . ) 
பாம்பரை . ) 

பிள்ளையார் பாளையம் - ஒரூர் . திருஞான 
பிள்ளைத்திருமலைநம்பி - உடையவர் திரு சம்பந்தமூர்த்தி நாயனார் சைனர்களை 
வடி சம்பந்தி . பெரிய திருமலை நம்பியுடன் வாதில் வெல்லுதற்கு வந்து திருக்கூட்டத் 
இருந்தவர் . எழுபத்தினாலு சிம்மாசனாதி தோடு முதலில் தங்கிய இடமாம் . இது 
பரில் ஒருவர் . ( குருபரம்பரை ) 

மதுரைக்குத் தெற்கே யுள்ளது . ( திருவிளை 
பின்னைத்திருவாய் மொழியரையர் எழு யாடல் . ) 

பத்தினாலு சிம்மாசனாதிபரில் ஒருவர் . பிள்ளையுறங்காவில்லிதாசர் -- 1. உடைய 
பிள்ளைத் தெளிவு துடியின் கண் மமிழ்க் வர் திருவடி சம்பந்தி ; தாஸநம்பி ; உடை 
தொவிப்பத் தன் புண்ணைப் பிரியப் பட்டு யவர்க்குக் கருவூலம் காவல் காப்பவர் . 
விரும்பிக் கூத்தாடியது . (பு- வெ . ) 

2. இவர் சோழனிடம் ஜட்டிவேலை 
பின்னை பிறந்த வீட்டிலிருந்து குழந்தை செய்திருந்தவர் . இவர் உடையவர் காவிரி 
யைக் காக்கும் தேவதைகள் சீவந் ஸ்நானத்திற்குப் போய் மீள்கையில் அவ 
திகை இராகை , அதுமதி , வினிவாலி , ரைத் தண்டன் சமர்ப்பித்து நிற்பர் . உடை 
குருவாதக்னி இவர்கள் கன்னிகை யாஷ யவர் , கோஷ்டிகளை நிஷேதித்து இவர் 
ஷ்டி தேவி சிசாகணி , 

தோளின்மீது தமது காத்தை 
பிள்ளைப் பெயர்ச்சி.- புள்ளை விலக்கிப் கொண்டு வருவர் . இவ்வாறு வருதலைக் 
பூசலைத் தாங்கினவனை மாலையினை யுடைய கண்ட கோஷ்டிகள் அசூயை கொண்ட 
மன்னன் தண்ணளி செய்தது . ( பு - வெ ) தறிந்த உடையவர் ஒருநாள் பிள்ளையுறங் 


பிள்ளையுறந்தையுடையார் 


1181) 


பினாகம் 


காவில்லி தாசரது ஆசார்ய பக்தி தெரி டக் குடியென்னும் கிராமத்தில் நோய் 
விக்க எண்ணிக் கோஷ்டிகள் ததியாராத சாத்திக்கொண்டு விளாஞ்சோலைப் பிள்ளை 
னத்திற்குச் சென்றிருக்குங்கால் ஒருவரை யைத் திருவனந்தபுாத்தமர்த்தித் தாம் திரு 
விட்டு அவர்கள் உலரவிட்ட வஸ்திரம் நாட்டிற்கு எழுந்தருளினவர். இவர் திரு 
களில் ஒவ்வொரு முழம் கிழித்துவிடக் வடிகளில் , கூரகுலோத்தம தாசர் , மணப் 
கட்டளையிட அவர்களும் அவ்வாறே செய் பாக்கத்து நம்பி , கொல்லிக்காவல் தாசர் , 
தனர் . பின் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனை கோயிலண்ணர் , திருவாய்மொழிப் பிள்ளை 
வரும் உண்டுவந்து தம் வஸ்திரங்களைக் யவர் தகப்பனார் அண்ணர் , விளாஞ்சோ 
கண்டு குறைகூற உடையவர் இருப்பவர் லைப் பிள்ளை ஆச்சயித்தனர் . இவர் செய்த 
பாகவதர்கள் . ஒருவருக்கொருவர் செய் நூல்கள் ரஹஸ்யத்திரயம் , தத்வத்திரயம் , 
திருக்க வேண்டும் . அது பாகவத கைக் 

ஸாரசங்கிரகம் , ஸ்ரீ வசன பூஷணம் . 
கர்யமாகட்டுமே என்று சமாதானங் கூற பிள்ளைவழக்கு தப்பாமல் நிமித்தஞ் சொ 
வுங் கேட்காமல் முணு 

முணுத்தனர் , 

ன்னார்க்கு வஞ்சியாதே பெறு முறைமை 
இது நிற்க . உடையவர் ஸ்ரீ வைஷ்ணவர் யைச் சொல்லியது . ( 4 - வெ . ) 
கள் இருவர்களை அழைத்துப் பிள்ளையுறல் பிறப்பு - ( எ ) தேவர் , மக்கள் , விலங்கு , 
காவில்லி தாசர் மனை வியார் பொன்னாச்சி புள் , ஊர்வன , நீர் வாழ்வன தாவரம் , 
யார் உறங்குஞ் சமயத்தில் அவரது ஆப இவற்றின் யோனி பேதம் எண்பத்து 
சணத்தைக் கழற்றிவரக் கட்டளையிட அவ் 

நான்கு நூறாயிரம் , அவையாவன தேவர் 
வாறு சென்றவர் ஆபரணங்களைக் கழற்று பதினான்கு நூறாயிரம் , மக்கள் ஒன்பது 
கையில் அவள் மறு காதிலுள்ளவைகளையும் 

நூறாயிரம் , விலங்கு பத்து நூறாயிரம், 
பா வத கைங்கர்யமென்று கழற்றிக்கொள் 

புள் , பத்து நூறாயிரம் , ஊர்வன பதினொரு 
ளத் திரும்புகையில் விழித்தனள் என 

ஏறாயிரம் , நீர்வாழ்வன பத்து நூறாயிரம் , 
வுணர்ந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் 

தாவாம் இருபது நூறாயிரம் , அன்றித் 
உடையவரிடம் பணிகளைத் தந்தனர் . இச் தேவர் பதினாறு நூறாயிரம் எனவும் , தாவ 
செய்தியை மனைவியாலறிந்த தாசர் போக ரம் பதினெட்டு நூறாயிரம் எனவும் கூறு 
வதர்க்கு மற்றையாபரணங்களையுங் கொ வர் . 
டாமல் அபராதஞ் செய்தனையாதலால் நீ 

பிறர் மனைத்துயின்றமை விறலி கூறல் 
எனக் காகாயென் றனர் . இவ் வரலாற்றி 

பரத்தையர் சேரியிடத்துத் தலைவன் தக் 
ந்த உடையவர் இவ்விருவர் சங்கதிகளையும் 

கினபடி இத் தன்மைத்தெனப் பானிச்சி 
பாகவதர்க்குக் காட்டி ஆசார்ய பக்தி தெரி 

எடுத்துச் சொல்லியது . ( பு- வெ - பெருந் ) 
வித்துப் பொன்னாச்சியாரைப் பிள்ளையுறங் 

பிறவா நெறிகாட்டியார் 
காவில்லி தாசரிடம் கூறியேற்கச் செய் 

திருமலைராயன் 

சமஸ்தானத்திருந்த புலவரில் ஒருவர் . 
பிள்ளையுறந்தையுடையார்- எழுபத்தினாலு பிறிதிநவிற்சியணி கருதிய பொருளை 
சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர் . ( குருபரம் 

அதற்குரிய விதத்தாற் கூறாது மற்றொரு 
பரை . ) 

விதத்தாற் கூறு தலும் , கபடத்தினால் தன் 
பிள்ளை பிள்ளையாழ்வான் - அநந்தாழ்வான் 

னாலிச்சிக்கப்பட்டதைச். சாதித்தலுமாம் . 
திருவடி சம்பந்தி . கூரத்தாழ்வான் சீடர் . 

இதனைப் பரியாயோக்தாலங்கார மென்பர் . 
பிள்ளைராஜ மகேந்திரப் பெருமாளரையர் . ( குவல . ) 
எழுபத்தினாலு சிம்மாசனாதிபதிகளில் ஒரு பிறிதின் குணம் பெறலணி - அஃதாவது , 
வர் . ( குருபரம்பரை.) 

பொருளானது தன் குணத்தை 
பிள்ளைலோகாசாரியர் - வடக்குத் திருவீ யிழந்து பிறிதொன் றின் குணத்தைக் கவர் 
திப்பிள்ளையின் குமரர் . இவர் குரோதன தலாம் . இதனை வடநூலார் அதற்குணாலங் 
வருஷம் ஐப்பசிமாதம் திருவோணத்தில் கார மென்பர் . 
பிறந்தவர் . அழகிய மணவாள நயினார்க் பினகம் - 1. இது சிவதனு . இது எழுதலை 
குத் தமயன் . திருஷ்கர் கலகத்தால் பெரு களும் , பெரிய வுடலும் , கூரான கோரப் 
மாள் நாய்ச்சிமாருடன் வெளியேறின பற்களும், கொடிய விஷமுள்ள காணி 
பொழுது பெருமாளைப் பிரிதலாற்பது னால் சற்றப்பட்டதும் , ஆனது . ( பார 
தாமும் முதலிகளுடன் புறப்பட்டுச் சோதி அது - ம் . ) 


தனர் . 


பினாகினி 


1152 


பீடபூமி 


தண் 


2. திரிபுர விஜயத்தின் பொருட்டுக் பிக்ஷக்கள் அச்மகுட்டர் . இவர்கள் கல் 
கோபங்கொண்ட சிவபெருமான் தம் காத் லால் தான்யத்தைக் குத்தி யெடுப்பவர் . 
திலிருந்த சூலத்தை வளைக்க அது வில் மரீசிபர் - சந்திர கிரணத்தைப் பானஞ் 
லாய் இப் பெயராலழைக் கப்பட்டது. செய்து திருப்தியடைபவர் . பரிப்ருஷ்டிகர் 
( பார - சாங் . ) 

ஒருவன் கொடுப்பதை வாங்கி யுண்பவர் . 
பினாகினி - இது சிவமூர்த்தியின் பினாகத் வைகஸிகர் - பெரியோர்க்கிட்டு மிச்சத்தை 
தின் வழி வந்தபடியால் இப் பெயர் பெற் யுண்போர் . பிரஸங்கியானவர்கள் அக்கா 

பாலாறு , செய்யாறு இவ்விரண் லத்திற்கு வேண்டியமட்டும் எடுத்துக்கொ 
டிற்கும் நடுவிலிருத்தலால் இதனை வெண் ள்வோர் . ( பா - அச் .) 
ணெய்நதி யென்பர் . இது ஔவை தெய் 
வீக மகாராஜன் கல்யாணத்திற்கு வெண் 
ணெய் கொண்டுவரச் செய்தலால் வெண் 
ணெய் நதியாயிற் றென்பார். தெய்வீக 
மகாராசனைக் காண்க. நந்திக்குச் சிவ பீகா - எலியினத்தது . அமெரிகாவைச்சார்ந்த 
மூர்த்தி அபிஷேகஞ் செய்விக்க அழைப் கயான முதலிய இடவாசி . ( 62 ) அடி 
பித்த தென்பர் ( பெண்ணை நதி புராணம் ) நீளம் ( 1 ) அடி உயரம் நிறம் பழுப்பு உட 
பின்சென்றவல்லி - கரம்பனூர் அம்மை ,. லிற் புள்ளிகள் வால் குட்டை , நீர்நிலை 
திருவரங்கப் பெருமாளைத் துருக்கர் கொ களை யடுத்து வளையில் வசிப்பவை . 
ண்டு போகையில் பெருமாளுடன் சென்று 

ணீரில் நீந்தும் . இரவில் இரை தேடும் சாக 
பெருமாளினிலை யறிவித்தவள் . 

பக்ஷணி . இது , தனக்குவேண்டிய ஆகாரத் 
பின்பழகிய பெருமாள் ஜீயர் - நம்பிள்ளை தை வளையில் சேமித்து வைத்துக் கொள் 
திருவடி சம்பந்தி . 

கிறது . 
பின்வருநிலை முன்வருஞ் சொல்லும்பொ பீச்சாங்குழல் - 1 , இது ஒரு புறம் வாய் 
ருளும் பல விடங்களில் பின் வரில் பின் குவிந்தும் ஒருபுறம் வாயகன்றும் உள்ள 
வருகிலை . ( தண்டி .) 

நீரெறியுங் கருவி . இது உட்டுளைக் கருவி . 
பின்வரு விளக்கணி - அஃதாவது முன் இதற்குள் அக் குழைக்குச் சரியாய் ஒரு 
வாக்கியத்தில் வந்த விளக்கச் சொல்லே காம்பமைத்து நீரையிழுக்க நீர் மேலேறும் . 
னும் பொருளேனுஞ் சொல்லும் பொருளு அதைக் கீழழுத்த நீர் சிதறி யோவெது . 
மேனும் பின் வாக்கியங்களில் வருதலாம் . 2. ஒரு வாய்க்குவிந்த குழலின் நுனி 
இதனை வடநூலார் ஆவர்த்தி தீபகாலங் குறுகிச் சிறு துவாரமுள்ள தா யிருக்கும் . 
கார மென்பர் . 

இதற்குள் மேலும் கீழுமாக இழுக்கத்தக்க 
பின்றேர்க்தாவை - இட்டவீரக் கழலினை தாய்க்காற்றை யிழுக்கவும் இழுத்தபொ 
யுடையான் தேரின் பின் செறிந்த தொடி ருள்மேல் போகாமலும் சுற்றிய ஒரு தடை 
யினையுடைய பாணிச்சியர் வீரசோடு கூத் யுடன் கூடிய கொம்பு . அதனை திரவப்பொ 
தாடியது . ( பு வெ .) 

ருள்களில் போட்டு இழுத்தால் திரவம் 
2 பெரிய கழல் வீரரோடு விளர்த்த கொள்ளும் , தள்ளின் பீச்சும் தன்மைவாய் 
வளையினையுடைய பாணிச்சியர் பெரிய ந்த கருவி . 
மேம்பாட்டினை யுடையான் றனது தேரின் பீடபூமி - பூமி மட்டத்திற்குச் சற்று உயர் 
பின் ஆடியது . ( பு . வெ . ) 

ந்திருக்கும் பூபாகத்திற்குப்பீடபூமி என்று 
பின்னிலை முயறல் தலைவி முன்பு தோற் 

பெயர் . 
றதன் அழகை நச்சி இரந்து பின்னிற்றலை 2. சாதாரண பூமியின் பரப்பிற்கு 
மேற் கொண்டது . ( பு . வெ . பெருந் மேல் மிகவுயர்ந்து மேடு பள்ள மில்லாத 
திணை ). 

தாகவுள்ள சமபூமி . இது பெரும்பாலும் 
பிக்ஷாடனழர்த்தம் - தாருகவனத்து இரு மலையடுத்து இருக்கிறது . இப் பீடபூமிக 
டி பத்தினிகள் கொண்ட செருக்கை அட ளுள் ஆசியா கண்டத்தினிடையி லுள்ள 
க்கக்கொண்ட மோகனத்திருவுரு. இவ் 

பாமிர்பீடபூமி கடல் மட்டத்திற்கு ( 11 ) 
வுருவைக்கண்டு தாருகவனத்து இருடிபத் 

ஆயிரம் அடிமுதல் ( 22 ) ஆயிரம் அடியளவு 
தினிகளும் மோகினி யுருக்கொண்ட விஷ் உயர்ந்திருக்கிறது . சில சமதரைகள் புல் 
ணுமூர்த்தியும் மயங்கினர் என்பர் சைவர் . வெளிகளாகவும் , சில சமவெளிகள் பல 


பீடன் 


1158 


பீமசேகன் 


கை விருக்ஷ வகைகள் உள்ளன வாகவும் 
இருக்கின்றன . இவ்வகையான பூப்பிர 
தேசத்தைச் சமவெளிகள் என்பர் . 
பீடன் - நரகாசுரன் சேநாபதி . 
பீதகற்பம் - 1. சிவ பெருமான் பீதவர்ண 
மாய் விளங்கிப் பீதாங்கியைப் படைத் தன 
ராதலால் அப்பெயர் பெற்றது . 

2. பிரமன் சிவமூர்த்தியை யெண்ணித் 
துதித்துக் காயத்திரி பெற்ற கற்பம் , 
பீதாம்பாப் புலவர் இவர் யாழ்ப்பா 
ணத்து நீர்வேலியூரினர் . தமிழ்நூற் பயிற் 
சியுள்ளவர் . மறைசைக் கலம்பகம் , மறை 
சைத் திருப்புகழ் , நீர்வை வெண்பா முத 
லிய செய்தவர் . 
பீபற்சு - அருச்சுனன் . 
பீமகருமன் திருதராட்டிரன் புத்திரன் . 
பீமசேநன் - 1. ஒரு காந்தருவன் . ( பா - 


2. ரிக்ஷன் குமரன் . இவன் குமரன் 
பிரதீபன் . 
3. அபிமன்னன் பௌத்திரன் . 
4. பாண்டுவிற்குக் குந்தி தேவியிடம் 
வாயு அம்சத்தாற் பிறந்த குமரன் . இவன் 
குழந்தையா யிருக்கையில் குந்திதேவி 
இவனை எடுத்துக் கொண்டு ஒரு மலை மீது 
ஏறினள் , 

இவளிடம் இருந்த குழந்தை 
யாகிய வீமன் வழுவி மலையில் இருந்த 
பாறைமீது விழுந்தனன் . அதனால் அங் 
கிருந்த கரும்பாறைகள் தூள்களாயின . 
இவன் ஆகாயவாணியால் இடப்பட்ட 
பெயரை யுடையவன் . தன் தந்தை இறந்த 
பின் பெரிய தந்தையாகிய திருதராட்டிர 
னால் வளர்க்கப்பட்டு வில்வித்தை முதலிய 
வற்றைக் கற்று வருகையில் துரியோத 
னன் இவனிடத்தில் பொறாமை கொண்டு 
இவனைப் பலவிதத்தில் கொல்ல எண்ணி 
அன்னத்தில் விஷமிடுவித்தும் , பாம்பை 
விட்டுக் கடிக்கச் செய்தும் , கங்கையில் வசி 
நாட்டிக் குதிப்பித்தும் , பின்னும் பல 
கொடுமைகள் செய்தனன் . இவற்றிற்குத் 
தப்பித் தங்களுக்குப் பெரிய தந்தை தந்த 
இடத்தில் இருந்து துரியோதனன் தம் 
தையை ஏவி வருவித்த காலத்துச் சென்று 
அரக்குமாளிகையில் இருந்து அது தீப் 
பட்டு எரிந்த காலத்துத் தீக்குத் தப்பிச் 
சகோதரரையும் தாயையும் தூக்கிப் பிலத் 
தின் வழிச்சென்று இடும்பன் வனம் சேர்ந் 
தனன் . அங்கு இடும்பன் இவர்கள் வந்த 
அரவங்கேட்டு இடும்பியை அனுப்ப அவள் 

145 


இவனிடம் ஆசை கொண்டிருந் தனள் . 
இதனை அறிந்த இடும்பன் வீமனுடன் யுத் 
தத்திற்கு வர அவனிடம் போரிட்டுக் 
கொன்று தாய் சொற்படி இயம்பியை 
மணந்து கடோற்கசனைப் பெற்று ஏகசக்கி 
ரபுரத்தில் தாயுடன் சென்று வசித்துப் 
பகாசானைக் கொன்று சராசந்தனிடம் 
பதினைந்து நாள் போரிட்டு வென்று அவ 
னால் சிறை பட்டிருந்த நூறுபெயரைச் 
சிரை நீக்கித் திரௌபதியுடன் இந்தி 
ரப்பிரத்தம் வந்து சாம்பிராச்சியத்துடன் 
வாழ்ந்திருக்கையில் பெரிய தந்தை வருவிக் 
கச் சென்ற தமயனுடன் சென்று தமயன் 
நாடு முதலியவற்றைத் தோற்று இருக் 
கையில் துரியோ தனன் ஏவலால் அவன் 
தம்பியர் திரௌபதியை அவமானப் படுத் 
துகையில் பல கொடுஞ்சபதங்கள் செய்து 
நாடு நீங்கிக் காடடைந்து திரெளபதி 
விரும்பிய மந்தார மலரின் பொருட்டு அள 
கைசென்று அநுமனுடன் போரிட்டு 
அவனை நட்புக்கொண்டு தன் தம்பியின் இர 
தத்தில் கொடியாயிருக்க வரம்பெற்றுப் 
புட்பத்துடன் மீண்டு மணிமாலன் , சலேந் 
திரன் , புண்டரீகன் , கிம்மிராசுரன் முதலி 
யவரைக்கொன்று பாம்பாயிருந்த நகுஷ 
னால் விழுங்கப்பட்டு அந்நகுஷனுக்கு 
இருந்த தருமசந்தேகத்தை நீக்கிய தமய 
னால் விடுபட்டு நகுஷன் சாபத்தைநீக்கி 
அஞ்ஞாத வாசங்கழிந்தபின் நாடுகொடாது 
யுத்தத்திற்குவந்த குருமக்களுடன் போரிடு 
கையில் துரோணரைப் பதின் மூன்றாநாள் 
யுத்தத்தில் தேருடன் ஆகாயத்தில் வாரி 
யெறிந்தும் , அசுவத்தாமன் ஏவிய நாரா 
யணாஸ்திரத்திற்கு அஞ்சாது போரிட்டுக் 
கடைசியில் வணங்கியும் , துச்வாசனைப் பதி 
னேழாநாள் யுத்தத்தில் கதா யுதத்தால் 
கொன்றும் , பதினெட்டாநாள் யுத்தத்தில் 
துரியோதனனுடன் போரிடுகையில் கண் 
கணன் குறிப்பாகக் காட்டிய இடங்கண்டு 
துரியோதனனை அடித்துக் கொன்றவன். 
தருமர்செய்த அச்வமேதத்திற்குப் புருஷா 
மிருகத்தை அழைக்கச் சென்று அழைத்த 
காலத்தில் ( ச ) காதம் முன்னே சென்றால் 
வருகிறேன் அல்லா விடின் உன்னைப் 
பக்ஷிப்பேன் உடன்பட்டு ஒருகல் 
விட்டெறிந்து சிவாலயம் தீர்த்தமுதலிய 
உண்டாக்கி முன் செல்ல மீண்டும் புருஷா 
மிருகம் சமீபமாக வாக்கண்டு பலகற்கள் 
விட்டெறிந்து முன் சென்று தம் நாட்டெல் 


என 


பீமசோழன் 


1155 


பீஜாபஹாரிணி 


லையில் ஒருகாலும் புருஷாமிருகத்தெல்லை தாயால் தந்தை இறந்தமையறிந்து தர்தை 
யில் ஒரு அடியும் வைக்கையில் மிருகம் யைக்கொன்ற இராமனுடன் போரிட் 
பிடித்துக்கொள்ளத் தருமரிடம் நியாயம் எண்ணிப் பிரமனைநோக்கித் 

பிரமனைநோக்கித் தவம்புரி 
கூறி அவர் தீர்ப்பின்படி புருஷாமிருகத் ந்து பல வரமடைந்து பிரிய தர்மன் எனும் 
திற்குப் பாதிச் சரீரமளித்துத் தருமருக்கு அரசனைப் பிடித்துச் சிறையிலிட அரசன் 
முன் சுவர்க்க மடைந்தவன் . இவன் கும் சிறையில் சிவபூசை செய்கையில் வேவு 
என் சுதசேநன் , இவனுக்குக் காலியிடம் காரர் அரசன் உன்னைக் கொல்ல ஏதோ 
சர்வகே தனும் , சலந்தரையென்னும் தேவி செய்கிறானென்று கூறக்கேட்டு அரசனி 
யிடம் சுகுணனும் பிறந்தனர் . இவனுக் டம் ஆயு தபாணியாய்ச் சென்று நீ என்ன 
குச் சிங்கக்கொடி , இவனுக்கு இடும்பிய செய்கிறாயென் அரசன் சிவபூசை செய் 
டம் கடோற்கசன் பிறந்தனன் . இவன் கிறேனென்று கூறுகையில் உக்ரரூபங் 
வெடுவெடுத்த சொல்லாலும் மிக்க ஊண கொண்ட சிவபெருமானால் கொல்லப்பட் 
லும் அருச்சுநனுக்குப் பின் உயிர் நீல் டவன். (சிவமகா புராணம் . ) 
கினன் . 

7. பாண்டுபுத்ரன் , 
பீமசோழன் - இவன் பாண்டியன் புத்திரி 8. விதர்ப்பதேசாதிபன் . 
யாகிய வித்யு தலதை யென்பவளை மணந்து 9. அக்னி விசேஷம் . 
அநேக திருப்பணிகள் செய்து எழுபத் 10. இறீநன் புத்ரன் , துஷ்யந்தனுடன் 
தேழுவருஷம் அரசாண்டு இராஜ ராஜேந் பிறந்தான் . ( பார - ஆதி ) 
திர சோழனைப்பெற்று நற்கதி யடைந் பீமேசுரம் வசவர் பூசித்த தலம் . 
தவன் , 

பீமை -- 1. சத்தியைக் காண்க. 
பீமநதி - ஒரு தீர்த்தம் . 

2. ஒருநதி , இது திரிபுராரியாகிய சிவ 
பீமநாதன் கைலாயத்து நிருதி திக்கில் மூர்த்தியின் தேகத்தின் வியர்வையிற் 
காவலாளி, 

சோன்றிய தென்கிறார்கள் , 
பீமபலன் - ஒரு அக்னி ( பார - வந ). 

பீலிவளை - வளைவணனென்னும் அரசன் 
பீமயிந்து - திருதராட்டிரன் குமான் , மகள் . காவிரிப்பூம் பட்டினத்துக் கழிக் 
பீமபீடம் - சத்திபீபங்களில் ஒன்று , கானற்சோலையில் நெடு முடி கிள்ளியுடன் 
பீமாதன் - 1. திருதராட்டிரன் குமான் . கூடிக் கருவுற்றுத் தந்தைநகர் அடைந்த 
2. யதுவம்சத்து விக்ருதி குமரன் . 

வள் . ( மணிமேகலை ) 
இவன் குமரன். கவா தன் , 

பீலீகரோகம் - மேடு , பள்ளம் , வாய்க்கால் 
3. கேதுமான் குமரன் ; இவன் குமரன் முதலியவைகளை வேகமாகத் தாண்டல் , 
திவோதாசன் . 

அதிநடை , உண்டபின் வேகமாக வோடு 
பீமவேகன் - திருதராட்டிரன் குமரன் . தல் , இவற்றால் இருதயத்திற் கிடபாகத்தி 
பீமர் - 1. சிவமூர்த்தியின் திருநாமங்களில் லுள்ள பீலீகம் குலுங்கும் இதன் மேல் 
ஒன்று , 

பெருந்திண்டி, பகல் நித்ரை , அசீரணம் 
2. ஆகாசாதிட்டான தேவர் ; இவர்க்குக் ( க ) வேகங்களை யடக்கல் இவை முதலிய 
கலவிகரணர் எனவும் பெயர் . 

வற்றால் பீலீகம் தன் ஸ்தானத்தை விட்டுச் 
சத்தி கலவிகரணி , 

சரிந்து பலவித உபத்திரவத்தைச் செய்து 
பீமாதி - ஒரு நதி . பீமாதி யென்பர் .. கட்டி போல் தோன்றும். இது வாதபீலீ 
பீமவாகு - திருதராட்டிரன் குமான் . கம் , பித்தபீலீகம் , சிலேத்மபீலீகம் , திர் 
பீமன் - 1. ஏகாதசருத்ரருள் ஒருவன் . பூத தோஷ பீலீகம் , அசாத்ய பீலீகம் எனப் 
னுக்குச் சுரபியிடம் உதித்த குமரன் . 

பல . இவற்றை லவணச்சூரணம் , யவாக்ஷா 
2. ( ச. ) விஜயன் குமரன் . 

ரக்குழம்பு , சூலைக்குடராக் குளிகை முத 
3. ( ச . ) சகதேவன் குமரன் . இவன் லிய வசமாக்கும். ( ஜீவா. ) 
குமரன் சயசேகன் , 

பீவரி - 1. விதேகராசனைக் காண்க . 
4. ருக்ஷன் குமரன் . பிரீதிபன் தந்தை . 2. ஒரு யோகினி, பித்ருக்களைக்காண்க . 
5. விதிர்ப்பராசன், இவன் மகள் 

குசிகன் தேவி . 
யந்தி , 

பீனருஷி - சுமத்திரருஷிக்கு ஒரு பெயர் . 
6. கும்பகர்ணனுக்குக் கற்கடி எனும் பீஜாபஹாரிணி ஆண்பெண்களின் சுக்ல 
தைத்தியப் பெண்ணிடம் பிறந்து தன் சோணி தங்களை அபகரிப்பவள் . 


பீஷணன் 


1155 


புகழேந்திப்புலவர் 


னும் 


லன்று , 


பீஷணன் - 1. காசிராசனுக்குச் சேகவன் ; 
சந்திரமதி சிசு அத்தி செய்தனளெனத் 
தம் அரசனிடம் விட்டவன் . 

2. ஒரு அரக்கன் , பகாசுரன் தம்பி , 
பீஷ்மகன் - 1. குண்டினபுரத்து அதிபதி . 

2. இருக்குமணியின் தந்தை . சிருஷ் 
ணன் மாமன் . இவன் குமரன் இருக்குமி , 
உருக்மீதரன் , உருக்மீபாகு , உருக்மீகேசி , 
உருக்மீநேத்ரன் , ஒருபெண் ( இருக்மணி ) 
உருக்மணி . 
பீஷ்மர்- ( சங்.) சந்த நுகுமார், தாய் பாகீரதி , 
இவர் முற்பிறப்பில் பிரபாசன் என 

என் 
வசு . பிரமன் சாபத்தால் பாகீரதி வயிற் 
றில் உதித்தவர் . பரசிராமரிடம் வில் 
வித்தை கற்றவர் . இவருக்கு முதற்பெயர் 
காங்கேயன் . தந்தை , செம்படவர் அரசன் 
குமரியை மணஞ்செய்து கொள்வதின் 
பொருட்டுத் தாம் இனி மணஞ்செய்து 
கொள்ளுகிற தில்லையென்று சூளுரைத் 
தமையால் இப்பெயர் அடைந்து தந்தை 
யால் புண்ணிய உலகப்பிராப்தியும் , மும் 
வாதனையின்றிச் சுகமாய் நினைக்கும் போது 
உயிர்க்கவும் , வரம்பெற்றவர் . அம்பை 
யின் பொருட்டு ஆசாரியராகிய பாசிரா 
மரிடம் போரிட்டு அவரைக் களிப்பித்த 
வர் . பாரதயுத்தத்தில் பத்து நாள் யுத்தஞ் 
செய்து சிவே தனை முதனாள் வஞ்சனையாற் 
கொன்று பத்தாநாள் தம்மைக் கொல்ல 
உருமாறி வந்த சிகண்டி முன்னிற்க ஆயு 
தம் தொடாது நின்று அருச்சுநன் பாணத் 
தால் மூர்ச்சையடைந்து பாரதப்போர் 
முழுதும் சாசயனத்து இருந்து கண்டு உயிர் 
நீத்தவர் . இவர்க்குப் பனைமாலை , இவர் 
வசுவாயிருந்தகாலத்து வசிட்டரால் இச்சா 
பம் அடைந்தார் என்ப . இவர் தியா என் 
கிற வசு என்பர். தியாவைக் காண்க . 

ஒரு இருடி . 
புகழனார் - அப்பர் சுவாமிகளுக்குத் தந்தை 

யார் . இவர் தேவியார் மாதினியார் . 
புகழாப் புகழ்ச்சி - இது பழி த்தாற் 
போலும் பாகு பாட்டால் ஒன்றற்கு மேம் 
பாடு தோன்றவுரைப்பது . இதனை வஞ்சப் 
புகழ்ச்சியணியெனவும் வியாஜஸ்து தியலங் 
கார மெனவுங் கூறும் . ( தண்டி . ) 
புகழேந்திப் புலவர் இவர் தொண்டை 
நாட்டுக் களந்தைப்பதியாகிய பொன் 
விளைந்த களத்தூரிற் பிறந்தவர் . இதனை 
“ மாலார்களந்தைப் புகழேந்தியும் தொ 
ண்டைமண்டலமே " எ - ம் , ஐயன்களங் 


தைப் புகழேந்தி எ - ம், காரார்களந்தைப் 
புகழேந்தி எனவுங் கூ றிய தனானும் 
அறிக . இவரை முதலில் ஆதரித்தவன் 
முரணை நகர்க் கதிபனாகிய சந்திரன் 
சுவாக்கியெனுஞ் சிற்றாசன் . இவ்வரசி 
னைப் புலவர் தாம்பாடிய நளவெண்பாவில் 
பலமுறை புகழ்ந்திருக்கின்றனர் . இம்மு 
ரணை நகர் உறையூர்ப் புறத்துமள்ளுவ நாட் 
டின் கண்ணது. இவர் செஞ்சியர் கோனா 
கிய காடவர் தலைவன் கொற்றந்தையைப் 
புகழ்ந்து ஓர் கலம்பகம் பாடினார் என 

காரார்களந்தை யெனும் " தொண்டை 
மண்டல சதகத்தாலும் , இவர் அக்கலம் 
பகத்து " தையும்படியே நங்கொற்ற நங் 
கோன் செஞ்சிவரைமீதே, யையம்பெறு 
நுண்ணிடை மடவாயகிலின் நூபமுகி 

பெய்யுந் துளியோ மழையன்று 
பிரசத்துளியே பிழையாது , வையம் பெறி 
னும் பொய்யுரைக்கமாட்டார் தொண்டை 
நாட்டாரே என்பதாற் றெரிகிறது . இவர் 
இதற்குப் பிறகு பாண்டிமண்டல மடைந்து 
அப்பாண்டியன் சமத்தானத்து வித்வான 
யமர்ந்து பாண்டியனிடத்து விக்ரமசோழ 
னுக்குப் பெண்கேட்கவந்த ஒட்டக்கூத்தர் 
சோழனைச் சிறப்பித்து " கோரத்துக் 
கொப்போ ) எனப்பாடக் கேட்டு இவர் 
" ஒருமுனிவ னேரியிலோ வுரைதெரித்த 
தம்மானே , ஒப்பரிய திருவிளையாட் றெந் 
தையிலோ வம்மானே , திருநெடுமா லவ 
தாரஞ் சிறுபுலியோ வம்மானே , சிவன் 
முடியி லேறுவதுஞ் செங்கதிரோ வம் 
மானே , கரையெதிரல் காவிரியோ வையை 
யோ வம்மானே , கடிப்பகைக்குத் தாதகி 
யங் கண்ணியோ வம்மானே , பாவைபணிந் 
ததுஞ் சோழன் பதந்தனையோ வம்மானே 
பாண்டியனார் பராக்கிரமம் 

பராக்கிரமம் பகர்வரிதே 
யம்மானே என்ற பாடலைக் கூறினர் 
அதைக்கேட்ட கூத்தர் , பின்னும் சோழ 
னைப் புகழவேண்டி " வெற்றி வளவன் 
விறல்வேந்தர் தம்பிரான் என்று முதுகித் 
கிடான் கவசம் துன்றும் " , எனக்கூறிச் 
சற்று ஆலோசிக்கையில் புகழேந்தியார் 
வெறியார் தொடைகமழு மீனவர்கோன் 
கைவேல் எறியான் புறங்கொடுக்கினெ 
ன்று ” எனக் கூறி முடித்தனர் . தாம் கூறி 
யவற்றிற்கு மாறாகக் கூறிய புகழேந்தி 
யார்மீது ஒட்டக்கூத்தர்க்குப் பகைமை 
யுண்டாயிற்று . பின்னர் பாண்டியன் 
பெண் கொடுக்கச் சம்மதித்தபடியால் 


புகலர் 


புகழேந்திப்புலவர் 


1156 


புகழேந்திப்புலவர் 


சோழன் தன் சமத்தான வித்வானை இரா 
ஜாரியத்திவிருத்தி மணத்தின் பொருட்டு 
மதுரைக்குச் சென்று பாண்டியன் புத்தி 
ரீயை மணந்தனன் , பாண்டியன் தன் 
குமரிக்குக் கொடுத்த சீதனப்பொருள்க 
ளுள் ஒருவராகப் புகழேந்திப் புலவரை 
யும் கொடுத்தனன் . சோழன் அச்சீதனப் 
பொருள்களை முன்ன தாக அனுப்புகையில் 
புகழேந்திப்புலவரையும் முன்னம் அனுப் 
பினன் . சோணாவெந்த புகழேந்திப் புல 
வரை ஒட்டக்கூத்தர் சண்டு முன்பு தம்மை 
அவமதித்ததை மனங்கொண்டு சிறையி 
விட்டனர் . சிறையிலிருந்து புகழேந்தியார் 
சிறைச்சோறு வேண்டாது அச் சிறையின் 
சாளாவழியாக அந்நாட்டுப் பெண்கள் 
தண்ணீர்க்குச் செல்வது நோக்கி அவர்கள் 
காழக்கினிமையாய்ச் செம்பாகமாக மகா 
பாரதக்கதைகளிற் சிலவற்றை அவ்வி 
அரசிமாலை முதலியவாகப் பாடிவந் தனர் . 
இக்கதைகளைக் கேட்கும் பெண்கள் நாடோ 
றும் கொடுக்கும் அரிசி காய்கறிகளைத் 
தாம் சமைத்துண்டு மிகுதியைக் காவற் 
சேவகர்களுக்குக் கொடுத்துவருவர். சேவ 
கர்களும் இவரிடத்து அன்பு மிகுந்து வந்த 
னர் . சோழன் கல்யாணம் முடிந்து மனைவி 
யுடன் நசாமணுகி ஒரு நாள் யானை மீது 
பவனிவந்தனன் . அச்சிறப்பைக் காணு 
மாறு சிறைச்சாலைமீது நிற்கும் புகழேந்தி 
யாரைக் கூத்தர்க்குக் காட்டி இப் புலவர் 
சிறந்தவரன்றோ என் வினவுகையில் கூத் 
தர் " மானிற்குமோ " என்னும் கவிகூறப் 
புகழேந்திப்புலவர் , சோழனை நோக்கி அக் 
கவியை வெட்டிப்பாடவோ அல்லது ஒட் 
டிப்பாடவோ வென்னச் சோழன் கத்தரி 
டம்வைத்த அபிமானத்தால் ஒட்டிப் பாடுக 

புலவர் " மானவனானந்தவாள 
ரிவேங்கையும் வற்றிச்செத்த , கானவனா 
னந்த வெரியுந் தழலுல் கனை கடலின் , மீன 
வனானந்த வெங்கட் சுறவமும் வீசுபனி , 
நானவனானக் கதிரோனு தய முந்தார் மன் 
னனே " எனப்பாடியும் , சோழன் ஒட்டக் 
கூத்தரிடம்வைத்த அபிமானத்தால் சிறை 
மீட்லென் . ஒட்டக்கூத்தப் புலவன் சோழ 
னிடம் பரிசுபெறவரும் புலவர்களில் தாம் 
கேட்ட வினாக்களுக்கு விடை தராதவர்க 
ளைச் சிறையிலிட்டுவைத்து நவராத்திரியிற் 
காவிக்குப் பலியிடுதல் வழக்கம் . புகழேந் 
திப்புலவர் அவ்வாறு அடைபட்ட புலவர் 
களிற் சிலரை ஆராய்ந்தெடுத்து அவர்க 


ளைக் கல்வியில் வல்லவராக்கிக் கூத்தர் , 
சமத்தானத்தி விவர்களை வருவித்தபோது 
தம்மால் தேற்றுவிக்கப்பட்ட குயவன் , அம் 
பட்டன் , கருமான் , தச்சன் , தட்டான் , 
வேளாளன் ஆகிய இவர்களை அனுப்பினர் 
ஒவ்வொருவரும் அரசன் கொலுமுன் 
சென்று கத்தரை அவமதித்து வந்தனர். 
இது புகழேந்தியால் வந்ததென்றறிந்த 
ஒட்டக்கூத்தர் அப்புலவர்க்குத் தக்க பரி 
சளிப்பித்து அனுப்பினர் . இச் செய்தி 
யுணர்ந்த அரசன் தேவி புகழேந்திப்புலவ 
ரை அரசன் சிறையினின்று விடுதலை செய் 
யாமை யுணர்ந்து அரசன் பள்ளியறைக்கு 
வருகையில் வாயிற்கதவடைத்துத் தாழிட் 
டுக் கொண்டனள் . தான் பற்பல இனிய 
மொழிகள் கூறியும் திறவாமையால் அர 
சர்கள் தங்களுக்கும் தங்கள் மனைவியருக் 
கும் ஊடல் நிகழுகையில் அவ்வூடலைப் 
புலவர்களைக் கொண்டு தீர்த்துக் கொள்ளு 
தல்போல் அரசன் ஒட்டக்கூத்தரை ஊட 
லைத் தீர்க்க அனுப்பக் கூத்தர் சென்று 
நானேயினி " என்னும் கவிகூறித் திறக்க 
வேண்ட அரசி ஒட்டக்கூத்தர் பாட்டிற்கு 
இரட்டைத் தாழ்ப்பாளென மற்றொரு 
தாழிட்டனள் . இது புகழேந்தியைச் சிறை 
யிலிட்டதால் வந்ததென வுணர்ந்த அரசன் 
புகழேந்தியாரைச் சிறையினின்று நீக்கித் 
துனிதீர்க்க அனுப்ப , அவர் சென்று 
" இழையொன்றிரண்டு வகிர்செய்த வற் 
சொன்றிணையுமிடை , குழையொன் றிரண் 
கெட் கொம்பனையாய் கொண்டகோபந் 
தவிர் , மழை யொன்றிரண்டுகை மானா 
பரணன் , பின் வாயில் வந்தால் , பிழை 
யொன் றிரண்டு பொறுப்பதன்றோ கடன் 
பேதையர்க்கே . " எ -ம் , ( தீபங்கமழும் 
பைங்கோதையன் விக்ரமசோழன் மன்னர் , 
தீபன் புறங்கடைவந்து நின்றானின்றிருப் 
புருவச், சாபங் குனியவிழி சிவப்பத்தலை 
சாய்த்து நின்ற , கோபம் தணியன்னமே 
யெளிதோநங் குடிப்பிறப்பே . " எனவும் 
கூற இக்கவியைக் கேட்டதும் அரசபத் 
தினி ஊடல்நீங்கினள் . அதுமுதல் சோழன் 
புலவரைச் சமத்தானத்துப் பெருமையா 
கவே வைத்து ஆதரித்து வந்தனன் . இவர் 
முரணைநகர் சந்திரன் சுவர்க்கி வேண்டு 
கோளால் நளவெண்பா முடித்து அதனைப் 
புலவர் முன்பு அரங்கேற்றுகையில் “ மல்லி 
கையே வெண்சல்கா ” எனும்வெண்பாவில் 
ஒட்டக்கூத்தர் மல்லிகை சங்காகவும் 


என்ன , 


புகழேந்திப்புலவர் 


1187 


புகழேந்திப்புலவர் 


வண்டுகளைச் சங்கநாதஞ் செய்வோனாகவும் 
கூறக்கேட்டுச் சங்கை ஊதுவோன் சங்கின் 
புறத்தூதுதலே வழக்கமன்றி மேற்புறத் 
தூதல் வழக்கமன்று . அவ்வாறு வண்டு 
தாதுமேற் புறத் தூ தல் குற்றமெனப் , புல 
வர் கள்ளுண்டு களித்தான் மயக்கால் அடிப் 
புற மேற்புற மறியானாதலின் மதுவுண்ட 
மதுகரங்கள் அவ்வகை ஊதினவெனவும் , 
செப்பிளங் கொங்கைமீர் என்ற செய் 
யுளில் திங்கட்சுடர்ப்பட்டுக் கொப்புளங் 
கொண்ட வான் " என்றதைக் கொப்புள 
மாயின் அதில் சீநீர் வடித லுண்டோ 
வென்ன , ஆம் அதில் சீவடிதல் இல்லை 
சிலைநீர் வடிதலுண்டென்று அது பனிநீர் 
எனவுஞ் சமர்த்தித்துப் பிரசங்கமுடித்தனர் . 
ஒருநாள் ஒளவையார் இருவரையும் நோக்கி 
மும்மதிவரும்வகை ஒருகவி பாடக் கூ றிய 
யதற்கு பங்கப்பழனத்துழு முழவர் பல 
வின் கனியைப் பறித்ததென்று , சங்கிட் 
டெறியக் குரங்கிள நீர் தனைக்கொண்டெறி 
யுந் தமிழ்நாடா , கொங்கைக்கமரா பதிய 
ளித்த கோவே ராஜகுலதிலகா , வெங்கட் 
பிறைக்குங் கரும்பிறைக்கு மெலிந்த 
பிறைக்கும் விழிவேலே " எனக்கூறியிருந் 
தனர் . ஒளவையார் இவ்விருவர் அறிவின் 
நுட்பத்தை அறிவிக்க வேண்டிச் சமிஞ் 
ஞையாகச் சில குறிப்புகள் காட்டக் கூத்தர் 
“ இவ்வளவு கண்ணினாள் ” என்று தொட 
ங்கி முடித்தனர் . புகழேந்தியார் ( ஐயமிடு 
மினற நெறியைக் கைப்பிடிமின் , இவ்வள 
வேயாயினு நீரிட்டுண்மின் தெய்வம் , 
ஒருவனே யென்றுள்ளுணர வல்லீரேல் , 
அருவினை களைந்துமறும் என்றனர் . இவர் 
ஒட்டக்கூத்தர் தம்மீது வயிரங் கொண்டி 
ருத்தலை எண்ணி அவரைக் கொல்ல ஒளித் 
திருக்கும் ஒருநாள் , கூத்தர் நளவெண்பா 
வின் செய்யுளருமை எண்ணிக் கொண்டி 
ருக்கையில் ஒட்டக்கூத்தரின் தேவி போ 
ஜன வேளை கடத்தல் எண்ணிப் போஜன 
த்திற்கு வந்து அழைக்கக் கூத்தர் மறுத் 
தது கண்டு சீனிகலந்த பால் கொண்டுவரு 
வேன் எனக் கூத்தர் புகழேந்தியின் வெண் 
பாவைப் பாலி பிழிந்து கொண்டுவரினும் 
உண்ணே னென் றதை அவ்விடம் கூத்த 
ரைக் கொன்று பழி தீர்த்துக்கொள்ள வந் 
திருந்த புகழேந்தியார் கேட்டுப் பொருக் 
கென வெளிப்பட்டுப் பகைவிட்டு அன்பு 
பாராட்டி யிருந்தனர் . இதனைக் கேட்ட 
சோழனும் அன்புபாராட்டி யிருந்தனன் . 


இவ்விருவருடன் அரசன் ஒருநாள் திரு 
நெய்த்தானஞ் சேவிக்கச் சென்று இருவ 
ரையும் பாடக் கூறக் கூத்தர் விக்காவுக் 
கா எனப் பாடி முடித்தனர் . புகழேந்தி 
யார் தற்கோலிப்பூ சற்பாசத்தே, தப்பா 
மற் சாகைக்கே நிற்பீர் , முற்கோலிக்கோ 
லிப்பாவித்தே முட்டாமற் பூசித்தே நிற் 
பீர் , வற்றாநெட் டோடைப் பாரைச் சேல் 
மைப்பூகத் தேறித்தாவிப் போய் , நெற்றா 
ளுற்றாலைப் பாகிற்சேர் நெய்த்தானத்தா 
னைச் சேவித்தே எனப் பாடினர் . மற்றொ 
ருநாள் திருக்குறுங்குடிப் பெருமாளைப் பா 
டக் கூறக்கூத்தர் “ திக்குளெட்டுக் கய " 
மெனப் பாடினர் , புகழேந்தியார் " எட்டெ 
ழுத்தைக் கருத்திற் குறித்திட்டு நித்தம் 
பாவும் , சிட்டர்கட்குத் திருப்பொற் பதத் 
தைச் சிறக்கத் தருமவ் , வட்ட நெட்டைப் 
பணித்தற்ப நித்தற்கிடம் வாரிசப்பொ , 
குட்டினத்துக் குலந்தத்தி முத்தீனுங் குறு 
ங்குடியே ” என்று பாடினர் . இராஜா துலா 
புருட தானஞ் செய்தபோது பாடியது . 
“ பொருந்தவொரு தட்டுமேருப் புகினு, 
மிருந்த திருத்தட் டெழாதாற் - றிருந்து , 
மறைபுக்க சொல்லபயா வன்புறவுக்காக , 
நிறைபுக்க தெவ்வாறு நீ " எம் , புகழேந்தி 
யார் சூதிற்றேவியை உயர்த்திப் பாடியது 
பழியும் புகழுமெவர்க்கு முண்டா மிந்தப் 
பாரிலுனக் , கழியுஞ்சிலையுங் கயலுமென் 
றோவ களங்கதுங்க , மொழியும் பொழு 
தெங்கள் பெண் சக்ரவர்த்தி முகத்திரண்டு , 
விழியும் புருவமுமாகி யிப்போதுன்னை 
வெல்கின்றனவே ” எ- ம், இவர் ஒரு சம 
யத்தில் தென்னவன் றென்னர் பெரு 
மான் றிறன்மதுரை, மன்னவன் கோக்க 
ளிற்றின் வல்லிக்கும் - பொன்னி நாடா 
லிக்கும் 

வேந்தா மபயகுலன்மகளிர், 
தாலிக்கு மொன்றே தளை எனப்பாடி 
னர் . மற்றொரு சமயத்தில் சத்தம் பயி 

புலவோர் கதலித்தண்டோட்டம் 
புகும் , பித்தனிவ னென்பாரென்னைக் 
கண்டார் பெருத்துப் பணைத்துத், தத்தம் 
பிறகிடும்பார் வேந்தர் தங்கட்டமகுட , 
சத்தமசத்தமாகுங் கொல்யானைச் சயதில் 
கனே என இவ்வாறு பல சமயங்களில் 
தனித்தனிக்கவிதைகள் பாடிச் சோழனாட் 
டிலிருந்து காலங்கழித்தனர் . இவர் செய் , 

நளவெண்பா, கொற்றந்தைக் 
கலம்பகம் , 

சங்கிரகம் என்ப . 
நானே யினிச்சொல்லி வேண்டுவதில்லை 


லும் 


நூல்கள் 


உபமான 


புகழேந்திப்புலவர் 


1158 


புகழ்த்துணை நாயனார் 


தூரார் 


நளினமலர்த் , தேனேகபாடத் திறந்து படிபுரக்கும் , காவலர் நிற்கும்படி வைத் 
விடாய்ச்செம் பொன் மாரிபொழி , மானே தவா கண்டியொன்பதினும் , மேவலர் மார் 
பயனிரவி குலோத்துங்கன் வாசல்வந் பினும்திண்டோளினும் செம்பொன் மேரு 
தால் , தானே திறக்கு நின்கைம்மலராகிய வினும் , சேவெழுதும் பெருமாள் சிங்கை 
தாமரையே 

சார்வபௌம பாண்டிய யாரிய சேகரனே. சித்திரத்தனு. மனைப் 
நுண்டி நிமித்தமாகக் கோபித்து ஆரிய 

பாடியது. " புராதனமெண்ணுங் கவிப் 
சேகரன் வாசலிலேயும் இந்தக் குறும்பு புலவீரிந்த புன்குரங்கு , மராவனம் விட் 
செல்லுமோ எனப் பாடியது . " கவியரசர் டிங்கு வந்ததென்னோ வந்தவாறு சொல் 
தாமுனிவு கொண்டாற் புகழ்கொள் , புவி வேன் , தராதலமெண்ணுந் தமிழ் மாரனையு 
யாசர் சீசர் பொறுப்பர் - கவியரசர் , உன் மித்தம்பியையும் , இராகவனென்று மிலக் 
னால் முனியிலவர் பொறாரோதுமவர்க் , குவனென்று மிங்கெய்தியதே . " வேம்பத் 
கெந்நாடுஞ் செல்லா ததில் , " ஆரியசேகா 

சமுத்தி சொல்லப் பாடியது . 
னிடத்திற் போயிருந்து புத்தசமயத்தின் " இந்து நுதலழகோ ரகுராமாவிவட்குக் , 
கடகம்யானை வாங்கி மீண்டு ம 

வாங்கி மீண்டு மதுரையில் கொந்து முடிமுகிலோ கோவிந்தா , 
வந்து பாண்டியன் வரிசையளிப்ப இருந்த வெந்தி நல்சேர் , வேலோவிழியிரண்டும் 
பின் ஆரியசேகரன் பட்டானென்று கேட்ட வேங்கடவாணாவயிறும் , ஆலிலையோ 
போது பாடியகவி . " அ ஆவிதியோ வடலா நாராயண 
ரியர் கோமான் , எ ஏவலராலிழிந்த நாள் . புகழ்ச்சோழநாயனூர் சூரியவம்சத்தில் 
ஒ . ஒ , தருக்கண்ணிலுங் குளிர்ந்த தண் சோழர் குலத்தில் திரு அவதரித்துச் சிவ 
ணளிதந்தாண்ட , திருக்கண்ணிலுஞ் சுடு பக்தி மிகுந்தவராய்ச் சகல அரசரும் தமக் 
மோதீ " கதிர்காமத்து வேலர்முன்பாம்பை குத் திறைகொடுக்க வாழ்ந்திருக்கையில் 
மயில் விடப் பாடியது ( தாயாவை முன் அதிகன் என்ற மலைநாட்டரசன் தமக்கு 
வருத்துஞ் சந்திரோதந் தனக்குள் , வாய அடங்காதிருக்கிறான் என்று மந்திரியால் 
ரவை விட்டுவிடமாட்டாயோ- தீயாவைச் அறிந்து அவனை அடக்கும்படி சேனைகளை 
சீறுமயிற் பெருமாள் தென் கதிர்காமப் அனுப்ப அச்சேனை வீரர் பகைவரை 
பெருமாள் , ஏறு மயிற்பெருமாளே . " இரா வென்று அவர்கள் தலைகளில் சிலவற்றைக் 
ஜாவைப்பாடாமல் ஓடக்காரனைப் பாடியது . கொண்டுவந்து அரசன் முன் வைத்தனர் . 
" கயக்காவி நானுங்கொழும்பிற் பிரசண்டா , அரசன் அத்தலைகளில் ஒன்றில் ஒருசடை 
காரோர் கொடைச்செங்கை யீரரோ தன் இருக்கக்கண்டு நான் சிவனடியார்க்கு அப 
மைந்தா ; இயக்காநின் மார்பிற் செழும் ராதியானேன் என்று அத்தலையைத் தாம் 
புன்னையந்தார் , இப்போது நீ நல்கினென் பாளத்தில் ஏந்தித் தீவலம்வந்து ஸ்ரீபஞ் 
பேதைதன்மேல் , சயக்காமவேளம் புதை சாக்ஷரத் தியானத்துடன் தீப்புகுந்து முத் 
யாது முத்தின் , தாமஞ்சுடா சந்தன பூசி திபெற்றவர் . இவர் பல அரசரைவென்று 
னாலும் , தியக்காதுவேயுஞ் செவிக்கும் , தமது புலிக்கொடியை மேருவில் நாட்டிய 
பொறுக்கும் , தீயென்று மூளாது திங்கட் வர் . ( பெ - புராணம் . ) 
கொழுந்தே . " 

புகழ்த்துணை நாயனார் - இவர் செருவிலி 
பாண்டியன் வாசலில் வந்து அவன் புத்து ரிலிருந்த சிவமறையவர்குலச்சிரேட் 
புறப்படவில்லை யென்று பழியாகப் பாதி டர், இவர் நாடோறும் விடாது சரார்த்த 
பாடி , அவன் வந்து வணங்கப் புகழாகப் பூசை சிவபெருமான் சந்நிதியில் நடத்தி 
பாதி பாடியது . 

எண்ணீர்மை நூலுக் வருகையில் பஞ்சகாலம் வாப் பஞ்சத்தால் 
ககத்தியனாமிவ னென்பதெல்லாம் , வெண் இளைத்தவராய்ச் சக்தியற்று அபிஷேகஞ் 
ணீர்மை யன்றிவிரகல்ல விக்ரம மாறன் செய்யப்புகுந்த அபிஷேசகலயத்தைச் சிவ 
செஞ்சொல் , பண்ணீர்மைதேனும் பராக் பெருமான் திருமுடியில் கைசோர்ந்து நழு 
ரமமாறன் பதங்கழுவும் , தண்ணீர் குடித் கவிட்டு நடுங்கி மூர்ச்சித்து விழுந்தனர் , 
தல்லவேர் கும்பயோனி தமிழ் கற்றதே . ” சிவபெருமான் இவர்க்கு அவ்விட நேர்ந்த 

ஆரியசேகரன் ஆனையின்மேல் ஆயிரம் சிறு நித்திரையிற்றோன்றி அன்ப இப்பஞ் 
பொன்னும் வரவிட 

ட அந்த யானையைப் சம் நீங்கும் வரையில் நாடோறும் பீடத்தடி 
பாண்டியன் வந்து கேட்கப் பாடியது யில் ஒரு பொன் காசு வைப்போமெடுத் 
பாவலன் வாசலில் வந்திபம் வாங்கப் துக் கவலையொழிகவென அவ்வாறேபெற் 


புகழ்ந்தனர் பரவல் 


1159 


புசுண்டர் 


றுச் சிவபூஜை விடாது செய்து முத்தி லமும் இருக்கும் . இதனிலையே முக்கிய 
பெற்றவர் . ( பெ . புரா. ) 

மானது இந்தச் செடிகளினிலைகள் முதிர்ந் 
புகழ்ந்தனர் பாவல் இன்னதொரு பதத் தபினிவைகளைச். செடியுடன் வெட்டி 
தைக் கிட்டுவோமாகப் பெரியபூமியிடத்து 

வெயிலில் ( 2 , 3 ) மணிநேரம் வைத்து வதல் 
யாங்களெனச் சொல்லிக் கிட்டுதற்கரிய கியபின் (2,3 ) செடிகளை ஒன்றாகக்கோத்து 
தெய்வத்தின் கட்டும் வீரக்கழலையுடைய நிழலில் உலர்த்துவார்கள் . இவை 1 மாதத் 
பாதங்களைப் பணிந்தது ( பு . வெ . படாண் .) தில் நன்றாய் உலர்ந்து போம் . அவைகளை 
புகழ்பொருளுவமையணி அஃதாவது , எடுத்துக்காற்று நுழையாத இடத்தில் குவி 
இரண்டு வாக்கியங்களுள் முன்னதிலும் யலாகப்போட்டு வைக்கோலால் மூவெர் . 
மானமாகச் சொல்லப்பட்டதைப் பின்னதி இவ்வாறு ( 10 , 12 ) நாட்கள் வைத்து எடுக் 
லுப்பமேயமாக்கியும் , உபமேயமாகச் சொல் இன் இலைகள் கறுப்பு நிறமடைந்து மக்கி 
லப்பட்டதை உபமானமாக்கியுஞ் சொல்லு பிருக்கும் . இவற்றைக் கட்டாகக் கட்டுவர் . 
தல் , இதனை வடநூலார் உபமேயோப இது , இந்துதேசப் பொருளன்று , இது 
மாலங்காரமென்பர் ; தண்டியாசிரியர் இதர அமெரிக்காவி லிருந்து ஐரோப்பா ஆசியா 
விதாமென்பர் . 

விற்குக் கொண்டுவரப்பட்டது . இப்போது 
புகழ்விப்பிவர்கண்டன் - பாணவம்சத்திற் இந்தியாவில் கோதாவரி , கிருஷ்ணா, திரு 
பிறந்த ஒரு அரசன் . இவன் முதலாம் சிராப்பள்ளி முதலிய ஜில்லாக்களில் பயி 
விக்ரமார்க்கனுடைய புத்ரன் . இவனுக்கு 

ரிடப் படுகிறது . 
இரண்டாம் விஜயாதித்தன் என்று பெய 2. இது காரமும் நெடியுமுள்ள மயக்கப் 
ருண்டு, 

பொருள் , இது , கோதாவரி , திரிசிராப் 
புகார்- காவிரிப்பூம்பட்டினம் . இது கடல் பள்ளி , மதுரை முதலிய இடங்களில் பயி 
கொண்டது, (சிலப்பதிகாரம் . ) 

ரிடப்படுகிறது . இதனை விதைத்து நட்டுப் 
புகை - இது , தீக்கு அறிகுறியாய் அது பயிரிட்டுருக்கும் சமயத்தில் அறுத்துக் 
கொண்ட பொருளிடம் உண்டாகும் கொத்து கொத்தாக நிழலில் உலர்த்திப் 
பொருள் . 

பதப்படுத்துவார்கள் . இதைப் பலவகைப் 
புகைக்கப்பல் - சோவி யந்திரசக்தியால் பதப்படுப்பர் . மூக்குத்தூள் , சுருட்டுப்புகை 
இலைபோன்ற சக்கிரங்கள் நீரைத்தள்ளிக் யிலை, வாய்ப்புகையிலை எனப் பலவகை 
கொண்டு செல்லும் கப்பல் . இது காற்றில் 

உண்டு 
லாமலே செல்லும் வன்மையுள்ளது . ஒரு புங்கனூர்க்கிழவன் இவன் தஞ்சாவூர் 
பெரிய கப்பல் அகன்ற பத்தடுக்குகளைப் ஜில்லா சீர்காழி தாலூகாவிலிருந்த பிரபு , 
பெற்று இருக்கும் . மேல் மூன்று அடுக்கு இவர் ஒரு கல்யாணஞ்செய்ய அதில் உண் 
களில் கப்பற்குரியவர்களும் வேலையாட் டவர் பலர் செரியா நோய்கண்டு கண்டை 
களுமிருப்பர் . அடியில் சாமான்களின் புரட்சியடைந்தார் என ஒருபுலவன் பாடச் 
கிடங்குகளிருக்கும், நடுவில் மனிதர்க்கு கேட்டு மானம் பொறாது உயிர் நீத்தவன் . 
சௌக்யமான வீடுகள் போன்ற இருக்கை புலவன் பாட்டு வெண்ணையும் பார்த்தன் 
கொண்டிருப்பது . 

னைகண்ணையும் பார்த்துத்தன் மெய்யிற் 
புகைக்கூடு - 

வெப்பவாயுவால் நிரப்பப் பட்ட , புண்ணையும் பார்த்ததிரு நெடுமால் 
பட்ட பட்டுப்பை . இயற்கையானவாயுவினு புங்கனூர்க்கிழவன் , பண்ணையுஞ் சேலுக 
இலேசாக இருத்தலால் இது ஆகாயக் கப் ரூந்தட நீள் கயல் டாயுநெடுந் திண்ணையுங் 
பலாய் ஆகாயத்தில் செல்லுகிறது . இதற் கண்டைபுரட்டுங் கல்யாணத்திற் சென்ற 
குள் பை ஒன்று உண்டு , 

வர்க்கே . " சோழமண்டல் சதகத்திலும் 
இது ஒரு பெரும்பட்டுப் புகழப் பெற்றவர் . தமிழ் நா - ச . 
பை . முழுதும் பின்னற்கயிறால் மூடப்பட்டு புசுண்டர் - 1. மதுவுண்டு அன்னங்கள் 
புகையால் நிரப்பப்பட்டது . ஆவி காற்றி இரண்டு களிக்கும்போது சிவமூர்த்தி 
லும் லேசான தால் அது ஆகாயத்தில் எளி அவற்றைப்பார்க்க அந்த அன்னங்களிடம் 
தில் மனிதரையும் சுமந்து செல்லும் . சிவகலை காகவுருவத்துடன் பதிந்தது . அன் 
புகையிலை -1 . இது ஒருவிதச் சிறுசெடி . னம் இருபது முட்டைகளைப் பொரித்து 
- இது ( 3 , 4 ) அடி உயரம் , இலைகள் ஒன் இருபத்தொராவது ஒருகாகத்தைப் பொரி 
மரை அங்குல நீளமும் ( 7 , 8 ) அங்குல அக த்தது . இதுவே புசண்டர் எனப் பெயரும் 


புகைக்கூண்டு 


புஞ்சன் 


1160 


புட்கலை 


களித்தன . 


றது . இப்புசுண்டர் என்னும் காகம் வசிட் புட்கரபாகம் ஞாயிற்றுக்கிழமைக்கு ( சக ) 
டரைக்கண்டு தன் வரலாறும் சதுர்யுகத்தில் அடி , திங்கட்கிழமைக்கு ( 41 ) அடி , செவ் 
தான் கண்ட அதிசயங்களையும் , தன் ஆயு 

வாய்க்கிழமைக்கு ( சு ) அடி , புதன்கிழ 
ளில் பலமுறை தேவர் கடல் கடைந்ததும் மைக்கு ( அ ) அடி , வியாழக்கிழமைக்கு ( எ ) 
விஷ்ணு மூர்த்தி பலமுறை அவதரித்ததும் 

அடி , வெள்ளிக்கிழமைக்கு ( 41 ) அடி , 
கூறி உம்மைப்போல் எட்டு வசிட்டர்களைக் சனிக்கிழமைக்கு ( 43) அடி மேஷத்திற்கு 
கண்டேன் எனவும் கூறினபசு உருவாகிய (உக ) ஆம் பாகம் , இடபத்திற்கு ( கச ) பாகம் 
இருடி , இவர் குமரர் . உரோமரிஷியென் மிதுனத்திற்கு (உச ) ஆம் பாகம் , கர்க்கட 
பர் . ( போகர் . ) 

கத்திற்கு ( எ ) ஆம் பாகம் பின் சிங்கமுதல் 
2. ஒருகாலத்துச் சிவசந்நிதியில் சத்தி ( ச )ம் , தனுமுதல் ( ச ) ம் இவ்வடைவே புட் 
கணங்கள் நடித்தனர் . அச்சத்திகளின் வாக காபாசமாம் 

இவ்வாரங்களில் கூறிய அடி 
னங்களும் மதுக்களிப்பால் 

களிலும் இந்த ராசிகளில் இந்த பாகங்கள் 
அக்காலத்தில் பிரமசத்தியின் அன்னங்கள் உதிக்கும் காலங்களிலும் சுபகன்மங்கள் 
சண்டனென்னும் வாயசத்தைக் கூடிக் செய்யலாம் . இவையன்றிச் சிலர் மேடத் 
களித்திருந்து 

கருவடைந்தன . இதனை திற்கு ( எ , க ) ஆம் பாகைகளும் , இடபத் 
அறிந்த பிராமி அவ்வன்னங்களை நீங்கித் திற்கு ( ந - க ) ஆம் பாகைகளும் , மிதுனத் 
தியானித் திருந்தனள் . காலாவதியில் அன் திற்கு ( டு.அ ) ஆம் பாகைகளும் , கர்க்கட 
னங்கள் கருமுதிர்ந்து காகவுருவமான புஜண் கத்திற்கு ( ந -க ) ஆம் பாகைகளைப் புட்கா 
டர் முதலிய இருபத்தொரு குஞ்சுகளைப் மாக கூறுவர் . இப்படியே சிங்கதனுவாதி 
பொரித்தன . இவ் விருபத்தொருவரும் கொள்க . ( விதானமாலை . ) 
பிராம்மியை யெண்ணித் தவமியற்றப் புட்கரம் - 1. ஒரு தீர்த்தம் . 
பிராமியினருளால் ஞானமடைந்து தம் 2. ஒரு மகாஸ் தலம் . 
பிதாவாகிய சண்டனைக் காணச் சண்டன் புட்கான் - 1. வீமனது கதையால் இறந்த 
அலம்பு தா சத்தியின் அருளால் க 

கற்பகத் ஒரு அரக்கன் , 
தருவில் இருக்க இருந்தனர். இக்கற்ப 2. நளனைச் சூதாடும்படி செய்து நாட் 
கத்து இருக்கையில் புஜண்டர் ஒழிந்த டைப் பறித்துக் கொண்டவன் . பின்மறு 
மற்ற இருபதின்மரும் அநித்யமுணர்ந்து சூதாடித் தான் முதலில் வென்ற நாடு முத 
முத்தியடைந்தனர் . புஜண்டர் தம்தேகத்து வியவற்றை நளனுக்கு விட்டு ஓடியவன். 
டன் கற்பகத்திருந்து வசிட்டரைக் கண்டு 3. பரதன் குமரன் ; இராமபிரான் கட் 
வார்த்தையாடுகையில் உம்மைப் போல் -ளைப்படி காந்தருவநகர மாண்டவன் . 

வசிட்டர்களைக் கண்டேனென்ற 4 சிவநாம சங்கீர்த்தனத்தால் முத்தி 
வர் . ( ஞானவாசிட்டம் .) 

படைந்த பக்தன் 
புஞ்சன் - ஒருநாகன் . கத்ரு தநயன் . 

5. வருணபுத்திரன் . பிரமலோசையி 
புஞ்சிகஸ்தலை -1 . வருணன் பெண் . டம் மாலினியைப் பெற்றவன் . 

2. ஓர் அரம்பை ; இவள் பாரனைக்கூடிக் 6. சிவன் திரேதாயுகத்தில் நந்தியம்பதி 
கலாவதியைப் பெற்றனள் . 

யில் இருந்த புண்ணிய வேதியன் . யமன் 
புடவகை - கஜபுடம் - ( 1000 ) வறட்டிகள் , தன் கிங்காரை நோக்கிப் புட்கலன் என்ப 
பன்றிப்புடம் ( 50 ) வறட்டிகள் , குக்கிடப் வனைக் கொண்டு வாருங்கள் என்ன படர் 
புடம் - ( 6 ) வறட்டிகள் , காடைப்புடம் . கள் இவனைக் கொண்டு செல்ல யமன் 
( 3 ) வறட்டிகளாலானவை , 

படரைச் சினந்து புட்கானைக்கண்டுகளித்து 
புடவேதை - ( க ) இராசியும் , ( 50 ) பாகை அவனையும் சரித்து அவனுக்கு நரகங்களைக் 
யும் வைத்து இதில் ஆதித்யன் முதலான காட்டினன் . புட்கான் நரகவேதனைப்படு 
கிரகங்களின் புடங்களைக் கூட்டி நின்றறது 

வாரைக்கண்டு கடவுளைத் துதித்து அவர் 
வேதைப் புடமாம் . இவ்விடத்துச் சந்தி களை மன்னிக்கக் கேட்டு யமபுர நீங்கின 
எனை யொழித்துக் கொள்ளப்படும் . இந்த வன் . இவன் முதல் யுகத்தில் நாகலோகம் 
வேதைப் புடத்தை நாட்பார்க்கும்படியே 

கண்டு மீண்டவன் , ( மகாபுரா .) 
பார்த்துக்கண்ட நாள் , தான் கருதிய நாளா புட்கலாவர்த்தம் - ஒருமேகம் பிரமன் மூச் 
கில் , அந்நாள் புடவேதை யென்று தவிரப் சிற்பிறந்த மலைகளின் சிறகிற் பிறந்தது . 
படும் . ( வி தானமாலை ) 

புட்கலை - அரிகரப் புத்திரன் தேவி , 


எட்டு 


புட்சன் 


1161 


புண்டரம் 


புட்சன் விருகனுக்குத் துருவாட்சியிடம் புட்பவாகனன் இவன் முற்பிறப்பில் 
உதித்த குமரன் , 

வேடன் . இவன் தன் மனைவியுடன் கூடி 
புட்சிபாரன் - வச்சிரன் குமரன் ; பாரியர் ஒரு தடாகத்திலிருந்த தாமரை மலர்களைப் 
பிரபா , தோஷா . 

பறித்துக் காசிகேதர்த்து விலைபகர வாங் 
புட்பகந்தன் இவன் , யமபடர் கையி 

குவோரின்மையின் ஆண்டிருந்த ஒங்கார 
லகப்பட அவ்யமபடர் திருக்குற்றால வழி விங்கத்தின் மேல் இட்டபலத்தினால் இப் 
யாக இவனை அழைத்துச் செல்லல் கடா பெயருடன் அரசனாகப் பிறந்து சிவ பக்தி 
தெனக் கேட்டுக் குற்றாலமெனத் துதி மானாய்த் தவஞ்செய்து சிவபெருமான் 
த்து முத்தியடைந்தவன் , 

பிரத்தியக்ஷமாய் ஒரு தாமரைமலர் தா அதி 
புட்பகம் உதயணனுக்குரிய நகரங்களுள் லேறிப் பல இடஞ் சஞ்சரித்துத் தன் மனை 
ஒன்று , 

சேனைகளுடனிருந்து இதனைப் வியாகிய வேடத்தி இப் பிறப்பில் லாவண் 
பாதுகாத்து வந்தவன் , 

பிடிவீழ்ந்து 

யவதியென்னும் பெயருடன் மனைவியாக 
இறந்தபின்பு வந்து ஓரிடத்தில் வாசவதத் வாப்பெற்று ஆயிரம் குமாரைப் பெற்றுச் 
தையும் , உதயணனும் தனியே பிருத் சித்தியடைந்தவன். 
தலை வயந்தகனாலறிந்த இடவகன் இந் புணர்ச்சி - சேர்க்கை , இது , 

இது , இலக்கண 
நகரத்திருந்த சேனைகளுடன் சென்று நூலில் எழுத்துப்புணர்ச்சி பொருட்புணர் 
அவர்களைச் சூழ்ந்துகொண்ட வேடர்களை ச்சியென இருவகைப்படும் . 

எழுத்துப் 
அகற்றிப் பாதுகாத்து வந்தனன் , உதய புணர்ச்சி பதங்கள் ஒன்றுடன் ஒன்று புணர் 
ணனால் இடவகனுக்குக்கொடுத்த விருத்தி கையில் உண்டாம் தோன் றல் திரிதல் கெடு 
களுள் இந்நகரமும் ஒன்று , 

தலைக் கூறுவது . பொருட்புணர்ச்சியாவது 
புட்பகாசை - சத்தியைக் காண்க . 

பதங்கள் வேற்றுமையாலும் அல்வழியா 
புட்பகை -1, சோமன் நலங்கிள்ளிக்கு ஒரு லும் 

பொருணோக்கிப் புணர்வது . நிலை 
பெயர் . 

மொழி வருமொழிகள் 

கூடுமிடத்துத் 
2. வரேணியன் தேவி , 

தோன்றும் எழுத்துகளின் விகாரம் எழுத் 
புட்பதந்தழனிவர் - இவர் யமபுரஞ்செல்ல துப் புணர்ச்சி , சொற்கள் பொருணோக்கத் 
அங்கு ஒருவன் தீப்பட்டு எரிதலைக்கண்டு தால் புணர்வது பொருட்புணர்ச்சி , ( நன். ) 
அவன் சிவத்திரவியம் கவர்ந்தவன் என்று புணர்நிலையணி வினையாலும், பண்பா - 
அறிந்து திருக்கைலையடைந்து சிவமூர்த் லும் இரண்டு பொருளுக்கொன்றே பொ 
தியை அவன் மீது கருணை செய்ய வேண் ருந்தச் சொல்லுவது ( இதனைச் சகோக்தி 
டினர் . சிவமூர்த்தி முனிவரை நோக்கி யலங்கார மென்பர் . ) ( தண்டி . ) 
அவன் மரபினர் யாரேனும் தீர்த்தயாத் புண்டரநகாம் 

வாசவதத்தையும் 
திரை சென்று புண்ணியாதிகளில் நீரா சாங்கியதாயும் , யூகியும் வேற்று வடிவங் 
டின் நீங்குவன் என்றனர் . அதனால் முனி கொண்டு தங்கிய இடங்களுள் ஒன்று ; அவர் 
வர் இவன் மரபில் பிறந்து புண்ணிய தீர்த் களை கோசம்பி நகரத்திற்கு அழைத்துச் 
தமாடி அவனை நரகத்தில் இருந்து நீக்கி செல்ல எண்ணிய உருமண்ணுவா , அவர் 
னவர் . 

களைக் கண்டது இந்நகாத்தே தான் , ( பெ . 
புட்பதந்தன் இவன் கைலையில் இருந்த கதை . ) 
கணநாதன் ; இவன் மாலியவான் என் புண்டாம் - 1 , வங்காளத்துக்கு மேற்கில் 
னும் மற்றவனுடன் பகைத்து ஒருவரை உள்ள நாடு , 
யொருவர் யானையும் சிலம்பியுமாகச் சபித் 2. இது திரிபுண்டாம் , ஊர்த்வபுண்ட 
துத் திருவானைக்காவில் சிவபூஜைசெய்து ரம் என இருவகைப்படும் . அவற்றுள் திரி 
இறந்து சுவதேவன் என்னும் சோழனுக் புண்டாமே விபூதியை மூன்று ரேகைக 
கும் கமலவதிக்கும் குமானாய்ப் பிறந்து ளாக நெற்றியின் கண் தரித்தலாம் . இத் 
தெய்வத் தச்சனால் குறையாக விடப்பட்ட திரிபுண்டரம் மூன்று ரேகைகளாகத் தரித் 
திருப்பணியை முடித்து முத்திபெற்ற தற்குப் பலவகைப்பட சுருதி சிவாகமங்கள் 
வன் . 

கறும் . அகர உகர மகாரங்கள் சேர்ந்த 
புட்பதௌட்டான் - நாகன் , கத்ரு குமான் . மூன்று மந்திரங்களையும் , முறையே அநா 
புட்பமாகாண்டம் - பிரசாபதியின் நந்த மிகை, மத்யமை, தர்ஜனிகளில் , தியானித் 
வனம் , ( சூளா . ) 

துத் தரித்தல் எனக் கூறும். இவற்றிற்கு 


146 


புண்டரன் 


1162 


புண்டரீகாக்ஷர் 


தரிக் 


அதிதேவதை பிரமா, விஷ்ணு, ருத்ரராம் . புண்டரீகருஷி - 1. சிவபூசையால் முத்தி 
இதனை வேதியர் ஏழங்குல விஸ்தார அள யடைந்தவன் , கற்ககோத்திரத்தில் கர்த்த 
வும் , அரசர் ஆறு அங்குல அளவும், வைசி மன் புத்திரன் , 
யரும் , சூத்திரரும் , மூன்று அங்குல அவள 2. இவர் யாகஞ்செய்கையில் அசுரர் 
வும் , ஸ்திரிகள் ஒரு அங்குல அளவையும் யாக அவி வேண்டியவரை வருத்த ருஷி 
தரித்தல்வேண்டும் . இது முறையே (உக ) மண்டப முதலிய சிருட்டித்தும் வாத்ய 
( கசு ) ( அ ) ( ரு ) ஸ்தானங்களில் தரித்தல் கோஷங்கள் செய்தும் ஒரு பிரமசாரியை 
வேண்டும் . இதனை வேதியர் அரசர் முதலி யும் விதவையையும் கலந்து பேசும்படியும் 
யோர் தரிக்கின் இராஜவஸ்ய முதலிய சம் செய்வித்து இருக்யையில் அசுரர் அந்த 
பத்துக்களும் , மோக்ஷசம்பத்தும்உண்டாம் . வாத்ய கோஷாதிகளிலும் பிரம்மச்சாரி 
ஊர்த்வபுண்டாமாவது - மலையின்மேலும் விதவை சம்வாதத்திலும் மயங்கியு மிருக் 
நதிக்கரைகளிலும் , புண்ணிய பூமியினும் , கையில் ருஷிதேவர்களுக்கு அவிகொடுத்து 
சமுத்திர தீரத்தினும் , புற்றுக்களிலும் , யாகபூர்த்தி செய்தனர் . இதில் அசுரர் 
துளவத்து அடியினும் , கிரகித்த மண்ணி வஞ்சிக்கப்பட்டனர் . இதுவே பௌண் 
ஜனக்கொண்டு நெற்றியினும் குறித்த 

டாயாசம் , 
வேறிடங்களிலும் ஊர் தவமாக இடுதலாம் . புண்டரீகர் - 1. ஒரு விஷ்ணுபடர் . 
இதில் சுவேத மிருத்திகையே விசே 2. ஒரு அரசவகுப்பினர் . 
டம் ஊர்த்வ புண்டரங்களை இடையில் 3. நாரதரிடத்தில் விஷ்ணு தர்மங் கேட் 
வெளி உள்ளவைகளாயும் , அழுக்கில்லாத டவேதியர் . 
வைகளாயும் எவர்கள் தரிக்கிறார்களோ புண்டரீகன் - 1. ஒருவேதியன் . மகாபாபி , 
அவர்கள் அதனால் ஒரு ஆலயம் நியமிக் பிருகுவின் கட்டளைப்படி சகன்னாத நிவே 
கின்றனர் என்று விஷ்ணு அருளிச்செய் தனம் புசித்துப் புனிதனானவன் . 
கிறார் . இதனைப் பெருவிரலால் 

2. பலியின் நான்காம் புத்திரன் . 
கின் புஷ்டியும் , நடுவிரலால் தரிக்கின் 3. கத்ருதநயன் நாகன் . 
ஆயுளும் , தர்ச்சரியால் தரிக்கின் இச்சித்த புண்டரீகாக்ஷன் விஷ்ணு . 
உண்டியும் ,சுட்டுவிரலால் தரிக்கின் மோக்ஷ புண்டரீகாக்ஷர் திருக்குருகைப் பிரான் 
மும் உண்டாம் . நகத்தால் தொடலாகாது . 

பிள்ளான் 

குமார் . நாதமுனிகளுக் 
அதனை வர்த்தியில் பொருந்திய தீபத்தைப் சீடர் . இவர் ஆசாரியர் கட்டளையால் வங i 
போலவும் , மூக்கிலின் இலையைப் போல புரத் தாய்ச்சியகத்திற்கு அரவிந்தப் 
வும் , தாமரையின் அரும்பு போலவும் , பாவைக்குத் துணைசென்று அந்த இடத் 
வெண்டாமரையின் இதழ்போலவும் , தில் இட்ட சேடித்த நீருஞ் சோற்றையு 
மீனைப்போலவும் , ஆமையைப் போலவும் முண்டு , ஆசாரியார் சொற்படி சேடத்தை 
தரித்தல் வேண்டும் . ( க ) அங்குலமுள்ள உகப்பாயேற்றதால் உய்யக்கொண்டார் 
ஊர்த்வ புண்டரம் உத்தமமான தாம் . ( க ) எனப் புகழ்பெற்று வங்கிபுரத்தாய்ச்சி பரி 
மத்திமம் . ( ச ) அதமமாம் , திரிபுண்டா சாரகர் செய்த குற்றத்தை மன்னிக்க 
ஊர்த்தவபுண்டா ஸ்தானாதி மந்திர விசே வேண்ட அருள் செய்து , ஸ்ரீராமமிச்ரர் , 
ஷங்களைச் சமயாசாரியர்கள் பால் கேட்ட என்னும் மணக்கால் நம்பி , திருவல்லிக் 
றிக , ஈண்டு எழுதின் விரியும் . இப்புண் கேணிப் பாண்பெருமாளரையர் , சேட்ட 
டரங்களைப் பல சமயத்தினர் பலவகைப் லூர் செண்டலங்கார தாசர் , புண்டரீகாக்ஷ 
படத் தரிக்கின்றனர் . அது கால இயல்பாம் . தாசர் , கோமடத்துத் திருவிண்ணகரப்பன் 
புண்டான் - 1 , பலியின் புத்திரன் , இவ உலகப்பெருமாள் நங்கை , இவர்களுக்கு 
னால் பௌண்டரநாடு உண்டாயிற்று . ஞானோபதேசஞ் செய்து இருக்கையில் , 

2. பலியின் பாரியையாகிய சுதேஷ்னை ( ஆளவந்தார் மனைவி திருநாட்டுக் கெழுந் 
யின் புத்திரன் . ( பா . ஆதி . ) 

தருள மணக்கால் நம்பி கிருக்கார்யத்தை 
புண்டரீகம் - 1. திக்கானை களில் ஒன்று , யும் பார்த்துவந்து உய்யக் கொண்டாரால் 
தருமகோபனுக்குச் சிலநாள் வாகனமா ததியாராதனை செய்யப் பட்டுமீண்ட அவ் 
யிருந்து வீரவாகுதேவரால் மீட்சிபெற் வூர்ப்பெண்களுக்குவழி சேராக இருந்து 
றது . அக்னிதிக்கில் உள்ளது . 

அப்பெண்கள் மயங்குகையில் 

மயங்குகையில் முதுகில் 
2. ஒரு தீர்த்தம் , 

ஈடக்கும்படி செய்த நம்பியின் அற்புத 


புண்ட ரீகாக்ஷதாசர் 


1163 


புண் 


செயல்களைக் கேட்டு ) மணக்கால் நம்பிக்குத் 
திருவடி தீக்ஷை செய்து தாம் திருவரங்கத் 
தில் எழுந்தருளி யிருக்கையில் தமக்கு நாத 
முனிகள் இட்டபணியை மணக்கால் நம் 
பிக்கு இட்டுத் திருக்கண்ணமங்கை யாண் 
டான் நாய்களிரண்டு சண்டை செய்து 
இறக்கக் கண்ட அதற்குரியார் தம்மில் 
சண்டை செய்து ப்ராக்ருதாபிமானத்தால் 
இறக்கக்கண்டு அப்பிராக்கிருதமாகிய திரு 
நாட்டுக் கெழுந் தருளிய செய்தி கேட்டுத் 
தாமும் திருநாட்டுக் கெழுந் தருளினர் . 
( குரு - பா .) 
புண்டரீகாக்ஷதாசர் - உய்யக்கொண்டார் 

திருவடிசம்பந்தி . 
புண்டரீகாக்ஷயஜ்வர் - அநந்தசோமயாஜி 

யார் குமார் . இவர் குமரர் அருந் தசூரிகள் . 
புண்டலீகர் - லோக தண்ட மென்னும் நக 
ரில் சந்து எனும் பெயருள்ள பாகவதர் 
ஒருவர் இருந்தார் . அவர் சாத்தியகியென் 
பாளை மணந்து புத்திரப் பேறின்மையால் 
பலநாள் தவஞ்செய்து ஒரு புத்திரனைப் 
பெற்று அவருக்குப் புண்டலீகர் என்று 
பெயரிட்டு வயது வந்தபின் திருமணமுடித் 
தனர். இப்புண்டலீகர் தாய் தந்தையரைப் 
பலவாறு வருத்தி வந்தனர் . தாய் தந்தை 
யர் குமரனுக்குப் பல விதத்தில் புத்தி 
போதித்தும் கேளாமையால் இருமுது குர 
வரும் அவ்விடம் வந்த கங்காயாத்திரிகர் 
களுடன் காசிவசிக்கச் சென்றனர் . புண்ட 
லீகரும் தந்தை தாயர் காணத் தன் மனைவி 
யுடன் குதிரையேறிச் சென்று காசிக்கரு 
கில் குக்குடயோகியர் வசிக்கும் ஆச்சிரமத் 
தருகிற் சென்று இறங்கினர் . மேற் கூறிய 
குக்குடர், தாய் தந்தையரே தெய்வமென 
வும் அவர்களுக்குச் செய்யும் பணியே புண் 
ணியக்ஷேத்ர தீர்த்த தேவ தரிசனம் என 
வும் கொண்டு வாழ்பவர் . இவாது ஆச்சிர 
மத்தில் கங்கை , யமுனை , சரஸ்வதி இம் 
மூவரும் நாடோறும் தங்கள் பாபங்கள் 
நீங்க வேற்றுருக்கொண்டு பணிந்து வரு 
வர் . இப்புண்டலீகர் குக்குடாச்சிரமத்தை 
யணுகி இன்னும் காசி எவ்வளவு 

தூரம் 
இருக்கு மெனக் குக்குடர் நான் அறியேன் 
என்றனர் . இதனைக் கேட்ட புண்டலிகர் 
குக்குடரைக் காசியறியாத சீர் கொண்ட 
பிறப்பு என்ன வென்று பரிகசித்து அவரி 
டமிருக்கையில் பாதியிரவில் கங்கை , 
யமுனை , சரஸ்வதி இம்மூவரும் புலைச்சியர் 
உருக்கொண்டு குக்குடர் வீடுவர , புண்ட 


லீகர் பேய்களென்று பயந்து பார்க்கப் , புகு 
ந்த மூவரும் குக்குடர் வீடு சத்தஞ் செய்து 
மெழுகி மற்றும் பணிகளைச் செய்து ஒளி 
பெற்று வந்ததைக் கண்டு வியப்புற்றுப் 
புண்டலீகர் இந்தச் சாமவேளையில் வந்த 
நீங்கள் யாவர் என்று கேட்க அவர்களுள் 
கங்கை , மகாபாபி 

அப்புறம் விலகடா 
வென்னப் புண்டலீகர் துதித்து என் பாபத் 
தைப் போக்கம்மாவென வேண்டக் சங்கை 
கூறுவாள் . நீ இச்சன்மத்தில் அதிபாதகஞ் 
செய்தவன் முன்னையஜன்ம புண்ணியத் 
தால் இக்குக்குடரையும் எங்களையும் தரி 
சித்தாய் என்றனள் . புண்டலீகர் நீங்கள் 
யார் என நான் கங்கை மற்றிருவருள் 
ஒருத்தி சரஸ்வதி மற்றொருத்தி காளிந்தி 
நாங்கள் எங்களில் மூழ்குவோர் பாபங்க 
ளைக் கைக்கொண்டு ஒளியிழந்து நாடோ 
றும் இந்தக் குக்குடருக்குப் பணிசெய்து 
ஒளிபெற்றுப் போகின்றோம் எனப் புண் 
டலீகர் கங்கையை நோக்கி இக்குக்குடர் 
நீங்கள் தொழத்தகுந்த அவ்வளவு புண்ணி 
யம் என்செய்தார் எனக் கங்கை இவர் 
அன்னையும் பிதாவும் அன்றி வேறுதெய்வம் 
உண்டென்று நினையாத புண்ணியர் எனப் 
புண்டலீகர் பயந்து தான் செய்த தவறுக 
ளைக் கங்கா தேவியிடம் கூறிநிற்கக் கங்கை 
மனதிரல் இனி நீ உன் தாய் தந்தைய 
ரைத் தெய்வ மாகக் கொண்டு வழிபடுவை 
யே உனக்குத் திருமாலருள் உண்டாம் 
எனக் கூறி மூவரும் நீங்கினர் . பின் புண் 
டலீகர் குக்குடரை வணங்கித் தம் தாய் தந் 
தையரைத் தேடியடைந்து அவர்களுடன் 
தீர்த்தமாடித் தாய் தந்தையர்க்குப் பணி 
செய்திருந்தனர் . இதுவிற்க இந்திரன் , 
விருத்திராசுரன் தவஞ் செய்திருககையில் 
அவனைக் கொலைசெய்த பாபத்தால் பூமி 
யிற் கல்லாய் விழச் சபிக்கப்பட்டு வீழ்கை 
யில் திருமாலைத் துதிக்க அவர் தரிசனம் 
தந்து 5 பூமியிற் புண்டலீகர் வீட்டில் கல் 
லாயிரு ; நாம் உமது பழையவுருவைத் தரு 
கிருேமென்றபடி தாய் தந்தையருக்கு எவ 
ல்புரியும் புண்டலீகர் வீட்டில் கல்லாயிருக் 
கும் இந்திரன் மீது கண்ணன் புண்டலீகர் 
காணத் தரிசனந் தந்தார் . புண்டலீகர் 
துதிக்க உனக்கு என்ன வரம் வேண்டு 
மென்ன எக்காலத்தும் விட்டலன் எனும் 
திருநாமத்தால் கண்டு எழுந்தருளியிருச் 
வம் பண்டா என் மம் இத்தலச்சார்பால் 
பாண்டுரங்கப் பெயர் நீர் அடையவும் 


புண்ணிபுஞ்சன் 


1165 


புதன 


வரம் 


பூபனே . " 


வாத் தீர்த்தங்களும் ஈண்வொவும் 

புறீஇ , நேரில் கேண்மினவை தருவன் 
ரூன்க என்று பெற்றவர் . 

யான லதும் நினைவிலுன்னுமவைாவிலநீர் , 
புண்ணிபுஞ்சன் - சவுராட்டிர தேசாதிபதி . நாணிலென்னுடைய மனைமுன் வாயிறனி 
இவனுக்குப் புண்யசீலன் , தருமசீலன் , சுப் னன்மணன் மிகுதி கொட்டியே , நாம் பாப் 
பிரதாபன் , சத்துருப்ரதாபன் , என நான்கு பியுமிருக்கிறோம் தனினாடி வந்ததனை 
புத்திரர் , இவர்கள் நால்வரும் வாசுகியின் யெழுதுமின், காணிலங்குடனே யருள்வ 
குமரியை மணந்தனர் . 

மென்ன வவன் கட்டளைப்படி யேதிட்ட 
புண்ணியதமீஷ்டான் கத்ருகுமான் நா மாய்க் , கையினா லெழுதவு வகையோடு 
கன் . 

பொருள் கண்டளித்த பிரபுவாரெனிற் , 
புண்ணியத்தோற்றம் - ( ச ) கல்வி , கொ பூணிலங்குவரநதி குலத்தில் வருபுண்யனா 
டை , ஒழுக்கம் , தவம் . 

னதி கண்யனும் , புலவர் போற்றுமாகற 
புண்ணியபத்திரை யமபுரஞ் செல்லும் லின் மேவு மெழில்புண்ய கோடியெனும் 
வழியில் உள்ளநதி ; யாமியநகாத்தருகில் 
உள்ளது . 

புண்ணியசிரவணம் - 
ரம் - அழகர் 

மலைக்கண் 
புண்ணியம் - 1. ( க ) எதிர்கொளல் , பணி ணுள்ள பொய்கை . (சிலப்பதிகாரம் .) 
தல் , ஆசனந் திருத்துதல் , கால்கழுவல் , புண்ணியசீலன் -- புண்ணியபுஞ்சன் கும் 
அருச்சித்தல் , தூபங்கொடுத்தல் , தீபங்காட் 

ரன் . 
டல் , புகழ்தல் , அமுதமேந்தல் முதலிய புண்யவிருக்ஷங்களும் , பூண்டுகளும் 
இவை துறவிகளுக்குச் செய்வன . 

அரசு ( அரசுபார்க்க ) ஆல் திருமால் பள்ளி 
2 , ( எ ) நகங்கிருதி , தானம் , விரதம் , கொண்ட இலை , கல்லால் தக்ஷிணாமூர்த்தி 
சிநேகம் , நயபோசநம் , கனம், உற்சாகம் . குருமூர்த்த மாயெழுந்தருளி இருந்தது , 
புண்ணியராசன் - நாகபுரத்தரசன் . பசு வில்வம் ( வில்வம் காண்க) கொன்றை , 
வயிற்றிற் பொன் முட்டையிற் றங்கிப் ஆத்தி சிவனுக்குரிய விருக்ஷம் , மருது திரு 
பிறந்தோன் , இவன் பிறந்த காலத்து பல மாவிம் மரத்தை இடந்தனர் , குருந்து திரு 
நற்குறிகள் நிகழ்ந்தமையின் இப்பெயர் மால் கிருஷ்ணாவதாரத்தில் இதை ஒசித்த 
இட்டனர் . 

தருமசாவகமுனிபால் அறங் னர் , வேங்கை குமாரக்கடவுள் வள்ளி 
கேட்டவன் . மணிமேகலையுடன் புத்த 

நாயகியார் பொருட்டு இம்மரவுருக் கொண் 
பீடிகையடைந்து தன் பழம் பிறப்புணர்ந் டனர் , வன்னி ( வன்னியைக் காண்க ) மா 
தவன் . இவனுக்குப் பூர்வசன்மப்பெயர் 

மங்கலகாரியங்களில் கலசாபிமுக 
ஆபுத்திரன் , (மணிமேகலை . ) 

மான தேவதைகளின் முடியாகும் பத்திரங் 
புண்ணியவதி -1 . பாக்கியவதியைக் காண்க . கொண்டது , நெல்லி இம் மரத்தடியில் 
2. துச்சீலன் தாய் . 

விஷ்ணுமூர்த்தி எழுந்தருளினர் , துளசி 
புண்ணியன் - தீர்க்க தவனைக் காண்க . விஷ்ணுவிற்குரிய பத்திரம் ( துளசிகாண்க ) 
புண்ணொடு வருதல் - பூமியுடனே இசையை தருப்பை ( தருப்பை காண்க ) அறுகு அறு 
நிறுத்தி ஆயு தம்பட்ட புண்ணுடனே வீரன் குகாண்க, வாழை இதனடியில் உமாம 
மான் வந்தது . ( பு . வெ .) 

கேஸ்வார்க ளெழுந்தருளச்செய்து கதலீ 
புண்யசீர்த்தி -1. பாண்டிநாட்டரசன் காசி விரதமிருப்பர் , எள் எள்ளைக் 

காண்க , 
யில் கங்கையாடிக் கங்காதேவியைக் கண்டு வெற்றிலை நாகலோகத்திருந்து கொண்டு 
முத்தியடைந்தவன் . ( காசிரகசியம் . ) 

வரப்பட்டது . 
2. விதப்ர்பதேசாதிபதி , இவன் தேவி புதவி கோவிந்தமகாராசன் மனைவி . 
மதனாவதி . 

புதன் - 1. இவன் வியாழன் தேவியாகிய 
ண்ய கோடீசம் - காஞ்சியில் உள்ள தலம் , தாரையிடம் சந்திரனுக்கு உதித்தவன் . 
பண்யகோட்டிமுதலியார் - இவர் தொண் பிரகஸ்பதியும் சந்திரனும் இன்னானுக்குப் 
டைநாட்டில் மாகறல் என்னும் தலத்தவர் . பிறந்தவன் என்று அறியாது வாதாடுகை 
கேட்பவர் வெட்கத்தால் வாய் திறந்து 

யில் தாயைநோக்கி உண்மைகூறச் சொன் 
கட்காரென்று முற்றத்திற் மணற்பரப்பி 

இவன் தவத்தால் கிரகபதம் 
அதில் எழுதச்செய்து வேண்டிய அவரித் அடைந்தனன் . நான்கு குதிரைகள் பூண்ட 
துப் பாடல் பெற்றவர் 

கணில் திலுறு 

தேரினையுடையான் . சந்திரனுக்கு அவிட் 
மேழைமாந்தரீர் விர் வேண்டுவனவின் டத்தில் உதித்தவன் . இவன் தேர்க்குதி 


னவன . 


புதுக்கயத்து - கம்பூர்கிழான 


1168 


புத்தமதம் 


தரகள் எட்டென்றும் கூறுவர் . சுக்கிர ஷம் , உத்திராடம் , உத்தாட்டாதி , ரேவதி 
னுக்குமேல் இரண்டு வஷம் யோசனைப் இந் நட்சத்திரங்களும் , சதுர்த்தி , அஷ்டமி , 
பிரமாணத்தில் இருக்கிறவன் , இவன் வமி , சதுர்த்தசி , அமாவாசியை யொழிந்த 
தவச்சாலையருகு , இளை தோழியருடன் வ . திதிகளும் , விருஷபம் , மினம் , கர்க்கட 
அத்தோழியர்களுக்கு இதஞ் சொல்லிக் கம் , கன்னி , துலாம் , மகரம் , கும்பராசிக 
காந்தருவர்களை அவர்களுக்குக் கணவா ளும் ஆகுமிடஞ் சத்தமாக சோடிவஸ்திர 
க்கி இளையை வசப்படுத்தி மணந்து புரூா முடுக்க உத்தமம் . 
வனைப் பெற்றனன். இளனுடைய சாபம் புதுவைச்சேதிராயன் வெண்மண்ய்ச் 
நீங்கிச் சிவபிரானை நோக்கி அச்வமேதஞ் சடையன் குமரன் , மகா தியாகி . கம்பர் 
செய்வித்துச் சாபம் நீங்கச் செய்தவன் . இரு இராமாயணம் அரங்கேற்றிய காலத்து 
க்குவேதத்தின் ஐந்தாவது காண்டத்துதி உடனிருந்து கேட்கையில் சர்ப்பர் நின் 
காரியானான் . ( காசி காண்டம் ) ( வேறு . ) டப்பெற்றுக் கம்பரால் நீக்கமடைந்தவர் . 
2. பந்தனுக்கு ஒருபெயர் . 

" காவிரியைச் சோணாட்டைக் காராளர் தம் 
3. தவசீலன் என்னும் வேதியன் கும மாபை , நாவலரைக் காவலரை நல்லோ 
சன் . இவன் தாசி விருப்பனாய்த் தாய் 

ரைப் பூவலய , முள்ளத்தகும் புதுவை 
தந்தை முதலியவரைக் கொன்று காமத் யூரைச் சிறப்பித்தான் , பிள்ளைப் பெரு 
தால் தாலவமுனிவர் பத்தினி சுலபையைக் மாள் பிறந்து " " மெய்கழுவிவந்து விருக் 
கைப்பற்ற அவள் இவனைக் குட்டம் பிடிக் துண்டு மீளுமவர் , சைகழுவ நீர்போதும் 
கச் சபிக்க அந்த வியாதியால் இறந்து மறு காவேரி, பொய்கழுவும் ,-போர்வேற்சடை 
பிறப்பும் அவ்வியாதியால் வணிகனாய்ப் யன் புதுவையானில்லத்தை , யார் போற்ற 
பிறந்து சூரசோனால் வியாதி நீங்கி நல்லு வல்லாரறிந்து . " எனப் புகழப்பட்டவன் . 
லகு அடைந்தவன் . 

புத் - பூமியில் புத்திரப்பேறு இல்லாதான் 
4. சூரியனை யடுத்துச் சுற்றிவரும கிர அடையும் நரகம் 
கம் . இது சூரியலுக்கு ( 3 ) கோடியே ( 60 ) புத்தகயை - நம்மவர்கள் சொல்லும் கயைக் 
லக்ஷம்மைலுக்கு அப்பாலிருந்து ( 24 ) மணி குத் தெற்கே ஐந்து நாழிகை வழி தூரத்தில் 
சேரத்தில் தன்னைத்தானே ஒருநாஞ் சுற் உள்ள ஓர் இடம் . இதில் புத்தர் ஞானம் 
றிக்கொண்டு ( 88) நாட்களில் சூரியனையும் பெற்ற அரசமரம் இன்னும் இருக்கின்ற 
ஒருமுறை சுற்றி வருகிறது . இதன் சுற்ற தென்பர் . 
வாவு சுமார் ( 9500 ) மைல் , குறுக்களவு புத்தநந்தி - ஒரு புத்தன் . இவன் திருஞான் 
( 3000 ) மைல் என்றும் எண்ணுகின் றனர் . சம்பந்த சுவாமிகளுடன் வாதிடவந்து சம் 
இது நமது பூமிக்கு ( 5 ) கோடியே ( 70 ) பந்தசரணாலயர் கூறியபடி தலையில் இடி 
லக்ஷம் மைல் தூரத்திருக்கிறது . சூரிய விழுந்து இறந்தவன். 
னொளி இதன்மேல் நெருங்கிப் படுதலால் புத்தமதம் - 1. புத்தன் புத்த தததுவத் 
இது நன்றாய்த் தெரிகிறதில்லை . இந்துக் தைப் பொருளாகக்கொண்டு பௌத்தம் 
கள் இக்கிரகநிறம் பசுமை என்பர் . இதனை எனமதம் உண்டாக்கித் தன்னுடன் கூடிய 
அடுத்த கிரகம் சுக்ரன் , 

கண்ணங்க பாகுகாவீரர் முதலிய இருபத்து 
புதுக்கயத்து வண்ணக்கன் கம்பூர் கிழான் மூன்று புத்தர்களுக்கும் ஞானபிடகம் , விக 
இவர் வேளாண் மரபினர் கம்பூரென்னு யபிடகம் , அவி தர்மபிடகம் முதலிய ஆக 
சரினர் வண்ணக்கன் , நாணய சோதகன் மங்களைப் போதித்துப் பிரசங்கித்துவரச் 
நோட்டக்காரன் புதுக்கயம் என்ற ஊரில் செய்தனன் . இவர்கள் கூறும் உலகோற் 
நோட்டக்காரராய் வந்து தங்கியவர் . இவர் பத்தியாவது பாபம் மேலிட்டுக் சோபா 
குறிஞ்சித்திணையைச் சிறப்பித்துப் பா + க்னியாயெழுந்து செத்து ஜீவர்களை யெரிக் 
யுள்ளார் . இவர் பாடியது நற் . உகசம் கத் தொடங்குசையில் ஜீவர் நவத்தானங்க 
பாட்டு , 

ளில் ஒன்றாகும் பிரா லகத்தையடைவர் . 
புதுநாட்டான் 

இடையரில் ஒரு வகுப்பு . அக்கோபம் அடங்கினபின் புண்யம் மழை 
புதுவஸ்திரழடுத்தல் - திங்கள் ,, புதன் , த்தாரையாக வருஷத்துக் சோபத்தை 
வியாழன் , வெள்ளி வாரங்களும் , அசவிகளி , யாறச்செய்து பிரளயமாய் மூடிக்கொள்ள 
ரோகிணி , புதர்பூசம் , பூசம் , உத்தரம் , அத் அதன் மீது காற்று வீச டுபோற் படியும் . 
தம் , சித்திரை , சுவாதி , விசாகம் , அனு பந்த ரேட்டில் மனுைம் பறந்து பூம் 


புத்தமதம் 


1166 


புத்தன 


யாம் , இதில் முன் பிரமத்தானத்தில் இரு 2 , கேடதேசத்துச் சீசன் குமான் , 
- ஆன்மாக்கள் வந்து பிறப்பர் . இவ் விஷ்ணுவின் அம்சம் . 
வகை உடல் எடுத்த சீவன் பஞ்சசந்தத் 

3. காரியின் தந்தை . 
தாற் போ தமடைந்து வியவகாரியாய்ச் புத்தமித்திரர் பதினோராம் நூற்றாண்டில் 
சானமரணமடைந்து பிரமா , உம்பர் , அன் மலக்கூற்றம் என்னும் இடத்தில் பிறந்து 
ரர் , நாகர் , நார் , பேய் , விலங்கு முதலிய வளர்ந்து கல்விவல்லவராய் ஒரு இலக்க 
நவத்தானமடைந்து சார்பு கெட்டுச் சந்ததி 

ண ம் விருத்தப்பாவாற் செய்து தன்னை 
யுமாறக் சந்தம் பங்கமடைந்து பேதமை ஆதரித்த வீரசோழன் என்பவன் பெயரை 
சார்பாக அடுத்த மாகிற கன்மநோன்புண் அக் நூலுக்கு இட்டவர் . இவர் செய்த 
டாய்ப் போ தமான புத்தி சந்தான பரம்ப நூல் வீரசோழியம் , 
ரையாகக் கெட்டு க்ஷணபங்கமடையும் என் புத்தர் ( உ.எ ) வர் - இவர்கள் கௌதமபுத்த 
பன் . இவன் சந்தான பரம்பரையறப் பஞ் ருக்கு முன்னிருந்தவர்கள் . ( க ) தண்ண 
சகாதங் கெடுகிறதே முத்தியென்பன் , காரர் , (உ ) மேதங்கார் , ( ந ) சரணங்கார் , 
இவன் பஞ்சகந்தங்களாகிற அத திசமூகத் ( ச ) தீபங்கார் , ( ரு ) கௌண்டின்னியர் , 
தில் எல்லா முண்டாகி லயமடைகையால் ( சு ) மங்களர் , ( எ ) சுமங்களர் , ( அ ) இரே 
கருத்தா இல்லை , அநாதியான சீவரின் வதர் , ( க ) சோபிதர் , ( ) அநோம தர்சி , 
வகையாக உடம்பெடுக்கையால் சீவரும் ( கக ) பதுமர் , ( கஉ ) நாரதர் , ( கூ ) பது 
இதைவிட இல்லை யென்பன் . புத்தன் மோத்தார் , ( கச ) சுமேதர் , ( கரு ) சுஜாதர் , 
தேவனல்லனோ எனின் இப்பஞ்சகந்தத் ( கசு ) பிரியதர்சி , ( கா ) அர்த்ததர்சி , ( கஅ ) 
தைக் கெடுத்தவனாதலின் தேவனெனப் தர்மதர்சி , ( கக ) சித்தார்த்தர் , ( 20 ) திஷ் 
பட்டனன் . இவர்களைப்பற்றிச் சைந பர் , (உகர் புஷ்யர் , ( உ 2 ) விபச்சித் , ( உங ) 
கூறுவது . பாரிஸ்வ தீர்த்தங்கரர் காலத்தில் சிகி , (உச ) விருஷபர் , (உரு ) ககுந்தர் , 
புத்தகீர்த்தி என்கிற சந்நியாசி சைநரை ( உச ) கோவகாமர் , ( உ எ ) கசியபர் . 
விரோதித்துச் சில க்ஷிகள் கூறியதால் அச் புத்தன் - ஏறக்குறைய உ C00 வருஷங்க 
சைகர் இவனை விரோதித்து நீக்கினர் . ளுக்கு முன் பாதகண்டத்தின் வடபாகத் 
இவன் தனித்து ஒரு மதம் உண்டாக்கி தில் கங்கையின் உபந்தியாகிய ரோகிணி 
அரசருக்குப் போதித்து இம்மதத்தை யுண் நதியின் கரையில் கபிலவாஸ்து என்னும் 
டாக்கினன் . இம்மதம் காசியில் ஆண்ட ஒரு 15 கரம் இருந்தது . அந்த நகரத்தை 
பா து சீதள மகாராஜாவாலும் , அவன் கும யாண்ட சத்தோ தன் தன் மனைவி மாயை 
சன் சோமசீதள மகாராஜாவாலும் , அவன் யுடன்கூடி அரசாளுகையில் புத்திரன் இல் 
குமான் உக்ரசி தள மகாராஜாவாலும் , பிர லாக் குறையால் துன்புற்று இருக்கையில் 
பலமடைந்தது . இந்தச் சந்ததியில் ஏமசீதள மாயை , ஆகாயத்தில் இருந்து பேரொளி 
மநாராஜா தொண்டீரநாடடைந்து காஞ்சி யுள்ள நக்ஷத்திரம் ஒன்று வெளிப்பட்டுத் 
யில் அரசாண்டு புத்தகை தேவாலயங்கள் தன் வயிற்றில் புகுந்த தாய்க் கனவு கண்டு 
உண்டு பண்ணினன் . இவ்வகை இருக்கை தன் கனவைக் கணவனுக்கு அறிவித்த 
யில் சைகருக்கும் பௌத்தருக்கும் வாதம் னள் . சுத்தோதன் நிமித்திகரை அழைத் 
நேரிடச் சைநரில் சைக அகளங்காசாரியர் துத் தன் மனைவி கண்டகனா நிலையுணர்த்த , 
என்பவர் 8 நாள் புத்தரிடம் வாதிட்டு அவர்கள் உன் மனைவியிடம் அதிக ஞான 
வெற்றியடைய அரசன் சைநன் ஆயினன் . வானாய் ஒருபுத்திரன் உதிப்பன் , என்று 
பின் தோற்றவரைக் காணத்தாட்டுதல் போயினர் . அவ்வகையே மாயை கருவுற்று 
என்ற சங்கேதப்படி அரசன் ஆசாரிய ஒரு புத்திரனைப் பெற்றனள் . இப்பிள்ளை 
ரைக் கேட்க ஆசாரியர் கொல்லாவிரதியர் அரசனுக்குப் பிறந்ததால் மற்ற அரசர் 
ஆதலால் அதற்கிசையாது அவர்களைக் முதலியோர் களித்து அரசனைக் காணப் 
கப்பலேற்றிச் சிம்மளத்தீவிற்கு அனுப்பக் பல விலையுயர்ந்த பொருள்கள் கொண்டு 
பட்டளையிட்டனர் . 

அரசன் அவ்வாறு வந்தனர் . அதனால் களித்த அரசன் த 
செய்ய இம்மதம் சிழ்மள மடைந்தது . குமானுக்குச் சர்வார்த்தசித்தி அல்லது 
மதுரையாண்ட வீரபாண்டியன் புத்தனா சித்தார்த்தன் எனப் பெயரிட்டனன் . 
மருந்து சைகனாய் விட்ட தால் இவர்கள் வகை குழந்தையைக் காண வந்தவர்களுள் 
சிம்மனமடைந்தனர் என்றும் கூறுவர். சித்தார்த்தன் என்பவர் ஒருசந்தயாசி 


வர் 


புத்தன் 


1167 


புத்திரர்கள 


னன் . 


த்தி 


குழந்தையின் இலக்ஷணங்கண்டு தம்மைப் மார்பிலிருந்த பதகத்தை அவள் கழுத்தி 
பிறர் வணங்குவதைவிட்டுத் தாமே குழர் லிட்டான் , பின் அரசனுக்கு அருகிருந்தார் 
தையின் பாதங்களைக் கண்களில் ஒத்தினர் . நடந்தவைகூற அரசன் சுப்புத்தனை என் 
இவ்வகை குழந்தை வளருநாட்களில் தாய் , குமானுக்கு உன் குமரியைத் தருகவெனக் 
குழந்தை பிறந்த ஏழாநாள் இறந்தனள் . கேட்சச் சுப்ரபுத்தன் அரசர் முறைப்படி 
பிறகு செவிலித்தாயாகிய பிரசாபதியைக் கொள்க எனச் சித்தார்த்தன் அப்பெண் 
குழந்தையை வளர்க்கும்படி அரசன் நிய பொருட்டு வந்த மற்ற அரசரை வென்ற 
மித்தனன் . குழந்தைக்குக் கல்வி கற்பிக் 

அரசன் இவ்விரு தம்பதிகளுக்கும் 
கும் வயது வந்தபோது பிதா விச்வாமித்தி திருமணஞ் செய்வித்தனன் . இவ்வகை 
ரன் என்பவனைக் கல்விகற்பிக்க ஏற்படுத் தன் மனைவியுடன் இருந்து ஒருநாள் தன் 
தினன் . இவன் ஒருநாள் தனது மைத் தேர்ச்சாரதியாகிய சன்னனுடன் நகரவாழ் 
துனனாகிய தேவதத்தன் என்பவனுடன் க்கை சாணச்சென்று ஒரு கிழவனையும் , 
வேட்டைக்குச் செல்ல , அவ்விடம் தேவ ஒரு பிணியாளனையும் , ரோகிணி நதிதீரத் 
கத்தன் ஒரு அன்னத்தை அம்பினால் எய்ய தில் ஒரு பிணத்தையுங்கண்டு சன்னனை 
அவ்வடி அன்னத்திற்குப்பட்டு அது கீழே அவற்றின் நிலைவினாவித் தனக்கும் அவை 
விழச் சித்தார்த்தன் அதை யெடுத்துக் உண்டாமோவென்று பயந்து தன் மனைவி 
காயத்தையாற்றத் தேவதத்தன் 

அந்த யிடம் தனக்குப் பிறந்த குமானைவிட்டுத் 
அன்னத்தைக் கேட்கச் சித்தார்த்தன் இது துறவடைந்தனன் . இவன் அஜாதசத்துரு 
எனக்குரியது கொடேனென்று ஒரு பெரி வின் காலத்தவன் , ( மணிமேகலை . ) 
யவரிடம் தங்கள் வழக்கையுரைக்க அவர் புத்தி - 1. பிரசாபதியின் மனைவியரில் ஒரு 
வளர்த்தவனுக்கு உரியது என அவ்வகை 
அதை வளர்த்து இனத்தில் விட்டுத் தன் 2. மன்யு என்னும் ஏகாதசருத்ரன் 
தந்தை நாட்டின் வளங்காண அழைக்கச் தேவி . 
சென்று வளங்களைக் கண்டு தனக்கு அவை 3. இவர் தொண்டை நாட்டுப் பொன் 
அதிக துன்பம் வருவித்ததை யெண்ணி பன்றியூரிலிருந்த பௌத்தர் . இதற்கு 
ஒரு நாகமரத்தடியில் உட்கார்ந்து சிந்திப் உரைகண்டார் பெருந்தேவனார் என்னும் 
பானாயினன் . உலகத்து உயிர்கள் ஒன்று 

ஒருவர் . இவரை ஒரு சிற்றரசர் என்பர் . 
சுகமாயிருக்க அவற்றைப் பாரிக்க வேறொ 4. தக்ஷனுக்குப் பிரசூதியிடம் உதித்த 
ன்று காத்திருக்கிறது . இவ்வகை ஒன்றுக் குமரி , யமன் தேவி . 
கொன்று விரோதமே செய்கின்றன . எவ 5. விநாயகசத்தி , தருமதத்தனிடம் பிற 
னும் உழைக்காவிட்டால் பிழைப்பில்லை ந்து விநாயகரை மணந்தவள் . 
என்பதை நெடுநேரமெண்ணித் தியானத் புத்திசேதன் - சீவகன் தோழர் நால்வரில் 
தில் இருந்தனன் .. இத்தியானத்தில் காலை ஒருவன் , 
யில் உட்காரப் பகற்பொழுதும் தீங்கிற்று . புத்திசாகான் - ஒரு பௌத்தன் , மத்வா 
அரசனது வேலையாட்கள் வலிந் தழைக்கச் சாரியரிடம் வாதிட்டுத் தோற்றவன் . 
சித்தார்த்தன் அரசனிடம் சென்றனன் . புத்தியின் எட்டுவகை பாவங்கள் - தர்மம் , 
இவ்வகையிருக்கையில் சித்தார்த்தனுக்கு ஞானம் , வைராக்யம் , ஐச்வர்யம் , அதர் 
மணப்பருவம்வர அரசன் தன் குமரனுக்கு மம் , அஞ்ஞானம் , அவைராக்யம் , அனைச் 
மணஞ் செய்விக்க எண்ணி அவன் பிறந்த வர்யம . 
நாளில் அரண்மனை அலங்கரித்து அவ்வூர்க் புத்திரமார்க்கம் - அன்றலர்ந்த மலர் , தூப , 
கன்னிகைகளுக்குப் பரிசளிப்பதாய் முரசு தீபங்கள் , திருமஞ்சனம் , திருவமுது முத 
அறைவித்தனன், கன்னியர் எல்லாரும் லியகொண்டு பூதசுத்தி முதலிய பஞ்ச 
இவ்னது அழகைக்கண்டு நாணினவர்க சுத்தி செய்து ஆசனம் பூசித்து அதில் 
ளாய்த் தலைகுனிந்து பரிசுகொண்டு சென் 

மூர்த்தியைக் கற்பித்து மூர்த்திமானாகிய 
றனர் . அவர்களுள் சுப்ரபுத்தன் என்பவ சுத்தசிவத்தைத் தியானித்துப் பூசித்து 
னது குமரி யசோதை தலைகுனியாது சித் அக்னிகாரிய முதலிய செய்தல் . இவர்கள் 
தார்த்தனிடம் வந்து எனக்கு ஒன்றுமில் சாமீப பதமடைவர் 
லையோவென எல்லாமாய்விட்டது எனக் புத்திரர்கள் - 1. ஔாசன் , 2. கேத்திர 
காக இதை வைத்துக்கொள் என்று தன் ஜன் , 3. தத்தன் , 4. கீருத்திரிமன் , 5 . 


புத்திரர்கள் 


4168 


புமும் சலிகள் 


கூடோ தபக்கன் , 6. அபவித்தன் , இவ் 7. எந்தப்பெண் விவாகத்துக்கு முன் 
வார புத்திரர்களும் பிதாஸ்திக்கும் , தகப்பன் வீட்டிலிருக்கும்போது யாருக் 
பிள்ளையில்லாத ஞாதிகளாஸ்திக்கும் உரிய குந் தெரியாமல் இரகசியமாக ஒருவனைப் 
வர்கள் , 7. காங்நன் , 8. சகோடன் , 9 . புணர்ந்து ஒரு பிள்ளையைப் பெற்றுச் 
பிரீதன் , 10, பெளகற்பவன் , 11. சுயதத் கொள்ளுகிறாளோ அந்தப் பிள்ளையைப் 
கன் , 12. சௌத்திரன் , இவ்வாறு புத்தி பின்பு அவளைக் கலியாணஞ் செய்துகொள் 
ரர்களும் தந்தையின் பொருளுக்கு மாத்தி ளுகிறவனுக்குக் காரே புத்திரன் என்று 
ரம் உரியவர்கள் . ( மது . ) 

சொல்லுகிறார்கள் . ( மது . ) 
1. தன் ஜாதிஸ்திரியைக் கன்னிகையாக 8. எவன் ஒரு பெண்ணைக் கருப்பமாக 
விருக்கும்போது விவாகஞ்செய்து அவளி யிருக்கிறாளென்று அறிந்தாவது அறியாம 
டத்தில் எந்தப் பிள்ளையைத் தானே பெறு 

லாவது விவாகஞ்செய்து கொள்ளுகிறானோ 
கிறானோ அவனை முக்கியமான ஒன ரஸ அவனுக்கு அந்தக் கர்ப்பத்தினாற் பிறந்த 
புத்திரனென்று அறியவேண்டியது ( மது பிள்ளையைச் சகோடபுத்திரன் என்று 

2. பிள்ளை பிறக்கிறதற்குமுன் இறந்து சொல்லுகிறார்கள் . (மது. ) 
போனவன் , பேடி , பிள்ளை பிறக்க விரோ 

9. எவன் தனக்குப் பிள்ளையில்லாமை 
தமான பிணியுற்றவன் , இவர்களின் மனை யால் ஒரு பிள்ளையை அவன் தாய் தகப்பன் 
வியரிடத்தில் மைத்துனன் முதலானவர்க மாரிடத்து விலைக்கு வாங்கிக்கொள்ளுகி 
ளால் மேற்சொன்ன விதிப்படி உண்டு னா அவன் குணத்தினால் தமக்குத் தக்க 
பண்ணப்பட்ட பிள்ளையை கேத்திசஜன் வனாயினும் தகாதவனாயினும் வாங்குகிற 
என்று சொல்லுகிறார்கள் , ( மது . ) 

வனுக்குக் கிரீ தபுத்திரனென்று சொல்லப் 
3. தந்தையுந் தாயும் சம்மதித்து இருவ படுகிறான் . ( மது . ) 
ருங் கூடியேனும் , ஒருவராயேனும் , தங் 

எந்த ஸ்திரியானவள் கணவனால் 
கள் வயிற்றிற் பிறந்த பிள்ளையைத் தன் நீக்கப்பட்டாவது கணவனிறந்த பின்பா 
ஜாதியாயும் பிள்ளையில்லாமல் துன்பப்படு வது மற்றொருவனைச் சுவேச்சையாகவே 
கிறவனாயும் இருக்கிற ஒருவனுக்குப் பிரீதி புணர்ந்து எந்தப் பிள்ளையைப் பெறுகிற 
யுடன் இந்தப்பிள்ளை உனக்கே சொந்த ளோ அந்தப் பிள்ளையைப் பௌநற்பவ புத் 
மென்று சொல்லி ஜலத்தைவிட்டுத் தாகஞ் திரனென்று சொல்லுகிறார்கள் . (மது . ) 
செய்யப்பட்டவனைத் தத்தனென்று சொல் 11. ஒரு சிறுவன் தாய் தந்தை இறந்து 
லுகி முர்கள் . ( மறு . ) 

போயாவது அல்லது அவர்களில் காரண 
4. தன் ஜாதியாயும் பிதுர்க்களுக்குச் மின்றி நீச்சப்பட்டவனாயாவது தானாகவே 
சிரார்த்தஞ் செய்வதாலும் , விடுவதாலும் , ஒருவனைப் புத்திரனாக வந்தடைந்தால் 
வரும் குணாகுணங்களை யறிந்தவனாகவும் அவனைச் சுயதத்தனென்று சொல்லுகிறார் 
தந்தையர்களைப் 

பூசிக்கிறவனாயு கள் ( மது. 
மிருக்கிற எந்தப் பிள்ளை யைத் தானே பிள் 12. பிராமணன் தன்னால் விவாகஞ் 
ளையாக வைத்துக்கொள்ளுகிறானோ அவ செய்யப்பட்ட குத்திர மனையாளிடத்தில் 
னைக் கிரத்திரப் புத்திரனாகச் சொல்லுகி காமத்தினால் உண்டுபண்ணின பிள்ளை 
மூர்கள் . ( மது . ) 

யானவன் செய்கிற சிரார்த்தகாரியங்கள் 
5. ஒருவன் மனையாள் , கணவன் , வீட் பரலோகத்திற்கு உபயோகமாகாதாதலால் 
டிலிருக்கும்போது அவனுக்குத் தெரியா உயிரோடிருந்தாலும் பிணத்தோடு சரியா 
மல் எந்த ஜாதி புருஷனேனும் அவளிடத் கச் சொல்லப்படுகிருன் . ஆதலால் அவ 
தில் ஒரு பிள்ளையை உண்டுபண்ணினால் னைப் பார்சவபுத்திரனென்று சொல்லுகி 
அப்பிள்ளையை அந்தக் கணவனுக்குக் மூர்கள் . இவன் தான் முன்பு சௌத்திர 
உடோத்பக்க புத்திரனென்று சொல்லு னென்று சொல்லப்பட்டவன் , ( மறு . ) 
சிறார்கள் . 

புமன்யன் துஷ்யந்தன் புத்திரனாகிய பா 
6. தாய் தந்தை இருவராலாவது அல் தன் தேவியிடம் பாத்துவாசர் அழக்கிர 
லழ ஒருவாலாவது எறிந்துவிடப்பட்ட கத்தால் பிறந்தவள் , 
பிள்ளையை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு புழம்சலிகள்- சபலன் முகத்துதித்த பாதா 
அபவித்தபுத்திரனென்று சொல்றுகிறார் எப் பெண்கள் , மிகுந்த காமினிகளாய் 
கள் , ( மது . ) 

எல்லாரிடத்தும் விபசரிறெவர் , 


தாய் 


பும்சவனம் 


1169 


புராணம் 


பும்சவனம் - 1. இது கர்ப்பிணிகள் ஆண் புரதை- சோமன் என்னும் வசுவின் குமரி ; 
சிசு பெறும்படி செய்யுங்கிரியை ; கர்ப்பம் 

இவளுக்குப் பதினொரு கந்தருவர் பிறந்த 
வியக் தமாவதற்கு முன் முதல் மாசத்தில் 

னர் . 
பூசநக்ஷத்திரத்தில் பொன் , வெள்ளி, இரு பாத்தாசித்பாண்டியன் வங்கிய தீய பாண் 
ம்பு இவை முதலியவற்றால் சிறு புருஷ டியன் குமான் . இவனது குமரன் வங்கிய 
ருச்செய்து அக்னியிற் சிவக்கக் காய்ச்சி 

பதாகன் , 
நான்குபலம் பாலில் தோய்த்து அப் பாலைக் புாந்தான் - 1. வைவச்சுத மன்வந்தரத்து 
கர்ப்பிணிக்கு அருத்துவது . வெளுத்த 

இந்திரன் 
தண்டோடு கூடிய நாயுருவி வேர் , ஜீவகம் , 

2. அக்னி , 
ரிஷபகம் , முள் ஐவனம் இவைகளை அரை 3. மாதவன் தந்தை . 
த்துத் தண்ணீரிற் கலக்கி அருந்தச் செய் 4. ஒரு வேதியன் விஷ்ணு பூசாபலத் 
யுங் கிரியை, 

தால் சித்திபெற்றவன் . 
2. ஒரு விரதம் , மார்கழியாச சுக்லபக பு : மீடன் - அசமீடன் தம்பி . அஸ்திகன் 
பிரதமையில் அநுட்டிப்பது . 

குமரன் . 
புரகதன் - காலபுத்திராம்சமாகிய 

பாரத புரம் - ( கூ ) இருப்புமதில் , வெள்ளிமதில் , 
வீரன் . 

பொன்மதில்களையுடைய அரண்கள் . 
பாக்ஞயன் - 1 , ( சூ ) விகுக்ஷி குமான் . இவ இவையே திரிபுரம் , 
னைத் தேவேந்திரன் அசுரருக்கு அஞ்சிச் புரவிசுாதன் சகதேவி குமான் . 
சரண்புக இவன் இந்திரனை நோக்கி புராணம் ஸ்ரீ சிவமூர்த்தியினிடம் இவை 
எனக்கு வாகனமாயின் 

அசுரரை வென்று களைக் கேட்ட நந்திமாதேவர் , சநற்குமார 
பயமகற்றுவேன் என இந்திரன் அவ்வகை முனிவருக்கு உபதேசிக்க அவர் வியாச 
இசைந்து எருதாகித் தாங்கின்ன் . இவன் 

ருக்கு உபதேசிக்க வியாசபகவான் சூத 
அதனால் அசுரரை வென்று இந்திரனது ருக்கு உபதேசித்தனர் . இப்புராணங்கள் 
பதவியை அவனுக்கு அளித்தனன் . இவ பதினெண் வகைப்படும் . 

அவை சைவ . 
னுக்கு இந்திரவர்கன் எனவும் , ககுத்தன் , பவிஷ்யம் , மார்க்கண்டம் , இலிங்கம் , காங் 
புரஞ்சயன் எனவும் பெயர் . இவன் கும தம் , வராகம் , வாமனம் , மச்சம் , கூர்மம் , 
ரன் பரணன் . ( பாகவதம் .) 

பிரமாண்டம் , காருடம் , நாரதீயம், விஷ் 
2. பூருவம்சத்து சுவீரன் குமரன் . இவ ணு , பாகவதம் , பிரமம், பதுமம் , ஆக்னே 
னுக்கு நிருபஞ்சயன் எனவும்பெயர் , யம் , பிரமகைவர்த்தம் முதலியன . இவை 

3. அணுவம்சத்து சுருஞ்சயன் குமான் . யன்றி உபபுராணம் பதினெட்டுள , அவை 
புரஞ்சகன் - கத்ரு குமரன் . நாகன் . 

உசனம் , கபிலம் , காளி , சநற்குமாரம் , சாம் 
புரஞ்சயன் -1 . பிரகலா தவம்சத்து அரசன் , பவம் , சிவதர்மம் , சௌரம் , தூர்வாசம் , 
இவன் மந்திரியாகிய சுநகன் என்பவனால் நந்தி , நாரசிங்கம் , நாரதீயம் , பாராசரீயம் , 
கொலை செய்யப்பட்டவன் . 

பார்க்கவம் , ஆங்கிரம் , மாரீசம் , மானவம் , 
2. விச்வபூர்த்திக்கு ஒரு பெயர் . 

வாசிட்டம் , இலைங்கம் , வாருணம் முதலிய . 
3. அவிவேகத்தால் நஷ்டமடைந்த இப்புராணங்களுள் சைவம் , பௌஷிகம் , 

மார்க்கண்டம் , லிங்கம் , காந்தம் , வராகம் , 
புரஞ்சனன் - ஒரு அரசன் , தவஞ்செய்யச் வாமாம் , மச்சம் , கூர்மம் , பிரமாண்டம் 
சென்று ஒரு பெண்ணிடத்தில் மோகங் இவை சிவபுராணங்களாம் . காருடம் , நார 
கொண்டு நூறு வருடம் அவளிடம் கூடி தீயம் , விண்டு , பாகவதம் , விஷ்ணு புரா 
யிருந்தனன் . இவன் தேவியர் புரஞ்சனி, ணங்கள் . 

பிரமபுராணம் , பதுமபுராண 
வைதற்பி . இவன் பட்டணத்தைப் பயன் , மிரண்டும் பிரமபுராணங்கள் , ஆக்னேயம் , 
காலகன்னிகை யென்பவர்கள் , அபகரித் அக்னிபுராணம் , பிரமகைவர்த்தம் , சூரிய 

இவன் பட்டணத்தை ஒரு நாகம் புராணம் , சைவ முதலிய பத்துப்புராணங் 
காத்திருந்தது . இவன் ஜீவ இம்சைக்கு களும் , இரண்டுலக்ஷத் தறுபத்தெண்ணாயி 
அஞ்சாதவன் . இவன் தன் மனையாளையே ரங் கிரந்த முடையன . 

காருட முதலிய 
மனத்தில் வைத்து உயிர்விட்டவனாதலால் விஷ்ணு புராணங்கள் நான்கும் ஜம்பத்தை 
விதர்ப்பநாட்டில் பெண்ணாகப் பிறந்து மல யாயிரம் கிரந்த முடையன . பிரமமுதலிய 
யத்துவசனை மணக்கப் பெற்றான் . 

இரண்டும் 

அறுபத்தையாயிரங் 
147 


ஒருவன் . 


தனர் . 


புராணலக்ஷணம் 


1170 


புருசுண்டி 


னன் . 


முடையன. ஆக்னேயம் எண்ணாயிரம் ணம் - க , முக்குணம் - க, கலாதி பஞ்சகம் 
கிரந்த முடையது . பிரமகைவர் த்தம் பன் * க , பிரகிருதி - க , ஆக - அ . இது சூஷ் 
னீராயிரங் கிரந்த முடையது. இப்புரா 

மசரீரம் எனவும்படும் . 
ணங்கள் , கிருதயுகத்துப் பிரமதேவரால் புரீசன் சுசாந்தி குமான் . இவன் குமாரன் 
பிரமமென வொன்றாகி நூறுகோடி இரக் 

அரதன் , 
தங்களாயும் , திரேதாயுகத்து இருடிகளால் புரு -1, சவ்வீரநாட்டில் இருந்த யாதவன் . 
கோடி கிரந்தங்களடங்கிய நூற்றுப்பதி இவன் மனைவியைச் சிசுபாலன் கவர்ந்த 
னெட்டுச் சங்கிதைகளடங்கிய பதினெட்டு 
வகையினவாகவும் , துவாபரயுகத்து வியாச 2. ஒரு சக்கிரவர்த்தி ; தேவி ஜரை . 
பகவானால் நான்குலக்ஷத்து எண்ணாயிரங் காலகன்னிகையால் நினைத்த இடத்தில் 
கிரந்தங்களடங்கிய பதினெண்புராணங்க சஞ்சரிக்கச் சாபம் பெற்றவன் . 
ளாயின . இப்புராணங்கள் வியாசர் வழி 3. உரோமபதன் குமரன் . இவன் கு 
யாக ரோமகர்ஷணருக்கும் ரோமகர்ஷணர் என் கிருதி . 
சுமதி , அக்னிவர்ச்சஸ் முதலியோருக்கும் 4. தேவவிரதன் குமரன் . 
கூற வெளிவந்தன . 

5. ( ச ) யயாதிக்கு சன்மிஷ்டையிடம் 
புராணலக்ஷணம் இவை சர்க்கம் , பிரதி உதித்தவன் . தந்தைக்கு இளமை தந்து 
சர்க்கம் , மனுவந்தரம் , வம்சம் , வம்சாநுசரி முதுமையேற்றவன் , 
தம் , ஸ்திதி , ரக்ஷணம் , சமுஸ்தை, ஏது , 6 வசுதேவனுக்குச் சகதேவியிடம் 
ஆசிரயம் , இப்பத்து லக்ஷணங்களையுடை பிறந்தவன் . 
யன . இது கிருதயுகத்தில் நூறு கோடி கிரந் புருககீர்த்தி 

புருககீர்த்தி - ஒரு இருடி , பிரகஸ்பதி அம் 
தங்களாகப் பிரமனாலும் , திரேதாயுகத்தில் 

சம் . 
கோடி கிரந்தங்களாய்ப் பதினெண்பாகங் புருதச்சன் - மாந்தாதா புத்திரன் . இவன் 
களாக இருடியசாலும் , துவாபரயுகத்தில் கஸ்யப்புத்திரர்களால் நாகர்களைப் 
வியாசரால் பதினெண்புராணங்களாகவும் , முறுத்தியபடியால் நாகர் தங்கள் குமரியா 
வகுக்கப்பட்டது . பின்கூறிய ஐந்தையும் கிய நருமதையை இவனுக்கு அளித்தனர் . 
நீக்கி ஐந்தெனவும் கூறுவர் . 

இவன் காந்தருவரை வென்றான் . இவன் 
புராணிகன் மதம் - திரிமூர்த்திகள் , எழுவ குமரன் வஸுதன் . 
கைத்தோற்றம் , பிரமாண்டம் இவற்றின் புருகூதபீடம் - சத்திபீடங்களில் ஒன்று , 
நிலைகளையறிவித்துத் தான் கெடாமல் புருகோதரன் - அணு குமான் , 
இருப்பதால் புராணமே பிரமம் என்பன் . புருசன் - சுசாந்தி புத்திரன் . 
இப்புராணங்கள் சொல்லியவற்றைத் தவறி புருசித் - 1. போஜவம்சத்தவன் . தருமனு 
நடப்பதே பந்தம் , இவை நீங்கிப் புராணம் க்கு அம்மான் 
சொன்னவழியில் நடப்பது மோக்ஷம் . 

2. ( சூ .) அசன்குமான் . 
புராந்தக சோழன் - ஔவை காலத்திருந்து 3. ருசகன் குமரன் , 
அவளால் பாடல்பெற்ற சோழன் . 

4. வசுதேவன் தம்பியாகிய கங்கிசனுக் 
புரி - ( எ ) அயோத்தி , மதுரை , மாயை , குக் கங்கனிடம் உதித்த குமான் , 

காசி , காஞ்சி , அவந்தி , துவாரகை . புருசுண்டி - இவர் முதலில் விப்பிராதனென் 
புரிசைக்கிழார் - குன்றத்தூரில் இருந்த னும் வேடன் . தண்டகவனத்து வழிப்பறித் 
வேளாண் குலத்தவர் . முதுமொழிக்காஞ்சி துத் திரிந்து ஒருநாள் அவ்வழிவந்த முத் 
செய்தவர் . சோழனால் குடியேற்றப்பட்ட கலமுனிவரைக் கொல்லப்போக அவரது 
நாற்பத்தெண்ணாயிரவரில் ஒரு குடி . பார்வையால் ஞானமுண்டாகி வேண்ட 
புரிமணை - பானை முதலிய தாங்க வைக்கோற் இவருக்கு மந்திரமுபதேசித்து ஒருமரத் 
புரி , பனை நார் முதலியவற்றால் செய்யப் தைக் காட்டி இதை நீர் விட்டு முக்கால 
பட்டது . 

மும் பூசிக்கவென, அவ்வாறு பலநாள் 
புரிமான் - கோமதி குமான் ; இவன் குமரன் செய்தல் கண்டு முத்கலர் ஆங்கு அடைந்து 
சாதகர்ணன் . 

பக்திக்கு மகிழ்ந்து இவரிடம் கருணையால் 
புரியஷ்டகசரீரம் 

பூதமைந்து - க , தன் விநாயக மந்திரம் உபதேசிக்க அதனால் 
மாத்திரைஐந்து - க, ஞானேந்திரியமைந்து மேற்கொண்டு விநாயக சாரூபமும் 
க, கன்மேந்திரியம் ஐந்து - க , அந்தக்கா புருசுண்டி யென்னும் பெயரும் பெற்ற 


புருடோத்தமநம்பி 


171 


புருஷசாமுத்ரிகாலக்ஷணம் 


என 


மணம் 


வர் . மகோற்கட விநாயகர் காசிராஜன் 
வீட்டில் எழுந்தருளி யிருந்தபோது அவ 
னுக்கு இவரது மகிமையைச் சொல்லி 
அழைத்து வரச் சொல்ல அவன் தண்டக 
வனம் வந்து மகோற்கடர் அழைத்தனர் 
புருசுண்டி அரசனது 

கண்ணை 
மூடிக் காசியில் இருத்தினர் . மீண்டும் 
அரசன் விநாயகர் எவலால் வந்து கஜாநநர் 
அழைத்தனர் எனக் காசியடைந்து விநா 
யகரைத் தரிசித்தவர் . 
புருடோத்தமநம்பி - இவர் வேதியர் , சிவ 
பத்திமான் . சிவமூர்த்தியைப் பாடி முத்தி 
பெற்றவர் ; இவரது திருப்பாசுரம் ஒன்ப 
தாந் திருமுறையிற் சேர்க்கப்பட்டது. 
புருபுருஷன் 

- சாட்சூத மநுவின் குமரன் , 
புருமீத்திரன் துரியோதனன் சபையில் 

இருந்த சூதில் வல்லவன் . 
பருமீடன் 

அஸ்தி குமரன் . இவன் கும 
சன் பிரகதிட்சு. 
புருஷசாழத்ரிகாலக்ஷணம் ஒரு உத்தம 
புருஷனுக்கு உள்ள உறுப்புக்களுள் உன் 
னதமான அவயவங்கள் 

ஆறு , நீண்ட 
உறுப்புக்கள் ஐந்து , குறுகிய உறுப்புக் 
கள் நான்கு , அகன்றஉறுப்புக்கள் இரண்டு 
செவந்த உறுப்புக்கள் ஏழு , ஆழ்ந்த உறுப் 
புக்கள் மூன்று , இவை தொகை . இவற்றை 
விரிக்கின் முப்பத்திரண்டாம் . அவற்றி 
னிலக்கணங்களைச்சுருக்கிக் கூறுகின்றேன் . 
வயிறு , தோள் , நெற்றி , நாசி , மார்பு , 
கையடி இவை ஆறும் உயர்ந்திருப்பின் 
அவன் இந்திரபோகத்துடன் இருப்பன் . 
கண் , கபோலம் , செங்கை , மூக்கு , முலை , 
நமோர்பு இவை ஐந்தும் நீண்டிருப்பின் 
நன்மையடைவன் . சிகை, சருமம் , விரற் 
கணு , நகம் , பற்கள் இவை ஐந்தும் சிறிதா 
யிருப்பின் தீர்க்காயுளை யடைவன் . 
கோசம் , கணைக்கால் நா , முதுகு , இவை 
நான்கும் குறுகியிருப்பின் செல்வமுள்ள 
வன் ஆவன் . சிரம் , நெற்றி இவை இரண் 
ஒம் அகன்று இருப்பின் மிகுந்த நலம் 
அடைவன் . உள்ளங்கால் , உள்ளங்கை , 
கண்கள் , இதழ்க்கடை , அண்ணம் , நா , 
நகம் , இவையேழும் சிவந்திருப்பின் மிக்க 
இன்பத்தைப் பெறுவன் . இகல் , ஓசை , 
காபி இம்மூன்றும் ஆழ்ந்து இருப்பின் 
மேலான நன்மை அடைவன் , 

பெண்ணிலக்கணம் - பெண்கள் , பத் 
மினி , சித்தினி, சங்கினி , அத்தினி என 
நால்வகையர் . இ 

இவர்களுள் பத்மினி 


செண்பக மலர்போன்ற சிவந்த மேனியும் , 
பொய்பேசாமையும் , நன்மணம் தங்கிய 
சரீரமும் , மருண்ட பார்வையுடைமையும் , 
உடையாள் மற்றும் அவ்வகையே மற்றப் 
பெண்களும் ஒருவருக்கொருவர் தாழ்ந்த 
வர் ஆவார் . அவர்களில் உயர்ந்தவள் பது 
மினி சாதிப்பெண் . அவ்வகைப் பெண் 
ளுக்கும் மற்ற ஜாதிப் பெண்களுக்கும் 
பொதுவில் அங்கலக்ஷணங்களைக் கூறுகின் 
றேன் 

நீண்டு 

குறு காதவளாய்ப் 
பிளவுபடாத கடையிணைகளை யுடையவ 
ளாய்த் தழைத்து , மேகம்போலவும் வண்டு 
போலவும் கறுத்துக கடை குழைந்து 
இயற்கை 

பெற்று நெருங்கி 
தெறித்து நெய்த்து இருண்ட கூந்தலை 
புடையாள் தன்னாயகனுக்கு மிக்க செல்வ 
முண்டாக்குபவள் ஆவள் . யானை மத்தகம் 
போலத் திரண்டுயர்ந்த தலையினையுடைளா 
யிருப்பின் அவள் புருஷன் தீர்க்காயுள் 
பெற்று அரசனோடு ஒத்த செல்வமுள்ள 
வன் ஆவன் . எட்டாம்பிறைச் சந்திரன் 
போல் மயிரும் நரம்பு மில்லாமல் தசை 
பெற்று மூன்று விரல் அளவு அகன்று 
விளங்கும் நெற்றியையுடையாள் செல் 
வத்துடன் ஆரோக்கியத்தை யுண்டாக்கு 
வள் . கண்ணின் 

கடைசிவந்து பசும் 
பால்போல் வெளுத்து நடுவிழி கறுத்து 
இமை கருமையாய் இருப்பின் நன்மை 
யடைவள் . புருவம் வளைந்த வில்போல் 
தம்மிலிரண்டும் ஒத்து இருப்பின் நன்மை 
பெறுவள் . மூக்கு இருதொளையும் உரு 
ண்டு எட்பூவைப்போ லிருப்பின் நலம் 
அடைவள், பின்னும் காதுகள் வெள்ளைக் 
கொடிபோல் நீண்டும் தாழ்ந்தும் நல்ல 
சுழிகளையுடையனவாயும் , முன் தள்ளியும் , 
கபோலம் வட்டமாய் , தசையுடைய தாய் 
உயர்ந்து கண்ணாடி மண்டலம் போல் தெளி 
வான ஊற்றமுடைய தாயும் , இதழ் கொவ் 
வைக்கனிபோல் திரண்டு இருபக்கமும் 
குவிந்து சிவந்தரேகை யொழுங்காகவும் , 
பற்கள் வெளுத்தும் , முப்பத்திரண்டிற்குக் 
குறையாமலும் , மிகாமலும் இடைவெளி 
பெறாமலும் இருக்கிறவள் சகலசுகத்தை 
யும் அடைவள் . யெல்லி தாய்ச் சிவந்து 
கோமள மாயும் உள்ள நாபியினையுடையவள் 
தான் இச்சித்த பொருள்களை நுகருவள் . 
தசைபெற்று வட்டமாய் இரண்டங்குவ 
அளவினையுடைய தாகி அழகாகிய மோவாய் 
உடையவள் எல்லா நன்மையும் அடைவள் . 


ருஷசாமுத்ரிகாலக்ஷணம் 


1172 


புரூரவன 


. 


பின்னும் முகம் அகவி தழையுடைய செந் மும் பெற்று இந்திராணிபோல் சுகம் 
தாமரைபோலவும் , சந்திரனைப்போலவும் , 

அடைவள் , 
கழுத்துச் சங்குபோன்று தசைபெற்று புருவசன் - மது குமான் ; இவன் குமான் 
நான்குவிரல் அளவின தாய்த் திரண்டு 
மூன்று ரேகை வரையுண்டா யிருந்தால் புருவன் - சாட்சூசமனுவிற்கு நட்வலையி 
அவள் கணவன் அரசனோடு ஒத்தவனாம் . 

டம் உதித்த குமரன் , 
மார்பு தடைபெற்றுப் பதினெட்டு விரல் புருவன்மன் - ஒரு அரசன் , வேட்டைக்குச் 
அளவு அகன்று , மயிர் , நரம்பு முதலிய சென்று விலங்குகளை வருத்துகையில் மரீசி 
தோன்றாமல் மிதந்து இருப்பவள் சிறப்பை முறிவர் கோபித்து நீ சிங்கமாக என அர 
அடைவள் . தோள்கள் மூங்கில்களை சன் சிங்கவுருக்கொண்டு காட்டில் திரிந்து 
யொப்பத் திரண்டு தசையுடைத்தாய் மயிர் 

கொண்டிருந்தனன் . இ 

இவ்வகை இருக்கை 
அகன்று எலும்பு தோன்றாமலும் , கைகள் வில் பாகவ தன் ஒருவனைக்கொல்லச்செல்ல 
நீண்டும் , உருண்டும் , விரல்கள் கணுக்கள் 

அவன் விஷ்ணுவைத் துதிக்க அதைக் 
பெற்றுச் சிறுத்தும் , நகங்கள் சிவந்தும் 

கேட்டு ஞானமடைந்து முன்னுருவடைந்த 

வன் . 
உருண்டும் , சரசாப்பின்றியும் , உள்ளங்கை 

இவனுக்குச் சிங்கோதரபவன் என 
மிருதுவாகிச் சிவந்தும் , இடைவெளி யக 

வும் பெயர் . 
ன்று நடுவிரல் உயர்ந்து மங்கலமாகி நல்ல புருஷமேரு ஸ் தம்பகன் குமான் . இவன் 
இலக்கணவரைகளைப் பெற்றிருப்பவள் 

குமரன் சுநந்தன் . 
எல்லா நன்மையும் பெறுவள் . தனங்கள் , புருஷாதர் - ஒருவித இராக்கதர் ; வீமனு 
கடினமாய்த் தசையுடைய தாய் வட்டமாய் , 

டன் யுத்தஞ் செய்தவர்கள் . 
தாமரையரும்பை யொத்து இரண்டும் புருஷாமிருகம் - புருஷவடிவும் மிருகவடி 
ஒத்து , இறுமாந்து ஈர்க்கிடை நுழையா 

வும் உள்ளது ; வீமசேநனைக் காண்க . தாம 
வகை நெருங்கியும் , வயிறு வட்டமுடைய 

சமனுவைக் காண்க 
தாய் உரோமவரிசையுடன் கூடிப் பக்கங்க புருஷோத்தம பாண்டியன் 

காருண்ய 

பாண்டியன் குமான் . 
ளில் மயிர் நரம்பின்றியும் , நாபிவலஞ் சுழி 

புருஷோத்தமம் ஜகந்நாதஸ் தலம் . 
பெற்று , ஆழ்ந்திருப்பவள் அழியாச் செல் 

புருஷோத்தமன் வட இந்தியாவில் ஏறக் 
உமுடையளாம் . நிதம்பம் இடையில் மயிர் 

குறைய ( 2250 ) வருஷங்களுக்கு முன் 
நரம்பு அற்று இருபத்து நான்குவிரல் 

அரசாண்டிருந்த அரசர் . இவர் கிரேக்கத் 
அளவாய்ச் சிறுத்து மெலிவதாய் மத்தகம் 

தலைவனாகிய மகா அலக்சாந்தரை எதிர்த் 
ஆமையின் முதுகு இரண்டும் நேர் ஒத்தும் , 

சண்டையிட்டுப் பின் சமாதானம் 
தொடைகள் , மயிர் எலும்பு தோன்றாமல் செய்து கொண்ட அரசர் . 
யானைத் துதிக்கையையும் , வாழைத்தண் புருடன் வசுதேவனுக்குச் சகதேவியிடத் 
டையும் ஒத்தும் , முழங்கால் எலும்பு தோன் 

துப் பிறந்த புத்திரன் . 
சாமல் வட்டமாய் , தசையைப் பெற்றும் , புநரவன் ( புரூரவசு ) இவன , இளன் இளை 
கணைக்கால் மயிர் நரம்பு தோன்றது , யென்னும் பெண்ணுருக்கொண்ட காலத் 
இரண்டும் சமமாக உருண்டு சிறுத்தும் , துப் புதன் அவளைக்கூடப் பிறந்தவன் , 
புறவடி நரம்பு , எலும்பு , தசைபெற்றும் , பிரதிஷ்டானபுரம் காண்டவப் பிரஸ்த 
ஆமைமுதுகுபோல் திரண்டு உயர்ந்தும் , 

மாண்ட சந்திரவம்சத்தவன் . இவன் இராச் 
கால்விரல்கள் சுத்தமாய் உயர்ந்து செங்கழு சிய கருவத்தால் வேதியரை அவமதிக்க 
நீரினிதழ்போல் ஒழுங்காய்த் திரண்டும் , அவர்கள் சாபத்தால் பித்தனாய்த் திரிந்த 
அவற்றின கங்கள் சந்திரன் பிளவுபோல் னன் . இவனது கீர்த்தியை நாரதர் யாழில் 
மிருதுவாகித் தசைந்தும் , உள்ளங்கால் 

பாடக்கேட்ட ஊர்வசி , இவனையணைந்து 
தசைப்பிடிப்பாய் மிருதுவாய்ச் சமமாயும் , இவனிடம் இரண்டு ஆடுகளைக் கொடுத்து 
மேனி பொற்சாயலாய் வியர்வு இல்லாமல் வளர்க்கக் கட்டளையிட்டு அரசனை நோக்கி 
அழகாயும் , தேகமணம் பாதிரி , குவளை , உன்னைச் சம்போக காலத்தன்றி மற்றைக் 
தாமரை , மல்லிகை, சண்பகம் , போலவும் , காலங்களில் நிர்வாணமாய்க் காணின் நீங்கு 
சொற்கள் , கிளி , குயில் , யாழ் முதலிய வேன் என்று கூறி அரசனுடன் இருக் 
ஓசைபோலவும் இருப்பவள் சகலபாக்ய தனள் , ஒருநாள் இந்திரன் தன் சபைக்கு 


புரோகிதன் 


1173 


புலத்தியர் 


ஊர்வசியை வருவிக்கக் காந்தருவர் அவளி 2. தருமனை வாரணவதத்திற்கு அனுப் 
ருக்கு மிடம் அணைந்து அவள் தன் ஆடுக பியகாலத்தில் உடன் சென்ற மந்திரி , 
ளைக் கவர்ந்து சென்றனர் . ஊர்வசி கண்டு புரோசநன் - 1. முதலில் பாண்டவர்க்கு 
புலம்ப இருளாகையினாலும் கள்ளர் நீங்கு மந்திரியா யிருந்து துரியோ தனனுடன் 
வார் என்ற விரைவினாலும் நிர்வாணமாய்ப் கூடிக்கொண்டு அரக்குமாளிகையில் ஐவ 
படுக்கைவிட்டு வெளிவந்து காந்தருவரைத் 

ரைக் கொல்ல நினைத்தவன், இவன் ஒரு 
தொடர்ந்தனன் . காந்தருவர் இதையறிந்து 

சில்பி யெனவும் கூறுவர். 
பன்னலைப் பிரகாசிப்பித்தனர் . இது கார 

2. சோமனென்னும் வசுவின் குமரன். 
ணமாக ஊர்வசி நீங்க அரசன் ஊர்வசிமேல் 3. அணிலனென்னும் வசுவின் குமான் 
பித்தங் கொண்டவனாய்ச் சரஸ்வதி நதி 

என்றும் கூறுவர் . 
தீரத்தில் ஊர்வசியைக்கண்டு தன் குறை புரோசவன் - பிராசனனென்னும் வசுவின் 
கூற அவள் வருஷாந்தத்தில் உன்னை குமரன் ; தாய் உற்சவதி . 
அணைகிறேன் என்று அவ்வகை வந்து நீங் 

புபோச்சிங்கம் 

இந்திரப்பிரத் த்திற்கு 
குகையில் அரசன் பரிதபிக்க ஊர்வசி அர 

அருகிலுள்ள பிரதேசம் . 
சனை நோக்கிக் காந்தருவரைப் பூசித்தால் புரோடாசம் - 1. சுத்தமாகிய நெல்லை அரி 
அவர்கள் என்னை உனக்கு அளிப்பர் என்று 

சியாக்கி மாவு செய்து வறுத்து உண்டை 
நீங்கினள் . அவ்வகை அரசன் புரியக் காந் 

செய்து அமைத்தல் , 

( பரா - மா ) 
தருவர் ஒருஸ் தாலியைத் தந்தனர் . அரசன் 

2. ஹோமத்திற்காக மாவினால் உப்பில் 
அதை ஊர்வசியாக எண்ணியிருக்கச் சஞ் 

லாமல் தட்டிச் சுடப்பட்ட அடை , 
சரிக்காமை கண்டு காட்டில் விட்டனன் . 
அதனை மீண்டும் போய்ப்பார்க்கக் காணாது புலகன் -- பிரமன் மானஸ புத்திரர்களில் 
அதினால் உண்டான அரசமரத்தை இரண் 

ஒருவன் . பிரமன் நாபியில் பிறந்தவன் 
டாக்கி உருவசி சாலோக்கியத்தை யெண் 

எனவுங் கூறுவர் . இவனுக்குக் கின்னர 
ணிக்கடைய அதில் அக்னியுண்டாயிற்று . 

கிம்புருஷர் என இரண்டு குமரர்கள் . 

தேவி , கதி . 
அது அரசனுக்குக் குமரனாகக் கற்பிக்கப் 
பட்டது . இவனுக்கு ஊர்வசியிடம் ஆயு , 

புலக்கசம் 

சண்டாள சாதிகளில் ஒன்று . 
தீமந்தன் , அமவஸு , சதாயு , பிறந்தனர் . புலத்தியர் - பிரமன் புத்திரர் . இவர் திரண 
( பாகவதம் .) இவனுக்கு அயிலனெனவும் பிந்துவின் தவச்சாலையில் தவஞ்செய்கை 
ஒரு பெயருண்டு, 

யில் அரம்பையர் நீர் விளையாட அச்சோலை 

யில் வரக்கண்டு கோபித்து - பெண்களே 
புரோகிதன் – 1. ஒரு வேதியன், அரசன் 

இனி என்னெதிரில் 
வேதியர்க்குத் தானமளிக்க இவன் முன்னி 

யாராவது வரின் 
லையாகக் கொடுத்த தனங்களைக் கொள்ளை 

கருப்பமுறுக எனச் சபிக்கப் பெண்கள் 

பயந்து வராதிருந்தனர் . இதனையறியாத 
கொண்டதனால் நாகவே தனையுழன்று பின் 
னர் பிரமரக்ஷஸாகப் பிறந்து வருந்திக் 

திரணபிந்துவின் குமரி இவராச்சிரமத்தரு 
கபிலரால் நீங்கப் பெற்றவன் 

குசெல்லக் கருப்பமுற்றுத் தந்தையிடம் 

கூறிப் புலத்தியரை மணந்தனள் . கார்த்த 
2. ஊரிலுள் ளார்க்கு வை தீகச்சடங்கு 

வீரியனால் சிறையிடப்பட்ட இராவணனை 
செய்வோன் . 

மீட்டவர் . பராசரமுநிவர் அரக்கரைக் 
3. மந்திரா நுட்டானம் , வேதஞானம் , கொலை செய்த வேள்வியைத் தடைசெய்த 
கன் மல்களில் விரைந்த ஆற்றல் , பொறி வர் . இவர் சரஸ்வதியிடம் செல்ல அவள் 
யடக்கல் , சினலோப மோகங்களின் 

எமை , புத்திரவாஞ்சை இல்லாதிருந்தமையால் , 
உபவே தவுணர்ச்சி , அறப்பொரு நதியாக என அவளால் அரக்கர்குலத்தில் 
னூ லறிவு , அரசனைத் தன் ஒழுக்கத்தாலச் 

விபீஷணனாகச் சாபமடைந்தவர் . பிரம் 
சுறுத்தல் , நீதி நூற்பயிற்சி , சத்திர அத்திர தேவன் காதிற்பிறந்தவர் . இவர் தேவி 
தனுர்வேதப் பயிற்சி , படைகளை அணி ஆவிர்ப்பூ , இவர்க்கு விசிரவஸு , அகத் 
வகுக்கும் திறம் , சாபா நுக்கிரக வன்மை 

தியர் என இரண்டு குமரர் உண்டு . புலம் 
ஆகிய இவையுடையவனாம் , ( சுக் நீ ) என்றால் வேதத்தில் தவத்தை அறிவிக்கும் . 
புரோசன் -1 . பிரியவிரதன் போன் , மேதா இவர் தவத்தால் புகழுற்றோராதலின் இப் 
தியின் குமரன் . 

பெயர் பெற்றனர் . 


புலத்துறைமுற்றியகூடலூர்கிழார் 


1175 


புலிப்பாணி 


பெரிது . 


புலத்துறைழற்றிய கூடலூர் கிழார் 

2. இயற் சொல்லாற் பொருள் தோன் 
யானைக்கட்சேய் மாந்தாஞ் சேரலிரும்பொ றச் செய்யப்படும் பாட்டு. ( யாப்பு : வி ) . 
றையாரின் வேண்டுகோளின்படி ஐங்குறு புலி - இது சிவிங்கி , சிறுத்தையினத்தில் 
நூறு தொகுத்தவர் . இவர் கடைச்சங்கப் 

இது நாலடி உயாமும் வால் 
புலவருள் ஒருவர் . மலைநாட்டின் தாகிய முதலிய 5.அடி நீளமும் இருக்கும் . இதன் 
கூடலூரிற் பிறந்த வேளாளர் . இவர்க்குக் உடல் , பருத்து வளைந்த கருமையான பட் 
கூடலூர்கிழார் என்பது இயற் பெயர் , டைகளைப் பெற்றிருக்கும் . இதன் கண் 
மேற்கூறிய அரசரால் ஆதரிக்கப்பட்டவர் . கள் இரவில் அதிகம் பிரகாசிக்கும் , 
அவரிறந்தபின் மிகவருந்திப் புலம்பியவர் . லால் இதன் கண்களைக் கண்ட மிருகங்கள் 
சேரநாட்டின தாகிய மாந்தையெனும் நகரம் அஞ்சி மயங்கி இரையாகும் , நகங்களும் பற் 
இவராற் பாடப்பெற்றது . முதுமொழிக் களும் உறுதியானவை . இது காட்டிலுள்ள 
காஞ்சி யியற்றிய கூடலூர்கிழார் இவரின் நீர்த்துறைகளில் பதுங்கியிருந்து தண்ணீர் 
வேறாயினவர். இவர்காலத்துப் புலவர்கள் குடிக்க வரும் பிராணிகளைக் கொல்லும் . 
குறுக்கோழியூர்கிழார் , பொருந்தி விளங்கீர இது மனிதர்க்குப் பயப்படும் . 

ஒருமுறை 
னார் . புலத்துறைமுற்றிய என்பது இவர்க்கு இது மனித மாம்சத்தைத் தின்று ருசிகா 
அடைமொழி . ( ஐங்குறு ). 

ணின் பிறகு மனிதனையே கொல்ல எண் 
புலமையோர் - ( ச ) கவி , கமகன் , வாதி , 

ணும் , புலி , சிறுத்தை , பூனை , புனுகுபூனை , 
வாக்கி இவர்களுள் ஆசுமுதலிய நாற்கவி 

சிங்கத்தின் இனத்தைச் சேர்ந்தவை , 
பாடுவோன் கவி , அரும்பொருளைச் செம் 

தேக அமைப்பு ச அடி உயரம் , - அடி 
பொருணடையாக் காட்டி விவகரிப்போன் நீளம் , இது சிங்கத்தினினத்தது இராக் 
கமகன் . காரணமும் மேற்கோளும் எடுத் 

காலத்தில் இதற்குக் கண் நன்றாகத் தெரி 
துக்காட்டிப் பிறன்கோன் மறுத்துத் தன் 

யும் , நிறம் மஞ்சள் , தேகத்தில் கருமை 
கோள் நிறுத்துபவன்வாதி . அறம்பொருள் 

யான கோடுகள் உண்டு , அடிவயிறு வெண் 
இன்பம் வீடுகளைக் கேட்கக் கேட்க விரித் மை , முன்கால் வலிமையாய் நீட்டவும் 
துரைப்போன் வாக்கியாம் . 

சுருக்கவுங் கூடிய நகங்களைப் பெற்றது . 

மீசை உண்டு . உணவு 
புலவராற்றுப்படை - பெரிய இடத்தினை 

ஆடு , மாடு , மான் 
யுடைய வானத்துத் தேவர்களிடை மிக்க முதலிய . மனிதரையும் கொல்லும் . வழக் 
அறிவாளனை நெறியிலே செலுத்தியது . 

கம் - இரவில் இரைதேடப் புறப்படும் , 
( பு வெ . பாடாண் ) . 

அதிக குரூரமுடையது . இது தான் கொ 

ன்ற இரையைத் தின்னும் .இதைப் போனி 
புலவரேத்தும் புத்தேணாடு --நுண்ணி தான 

லும் , ஒருவகைப் பிசினைத் தடவிய இலை 
அறிவுசென்ற குற்றமற்ற தரிசனத்தை 

களை இது போகும் வழியில் பரப்ப இது 
யுடையராய் இந்திரிய சயம் பண்ணினார் 

அதின் மீதோடுகையில் காலில் ஒட்டியதை 
விரும்பும் மேலுலகத்தைச் சொல்லியது . 

கண்ணிலும் முகத்திலும் தேய்க்க ஒட்டிக் 
( பு வெ . பொது ). 

கொண்டு கண்மறைய தரையிற் புரளும் 
புலவி பொருளாகத் தோன்றிய பாடாண் 

அப்போது சுட்டுக்கொல்வர் . உபயோகம் - 
பாட்டு - விற்போன்ற நெற்றியினை யுடை தோல் , நகம் , பல் - அணை , ஆபரணம் , கத் 
யாள் வீரன் றன் அகலத்திடத்தை தழுவேம் 

திப்பிடிக்கு உபயோகம் . 
யாமென்று சொல்லி ஊடிச் சொல்லியது . புலிகடிமால் இருங்கோவேளைக் காண்க . 
புலவியுட்புலம்பல் - அழகிய தொடியினை 

துவரையில் முனிவன் தடவினுட் டோன் 
யுடைய மடவாள் தலைவன் மார்பின் மாலை றியோர் வழித்தோன்றி அரயத்துக் கதி 
யை அறுத்து ஊடலாற்றாளாய்த் தனிமை பதியாய்த் தவத்திற்றங்கிய பெரியோரைப் 
யுற்றது . ( 4 வெ . பெருந்திணை ). 

பிழைப்பிப்பான் புலியைக் கடிந் தவன் , 
புலனறிசிறப்பு வெவ்விய வேற்றுப் புல புலிப்பாணி போகருஷியின் மாணாக்க 
த்தினது நிலைமையை அறிவித்தார்க்குத் ராகிய சித்தர் . இவர்புலியை நட்பாக்கிக் 
தம்முடைய கூற்றிலும் பெருகச் சிறப்புக் கொண்டு ஜலத்தைத் திரட்டிக் கையிற் 
கொடுத்தது . ( பு . வெ . ) 

கொண்டதால் இப்பெயர் பெற்றார் என் 
புலன் - 1. ( ரு ) சுவை , ஒளி , ஊறு , ஓசை , பர் . இவர் வைத்தியத்திலும் , ஜாலத்தி 
காற்றம் . 

லும் வல்லவர் . 


புலிமுகன் 


1175 


புல் இனம் 


புலிழகன் -1 , பிரமவிஷ்ணுக்கள் ஒருவர்க் புலோமை - 1. ஒரு அசுரன் . தேவிகாள 
கொருவர் சண்டையிட்டு விஷ்ணு புலி கை , இவர்கள் அறுபதினாயிரம் புத்திரர் 
முகனையும் பிரமன் மகிடனையும் சிருட் களைப் பெற்றனர் . பிரமனையெண்ணித் 
டித்து எவ அவ்விருவரும் சண்டையிட தாய் தந்தையர் இருவரும் தவம்புரிந்து 
விஷ்ணு பிரமாதிகள் வெருவிக் கைலைய பலவரமும் பொன்மயமான கோட்டையும் 
டைந்தனர் . பார்வதிதேவியார் சிவாஞ்ஞை பெற்றுப் புத்திரரைப் பாதுகாத்தவர் . 
யால் அவ்விருவர் சிரத்தையும் அறுத் புத்திரர் காலகேயர் . 
தனள் . அவ்விருவருள் ம டென் லை 2. கச்யபன் தேவி , 
பிராட்டியைத் துதித்ததால் அம்மகிடனுக் 3. பிருகுவின் பார்யை , இவர் பூலோ 
குச் சிவகணப்பேறு பிராட்டி அநுக்கிர மன் எனும் அசுரனால் கவரப்பட்டுப் 
இத்தனள் . 

போங்காலத்தில் சியவனருஷி கர்ப்பத் 
2. இவன் ஒரு அசரன் . தேவரை வருத் திருந்து நழுவி விழுந்தனர் . அதனால் அவ 
தித் திரிந்து சிவமூர்த்தியிடம் வரச் சிவ ருக்கு அப்பெயர் வந்தது . பிறகு சியவன 
மூர்த்தி இவன் தோலையுரித்து ஆடை 

ரால் அரக்கன் நீறானான் . இவளை அரக்கன் 
யாக அணிந்தனர் . 

கவர்ந்து சென்ற காலத்தழுத கண்ணீர் 
3. ஒரு காந்தருவன் . இவன் ஏகாதசி 

ஆறாய்ப் பெருக அதனால் வதூசரை என் 
விரதமிருந்து இவன் துவாதசியில் எண் 

கிற நதி உண்டாயிற்று . ( பெண்ணுடன் 
ணெயிட்டு முழுகிய தால் மறுபிறப்பில் புலி 

சென்றது .) இவள் துக்கித்துக் கொண் 
முகனாய்ப் பிறந்து பிறகு முனிவருபதேசத் 

டிருக்கப் பிருகு உன்னை அரக்கனுக்குக் 
தால் மகாமாதத்தில் புண்ணிய நீராடிச் 

காட்டிக்கொடுத்தது யார் என்ன புலோ 
சுத்தமடைந்தவன் . 

( மகாபுராணம் ) 

மை அக்னியென்று கூறப் பிருகு அக்னி 

யைச் சர்வபக்ஷகனாகச் சபித்தனர் . 
புலையன் - 1. கத்திரன் பார்ப்பினியைப் 
புணரப் பிறந்தவன் . பறைகொட்டுபவன் , புல் இனம் - இவ்வினத்தில் கொடிவகை 

யெனவும் , செடிவகை யெனவும் இரண்டு 
2. பறையனைக் காண்க . 

வகைகளுண்டு , புல் முதாலாக உற்றறியும் 
புலோமசை - 1. இந்திராணி , புலோமன் 

ஓரறியுயிர் 

வகைகளில் பனைமரம் வரை 
தல்கை அல்லது குமரி , 

யில் இவ் வினத்தைச் சேர்ந்ததென 
2. பிருகுவின் மனைவி . புலோமை 4 கிக்கப் படுகிறது . இக் காரணத்தால் 
யெனவுங் கூறுவர் . 

தான் பனைக்குப் புற்பதியெனத் தமிழ் 
3. பிருகு பத்தினி , இவள் ஒரு காலத் நூலார் பெயரிட் டிருக்கின்றனர் . 
தில் இந்திரனிடம் கோபங்கொண்டு உல வகையில் கொடிப்புல் , இலைப்புல் , கொழு 
கத்தில் இந்திரன் இல்ல மற் செய்வேன் க்கட்டைப்புல் , சுணைப்புல் , அறுகம்புல் , 
எனக்கற விஷ்ணுமூர்த்தி இவளைக் கொன் புளித்தப்புல் , சோரைப்புல் , வாசனைப்புல் , 
றனர் . ( இரா - பால . ) 

ஒட்டுப்புல் , நெல் , கோதுமை , வாகு , கேழ் 
புலோமன் - 1. திதியின் புத்திரனாகிய வாகு , அளத்துப்புல் , இரத்தகோமாரிப் 
அகரன் ; இவன் விஷ்ணுவிற்குப் பயந்து புல் , உப்பறுகம்புல் , ஊர்ப்புல் , கச்சற்புல் , 
பிருகுவிடம் அடைக்கலம்புக விஷ்ணு கடுக்கன்புல் , கணைப்புல் , கதிர்ப்புல் , கம 
அவனைக் கொடுக்கக் கேட்க இருடி மறுத் ரிப்புல் , கம்பம்புல் , கர்ப்பூாப்புல் , கழிப் 
தமையால் விஷ்ணு இருவரையும் கொன் புல் , கழிமுட்டான் புல், சாவட்டம் புல் , 
தனர் . 

குசைப்புல் , குச்சுப்புல் , குஞ்சப்புல் , குடை 
2. விப்பிரசித்தியின் குமானாகிய அசு ப்புல் , கோழிக்காற்புல் , சீலைப்புல் , சுக்கு 
சன் ; இவன் இந்திரனால் கொல்லப்பட்ட நாவிப்புல் , நாணற்புல் , சோனைப்புல் , தன் 

இவன் தங்கையா கையால் இந்தி டையம்புல் , விசுவாமித்திரப்புல் , பிரப்பங் 
சாணி பௌலோமியெனப் பட்டனள் . காய்ப்புல் , விழற்புல் , பீசைப்புல் , மத்தங் 
இந்திராணியை இவன் குமரியெனவும் காய்ப்புல் , மருக்குப்புல் , மாந்தப்புல் , 
கூறுவர் . 

முசறுப்புல் , முயற்புல், மூங்கிற்புல் முத 
3. ஒரு அசான் , இவன் பிருகுபத்தினி 

இவற்றுள் கொடி வகைப் புற்களிற் 
யாயெ புலோமையைக் கிரகித்துச் சிய சில ( 100 ) அடிகளுக்கு அதிசமாக வளரூ 
வனால் முனவன் . 

இன்றன . செடிவகைப் புற்களில் சோ 


புல்கசன் 


1176 


புறத்திரை 


யன . 


கூடும் . 


ளம் , கம்பு, முதலிய பெரியவை இப்புல் புழ - இது வியாசரால் காணப்பட்டு அதனை 
வினத்தில் பெரும்பாலானவை 

கணுக்க ஓட்டத்தின் காரணம் கேட்க தான் வண்டி 
ளுடையன . இவற்றிற் சில உட்குழலுடை களுக்குப் பயந்து ஓடுகிறேன் எனக்கேட்டு 

சில சிறு துவாரமுடையனவாய் அதன் பூர்வநிலையுணர்த்த புழுப்பிறவியை 
வயிர முடையனவாயிருக்கின்றன . இவற் 

நீங்கி அவரது அநுக்ரகத்தால் அரசனா 
றிற் சில மணமுடையனவாயும் , சிலவற் கியது , ( பார . அநுசா.) 
றின் தான்யம் எறும்பு , காட்டுவாசிகளுக்கு புழமுதலியன - இவற்றினுடலில் பல வளை 
ஆகாரமாகவும் இருக்கின்றது . கரும்பும் , யங்கள் உண்டு , அந்த வளையங்களி னடிப் 
மூங்கிலுமிவ்வினத்த . 

புறம் சுறசுறப்பாயும் மேற்புறம் மிருது 
புல்கசன் - நிஷாதனுக்குச் சூத்ரஸ்திரீயி வாகவு மிருக்கும் . ஒவ்வொரு அடிப்புறத் 
டம் பிறந்தவன், இவனுக்கு வளை கல்லி திலும் 4 ஜதை முட்கள் உண்டு, இவை 
யெலி முதலிய பிடித்தல் தொழில், (மது ) . களே புழுவின் கால்கள் . இவற்றி னு தவி 
புல்லவர் - ஒரு இருடி , புல்லாரணியத்தில் யால் பூமிமீது நகர்கின்றன . 

உடம்பில் 
தவம் இயற்றி விஷ்ணு தரிசனம் கண் பிசின் போன்ற பசையுண்டு . இப்பசை பூமி 
வர் . புல்லாரணி யெனவும் இவர்க்குப் யைத் தோண்டுதற்கும் , பூமிமீது நகரவும் 
பெயர் . 

இவை அழுகின பொருள்களைத் 
புல்லாணி புல்லவரைக் காண்க . 

தின்கின்றன , 
புல்லாற்றூர் எயிற்றியனார் இவர் , கோப் புளகன் - ஒரு அரசன் . அருணாசலத்தில் 
பெருஞ்சோழன் தன் மக்களோடு போர் புழுகுசாத்தி வலிமை பெற்றுத் தேவரை 
க்கு எழுந்தபோது பாடித் தடுத்த புலவர் . வருத்தத் தேவர் முறைப்பாட்டால் சிவ 
( புற . நா ) . 

மூர்த்தி இவனுக்கு முத்தியளித்தனர். 
புல்லியர் - இவர்கள் மதுரை ஜில்லாவில் புளிந்தம் - இது ஒரு தேசம் . ( பீ. பர்வம் ). 
மலையடிவாரத்தில் இழங்கு காய்கனி முத 

This inoludes the Western portion 
விய பறித்துச் சீவிக்கும் ஒருவகைக் காட் 

of Bundelkhand and the distriot of 
டுச் சாதியார் . இவர்களுக்குப் பாலியர் 

Sagar, 
எனவும் பெயர் . 

புளிந்தர் விதர்ப்ப அநர்த்த தேசத்தவர். 
புல்லுருவி ஒருவிதப் பூண்டு, இது மரங் புளிந்தன் வைசியகுமரியை அரசன் கா 
களின் மீதே பரவி மரத்தின் சாரத்தைக் வினால் புணரப் பிறந்தவன் . 
திரகித்துத் தான் படர்ந்த மரத்தைக் புளினன் - அமிர்தத்தைக் காத்ததேவன் , 
கெடுப்பது , 

( பா ஆதி . ) 
புல்வகை- சதுரக்கள்ளி , நாகத்தாளி, பேய் புளுவர் - கொங்கு வேளாளரில் ஒரு வகை 
கற்றாழை, செங்கற்றாழை , கற்றாழை , யார் . இவர்கள் சம்பராமாயணத்தில் வல்ல 
கள்ளி முளையான் , மேகநாதப் பூண்டு , வர் என்பர் . இவர்கள் கோயம்புத்தூரில் 
அறுகம்புல் , சோதிப்புல் , தருப்பைப்புல் , இருப்பவர் . 
மாந்தப்புல் , காவட்டம்புல் , பீனசப்புல் , புள்ளுவர் பக்ஷிதோஷம் போக்கும் ஒரு 
வாசனைப்புல் , பேய்ப்புல் , பருங்காளான் , வகை மலையாள சாதியார் . 
புற்றுக்காளான் , வலைக்காளான் , பொறிக் புறத்திணை நன்னுகனர் - ஓய்மான் நல்லியக் 
காளான் , வரிக்காளான் முதலியன . கோடன் , ஓய்மான் நல்லியா தன் , கரும்ப 
புவநேகவாது விஜயகூழங்கைச் சக்கிர னூர் கிழான் முதலியவரைப் பாடியவர் . 
வர்த்தி யாழ்ப்பாணத்தில் அரசு செய்த இவர்க்கு நன்னாகனார் எனவும் பெயர், 
போது அவர்க்கு மந்திரியாயிருந்து பல ( புறநா.) 
தருமம் நடாத்திய பிரபு . 

புறத்திரை - 1. சினத்தின் வழி மிக்குமேற் 
புவநேசன் 

கானவிந்துவைக் காண்க , கொண்டு பகைவருடைய வெற்றிக்கொடி 
புவனங்கள் - சுத்தமென்றும் அசுத்தமென் யணிந்த அரணின் சுற்றிலே விட்டது. 
றும் இருவகையாகக் கூறுவர் சைவர் . சாங் 

( பு - வெ ) 
தியதீதகலையில் ( கரு ) -ம் , சாந்திகலையில் 2. பகைவாது கண்ணாற் பார்த்தற்கரிய 
( கஅ ) -ம் , சுத்தம் , வித்யாகலையில் (உஎ ) ம் குலும்பின் நூழையும் பெருவாயிலும் 
பிரதிஷ்டாகலையில் ( ந ) -ம் , வெர்த்திகலை யாவரும் புறப்படாதபடி வளைந்து அவர் 
யில் ( 50 அ ) -ம் , அசுத்தம் . ( சி - சா .) 

மருங்கே விட்டது , 


புறத்துழிஞை 


1177 


புறாவின் வகை 


டுள்ளன.. 


காட்டுப் புறா , 


பலவகை 


புறத்துழிஞை - ஆகாயத்தைக்கிட்டும்காவற் 

வர்ணமும் உருவ வேறுபாடுகளும் கொண் 
காட்டைக் கடந்து ஆழ்ந்த கிடங்கின் 

பச்சைப் 

புரு , 
கரையிலே விட்டது ( பு - வெ . ) 

மணிப்புறா, தவிட்டுப்புற முதலிய இவ் 
புறநாட்டுப்பெருங்கொற்றனர்- இவர் கடை வினத்தைச் சேர்ந்தவை . கரும்பு , மாடப் 
ச்சங்க மருவிய புலவருள் ஒருவர் . இவர் புறா எனப் பலவகை உண்டு . 
இயற்பெயர் பெருங் கொற்றனார் . இவர் 3. இவை , மற்றப் பறவை யினங்கள் 
நாடு புறநாடா யிருக்கலாம் . ( அக.. ) போலாது , உருவத்திலும் உறுப்புக்களி 
புறநானூறு - இது எட்டுத் தொகையின் லும் ஒத்து இருக்கின்றன . இவ்வினத் 
ஒன்று . இது கடைச்சங்கப் புலவர் பல 

உண்டு . அவற்றில் சில 
ராற் பாடப்பட்டது . இதனால் தமிழ்நாட் நிறத்தாலும் இ - த்தாலும் பேதப்பட்டு 
டுப் புலவர் அரசர் முதலியோரது சரிதை இருக்கின்றன . இவ்வகையில் , மணிப்புறா 
விளங்கும் . 

காட்டுப்புறா, தவிட்டுப்புறா, பச்சைப்புறா 
புறநிலைவாழ்த்து - நீ வணங்கும் தெய்வம் என்பனவும் , மணிப்புறா - அழகிய கிற 
நின்னைப் பரிகரிப்ப நின்வழி வழிமிகுவ முள்ள தாய் மரங்களில் வாழ்வது . காட்டுப் 
தாகவெனச் சொல்லி உண்மை சொல்லி புறா - நீல நிறமாய்க் காட்டில் வாழ்வது . 
யாது . ( பு . வெ . பாடாண் ). 

தவிட்டுப்புறா - தவிட்டினிறமாய் கழனி 
புறப்பொருள் வெண்பாமாலை - 1. இது , ளில் தான்யங்களைப் பொறுக்குவது . பச் 
தமிழிலக்கணம் ஐந்தனுட் பொருளின் பகு சைப்புறா - பச்சை நிறமாய் மரங்களில் 
தியாகிய புறப்பொருளுக்கு இலக்கணமும், வாழ்வது . இப்புறாக்கள் சாதுவானவை, 
இலக்கியமுமாக அமைந்துள்ளது. பன்னி வல்லூறு முதலியவை இவற்றை வேட்டை 
ருபடலத்தின் வழிநூல். இதுவும் பன்னிரு யாடும் . இவற்றில் வீட்டில் வளர்க்கும் 
படலங்களையுடையது . இதில் இலக்கிய மாடப்புறா நிலத்திலும் , ஆகாயத்திலும் கா 
மாக அமைந்துள்ள வெண்பாக்கள் ( கூசுக ) ணம் முதலிய இட்டு உலவும் , 

இவை 
நூலாசிரியர் ஐயனாரிதனாரென்பவர் . இவர் தம்மை வளர்ப்பவனிருக்கும் இடமறிந்து 
சேரகுலத்தவர் . மிகச்சிறந்த நூல் . 

வெகு தூரம் கொண்டுபோய் விடினும் 
2. ஐயனாரிதனாரால் இயற்றப்பட்ட வந்து சேரும் . இவை ஆகாயத்தில் சூரிய 
புறப்பொருள் இலக்கணம், இது பன்னிரு மணடலம் வரையில் பறந்து இரக்கைகள் 
படலத்தை முதனூலாகக் 

கொண்டது . 

தீந்தும் வருவது முண்டு . இதிற் சில 
இந்நூற்கு மாகலூர்கிழார் ஓர் உரை செய் ஆகாயத்தில் பறந்து செல்கையில் காணம் 
திருக்கின்றனர் . 

போடும் , சில தம் பேடுகளை நோக்கி வாலை 
புறமலைநாடு - கள்ளரில் ஒருவகை . 

விரித்து நடனம் செய்வதுண்டு. இவ்வினப் 
புறவம் 

- சீர்காழியின் திருநாமங்களில் புறாக்களின் உருவபேதங்களை நான் விரி 
ஒன்று , பிரசாபதியைக் காண்க . 

வஞ்சி யெழுதாது , பெயர்களை மாத்திரம் 
புற - 1 , இது தன் மனைவியைப் பிடித்துக் எழுதினேன் . இவை தம் பெடைகளைத் 
கொண்ட வேடன் பொருட்டு அதிதிபூசை தவிரவேறு பெடைகளை விரும்புவதில்லை . 
செய்யக் கூறிய பெண் புறா சொற்கேட்டு புறவின் வகை -- இவைகளில் தற்காலம் 
வேடனுக்கு ஆதித்யம் செய்து மழையால் தெரிந்தவரையில் ( 40 ) வகைகளுக்கு மேல் 
வருந்திய அவனைத் தீக்காயச்செய்து மனை பர்லண்ட் சூலஜி ( Zoology ) யில் கூறப் 
வியினீக்கத்தால் அத்தீயில்வீழ்ந்து சுவர்க்க பட்டிருக்கிறது . இவற்றின் பெயர் ஆங்கி 
மடைந்தது . வேடனும் புறாவின் செய்கை லத்திலுள்ள படி எழுதுகிறேன் . காரியர் , 
யாலறிவடைந்து காட்டுத் தீயில் மாய்ந்து பௌடர் , ஆமண்ட்டம்ளர் , டர்ம்படர் , 
சித்தி பெற்றான் . ( பரா - கார் .) 

பார்ப் , பான்டெயில் , ஜாசொபின் காபௌ 
2. இது , ஒரு வானப்பறவை . தான்யத் சின் , டிராகூன் , மொடீனா, ஸ்காண்டரூன் , 
தால் ஜீவிப்பது . இதற்குக் குறுகிய அலகும் டர்பிட் , இங்கிலிஷ் அவுல், நன் , மோடில் , 
சிறிய தலையும் பவழம்போல் சிவந்தகால் மாக்மி , ஷோஓமர் , ஆர்கேஞ்சில் , ஒரியா 
களுமுண்டு. இது மூச்சைப்பிடித்து மோ ண்டில் ரோலர், நார்விச்கிராபர் , டம்பளர் , 
மண்டலம் வரையில் பறக்கும் சத்தியுண்டு சாடில்டம்பளர் , இங்கிலிஷ்பியர்ட் பால்ட் 
இது தன்னினத்தைப் பிரியாது கூட்டமாய் எட் , ரண்ட் , குயுமுலெட் , டிப்லர் , ஆபிரி 
வாழும் . இவ்வகையில் பல பல நிதமுள்ள கன் அவுல், ஒர்கிங் ஓமர்மேன் , டொர் 

148 


புனகா 


1178 


புஷ்கரன் 


புஜகேசி 


னோ , ஒரியண்டல்டர்பிட் பிளாண்டிகெ புனைவுளிவிளைவணி - அஃதாவது , சொல் 
ட்டி , சாடிநெட்டி , ஷார்ட்பேஸ்ட் , ஆண்ட் லப்பட்ட வொரு வர்ணியத்தினால் சம்மத 
வெர்ப் , பிரீஸ்ட் , பெய்ரி , பிரில்பாக் , சுவா மாகிய மற்றொரு வர்ணியந் தோன்றுவது , 

, 
லோ , சுவாபெயின் , பயர்ஸ்பாட் முதலிய . இதனை வடநூலார் பிரஸ்து தாங்குராலங் 
இவைஉருவத்தில் ஒன்றிற்கொன்று வேறு கார மென்பர். ( குவல . ) 
பட்டும் . உணவாதிகளிலும் , செயல்கள் புன்னாடு - தஞ்சாவூர். 
லும் வேறுபட்டும் இருக்கின் றன . 

புன்னனகநாடு இலாவாணக நகரத்திற்கும் 
புனகா - இது பிரம்மசாரி தன்னையறியாது மகத நாட்டிற்கும் இடையேயுள்ள தொரு 
வீர்யம் கலி தமானால் ஸ்நானஞ் செய்து நாடு ( பெ கதை ) 
ஜபிக்க வேண்டிய மந்திரம் . ( மது - அத் . ) 

மானஸமடுவிற்குக் காவலாளி , 
புனருத்தம் - சத்தத்தினாலும் அத்யாகாரத் புஜங்கத்திரர் சழர்த்தி- தாருகவனத்து இரு 
தினாலும் தான் சொன்ன வசநங்களைப் பிர டிகள் எவிய பாம்புகளை அச்சமுறுத்தி 
யோசனமின்றியில் மீளவும் அதனையே அப்புறப்படுத்திய சிவமூர்த்தியின் திரு 
சொல்லுகை. ( சிவ- சித் . ) 

வருவம் , 
புனர்வசு - 1 , தரித்திரன் குமரன் ; இவன் புஜங்கலளிதம் - கருடனுக்கு அஞ்சி அப் 
குமரன் ஆகுகன் . 

யம்புகுந்த அரவாசினைக் களிப்பித்து அபய 
2. யதுவம்சத்துத் துந்துபி குமரன் . மளித்துத் தம்மிடமிருத்திய சிவன் திருக் 
புனிதவதியார் - 1. காரைக்கால் அம்மை 

கோலம் . 
யார்க்கு முதற் பெயர் . 

புஜபலன் - வங்கதேசாதிபதி . இவனிடம் 
2. காரைக்காலம்மையாரின் கணவரது 

சுசீலன் வந்து கண்டு விபூதி தரியாத உன் 
இரண்டாவது மனைவியின் புத்திரி . 

னிடம் தானம் வாங்கேனென்று நீங்கி 
புனிந்தன் நந்தகன் குமான் . இவன் கும 

னன் . நீங்கவே அரசன் செல்வம் நாடு 
ரன் பாகவா தன் . 

முதலியவற்றை இழந்து மனைவியை 
புனுகு - புழுகு - இது புனுகு பூனையெனும் 

வேடர் பிடித்துக்கொள்ள மறுதேயமடை 
பூனையொத்தவை . காட்டில் வாழ்பிராணி . ந்து கள்ளனெனக் கையறுப்புண்டு விதர் 
காட்டில் மர முதலிய இடங்களில் தன் ப்பாட்டின் தெருவில் சென்று சிறிது 
பீஜத்தைச் சார்ந்த பையிலுள்ள ஒருவித புண்ணியத்தால் சுசீலன் 

வீட்டுக்கடை 
பசைப் பொருளைப் பீச்ச அதனைச் சேர்த் சென்று பிச்சை கேட்கச் சுசீலன் கண்டு 
தெடுக்கும் பொருள் . 

தி தரியா தவன் அன்றேவெனப் 
புனுகுப் பூனை - இது ஒரு காட்டில் வசிக் 

பழைய 

நினைவுவந்து விபூதி கட்டுப் 
கும் பிராணி , உருவத்தில் சிறு பூனைபோல் பழையபடி குறைந்த கை பெற்று அரச 
வது . இதளிடம் புனுகு எனும் வாசனைப் டைந்தவன் . 
பொருள் உண்டாவதால் இதைப் புனுகு புஷ்கசி ஒரு அரக்கி , 

கர்க்கடனுக்கு 
பூனை யென்பர் . இதற்குப் பீஜத் தருகில் மனைவி, இவள் குமரி கர்க்கடி , இவள் 
வாவின் கீழ்ப்பக்கமாய் ஒரு தைலப்பை புருடனுடன் சென்று சு தக்ஷண முனிவரை 
இருக்கிறது . இப்பையில் தைலம் ஊறுகை வருத்த அவரால் புருடனுட னிறந்தவள் . 
யில் அத்தைலத்தை எங்கேனும் தேய்த்து புஷ்சாம் 1. இது ஒரு தீர்த்தம் . The 
விடும் . அதைக் காட்டுவாசிகள் மணங்கொ Pushkar , a lake 6 miles from Ajmer.. 
ண்டு வழித்துச் சேர்ப்பர் . இதை நகாத்தி It is called also Pokhra . 
லுள்ளவர் நடுவில் சுழலும் மூங்கில் அமை 2. ஒருதேசம் . 
ந்த கூண்டிலடைத்து வைப்பர் . தைலம் 2. சத்ததீவுகளில் ஒன்று . 
பொறுகையிலதை அதில் தேய்க்கும் . அதை 4. மானவதேசத்துள்ள ஒரு குதி . இதில் 
வழித்துப் பத்திரப் படுத்தி உபயோகிப்பர் . விச்வாமிதான் தவம் செய்தான் , 
இதுவே புனுகு . 

புஷகார் - கிருஷ்ணன் குமார் . 
புனைவிலிபுகழ்ச்சியணி - இது அவர்ணி புஷகான் 1. பரதன் குமரன் . 
யத்தை வர்ணிக்க அதனது சம்பந்தத்தால் 2. வசுதேவன் தம்பியாகிய விருகன் 
வர்ணியந் தோன்றுவது , இதனை வடநூ குமான் , 
லார் அப்பிரஸ்துத பிரசம்சாலங்கார மென் 3. நளன் தாயாதியாய்க் கலியுடன் சேர் 
பர் . ( குவல. ) 

ந்து நளனுடன் சூதாடி வென்று நலனைக் 


புஷ்கராரண்யம் 


1179 


புஷ்பவகைகள 


தவர் , 


கானக . 


லன 


காட்டிற் கனுப்பி மீண்டும் அவன் செயிக் 2. ( சைநர் ) ஒன்பதாவது தீர்த்தங்கரர் 
கக் கொடுத்தவன் . 

இவரதுப்பட்டணம் காகந்திபுரம் , இடிவாகு 
4. வருணபுத்திரன் . 

வம்சத்தவர் . தந்தை சுக்கிரீவமகாராஜா , 
5. பரதனது 

இரண்டாம் புத்திரன் தாய் சயராமை, இவர் மார்கழி மாசம் பூர்வ 
இவன் தாபித்த நகரம் புஷ்கரம் . 

பக்ஷபிரதமை மூலகக்ஷத்திரத்தில் பிறக் 
புஷ்கராரண்யம் 

புஷ்கரத்தீவிற் கருகி உன்னதம் ( க 00 ) வில்வெள்ளைவர் 
லுள்ள காடு , 

ணம் , ஆயுஷ்யம் இரண்டுலக்ஷம் பூர்வம் , 
புஷ்கராருணி - புருவம்சத்து ருகூயன் கும் புத்ரன்சுமதி , விதர்ப்பர் முதலிய எண்பத் 
ரன் .. 

தெட்டுக் கணதரர் . 
புஷ்கரிணி - 1. வியுஷ்டிக்குத் தேவி . ஸர் புஷ்பதந்தன் - விஷ்ணுபடன் , 
வதேஜஸ் என்பவனுடைய தாய் . 

புஷ்பபத்திரை - மார்க்கண்டர் தவம்புரிந்த 
2 , உல்முகன் தேவி , அங்கன் தாய் . நதி தீரம் . 
புஷ்கரேக்ஷணிபீடம் 

அறுபத்துநான்கு புஷ்பம் இதற்கு சுமனஸ் என்று ஒரு 
சத்திபீடங்களுள் ஒன்று . 

இது பிரபாசக் 

பெயர் . தேவர்களுக்கும் சுமனஸ் என்று 
கரைக்கணுள்ள 

பெயர் . சந்திரன் ஓஷதிநாயகன் ஓஷதி 
| புஷ்கலயோகம் 

அமாவாசை , திங்கட் கள் அமிர் தமயமானவை . எவன் இவ்வித 
கிழமை , செவ்வாய்க்கிழமை , வியாழக்கிழ மான புஷ்பத்தினால் தேவதைகளைப் பூசிக் 
மைகளில் கூடி வருவது . 

கிறானோ அவன் இஷ்ட சித்திகளை அடை 
புஷ்கலாருணி-- ருஷ்யன் குமரன் . இவன் வான் . தேவர்கள் வாசனை களால் திருப்தி 
வம்சத்தவர் பிராமணராயினர் . 

அடைகின்றனர் . இது பலிக்கு சுக்ரர் கூறி 
புஷ்கலாவதி காந்தாரநகரத்தில் பாதரால் யது . ( பார - அநுசா . ) 
நியமிக்கப்பட்ட பட்டணம் . 

புஷ்பவகைகள் 

இவற்றிற் சில மண 
புஷ்கலாவருத்தம் புட்கலா வருத்தம் முள்ளன , சில அழகுள்ளன , சில மணமில் 

குங்குமப்பூ , கொன்றை , மைக் 
புஷ்டி 1. தருமன் என்னும் மனுவின் கொன்றை , காட்டாத்தி , சண்பகம் பாதிரி , 
தேவி . 

மந்தாரம் , பாரிசாதம் , புன்னை , மகிழ் , பன் 
2. தக்ஷனுக்குப் பிரசூதியிடம் உதித்த னீர்பூ , குருக்கத்தி , செந்தாழை செம்பரத் 
குமரி . யமன் தேவி . 

தை , அலரி , செம்பருத்தி , நந்தியாவர்த்தம் , 
3. கணபதியின் தேவி , உலகத்தில் செவ்வந்தி , தும்பை , தாமரை , அல்வி ; 
பூசிக்கப்பெற்றவள் . ( பிரம்மகைவர்த்த . குவளை , செங்கழுநீர் , நீலோற்பலம் , பிச்சி , 
புராணம் ), 

பலவகை மல்லிகை, முல்லை , வெட்சி , 
புஷ்பகம் - இது குபேரன் விமானம் ; பிர ரோஜா எனும் பலவகைப்பூ , புல் , நிலசம் 
மனால் குபோனுக்குக் கொடுக்கப்பட்டது . பங்கி , கொடிசம்பங்கி , குருந்து , கோங்கு 
இதில் எவ்வளவினர் இருக்கினும் இடங் முதலிய . இவை கோட்டுப்பூ , கொடிப்பூ , 
கொடுக்கும் . இதைக் குபோனிட மிருந்து நீர்ப்பூ எனப் பிரிக்கப்படும் 
இராவணன் கவர்ந்தனன் . இராவணசங்கா இவை தாவரவர்க்கங்களைச் சேர்ந்த 
ரத்திற்குப்பிறகு இது இராமமூர்த்தியைச் புல் பூண்டு வகைகளின் வித்திற்காதார 
சேனையுடன் தாங்கித் திரு அயோத்தி 

இவை அகவிதழ் புறவி தழ் 
சேர்ந்தது . 

புட்பகோசம் அண்டகோசமெனும் பிரிவு, 
புஷ்பதந்தம் - மேற்றிசையானை . 

களைப் பெற்றிருக்கின்றன . இம்மலர்க 
புஷ்பதந்தர் - 1. சிவகணங்களில் ஒருவர் , ளினிதழ்கள் ஓரிதழ்முதல் ஆயிரமிதழ்கள் 
இவர் தெய்வமில்லையென இகழ்ந்த பாவ பெற்றும் அணுமுதல் பல அடிப் பிர 
மேலீட்டால் தம்மால் பூசிக்கப்பட்ட ஆன் மாண நீளமுடையவையாகவும் சில மண 
மார்த்தமூர்த்தி மறைய அஞ்சி நாத்திகம் முள்ளவையாகவும் சில மண மற்றும் பல 
பேசிய வாயின் தந்தங்களை யொவ்வொன் நிறங்களும் பெற்றுத் தனித் தனியாகவும் 
ராகக்கழற்றிப் புஷ்பங்களாக அருச்சித்து கொத்துக்களாகவும் , சில புட்பங்கள் கருச் 
மஹிம் கஸ்துதிகூறச் சிவபெருமான் களிப் சின்னங்களுடன் கூடியும் சில அவையின் 
புற்றுப் புஷ்பதந்த திருநாம மளிக்கவேண் றியும் , சில எலும்பை யொத்த புறப்புற 
டிய சித்திபெற்றவர் . 

விதங்களாகிய பாளைகளுடன் கூடியும் உள் 


மானவை . 


புஷ்பவந்தன் 


1180 


என . 


பூக்களில் சில வினோதம் உண்டு , 3. மகததேசாதிபதியாகிய பகுத்ர தன் 
சில புட்பங்கள் இலைகளையே தமக்கிடமா சேநாதிபதி . இவன் அரசனைக்கொன்று 
கக்கொண்டு புட்பிக்கின்றன. சில இரவில் தானே அரசனாயினான் . இவன் குமரன் 
மலர்வன . சில பகலில் மலர்வன. சில அக்னிமித்திரன் . 
குறித்தகாலம் தவறாமல் மலர்வன . மிகப் புஷ்யர் இருபத்தொன்றுவது புத்தர் . 
பெரிய புட்பம் சுமத்ராதீவிலுள்ள நீர்நிலை 
களில் அமர்போபால்ஸ் எனும் ஒரு நீர்ப்பூ 
( 8 ) அடி உயரமும் உட்கமலம் (5 ) காலன் 
தண்ணீர்கொள்ளத்தக்க ஆழமும் (5) அடி - கோட்டுப்பூ , கொடிப்பூ , நீர்ப்பூ , நிலப் 
அகலமுள்ள தாய் ஒரு நீர்ப்பூ மலருகிற பூ என நால்வகைப்படும் . கோட்டுப்பூ மா 
தென்பர் . இதைப்போலவே தென் சமுத் த்திற் பூப்பன ; கொடிப்பூ கொடிகளில் 
திரத்தவிலுள்ள நீர் நிலைகளிலும் ரப்லீஷா மலர்வன ; நீர்ப்பூ தடாகாதிகளில் அலர் 
ஆர்னால்டி எனும் ஒருவித தீர்ப்பூ ( 3 ) அடி வன ; நிலப்பூ பூமியிற் படர்ந்து விரிவன ; 
அகன்றும் உட்புறம் ( 3 ) காலன் தண்ணீர் அவை முறையே பாதிரி , மல்லிகை, 
கொள்ளத்தக்கதாயும் ( 5 ) இதழ்கள் கொண் தாமசை , செவ்வந்தி முதலியவை . இம் 
டதாயும் ஒருவகை மலருண்டு என்பர் . மலர்களில் புட்பவிதியிற் கூறிய முறைப் 
புஷ்பவந்தன் - உபரிசரவஸு குலத்தாசன் . படி காலம் அறிந்து இன்ன தேவர்க்கு 
புஷ்பவாகனன் - 1. ஒரு அரசன் , இவன் இன்னமலர் உரிமையென வறிந்து அம் 
காசியில் தவஞ்செய்து சிவப்பிரசாதத்தால் 

மலர்களில் சாத்துவிக முதலிய குணங்க 
நினைத்த இடஞ் செல்லத்தக்க தாமரை ளுள்ள மலர்களிவையென உணர்ந்து விடி 
யொன்று பெற்று அதனை வாகனமாகக் யற்காலத்து வண்டு புகுதாமுன் சத்தனாய் 
கொண்டு பிரமதேவரைப் புஷ்கரத்தீவிற் அன்று மலர்ந்த மலரினையெடுத்து தேவ 
கண்டு அதற்கு அரசனாகவேண்டிப்பெற்று தாராதனஞ் செய்க . இம் மலர்களில் 
அரசாளுகையில் பதினாயிரம் புத்திரர்களைப் கொன்றை , ஆத்தி , கொக்கு மந்தாரை , 
பெற்றுப் பிரசேதஸ் முனிவரால் முற்பிறப் தாமரை இவை சிவமூர்த்திக்கு உகந்தன . 
பறிந்து மீண்டுங் காசியெய்தித் தவஞ் விநாயகருக்கு வெட்சி , அறுமுகற்குக் 
செய்து முத்திபெற்றவன் , 

கடம்பு. குருந்து , தாமரை , அலரி இலை 
2 , ஒரு அரசன் . பல தானங்கள் செய்த விஷ்ணுவிற்காம் . பார்வதியார்க்கு நீல 
புண்யபலத்தால் சுவர்க்கபதமடைந்தவன், மலர் . சூரியனுக்குத் தாமரை, திருமகட் 
( பதுமம் ) 

குச் செந்தாமரை , நெய்தல் . சாஸ்வதிக்கு 
புஷ்பவான் - விருஷபன் குமரன் . இவன் 

வெண்டாமரை , துஷ்ட தேவதைகட்குச் 
குமான் சத்தியவிரதன் . 

செம்மலர்களுமாம் . மலர்களுள் அரவிந் 
புஷ்பாருணன் - திருவன் குமரனாகிய வச் தம் , மாம்பூ , அசோகமலர் , முல்லை , நீலம் 
சரனுக்குச் சர்வர்த்தியிடம் பிறந்த குமரன் . இவை மன்மதனுக்குரிய பாணங்களாம் . 
இவன் தேவியர் , பிரபை , தோஷை ; செவ்வந்தி சாரமாமுனிவரால் நாகலோ 
முதற்கூறிய பிரபைக்குப் பிராதம் முதலிய கத்திலிருந்து கொண்டு 

வரப்பட்டது . 
குமரரும் தோஷைக்குப் பிரதோஷன் முத இவைகளுள் ஆத்தி சோழனுக்கும் , வேம்பு 
லிய குமாரும் உதித்தனர் . 

பாண்டியனுக்கும் , பனம்பூ சேரனுக்கும் 
புஷ்போதகி இது யமலோகத்திலுள்ள மாலைகளாம் . குவளை தருமராஜனுக்கும் , 
புஷ்கரிணி , தண்ணீர் தானஞ்செய்தவர் நந்தியாவட்டம் துரியோ தனனுக்கும் , 
களுக்கு 

யமபுரத்தில் தாகந் தணிப்பது . வெட்சி , கரந்தை , வஞ்சி , காஞ்சி , நொச்சி , 
( பார- அச் . ) 

உழிஞை, தும்பை , வாகை இவை நிரை 
புஷ்போத்கடை - விசிரவஸுவின் தேவி . கவர்வோர் முதலியவர்க்கு மாலைக்குரிய 
சுமாலியின் பெண் . இவளுக்கு மகாபாரி மலர்களாம் . முல்லை , குறிஞ்சி , நெய்தல் , 
சுவன் , மகோதரன் , பிறந்தனர் . 

மருதம் இவை , அவை மலரும் நிலத்தின் 
புஷ்யமித்திரன் - 1. பிரகத தூர்த்தனுடைய பெயருமாம் . 
சேநாதிபதி . இவன் குமரன் சுங்கன் . 

2. இருவகைத்து போர்ப்பூ , தார்ப்பூ . 
2. பரதகண்டம் ஆண்ட ஒரு அரசன் . போர்பபூவாவது போரில் இன்ன வேந் 
இவன் குமரன் துர்மித்திரன் . 

தன் வென்றான் என்பதற்கு ஓரறிகுறி 


பூகம்பம் 


1181 


பூகோளப கோளவிஷயம் 


வேண்டிச் சூடும்பூ , தார்ப்பூ ஆவது ஓர் 
விசேடமாக இடுவது முருகக்கடவுளுக் 
குக் கடம்பினைத் தார்ப்பூவாகவும் காந்தளை 
அடையாளப்பூவாகவும் கூறுப . 
பூகம்பம் -1. பூமியின் அசைவு . இது பூமி 
யினடிப்பாகத்துண்டான கனலின் மிகுதி 
யால் கொதிப்பேறிய பூமியின் மேற்பாகம் 
பாரத்தால் அசைவது . இது மிகுதியும் 
எரிமலைகளி னருகிலுண்டாம் . 

2. ஆதித்தியனின்ற நாளுக்கு ஏழாம் 
நாள் பூகம்பமாம் , இதில் சுபகாரியங்கள் 
செய்யலாகாது ( விதான . ) 

3. விரூபாக்ஷம் காண்க . ( இரா பால . ) 
பூகோளப்கோளவிஷயம் சகலசுருதி 
ஸ்மிருதி ஹதிகாஸ புராணங்களிலுள்ள 
பிரமாண வசனங்களாலும் பிரம்மசூரிய 
வியாசாதி வத்தாந்தவசனங்களாலும் பூர 
ணமாயிருக்கிற புராண மார்க்க தீபிகையி 
லுள்ள பல விஷயங்களுள் சில சுருக்கிக் 
காட்டப்படுகின்றன . அப்பிரமாணங்கள் , 
சதுர்த்தசபுவனசப்த த்வீபசப்த சாகரங்கள் 
இருக்கிறதாகவும் அவற்றுள் ஜம்புத்வீபம் 
நடுவிலிருக்கிற தாகவும் அதன் நடுவில் மேரு 
இருக்கிறதாகவும் அதற்குத் தெற்கில் பார 
தவருஷம் , கிம்புருஷவருஷம் , ஹரிவரு 
ஷம் , வடக்கில் ரம்மியகவருஷம் , குருவரு 
ஷம் , ஹ்ரண்மயவருஷம் , மேருவைச் சுற் 
றிலும் இளாவிருதவருஷம் , கிழக்கில் பத் 
ராஸ்வவருஷமும் , மேற்கில் கேதுமால 
வருஷமும் இருக்கின்றனவாகவும் கூறப் 
பட்டிருக்கின்றன . அவற்றுள் பார தவரு 
ஷம் விஷ்ணு புராணத்தில் கூறிய விதம் 
சமுத்திரத்திற்கு வடக்கிலும் இமால 
யத்திற்குத் தெற்கி லிருக்கின்ற தாகவும் 
( க 000 ) யோசனை விஸ்தாரமுள்ள தாயும் 
சுவர்க்கமோக்ஷங்களை யடைகிறவர்களுக் 
குப் பிரவிர்த்தி விருத்தி கர்மசா தனமான 
பூமி இது தான் என்பதாகவும் இது இக் 
திரத்வீபம் , கசேறு , தாம்பிரபரணம் 
கபஸ்திமான் , நாகத்வீபம் , சௌமியத் 
வீபம் , காந்தர்வ த்வீபம் , வார்வணத்லீ 
பம் , பாரத்வீபம் , என்கிற பேர்களையு 
டைய ஒன்பது கண்டங்களாகப் பிரிக்கப் 
பட்டு ஒவ்வொன்றும் ஆயிரம் யோசனை 
விரிவுடையதா யிருப்பதாகவும் , சகரர் 
தோண்டிய உவர்க்கடலால் பெரும்பாலும் 
குழப்பட் டிருக்கிறதாகவும் , ஸ்ரீராமாய 
ணம் கிட்கிந்தாகாண்டம் ( ச O ) வது 

சர்க் 
கத்தில் " அயம் சுதர்ஸனத் வீப என்ப 


தில் சமஸ்த பிராணிகளுடைய கண்களும் 
சூரியாதிதேஜசும் , இந்தச் சுதர்ஸன த்வீபத் 
திலேயே பிரயோஜனப்படா நின்றன என் 
பதாகவும் ஸ்ரீமகாபாரதம் பீஷ்மபர்வத்தி 
லடங்கிய ஜம்புகண்டபர்வத்தில் ஐந்தாம் 
அத்தியாயத்தில் சுதர்சனம்பிரவக்ஷியாமி 
என்பதில் ஜனங்களுக்கு நன்றாய்க் கண் 
ணுக்குக் காணப்படுகையாலும் வர்த்துலா 
காரமாய்ப் பகவத்சக்ர சதுர்சமாயிருக்கை 
யாலும் சுதர்சன தேவாதிஷ்டித காலசக்ரா 
கூத்திலே கோக்கப்பட்டிருத்தலாலும் சுதர் 
சனமென்ற பேருடையதாய் விளாம்பழம் 
போல காலுபக்கமும் மண்டலாதாரமா 
யிருக்கையாலே கோளரூபமா யிருக்கிற 
தாயும் கூறப்படும் . இந்தத் த்வீபத்தைச் சந் 
திரமண்டலத்திலே போய்ப்பார்த்தால் . 
இதன் சொரூபம் நன்றாய்க் காணப்படும் 
என்ற தாயும் இந்தப் பாதகண்டத்தில் ஒரு 
பாதியில் முயலின் உருவத்தைப்போன்ற 
பூமியுடன் சிறிய அரசிலைபோன்ற பூமியும் , 
மற்றொருபாதியில் அரசிலை ஆகாரத்தைப் 
போன்ற பூமியுமிருக்கிறதாகவும் , அவை 
சமஸ்த ஒளஷதிகளாலே சூழப்பட்டிருக் 
கின் றனவாகவும் இந்தப் பரதவருஷத்தில் 
முயலின் உருவம் போலவும் அரசிலையின் 
உருவம்போலவும் காணப்படுகிற பூமிகளை 
யொழிந்தவிடமெல்லாம் சிறிய பூகண்டன் 
களோடு கூடி ஜலமயமாக இருக்கின்றதாக 
வும் முயலின் உருவத்தின் தலைப்பக்கத் 
தையும் உடற்பக்கத்தையும் தகூணோத்தா 
கண்டங்களாகவும் , நாக்கஸ்யப தீபங்களிர 
ண்டையும் இரண்டு காதாகவும் , தாம்பிரபர் 
வதத்தைத் தலையாகவும் , மலையபர்வதத் 
தைக் கழுத்தாகவும்கூறித் தஷணகண்டத் 
தை விவரித்துக்காட்டி உத்தரகண்டமெல் 
லாம் உடற்பக்கமாகச் சொல்லியிருக்கிற 
தாகவும் , இப்பொழுது இந்தப் பரதகண்ட 
த்தில் ஒருபாதியி லிருக்கும் முயவின் உரு 
வத்தைப்போன்ற பூமியுடன் சிறிய அர 
சிலைபோன்ற பூபாகத்தில் முயலின் 
காதோடு கூடிய தலைப்பக்கத்தை ஆப்ரிக்கா 
வென்றும் , கழுத்தருகிலிருக்கும் முன் கால் 
பிரதேசத்தை யூரப் என்றும் , உடற்பக்கத் 
தை எஷ்யாவென்றும் , சிறிய அரசிலைபோ 
ன்ற பிரதேசத்தை ஆஸ்டிரேலியாவென் 
றும் , மற்றொருபாதியிலிருக்கும் அரசிலை 
ஆகாரத்தைப் 

போன்ற 

கண்டங்கள் 
வட அமெரிக்கா , தென் அமெரிக்காவென் 
றும் , ஊணர்கள் சொல்லுவதாகவும் , பாரத 


பூகோளம் 

188 

பூசலநாயனார் 
7 
வருஷத்தை யொழிந்த வருஷத்லீபன் ஆஸ்டிரேலியாவும் , மேற்குப் பாதியில் 
களிலுள்ளவர்களுடைய சம்பத்தானவை உத்தரதக்ஷிண , அமெரிகாக்களும் அடங்கி 
மானுஷ்மா யிருந்தபோதிலும் தேவதைக 

யுள்ளது . 
ளுடைய சம்பத்தாகவே இருப்பதாயும் பூக்கள் - 1. தாமரை , அல்லி , பலவகை 
உறப்பட் டிருக்கிறது . பூப்பிரசுரமாயும் கொன்றை , குங்குமப்பூ , ஆத்தி , சண்பகம் , 
ஆகாயப்பிரசுர்மாயும் இருக்கும் கோளல் பாரிஜாதம் , மல்லிகை , முல்லை , பாதிரி , 
கள் விளாம்பழங்கள் போல ஒன்றின் மேல் மந்தாரம் , புன்னை , மகிழ் , பன்னீர்ப்பூ , 
ஒன்றாய்க் கணக்கற்றிருக்கின் றனவாயும் , குருக்கத்தி , குருந்து , செந்தாழை , செம் 
மாகபூமிக்கு மேரு இருக்கிறதைப்போல் பாத்தை , அலரி , நந்தியாவட்டம் , செவ் 
இந்தப் பாரதவருஷத்திற்கும் ஒரு சிறிய வந்தி , கழுநீர் , பிச்சி , வெட்சி , இவையன் 
மேருவும் நாபிஸ் தானமும் உண்டென் றிக் கோட்டுப்பூ , கொடிப்பூ , நீர்ப்பூக்களில் 
றும் , கைலாசாதி பர்வதங்களுடன் கூடிக் பலவகை உண்டு . இவை விருக்ஷத்திற்கு 
குபோசங்கராதி தேவதைகளுக்கு வாசஸ் முதற்காரணமானவை . இவற்றில் ஆண் 
தானமா யிருக்கும் மகா ஹிமோத்பர்வதம் பூ , பெண் பூக்கள் உண்டு , 
நமக்குக் காணப்படமாட்டா தென்பதாக 2. புஷ்பவகைகளைக் காண்க , 
வும் , காணப்படுகிற இமோத்பர்வதம் மேற் பூக்கொணிலை - மேகம் பொருந்திய கடல் 
சொன்ன மகாஹிமோத்பர்வதத்தினுடைய போல் ஒலிக்குஞ்சேனை , பூசலை ஏற்றுக் 
அம்சமாய் அங்குள்ள விசேஷங்களோடே கொள்வான் வேண்டி அரசன் கொடுத்த 
கூடிக்கொண்டிருக்கிற ஹிமவான் முதலிய பூவினைக் கொண்டது . ( பு . வெ .) 
பேர்களுடைய ஓர் சிறு பர்வதமாகவும் , பூங்கணுத்திரையார் ஒரு செந்தமிழ்ப்புல 
லவண சமுத்திரத்திற்குச் சற்றுத் தூரத் வர் . மகளிர்போலும் . ( புற- நா ) ( குறு -தொ ) 
திற்கப்பால் லங்கையும் , 
லங்கையும் , அதற்கப்பால் 

அதற்கப்பால் பூங்கோதை - மதுரையில் இருந்த கல்வி 
பொன் வெள்ளி சிகரங்களோடு கூடிச் வல்ல ஒரு தாசி , இவள் சீதக்காதியென் 
சூரியன் தக்ஷணாயனத்தில் சுவர்ணசிருங் 

னும் காயலானாகிய பிரபுவிற்குக் காமக் 
கத்திற்குச் சரியாய்ச் சஞ்சரிக்கும்படி கிழத்தி யாயினமையால் இவளை இனத்த 
ஆகாசத்தை அளாவிப் புஷ்பிதகமென்று வர் நீக்கினர் . இவள் ஒருமுறை கள்ள 
ஒரு மலையிருப்பதாகவும் , அனந்தரம் , குஞ் ரால் பறிக்கப்பட்டுப் பொருள் இழந்து 
சரபர்வதம் , அகஸ்தியபவனம் , போகாவதி , மீண்டும் அப்பிரபுவை நோக்கி யிரக்கமாய் 
ருஷ்யபர்வதாதிகள் இருக்கின்றனவாகவும் தினங்கொடுக்கும் கொடையானே தென் 
அவை தேவதைகளுக்கன்றி மற்றவர்களுக் காயற் பதியானே சீதக்காதி யினங்கொடு 
குப் புலப்படாவென்றும் , இராமாயணம் த்த வடைமையல்ல தாய்கொடுத்த வுடை 
கிட்கிந்தாகாண்டத்தில் சொல்லியிருக்கி மையல்ல வெளியாளாசை, மனங்கொடு 
காலதேச வைபரீத்தியாதிகளால் 

த்து மிதழ்கொடுத்து மபிமானந்தனைக் 
இப்பொழுது இங்குள்ள கிருகக்ஷேத்திசா கொடுத்து மருவிரண்டு , தனங்கொடுத்த 
திகள் அடிக்கடி பூர்வகாமரூபங்களை யிழ வுடைமை யெல்லாங் கள்வர்கையிற் பறி 
து வேறுநாமங்களை அடைவதைப்போ கொடுத்துத் தவிக்கின்றேனே " எனப் 
லக் கஸ்யபபிரஜாபதி முதலியவர்களால் பாடி மீண்டும் பொருள் பெற்றனள் . 
பகுக்கப்பட்டிருந்த தேச , நதி , வாவி , 

தேச , நதி , வாவி , பூசந்தி - இரண்டு பெரிய பூபாகங்களை 
கூப , பர்வத , அரண்யாதி பிரதேசங்களும் ஒன்று சேர்த்து இரண்டு ஜலபாகங்களைப் 
முன்னெழிந்த பேரொழிந்து புதுப்பெயர் பிரிக்கும் ; அதற்குப் பூசந்தி என்று பெயர் : 
களைப் பெற்றிருக்கின்றன . இதை அறி ( பூகோளம் ) 
யாதார் குற்றம் கூறுவர் . 

பூசல்நாயனூர் - திருநின்ற ஊரில் இருந்த 
பூகோளம் - இது , ( 2 ) பகுதிகளாக வகுக் வேதியர் . இவர் சிவாலயஞ் சமைக்க ஆயத் 
கப்பட்டிருக்கிறது . ஒன்று கிழக்கிலும் , தங்கொண்டு பொருள் இல்லாமையால் 
மற்சொன்று மேற்கிலும் இருக்கிறன , மனத்தால் சிவாலயம் ஒன்று இயற்றிக் 
கிழக்குப் பாதியுருண்டை குணகோளார்த் கும்பாபிஷேகத்திற்கு நாள் வைத்தனர் . 
தமெனவும் , மேற்குப் பாதியுருண்டை குட காடவர்கோன் என்னும் அரசன் தான் 
கோளார்த்தமெனவும் கூறப்படும் . கிழக் சிவாலயத்திருப்பணி முடித்துக் கும்பாபி 
குப்பாதியில் ஆசியா, ஐரோப்பா , ஆப்ரிகா , ஷேகஞ் செய்வதற்கு நாயனார் வைத்த 


பூசனமயக்கு 


1183 


பூதகணம் 


நாளே வைத்தனன் . சிவமூர்த்தி அரசன் முதலியவற்றோடு வரும் . இது வந்தவுடன் 
கனவில் எழுந்தருளி நான் பூசல் கும்பாபி தான் முட்டையிடத் தொடங்கும் . முட் 
ஷேகத்திற்குப் போகிறேன் நீ மற்றொரு 

டை யிட்டவுடன் இறந்து போகிறது . 
நாள் வைத்துக்கொள்க என்று திருவாய் பூச்சியபாதசுவாமி வைத்திய சாஸ்திரம் 
மலர்ந்து அந்தர்த்தானமாயினார் . இதைக் செய்த சைநாசிரியர் . 
கனவில் உணர்ந்த காடவர்கோன் திரு பூச்சியபாதர் - இவர் ஒரு சைநாசாரியர் 
நின்றவூர்வந்து திருக்கோயிலைக் காணாது ( கி . பி . 470 ) இல் , இருந்தவர் , இவர் 
பூசல்நாயனாரின் மகிமை கண்டு பணிந்து மாணாக்கர் வச்சிரநந்தி என்பவர் . இவரால் 
சென்றனன் . பூசல்நாயனார் சிவப்பிரதிட் தென் மதுரையில் ஒரு தமிழ்ச்சங்கம் கூட் 
டைசெய்து கும்பாபிஷேகம் பூர்த்திசெய்து டப்பட்டது , இது திருஞானசம்பந்த சவா 
சிவபதமடைந்தனர் . ( பெரியபுராணம் ) மிகள் காலத்துக்குப்பின் அழிக்கப்பட்டது . 
பூசன் மயகீத – 1. பூவையொத்து மழை பூஞ்சாற்றூர் சோழமண்டலத்திலுள்ள 
போலக் குளிர்ந்த கண்ணினை 
கண்ணினையுடைய 

தோர் ஊர் . ( புற . நா .) 
பிள்ளை இறந்தானாகப் பொருந்திய பெரிய பூஞ்சோலைத்தலைவன் அரசனது மாஞ் 
சுற்றத்தினது ஆரவாரத்தினைச் சொல்லி செடிகளுக்கு மண்ணிடல் நீர்பாய்ச்சல் 
யது . ( பு . வெ . பொது ) 

மலர் , பழம் மிகுதற்கு வசையறிதல் , மாஞ் 
2 அரசன் இறந்தானாக அகன்ற பூமி செடிகளைப் புதிதாக வுண்டாக்குந் திறமை , 
யினுள்ளார் இரங்கினும் ஆராய்ந்த அறிவி புழுப்பூச்சிகளாலுண்டாந் தீங்கை நீக்கும் 
னையுடையோர் முன் பின்னுறையென்று றிவு வாய்ந்தவன் . ( சுக் . நீ. ) 
சொல்லுவர் . ( பு . வெ . பொது .) 

பூட்டு - இது , கதவு , பெட்டி முதலியவற் 
பூசன்மாற்று - நிரைத்திரட்சி பெருக்கக் றில் வைத்தபொருட்களைப் பிறர் தொடாத 
கைப்பற்றின கரந்தையார் தம்பி.ணம் படி இரும்பு முதலியவற்றால் தொடர்ப் 
பெருக்க வெட்சியார் கெடுத்தது . ( பு.வெ.) படுத்துங் கருவி . இதன் திறப்பு திறவு 
பூச்சிகளினியல்பு - பூச்சிகள் முட்டையி கோல் அல்லது சாவி எனப்படும் , தற் 
லிருந்து வெளிவந்து தம்முருவடைவதற்கு 

காலம் இதனைப் பலவி தப்படச் செய்வர் . 
முன் பல வேறுபாடுகளை யடைகின்றன. பூட்டுவிற்பொருள்கோள் - செய்யுட்களில் 
ஒரு பூச்சி ஏறக்குறைய நூறு முட்டைகள் முதலிலும் கடையிலும் நிற்கு மொழிகள் 
இடுகின்றன. இம் முட்டைகள் முட்டையி தம்முள் பொருணோக்க முடையது. 
லிருந்து வெளிவரும் வரையில் வேண்டிய பூணூல் - உபவீதங் காண்க . 
வுணவு முட்டையில் இருக்கிறது . பெண் பூதகணம் -- இவை , மந்திர ஸாஸ்திரத்தில் 
பூச்சிகள் முட்டையிடுதற்கு ஊசிபோன்ற கூறியபடி ( கஅ ) வகைப்படும் . அவையா 
ஒரு உறுப்பு அதன் பின்புறத்தில் உண்டு . வன . தேவ , அசுர , காந்தருவ , யக்ஷ , 
அதனால் அவை மரங்களைத் தொளைத்து சர்ப்ப , ராக்ஷஸ , கூஷ்மாண்ட , காம , திர 
அவற்றுள் முட்டையிடும் , சில பூச்சிகளுக் கண , வேதாள , பிரமராக்ஷஸ , யதாகாரிஷ , 
குப் பின் புறத்தில் வாள் போன்ற உறுப் அர்த்தபிதா , பைசாச , ருகு ,விருத்த , சித்த , 
புண்டு ; அதனால் தொளை செய்து முட்டையி முனி , முதலிய . இவற்றிற்குப் பரிவாரங் 
டும் . சில பூச்சிகள் , செடிகள் , இலை , வேர் , களும் உண்டு . பூதப்பிரவேச பூர்வம் . இது 
பூ , பழம் , மாம்சம் , அழுகிய பொருள் முத பிடிக்குங்காலத்தில் புத்தி கெடல் , மிகு 
லியவற்றிலும் முட்டையிடும் . முட்டையி சையோக விருப்பம் , லோபம் , மோகம் , 
விருந்துவருங் குஞ்சு , முதலில் புழுவுரு முதலியகுணம் உண்டாம் . இது பிடித்த 
வாக இருக்கிறது . இப்புழு செடிகளிலுள்ள பின்பு , தருமக்கெடுதி , ஆசாரவிரதாதிக 
தளிர்களைத் தின்று நன்றாக முதிர்ந்து பருக் ளைக் கைவிடல் , அசுசி ,துன்மார்க்கம் , பெரி 

இவ்வாறு பருப்பதால் தேகம் யோரை வணங்காமை , மனத்தின்படி நடக் 
வெடிக்கிறது . இவ்வாறு , 5-6 , முறை 

குதல் 

முதலியஉண்டாம் . கணாவேச 
தோலுரிந்தபின் கடைசியாக ஒரு சிறு கூடு நிதானம் இந்தப் பூதகணங்கள் மனிதரிடத் 
கட்டிய தற்குள் தான் அடைபடுகிறது . இக் தில் பிரவேசிக்குமிடத்தில் , படிகத்தில் 
கூட்டினில் அது தன்னுருமாறும், மாறினும் பிரதிபலிக்கிற சூரியகிரணத்தைப் போ 
அதனை ஒருதோல் மறைத்து இருக்கும் . லும் , மனையின்கூறை முகட்டுவழி இறங் 
இது பிறகு வெளிவரும்போது இரக்கை கும் சூரியகிரணம் போலவும் பிரவேசிக்கும் , 


கிறது . 


பூதகணம் 


1184 


பூதகணம் 


பூதகாரியங் தானம் தேவ , அசுர , பூதந்தொ 
டரில் மனதில்பயங்கரம் , சாந்தருவபூதம் 
தேகத்தைத் தொட்டு அசைக்கும் , சர்ப்ப 
பூதம் - தேகத்தில் வாசமாக இருக்கும் . 
யக்ஷபூதம் - தேகமணங்கொண்டு தொடரும் . 
ராக்ஷ தபூதம் - மனிதரை வாகனமாக ஏறித் 
திரியும் . கூஷ்மாண்டம் , காமம் , கிரணம் 
வேதாளம் , பிரமராக்ஷஸம் , யதாகாரிஷ , 
அர்த்தபிதரம் , பைசாசம் , ஆகிய எட்டுப் 
பூதங்களும் எடுத்து விழுங்கவருவதுபோல் 
எதிரில் தோற்றப்படும் . குரு , விருத்த, 
சித்த, முனி,எனும் ச.பூதங்களும் சபிக்கும் 
பூதக்கிரகண காலநி தானம் - ஒருவருக்குக் 
கேடுசெய்ய நினைக்குங்காலம் , ஊழ்வினை 
ய நுபவ காலம் , கிரகண சந்தி , பக்ஷங்களின் 
சந்தி , மாலைமயக்கம் , அசுசி , சையோகம் , 

சிரிகமனம் , விர தாநுஷ்டானக்கேடு , 
விடியச்சாமத்திற்கு முன் ஸ்திரிகளுடன் 
பிரயாணம் , அசுத்த இடசஞ்சாரம் , விந்து 
கலிதம் , பாடக் கோயில் , பாழ்ச்சாவடியில் 
நித்திரை வருவா எசசில் புசித்த கையுட 
னிருத்தல் , எருவாணம் , வனத்திலும் , ஸ்ம 
சானத்திலும் பாதியிரவிலிருத்தல் பெரி 
யோர்களை சந்தித்தல் , ஆகிய இக்காலம் 
ளில் தொடரும் . 
1. தேவபூதம் - குணம்குளிர்ந்த சமப் 
பார்வை , சுத்தம் , கோபமின்மை, மித 
வார்த்தை , நற்சயனம் அற்ப மல மூத்ரம் , 
வெகு காலசமாசாரம் கூறுதல் , தேவப் 
பிராமண பக்தி , வெள்ளைவஸ்திரம் , புஷ்ப 
கந்தாதிகளில் விருப்பம் , நதி , மணற் 
குன்று , மலை , மேல்வீடு , பால் , தயிர் முத 
லியவைகளில் விருப்பம் , 

விருப்பம் , முகவிலாசம் , 
ஒருவேளை கண்களை மூடிக்கொள்ளுதல், 
வரங்கொடுக்குந் தன்மை முதலியவாம் . 

2. அசுரபூதம் - பிரமாதிதேவர்களைத் 
தானெனக் கூறல் , விகாரவார்த்தை , அதி 
பராக்ரமம் , அஞ்சாமை , சரீரத்தில் வியர்வு , 
சோயம் , சஞ்சலபுத்தி , அபிமானம் விடு 
கல் மதுமாம்சவிருப்பு , தேவப்பிராமண 
குருமாரிடம் விரோதம் , பெரியோரைக் 
கண்டு நகைத்தல் , வாய் , பல் , நகங்களால் 
சேஷ்டை முதலிய , 

3. காந்தருவபூதம் - ஆசாரம் , ஒழுக் 
கம் , சந்தோஷம் , வாசனை , மிதவார் த்தை , 
நந்தவனம் , மணற்குன்றுகளிலும் செம்மல 
ரிலும் விருப்பம் , அடிக்கடி நகைப்பு , கீதம் 
பாட்டு முதலிய உடைமை , 


4 யக்ஷபூதம் - குந்திக்கொண்டுறங்கல் , 
நகைத்தல் , ஆடல் , பாடல் , அழுதல் , வந்த 
வர் துணியைப்பிடித்திழுத்தல் , துர்பாஷை , 
பரிகாசம் , கைகளையாட்டு தல் , ஸ்நானம் , 
போஜனம் , மது மாம்சம் , ரத்தம் , சந்தனம் , 
தூபம் , வஸ்திரம் , இவற்றில் இச்சை , 
கண் சிவப்ப , கலக்கம் , நீர்வடிதல் , மதத்த 
நடை , களிப்பு , அதிவார்த்தை , ஸ்திரிகளி 
டம் கோலாகலம் , விகாரமுகம் , அதிகோ 
பம் , மிகுபலம் , அறிவின்மை, தானே பிதற் 
றல் , 

5. ராக்ஷசபூதம் - இது செங்கண் , புரு 
வநெறிப்பு, கொடும்பார்வை பேய்க்கூச்சல் 
பிரமித்து ஒடுதல் , அநித்திரை , அன்னவெ 
றுப்பு , நகை , எரி மடுக்கரைகளில் திரிதல் , 
இளைத்தல் , துர்பலம் , ஆடல் , கண்டவர்களை 
அடித்தல் , விகார உருவம் , நாணின்மை 
முதலிய 

6. கூஷ்மாண்டபூதம் - பயங்கர முகம் , 
அதிகோபம், தாமதம் அல்லது மிகுவார்த் 
தைமுதலிய . 

7. காமபூதம் - தானே அடித்துக்கொள் 
ளல், பலவி தமாகப் பேசல் , அடிக்கடி நாவை 
நீட்டுதல் ஜபம் , அசைவறத் திக்குகளைப் 
பார்த்தல் அசுசி முதலிய சூணங்களை உண் 
டாக்கும் . 

8. கிரணபூதம் - இது ரத்தநேத்திரம் , 
உக்கிரபார்வை பயங்கரவார்த்தை மிகு 
ஊண் தீய ஒழுக்கம் உடையது . 

9. வேதாள பூதம் - மெய்மை , நடுக்கம் , 
தவடை உலால் , சுகந்தாதிகளிலும் , மலர் 
மாலைகளிலும் தூபவர்க்கத்திலும் இச்சை 
கொண்டிருக்கும் . 

10. பிரம்மராக்ஷஸ பூதம் - கெடுதிச் 
சேஷ்டை , அதிகதண்டி , தேவர் , வைத்தி 
யர் , மாந்திரியர் , தவத்தர் இவர்களிடத்தில் 
விரோதம் கத்தி முதலிய ஆயு தங்களால் 
தானே அடித்துக் கொள்ளல் தேவர்களை 
யும் அவமரியாதையாக அழைத்தல் சமயம் 
பார்த்து அடித்தல் முதலான குணங்களை 
உடைய தாம் . 

11. அர்த்தபிதா பூதம் - இது கண்ணி 
மைகள் சரிந்து தொங்குதல் தலை மயிர் 
முறைத்தல் விகாரமுகம் , தவடை உலால் 
உறுத்தபார்வை அகாலநித்திரை மந்தாக் 
கினி சுவப்பனத்தில் இறந்தவர்களைக் 
கண்டுபேசல் , கறுப்பாகிய பொருள் வெல் 
லம் பால் மாமிசம் இவைகளில் விருப்ப 
முடையனவாயிருக்கும் . 


பூதகண்ணாடி 


1183 


பூதநந்தன் 


12. பைசாச பூதம் - மனம் தீயவழியில் திணையைப் பலபடப் புனைந்து பாடியுள் 
செல்லல் , நகைத்தல் , அறிவுநீங்குதல் , நக வார் . தோழியாலே குறை மறுக்கப்பட்ட 
த்தால் கீறிக்கொள்ளுதல் , எவரையும் மதி தலைமகன் தன்னெஞ்சை நோக்கி அவன 
க்காது பேசுதல் , ஒளி நீங்கிச் சங்கையுள் ருளினும் அருளாது விடினும் என் நோய் 
எவர்களைப்போல் இருத்தல் , தெரிந்தும் க்கு அவளன்றிப் பிறிதொரு மருந்தில்லை 
தெரியாத வார்த்தை , தனது துக்கத்தை யென்று கூறுவதாக இவர் பாடியது மகிழ்ச் 
ஒருவரோடு சொல்லுதல் , தேகதுர்க்கந்தம் , சிதருவதாகும் , நற் ( 550. ) இவர் பாடியன 
தலையிறக்கம் , பயங்காக் கூச்சல் அசுத்த 

நற்றிணையில் மேற்காட்டிய பாட 
நடை , எச்சில் , கள் , மாமிசம் , கீதம் , நாட் லொன்றும் குறுந்தொகையில் ஒன்றுமாக 
டியம் பாழ்வீடு இவைகளில் இச்சை , கல் இரண்டு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. 
முள் , பாம்பு இவைகளிருக்கும் இடங்களில் பூதங்கள் - ( 8 ) இவை ஈச்வராக்னையால் 
ஓடுதல் , தலைசுற்றியாடு தலாம் . பின்னும் திக்குகளைக் காக்க நியமிக்கப்பட்டவை . 
சித்தர் முனிவர் குரவர், விருத்தர் முதலிய கிழக்கில் சம்வர்த்தன் வெள்ளைநிறமுள் 
நான்கு பூதங்களின் லக்ஷணம் அச்சித்தர் ளது . தென்கிழக்கில் உன்மத்தன் , பொன் 
முதலிய நால்வாது குணங்களைப் பெற்றி னிறமுடையது . தெற்கில் குண்டோத 
ருக்கும் பின்னும் ஈஸ்வரபூதம் இந்திர ரன் , கறுப்புநிறமுள்ளது . தென்மேற்கில் 
பூதம் , குபேரபூதம் , வருணபூதம் , யாகசே தீர்க்ககாயன் , செந்நிறமுள்ளது. மேற்கில் 
னாபூதம் , விரூபாக்ஷபூதம் , வித்யுன் மாலி ஹிரஸ்வபா தன் , பசுமைநிறமுள்ளது . வட 
பூதம் , சுகபூதம் , நிஸ்ததேசபூதம் , சாகோர் மேற்கில் சிங்கரூபன் , புகை ரூபமுள்ளது . 
த்தபூதம், நகுபூதம் , மணிமலபூதம் , நிகட 

வடக்கில் 

கஜமுகன் , அதிரக்தநிறமுள் 
பூதம் , விசாகபூதம் , பித்தபூதம் , சுமலபூதம் , ளது , வடகிழக்கில் பிரியம்முகன் , நீலநிற 
முதலிய பூதங்களின் குணங்களை ஜீவரக்ஷா முள்ளது . இப்பூதங்கள் ஒவ்வொன்றும் 
மிர்தத்தில் காண்க . 

ஒரு முகம் , இரண்டு அஸ்தம் உள்ளன 
பூதகண்ணாடி -1 . இது உருவங்களைப் பெரி வாய்க் கையிற் றண்டம் தாங்கி நிற்கும் . 
தாகக் காட்டும் கண்ணாடி . இந்தக் கண்ணா ( ஸ்ரீ காரணம் . ) 
டியால் உருக்களை நோக்குமிடத்துப் பொ பூதசதுக்கம் காவிரிப்பூம்பட்டினத் துள் 
ருளின் உருவம் நேராகக் குவிந்து சென்று ளது . இது தவவேடத்து மறைந்து தீமை 
கண்ணாடியில் திரும்புகையில் ஒளிவிரிந்து செய்வோரைக் கொன்று தின்னும் வாழ்க் 
தோன்றுகிறது. ஆதலால் பொருள் பெரி கையுடைய பூதநிற்கும் இடம் . ( மணிமே 
தாகக் காணப்படுகிற தென்கிறார்கள் . கலை . ) (சிலப்பதிகாரம் .) 

2. கனத்த வடிவான பளிங்கு . இது தன் பூதசந்தானன் இரண்யாக்ஷன் குமான் . 
னையடைந்த பொருளைப் பெரிதாகக் காட் பூதச்சோதி - நிருகன் போன் , 

பூதசீசோதிசு - சுமதியின் புத்திரன் . 
பூததடி- காவனூர்க்கு மேற்கே - நாழிகை பூதஞ்சேந்தனார் - செங்குன்றூர்க்கிழார் புத் 
வழித்தூரத்திலுள்ளது ; குண்டோதரரால் திரர் , இனியவை ( 40 ) செய்தவர். 
இது இப்பெயர் பெற்றதென்பர் . ( திருவி . ) ரைத் தமிழாசிரியர் மகனார் எனவுங் கூறு 
பூதங்கண்டதளம் இது திருப்பரங்குன் வர் . இவர் சைவவேளாளர் , 
றத்திற்கு வடக்குள்ளதோசேரி " தென் பூதத்தாழ்வார் - துவாபாயுகம் எட்லெக்ஷ 
காற்கம்வாய் " என வழங்கும் ; குண்டோ த்து அறுபத்தீராயிரத்துத் தொள்ளாயிரத் 
தரனாகிய பூதத்தால் வெட்டப்பட்டது ; திரண்டாவதான சித்தார்த்தி வருஷம் ஐப் 
இதன் கரை பூதங்கண்டகரையென இக் பசி மாதம் நவமி அவிட்டத்தில் மாவலி 
காலத்தும் வழங்கும் ; இதற்குச் சமீபத்தில் புரத்தில் நந்தவனத்தில் உள்ள குருக்கத்தி 
கூடை தட்டிப் பறம்பெனச் சிறியமலை மலரில் திருவவதரித்தனர் . இவர் கதாம் 
யொன்றுண்டு . வெட்டியமண்ணை யெடுத் சம் " அன்பேதகளியா " என்றெடுத்து 
துக் கரையிற் கொட்டிய கூடையை குண் நூறு செய்யுட்களால் திருமாலைப் பாடின 
டோதரனாகிய பூதம் இதில் தட்டியதென் 

இவாது மற்ற சரிதம் பொய்கையா 
பர் . ( திருவிளையாடல் ) 

ரைக் காண்க . ( குருபரம்பரை .) 
பூதங்கண்ணனார் இவர் பூங்கண்ணனா பூதநந்தன் - கலிங்கலைதேசத்து அரசன் . 
செனவுங் கூறப்படுவர் . இவர் குறிஞ்சித் இவன் குமார் பாகுபலியர் பதின்மூவர் , 

149 


டுவது , 


பூதபவ்யம் 


1186 


பூதனை 


தோ, 


தும், 


பூதபவ்யம் - ஒருயாகம் . இது பிராணிகளைப் யணில்வரிக் கொடுங்காய் வாள் போழ்ந் 

பசுவாகக் கொள்ளும் யாகம் . ( பார -சார் .) திட்ட , காழ்போனல்விளர் நறு நெய்தீண் 
பூதப்பாண்டியன் ஒல்லையூர் தந்த பூதப் டா , தடையிடக் கிடந்த கைபிழி பிண்டம் , 
பாண்டியனுக்கு ஒரு பெயர் , தேவி பெருங் வெள்ளெட் சாந்தொடு புளிப்பெய்தட்ட , 
கோப்பெண்டு , கல்விவல்லன் . இவன் புல வேளை வெந்தை வல்சியாகப் , பரற்பெய் 
வனும் வீரனுமாய்ச் சிறந்துவிளங்கினோன் . பள்ளிப் பாயின்று வதியு , முயவற் பெண் 
அகநானூற்றிலும் புறநானூற்றிலும் காண டிரே மல்லோமாதே பெருங்காட்டுப் 
ப்படும் இவனது பாடல்களானும் ஒல்லை பண்ணியகருங் கோட்டீம , நுமக்கரிதாகுக 
யூர் தந்த எனும் அடைச்சிறப்பானும் இவ தில்ல வெமக்கெம் , பெருந்தோட்கணவன் 
னது புலமையும் வீரமும் உணரத்தக்கன . மாய்ந்தெனவரும்பற , வள்ளி தழவிழ்ந்த 
" மடங்கலிற் சினை இ மடங்காவுள்ளத் ... தாமரை , நள்ளிரும் பொய்கையுந் தீயுமோ 
டவர்ப்புறங் காணேனாயிற் சிறந்த , போம சற்றே . " எனும் பாடலைக் கூறித் தீயிற் 
ருண் ணிவளொடும் பிரிக " எனும் செய் பாய்ந்து மாய்ந்தனர் . இச்செய்யுளொன்றே 
வுள் இவனது வீரத்தைக் குறிக்கும் . இவன் இந் நற்றமிழுணர்ந்த மெல்லியலாரின் நற் 
மையல் எனும் ஊரிலிருந்த மாவன் என் றமிழ்ப் புலமையினைச்செவ்விதி னறிவுறுத் 
பானையும் , எயில் எனும் ஊராளியாகிய 

இவாது அரிய செயலை வியந் 

ந்து 
ஆந்தை யென்பவனையும் , அந்துவஞ்சாத் உடனிருந்து கண்ட மதுரைப் பேராலவா 
தன் , ஆதனழிசி , இயக்கன் என்பவனையும் யிலார் எனும் புலவர் புறப்பாட்டுள் மடங் 
நண்பனாகக் கொண்டவன் . இவனுக்குக் கலிற்சினை இ " 

எனும் புறப்பாட்டி 
கற்பினுங் கல்வியினுஞ் சிறந்த பெருங் யற்றினர் . 
கோப் பெண்டு சிறந்திருந் தனளாதலின் பூதபுராணம் இடைச்சங்க மருவியநூல், 
அவளைச் சிறிதும் பிரியா தவனென்பது அகத்தியர் காலத்து இருந்ததென்பர் . 
மேற்கூறிய செய்யுளா லறியக்கிடந்தது . பூதமகீபாலன் 

புள்ளலூர் வேளாளன் , 
பூதப்பாண்டியன் தேவியார் - இவர் ஒல்லை ஔவையார்க்கு விருந்திட்டுப் பாடல் பெற் 
யூர் தந்த பூதபாண்டியரின் அருந்ததிக்கற் றவன் , 
பின் அருங்கலை முதிர்ந்த கோப்பெரும் பூதம் - 1 , ஒரு தேவசாதி . 
பெண்டிர் . இவர் , தங்காதலர்மாட்டு மிக்க 2. ( 5 ) நிலம் , நீர் , தீ , காற்று , ஆகாயம் , 
அன்புடையார் . காதலரும் அவ்வாறிருந்த 3. தனக்கு உதவி புரிந்த முசுகுந்தனைக் 
னர். இவர் நற்றமிழுணர்ந்த நங்கையரில் காக்க இந்திரனால் அனுப்பப்பட்டுக் காவி 
ஒருவர். இவர் கல்விவனப்புக் குண முத ரிப்பூம் பட்டினத்துக் கோயில் கொண்ட 
லியவுடன் ஒத்துத் தம் கணவருட னில்ல தெய்வம் , (சிலப்பதிகாரம் .) 
றத்துணையாய் ஒழுகு நாட்களில் அறிவில் 4. பூதம் ( 5 ) வேதாளம் , பிரம்மாக்ஷஸ் , 
பெருங்கூற்றம் அப்பூதப்பாண்டியரி னின் இருளன் , மாடன் , கறுப்பன் , 
னுயிரைக் கவர்ந்தது . இந்நிலை அறி 5. அங்காடிப்பூத மெனவும் சதுக்கப்பூத 
வுடைக்கோப் பெருந்தேவியாரின் மெனவும் இரண்டுள்ளன . (மணிமேகலை .) 
நிலையை யுருக்கியது . பின்னர் ஒருவாறு 6. ருத்ர மூர்த்தி பாண்டவர்களைக் 
தேறிய தேவியார் கணவனுடன் தீப்புக கொல்ல வந்த அச்வத்தாமாவின் முன் 
எண்ணுகையில் அவ்வமயத்தில் ஆண்டுக் னின்று அவனைப் பயமுறுத்தினர் . 
குழீஇ இருந்த மதுரைப் பேராலவாயிலார் பூதம்புல்லன் இவர் கடைச்சங்கமருவிய 
முதலிய புலவரும் சான்றோரும் , தம்மோ 

புலவருள் ஒருவர் . ( குறு - கக 0 ) . 
டொத்த அறிவுடையரசனை இழக்கநேர்ந்த பூதாயன் - ஐந்தா மன்வந்தரத்துத் தேவன் . 
இந்நிலையில் தம்மோடொத்த அரசியையம் பூதர் - பிரமனாலாச்யத்தினால் படைக்கப் 
இழக்கல் ஆகுமோ என்று தேவியாரைத் பட்டவர் . தேவவகுப்பினர். 
தப்புகாமல் விரைந்து தடுப்பாராயினர் . பூதனை - ஒரு அரக்கி , கம்சன் ஏவலை யேற் 
அது கண்டு பெருந்தேவியார் ஈமத் தீப் றுக் கோகுலத்தில் இருந்த கண்ணபிரா 
புறத்து நின்றுகொண்டு அச்சான்றோரை னுக்கு வஞ்சனையால் முலைப்பால் ஊட்டி 
நோக்கி பல்சான் றீரே பல்சான் றீரே , மாய்க்க 

முயலுகையில் 

கண்ணனால் 
செல்கெனச்செல்லா தொழிகென விலக் முலைவழியாக உயிருண்ணப்பட்டு மாயர் 
கும் , பொல்லாச் சூழ்ச்சிப் பல்சான் றீரே , தவள் , 


மன 


பூதனார் 


1187 


பூதேவி 


பூதனார் - இவர் பாலைத்திணையைப் புனைந்து பூதாசுரன் - இவன் தேவரை இடுக்கண் 
பாடியுள்ளார் . மகட்யோக்கியதாய் பாலை படுத்தச் சிவமூர்த்தி இவன் முன் வெகு 
யை வருணிப்பதாக இவர் கூறியது மிக்க கோடி அற்புதமூர்த்தியாக எழுந்தருளிக் 
சுவையுடைய தாகும் இவர் பாடியது , தற் கொன் றனர் . 
உ - ம் க - பாட்டு , 

பூதார்த்தவாதம்- தன தர்த்தத்தில் பிரமாண 
பூதன் - 1. பூதாவைக் காண்க. 

முள்ள தாய் இலகணையால் விதேய அர்த் 
2. வசுதேவருக்குப் பௌரவியிடம் உதி 

தத்தின் மேன்மைமை யறிவிக்கும் வாக் 
த்த குமரன் . 

யம் , ( தரு . ) 
3. தொண்டமண்டலத்துப் புள்வேளூர் 

பூதி - 1. ஆங்கீரசர் மாணாக்கன் , பௌத் 

தியன் தந்தை , பௌத்திய மன்வந்தரத் 
என்னும் ஊரிலிருந்து தன்னை யாசித்த 

தைக் காண்க. 
வித்துவான்களுக்குப் பொருள் உதவிப் 

2 , ஓர் அந்தணன் , வயனக்கோடென்னு 
புகழ் அடைந்த பிரப் . இவன் ஒருமுறை 

மூரிலுள்ள வன் , ஆபுத்திரனை வளர்த்த 
ஔவைக்கு உணவளித்து வரகரிசிச் 

வன் , இளம்பூதியெனப் பெயர் பெற்ற 
சோறும் வழுதுணங்காய் வாட்டும் , முரமு 

வன் . (மணிமேகலை . ) 
ரெனவே புளித்த மோரும் - திரமுடனே , 

3. யூகியின் புதல்வன். ( பெ . கதை . ) 
புள்வேளூர்ப் பூதன் புகழ்ந்து பரிந் திட்ட 

பூதிபீடம் சத்திபீடங்களில் ஒன்று , இது 
சோ , றெல்லா வுலகும் பெறும் " எனப் 

பாரபூதியி லுள்ளது . 
பாடல் பெற்றவன் . இவன் ஒளவையின் 

பூதேவி - 1. திருப்பாற்கடலிற் பிறந்து 
அருளால் கிணற்று நீர்மேலெழுந்து பாய 

விஷ்ணுவைச் சேர்ந்தவள் . இவள் வரா 
அருள் பெற்றவன் . 

காவதாரத்தில் விஷ்ணுமூர்த்தியைக்கூடி 
பூதன்தேவனார் கடைச்சங்கப் புலவருள் 

நரகாசுரனைப் பெற்றவள் . பூதேவி விஷ் 
ஒருவர் . இவர் , அகநானூறு , குறுந்தொ 

ணுமூர்த்தியை நோக்கித் தன் புத்திரனா 
கை , நற்றிணை முதலிய தொகை நூல்களில் 

கிய நரகாசுரன் சாகாதிருக்க வரம்வேண்ட 
சிற்சில கவிகள் பாடி இருக்கின்றனர் . விஷ்ணு மூர்த்தி அவனது குற்றத்தை 
இவர் ஈழநாட்டிலிருந்து மதுரையடைந் 

உனக்கு அறிவித்து அவனைக் கொல்லு 
தவரென்பது சிலர் கொள்கை . 

கிறேனென்று கூறினர் . பகதத்தனுக்கு 
பூதன்றேவனர் - ஈழத்துப் புதன்றேவனா அபயம் கொடுக்கும்படி கண்ணனைப் பிரா 
ரென்பவரொருவர் காணப்படுகிறார் . அவர் ர்த்தித்தவள் . உதங்கர் குண்டலமிழந்தகா 
தாமோ இவரென்றைய மெய்துமாயினும் லத்து நாகலோகத்திற்கு வழியளித்தவள் . 
இவர் மருதத்திணையைச் சிறப்பித்துப்பாடி 

சீதாபிராட்டி இராமமூர்த்தியை விட்டுப் 
அத்திணையிலே களவு நிகழ்ந்ததாகவும் கூறி பிரிய எண்ணிய காலத்துச் சீதையைக் 
யிருப்ப , ஈழத்துப் பூதன்றேவனார் பாடியி கையால் தழுவித் தன்னிடம் இருக்கச்செய் 
ருப்பதெல்லாம் குறிஞ்சித்திணையே, தவள் . சீதாபிராட்டி தன்னிடம் ஒளித்த 
லால் இருவரும் வெவ்வேறாவரென்று கரு காரணத்தால் இராமபிரானால் பயமுறுத் 
தலாயிற்று . வைகறையில் எருமையை தப்பெற்றவள் , பூபாரத்தின் பொருட்டுப் 
மேய்க்கக்கொண்டு செல்லுஞ் சிறுவர் அம் பிரமனிடம் முறையிட்டுப் பாரதம் காரண 
மாட்டின் முதுகில் ஏறியிருந்து நடத்தா மாகப் பூபாரந் தீர்த்துக் கொண்டவள் . 
நிற்பரென்று கூறுகிறார் . தலைமகன் நெஞ் 2. பிரகிருதி தேவியின் பிரதான அம்ச 
சினை நெருங்கி ததைந் நீராடும் அத்தலை மானவள் . எல்லாவற்றிற்கும் ஆதாரமான 
மகனல்லது யானுற்ற நோய்க்குப் பிறி வள் . எல்லா ஓஷதிரூபிணி , ரத்ன கர்ப்பிணி , 
தொருமருந்தில்லை யென்று கூறுவதாக பிராணிகளுக்கு ஜீவனாதாரமான சத்திஸ்வ 
இவர் மொழியா நிற்பர் . நற் அ 0 . இவர் ரூபிணி . ( தேவி - பா . ) 
பாடியனவாக நற்றிணையில் அ 0 ம் பாட 3. வராஹவுருக்கொண்ட திருமால் இர 
லொன்றும் குறுந்தொகையி லொன்று மாக ணியாக்ஷன் கவர்ந்து சென்ற பூமியை நிறுத் 
இரண்டு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன, தினபின் பூதேவி பெண்ணுருக்கொண்டு 
பூதா - தக்ஷன் இரண்டு பெண்களை மண நிற்க அவளிடம் மயல்கொண்டு புணர்ந்து 
ந்த இருடி . பாரி சரூபா , இவனுக்குப் கடேசன் எனும் குமரனைப்பெற்று என் 

மனைவியுடனீயும் ஒரு பத்தினியாக . நீ இக் 


தேனெனவும் பெயர் , 


பூத்திரன் 


1183 


யானது 


தப் பூமியை வராகவுருக்கொண்டு தாங்குக 
உன்னை வழிபடுவோர் பல சித்திகளையும் 
பெறுக ; எனவா மளித்தனர் . இதனால் 
களிப்படைந்த பூதேவி நான் எல்லாவற் 
றையும் தாங்குவேன் ஆயினும் , முத்து , 
சிவலிங்கம் , தேவி , விஷ்ணு பிம்பங்கள் , 
சங்கம் , தீபம் , யந்திரங்கள் , யஞ் ஒசூத்ரம் , 
ஜபமாலை , புஸ்தகம் , துளசி , புட்பம் , மாணி 
க்கம் , வச்சம் , பொன் , கோரோசனம் , சந் 
தனம் தீர்த்தம் , சாளக்ராமம் , இவற்றை 
ஆசனமில்லாமல் வைக்கின் தாங்க வலியி 
லேன் என அவ்வாறு வைப்போர் ( 1000 ) 
தேவவருஷம் காலசூத்சநாகம் பெறுக என 
வரமடைந்தனள் . இவள் , எல்லோர்க்கும் 
ஸ்தானமா யிருத்தலால் பூமி எனவும் , காச் 
யபருக்குச் சம்பந்தமுள்ளவளாதலால் காச் 
யபி எனவும் , சகல விச்வத்தையும் பொறுத் 
சலின் விச்வம்பரை எனவும் , அளவிலாத 
ரூப முடைமையால் அருந்தை எனவும் ,, 
விருது புத்ரியாயும் பெருத்திருத்தலாலும் 
பிருத்வி எனவும் கூறப்படுவன் ( தேவி பா ) 
பூத்திரன் - ஒரு ருஷி , இவனுக்குப் போன் 

சாரன் . 
நீர் - ( பூமிநாதம் ) நிலத்தில் முன்பனி பின் 
பனிக் காலங்களில் உப்பு பூமியிலிருந்து 
இராக்காலங்களில் சோதி யுருவாய் வெளி 
வருவது . இதனால் பாஷாணதிகளைக் கட்ட 
வைத்தியர்கள் ஜெய நீர் செய்வார்கள் . 
பூந்துருத்திதம்பி 

நம்பி காட் நம்பியைக் 
காணக. 
பூபதடாமணிபாண்டியன் 

இராஜ சூடா 
மணி பாண்டியனுக்கு நண்பன் . 
பூபாலக பாண்டியன் 

பாண்டவர்க்குச் 
சிநேகனாகிய ஒரு பாண்டியன் . 
பூமகன் - ஒரு கிரகம் . இது பலதிறம்படத் 

தோன்றின் பூமிக்குத் தீமை விளைவிப்பது . 
பூமா - பிரதி கர்த்தாவின் குமான் . தாய் 
ஸ்துதி , தேவி ரிஷிகுல்லி , குமான் உத் 
தேன் . 
பூமி - 1. இது சைவீபூமி, பிராம்மபூமி , வை 
ஷ்ணவபூமி , ஐந்தீரபூமி , பசுபூமி , பூதபூமி , 
ஆசாபூமி , பைசாசபூமி , ராக்ஷஸபூமி , வாயு 
பூமி , வருணபூமி , ஆக்னேயபூமி எனப் 
பன்னிரண்டுவிதம் . இவற்றுள் : சைலீ 
பூமி - கோங்குமாம் , மருது , அரசு , விளா , 
அசோகு , ஆச்சா, நிலத்தாமரை , துளசி , 
அசகு , விஷ்ணுகிராந்தி , எலிக்காதுரை, 
இலவு , மலைநன்னார் , புறா , கிளி , அன்னங் 
களால் வியாபிக்கப்பட்டது . இது சுபத் 


தைத் தரும் . பிராம்மபூமி - வில்வம் , முரு 
க்கு , விஸ்வாமித்ரம் , நாணல் , மான் , நன் 
மணமுள்ள ஓமத்ரவயங்கள் உள்ள இடங்க 
ளாம் . வைஷ்ணவபூமி - ஓம்பைச்செடி , 
புளியமரம் , புங்கமரம் , மூங்கில் , பருத்தி , 
எருக்கு , செம்பருத்தி , அன்னப்பு , 
சாமான்ய பக்ஷி மிருகங்கள் , முள்ளில்லாத 
விருக்ஷங்களோடு கூடினது . ஐந்திர பூமி 

வாழை , பலா , மாமரம் , சுர 
புன்னை , மகிழமாம் , பாதிரிமரம் , நொச் 
சிலி , நெல்லி , கருநெய்தலாலும் வியாபிக் 
கப்பட்டு வைசிய சூத்திரர்களால் வசிக் 
கப்பட்டதாம் . பசுபூமியாவது - பாதிரி , 
அகில்களின் மணத்தால் நிறைந்ததும் , 
தன தான்யாதி சம்பத்தைத் தருவதும் , 
அழிஞ்சில் விருக்ஷங்களாலும் , பூனை , கீரி , 
முயல் , உடும்பு , சகோரப்பக்ஷ , செந்நாய் 
களால் வியாபிக்கப்பட்டதுமாம் . 
ஜனங்களுக்குச் சம்பத்தும் , சௌர்யலீர்யா 
திகளை யுண்டுபண்ணுவதுமாம் . பூதபூமி 
யாவது 

பெருநொச்சில் , குறுக்கத்தி , 
அறுகு , அழிஞ்சில் , முருக்கு , மல்லிகை , 
அலறி , இருப்பையுடன் கூடினதும் விபூதி 
மணமுள்ள தும் , மனிதர்க்கு அன்னத்தை 
யும் , புஷ்டியையும் தருவது . ஆசுரபூமி 
யாவது - செராமரம் , பெருமரம் , மருத 
மரம் , வெங்காயம் , துஷ்டஜந்துக்கள் , பஞ் 
ந்து , வேடர் முதலியவருடன் கூடித் தூர்க் 
கந்தக் 

பைசாசபூமியாவது - 
இலவு , மகிழ் , தான்றி , நறுவிலி , கழுதை , 
ஒட்டகம் , பன்றி , நரி , சண்டாளர் , வேடர் 
முதலானவர்களால் நிறைந்து சவிட்டு நில 
மாய்த் துர்க்கந்தத்துடன் கூடியிருப்பது . 
சாக்ஷளபூமியாவது - சண்டாளர் , விஷம் , 
திருடர் , தலைநோய் முதலியவற்றாலும் , 
மிளகு , வெல்லம் , பரிமளவஸ்துக்களாலும் 
நிறைந்தது , வாயுபூமியாவது - குள்ளநரி , 
சுவர்க்கோழி , பருக்காங்கல் முதலியவற் 
றால் நிறைந்ததும் நீர்ப்பாக்கியமானது 
மாம் , வருணபூமியாவது - பாக்குமரங்க 
ளால் நிறைந்து சமஸ்த சித்தியைத் தரு 
வது . ஆக்னேயபூமியாவது - சதுரக்கள்ளி 
நறுவிலி மரங்களுள்ள தும் , பருக்காங்கற்க 
ளுடன் கூடியதும் , சவிட்டுமண் உள்ள 
தும் , தண்ணீரில்லா ததுமானது . 
சமஸ் தத்தையுங் கெடுக்கிறது . சிவபூமி , 
பிராம்மபூமி , வைஷ்ணவபூமி இவை பிராம் 
மணர்களுக்கு 

வாச யோக்யமுள்ளவை . 
பசுபூமி அசுரர்க்கும் , பூதபூமி சூத்ரருக்கும் 


பூமி 


t189 


பூமியின் 


வேறுபாடுகள் 


சிறந்தன . பிசாச , ராக்ஷத , அசுாபூமிகள் கிறது . மற்ற கிரகங்களிலிருந்து இதைப் 
அந்திமர்க் குரிய தாம் . பின்னும் பூமியா பார்த்தாலி துபிரகாச முள்ள தாகத் தெரி 
னது ஜாங்கலம் , அநூபம் , சாதாரணம் கிறதாம் . இது ஒரு காலத்தில் திரவவுரு 
என மூவகைப்படும் . அவற்றுள் ஜாங்கல வாக இருந்ததென்றும் காலக்ரமத்தில் உஷ் 
பூமியாவது - ஸ்திரமாயும் , மிகப் பெரிதா ணம் தணிய இறுகி உறுதியாயிற்றென்று 
யும் மிக்க பருக்கைக்கற்களை யுடையதா பூமி சாஸ்திர நிபுணர்கள் கூறுகின்றனர் . 
யும் , அதி ஆழமாக வெட்டப்படினும் உப்பு பூமி உருண்டையாய்த் தன்னைத்தானே 
நீருடைய தாயும் உள்ளது . அப்பூமியா சுற்றுகிறது . பூமியின் அடிப்பாகம் அதிக 
வது - ஆம்பற்புஷ்பங்கள் நிறைந்திருப்ப உஷ்ணமான தென்பதற்கு அக்னிமலை 
தும் , செங்கழுநீர், நெய்தற் புஷ்பங்களை களே சாசதியாம் . பூமியை அகழுங்கால் 
யுடையதும் , கு க்ஷ்மமானமணல்களை யுடை அந்நில வேறுபாடுகளால் அவை பூர்வத்தி 
யதும் , கிருஷிசெய்யப்படுவதும் , 

லிருந்த நிலை தெரிகிறது . இதற்குச் சந்தி 
வெழும்பும் ஜலத்தின் சுரப்புடையதுமாம் . 

ரன் உபக்கிரகம் . சிலதூரம் , அகழ்ந்தால் 
சாதாரணபூமியாவது - மேற்கூறிய இரு ஒருவித மண்ணும் அதற்கப்பால் வேறுவித 
வகைக் குணங்களுள்ள தாம் . ஜாங்கலபூமி , மண்ணும் வருதலால் இது படிப்படியாய் 
வாழை , பனை , பலா முதலிய விருக்ஷங்க வேறுபட்டதென்பது தெற்றென விளங் 
ளும் பலவகைப் பயிர்களுக் குரியதுமாம் . குகிறது . ( இ பொ . ) 
அளபபூமி சமஸ்த ருதுக்களிலும் சுகத் பூமிசந்திரன்- நாகபுரத்தரசன் , தேவி அமா 
தைத் தருவதும் எல்லா அநுகூலங்களைத் சுந்தரி , புண்ணியராசனை வளர்த்தவன் . 
தருவதுமாம் . சாதாரணபூமி மேற்கூறிய (மணிமேகலை ) 
இருவகையுங் கொண்டது . 

பூமிதேவி - 1. கறுத்த நிறமும் , கமலங்க 
2 , இது , சூரியனுக்கு மூன்றாவது வட் ளொத்த இரண்டு கண்களும் , பொன்பூணு 
டத்திலுள்ள கிரகம் . இது , சூரியனுக்கு ( 9 ) லும் , இரண்டு 

கையும் , சர்வாபாண 
கோடியே ( 20 ) லக்ஷம் மைல் தூரத்திற்கப் பூஷிதையாய் , காண்டக ரூபமான கிரீ 
பாலிருந்து சூரியனைச் சுற்றிவருகிறது .. மும் , சிவப்புப் புடவையும் , வலக்கையில் 
இதன் சுற்றளவு சுமார் ( 24,902 ) மைல் கருநெய்தற்புஷ்ப முடையளா யிருப்பள் . 
குறுக்களவு ( 79265 ) மைல் , வடக்குத் 2 , இவள் கூதரியவம்சம் பரசிராமரா 
தெற்குத் துருவ முனைகளின் நேரளவு லழிந்தபின் அவரிடம் தானம்பெற்ற சச்ய 
( 78997 ) மைல் நீளம் , கோளப்பரப்பின் பரை க்ஷத்திரியரைக் காக்கவேண்டிப் புரு 
விரிவு ( 19) கோடியே ( 69 ) லக்ஷத்து , ( 40 ) வம்சத்தவனான வி தூர தன் புத்ரனாகிய 
ஆயிரம் சதுரமைல் , கனம் சுமார் ( 600000 ரிகூவான் கரடிகளால் காக்கப்பட்டிருக் 
000000000000000 ) டன் எடை என்றும் கிறான் , சௌதாச புத்திரன் பராசரால் 
கணித்திருக்கின் றனர் . இப்பெருங்கோளம் காக்கப்பட்டிருக்கிறான் . சிபியின் புத்திரனா 
( 23 ) மணி , ( 56 ) நிமிஷம் , ( 4-99 ) விநாடி கிய கோபதி பசுக்களால் காக்கப்பட்டிருக் 
யில் தன்னைத்தானே ஒருமுறை சுற்றிக் கிறான் . வத்சனென்பவன் பசுங்கன்றுக 
கொள்ளுகிறது . இதனால் பூமிக்கு இரவு ளால் காக்கப்பட்டிருக்கிறான் , பிருஹத்ர 
பகல் உண்டாகிறது . 

இது , சூரியனை தன் என்பவன் குரங்குகளால் காக்கப்பட் 
( 365 ) நாள் , ( 5 ) மணி ( 49 ) விநாடியில் ஒரு டிருக்கிறான் . இவர்கள் என்னைக் காக்க 
தாம் சுற்றி வருகிறது . அது ஒரு வருஷம் . வென இரந்து மீண்டு கூத்ரியரை நிலைக் 
பூமி சூரியனைச் சுற்றி வரும் வட்டம் சுமார் கச் செய்தவள் , 
(58 ) கோடியே ( 60 ) லக்ஷம் மைல் தூரம் பூமித்திரன் - வாசுதேவன் அல்லது கண்ணு 
இருக்கலாம் என எண்ணுகின்றனர் . இது வன் குமரன் , இவன் குமரன் நாராயணன் . 
நமக்கு ஒளியற்ற தாகத்தோன்றினும் மற்ற பூமீபிராட்டி தெய்வத்துக்கரசு , ரம்பிக்குக் 
கிரகங்களிலிருந்து நோக்கின் ஒளியுள்ள குமரி . 
தாகக் காணப்படும் என எண்ணுகின்ற பூமிமாதிலகம் பவணமாதேவன் நகர் , 
னர். இதனைச் சந்திரன் ஒன்று மாத்திரம் பூமியின் சீதோஷண வேறுபாடுகள் 
சுற்றிவருகிறது . 

பூயி ( 5 ) மண்டலங்களாகப் பிரிக்கப்பட்டு 
3. இது, ஒரு கிரகம் . இது சூரியனை ள்ளது . ( 1) உத்தர சீதமண்டலம் , ( 2 ) உத் 
( 365 ) நாட்களில் ஒருதடவை சுற்றிவரு தர சம சீதோஷ்ணமண்டலம் , ( 3 ) உஷ்ண 


பூமியின் பல பிரிவுகள் 


1180 


பூரு 


மண்டலம் (4) தக்ஷிணசமசீதோஷ்ண மண் பூரணையன் - இவன் ஐதராலி டிப்புக்களின் 
டலம், ( 5 ) தக்ஷிணசீ தமண்டலம் . இவை மந்திரி . இவனது தாய் தந்தையர் மைசூர் 
வடபாகத்திலும் தென்பாகத்திலும் அதி வாசிகள் , இவர்கள் புத்திரப் பேறிலாது 
குளிர்ச்சியாகவும் , அதன்மேல் , கீழ் ( 2 ) இராமேசுரயாத்திரை செய்து வருகையில் 
பாகத்திலும் சீதோஷ்ணசமமாகவும் , நடு வழியில் தென்னாட்டுக் குஞ்சமேட்டுப் பிரா 
வில் அதி உஷ்ணமாகவும் உள்ள பூபாகம் மணர் இவர்களைத் தம் ஊரில் இருக்கச் 
கள் . (பூ கோ . ) 

செய்ய அவ்விடம் இவன் பிறந்தான் . 
பூமியின் பல பிரிவுகள் - கண்டம் - இது இவன் கும்பகோணத்தில் வாசித்து வல்ல 
பெரிய பூபாகம் , தேசம் - கண்டங்களிலட வனாய்த் தம்மூர் போய் ஐதருக்கு மந்திரி 
வீசிய பூபாகம் . தீவு - நான்கு பக்கங்களி யாயினன் . (தென் . ஆர்காடு செஜடியர் . ) 
லும் நீர் சூழ்ந்த நிலப்பிரிவு . தீபகற்பம் - பூரான் இதற்குப் பூரம் எனப்பெயர். 
மூன்று பக்கங்களில் நீர்சூழ்ந்த நிலப்பிரிவு. சங்கிலியொத்த நீண்ட வுருவுடையது . செ 
பூசந்தி - பெரிய இரண்டு பூபாகங்களை ந்நிறமாயும் , மஞ்சள் நிறமாயும் கறுத்த புள் 
யொன்று சேர்க்கும் நிலப்பிரிவு . முனை- கட 

ளியுள்ள தேகமுடையது. இதற்கு முகத் 
லிற் சென்றிருக்கும் பூபாகத்தின் குறுகிய 

தில் கொடுக்குப்போன்ற இரண்டு கொம்பு 
பாகம், பீடபூமி - கடலுக்கு மேலுயர்க் களும் வாலில் இரண்டு முள் போன்ற உறுப் 
ஒள்ள பூபாகம் . மலை - பூமியில் காடு முர பும் பல சால்களும் உண்டு , இது விஷ 
டாய் உயர்ந்து கற்களும் மரங்களு நிறைந் செந்து . உஷ்ணபிரதேசங்களில் வீடுகளின் 
குன்று - மலையிற் சற்றுக்குறைந் 

சுவர்களிலும் வெடிப்புகளிலும் பூமியிலும் 
கணவாய் - இரண்டு மலைகளுக்கு சஞ்சரிப்பது , பூச்சிகளைப் பிடித்தருந்தும் . 
நடுவிற் செல்லுமிடம் . 

பூரி - 1. முதனாள் பாரதயுத்தத்தில் விசாட 
பூம்பாவையார் - சிவநேசர் குமரி . திரு 

ஓடன் யுத்தஞ் செய்தவன் . 
ஞானசம்பந்தரைக் காண்க . 

2. பூரிசிரவன் தம்பி . 

3. சோமதத்தன் குமரன் . சந்திரவர்க்க 
பூரணகுண்டலன் - இவன் ஆருணியாசனு 

னம்சம் . பூரிசிரவன் எனவும் கூறுவர் .. 
டைய அமைச்சன் , உதயணனோடு போர் 

14 - ம் நாள் பாரதயுத்தத்தில் சாத்தசியிடம் 
செய்தற்கு அவன் புறப்பட்டபோது நிமித் 

யுத்தஞ்செய்யும் காலத்தில் அருச்சுதனால் 
தம்கன் சாக இல்லாமையால் " நாம் திரும்பி 
ஊர் செல்லுதல் நலம் ” என்று அவனுக்கு 

ஒருகையறுப்புண்டு சாத்தகியாற் கொல் 

லப்பட்டவன் . 
புத்தி கூறியவன் ( பெ . கதை ) 

பூரிக்கோ - குறுந்தொகை தொகுத்தான் . 
பூரண சேநன்- கட்டியங்காரனுக்குப் படை பூரிசிரவன் - பூரிக்கு ஒரு பெயர் . 
த்தலைவன் . 

பூரிசிரவஸு -பூரிசிரவனுக்குப் பெயர் . 
பூரணநாமன் - திருதராட்டிரன் குமான் , பூரிச்சீலன் - சண்முக சேநாவீரன் . 
பூாணபத்திரன் - 1 , ஒரு சிவகணத்தவன் . பூரிசேநன் -- சர்யாதி குமான் . 

2. அரிகேசனுக்குத் தந்தை . அரிசேச பூரிஷேணன் -1 . பிரமசாவர்ணிமனுப் புத் 
உனக் காண்க. 

திரன் , 
பூரணவருணன் - மகத்தேசாதிபதி . பெளத் 2. சையாதி குமான் 

இவன் கயாவிலிருந்த போதிவிரு பூரிதுய்மனன் - வீரதய்மனைக் காண்க . 
ஷத்தைச் சசாங்கன் வெட்டினானெனக் பூரு - யயாதிக்குச் சன்மிஷ்டையிடம் உதி 
கேள்வியுற்றுத் திக்கமடைந்து ஒருவாறு த்த குமரன் . இவன் தன் தந்தையாகிய 
தேறி ஆயிரம் கன்மூக்களைக் கொண்டு 

யயாதியின் மூப்பைத் தான் வாங்கிக்கொ 
அவற்றின் பால்கொண்டு மரத்திற்குச் ண்டு இளமை கல்கித் தந்தையால் இராச் 
சொரிந்தனன் . அதனால் அம்மரம் ஒரிர சியப்பட்ட மடைந்தவன் . குமான் ஜன்ம 
வில் 7 முழம் வளரக்கண்டு ஆகந்தமடைந்த ஐயன் ( பாகவதம் ). 
னன் . அதற்கு இவ்வகை இடுக்கண் நேரா பூருவதேசம் - காந்தாரநாட்டின் ஒரு பகுதி , 
வகை மதில் செய்வித்தோன் இவனே . இதற்காசன் அத்திபதியென்பவன் . ( மணி 
பூரணவித்து - பதிரிகாச்சிரமத்தில் 

மேகலை ) 
ந்த முறிவன் . 

பூருவோத்திரன் - அது குமான் . 
பூரணை - அரிசாபுத்திரன் தேவி . 

பூரு - அர்ச்சுனன் சாரதி . 


பூர்சகண்டகன் 


1191 


பூர்வசித்தி 


முன் , 


பூர்சகண்டகன் - விராந்திய வேதியனுக்கு 

அடைவன் . 

இராம புரோகிதன் கழுதை 
அவ்வி தஸ்திரியிடம் பிறந்தவன் . இவனு ஜன்மம் அடைகிறான் . ஸ்நானம் சந்தி 
க்கு ஆவந்தியன் , வாடதாகன் , புஷ்பதன் , தேவாராதனை யின்றிப் புசிப்போன் காக் 
சைகள் , எனப் பலதேசப் பெயர்களு கையாகிறான் . வீட்டில் மறைவிடங்களில் 
ண்டு . ( ம ) . 

அன்றி வெளியில் உண்டவன் குரங்காகி 
பூர்ச்சபத்திரம் - ஒருலித ஒலை . வங்க நாட் 

யாரும் அஞ்ச அதட்டிப் பேசி 
டார் முற்காலத்து வட நூல்களை எழுதி னவன் பூனைச் சன்மம் 

அடைகிறான் 
யிருந்த ஒலை , இது இமயமலை முதலிய செடிகளைக் கொளுத்தினவன் மின்மினிச் 
பிரதேசங்களிலுள்ள 

சன்மம் அடைகிறான் . பிராமணனுக்குத் 
பூர்ணபத்ரன்- யக்ஷன் , அரிகேசன் தந்தை . 

தீயபதார்த்தம் கொடுத்தவனும் , சூத்திர 
பூர்ணபிரஞ்ஞர் - ஆகந்த தீர்த்தரைக் காண்க , 

ஸ்திரீயைப் புணர்ந்த வேதியனும் வண்டி 

இழுக்கும் எருதாவர் . வேதியனுக்குப் 
பூர்ணன் - புத்தசிஷ்யன் , 

பழஞ்சோறு அளித்தவன் கருங்குரங்கா 
பூர்ணிமா - மரூசிருஷியின் குமார் , தாய் வன் , காரணமின்றி விரோதித்தவன் குரு 
களை . இவருக்கு விரசை, விசுவகா, தேவ டனாய்ப் பிறக்கிறான் . புஸ் தகம் திருடி 
குல்யா என்பவர்கள் குமரிகள் . 

னவன் பிறந்து சிறிது நாள் கழித்துக் 
பூர்ணிமை - தாதைக்கு அடிபதியிடம் பிற குருடனாகிறான் . பிராம்மண குடும்பத்தை 
ந்த குமரி . 

செய்தவன் பெறுகிற 

பெறுகிற குழந் 
பூர்த்தகர்மங்கள் - குளம் , குட்டை , கிணறு , தையை இழக்கிறவனாகிறான் . பசிக்கிற 
தடாகம் , தேவப்பிரதிஷ்டை , நந்தவனம் வற்கு அன்னம் கொடாதவன் மக்களைப் 
வைத்தல் , முதலிய , ( ஏமாத்ரி .) 

பெரு தவனாகிறான் . ஆடை திருடினவன் 
பூர்வசன்மத்தோற்றம் - பூர்வ ஜன்மத்தில் உடும்பு பிறப்பை அடைகிறான் , பிறர் 
பாபம் செய்தவன் , ஆசாரியனுக்கு அட 

மரிக்க விஷங்கொடுத்தவன் பாம்பாகிறான் , 
வ் ெநடப்பனேல் ஆசாரியன் தண்டிப் சந்நியாசி ஆச்சிரமம் அடைந்தவன் மனை 
பன் . அவ்வாறு இலனாயின் அரசன் தண் வியைப் புணர்ந்தவன் , பிசாச சன்மம் 
டிப்பன் . யாரும் உணராவண்ணம் பாபம் அடைகிறான் . அன்னிய ஸ்திரீகளைப் 
செய்யின் யமன் தண்டிக்கின் நனன். பாபம் புணர்ந்தவன் சிறுவயதில் இறக்கிறான் . 
செய்தவன் பிராயச்சித்தம் செய்யாமல் குரு பத்தினியைக் கூட விரும்பினவன் 
மரிப்பனேல் அவன் யமலோகத்தில் நெடு ஒணானாகிறான் . தனக்குக் கீழ்ச் சாதிப் 
நாள் நாக வாசஞ்செய்து பின் நாய் நரி பெண்ணைக் கூடினவன் செந்நாயாகிமுன் , 
முதலிய பிறப்படைந்து பின் மானிட குளம் , கிணறு தூர்த்தவன் மீன்பிறப்பு 
சன்மம் அடைந்து பூர்வசன்மத்தில் செய்த அடைகிறான் . நியாய விரோதஞ் சொன் 
பாபத்தை யாவரும் அறியத்தக்க குறி னவன் கோட்டானாகிறான் . எகோதிஷ் 
யுடையவனாவன் . வார்த்தை சொல்ல டம் உண்டவன் நாயாகிறான் , தத்தாப 
வொண்ணா நெஞ்சடைப்புடையான் பொய் காரம் அடைந் தவன் நரியாகிறான் , இராஜ 
பேசினவன் எனவும் , படமை , பசு விஷ 

ஸ்திரீயைப் புணர்ந்தவன் இழிபிறப்பு 
யத்தில் பொய்பேசினவன் எனவும் , பிறன் அடைகிறான் , வேதியருக்குத் தோஷம் 
இல்லத்தைக் கொளுத்தினவன் எனவும் , கற்பித்தவன் ஆமைச் சன்மம் அடைய 
குஷ்டரோகி , பிரம்ம அத்தி செய்தவன் றான் , தக்ஷிணை பெற்று ஆராதனை வேதாத் 
எனவும் , புழுக்குற்ற பல்லன் , கட்குடி யயனம் செய்வித்தவன் சண்டாள சன்மம் 
த்தவன் எனவும் , புழுக்குற்ற நகம் உடை அடைகிறான் , கனிவிருஷங்களை வெட்டி 
யானைச் சுவர்ணம் திருடினான் எனவும் , 

னவன் ஒரு கதியும் இல்லா தவனாகிறான் , 
விகாரமான மேனியுடையான் , குரு பத் 

வாசனைத் திரவியங்களைத் திருடினவன் 
தினியைப் புணர்ந்தான் எனவும் , சண் காற்ற சரீரி ஆகிறான் , பிறன் பொருள் 
டாள சன்மனைத் தன் சாதியில் வேறொரு 

வவ்வினான் புழுவாகிறான் . ( காருடம் .) 
த்தியைப் புணர்ந்தவன் எனவும் , தரித் பூர்வசித்தி- அக்னியித்திரன் தேவி . இவள் 
திரனை ஒருவனுக்கும் ஒன்னும் கொடாத பிரமனால் 

அனுப்பப்பட்டு 

அரசனுக்கு 
வன் எனவம் அறிக . அசத் சூத்திரனுக்குப் ( 9 ) குமாரைப் பெற்றுப் பிரமனையடைத் 
புரோகிதம் செய்தவன் பன்றி சன்மம் 


தனள் , 


பூர்வகேசம் 


1192 


பூனை, எலி , கீரி , கழுகு 


பூர்வதேசம்- காந்தா சநாட்டின் ஒரு பகுதி . 

த்துத் தான் சாகசஞ்செய்வது . சிசுபாலன் , 
இதற்கு அரசன் அத்திபதி . பூருவதேசம் 

பீஷ்மனை இப்புக்குஉவமித்தான் .( பார 
எனவும் படும் . 

சபா .) 
பூர்வமீமாம்சகன்மதம் நாதமாகிற சத் 

பூலுசன் - ஒரு இருடி , சாமவேதி , இவன் 
தமே பரப்பிரமமாய் இருக்கும் . இந்தச் 

சந்ததியான் சத்திய ஜநயன் . 
சத்தம் விவர்த்தன மாயையால் பஞ்சபூதத் பூவாரகழரீத்தி - ஊழிகாலத்துப் பூமிவெள் 
தை யுண்டாக்கிப் பிரமாண்டத்தை ஆக்கு 

ளத்தால் அழுந்த வராகமாய்த் தாங்கி நிறு 
மெனவும் , ஆத்மா அறிவள்ளவனாய் அகே 

த்திய விஷ்ணுமூர்த்தி . 

குடும்பத்தில் சுமங்கலிக 
கனாய் வியாபியாய்ப் புத்தியைத் தனக்குக் பூவாடைக்காரி 
குணமாகவுடையனாய்ப் புத்தியைப் பொறி 

ளாயிறந்த பெண்கள் பொருட்டு ஆடை 
யில் உய்த்து விஷயங்களை அனுபவிக்கும் 

வைத்துப் பூசிக்கப்படும் தெய்வம் ( உல 
பொருட்டுப் பூதத்தைப் புத்தி முதலான 

வழ . ) 

இலை வாணியன் . அரசகன் 
தத்துவங்களாகவும் தூலசூக்கும தேகங்க பூவாணியன் 

னியைப் புணரப் பிறந்தவன் 
ளாகவும் கொண்டு நல்வினை தீவினைக் 
கீடாக 

நாக சுவர்க்கங்களை அநுபவிப்ப பூவை . கலியாணசுந்தர முதலியார் 
தாய் இருப்பனென்றும் , உடலையும் சுக 

வான்மியூர் புராணம் இயற்றியவர். 
துக்கங்களையும் கொடுப்பது கன்மம் அல் பூவைநிலை - ஆனிசையைக் காத்த மாயவன் 
லாமல் வேறொரு தெய்வம் கொடுக்கிற 

திருவுருவோடு உவமித்துக் காட்டித் தல 
தில்லையென்றும் , ஞானத்தால் வீடு இல்லை 

ரூம் காயம் பூவைப் புகழ்ந்தது . ( 4 வெ 
யென்றும் , வினை நீங்கா எனவும் பசுப்படு 

பாடாண் .) 
த்துயாகஞ் செய்து அந்த யாகத்தினால் பூழிநாடு - கள்ளிக்கோடு , 

. 
உண்டான பலன்களைச் சுவர்க்கத்தில் அனு. பூனை 

-1 . புலியின் சாதியைச் சேர்ந்தது . 
பவித்து அந்தப் பலன் நசித்துத் திரும்பிப் 

புலிக்குரிய உடல் வரி கிடையாது . இது 
பூமியில் பிறப்பன் எனவும் , சுருதி மந்திரங் 

குட்டையாய் ஒரு அடி உயரமும் இரண் 
களால் ஜபம் பண்ணினால் கருதிய பலன் 

டடி நீளமும் உள்ளது , இது வீட்டிலிருப் 
களைக் கொடுக்குமென்றும் , இவற்றால் 

பதால் இற்புலி யெனப்படும் . 

பலவித 
ஆத்மா பந்தப்பட்டு நிற்பன் எனவும் கூறு 

நிறம் பெற்றிருக்கும் . இரவில் நன்றாய்ப் 
இம்மதத்தில் சைமினி , சூத்திரம் 

பார்க்கும் . எலி , பறவை முதலியவற்றை 
செய்தவர். ( தத்துவரிஜா நுபோகசாரம் .) 

வேட்டையாடிக் கொல்லும் . ஜலத்தில் 
பூர்வாகமம் சைநாகமத்துள் ஒன்று . 

செல்லாது . இது மரமேறும் . புலி இவ்விர 
பூர்வான்னுதி பகலளவை (கூ) கூறாக்கிப் 

ண்டும் செய்யாது . பிராணிகளைப் பிடிப்ப 
பூர்வான்னம் , மத்தியான்னம் , அபரான் 

தற்கு அதன் வால் துணை செய்கிறது . 
னம் என்பர் . பூர்வான்னத்தில் தெய்வ 

2. வீட்டில் வளர்க்கும் பிராணிவகைக் 
காரியமும் , மத்தியான்னத்தில் மனுஷ்ய ளில் ஒன்று . இது காட்டுப்பூனையிலிருந்து 
சாரியமும் , அபரான்னத்தில் பிதுர்கர்ம திருந்தியது . சிங்கம் , புலி , சிறுத்தை, 
மும் , காதுகுத்தலும் செய்யப்படும் . ( விதா 

முதவிய இவ் வினத்தவை . இவற்றின் 

கண்கள் இரவில் பார்க்க ஒளிதருவன. 
னமாலை . ) 
பூர்வாலயன் -- ஒரு வேதியன் , 

ஒரு வேதியன் , ஆனந்த இவற்றின் நகங்கள் கோபம் கொள்கையில் 
தீர்த்தர் குழந்தையா யிருக்கையில் பாற் வெளிவந்து மற்ற காலத்தில் மறையும் . 
பசு கொடுத்தவன் , 

சில தேச பூனைகளுக்கு உடம்பில் மயிர் 
பூர்ஜபத்ரம் - ஒருவித விருக்ஷத்தின் இலை , மீண்வெளரும் , இப்பிராணி கோபங்கொண் 

டபோது 
இதில் இருடிகள் முற்காலத்து யந்திரங்கள் 

வளர்த்தவர்களையும் கடிக்கும். 
எழுதி வழிபட்டனர் . 

இது சத்தத்தை கூர்மையாய்க் கேட்டுப் 

பிராணிகளை வேட்டையாடும் . காட்டுப் 
பூலிங்கபு - இது இமவத் பார்சவத்தி 
விருப்பது . சிங்கத்துடன் நட்புக்கொண்டு பூனை காண்க , 
அதன் பற்களில் ஒட்டியிருக்கும் மாமிசத் பூனை , எலி, கீரி , கழகு - இவற்றின் கதை 
தைத் தின்று ஜீவிப்பது . இது , எப்போதும் சமயத்தில் பகைவனை சந்தி செய்ய வேண் 
தர்மவிருத்தமாகப் பேசுவது , தான் சாகசம் டும் என்பது , ஒருவேடன் பூனையுமெலியு 
செய்யக் கூடாதெனப் பிறருக்குப் போதி மிருந்த ஆலினடியில் வலை வைத்திருக்கப் 


பூஜனி 


1193 


பெச்சமாதேவியார் 


பூனை அதில் அகப்பட்டது . மரத்தடியி பஞ்சபூதாதிகளாலும் உபசரிக்க வேண்டி 
லிருந்த எலி அவ்விடமிருந்து வெளிவந்து 

அவற்றுள் நைவேத்யம் , பார்த்தி 
எலியின் வலையிலிருந்த ஆகாரத்தைத் தின் வோபசாரம் , பாயேம் , ஆப்யோபசாரம், 
னத் தொடங்குகையில் ஒரு கழுகையும் கண்ணாடி முதலிய காட்டல் , தைஜசோப 
கீரியையும் கண்டது . எலி இந்தச் சமயத் சாரம் , விசிறி , கவரி முதலிய காட்டல் , 
தில் கீரிக்கும் கழுகிற்கும் பயந்து பூனை வாயவ்யோபசாரம் , ஸ்தோத்திரம் முதலி 
யுடன் சந்திசெய்து அதின் வலையை அறுக் யவை கூறல் , ஆகாச சம்பந்தமான உபசா 
கத் தொடங்கியது . கழுகும் கீரியும் பூனையு ரங்களைச் செய்து கடவுளை கூமை கேட்டுக் 
டன் எலி நட்பாயிருத்தலைக்கண்டு நீங்கின. கொண்டு பூஜா சமர்ப்பணஞ் செய்வதாம் , 
பூஜனி - இது ஒரு சிட்டுக்குருவி . பிரமதத் இப்பூஜை சமயக்கோட்பாடுகளுக்குத் தக்க 
தன் எனும் அரசன் வீட்டில் வளர்ந்தது . வாறு நூல்களிற் கூறியிருத்தலால், அவை 
இது ஒரு குஞ்சுபொரித்தது . அரசனுக்கும் அனைத்தும் எழுதாமல் பொதுவாகச் செய் 
அதே காலத்தில் ஒரு பிள்ளை பிறந்தான் . யும் பூஜை மாத்திரமே ஈண்டுக் கூறினம் . 
இக்குருவி அக்குழந்தைக்கும் அப்பிள்ளைக் இப்பூஜை சத்வாஜஸ் தாமத தேவ பேதத் 
கும் பழங்களைக் கொணர்ந்து கொடுத்து தால் பலதிறப்பட்டுப் பலங்களும் வேறு 
வந்தது . ஒரு நாளந் தப்பிள்ளை பறவைக் படும் . 
குஞ்சைக் கொன்றுவிட்டது, சிட்டு கண்டு பூஷா - ஒரு சூரியன் , தக்ஷயாகத்தில் பற் 
வருத்தமடைந்து அவ்வரச புத்திரனது கன் பறியுண்டவன் , காச்யபருக்கு அதிதி 
கண்ணைப் பேர்த்துவிட்டது . அப்படி செய் யிடம் உதித்தவன் . 
தும் அரசன் பக்ஷியை யிருக்கக் கூறினன் 
பக்ஷி பகைதேர்ந்தவிடத்து இருக்கக் கூடா 

பே 
தென அநீதிகூறி நீங்கியது . ( பார - சார் .) 
பூஜாரி - இது ஒரு ஜாதிப்பெயான்று . காளி , பெதமதம் இந்தத் தேசத்தவர்களுக்கு 
மாரி , பெரியாண்டவன் , கன்னிமார் முத ஐந்து தேவதைகளுண்டு , இவர்கள் ஐவ 
லிய க்ஷத்ரதேவதைகளுக்கு பூஜை செய் ரும் லோகத்தைக் காத்துக்கொண்டு வரு 
யுமவர். இவர்களில் குசவன் , பள்ளி , முத வர் . இந்த ஐவர்களில் நான்காவதுதேவன் 
லியவர், சில குறவரும் பூஜாரிகள் என்பர் . பிறந்து தற்காலம் 2225 வருஷங்களுக்கு 
( தர்ஸ்டன் . ) 

முன் இறந்து போயினன் . ஐந்தாம் தேவன் 
பூஜை - தாம் நினைத்த தேவதையை எண் சீக்கிரத்தில் மோக்ஷ மடைவன் . பிறகு உல 
ணிச்செய்யும் கிரியாபேதம் . இது பாஹ்ய கமெல்லாம் அக்னியால் தகிக்கப்படும் . 
பூஜை என்றும் , அந்தர பூஜை என்றும் பின்னும் சுபகாரியங்களுக்குத் தேவன் 
இருவி தமாம் . இவற்றுள் ஆன்மஞானிகள் கர்த்தா , கெட்ட காரியங்களுக்குப் பிசாசு 
பூஜை செய்யுமிடத்து மலர் பறித்தல் முத கர்த்தா , இவர்களுடைய தேவாலயங்களு 
வியவற்றால் குற்றம் வரும் . ஆதலால் அந் க்கு விர்லான் என்று பெயர் . ஒவ்வொரு 
தர்யாக பூஜையே விசேஷமாம் . கிரியாதி கோயிலிலும் 120,000 விக்கிரகங்களிருந் 
காரிகளுக்கே பாஹ்ய பூஜை விதிக்கப் 

வியாதிப்போக்கு 
படும் . பாஹ்ய பூஜை செய்வோரும் அந் தேவப் பிரார்த்தனை செய்வர் . இவர்கள் 
தர் பூஜை செய்தே செய்தல் வேண்டும் . பூஜைக்குச் சோமவாரம் முக்கியர் , பிசாசு 
ஏனெனில் இதயத்திலிருக்கும் தியான வசிக்கிறதற்குத் தங்கள் வீட்டை வருஷக் 
மூர்த்தமே வெளியிலும் பூசிக்கப்படும் ஆத தில் மூன்று மாதம் மூடிவைப்பர் . 
லால் என்க . பூஜை செய்யுமிடத்து இறை பெசுதன் - தன்னாச்சிரம தர்மம் விடாத 
வனைத் தாம் எண்ணிப் பூசிக்கும் திருவுரு சன்னியாசி . 
வத்தில் ஆவாகித்தல் , ஸ்தாபித்தல் , சாதித் பெச்சமா தேவியார் - சிவமூர்த்தியைக் 
தியஞ் செய்தல் , பூஜா எமித்தம் அங்கே தாயிலி , தாயிருக்கின் பாம்பணிதல் வி 
நிரோதித்தல் , அவகுண்டனஞ் செய்தல் , முண்ணல் முதலிய சதியான் னெத்து 
முத்திரை காண்பித்தல் 

பாத தீர்த்தஞ் கித்து வருந்துகையில் சிவமூர்த்தி அம் 
சமர்ப்பித்தல் , ஆசமனஞ் சமர்ப்பித்தல், மைக்கெதிர் ஒரு பசுங்கு சந்தையால் வினா 
அர்க்கியம் சமர்ப்பித்தல் , புஷ்பம் சமர்ப் யாடர் பெச்சமாதேவியார் எதேவ 
பித்தல் முதலிய சமஸ்காரங்கள் செ ர்த்து வருகையில் ஒரு.நார் த 4 - வ 

150 


கின்றன . 


நிமித்தம் 


பெட்டனாகனார் 


4191 


பெயர்ச்சொல் 


ளவை . 


மிகவும் அழுதல்கண்டு குழந்தை இனிப் பெண்கொலைகள் - தாடகைவதை - இரா 
பிழைப்பதில்லை யென எண்ணிக் குழந் மன் செயல் , புலோமசைவதை - விஷ்ணு 
தைக்கு முன் உயிர்விடத் துணிந்து சுரி செயல் . சூர்ப்பநகை பங்கம் இராமன் 
சைகொண்டு தம் ஊட்டியரிய எண்ணு செயல் , பூதனைவதை - கண்ணன் செயல் , 
கையில் சிவமூர்த்தி தரிசனந் தந்து உனது அங்காரதாரைவதை அ நமன் செயல் , 
அன்பை வெளியிட இவ்வகை புரிந்தோம். ( இரா - பாகவ ) 
உனக்கு வேண்டியதைக் கேள் என அம்மை பெண்ணாசையால் கெட்டவர்கள் - இந்தி 
உமது திருமேனி சுகத்துடன் இருக்க வரம் ரன் , சந்திரன் , இராவணன் , நகுஷன் , 
வேண்டுமென அவ்வகை அருளி அம் விச்வாமித்ரன் , தண்டகன் . ( சுக்ரரீதி .) 
மவ்வையெனப் பெயரிட்டு அந்தர்த்தான பெண்ணை சிவமூர்த்தியின் பினாகத்தின் 
மாயினார் . 

வழி வந்தபடியால் பினாகினி யென்று 
பெட்டனகனர் - இசைத்தமிழ் வல்ல புல 

பெயர் பெற்றது . இது பாலாறு , செய் 
வர் . பரிபாடலில் - 3 , 4 - ஆம் பாடல் 

யாறு இரண்டிற்கும் நடுவில் இருப்பதால் 
களுக்கு இசைவகுத்தவர் . ( பரிபாடல் ) . பெண்ணெயாறு எனப் பெயர் பெற்றது . 
பெட்டி - இது மரத்தாலும் இரும்பாலும் 

இதனை ஔவை தெய்வீகமகாராசன் கல் 
அடியாழ்ந்து நான்கு பக்கங்களையும் உள் 

யாணத்திற்கு வருவித்தனள் என்பர். இது 
ளறைகளையும் உடையனவாகச் செய்யப் 

சிவமூர்த்தி நந்திமாதேவர்க்குப் பட்டாமி 
பட்டது. இது பூண்கொள்பெட்டி , விலைப் 

ஷேகஞ் செய்த நீர் வழியுண்டான தாதலின் 
பெட்டி , பரணி , பேழை 

இப்பெயர் பெற்றதென்பர் 
பெட்ராகுலஸ்ப்ளூரிஸிங்கஸ் - கொம்பு பெண்பாற்கிளவி சங்கவளை சோரவும் 
மூக்குப் பறவை , இது தென் அமெரிக்கா 

எம்மை நினையாது வெள்வளையினைக் கொ 
விலுள்ள பிரேசில் நாட்டுக் காட்டிலுள் 

ண்டகள்வனைக் காணாது இப்பதியென்று 
இது பெருங்காக்கைப் போலுரு 

சொல்லியது . ( பு - வெ.பெருந்திணை . ) 
வுள்ளது . இதன் முதுகு சாம்பல்நிறம் , 
தலை , கழுத்து , மார்பும் கருப்பு . இதன் பெண்வகை -- ( ச ) பதுமினி, சித்தினி, சல் 
உடல் ( 20 ) அங்குலநீளம் , மூக்கு ( 5 ) அங் 

கினி, அத்தினி . 
குலநீளம் , சிவந்த மஞ்சள் நிறம் , இதில் பெந்துமான் – சூ . கேவலன் குமான் . 
ஆணிற்கு மேல் மூக்கின் இருபுறத்திலும் பெப்பு - ஒரு இருடி , சுநகர் மாணாக்கர் . 
கருங்கோடொன்று அடியிலிருந்து முனை பெயரெச்சம் - செயலையுங் காலத்தையும் 
வரையிலும் உண்டு , இக்கோடு பெண் தோன்றுவித்துப் பாலுடன் செய்பவன் 
பறவைக்கில்லை. இப்பறவைக்கு நீண்ட முதலிய அறுபொருட் பெயரும் எஞ்ச 
நாவுண்டு, இதன் மூக்கு வாளின் பற்கள் 

நிற்பது . 
போன்றது . 

இதன் மார்பின் பக்கம் பெயர் - இடுகுறியும் , காரணமும் , மாபும் , 
வெள்ளை நிறமான பட்டைகளடுக்கா யிருக் ஆக்கமும் தொடர்ந்து வினையாலணையும் 
கின்றன. பெண்பறவைக்கு காதைச்சுற்றி பெயரொன்றுங் காலங்காட்ட அல்லவை 
வெள்ளைக்கோடுண்டு. இது பூச்சி புழுக்க 

காலங்காட்டாவாய் எட்டு வேற்றுமையுஞ் 
ளைத் தின்னும் . 

சார் தற்கிடமாய் திணை பாலிடங்களில் ஒன் 
பெண்களுக்குரிய ஆடைவகைகள் - பட் றினை யேற்பனவும் பலவற்றினை யேற்பவு 
டாலும் , பருத்தியாலும் நெய்யப்பட்டுச் மாய் வருவன . அப்பெயர் , பொருட்பெயர் , 
சரிகை கலந்த புடவைகள் , தாவணிகள் , இடப்பெயர் , காலப்பெயர் , சினைப்பெயர், 
ரவிக்கைகள் , பாவாடைகள் , உள்ளாடை குணப்பெயர் , தொழிந்பெயர் , சுட்டுப் 
கள் , அங்கிபோன்ற ரவிக்கைகள் முதலிய , பெயர் ,வினாப்பெயர் , முதற்பெயர் முறைப் 
பெண்களுக்குரியபருவம் பேதை , பெது பெயர் , தன்மைப் பெயர் , முன்னிலைப் 
ம்பை , மங்கை , மடந்தை, அரிவை , தெரி பெயர் , எண்ணுப்பெயர் எனப் பல . 
வை , . 

பேரிளம் பெண் முறையே இவற்றி பெயர்ச்சொல் - பொருளின் பெயரைக் 
னாண்டாவன, எ , கக , க , க . 

காட்டுவது . அது , இடுகுறிப்பெயர் , காா 

ணப்பெயர் , காரண இடுகுறிப் பெயர் , 
பெண்கள் விளையாட்டு - அம்மானை , கந்து பொருள் , இடம் , காலம் , சினை , குணம் , 
கம் , ஊசல் , உலக்கைப் பாட்டு , 

தொழில், முதலியன அடியாகப் பிறந்த 


க , 50 . 


பேரிகசு 


1195 


பேரியபுராண் 


கள் 


பெயர்கள் , முதற்பெயர் , சினைப்பெயர் , தாதா என்று அழைத்து எனக்கு மிகத் 
சினைமுதற்பெயர் , தன்மைப்பெயர் , முன் தாகமாயிருக்கிறது ஒரு சோல்கை தீர்த்தம் 
னிலைப்பெயர் , சுட்டுப்பெயர் , வினாப் கொடுக்க வேண்டுமென்று இரந்து கேட்க 
பெயர் , எண்ணுப்பெயர் , ஆகுபெயர் , நம்பி ஆசார்ய நியமனமில்லை 

யென்று 
எனப் பலவகைப்படும் . 

போய்க்கொண்டிருக்க வில்லி பின்சென்று 
பேரிகசு - சூ . பிரகத்துவாசன் குமரன் . அவர் அறியாமல் குடத்தைத் தொளையிட்டு 
பெரிகிஷ்மதி -1. பிரியவிரதன் பாரி , விஸ் அதின் வழி யொழிகிய நீரை யுண்டுவிடத் 
வகர்மன் பெண் . 

தீர்த்தக்குடம் பளுக்குறையக்கண்ட நம்பி 
2. சுவாயம்பு மனுவின் பட்டணம் . 

இவ்வாறு திருமஞ்ன 

திருமஞ்ன விக்னகாரி 
பெரிசாத்தன்- கடைச்சங்க மருவிய தமிழ்ப் நீயன்றி வேறொருவரைக் கண்டதில்லை 
புலவன் , 

யென்று திருவேங்கடத்தப்பனை நோக்கி 
பெரிய தம்பிரான் - தக்ஷ யாகம் அழிந்த நான் மீண்டும் தீர்த்தங்கொண்டு திரும்பு 
பின் தேவர்கள் ஒன்று கூடி யாகத்தால் வதற்குள் அப்பனுக்குத் திருமஞ்சனகா 
ஏற்பட்ட தேவதைக்கு இட்ட பெயர் , லம் தவறுமென்று திரும்புகையில் வில்லி 
இத்தேவரை வணங்குவோர் பெரிய யாக அவரை மடக்கிச் சிரித்துக் கொண்டே 
காரியம் போல் பலவித பண்டங்கள் சேக 

தாதா நீர் தினமும் அரைக்கா தவழிபோய்த் 
ரித்து இத்தேவதையைப் பூசிப்பர் . 

திரும்பும் சிரமத்தை யொழிக்க வன்றே 
பெரியதிருமலை நம்பி - ஆளவந்தார் திருவடி இவ்வாறு செய்தேன் என்று கையிலிருந்த 
சம்பந்தி . கிடாம்பியாச்சான் அத்தை புரு வில்லில் அம்பைப் பூட்டி அருகிருந்த 
ஷன் . இவர் தம் பிதாவான தெய்வத்துக் மலைக்கூம்பின் உச்சியை நோக்கி யெய்ய 

நம்பிகளுடனும் இரண்டு தங்கை அவ்வம்பு அம்மலையைத் தொளைக்க அவ் 
மார்களுடனும் திருமலை சென்று தமது வழி ஒரு பெரும்பிரவாக முண்டாயிற்று. 

ரண்டு புதல்வியர்களாகிய காந்திமதி , இவ்வற்புதச் செயல்கண்ட நம்பி திருவேங் 
த்யுதிமதி யெனும் இருவர்களையும் ஆசூரி கடத்தப்பனென்று துனுக்கு ற்று நிற்க 
கேசவப் பெருமாள் வட்டமணிக்குலத்தவ வேடன் தன்னுருக்காந்து உண்மையுருக் 

கமலநயனபட்டர் , இவர்களுக்கு காட்டி இதுவே நமக்குவப்பென்று மறைந் 
விவாகஞ்செய்து கொடுத்து அத்வைதி தனர் . இவருக்கு அன்று தொட்டுத் தாத 
யாயிருந்த கோவிந்த பட்டரை மீண்டும் தேசிகர் என்றும் தாதாசார்ய ரென்றும் 
ஸ்ரீ வைஷ்ணவராக்கித் திருமலையில் இரு பெயர் உண்டாயிற்று , 

உண்டாயிற்று . தீர்த்தத்திற்கு 
ந்து கைங்கர்யஞ்செய்து திருநாட்டிற்கு ஆகாச கங்கையென்று பெயர். 
எழுந்தருளினர் . இவர் குமாரர் பிள்ளான். பெரிய நம்பி 

குமுதாக்ஷசம்சரான இவர் 
இவர்க்கு வட்டமணி கோவிந்த பட்டர் கலி (சங.அ ) க்கு மேல் ஏவிளம்பி வரு 
எனவும் பெயர் . இவர் ஆளவந்தாரிடம் ஷம் மார்கழி மாதம் புதன் கிழமை திரு 
காலக்ஷேபஞ் சேவித்துக் கொண்டிருக்கை வரங்கத்தில் அவதரித்தவர் . திருக்கோட் 
யில் ஆளவந்தார் திருவேங்கடத் தெந்தை டியூர் நம்பிக்குப்பின் வந்தவர். ஆளவந்தார் 
க்கு நித்யம் ஒருகுடந் தீர்த்த கைங்கர்யம் திருவடி சம்பந்தி , பெருமாள் நியமனத் 
செய்வார் இத்திசளில் உண்டோ ? என்ன தால் இளையாழ்வாரைக் காண வருகையில் 
இவர் எழுந்து அவ்வாறு செய்வதாகக் மதுராந்தகத்தில் இளையாழ்வாரைக்கண்டு 
கட்டளை பெற்றுச் சென்று கைங்கர்யம் பஞ்ச சமஸ்காரஞ்செய்து சிலநாள் அவருட 
செய்து வருகையில் ஒருநாள் இரண்டு னிருந்து திருநாட்டுக்கு எழுந்தருளினவர் . 
கோசு தூரத்திலுள்ள பாபவிநாசனியில் பேரியபிராட்டி - 1. திருமாலின் தேவி . 
தீர்த்தங்கொண்டு திரும்புகையில் திரு 2. தெய்வத்துக்கரசுநம்பிகளின் பெண் . 
வேங்கடமுடையான் ஒரு வில்லிபோல் பெரியபுராணம் - இது சிவனடியவர் மகாத் 
தனுர்ப்பாணியாய் இவர்க்கு முன் உலாவிக் மியஞசொன்ன நூல் . இதனை இரண்டு 
கொண்டு விந்தைகள் செய்யா நிற்க நமபி காண்டம் பத்துச்சருக்கம் கொண்ட விருத் 
கள் கண்டு ஒருவில்லிக்கு இவ்வரிய அங்க தச் செய்யுட்களால் சேக்கிழார் சுவாமிகள் 
-கணமுண்டோ வென்று அவன் திரு விரித்தருளிச் செய்தனர் . இது ஸ்ரீ சுந்தர 
யெனியைப் பார்த்துக் கொண்டே சமீபத மூர்த்தி சுவாமிகள் அருளிச்செய்த திருத் 
1 வருகையில் வேடுவன் எதிரில் வந்து தொண்டத் தொகையை முதலாகவும் 


ரான 


பேரியமூக்குப்பறவை 


1496 


பெருங்கதை 


நம்பியாண்டார் நம்பி அருளிச்செய்த திரு வருகையில் வல்லபதேவன் பொற்கிழி 
அந்தாதியை வழி நூலாகவும் கொண்டது . கட்ட அதை யறுத்து விசிட்டாத்வைதம் 
பெரியழக்குப்பறவை இது , அமெரிகா ஸ்தாபித்துப் பட்டர்பிரான் , விஷ்ணுசித் 
வில் பூமத்யரேகையை யடுத்த காடுகளிலி தர் எனத் திருநாமம் பெற்று அரசன் வழி 
ரூக்கிற காக்கையினம் . இதை டோகோ விட வில்லிபுத்தூர் எழுந் தருளித் துளசி 
(Doo ) என்பர் . இதன் தலையும் , முது வனத்தில் ஆண்டாளைக் குழந்தையுருவா 
கும் கருஞ்சாம்பல் நிறம் , கழுத்தும் மார் கக்கண்டு எடுத்துக் கோதையெனப் பெய 
பும் வாயினடியும் வெண்சாம்பல் நிறம் , ரிட்டு வளர்த்து வந்தனர் . இவ்வகை 
இதன் கண்களைச் சுற்றி வெண்மை . மூக்கு யிருக்கத் தாம் பெருமாளுக்குக் கட்டிய 
அதிகம் பருத்து நீண்டது , இதன் மூக்கி மாலைகளைக் கோதை தாம் சூடிக்கொடுக்க 
னுள் உணர்ச்சிக்கமைந்த ஜவ்விருக்கிறது . மனங் கொள்ளாராய் வேறு மாலை தொடுத் 
இது பறக்கையில் கழுத்தை நிமிர்த்தி துப் பெருமாளுக்குச் சாத்தச் செல்லப் 
மூக்கை நேரில் நீட்டிக் கொண்டு பறக்கி பெருமாள் கோதை சூடிக் கொடுத்தது 
றது . இது தூங்குகையில் மூக்கை இறக்கை சுத்தமெனக் கேட்டுப் பெருமாள் நியம 
யில் மறைத்துப் பந்துபோலுடலைச் சுருட் னத்தால் கோதையை அழகிய மணவாள 
டிக்கொண்டுறங்கும் . இது மாப்பறவையி ருக்குத் திருமணஞ் செய்வித்து (85 ) திரு 
னமாதலால் நகங்கள் கூர்மை , எலி ஒணான் நக்ஷத்திரம் எழுந்தருளியிருந்து அழகர் 
முதலியவற்றைப் பிடித்துத் தின்னும் , கோயிலில் திருநாட்டுக்கு எழுந்தருளினர் . 
பெரியவாச்சான் பிள்ளை - இவர் சநரும் , இவர் அருளிச்செய்த நூல் பெரியாழ்வார் 
கலி ( சகூஉக ) சர்வசித்து ஆவணிமா திருமொழி . ( குருபரம்பரை. ) 
ரோகணி நக்ஷத்திரம் , நம்பிள்ளையின் திரு பெரியான் - இவன் திருத்தினை நகரிலிருந்த 
வடி சம்பந்தி . இவருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பள்ளர் சிரேட்டர் சிவபக்தியுள்ளவர் இவர் 
பாதர் எனவும் பெயர் . இவர் காலத்து ஒருநாள் தம் கழனியைஉழுது கொண்டிருக் 
வேதாந்த தேசிகர் தாம் கண்ட கனாவிலை கையில் சிவபிரான் ஒரு சங்கமர் உருக் 
யுரைத்து இவரை வழிபட்டு இவர் சொற் கொண்டிவரிடம் வந்து அன்னம் கேட்ட 
படி நடந்தனர் எனத் தென்சைாரிய சாம் னர் . பள்ளர் வீடு சென் றன்னம்கொண்டு 
பிரதாயத்தார் கூறுவர் . இவர் செய்த வருகிறேனென்று கூறிப்போய் அன்னம் 
நூல்கள் தனிசுலோகி, பரந்தபடி , திரிமத கொண்டு மனைவியாரும் தாமும் வருவதன் 
சித்தாந்த சாரசங்கிரகம் . 

கலியனருளப் முன்னம் சிவபெருமான் பள்ளர் உழுதி 
பாடு திவ்யப்ரபந்த வியாக்யானம் . 

ருந்த கழனியில் தினைவிளைந்து முதிர்ந்தி 
பெரியஜீயர் மணவாள மாமுனிகளுக்கு ருக்கச்செய்து மறைந்தனர் . பள்ளர் மனை 

வியாரும் தாமும் வந்து கண்டு வியப்புற்றுச் 
பெரியாண்டவன்- தக்ஷயாகம் அதமானபின் சிவபெருமானைத் துதிக்கையில் சிவபெரு 
சிவா நுக்ரகத்தா லெழுந்த தக்கன் யான் மான் இடபாரூடராய்க் காட்சி தந்து பள்ள 
செய்த யாகம் பயனடைய அநுக்ரகிக்க தம்பதிகளுக்கு முத்தி தந்தருளினர் . திருத் 
வேண்ட சிவபிரான் யாகமுதல்வராயிருந்த தினை நகர்ப் புராணம் . 
மையால் பெரியாண்டவன் எனப்பட்டனர் . பெரியோரியல்பு -7. அறம் , பொருள் ,இன் 
சிலர் இந்தயாக அறிகுறியாக அங்காளம் பம் , அன்பு , புகழ் , மதிப்பு, பொறுமை, 
மைவேடம் பூண்டு பூசையிடுவர் . ( உ - வ ) 

பெரிஹிணாசுவன் - நிகும்பன் குமரன். 
பெரியாண்டான் - எழுபத்தினாலு சிம்மாச பெருங்கதை - ஒரு தமிழ் நூல் . இது பிரு 

னாதிபதிகளில் ஒருவர் . ( குருபரம்பரை .) சத்கதையின் மொழிபெயர்ப்பு , வத்சதே 
பெரியாழ்வார் - ஸ்ரீ கருடாம்சரான இவர் சத்தாசனாகிய உதயணன் சரித்திரத்தைக் 
கலியுகம் ( சஎ ) வதான குரோதன ளு 

ளும் கூறும் . இது சொன்னோக்கம் , பொரு 
ஆனிய சுக்ல ஏகாதசி பானுவாரம்கூடின ணோக்கமுற்றது ; அகவற்பாக்களா லாகி 
சுவாதி நக்ஷத்திரத்தில் ஸ்ரீ வில்லிபுத்தூ 

இது 1 - வது உஞ்சைக்காண்டம் , 
ரில் ஒரு புரச்சூட வைணவருக்குப் புத்திர 2.வது இலாவாண காண்டம் , 3.வது மகர 
ராய் அவதரித்து ஓதியுணர்ந்து நந்தவனம் காண்டம் , 4 - வது வத்தவகாண்டம் , 5 வது 
வைத்துப் பெருமாளுக்குத் திருமாலை நாவாண காண்டம் முதலியவாகப் பகுக்கப் 
தொடுத்துச் சாத்துங் கைங்கர்யம் செய்து பட்டிருக்கிறது . 


ஒரு பெயர் . 


பெருங்கண்ணனார் 


1197 


பெருகுன்றூர்க்கிழார் 


பெருங்கண்ணனார் - மதுரை மருதங்கிழார் கட்டி வர்த்தகர் பல நாடுகளுக்கனுப்புவர் . 
மகனார் பெருங்கண்ணனாரெனவும் விழிக் 

இது நிறத்தில் செம்மை கலந்த கறுப்பு , 
கட்பேதைப் பெருங்கண்ணனா ரெனவும் பெருங்கிராமம் சோமசுந்தாக் கடவுள் 
இருவருளர் . அவரின் இவர் வேறென் விருத்த குமாரபாலராகியருளும்படி பத்தி 
பது தெரிய அடைமொழி கொடாது கூறப் புரிந்தொழுகிய மங்கை அவதரித்த ஊர் ,. 
பட்டார் . இவர் பாலையையும் நெய் தலையும் ( திருவிளை ) 
புனைந்து பாடியுள்ளார் . இவர் பாடியன பெருங்கிள்ளி பெருநற்கிள்ளிக்கு ஒரு 
வாக நற்றிணையில் கங எ - ம் பாடலொன் பெயர் . இவன் கோவலன் காலத்து உறை 
றும் குறுந்தொகையி லிரண்டுமாக மூன்று யூர் ஆண்டவன் . (சிலப்பதிகாரம் .) 
பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. 

பெருங்குடியார் செட்டிகள் பேதம் . 
பெருங்கருணை - ஒரூர் , பெருங்கிராமமாக பெருங்குருது - முதற்சங்கத்தவர் இயற்றிய 
இருக்கலாமென்று நினைக்கின் றனர் . இதில் இசைத் தமிழ் நூல் . இறந்தது . 
ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மிகுதியாக உளர் . பெருங்குன் றூர்க்கிழார் - 1. குடக்கோ 
(திருவிளை .) 

இளஞ்சேரலிரும்பொறைமீது பதிற்றுப் 
பெருங்காஞ்சி - 1 , எதிர்வரும் படையினைத் பத்தில் ( 9 ) பத்தைப் பாடி ( 32,000 ) 
தடுக்கும் வலியினையுடைய கொடுவினையா பொன் பெற்ற வேளாளர் . வையாவிக் 
ளர் தத்தம் வலியைமிக்க பெருஞ்சேனையி கோப்பெரும்பேகனால் துறக்கப்பட்ட கண் 
டத்துத் தோற்றுவித்தது . ( பு. வெ .) ணகி யென்பவளை அவனுடன் சேர்த்தற்கு 

2. வரையுயர்ந்த பெரியகுவலயத்து அவனைப் பாடியவர் . இவராற் பாடப்பட் 
நிலையில்லா நெறியைச் சொல்லியது . ( பு . 

டோர் மேற்கூறிய இருவருடன் உருவப் 
வெ . பொதுவியல் . ) 

பஃறேரிளஞ் சேட்சென்னி முதலியோர் . 
பெருங்காப்பியம் வாழ்த்து , வணக்கம் , ( அகநானூறு ) ( பதிற்றுப்பத்து ). 
இவைகளில் ஒன்றை முன்னுடைத்தாய் , 2. இஃது ஊர்பற்றி வந்த பெயர். 
அறம்பொருளின்பம் வீடென்று கூறும் இவர் வேளாண் மாபினர் . இவர் தமிழ் 
நடை நெறித்தாய் , தன்னிகரில்லா தானை பயின்று பெரும் புலமையுடையராய் வறு 
நாயகனாகக் கொண்ட தாய் , மலை , கடல் , மை மேலீட்டினால் வருந்திக் குடக்கோச் 
நாடு , நகரம் , இருது , இரவி , மதி , ஆகிய சேர லிரும்பொறை 

யென்பானிடஞ் 
வருணனைகளைப் பெற்று , திருமணம் , சென்று பாடிப் பலநாள் காறும் அவன்பா 
முடி கவிப்பு , பொழிலாட்டு , நீராட்டு , புதல் லிருந்தும் அவன் யாதோ பரிசில் கொடுப் 
வர்ப்பேறு , புலத்தல் , களித்தல் , மந்திரம் , பவன் போலக் காட்டிப் பின்பு கொடானாய் 
தூது , செலவு, இகல், வென்றி , சந்தி முத ஏமாற்றிவிட்டனன் , புலவர் வருத்தமுற் 
விய தந்திரங்கொண்டு சருக்கம் , இலம்பகம் றுத் தமது வறுமையி னிலைமையும் , அத 
பரிச்சேதமெனும் பிரிவின தாய் , சுவை , னாலே தம் மனைவியும் புதல்வனும் படுந் 
பாவம் கூடிய தாய்ப் புலவனால் பாடப்படு துன்பமும் விரித்துக்கூறி அவனையும் 
வது , ( தண்டி , ) 

நீ பொய்ம்மையுடையையென்று குறிப்பா 
பெருங்காயம் - 1. இது ஒருவித மரத்தின் கப் பலவாறு மொழிந்து இகழ்ந்துவிட்டு 
வேரிலிருந்து சித்தஞ்செய்யப்பட்ட பால், வையாவிக்கோப்பெரும் பேகனிடஞ்சென் 
இது ஜலத்தில் கரைவதில்லை. ஆனால் , றார் . அங்கு அவன் தன் மனைவி கண்ணகி 
சாராயத்தில் கரையும் , இது பர்மா , துர்க்கி , யென்பாளைத் துறந்தமை யறிந்து அவ 
ஆப்கனிஸ்தானம் முதலிய இடங்களிலுண் னைப் பாடி நீ நின் மனைவியை மீட்டுக் 
டாகிறது . இதனை இந்துக்கள் விசேஷ கொள்வதே எமக்குப் பரிசில் கொடுத்த 
மாக மருந்துகளுக்கும் போஜனாதிகளுக்கும் தாகுமென்று கூறி , மீண்டு சோழன் உரு 
உபயோகிக்கின்றனர் 

வப்பஃறேர் இளஞ்சேட் சென்னியிடஞ் 
2. இந்தியாவின் வடமேற்கு பாகம் முத சென்று தம் வறுமை புலப்படக்கூறி அவ 
லிய இடங்களில் உண்டாம் சரக்கு . இது , னால் ஆதரிக்கப்பெற் றிருந்தனர் . அங்கன 
ஒருவித மரத்தின் பால் , இது மருந்திற்கி மிருக்கு நாளில் சேரமான் குடக்கோச்சோ 
யைந்தது , வெள்ளுள்ளி வாசனையுள்ளது . லிரும்பொறை இறந்துவிட அவன் தம்பி 
சிறப்பானது இதனை வாசனை போகாது குடக்கோ இளஞ்சோலிரும்பொறை என் 
பாய் முதலியவைகளில் சிப்பம் சிப்பமாகக் பான் அரசாட்சி 

கைக்கொண்டனன் , 


பெருங்குன்றூர் 


கௌசிகனார் 


1198 | 


பெருஞ்சித்திரனார் 


C 


அதனை யறிந்த நமது புலவர்பெருமான் சு 0 - ம் சூத்திர வுரையிற் பெருங்குன் 
அவ்வாசனிடஞ் சென்று அவன் விச்சிரக் றூர்ப் பெருங்கௌசிகன் அந்தணர்க் குரி 
கோனை வென்றதும், பெருஞ்சோழனையும் , 

யன் என்று பேராசிரியர் கூறுமாற்றினு 
பழையன்மா றனையும் , போர் தொலைத்ததும் 

மறிக . இவர் மலைபடுகடாத்தில் தீயி 
ஆகிய இன்னொன்ன சிறப்பெல்லாம் 

னன்னவொண் செங்காந்தள் என்று பாடி 
அமைத்துப் பதிற்றுப்பத்தில் ஒன்பதாம் யதனை நன்னனென்றும் பெயர் தீயோ 
பத்தைப் பாடி , அவனால் அளவுகடந்த பரி டடுத்தமையின் ஆனந்தக் குற்றமாய்ப் 
சில் கொடுக்கப்பெற்று வாழ்ந்திருந்தனர் பாடினாரும் , பாட்டுண்டாரும் , இறந்தா 
இவர் பாடிய ஒன்பதாம்பத்தில் நல்லி ரென்று ஆளவந்த பிள்ளையாசிரியர் குற் 
சைக் கபிலன்பெற்றவூரினும் பல " என்று றங் கூறினாறோவெனின் அவர் அறியாது 
கபிலரைப் பாராட்டிக்கூறியது அறியத்தக் கூறினார் என்று நச்சினார்க்கினியர் தம் 
கது . இவர் குறிஞ்சித்திணையைப் பலபடி உரையகத்துக் கூறியுள்ளார் . 

அஃது 
யாகச் சிறப்பித்துப் பாடியுள்ளார் . சந் ஆனந்தக் குற்றமாயினும் , அன்றாயினும் , 
தனமாத்து வேர் தனியே இருத்தலால் பாடினாரும் , பாட்டுண்டாரும் ஒருகாலத்து 
மரத்தில் வாசனை அமையாதென்றும் , பிற இறந்தனரென்ற தனை மறுத்திலாமையின் 
வேர்களோடு கலந்தால் மரம் நறுமணங் அங்ஙனமே இப்பெருங் கௌசிகனார் மல 
கமழுமென்றும் குறிப்பிக்கிறார் . இவர் படுகடாம்பாடி அரங்கேற்றியவுடன் இறந் 
பாடியனவாக நற்றிணையில் நாலு பாடல்க தனராதல் வேண்டும் . இவர் குறிஞ்சியை 
ளும் , குறுந்தொகையி லொன்றும் , அகத் யும் , முல்லையையும் , புனைந்து பாடியுள் 
தில் ஒன்றும் , புறத்தில் ஐந்தும் , பதிற்றுப் ளார் . வினைமுடித்து மீண்டுவந்து தலைவி 
பத்தில் பத்துமாக இருபத்தொரு பாடல் யின் பந்துய்த்து அவளுடனிருந்த தலை 
கள் கிடைத்திருக்கின்றன . 

மகன் மழையை வாழ்த்துவது இனிய 
பெருங்குன்றூர்ப் பெருங் கௌசிகனார் சுவைபயவா நிற்கும் . நற்றிணையில் இவர் 
பல்குன்றக் கோட்டத்துச் செங்கண்மாத்து பாடிய பாட்டு இரண்டு , 
வேள் நன்னன் சேய்நன்னனைப் பாடியவர் . பெருச்சாளி 

எலியைப் போன்ற 
பெருங்குறிஞ்சி - ஒரு தமிழ் நூல் . 

உருவமுடைய தாயினும் ; பருத்த வுடலும் , 
பெருங்கோப்பெண்டு பூதப்பாண்டியன் குறுகிய காலும் , இரவில் நன்றாகப் பார்க் 
தேவியைக் காண்க. 

கக்கூடிய கண்களும் , முன்னீண்ட மேல் 
பெருங்கோழிநாய்கன் மகன் கண்ணனூர் வாய்ப் பற்களும் , உரோமமற்ற வாலு 
ஒரு தமிழ்ப் புலவர் . இவராற் பாடப் முடையது . இதன் தேசத்திலுள்ள உரோ 
பெற்றோன் சோழன் போர்வைக்கோப் மங்கள் முறடாய்ப் பன்றி மயிர்போ லிருக் 
பெருநற்கிள்ளி , பெருங்கோழி நாய்கன் கும் . இது பன்றிச்சாதியைச் சேர்ந்தது . 
ஒருவன் , ஒத்த அன்பினாற் காமமுறாத பூமியையும் , சுவர்களையும், கூரிய பற்களா 
வழிச் சிறப்பின்மை நோக்கித் தாமே லும் நகங்களாலும் தோண்டும் வலிமை 
காமுற்றுப் பாடல் கூறினவர் . இவர்க்குப் யுள்ளது . இது கருநிறம் பெற்றது . இச் 
பெருங்கோழி நாய்கன் மகன் நக்கண்ணை சாதியில் வெள்ளையுமுண்டு. அது வெள்ளை 
யார் எனவும் பெயர் கூறுப . ( புற - நா ). நிறமானது . இதைப்போல் குரூரமுடைய 
பெருங்கௌசிகனூர் - 1. இரணிய முட்டத் தன்று . பன்றியைப்போ லுறுமும் . 
துப் பெருங்குன்றூர்ப் பெரும் கௌசிக பெருஞ் சாகான் - அகத்தியர்க்கும் சமுத் 
னார்க்கு ஒருபெயர் . இவர் நன்னன் சேய் திர கன்னிகைக்கும் பிறந்தவன் . இவன் 
நன்னனைப் பாடியவர் . 

திருவாரூர்ப் புலைச்சியைப் புணர்ந்து பக 
2. இவர் தொண்டைநாட்டு இரணிய வன் என்பவனைப் பெற்றான் . 
முட்டத்துப் பெருங்குன் றூர்ப் பெருங் பெருஞ்சாத்தனூர் - 1. ஒல்லையூர் கிழான் 
கௌசிகனார் எனப்படுவார் . தொண்டை மகன் , குடிவாயில் நல்லாதனாராற் பாடப் 
நாட்டுப் பல்குன்றக் கோட்டத்துச் செங் பெற்றவன் . 
கண் , மாத்துவேள் , நன்னன் சேய் , நன் 2 , பிடவூர் கிழான் மகன் . கடைச்சங் 
னனை மலைபடுகடாம் ( கூத்தராற்றுப்படை ) கத்தவருள் ஒருவன் , 
பாடியவர் இவரே. அந்தணர் மரபினர் , பெருஞ்சித்திரனார் - ஒரு தமிழ்ப் புலவர் , 
“ஊரும் பெயரும் ” என்ற தொல் . பொரு. இவர் கடையெழு வள்ளல்களையும் , கும் 


பெருஞ்சீத்தனார் 


1199 


பெருந்தலைச் சாத்தனார் 


ணன் , இளவெளிமான் முதலியவரையும் கள் . உறையூர் செங்காட்டுக்கோட்டத்தி 
பாடி 

வறுமைபோக்கக் கொண்டவர் . லுள்ளது. 
( புற நா .) 

பெருநற்கிள்ளி - உறையூர்ச்சோழன் ; கோ 
பெருஞ்சீத்தனர் - கடைச்சங்கப் புலவரில் வலன் காலத்துச் சோணாடு ஆண்டவன் , 
ஒருவர் . ( திருவள்ளுவமாலை ). 

இவனுக்குப் பெருங்கிள்ளி 

யெனவும் 
பெருஞ்சோலிரும்பொறை -1 . தகடூர் எறிந் 

பெயர் . 
தவன் . அரிசில்கிழாரால் தகடூர் யாத்திரை பெருநாரை - முதற்சங்கத்தவர் இயற்றிய 
பாடப்பெற்றவன் , 

இசைத் தமிழ் நூல், 
2. இவன் செல்வக் கடுங்கோ வாழியா பெருந்தலைச் சாத்தனர் -1 தம்பியால் நாடு 
தன் குமரன் . இவன் அதியமான் தகடூர் 

கொள்ளப்பட்டுக் காட்டில் இருந்த கும 
மேற்படைகொண்டு சென்று அவ்வூரை 

ணனைக் கண்டு பாடி அவன் தன் தலை 
யும் அதியமானையு மழித்தனன் . இப்போர் துணித்தற்கு வாள் கொடுப்ப அதனைக் 
ச்செயலைப் புகழ்ந்து பாடியது தகடூர் யாத் 

கொணர்ந்து 

இளங்குமணற்குக் காட்டி 
திரை ஆதலால் இவனுக்குத் தகடூர் எறிந்த அவன் மனத்தின் மாறுபாடு போக்கியவர் . 
பெருஞ்சேரலிரும்பொறையெனப் பெயர் . இவர் இளங்கண்டீறக்கோவும் , இளவிச் 
இவனைப் பதிற்றுப்பத்தில் குறுத்தண்ஞா 

சிக்கோவும் உடனிருந்தபோது சென்று , 
யில் , உருத்தெழுவெள்ளம் , நிறந்திகழ் இளவிச்சிக்கோவை மதியாது இளங்கண் 
பாசிறை , நலம்பெரு திருமணி , தீஞ்சேற் டீரக் கோவைத் தழுவி அதற்குக் காரண 
றியாணர் , மாசிதறிருக்கை , வென்னாடு மும் கூறியவர் . காரணம் , இளவிச்சிக் 
துணங்கை , பிழைநோக்கியவர் , நிறம்படு கோவின் மரபின் பெண்டிரும் பாடுவார்க் 
குருதி , புண்ணுடை யெறுழ்த்தோள் , என 

குப் பரிசில் அளித்தல் காரணமாக அவ 
எட்டடாம்பத்தில் அரிசில் கிழார் புகழ்ந் னைப் புல்லினேன் உன் மரபினர் பாடு 
தனர் . இவர்க்கு ( 9000 ) காணத்துடன் 

வார்க்குக் கதவடைத்தல் காரணமாக உன் 
அரசுகட்டிலையுங் கொடுக்கப் புலவர் கட் னைப் புல்லா தொழிந்தேன் என்றவர் . 
டிலை கொடுத்துவிட்டு அமைச்சத்தொழில் ( புறம் - 164 - காண்க . ) ( அகம்.) 
பூண்டிருந்தனர் . இவன் மனைவி அந்து 2. இவர் ஆவூர் மூலங்கீழார் மகனார் 
வஞ்செள்ளை . இவன் குமான் இளஞ்சேர பெருந்தலைச் சாத்தனாரெனவும் , மூலங் 
லிரும்பொறை . 

கீழார் மகனார் பெருந்தலைச்சாத்தனாரென 
பெருஞ்சோற்று நிலை - பகைவர் வேற்றுபு வும் கூறப்படுவர் , வேளாண் மரபினர் , 
லத்தைநமக்கு அழித்துத் தருவரிவரென்று எனைய வெளிப்படை . பெரிய தலையை 
சொல்லி மிக்க சோற்றை வீரர்கொள்ளும் யுடையராதலிற் பெருந்தலைச்சாத்தனாரே 
வகையிலே கொடுத்தது . ( பு - வெ ) 

னப்பட்டார் போலும் , இவர் வறுமை 
பெருநம்பி -1. குலச்சிறை நாயனாருக்கு மேலீட்டினால் வருந்திக் கொடைவள்ள 

லாகிய குமணனிடஞ் சென்றனர் . அவன் 
2. சாத்தனாரின் வம்சத்தவன் . சாத்த தம்பியால் நாடு கொள்ளப்பட்டுக் காடு 

முத்தமிழாசிரியர் எனப்படுகிறார் . சென்றனனென்ப தறிந்து அவனிருக்கும் 
இவர் மணிமேகலை யியற்றிய சாத்தனாரா காட்டை யடைந்து தாம் வறுமையாற் 
அன்றி அவரின் வேறா என ஊகிக்கப்படு படுந் துன்பமெல்லாம் கூறினர் . அதனைக் 
கிறது . இவர் இருந்தவூர் செங்கல்பட்டு கேட்ட குமணன் என் தலை கொணர்தற்கு 
ஜில்லாவிலுள்ள பொய்யாமொழிமங்கலம் , இவ்வளவு பொருள் கொடுப்பேனென்று 
பொய்யாமொழிப் புலவர் இருந்த உறை தம்பி புலப்படுத்தியுள னாதலின் , அவ் 
யூரும் ஒருகால் இந்தப் பொய்யாமொழி வாறே என் தலையைக் கொய்து கொண்டு 
மங்கலத்தினிடை யிருத்தல் கூடும் . பொய் போய்க் கொடுத்து நின் வறுமையைப் 
யாமொழிமங்கலத்தில் கடிகையென ஒரு போக்கிக்கொள்ளென்று தன் வாளை அவர் 
தமிழ்ச்சங்க மிருந்ததெனத் தெரிகிறது . கையிற் கொடுத்தனன் . அதனைப்பெற்ற 
(திருக்கச்சூர்சாசனம் ) இந்தவூர் தமிழாசிரி புலவர் உடனே இளங் குமணனிடஞ் 
யர்களால் பெயர் பெற்றது . மணிமேகலை சென்று நிகழ்ந்ததுகூறி அவனுள்ளத்திரு 
யாசிரியர் சாத்தனார் கல்விபயின்ற இட ந்த குறையைப் போக்கி நட்பாக்கிவித்த 
மிதுவாக இருக்கலாம் என எண்ணுகிறார் னர் . ஒருகால் நள்ளியென்பவனது தம்பி 


ஒரு பெயர் . 


வா 


பெருந்தாலி 


1200 


பெருமிழலைக்குறும்பநாயனார் 


னர் , 


இளங்கண்டீரக்கோவும் , விச்சிக்கோவின் 3. வீரசோழிய மென்னும் இலக்கணத் 
தம்பி இளவிச்சிக்கோவும் ஓரிடத்து இருந்த திற்கு உரை இயற்றியவர் . இவர் சைார் . 
பொழுது அங்குச் சென்ற இப்புலவர் நள் 4. இவர் “ வண்மையாற் கல்வியால் 
ளியின் தம்பியைமட்டும் அணைத்து மகிழ் மாபலத்தால் நல்வினையால் , உண்மையில் 

அளவளாவினர் . இளவிச்சிக்கோ பாராளுமுரிமையால் - திண்மையால் தேர் 
என்னைத் தழுவாதது என்னென பெண் 

வேந்தர் வானேறத் தெள்ளாற்றில் வென் 
கொலை புரிந்தந் தநன்னன் மருகனாதலோடு 

சானே , டியார் வேந்தரென்பாரெதிர் 
பாடுவார்க்கு யாதுங் கொடாது கதவை இவர் நந்திபோத்தரையன் காலத்தவரே 
யடைக்கின்றனை யா தலால் தழுவுதற்கு னத் தாம் பாடிய ஷ வெண்பாவினால் 
உரியையில்லை " யென்றிகழ்ந்து கூறினர் . தெரிகிறது . ஆதலால் இவர் காலம் ஒன் 
மற்றொருகால் கோடைமலைத் தலைவனும் , பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதி யென்பர் . 
பாண்டியன் சேனாபதியுமாகிய கடியநெடு 5. பெருந்தேவனாரெனப் பலருளர் . 
வேட்டுவனிடஞ் சென்று பரிசில்வேண்ட இவரின் வேறென்பது தெரிய மற்றை 
அவன் கொடாது தாழ்ந்தனன் , 

யோர் பாரதம் பாடிய பெருந்தேவனாரென 
கண்டு புலவர் வெறுத்துக் கூறிப் பின்பு வும் , கடுகுபெருந்தேவனாரெனவும் கவிசா 
அவனால் பரிசளிக்கப் பெற்றனர். பெற்ற காபெருந்தேவனாரெனவும் , அடைமொழி 
தனால் பின்பு புகழ்ந்தனர் . அப்பால் மூவ கொடுக்கப்பட்டுள்ளார்கள் . 

அவர்களின் 
னென்பானிடஞ் சென்று அவனும் ஈயா வேறுபடுத்த அடைமொழிகொடாது இவர் 
னாக அவனையும் அங்ஙனமேகூறி மீண்ட பெயர் மாத்திரையாகவே கூறப்பட்டார் . 
இவர் பாலையையும் , முல்லையையும் 

கூகையை நோக்கித் தலைவி கூறியதாக 
புனைந்து பாடியுள்ளார் . இவர் பாடியன 

இவர் பாடிய செய்யுள் மிக்கசுவையுடையது . 
வாக நற்றிணையில் ஒன்றும் , அகத்தில் இவர் குறிஞ்சியையும் , பாலையையும் , புனை 
இரண்டும் புறத்தில் ஆறுமாக ஒன்பது 

ந்து பாடியுள்ளார். இவர் பாடியனவாக நற் 
பாடல்கள் கிடைத்திருக்கின்றன . 

றிணையிலொன்றும் , அகத்தில் ஒன்று மாக 
பெருந்தாலி இடையரிலும் கைக்கோளரி 

இரண்டு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. 
லும் பெரிய தாலியைக் கட்டிக்கொண்டி பெருந்தேவனர் பாரதம் - வெண்பாவாகப் 
ருக்கும் வகை , 

பெருந்தேவனாரால் பாடப்பட்ட பாரதக் 

கதை . 
பெருந்திணை - இட்டவீரக்கழலினையும் மிக்க 
தலைமையினையு முடையவன் விரும்பாத 

பெருந்தேவி திருக்காஞ்சியில் பூபிராட்டி 

யின் திருநாமம் . 
புல்லுதலை வேட்டுமிக்க இருட்காலத்துப் 
போம் அவளது தன்மையைச் சொல்லி பெருந்தோட்தறுஞ்சாத்தன் - இவர் கடைச் 

சங்கமருவிய புலவர்களுள் ஒருவர் . இவர் 
யது . ( பு வெ - பாடாண் ). 

உருவத்திற் குறுகித் தோள் பருத்திருந்தத 
பெருந்துறை - சுகுண பாண்டியனைக்காண்க . 

னால் இவர்க்கு இப்பெயர் இருத்தல்கூடும் . 
பெருந்தேவனார் - 1. கடைச்சங்கப் புலவ 

( குறு கூ 0 அ ) . 
ருள் ஒருவர். இவர் பாரதத்தை வெண்பா பெருமகள் - கோவலனுக்குத் தாய் , கோவ 
வாகப் பாடியவர் . ஆதலின் இவர்க்குப் லன் இறந்ததை மாடலனாற் செவியுற்று 
பாரதம்பாடிய பெருந்தேவனார் என 

எனவும் 

இறந்தவள் . இவளுக்குப் பெருமனைக் 
பெயர் . இவர் புறநானூறு முதலிய நூல் கிழத்தி யெனவும் பேரிற்கிழத்தி யென 
களுக்குக் காப்புச் செய்யுள் கூறியிருக் வும் பெயர் . (சிலப்பதிகாரம் ) 
கின்றனர் . இவர் தொண்டைநாட்டு வே பெருமலை- சேரநாட்டில் உள்ள மலை , (சிலப் 
ளாளர் எனத் தொண்டைமண்டல சதகம் 

பதிகாரம் ) 
கூறும் . 

திருவள்ளுவர்மாலையில் " எப் பெருமாக் கோதையர் - சேரமான் பெரு 
பொருளும் யாரும் " எனும் வெண்பா 

மாணாயனாருக்கு ஒரு பெயர் . 
இயற்றினர் . இவர் உக்கிரப்பெருவழுதி பெருமிழலைக்குறும்பநாயனார் இவர் பெ 
காலத்தவர் . (பாரதம் ) 

ருமிழலையென்னும் ஊரில் திருவவதரித் 
2. இவர்க்குக் கவிசாகாப் பெருந்தேவ துச் சிவபக்தி , அடியவர் பக்தியால் சிறந்து 
னார் எனப் பெயர் . இவரும் கடைச்சல் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடிக 
சத்தவருள் ஒருவர் . 

ளின் தியானமே மோசாதன மெனக் 


பெருமூக்கு நாரை 


1201 


பெருவாயினன் 


இவர் 


கண்டு அவரை அகத்தும் புறத்தும் சிந்தித் பெரும்பாக்கன் கடைச்சங்கமரு 
திருப்பவர் . சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்குத் விய புலவரில் ஒருவர் . இவர் ஊர் பெரும் 
திருவஞ்சைக்களத்துச் சிவபெருமான் உத் பாக்கமென இருக்கலாம் . ( குறு.உசுசு . ) 
தர கைலாசத்தை அடையக் கட்டளை யளி பெரும்பாணாறு தொண்டைமா னிளந்திர 
த்ததை யோகத்தால் உணர்ந்து அவரைப் யனைக் கடையலூர் உருத்திரங் கண்ணனார் 
பிரிந்துவாழேன் என்று அவருக்கு முன் பாடிய அசவற்பா . 
யோகத்தால் பிரமரந்திரம் திறக்கச் சிவபெ பெரும்பெற்ற புலியூர்நம்பி - பாண்டி நாட் 
ருமான் திருவடியடைந்தவர் . ( பெ - புரா டில் வேம்பத்தூர் சோழியர் குலத்தில் 
ணம் ) 

கௌணிய கோத்திரத்தில் பிறந்த வேதி 
பெருழக்கு நாரை - இது ஆபிரிகா கண் 

யர் . இவர் ஊர் செல்லிநகர் . சைவர் . இவர் 
டத்தின் இடையில் வெள்ளை நதி பாயு க்குத் தில்லைநம்பி யெனவும் ஒரு பெயர் . 
மிடங்களில் வசிக்கிறது . இது உருவில் இவர் திருவாலவாயுடையார் திருவிளையா 
பெருநாரையினும் பெரிது . சிறகுகளின் டல் பாடியவர் . இவர் வேம்பத்தூர் சங் 
மேற்புறம் கரு நீலவர்ணம் . இதன் மூக்கு கத்தவர் . (திருவிளையாடல் .) 
நீண்டு பருத்தது . இம்மூக்கின் மேல் பெரும் பொருள்விளக்கம் - இது ஒரு தமிழ் 
பாகம் பருத்தும் , அடிப்பாகம் வளைந்து நூல் , 
கூர்மையாயு மிருக்கிறது . இது ஆற்றில் பெரும்பொழது சித்திரையும் வைகாசி 
தன் மார்பளவு நின்று குறித்த மீனைத் யும் இளவேனில் , ஆடியும் ஆனியும் முது 
தவறாது கொள்ளும் . இவ்வினத்திற்கு வேனில் , ஆவணியும் புரட்டாசியும் கார்ப் 
இரை அகப்படாவிட்டால் கூட்டமாக பருவம் , ஐப்பசியும் கார்த்திகையும் கூதிர்ப் 
நின்று நாற்பக்கம் மீன்களை வளைத்துக் பருவம் , மார்கழியும் தையும் முன் பனிப் 
கரையகம் 

ஒதுக்கி இரைகொள்கிறது . பருவம் , மாசியும் பங்குனியும் பின்பனிப் 
இவை மரங்களில் கூடமைத்துக் குஞ்சு பருவம் . இவற்றை வடநூலார் முறையே 
பொரித்து அவற்றிற்கு இரைதந்து வளர்க் வசந்தருது , கிரீஷ்மருது , வருஷருது , சரத் 
கும் , ( Shoe Bill Crane ) . 

ருது , ஏமந்தருது , சசிரருது , என்பர் 
பெருமையணி - பெரிய ஆதாரத்தினும் 

பெருவஞ்சி - தன்னுடைய முன்னே வந்து 
ஆதேயத்தைப் பெரிதாகக் 

செறியா தார் நல்ல தேசத்தைப் பின்பும் 

கூறுதல் , 
இதனை அதிகாலங்காரம் என்பர் . ( குவல . ) 

கோபித்து நெருப்பைக் கொளுத்தியது . 

( புறவெண்பா. ) 
பெரும்பதுமனூர் -1. மீளப்பெரும்பதுமனார் பெருவழதி இவர் கடலுண்மாய்ந்த இளம் 
என்றொருவருளர் . இவ்விருவரும் பாடிய பெருவழுதியெனவும் , இளம்பெருவழுதி 
வெல்லாம் பாலைத்திணையே யாதலின் , யெனவுங் கூறப்படுவார் . இவர் திருமா 
இருவரும் ஒருவரேயென்று கருதற்கிடனா லிருஞ்சோலை வாசுதேவனையும் , பலதே 
யிற்று . tk - ஒரூர் . ஸ்ரீ வில்லிபுத்தூர் வனையும், பரவியவாறாகப் பரிபாடலில் 
தாலுக்காவில் (மல்லி ) என்றோரூருளது ; “ புலவரையறிய புகழொடு பொலிந்து " 
மீளி யென்பதே மல்லியென்று திரிந்து என்னும் பாடலை இயற்றியவர் . இப்பாட் 
வழங்குகிறதோ தெரியவில்லை . 

டிற்கு இசை வகுத்தவர் மருத்துவன் நல் 
தொகையில் இவர் பாடிய வில்லோன் 

லச்சுதனார் . இவர் பாடல் நற்றிணையில் 
காலன கழ வென்ற பாடலும் , புறத்தி தாய் கேட்பத் தோழி ஏமாற்றிய தாகக் 
விவர் புலவர்கள் பறவைக்கூட்டமாகவும் , கூறும் கூற்றும் , வியப்பைத் தருவனவாம் , 
செல்வமுடையவர் ஆலமரமாகவும் வைத் கடலுட் சென் றவிடத்து இறந்தமையின் 
துக் கூறிய பாட்டும் எவர்க்கும் இன்பம் இவர் கடலுண்மாய்ந்த 

வழுதியென்று 
பயப்பனவாம் . இவர் பாலைத் திணையைப் கூறப்பட்டார் . குறிஞ்சியையும் பாலையை 
பலபடப் புனைந்து பாடியுள்ளார் . இவர் யும் நயந்தரப் பாடியுள்ளார் . 
பாடியனவாக நற்றிணையில் இரண்டு பாட 

யவை நற்றிணையில் இரண்டும் , பரிபாட 
ல்களும் , குறுந்தொகையி லொன்றும் , வில் ஒன்றும் , புறத்திலொன்றுமாக நாலு 
புறத்திலொன்றுமாக நாலு 

பாடல்கள் பாடல்கள் கிடைத்திருக்கின் றன . 
கிடைத்திருக்கின்றன . 

பெருவாயினன் - முள்ளியாசிரியர் தந்னத ; 
2 ஒரு தமிழ்ப் புலவர் . ( புற - நா ) 

இவர்க்குப் பெருவாயின் முள்ளியார் என 
151 


குறுந் 


இவர் பாடி 


பெருவியன் மதம் 


1202 


பேடு 


சூரியன் 


வும் பெயர் , ஆசார்க்கோவை தமிழிவியற் வான்களும் செத்தால் அவர்க்குப் பணி 
றியவர் . இவர் சைவர் . 

விடைசெய்தற்பொருட்டு அவருடன் நாலை 
பெருவியன் மதம் - ( Peravisn ) இவர் ந்து பெயரைச் சேர்த்துச் சமாதிசெய்வர் . 
கள் மான் கோகூபர் என்னும் தர்மசாஸ் 
திரி காலத்தில் சூரியசந்திரர்களைத் தேவ 
தைகளாகப் பூசித்திருந்தனர் . 
சிருஷ்டி கர்த்தா. இவன் இடி மின்னல் பேகன் - கடையெழுவள்ளல்களில் ஒருவன் 
களைத் தூதர்களாக நியமித்துக்கொண்டு ஆவியர் குடியிற் பிறந்தவன் , மலைநாடன் . 
இருப்பன் , துஷ்டர்களைச் சிக்ஷித்துக் மயில் குளிர்ந்து கூவியதென்று ஆடைய 
கொண்டிருப்பன். ஹான் கான் என்னும் ளித்தவன் . கபிலபரணர்க்கு உபகரித்த 
தேவன் சிரஞ்ஜீவி தருபவன் . அபஜி தான் வன் . இவன் மனைவி கண்ணகி . இவளை 
என்னும் தேவன் கிருபை செய்பவன் . வேறொருத்தி காரணமாகத் துறந்தவன் . 
சூரியன் தேவி சந்திரன் என்பர் . குருக் இவனைப் பாடினோர் , கபிலர் , பரணர் , 
கள்மார் தேவாலயங்களில் வசிப்பர் . இம் அரிசில்கிழார் , பெருங்குன்றூர் கிழார் . 
மதத்தவர் ஆடுகளையும் பசுக்களையும் தேவ இவன் நல்லூர்க்கதிபன் . இவனது நாடு 
ர்களுக்குப் பலியிடுவர் . ஒவ்வொரு காலங் பழனி மலைக்கருகிலிருந்த நாடு , ( புற.நா. ) 
களில் நரபலியுமிடுவர் . கொஞ்சமாகப் பா பேடு - 1. இது வாணாசுரன் நகாத்திருந்த 
பஞ்செய்தவர்கள் தங்கள் விரல்களை யாயி தன் மகனாகிய அநிருத்தனைச் சிறைமீட்டு 
னும் காதுகளை யேனும் மற்ற அவயவங் ஆண் திரிந்த பெண்கோலத்துடன் காமன் 
களில் ஏதேனும் ஒன்றை அறுத்து இரத் ஆடிய கூத்து , 
தத்தை ஒழுகவிடுவர் . இவர்களில் சகோ 2. இது ஆண்பேடு பெண்பேடு என , 
தார் தமக்கைப் பெண்களை விவாகஞ் இருவகைத்து . அவற்றுள் ஆண்பேடா 
செய்துகொள்வர் . இவர்கள் சித்தாந்தத் வது ஆண்மைத் தன்மையின்றிரிதல் 
தில் மறுஜென்மமில்லை . 

அதாவது , விகாரமும் வீரியமும் நுகரும் 
பெலஸதனன்- சூ . பாரியாத்திரன் குமான் . பெற்றியும் பத்தியும் பிறவும் மின்றத 
பெலி - ரைவதன் என்னும் மனுப்புத்திரன் லும் பெண்மைக்கோலமாகிய முலைமுத 
பெலிபகன் - ஒர் சூத்திரன் . சுசர்மாவைக் லிய பெண்ணுறுப்புகள் பலவு முளவா நல் . 
கொன்று இராச்சியத்தைக் கிரகித்தவன் . பெண்பேடாவது பெண்ணுறுப்புகள் பல 
இவன் தமயன் கிருஷ்ணன் . 

பெற்றும் ஆண் தன்மையை அவாவியிருத் 
பெற்றன் சாம்பான் - உமாபதி சிவாசாரி தல் ; இதனை , சுரியற்றாடி மருள்படு 
யரைக் காண்ச . 

பூங்குழல் , பவளச் செவ்வாய் தவள வொ 
பெனின் அண்டராமதம் - இத்தேசத்தவர் ண்ணகை, ஒள்ளரி நெடுங்கண் வெள்ளி 
துஷ்ட தேவதைகளை ஆராதித்துக்கொ வெண்டோட்டுச், கருங்கொடிப் புருவத்து 
ண்டு அத்தேவதைக்கு நாபலி முதலிய மருக்குவளை பிறை நுதல் , காந்தளஞ் செங் 
பலிசெலுத்துவர் , ஆயினும் சிருட்டிகர்த் கையேந்திள வன முலை , அகன்ற வல்கு 
தாவான தேவன் ஒருவன் உளன் என்றும் லந்நுண் மருங்குல் இகந்த வட்டுடை 
அவன் பல விதத்திலும் சத்கார்யஞ்செய் வெழுதுவரிக் கோலத்து , வாணன் பேரூர் 
பவன் ஆதலால் அவன் கெடுதி செய்யா 

மறுகிடை நடந்து , நீணில மளந்தோன் 
னாதல் பற்றி அவனை வணங்கார் . 

துஷ் மகன் முன் னாடிய , பேடிக் கோலத்துப் 
கார்யஞ் செய்யும் தேவதையை மாத்திரம் பேடுகாண் குநரும் . " என்பதால் ஆண் 
வணங்குவர் . பாவநிவாரணத்தின் பொருட் பேடாவ தறிக . பேடியினிலக்கண மாவது, 
டுப் பிரார்த்தனை செய்வர் . இச்சாதியர் நச்சுப் பேசுதல் , நல்லிசையோர் தல் , 
களில் பெண்களும் பிள்ளைகளும் தேவர் அச்சுமாற லாண் பெண்ணாதல் , 
களை ஆராதித்தல் இல்லை . யுத்தத்தில் கையை வீசி நடத்தல் , தலையில் ஒரு கை 
இறந்தவர் மோக்ஷமடைவர் என்பது இவர் வைத்தல் , எதிர்ந்தோரைக் கண்டு விலகல் 
கள் சித்தாந் தமாதலால் பிரேதங்களின் 

எதிர்ந்தோர்மேற் செல்லுதல் , பார்வை 
கைகளைப் பின்புறங்கட்டி நிற்கச் செய்து வேறுபடுதல் , பிறருக்கு நடுநடுங்கிச் சுழ 
ஆயுதங்களாலும் பாணங்களாலும் அலங் ன்று திரிதல் , பிறரைக்கண்டு நகைத்தல் , 
கரித்துப் புதைப்பர் , இராஜாக்களும் தன நாணுதல் , திரிதல் , பல நாடகஞ் செய் 


பேணபன் 


1208 


பேய்மகள் இளவெயினி 


தல் , பக்கம் பார்த்தல் , பதுக்கித்திரிதல் , புரோக்ஷித்தாள் , அது பேயுருநீங்கிச் சுத்த 
காரணமில்லாமற் பலவற்றைக் கோபம் மடைந்தது . ( பார சார் .) 
சொண்டுபேசல் , தன் முலையைத் தானே பேய்கள் -- 1. சிருட்டி செய்ய அறியாமல் 
வருத்தல், அசக்கல், அழுதல் , சோர்ந் தரு பிரமன் அழுத கண்ணீரில் உதித்த தேவ 
வருத்தல் , குறுக்கிக்கூட்டிப் பார்த்தல் , வகுப்பினர் . இப்பேய் வகுப்பினர்க்கு உண 
இடையில் ஒரு கைவைத்தல் , அதனை வாங் வு, “ நீறிடா ரானை நினைத்திடா ரீசனிம 
கல் , இரங்கிப்பேசல் , எல்லென்று பாடுதல் லவஞ்செழுத்தினை நாவாற் , கூறிடார் சிவ 
முதலிய . 

னைப் பூசனை புரியா ருண்டிடும் கோது 
பேணப்ன் வானப்பிரத்த உட்பகுப்பி சேருணவு , மாறிடா விதியிற் சிராத்தமே 
னன் . தானே மரத்தினின்று விழும் பழ யாதி மாகடன் செய்திடாரென்று , மூறிடா 
த்தால் ஜீவிப்பவன் . 

வெந் தீச் சினத்தினர் முடையூனருந்துவோ 
பேதம் கூ . சுக தபேதம் , சுசாதிபேதம் , ருணவும் , “ புனிதவாமயத்தின் மெழுகி 
விசாதிபேதம் . அவையாவன : - மரத்திற் டாவகத்திற் பொங்கிருண் மணிவிளக் 
கிலை , அரும்பு , பூ , காய் முதலிய சுகத கேற்ற , மனையினிலுணவும் பூப்புற மடந் 
பேதம் , மரத்திற்கு மறுமாம் சுசாதி தை வரிவிழி கண்டிடு முணவும் ,, பனி 
பேதம் , மரத்திற்குக்கல் , விசாதிபேதம் . கொள் பூங்கூந்தற் பரத்தையர் தம்பாலுண் 
பேதவாதசைவன்- உயிர் மெய்ஞ்ஞானஞ் டிடும் பதகர்த முணவும் , கனியுமா கருத் 
சேர்ந்தபோதே மலம் நீங்கப் பெறுமென் தினிவே தனஞ்செய்யாதுண்டிடுங் கயவர் த 
றும் , இதுவே முத்தியென்றுங் கூறு முணவும் , " " அதிதியர் பசிப்ப வண்பவரு 
வோன் . 

ணவு மையமீந் துண்டிடாருணவும் , பதி 
பேயனர் - ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை தர் பாலுணவும் பன்றினாய் முதலபயின் 
பாடிய புலவர் . கடைச்சங்க மருவிய புல மனை யுணவுநீர் படியா , மதிநுதன் மாதர் 
வர் . ( ஐங்குறு நூறு ) . 

சமைத்திடுமுண்வும் , வனப்பழி மட்கலத் 
பேயார் - காரைக்காலம் மையார்க்குப் பேய் துணவும் , முதிர்மயி ஈணைந்த வுணவுமே 
வடிவுவுற்ற பின் வந்த பெயர் , 

யாங்களுண்டிடு முண்டிமற் சாவோய் . " 
பேயாழ்வார் இவர் நந்தகாமிசமாய்த் துவா என்பதாலறிக . இவை அகாலமிர்த்தியு 
பரயுகத்தில் எட்டுலக்ஷத்து ஆறாயிரத்து அடைந்து காலம் வருந்துணையும் அந்தராத் 
இருநூற்றுத் தொண்ணூற்றொராவதான மாவாய் இருக்கும் பைசாச வகுப்பு, 
சித்தார்த்தி வருஷம் ஐப்பசிமீ தசமி சதய 3. ஒரு தேவவகுப் பினர் . 
நக்ஷத்திரம் வியாழக்கிழமை திருமயிலைக் பேய்க்காஞ்சி - பிணம் மிக்க போர்க்களத் 
கேசவப் பெருமாள் சந்நிதிக்கு அடுத்த திலே பட்டார்க்குப் பேய் மிகவும் அச்ச 
பொய்கையில் மலர்ந்த அல்லிப்புஷ்பத்தில் முறுத்தியது . ( பு . வெ .) 
அவதரித்தவர் . இவர் நந்தகாமிசம் , இவர் 

பேய்க்காரம் - இது நாடக விகற்பத்தொ 
நெருக்குண்ட தனால் பெருமாளை ஞானக் 

ன்று . இது தலைமக்கள் தேவ காந்தருவ 
கண்ணாற்கண்டு திருக்கண்டேன் என்கிற 

பைசாசராதி பதின்றுவராய் பெண்ணு 
மூன்றாந்திரு அந்தாதி நூறு பாடலும் திரு 

டைத்தாய் முன்பின் மூன்றினும் ஒன்றின் 
வாய்மலர்ந்தனர் . இவரது மற்ற சரிதை 

பொருள் பெறுதலும் அங்கமொன்றாதலுங் 
யைப் பொய்கையாரைக் காண்க . ( குரு 

கண்ட மொன் முதலுமாம் . 
பரம்பரை). 

பேய்க்தாவை - அரசன் செலுத்தும் கொ 
பேய் - இது ஒரு பெண்ணுரு அமைந்தது 

இமை மிக்க மணியையுடைய தேரின் பின் 
புஷ்கரக்ஷேத்ரத்தி லுள்ளது . 
மண பெண்ணை யணைந் நீ பாவியாகை 

பும் முன்பும் பேய் ஆடியது . ( பு . வெ . ) 
யால் அச்சு தநாமஸ்மரணை செய்யென்று பேய்நிலை - போரைச் செய்யும் வேலினை 
கூறியது . பார்ப்பினி பயந்து தன் புத்தி யுடையான் திறப்பாட்டை நோக்கி நீங் 
ரர்களுடன் அரிடஜனை செய்து புஷ்கர 

குதலொழிந்து பேய் பரிகரித்தது . ( பு.வெ.) 
க்ஷேத்ர மடைந்தாள் . பிசாசம் இவளை பேய்மகள் இளவெயினி 

இவர் நற்றமி 
யடைந்து என்னைச் சுத்தமாக்குக எனக் ழுணர்ந்த செல்வ தேனாய்ச் சிறந்த பா 
கேட்டது . பார்ப்பினி அரிக மஸ்மரணை லைபாடிய பெருங்கடுங்கோ எனுஞ் சேரமா 
யுடன் தீர்த்தத்தை அப் பிசாசத்தின் மீது னைப் பாடியவர் . இவர் பாடியது " அரி 


ஒரு பிரா 


பேரருளாளனபபை 


1204 


பேரிசாத்தனார் 


மயிர்த்திரண் முன்கை " எனும் புறப்பாட் பேராண்ழல்லை மனம்விரும்பச் சின 
டாகும் . இச்செய்யுள் வஞ்சிவேந்தனாகிய மன்னன் போர்களத்தைக் கொண்ட மிகு 
சேரன் வலியோ டெதிர்ந் தவருடைய புறக் தியைச் சொல்லியது . 
கொடையைப் பெற்றான் . அப்புறக்கொ பேராண்வஞ்சி - 1. உறவல்லாதார் பொ 
டையைப் பெற்ற வலிய வேந்தனது வீரத் ரும் செருவைத் தொலைத்த தலைமையை 
தைப் பாடிய பாடினியும் பொன்னாற்செய்த யுடைய வீரர்கட்குப் பெரிதுங் கொடுத் 
இழை பல பெற்றாள் . அவளுக்கேற்பப் பா 

தது . ( புறவெண்பா.) 
டவல்லபாணனும் வெள்ளினாறாற் றொடுக் 2 பெறுதற்கரிய பொருளைப் பகைவர் 
கப்பட்ட தாமரைப்பூப் பெற்றான் , யா கொடுப்பத் தணிந்த கோபத்தோடுபோணி 
னொன்றும் பெறவில்லை யென்பதைத் தெ கலங்களையுடைய மன்னன் மீண்டு போத 
ரிவிக்கும் இவர் தம் மந்திர வலியாற் லும் அத்துறையாம் . ( புறவெண்பா. ) 
பேயைத் தம் வயமாக்க வல்லவரா தலின் பேராலவாயர் இவர் மதுரைப் போல 
பெற்ற பெயரா யிருக்கலாம் . ( புறநா ) . வாயரெனவும் கூறப்படுவர் . சிவபிரான் 
போருளாளனப்பை- பேரருளாள ஜீயரால் நக்கீரசோடு வாது தொடுக்க வேண்டி ஒரு 
தோல்வி செய்யப்பட்டு அவரை 

புலவராக வந்தபொழுது நும்பெயர் 
யித்த வித்துவான் . 

யாதென்றார்க்கு யாம் பேராலவாயர் 17 
போருளாளன் - திருக்காஞ்சியில் எழுந்தரு 

என்னும் பெயருடையோமென்று கூறிய 
ளியிருக்கும் பெருமாள் . 

தாகப் பழைய திருவிளையாடல் கூறாநிற 
போருளாளஜீயர் பேரருளாளைய ரெனத் 

கும் , இவர் மதுரையையும் , அதனையாளும் 

பாண்டியன் செழியனையும், அவனது 
தேசிகரிடம் ஆச்ரயித்தவர் . பின் தேசிகரி 
டம் சந்நியாசமடைந்து தேசிகரிடம் வாத 

கொற்கை நகரையும் , வையை யாற்றையும் 

சிறப்பித்துள்ளார் . இவர் எல்லாத் திணை 
த்திற்கு வந்தவர்களைச் ஜெயித்துத் தேசிக 
சால் பிரம தந்திர சுவதந்திரர் 

விலும் பயின்றுளராதலின் அவ்வவற்றைப் 

எனப் 
பெயர் பெற்றுப் பலரை ஸ்ரீ வைஷ்ணவ 

புனைந்து பாடியுள்ளார் . ஒல்லையூர் தந்த 
ராக்கித் திருமலையில் பெருமாள் நியமனப் 

பூதப் பாண்டியன் காலத்தினர் . அவன் 
படி கைங்கர்யங்களைச் செய்து கொண் 

இறந்ததாக அவன் மனைவி பெருங்கோப் 

பெண்டு தீப்பாயப் போதலும் , இவர் அத 
டிருந்து திருநாட்டிற்கு எழுந்தருளினவர் . 

னைக்கண்டு பரிந்து ஆற்றாராய் வருந்திப் 
பேரையம் இது அரையநகரத்தின் ஒரு 

பாடியது மனத்தை நெகிழ்விக்கும் . வெட் 
பாகமாக உள்ளது, ( புறநானூறு .) 

சித்திணையில் உண்டாட்டுக்கு இவர் கூறிய 
போளிப்பாக்கம் நயினர் நயினாராசாரி பாட்டு ஆராயத்தக்கது . இவர் பாடியன 
யர் திருவடிசம்பந்தி . 

வாக நற்றிணையில் இரண்டு பாடல்களும் , 
பேராசிரியர் - ஒரு உரையாசிரியர் . இவ அகத்தில் இரண்டும் , புறத்தில் இரண்டு 
ரது நாடு முதலிய புலப்படவில்லை. ஆயி மாக ஆறு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன . 

ம் சிலர் மதுரை யென்பர் . ஆதலால் பேராவூர்ப் பிரபு - அரசனால் துரத்தப் 
இவரை மதுரையாசிரியர் என்றும் கூறுப. பட்ட நந்தன் சாம்பானென்னும் புலையனு 
பழைய உரையாசிரியர்களில் ஒருவர் திருச் டன் உண்டு அவனைக் காத்தவர் . தொண் 
சிற்றம்பலக் 

கோவையார்க்கும் குறுந் டைநாட்டுப் பேராவூரில் இருந்த பிரபு . 
தொகையில் ( கூ அ 0 ) செய்யுட்களுக்கும் , வேளாளர், 
தொல்காப்பியத்திற்கும் உரைசெய்திருக் பேராறு - சேரநாட்டுள்ள ஆறு , (சிலப்பதி 
இன் றனர் . இவரை நச்சினார்க்கினியர் , காரம் . ) 
உரைச் சிறப்புப்பாயிரத்தில் " நல்லறிவு பேரிற்கிழத்தி - கோவலன் தாய் . கோவல 
டைய தொல் பேராசான் என்றெடுத்துக் னிறந்த செய்தி மாடலனாலறிந்து உயிர் 
கூறியதனா னிவர் அவர் காலத்திற்கு முந் துறந்தவள் . 
தியவர் எனத் தோற்றுகிறது . இவர் காலம் பேரிசாத்தனார் 

வடவண்ணக்கன் 
இருக்கை முதலிய ஒன்றும் தெரியவில்லை. 

பேரிசாத்தனெனவும் , வடம் வண்ணக்கன் 
இப்பெயர் கொண்ட மற்றொருவர் ஒட்டக் பேரிசாத்தனெனவுங் கூறப்படுவார் . வட 
கூத்தர் காலத்திருந்ததாகத் தெரிகிறது . க்கிலிருந்து வந்த நாணயசோதகன் ( நோட் 
அவர் இவரின் வேறு , 

டகாரன் ) பேரிசாத்தனென்பது . பாண்டி 


இவர் 


பேரிசாத்தன் 


1205 


பைரவர் 


கது . 


யன் இலவந்திகைத்துஞ்சிய நன்மாறன் பேன் இது அழுக்காலும் வியர்வையா 
சேரமான் யானைக்கட்சேய் மாந்தாஞ்சேர லும் தலையிலும் சீலையிலுமுண்டாம் பூச்சி 
லிரும்பொறை சோழன் இராயசூயம் வகை. இதற்கு பற்களும் உதடுகளுமுண்டு . 
வேட்ட பெருநற்கிள்ளி இவர்கள் காலத் இவற்றால் கடித்து இரத்தத்தை யுரிஞ்சும் , 
தினர் இச் சோனும் , சோழனும் போர் தலைப்பேனின் முட்டையை ஈர் என்பர் . 
செய்தபொழுது சோழனுக்குத் துணையாய் சிறு பேனை நமடு என்பர் . சீலைப்பேன் 
நின்ற தேர்வண்மலையனைப் பாடி உவப் இவ்வினத்தது . 
பித்தார் . மேற்கூறிய பாண்டியன் நன்மாற 
னைப் பரிசில்கேட்டு அவன் கொடானாக 

பை 
இவர் வருந்திக்கூறிய பாடல் ஆராயத்தக் 

நெய்தலையும் , குறிஞ்சியையும் , சிறு பைங்கர் - சாதுசாரணர் மாணாக்கர் . 
பான்மை பாலையையும் புனைந்து பாடியுள் பைங்களசிவர் சைவபத்ததி செய்த சிவா 
ளார் . இவர் கூறிய குறைநயப்பு நுண்ணு சாரியருள் ஒருவர் . 
ணர்விலே 

னோரை மகிழ்விக்கும் . இவர் பாடி பைசன் இது அமெரிக்கா நாட்டுக் காட் 
யனவாக நற்றிணையில் எட்டு பாடல்களும் , டெருமை . 
குறுந்தொகையில் நாலும் , அகத்தில் ஐந் பைசாசர் ஒருவதைத் தேவ சாதியர் , பிர 
தும் , புறத்தில் இரண்டுமாகப் பத்தொன் மனால் ஆச்யத்தினால் படைக்கப்பட்டவர் . 
பது பாடல்கள் கிடைத்திருக்கின் றன . வாயுப்போல் உருவுடையவர் . 
பேரிசாத்தன் - பேரிசாத்தனாரைக் காண்க , பைசாசி - பிரார்க்ருத பேதம் . இது பிசாச 
( குறு உஎ அ ) 

தேசத்தவரால் வழங்கப்பட்ட பாஷை . 
பேரி செட்டி வைசியர் வகுப்பிற் சேர்ந்த இது பைசாசி , சூசிகாபைசாசி எனவும் , 
வர்கள் . இவர்கள் ஒருகாலத்து அரசனால் வழங்கும் . பாஹ்கிலக , கேகய , நேபாளதே 
தகாத இடத்தில் மணங்கொள்ளக் கட்டளை சங்களைப் பிசாச தேசமென்பர் . 
விடப்பட்டு அதற் குடம்படாமல் பெதரி பைசாநகரத்துச் சாய்ந்தகோபுரம் - பைசா 
( பயந்து ) நாட்டைவிட்டு ஓடியதால் இப் என்பது ஐரோப்பாவிலுள்ள இத்தாலிய 
பெயர் அடைந்தனர் . பெருமையென்பது தேசத்துப் புராதன நகரங்களுள் ஒன்று , 
பேரியென மருவி உயர்ந்தார் என நின் இது , அங்குள்ள விசித்ரமான சாய்ந்த 
றது என்பர் . இவர்கள் திருத்தணியார் , கோபுரத்தினால் பெயர் பெற்றது . 
அச்சிறுபாக்கத்தார் , தெலுங்கு , பாக்கம் , நகாத்துள்ள கோவிலுக்கு மணி கட்டும் 
முசல்பாக்கம் முதலியவாகப் பகுக்கப்படு படி இக்கோபுரம் கட்டப்பட்டது . 
வர் . ( தர்ஸ்டன் .) 

( கி . பி . 150 ) வருஷத்தில் ஜர்மானிய 
பேருசங்கன் - சசிபிந்து பாட்டன் . 

சிற்ப சாஸ்திரியால் கட்டப்பட்டது . இது , 
பேரெயின் முறுவலார் நம்பிநெடுஞ்செழி முழுதும் சலவைக் கற்களால் செய்யப் 

யனைப் பாடியவர் ( புற நா .) ( குறு தொ ). பட்டு அலங்காரமுள்ள கம்பங்க ளமைந்த 
பேறு - ( கக) புகழ் , கல்வி , வலி , வெற்றி , தாய் வட்டமான ( 8 ) நிலைகளுடன் அடி 
நன்மக்கள் , பொன் , நெல் , நல்லூழ் , நுகர்ச்சி பருத்து நுனிசிறுத்து உச்சியில் தளம் 
அறிவு , 

அழகு , பெருமை , இளைமை போடப்பட்டு ( 188 ) அடி உயரமுள்ள தா 
துணிவு , நோயின்மை , வாழ்நாள் , 

யிருக்கிறது . உச்சியிலிருந்து ஏதாவது ஒன் 
பேறையூரான் - இவர் ஒரு வேளாளர் . வித் றைக்கீழே விட்டால் அது அடிவாரத்திற்கு 
துவானுக்கு நல்ல உணவாதிகள் கொடுத் ( 15 ) அடி தூரத்திற்கு அப்பால் விழும்படி 

தாம உப்பில்லாக்கூழுண்டு வெளி யான அவ்வளவு சாய்ந்திருக்கிறது . 
வந்தபோது வித்வான் நீர் நல் 

பலுணவு 

பைப்பிலாயம் - பிப்பல முனிவரியற்றிய 
உண்டீரெனக் கேட்க வயிற்றைப் பீறிக் வேதசாகை . 
கூழைக் காட்டியவர் . 

பையன் மகருஷிகோதரன் காவிரியைப் 
பேனபர் - நுரையைக் குடித் துயிர்வாழுந் பருத்தியால் அணைத்துக் கீர்த்தி பெற்ற 
தேவகணங்கள் . ( பார - சபா .) 

வைசியகுல முதல்வன் . 
பேனபன் - பார்க்கவம்ச சுமித்திராபான் பைரவர் - தக்ஷன் , விஷ்ணு, பிரமாதிகளு 
என்னும் பெயருள்ள ஒரு ரிஷி . திரிசிகர க்கு அகங்காரம் மேலிட்டகாலத்து அவர் 
மலையில் வசிப்பவன் . ( பா அது . ) 

களைச் சிவாஞ்ஞையால் சிக்ஷித்து அமுக்கிர 


டைரவருஷி 


1206 


பொப்பண்ணகாங்கெயர் கோன் 


இவர் 


பொ 


இத்த சிவாவசரம் . இவருக்கு வேத உருவ தோன்றாமையாம் . இதனை வட நூலார் 
மாகிய 

நாய் வாகனம் . இத்திருகாமத்து சாமானியாலங்காசமென்பர் . 
ப , ர , வ , சிருட்டியாதி முத்தொழில்களை பொதும்பில்கிழார் - இஃது ஊர் பற்றி 
யுணர்த்துவது . 

வந்த பெயர் . பொதும்பில் பாண்டி நாட்டி 
பைாவருஷி - ஆங்கீரஸ ருஷி கோத்திரர் . லுள்ள தோரூர் ; மதுரைத் தாலுக்காவி 
இவர் கழுத்தில் பரிச்சித்துப் பாம்பைச் லுள்ளது ; இப்பொழுது பொதும்பு என 
சுற்றினன் . இவருக்கு மறுபெயர் சமீக 

வழங்குகிறது . இவர் இயற்பெயர் புலப் 
ருஷி 

படவில்லை . இவர் வேளாளர் . இவர் கூறிய 
பைாவன் - 1. கனக விசயருக்கு நண்பன் ,. உள்ளுறை யாவரும் வியக்கத் தக்கது ; 
(சில ). 

குறிஞ்சியைச் சிறப்பித்துள்ளார் . 
2 ஆரிய அரசர்களில் ஒருவன் . 

இவர் பாடியது நற் ( ருஎம் ) பாட்டு , 
பைாவி - சத்தி . 

பொதும்பில் கீழார் மகனார் வெண்கண்ணி 
பைரவிபீடம் சத்திபீடத்தொன்று . 

இவர் மேற் கூறிய பொதும்பில் 
பைராகி வடநாட்டு பிச்சை வாங்கியுண்டு கீழாரின் புதல்வர் வெண்கண்ணி யென் 
தலயாத்திரை செய்வோன் . 

னும் இயற்பெயருடையவர் ,வெண்கண்ணி 
பைலர் - வியாசர் மாணாக்கர் ; தருமர்செய்த யென்றதனானே 

இவர் பெண்பாலார் 
இராஜசூயத்தில் ஹோதாவாக இருந்தவர் . போலுமெனவுமாம் ( கீழார் மகனார் )(கீழார் 

மகன் ) என்றிருத்தவானே பெண்பாலாகக் 
கூற வழியில்லை. இவர் தலையாலங்களத் 
துச் செருவென்ற பாண்டியன் நெடுஞ் 

செழியனைச் சிறப்பித்துப் பாடியிருத்த 
பொகுட்டெழினி - அதியமான் மகன் . 

லானே 

அவ்வாசன் காலத்தினவராவர் . 
பொங்குசதி- சரி இரண்டாமுறை வருவது . வெண்கண்ணன் என்றொருவர் காணப்படு 
பொசை - வீரவிர தன் தேவி . 

கிறார் . அவர் தாமோ இவர் என்றையப் 
பொடாவண்ணான் - பள்ளர் பறையர்களு படவுமாம் . அவரும் பாண்டியரைப் புக 
க்குத் துணி வெளுக்கும் வண்ணான் . 

ழ்ந்து பாடியவரே இவ்வெண் கண்ணி 
பொதியில் பாண்டி நாட்டில் உள்ளமலை . யார் . நெய்தலையும் பாலையையும் புனைந்து 
தேவர் முனிவர்க்குப் பொதுவாய் இருத்த பாடியுள்ளார் . இவர் பாடியனவாக நிற் 
லின் இப்பெயர் பெற்றது . இதன் வளங் றிணையில் இரண்டு பாடல்களும் அகத்தில் 
காணவந்த காயசண்டிகை விருச்சிகன் ஒன்றுமாக மூன்று பாடல்கள் கிடைத் 
சாபத்தால் யானைத் தீ நோயடைந்தாள் .. திருக்கின்றன . 
அகத்தியர் இருக்கை , (மணிமேகலை ) பொதும் பிற்புவலாளனங் கண்ணியார் 
பொதினி - பழனிக்குப் பழைய பெயர் , கடைச்சங்கமருவிய புலவர் . ( அகநானூறு. ) 
இதனை ஆவியர் ஆண்ட காரணத்தால் பொத்தியார் - இவர் கோப்பெருஞ்சோழன் 
இதனை ஆவினன்குடி என வழங்குவர் . உயிர்த் தோழர் , இவரது நகரம் உறை 
வள்ளலாகிய பெரும்பேகன் 

இவ்வாவியர் யூர் . இச்சோழன் வடக்கிருத்தற்குச் செல் 
குடியில் பிறந்தவன் . 

லும்போது அவனுடன் செல்ல அவன் 
பொதுகயத்துக்கரந்தை 

கடைச் நீர் புதல்வனைப் பெற்றபின் வருகவென 
சங்க மருவிய புலவர்களில் ஒருவர் . இவர் உடன்பட்டு மீண்டு புதல்வனைப்பெற்று 
இயற் பெயர் கீரந்தை. இவரது ஊர் வடநாடு சென்று சோழன் நடுகல்கண்டு 
பொதுக்கயமென விருக்கலாம் . குறு.க க எ . வருந்தி எனக்கு இடந்தா என்று கேட்டு 
பொதுப்பாயிரம் - ஏலினது வரலாறும் , அவன் இடங்கொடுக்க அவனைப் பாடித்தா 
ஆசிரியனது வரலாறும் , ஆசிரியன்மாணாக் மும் உயிர்நீத்தனர் . இவர் பிசிராந்தை 
கர்க்குப் பாடஞ் சொல்லு தலின் வரலா யாரையும் பாடினர் என்பர் ( புற நா ) 
றும் , மாணாக்கன் வரலாறும் , மாணாக்கன் பொந்தைப்பசலையார் - கடைச்சங்கத்துப் 
பாடம் 

கேட்டலின் வரலாறும் ஆகிய புலவர் . ( அகநானூறு . ) 
ஐந்தினையும் கூறுவது . 

பொப்பண்ணகாங்கேயர் கோன் - அடி 
பொதுமையணி - அஃதாவது , ஒப்புழை யார்க்கு நல்லார் என்னும் கவியைச் சிலப் 
யாலிரண்டு பொருள்களுக்கு விசேஷம் பதிகாரத்திற்கு உரைசெய்ய ஏவின பிரபு . 


இவர் 


பொம்மி 


1207 


பொய்கையாழ்வார் 


பொம்மீ - மதுரைவீரனைக் காண்க. 

பாடியுள்ளார் . புறம் + அ கானலந் தொ 
பொம்மையர் - 1. இவர் பாவூரில் இருந்த ண்டி யஃதெம்மூ ரென்றதனால் இவர் 
சிவனடியவர் . இவர் கல்லினை இடபமாக்கி மேலைக்கடற் கரையிலுள்ள தொண்டி 
மேயவிட்டுச் சோளத்தைச் சிவலிங்க உரு நகருக்கணித்தாகிய ஊரினசென் றூகிக்கப் 
வமாக்கித் தம்மை எதிர்த்து வந்த அர படுகின்றது . மற்றும் மூவனென்பானைப் 
சனது யானையால் சிவபூஜைக்கு எடுத்த போரில் வென்று அவனது பல்லைப் பிடு 
புட்பம் கெடாத விதம் யானையைச் சினத் 

ங்கித் தொண்டிக் கோட்டை வாயிற்கத 
தாற்கொன்று அரசன் வேண்டுகோளால் விலே தைத்த சேரலன் கணைக் காலிரும் 
அதை உயிர்ப்பித்தவர் . இவர் வீரசைவர் . 

பொறை யென அவனைச் சிறப்பித்துக் 
2 , சோவூரில் இருந்த வீர சைவர் . கூறுகின் றனர் . " கிடங்கில் " என்னுமூரைச் 
சமணரிடம் வாதிட அவர்கள் பிரத்திய சிறப்பித்துக் கூறியுள்ளார் . " ஆழியிழை 
க்ஷப் பிரமாணம் கேட்க அடியவர் என்ன ப்ப " என்ற பாட்டினால் தொண்டைமான் 
வேண்டுமென்னச் சமணர்கள் இதோ எதி இளந்திரையனைப் பாராட்டிக்கூறி யுள் 
ரில் இருக்கும் ஆலமரத்தைச் சுட்டெரிக் ளார் , பாலையைச் சிறப்பித்துப் பாடியுள் 
கிறோம் நீர் தளிர்க்கச் செய்க என அவ் வார் 

யாப்பருங்கல விருத்தியுரைக்காரர் 
வண்ணஞ் செய்து சமணர்களை அழித்த நாலாயிரப்பிரபந்தத்து இயற்பா முதற்றிரு 
சிவனடியவர் . நெல் விதைக்காமலே அதி வந்தாதியில் வரும் பாடல்களுள் " பாலன் 
கம் விளைவித்தவர் . இவர் பிராட்டி முலைப் றன துருவாய் . " ( சக ) எளிதினிரண்டடி 
பாலருள வளர்ந்தவர் . ( அரிசமய தீபம் ). யும் ( ருக ) என்னும் வெண்பாக்களை எடுத் 
பொய்கைக் கதத்தயானைச் சூழாசிரியர் துக் காட்டி " இப்பொய்கையார் வாக்கி 
இவர் ஓர் தமிழாசிரியர் . இவர் செய்யுள் 

என்று கூறியவதனால் இவரே 
மூன்று யாப்பருங்கல விருத்தியுள் ஒற்றுப் வைஷ்ணவர்கள் துவாபா யுகத்திற் பிறந் 
பெயர்களுக்கு உதாரணம் எடுத்துக் காட் தவராகக் கூறும் பொய்கை யாழ்வாரென் 
டப்பட்டன . 

றறியப்படும். இவர் பாடியனவாக நற் 
பொய்கைத்தலையானைச்சூழாசிரியர் - இவர் றிணையில் ( கஅ ) ம் பாடலொன்றும் , புறத் 
யாப்பருங்கல விருத்தியுள் கூறப்பட்ட தில் இரண்டும் , யாப்பருங்கல விருத்தியில் 
தொல்லாசிரியர்களில் ஒருவர் . 

மேற்கோளாகக் காட்டப்படுஞ் சில பாடல் 
பொய்கையார் -1 . இஃது ஊர்பற்றி வந்த களும் , வைஷ்ணவாது நாலாயிரப் பிரபந் 
பெயர் ; பொய்கை - ஒரூர் . இவர் சேரன் தத்தில் சேர்க்கப்பட்டுள்ள இயற்பா முதற் 
கணைக்காலிரும்பொறையின் அவைக்களத் திருவந்தாதியும் களவழி நாற்பது என்னும் 
தில் சிறப்புற வீற்றிருந்த புலவர் பெரு நூலும் கிடைத்திருக்கின் றன . 
மான் . சேரன் கணைக்கா லிரும்பொறைக் 2. சோழன் செங்கணானுஞ் சேரமான் 
கும் சோழன் செங்கணா ( கோச்செங்கட் கணைக்காலிரும் பொறையும் போர்ப்பறத் 
சோழன் ) னுக்கும் பகைமை மேலிட்ட துப் பொருதழிச் சேரமான் கணைக்கா 
தனால் இருவரும் வெண்ணிப் பறந்தலை லிரும் பொறையைப் பற்றிச் சோழன் 
( கோயில் வெண்ணி வெளியில் பெரும் செங்கணான் சிறைவைத்துழி இவர் கள 
போர் செய்தார்கள் . அப்போரிலே சோ வழி ( ச O ) பாடி வீடுகொண்டனர் . இவர் 
மான் தோற்கச் சோழன் வென்று அச் ஊர் தொண்டி , இவர் கோக்கோதை மார் 
சேரனைப் பிடித்துக் குடவாயிற் சோட்டத் பனையும் பாடினர் . ( புற . நா . ) 
திற் சிறையிட்டனன் . இதை யறிந்த பொய்கையாழ்வார் - இவர் துவாபர யுகத் 
பொய்கையார் சோழனது வெற்றியைச் தில் ( அ , லக்ஷத்து சுஉகக ) ஆவதான சித் 
சிறப்பித்துக் களவழி நாற்பது என்னும் தார்த்திவருஷம் ஐப்பசிமாசம் சுக்லாஷ்டமி 
ஒரு நூலியற்றிச் சோழன்வைக்களத்துப் திருவோணம் செவ்வாய்க் கிழமையில் 
பிரசங்கம் பண்ணித் தம் அரசனை மீட்டுக் திருக்காஞ்சியில் சொன்ன 

வண்ணஞ் 
கொண்டார் . இதனைக் " களவழிக் கவிதை செய்தான் சந்நிதியை அடுத்த தடாகத் 
பொய்கை யுரைசெய்ய உதியன் , கால் தில் மலர்ந்த பொற்றாமரையில் அவதரித் 
வழித் தளையை வெட்டி யாசிட்ட பரிசும் ) தனர் . பாஞ்சசன்னியாம்சம் , இவர் திருக் 
( கலிங்கத்துப்பரணி ) என்பதனாலறிக. சோ குருகூருக்கு எழுந் தருளிப் பெருமாளை 
ன் கோக்கோதைமார்பனைச் சிறப்பித்துப் சேவித்து ஒரு பாகவதர் வீட்டு இடைக் 


பொய்த்தற்குறிப்பணி 


1208 


பொய்யாமொழிப் புலவர் 


கழியில் சயனிக்க இருக்கையில் இவரைப் 
போல , இருக்க இடம் வேண்டிப் பேயாழ் 
வாரும் பூதத்தாழ்வாரும் வா இவர்கள் 
ஒருவருக்கொருவர் கலந்து சம்பாஷிக் 
கையில் பெருமாள் இவர்களுக்கு இடை 
யில் சென்று ஒருவர் படுக்கவும் இருவர் 
இருக்கவும் , மூவர் நிற்கவும் ஆன இ 
த்தை நெருக்க மூவரும் காரணமறிந்து 
பெருமாளைப் டாடினர் . அவர்களுள் இவர் 

வையந் தகளியா " என்றெடுத்து ( க 00 ) 
செய்யுள் திருவாய் மலர்ந்தவர். இவர் 
( 5000 ) த்தில் முதல் திருவந்தாதி அருளி 
னவர் . ( குருபரம்பரை ). 
பொய்த்தற்குறிப்பணி அஃதாவது , ஒரு 
பொருளைப் பொய்யாக்குதற்கு மற்றொரு 
பொய்ப்பொருளைக் கற்பித்தலாம் . இதனை 
வடநூலார் மித்தியாத்தியவசிதியலங்கா 
ரம் என்பர். ( குவல ) 
பொய்யடிமையில்லாத புலவர் 
கள் கடைச்சங்கத்தவர்களாகிய நாற்பத் 
தொன்பதின்மர் . இவர்களுள் நக்கீரர் , கபி 
லர் , பாணர் , கல்லாடர் முதலியவர்கள் 
முதல்வர்கள் . இவர்கள் சிவ பக்திமான் 
களாய்ச் சிவமூர்த்தியிடம் அன்பு பூண்டு 
முத்தியடைந்தவர்கள் . இவர்கள் செய்த 
நூல்களைப் 

பதினொராந் திருமுறையிற் 
காண்க . ( பெ . புராணம் .) 
பொய்யாமொழிப் புலவர் - 1. இவர் 
தொண்டை நாட்டு செங்காட்டங் கோட் 
டத்து உறையூரிற் பிறந்தவர் . இவர் வயிர 
புரத்தில் தமதாசாரியரிடம் கல்விபயிலு 
கையில் ஆசிரியர் தமது கொல்லைக்குக் 
காவலிருக்கக்கூற அவ்வாறு சென்று ஆண் 
டிருந்த காளிகோயிற்கணிருந்த மரநிழலில் 
படுத்துறங்குகையில் குதிரை யொன்று 
கொல்லைப்பயிரை மேய்வ தாகக்கனாக்கண்டு 
விழித்துக் காளி சந்நிதியடைந்து ஆசானுக் 
கஞ்சிக் காளியை வேண்டக் காளியருள் 
செய்யக் கல்விபெற்று வாய்த் தவயிர 
புரமா காளியம்மையே , ஆய்த்த வருகா 
சணிவயலில் - காய்த்த , கதிரை மாளத் 
தின்னுங்காளிங்கனே றுங் , குதிரைமாளக் 
கொண்டுபோ எனக் கவிகூற அக்குதிரை 
மாண்டது . கண்ட அருகிருந்தோர் ஆசிரி 
யர்க்குக்கூறக் கேட்ட ஆசிரியர் வந்து 
இது அரசனறியின் யா தாமோ என நடுங்கு 
கையில் இவர் அவ்வெண்பாவினை மீண்டும் 
" குதிரை மீளக்கொண்டுவா எனப் பாடக் 
குதிரை உயிர்பெற்றது . இதனைக் கண் 


கூடாகக் கண்ட ஆசிரியர் இவரை நோக்கி 
" பொதியிலகத்தியனாய்ப் பொய்யா மொழி 
யாய் , சிதைவில் புலவர் சிறப்பாய்த் துதி 
செய்யச், செங்காட்டக் கோட்டத்துறையூ 
ரெனுந்தலத்தில் , தங்காட்டங் கொண்டி 
ருப்பாய் தான் . " என வாழ்த்தினர் . இவர் 
க்கு ஆசிரியரிட்ட பெயரே பெயாயது . 
இவர் சத்தியையே பாடும் இயல்புடைய 
வர் . இவரைக் குமாரக்கடவுள் ஒருமுறை 
தம்மீது கவிபாடும்படி கேட்கப் புலவர் 
பெட்டையையும் பாடி முட்டையையும் 
பாடுவனோ என்று மறுத்தனர் . இதனால் 
சமயங்கண்டிருந்து கவிபெறக் காத்திருந்த 
குமாரக்கடவுள் புலவர் தஞ்சையையாண்ட 
சந்திரவாணன் மீது கோவை பாடி மீண்டு 
தனித்து ஒரு காட்டின் வழிவருகையில் 
குமாரக்கடவுள் ஒரு வேடச்சிறுவன் போல் 
உருக்கொண்டு புலவரை வந்து மறுத்த 
னர் . புலவர் , இன்று கள்ளனிடம் அகப் 
பட்டோமென்று அஞ்சி நான் புலவன் 
என்றார் . ஆயின் உனக்கு அகத்தியரைப் 
போல் கவிபாடத் தெரியுமோ எனப்புலவர் 
ஆம் என்றனர் . இதனால் புலவர் இவர் 
கவியருமை அறிந்தவன் போல் தோன்று 
கிறது உயிர்க்கு மோசமில்லை யென்று 
சந்தோஷமடைந்தனர் . வேட்டுக் குமான் 
என்மீது சுரம் போக்காக ஒரு கவிபாடுகள் 
எனப்புலவர் உன் பெயர் யாது என்றனர் . 
வேட்டுக்குமான் பொய்யாமொழிப் புலவ 
ரைத் தம்மீது பாடக்கேட்டபோது முட் 
டையையும் பாடுவனோ " 

என்றதற்கு 
ஏற்பக் குமாரக் கடவுள் என் பெயர் 
முட்டையென்றனர் . புலவர் சுரம் போக் 
குத்துறையாகப் பொன் போலுங்கள் 
ளிப் பொரிபறக்குங் கானலிலே , 
பேதை செல்லற்கிசைந்தனளே - மின் 
போலு , மானவேன் முட்டைக்குமாறாய 
தெவ்வர் போங் , கானவேன் முட்டைக்குங் 
காடு எனப் பாடினர் . இச் செய்யுளைக் 
கேட்ட , குமரன் இச்செய்யுளில் பொருட் 
குற்றம் இருக்கிறது அதாவது வெட்டிக் 
காயாவிடினும் நாட்டட்டுக்காயும் இயல் 
புள்ள கள்ளி வெந்து பொறியாய்ப் பறக் 

பாலையில் பச்சையிலும் தீப்பட்டு 
வேகுமியல்புள்ள வேலமுள் வேக திருந்து 
காலில் தைப்பது இசையுமோ, இவ்வகை 
தவறுள்ள பாட்டுப் புலவர் பாடுவரோ 
என்று கூறி , நான்பாடுகிறேன் என்று 
“ விழுந்த ஒளியந்தாத் தேவேமென்னும் , 


என் 


பொய்யாமொழப் புலவர் 


1209 


பொய்யாமொழிப் புலவர் 


33 


வீழின் , எழுந்த சுடர்சுமென்றேங்கிச் 
செழுங்கொண்டல் , பெய்யா தகானகத்திற் 
பெய்வளையுஞ் சென் றனளே , பொய்யா 
மொழிப்பகைஞர்போல் " என்று பாடினர் . 
இதைக் கேட்ட புலவர்வியப்படைந்து நிற் 
கக்குமாரக்கடவுள் " பெட்டை முட்டை 
யென்று கூறிய முன்னைய 

நினைவுவாச் 
செய்து அருள் நகை செய்து மறைந்தனர் . 
புலவர் குமாரக்கடவுளை வணங்கி நீங்கிப் 
பாண்டி 

நாடுசெல்லத் திரிசிராப்பள்ளி 
யடைந்து ஆண்டிருக்கையில் சிவமூர்த்தி 
இவர்பால் ஒரு புலவர் போற்றோன்றி 
" கோட்டாற் கொழும்பிரசம் குத்தியத 
னடுவே , பாட்டாற் பனைக்கை புகமடுக் 
கும் - காட்டானை , தேனீரருந்துஞ் சிரா 
மலையே செஞ்சடைமேல் , வானீர்காந்தான் 
மலை . ” எனத் தாம் விரும்பிய திருத்தலம் 
தென்று குறிப்பிக்கப் பொய்யா மொழி 
யார் அங்கம் புலிய தளாடையைச் சாத்தி 
யாவமுடன் , பங்கம் புலிவைத்த பண்பர்க் 
கிடம் பனைவாளெயிற்று , வெங்கட்புலியை 
விட்டானையைத் தேடி விதம் விதமாய்ச் , 
சிங்கமிருந்து தனித்தனி நோக்குஞ் சிரா 
மலையே " என்று துதித்தனர் . இவர் ஒரு 
முறை திருக்கானப்பே சென்னும் காளை 
யார் கோயிற்சென்று கூத்தாள் எனும் 
தாசி வீடடைந்து அவளை ஏதேனுங் கேட் 
கலாமெனச் செல்ல 

அவளும் அவள் 
தாயும் , பாட்டியும் பூட்டியும் குருடிகளாக 
விருக்கக்கண்டு மனமிரங்கிக் கண்வர கூத் 
தாண் முகத்திரண்டு உர்வேல்கள் கூத்தா 
டன் , மூத்தாண் முகத்தின் முழுநீலம் 
மூத்தாடன் , ஆத்தாண் முகத்தி லாவிந்த 
மாத்தாடன் , ஆத்தாண் முகத்தி விரண் 
டம்பு ” என அவர்கள் அனைவரும் கண் 
பெற்றுப் புலவரை யுபசரித்தனர் . இச் 
செயலுணர்ந்த அவ்வூர் வேசையர்கள் எழு 
பதின்மர் இவரிடம் கவிபெற எண்ணிப் 
பொன் தந்து வேண்டப் புலவர் அவர்களை 
நோக்கி வாசமலர் மடந்தைபோல் வார் 
வண் கானப்பேர் , ஈசன் தன் மக்க ளெழு 
பதின்மர் - தேசத் , திரவலர் , மேனீட்டு 
வர் கையீண் லெகங்காக்கும் , புரவலர் 
மேனீட்டுவர் பொற்கால் . ” என்று பாடி 
பலநாடுகள் சென்று , மீண்டும் திருக்கா 
னப் போடைகையில் குருடு நீங்கிக் கண் 
பெற்ற தாசிக ளிருக்கும் மனையடைந்து 
கதவினைத்தட்ட , தாசிகள் செருக்கால் 
திறவாமை கண்டு 

அவர்களுள் ஒருத் 
152 


தியை நோக்கி " பழைய குருடி கதவைத் 
திறடி " என்றனர் . அதனால் அவர்களுள் 
ஒருத்திக்குக் கண் மறையப் பயந்து 
கதவைத் திறந்து வேண்டி மீண்டும் கண் 
பெற்றனள் என்பர் . - இவர் தொண்டை 
நாட்டை நீங்கிப் பாண்டி நாடு சென்று 
ஆண்டு அரசாண்டிருந்த வணங்காமுடிப் 
பாண்டியனை வீட்டிற் காணாது அவன் 
ஆலயத்தில் இருக்கக் கண்டு , " குழற்காலா 
விந்தன் கூம்பக் குமுத முகை யவிழ்ப்ப , 
நிழற்கால் மதியமன்றோ நின்றிருக்குல 
நீயவன் றன் , அழற்கால விர்சடை மீதே 
யிருந்து மவ்வந்தி வண்ணன் , கழற்கால் 
வணங்குதியோ வணங்காமுடிக் கைதவ 
னே எனப் பாடித் தெரிவிக்கவும் , பாண் 
டியன் புலவரிடத்து மதிப்பிலாது அங்கு 
விக்கிரக உருவாக இருக்கும் சங்கப்புலவு 
ரைச் சிரக்கம்பம் காக்கம்பம் செய்விக்க 
எனப் , புலவரிசைந்து " உங்களிலே யானொ 
ருவனொவ்வுவனோ வொவ்வேனோ, திங்கட் 
குலனறியச் செப்புங்கள் – சங்கத் தீர் , பாடு 
கின்ற முத்தமிழ்க்கென்பைந் தமிழுமொக்கு 
மோ , ஏடெழுதாரேழெழுவீரின்று " எனப் 
பாடினர் . அவ்வகை (சக )தின்மர் செய்யப் 
பின்னும் பாண்டியன் அங்குப் பொற்றா 
மரையில் அமிழ்ந்த சங்கப் பலகையை 
மிதக்கப் பாடுக எனப் புலவர் பூவேந்தர் 
முன் போற் புரப்பா ரிலையெனினும் , 
பாவேந் தருண்டென்னும் பான்மையால் 
கோவேந்தன் , மாறனறிய மதுராயுரித் 
தமிழோர் , வீறணையே சற்றேமித " என 
எக்காலத்திலோ அமிழ்ந்த சங்கப்பலகை 
வெளியில் தோன்றியது இவ்வற்புதக் 
காட்சிகளைக்கண்டும் பாண்டியன் 

புலவ 
ரைச் சம்மானிக்காததால் புலவர் சினல் 
கொண்டு நீங்கினர் . இவற்றை மறைவில் 
இருந்து கண்ட பாண்டிமாதேவி , அரச 
னது அறியாமைக்கு வருந்தி மாறுவேடம் 
பூண்டு புலவாது சிவிகையைச் சுமக்கப் . 
புலவர் அறிந்து பாண்டியன் தேவியை 
வாழ்த்தி இருப்பிடம் செலுத்தினர் . பின் 
புலவர் சோணாடடைந்து சீனக்கள் 
லியாரிடஞ் சேர்ந்து நட்புக்கொண்டு உயி 
ரும் உடலும் போலிருக்கையில் ஒருநாள் 
இரவில் முதலியாரும் புலவரும் வேடிக் 
கையாகப் பேசிக்கொண்டிருந்து புலவர் 
உறங்கிவிட முதலியார் அரசகாரியமாக 
வெளியிற் சென்றனர் . முதலியாரின் 
மனைவி வீட்டின் காரியங்களை முடித்து 


و 


பொய்யாமொழிப் புலவர் 


1210 


பொருத்தங்கள் 


மாள 


அற 


வழக்கம்போல் மஞ்சத்தில் உறங்குவோர் ப் 

போர்வாளுறை கழித்த, தேர் 
நாயகரென எண்ணித் தாமும் வேந்தன் நஞ்சைத்தெரு. " கண்டியூர் 
களங்கமற்று நித்திரை செய்தனர். முதலி வண்ணத்தியை பாடிய வெண்பா, " தூசு 
யார் இராசகாரிய முடித்துவந்து புலவ தூசாக்கு வார்பாவை சுடர்த்தொடிக்கை 
ரைச் சற்று ஒதுங்கும்படி கேட்டுத் தாமும் ஆசிலாக் கண்டியூராரணங்கு வாசமலர்க் 
இருவருக்கும் இடையில் நித்திரை புரிந் கண்ணங்கை கொங்கை முகங்காலுங் கடி , 
தனர் . விடிந்து ஒருவர் பின் ஒருவராக கமலம் , கண்ணங்கை கொங்கை முகக் 
ஒரு இடத்திலிருந்து வெளிவா ஏவலாளர் கால் , பாண்டியன் நீர் நல்ல புலவர் 
சந்தேகித்து இச்செய்தியை வெளியாக்கி என்றபோது பாடிய 

வெண்பா , 
னர். இச்செய்தி அரசன் வரையில் அணுக முரைத்தானும் புலவன் முப்பாலின் , திற 
அரசன் புலவரை அழைத்துக் கேட்கப் முரைத்தானும் புலவன் , குறுமுனி தானும் 
புலவர் தேரையார் செவ்விளநீர் என்ற புலவன் தாணி பொறுக்குமோ , யானும் 
செய்யுளைக் கூறினர் . அரசன் இவரிடம் புலவனெனில் , ” புலையன் உடல் வெடிச் 
அப்படிப்பட்ட தீக்குறியொன்றுங் காணா பாடியது . ( கோதில்குல மங்கை 
மையால் சும்மா இருந் தனன் . முதலியா குலோத்துங்க சாவகனென் , றோ தினேன் 
ரும் அவ்வகை பழைய நட்புடன் இருந்த தன்னை பொறுப்பதனால் மாது , தளையாது 
னர் . புலவர் சீனக்கனை " அளிகொளும் முத்துவடந் தூக்கினாராம் , விளையாடு செப் 
தொடையன் அரசக்குமரன் , ஒளிகொள் பிரண்டின் மேல் . தமிழ் நாவலர் சரிதை 
சீநக்கனின்று வந்திட்ட சீர்ப் , புளியஞ் பொய்யாமொழி மங்கலம் 
சோறு மென் புந்தியிற் செந்தமிழ் , தெளி நம்பி எனும் தமிழ்ப்புலவர் இருந்த இடம் . 
யும் போதெலாந் தித்தியா நிற்குமே . ” இது செங்கல்பட்டு ஜில்லா ஷ தாலுக்கா 
எனப் புகழ்ந் தனர் . இவ்வகை யிருக்கை வில் உள்ளது . பெருநம்பி காண்க . 
யில் புலவர் ஏதோ காரியமாய் வெளி பொருச்சுநன் - ஒரு வேடன் . 
சென்று மீளுகையில் முதலியார் இறந்து பொருட்கரு வூலத்தின் தலைவன் - வணக்க 
காட்டத்திற்குக் கொண்டுபோன செய்தி முடைமை , பொருளுடைமை , 
யறிந்து வருந்தி அவ்விடம் சென்று அவ் லறிவு , உயிரைப்போல் பொருளைக் காத் 
விடம் தம்மைப்போல் வருந்தி நிற்கும் தல் , ஈகையின்மை முதலிய குணங்கள் 
சோழனைப்பார்த்து " வாழிசோழ வென் வாய்ந்தவன் . ( சுக் - நீ . ) 
வாய்மொழி கேண்மோ, ஊழி நிலவெறி பொருண்மயக்கம் - வேற்றுமை யுருபுமுத 
மாளிகையின் வயிற் , கட்டிளங்கணவன் லிய தொக்குகின்ற இடத்து பல பொருள் 
கவின்பெறு சேக்கை , என்றறி மனைவி பட மயங்குவது . ( நன் . ) 
நெடிது துயில்கொளச் , செல்லக்கிடமின் பொருத்தங்கள் - 1. நட்சத்திரப் பொருத் 
எனக்கிடந்தருகெனச் , சொல்லிய நண் தம் - பெண் நட்சத்திர முதல் புருஷ 
பன் றனிச் செல்பவனோ, நானுமேகுவன் னுடைய நட்சத்திரம்வரையில் எண்ணிக் 
நற்றுணையவற்கே " என்று கூறி முதலியா கண்ட தொகையை சு - ல் கழித்த மிச்சம் 
ரைக் கிடத்தியிருக்கும் சிதையருகு செ 

ஆனால் உத்தமம் , கடுக 
ன்று “ அன்று நீசெல்லக் கிடவென்றாயா ஆனால் மத்திமம் , கூ எ ஆனால் அதமம் , 
யிழையோ , டின்று நீவானுலக மேறினாய் 2 , ஏகதினப் பொருத்தம் - ரோகணி , 
மன்றல் கமழ் , மானொக்கும் வேல்விழி திருவாதிரை, பூசம் , மகம், அஸ்தம் , உத்தி 
யார் மாறனே கண்டியூர் , சீனக்கா செல் ரட்டாதி , திருவோணம் , ரேவதி , இவை 
லக்கிட " என அச்சிதையில் இருந்ததேகம் அ - ம் ஸ்திரீ புருஷர்களின் ஒருநாளாகில் 
ஒதுங்க அதில் தாமும் நண்பருடன் படுத் உத்தமம் ; அசுவனி, கார்த்திகை, மிருக 
துச் சுவர்க்கமடைந்தனர் . இவர் காலம் சீரிடம் , புநர்பூசம் , உத்திரம் , சித்தினா , 
தஞ்சைவாணன் , அரசூரரசன் சீனக்கன் அனுஷம் , உத்திராடம் , இவை அ - ம் , ஸ்திரீ 
காலம் . கி.பி. 16 - ஆம் நூற்றாண்டென்பர் . புருஷர்களின் ஒருநாளாகில் மத்திமம் ; 

2. சீநக்கனுக்குப் பாடிய கவி , " திறை இதில் ஸ்திரிபுருஷர்கள் நாள் ஒன்றாகி 
யின் முறை கொணர்ந்து தெவ்வ ரெல் இரண்டிராசிக்குப் பங்குபட்ட நாளாகில் 
லாமீண்ட , இறையுமிறை கடக்கலாகா, முதலிராசிநாள் புருஷனும் இரண்டா 
அறை கழற்கால் , போர்வேந்தர் போர் மிராசிநாள் பெண்ணுமாகில் பொருந்தும் , 


உலகிய 


பொருத்தங்கள் 


1211 


பொருத்தங்கள் 


இது மாறிவரினும் இதிற் சொல்லப்படாத 
நாட்களும் ஒருநாளாகிற் பொருந்தாது . 
3. கணப்பொருத்தம் 

பெண் நக்ஷத் 
திரமும் புருஷனுடைய நக்ஷத்திரமும் 
ஒரேகணமானாலும் , பெண் மனுஷ கண 
மும் புருஷன் தேவகணமானாலும் உத்த 
மம் ; பெண் தேவகணமும் புருஷன் மனு 
ஷகணமானாலும் , இராக்ஷதகணமானாலும் 
மத்திமம் . பெண் இராக்ஷ தகணமும் புரு 
ஷன் தேவகணமானாலும் , பெண் மனுஷ 
கணமும் புருஷன் இராக்ஷத கணமானா 
லும் அதமம் ; பெண் இராக்ஷ தகணமும் 
புருஷன் மனுஷகணமுமானால் அதமாத 
மம் , பெண்ணினுடைய நக்ஷத்திரத்திற்கு 
உ.சன் மேற் புருஷநக்ஷத்திரம் வரினும் 
இருவருக்கும் அதிபதி நட்பாட்சியா யிருப் 
பினும் பெண் இராக்ஷத கணமானாலும் 
பொருந்தும் . 

4. மாகேந்திரப் பொருத்தம் பெண் 
நக்ஷத்திரமுதல் புருஷநக்ஷத்திரம் ச -எ - க 0 
க - கசு கக.22.உடு 

ஆனால் விவாகம் 
செய்யலாம் . 

5. ஸ்திரீ தீர்க்கப் பொருத்தம் - பெண் 
நக்ஷத்திரம் முதல் புருஷ நக்ஷத்திரம் கூ 
க்கு மேற்பட்டால் விவாகஞ் செய்யலாம் . 

6. பிராணிப் பொருத்தம் - பெண்ணுக் 
கும் புருஷனுக்கும் ஒரு பிராணி நக்ஷத்திர 
மானால் உத்தமம் , அதில் ஆண் , ஆணாக 
வும், பெண் , பெண்ணாகவு மிருந்தா லதிக 
உத்தமம் . இதர பிராணி நக்ஷத்திரமாகி 
லும் வைரசாதி யாகாமற்போனால் விவா 
கஞ் செய்து கொள்ளலாம் . 

7. இராசிப் பொருத்தம் - பெண்ணும் 
புருஷனும் ஒரு இராசியாயினும் , பெண் 
ணிராசிக்குப் புருஷன் இராசி சு க்குமேற் 
படினும் உத்தமம் . பெண்ணிராசிக்குப் புரு 
ஷன் இராசிக - ம் ச.ம் இராசி ஆகில்மத்தி 
மம் . உம் ரு - ம் சும் இமாசியாகில் அதமம் . 

8. இராசி அதிபதிப்பொருத்தம் - சூரி 
யனுக்கு குருவும் , சந்திரனுக்கு குருவும் 
புதனும் , செவ்வாய்க்குப் புதனுஞ் சுக்கிர 
னும் நட்பு ; மற்றவர்கள் சத்துரு . புதனுக் 
குச் சூரியனும் , குருவுக்குச் செவ்வாயும் , 
சுக்கிரனுக்குச் சூரியனும் சந்திரனும் , 
சனிக்குச் சூரியனும் சந்திரனும் செவ்வா 
யும் சத்துரு, மற்றவர் மித்துரு. ஸ்திரீராசி 
அதிபதியும் புருஷராசி அதிபதியும் மித் 
துருவானாற் பொருந்தும் , சத்துருவானாற் 
பொருந்தாது . 


9 , வசியப் பொருத்தம் - மேஷத்திற் 
குச் சிங்கமும் விருச்சிகமும் , இடபத்திற் 
குக் கடகமும் துலாமும் , மிதுனத்திற்குக் 
கன்னியும் ; கடகத்திற்கு விருச்சிகமும் 
தனுவும் , சிங்கத்திற்குத் துலாமும் , கன் 
னிக்கு மிதுனமும் மீனமும் , துலாத்திற்கு 
மகரமும் , விருச்சிகத்திற்குக் கடகமும் 
கன்னியும் , தனுவுக்கு மீனமும் , மகாத் 
திற்கு மேடமும் , கும்பமும் , கும்பத்திற்கு 
மேடமும் , மீனத்திற்கு மகாமும் வசிய 
மாம் , இப்படிப் பார்த்து ஸ்திரீயுடைய 
ராசிக்கு வசியமானராசி புருஷராசியாகில் 
உத்தமம் , புருஷனுடைய ராசிக்கு வசிய 
மான ராசி ஸ்திரீராசியாயின் மத்திமம் ; 
இருவருடைய ராசியும் இவ்வாறு வாராதி 
ருந்தால் வசியம் பொருந்தாது . 

10 , விருக்ஷப்பொருத்தம் - புருஷாக்ஷத் 
திரம் வயிரமரமும் பெண்ணின்நாள் பால் 
மாமுமாகில் பிள்ளைப்பேறுண்டாம் . பெண் 
வயிரமாமும் , புருஷன் பால்மாமுமாகில் 
மலடாவர். இருவரும் வயிரமாகில் பிள்ளைச் 
சேதமும் , ஆர்த்தசே தமுமாம் . 

இருவர் 
நக்ஷத்திரமும் பால்மரமாகில் அதிக பிள்ளை 
களும் பாக்கியமு முண்டாம் . 
11 ஆயுட்பொருத்தம் 

பெண்ணினு 
நக்ஷத்திர முதல் புருஷனுடைய 
நக்ஷத்திரம் வரையும் , எண்ணின தொகை 
யையும் , புருஷனுடைய கூத்திர முதல் 
பெண்ணினுடைய நக்ஷத்திரம் வரையும் 
எண்ணின தொகையையும் , தனித்தனியே 
ஏழிற்பெருக்கி உஎக் கீந்த சேஷம் பெண் 
ணினுடைய நக்ஷத்திரத்தொகை குறையில் 
ஆயுட்பொருத்தம் பொருந்தும் ; புருஷ 
னுடைய நக்ஷத்திரத்தொகை குறையில் 
பொருந்தாது . 

12. பஞ்சபட்சிப்பொருத்தம் - மயிலுக் 
கும் கோழிக்கும் வல்லூறும் ஆந்தையும் , 
காகத்திற்கு ஆந்தையும் , வல்லூறுக்கு ஆங் 
தையும் மயிலும் கோழியும் பகை . இதில் 
சொல்லப்படாதவை யெல்லா 

முறவு . 
பெண்ணுக்கும் புருஷனுக்கும் ஒரேபக்ஷி 
யானாலும் பகையில்லா திருந்தாலும் பக்ஷி 
பொருந்தும் , பகையானாற் பொருந்தாது 

13. பஞ்சபூதப் பொருத்தம் - அசசு 
வினிமுதல் ரு- நாள் பிருதுவி . திருவாதிரை 
முதல் சு - நாள் அப்பு . உத்திரமுதல் சு 
நாள் தேயு . கேட்டை முதல் கு.சாள் வாயு . 
அவிட்ட முதல் நாள் ஆகாயமென் றறி 
யப்படும் . ஸ்திரீயும் புருஷனும் ஒரே பூத 


டைய 


பொருத்தங்கள் 


1212 


பொருத்தம் 


மாயின் உத்தமம் . அப்புவும் தேயுவுமாயின் திரா- திருவோ ரேவ . இந்த க -ம் பிங்களை 
அதமம் , மற்றப் பூதங்களா யிருப்பின் மத் நாடி , ஸ்திரீநட்சத்திரமும் , புருஷ நட்சத் 
திமம் , 

திரமும் , ஒரு நாடியி லிருந்தால் விவாகஞ் 
14. வேதைப் பொருத்தம் - அசுவினி ; செய்யக்கூடாது . மாறியிருந்தால் உத்த 
மகம் மூலம் , தம்மிற் பொருந்தாதென்க . மம் . பிராமணருக்கு அதிபதிப் பொருத்த 
பரணிக்குக் கேட்டை , 

கேட்டை , கார்த்திகைக்கு மும் , க்ஷத்திரியருக்குக் கணப் பொருத்த 
அனுஷம் , ரோகணிக்கு விசாகம் , மிருக மும் , வைசியருக்கு ஸ்திரீ தீர்க்கப் பொரு 
சீரிடத்திற்குச் சோதி , திருவாதிரைக்கு த்தமும் , சூத்திரர் , சங்கரசாதி முதலான 
அவிட்டம் , புநர்பூசத்திற்குத் திருவோ வர்களுக்கு யோனிப் பொருத்தமும் , பிர 
ணம் , பூசத்திற்கு உத்திராடம் , ஆயிலி தானமாக விருத்தல் வேண்டும் . 
பத்திற்குப் பூராடம், பூரத்திற்கு ரேவதி , பொருத்தம் - இது செய்யுள் செய்யவல்ல 
உத்திரத்திற்கு உத்திரட்டாதி , அஸ்தத் கவிகள் தலைமகனுக்குத் தீமைவாராது மல் 
திற்குப் பூரட்டாதி , சித்திரைக்குச் சதை கலம்பயப்பத் தலைமகன் பெயர்க்குத் தக்க 
யம் பகை ஆதலால் பொருந்தாது . மேற் வாறு எழுத்துச்சொல் முதலிய புணர்த்திப் 
சொன்ன நாட்களொழிய மற்றுள்ள நாட்க பொருந்தப்பாடும் பொருத்தமாம் . 
ளெல்லாம் பொருந்தும் . 

எழுத்து , சொல் , தானம் , பால் , உணா , 
15. இரஜ்ஜுப் பொருத்தம் - மிரு.சித் வருணம் , நாள் , கதி , கணமெனப் பிரிவு 
அவி இந்த கூ - ம் , சிசோரஜ்ஜு , சோ படும் . அவற்றுள் , எழுத்துப் பொருத்த 
திருவா - அஸ் சுவா - திருவோ -சத இந்தக மாவது - ஒற்றுட்பட , க , டு , எ , சு , 
கண்டரஜ்ஜு , கார் - புன உத்திரம் - விசா - எழுத்துக்களால் முதன் மொழி வருவது 
உத்ரா -பூரட் இந்த சு - நாபிரஜ்ஜு , பர - பூ நன்று , ச , சு , அ , ஆகிய எழுத்துக்களால் 
சம்பூசம் , அனு - பூரா - உத்திரட் - இந்தசு -ம் 

வருவன தீது . சொற் பொருத்தம் - சீர், 
தொடைரஜ்ஜு , அசு . ஆயி . மக . கேட் - 

எழுத்து , பொன் , பூ , திரு , மணி , நீர் , திக் 
மூல ரே இந்த சும் பாதாஜ்ஜு , வதூவ கள் , சொல் , கார் , பரிதி , யானை , சடல் , 
சர்களுடைய நட்சத்திரங்கள் ஒரு ரஜ்ஜுவி உலகம் , சேர் , மலை , மா , கங்கை , நிலம் , 
விருந்தால் பொருந்தாவாம் . 

முதலியவும் இவற்றின் பரியாயமுமாம் . 
16. கோத்திரப் பொருத்தம் - அச்சுவினி மேற்கூறிய மங்கல மொழிகள் முதன் 
முதல் ச.ம் மரீசியும் , மிருகசீரிட முதல் 

மொழிக்கண் வருமிடத்து , வகையுளி சேர் 
ச- ம் அத்திரியும் , ஆயிலிய முதல் ச - ம் தல் , சிறப்பின்றி நிற்றல் , பலபொரு 
வசிட்டரும் , அத்தமுதல் சம் அங்கிராவும், ளொருசொல் , பொருளில் சொல் , தோன் 
அனுஷமுதல் ச - ம் புலத்தியரும் , உத்தி றல் , திரிதல் , கெடுதல் பெற்றன குற்ற 
ராட முதல் கூ - ம் புலகரும் , சதய முதல் மாம் . தானப் பொருத்தம் குற்றெழுத் 
ச - ம் கிருதுவுமாம் . ஸ்திரீ புருஷர்கள் ஒரு தைந்தோடும் தமக்கொத்த நெடிலைச் சேர் 
கோத்திர நக்ஷத்திரங்களாயின் கோத்திரம் த்து , இ உக்கள் நின்ற தானத்து முறையே 
பொருந்தாது . மாறிவரிற் பொருந்தும் . ஐகார ஔகாரங்களைச் சேர்த்தால் , உயி 

17. வருணப் பொருத்தம் - கடக விருச் ரும் உயிர் மெய்யுமென்று சொல்லப்பட்ட 
செ மீனம் பிராமண வருணம் , மேடசிங்க தொரை யெல்லாம் ஐந்து கூறா யடங்கும் , 
தனுசுஷத்திரிய வருணம் , இடபம் கன்னி 

இவற்றைப் பாட்டுடைத் தலைமகன் இயற் 
மகரம் வைசிய - ருணம் , மிதுனம் துலாம் பெயரின் 

முதலெழுத்தின் கூற்றைத் 
கும்பம் சூத்திர வருணம் , ஸ்திரீ ராசி தாழ் தொடங்கிப் , பாலன் , குமான் , இராசன் , 
ந்தவருணம் , புருஷராசி உயர்ந்த வருணமு மூப்பு , மரணமென வருவித்தல் ; அவற் 
மாயினும் , உ - ம் ஒரு வருண மாயினும் வருண றுள் , மூப்பும் , மரணமும் , ஆகா . அல்லன 
ம் பொருந்தும் , மாறிவரிற் பொருந்தாது . முதற் சீரின் வருவன நன்று . பாற் பொ 

18. நாடிப்பொருத்தம் - அசு - திருவா ருத்தம் - குறிலெல்லாம் ஆண்பால், செ 
புன-உத்திர அஸ் சேட் - மூல -சத - பூரட் , டில் பெண்பால் , ஒற்றும் ஆய்தமும் அவி 
இந்த கூ நட்சத்திரங்கள் இடைநாடி , பா . யெழுத்தாம் , பாலறிந்து எழுத்தியைக்க . 
மிரு - பூச பூரம் -சித் -அனு - பூரா - அவிட் உத் உணாப்பொருத்தம் க , ச , த , ந , ப , ம , 
திரட் இந்த கநட்சத்திரங்களும் சுழிமுனை வ, எனும் ஒற்றுக்களேழும் , அ, இ, உ , எ , 
நாடி , கார் - ரோ - ஆயி -மக-சுவா விசாஉத் எனும் நான்கு குற்றுயிரும் அமுத எழுத் 


பொருத்தம் 


1218 


பொருள்கள 


தாம் . இவை மொழி முதற்கண்ணும் , பொருநவாகை - நின் கீர்த்தியோடு மிகுதி 
தசாங்கத்தயலிலும் வருவன நன்று . ய , ர , யைப் பார்த்து யாவரையும் எள்ளுதலைப் 
ல , எனும் ஒற்றுக்கள் மீதேறிய ஆ , ஓ , க்க பரிகரியென்று உயர்த்திச் சொல்லியது. 
ளும் , ய , ர , ல, என்னும் ஒற்றும் , ஆய்த ( பு . வெ . ) 
மும் , அளபெடையிரண்டும் , மகாரக் குறுக் பொருநராற்றுப்படை - இது இளஞ்சேட் 
கமும் , ஆய்தக் குறுக்கமும் ஆகிய பதி சென்னியின் புதல்வனாகிய சோழன் கரி 
னான்கும் நஞ்செழுத்தாம் . இவை மொழி காற் பெருவளத்தானை முடத்தாமக் கண் 
முதற்கும் தசாங்கத்தயற்கு மாகா , ணியார் பாடிய நூல் , இதற்குப் பொரு 
ணப் பொருத்தம் - உயிர் -12 , முதல் - சு , நாறெனவும் பெயர் , இது பத்துப் பாட்ட 
ஒற்றுக்கள் , அந்தணர் வருணம் , அல்லா டினுள் ஒன்று . இது ( உ + அ ) அடி 
மெய்யின் ( சு ) அரசவருணம், லவறன, ளுடையது . 
வணிகர் , ழ எ , சூத்திர வருணமாம் . நாட் பொருநர் - ஏர்க்களம் பாடுநர் , போர்க்களம் 
பொருத்தம் - அ , ஆ , இ , ஈ - கார்த்திகை, பாடுநர் , பரணிபாடுநர் . 
உ ஊ எ ஏ ஐ - பூராடம் , ஒ ஓ ஔ -உத்தி பொருநாற்றுப்படை - மிக்க நன்மையினை 
ராடம் , க கா கி கீ திருவோணம் கு கூ யுடையவன் பக்கத் தீராக வெனக்கிணை 
திருவாதிரை, கெ கே கை - புனர்ப்பூசம் , கொட்டு மவனை வழிப்படுத்தது ( பு . வெ . 
கொ கோ கௌ பூசம் , ச சா சி சீ.ரேவதி , பாடாண் . ) 

சூ செ சே சை - அசுவனி , சொ சோ பொருந்தி லிளங்கீரனார் - 1. இவர் கடைச் 
சௌ - பரணி , ஞ ஞா ஞெ- அவிட்டம் , த சங்க மருவிய புலவர்களில் ஒருவர் . இவர் 
தா சுவாதி , தி தீ து தூ தெ தே தை . இயற்பெயர் இளங்கீரனார். இவர் மர் 
விசாகம் , தொ தோ தௌ - சதயம் , ந நா நி பொருந்திலாக இருக்கலாம் . ( அக- கூடுக ) 
நீ நு நூ - அனுடம் , நெ நே நை கேட்டை , 2. ஒரு வள்ளலும் புலவருமானவர் . 
நொ நோ நௌ பூரட்டாதி , ப பா பி பீ - கபிலரைப் புகழ்ந்தவர். சேரமான்மாக் 
உத்திரம் , பு பூ - அத்தம் , பெ , பே பை தாஞ் சேரலிரும் பொறையைப் பாடியவர் . 
பொ போ பௌ - சித்திரை , ம மா மி மீ ( புறநானூறு ). 
மு மூ மதம் , மெ மே மை -ஆயிலியம் , மொ பொருளாராய்ச்சி - ( 8 ) திணை , பால் , செய் 
மோ மௌ - பூரம் , யா - உத்திரட்டாதி , யுள் , நிலம் , காலம் , வழு , வழக்கு , இடம் 
யூ யோ - மூலம் , வ வா வி வீ -உரோகணி , 

என்பன . 
வெ வே வை வௌ - மிருகசிரம் , மேற் பொருளொடு புகறல் - பூமியிடத்துப் பற் 
சொல்லிய நாளிருபத் தேழையும் , ஒன்ப மாய விருப்பத்தினை யொழித்து மெய்மை 
தொன்பதாக மூன்று கூறாக்கிப் பாட் யான பொருளை விரும்பியது . ( பு . வெ . ) 
டுடைத் தலைமக னியற்பெயரின் முதலெ பொருள் - 1. ( உ ) கல்விப்பொருள் , செல் 
ழுத்து நாளைத் தொடங்கிக் 

தொடங்கிக் கூறுகளை வப்பொருள் . 
யெண்ண க , ங , ரு , எ , வரிற் பொருந்தா . 2. ( ச ) அறம் , பொருள் , இன்பம் , வீடு, 
அல்லாத நாட்களுட் பாட்டுடைத் தலைவன் இவை புருஷார்த்தமாம் . 
பெயர் முதலெழுத்தின் ராசி தொடங்கி 

3. சொல்லோ டொற்று மை 

டொற்றுமை யுடை 
பெட்டாமிராசி நாட்களும் பொருந்தா . யதாய்ப் பொருளைத் தெரிவிப்பது . அது , 
கதிப் பொருத்தம் - அ இ உ எ , க சட உயர்திணைப் பொருள் , அஃறிணைப் பொ 
தப என்பன தெய்வகதியாம் . ஆ ஈ ஊ ருள் , ஆண்பாற் பொருள் , பெண்பாற் 
ஏ , ங ஞ ண ந ம என்பன மக்கட் சாதி பொருள் , பலர்பாற் பொருள் , ஒன்றறி 
யாம் . இவை முன்மொழிக்காம் . 

பொருள் , பலவறி பொருள் , தன்மைப் 
பொருத்தம் கூவிளங்கனி, புளிமான் பொருள் , முன்னிலைப் பொருள் படர்க் 
கனி, கருவிளங்காய் , தேமாங்காய் , புளி கைப் பொருள் , வழக்குப் பொருள் , செய் 
மாங்காய் , கூவிளங்காய் , தேமாங்கனி, கரு யுட்பொருள் , வெளிப்படைப் பொருள், 
விளங்கனி இவை யெட்டு முறையே நீர் , குறிப்புப்பொருள் எனப் பலவகை, ( நன் . ) 
தீ , வானம் , துறக்கம் , மதி, பரிதி, காற்று , பொருள்கள் இவை தருக்கத்தின் கொ 
நிலம் எனும் பெயரின . இவற்றுள் நீரும் , ண்ட பிரமேயப் பொருள்கள் அவை ( க ) 
திங்களும் துறக்கமும் , நிலமும் , முதன் பிருதிவி , அப்பு , தேயு , வாயு , ஆகாசம் , 
மொழிக்காம் . ஒழிந்தனவாகா , 

காலம் , திக்கு , ஆத்மா , மனம் , என்பர் . 


கண்ய 


1214 


பொன 


பொருள் மோழிக்காஞ்சி 


இவவகை கட 


பொருள் மொழிக்காஞ்சி - அவிர்ந்து விளங் பொற்கையான்மாறன் - இவன் ஒரு பாண் 
கும் சடாமகுடத்தினையுடைய முனிவர் டியன் . இவனரசில் ஒரு வேதியன் கங்கா 
விரும்பித் தெளிந்த பொருளைச் சொல்லி ஸ்நானத்திற்குப் போக எண்ணி நாளைப் 
யது . ( பு . வெ பொதுவியன் ) 

புறப்பட இருக்கையில் மனைவி என்னை 
பொருள்வகை இத்திணை க்கே இப்பொரு 

யாவர் காப்பார் என்றனள் , வேதியன் 
ஞரித்தாவ தென்னாமல் எல்லாத் திணைக் 

அரசன் காப்பான் என்று கூறி மறுநாள் 
கும பொதுவாய் நிற்குநிலை . ( அகம் . ) யாத்திரை சென்றனன் , 

ந்த செய்திகளை நகர சோதனைக்கு வந்து 
பொருள்வயிற் பிரிவு - பொருளீட்டுதல் 
காரணமாகப் பிரிதல் , இது , தோழி தலை 

அந்த வீட்டின் புறத்தில் இருந்த அரசன் 

கேட்டு அன்று முதல் அந்த வீட்டுடன் 
மகட்குணர்த்தல் , தலைவி இளவேனிற் பரு 

அந்த அக்கிராரத்தில் இருந்த வேதியர் 
வங்கண்டு புலம்பல் , தோழி யாற்றுவித் 

அனை வருக்கும் உணவளித்து வந்தனன் 
தல் முதலிய ; மற்றும் , தலைமகன் தலைமக 

இவ்வகை நாடோறும் உணவும் காத்த 
ளது உருவு வெளிப்பாடு கண்டு சொல் 

லும் செய்துவருவோன் ஒருநாள் அந்த 
வல் , பாசறைமுற்றி மீண்டூர் வயின் வந்த 

வீட்டின் புறத்தில் இருக்கையில் ஆண் 
தலைவன் பாகற்குச் சொல்லல் , தலைமக 

குரல் கேட்கக் கதவைத் தட்டினன் . கங்கா 
ளோடிருந்த தலைமகன் கார்ப்பருவங் கண்டு 

ஸ்நானஞ் சென்று அன்றைக்குவந்த அந்த 
சொல்லல் முதலிய ; கற்பியலில் அடங்கும் . 

வீட்டு வேதியன் தீரமாய் யார் அங்கு 
பொலிந்துநின்றபிரான் - திருக்குருகூரில் 

என்று கேட்டனன் . அரசன் அயலானாயின் 
கோயில்கொண்ட பெருமாள் , 

தீரமாய் ஆசென மாட்டானென் றுணர்ந்து 
பொலிவுமங்கலம் வேலையுடைய மன் அந்த வீட்டைத் தட்டின துபோல் மற்ற 
னன் மனமுவப்ப புதல்வன் பிறத்தலாற் 

வேதியர் வீடுகளையும் தட்டிவிட்டு அரண் 
பலரும் கொண்டாடியது . ( பு.வெ.பாடாண் ) 

மனை சென்றனன் . வேதியரெல்லாரும் 
பொல்லாப்பிள்ளையார் - திருநாரையூரில் 

நடந்த சங்கதிகளைப்பற்றி அரசனுக்கு அறி 
எழுந்தருளி யிருந்து அபயகுல சேகர வித்தனர் . அரசன் வேதியர்களை வரு 
சோழராஜன் நிவேதித்த பலங்களை யுண்டு வித்து அவ்வகை தீமை செய்தவனுக்கு 
நம்பியாண்டார் நம்பிக்குத் திருமுறை யிரு யாது தண்டனையென வேதியர் தட்டிய 
ந்த இட முதலிய அருளிச்செய்த விநாயக கையை வாங்கிவிட வேண்டுமென்று கூறி 
மூர்த்தி , 

னர் . உடனே அரசன் தனது உடைவாளை 
பொழது - ( சு ) மாலை , யாமம் , வைகறை , யெடுத்துத் தன் கையை வெட்டியெறிய 
விடியல் , நண்பகல் , எற்பாடு , இவை அத்த வேதியர் அஞ்சி யாகமொன்று இயற்றி அர 
மனகால முதல் பப்பத்து நாழிகை, 

சனுக்குப் பொற்கை வளரச் செய்தனர் . 
பொழதுகண்டிரங்கல் - உயிர் நிற்றலைப் 

ஆதலால் இவனுக்கு இப்பெயர் வந்தது . 
போற்றாளாய் நெட்டுயிர்ப்புக் கொண்டு பொற்சபை - கனகசபையாகிய சிதம்பரம் .. 
சுழலும் பொன்னாற் செய்த வளையினை பொற்றமரை - பாண்டி நாட்டு மதுரைமா 
யுடைய தலைவி மாலைப்பொழுதைக் கண்டு 

நகரில் எழுந்தருளியிருக்குந் திரு ஆலவா 
வருந்தியது . ( பு . வெ . பெருங் .) 

யுடையார் திருச்சந்நிதி தீர்த்தம் .. 
பொறையாற்றுக் கிழான் - பொறையாறு தென் மதுரையில் சங்கப்புலவர்க்கு இருப் 
ஆண்டவள்ளல் , வேளாளராக இருக்கலாம் . பிடமாய்ச் சொக்கர் கட்டளைப்படி சங்கப் 
கல்லாடராற் பாடப் பட்டவன் , ( புற . நா ). பலகை தாங்கியிருந்தது . இதில் நக்கீரர் 
பொறி - 1. ( ங ) மனம் , வாக்கு , காயம் . சிவகோபத்தால் விழுந்து கைலை பாதி 

2. (ரு ) மெய் , வாய் , கண் , மூக்கு, செவி . காளத்திபாதியந்தாதி பாடிக் கரையேறி 
3. இது, வீட்டில் தொந்தரை செய்யும் 

இது காரை முத்திபெறல் முதலிய 
எலி, பெருச்சாளி முதலியவைகளைப் பிடி பல விசேடங்களைப் பெற்றது. 
க்கும் பொறி . இது ஒரு சிறு பெட்டி பொருனை - தாம்பிரபர்ணி நதிக்குப் பெயர் , 
போன்று பிராணி உள்ளிருக்கும் இரையை ( சிலப் ) , 
--உட்புகுந்து கவரின் , தடுத்துக்கொள்ளும் பொன் - 1. இது சாதரூபம் , கிளிச்சிறை , 
தடைக் கதவு கொண்டது . இவ்வகையில் ஆடகம் , சாம்பூர் தம் என நான்கு வகைப் 
பலவகை உண்டு. 

படும் . இது சிவமூர்த்தியின் வீர்யத்தை 


னர். 


பொன் - பெருமாள்கவி 


1215 


பொன்னனையாள் 


வாயுவும் அக்கினியும் கங்கையில் விட்ட பொன் முடியார் - கடைச்சங்கப் புலவருள் 
தால் பிறந்தது . இதனால் பொன்னுக்குக் ஒருவர் . அரிசில் கிழார் காலத்தவர் . இவர் 
காங்கேய மெனவும் ஒரு பெயருண்டு . சேரமான் தகெேசறிந்த பெருஞ் சோ 
இவை சாதகும்ப மென்னும் சாதரூபம் , லிரும்பொறையின் நண்பர் . அதியமா 
சதகும்பமென்கிற பர்வதத்தில் பிறத்தலா னெமொனஞ்சியைப் பாடியவர் (திருவள் 
னும் , கிளிச்சிறை , சற்றுப் பசுமை நிற ளுவமாலை . ) 
முடைமையாலும் , ஆடகம் , மிக்க ஒளி பொன்னம்பலத்தார் - பிக்ஷையெடுக்கும் 
கொண்டிருத்தலாலும் , சாம்பூந்தம் , மேரு 

கைக்கோள ஜாதியார் , 
விற்கருகில் நாவற்பழ ரஸத்தினாலுண்டான பொன்னம்பலப் பிள்ளை 1 , - இவரை 
15 தியிற் பிறத்தலானும் நால்வகை ஆயின . 

மாவைப் பொன்னம்பலப் பிள்ளை யென் 
2 இது , மிக்கபள பளப்பும் , மஞ்சள்நிற இவர் யாழ்ப்பாணத்து மாவிட்ட 
முள்ள உலோகம் , எல்லாலோகங்களினும் புரத்தவர் . இன்றைக்கு முப்பது வருஷங் 
பாரமுள்ளது . தகடாகவும் , கம்பியாகவும் களுக்கு முன்னிருந்தவர் , மரவை யந்தாதி 
அடிக்கவும் நீட்டவும் கூடியது . இது மலை பாடியவர் . 
களிலும் , சுரங்கங்களிலும் , அருவிகளிலும் 2 , இலர் யாழ்ப்பாணத்து நல்லூரினர் 
பாளங்களாகவும் கற்களுடன் ஒட்டியும் சைவ வேளாளர் . இவர் ஆறுமுக நாவ 
இருக்கும் . இவற்றை இவை கலந்திருக் லர்க்கு மாணாக்கர் , தமிழ் இலக்கிய இலக் 
கும் கட்டிகளுடன் பொடித்து ஓடுகிற 

கணங்களில் வல்லவர் . பாரதம் ஆதிபருவ 
சீரிற் கழுவினால் பளுவுள்ள இவை அடி த்திற்கும் மயூரகிரி புராணத்திற்கும் உரை 
பில் தங்கும் அவற்றை ரஸத்துடன் கலந்து யெழுதியவர். 
காய்ச்சினால் ரஸம் ஆவியாய்ப் போகப் பொன்மணியார்- இவர் கடைச்சங்கத்தவர் 
பொன் தங்கும் . பின் கந்தகத்திராவகம் காலத்திருந்த தமிழறி புலமையர் . பொன் 
விட்டுக் காய்ச்சினால் சுத்த பொன்னாம் . மணியார் எனப் பெயரிருத்தலால் இவர் 
கலப்பான பொன் சீக்கிரம் உருகும் . சுத்த பெண் கவியாக இருத்தல் கூடும் . ( குறு . 
பொன் சீக்கிரம் உருகாது . 

உகக ) 
சாரம் சேர்த்தாலுருகும் . 

இது , நாணயங் பொன்னவன் - அம்பா நகாததுக்கணபுரத் 
கள் செய்யவும் , ஆபாரணங்கள் செய்யவும் தேவன் வேண்டுகோட்படி கனாவலியற் 
உதவும் . இதைச் செப்புத் தகடு முதலிய றினோன் . 
வற்றின் மேல் , தகடாக அடித்து தகட்டில் பொன்னளந்த பெருமாள் - ஒரு வணிகன் 
இரசத்தைப் பூசித்தேய்க்க பொன்ரேக் காட்டில் விறகு விற்றுச் சீவித்துத் தெய் 
அதில் ஒட்டிக்கொள்ளும் பின்னெருப்பிற் வசதியால் ஒரு குகை கண்டு அளவிறந்த 
காய்ச்சச் சாயம் நீங்கும் இதில் சுத்தமானது நிதிபெற்று வறுமை யிழந்தவன் , 
தங்கம் . இது , ஐரோப்பாவில் ஸகாத்லா பொன்னனையாள் - மதுரைக்குக் கிழக்கே 
ண்ட் , ஹங்கெரி , ருஷியா , ஆசியாவில் , திருப்பூவனத்தில் உத்திர கணிகையார் 
இந்தியா, சுமத்ரா, போர்னியோயூரல்மலை , குலத்தில் பிறந்தவள் . இந்த அம்மை 
ஆபிரிகாவில் டிரான்ஸ்வால் , அமெரிக்கா தனக்கிருந்த பொருளால் சிவமூர்த்திக்கும் 
வில் காலிபோர்னியா , பிரேசில் , மெக்ஸி சிவனடியவர்க்கும் செலவு செய்து வந்த 
கோ , முதலிய இடங்களில் அகப்படும் . னள் , இவளுக்குச் சோமாஸ்கந்த திரு 

3. சிவபிரான் வீர்யத்தை மேனோக்கிய வுருவம் செய்துவைக்க வேண்டுமென்னும் 
காலத்துச் சிறிது பூமியில்விழ அது அக்னி கவலையொன்று நாடோறும் வருத்தியிருந் 
யைச் சென்றது . ஒளியுடன் ஒளிகூடிப் தது . ஆயினும் அதைப் பூர்த்தி செய்வ 
பொன்னாயிற்று . அக்னியும் சந்திரனும் தற்கு ஆகவில்லை. ஒருநாள் சிவமூர்த்தி 
கூடியதே பொன் . ( பார . அநுசா .) 

இவளது மனக்கவலை போக்க எண்ணி 
பொன் பாப்பினனான மகதைப்பெருமாள் ஒரு சித்த மூர்த்திகள் போல் திருவுருக் 

கவி - இவன் நடுநாடு அல்லது மகதநாட்டு கொண்டு இவள் வீட்டுப்புறத்தை யணைந் 
சிற்றரசன் . இவன் 

வாணவம்சத்தைச் தனர் . இவளது பணிசெய்வோர் சித்த 
சேர்ந்தவன் . 

மூர்த்திகளின் வரவைத் தமது தலைவிக்கு 
பொன்பற்றியூர்ப் புத்தமித்திரனார்..வீரசோ அறிவித்தனர் . பொன்னனையாள் எதிர் 
ழன் பெயரால் இலக்கணஞ் செய்தபுலவர் . சென்று வணங்கி உள்ளழைத்துச் சென்று 


பொன்னாகன் 


1216 


போகபூமி 


சித்தர் போகர் 


கவலை 


ஆசனம் உதவி உபசரித்தனள் . 

இவர் 

காலாங்கி நாதருக்கு 
பொன்னனையாளை நோக்கி அம்மே எதோ 

மாணாக்கர் . இவர் சித்தராய்ச் சத்த சமுத் 
உன் தேகம் வாடி யிருக்கிறது நீ மனக் திரங்களையும் தாண்டிச் சஞ்சீவி மூலிகை 

கொண்டிருப்பதை உன் முகம் கள் கண்டு பிடிக்கையில் அது கையில் 
அறிவிக்கிறது கூறுக எனப் பொன்னனை அகப்படாதிருக்கத் தம்பனா மந்திரத்தால் 
யாள் உள்ளது கூறினள் . சித்தர் ஆயின் 

அதை ஓரிடத்தில் நிலைக்கச் செய்து பிடி 
உன் கருத்தை முடிக்கிறேன் என்று அவ 

த்து வந்தவர் . மேருக்கு அப்பாற் சென்று 
ளிடம் இருந்த லோக பாத்திரங்களைக் 

கொண்டுவந்தவர் . சிங்கத் 
கொண்டுவாக் கட்டளையிட அவ்விதமே திற்கும் , புவிக்கும் , பூனைக்கும் ஞானோப 
கொண்டுவந்து சேர்த்தனள் சித்த மூர்த் தேசஞ் செய்தவர் . இவர் ஆதிரசம் 
தி அப்பாத்திரங்களின் மேல் விபூதி தெறி 

கொண்டுவந்தவர் என்று சொல்வர் . இவர் 
த்து இவைகளை உலையிலிட்டு உருக்கச் தக்ஷிணாமூர்த்தி சத்திக்கு அருளிச் செய்த 
செம்பொனாம் . இவற்றால் உன் மனப்படி 

எழுலக்ஷத்தை எழுகாண்டமாக்கித் தமது 
செய்க என்று மறைந்தனர் . பொன்னனை மாணாக்கருக்கு உபதேசிக்கச் சித்தர்கள் 
யாள் பிரிவாற்றாது கவலைகொண்டு ஒரு இதைத் தக்ஷிணாமூர்த்தியிடம் கூறத் தக்ஷி 
வாறு தேறிச் சிவமூர்த்தியின் திருவுரு ணாமூர்த்தி இவரை வருவித்து நீர்செய்த 
வார்ப்பித்து அத் திருவுருவைக் கண்டு எலைச் சொல்லுமெனக் கேட்டுக் களி 
ஆராமையின் மிகுதியால் என் அழகப் த்து , சித்தருக்கு நீங்கள் இதைப்பற்றி 
பிரானோ என ஐந்து விரலாலும் விக்கிரக ஒன்றும் கவலை கொள்ளவேண்டாம் . அவ 
மூர்த்தியின் இரண்டு கன்னங்களையும் ரவர்கள் தங்கள் சமர்த்தைத் தெரிவிக்கின் 
அள்ளி முத்தமிட்டனள் . அள்ளிய நகக் அதையேன் தடுத்தல் வேண்டுமெனக்கூறி 
குறி இக்காலத்தும் அத்தல மூர்த்தியின் இருடிகளைத் தங்கள் இருப்பிடம் அனுப்பி 
திருவுருவில் விளங்குகிறது.இந்த அம்மைக் னர் . அதுமுதல் சித்தர் பலர் இவரிடம் 
குப் பொன்னனை எனவும் பெயர் . 

வந்து குளிகை பெற்று போவர் . இவர் 
பொன்னுகன் - இவர் கடைச்சங்க மருவிய ஒருநாள் மலையடி வாரஞ் செல்ல அங்கு 
புலவருள் ஒருவர் . இவர் இயற்பெயர் 

ஒரு புவி தூரத்த இடையனை விட்டுக் குகை 
நாகனா யிருக்கலாம் . இவர் செல்வ மிக்க யில் ஒளித்துக் கருவிழுதியின் பலத்தால் 
வரா யிருந்தமை நோக்கி இப்பெயர் வந் காயகற்பம் பெற்று ஒரு சன்று போட்டு 
தது போலும் . ( குறு . ககச ) 

வசித்திருந்த பசு தன் கன்றுடன் இவரை 
பொன்னய்ச்சியார் - பிள்ளைய றங்கா வில் பந்து திருவடியில் மோப்ப இரங்கி அதற் 
விதாசரின் தேவியார் . பட்டர் சர்வஞ்ஞ குபதேசித்து நீங்கினர் . இவர் செய்த 
பட்டனுடன் செய்த சாகச வினாவிற்குக் தீக்ஷை யென்னும் நூலைச் சட்டைமுனி 
கண்ணேறு படுமெனத் திருஷ்டி தோஷம் கிழுத்தெறிந்தனர் . இவர் செய்த நூற்கள் . 
போக்கியவள் . 

போகர் 7000 , நிகண்டு 17000 சூத்திரம் , 
பொன்னி - 1. இவள் கம்பநாடரைத் தம 700 யோகம் இவர் கந்த மூர்த்தியால் சித்தி 
க்கு அடிமையாக்குகிறேன் என்று அரச பெற்றவர் . இவர் சதுரகிரி , சிவகிரி முத 
னிடம் சபதஞ்செய்த தாசி . இவள் கம்ப லிய இடங்களில் வசித்ததாகத் தெரிகிறது . 
ரிடம் தாசி பொன்னிக்குக் கம்பனடிமை கருவூர்த் தேவருக்குத் தஞ்சைச் சிவப்பிர 
யென எழுதி வாங்கி அவர் அரசன் முன் திட்டைக்காகக் காக்கையின் கழுத்தில் 
அதற்கு வேறு பொருள் கூற ஏமாறியவள் . ஓலை அனுப்பினர் . இவருக்கு மாணாக்கர் 
2 , பொன்னனையாட்கு ஒரு பெயர். கொங்கணர், கருவூர்த் தேவர், சுந்தராநந் 

தர் , மச்சமுனி , நந்தீசர் , இடைக்காடர் , 
கமலமுனி , சட்டைமுனி, முதலியவராம் . 

இவர்மீது இன்னும் சில பொய்க்கதைகூறு 
போககாமியப்பிரியநாட்கள் - சுயக்கிரகம் வர் . இவரை அகத்தியற்கு மாணாக்கர் என் 
விட்ட நாள் போகநாள் நின்றநாள் , பிரிய 

இவர் காலாங்கிநாதருக்கு மாணாக்கர் 
சாள் , பற்றப்படும் நாள் , பாவநாள் , சாமிய என்பதைப் போகர் ஏழாயிரத்தால் அறிக . 
நாள் என்றும் சந்திராதித்தர் , வசிட்டர் போகபூமீ -1. போகபூமியாவது , பதினாலு 
முதலியோர் கூறினர் . ( விதான மாலை ) வயதுடைய குமானும் பன்னிரண்டு வய 


போ 


பர் . 


* போகம் 


1217 


போதனார் 


துடைய குமரியுமாய்த் தம்முள்ளொத்த வது வழக்கு . இதை வைணவர்கள் சூடிக் 
மரபும் , தம்முளொத்த அன்புமுடையவனா 

கொடுத்தாளுக்குப் போகங் கொடுத்த நாள் 
கிய தலைவனும் தலைவியும் கற்பகம் போலச் என்பர் . 
செல்வம்வந்து வாய்ப்பத் தாம் செய்ததவம் போகையர் - கெம்பாவிலிருந்த வேதியச் 
காறும் அப் பூமியில் இன்பநுகரும் இடம் , 

சிவனடியவர் . இவரைக் கண்டு உலகம் 
2. ( - ) ஆதியரிவஞ்சம் , நல்லரிவஞ்சம் , வழிபடச் சிவமூர்த்தி நீசவருத்தாங்கி இற 
ஏமதவஞ்சம், தேவகுருவம், உத்தாகுருவம் , ந்த கன்றினைத் தோளில் தூக்கி வாலும் 
போகம் ( அ ) பெண் , ஆடை , அணி , போகையர் எதிர்கொண்டு இவர் சிவனடி 

போஜனம், தாம்பூலம் , பரிமளம் , பாட்டு , யவர் என அதை வாங்கி வைத்து உபசரிக் 
பூவமளி. 

கச் சிவனடியவராய் வந்த இவர் இக்கன்றி 
போகவதி -1 , பாதாள கங்கை , 

னிடம் நமக்கு ஆவல் உண்டு நீரே சமைத் . 
2. நாகர்பட்டணம் . 

திடும் எனப் போகையர் அவ்வகை செய்ய 
3. சுதரிசான் என்னும் ரிஷியின் பத்னி . 

வேதியர் கோபித்து மடத்தைத் திறந்து 
இவள் தனித்திருக்கையில் யமன் அதிதி உள் புகச் சிவமூர்த்திமறைய வேதியர் 
போல் வந்து தன்னுடன் புணரவேண்ட பிரமித்து நிற்கப் போகையர் வேதியரை 
இவள் சாஸ்திர நியாயங்களால் மறுப்ப வணங்கி வேதியரே உங்கள் அக்சாரத்தில் - 
வும் கேளாது வருத்த இவள் , தன் கண 

நாம் வரவில்லை தனித்திருந்த எமது இருக் 
வன் அதிதிகள் வேண்டியவைகளை மறுக் கையில் நீங்கள் வந்து வருத்தியதால் உம் 
பாதே என்று கூறியபடி உடன்பட்டிருக் மூரில் நாமும் சிவலிங்கமூர்த்தியும் இரோ 
கையில் கணவன் வந் தழைக்க இவள் மறு 

மென்று போகையர் சிங்க அவ்வூரிலிருந்த 
உத்தரங்கூறச் செல்லுகையில் யமன் கூறா 

சிவலிங்கத் திருவுருக்களும் மறைந்தன . 
திருக்கச்செய்து தான் , உன் மனைவி அதி சிவபிம்பம் மறைய நகர்வளம் குன்றியது . 
பூசை செய்கின ளென இருடிக்குக் 

மீண்டும் வேதியர் போகையரை வேண்டி 
கூறக் கேட்டுத் களிப்படைந்து தன்னுரு வருவிக்க வளமுண்டாயின . 
வுடன் வெளிப்பட்டு இருடிக்கு யமவாதனை போக்கியார் 

கடைச்சங்கப் புலவருள் 
யொழிய வரம் தந்து இவளை உலகர் பாபங் ஒருவர் . (திருவள்ளுவமாலை .) 
களை நீக்கும் போகவதியெனும் நதியாக போசநன் - சகரன் புத்ரன் . 
வரம் தந்தனன் . 

போண்டான் ( போகொண்டான் . ) இவர் 
போகாங்கன் - இவன கொடுங்கோலரசன் . கள் தமிழ் நாட்டிலிருந்து கள்ளிக்கோ 
இறந்து நாகடைந்து குமான் செய்த புண் ட்டை சாமொரீன் அரசனுக்குப் பல்லக் 
ணியத்தால் நாகத்தை நீங்கினன் . 

குச் சுமக்கக்கொண்டு போகப்பட்ட இடை 
போகி -1 . இந்திரன் . 

யர் வகுப்பு ( தர்ஸ்டன் . ) 
2. விளைவு முதலிய பயன் தருதற்பொ போதகன் - கத்ருகுமான் , நாகன் , 

மழை பெய்விக்கும் மேக நாதனா போதப் பிரகாரம் - .. உத்தேசம் , லகூ 
கிய ( போகி ) இந்திரனை ஆராதிக்கும் நாள் . ணம் , பரீக்ஷை. இவற்றுள் உத்தேசமா 
இது மார்கழி மாச பூர்த்தியில் வருவது . வது , தான் விவகரிக்கும் பொருளின் 
இதனைக் கண்ணன் தாம் அவதரித்த காலத் பெயரை மாத்திரம் கூறல் . அப்பொருளின் 
துத் தமக்குச் செய்யக் கட்டளை யிடக் சிறப்புத் தன்மை கூறல் இலக்கணம் . அப் 
கேட்ட . இந்திரன் , சினந்து மழை பொழி பொருளில் இவ்விலக்கணம் உண்டோ 
விக்கக் கண்ணன் கோவர்த்தனத்தைக் இன்றோ எனப் பார்த்தல் பரீக்ஷை 

நிலைச்சனென்னும் அரச 
குடையாகப் பிடித்து மழை தடுக்கச்செருக் போதனபுரம் 
கடங்கிய இந்திரன் பணியத் , தை மாதத் 
திற்கு முன்னாள் உனை உலகர்பணிய எனக் போதனம் - சாமைநாட்டிராஜதானி . ( சூளா .) 
கட்டளையிட்டபடி இந்திரனைப் பூசிக்கு போதனார் இவர் விஷயமாக யாதும் விள 
நாள் என்ப . இந்நாளில் ஆயச்சிறுவர் 

க்கவில்லை . பாலையைப் புனைந்து பாடியுள் 
காளிங்கமடுவிற் குதித்த கண்ணனுக்கு ளார் . இவர் பாடல் இந்நூலில்வரும் பாட் 
விடமேறா தபடி இராமுழுதும் தீக்காய்ந்து டின் பெருமையைக் கூறிய பன்னீரடி 
பறைகொட்டி விழிப்பித்திருந்தன ராத யின் மிக்கு பதிமூன்றடி யுளதாயிராநின் 
லின் அவ்வறிகுறியாகத் தீக் கொளுத்து றது . இவர் பாடியது ( நற் - க்க ) ம் பாட்டு , 

153 


னது நகரம் . 


போதன் 


1218 


போனகிராப் 


போதன் - சாகசமனுவைக் காண்க . யுள்ளவன் , அச்சமுடையவன் , புறங்கொடு 
போதாயனர் கண்ணுவர்க்குக் குமரர் . 

த்து ஓடுபவன் முதலியவர்களாம் . ( சுக்- நீ .) 
இவர் தம் பெயரால் சூத்ரம் செய்தனர் . போர்க்களத்தொழிதல் பகைவ ராயுதத் 
அதற்குப் போதாயன சூத்ரம் எனப் பெயர் . 

திற்குப் புறங்கொடாத வெற்றியினையு 
போதி ஒரு அரசமரம் . இந்த அரசு பல் டைய வீரரைக் கூட்டித் தான் பூசற்களரி 

குனி நதிக்கரையிலுள்ளது . புத்தன் இதன் யிலேபட்டது . ( பு . வெ ) 
நிழலில் தவமேற்கொண்டிருந்த காலத்து போர்க்காரியார் - செங்கண்ணர் குமார் . 
நான்கு வகைச் சத்தியஞான முண்டான இவர் குமார் காரியார் . இவர் நம்மாழ்வா 
மைபற்றி இதனை மகாபோதி யென்பர் ருக்குப் பாட்டன் , 
புத்தர். (மணிமேகலை .) 

போர்க்குரிய நாளிகக்கருவிகள் இவை 
போதினி - சிவசூர்யனுக்கு மேற்கில் உள்ள அஸ்திர சஸ்திரங்கள் என இருவகை , அஸ் 

திரங்களைக் காண்க . சஸ்திரம் --கைவிடாப் 
போத்தராஜன் - இராமரக்ஷணப் பொருட் படை . இன்னும் சிறுநாளிகம் , பெருநாளி 
டுக் கிராமாதிகளில் ஆராதிக்கப் பட்ட கம் என இருவகை கருவிகள் உள . 
க்ஷ த்ரதேவன் . இத்தேவனைத் தருமராஜா சிறுநாளிகம் - குறுக்காய் மேனோக்கிய 
கோவில்களில்வைத்து ஆராதிக்கின்றனர் . துளையினை அடியில் உடையதும் , ஐந்து 
இத்தேவதையை வீரபத்திராம்ச மென்பர் . சாண் அளவுநீண்ட இருப்புக்குழாய்த் தண் 
போத்தியர் - பாஷ்சள ருஷியிடம் இருக்கு டினை யுடையதும் , அடியினும் , நுனியி 
வேதமோதிய மாணாக்கர். 

னும் குறிவைத்து அடித்தற்குரிய திலபித் 
போத்யர் - ஒரு ருஷி , இவர் பிங்களை துக்களோடு கூடியதும் , எந்திர தாடனத் 
அணில் , சர்ப்பம் , வண்டின் சுழற்சி , லக்ஷ் தால் நெருப்பை வெளிப்படுத்துவதும் , 
யத்தை அடிப்பவன் , யுவதி இவர்களால் கற்பொடிகளைத் தாங்கி யிருக்கும் கன்ன 
ஞானமடைந்தவர். ( பார - சாங் .) 

மூலத்தை யுடையதும் , நல்ல மரத்துண் 
போந்தை - பொருந்தாவேந்தர் கிட்டினப் டாற் செய்யப்பட்ட உபாங்கத்தை அடிப் 
பூசலிடத்துப் புலானாறும் வேலினையுடைய பாகமாக வுடையதும் , அடியில் ஓர் அங் 
சேரன் சூடும் பூவைப்புகழ்ந்தது . ( பு.வெ. குல அளவு , அகன்ற த்வாரத்தை யுடைய 
பொதுவியன் . ) 

தும் , தன்னுள்ளே நெருப்புப்பொடி ( வெடி 
போந்தைப் பசலையார் - இவர் கடைச் மருந்து ) பொதியப்பெற்றதும் , சலாகை 
சங்க காலத்துப் புலவருள் ஒருவர் . நப் யோடு கூடியதும் ( மருந்து கெட்டிக்கும் 
பசலையாரின் வேறானவர் என்பது தெரி இருப்புக்கோல் ) ஆம் . இது துப்பாக்கி ) 
விக்க போந்தைப் பசலையார் எனப் பட்ட ( சுக் - நீதி .) 
னர் . போந்தை இவாது ஊராக இருக்க பெருநாளிகம் - அடிப்பாகத்திலுள்ள 
( அக - கக 0 . ) 

முளையின் சுழற்சியால் குறியை பொத்துத் 
போயர் இவர்கள் வடநாட்டு வேட்டைக் தாக்கும் நிலையினை யுடையதும் மாத்தினா 
காரர் , தற்காலம் பல்லக்கு முதலிய சுமந் லாக்கப்பட்ட அடிச்சட்டத்தை யுடைய 
தும் பலவேலைகள் செய்துந் திரிவோர் . தும் வண்டியால் சுமந்து செல்லப்பட்டது 
போரங்கன் - துரியோ தனனுக்குத் தம்பி .. 

மானது . 

( சுக் - .) 
போர்க்களத்துக் கொல்லத் தகாதவர் போர்மலைதல் வெட்சியாரைக் கிட்டிச் 
போர்க்கஞ்சி பிறிதோரிடத்து ஒளித்திருப் சூழ்ந்து அஞ்சத்தாக்கி எடுப்பும் சாய்ப்பு 
போன் , பேடி , கைகூப்பி வணங்குவோன் , மான பூசலை மேற்கொண்டது . ( பு . வெ .) 
தலைமயிரவிழ்ந்து சரியப்பெற்றவன் , உட் போலி - அறுபத்தைந்து . அவை பக்ஷாபா 
கார்ந்திருப்பவன் , நான் உனக்கு ஆளா சம் - " , எதுவாபாசம் , உக , உவமைப் 
கிறேன் என்பவன் , தூங்குபவன் , கவச போலி - க அ , நிக்ரகத்தானம் . உஉ . 
முதலிய பூண்டு யுத்தசந்தத்த னாகா தவன், போற்றிமார் - கேரளபிராமணர், நம்பூரிக 
ஆடை யில்லாதவன் , ஆயுத மில்லாதவன் , ளைச் சேர்ந்தவர்களல்லர் . 
போர்செய்யா தவன் , போரிடுவதைப் பார்த் போன கிராப் - ( Phonograph ) இது , தக 
துக் கொண்டிருப்பவன் , பிறனொருவனு ரப் பற்களடங்கிய மெல்லிய தகடுகளின் 
டன் போரிடுபவன் , நீர் பருகுபவன் , உண மூலமாய் யந்திர வழியால் ஒருவன் கூறிய 
வுட்கொள்பவன் , வேறு காரிய முயற்சி கீதத்தையும் , பலவகை ஓசைகளையும் திரு 


ன 


லாம் . 


போன் 


1819 


போஜனஞ் செய்யும் பாத்திரம் 


ஒரு தேசம் . 


த்தமான இயற்கைச் சத்தமாகவே கூறும் வும் உண்க. தம்மினு முதியோரைப் பக் 
கருவி . 

கத்தில் வைத்துக்கொண்டு உண்ணா . 
போன் - என்பது பிராணிகளைப் பிடிக்கும் காது . 

உண்டபின் வாய்நீர் உட்புகாமல் 
பொறி , இது பிராணிகளின் உருவத்திற் கொப்புளித்து உமிழ்ந்து எச்சிலறும்படி 
குத் தக்கபடி பெருத்தும் சிறுத்தும் இருக் வாயையும் பாதங்களையும் நன்றாகத் துடை 
கும் . 

த்து ( கூ ) முறையாகத் தண்ணீர் பருகிக் 
போஜகடகம் - 1. நர்மதாததிக்கு அருகில் கண் காது மூக்கு செவி முதலிய உறுப்பு 
உள்ள பட்டணம் .. 

களைத் துடைத்துக்கொள்க . தண்ணீரை 
2. விதர்ப்ப தேசத்திலுள்ள 

இரண்டு கைகளால் வாரிக்குடித்தலும் , 
Elliobipur on the river Purna in Berar ஒரு கையால் தண்ணீர் பருகலும், ஒரு 
( பா , சபா .) 

கையால் கொடுத்தலும் ஆகாது . ( ஆசாரக் 
போஜகன் - சாம்பனால் யாதவ கன்னிய கோவை . ) 
ரைத் தானமாகப்பெற்ற அரசன் . ( பவிஷ் . போஜனம் புசிக்கும் திக்க - ஆயுளை விரும்பு 
புரா .) 

கிறவன் கிழக்குமுகமாகவும் , கீர்த்தியை 
போஜகூடம் உருக்மீ என்பவனால் புதி விரும்புகிறன் தெற்கு முகமாகவும் , சம்பத் 
தாய் நியமித்த பட்டணம் . 

தை விரும்புகிறவள் மேற்கு முகமாகவும் , 
போஜம் 

சத்தியத்தை விரும்புகிறவன் வடக்குமுக 
போஜர் யதுகுலபேதம் , கம்சன் பகைவர் . மாகவும் இருந்து- புசிக்கவேண்டும் . 
இவர்கள் பிராமண சாபத்தால் ஒருவரை போஜனவிதி - இது உணவு கொள்ளுங் 
யொருவர் அடித்துக்கொண்டு மாண்டனர் . கால் இவ்வாறிருந்து உண்கவெனக் கூறும் 
போஜனக்கிரமம் - 1. நீராடி வாயைத் விதி . போஜன காலத்தில் சமபந்தியில் 
துடைத்துக்கொண்டு உண்ணு மிடத்தை உண்ணத்தக்கோர் அந்நியரல்லாத சமசாதி 
மண்டலஞ்செய்து உண்டவரே உண்டவர் யராய் நியமாசார முடையவர்களா யிருத் 
கள் . கால் கழுவிய சரம் . உலருமுன்னர் தல் வேண்டும் . போஜனம் செய்யுமிடம் 
உண்ணவேண்டும் . கால் ஈரம் உலர்ந்தபின் வெளிச்ச முள்ள தாய் அந்நியர் புகப்பெறா 
படுக்கை அடையவேண்டும் . உண்ணும் ததாய்க் கோமயத்தால் மெழுகப்பட்டதா 
போது கிழக்காக உட்கார்ந்து தூங்காது யிருத்தல் வேண்டும் . 
அசையாது நன்றாக உட்கார்ந்து வேறொன் போஜனஞ் செய்யும் பாத்திரம் - பொன் , 
றையும் பாராமலும் , பேசாமலும் உண வெள்ளி , வெண்கல பாத்திரங்களும் , இலை 
வைத்தொழு துண்க . ( ஆசாரக்கோவை ) களில் வாழை , மாவிலை , புன்னையிலை , 

2. தம் பொருட்டாக உலையேற்றலும், தாமரையிலை, இருப்பையிலை , பலாவிலை , 
தமககாக உயிர்வதை செய்தலும் , மடைப் சண்பகவிலை , வெட்பாலையிலை , பாதிரி 
பள்ளியை எச்சிற் படுத்தலும் , சிறுவர்கள் யிலை , பலாசிலை , சுரையிலை , கமுக மடல் 
உண்ணுகையில் பெரியோர் உயர்ந்த பீடத் முதலியவையாம் . இவற்றுட் பொற்பாத் 
திருத்தலும் சிறுவர்களுண்கையில் அவரை திரம் சுக்லவிர்த்தியுண்டாம் ; வாதபித்த 
மனம் வருந்த ஏதேனும் கூறலும் ஆகாது . சிலேத்மாதிகளைச் சமனஞ்செய்யும் வளப் 

3. விருந்தினர் , முதியோர் , பசுக்கள் , பத்தினையு மனவுற்சாகத்தையும் தந்து 
பக்ஷிகள் , பிள்ளைகளுக்குணவு கொடாமல் சோபாரோகத்தை நீக்கும் . வெள்ளிப்பாத் 
முந்தி உண்ணலும், படுத்துண்ணலும் , திரம் சிலேத்மபித்த கோபத்தை நீக்கித் 
நின்று கொண்டும் , வெளியிடத்து இருந்து தேஜஸையு மகிழ்ச்சியையுந் தரும் . வெண் 
-கொண்டும் , அதிகமாக உண்ணலும் , கட்டி கலப்பாத்திரம் சிக்கல் , சோர்வு , இரத்த 
லின் மீதிருந்து கொண்டும் , பெரியோர்க பித்தரோகம் , இவைகளை நீக்கித் தாதுவிர்த் 
ளுடன் சமபந்தியி லுண்ணும்போது அவர் தியையும் வன்மையையு முண்டாக்கும் . 
களுண்ணுமுன் உண்ணலும் , அவர்கள் வாழையிலை சருமதாதுக்களுக்குப் பளப 
எழுதற்குமுன் எழுதலும் , அவர்களை நெரு எப்பும் சுகபோகங்களையுந் தந்து மந்தாக்னி , 
க்கி யிருத்தலும் , அவர்களுக்கு வலப்பக் துர்ப்பலம் , க்ஷ்ணவாத சிலேஷ்மம் , அரோ 
கத்திருந் துண்ணலும் , ஆகா , உண்கை சகங்களைப் போக்கும் , தாமரையிலை வெப் 
யில் தீம்பொருள்களை முதலாகவும் மற்ற பம் , வாதரோகம் , மந்தாக்னிகளை உண்டாக் 
வைகளை நடுவாகவும் கசப்பைக் கடையாக கும் , சம்பத்தைப் போக்கும் , பலவகை 


போஜனஞ் செய்யும் பாத்திரம் 


1220 


போஜனஞ் செய்யும் பாத்திரம் 


யின்று 


யான பாலுள்ள மரங்களின் இலைகள் பங்கு 
வாதம் , க்ஷயம் தாகசோகம் இவையணு 
காது காக்கும் . பலாவிலை குன்மரோகத் 
தையும் பித்தத்தையு மதிகப்படுத்தும் . 
பொதுவாக இலைகளில் வெள்வாழையிலை 
மனத்திற் குற்சாகத்தையும் திருப்தியையும் 
தரும் மற்றவிலைகள் மத்திமபலனைத்தரும் . 
கல்லைகள் தைக்குமிடத்து ஒரு ஜாதியான 
இலையால் தைக்க . வாழை யிலையிலுண் 
ணுங்கால் அறுத்த அடிப்பாகத்தை வலப் 
பக்கமாக வைத்துண்க, போஜனபாத்தி 
ரங்களையும் இலைகளையுஞ் செம்மையாகச் 
சுத்தஞ்செய்து ஒவ்வொருவருக்கும் ஒவ் 
வொருமுழமளவை சதுரச்சிரமாகப் புள்ளி 

மெழுகிப்போடல் வேண்டும் . 
இரண்டு கால்களையு முடக்கி இடமுழந் 
தாளின் மேல் இடமுழக்கையை யூன்றிக் 
கொண்டு போஜன சமயத்தில் தகா தவார்த் 
தைகள் பேசாமலும் , பேசுதல் , சிரித்தல் , 
நாய் , பன்றி , கோழி , காகம் , பருந்து , 
கழுகு , என்பவைகளையும் அதீக்ஷதர் , புலை 
யர் , விரதபங்கமுடையார் , பூப்புடைமங் 
கையர் முதலியோரைப் பாராமல் விதிப் 
படி அன்ன முதலியவற்றைச் சுத்திசெய்து 
இஷ்டதேவதைக்கும் , அக்நிக்கும் , குருவிற் 
கும் , நிவேதித்து மௌனமாய்ச் சிந்தாமல் 
புசித்தல் வேண்டும் . எவன் தலைமேலாடை 
யுடனும் தென்முகமாகவும் புசிக்கின்றானோ 
அவனது அன்னத்தினை அரக்கர் புசிக்கின் 
றனர். மண்டலஞ் செய்யுமிடத்து வேதி 
யர்க்குச் சதுரமாயும் , அரசனுக்கு முக் 
கோணமாயும் , வைசியனுக்கு வட்டமா 
யும் , சூத்திரனுக்குப் பிறைவடிவாகவும் 
மண்டலஞ்செயல் வேண்டும் . 

ஆதித்தர் 
வசுக்கள் , உருத்தியர் , பிரமன் இவர்கள் 
மண்டலங்களின் வசிக்கின்றனராதலின் 
மண்டலமவசியஞ் செய்யவேண்டும் , கால் , 
கை , வாய் , பூசி இவ்வைந்துறுப்புக்களும் 
உலராததற்கு முன் கோபமற்றவனாய்க் கிழ 
க்கு முகமாகவிருந்து இரண்டு காலினாலா 
யினும் ஒற்றைக்காலினாலாயினும் நிலத்தி 
னைத் தொட்டுக்கொண்டு புசிக்கவேண்டும் . 
பொன் வெள்ளி வெண்கலம் இந்தப் பாத் 
திரங்களிலும் தாமரையிலை முருக்கிலை 
இவற்றற் சமைத்த கல்லைகளினும் புசித் 
தால் மூன்று தினம் தீக்ஷையோடு செய்த 
வேள்விப்பயனை யடைகிறான் . 

எவன் 
வெண்கலப் பாத்திரத்தில் புசித்துவருகின் 
முனோ அவனுடைய ஆயுளும் அறிவும் 


புகழும் வன்மையும் விருத்தியடைகின் 
றன . முருக்கிலை தாமரையிலையிற் புசித் 
தால் இல்லறத்தான் சாந்திராயண விரதஞ் 
செய்க. பிரமசாரியுந் துறவியுமவற்றிற் 
புசித்தால் சாந்திராயண பலனைப்பெறுவர் . 
உண்கலத்தை நிலத்தில் வைத்துண்ணில் 
அது உபவாசத்தோடொத்த பலமென்று 
கூறியிருக்கிறது. பிராணாகுதி கொள்ளும 
ளவே நிலத்தின் மேல் வைக்கவேண்டும் . 
பிறகு ஆசனத்தின்மீது வைத்துண்ணல் 
வேண்டும் . என்னெனின் நீர்த்துளி , சோற் 
றினவிழ்கள் , ஆடையுறுப்புக்களிற் சிதறு 
மாதலானும் காற்றூசு ஆடைத்து சு அந்த 
அன்னத்திற் பமொதலானும் மேலெடுத்து 
ஆசனத்தில் வைத்துண்ணலாம் . மந்திர 
நியமத்துடன் கூடிய பிராணாகுதிக்கும் 
தென்புலத்தார்க்குச் செய்யுஞ் சிரார்த்த 
வுணவிலும் , பாத்திரம் நிலத்தின் மீது 
வைத்தே உணவு கொளல்வேண்டும் . இலை 
யிலிட்ட அன்னத்தை நோக்கி வணங்சி 
அஞ்சலியத்தனாய் இஃது எமக்கு ஆகுக 
வனக்கூறிப்பத்தியோடுந் தொழ வேண் 
டும் . வியாக்ருதி , காயத்ரி இம்மந்திரங் 
களை மந்திரித்து அன்னத்தின்மீது நீரைத் 
தெளித்து மந்திர பூர்வகமாக உண்கலத் 
தினை வலமாக நீர் வளையக்கட்டி எல்லா 
உயிர்களினுடைய இதயத்திலும் பிராண 
வடிவனா யுலவுகின்ற யென்ற பொரு 
ளுள்ள மந்திரத்தைத் தியானித்து முதலில் 
நீர் சிறி தருந்தி அவ் வன்னத்திலிருந்து 
சிறிதெடுத்துப் பிராணன் முதலிய ஐந்து 
வாயுக்களுக்கும் , சுட்டுவிரல் 

நடுவிரல் 
பெருவிரலால் பிராணனுக்கும் , நடுவிரல் 
ஈற்றயல் விரல் பெருவிரலால் அபான 
னுக்கும் , ஈற்றயல் விரல் கடைவிரல் 
பெருவிரலால் வியானனுக்கும் , நடுவிரல் 
ஈற்றயல் விரலொழிய மற்றைச் சுட்டு 
விரல் கடைவிரல் பெருவிரலாலு தானனுக் 
கும் , ஆகுதி செய்ய வேண்டும் . பிராணா 
குதி யன்னச் சுவை நாவினுக்குத் தெரி 
யா தபடி விரைவில் விழுங்க வேண்டும் . 
உண்ணு முன் அன்னத்திருந்து சிறிதெடுத் 
துத் தருமனுக்கும் , சித்திரகுத்தனுக்கும் 
பலிகொடுத்து எவ்விடத்தாயினும் பசிதா 
கத்தோடு வருந்தியிருக்கும் பிரேதங்கட் 
குத் திருப்தியுண்டாம் பொருட்டு இந்த 
நீர் கெடாது வளர்க என்று நீர் விட்டுப் 
பின்பு ஆபோசனங் கொள்ளல் வேண்டும் . 
உண்ணத்தக்க எல்லாவுண்டிகளும் சிற் 


போஜனஞ் செய்யும் பாத்திரம் 


1221 


போஜனஞ் செய்யும் பாத்திரம் 


றுண்டிகளும் கிழங்குவகைகளும் பழம் 
களும் மாமிசங்களும் மற்றுள்ளவைகளை 
யும் பல்லாற் கடித்துத் தின்னலாகாது . 
சிறு துணிக்கைகளாகச் செய்து தின்னல் 
வேண்டும் . கடித்த சேடத்தை இலையிலா 
யினும் மீண்டும் வாயிலாயினும் வைக்கலா 
காது . அளவுகடந்தவுண்டி தின்னலாகாது . 
உண்ணுமிடத்து முதலில் தித்திப்பினையும் , 
நடுவே உவர்ப்பு , புளிப்பினையும் , பின் 
கைப்பு , கார்ப்பினையும் புசித்தல் வேண் 
டும் . முதல் நீர்த்தன்மை யுடைய பண் 
டங்களையும் நடுவில் - வலிய பண்டல்களை 
யும் முடிவில் நீர்த்தன்மையுள்ள பண்டங் 
களையும் புசிக்கவேண்டும் . இவ்வாறு புசி 
ப்பவன் வன்மையையும் நோயின்மையை 
யும் தவறாது பெறுவன் . முனிவர்கள் 
எட்டுக்கவளமும் , காட்டிலுள்ளோன் பதி 
னாறு கவளமும் , இல்லறத்தான் முப்பத்தி 
எண்டு கவளமுங் கொள்ளல் வேண்டும் . பிர 
மசரியனுக்கு எல்லையில்லை. ஒருவாய்க்கவ 
ளம் ஒவ்வொன்றாக வொத்தபடி கொள்ள 
வேண்டும் . வாய் கொண்டது போகக் கை 
யின் - தந்திருந்த வண்டி எச்சிலெனப் 
படும் . அவ்வாறு மிகுந்த அன்னத்தினையும் 
வாயிலிரு.து விழுந்த அன்னத்தினையும் 
புசிக்கலாகாது . உண்ணில் சாந்திராயண 
விரதஞ் செய்யவேண்டும் . யார் அங்கையி 
வண்கிறானோ, யார் ஆகாரத்தைக்கையிலெ 
த்ேதுக் கைவிரித்து வளைத்து நக்கித் தின் 
பானோ , அவனுக்கு அந்த வண்டி பசுவின் 
மாமிசம் போலாம் . அசீரணத்தில் புசிக்க 
லாகாது . மிகவும் பசித்திருத்த லாகாது . 
அசீரணஞ் செய்யும் பொருளையும் புசிக்க 
லாகாது. யானை , குதிரைவண்டி , ஒட்டகம் 
முதலிய வாகனத்தின் மீதிருந்தும் , சுடு 
காடு , மனைக்குப்புறம் , தேவாலயம் , படுக் 
கைமீதிருக்கும் போதும் , புசிக்கலாகாது . 
( வைத்திய நூலார் காபாத்திரம் சிறந்த 
தென்பர் .) ஈரவுடையுடுத்தும் , ஈரத்தலை 
யோடும் , பூணூலின்றியும் , தாலை நீட்டிக் 
கொண்டும் , கால்மேல் வைத்துக்கொண் 
மே , இடதுகையை யூன்றியும் , கட்டிலின் 
மேலிருந்து கொண்டும் , யார் தொடைமீதுட் 
கார்ந்தாயினும் , ஒற்றை யாடையோடும் , 
கல்லின் மீதும் , படியின் மீதும் , காலிற் 
பாதக்குறடு முதலிய தரித்தும் , தோலின் 
மீதிருந்தும் , தோல் போர்த்து முண்ண 
லாகாது . வாயில்வைத்த மீதியைத் தின்ன 

குடித்து மிகுந்ததைக் குடிக்க 


லாகாது . பலருடன் நடுவிலிருந்து புசிப் 
பவன் விரைந்து புசிக்கலாகாது . வீணே 
அன்னத்தை எறியலாகாது . பிறனெச்சி 
லைத் தின்னலாகாது . எச்சிலோடு எங்கும் 
போகலாகாது எச்சிலையெங்கு மெறியலா 
காது , புசித்துக் கொண்டிருப்பவன் வேறு 
அன்னத்தினை ஒருபோதும் தொடலா 
காது . கால் , தலை , ஆண்குறி இவற்றினைத் 
தொடலாகாது . உண்கலத்தின் மேல் கால் 
படலாகாது . பலபேர் பார்த்திருக்கையில் 
அவர்களுக்குக் கொடாமல் நல்ல உணவு 
களை ஒருவனே புசிக்கலாகாது . ஒருவன் 
பார்த்திருக்கும் போது அவனுக்குக் கொ 
டாமல் பலருந் தின்னலாகாது . 

உண்டு 
மிக்கதை விட்டுவிடல் வேண்டும் . நடுராத் 
திரியிலும் உண்ட வன்னஞ் செரியாத 
போதும் நிலத்திலு முண்ணலாகாது . எச் 
சில் நெய் வாங்கலாகாது . தலையைத் தொட் 
டுக் கொண்டும் , வேத மோதிக்கொண்டும் , 
கலத்தில் மீதியாகா தபடி 

துடைத்தும் , 
மனைவியோடு முண்ணலாகாது . 
கையா லுண்ணலும் குடித்தலு மாகாது . 
ஒற்றைக்கையால் நீருண்ணலாகாது . 
திரனால் வார்க்கப்பட்ட நீருண்ணலாகாது , 
வாயிலிருந்து உண்ணு மன்னத்தின் மீது 
நீர்படின் அது எச்சிலாமா தலின் அதனை 
உண்ணலாகாது , பந்தியி ஒண்ணும்போது 
பிறர் வேண்டுகோளில்லாம லுயர்ந்த வாச 
னத்தி லிருக்கலாகாது . முன்பாக உண்ண 
லாகாது . முன்பாக உண்டவன் அந்த வரி 
சையிலுள்ளார் பாவத்தை யடைகின்றான் . 
பந்தியில் புசித்திருப்பவன் , அவர்களுக்கு 
முன் உண்கலத்தை விடுவானாயின் அனை 
வரு முண்ணாது எழுந்து விடுவாராதலின் 
அவன் பிரமகத்தி செய்த பாவத்தை யடை 
வன் , உண்ணும்போது பிராணாகுதிகள் 
மைந்து கொள்ளும் வரை மௌனமாகவுண் 
ணல்வேண்டும் . அவ்வகைப் பேசினவனது 
ஆயுளை மிருத்தியு தெய்வங் கொண்டுபோய் 
விடுமென்று கூறப்பட் டிருக்கிறது . எச் 
சில் மயங்கியுள்ள வாயினோடும் பேசலா 

கையால் பரிமாறப்பட்ட சோறு 
முதலியவற்றையும் வேறு பதார்த்தவகை 
களோடு கூடாது நேராக விருக்கின்ற உப் 
பினையும் தின்னலாகாது . அவ்வகை தின் 
பது கோமாமிசத்தை யொக்கும் . உப்பு , 
சறிவகை , நெய் எண்ணெய் முதலியவற் 
றைக் கையாற் பரிமாறலாகாது , போஜன 
காலம் , இரண்கொல போஜனமே நலமாம் . 


லாகாது . 


போஜனஞ் செய்யும் பாத்திரம் 


1222 


போஜனஞ் செய்யும் பாத்திரம் 


யை 


அது தவறி மூன்று கால போஜனக் கொன் 
எவேண்டுமானால் சூரியனுக் கிளம்பருவ 
மாதிய உதயமுதல் ( மூன்றே அரைக்கால் ) 
நாழிகைக் குள்ளும் , காலைப் பருவமாகிய 
( பதினைந்து ) நாழிகைக்குள்ளும் , மூப்புப் 
பருவமாகிய இரவில் ( ஏழரை ) நாழிகைக் 
குள்ளும் நலம் . சூரியனு தயமாகி ( பதினொ 
ன்றேகால் ) நாழிகைக்குள் உண்ணுகிற 
வுணவு தேகத்திற்குப் பொருந்தும் . ( பதி 
னைந்து ) நாழிகை யுணவு மிதவுணவு நோய் 
களை விலக்கும் ; இதுவே காலபோஜன 
மாம் . ( இருபத்திரண்டரை ) நாழிகையிற் 
புசிக்கில் சோகசம்பவமாம் . ( முப்பது ) நா 
ழிகையில் புசிக்கில் உயிருக்கு முடிவைத் 
தரும் . பின்னையவிரண்டும் அகால போஜன 
மாம் . எல்லாத் தேதிகளுக்கும் ( முக்கால் ) 
வயிறு உத்தமம் . அதன் விவாம் : - அன்ன 
முங் கறிகளுங்கூடி ( அரை ) வயிறு ; பால் 
மோர் சலங்கூடி ( கால் ) வயிறு; பிற சமான 
வாயுவுலாவி அன்னத்தைச் சீரணிப்பிக்க 
விடவேண்டும் . அதிக சுடுகையான அன் 
னம் உதிரப்பித்தம் , தாகம் , பிரமை , மத 
சோகம் , இவைகளை உண்டாக்கும் . கொஞ் 
சஞ் சுடுகையன்னம் உத்தமத்தி லுத்தம 
மாம் . சரீரத்திற்கு வன்மையுண்டாக்கும் , 
நன்றாகப் பாகமாகாத நட்டரசி அன்னம் 
மலஜலஞ் சிக்குவதும் தவிர மறுநாளும் 
சீரணிக்காது . குழைந்த அன்னம் வாதப் 
பிரமேகம் , இருமல் , அக்னிமந்தம் , தூர்ப் 
பலம் , பீனசம் , இவைகளை யுண்டாக்கும் . 
சுத்த அன்னம் அரோகத்தை விளைத்து 
வாதாதி முக்குற்றங்களை நீக்கி வன்மை 
தரும் . அன்னத்தைப் பருப்புட னெய் 
சேர்த் துண்ணில் அது பழைய மலபந்தம் , 
ஜிக்வாகண்டக ரோகம் , பித்தா திக்கம் , 
வாதகபதோஷம் , நீங்காச் சொறி இவை 
களை நீக்கும் . பொரியல் கபத்தை விருத்தி 
செய்யும் புளிச்சுவை மிகுந்த பொரியல் 
அலசரோகத்தையும் , வாத நோய்களையு 
முண்டாக்கும் . வற்றல் இளவறுப்பால் மந்த 
ரோகமும் , கருகும்படி வறுத்த வற்றலால் 
வாதபித்த கபதோஷங்களு முண்டாம் . 
இளவறுப்புங் கருகலு மில்லா அண்ணில் 
நலமாம் , பச்சடி புளிப்புள்ளது பித்தத்தை 
யும் , உறைப்புள்ளது சிலேஷ்ம வாதத்தை 
யும் , இனிப்புள்ளது அசோசகத்தையும் 
நீக்கும் . துவையல் புளிப்புள்ளது பித்தத் 
தை நீக்கும் , வெறும்புளித் துவையல் 
செத்தத்தை முறிக்கும் . புளிசேராத் துவை 


யல், நலமாம் . அதிககாரஞ் சேர்ந்தது 

யுண்டாக்கலால் உத்தமோத்தம 
மாம் , குழம்புகள் உறைப்புள்ளது வாத 
கோபத்தை நீக்கும் . அவ்வாறில்லாக் குழம் 
பால் வாதரோகஞ் சனிக்கும் . காரத்துட 
னீர்க்கவைத்த குழம்பு முத்தோஷங்களை 
யும் விலக்கும் . ரஸத்தின் குணம் , துவ 
ரம் பருப்பின் கணிறுத்த ஜலத்தில் மிளகு 
பூண்டு முதலிய சம்பாசங்களிட்டுச் செய் 
தது அக்னிமந்தம் முதலிய பல பிணிகளை 
நீக்கும் . போஜன த்தின் முடிவில் புளித்த 
தயிரும் லவணமுங்கூட்டி யுண்ணில்உண் 
உணவிலுள்ள திரிதோஷங்களும் வாயுவை 
யும் நீக்கி உணவைச் சீரணப்படுத்தும் . 
மோர் அன்னம்ஜடராக்கினிவளர்ந்து முளை 
மூலம் பாண்டு , தாகம் கிரகணி சிலேஷ்மம் 
சோபை இவைகளை விலக்கும் . ஊறுகாய் 
கள் தீபாக்னியைவிளைத்து அரோசகம் 
சிலேஷ்மம் பைத்திய தொந்தரோகங்களை 
விலக்கும் . நீரருந்தும் வகை - கைவிரல் 
நகம்பட்ட நீரை யாண்டுக் குடிக்கலாகாது . 
அது கள்ளினைக் குடித்தலோடொக்கும் . 
இடதுகையினாலெடுத்துக் குடிக்கினும் அவ் 
வகைத் தோஷத்தைத் தரும் நீர் குடித்த 
பாத்திரத்தைப் பூமியின்மேல் வைக்கும் 
வரையில் எச்சிலல்ல எலும்புள்ள குள 
த்துநீர் , கிணற்று நீர் , தோல் முதலிய 
ஆறியநீர் , நாய் , நரி , குரங்கு , மனிதன் . 
காக்கை, ஊர்ப்பன்றி , கழுதை காட 

காட்டுப் 
பசு , யானை , மயில் , புவி முதலிய மிருகம் 
கள் முழுகியி றந்ததைக் கண்ட நீர் , உண் 
ணத்தகாத நீர்களாம் . நீரை அண்ணாந்தும் , 
குனிந்தும் , படுத்து முண்ணலாகாது . இவ் 
வா றருந்தில் ரோகங்களுண்டாம் . பாத்தி 
ரத்தை வாயாற் கடித்தருந்தில் ஒரு ரோக 
மும் வாராது , " தண்ணீர் , குடிக்க வென் 
முற் பாத்திரத்தைக் கோதறவே வாயாற் , 
கடித்தருந்தத் துனபமறுங் காண் என் 
பதாலுணர்க, நீருண்ணுகையில் பாத்தி 
ரத்திலுள்ள நீரைச் சிறிது பூமியிற் சாய் 
த்து அருந்துதல் சம்பிரதாயம் . இதனை 
உண்கையில் சுத்தமான நீரைக் காய்ச்சி 
யருந்தின் அது ரூட்சை , வாதாதிக்கம் , 
விதாகம் , அலசம், வயிற்றுப்பிசம் , இவை 
களை நீக்கிச் சுக்லவிருத்தியையும் ஆயுளை 
யும் வளரச்செய்யும் . உண்கையில் அன் 
னத்தில் ஈ . மயிர் , எறும்பு முதலிய விருக் 
கினவற்றைச் சிறிது அன்னத்துடன் புறத் 
தெறிந்த கைகால் சுத்திசெய்து புசித்தல் 


போஜன் 


1223 


பௌத்தமதம் 


யுடன் 


மகா 


வேண்டும் . இரவில் புசிக்கையில் தீபம் இவன் தன்சவைக்கண் கவிரத்னங்கள் பல 
அவியின் அவ்வன்னத்தை வலக்கையால் ரைப்பெற்று ஆனந்தித்து வந்தானாயினும் 
போஜனஞ்செய்யாது மூடியிருந்து விளக்கு அவர்களில் காளிதாசன் , பவபூதி , தண் 
வந்தபின் இலையிலுள்ள அன்னத்தை மாத் டியே சிறந்தவராயினர் . அம்மூவருள்ளும் 
திரம் புசித்து எழுந்திருத்தல் வேண்டும் . காளிதாசனே சிறந்தானாயினான் . இக்காளி 
உண்டு முடிந்த பின் எழுந்து புறத்திற் தாசனை நான்குமுறை இவனுடனிருந்த 
சென்று . (கசு ) முறை வாய்கொப்புளித்து புலவர் சூழ்ச்சியால் அரசன் பிரிய நேரிடி 
இடப்புறத்தி லுமிழ்ந்து கைகால்களைச் சுத் னும் கடையில் போஜன் காளிதாசனிருந்த 
திசெய்து ஆசமனஞ் செய்தல் வேண்டும் . ஊர்க்கண் வேற்றுருக் கொண்டடைந்து 
போஜன் -1 , சிரி குமான் , இவன் கும 

போஜனிறந் தன னெனக்கூறக் காளிதா 
என் இருதிகன் . கிருதவர்மன் பாட்டன் . சன் போஜனையெண்ணி விசனமடைந்து 
2. அங்ககாட்டாசன் , குமரி இந்துமதி , சரமகவிகறப் போஜன் மரணமூர்ச்சை 
3. குந்தியை வளர்த்தவன் . இவனுக் யடையக் காளிதாசன் அரசனெனவறிந்து 
குக் குந்திபோஜன் எனவும் பெயர் , 

யது 

கவியை மாற்றிப்பாடி உயிர்ப்பிக்கக் களி 
குலத்துச் சாத்தவன் புத்திரன் 

த்து நகரமடைந்து களித்துப் பலநாள் புல 
4. கூத்திரியப் பெண் சோரத்தால் வனுடன் களித்திருந்தவன் . 
வேற்றாசனைப் புணரப் பிறந்தவன் . 

6. திரிமதியென்பாள் குமான் . 
5. விதர்ப்பதேசத்தரசன் . இவன் தந் போஜை - சௌவீர தேசத்தாசன் பெண் , 
தை இறந்த பிறகு சிறிய தந்தையாகிய சாத்தகியின் தேவி . 
முஞ்சன் அரசாளுகையில் சிறிய தந்தை 
அரசாட்சியில் கொலுவிருக்கை 

பௌ 
யில் ஒரு சோதிடன் இக் குமானாகிய 
போஜனைப்பார்த்து இவன் மகாபுகழுடன் , பௌண்டாகவாஸுதேவன் - இவன் காசி 
அரசாளுவன் என , அதைக்கேட்டு முஞ் ராசன் . 

மாயாவி . 

விஷ்ணுவைப் 
சன் சகியாது கொலையாளிகளை அழைத்து போல் பஞ்சாயுதமும் கருடனும் மாயை 
அண்ணன் பிள்ளையைக் கொலைபுரியச் யாற் பெற்றுப் போகங்களை யநுபவித்த 
செய்தனன் , கொலையாளிகள் அவ்வகை வன் . ( இவன் சகோதரன் இறுதி ) இவன் 
கொலைக்களத்திற்குப் பிள்ளையை அழைத் கிருஷ்ண மூர்த்தியுடன் சண்டையிட்டு 
துச் செல்லுகையில் குமரன் , மாந்தாதாச இறந்தவன் . இவன் குமாரன் சுதக்ஷணன் , 
மஹீபதி கிருதயு காலங்கார பூதோகத : இவனைக் கொன்ற கண்ணனைக் கொல்லச் 
ஸே தர்யேன மஹோததௌ விரசித : சுதக்ஷணன் ஆபிசாரயாகஞ் செய்து பூத 
க்வாஸௌத சாஸ்யாந்தக : அந்யேசாபி முண்டாக்கிக் கண்ணன் மீதேவ அப்பூதம் 
யுதிஷ்டிர ப்ரபுருதயோயா தா திவம்பூபதே கண்ணனைவிட்டு மீண்டும் சு தக்ஷணனையே 
நைகேனா பிஸமங்கதா வஸு மதி நம்த் கொன்றது . ( பார - சபா .) 
வயா யாஸ்யதி . ” “ மாந்தாதா முதல் இது பௌண்டாம் - 1. தெலுங்க நாட்டிற்கு 
வரை அரசாண்ட சக்கிரவர்த்திகள் தாமா வடக்கில் உள்ள நாடு , புண்டான் ஆண்டது . 
ண்ட பூமியை யுடன் கொண்டு போனா 2. பீமன் சங்கிற்கு ஒரு பெயர் . 
ரில்லை எனும் கருத்தடங்கிய மேற்படி 3. ஒரு யாகம் . 
செய்யுளை யெழுதி அக்கொலையாளிகளி பெளண்டிரமச்சன் பாரதவீரன் . 
டம் கொடுத்தனுப்ப , அவ்வகை கொலை பௌதிக சாத்திரம் பூதங்களின் நிலைமை 
யாளிகள் அதை அரசனுக்குக் காட்டினர் . களைக்கூறும் நூல் , 
அரசன், கொலையாளிகளை அழைத்துப் பௌதிகம் - பிரமனிடத்து உதித்த அக்னி . 
பிள்ளையைக் கொலைபுரியாது கொண்டு பெளத்தமதம் - பூர்வகாலத்து ஆரியர்கள் 
வரச்செய்து அவனுக்குப்பட்டம் அளித் கடவுளின் போருளால் இறந்த பின்னும் 
துத் தான் துறவு பூண்டனன் . இப்போ ஆன்மா சுகத்ஓட னிருக்கு மென்னும் 
ஜன் சகல சாம்பிராஜ்யங்களையும் அடுப் கொள்கையை உடையவர்களா யிருந்தார் 
வித்து மகாகவியாகிய காளிதாசனுடன் சள் , இக் கொள்கையை மாற்ற இரண்டு 
நண்பு பூண்டிருந்தனன் . இவன் ( க )வது மத போதகர்கள் தோன்றினர் . அவர்களில் 
நூற்றாண்டில் இருந்ததாகப் பிரசித்தி,, ஒருவர் விதேக நாட்டிலுள்ள வைசலை நக 


பௌத்தம் 


1224 


பௌஷியன் 


ரத்தில் அரசகுலத்தில் பிறந்த ஜைனமத னைக்கண்டு இன்றைக்கு என் மனம் எல் 
ஸ்தாபகரான வர்த்தமானர் என்னும் மகா லாரிடத்தும் தயையுள்ள தா யிருக்கிறது . 
வீரரும் , கி , பி . ஆறாவது நூற்றாண்டில் இதற்குக் காரணம் தெரியவில்லை யெனச் 
பஸ்டி ஜில்லாவில் ( U. P. ) கபிலவாஸ்து சாந்தி நடந்தவைகளைக் கூறப் பூதி சந் 
என்னும் பட்டணத்தில் அரசாண்ட சாக் சோஷித்து மாணாக்கனுக்குச் சகல கலை 
கிய குலத்தவரான பௌத்தமத ஸ்தாபக களையும் கற்பித்துச் சில நாளில் பௌத்தி 
ராகிய சித்தார்த்தரும் பிறந்தார்கள் , சித்தார் யன் என்னும் மனுவைப்பெற்றான் . ( மார்க் 
த்தர் போதித்ததாவது . " யாவனொருவன் கண்டேயம் . ) 
தன்னை அடக்கி ஆளுகிறானோ அவன் துன் பௌமன் – 1. ( சங் . ) பாதன் குமான , 
பத்தினை ஒழித்து நற்கதி அடைவானென் 2. பூமிபுத்திரன் செவ்வாய் , 
றும் , மனோவ.க்குக் காயங்களில் சுத்த 3. விஸ்வகர்மனுக்கு ஒரு பெயர் ( பா . 
மாக விருக்கவேண்டுமென்றும் , தன்னுயிர் 
போல் மன்னுயிரைக் கருதவேண்டு மென் பௌமாசி - சிபி குமரி , இவள் நிதந்து 
றும் , ஜாதிமத வித்தியாசங்கள் கூடாதென் வின் குமார் ஐவரை மணந்தனள் , இவள் 
பதையும் முதல் முதல் காசிக்ஷேத்திரத்தை ஐவரை மணந்ததால் ஐந்து அரசர் குல 
அடுத்த சானாத் ( Saranath ) என்னு மூரி முண்டாயிற்று . நிதந்துவைக் காண்க . 
லுள்ள டீர் பார்க் ( Deer Park ) என்னு 

பௌரவர் 

பூருவம்சத்தவர் 
மிடத்தில் பிரசங்கித்தார் . பிறகு 44 வரு பெளாவி- வசுதேவரின் தேவியரில் ஒருத்தி . 
ஷம் பேகார் அயோத்தியா முதலிய இடங் பௌரிகன் புரிகையெனும் பட்டணத்த 
களில் இம்மதக் கொள்கையைப் பரவச் ரசன் . இவன் தீய ஒழுக்கத்தால் மறுபிறவி 
செய்து (80 ) வது வயதில் கி.பி .477 - இல் நீர் யில் நரியாய்ப் புலாலுணவு நீங்கி இனமா 
வாணமடைந்தார் . புத்தமதம்காண்க 

கிய நரிகளால் விலக்கப்பட்டுப் புலிக்கு மக் 
பௌத்தம் - புத்தனைக் காண்க , 

திரியாகி இருந்தனன் . இவ்வாறிருக்கை 
பௌத்தர் - புத்தமதத்தவர். 

யில் நரிகள் புலியிடம் கோள்கூறப் புலி 
பௌத்திய மன்வந்தாம் - ஆங்கீரசருக்குப் கொல்ல விருக்கையில் தாயால் விலக்கப் 
பூதியென்னும் புத்திரன் இருந்தான் . பட்டுப் பிறகு நரியான தான் மற்றை நரி 
அவன் கடுங்கோபியா தலால் தேவர் பய களின் கபடத்தைத் தெரிவித்து மந்திரி 
ந்து அடங்கி நடந்து வந்தனர் . இவன் பதவியை விட்டு நற்கதி யடைந்தனன் . 
தனக்குப் புத்திரரில்லாமையால் நாம் ( பார - சாங் .) 
தவஞ்செய்யினும் தேவர் நமக்குப் புத்திரப் பெளர்ணமாசம் பௌர்ணமியில் செய் 
பேறு அளியார் என்று தன் சகோதரன் யும் யாகம் . 
சுவர்ச்சஸ் செய்யும் யாகத்திற்குக் கர்த்தா பௌர்ணமாசன் ஸ்ரீ சாதகர்ணன் கும 
வாய் இருந்து யாகஞ் செய்விக்கையில் ரன் , இவன் குமரன் லம்போதகன் . 
ஒரு அவசர நிமித்தமாகத் தனக்குப் பதில் பௌலஸ்தி - சூர்ப்பணகை. 
தன் மாணாக்கன் சாந்தியை யாகாக்னியை பௌலோமதீர்த்தம் - தென்கடற் கருகில் 
வளர்க்கக் கட்டளை யிட்டுச்சென்றனன் . உள்ள தீர்த்தம் . 
சாந்தி பூசைக்குப் புஷ்டமெடுக்கச் செல்ல பௌலோமம் - புலோமராற் செய்யப்பட்ட 
ஓமாக்னி சாந்தமாயிற்று , சாந்தி வந்து 

நீதி நூல் 
அக்னி சாந்தமாகக் கண்டு ஆசாரியர் கோ பௌலோமர் - வைச்வாநான் என்னும் 
பிப்பார் என்ற அச்சத்தால் நடுங்கி அக்னி அரக்கன் குமரியாகிய புலோமையிடம் 
தேவனைத் துதித்தனன் . அக்னி தேவன் மரீசி ரிஷியாற் பிறந்த அரக்கர் , இவர் 
தரிசனம் தந்து என்ன வரம் வேண்டுமென் களை அருச்சுநன் கொன்றனன் . 
னச் சாந்தி அக்னியை நோக்கி என் குரு பௌலோமன் இந்திரன் குமரன் . 
கடுங்கோபியா தலால் முன்போல் யாகா பௌலோமீ இந்திராணிக்கு ஒருபெயர் . 
க்னி வளரவும் அவர்களுக்குச் சர்வபூதங்க பௌஷியன் - உதங்கருக்குக் குண்டலமுத 
ளிடத்தும் தயையுண்டாகவும் அவருக்கு விய அரசன் . இவன் மனைவி ஓர் இருடி 
ஒரு புத்திரன் உண்டாகவும் வரம் பெற்று புங்கவர் அநுக்கிரகத்தால் நாகரத்தின 
முன்போல் யாகாக்னி வளர்த்துக் கொண் குண்டலம் பெற்று உதங்கர் கேட்க நாய 
டிருக்கையில் ஆசாரியர் வந்து மாணாக்க கன் கட்டளைப்படி கொடுத்தனள், 


மகசுவரன 


1225 


மகாகாளம் 


வ உO. 


மூலம் இதற்குக் சேது தசை - எ . 

ணி, பூரம் , பூராடம், இதற்கு சுக்கிர தசை 
( சூ . ) அகமருஷணன் குமான் . மகத்தியன் - ஒரு இருடி , 
மகட்பாலிகல் மயில் போன்ற மேன்மை மகாக்கண்ணன் - கான் புத்திரன் ; வாயு 
யினையுடைய மகளை வேண்டிய மூட்டுவா வருணர்களிடம் வரம் பெற்றவன் . இராம 
யாற் சிறந்த வீரக்கழலினை யுடையான் மூர்த்தியுடன் யுத்தஞ் செய்து மாயமாய் 
முறைமையைச் சொல்லியது . ( பு . வெ .) மறைந்து ஆகாயத்தில் உருமாறி யுத்தஞ் 
மகட்பாற்காஞ்சி - அழகிய ஆபரணத்தினை செய்து இராமபாணத்தால் இறந்தவன். 
யுடையாளை எனக்குத் தருகவென்று சொல் இவனுக்கு மகராகன் எனப் பெயர் . 
லும் அரசனோடு மாறுபட்டு நின்றது . ( பு . மகாகேது -- பிரதுய்மனனுக்கு ஒரு பெயர் 
வெ . ) 

(பா . வ .) 
மகண்மறுத்து மொழிதல் வெய்தான மகாசங்கிரமபலன் - உத்திரத்ரயம் , புனர் 
பகையை யுடையவன் மகளை வேண்ட அழ பூசம் , மூலம் , திருவோணம் , இந்நாட் 
கிய குறும்பினுள்ளோர் மறுத்துச் சொல் களின் மகர சங்கிரமமாயின் தானிய விலை 
வியது . ( பு . வெ ) 

யேறும் . பாணி பூரத்ரயம் ஆயிலியம் 
மகதநாடு - 1. சோழநாட்டிற்கும் தொண் கேட்டை இந்நாட்களாயின் தான்யவிலை 
டைநாட்டிற்கு மிடையிலுள்ள நாடு , இது குறையும் , ஒழிந்த நாட்கள் சமமாம் . ( விதா 
தமிழர் வடக்கில் மகதநாட்டிலிருந்து குடி னமாலை . ) 
யேறின நாடாகிய தமிழ் நாட்டிற் கிட்ட மகவோட்டம் - மாசி 

மாசி பௌர்ணிமியில் 
பெயர் . 

சந்திரனும் மகநக்ஷத்திரமும் உச்சமாகும் 
2. தருசகனுடைய நாடு , மிக்க சிறப் போது சந்திரனுக்குத் தெற்கில் ஒரு நக்ஷத் 
புடையது . இதன் இராசதானி இராச திரம் தள்ளில் காற்பங்கு நாசம் , இரண்டு 
கிரிய நகர் . இந்நாட்டுப் பிறந்த இரத்தின தள்ளில் அரைப்பங்கு நாசம் , மூன்று தள் 
வேலைக்காரர்கள் மிக்க புகழை யுடையவர் ளில் முக்காற்பங்கு நாசம் , சந்திரனுக்கு 
கள் . ( பெ . கதை .) 

வடக்குத் தள்ளில் மிகவுஞ் சௌக்யம் , 
மகதந்திரம் - சிற்ப நூல்களில் ஒன்று 

காணுமாசிக்கலை மதியைக் கருதுமக 
மகதம் - 1. இது தட்சணமக தம் உத்தர மீனான் கதனில், பேணுந்தென்பான் மீன் 
மகதமென இரண்டு வகைப்படும் . வங்க சேரிற் பெரி தாமஃகந்தானென்ப , பூணி 
தேசத்தருகில் உள்ள நாடு . இது சராசந் 

விரண்டு முக்காலாம் பொருந்து மூன்றிற் 
தன் வம்சத்தவர் ஆண்டது . பேகாருக் பாதியதாம் , சேணில் வடபால் மீன்சே 
குத் தெற்கு . (மணிமேகலை .) 

ரிற் செகத்திலன்னஞ் சிறி தாமே . 
2. ஒரு தேசம் . இதில் ஐந்து பர்வதம் மகளிரான் மலருமாம் ( 50 ) மகிழமரம் 
கள் உண்டு , வைகாரம் , வராகம் , விருஷ சுவைக்க , ஏழிலைம்பாலைமரம் நட்புற , பா 
பம் , விருஷிகிரி , அல்லது விருஷபகூடம் , திரிமரம் நீந்திக்க , முல்லை நகைக்க , புன்னை 
சைத்தியக சுவேதி . ( பா . பீஷ் ) 

ஆட, குசா அணைக்க , அசோகு 2.தைக்க , 
மகதி - நாரதர் வீணை . 

குருக்கத்தி பாட , மரா பார்க்க , சண்பகம் 
மகததேயம் ( சூளா . ) 

நிழல்படத் தளிர்த்துப் பூப்பனவாம் . 
மகத்தசைவிவாம் 

கார்த்திகை, உத்தி மஹா அசனி ஒரு தைத்தியன் . இவனை 
ரம் , உத்திராடம் , இதற்குச் சூரிய தசை இந்திரன் வேண்டுகோளால் விஷ்ணு 
வருஷம் , சு , ரோக , அஸ்தம் , திருவோ . வதைத்தனர் . 
இதற்குச் சந்திர தசை , வருஷம் , எ , மிருக மகாகண்டம் - ஒரு புத்தநூல், 
சித்தி , அவிட்டம் - இதற்கு குஜதசை , மகாகர்ணி - அம்புவீசன் மந்திரி , ( பா.ஆ.) 
வருஷம் . எ . திருவா , சுவா , சதை , இத மகாகாயன் திருக்கைலையின் தென்வா 
ற்கு ராகு தசை வரு - கஅ , புனர், விசா , யிற் காப்போன் . 
பூரட் இதற்குக் குரு தசை வரு- கசு , பூசம் , மகாகாலன் - 1. சிவமூர்த்திக்கு ஒருபெயர் 
அனு , உத்திரட் , இதற்குச் சனிதசை வரு 2. பாணாசூரனுக்கு ஒருபெயர் . ( பா.ஆ. ) 
கக , ஆயிலி , கேட்டை , ரேவதி இதற்குப் மகாகாளம் - 1. ஒரு தீர்த்தம் . 
புத்தசை வருஷம் - கஎ . 

கஎ , அசு , மகம் , 2. சிவத்தலத்துள் ஒன்று , 
151 


மகதை 


-ம 


மகாகாளர் 


1226 


மகாகைலாச 


மலரா 


மகாகாளர் - ( 1 ) அரிகாப் புத்திரருக்குச் 
சேநாபதி , ( வீரமாகாளர் ) இவர் இந்தி 
ராணி தனித்திருக்கையில் அரிகரப்புத்தி 
சர் கட்டளையால் காவல் பூண்டிருந்து அச 
முகி இந்திராணியை வலிதில் தூக்கிச் 
சென்ற காலத்து அவள் காத்தினையும் 
துன்முகியின் கரத்தினையும் வாளால் வெ 
ட்டி யெறிந்தவர் . வீரபத்திரர்க்குக் காளி 
தேவியிடம் பிறந்தவர் . 

2. கருநிறம் , முக்கண் , இடது கையிற் 
கபாலம் , வலதுகையிற் சூலம் , பாம்பின் 
பூனூல் , அணிந்த சிவாவசரத்தொன்று , 

3. சிவகணத்தலைவர் , சறுப்புநிறம் , முக் 
கண் , வலதுகரத்தில் சூலம் , இடது காத் 
தில் கபாலம் பெற்றவர் . 
மகாகாளன் 

ஏகாதசருத்ரருள் ஒருவன் , 
தேவிரசாளை , 
மகாகாளேச்வாம் - தூஷணனைக் காண்க. 
மகாகிருதி - ( சூ . ) வி துர்த்தன் குமான் . 
மகாதண்டன் திருதராஷ்டிரன் குமரன் . 
மகாகுப்தன் - வேதகிரியில் துவாபரயுகத் 
தில் கழுகு உருக்கொண்டு சிவபூசை செய் 
தவன் , 
மகாகைலாசம் - இதன் பெருமையினை 
ஆயிரம் வாயினையுடைய ஆதிசேடனாலும் 
வேத சாஸ்திரங்களாலும் கூறி முடியாது . 
ஆயினும் , சிவதர்மத்தின்படி சிறிது கூறு 
வாம் . இந்தப் பூலோகத்தின் மேல் புவ 
லோகம் பதினைந்து நூறாயிரம் யோசனை 
விஸ்தாரம் ; அதில் பத்து வாயுக்கள் சஞ்ச 
ரிக்கும் . வாயுமண்டலம் , அப்பால் மேக 
மண்டலம் , அதன் மீது ஆதித்தமண்டலம் , 
அதன்மீது சந்திரமண்டலம் , அப்பால் 
நக்ஷத்திரமண்டலம் , அதன்மேல் புதனு 
லகு , அதன்மீது சுக்கிரனுலகு , அதன்மீது 
செவ்வாயுலகு , அதன்மீது வியாழனுலகு , 
அதன் மீது சனியுலகு , அதன்மீது இருடி 
பதம் , அப்பால் துருவபதம் , அதன்மேல் 
சுவர்க்கலோகம் , அதன்மேல் மகலோகம் , 
அதன்மேல் சநலோகம் , அதன் மேல் தவ 
லோகம் , அதன் மேல் ஸத்தியலோகம் , 
அதன்மீது வைகுண்டம் , அதன்மீது சிவ 
லோகம் . ஒப்பில்லா தவனும் மேருவை 
வில்லாகவுடையவனும் ஆகிய சிவமூர்த்தி 
எழுந்தருளிய சிவலோகத்தில் சூர்யப்பிர 
காசம் போன்ற பலதேர்கள் ஒருபாலிலும் , 
அழகிய அரம்பையர்கள் பாடும் இயலிசை 
கள் ஒருபாலிலும் , தம்பட்ட முதலான 
வாச்சியத்தொலி ஒருபாலிலும் , 


மருவிய மலர்களையுடைய மரத்தினொழுக் 
கொருபாலிலும் , வேதங்களை யோதும் 
விரதியர் நிறைந்த வளத்தையுடைய வன 
க்க ளொருபாலினும் , மலையையொத்து 
விளங்கிய மதில்கள் பலபாலிலும் விளங் 
கும் . புலித்தோ லுடுத்த வரையினன் 
எழுந் தருளிய சிவலோகத்தில் உன்னத 
மான ஆயிரக்கால் மண்டபம் ஒருபாலி 
னும், நீண்ட கொடிகனில் கட்டி விளங்கிய 
மணியோசை யொரு பாலினும் , விலை 
யில்லாத நவமணிகுயிற்றிய திண்ணைகள் 
ஒருபாலினும், விருப்பினை யுடையவர்கள் 
விரும்புவனவாகிய நவமணிகள் நிறைந்த 
சங்கநிதி பதுமநிதி ஒருபாலினும் , அலை 
மலிந்த புனலையுடைய நதியணிகள் ஒரு 
பாலினும் , வண்டுகள் முழங்கும் நீலோற் 
பலம் விரிந்த தடாகங்க ளொருபாலினும் , 
பொன்முடி சூடிய தேவர்கள் கூடுமிடங் 
கள் ஒருபாலினும் தாள வொத்தின்படி 
நடனஞ் செய்யும் பெருமையை யுடையவ 
னாய்த் தேவர்கள் தேவனாகிய சிவமூர்த்தி 
எழுந்தருளித் தனக்குத்தானே ஒப்பாகிய 
சிவலோகத்தின்கண் மணந்தங்கிய காண் 

லலங்கரிக்கப்பட்ட மாளிகைகள் 
ஒருபாலினும் , தீப்பொரி போன்ற மாணி 
க்கங்களா லலங்கரிக்கப்பட்ட மாளிகைக 
ளொருபாலிலும் , சிற்ப நூல் விதிப்படி 
சமைத்த சந்திரனைப் போன்ற மாளிகை 
கள் ஒருபாலினும் , ஒளியையுடைய மர 
கதப் பச்சையால் அலங்கரிக்கப்பட்ட 
மாளிகைகள் ஒருபாலினும் , சூரியப் பிரகா 
சம் போன்ற காவலை யுடைய மாளிகைகள் 
ஒருபாலினும் , மாற்றுயர்ந்த பொன் மய 
மான பெரிய மாளிகைகள் ஒருபாலினும் 
விளங்கும் . ஒருபால் சிங்கம்போலவும் புலி 
போலவும் முகத்தினையும் பல முகங்களையு 
முடையாரும் , ஒருபால் பல கைகளையு 
முடையாரும் , பல கால்களையு முடையா 
ரும் காவலாக இருப்பர் . இம்முகத்தையும் 
கரங் கால்களையும் அந்தத் திவ்யதேகிகள் 
பொருந்தியிருப்பது திருப்பணிவிடையில் 
சலியாநிலைப் பொருட்டாம் . அந்தச் சிவ 
லோகத்தின் கண் பக்தி வைராக்கியத்தின் 
உறுதியுடையார் , சிவனருளிய திருப்பணி 
யிடத்துக் கருத்துடையார் , 

நோய் 
சற்றுமில்லார் , ஒருகுற்றமு மில்லாதவர் , 
எல்லாருஞ் சேர விரும்பும் மேன்மை 
யுடையார் , நற்குண மமைந்த திருவுருவ 
முடையார் , பெரிய சடைமுடி யுடையார் 


மல 


மண 


கோகைலாசம் 


1227 


மகாகைலாசம் 


திருநீறணிந்த திருமேனியை யுடையார் , 
சதுர்ப்புஜங்களை யுடையார் , முக்கண்களை 
யுடையார் , புலியுடையுடையார் , மழுவேல் 
களை யுடையார் , கணங்களாய் நிறைந்து 
நிற்பர் . பின்னும் அந்த உலகத்தில் சிவ 
கணங்கள் திருமகளைக் காட்டிலும் அழ 
கினை யுடையார் , ஏவல் செய்ய வாழ்ந்து 
இருப்பர். ஒருபால் காதில் ஒளிவிடாது 
விளங்கும் குண்டலத்தை யணிந்த சிவமூர் 
த்தியின் திருவடிகளைக் கருதும் அறிவே 
அநுபூதியாய் மற்றப் போகங்களை யெண் 
ணாதவர், மோகங்களை நீக்குவோர் , வேதப் 
பயன் யாதென்பார்க்கு விடையீவோர் 
பொருந்தி வாழ்வார் . எப்போதும் அவன் 
திருவடியில் சித்தத்தை வைத்தோரும் ,, 
பலவண்ணமாய்த் திருமேனியைக் கொண் 
டாரும் , சூரியனைப்போல் ஒளிவிடுந் தேக 
காந்தியோரும் ஒருபால் அமர்ந்திருப்பர். 
இத்தன்மையான சிவலோகத்தில் ஞான 
மே திருமேனியாக உடையானுக்கு இடம் 
மேறும் வேதியனுக்கு யாவராலும் வியக் 
கப்பட்ட வுயரமும் , பரிசுத்த ஒளியினை 
யுடைய பளிங்குமயமும் பெற்றவெள்ளிய 
நவமணிகளாலும் பொன்னினாலும் தோர 
ணமாதியான எல்லா வங்கங்களும் தாமே 
யமைந்த திருக்கோயில் விளங்கும் . அத 
னழகு சொல்லுமளவன்று . அத் திருக் 
கோயிலின் கீழைக் கோபுரவாயிலில் பாசு 
பதரும் , சைவரும் , காபாலரும் , மாவிரதி 
யரும் , தவத்தினரும் , சாரூபம் பெற்றுத் 
திருப்பணி செய்யா நிற்பர் . தென் திசைக் 
கோபுரவாயிலில் சரஸ்வதியுடன் கூடிய 
பிரமதேவரும் முனி சிரேஷ்டரான அங் 
கிராவும் , கபிலராதியான சித்தர்களும் , சந 
கர் சாந்தாராதியான ராஜருஷிகளும் , சத்த 
இருடிகளும் பணிசெய் தமருவர் . மேற் 
றிசை வாயிலில் பிராமியாதியான சத்த 
மாதாக்களும் , பத்திரை பார்ப்பதி யாதி 
யான அஷ்ட கன்னியரும் , எப்பொருள் 
களையுஞ் சிருஷ்டிக்க வல்ல சண்டப்பிர 
சண்ட வயிரவராகிய மேலோரும் பணி 
செய் தமருவர் . வடதிசை வாயிலில் திரு 
மாலும் , பதினொருகோடி உருத்திரரும் , 
பன்னிரண்டு கோடி ஆதித்தரும் , அஷ்ட 
வசுக்களும் , தெய்வ மகளிரும் , காந்தருவ 
இயக்கரும் , சித்தரும் , வித்யா தார்களும் , 
குய்யகரும் , சேடரும் , எல்லாம் விட்ட 
பெரியாரும் அமர்ந்து திருப்பணி செய்து 
இருப்பர் . இப்பண்பினை 


வணங்கித் துதிக்கும்படி ஆயிர வயிரத் 
தூண்கள் விளங்கும் மாணிக்க மண்டபத்து 
நடுவில் அழகிய சிங்கங்கள் தாங்கும் அரி 
யாசனத்தில் ஆயிரம் இதழ்களை யுடைய , 
தெய்வத்தாமரை மலரின்மீது முத்தனாகி 
யும் ஒப்பற்ற முதல்வனாகியும் கெடாதவ 
னாகியும் உலகமே திருமேனியானவனாகி 
யும் விளங்கும் சிவமூர்த்தி காருண்யத்தால் 
அடியவரைப் பக்குவப்படுத்தித் திருவடி 
க்கு அடிமையாக்கும் கருணையே திருமே 
னியாகக் கொண்ட வேதநாயகியுடன் கட் 
பொறிக்கு விடயமாகிய வுருவமனைத்தினை 
யுங் காட்டுங் கதிரவன் ஒருங்கு ஒருகோடி 
கலந்து உதித்தது போலும் , திருமேனியை 
யும் தெய்வகங்கையும் ஆகாய விளக்காகிய 
சந்திரனும் கலந்த திருச்சடா முடியில் 
வே தப்பண்களை இறைவன்களிக்கப் பாடும் 
தெய்வ வண்டுகள் மொய்க்கும் வாடாத 
கொன்றை மாலையினையும் , 

கருணையே 
திருவுருவெனத் தெரிவிக்கும் சோமகுரிய 
நாட்டங்களையும் நாம் என அகங்காரங் 
கொண்டாரை அடக்கி யாள்வோமென 
அடையாளம்பட வைத்த அழகிய நெற் 
றிக் கண்களையும் , தாமும் பசுவும் பாசமும் 
அழியா நிலைமையுடைய வெனத் தெரி 
விக்கும் திரிபுண்டரங்களையும் , கருடனுக் 
கஞ்சி அடைந்த ஆதிசேடனுக்கு அபயம் 
தந்தாண்டு அவனைக் குண்டலமாகக் கொ 
ண்டு அவன் துதிக்கும் வேதவொலி கேட் 
டுக் களிக்கும் திருச்செவிகளையும் , தம்மை 
யடைந்தவர் துன்பம் பொறாது அடைக் 
கலந்தந்து ஆலாலம் புசித்து அழகிய நீலக் 
கறை கொண்டு விஷ்ணுவின் சங்கைக் 
குடியோட்டிய திருக்கழுத்தினையும் , அடி 
யவராகிய வாடிய பயிர்களை அருளென் 
னும் மாரியால் வளர்க்கும் மெல்லிய புன் 
சிரிப்பையும் , இவ்வளவென்று அளவிடப் 
படாது . 

வேதத்தையே புரி நூலாகக் 
கொண்ட அழகிய மலைபோன்ற திருப்புஜ 
ங்களையும் , மானும் மழுவும், அடியவர் 
களின் பிறவிப்பிணி நீங்க அமைத்த அபய 
மும் வரதமும் அமைந்த திருக்கரங்களை 
யும் , இயற்கையாய் இவ்வளவின வென 
மதிப்பிடக்கூடாத நவரத்தங்களிழைக்கப் 
பெற்ற ஆரங்களையும் , சர்வ சம்மார கால 
த்து முடிந்த பிரம விஷ்ணுக்களின் முழு 
வெலும்புகளைக் குவளை மாலையெனக் கண் 
டார் ஐய றவணிந்த திருமார்பினையும் , சில 
னடியார் திருவுள்ள த்தைக் கொள்ளை கொள் 


யுடையோர் 


மகாகௌரி 


1228 


மகாசித்தன் 


கீழ்க் 


களும் திருவு தர பந்தனத்தையும் , அழகே இவர் , நிவர்த்தி , பிரதிஷ்டை , வித்தை, 
சுழித்தது போலிருக்கிற திருவுந்தியையும் , சாந்தி , சாந்தியா தீதை முதலிய அபர 
புலித்தோலையணிந்த தடிபோலும் இடை விந்து கலைகளானும் , இந்திகை , தீபிகை , 
யையும் , ஆகாசம் போன்ற திருவரையை சோசிகை, மோசிகை, ஊர்த்வ காமினி , 
யும் , வாழைமரத்தை யொத்த திருத்தொ 

முதலிய அபரகாதகலைகளாலும் , சூக்மை , 
டைகளையும் , தாமரை நாளம்போல் கண் 

அதிசூக்மை , மிருதை , அமிருதை , வியா 
டகிதங்களான திருக்கணைக் கால்களையும் , பினியென்னும் பரவிந்து கலைகளானும் , 
சங்க தாங்ககல் பாத்வாஜார விந்தாங்குச 

வியாபின் , வியோமரூபை , அருந்தை , அநா 
வஜ்லாஞ்சனமாய் அடியவர்களுக்குப்பிரம் தை , அநாசிருதையெனும் பரநா தகலா 
மாநந்தத்தை விளைவிக்கும் மெல்லிய திரு ரூபத்தாலும் வியாபிக்கப்பட் டிருப்பர் , 
வடிகளையும் , இராவணனது பெருமிதத் மகாசத்தர் - பசுவின் வயிற்றிற் பிறந்த 
தைப் போக்கியாண்ட அலையி னொழுங் ருஷி . பரிச்சித்துப் பாம்புகடித் திறக்கச் 
கொத்த திருவிரல்களையும் , பலகோடி சந் சாபம் அளித்தவர் . 
திரர்களுக்கு அவ்விரலொழுங்கே பிறப்பிட மகாசழத்திரங்கள் - 1 , 6. பஷிபிக் மகா 
மென்னும்படி விளங்கும் திருநகங்களையும் , சமுத்திரம் , இது , உத்தாதக்ஷிண அமெ 
தரிசித்தபோதே எல்லாத் துன்பங்களும் ரிகா கண்டங்களின் மேற்கரைகளிலிருந்து 
குடிவிட்டோட விருண்டு குளிர்ந்த மனத் 

ஆசிய, ஆஸ்திரேலியாக்களின் 
தையும் , வேதநாயதியாகிய பிராட்டியாரின் 

கரையளவும் விசாலித்திருக்கிறது . அத் 
வடிக்கோல வாணெடுல் 

கண்களையும் , லாந்திக் மகாசமுத்ரம் , இது , உத்தா 
சொள்ளை கொள்ளும் அழகிய திருக்கோ தக்ஷிண அமெரிகாக்களின் கீழ்க்கரைகளி 
லத்தையும் , அழகென்னும் பொருளும் , னின்று, ஐரோப்பா ஆப்ரிகா கண்டங் 
எல்லா மங்களங்களும் பிறப்பிடமாகிய உலக களின் மேல்கரை வரையிலும் அகன்றிருக் 
நாயகியார் வாமபாகத்தில் எழுந்தருளுத கிறது . இந்துமகாசமுத்ரம் , ஆசியாவின் 
லையும் உடையராய்ச், சுரிகையும் பிரம்பும் 

தென்பாகத்திலும் , ஆப்ரிகாவின் கிழக்கி 
ஏந்தி நந்திமாதேவர் தேவர் கூட்டங்களை 

லும் , அமெரிகாவின் மேல்பாகம் வரை 
விலக்கவும் , வாணன் குடமுழா வாசிக்க யிலும் அகன்றிருக்கிறது . உத்தரமகா 
வும் , பானுகம்பன் முதலியோர் சங்கத் சமுத்ரம் , வட துருவத்தையும் , தக்ஷிண 
தொனி முழக்கவும் , தும்புரு நாரதர் இன் மகாசமுத்ரம் தென் துருவத்தையுஞ் சூழ்ந் 
னிசை வீணை வாசிக்கவும் , தெய்வ கன்னி திருக்கிறது . ( பூகோளம் . ) 
யர் நடிக்கவும் , விநாயகமூர்த்தியும் குமாரக் 2. பவியிக் மகாசமுத்திரம் , அத்லாண் 
கடவுளும் வீரபத்திரரும் எவுஞ் சிறு தொ 

டிக் மகாசமுத்திரம் , இந்து மகாசமுத்திரம் , 
ழில்களைக் கேட்டு நிற்கவும் , பிரமனும் ( ஆர்க்டிக்) உத்தரமகா சமுத்திரம் , தக்ஷிண 
விஷ்ணு மூர்த்தியும் வாய் பொத்தி நிற்க மகா சமுத்திரம் , ( அண்டார்டிக் ) 
வும், இந்திரன் முதலிய திக்குப் பாலகர் மகாசமுத்திரங்களின் பகுதிகள் 
காவலிற் குறைகள் சொல்லவும் , பூதகண டாக்கள், விரிகுடாக்கள் , கடற்கால்கள் 
ங்களும் சிவகணங்களும் தேவர் , சித்தர் , ஜலசந்திகள் முதலியன . வளைகுடா என் 
அசுரர் , சாரணர் , விஞ்சையர் , கின்னரர் , பது பூமிக்குள் சென்று இரண்டு பூபாகள் 
மாதவர் , இயக்கர் , உரகர் , கருடர் , பாதாள களைக் கரையாக்கொண்ட நீர்ப்பகுதி , விரி 
வாசிகள் சுத்த யோகிகள் முதலியோர் குடா என்பது விரிந்து பூமிக்குள் சென்ற 
நின்று துதிக்கவும் , திருவோலக்கங் கொ நீர்ப்பகுதி இதுவே கடல் , கடற்கால் என் 
ண்டு அவரவர்களுக்குத் தக்கபடி அருள் பது கடல் பூமிக்குள் சென்றிருப்பது . ஜல 
சுரந்து எழுந்தருளி யிருக்கும் திருவுலக சந்தி என்பது இரண்டு நீர்ப்பாகங்கள் 
மாம் . 

இரண்டு பூமிகளால் நெருக்குண்டு சந்திக் 
மகாகௌரி ஒரு நதி . ( பா . பீஷ் . ) 

கும் இடங்கள் , 
மகாசங்கன் பாதாள வாசியாகிய நாகன் , மகாசாத்தா - அரிகரப்புத்திரரைக் காண்க . 
கோசண்டன் யமபடன் . 

மகாசாலன் - ஜாமேசயன் குமரன் . இவன் 
மகாசதாசிவன் - இவர் இருபத்தைந்து திரு குமான் மகாமனசு . 
முகத்தோடு கூடிச் சதாசிவருக்கு மேற் மகாசிக்தன் - இவன் கைலாயத்தின் கிழக் 
பட்டுப் பரசிவாபேஷையுள்ள சிவமூர்த்தி , கின் கணுள்ள ஸ்ரீ துவாரத்தின் காவலாளி 


வளைகு 


மகாசிரன 


1229 


மகாமகம் 


பவை . 


ண்க . 


மகாசிரன் (1 ) ஒரு அசுரன் . ( 2 ) ஒரு ரிஷி . மகாபாசன் இருஷபனுக்குச் சயந்தி 
( பா . சபா . ) 

யிடம் உதித்த குமரன் . 
மகாசுவேதை 

புண்டரீகனை மணந்தவள் . மகாபாதகங்களாவன பிரமஹத்தி , சள் 
மகாச்சுவாலை - விபாசாரிகள் அடையும் குடித்தல் , களவு , குருபத்தினி கமனம் , 
ஒரு நரகம் . 

பொய் , குரு திரஸ்காரம் , வேத நிந்தைமித் 
மகாதபதி காம்பிலி நாட்டரசன் , இவன் 

திரவதை, நிஷித்த பக்ஷணம் , தன்னைத் 
தேவி சுமதி , இவன் தன் தேவியுடன் களித் துதித்தல் , வேதா த்யனம் விடுதல் , ரஜஸ் 
திருக்கையில் துருவாசர் வர அவரைக் 

வலையானவள் முகத்தைச் சும்பித்தல் , ஒரு 
கவனியாதிருந்ததால் 

அபஸ்மாரியாகச் வன் வைத்த நிக்ஷேபத்தைத் திருடல், தன் 
சாபம் பெற்றவன் . 

தாரத்தை விட்டு மற்றவரிடம் கமனம் என் 
மகாதேவன் - சந்திரனை அதிட்டித் திருக் 
கும் சிவமூர்த்தம் . இவருக்குப் பலவிகரணர் மகாபாரதம் இது வடமொழியில் வியாச 
எனவும் பெயர் . இவரது சத்தி பலவி முனிவராற் கூறப்பட்ட பாண்டு புத்திரர் 
காணி . 

முதலியோர் கதை .. இதைத் தமிழில் 
மகாநதி - A river in Orisss . 

பெருந்தேவனார் , வில்லிபுத்தூரார் , நல்லாப் 
மகாநந்தபாராயணன் - சசிவர்ணனைக்கா பிள்ளை முதலியவர் மொழிபெயர்த் தனர் . 

இவனுக்கு மகரந்த பாராயணன் மகாபாரிசுவன் - இராவணன் மந்திரிகளில் 
எனவும் பெயர் . 

ஒருவன் . 

கோடிசேனைக்குத் 
மகாநந்தி - மகததேசாதிபராகிய சைசுநாக 

தலைவன் . இந்திரசித்திற்குத் துணையாக 
ரில் இறுதியான அரசன் . இவனுக்கு 

வந்து இராமபாணத்தால் பிளவுண்டிறம் 
மகாபத்மன் எனவும் பெயர் . இவனுக்குப் தான் , இராவணன் குமாரன் என்பர் சிலர் . 
பின் நந்தன் அரசனாயினான் . 

மகாபாஷ்யபட்டர் - ஆள வந்தாருக்குச் சாஸ் 
மகாநாபன் - அசுரன் , இரண்யாக்ஷன் புத் திராப்யாசமூல்யமாய் இருந்த ஸ்ரீ வைஷ் 
என் . 

ணவர் , 
மகாந்தகை சத்திபீடங்களில் ஒன்று . மகாபிரகன் - கீர்த்திராதன் தந்தை . 
இது மகேந்திரத்துள்ளது . 

மகாபிஷக் - சந்தனுவுக்கு 
மகாபதுமன் - 1 , நந்தனைக் காண்க . 

இவன் ஆயிரம் அச்வமேதம் , ஏறு இரா 
2. அஷ்டமாநாகங்களில் ஒன்று , குபே ஜசூயமியற்றி இந்திர பதம் பெற்று வாழு 
ரதிசைக் காவலாளி , 

நாட்களில் ஒருநாள் பிரமன் சபைக்கு 
மகாபதுமபுரம் கோமதி தீரத்திலுள்ள வந்த கங்கையை மோகித்துப் பூமியில் சர் 
பட்டணம் . ( பா . சா . ) 

தனுவாகப் பிறந்தவன் . 
மகாபத்மம் பூமியில் தென்பாகத்தைத் மகாபிக்ஷன் - ஒரு அரசன் , 
தாங்கி நிற்கும் திக்கு யானைகளிலொன்று . மகாபோஜன் - சாத்துவதன் குமான் , மகா 
( இரா - பால . ) 

தர்மி . போஜவம்சத்தலைவன் . 
மகாபயன் தருமன் குமான் . 

மகாபௌமன் - க்ஷத்திரியன் , சந்திரவம் 
மகாபாதம் சோமராய மகாராஜன் கேட் சம் , பூருவம்சத்தவனான அரிகன் புத்தி 
இக்கொள்ள சாரங்க முனிவரியற்றிய வட 

ரன் . தாய் ஆங்கி , மனைவி , சுயஞ்ஞை, புத் 
மொழி பாதசாத்திரம் 

திரன் அயு தானன் . ( பா . ஆதி .) 
மகாபலலிங்கம் கோகாணத்தில் உள்ள மகாப்பிரகன் மிதிலாதிபதி , இவன் கும 
சிவலிங்கம் . 

என் கீர்த்திராதன் . 
மகாபலன் - 1. சுமாலி குமரனாகிய அரக் மகாப்ரஸ்தானகமனம் - இது , அரித்வா 
கன் . 

ரம் , கங்கோத்தரி , வதரிகாச்சிரம வழியாக 
2. அதிபலன் குமார் ; இருஷபதீர்த் இமயமலையை யேறிக்கடந்து சென்று 
தங்கருக்கு இரண்டாம் பிறவி . 

சுவர்க்க மடையவேண்டிய இடத்தில் தேக 
3. சிவகிக்கான் . 

த்தை ஒழிப்பது . ( பார - மா. ) 
மகாபலி ஒரு அசுரன் . பலியைக் காண்க . மகாமகம் - இது மாசிமாதத்தில் குரு சிங்க 
மகாபாத - 1. திருதராட்டின் குமான் . ராசியிற்சேரும் புண்ணியதினம் . இது பன் 
1. இரண்யாக்ஷன் குமான் . 

னிரண்வேருடத்திற் கொருமுறை கும்ப 
மகாபா -ை சத்திபீடங்ளில் ஒன்று . கோவத்திற் கொண்டாடப்படுகிறது . 


ஒரு பெயர் . 


மகாமதி 


1280 


மகாலய் அமாவாசை 


மகாமதி - ஆங்கீரசபுத்திரி , ( பா . வன . ) ரும் , அவனும்சாருதேஷ்ணன் , 
மகாமல்லன் பல்லவ அரசர்களில் ஒரு தேவன் , சாத்தகி , பலராமன் , கண்ணன் 
வன் . இவனுக்கு மகாவலி யெனவும் ஒரு சாம்பன் முதலியவர். 
பெயர் . இவன் காஞ்சியாண்டு பிறகு தன் ( 2 ) யுயசு எனப்பட்ட காணன் , துச் 
பெயரால் மகாபலிபுரம் கண்டான் . இது சாசனன் , து ஸ் ஸ ஹன் துர்மருஷணன் , 
ஆறாம் நூற்றாண்டு, ( ஸ்வெல் - ஆன்டி விகர்ணன் சித்ரநேசன் , விவிம்சதி,, 
குயிடி .) 

ஜயன் , ஸத்தியவிரதன் , புருமித்திரன் , 
மகாமது மகாகாலன் குமரன் . இவன் புத் துரியோ தனன் , இவர்சள் பாரதரில் 
திரர் உசீநரன் , திதிக்ஷன் . 

மஹாரதராவர் . 
மகாமாயன் 

அதலலோகாதிபதி . மகாரத்னங்கள் - முத்து , பொன் , வைடூர் 
மகாமாயை ஹிரீம் என்கிற அக்ஷரத்தை யம் , பத்மராகம் , புஷ்பராகம் , கோமேத 
யும் , பிரணவத்தையும் உருவமாக உடை கம் , நீலம் ( காருத்மதம் , பச்சை , பவளம் , 
யவள் . பகவானிடத்தினின்றும் அவதரித் (விஷ்ணு தர்மோத்ரம் .) 
தவள் . பிரமாதிதேவர்களால் துதிக்கப் மகாராட்டிரம் - கூர்ச்சர்த்திற்குத் தென் 
பட்டவள் , சராசரங்களுக்கு முதற்காரண 

னாடு , 
மானவள் , இவளுடைய தேஜசால் உல மகாராஜிகர் இருநூ ற்றொருபதின்மரா 
கத்தை விளக்குபவள் . நித்யகர்மங்களில் கிய கணதேவ பேதம் . 
காலையில் பால்ய ரூபியாய்ப் பிரமனையும் மகாரோமன் - ( சூ . ) கீர்த்திராதன் குமான் , 
மத்தியானத்தில் யொவனரூபியாய் ருத் மகாரௌாவம் - ஒரு இராஜநாகம் . தீமய 
திரமூர்த்தியையும் , சாயங்காலத்தில்வார்த் மானது . ஒன்பது யோசனை விசாலமுள் 
திக ரூபியாய் விஷ்ணுவையும் அடைப் ளது . தீயபிராணிகளால் இதில் பாபிகள் 
வள் . ( கல்கி புராணம் ) 

துன்புறுவர் . 
மகாமாரி இவள் கறுப்பு நிறத்துடன் மகாலட்சுமி - 1. ஒரு காலத்தில் மகிஷன் 
மூன்று சிரங்களுடன் கூடினவள் , இவ கொடுமைகளைத் தேவராதியர் மும் மர்த்தி 
ளது முதற்சிரம் கிழக்கில் பகைவர் நடுங் களிடம்கூறத் திரிமூர்த்திகளுக்குக் கோப 
கத்தக்க கோர உருவுடன் இருக்கும் . மற் முண்டாயிற்று . அக்கோபத்தீயினால் உண் 
சொருசிரம் தெற்கில் கோரப்பற்களுடன் டான தேஜோரூபமே மகிஷா சுரமர்த்தனி 
கூடிப் பிடுங்கித் தின்னும் ஆவலுடன் யாகிய மகாலஷ்மி . ( தேவி - பா .) 
இருக்கும் . மேற்கிலுள்ள சிரம் சாந்த 2. திருமகளுக்கு ஒரு பெயர் . 
குணத்துடன் இருக்கும் . இதுவே வேண் மகாலய அமாவாசை - புரட்டாசி மாதத்திய 
டியவர் விரும்பிச் செய்யும் பூசைமுதலிய அபரபட்சத்தில் கன்யாராசியில் சூரியன் 
ஏற்றுப் பலன் தருவது . இம்முகங்களுள் பிரவேசிப்பது மகாலயமெனப்படும் . அமா 
முதலிற் கூறிய முசம் தாமதமாகிய கரு வாசைக்குமுன் பதினைந்து நாள் பிதுர் 
நிறமும் , நடுவிற் கூறிய முகம் ரசோகுண சிரார்த்தத்திற்குரிய நாள்களாம் . இதில் 
மாகிய செந்நிறமும் , கடையிற் கூறிய பிரதமை , தனசம்பத்தும், த்விதியைப் 
வெண்ணிறமாகிய முகம் சத்துவகுண பிரஜாலாப்மும் , த்விதியை வளர்ச்சி 
மும் உடைய தாம் . இவளுக்குச் சதூர்ப் லாபமும் , சதுர்த்தி , சத்துருநாசனமும் , 
புஜம் , ஒரு காத்தில் வில் , மற்றொன்றில் பஞ்சமி சம்பத்தும் , ஷஷ்டி புகழும் , 
கத்தி , மற்றொன்றில் கட்வாங்கம் , மற் ஸப்தமி கணாதிபத்யமும் , அஷ்டமி , 
றொன்றில் சூலம் பெற்றிருப்பள் . ( ஆக் சிறந் தபுத்தியும் , நவமி ஸ்திரீசம்பத்தும் , 
னேய புராணம் . ) 

தசமி , இஷ்டசித்தியும், ஏகாதசி, வேத 
மகாரசன் - கேகய தேசாதிபதி . குமரி சித்தியும் , தவா தசி , பிரஜாவிருத்தி, மே 
பத்திரை . 

தை , பசு , புஷ்டி , சுவாதந்திரியம் , தீர்க் 
மகாரதன் - 1. காமா தன் குமரன் . இவன் காயுளும் , உண்டு . சதுர்த்தசி , யந்திரங் 
குமான் விண்வென் . 

களால் இறப்பார்க்குச் செயின் நலம் , இந் 
2. பிரசை குமான் . 

பசு முழுதும் சிராத்தஞ் செயின் 
மகாரதர் .. (1 ) இருதவர்மன் , அநாதிருஷ்டி சமீ வருஷமுழுதும் செய்த சிராத்த பல 
கன் , சமிதிஞ்சயன் , சங்கன் சங்கன் , குந்தி , னுண்டு , இக்காலத்தில் யமபுரத்திலிரு 
பிரசேனசித்தெனும் அந்தக் போஜன் குமா ந்து பிதுர்க்கள் பூமியில் வந்து வசிப்பா 


மகாவர்மன் 


1281 


மகிஷநாடு 


இதில் ஒரு 


சாகையால் யமபுரம் ஞன்யமென்று சொல் கார்த்திசை சத்தகிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி 
லப்பட்டிருக்கிறது , இதில் பாணியிலும் வில் நிர்வாண மடைந்தனர் . அந்தச் சம 
அஷ்டமியிலும் கஜச்சாயையென்று கூறப் யத்தில் யாவருங்காண ஒரு பெருஞ்சோதி 
படும் திரயோதசியிலும் சிரார்த்தஞ் உண்டாயிற்று , அன்று முதல் அவரது 
செயின் கயாசிரார்த்த பலனுண்டு , அமா சோதி காரணமாக ஒளிகொண்ட தீபவரி 
வாசை , 

பரணி , த்வாதசி , இவைகளில் சைகள் ஏற்றித் தீபாவளி கொண்டாடி 
திதிநக்ஷத்திரவாரதோஷம் வேண்டா . னர் . இதுவே தீபாவளி பண்டிகை, 
மகாவர்மன் - சந்தன் , 

( அருகமதம் .) 
மகாவாது - இரண்யாக்ஷன் புத்திரன் , மகாவீர்யன் - 1 , பிருகுதா தன் குமரன் . 
மகாவாதரோகம் - (உச ) வகை , பாத * 2. புமன்யன் குமான் . 
ஹரிஷவாதம் , கண்டகவாதம் , களாயகஞ் 3. குரோத கீர்த்தி குமான் , 
சவாதம் , சம்பூக சீரிஷவாதம் , கிருத்திரசி 4. மன்யு குமான் . 
வாதம் , ஊருஸ் தம்ப வாதம் , அபதந்திரக மகாளவனம் - இஃது உஞ்சை நகரின் 
வாதம் , பக்ஷகா தவாதம் , தண்டகவா தம் , 

புறத்தேயுள்ள ஒரு காடு , 
ஆக்ஷேபகவா தம் , பாஹ்யா யாமவாதம் , துர்க்கை கோயிலுண்டு. அது யூகிக்கும் 
அந்தராயாமவாதம் , விஸ்வபித்வா தம் , அவ அவனுடைய நண்பர்களும் தனியேயிரு 
பாகுக வாதம் , அர்த்தி தவா தம் , சர் 

ந்து ஆலோசனை செய்தற்குரிய இடமாக 
வாங்கவாதம் , அ.நசிரம்சவாதம் , சிக்வாஸ் இருந்தது . ( பெ , கதை ) 
தம்ப வாதம் , விரணாயாமவாதம், சிரக் மகானுபாவமதம் - இம்ம தஸ்தாபகன் கிரு 
கிரகவாதம் , கஞ்சவாதம் , கல்லிவாதம் , 

ஷ்ணபட் என்பவன் சாலிவாகனசகம் ஏற 
பங்குவாதம் , பாததாகவா தம் என்பன . க்குறைய 1001 - இல் , ராக்ஷசபவனத்திற் 
மகாவிந்தன் - துரியோ தனன் தம்பி ., குக் கிழக்கிலிருக்கும் சேம்பை என்னும் 
மகாவீரதி- சைவத்தில் ஒருவித பேதவாதி . | கிராமத்தில் பிறந்தவன் . இவன் ஓர் வேதா 
இவன் எல்லா விதத்தினும் ஒப்பானாயி ளத்தை உபாசித்து ஒரு மகுடம் பெற்று 
னும் இவன் சிவமூர்த்தி எலும்பு மாலை இருந் தனன் . அந்த மகுடம் தலையிலுள்ள 
முதலிய தரித்தமூர்த்தியாய் அருள்வர் வரையில் இவன் கிருஷ்ணமூர்த்தியைப் 
என்பன் , பின்னும் இவன் பதி , கிரியா போல் காணப் பட்டனன் . 

ஆதலால் 
சத்தியின்றி ஞான சத்தியால் ஆத்மாக் இவனை உலகத்தார். கிருஷ்ணமூர்த்தியின் 
களைப் பெத்தாவத்தை படச் செய்யும் அபரா அவதாரமென்று எண்ணி யிருக் 
என்றும் , பசு , மும்மலத்திலும் , பந்தப் தார்கள் . இம்ம தாசாரம் - இவர்கள் திரு 

சிவனது ஞானசத்தியால் சந ஷ்ணபட் என்கிற கிருஷ்ணமூர்த்தியை 
எதுவாமென்றும் , பாசம் , பசுவிற்குப் பந்த யும் தத்தாத்திரேயரையும் பூசித்து வரு 
மாய் ஞானசத்தியால் சத்தியொடுக்கு வார்கள் . இம்மதத்தவர் கறுப்புடை தரித் 
மெனவும் , ஆத்மா தீக்ஷையால் மும்மலங் துக் கொள்வர் . 

சந்நியாசிகள் ஷௌரம் 
கெடச் சிவபூஜா துரந்தரனாய்ச் சிவஞான செய்து கொள்ளுவார்கள் . இரகஸ் தர் 
மடைந்து சிவலோகத்தில் ஞானமாத்திர க்ஷௌரம் செய்து கொள்ளக்கூடாது . மத 
மாயிருப்பன் எனவும் கூறுவன் , (தத்துவ . ) ஸந்நியாசிகளுக்கு மகனந்து என்று பெயர் . 
மகாவீரன் - 1. பிரிய விரதனுக்குப் பெரி ( சகலார்த்த சாகரம் ). 
சிஷ்மதியிடம் உதித்த குமான் . இவன் மகான் -1 . பூதனுக்குச் சுரபி யிடத்து உதி 
ஊர்த்தரேதஸ் . 

த்த குமரன் , 
2. சைநகுருக்களுள் ஒருவன் , 

2. எகா தசருத்ரருள் ஒருவன் , தேவி 
மகாவீரஸ்வாமீ 

- இவர் வட இந்தியாவில் உமை . 
குண்டலபுர அரசன் சித்தார்த்தனுக்கும் மகாஹயன் - சத்ருசித் குமான் , 
அவன் மனைவி பிரியகாரணிக்கும் பிறந்த மகிமா - 1. பகனுக்குச் சித்தியிடம் உதித்த 
வர். இவர் தமது அரசியலை வெறுத்துத் குமான் , 
துறவுபூண்டு யாகம் , மாமிசபஷணம் , பலி 2. ஒரு சித்தி , சித்திகளைக் காண்க . 
விடல், மறக்காரியம் , அகிம்சை பரம தர்மம் மகிஷநந்தன் - ஸநாஜித் குமான் . இவன் 
என்று போதித்து தமது ( எஉ ) ஆம் ஆண் . பெயரால் ஒரு பட்டணமுண்டாயிற்று , 
டில் வடக்கே பாவாபுரி என்னுமிடத்தில் மசிஷநாடு- மைசூர் . இரவே எருமை நாடு , 


மகிஷன் 


1282 


மகேந்திரம் 


மகிஷன் - 1. தேவருடன் யுத்தஞ் செய்த கொண்டு போரிடுகையில் தேவிசண்டிகை 
தைத்தியரது தோல்வியைப் பொருத திதி யுருக்கொண்டு துரத்திச்சக்கரத்தை அவன் 
தவம்புரிந்து சுபார்சுவ முனிவரால் மகிட மீதெறிந்து மாய்க்க இறந்தவன் . ( தே - 
ரூபமாகிய இவனைப் பெற்றுத் தவத்திற் 
கனுப்பி வரம் பெறச்செய்து தேவர்மீது மகிஷ்மதி ஆங்கீரசபுத்திரி , ( பா . வன . 
ஏவினள் . 

இவன் மகா பலசா வி . இவ மகீபண்டிதன் சிவ குருவின் மாமன் , 
னைச் சத்தி காளியை யேவி வெல்வித் இவன் குமரி சூர்யாம்பாள் . 
தனள் . இவன் , காளிக்குப் பயந்து தடா மகீஸார க்ஷேத்திரம் - திருமழிசை யாழ் 
கத்தில் ஒளிக்கக் காளி தான் ஏறியிருந்த வார் அவதாரத் தலம் . 
சிங்கத்தைத் தடாகத்தில் எவச் சிங்கம் மதகர்னன் - மகத தேசத்தாசனாகிய விரிக் 
நீரைப்பருகக் காளி இவனைக் கொன்ற தனை ஏமாற்றி இராச்சியத்தை அபகரித் 
னள் , இவன் எருமை வயிற்றிற் பிறந்தவ 

தவன் . 
னென்றும் புராணம் கூறும் . இவன் கும் மதடவேந்தன் பப்பா தேசாதிபதியின் 
என் கயாசுரன் , ( காசிகாண்டம் .) 

குமான் . 
2. அநுகிலா தன் இரண்டாம் புத்திரன் . மகுடாகான் - தேவர்களை வருத்திச் சிவ 
தாய் சூசமி , 

பிரானால் இறந்தவன் , 
3. புலிமுகனைக் காண்க . 

மகுடேச்வரி பீடம் - சத்தி பீடங்களில் 
மகிஷாசுரன் இவன் ரம்பனென்னும் ஒன்று , 
அசுரபுத்ரன் . இந்த சம்பன் அக்கினியிடம் மகேசன் இவர் , வாயுபூதத்தை யுதிட் 
வரம்பெற்று ஒருநாள் ஒரு மரத்தடியில் டித்து சுத்த வித்தையெனும் உபாதானத் 
உட்கார்ந்திருக்கையில் எருமையைக் கண்டு திலே யிருந்து மாயை முதல்பிருதிவியீரான 
புணா அந்த எருமையிடம் கருவுண்டா தத்வங்களைத்தமதாக்னையால் நடத்தித்சுத்த 
யிற்று . இந்த ரம்பன் வேறு எருமைக் வித்தை , மகேசுரம் , சதாசிவம் எனும் ( ங ) 
கிடா அதனிடம் சேராவகைக் காத்திருக் தத்வங்களிலும் சமமாக ஊர்த்வ வியாப்தி 
கையில் ஓர் கிடா அதனருகு வா ரம்பன் யாக வியாபித் திருப்பவர் , கன்மசாதாக்ய 
அதனைத் துரத்தி அதனால் குத்துண்டிறம் ரென்னுஞ் சதாசிவர் பஞ்சகிருத்யத்தைத் 
தான் . பிறகு ரம்பன் தேகத்தைச் சிதையி திருவுளத்தமைத்து அநுக்ரகிக்கும் அவ 
விடுகையில் எருமையும் சிதையில் விழத் தாரமாப் , (சதா) . 
தொடங்குகையில் பலர் தடுக்கவும் தடை மகேசீவார் -- இவர் வெண்ணிற முடையவ 
படாது தீயில் வீழ்ந்தது . அப்பொழுது ராய் அரவப்பூணூல் அணிந்து திருக்காத் 
அதன் கருப்பத்திலிருந்து இரத்த பீஜ தில் கத்தி , சூலம் , பாணம் , ஜபமாலை , அப 
னாகிய மகிஷன் தோன்றினான் 

யம் , வரதம் , கமண்டலம் , பதுமம் கொ 
பட்டணமடைந்து சகூரன் , மகாவீரன் , ண்டு சிம்மசர்மமும் சஜசர்மமும் , தரித் 
மகோத்கடன் , தனாத்யக்ஷன், தாம்பரன் , திருப்பர் . 
அசிலோமன் , உதாக்கன் , பிடாலாக்யன் மகேச்வரி - சத்த மாதர்களில் ஒருத்தி , 
பாஷ்கலன் , திரிநேத்ரன் சாலன் , பந்த சடாமகுடத்துடன் கூடியவளாய்ச் சந்திர 
கன், என்பவர்களைச் சேனைத்தலைவராக் சடாதாரியாய்க் கபாலம் , சூலம், கடகம் , 
கிக் கொண்டு , அவர்களைத் தனித்தனி வரத முதலிய உடையவளாய் இடபவா 
தேவியிடம் யுத்தத்திற்கனுப்பி அவர்கள் கனத்தில் இருப்பள். 
இறக்கக்கண்டு தான் யுத்த சந்தத்தனாய்த் மகேந்து - அசோகன் கட்டளையேற்றுப் 
தன் உண்மையுருவை விட்டு மன்மதனை புத்த சமயத்தைப் பாவச்செய்ய தேசயாத் 
யொத்த அழகு வாய்ந்தவனாய்வந்து பிறகு திரை செய்தவள் , 
சிங்க வுருவங்கொண்டு சத்தியேறி யிருந்த மகேந்திரபுரி - சூரபன்மன் இராஜதானி , 
சிங்கத்தையடிக்க அது இவனை அடிச்சப் விச்வகருமனால் நிருமிக்கப்பட்டது . நா 
பின் யானை யுருக்கொண்டு தேவியுடன் னுக்குப்பின் கடல் கொள்ளப்பட்டது , 
போரிடத் தேவியின் வாகனமும் யானை மகேந்திரம் 

அஷ்டகுல பர்சைக்களில் 
வடிவக்கொண்டு போரிட இவன் ப ஒன்று . இது உக்கலமுதல் ஓரில்போரை 
வடிவங்கொண்டு போரிடத் தேவி இவன 20 வியாபித்திருப்ப தொட்ட இதன் 
வாளினால் வெட்ட அசான் மலை ஒரு 

சமன் ஏறி இலக்ஸ்பத்தப் பாய்ச் 


இவன் 


மகேந்திரன் 


1280 


மங்கணகா 


தான் என்பர் . இது கஞ்சம் ஜில்லாவி மகோற்கடர் - வினாயகர் திருமூர்த்தத்தில் 
லுள்ள தென்பர் . 

ஒன்று . காசிபர் பத்தினியாகிய அதிதி 
மகேந்திரன் - கௌசிகனுக்கு மருமகன் . தவஞ் செய்கையில் விநாயகர் குழந்தை 
மகோசஸ் - அங்கதேசத்தை யத்த மலை யுருக்கொண்டு எதிரில் தோன்றக் காசிபர் 
நாட்டரசன் . 

இவர்க்கு மகோற்கடர் என்று திருநாமம் 
மகோதயம் - 1. விச்வாமித்திரன் பட்ட இட்டு வளர்த்தனர் . இவ்வகை வளர்த்து 
ணம், மகத நாட்டிலுள்ளது . இது கன்யா வருகையில் தேவாந்தக கராந்தகர்கேட்டுப் 
குப்சமெனவும் பெயர் பெறும். 

பல அரசர்கள் அசுரர் முதலியவரை அனு 
2. பப்புருவாகன் அரசாண்ட பட்டணம் . ப்ப அவர்களை வென்று மூன்றாவது வய 
3. தை , மாசி , மாதங்களில் அமாவாசை தில் சித்திரன் என்னும் காந்தருவன் முதலை 
யும் , திருவோணநக்ஷத்திரம் கூடிய நாள் . யுருக்கொண்டு தடாகத்தில் விளையாடச் 
இது ஞாயிற்றுக்கிழமையில் வரின் நன்று . சென்ற தன்னை விழுங்க அம்முதலையை 
மகோதயன் - 1. விச்வாமித்ரனால் வசிட் வெளியிலிட்டு அம்முதலை புருவின் சாபத் 
டர் பொருட்டு யாகத்திற்குப் போகாமல் தைப் போக்கி ஆகா , ஊகூ எனும் காந் 
கிராதனாகச் சபிக்கப்பட்டவன் . 

தருவர்கள் பூசித்த பஞ்ச மூர்த்தத்தை 
2. இவன் விச்வாமித்திரன் திரிசங்கு மறைத்து அவருக்குத் தம் வாயிடம் அம் 
க்கு யாகஞ்செய்வித்ததை சிந்தித்ததால் மூர்த்தங்களைத் தரிசிப்பித்துப் பிங்கள 

ன், 
விச்வாமித்திரன் இவனைக் கிராதனாகச் முதலிய அசுரரை வென்று இந்திரன் 
சபிக்கச் சர்பமேற்றவன் . ( இரா - பால .) ஏவிய வாயு , அக்கினி, இவர்களது செருக் 
மகோதார் - 1. ஒரு இருடி . 

கையடக்கிப் பிதாவின் சொற்படி காசி 
2. இவர் ராமர் ஜாஸ் தானத்தின் வழி ராசனுக்குப் புரோகிதராய்ச் 

சென்று 
யாகத் தீர்த்தயாத்திரை செய்கையில் சாம வழியில் ஆயுதம் பெறச் சூரியனை யெண் 
ரால் கொல்லப்பட்ட ஒரு அரக்கனது ணித் தவஞ்செய்து கொண்டிருந்த தூமா 
தலை இவரது கணுக்கால் எலும்பைப் டினைக்கொன்று அவன் புத்திரராகிய ஜக 
பிடித்துக்கொண்டு விடவில்லை , இவர் சா கன் , மனு , என்பவானதிர்க்கப் பெருமூச் 
ஸ்வதி நதியைச் சேர்ந்த ஔசனஸ் தீர்த்தத் சால் அவர்களைக்கொன்று அவர்களை நரா 
தில் ஸ்நானஞ்செய்ய அதுவிட்டுப் பாதா ந்தகன் கொலுவில் விழச் செய்து , சிந்தி 
ளத்தி லமிழ்ந்தது . ஆதலால் அத்தீர்த்தம் ரன் , விகண்டன் என்பவரைத் தழுவிசு 
கபாலமோசனம் எனப்பட்டது , 

கொன்று , பின்னும் நராந்தகன் எவிய 
மகோதரன் -1. துரியோதனன் தம்பிய அசார் பலரைக் கொன்று 

கடைசியில் 
ரில் ஒருவன் , 

நராந்தகன் தானே யுத்தத்திற்கு வா அவ 
2. இராவணன் குமரன் . 

னைத் தமது திருக்கரத்தில் இருந்த கொம் 
3. இராவணன் சிறிய தாய் குமான் . பினால் சிரத்தில் மோதிக்கொன்று காசி 
4. இராவணனுக்கு முதல் மந்திரி ; பருக்குத் தரிசனம் தந்து ஆநந்த பவன 
பிசாசங்கள் கட்டப்பட்ட பத்துக்கோடி மென்னும் தமது உலகு அடைந்தவர் . 
தேர்ப்படை யுடையவன் , மகாமாயாவி ; மக்கட்டாயம் - தமிழ்நாட்டரசர்களது பட்ட 
மருத்துவனை மாயாசாகனாக எவினவன் . வுரிமையில் மூத்தோனுரிமை பெறவரும் 
இராவணனுக்குச் சீதையை விடாதிருக் பண்டைய வழக்கம் . 
கப் புத்திகூறினவன் , இலக்குமணரிடம் மக்தவாசி -- திருதராட்டிரன் குமான் . 
தோற்று ஓடினவன், இந்திரஜித்து வந்த மங்கணகர் -1. இவர் ஒரு பிரமச்சரிய மது 
தைக்கண்டு தைரியமாய் இந்திரனைப் ட்டித்த ருஷி . இவர் சரஸ்வதிகதியில் நீர் 
போல் உருக்கொண்டு 

வெள்ளையானை வாணமாய்ஸ்நானஞ்செய்து கொண்டிருந்த 
யேறிக்கொண்டு இலக்குமணருடன் யுத் ஒருத்தியைக் கண்டு வீர்யஸ்கலிதம் செய் 
தத்திற்கு வந்தவன் . இந்திரஜித்தின் மா தார் . அவ்வீர்யத்தைக் குடத்திற் பிடித் 
ணல்கேட்ட இராவணன் சானகியை தார் . அது எழு பாகமாகப் பிரிந்தது. அதில் 
வெட்டச் செல்லுகையில் தடுத்தவன் , மருக்கணங்களைச் சேர்ந்த வாயுவேகன் , 
5. ஒரு நாகன் . 

வாயுபலன் , வாயுஹா , வாயுமண்டலன் , 
மகோதன் - சாலபுத்திராம்சமான பாரம் 

வாயுஜ்வாலன் , வாயுரேதன் , வாயுசக்கன் 
எனும் ஏழு ருஷிகள் பிறந்தனர். இவர் சர்ப் 


155 


மங்கணசித்தர் 


1284 


மங்கலன 


பையால் கையில் காயப்பட்டு அதில் சிறந்த தற்கால வழக்கம் . இத்தாலியைச் செல் 
சாகாசம் பெருகியது . அதைக்கண்டு களிப் வமுள்ளோர் பொன் முதலியவற்றாலும் 
பினால் கூத்தாடினர் . அதைப் பொறாத தே மற்றவற்றாலும் செய்து அணிவர் . செல்வ 
வர்கள் வேண்டச் சிவபெருமான் அவர் முன் பில்லா ஏழைகள் மாத்தாலும் ஓலையாலும் 
சித்தராகத்தோன்றிக் களிப்பின் காரணங் செய்து அணிவர். இதனைத் தாலபத்திர 
கேட்க இருடியுண்மைகூற சிவபெருமான் மென்னும் ஓலையால் பலர் அணிதல்பற் 
விரல் நுனியில் தம் கட்டைவிரலையடித்தார் . றியே இதற்குத் தாலியென்று சாரணப் 
அதில் நின்றும் பஸ்மம் வெளி வந்தது . பெயருண்டாயிற்று . மரத்தாலியும் உண்டு 
முனிவர் அடங்கிக் கடவுளைத் துதித்தனர் . போலும் , இது வடநாட்டில் தற்காலம் சில 
பின் சிவபெருமான் முனிவர் வேண்டுகோ கீழ்ச்சாதியாரிடத்து நடை பெறுகிறது. 
ளால் சப்தசாரமெனும் அந்த க்ஷேத்திரத் இத்தாலியை வடுகரும் தாளி சூத்ரம் என் 
தில் அமர்ந்தருளினர் . இதுபலராமர் தீர்த்த றும், பொட்டென்றும் வழங்கி வருகின்ற 
யாத்திரையில் தங்கிய இடம் ( பார சல்வி ). னர் . இதன் உரு தேசங்கள் தோறும் ஜாதி 
2. ஒருரிஷி . இவர் புத்திரர் எழு கள்தோறும் வேறுபடுகிறது . 

இத்தாலி 
வர். வாயுவேகன் , வாயுபலன் , வாயுகா , பலவற்றால் செய்யப்படும் 

என்பதை 
வாயுமண்டலன் , வாயுஜ்வாலன் , வாயுசே " ஸ்வர்ணேனரஜதேனைவா தாம் ரேண தா 
தஸ் , வாயுசக்கரன் சசியபரிஷியின் மானச 

ருஜைாபி அதவா தாலபத்ரேவா பௌஞ்ச 
புத்திரன் ( வாமனபுராணம் ). 

சதுரஸ்ரகம் ” எனும் ஸ்ரீ உத்தரகாரண 
மங்கணசித்தர் ஒரு சித்தர் . இவர் புட்கா வாக்யத்தால் அறிக . இதனைப் பதினாறி 
க்ஷேத்திரத்தில் , வேதியர் குலத்திலே பிற ழைகள் கொண்ட சூத்திரத்தில் கோக்க 
ந்து யோகம்பயின்று ஆயிரம் வருடம் தவம் 

வேண்டும் என்பது ஷை ஆகமம் . 
செய்து வந்தனர் . இவர் தமது யோகம் மங்கலச் சொல் ( 2 ) சீர், எழுத்து , 
நீங்கி ஒரு நாள் சிவபூசைக்கு மலர் எடுக் பொன் , பூ , திரு , மணி , யானை , தேர், 
தச் செல்லுகையில் காலிலும் கையிலும் பரி, கடல், மலை , புகழ் , மதி , நீர் , ஆர 
முட்கள் கிழித்து உதிரம் பெருகிற்று , ணம் , சொல் , புயல் , நிலம் , கங்கை , உல 
அவ்வுதிரம் புலால் நாற்றம் ஒழிந்து பரி கம் , பரிதி, அமிர்தம் , இவையும் இவற் 
மளம் மிகுந்து வீசுதலைச் சித்தர் கண்டு றின் பரியாயங்களுமாம் 
தேகத்தில் வடியும் இரத்தம் பரிமளம் மங்கலத்திருநாள் புத்தன் அவதாரதினத் 
வீசுதல் தவத்தின் பெருமை என்று தில் புத்தரால் கொண்டாடப்பட்ட திரு 
களிப்புடன் ஆனந்தக் கூத்தாடுகையில் 

நாள் . 

இது வைசாக சுத்த பூர்ணிமையில் 
இவர் கால் தூமப்பர் எனும் முனிவர்மீது நிகழ்வது. ( மணிமேகலை . ) 
பட அவ்விருடி இவரை மானாகச் சபித் மங்கலநிலை கங்குலிடத்து மிக்க உறக் 
தனர் . சித்தர் முனிவரைக் கேட்க முனி கத்தை நீங்கினோன் முன்னே மங்கலத்தைச் 
வர் இவ்வாறு ( m ) வருடம் சென்றபின் சொன்னமிகுதியைச் சொல்லியது . ( பு 
சிவபூசையில் இச்சாபம் நீங்குக என அவ் வெ - பாடாண் ) . 
வாறு சிவபூசையில் தீர்வு பெற்றவர் . 

2. நின்று நிலைத்த முறைமையினை 
2 , ஒரு சித்து புருஷர் . இவர் , சத்த யுடைய மங்கலத்தை முறைமையாலே 
சாசுவ தீரத்தில் சிவபூசை செய்து சிவ மேவினனென்று சொல்லுதலும் முன்பு 
மூர்த்தியால் அஷ்ட சித்தியும் அடைந்த சொன்ன துறையேயாம் ( பு.வெ.பாடாண் ). 
வர் . திருவாரூரில் ஆருந்தேச் சுாலிங்க மங்கலமடந்தை 

ஒரு பெண்தெய்வம் , 
பூசை செய்தனர் என்பர் . 

மலைகாட்டார் இத்தெய்வத்தை வணங்கு 
மங்கலகேசன் ஷண்முக சேநாவீரன் . 

வர் . (சிலப்பதிகாரம் ) 
மங்கலசூத்ரம்- இது திருமணத்தில்கொண் மங்கலம் - ( அ ) சாமாம், நிறைகுடம் , கண் 
டோன் தெய்வம்வாழ்த்தித் தன் தேக ணாடி , தொட்டி , முரசு , விளக்கு , கொடி , 
சம்ரகணார்த்தம் தன் சந்ததி விருத்தி இணைக்கயல் , 
மின்பொருட்டும் கொண்ட மனைவியின் மங்கலவதி - அரிச்சந்திரன் தங்கை . Ph 
கழுத்தில் தேவருஷிகள் புரோகிதர் முத பன் தேவி . 
லியோர் சாதியாகக் கட்டும் அடையாள மங்கலன் - செவ்வாய்ச் சாத்திற்கு ஒரு 

இத்தகும் நாவிவென்ச முற்பால பெயர், 


மங்கலாதேவி 


1985 


மச்சகந்தி 


மங்கலாதேவி - ஒரு பெண் தேவதை, சாங்காலத்தில் தருமஞ் செய்து நல்வழி 

வடநாட்டாரால் கொண்டாடப்படுபவள் . யடைந்தவன் . 
மங்கலை - உசத்தியன் தேவி ,. 

மங்கி -1 . பண ஆசையுள்ள ஒருவேதியன் , 
மங்களசண்டிகை -1 . மக்கள் சப்தம் சுபத் 2. ஒரு பிராமணர் இரண்டு கன்றுகளை 
திலும் , சண்டிகை சப்தம் தக்ஷசப்தத்திலும் வளர்க்க அவற்றை ஒட்டகம் தூக்கிக்செல்ல 
வர்த்திக்கும் ஆதலாலிவளுக்கு இப்பெயர் விரக்தியடைந்து முத்தி யடைந்தவர் . 
வந்தது . பின்னும் மங்கலமென்பது பூமி ( பா - சார் ). 
புத்ரனிடத்தும் வர்த்திக்கும் . எவள் பூபுத் மங்கிணி - கௌஷீதக புத்திரனாகிய ருஷி . 
ரனால் பூசிக்கப்பட்டவளோ அவள் மங்கள இவன் புத்திரப்பேறு வேண்டிச் சப்ததாரா 
சண்டிகை , 

பின்னுமங்களன் சூர்ய வம் தீர்த்தகரையில் ஒரு தீர்த்தங்கண்டு அவ்வி 
சத்து அரசன் , அவனால் பூசிக்கப்பட்ட டம் தபஞ்செய்து இஷ்டசித்திபெற்றவன் . 
வள் . இவள் துர்க்கா தேவியின் மூர்த்தி ( பதுமபுராணம் ). 
பேதம் . இவள் கச்யபமுனிவரால் மான மங்கையர்க்காசியார் - சோழராசன் பெண் , 
ஸமாகப் பூசிக்கப்பட்டவளா தலால் மான நின்றசீர் நெடுமாற நாயனார்க்குத் திருத் 
ஜை யென்றும் , திரிலோகத்தவர்களால் தேவியார் . இவர் சைரு சமயத்தினின்று 
பூசிக்கப் பெற்றவளும் , சிவனுக்குத் தேவி நீங்கி உய்யத், திருஞான சம்பந்த சுவாமி 
யுமா தலின் சிவை யெனவும் படுவள் , ஜன களைத் தமது பதியாகிய மதுரைக்கு எழுந் 
மேஜயன் யாகத்தில் நாகங்களைக் காத்தவ தருளச் செய்து சுரத்தின் கொடுமையால் 
ளா தலின் நாகேச்வரி யெனப்படுவள் , தமது நாயகர் வருந்தியது கண்டு திருஞான 
விஷத்தை ஹரிப்பவளா தலால் விஷஹரி . சம்பந்த சுவாமிகளைப் பாண்டியனை அடி 
நாராயணனது பூர்வ அம்சயாதலின் நாரா மைகொண்டு சுரக்க வேண்டியவர் . ( திரு 
யணி யெனப்படுவள் . ஹானால் சித்தயோ 

விளையாடல். ) 
கங்களை யடைந்தவளாதலின் சித்தயோ மசூரிகைரோகம் - இதுவே அம்மை . இது 
கினி யெனப்படுவள் . 

முதலில் சுரத்துடன் சிறுகடலை அளவு 
2. பிரகிருதி தேவியின் முகத்தில் தேகமுழுதும் முத்துக்களைப்போல் கொப்பு 
தோன்றிய சத்தி . இவள் சிருஷ்டிகாலத் ளங்களை யுண்டாக்கும் . இதனால் வாயுவால் , 
தில் மங்கள சுவரூபிணியாயும் சங்காரகாலத் சரீரநோய் , அரோசகம் , சோமச்சிவிர்ப்பு, 
தில் கோபரூபிணியாயும் உள்ளவளா தலால் தலைநோய் , கண்ணோய் , மூக்கடைப்பு , இக் 
இப்பெயர்பெற்றனள் , இவள் புத்திரபாக் குணங்களைத் தரும் . இது கடலையினளவை 
யம் வேண்டியவர்களால் மங்களவாரம் 

யும் உருவத்தையும் பெறு தலால் விசர்ப்பி 
தோறும் பூசிக்கப்படுபவள் . இவள் மல் எனப்பட்டது . இதனை வகுரியென்பர் . 
களன் எனும் மநுவம்சத்தரசனால் பூசிக் இது கொப்புள வேறுபாட்டால் பெரி 
கப்பட்டு சர்வசித்தியைத் தந்தமையாலும் , யம்மை , சின்னம்மை , பனையேறி , தட்டை 
அங்காரகனால் பூசிக்கப்பட்டமையாலுமிப் யம்மை , பயறி , ராமக்கம் எனவழங்குவர் . 
பெயரடைந்தனள் , இவள் துர்க்காதேவியி ( ஜீவ . ) இதனை சௌமிய விரேசனங்களா 
னம்சம் , ( தேவி - பா ). 

லும் , வல்லாரை , செருப்படை , கருப்பூர 
மங்களபீடம் - சத்திபீடங்களுள் ஒன்று , வல்லி , நிலவேம்பு முதலிய சுரஸகஷாயங் 
மங்களர் புத்தர் அவதாரங்களில் ஒருவர் . சளாலும் , தயிர் , வெங்காயம் , இளநீர் , 
மங்களன் - வங்கதேசத்திருந்த ஒரு இடை நெற்பொரி , பேயன்பழம் , பனங்கற்கண்டு 
யன் , இவனுக்கு ( 6000 ) தேவியர் , இவர் முதலிய தின்பண்டங்களாலும வசப்படுத்த 
களிடத்து இருஷிகள் கோபிகைகளாய்ப் வேண்டும் . 
பிறந்தனர். 

மச்சகந்தி - இவள் பூர்வம் பரீஷித்துக்கள் 
மங்களாசாணை - வாழ்த்து , வணக்கம் , என்னும் பித்ருக்களுக்குமானஸபுத்ரி, அச் 
செயப்படுபொருள் . இதுவே தற்சிறப் சோத மெனும் தடாகத்திருந்து உண்டா 
புப்பாயிரம் . 

னதால் இவளுக்கு அச்சோதை யென்று 
மங்களை -- பார்வதியின் தோழியரில் முன்பெயர் , பாத அரசன் வளர்த்தபெண் , 

இவள் ஓடக்கரையில் இருக்கையில் பரா 
மங்கள் - ஒரு வேதியன் , பணத்தாசையால் சர் கண்டு இவளுக்குச் சுகந்தமளித்துப் 
பணத்தைப் பூமியில் புதைத்து வைத்துச் பனர்த்தனர் . அதனால் இவளிடம் வியா 


ஒருத்தி , 


மச்சசம்மார மூர்த்தி 


1236 


பச்சியாவதாரமூர்த்தி 


லுள்ளது . 


சர் பிறந்தனர் . இவள் இரண்டாவது , சந் திராவகம் ( அ 00) வைத்தியம் ( அ 00 ) இவ 
தனுவுக்குத் தேவியாயினள் . இவள் 

ரைக் குலாலபுராணம் செம்படவர் என்று 
யோகசக்தியிழந்து தலைகீழாக விழுகையில் 

கூறும் . 
பிதுர்க்களை நோக்கி முறையிட அவர்கள் மச்சம் -- ஒருதேசம் . கூர்ச்சாத்திற் கருகி 
பயப்படாதே என அவ்விடமிருந்து அவர் 
கள் கட்டளையால் மீன் வயிற்றுப் பிறந்த மச்சயந்திரம் - ஒரு உயரமான கால் ஒன்று 
னள் . இவளுக்குச் சத்தியவதி யெனவும் , நாட்டி அதின் மீது பொன் மீன் ஒன்று 
காளியெனவும் பெயர். அத்திரிகைக் இருத்தி அதனடியில் ஒரு சக்கரத்தை 
சாண்க . ( பாரதம் . ) தந்தை உபரிசரவசு , அந்தப் பொன்மீனுக்கு இடுக்கண்வராமல் 
மீன் வயிற்றிற் பிறந்த சகோதரன் மச்சி சுழலச் செய்து ஒரு வில்லையும் அம்பையும் 
யன் . இவளுக்குச் சத்யவதி யோசனை வைத்து எவன் அச்சக்கரத்தைச் சுழல்கை 
கந்தியெனப் பெயருண்டாயிற்று , அச்சோ யில் நிறுத்திவில்லில் அம்பைப்பூட்டி ஒரே 
தையைக் காண்க . 

பாணத்தால் அதில் உள்ள 

மச்சத்தை 
மச்சசம்மாரழரீத்தி - (மச்சாரி ) மச்சவுருக் அறுக்கிறானோ அவனுக்குப் பரிசு தருவது . 
கொண்ட விஷ்ணுமூர்த்தி தமது வெற்றி இவ்வகை யந்திரத்தை அருச்சுநன் அறுத் 
யால் பெருமி தமடைய அதனையடக்கத் துத் திரௌபதிக்கு மாலை சூட்டினன் . 
தேவர் வேண்டுகோளால் சிவமூர்த்தி இவ் மசீசியம் - ஒரு தேசம் , Matsya -Dess, 
வுருக்கொண்டு ஒரு திருக்கரத்தில் திரு The Country around Jeypur inclu 
மணி , ஒரு திருக்கரத்தில் வாள் கொண்டு ding A WAT . Formerly Virata , West 
கடற்கரைசென்று மணியினை யாட்டினர் . 

of Surasena Dess . 
அதனால் கடல்மீன்கள் ஓசையின் மயங்கி மச்சியராசன்- உபரிசரவஸுவின் குமான் . 
இவரை அடைய அதில் பெருமி தங்கொ மீனாயிருந்த அப்சாஸு வயிற்றிற் பிறந்த 
ண்ட 

விஷ்ணுமூர்த்தியின் கண்ணினை வன் . இவனுக்கு மச்சியன் எனவும் பெயர் , 
வாளால் பேர்த்துத் தமது திருக்கரத்தில் மச்சியாவதாாழர்த்தி ஒரு கற்பத்தில் ஜார் 
மோதிரமாக அணிந்தனர் . இதுவுமன்றிச் மித்திகப் பிரளயம் உண்டாயிற்று , அக் 
சிவமூர்த்தி கொக்குப்போல் முகமுடைய 

சாலையில் பிரமன் உறங்கினன் , உறக்கம் 
வராய் விஷ்ணுமூர்த்தியைத் தமது வாயில் அறிந்த அயக்கிரீவன் என்னும் அசுரன் 
கௌவிக் கர்வம் அழியச் செய்தனர் . ( சிவ வேதங்களைத் திருடிக்கொண்டு கடலில் 
பராக்ரமம் . ) 

ஒளித்தனன் . இந்த ஏழாமன் வந்தரத்தில் 
மச்சபுராணம் -- இது ( கச ,000 ) கிரந்த விவசுவானுடைய புத்திரனும் , சிரார்த்த 
முள்ளது . 

இது மச்சாவதாரத் தோற்றம் , தேவன் என்னும் பெயருள்ள சத்தியவிர 
விஷ்ணு சலப்பிரளயத்தில் மனுவைக் காத் 

எனும் இராஜருஷி , கிருதமாலா 
தமை , பிரமசிருட்டி, திரிபுரவதம் , தாரகா நதிக்கு ஸ்நானத்தின் பொருட்டுச் சென்று 
சுரயுத்தம் , பார்வதியார் திருமணம் , கந்தர் தர்ப்பணாதிகள் முடிக்கையில் சிறுமீன் 
தோற்றம் முதலியவை யுணர்த்தும் . 

ஒன்று அரசனை நோக்கி அரசனே நான் 
மச்சமனிதன் - இது , மீன்வகையில் திருந்திய சலசந்துக்களால் துன்பமடைகின்றேன் , 
வரு, இது மன்னாத்தி திமிங்கிலத்திலிருந்து என்னை வேறு ஒரு நல்ல இடம் சேர்க்க 
திருந்திய வுருவமென எண்ணுகின்றனர் . என்றது . அரசன் அம்மீனைத் தன் கமண் 
இதன் ஆணைமெர்மென் எனவும் பெண்ணை டலத்துள் விட்டனன் . அம்மீன் கமண் 
மெர்மெய்ட் என்பர் . ஆணுக்குக் கழுத்திற் டல முழுதும் தன் உடலை வளர்த்து அர 
குமேற்பாகம் மனிதவுரு . பெண்ணிற்கு , சனை வேறிடம் கேட்க , அரசன் வேறொரு 
இடுப்பிற்கு மேற்பட்ட பாகம் மனிதவுரு பெருங்கொப்பரையில் விட்டனன் . அவ் 
மற்றவை மீனுரு. இது பூனைபோல கத்து கும் அவ்வகைசெய்ய அரசன் ஒருமடுவில் 
மாம் . மீன் முதலியவற்றைத்தின்று ஜீவிக் விட்டனன். அம்மீன் ஒரு பெருமீனாய் 
கும் . பெண்ணுக்குத் தலையில் மயிரும் மார் அரசனை கோக்க , அரசன் அதனை காராய 
பில் பால்தரும் உறுப்பும்உண்டு. இது அழு ணன் என்று அறிந்து துதித்துக் கடலில் 
வயில் கண்களில் தண்ணிர் ஒழுருமாம் . விட்டனன் . அம்மீன் அரச்னை கோக்க 
செழனி - இவர் போகா மாணாக்கருள் ஒரு அரசனே உன்னைக் காக்கும்வண்ணம் 
சரிசில் தேர் இவர் சொத சல்கள் , விடம் பைரன் , இன்றைக்கு ஏழாம் 


தின 


மச்சிலன் 


* 1237 


மச்சேந்திரநாதர் 


காத்து 


நாள் பிரளயம் உண்டாகப் போகிறது . 
அக்காலத்து ஒரு ஓடம் நம் ஆக்னையால் 
உன்னையடையும் , அதில் நீ சத்த இருடி 
களுடனும் , ஓஷதிகளுடலும் , ஏறி மச்சவு 
ருவமடைந்து உங்களுக்குக் காணப்படும் 
என் கொம்பில் அப்படகைக் கட்டுக . உன் 
னைப் பிரமன் உறக்கத்தினின்று நீங்கும் 
வரையில் காக்கிறேன் என்று மறைந்தது . 
அவ்வகை அரசன் செய்தனன் . 

மச்ச 
மூர்த்தி அரசனைக் காத்துப் பிரமனது 
உறக்கத்தில் வேதங்களைத் திருடியொளி 
த்த அயக்கிரீவனைச் சங்கரித்து வேதங்க 
ளைப் பிரமனுக்கு உதவினர் . இந்த அசுர 
னுக்குச் சோமுகாசுரன் எனவும் பெயர் 
கூறுவர் . இந்த அரசனே வைவச்சு தமனு, 
இந்த அவதாரத்தில் மது , பூதேவி ஓஷதி 
சளை இரக்ஷித்தார் . ( பாகவதம் ) 
மச்சிலன் - உபரிசரவசுவின் குமான் . தாய் 

திரிகை 
மச்சேந்திரநாதர் - 1. சிவமூர்த்தி கடற்க 
ரையில் பார்வதியார்க்குத் தாரகமந்திரம் 
உபதேசிக்கையில் அவளுக்கு நித்திரை 
உண்டாக அம்மந்திரத்தை மீன் வயிற்றி 
லிருந்த பிள்ளை கேட்டுப் புருஷ உருவாகி 
வெளிவந்தது . இதைக்கண்ட சிவமூர்த்தி 
மச்சேந்திரனென்று பெயர் கொடுத்தனர் , 
இவர் கோரக்கருடன்கூடி ஓர் அக்கிராரத் 
தில் வந்து ஒரு பார்ப்பினி வீட்டில் பிச் 
சைகேட்க அவள் ஒருவடை கொண்டு 
கொடுக்க வடையைக் கோரக்கர் மச்சேந் 
திரருக்குக் கொடுத்தனர் . அதையுண்ட 
மச்சேந்திரநாதர் அதன் உருசியை எண்ணி 
மறுநாளும் 

வேண்டுமென அவ்வாறே 
கோரக்கர் அப்பார்ப்பினியிடம் போய்ப் 
பிச்சை கேட்க அவள் தானியங்கொண்டு 
வந்து இடக் கோரக்கர் அதை மறுத்து 

வேண்டுமென் றனர் . பார்ப்பினி 
இல்லையென்று மறுக்கப் பிடிவாதமாய்க் 
கோரக்கர் 

வடை 

யே வேண்டுமெனப் பார்ப் 
பினி உம்கண்ணைக் குருகேட்டால் கொடுப் 
பீரோ அதுபோல் இல்லாதது கேட்கின் 
எவ்வகைத் தரல் கூடும் அங்கனம் தருவீ 
ரேல் வடை தாலாகுமென் றனள் . உடனே 
கோரக்கர் தமது கண்ணைப் பெயர்த்து 
அவர்க்குக் கொடுப்பதை உனக்குக் கொடுக் 
கிறேன் 

என்று கொடுக்கப் பார்ப்பினி 
பயந்து நெய்யில் வடைசெய்து கொடுக்கக் 
கொணர்ந்து குருவின் முன் வைத்தனர் . 
மச்சேந்திரர் இவரைநோக்கி உன்னெரு 


கண் எவ்வாறு நீங்கிய தெனக் கோரக்கர் 
வரலாறு கூறக்கேட்டு இவரது மனோஉறு 
திக்கு உண்மகிழ்ந்து கண்ணளித்து இவ 
ரைமகிழாதிருந்தனர் . பின்பு மச்சேந்திர 
நாதர் மலையாள மடையப் பிரேமளா என்ப 
வள் மச்சேந்திரரைத் தன் வசப்படுத்தி , 
அவரிடமின்ப மனுபவித்திருக்கு நாளில் 
அவளுக்கு மீனநாதன் என்று ஒரு புதல் 
வன் பிறந்தனன் . மச்சேந்திரர் அவளுட 
னின் புற்றிருக்கையில் என்னைக் கோரக் 
சன் அழைத்துச்செல்ல வருவான் என் 
னக்கேட்டு வருத்தமுடையவளாய் மந்திரி 
களை நோக்கி நம் நாட்டுக்குள் துறவிகள் 
யாரும் அணுகவொட்டாமல் தலை துமிக்க 
வனக் கூறினள் . அவ்வாறு 
வரும் நாள்களுள் ஒருநாள் கோரக்கர் 
ஆசிரியரை அழைத்துவாச்சென்று மலை 
யாளம் வந்து ஒருவீட்டில் பிச்சை கேட்க 
அவ்வீட்டிற் குரியவள் இவாது அழ 
கைக்கண்டு 

இரக்கமுடையவளாய் அந் 
நகரத்தின் செய்திகூறினள் . இதனால் 
கோரக்கர் அஞ்சி ஒரு மாநிழலில் சமயம் 
பார்த்திருக்கையில் கூத்தாடிகள் அவ்வி 
டம் வந்து துயரத்துடனிருத்தல் கண்டு 
அவர்களை என் வருந்துகிறீரென நாங்கள் 
இக்கோத்தரசரிடம் பரிசுபெறலாமென்று 
வந்தோம் . மத்தள முழக்குவோன் நோய் 
கொண்டனன் . என் செய்வோ மெனக் 
கோரக்கர் நான் மத்தளிகனாகிறேன் நீ 
விர் வருகவென்று அவருடன் சென்று 
மத்தளங் கொட்டுகையில்மத்தளத்தொனி 
யால் கோரக்கனென்று அறிந்த மச்சேந் 
திரர் தமது நாயகிக்குக் கூற அவள் வருந்தி 
யிருக்கும் 

காலத்தில் கோரக்கர் 
சேந்திரரை அழைத்தனர் . மச்சேந்திரர் 
நாயகியையும் குமரனையும் நீங்க மனமில் 
லாமல் ஒருநாள் தன்னயகியுடன் படுத் 
துறங்குகையில் குழந்தை அணையில் 
மலோபாதைசெய்ய மச்சேந்திரர் கோரக் 
கரை அழைத்துக் குழந்தையை நீரில் அல 
ம்பிவா என் றனர் . கோரக்கர் குழந்தை 
யையெடுத்துப்போய் ஆற்றிலலம்பிக் கல் 
மீதுமோதி வெயிலிலுலாவைத்தனர் . பின் 
மச்சேந்திரர் மீனநாதன் எகென்று 
வினவ நீரில் துவைத்து வெயிலில் உலற 
வைத்தேன் என்று உரைத்தலும் மச்சேந் 
திரரும் தேவியும் வாயிலும் வயிற்றிலும் 
அறைந்து கொண்டு அழுதனர் . மச்சேந் 
திரர் கோரக்கரை நோக்கி மீனாக 


வடை 


மச்சேந்திரநாதர் 


12B 


மஞ்சையர் 


விற்கு 


கணவர் 


அழைத்து வா என்னலும் இவர் கல் றுத்து மீண்டும் அவ்வழி சித்தர்வந்து அவ் 
லின்மேல் துவைத்ததனால் சிதறியதுக வீபூதி பெற்றவள் வீடு சென்று நான் உன் 
ளெல்லாம் நூற்றெட்டு மீன நாதனாய் 

பிள்ளையைப் பார்க்கவேண்டும் அழைக்க 
எதிர்வந்து நின்றன . இவர்களைக் கண்ட என்றனர் . வீபூதிபெற்றாள் அண்டை 
தாய் என் வயிற்றில் பிறந்த மீனநாதன் 

வீட்டுக்காரி சொல்லால் தான்செய் சவை 
எவன் என்ன நூற்றெட்டும் ஒன்றுசேர் யனைத்தும் ஒளியாது கூறினள் . சித்தர் 
ந்து ஒருகுழந்தையாக அதனையீந்தனர் . ஆயின் அவ்வடுப்புச்சாம்பல் எங்குள தென 
பின் கோரக்கர் மச்சேந்திரரை யழைக்க அதனை வாரி வழக்கமாகக் கொட்டும் வீட் 
மச்சேந்திரர் இவனுடன் செல்லாதிருக்கின் டின் புறக்கடையிலுள்ள குப்பையைக் 
இன்னும் என்ன விபரீதம் விளைப்பானோ காட்டினள் . சித்தர் அவ்விடம் சென்று கோ 
வென்று மனைவியிடத்து விடைகொண்டு 

ரக்காவென , என் என்னும் ஒரு ஓசையுண் 
புறப்படுகையில் மனைவி வழியில் செல டாயிற்று . பலரும் கண்டுவியக்கச் சித்தர் 

என் செய்வார் எனக் கோரக்க குப்பையை யகற்றக்கூற அதில் சித்தர் 
சறியாது ஒரு பொற்பாளத்தினை ஜோளியி தாம் திருநீறு கொடுத்த காலமுதல் பிள் 
லிட்டு அனுப்பினாள் . இருவரும் வழிச் 

ளையைக் கண்டகாலம் வரையுள்ள ஆண்டு 
செல்லுகையில் ஒரு குளத்தருகிற் சென்று கள் நிரம்பப்பெற்ற சிறுவனை அப்பெண் 
மச்சேந்திரர் இவ்விடத்துக்கள்ளர்உளரோ ணுக்குக் கொடுத்தனர் . இவரைக் கோரக் 
வெனக்கேட்டு ஜோளியை அவ்விடம் கர் என்பர் . ( கர்ணபரம்பரை. ) 
வைத்து அகலக் கோரக்கர் அவ்வகைக் மஞ்சள் - 1. இது மற்ற வாசனைத்திரவி 
கேட்டதற்குக் காரணமென்ன வென்று யங்களுடன் விசேஷமாகத் தேவிக்கு அபி 
ஜோளியைப் பார்க்க அதிலிருந்த பொற் வேகப்பொருள் ஆக எடுத்துக் கூறியிருத் 
பாளத்தைக் குளத்திலெறிந்து விட்டு அதி தலின் இதனை மங்கலம் பெறச் சுமங்கலி 
னெடைக்குத்தக்ககற்களை நிறைத்து வைத் 

இறைவியினருளால் தம் 
தனர் . பின் சிறிது தூரஞ்சென்று மச்சேந் தீர்க்காயுள் பெற்றிருக்க அணிவர் . ஸ்ரீ 
திரர் இவ்வழியில் கள்ளருளரோ வென் காரணாகமத்தில் " ஹரித்ராபூர்ணஸம் யுக் 
னக் கோரக்கர் அப்பயமுமக்கு என் என்ற தம்ஸநபனம் 

சோடசாத்மகம் " 

எனும் 
னர் . மச்சேந்திரர் ஜோளியைப் பார்க்கக் சுலோகத்தில் கூறியிருக்கிறது . 
கற்களாயிருக்கக்கண்டு கோரக்கா நீ நல்ல 2. சம்பாரப் பொருள்களில் ஒன்று . 
சீடனல்லை மகனைக் கொலைபுரிந்தாய் , இது ஒருவித புல்வகை சேர்ந்த செடியின் 
பொன்னைக் கொள்ளை கொண்டாய் என்னை கிழங்கு . நிழலில் பயிராவது . 

இதனைப் 
விட்டுப் பிரிகவென்னச் சீடர் அவ்வழியி பதப்படுத்தும் வகையில் பலபெயர் தருவர் . 
விழுந்த மலையின் பேரில் ஏறிச் சிறுநீர்விட பசுமஞ்சள், கப்புமஞ்சள் , விரல்மஞ்சள் , 
அம்மலையெல்லாம் தங்கமாகக் குருவை கறிமஞ்சள் , இதில் மணமுள்ள ஒருவகை 
நோக்கி உமதுபொருளை எடுத்துக் கொள்க கஸ்தூரி மஞ்சள் , மருந்தாக உபயோகிக் 
என மச்சேந்திரர் மாயை தீர்ந்து சீடனைப் கும் மரமஞ்சளும் உண்டு, 
புகழ்ந்தனர் . 

மஞ்சுகோசர் - வச்சிரசூசி செய்த அசுவ 
2. இவர் ஒரு சித்தர் . இவர் சஞ்சாரி கோசருக்குக் குரு . 
யாய்த் திரிந்து வருகையில் ஒருத்தி பிக்ஷை மஞ்சுகோஷை - ஒரு காந்தருவஸ்திரி . 
யிட்டு இவரைப் புத்திரப் பேறு வேண்டி மஞ்சுளன் ஒரு அரசன் . இவன் தேவி 
னள் . சித்தர் அவள் மீது சருணைசெய்து காந்திமதி , இவ்விருவரும் தவஞ்செய்கை 
வீபூதிபிரசாதித்து இதனை உட்கொள் என் யில் இவ்விருவருக்கும் சந்திரவதி ( அல் 

வீபூதிகொண்டவள் அண்டை லது ) குமுதை பெண்ணாய்ப்பிறந்து சந் 
வீட்டுக்காரியிடம் நடந்தவைகளைக் கூற திர சூடனை மணந்தனள் . ( பூவாளூர்ப் 
அவள் இத்தவசி மாயவேஷக்காரன் 
ஒருக்கால் உன்னை 

மயக்கித் தன்வழி மஞ்சுளை - ஒரு நதி , 
கொள்ள அவ்வாறு செய்தல் கூடுமெனப் மஞ்சையர் - இவர் 

இவர் வீரசைவ அடியவர் . 
பயமுறுத்தி அதனை அடுப்பிலிடச் செய் சிவமூர்த்தி அல்லாத வேறு தேவர்களைத் 
தனள் . அவ்வகை அடுப்பிலிட்டு மறந்து தொழுமவரை மூக்கையரியும் துணிவுடை . 
போய் இவளிருக்கையில் சிலகாலம் பொ யார் . இவருடன் வைணவர் வாதிட்டுத் 


றனர் , 


புராணம் . 


மடக்கு 


1289 


மணக்கால் நம்பி 


என 


தோற்றுப் பிரத்தியக்ஷப் பிரமாணம் னைக் கொலைசெய்தனர் . இதனை அறிந்த 
வேண்டுமென விஷ்ணுவை யழைத்துக் அரசன் யானைப்பாகரை எலி அவரை 

விசுவேசரைத் தொழச்செய்தவர் அழைத்துவரக் கட்டளை தா இவர் யானைப் 
மஞ்சி தேவர் எனவும் பெயர் . 

பாகரையும் , யானையையும் கொலைசெய் , 
மடக்கு - சொல்லணியில் ஒன்று ,, 

அரசன் பணிய இருந்தனர் . இவர் வசவ 
துக்களது தொகுதி , பிறவெழுத்தானுஞ் ரிடம் 

ஒருநாள் இருக்கையில் 
சொல்லானும் , இடையிடாதும் , இடையிட் தேவர் சிவனடியார் தம்மையொன்றும் 
டும் , வந்து பெயர்த்தும் வேறு பொருளை 

கேட்டு வாங்கிக் கொள்ள வில்லையென்று 
விளைவிப்பது , அம்மடக்கு ஆதிமடக்கு , 

விசனப்படுகையில் இவர் அவர் முன்பா 
இடைமடக்கு , கடைமடக்கு , ஆதியோடி கத் தாம் வெளுக்க வாங்கிய சிவனடியவ 
டைமடக்கு , ஆதியொடு கடைமடக்கு , ரின் ஆடையில் ஒன்றை நீரில் தோய்த்து 
இடையோடு கடைமடக்கு , முழுதுமடக்கு உதறினர் . அதிலிருந்து தெறித்த நீர்த் 
என எழுவகைப்படும் . பின்னும் , இயமா துளி அனைத்தும் விலையுயர்ந்த நவமணி 
வியமகம் , இரண்டடிப் பாடகமடக்கு , அந் களா யிருந்தன. இதனைக் கண்ட வசவர் 
தாதி மடக்கு , ஒரெழுத்து மடக்கு பிறவு அடியவர் பெருமை அளவிடுதற்கு அரி 
முள , இவற்றி னிலக்கணங்களைத் தண்டிய 

வியந்தனர் . இவர் வசவரை 
லங்காரங் காண்க . ( தண்டி ) 

க்ஷமை வேண்டினர் . 
மடங்குதநவிற்சியணி ஒருவரொருபொ மடைத்தலைவன் - சுத்தா சுத்தபொருள்க 
ருளையறிவுறுத்தற்கு மற்றொருவர் சிலே ளின் பக்குவம் , அறுசுவைகளின் கலப்பு 
ஷையினாலா தல் எடுத்தல் , படுத்தல் முத வேறுபாடு , உணவப்பொருள் களின் குண 
விய இசைவிகாரத்தினாதல் மற்றொருபொ வேறுபாடு முதலிய அறிந்தவன். ( சுக் - நீ ) 
ருளைக் கற்பித்தலாம் . இதனை வடநூலார் மடைப்பள்ளிச்சாம்பல் 

திருஞானசம் 
வக்ரோக்தியலங்காரம் என்பர் . 

பந்தமூர்த்தி நாயனார் கூன்பாண்டியனுக்கு 
மடமவண்ணக்கன் பெரிசாத்தன் கடைச் வெப்பு தீர்த்தது . அது தொடங்கி இதுவே 
சங்கமருவிய புலவருள் ஒருவர் . 

இத்தலத்தில் விபூதிப்பிரஸா தமாகக் கொ 
மடலூர்தல் ஒன் றன்றியே பலவற்றை 

இக்கப்படும் . ( திரு . ) 
யும் சொல்லி மன்றின்நடுவே மடன்மாவை மட்டிப்பால் இது சிங்களம் , மலையாளம் 
ச்செலுத்தியது . ( பு . வெ . பெருந்திணை ) முதலிய இடங்களில் பயிராகும் ஒருவகை 
மடல் பாடியமாதங்கீரனார் - இது பாடலால் மரத்தின் பால் , இது மணமுள்ளது . 
விசேடித்து வந்த பெயர் , இவர் கூறிய மணக்கால்நம்பி உய்யக்கொண்டாருக் 
பாடல்களில் மடலேறு தலைப் பற்றிக்கூறா குப் பின் வந்த வைஷ்ணவாசாரியர் இவர் 
நிற்பர் . ( மடலேறித் தெருவில் வந்து அவ குமுதாம்சராய்க் கலி (ஙககூஉ ) க்குமேல் 
மானப் படுவதினும் காமநோயாலி றந்து விரோதிகிருது வருஷம் மாசிமீ திங்கட் 
போகேமோ ) என்று இவர் கூறியது மிக்க கிழமை கோயிலுக்கடுத்த மணக்கால் 
நயமுடையதா யிருக்கும் . ( நற் . கூ எஎ .) எனும் கிராமத்தில் அவதரித்தவர். இவ 
இவர் குறுந்தொசையிற் கூறியதும் பெரும் ரூக்கு ஸ்ரீ இராமமிஸ்ரர் , என்று ஒருபெ 
பாலும் , இதுவே கருத்துடையதாகும் . யர் . உய்யக்கொண்டார் வழிவிட்டபெண் 
குறிஞ்சித்திணையைப் புனைந்து பாடியுள் களுக்கு வழியில் சேறாயிருந்த துபற்றி 
ளார் . இவர் பாடியனவாக நற்றிணையில் அப்பெண்களை முதுகில் ஏறித் தாண்டச் 
கூஎஎ - ம் பாடலொன்றும் , குறுந்தொகையி செய்தவர் . யாமுநர்க்கு உய்யக்கொண் 
லொன்றுமாக இரண்டு பாடல்கள் கிடைத் டார் சொற்படி தூதுளங்கீரை பரிமாறி 
திருக்கின் றன . 

ஒருநாள் நிறுத்தி (அவர் வரலாற்றிந்து 
மடவாலமாச்சையர் இவர் சிவனடியவ 

இவருடன் 

வார்த்தையாட ) அவருக்கு 
ரின் ஆடைகளை வெளுத்து அவற்றையு ரகஸ்யங்களை உபதேசித்து அவருக்குத் 
லரும் டி விரித்து யாரும் வராமற்காத்து துரியாச்ரமம் கொடுத்து உய்யக்கொண் 
அடியவர்க்குத் தரும் நியமம் பூண்டவர் . டாரின் சாமகைங்கர்யங்களைச் செய்து 
இவர் ஒருமுறை இவ்வாறு ஆடையை முடித்துச் சிலநாளிருந்து திருநாட்டுக் 
உலாவிட்டுக் காத்திருக்கையில் , அசுத் செழுந்தருளினவர் . இவர் திருவடிகளை 
தன் ஒருவன் அவ்வழி வரக்கண்டு அவ ஆச்ரயித்தவர்கள் , ஸ்ரீ ஆளவந்தார் , திருவ 


மணக்குடையார் 


1240 


மணம் 


தான் 


கும் 


சங்கப் பெருமாளரையர் , தெய்வத்துக் 
காசநம்பி , பின்ளையரசுநம்பி , சொட்டை 
நம்பி , சிறுபுள்ளூருடையார் , பிள்ளைத் 
திருமாலிருஞ் சோலை தாசர் , வங்கிபுரத் 
தாய்ச்சி , 
மணக்குடையார் - திருவள்ளுவர் திருக்குற 
ளுக்கு உரையிட்ட ஆசிரியர்களில் ஒரு 
வர் . இவர் ஊர் முதலிய விளங்கவில்லை . 
மணப்பாக்கத்து நம்பி - பிள்ளை 

லோகா 
சாரியர் திருவடி சம்பந்தி , 

தேவப்பெரு 
மாள் கட்டளைப்படி கோயில் சென்று 
பிள்ளை லோகாசாரியார் தம் சீடருக்கு உப 
தேசிக்கையில் மறைவிலிருந்து கேட்டு 
அவருக்குச் சீடரானவர் . 
மணமங்கலம் பகையைக் சொல்லும் 
புயத்தினையும் எறியும் வேலினையுமுடைய 
வேந்தன் அரிவையரோடு புணர்ந்த நன் 
மையைச் சொல்லியது . ( பு.வெ.பாடாண் . ) 
மணழள்ள இலைகள் - மருக்கொழுந்து , மரு, 
புதியன் மூலி ( புதீனா) ஓமவள்ளி, கற்பூர 
வள்ளி , துளசி , திருநீற்றுப்பச்சை , பச் 
சிலைச்செடி , சாமந்திப்பச்சை, முதலிய 
அளவிறந்தன . இவற்றினின்று 

தைல 
மிறக்கி வாசனை எண்ணெய்கள் செய்வ 

இவ்வாறே இலாவண்டர் என் 
னும் ஒரு பூண்டினின்று திராவகம் வடி 
த்து மணப்பொருளாக உபயோகிக்கின் 

இவ்வாறே கோலோன எனும் 
பட்டணத்தில் இடிக்கோலோன் என்னும் 
ஒரு திரவம் உண்டாக்கி மணப்பொருளாக 
வும் மருந்தாகவும் உபயோகிக்கின்றனர் . 
மணமுள்ளமங்கள் செடிகன் - சந்தனம் , 
அகில் , ஜாதிக்காய் இலவங்கம் , கஸ்தூரி 
மஞ்சள் , 

கிச்சிலிக் கிழங்கு , கோரைக் 
கிழங்கு , தேவதாரு , இருவாட்சி , சொன் 
றை , மரமஞ்சள் , மருதோன்றி , 
மணழள்ளவேர்கள் - இவை பெரும்பாலும் 
மிதவுஷ்ணமான தேசங்களில் உண்டாகின் 
றன , வெட்டிவேர் - இது விழல்போலும் 
புல்லினத்தைச் சேர்ந்த புல்லின் வேர் . 
இது மணலில் நன்றாக வேர்பாய்ந்து மண 
முள்ள தாயிருக்கும் . குருவேர் - இது, ஒரு 
வகைச் செடியின் வேர் . இது மணலில் 
அதிநீளமாய் வேர் விடுகிற இதன் வேர் 
அதிமணமுள்ளது . பச்சிலைவேர் , கிச்சிலி 
வேர் , கோரைக்கிழங்கு , கஸ்தூரி மஞ்சள் , 
சந்தனவேர் , அகில்வேர் முதலிய . 
மணம் - இது எண்வகைப்படும் , அவை பிரா 
ம்மம் , தெய்வம் , ஆருஷம் , பிரசாபத்தியம் , 


ஆசுரம் , காந்தருவம் , இராகசம் , பைசா 
சம் எனப்படும் . இதில் பிராம்மமாவது 
வேதம் ஓதினவனாகவும் , நல்லொழுக்கம் 
உள்ளவனாசவும் இருக்கின்ற பிரமசாரி 
யைத் தாகைவே அழைப்பித்து அவனை 
நூதன வஸ்திரத்தால் அலங்கரித்து , கன் 
னிகையையும் அவ்வாறு நூ தன வஸ்திர 
பூஷண் அலங்காரம் செய்வித்து அவ்வர 
னுக்கு அவளைத் தானம் செய்வது . தெய் 
வமாவது - சோதிட்டோமம் ஆதியக்யத் 
தில் தனக்குப் புரோகிதனாக இருப்பவ 
னுக்குத் தன் பெண்ணை அலங்கரித்துக் 
கொடுப்பது . 

ஆருஷமாவது 
செய்யவேண்டிய யாகாதி கர்மத்துக்காக 
வரனிடத்தில் நின்றும் ஒரு ருஷபம் , ஒரு 
பசு , அல்லது இரண்டு ருஷ - ம் , இரண்டு 
பசு இவைகளை வாங்கிக் கொண்டு கல்யா 
ணம் செய்து கொடுப்பது . பிரஜாபத்ய 
மென்பது - ஒரு பிரமசாரியை அழைத் 
துப் பூசித்துத் தன் பெண்ணைத் தானம் 
பண்ணும்போது நீங்கள் இருவருமாய்த் 
தருமங்களைச் செய்யுங்கள் என்று கொடுப் 

பெண்ணின் தந்தைக்குக் கேட் 
பணத்தைக் கொடுத்துப் பெண் 

போட்டுப் 
வாங்கி விவாகம் 

செய்து 
கொள்வ காந்தருவமாவது - ஸ்திரி 
யும் புருஷனும் ஒருவர்க்கு ஒருவர் 
புணர்ச்சியின் ஆசையால் மனம் ஒத்துச் 
சேர்தல் . இராக்ஷ ஸமாவது - ஒருவன் தன் 
பலத்தினால் கன்னிகை அழும்போது 
அவள் வீட்டினின்றும் அவளது பந்துக் 
களை அடித்தும் , கொன்றும் , வலிமையால் 
கொண்டு போதல் . பைசாசமாவது 

கன்னிகை தூங்கும் போதும் , குடியி 
னால் வெறித்திருக்கும் போதும் , பித்துக் 
கொண்டவளாய் இருக்கும் போதும் , அவ 
ளுடன் புணர்வதாம . இவ்வகை மணத் 
தில் நான்கு வருண ஸ்திரிகளில் க்ஷத்தி 
ரிய ஸ்திரி தனக்கு மேலான வருணத்தா 
னைக் கல்யாணம் செய்துகொள்ளும்போது 
அவன் பிடித்துக்கொண்டிருக்கும் தண்ட 
தையும் , வைசிய மாது அவ்வாறு சல்யா 
ணம் செய்து கொள்ளும்போது 
பிடித்துக்கொண்டிருக்கும் சாட்டைக் கயிற் 
றையும் , சூத்ரஸ்திரி அவனது வஸ்திர 
நுனியையும் பிடித்துக்கொண்டு விவாகஞ் 
செய்துகொள்ள வேண்டியதென மதுகூறு 
கிறார் . மேற்கூறியவற்றுள் பிரசாபத்திய 


பூஷணங்களைப் 


துண்டு , 


பண்ணை 


றனர் 


அவன் 


மணம் 


1241 


மணம் 


மனமே சிறந்ததாய் , இப்பாதகண்டத்துள் 
யாவராலுங் கொண்டாடப்பட்டுவருகிறது . 
அதனை நடப்பிக்கு முறையினைச் சிறிது 
சுருக்கிக் கூறுகிறேன் . பிள்ளைக் குரிய 
வரும் பெண் வீட்டுக்காரரும் தாங்கள் உத் 
தேசித்த பெண்ணைக் கருதிப் பொருத்தம் 
முதலியவும் சகுனங்களும் பார்த்துப்பெண் 
லீடுநோக்கிச் சுபதினத்தில் குங்குமம் , மஞ் 
சள் , பழம் தேங்காய் , தாம்பூலம் , புஷ்பம் , 
பந்துக்களுடன் சென்று பெண் வீட்டா 
ரிடம் பெண்ணைத் தாப்பேசி முடிந்தபின் 
விவாகபத்திரிகை யெழுதி இன்ன கோத்தி 
ரத்தானுக்கு இன்ன கோத்திரத்தான் பெ 
ண்ணைக் கல்யாணஞ் செய்விக்கச் சம்மதித் 
தோமென்று கூறி முதல் சாக்ஷி புரோகித 
ராகையால் அவரைக்கொண்டு மும்முறை 
சொல்லுவித்துச் சபைத் தாம்பூலம் நடத் 
திப்பிள்ளை வீட்டார் கொடுத்த மங்கல அணி 
சேலை புஷ்பம் முதலியவற்றைப் பெண் 
ணுக் கணிவித்து வாழ்த்தி உண்டு பிள்ளை 
வீட்டார் முகூர்த்த நாளிட்டு அந்தாளுக்கு 
முன் நல்ல தினத்தில் பந்தற்கால் பிள்ளை 
வீட்டாரும் பெண் வீட்டாரும் நாட்டிப் 
பந்துக்களுடன் வேடிக்கையாய் நலங்கு 
முதலிய சுபகாரியங்கள் நடத்தி வருவர் . 
கலியாண தினத்தில் பந்தரில் களிமண் 
செம்மண் வேதிகை போட்டுக் கோலமிட்டு 
நடுவில் ஒமாக்னிக்கு இடம் விட்டு அந்த 
ஓம் இடத்திற்கு மேற்கில் மணப் பீடம் 
அலங்கரிக்க வேண்டும் . பின் மணக்கோ 
லங்கொண் டிருக்கும் 

மணப்பிள்ளையை 
மாங்கல்யப்பெண்கள் வீட்டிலிட்டிருக்கும் 
மணப் பொங்கலைக் கிராம தேவதை பிதுர் 
தேவதைகளுக்கு நிவேதனஞ் செய்வித்து 
நமஸ்கரிக்கச் செய்விக்க 
இக் கல்யாணப் பிள்ளையின் தந்தை அம் 
மான் முதலியோர் வைதிக கிருத்யமுள்ள 
வராய்ப் புரோகி தரைக்கொண்டு கல்யாண 
மண்டபத்தில் கிழக்கில் இந்திரனைப் பூசி 
த்து அநேகங் கிளைகளுள்ள கிளைவிளக்கில் 
ஆயிரங்கண்ணனை ஆவாகிக்கவேண்டியது . 
தென் கிழக்கில் அக்னிதேவப் பிரீதியாய்க் 
குடவிளக்கேற்றி அதில் அக்கினியை 
ஆவாகிக்தல் வேண்டும் , தெற்கில் யமப் 
பிரீதியாய்ப் புரோகிதரிடம் அவரை ஆவா 
ப்ெபித்துப் பூசித்தல் வேண்டும் . தென் 
மேற்கில் நிருதி தேவப்பிரீதியாய்த் தார் 
அல்லது தோழியை மணப் பெண்ணுக்கு 
* பசாஞ் செய்ய நிறுத்தல் வேண்டும் 

156 


வட மேற்கில் வாயுப்பிரிதியாய் மாப்பிள் 
ளைத் தோழனிடம் விசிறி கொடுத்து உபச 
ரிக்கச் செய்தல் வேண்டும் . 
குபேரப்பிரீதியாய் அதிதேவதை ரூபமா 
கப் பணப்பை வைத்திருப்பவரை நிறுத்த 
வேண்டியதி . வடகிழக்கில் ஈசானமூர்த் 
தியைத் தாபித்து அம்மியையும் குழவியை 
யும் பூசித்து உபசரித்தல் வேண்டும் . பின் 
நவக்கிரகப் பிரீதியாகப் பச்சையரிசிபரப்பி 
நவதான்யமுளைப் பாலிகைவைத்து ஒன் 
பதுவீடு கீறி நவக்கிரக ஸ்தாபனஞ் செய்து 
பூசிக்க வேண்டியது . அதன் பின் எழு 
காகத்திற்கு நூல் சுற்றி மாவிலை தருப்பை 
தேங்காய் வைத்துச் சப்தருஷிகளை ஆவா 
கித்துப் பூசிக்கவும் . பின் மாங்கல்யப்பெண் 
கள் பரிசுத்த இடத்தினின்று கொண்டு 
வந்த ஜலத்தை வாய்மூடிய கரகத்தில்விட் 
டுக் கங்கை முதலிய புண்ய தீர்த்தங்களை 
ஆவாகனஞ் செய்து பூசித்தல் வேண்டும் , 
பின் அரசாணிக்கால் , திருமூர்த்தி சுவ ரூ 
பம் , அரசு , பிரமா , ஆல் , விஷ்ணு கல் 
யாண முருக்கு ருத்ர சுவரூபம் , இவை 
களில் திரிமூர்த்திகளை ஆவாகித்துப் பூசித் 
துப் பன்னிரண்டங்குலம் பள்ளந்தோண்டி 
மூன்று மாங்கல்யஸ்திரீகளைச் சாஸ்வதி , 

பார்வதியாராகப் 
அவர்களால் நாட்டுவித்துத் தூபதீபநிவேத 
னஞ் செய்வித்து அப்பெண்களைக் கொண் 
டுபோய்த் தேவாலயத்தில் மூட்டிவைத்தி 
ருக்கும் நெருப்பைப் புகையாமல் எடுத்து 
வாத்யகோஷ, சகிதமாகவந்து ஓமகுண்டத் 
திலிட்டு அக்னிமந்திரஞ்சொல்லி ஓமாக் 
னிவிருத்தி செய்தல் வேண்டும் . இச்சுபகா 
ரியங்களை விவாக லக்னத்திற்கு ஐந்துநாழி 
கைக்கு முன் தொடங்கி முடித்து வைக்க 
வேண்டியது . பின் தோழன் மணமகனை 
அழைத்து வந்து மணவறையைப் பிரதக 
ணஞ் செய்வித்து உட்காருவிக்கப் புரோ 
கிதர் விநாயகபூசை முதலிய முடித்து உப 
நயனாதிகளைச் செய்விக்க வேண்டியது , 
இவை யெல்லாம் தோழனாலறிந்த மண 
மகன் சமுசாரம் ஆன்மவிசாரத்திற்குத் 
தடையென்றெண்ணி உடனே பரதேசம் 
போகத் துணிவன் . இதனையறிந்த மாமன் 
மாமியார் முதலியோர் தடுத்து அழைத்து 
வந்து அவனை மணவறையிலிருத்தி வெள் 
ளிமெட்டைக் காலில் இடுவர் . இதை 
முடிர் தபின்பு பௌரோகிதர் இனி ஆரம் 
பிக்கும் திருமணம் விக்னமின்றி முடிவதம் 


லக்ஷமி, 


பாவித்து 


வேண்டியது . 


பனலி முத்துகிருஷ்ண முதலியார் 


1212 


மணவாளமாமுநிகள் 


சாக மணப்பிள்ளைக்குக் கங்கணந் தரித்தல் மணலூாம் - ( மணிபுரம்) பாண்டிய நாட்டி 
வேண்டும் , - அவ்வகை 

பெண்ணிற்குந் லுள்ள பட்டணம் , அரசன் சித்திரவாக 
தரிப்பித்தல் வேண்டும் . பின் வேதியர் னன் . தீர்த்த யாத்திரையின் பொருட்டு 
கூறைவஸ்திரத்தை ஆசீர்வதித்து மணமக சென்ற அர்ச்சுனன் , பப்புருவாகனனுடன் 
னுக்கும் மணப்பெண்ணுக்கும் உடுத்துக் யுத்தம் செய்தான் . ( பா . ஆதி . ) 
கொள்ளக் கொடுக்க வேண்டியது . விவா மணலூர் - பாண்டியர்களின் பழைய இரா 
கலக்ன சமீபத்தில் வேதியர் தாலியைப் சதானி ; மணற்புரமெனவும் வழங்கும் ; 
பூசித்து எல்லாரும் ஆசீர்வதிக்க முக்காலி மதுரைக்குக் கிழக்கேயுள்ளது ; பாரதசம்பு 
யின்மீது தாம்பாளத்தில் இருத்த வேண்டி முதலியவற்றிற் கூறப்பெற்றதும் இதுவே. 

பின் மாமன் மாமியார் இருவரும் (திருவிளை. ) 
மணமகலுக்கு முன்னும் சகலசங்களுக்கு மணலூர் ஆசிரியர் புளியங்காய்ப் பெருஞ் 
முன்னும் இன்னகோத்ர சூத்ரமுள்ள இன் சேந்தனார் - செல்வத் தாசிரியரிடம் 
னவனுக்கு இன்ன கோத்ரசூத்ரமுள்ள நாங் பொருளதிகாரங் கேட்ட தமிழ்ப்புலவருள் 
கள் எங்கள் கன்னிகையைக் கொடுத்தோ ஒருவர் . 
மென்ன மணமகன் பெற்றுக் கொண்டதா மணலூர்பதி -1 . பாண்டிநாட்டில் ஒருபட் 
கக் கூறித் தான் மணப்பெண்ணுக்கு முன் டினம் , இதற்கு மணலூர்புரம் எனவும் 
னிட்டிருக்கும் முக்காலியின் மீது தாம்பாள பெயர் சித்திரவாகன் பட்டணம் . 
த்திருந்த மாங்கல்யத்தை யெடுத்துத் தான் 2. சோணாட்டுச் சிற்றூர் , 
முக்காலி மீதிருந்து தங்கை தமக்கையார் மணலூர்பதிபெண் - அருச்சுநன் தேவி , 
மங்கல தீபங்காட்ட மங்கலவாத்திய முழங் குமரன் பப்புருவாகன் , 
கப் பந்துமித்ரர்வாழ்த்தப் புரோகிதர்கூறிய மணவாளதாசர் - பிள்ளைப் பெருமாளையங் 
நான் என்னுடைய தேகாக்ஷணார்த்தமும் காருக்கு ஒரு பெயர் , பிள்ளைப்பெருமாளை 
சந்ததி விருத்தியின் பொருட்டும் உன்னை 

யங்கார் காண்க . 
மணக்கிறேன் " என்னும் பொருளுள்ள மணவாளநாராயணன் 

ஓமலூர் வேங்கை 
மந்திரத்தைக்கூறி மங்கல நாண் தரித்து பூபன் குமான் . 
நாணைத் திரிமூர்த்தி மந்திரத்தால் மூன்று மணவாளமாழநிகள் இவர் கலி (சசஎஉ ) 
முடியிடல் வேண்டும் . பின் வேதியர்கள் 

சாதாரண ஐப்பசிய சுக்லபகூ 
ஓமம் செய்ய அந்த ஓமத்தைப் பூசித்து அர சதுர்த்தசி வியாழக்கிழமை மூல நக்ஷத் 
சாணிக்காலை வலஞ்செய்து அம்மி மிதித்து திரத்தில் பாண்டி நாட்டில் சிக்கில் கிடார 
ஓமாக்னியிற் பொரி சொரிந்து பூர்ணாகுதி மென்னுங் கிராமத்தில் திருமான் மன 
செய்து மாலை முதலிய மாற்றி மீண்டும் த்த அண்ணர் என்பவருக்குத்திருக் 
அட்டமங்கலங்களுடன் மணவறையில் தா குமாரராய் அவதரித்து அழகிய மணவா 
பித்திருக்கும் தேவதைகளை வலஞ்செய்து ளர் என்கிற பிள்ளைத் திருநாமம் அடை 
அம்மியின் வரலாற்றை மணப்பெண்ணுக் ந்து திருவாய்மொழிப் பிள்ளையிடம் சமா 
குக்கூறி வலம் வந்து நல்ல சுபமுகூர்த்தங் ச்ரயணம் பெற்று அரச காரியகாரராய் 
கழிவதற்கு முன் தமக்கென நியமித்த இருந்து அரசன் திரவியங்களை அறவழி 
இடத்தை அடைதல் வேண்டும் . இவ்வகை யில் செலவிட்டனர் . அரசன் பொருள்க 
எத்தனை நாள் விருப்பமோ அத்தனை நாள் ளைக் கேட்கையில் பயந்து சந்யாசித்துக் 
ஓமாதிகளை முடித்துக் கங்கண விசர்ஜனஞ் கொண்டு மணவாள மாமுநிகள் அழகிய 
செய்தபின் அந்த மணவறையில் தாபித்த 

ஜீயரென்கிற பெயர்பெற்று 
தேவதைகளை யதாஸ் தாரும் எழுந்தருளச் ஆசாரியர் 

சொற்படி படங்கள் கட்டி 
செய்து சாந்தி ஓமம் செய்வித்து அரசாணிக் முப்பத்தாறாயிரப் படியைப் பிரவர்ப்பி 
காலை அசைத்துவிடல் வேண்டும் . 

த்து வந்தனர் . இவர் திருமேனியில் 
மணச்சடங்குகள் அவ்வவர்மதக்கொள்கைக் சோகை 

சண்டு 

தபிக்க உடையவருதும் 
கும் தேசத்திற்கு மேற்றபடியு மிருக்கும் . தேசிகரும் , சுவப்பனத்தில் எழுந்தருளி 
மணலி முத்துகிருஷ்ண முதலியார் 

பாகவத சம்பிரதாய பேதஞ்செய் 
சென்னையிலிருந்த வேளாண்பிரபு . இரா வித்ததால் இவ்வகை நோய்கண்டா . 
மாயண கீர்த்தனை பாடிய அருணாசல கவி இனி நீர் கிடாம்பி நயினாரை ஆச்ரயிக்கில் 
க்கு உபகரித்தவர் . 

இந்நோய் நீங்குமென மறைய இவர் விழி 


மணவாள 


இவர் 


மணவாளமாமுநிகள 


1218 


மணிகர்ணகை 


காண 


த்து அவ்வகை புரிந்து பெரியஜீயர் தூப அதற்கு அழகிய மணவாளபுரம் என்று 
புற்குலமுடையார் தாசர் , யதீந்திர பிர பெயரிட்டவர் . இவர்க்கு 

வாவரமுனி 
வணர் என நயினாரால் பெயரடைந்து திரு யெனவும் பெயர் . இவ 

இவர் திருநகரியிலி 
அரங்கத்தில் ( எக ) திருநக்ஷத்திரம் எழுந் ருந்தபோது இவர் இருந்த மடத்தைச் 
ருளியிருந்து முப்பத்தாறாயிரப் பெருக் சிலர் கொளுத்திவிட அதினின்று பாம் 
கெனப் பெயரடைந்து திருவரங்கரைச் புருக்கொண்டு வெளிவந்தனர் . இவர் ஒரு 
சேவித்து வருகையில் ஒருநாள் ஆசௌ நாள் யோகத்திருந்தபோது சடகோபக் 
சத்தால் திருக்கோயிலில் தரிசனம் தடை கொற்றி இவரை ஆதிசேஷ உருவத் 
யாக அது காரணமாக ஆச்ரம ஸ்வீகாரம் 

துடன் 

இவர் அவ்வுருவத்தை 
சடகோப ஜீயர் சந்நதியில் செய்துகொ யாருக்கும் தெரிவிக்கா திருக்கக் கட்டளை 
ண்டு தாமும் சடகோப ஜீயரென்றும் , யிட்டுத் திருப்புல்லாணிக்குப் போய் வரு 
பெரியஜீயரென்றும் பெயரடைந்து கிரு மார்க்கத்தில் தமக்கு நிழல் செய்த புளிய 
ஷ்ணா நந்தனை வேடலப்பையால் வென்று மரத்திற்குப் பரமபதமளித்துச் சில நாளி 
இருந் தனரென வட க ல்ை யார் கூறுப . ருந்து பரமபதத்தில் ஆர்த்தி பிறந்து ஆர் 
இவர் உடையவர் விஷயத்தில் அன்புள்ள த்திப் பிரபந்தம் செய்து தம் முதலிகளா 
வராய் யதிராஜவிம்சதி செய்தபடியால் கிய பிள்ளான் , நஞ்ஜீயர்வேண்டுகோளின் 
இவர்க்கு யதீந்திரப்பிரணவர் என்று படி தம்மிடமிருந்த சொம்பைக் கொடு 
பெயா . இவருக்குத் திருமாலை தந்த பெரு த்து அர்ச்சாவிக்ரகம் பிரசாதித்துத் திரு 
மாள் முப்பத்தாறாயிரப்பெருக்கு என்று நாட்டிற்கெழுந் தருளினர் . இவரை ஆச 
பெயரிட்டனர் . இவர் பிரம தந்திர ஜீய சயித்த முதலிகள் அழகிய வரதர்கோன் 
ரிடமும் , அழகிய மணவாள நயினாரிட முதலியாரண்ணர் , பிரதிவாதி பயங்காம் 
மும் முறையே பாஷ்யமும் ரஹஸ்யல் அண்ணன் , எறும்பி அப்பா , உத்தமநம்பி , 
களையும் கேட்டனர் . பாண்டிதேசத்தான் அப்பிள்ளை , அப்பிள்ளான் தோழப்பர் 
ஒருவனுக்கு அருள் செய்து சடகோபதா முதலியவர் . இவர் குமாரர் இராமா நச 
சன் என்று பெயரிட்டுக் கந்தாடை முத சீயர் . இது தென்கலை , வடகலை சாம்பிர 
லிய கோத்ரவகை யேற்படுத்தினவர். இவ தாய நூல்களில் இருந்து கலந்தெழுதப் 
ரைப் பெருமாள் உத்தமநம்பிக்குத் திரு 

பட்டது . 
வனந்தாழ்வானாகக் காட்டினார் . இவர் மணி - 1. ( க ) நவமணியைக் காண்க 
பெருமாள் திருமுன்னர் ஈடு கூக , 000 2. இது நாதப் பிரம சுவரூபம் தெரி 
கந்ததோடை அண்ணன் , 

விப்பது . இது 

நல்ல 

ஒசையுடைய தா 
மாமலைஜீயர் , பரவஸ்துபட்டர் , பிரான் யிருத்தல் வேண்டும் . இதன் நாதம் எவ் 
ஜீயரும் தம்முட்கலந்து தனியன் கூறவி வளவு தூரம் கேட்கப்படுகிறதோ அவ்வ 
ருக்கையில் ஒரு சிறு பிள்ளை இவர்கள் ளவில் உள்ளவர் பாவத்தினின்று நீங்கு 
செய்திருந்த சுலோகமாகிய “ ஸ்ரீசைலே கின்றனர் . பூத பிசாசங்களும் நாதவொ 
சதயா " என்கிறதைக்கூறி மறைந்தது . லியால் நீங்கும் . (சுப்பிரபேதம் ) 
எறும்பியில் 

அப்பாவுக்கு அழகியமண 3. வெண்கலத்தால் கால முதலிய அறி 
வாள தாசரென்று பெயரிட்டுத் திருவேங் விக்கச் செய்யப்பட்டு நாவுடன்கூடிய குவி 
கடம் வந்து இளங்கேள் வியெம்பெருமா ந்தவுரு . இது , பெருமணி, சிறுமணி , கைம் 
னார் ஜீயரை நியமித்துத் திருவரங்கம் மணி , றிெமணி , ஆராய்ச்சிமணி முதலிய 
வந்து அழகிய வரதரான இராமா நுஜஜிய 4. ஒரு ரிஷி . ( பா . சபா . ) 
ரைப் பெருமாள் காரியத்தைச் சீர்திருத்த மணிகர்ணிகை- காசியில் கங்கையின் தர்த 
வானமாமலைக்கு அனுப்பினார் . அதுமுதலவ தகட்டம் . சிவமூர்த்தி தமது வாமபாகத் 
ர்க்கு வானமாமலை ஜீயர்என்று பெயருண் தில் விஷ்ணு மூர்த்தியைப் படைத்துத் 
டாயிற்று. தமக்கு ஆண்டாள் பிரசாதம் திரு உருக்காக்க விஷ்ணு மூர்த்தி தமது 
ஸ்ரீ வில்லிபுத்தூரிலிருந்து கொண்டு கரத்திலிருந்த சக்கரத்தால் 

தடாகமொ 
வந்து தந்த கோவிந்தராசப்பருக்குப் பட் ன்று உண்டாக்கி அவ்விடந் தவஞ்செய்து 
டர்பிரான் தாசர் என்று பெயர் தந்தவர் . வந்தனர் . இவர் செய்த தவத்திற்குக் களி 
மதுரை மஹாபலிவாணனுக்கு உபதே ப்படைந்த சிவமூர்த்தி தரிசனம் தந்து . 
சித்து முத்தரசு எனுங் கிராமம்பெற்று சிரத்தினை யசைக்கச் செவியில் இருந்த 


முடிக்கையில் 


வான 


மன பாரன் 


1244 


மணிமந்தன . 


ககன 


மணியொன்று இந்தத் தடாகத்தில் விழுந் சும்பதசி , மஹிஷாசுரமர்த்தனி, இந்தி 
தது , அதனால் இத்தீர்த்தத்திற்கு இப் ராணி , ருத்ராணி , சங்கரார்த்த சரீரிணி , 
பெயர் உண்டாயிற்று . 

நாரி , நாராயணி , திரிசூலினி , பாலம் , அம் 
மணிகாரன் - வைசியப் பெண்ணை வேறு பிகா , ஹ்லாதி முதலியவர்களும், பிரா 

வைசியன் கரவிற்கூடப் பிறந்தனன் . ஹ்மீ , மாஹேச்வரி , கௌமாரி , வைஷ் 
மணிக்கிரீவன் - குபோ புத்திரனாகிய இயக் ணவி , வராஹீ , இந்திராணி , சாமுண்டி 
இவன் 

மதுவுண்ட மயக்கத்தால் என்கிற சப்தமாதர்களும் , கராளீ, விகராளீ 
ஸ்திரீகளுடன் சலக்கிரீடை செய்துகொ உமா , சரஸ்வதீ , துர்க்கா , உஷா, லக்ஷ்மீ , 
ண்டிருக்கும் சமயத்தில் நாரதர் வர அவ சுருதி , ஸ்மிருதி , த்ருதி , சிரத்தா, மேதா, 
ரைக்கண்டு மரியாதை செய்யாததால் மரு மதி , காந்தி , ஆர்யா, என்னும் ( கசு ) சத்தி 
தமரமாகச் சபிக்கப்பட்டு நந்தகோபன் களும் , அங்ககுசுமாதுரா , அநங்கம தனா, 
வீட்டில் மரமாகிக் கண்ணனால் சாபம் நீங் அநங்கம் தனதுரா , புவனபாலா, 
கப்பெற்றவன் . 

வேகா , பாசாங்குசவரா, பீதி தார , அருண 
மணிகூடம் இந்திரனது விளையாட்டுச் 

விக்ரஹா, எனும் ( அ ) மந்திரிணிகளும் 
செய்குன்று , இதை ஓர்கால் நரகாசுரன் 

புடைசூழ்ந்து குறிப்பறிந்து ஏவல் செய்ய 
கவர்ந்தனன் , 

இவன் மனைவி 

பலவகை அலங்காரங்கள் நிறைந்த பொன் 
கசேரு சிறைவைக்கப்பட்டனள். 

மயமான பிராகாரங்களின் மத்தியில் தம் 
மணிசூடன் - சந்திரவதியைக் காண்க . மையொத்த ஹ்ருல்லேகா , ககனா, ரக்தா , 
மணித்வீபம் -1. புவனேச்வரியாகிய தேவி காரளிகா, மஹோச்சூஷ்மா முதலிய பஞ்ச 
வீற்றிருக்கும் பதம் . இது , எல்லா வுல சத்திகள் சேவிக்க மந்திரங்கள் , மஹாவித் 
கங்களுக்குமேலாக எல்லா அலங்காரமும் தைகள் , வேதங்கள் துதிக்க சிந்தாமணி 
பெற்று எட்டுத் திக்குகளிலும் திக்குப்பா கிருகத்தில் இரத்னகசித சிங்கா தனத்தில் 
லகர் தத்தம் கணங்களுடன் தங்கள் காரிய 

புவனேச்வரி எழுந்தருளி யிருப்பள் . 
ங்களைச் செய்துவா, வருஷ தேவதைகள் , (தேவி - பா ). 
ருது தேவதைகள் தங்கள் காரியங்களைச் 2. பாற்கடலில் உள்ள ஒரு தீவு . 
செய்துவர பல அண்டநாயகிகளாகிய , பிங் மணிநாகம் 

-ஒரு தீர்த்தம் . 
களாக்ஷி , விசாலாக்ஷி , சமர்த்தி, விர்த்தி , மணிநாகன் இவன் ஆதிசேஷன் புதரன் . 
சிறத்தா, சுவாகா , சுவாதா , அபிக்யா , மாயா , சிவ பூசையால் கருடபயம் நீங்கினன் . 
சம்ஞா , வசுந்தரா , திரிலோகதாத்ரி , சாவி ( பிரம புராணம்) . 
த்ரி , காயத்ரி , திரிதசேச்வரி , அரூபா , பகு மணிபத்திரன் -- ஒரு காந்தருவன் . சிந்து முறி 
ரூபா , ஸ்கந்தமாதா , அச்சுத பிரியா, விம வர் சாபத்தால் மீனாயிருந்து மருதப்பி 
லா , அருணி, ஆருணி , பிருகிருதி , விக்ருதி ரான் திருவடியால் உதையுண்டு சாபம் 
ய்ருஷ்டி , ஸ்திதி , சம்ஹ்ருதி , சந்தியா, நீங்கினன் . 
மாதா , சதி , ஹம்சி , மர்த்திகா, வச்ரிகா, மணிபல்லவம்- காவிரிப்பூம் பட்டினத்திற் 
வரா , தேவமாதா , பகவதி, தேவகீ , கமலா குத் தெற்கில் ( 10 ) யோசனையில் உள்ள 
சனா, த்ரிமுகி , சப்தமுகீ , சுராசுரவிமர்த் 

ஒரு தீவு . இதைத் தரிசித்தோர் இதில் 
தனீ , லம்போஷ்டி , ஊர்த்தவகேசி , பகுசீ , உள்ள புத்த பீடிகையாலும் பொய்கையா 
ருஷா , விருகோதரி , ரதரேகா, சசிரேகா , 

லும் தமது பழம்பிறப்பு அறிவர். (மணிமே ) 
ககனவே கா , பவனவேகா , மதனாதுரா , மணிபுரம் பப்புருவாகன் இராஜதானி , 
அனங்கமதனா, அனங்கமேகலா , அனங்ககு கலிங்க தேசத்தில் உள்ளது . 
சுமா , விச்வரூபா , சுராதிகா, க்ஷயங்கரி, மணிபுஷ்பம் சகதேவன் சங்கம் , 
அக்ஷோப்யா , சத்யவாதினீ, பகுரூபா , சசி மணிப்பிரவாளம் - வடமொழி விரவி வரு 
வருதா, உதரவாசிசீ , என்பவர்களும் , பாவ 
நாசஞ் செய்யும், வித்யாஹரீ , புஷ்டி , பிர மணிமதி 

மணிமதி - வாதாபி வில்வலன் வசித்த நக 
ஞ்ஞா , சிரிவாலி, குரு ருத்ரா, வீர்யா , 

ரம் . 
பிரபா, ஆனந்தா , போஷணி புத்திதா , மணிமந்தன் இவன் குபேரனுக்குக் காவ 
சுபா , காளராத்ரி , மஹாராத்ரீ , பத்திர லன் . இவன் ஒருமுறை குபேரனுடன் 
காளி , கபர்த்தினி, விகிர்தீ , தண்டி , முண் ஆகாய மார்க்கமாய்ப் போகையில் உமிய 
உன , இந்துகண்டா, சிகண்டில், நிசம்ப அது அகத்தியர் மீ , எழுந்தது . அத 


வது . 


மணிமாலன் 


1215 


மணிமேகலை 


னள் 


னால் அகத்தியர் மனிதனால் இறக்க இவ 
னைச் சபித்தனர் . இச்சாபத்தால் இவன் 
அளகைக்குப் புஷ்பங் கொண்டுவரச் செ 
ன்ற பாண்டு புத்திரனாகிய வீமனைத் தடு 
த்து அவனால் இறந்தனன் , 
மணிமாலன் அளகையில் படைத்தலை 
வன் , பாரிசாதத்திற்கு வந்த வீமனுடன் 
சண்டைதொடுத்துப் பாசுபதத்தால் மாய்ந் 
தவன் . மணிமந்தனுக்கு வேறாய் இருக் 
கலாம் .. 
மணிமான் - 1. அரண்ய தேசத் தரசன் . 
வீமனுடன் யுத்தஞ் செய்தவன் . 

2. சிவகிங்கரன் . தக்ஷயாகத்தில் பிருகு 
ருஷியைச் சிக்ஷித்தவன் , 

3. துரவபதி சுயம்வரத்திற்கு வந்த ஒரு 
அரசன் . ( பா . ஆதி ) . 
மணிமேகலா தெய்வம் - இந்திரனால் மனி 
தரை வருத்தும் அரக்கரைத் தடுக்க நிரு 
மித்த தெய்வம் , கோவலன் தன் , குலத் 
தோன் ஒருவனை இத்தெய்வம் கடலிற் 
காத்த நன்றி பற்றி இத்தெய்வத்தின் பெய 
ரைத் தன் புதல்விக்கு இட்டனன் . இத் 
தெய்வம் மணிமேகலையை உவவனத்தி 
ருந்து மணிபல்லவங் கொண்டு சென்று 
அவளது பழம் பிறப்புணர்த்தி மூன்று 
மந்திரங்களை உபதேசித்து அவளது முன் 

நாயகனையுமறிவித்தது . (மணிமே 
கலை ) 
மணிமேகலை -1. மாதவியின் மகள் மணி 
மேகலையின் துறவு முதலியவற்றைக்கூறும் 
நூல் . இது சீத்தலைச் சாத்தனாராற் செய் 
யப்பட்டது . ( மணிமேகலை ) 

2. மா தவியின் குமரி , தந்தை கோவ 
லன் . காவிரிப்பூம் பட்டினத்தில் இந் 
திரன் விழா நடை பெற்றது . அவ்விழா 
விற்கு மாதவியும் மணிமேகலையும் வந்தி 
லர் . அதனையறிந்த சித்திராபதி வயந்த 
மாலையை யழைத்து மாதவிபாற்சென்று 
வராததற்குக் காரணம் கேட்டுவாவென்ன 
அவள் சென்று அவளை வினவ , மணிமே 
கலை தவவழியிற் செல்லு தலின் நானும் 
அறவணவடிகளை வணங்கித் தவவழியிற் 
புகுந்தேன் என்றனள் . இது நிற்க மணி 
மேகலை மலர்பறிக்கச் சுதமதியுடன் உய்யா 
னமடைந்தனள் . இதனை எட்டி குமா 
னால் கேள்வியுற்ற உதய குமாரன் அவ 
ளைத் தன் வசமாக்க வேண்டி அவ்வன 
மடைந்தான் . இவனடைந்த செய்தி யறி 
ந்த சுதமதி மணிமேகலையைப் பளிக்க 


றையிற் புகுத்தித் தான் தனியே நின்று 
உதய குமாரனுக்கு உடம்பினிழிவைத் 
தெரிவிக்கையில் உதய குமாரன் மணிமே 
கலையைப் பளிக்கறையிற்கண்டான் . கண்டு 
சுதமதியை அவளெத்திறத்தினள் எனச் 
ச தமதி மணிமேகலைத் தவவொழுக்கத்தி 

அவளை நீ அணுகற் பாலையல்லை . 
யெனக் கேட்டு அவளைச் சித்திராபதியால் 
அணைவேன் எனும் எண்ணத்தால் சோலை 
விட்டு நீங்கினான் . பின் மணிமேகலை பளிக் 
கறை விட்டு வெளிவந்து என்மனம் அவன் 
பின்னே சென்றது . 

காரணம் உணரேன் 
என்று சுதமதியிடம் கூறினள் . இவ்வ 
கைக்கூறக்கேட்ட சுதமதி நித்திரை செய் 
தலும் மணிமேகலா தெய்வம் மணிமேக 
லையைத் தூக்கிச் சென்று மணிப்பல்லவத் 
தீவிற் கொண்டுபோய்ச் சேர்த்தது . பின் 
மணிமேகலை துயிலுணர்ந்து புது இடமாக 
இருத்தலையும் தன் தோழியைக் காணாததி 
னாலும் வருந்தித் தன் தந்தையை நினைந்து 
வருந்துகையில் புத்தபீடிகை தோன்றியது . 
அப்புத்தபீடிகையால் பழம் பிறப்புணர்ந்து 
மணிமேகலா தெய்வத்தால் முற்பிறப்பில் 
தனக்குநாயகன் இராகுலன் அவனே உதய 
குமாரனா யிப்பிறப்பில் உன்னைவிரும்பினா 
னென்று கூறி அவளுக்கு வேற்றுருவைக் 
கொடுப்பதும் ஆகாயவழி சஞ்சரிப்பதும் 
பசியை நீக்குகிறதுமாகிய மந்திரங்களை 
உபதேசித்துச் சென்றது . அப்பால் மணி 
மேகலை தீவதிலகையைக் கண்டு அவள் 
சொல்லால் கோமுகியெனும் பொய்கை 
யை வலங்கொண்டு அக்ஷயபாத்திரம் பெ 
ற்று ஆகாயகமன மந்திரத்தால் அவ்விடம் 
விட்டு நீங்கி மாதவி சுதமதிகளையடைந்து 
அவர்களின் முற்பிறப்புணர்த்தி அறவணவ 
டிகளை வணங்கச் சென்றனள் . பின் மணி 
மேகலை அறவணவடிகளால் ஆபுத்திரன் 
செய்தியறிந்து பாத்திரங்கொண்டு பிச்சை 
க்குப் புறப்பட்டு ஆதிரையின் வீடடைந்து 
முதலில் பிச்சைகொண்டு காயசண்டடிகை 
யின் பசிதீர்த்து உலக அறவியையடைந்து 
பணிந்து அங்குள்ளோர்பலர்க்கும் உணவ 
ளித்து உதயகுமாரன் வர அவன பொருட் 
டுக் காயசண்டி கையினுருக் கொண்டுவந்து 
சிறைக்கோட்டஞ் சென்று யாவருக்கு 
முணவளித்தனள . இதனை அரசனறிந்து 
அப்பாத்திரத்தின் மகிமைகேட்டு அவளைத் 
தான் செய்யவேண்டிய தென்னவென்ன 
அவள் இச்சிறுக்கோட்டத்தை அறக் 


னைய 


H மேகலை 


1246 


மன் . 


உன் 


கோட்ட மாக்குகவென்ன அரசன் அவ்வா செய்து அறவணவடிகளை வணங்கி அவர் 
றுசெய்விக்கக் காயசண்டிகையின் கணவ கூறிய தருமோபதேசம் பெற்றுக் காஞ்சி 
னாகிய காஞ்சனன் எனும் வித்யாதரன் நகரத்திலேயே நோற்றுக்கொண்டு இருந் 
காயசண்டிகையைத் தேடி வருவோன் கா 

தாள் . 
யசண்டிகையின் வேடங்கொண்ட மணி மணிவண்ணன் 

மணிவண்ணன் - நீலமணி நிறமுள்ள திரு 
மேகலையைக் கண்டு பழைய நட்பினைப் மால் . ( சிலப்பதிகாரம் ) 
பாராட்டும் பல வினியமொழிகளைக் கூற மணீதான் ஒரு யக்ஷன் . தேவாரண்ய 
மணிமேகலை அவற்றை மதியாது உதய வாசி , 
குமாரனுக்கு இளமை , யாக்கை நிலையா மண் 1 இது , கந்த தன்மாத்திரையிற் 
மை , அறிவுறுத்துகையில் காஞ்சநன் றோன்றியது . இது, சத்த , பரிச , ரஸ , ரூப , 
இவள் உதய குமாரனைக் காமுற்று நம்மை கந்தமெனும் ஐந்து குணமுடையது . இது 
அவமதித்தனள் 

என்று 

ஒளித்திருந்து உரத்துத்தரித்தல் எனும் தொழிலைப் பெற் 
மணிமேகலையின் உண்மை அறிய நள்ளி 

இதிலடங்கிய திடபதார்த்தங்களை 
ரவில் வந்த உதய குமாரனை வெட்டிக் கந் 

( 14 ) வகை யென்பர் நூ தன ஆராய்ச்சியர் , 
திற்பாவை யிவள் 

மனைவியல்லள் 

அவை , ஆக்சிஜன் , எனும் பிராணவாயு, 
மணிமேகலைகொண்ட வேற்றுரு வென் ஹைட்ரஜன் எனும் ஜலவாயு , உப்பிலுள்ள 
னக்கேட்டுத் தன்னகாடைந்தனன் . 

க்ளோரின் எனும் வாயுவும் , நைட்ரோஜன் 
னை முனிவராலறிந்த அரசன் தன் குமா எனும் வெடியுப்பு வாயுவும் , ஸல்பர் எனும் 
னுக்குத் தகனக்கிரியைகள் நடப்பித்து கந்தகமும் , பாஸ்பாஸ் எனும் பிரகாசித 
மணிமேகலையைச் சிறையிட்டனன் , 

மும் , பொடாவியம் எனும் ஜலசம்பந்தப் 
னையறிந்த இராஜமாதேவி இவளைச் சிறை பொருளும் , மக்னிஷியம் என்பதும் , சோ 
நீக்கி வஞ்சித்து வருத்த எண்ணி அரண் டியம் எனும் உப்பின் மூலப்பொருளும் , 
மனைக்கு வருவித்து இவளைப் பிச்சியாக்க மண்ணினம்சமான கார்பன் எனும் கரியும் , 
எண்ணிப் பலவிஷ மருந்துகளை யுண்பிக்க கால்ஷியம் எனும் சுண்ணாம்பின் மூலப் 
இவள் சலியாதிருக்கக்கண்டு ஒரு இளை பொருளும் , இரும்பும் , மணலின் மூலப் 
ஞனை இவளிடம் அனுப்பி மணிமேகலை 

பொருளாகிய சிலிகன் என்பதும் , மாங்க 
தன்னை விரும்பினள் என்று கூறும்படி 

னீஷ் எனும் ஒருவகை லோகசத்தும் ஆம் . 
சொல்ல அவன் செல்லுகையில் இராஜமா இவை அடங்கிய பொருளே மண் என் 
தேவியின் வஞ்சனையால் வந்தவனென்ற பதாம் . 
றிந்து ஆணுருக்கொண்டனள். 

இதை 2. இது , பல அணுக்கள் சேர்ந்த பூதப் 
இளை ஞன் கண்டு ஓடிப் போயினன் . 

பொருள் , 

இது , உருவம் , நிறம் , மணம் ; 
பின் மணியே மகலையை 

வாயிலில்லாத உரிசை , குணம் முதலியவற்றால் பலவகை 
அறையில் அடைப்ப இவள் பசியிலா வேறுபாட்டை யடைகிறது . இதில் பாஷா 
ந்திரமறிந்த பலத்தால் குற்றமில்லா ணம் , ரஸம் , கந்தகம் முதலிய வீரியப் 
திருந்தாள் . இதனை யறிந்த இராஜமா பொருள்களும் , இந்துப்பு , கல்லுப்பு , கரி 
தேவி குற்றம் பொறுக்கவேண்ட அவ யுப்பு , முதலிய உப்புக்களும் , வெங்காரம் , 
ளுக்கு உதய குமாரனது முற்பிறப்புணர் படி காரம் முதலிய ஒருவகை திரவியங்கள் 
த்தி அவளுக்கும் தருமோபதேசம் செய் ளும் , நிலக்கரி , சுண்ணாம்பு , பிச்சுக்கிட்டி 
தன்ள் . மணிமேகலை இராஜமாதேவியிட முதலியவைகளும் , பொன் , வெள்ளி, 
மிருத்தலை ஒழிந்து அறவணவடிகளால் செம்பு , இரும்பு , ஈயம் , தகரம், அலுமீனி 
அவ்விடம் நீங்கிப் புண்ணியராசன் சோ யம் , முதலிய லோகங்களும் , கருங்கல் , 
லையை யடைந்து ஆபுத்திரனுக்கு மணிப் வெண்கல் , சலவைக்கல் , மாக்கல் , நார்க் 
பல்லவம் தரிசிப்பித்து அவன் தன் பழைய கல் , சந்தனக்கல் , பலகைக்கல் , சூர்யகாந் 
என்பைக் கடற்கறையிற் கண்டு வருந்த தக்கல் , இரத்தினங்கள் , வைரம் முதலிய 
அவனைத் தேற்றி வஞ்சிநகர் சென்று கண் கற்களும் , தோன்றுகின்றன . இதில் ரேடி 
ணகியைத் தெரிசித்து அவளது முன் யம் எனும் உயர்ந்த பொருளையும் எடுக்கின் 
னைய வரலாறு அறிந்து முனிவன் வேடங் 

றனர் . இவையன்றிச் சிலதேசத்தவர்கள் 
கொண்டு பலசமயக் கொள்கைகளை யறி மண்ணை ஆகாரமாகவுங் கொள்கின்றனர் . 
ந்து காஞ்சிநகர் சென்று பலவறங்களைச் தென்னிந்தியாவிற் சில ஏழைகள் பொறு 


மண்டபமுடைய மகருஷி கோத்ரன் 1247 


மண்ணுடையார் 


க்கு எனும் மண்ணையும் , மலையாள வய நாட் சமண்டலம் இவற்றிற்கு முறையே மூலா 
டில் பிட்டுமண் எனும் மண்ணையும் , ஜெய தாரம் , சுவாதிஷ்டானம் , மணிபூரகம் , 
பூரிலுள்ள பிக்கானீர்மார்வாரி ஏழைகள் , அநாகதம் , விசத்திஸ்தானங்களாம் . 
ஒருவித கல்லின் மாவையும் , ஜப்பான் ( திருமந் , 
தேசத்து ஐகாஸ் சாதியர் டீஸ்டானே பள் மண்டலிகாாஜன் - இந்துஸ்தானத்தி லிரு 
ளத்தாக்கின் மண்ணையும் , ஸ்வீடன் தேசத் ந்த அரசன் , 

இவன் தேவி சுலக்ஷணி 
தவரும் பின்லண்ட் தேசத்தவரும் ரொட்டி பாகவத பக்தியும் திருமாலிடத் தன்பும் 
மண் என்கிற மண்ணையும் , உண்கின்றனர் . கொண்டு ஒழுகிவரு நாட்களுள் நாயகன் 
தென் அமெரிக்கா பிரேசில் நாட்டவரும் , பகவத்பக்தி யிலாதது கண்டு வருந்தி அவ 
வட சமுத்திர தீவினரும் , ஆபிரிக்கா கண் ரிடங் கூறுகையில் அரசன் நானலையும் 
டத்து நீக்ரோவியரிற் சிலரும் மண்ணை 

புலனுடையேன் 

அப்பக்தி 

எனக்குறா 
ஆகாரமாகக் கொள்கின்றனர் . 

தென விருந்தனர் . ஒருநாள் நித்திரையில் 
மண்டபழடைய மகருஷி கோத்ரன் 

ராமநாமங்கூற மனைவியார் மிகு களிப்பு 
சியகுலத் தலைவன் . முடக்கு மாணிக்கக் டன் அன்று பாகவதர்க்கு அன்னமிட்டு 
கொடுத்துக் கீர்த்தி பெற்றவன் . 

விழவு செய்தனர் . இதைக்கண்ட அரசன் 
மண்டபன் - கூசுமாண்ட முனிவர் புதல் என்னென இன்று துயிலிடை தங்கள் 
வன் . இவன் பஞ்சமகா பாதகங்கள் இயற் வாயில் ராமநாமம் வந்த நலத்தால் இது 
றியதால் தந்தை இவனை அகற்ற இவன் இயற்றினேனென அரசன் இராமன் என் 
காசியில் பஞ்சக்குரோசப் பிரதக்ஷணஞ் வாயிடைப் புக்கேைனாவென வெண்ணி 
செய்வாருடன்கூடிப் பிரதக்ஷணஞ்செய்து 

உயிர்நீங்க மனைவியாரும் கணவனுடன் 
பாபம் நீங்கிச் சுத்தனாய்ச் சுதேவர்களால் சென்று பரமபதமடைந்தனர் , 
சுத்தனென்று கூறப்பட்டுத் தந்தையைச் மண்டனமிசிரர் பிரமனவதாரம் . பட்ட 
சேர்ந்து களித்திருந்தவன் . 

பா தாசாரியர் மாணாக்கர் . சங்காபாஷ்யத் 
மண்டல புருடர் தொண்டைமண்டலத் திற்கு விவரணஞ் செய்தவர் . இவர்க்குச் 
துக் குன்றையூரில் சைநசமயத்து உதித் சுரேச்வராசாரியர் விஸ்வரூபர் எனவும் 
தவர் . இவர் திவாகரம் , பிங்கலந்தை முத பெயர் . 
லிய நிகண்டுகளைச் சுருச்சி விருத்தப்பா மண்டியூர் - குதிரைகளின் புழுதிமண்டிய 
வாக ஆசாரியராகிய குணபத்திரர் கட்டளை இடமாம் . ( திரு . ) 
யால் செய்தவர் . இவர் இருந்தது பெரு மண்டிலம் வில்வித்தை காண்க . 
மண்டூர் எனும் வீரையூர் என்றும் கூறுவர் . 

மண்டுககன்னிகை - சுசோபனன் என்று 
இவர் காலம் விஜயநகராண்ட கிருஷ்ண 

பெயருள்ள மண்டூகராஜனது புத்திரி , நாய 
தேவராயன் காலம் என்பர் . சூடாமணி 

கன் இட்சவாகுவம்சத்தவனாகிய பரீட்சி 
உள்ளமுடையான் என்னும் சோதிட நூல் 

த்து என்னும் பெயருடையவர் . புத்திரர் 
செய்தவரும் இவரென்பர் . 
மண்டலம் -1 . ( எ ) வாயு மண்டலம் , வருண 

கள் சலன் தலன், பலன் . ( பா . வன. ) 
மண்டலம் , சந்திர மண்டலம் , சூரிய மண் மண்டுகராஜன்- ஆயு என்னும் பெயருடை 

யவன் . 
டலம் , நக்ஷத்ர மண்டலம் , அக்னி மண் 

இவனது புத்திரி சுசோபனை . 
லம் , திரிசங்கு மண்டலம் , (ங ) சூரிய 

( பா . வன . ) 
சந்திர அக்னி மண்டலங்கள் . 

மண்கேமகருஷி -1 . பாண்டிநாட்டு வில்லி 
2. இவை யாகாதிகாரியங்களில் போடு புத்தூரில் திருமால் அருள் பெற்றவர் . 
வனவாம் . லதாவிங்கமண்டலம் , நவநாப 

2. நின்மலரைக் காண்க . 
மண்டலம் , அனந்தவிஜயமண்டலம் , பத் மண்டோதரி - மயன் குமரி , இராவணன் 
திரமண்டலம் , தராகாரமண்டலம் , கௌரி தேவி . இந்திரசித்தின் தாய் . இராவணன் 
லதாகாரலிங் சமண்டலம் , சுபத்திரமண்ட இறந்த துக்கத்தால் அவன் உடலின் மேல் 
லம் , உமாகாந்தமண்டலம் , ஸ்வஸ்திகமண் 

உயிர்விட்டவள் , இவளுக்கு மந்தோ தரி 
டலம் , டங்கம் என்னும் அர்த்தசந்திரமண் 

யெனவும் பெயர் . 
டலம் . 

மண்ணுடையார்-- ஒருவகைக் குலாலர் , வச் 
மண்டலம் ஐந்து - பூமண்டலம் , ஜலமண்ட சிராசுரனைக் கொன்றவர் என்பர் . தாய் 
லம் , அக்னிமண்டலம் , வாயுமண்டம் , ஆகா கருணிதேவி ; 


மண்ணுமங்கலம் 


1248 


மதாத்யயரோகம் 


ஆம் . 


மண்ணுமங்கலம்- 1. பணியாதாராணாகிய இம்மதத்தவர் சூரிய சந்திராதிகளையே 
கன்னியுடன் வதுவை பொருந்திய மிகுதி தெய்வமாகக் கொண்டவர் . தற்காலம் 
யைச் சொல்லியது . ( பு வெ . ) 

இல்லை இம்மதங்களின் பந்தமோக்ஷங்களை 
2. எண்ணுதற்கரிய மிக்க புகழினை விரிவஞ்சி விடுத்தனன் , 
அரசன் பொருந்தி மஞ்சனம் பண்ணும் 2. ( எ ) உடன்படல் , மறுத்தல் , பிறர் 
மங்கலத்தினது மிகுதியைச் சொல்லியது. தம்மதமேற்கொண்டு களை தல் , தாஅனாட் 
( பு . வெ . பாடாண் . ) 

டித்தனாது நிறுப்பு , இருவர் மாறுகோள் 
மண்ழகன் தவளமலையில் இருந்து தவஞ் ஒருதலை துணிவு , பிறர் நூற்குற்றங் சாட் 
செய்த ஒரு முனிவன் . இவனிடம் இரு டல் , பிறிதொடுபடான் றன் மதங்கொளல் 
ந்த பசுவின் வயிற்றில் புண்ணியராசன் 
பிறந்தான் . ( மணிமேகலை ) 

மதயந்தி கல்மாஷபாதன் தேவி . 

இவள் 
மதங்கருஷி துந்துபி உடலைத் தூக்கித் கணவன் கட்டளையால் வசிட்டரைப் 
தன் மலையில் எறிந்த வாலியை அம்மலை புணர்ந்து எழு வருஷம் கருவுற்று அஸ்த 
யை மிதிக்கின் தலைவெடிக்கச் சாபமளித்த மகனைப் பெற்றாள் . 
வர் . பிரியம்பதன் என்கிற காந்தருவனை மதரோகம் - மதத்தை யுண்டாக்குவது , 
யானையாகச் சபித்தவர் . சூரியனிடமிரு இது ஈனத்வனி, பிதற்றல் , தகாநடக்கை , 
ந்து இந்திரத்தநுப்பெற்றுப் பரசுராமனுக் கலகப்பிரியம் முதலிய குணங்களை யுடை 
குக் கொடுத்தவர் . 

இது வாத , பித்த , சிலேத்ம , சந்தி 
மதங்கபுரம் சயமுகாசுரன் பட்டணம் . 

பாத , ரத்த , மித்யப்ரன , விஷமென்னும் 
மதங்கள் - 1. ஒரு பார்ப்பினியிடம் சண் பேதத்தால் எழுவி தமாம் . 

இது விரேச 
டாளனுக்குப் பிறந்தவன் . இவன் பிராம னம், கார்ப்பாசச்சூரண முதலியவற்றால் 
ணத்துவத்தை விரும்பி அநேகநாள் தபஞ் வசமாம் . ( ஜீவ .) 
செய்து அதை அடையாமையால் இந்திர மதலகநசம் இந்திரன் பழிபோக்கிய கங் 
னால் சண்டதேவன் எனப்பட்டுக் கிராமத் கைக்கு அருகில் உள்ள இடம் . 
தாரால் பூசிக்க வரம் பெற்றவன் . மதலேகை - காதம்பரியின் தோழி . 

2. மதங்ககுலத்திற் பிறந்தவன் . இவன் மதனசிகாமணி --- பரத்தையர்மாலை யியற் 
தவத்தால் சத்தியைப் பெண்ணாகப் பெற்று றிய புலவன் . இவன் பரத்தையருடன் 
மாதங்கியெனப் பெயரிட்டு வளர்த்தவன் . கூடிக் கண்ட சுகத்தை வெறுத்து இந் 
3. துந்துபிக்கு ஒரு பெயர் . 

நூல் செய்தனன் போலும் , 
4. பிரமரிஷி . ( பா . அது . ) 

மதனமஞ்சிகை- இவள் கலிங்கசேனை என் 
மதங்காச்சிரமம் - இராமலக்ஷமணர் கவந் பவளுடைய புதல்வி . நாவாண தத்தனு 

தனைக் கொன்ற பிறகு தங்கிய இடம் , டைய மனைவி . மிக்க அழகுடையவள் . 
மதசந்தன் - பிரகஸ்பதி சந்ததியானாகிய மானசவேகனென்னும் வித்தியா தானால் 
ஒரு இருடி , 

விரும்பி எடுத்துச் செல்லப்பட்டுத் தன் 
மதநன் - 1. கட்டியங்காரனுக்கு மைத்து கணவனால் மீட்கப்பெற்றவள் . ( பெருங் 

கதை ) 
2 , துர்த்தமனைக் காண்க , 

மதனன் - கட்டியங்காரனுக்கு மைத்துனன் . 
மதநாசுரன் - தேவாசுரயுத்தத்தில் விஷ்ணு மதனபிராமன் - பாஞ்சாலாதிபதி . 

மூர்த்தியால் கொல்லப்பட்ட அசுரன் , மதன் - 1. சிவகிங்கரரில் ஒருவன் . 
மதநிகை சூடாலையைக் காண்க . 

2. மன்மதனுக்கு ஒரு பெயர் . 
மதம் - 1. பலர்கொண்ட கொள்கை , நமது 3. சவனரால் நிருமிக்கப்பட்ட இந்திர 
பர தகண்டத்தில் பலம் தங்கள் வழங்கி வரு 

கத்தரு. சவனரைக் காண்க . ( பா - அறு . ) 
கின்றன . அவற்றுள் பலவற்றைச் சுருக் மதாத்யயரோகம் இது சுக்கிலத்தை 
கிக் கூறினேன் . கூராதுள்ள சிலம தங்க க்ஷணம் செய்வதால் உண்டாவது . 
ளின் பெயர்.ளைக் கூறுகின்றேன் . சூரிய சோர்வு , மலம் நழுவல் , விடாத்தாகம் , 
வாதி , சந்திரவாதி , நவக்கிரகவாதி , பஞ்ச சுரம் , அரோசகம் , மார்பு , சிரம் , தோள் , 
கோசவாதி , ஊழ்வாதி , காலவாதி , மந்திர விலாக்களில் நோய் , நடுக்கல் , கண்புகைச் 
வாதி , யந்திரவாதி , அவவி தவாதி எனப் சல் , வீக்கம் , சித்தபிரமை இவைகளைப் 
பலமதத்தவர் இருந்ததாகத் தெரிகிறது. பூர்வரூபமாகக் கொண்வெரும் . இது வாத , 


நன் . 


மதாஙஞ்ஞை 


1259 


மது 


பித்த , சிலேஷ்ம , திரிதோஷத்தால் நான் மதிராஸ்வன் - சூரியவம்சத்தாசன் . புத்தி 
காம் , இது மகாபில்வாதிலேஹ்யம் , தாது 

என் , துயுதிமான் . 
விர்த்திலேஹ்யம் , தங்கபஸ்மம் முதலிய மதிரை -1 . வசுதேவன் பாரிகளுள் ஒருத்தி . 
வற்றால் வசமாம் . 

2. காதம்பரியின் தாய் . 
மதா நுஞ்ஞை- வாதி தன் மதத்திற்கு வரும் மதிவாணர் நாடகத் தமிழ் நூல் 

இது மதி 
தூஷணம் பரிகரிக்காமல் , பிறமதத்திற்கு வாணனால் செய்யப்பட்ட காட்சத் தமிழ் 
இட்டத்தைத் தூஷணமாகச் சொல்லுதல் . 

நூல் , 

நூல் காணப்படவில்லை . 
( சிவ - சித் . ) 

வசைக்கூத்திற்கு மறு தலையாகிய புகழ்க் 
மதாலஸை - விசுவாவசுவென்னும் காந்தரு 

கூத்தினிலக்கணஞ் சொன்ன நூல் , சங்க 
வன் பெண் . பாதாள கேது என்னும் அரக் மருவியது . 
கனால் பிடிபட்டுக் குவலயாசுவனால் விடு மதிவாணன் - சங்கமருவிய ஒரு பாண்டி 
பட்டு அவனை மணந்து தாலகேது எனும் யன் , தமிழில் மதிவாணர் நாடகத் தமிழ் 
அரக்கனது வஞ்சமொழியால் கணவன் 

நூல் செய்தவன் . 
இறந்தானென்று உயிர் விட்டு அசுவதா மதிவான் - (சங்.) சுரிசகன் குமான் .. 
னால் உயிர்பெற்று இரண்டாமுறை குவ மது - 1. ஒரு கற்பத்தில் விஷ்ணுமூர்த்தி 
லயாசுவனைச் சேர்ந்து விக்கிராந்தன் யின் காதினின்றுந் தோன்றியவன் . 
சுபாகு , சத்துருமர்த்தனன் , அலர்க்கன் 

னுடன் பிறந்தவன் கைடவன் . இவர்கள் 
முதலிய குமரரைப்பெற்று முதல் மூவ இருவரும் விஷ்ணு மூர்த்தியின் மூச்சிற் 
ருக்கும் ஞானம் போதித்துத்துறவிகளாக்க பிறந்தவர் என்றுங் கூறுவர் . இவர்கள் 
அரசன் மனைவியை நோக்கிச் சந்ததி விர்த் விட்ணு சிட்ணுக்களால் கொலை செய்யப் 
தியாகவேண்டி நீயே பெயரிட்டு அரசநீதி பட்டனர் என்ப . கைடவனைக் காண்க, 
போதிக்க என வேண்ட நான்காவது குமா இவன் மறு ஜன்மத்தில் கும்பகர்ணனாயி 
னுக்கு அலர்க்கன் எனப் பெயரிட்டு அர னான் , இவன் கைடவனுடன்கூடி விஷ்ணு 
சாளச் செய்தவள் . இவளது மற்ற சரி மூர்த்தியிடம் யுத்தத்திற்குச் சென்றனன் , 
தங்களை இருதத்துவசனைக் காண்க , ( மார்க் விஷ்ணுமூர்த்தி இவர்களுடன் அநேகநாள் 
கண்டேயம் . ) 

யுத்தஞ் செய்யவும் , தோலாமைகண்டு 
மதி - 1. சந்திரன் . 

அசுரர் இருவரும் விஷ்ணுவைப் புகழ்ந்து 
2. தருமன் என்னும் மநுவின் தேவி , உமக்கு என்ன வரம் வேண்டுமென்ன, 
3. சமகிலா தன் தேவி . இவளைக் சதி விஷ்ணு என்னால் நீங்கள் இறக்கவாம் 
யென்றும் கூறுவர் . 

வேண்டுமென்ன அவ்வி தம் வரம் தந்து 
மதிசாரன் - புருவம்சத்து அந்திசாரனுக்கு விஷ்ணுமூர்த்தியின் நீண்ட தொடையில் 

ஏறினர். இவர்களை விஷ்ணுமூர்த்தி கதை 

யால் கொன்றனர் . இவர்கள் மேதைபட் 
மதிச்சயம் ஒரூர் ; குதிரைகளை விலை 
மதித்த இடமாம் . ( திரு . ) 

டதால் பூமி மேதினி யென்னப்பட்டது . 
மதிதயன் - சந்திரமதியின் தந்தை , 

( தேவி - பா .) 

2. பிந்துமானுக்குச் சாகாவிடம் உதித்த 
மதிதான் - தனபதிக்கு மந்திரி , 

குமான் ; தேவி சத்தியை ; குமான் பவான் , 
மதிநான் - ஒரு புத்திரியன் , சந்திரவம் 

3. கிருஷ்ணன் குமரன் .. 
சம் , அநுதிருஷ்டன் புத்திரர்கள் , அவன் 

4. கார்த்தவீர்யார்ச்சுநன்குமான் . இவன் 
புத்திரர்கள் தம்சு , மகான் , அதிர தன் , 

குமான் விருஷ்ணி . 
திருகு . ( பா . ஆதி . ) 

5. ஸ்ரீராமமூர்த்தியின் குமானாகிய குசன் 
மதிமான் - சந்திரக்காத்தாசன் . இவன் தன் 

வம்சத்தரசன் . இவன் மீண்டும் யுகமுடி 
குமார்களாகிய அற்குணன், துராசாரன் வில் சூர்யவம்சத்தினை யுண்டாக்க மதுமந் 
என்பவர் தீமை செய்ய நாட்டை விட்டு 

தம் என்னும் கிராமத்தில் தவஞ் செய்து 
தூரத்தியவன் , 

கொண்டிருப்பவன் என்றுங் கூறுவர் . 
மதியதந்தை - ஒரு காந்தர்வ ஸ்திரீ , அகத் 6. அஸ்வதிதேவர் சோமபானஞ் செய் 
தியர் சாபத்தால் விசாலையாகப் பிறந்தவள் . வதைத் தடைசெய்யும் இந்திரனைச் செ 
அவீடித்தைக் காண்க . 

யிக்கச் சியவனரால் சிருட்டிக்கப்பட்ட 
மதிராட்சன் - விராடன் தம்பி , 

157 


ஒரு பெயர் , 


மதுகாம்பிரவனம் 


1250 


மதுரவகை 


7 , தேவக்ஷத்சன் குமான் ; இவன் கும் மதுரகவியாழ்வார் - குமுதாம்சரான இவர் 
என் புருவசன் . 

துவாபர யுகத்தில் ( அ . லக்ஷத்துக்குமேல் 
8. ஒரு பூதத்தலைவன் . அசமுகனுடன் , ( க . அஎக ) வதான ஈசுவரவருஷம் சித்தி 
போர் புரிந்து அவன் எவிய நாராயணாஸ்தி ரைமாசம் சுக்ல சதுர்த்தசி வெள்ளிக்கிழ 
ரத்திற்கு நிராயுதனாய் நின்று அதனால் மை சித்திரை நக்ஷத்திரத்தில் திருக்கோ 
அவனைக் கொன்றவன் , 

ரூரில் ஒருபுரச்சூட வைஷ்ணவ பிராமண 
9. கும்பினசியை இராவணன் இல்லாத ருக்குக் குமாரராய் அவதரித்துத் திவ்ய 
காலத்து மணம் புணர்ந் தவன் , இவனது தேசயாத்திரை செய்து திரு அயோத்தி 
மற்ற சரிதையைக் கும்பினசியைக் காண்க. யில் இருக்கையில் ஒரு இரவு திருக்கோளூ 
இவன் தாய் லோலை , இவன் நற்குண ரெம்பெருமானை அத்திசை நோக்கிச் 
நற்செய்கையுள்ளான் . தவஞ்செய்து சிவ சேவிக்கையில் ஒரு மகா தேஜஸைக்கண்டு 
மூர்த்தியிடம் சூலம் பெற்றவன் . இவன் அத் தேஜவின் வழி சென்று நம்மாழ் 
குமான் லவணன் , 

வாரைத் தரிசித்துச் சித்தின் வயிற்றிற் 
மதுகாம்பிரவனம் - கோசம்பி நகரத்தின் சிறுகுட்டிபிறந்தால் எத்தைத்தின்றெங்கே 

புறத்ததாகிய ஒரு பூஞ்சோலை . ( பெ.கதை ) கிடக்குமென " ஆழ்வார் " அத்தைத்தின் 
மதுகுடவாயிற் கீரத்தனர் - ஒரு பழைய றங்கே கிடக்குமென " மறு மொழியருளக் 

தமிழ்க்கவி , கடைச்சங்க மருவியவர் . கேட்டுத் தண்டனிட்டுத் தத்துவார்த்தல் 
மதுகைடபர் - திருமாலின் நாபிகமலத்தில் களை பிரசாதித்து அருளவென , அத்தரு 
இரண்டு நீர்த்துளிகள் இருந்தன . அவற் ணத்தில் பெருமாள் நம்மாழ்வாருக்குச் 
றைத் திருமால் நோக்க அவை இரண்டு சேவை சாதிக்கத் தரிசித்து ஆநந்தமடை 
அசுரர்களாயின . அவ்விருவரும் தாமரை ந்து நான்கு வேதசாரமாகிய திருவிருத்தம் , 
நாளத்தின் வழியோடி வேதத்தைக் கவர்ந் திருவாசிரியம் , பெரிய திருவந்தாதி முத 
தனர் . பின் இவர்கள் ஹயக்ரீவரால் கொல் லியவற்றை ஆழ்வார் திருவாய்மலா அவற் 
லப்பட்டனர் . ( பார சாங் .) 

றைத் தாமே எழுதித்தாமும் கண்ணினுண் 
மதுகைடவர் 

மதுவையும் கைடவனையும் சிறுத்தாம்பு அருளிச் செய்து நம்மாழ்வார் 
காண்க. 

திருநாட்டிற்கெழுந்தருள ஆழ்வாரை அர்ச் 
மதுசந்தன் அகமருஷனுக்குத் தந்தை . சாரூபமாகப் பிரதிட்டை செய்து 

( 50 ) 
மதுசூதனன் 1. சுலபனைக் காண்க . 

வருடம் ஆராதித்து நான்கு பிரபந்தங் 
2. மதுவைத் கொன்ற விஷ்ணுவின் களையும் பிரவர்ப்பித்துத் திருக்கோளூரில் 
அம்சம், 

திருநாட்டிற் கெழுந்தருளினவர் . ( குரு 
மதுசீசந்தனன் விச்வாமித்திரர் குமரருக் 

பரம்பரை . ) 
குள் நடுவானவன் . சனச்சேபனைக் காக மதுரகவிராயர் - இவர் தொண்டை நாட்டு 
கத் தொடங்கிய விச்வாமித்திரரை இவன் 

அமரம்பேட்டிற் பிறந்தவர் . திருக்கச்சூர் 
தன் குமார் இருக்க அயலார்க்கு உபகரித் 

நொண்டி நாடகம் பாடியவர். இவர் பல 
தல் நலமன்று எனத் தடுத்ததால் இவர்கள் 

தனிப்பாடல்கள் பிரம்பூர் ஆருந்தாங்கன் 
வேடராய் நாயூனருந்தச் சபிக்கப்பட்டனர் . 

மீதும் காளத்தி முதலியார் மீதும் பாடிப் 
மதுச்சந்தசுக்கள் விச்வாமித்திரருடைய 

பரிசு பெற்றனர் . (தனிப்பாடற்றிரட்டு ) . 

மதுரதாயம் நெய் , பால் , தேன் . ( காத்யா 
எறு புத்திரருள் முதல் ஐம்பதின்மர் . தந் 

யனர் . ) 
தையால் மிலேச்சராகச் சாபமேற்றவர் . 

மதுவகை - 1. இது , மதுரந் தரும் தாவ 
மதுமதி சுருமா என்பவனால் ஆளப்பட்ட 

ரப் பொருள்களிடம் உண்டாம் பொருள் 
பட்டணம் , 

கள் . அவை செங்கரும்பு , வெண்கரும்பு , 
மதுமந்தம் - தண்டகன் பட்டணம் , 

பனை , ஈந்து முதலிய பொருள் களின் சாறு 
மதுமான் சசபதருக்கு , ஹேலையிடம் களையும் , கள்ளுகளையும் காய்ச்சுதலா 
பிறந்தருஷி . இவரைத் தாய்பர்வதக் குகை லுண்டாவது . 
யில் விட்டுச் செல்லக் குழந்தை வாயில் 2. கரும்பு இரதம் , பலகரும்பின் வெல் 
மது தாரை விழுந்து வளர்ந்தனர் . இதனால் வங்கள் , தேன் , தேன்பாகு , வெல்லப்பாகு , 
இவருக்கு மதுமான் என்று பெயருண்டா தெங்கின் வெல்லம் , தெங்கு , பன , சந்து 
விற்று . (நிருவல்லிக்கேணி புராணம் .) கரும்பாலாசிய கற்கண்கேன் முதலிய . 


மது ராதேவி 


1254 


மதுரை 


கள் . 


களே . 


ரையை 


தர 


மதுராதேவி வஸுதேவர் தேவியரில் குடிகிழான் பண்ணனைப் பாடியவர் . மள் 
ஒருத்தி . 

ளனார் என்றும் கூறுவர். ( புற- நா ) அகநா ) 
மதுராந்தகன் - இவன் சோழவம்சத்தாசன் . 2. இவர் சிறுகுடி கிழான் பண்ணனைப் 

சில நாடுகளை அரசு புரிந்து வந்தான் . பாடியவராதலால் , அவனைப் பாடிய சோ 
மதுராபதி .-- தென் மதுரையின் அதிதேவதை, ழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளி 
இத் தெய்வத்தால் கண்ணகி , கோவலன் வன் , கோவூர் கீழார் இவர்களோடு ஒரு 
முற்பிறப்புணர்ந்தனள் . ( மணிமேகலை ) . காலத்திருந்தவராவார் . ஒரோ விடத்துச் 
மதுரை - ( . இது தென்மதுரை யென்றும் சோலன் கொல்லி மலையையும் பாடியுள் 
வடமதுரை யென்றும் இரண்டு பட்டணங் ளார் . இவர் குறிஞ்சியையும் , பாலையை 

இவ்விரண்டும் புண்ணியத் தலங் யும் , பெரும்பாலும் முல்லையையும் , புனை 

ஒன்று சிவமூர்த்திக்கும் மற்றது ந்து பாடினவர் . இவர் பாடியனவாக நற் 
கண்ணபிரான் தமது வெற்றியைத் தெரி றிணையில் இரண்டு பாடல்களும் , குறுந் 
வித்ததுமாம் . அவற்றுள் தென் 

தொகையில் இரண்டும் அகத்தில் ஐந்தும் , 
முதலிற் கூறுகிறேன் . சந்த புறத்திலொன்றுமாகப் பத்து பாடல்கள் 
னப் பொதியச்செந் தமிழ் முனியும் , சௌந் கிடைத்திருக்கின்றன . 

பாண்டியனெனுந் தமிழ் மாறனும் , மதுரை அறுவை வாணிகன் இளவேட்ட 
சங்கப் புலவருந் தழைத்தினி தோங்கிய , னர் - 1. இவர் வணிகர் . ஒரு தமிழ்க்கவி 
மங்கலப் பாண்டி வளநாடென்பி என்ப ( புறம் ). 
தால் இது தமிழ்நாடெவற்றினுஞ்சிறந்தது . 2. அறுவை வாணிகன் - வஸ்திரவியா 
இதில் சிவமூர்த்தி மலயத்துவச பாண்டி 

பாரி . இவர் வைசியர் புலி முழக்குவதை 
யன் பொருட்டு அவ்விடம் திருவவதரித்தி இடி முழக்கமாமென்று கொண்டு குறவர் 
ருந்த தடா தகைப் பிராட்டியாரை மணக்கச் திணையைக் குவிப்பரென நயம்பட கூறி 
சோமசுந்தர பாண்டியராய் எழுந்தருளிப் புள்ளார் . பெரும்பாலும் குறிஞ்சி முல்லை 
பிராட்டியைத் திருமணங்கொண்டு உக்கிர களையும் சிறுபான்மை பாலையையுஞ் சிறப் 
குமார பாண்டியனைப் பெற்றுப் பல திரு பித்துப் பாடியுள்ளார் . புறாவோடு விளை 
விளையாடல் கண்டருளினர் . இது , முதல் , யாட்டயரும் மைந்தரை நோக்கிக் காதலி 
இடை , கடைச்சங்கங்கள் இருந்து தமிழ் வருந்துமென்று தலைவன் கூற்றாக , இவர் 
வளர்த்த பெருமையுள்ளது . 

அகத்தி கூறுவது பாராட்டத்தக்கது . இவர் பாடி 
யருக்கு இருக்கையான பொதிகை மலை யனவாக நற்றிணையில் ஒன்றும் , குறுந் 
யைத் தனக்கு இருப்பிடமாகப் பெற்றது . தொகையிலொன்றும் , அகத்தில் ஆறும் , 
எழுகடலும் வந்து பாண்டியனை வணங்கப் புறத்திலொன்றும் திருவள்ளுவ மாலையி 
பெற்றது . இதன் பெருமைகளை ஆலாச்ய லொன்றுமாகப் பத்துப்பாடல்கள் கிடைத் 
மான்மியம் , திருவிளையாடற் புராண முத திருக்கின்றன . 
லியவற்றுட் காண்க . இதில் கண்ணகை மதுரை ஆசிரியன் கோடங்கொற்றன் 
கோயில் , கோவலன் உயிர்நீத்த இடமிருக் கடைச்சங்க மருவிய புலவர்களில் ஒருவர் . 
திறது . மற்றது வடமதுரை , இது யமுனை இவர் ஊர்மதுரை போலும் , குறு - சச , 
நதிக்கரையில் உள்ளது . இது மதுரமுள்ள மதுரை, இருலவிய நாட்டு ஆலம்பேரி 
பொருள்கள் நிறைந்துள்ள தால் , சத்துருக் சாத்தனார் - ஆலம் பேரி சாத்தனாரைக் 
கனரால் இப்பெயர் பெற்றது . மதுவால் காண்க. 
ஆளப்பட்டது. பின் கம்சன் அரசாட்சியா மதுரை இளங்கண்ணிக் கௌசிகனார் 
பிற்று . இது கண்ணபிரான் தமது பராக் ஒரு தமிழ்க்கவி . கடைச்சங்கமருவிய மது 
கிரமத்தைக்காட்ட நின்ற பெருமையுடை 

ரை பிளங்கௌசிகர் என்றும் ஒருவர் இரு 
யது . கண்ணன் பிறப்பிடம் . சத்துருக்ன ந்தார். ( புற - நா ) 
சால் உண்டாக்கப்பட்டது . 

மதுரை, இளம்பால் ஆசிரியன் சேந்தன் 
2. Muttra The Capital of Surasons கத்தனார் - 1. இளம்பால் ஒரூர் , ஆசிரி 
Desa . 

யன் எனப்படுதலால் இவர் அந்தண மர 
8. சந்திர குலத்தாசர் நகரம் ( சூளா . ) பினராவர் . சேந்தன் என்பது தந்தை 
மதுரை அளக்கர் ஞாழார் மகனார் மன்ள பெயர்போலும் , கூத்தன் இயர்பெயர் . 
ஐ t - 1 . இவர் பழைய தமிழ்க்கவி ; சிறு இவர் குறிஞ்சியில் பயின்றவர் போலும் , 


மதுரை ஈழத்துபூதன்தேவனார் 


1252 


மதுரைக்காஞ்சி 


வாடை 


குறிஞ்சித்திணையைச் சிறப்பித்துப் பாடி மதுரைக் கணக்காயனார் மகனார் நக்கீரனர் . 
யுள்ளார் . களவிலே இரவுக்குறிக்குத் தலை இவர் கீரவிகோற்றனார்க்குத் தந்தை. ஆல 
வன் வந்து போதலை பன்சுவைபயப்பப் வா யெம்பெருமானடிகள் அருளிய அகப் 
பாடியுள்ளார் . இவர் பாடியனவாக நற் பொருளுக்கு உரைகண்டோர் , பத்துப் 
நிணையில் ஒன்றும் , அகத்தில் இரண்டுமாக பாட்டுள் திருமுருகாற்றுப் படையும் ,நெடு 
மூன்று பாடல்கள் கிடைத்திருக்கின் றன . நல்வாடையும் அருளிச்செய்தவர் . 

2. கடைச்சங்கமருவிய புலவர் . ( அகம் . ) ராற் பாடப்பெற்றோன் பாண்டியனிலவந் 
மதுரை ஈழத்துபூதன் தேவனூர் -1. இவர் , திகைப் பள்ளித்துஞ்சிய நன்மாறன். இ 
ஈழ நாட்டினின்று மதுரையில் வந்து தல் 

ரது மற்ற சரிதங்களை நக்கிரரைக் காண்க . 
கிய பூதனது மகன் . தேவனெனப்படுவார் . 

( புறநா ) . 
ஈழம் - இலங்கை , எடேழுதுவோர் பிழை மதுரைக் கண்டாகத்தன் - மதுரைக் கண் 
மினால் இவர் பெயர் மதுரை ஏறத்துப் டாதத்தன் எனப் பிரதிபேதம் . 
பூதன் தேவனெனவும் ஈழத்துப் பூதன் கடைச்சங்க மருவிய புலவருள் ஒருவர் . 
தேவனெனவும் காணப்படும் . 

ஊர் மதுரை , ( குறு - கூகஎ . ) 
வீசுங் குளிர்காலத்தே தலைவியைப் பிரி மதுரைக் கண்ணனார் - இவர் கடைச்சங்க 
வோர் மடமை யுடையரென்று இவர்கூறு மருவிய புலவர்களிலொருவர். இவாதியற் 
வது நன்கறி தற்பாலது . இவர் பாலையை பெயர் கண்ணனார் . ஊர்மதுரை, ( குறு 
யும், குறிஞ்சியையும் , பாராட்டிப் பாடி 50 எ . ) 
யுள்ளார் . இவர் பாடியனவாக நற்றிணை மதுரைக்கண்ணத்தனார் -1 . இவர் கண்ணத் 
யில் ஒன்றும் , குறுந்தொகையில் மூன்றும் , தனாரெனவும் வழங்கப்படுவர் . குறிஞ்சி, 
அசத்தில் மூன்றுமாக எழு பாடல்கள் நெய்தல் , வளங்களை , நன்றாக ஆராய்ந்து 
கிடைத்திருக்கின்றன. 

பாடியுள்ளார் . அந்தி மாலையில் மேலைக் 
2. கடைச்சங்கமருவிய புலவருள் ஒரு கடல் சங்கர நாராயண அவதாரத்திற் 
வர் . ( அக - நா ) 

தோற்றம் போன் றதென்று கூறியது வியக் 
மதுரை எழத்தாளன் சேந்தன் பூதன் கத்தக்கது . இவர் பாடியனவாக நற்றிணை 
இவர் கடைச்சங்க மருவிய புலவரில் ஒரு யில் கடுக - ம் பாடலொன்றும் அகத்தி 
வர் . இவரது இயற்பெயர் சேந்தன் பூதன் . லொன்றுமாக இரண்டு பாடல்கள் கிடைத் 
இவர் இலக்கணத்தில் வல்லவர் போலுமா திருக்கின்றன. 
தலின் இப்பெயர் பெற்றனர் . குறு.சு 0 , 2. கடைச்சங்க மருவிய புலவருள் 


ஒருவர் . 


மதுரை ஓலைக்கடைக் கண்ணம் புதந்தாரா மதுரைக் கவுணியன் பூதத்தனர் 
யத்தனர் - ஒரு பழைய தமிழ்க்கவி . ( புற , சடைச்சங்க மருவிய புலவருள் ஒருவர் . 

இவரியற்பெயர் பூதத்தனார் . இவர் கவுணி 
மதுரை , ஓலைக்கடையத்தார் நல் வெள்ளை யர் குடியினராகிய வேதியராக இருக்க 
யார் - இவரது பெயரினால் இவர் பெண் லாம் . ( அகம் - எ.ச. ) 
பாலரென் றூகிக்கப்படுகின்றது . நிறை மதுரைக் கள்ளிற்கடையத்தன் வெண்ணா 
யடு காமம் சிறையகெடும் புனலோடொத்த கனர் - ஒரு பழைய தமிழ்க்கவி . ( புற- நா ) . 
தென்றிவர் கூறியது வியக்கத்தக்கது . மதுரைக்காஞ்சி - 1. தலையாலங்கானத்துச் 
இவர் இமயமலையையும் , கங்கையாற்றையும் செருவென்றபாண்டிய னெடுஞ்செழியனை 
கூறியுள்ளார் . மருதம் , நெய்தல் இரண்டினை மால்குடி மருதனார் பாடிய தமிழ் நூல்; அக 
யும் சயந்தோன் றப் பாடியுள்ளார் . இவர் வற்பா. ( எ அ 2 ) அடிகள் கொண்டது . இது 
பாடியபாட்டு இரண்டு . (கற். உ 0 , சுச . ) நிலையாமையை அறிவுறுத்தியது . 
துரை கடையத்தார் மகன் வெண்ணாகள் ... 2. இந்நூல் பத்துப்பாட்டுள் தருவது 
இவர் கடைச்சங்க மருவிய புலவருள் ஒரு பாட்டு ; மாங்குடி மருதனாராற் பாடப் 
இவரது இயற்பெயர் வெண்ணாகன் , 

பெற்றது . 

தலையாலங்கானத்துச் செரு 
பர்மதுரை , தந்தை சடையத்தார் என்ப 

பாண்டியன் கொஞ்செழியன் 
மர் போலும் , குறு - உஉக . 

வீரம் , அவன் முன்னோர் பெருமை , 
மதவக் கணக்காயனர் - நக்கீரர் தந்தை . அவனது நாடு , கால்களின் வளம் முத் ) 

லியவற்றை நன்கு புலப்படித்தும் , 


வென்ற 


மதுகைகாஞ்சிப்புலவன் 


1253 


மதுரைப்பாலாசிரியனார் 


பாலை 


மதுரைக்காஞ்சிப்புலவன் - கடைச்சங்கமரு பாடி யுள்ளார் . மீன் கொழுப்பாலாக்கிய 
விய தமிழ்ப்புலவன் . ( அக.நா ). 

நெய்யால் விளக்கெரிக்கும் வழக்கம் முற் 
மதுரைக் காடாத்தனார் --கடைச்சங்கமருவிய சாலத்து முளதென்று இவர் பாடலாலறிய 
புலவருள் ஒருவர் . 

லாகும் . இவர் பாடியது (நற் உகடு - ம் 
மதுரைக்காமக் கண்ணி நப்பாலத்தனர் . பாட்டு 
கடைச்சங்கமருவிய தமிழ்ப்புலவர். ( அக மதுரைச் செங்கண்ணனார் - கடைச்சங்க 
நானூறு ) பாடிய புலவருள் ஒருவர் . 

மருவிய தமிழ்ப்புலவர் . 
மதுரைக் காருலவியங் கூத்தனர் இவ மதுரைத் தமிழாசிரியர் செங்குன்றூர்க்கி 
ரைப்பற்றி யாதும் தெரிந்திலது . 

ழார் கடைச்சங்கமருவிய புலவர் ( திரு 
யில் நெறியினது எதங்கூறியது பாராட் வள்ளுவமாலை ) 
டத்தக்கது . பாலையையே புனைந்து பாடி மதுரைத் தமிழ்க்கூத்தனூர் 

ஒரு பழைய 
யுள்ளார் . இவர் பாடியது , ( நற் - உ.உடும் தமிழ்க்கவி . ( புற கா ) 
பாட்டு , 

மதுரைத் தமிழ்க்கூத்தன் கடுவன்மள்ள 
மதுரைக்கூத்தனார் - இவர் கடைச்சங்கமரு னார் 

கடைச்சங்க மருவிய புலவருள் 
விய புலவருள் ஒருவர் . ( அக . உஙச ஒருவர் . ( அக.கா ) 
மதுரைக் கூலவாணிகன் சீத்தலைச்சாத்த மதுரைத் தமிழ்க்கூத்தனுகன் றேவன் - 
னார் - இவர் வணிகர் . பாண்டியன் சித் கடைச்சங்கமருவிய புலவன் . ( அக-நா ) 
திரமாடத்துத் துஞ்சிய நன்மாறனைப் பாடி மதுரைத் தமிழ்நாயனார் கடைச் சங்கப் 

யவர் , மணிமேகலை நூலாசிரியர் . ( புற , நா ) புலவருள் ஒருவர் . ( திருவள்ளுவமாலை ) 
மதுரைக் கொல்லன் வெண்ணாகனார் - திரு மதுரைத் ததகங்கண்ணனார் கடைச்சங்க 
தண்கால் பொற்கொல்லன் வெண்ணாகனா மருவிய புலவருள் ஒருவர் . ( அக -நா) 
ரென்பவர் இவராயிருக்கலாமென்று ஊகிக் மதுரைத் தற்கூத்தன்கவேன்மள்ளனார் 
கப்படுகின்றது . ஆயினும் மதுரை யென்ற கடைச்சங்கமருவிய புலவர் . 
மையின் வேகக் குறிக்கப்பட்டனர் . மதுரைநக்கீரர் - ஒரு பழைய தமிழ்க்கவி . 
இவர் குறிஞ்சியையும் , பாலையையும் , புனை இவராற் பாடப்பட்டோன் சோழநாட்டுப் 
ந்து பாடியுள்ளார் . இவர் தமது பாடலில் பிடவூர்கிழான் மகன் பெருஞ்சாத்தன் 
பொற்செய் காசனெக்கூறிய அருந்தொ ( புற நா ) 
டர் மொழியாற் பொற்கொல்லனெனத் மதுரைநல்வெள்ளி - இவர் கடைக்சங்கத் 
தெரியப்படுவர். இவர் பாடியனவாக நற் 

தவர் காலத்திருந்த புலமையர் , 
றிணையில் ஒன்றும் , அகத்திலொன்றுமாக , ஊர் மதுரை , இவர் மகளிராக இருக்கலாம் , 
இரண்டு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன . ( குறு சடு .) 
மதுரை கோலம் புல்லன் - கடைச்சங்க மதுரைப்படைமங்கைமன்னியார் - ஒரு 
மருவிய புலவர்களில் ஒருவர் . 

பழையத் தமிழ்ப்புலவர் , ( புற நா ) 
பெயர் கோலம் புல்லன் . ஊர்- மதுரை , மதுரைப்பண்ட வாணிகனிளந்தேவன் 
( குறு - கூகூ . ) 

கடைசங்கமருவிய புலவன் , ( அக - நா ) 
மதுரைக்கௌணியர் முத்தனர் கடைச் மதுரைப்பள்ளி மருதங்கீழார் மகனார் சோ 
சங்கமருவிய புலவர் . 

குத்தனர் - இவர் மருதங்கீழார் மகனார் 
மதுரை சீத்தலைச்சாத்தன் இவர் கடைச் சோகுத்தனாரெனவும் , மதுரை மருதல் 
சங்க மருவிய புலவர்களில் ஒருவர் . இவர் கீழார் மகனார் சோகுத்தனாரெனவுங் கூறப் 
ஊர் மதுரையென்று கூறப்படுதலால் சித் படுவர் . இவர் சகோதரர்கள் இளம்போத் 
தலைச் சாத்தரின் வேறாக இருக்கலாமோ தனர் , பெருங்கண்ணனாரென இருவர், 
அன்றி அவர் மதுரையிலிருந்ததால் இல் தொகை தூல்களில் காணப்படுகிறார்கள் . 
மாறு 

கூறப்பட்டதோ தெரியவில்லை. இச்சோகுத்தனார் பாலையைச் சிறப்பித்துப் 
( குறு - கடுச . ) சீத்தலைச் சாத்தனாசைக் பாடியுள்ளார் . இடைச்சுரத்து தலைமகன் , 
காண்க. 

தலைமகளது உரு வெளித்தோற்றங் கண்டு 
மதுரைச்சுள்ளம் போதனார் - இவர் சுள் மருளுவதாக இவர் கூறியது சிறப்புடைய 
ளம்போது என்னு மூரிலிருந்து மதுரையை தாகும் . இவர் ( நற் ) பாடிய பாட்டு இரண்டு. 
யடைந்து வைகியவர் ; இஃது உர்பற்றி மதுரைப்பாலாசிரியனார் - கடைச்சங்கத்த 
வந்த பெயர் , நெய்தலைச் சிறப்பித்துப் வருள் ஒருபுலவர் ( திருவள்ளுவமாலை ) 


மதுரைப்பாலாசிரியனற்றாமனார் 


1234 


மதுரை மருதனிளநாகனார் 


1. எழுது 


மதுரைப்பாலாசிரியனற்றுமனார் 

கடைச் 

2. இவர் மேற்கூறிய சோகுத்தனாரின் 
சங்கமருவிய புலவன் ( அக - நா ) 

சகோதரர் , நெய்தல் , குறிஞ்சி , முல்லைகளை 
மதுரை பாலாசிரியன் சேநங்கூத்தன் நற்சுவை பயக்குமாறு பாடியுள்ளார் . இவர் 
கடை சங்கமருவிய புலவன் . 

பாடியனவாக நற்றிணையில் கூ அஅம் பாட 
மதுரைப் பாலாசிரியன் நம்பாவன் - கடை லொன்றும் , அகத்தில் மூன்று மாக நான்கு 
ச்சங்கமருவிய புலவன் 

பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. 
மதுரைப்புலவங்கண்ணனூர் கடைச்சங் மதுரை மருதனிளநாகனார் 
கமருவிய புலவர் . ( அக - நா ) 

வோர் மிகையால் இவர் பெயர் மதுரைப் 
மதுரைப்பூதனிளநாகனார் 

ஒரு பழைய பூதனிளநாக னெனவும் , மருதனிள நாக 
தமிழ்க்கவி . ( புற - நா ) 

னெனவும் காணப்படும் . இவர் சிவபெரு 
மதுரைப் , பூவண்டனுகன் வேட்டனர் மான் திரிபுரமெரித்ததை விதந்து கூறியுள் 
பூவண்டல் - ஒரூர் . இவர் குறிஞ்சியைச் ளார் ; திருச்செந்தூர் முருகக் கடவுளைப் 
சிறப்பித்துப் பாடியுள்ளார் . இவர் பாடி பாராட்டிக் கூறியுள்ளார் . பாண்டியன் இல 
யது . ( கற் கூகஎ - ம் பாட்டு .) 

வந்திப் பள்ளியிலே துஞ்சிய நன்மாறனைச் 
மதுரைப் பெருங்கொல்லனார் 

செவியறிவுறப்பாடி இடித்து நெறி நிறுத் 
கடைச்சங்க மருவிய புலவர்களில் ஒருவர் . தினவர் இவரே . ( புறம் குடு ). இவர் 
இவர் கொல்லர் என்பதால் கம்மியர் வகுப் உறிய மக்கட்பாற்காஞ்சி வெகு நயமுடை 
பினராகலாம் . இவர் ஊர்மதுரை. ( குறு யதா யிருக்கும் ( புறம் கூசாக ). தும்பைத் 

திணையில் தாணை நிலை கூறியது . பாராட் 
மதுரைப் பெருமருதனர் - 1. கடைச்சங்கத் டற்பாலது (புறம் உஎசு ) , நல்லந்துவனார் 
துப் புலவருள் ஒருவர் . (திருவள்ளுவமாலை ) பரிபாடலில் திருப்பரங்குன்றைப் பாடியத 

2. இவர் பாலையை பாடியுள்ளார் . இவர் னைப் பாராட்டி தன்பரங்குன்றம் அந்து 
பாடியது நற் உசகம் பாட்டு , 

வன் பாடிய சந்துகெழு நடுவரை ” எனக் 
மதுரைப் பெருமருதிள நாகனார் 

கூறியுள்ளார் ( அகம் நிக) தொழுனையாற் 
பெருமருதனுக்குப் புதல்வனார் போலும் , றுள் வாசுதேவன் குருந்து முறித்ததனைச் 
திணையை நோக்கிக் காலம் நடுவித்துக் கதி சிறப்பித்துள்ளார் ( அகம் டுக ) , சேரமான் 
ரீன்று விளை வாயாகவென்று அதற்குரிய சேனாபதிபட்டனைப் புகழ்ந்துள்ளார். ( அகம் 
காரணத்துடன் தோழி கூற்றாக இவர் கூறு எஎ ) . நடுகற் சிறப்புக் கூறியுள்ளார் ( அகம் 
வது ஆராய்ந்து மகிழவேண்டிய தொன்றா ககூசு ) விடியற்காலத்தில் எருமை மேய்க் 
கும் . இவர் குறிஞ்சியைச்சிறப்பித்துப்பாடி கச்செல்லுஞ் சிறுவர் அம்மாடுகளின் மீதே 
யுள்ளார். 

இவர் பாடியது நற் உடுக - ம் றிச்செல்வதனைக் கூறுகின்றதனோடு வேளி 
பாட்டு , 

ரது வீரநகரையும் அருகிலுள்ள கடலையும் 
மதுரைப் பேராலவாயார் - 1. பூதபாண் விதந்து கூறுகின்றார் . ( அகம் 20 சு ) . திரு 
டியன் காலத்திருந்த புலவர் . இவர் பூத வழுந்தூர்த்திதியனுக்குரிய செல்லூரில் பா 
பாண்டியன் தேவி பெருங்கோப்பெண்டுதீப் சுராமமுனி வேள்வி செய்தது கூறுவது 
பாய்தல் கண்டு வியந்து பாடியவர் . ( புறநா) டன் தழும்பனது ஊணூரும் சாயவனமும் 
2. பேராலவாமரைக் காண்க . 

(திருச்சாய்க்காடு ) இவராற் கூறப்பட்டுள் 
மதுரைப் பொத்தனர் கடைச்சங்க மரு ளன ( அகம் 220 ) . வழுதியின் வெற்றி 
விய புலவர் . ( அக நா ) 

யைப் பாராட்டிக் கூறியுள்ளார் . ( அசம் 
மதுரைப் பொன் கொல்லன்வெண்ணாக 

கூக- ) . இடையர் தலைவன் கழுவுளென் 
னர்- கடைச்சங்க மருவிய தமிழ்ப்புலவர், பானையும் அவனது காழூரையும் புகழ்ந்து 
மதுரைமருதங்கிழார் மகனிளம்போத்தன் - பாடியுள்ளார் . (அகம் கூசுடு ). உள்ளிவிழா 
கடைச்சங்கமருவிய புலவர் ஊர் மதுரை , வென்னுந் திருவிழா நடப்பதும் அக்காலத் 
தந்தை மருதங்கிழார் . இவரியற் பெயர் துக் கொங்கர் மணிகளை அரையிற்கட்டி 
இளம் போத்தன் , வேளாளர் . குறு , உ யாவெதும் இவராற் கூறப்பட்டுள்ளன , 
மதுரை மருதங்கிழார்மகன் பெருங்கண்ண அகம் கூசு அ . " தேர் சேணிக்கி " என்னும் 
னர் - 1. கடைச்சங்கமருவிய தமிழ்ப் இவர் பாட்டின் ( அகம் கூ அ 0 ) கருத்து 
புலவர் . அகநானூறு பாடியவருள் ஒருவர் . கண்டனையெனின் ” என்ற திருக்கோவை 
( அகநா ) 

யில் ( அச ) வந்துளது . பாண்டியன் கொஞ் 


மதுரைமா தெய்வம் 


1255 


மத்தன் 


ஒருவர் 


இவனை 


செழியனது கூடன கரை ஏனையாசர் முற் மதுரை யெழத்தானன் சேந்தன் பூதனார் 
றுகை செய்ததும் அவன் வெற்றியும் கூறி சடைச்சங்கமருவிய தமிழ்ப்புலவருள் ஒரு 
யுள்ளார் . ( நற்.க. ) ஒரு கொங்கையறுத்த வர் . அகநானூரில் ஒரு அகவல் கூறியவர். 
திருமாவுண்ணி என்பாள் கதையைச் சுருக் ( அக . நா ) 
கிக் கூறுகிறார் . அது கண்ணகியின் கதை மதுரையோலைக் கடைக்கண்ணம் புகுந்தா 
போலுமென்று கருதற்கிடராகிறது ; செவ் ராயத்தனர் - புறநானூறு பாடினோருள் 
வையாக விளங்கவில்லை ( நற்.உகசு ) இவை 
களன்றி இவர் ஒவ்வொரு நிலங்களினும் மதுரைவீரன் - இவன் காசிராஜன் புத்தி 
கூறும் கற்பனைகளும் உள்ளுறைகளும் ரன் . இவன் பிறந்தகாலத்தில் மாலையுடன் 
வெளிப்படையுவமங்களும் படிப்போர் பிறந்ததால் சோதிடர் சொற்படி அரசன் 
மனத்தைக் கவர்வனவாகும். இவர் ஐந்நிலங் இவனைக் காட்டிலிட்டனன் , 
களினும் , பல காலுஞ்சென்று பழகி அவற் யொரு சக்கிலியெடுத்து வளர்க்க வளர்ந்து 
றினியல்பை நன்கறிந்து சிறிதும் மாறு நாகராசனால் பலசித்திகள் பெற்றுப் பொம் 
பாடின்றித் திணைக் கேற்ற பொருள்களை மணநாய்க்கன் மகள் பொம்மியைமணந்து 
புலப்படுத்திப் பாடுந் தன்மையராக விளங் விசயரங்கனிடம் சேவகத்திற்கமர்ந்து திரு 
இனவர். இறையனார் களவியலுக்கு இவரு மலை நாயக்கன் பட்டணத்திற் களவுபிடிக்க 
மோருரையெழுதினரென்று அந் நூலுரை வந்து கள்ளரை வேரறுத்து வெள்ளச்சி 
யால் விளங்கும் . இவர் பாடியனவாக கற் யை மணந்து 

செல்லுகையில் அரசனால் 
றிணையில்பன்னிரண்டு பாடல்களும் , குறுந் கைகால் வாங்கப்பட்டு மனைவியர் தீக்குளித் 
தொகையில் நாலும் அகத்தில் இருபத்து திறக்கத்தான் மீனாட்க்ஷி சந்நதியில் உயிர் 
மூன்றும் புறத்தில் மூன்று மாக நாற்பத்தி போக்கிக்கொண்டு தெய்வமாக அமர்ந்த 
ரண்டு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன . வன் , இவன் வீரனாகையால் வீரர்க்குக் 

2. பாண்டிய னிலவந்திகைப் பள்ளித் கல்காட்டுவதுபோல் இவனையும் சல்லில் 
துஞ்சிய நன்மாறனைப் பாடியவர் . இவ பதித்திருக்கின்றனர் . இவனை இந்நாட்டு 
ருக்கு மருதனிள நாகனார் எனவும் பெயர் . இழிசார் தெய்வமாக எண்ணி வணங்கு 
( புற நா ) ( அக நா ) 

கின்றனர் . 
மதுரைமா தெய்வம் - இது ஒரு பெண் மதுலிங்கன் 

இது ஒரு பெண் மதுலிங்கன் - ஒரு சிவகணத்தலைவன் . 
தெய்வம் , இத் தெய்வத்தால் தான் கண் மதுவநம் - 1. ஒரு நந்தவனம் , இரிசமூக 
ணகி கோவலனுடைய முற்பிறப்பின் வா பர்வதத்தருகில் உள்ளது . இதனை ஒரு 
லாறு முதலியவற்றைத் தெரிந்து கொண் முறை சீதையைத் தேடச்சென்ற வாநர 
டாள். ( சிலப்பதிகாரம் ). 

வீரர் சீதையைக்கண்ட களிப்பால் இதி 
மதுரையறுவை வாணிக னிளவேட்டனர் . லிருந்த கள்ளையுண்டு களித்தனர் . சுக்கி 

கடைச்சங்கமருவிய புலவருள் ஒருவர் . ரீவன் உத்தியானம் . 
மதுரையாசிரியர் மாறனர் - கடைச்சங்கப் 2. துருவ தன் தவஞ்செய்த காடு , 
புலவருள் ஒருவர் . 

யமுனைக்கரையில் உள்ளது . 
மதுரையாசிரியனல்லந்துவனர் கடைச் மதுவேளாசன் - ஒரு செந்தமிழ்க்கவி . 
சங்கமருவிய புலவர். ( அக -நா . ) 

மதுவையர் வசவர் காலத்திருந்த சங்கமர் . 
மதுரையாண்டான் - எழுபத்தினாலு சிம்மா மதுஷ்யந்தர் விச்வாமித்ரரின் குமார் , 
சனாதிபதிகளில் ஒருவராகிய ஆசாரியர் . இவர்களை 

விச்வாமித்ரன் அம்பரீஷன் 
( குருபரம்பரை .) 

யாகத்தில் சாச்சேபனுக்குப் பதிலாக யாகப் 
மதுரையெழத்தாளன் - இவர் மதுரையெ பசுவாக இருக்கக் கட்டளையிட இவர்கள் 
ழுத்தாளன் சேந்தன் பூதனென்று குறுந் மறுத்ததால் இவர்களை நாய் மாம்சம் தின்று 
தொகையிற் கூறப்பட்டவராக இருக்க ஆயிரம் வருஷங்கள் வேடராகத் திரியச் 
லாம் . ( அகம் - அச . ) 

சாபமேற்றவர்கள் . ( இரா . பால ) 
மதுரை யெழத்தாளன் குறுங்குடிமருதனர் - மத்தகன் - சண்முக சேகா வீரன் . 

கடைச்சங்கமருவிய தமிழ்ப்புலவர் . மத்தன் - 1. சண்முகசேநாவீரன் . 
மதுரையீழத்துப் பூதன் தேவன் கடைச் 

2. மால்யவந்தன் குமரன் . 
சங்கமருவிய புலவர் . அகநானூறில் ஒன்று 3. இராவணசேநாபதி . நீலனால் கொல் 
பாடியவர் . 

லப்பட்டவன் . 


- 


மத்தி 


1256 


மநுக்கள் 


தை . 


மத்தி - கழாஅர் எனும் ஊரிலிருந்த வீரன் , மத்யாலவத்தை - இது , சாக்ர துரீயாதீதம் . 
இவன் தன்னுடன் எதிர்த்த எழினி என் சாக்கிரத்திற் துரியம் , சாக்கிரத்திற்சுழுத்தி 
பவனது பல்லினையெறிந்து அதனைத் தன் சாக்கிரத்திற் சுவப்பனம் , சாக்கிரத்திற் 
வாயிலின் கதவிற்கட்டிய மணியிலழுத்து சாக்கிரம் என ( ந ) வசை , சாக்கிரத்தில் தீ 
வித்தான் என்பர் . 

தம் ஒருவன் ஒரு வஸ்துவை ஓரிடத்தில் 
மத்திமதேயம் - தடமித் தன் தேயம் . விபா வைத்து அறியாமனின் ற நிலை , சாக்கிர 
சைக்குக் கிழக்கும் பிரயாகைக்கு மேற் துரியம் - சிறிது பிராணவாயு வியங்கி மூர்ச் 
கும் , இமயத்திற்குத் தெற்கும் , விந்தியத் சை தெளிந்த நிலை . சாக்கிரத்திற் சாக்ரம் . 
திற்கு வடக்குமுள்ள தேசம் . இதில் வசிப் அந்தப் பொருள் எங்சேவைத்தோம் என்று 
போர் மாத்யமிகர் எனப்படுவர் . 

விசாரிக்க வந்த நிலை . சாக்கிரசுழுத்தி 
மத்திமம் 

ஒரு தேசம் . ( சிலப்பதி ). அந்தப் பொருள் வைத்த இடம் நினைவெ 
மத்திமேச்சுான் - காசியில் எழுந்தருளிய முத்தோன்றுவது . சாக்கிரத்திற் சுவப்ப 
சிவமூர்த்தம் . இங்கு -விஷ்ணுவிற்கும் னம் - அந்தப் பொருள் புலப்பட அறிய 
வியாசர் முதலியவர்க்கும் பிரத்தியக்ஷம் . வந்த இடம் . ( சித்தா ) 
மத்தியதேசம் - விராடன் நாடு , இமய மநஸ்வநி - 1 பிரசாபதிக்கு மனைவி , கும 
மலைக்கு நடுவாயும் , சரஸ்வதி நதி மறைந்த ரன் சோமன் . 
விஜனதேசத்திற்குக் கிழக்காயும் , பிரயா 2. மிருகண்டன்தேவி , 
கைக்கு மேற்காயும் இருக்கிற இடம் . மநுக்கள் - 1. கடவுளின் 

1. கடவுளின் கட்டளைப்படி 
மத்தியந்தனர் - வியாக்கிர பாதருக்குத் தந் சிருட்டி ஆதியில் பூமியைக்காக்க அவரால் 

நியமிக்கப்பட்டவர் . இம்மதுக்களில் , சுவா 
மத்தியந்தனம் - பிரடாவிடத்துப் புக்ஷிபாா யம்புமது பிரமபுத்திரன் . இவன் நரும தா 
னுக்குப் பிறந்தகுமான் . 

நதி தீரத்தில் பலயாகாதி கிருத்யங்கள் 
மத்தியன் - காலபுத்திசாம்சமாகிய பாரத செய்து முத்திபெற்றவன் , இரண்டாம் 
வீரன் . 

மது - சுவாரோசிஷமது இவன் அக்னியின் 
மத்திரசேநன் - வசுதேவருக்குத் தேவகியி குமாரன் இவன் தர்மாத்மா , மூன்றாமது 
டம் உதித்த குமான் . 

உத்தமன் - பிரியவிரதன் குமான் . நான் 
மத்திரதேசாதிபதி - மத்திசையின் தந்தை , சாமநு - தாமசன் பிரியவிரதன் குமரன் . 
மத்திரம் - சிபியின் குமரனாகிய மத்திரனால் ஐந்தாமது - ரைவதன் .. ஆரமது 
நிருமிக்கப்பட்ட தேசம் . இமயச் சார க்ஷ ஷமது . எழாமது - சிராத்த தேவன் 
லின்க ணுள்ளது . 

அல்லது வைவச்சுவதன் , சூர்யபுத்ரன் 
மத்திரர் - ஒருவகை மிலேச்ச சாதியார் . எட்டாமது - சாவர்ணிமநு சூர்ய புத்ரன் . 
மத்திரன் - சிபியின் குமரன் , 

. 

ஒன்பதாமனு - தக்ஷசாவர்ணிமது , பத்தா 
மத்திராசுவன் - விராடன் தம்பி . 

மநு பிரம்மசாவர்ணிமது. பதினொராமநு 
மத்திரை -1. மத்திரதேசாதிபதியின் குமரி தர்மசாவர்ணிமது . 

பன்னிரண்டாமது 
சல்லியன் சகோதரி . இவள் புத்தி அம் ருத்ரசாவர்ணிமது . பதின்மூன்றாவதுமது - 
சம் . பாண்டுவைமணந்து குந்தியின் உப தேவசாவர்ணிமது , அல்லது ரௌச்சியன் . 
தேசத்தால் நகுலசகாதேவரைப் பெற்ற பதினான்காம து - சந்திரசாவர்ணிமது , அல் 
வள் . 

லது பௌச்சியன் . 
2. வசுதேவர் பாரிகளில் ஒருத்தி , 

2. காசிபர் பாரி . தக்ஷன் பெண் , கும 
3. ஒரு தேசம் . A Country in the சர் வீமசோன் , உக்ரசோன் முதலிய 
Punjab between the Ravi and the ( கசு ) கந்தருவர் . 
Chetab . Its Capital was Sakala . 

. 

3. பிரமன் குணத்தில் உதித்தவா . 
மத்து - திரவப் பொருளுடன் சேர்ந்த கனப் 4. கிரிசாசுவனுக்குத் தக ணை யிடம் 
பொருளை மத்திக்க உருட்சியான பந்து உதித்த குமான் . 
போல் மரத்தால் செய்யப்பட்டுக் காம்பி 5. இக்ஷவாகு வம்சத்திற் பிறந்து தலி 
யைந்த கருவி , 

யந்தத்தில் அரசாள இருப்பவன் . 
மத்துவாசாரி - மார் த்தவமதத் தாபகர் . 6. மயன் குமரன் . 
இவர் பாசகக்ஷேத்திரத்துப் பிறந்தவர் , 7. அரியச்சவன் குமரன் , மிதிலாதி 
ஆனந்த தீர்த்தரைக் காண்க , 


சா 


மதிமுறைகண்டசோழன 


125 


மா ரேம் 


8. ஏகாதசருத்ரருள் ஒருவன் . மேற் மந்தரை -1 . கைகேயியின் தோழி . இவளுக் 
கூறிய மநுக்களில் ஒருவனுக்குத் திரு குக் கூனியெனவும் பெயர் , இவளை இரா 
ஷ்டா , கருஷா , நேடிஸ்தான் , நாபாகரிஷ் மமூர்த்தி இளமையில் உண்டையால் 
டன் , பிரிச்சத்திரன் என ஐந்து குமாரரிரு னின் மேலடித்து விளையாடினதால் இவள் 
ந்தனர் . திருஷ்டாவினிட முதித்த கும வைரம் வைத்திருந்த இராமமூர்த்திக்குப் 
சர் வேதமோதி வேதியராயினர் . கருஷா பட்டம் அளிக்காமல் தடைசெய்வித்தவள் , 
வின் குமார் கருஷாக்கள் அரசராயினர் . 2. விரோசனன் எனும் அசானுடைய 
நேடிஸ் தான் குமார் வைசியராயினர் . நாபா பெண் . இவள் தேவர் முதலியவர்களை 
கரிஷ்டன் குமரர் வேதியராயினர் . 

நாசஞ்செய்ய எண்ணங்கொள்ள இந்திரன் 
மநுழறைகண்டசோழன் - இவனே அநபா இவளைக் கொன்றனன் . ( இரா - பால .) 
யச்சோழன் . 

மந்தவாகினி - சத்திமந்தத்தில் உற்பத்தியா 
மநுஸ்மிருதி - மநுவால் கூறப்பட்ட தர்ம கும் நதி . 
சாத்திரம் , 

மந்தன் - 1. வசிட்டமானஸ புத்திரன் , பித் 
மநுரத்தேவன் - பிரமன் புத்திரரில் ஒருவன் . ருக்களைக் காண்க . 
மந்தகர்ணன் - தண்டகாரண்யத்தில் பஞ்சா 2. குந்திபோஜன் குமான் . 

பசரஸ் எனும் தீர்த்தமுண் பெண்ணினவன் . மந்தாகினி - 1. தேவ கங்கை , 
மந்தகர்ணி ஒரு ருஷி . இவர்கோர தாஞ் 2. சித்திரகூடத்திற்கருகில் உள்ளாதி . 
செய்கையில் தேவர் பயந்து இவர் தவத் மந்தாரகன் - ஒரு சூத்திர ருஷி . கந்தமூர்த் 
தினைக் கெடுக்க ஐந்து காந்தருவப் பெண் தியா லருள் பெற்றவன் . 
சளை யனுப்பினர் . அவர்களைக் கண்டு மந்தாரதாமன் - இரத்தினாவலி 
தவங்குலைந்து கிரீடித்திருந்தவர் . 

காண்க . 
மந்தகேது - ஒரு காந்தருவன் . இவன்கும் மந்தாரழநிவர் .-தௌமியர் குமான் . சௌ 
ரன் சண்ட தபமுனிவர் ஆச்சிரமத்திற் நகர் மாணாக்கர் . இவர் தேவி சமி . இவர் 
சென்று அவருக்குக் கோபம்வரச் செய்த தம் தேவியுடன் கூடி ஆச்சிரமம் செல்கை 
தால் பெருச்சாளியாகச் சபிக்கப்பட்டு இரா யில் வழியில் விநாயக சாரூபம் பெற்றிரு 
மமூர்த்தி தட்டிய கோலடிபட்டு உயிர்நீங் 

ந்த புருசுண்டி முனிவரைக் கண்டு நகைத் 
இச் சாபம் நீங்கினவன் . 

தனர். புருசண்டி இவ்விருவரையும் சின 
மந்தபாலழனிவர் - காண்டவ வனவாசியா 

ந்து மந்தார விருக்ஷமும் , வன்னி விருது 
கிய முனிவர் . இவர் பிதுர்க்கடனாற்றாமை மும் ஆகவெனச் சபித்தனர் . பின் மந்தார 
யால் தேவர்களால் அறிவிக்கப்பட்டுச் சார முனிவர் வேண்ட புருசுண்டி உங்களிடம் 
கெனென்னும் பக்ஷி உருக்கொண்டு சரை விநாயகமூர்த்தி எழுந்தருளுவர் . அக்காலத் 
யை யென்னும் பக்ஷியைப் புணர்ந்து சார துச் சாபத் தீர்வடைந்து விநாயகர் அருளு 
ங்கர் எனும் பக்ஷிகளையும் , ஜரிதாரி , துரோ க்குப் பாத்திரர் ஆவீரென்று சென்றனர். 
ணர் முதலியவரையும் பெற்றவர் . 

மந்தாரமுனிவரும் , சமியும் இவ்வாறு ஆன 
மந்தாம் ஆருணி யாசனுடைய பட்டத்து தைச் சமியின் தந்தையாகிய ஒளரவர் அறி 
யானை , களகிரியைப் போல்வது . 

ந்து தவஞ்செய்து விநாயகரை வேண்ட 
கதை . ) 

விநாயகமூர்த்தி இம்மா நிழலில் எழுந்தரு 
மந்தாவாசன் - வெள்ளி மலையிலுள்ள வித் ளிச் சாபத்தீர்வருளினர் . 
தியாதா அரசருள் ஒருவன் இவன் . தன் மந்தாரன் - ஒரு காந்தருவன் , 
னுடைய அரசாட்சியை மகனிடத்தே ஒப் 2. விடாவரிக்குத் தந்தை . 
பித்துவிட்டு வீடுபெற விரும்பி மனைவி மந்திரத் துருமன் - ஆறாம் மன்வந்தரத்துத் 
யோடும் மகள் விரிசிகையோடும் வனத் தேவன் . 
தில் வந்து தவஞ்செய்து கொண்டிருக்கை மந்திரநாயகர் - இவர் நந்திகேசாருக்கு மா 
யில் உதயணனால் இளமையில் மாலை சூட் ணாக்கர் . இவர்க்கு உக்ரஜ்யோதி , சத்யோ 
டப்பெற்ற தன் மகளுக்குப் பருவம் வந்த ஜோதி , நீலகண்டர் என ( ந.) மாணாக்கர். 
பொழுது அவளை அவனுக்கு மணஞ்செய் மந்திரம் - 1. மேருவிற்குத் தரணியிடம் 
வித்துவிட்டு மனைவியைத் துறந்து தவம் உதித்த குமான் , திருப்பாற்கடல் சடை 
செய்தற்கு வேறிடஞ் சென்றனன் . ( பெ . யத் தேவர் மத்தாகக்கொண்ட அஷ்ட 
சதை . ) 

குலா சலங்களில் ஒன்று , 
158 


மந்திரம் 


1258 


மந்திரித்தொழில் 


2. மந்திரமென்பது மனனஞ் செய்தவ றுள் சித்தம் ஜபத்தாலிஷட பலத்தைத் 
எனக் காப்பது . மந்திரங்களை முறைப்படி தருவது , சாத்யம் - ஜபதர்ப்பணங்களா 
தீக்ஷைபெற்று நியமத்துடன் செபிக்கின் விஷ்டத்தைத் தருவது , ஸ்வசித்தம் - பாட 
எல்லாச் சித்திகளுமுண்டாம் . செபிக்கப் மாத்திரத்தா லிஷ்டத்தை தருவது , ரிபு 
படு மந்திர தேவதைகள் பிரத்தியக்ஷப்பட் ( அறி ) சத்ரு நாசஞ்செய்வது . 
இச் சகல சித்தியும் பிரசாதிப்பர். இதனால் மந்திரவாதிமதம் - இது மந்திரங்களை ஜெ 
வசீகாணம் முதலாகிய 

சித்திகளுண் பித்தலால் எல்லாத் தேவர்களும் அதன் 
டாம் . பரகாயப் பிரவேச முண்டாம் . வசப்பட்டு ஜெபிப்பவர்களுக்குப் பயனைத் 
சாபாநுக்கிரக சாமர்த்திய முண்டாம் . இம் தருதலாலும் பாகாய பிரவேசம் , ஜல தம் 
மந்திர மேழுகோடியாக விரிவுறும் . அவற் பனம் , பரலோக சஞ்சாரம் , நினைத்த 
றுட் பிரணவம் , பீஜம் , கீலகம் , ருஷி உருக்கொள்ளல் , சபா அநுகிரக சக்தி 
முதலிய தனித்தனி வேறாம் . அம்மந்திரங் முதலியவற்றை யுண்டாக்கலால் மந்திரமே 
கள் பலவகை : அவற்றுள் மகா மந்திரங் கடவுள் எனக் கூறும் மதம் . இதன் முத்தி 
களை மந்திரமுணர்ந்த ஆகிரியர்பாற் கேட் மந்திரத்தை ஜெபித்து தெய்வத்தன்மை 
டறிக. அவற்றுள் முக்கியமான சாந்த அடைவது . 
மந்திரங்கள் ஏகாக்ஷரி , பஞ்சாக்ஷரி , ஷடா மந்திரி - நீதி நூலாராய்ந்து அதன் வழி 
க்ஷரி , அஷ்டாக்ஷரி , மாலா மந்திரம் , சிந் 

ஒழுகுபவன் . ( சுக் - நீ. ) 
தாமணி மந்திரம் , சூடா மந்திரம் , திரிபு மந்திரிணி - மணி த்வீபத்தில் சக்ராலயத் 
சசுந்தரி மந்திரம் , அந்தபூர்ணேச்வரி மந் தின் தெற்குக்கோபுர பரிவார தேவிகளில் 
திரம் , ஸ்தூல பஞ்சாக்ஷரி மந்திரம் , க்ஷேத் ஒருத்தி . (சிவ - ரஹ . ) 
ரபாலக மந்திரம் , மிருத்துஞ்சய மந்திரம் , மந்திரித்தொழில்- அரசர்க்கு அமைது புரி 
பிரசாதகாயத்திரி மந்திரம் , பஞ்சாஸ்திர பவர் . பரம்பரையாக அரசர்க்கு அமைச்சு 
மந்திரம் , பஞ்சபிரம்ம மந்திரம் , தக்ஷிணா பூண்ட மரபினராயும் , நீதி சாஸ்திரம் 
மூர்த்திமந்திரம் , நீலகண்ட மந்திரம், சாப வேதாந்தம் , தநுர்வித்தை கற்றவராயும் 
மந்திரம் , வீரபத்ர , கணேச , விசாக , வித் பலமுள்ளவர்களாயும் , நற்குலத்தில் பிற 
யேச்வர , பிரம்ம , விஷ்ணு , சூர்யாாதியான தவராயும் இருத்தல் வேண்டும் . அம்மந்த 
மந்திரங்களாம் . பின்னும் துர்க்கை , சார ரியர் , நால்வகைச் சேனை , பொக்கிஷம் , 
தை , லக்ஷமி , கௌரி யாதியர் மந்திரங் பட்டணம் , தேசம் இவைகளைப்பற்றியும் , 
களும் நம : ஸ்வக , பவுஷட் , வௌஷட் , பசு , தானியம் , இவைகளைக் காத்கலைக் 
ஆதிபல்லவங்களும் முறைப்படி செபிக் குறித்தும் , சம்பாதித்த பொருளை நல்ல 
கின் தாமுத்தேசித்த பொருள் சித்திப்ப விஷயத்தில் உபயோகித்தற் பொருட்டும் , 
துடன், சிரத்தையுடன் ஜெபிக்கின் உத் ஆலோசித்தல் வேண்டும் . இம்மந்திரியர் 
தேசித்த தேவதையும் பிரத்தியக்ஷமாம் . அரசனுக்குச் சதுர்வித உபாயத்தையும் 
இதன் விரிவுகளெல்லாம் மந்திர நிகண்டு , கற்பித்தல் வேண்டும் . எக்காலத்தும் அர 
ருத்ர கற்பம், விச்வாமித்ராதி கற்பங்கள் சரை விலகாது இருத்தலும் , அரசர் விரு 
முதலிய மந்திரசாஸ்திரங்களாலறிக. ருஷி ம்பினவற்றைத் தாம் விரும்பாமையும் , 
மந்திரஹீனமான அனுஷ்டானம் ஆயுளைக் தக்க அரசர் அருகு இருக்கில் அவர்காணும் 
கெடுக்கும் . சந்தவீனமான மந்திரம் வியா படி வேறொருவர் காதில் சொல்லுதலை 
தியைத் தரும் , தேவதா வீனமான மந்தி யும் , ஒருவன் முக நோக்கிச் சிரித்தலும் , 
ரம் மாணத்தைத் தரும் . தேவதா ரூபத் அரசன் பிறனோம் இரகசியம் பேசுமிடத்து 
யானமில்லாத மந்திரம் பசுக்களையும் செல் அதனைத் தான் கேளாமலும் , அவனை அப் 
வத்தையு நாசமாக்கும் , ஆயுதம் வஸ்திரம் பொருளை வலிந்து கேளாமையும் , அவனே 
முதலியவின்றித் தியானிக்கும் அநுஷ் கூறிற் கேட்டலும் , அரசனுக்கு நன்மை 
டானம் புத்ர மித்ரநாசஞ் செய்யும் , ஆத் தருவனவான விஷயங்களை அவன் கேளா 
லால் இவற்றைக் குருமுகமாயறிந்து பக்தி விடினும் இடித்துக் கூறுந் தன்மையும் , அர 
சிரத்தையுடன் அநுஷ்டிக்கின் இஷ்ட சர் இனையர் என்று இகழாமையும் , அரச 
சித்தியுண்டாம் . 

னால் மதிக்கப்பட்டோம் என்று கொள்ளாத 
S. சித்தம் , சாத்யம் , சவசித்தம் , ரிபு காரியத்தைச் செய்யாமையும் , உடையவர் 
( அறி ) என நான்கு வகைப்படும் . இவற் அமைச்சுத் தொழிற்கு உரியவராம் . 


மந்திரேசுவரர் 


1259 


மயிலார் 


மந்திரேசுவார் - மலபக்குவரான சுத்த புவ கும் , குறைந்தும் , பிறழ்ந்தும் , உறழ்ந்தும் 
எவாசிகள் , 

பலவாறு மயங்கி வருவது . 
மந்திரோச்சாரணம் - ( ந ) விதம் : வாசிகம் , மயம் சிற்ப நூல் , 
உபாம்சு , மான தம் , நன்றாகப் பிறர்கேட்க மயன் - திதிபுத்திரன் . அசுரத்தச்சன், 
உச்சரிப்பது வாசிகம் , உதடு சற்று அசை இவன் குமரர் மாயாவி , துந்துபி , குமரி , 
யும்படி உச்சரித்தல் உபாம்சு , மந்திரப் இராவணன் தேவியாகிய மந்தோதரி , 
பொருளை மனத்தில் நினைத்தல் மான தம் . காண்டவவனத்தை அருச்சுநன் எரிக்கை 
( ஹரீகஸ்மிருதி ) , 

யில் அருச்சுநனை அபயமடைந்து உயிர் 
மந்தேகர் ஒருவித அரக்கர் . இவர்கள் தப்பினவன் . இவனை விச்வகர்மன் குமர 
பிரமனை யெண்ணித் தவம் புரிந்து சூரியன் னென்றுக் கூறுவர் . இவனுக்கு மற்முெரு 
இரதத்தைத் தடை செய்யும் வலிமைபெற் குமான் மது . ஒரு காலத்து இந்திரன் இவ 
று நாடோறும் தடை செய்வர் . இவர்களை னது உயிரைப் போக்கினன் , விச்சிரவா 
இருடிகள் நாடோறும் கொடுக்கும் அர்க்கி குமரன் எனவுங் கூறுவர் . அசுரர்க்குத் திரி 
யத்தில் காயத்திரியெனும் அம்பால் கொலை புரமும் அமுதக்கிணறும் நிருமித்துக்கொ 
செய்வர் . இவர்கள் அவ்வகையிறந்து மீண் பத்து இறந்த அசுரரை அதிலிட்டுப் பிழை 
இம்வரத்தின்பலத்தால்உயிர்பெற்று நிற்பர் ப்பிக்க இவற்றை யறிந்த விஷ்ணு பிரம 
மந்தோதரி - 1. மண்டோதரியைக் காண்க. னைச் கன்றாக்கித் தாம் பசுவாய்ச் சென்று, 

2. சிம்மளதேசத்தரசன் சந்திரசேகன் , அக்கிணற்றை நக்கிவிடக்கண்டு திகைத்த 
இவன் மனைவி குணவதி . இவ்விருவருக் வன் . தருமபுத்திரருக்குச் சபை நிருபித் 
கும் பிறந்த குமரி . இவள் தான் மணஞ்செ துக் கொடுத்தவன் . 
ய்து கொள்வதில்லை யென்று வைராக்யம் மயானம் - பிரமன் முதலில் பூதசிருட்டி 
டைந்திருந்து தன் தங்கையாகிய இந்தும களைச் செய்ய அப்பூதங்கள் பிராணிகளைப் 
திக்குத் தந்தை சுயம்வரம் நாட்ட அந்தக் பயமுறுத்தி வருத்தத் தொடங்கின. பிர 
காலத்தில் வந்திருந்த சாருதோஷ்ணனைக் மன் சிவமூர்த்தியை வேண்ட சிவமூர்த்தி 
கண்டு மணந்து அவன் பாஸ்திரிகமன அவற்றை அடக்கிப் பரிசுத்தமாய் சதங்கள் 
முள்ளவனாகக் கண்டு அவனுடனிருத்தலை சஞ்சரிக்காத இடமா தலால் அங்குத் தல் 
வெறுத்து இருந்தவள் , ( தே - பா .) 

இனர் . பார அது . ( 207 - அத் ). 
மத்தை - காசிபர் பெண் ; அநேக செந்துக் மயிடன் - 1. சூரபன்மன் மாதிரி . 
களைப் பெற்றவள் . 

2. அதிகாயனுக்குத் தூதன் . இலக்கு 
மத்யு - அக்கினியின் பெயர் . 

மணரிடத்துச் சென்று அதிகாயன் யுத்தத் 
மமகாரன் - மாயையின் தந்தை . தேவி திற்கு வரவைக் கூறினவன் , 
மோகினி, இவர்கள் சரிதையை மாயுயைக் மயித்திரி - யஞ்சவல்கியர் தேவி . சீமந்தி 
காண்க . 

னிக்குச் சோமவாரவிரதம் நோற்பித்தவள் , 
மமதை - பவ்வியர் அல்லது உதத்தியர் பாரி ; மயித்திரேயி - யஞ்ஞவற்கியருக்குத் தேவி . 
இவளை வியாழன் புணருகையில் வயிற்றி மயிந்தன் - ஒரு வாநரத்தலைவன் , சுக்கிரீவ 
லிருந்த தீர்க்க தமன் எனுஞ் சிசு இந்நடக் சேநாவீரன் . வச்சிரமுட்டியைக் கொன்ற 
கயை அறிந்து வியாழனை வெறுக்க ,, வன் . இவனை இராமமூர்த்தி விபீஷண 
வியாழன் அச்சிசுவை நோக்கி என் விருப் ரிடம் அனுப்பினர் , 
பைக் கெடுத்தமையால் உனக்கு இரண்டு மயிர்ப்பாலம் - யோகக் காட்சியில் புரு 
கண்களும் கெடுக எனச் சபித்தனன் . இவ வத்திற்கும் நாசிக்கும் இடையிற் காணப் 
ளிடம் பரத்துவாசர் பிறந்தனர் . 

படும் காட்சி , 
மயக்கவணி - அஃதாவது , ஒப்புமையி மயிலாநந்தர் - திருவள்ளுவரின் மாணாக்க 
னாலே ஒரு பொருளை மற்றொரு பொரு ருள் ஒருவர் . 
ளாக வறிதலாம் . இதனை வடநூலார் மயிலார் - இது , தைமாதத்தில் மதரசங்கி 
பிராந்திமதலங்கார மென்பர் . பிராந்தியா ராந்திகழித்த எழு அல்லது பதினைந்தாநாட் 
வது அது வாகா ததை யதுவென வறிதல் , களில் கன்னிகையர் அழகும், கல்வியும் , 
மயங்கிசைக் கொச்சகக்கலிப்பா - தாவு , செல்வமும் , ஆயுளுமுள்ள நல்ல கணவன் 
தாழிசை, அராகம், அம்போ தரங்கம் , தனிச் குமாரக் கடவுளைப்போல் பெறவேண்டிக் 
சொல் , சுரிதகம் எனும் ஆறுறுப்பும் , மிக் கந்தமூர்த்தியை யெண்ணிச் செய்யும் விர 


மயிலைநாதர் 


1260 


மயிலராவணன 


னும் 


தம் என்பர். அன்றி மயிலுருக்கொண்டு 2. இந்து தேசத்து நடிக்கும் பறவை . 
அம்மை சிவமூர்த்தியையடைய அநுட் து , உயர்ந்த கோழிபோன்ற வுருவுடை 
டித்த நோன்பென்பர் . இவ்விரதம் அநுட் யது . கழுத்து நீளம் , ஆணுக்கு உச்சியில் 
டிப்போர் நல்ல புருஷனையும் சம்பத்தினை கொண்டை . தோகை மிக நீண்டு பசுமை 
யும் அடைவர் . 

கலந்த பொன்னிறமாய்க் கடைசியில் கண் 
மயிலைநாதர் -1. நன்னூற்கு உரையியற்றி கள் பெற்றிருக்கும் . இதன் முதுகு 
யதற்கு உரையறி நன்னூல் எனும் பெயர் வெண்மை , கருமை , செம்மை கலந்தது . 
இட்ட சைவலாசிரியர் , 

இது , சாச மாம்சபக்ஷணி, இதன் பேடு 
2. நன்னூற்குச் சீயகங்கன் 

களுக்குத் தோகைகளில்லை . 
அரசன் காலத்திலோ அவனுக்குப் பிற்பட் சந்திகளிலும் தோகை விரித்தாடும் , இது 
டார் காலத்திலோ உரைகண்ட சைா ஆசி பாம்புகளைக் கொல்லும் . 
ரியர் , மயிலைநாதர் திருமயிலையில் சைடு 3. விருக்ஷசேனன் கொடி , குமாரக் கட 
ஆலயத்திலிருந்த கேமிநாத தீர்த்தங்கர் வுள் வாகனம் . ( பா . து .) 
பெயர் . 

மயில்ராவணன் ( இக்கதை நாரதர் கௌ 
மயிலைப்பூம்பாவைக் குழந்தைமுதலியார் தமருக்குக் கூறியதாக எழுதியிருக்கிற தா 
இவர் புலவர்களை யாதரித்துக் கவிபெற்ற யினும் இராமாயணத்திற் கூறாததனால் சத 
கொடையாளர் . இவர் தந்தையார் வேல கண்ட இராவணன் கதைபோல் கற்பனா 
ப்பமுதலியார் . இவர்மீது காளிமுத்து தையே ) இக்கதை , இராவணன் தன் சேனை 
எனுந் தாசி " பொன்னார் மருமத்தன் பூம் யிழந்து விசனப்படுகையில் பிரகஸ் தன் ம 
பாவை . வேலப்ப பூபனருள் , மன்னா குழந் யில் இராவணன் செய்தி கூற, இராவணன் 
தைக் குருநாத கீத வரோ தயனே , பன் அவனைவிளித்துத் தன் துன்பங்கூறி இராம 
னான்மலற்குழற் பின்னா ளெந்தாளும் பரிந் லக்குவரைத் தூக்கிச்செல்லக் கேட்க , மயில் 
தணைய , நன்னாளிந் நாள்வரச் சொன்னான் இராவணன் இசைந்து அவர்களைத் தூக் 
மின்னாள் மணநாளென்னவே " எனப் பல கிச்சென்று காளிக்குப் பலியிடுவதாக வாக் 
கவி பாடியிருக்கின் றனள் . 

களித்தனன் . இந்த ரகஸ்யத்தைத் திரிச 
மயிலைமான் - வாமநாதபுரம் நேமிநாத தீர் டை கேட்டு வாயு மூலமாய் விபீஷணருக் 
த்தங்கர் சொற்படி கடல் கொண்டபோது கறிவிக்க, அதை விபீஷணர் இராமர் சமு 
அதற்கு மேற்கில் தன் பேரால் மயிலை கத்து விண்ணப்பித்தனர் . இதனைக் கேட்ட 
யென்னும் பட்டணங்கட்டிய சை அரசன் , சுக்ரீவன் மயில் இராவணன் சரிதம்கூறுக 
இதுவே மயிலாப்பூர் , 

என விபீஷணர் கூறுவதாக இருக்கிறது . 
மயில் -1 இது அழகான பக்ஷி .. இது , மயில் இராவணன் தாயாதி வர்க்கத்தில் 
உஷ்ணமான காசெளின் காடுகளில் உண்டு . 

இராவணனுக்குச் சகோதான் , இவன் 
இது பசுமை, மஞ்சள் , நீலம் , பொன் பாதாள லங்காதிபதி . இவன் இராவணன் 
னிறங் கலந்த சிறகுகளையுடையது . இதன் வேண்ட இராம லக்குமணரைக் காளி 
தலை சிறியது ; உச்சியில் கொண்டையுண்டு, தேவிக்குப் பலி தருவதாய் வாக்களித்துச் 
இதன் அலகு கோழியின் அலகுபோ 

சென்றனன் . இதனை அநுமானறிந்து 
லிருக்கும் . கழுத்து நீண்டும் , இரெக்கைகள் தமது வாவினால் ஒரு கோட்டை நிரு 
குறுதியுமிருக்கும் . இதற்கு நான்கு விரல் மித்து அதற்குத் தமது வாயே வாயிலாக 
கள் பெற்ற நீண்ட கால்கள் உண்டு , வால் 

வைத்து இராம லக்குமணரையுஞ் சேனை 
பல கண்கள் போன்ற புள்ளிகளைப் பெற்று யும் காத்து வந்தனர் . இவ்வாறிருக் 
மிக நீண்டிருக்கும் . இது குளிர்ந்த மேகத் கையில் மயிலி ராவணன் சதுரன் முத 
தைக் கண்டும் தன் பேட்டைக் கண்டு விய தன் மந்திரியருடன் இலங்கை நோக் 
களித்த காலத்தும் சிறகை வட்டமாக கிப் புறப்பட்டனன் . இச்செய்தி யறிந்த 
விரித்துக் களிப்புடன் ஆடு தலைப் பார்க்க அவன்தேவியாகிய வர்ணமாலிகை அவனை 
அழகாக இருக்கும் . பெண் பறவைக்கு வெகுவாகத் தடுத்தனள் . அவ்வாறு தடுக்க 
நீண்ட வாலும் கொண்டையுமில்லை. இது வும் கேளாது சென்று மேலைக் கடற்கரை 
புழு பூச்சிகளைத் தின்னும் . பாம்பையும் யடைந்து தன் மந்திரிகளை நோக்கி இராம 
கொத்திக் கொல்லும் . இவ்வினத்தில் லக்குமணரைக் கொண்டு வருவீர்களோ 
ாெள்ளை மயிலும் டேண்டு . 

வென , அவர்களில் ஒருவனாகிய சதுரன் 


களை 


மயிலராவணன 


1261 


மயில்ராவணன் 


தன் 


அவ்வாறு செய்வேனென்று புறப்பட்டு 
இலங்கை சென்று வாற் கோட்டைக்குள் 
நுழைய வலியற்றுத் திரும்பினன் , இரண் 
டாவது மந்திரியாகிய சாத்தியன் புறப் 
பட்டுச்சென்று பயுருக்கொண்டு பறந்து 
வாயிற்காணாது பூமியைக்கல்லி வாற்கோட் 
டைக்குள் நுழைய வால் அசைதல்கண்ட 
அநுமான் வாலை யிறுக்கக் கழுத்து முகம் 
முதலிய நசுங்கி யுடல்தேய்ந்து திரும்பி 
னன் , பின் மயில் இராவணன் இலங்கை 
சென்று நிலையறிந்து விபீஷணர் போலு 
ருக்கொண்டு அநுமன் வாய்வழி புகுந்து 
பெட்டியிலிருந்த இராம லஷ்மணர்களை 
யெடுத்துக்கொண்டு செவிவழி திரும்பிப் 
பாதாள லங்கை சென்று பெட்டியைக் காவ 
லில் இட்டனன் , பின் அசரீரி மயில் 
இராவணனுக்கு ஆபத்தைத் தெரிவித்தது . 
இப்பால் விபீஷணர் உள்ளிருந்து வெளி 
வா அநுமான் கண்டு நீர் இப்போது தான் 
வெளிவந்தீரே மீண்டும் என்னையறியாது 
எவ்வாறு சென்றீர் என , விபீஷணர் திடுக் 
கிட்டு மோசம்போனோம் என்று கூறக் 
கேட்டு அநுமான் விபீஷணரிடம் பாதாள 
லங்கைக்கு வழிகேட்டுணர்ந்து , நடுக்கட 
லில் படர்ந்த தாமரை நாளத்தில் புகை 
யுருக்கொண்டு உட்புகுந்து அக்னிக் கோட் 
டையைக்கண்டு அதனருகிற் செல்கையில் 
கண்டோர் இக்குரங்கைப் பிடிப்போம் 
என்று முயல , அவ்வாக்கர்களைக் கொல் 
கையில் மச்சவல்லபன் கேட்டுச் சண்டை 
செய்ய , அநுமன் அம்மச்சவல்லபனுடன் 
போரிட்டு இளைத்துப் பின்னிட்டு அவனை 
நோக்கி உன் வரலாறு என் எனக் கேட்க , 
மச்சவல்லபன் போரில் ஒப்பாரிகேட்ப 
தென் என அநுமான் கூறுவான் . நான் 
இதுவரையில் உன்னைப்போல் வீரனைக் 
கண்டதின்று , இவ்வகை வீரன் இவ்வா 
க்கனிடம் சேவகஞ்செய்யவந்தே னென்ப 
தால் வினவுகின்றேன் என , மச்சவல்ல 
பன் கூறுவான் . என் தந்தை அதுமான் , 
அவ்வனுமான் இராமகாரியமாகக் 
தாவுகையில் சாயாக்கிராகியாகிய லச்சை 
யால் கிரகிக்கப்பட்டு வாய்வழி புகுந்து 
வயிற்றைக்கிழித்து வெளிவருகையில் 
உண்டான வியர்வை கடலில்விழ அத 
னைத் திமியெனும் மீன்விழுங்கிக் கருக் 
கொண்டு என்னைப் பெற்றது . நான் பாட் 
டனாராகிய வாயுவால் சகல வரங்களை யு 
மடைந்தேன் . இச என்வரலாறு என்ற 


னன். 

இதைக்கேட்ட அ.ஓமான் , அல் 
வதுமான் நான் எனக், குமான் பணிந்த 
னன் . வந்த செய்தியை அநுமன் அறி 
விக்க மச்சவல்லபன் கூறுவான் , 

கூறுவான் , நான் 
தனித்துக் கடற்கரைக்க ணிருக்கையில் 
என் வன்மையறிந்த மயிலிராவணன் 
என்னை வேண்டிக் கோட்டையைக் காக் 
கக்கேட்ட வரப்படி நான் கோட்டையைச் 
காக்கிறேன் . நான் உம்மை விடுதல் தகுதி 
யன் றாயினும் என்னுயிர்நிலை யென்மார் 
பாம் . ஆதலால் அதில் ஒரு குத்துகுத் 
தின் நான் மூர்ச்சிப்பேன் , பின் கோட் 
டைக்குள் செல்க என அவ்வாறு செய்து 
கோட்டைக்குள் சென்று முறையே கல், 
பித்தளை , செம்பு , வெண்கலம் , பொன் , 
பவளம் , முத்துக்கோட்டைகளுக்குக் காவ 
லாயிருந்த இராக்கதர்களை வென்று பொ 
ழுதுபோக ஒரு பூங்காவி லிருக்கையில் 
மயிலிராவணன் 

மனைவியுடன் 
கூடிக்குலாவிப் பாதியிரவி லெழுந்து தன் 
உடன் பிறந்தாளாகிய தூர தண்டியின் 
குமரன் தனக்குப்பின் பட்ட மடைவாள் 
என்று அசரீரியால் 

சொல்லக்கேட்டு 
அவளையும் அவள் குமானையும் சிறையிட் 
டிருந்தவன் , தூரதண்டியை யழைத்துச் 
காளி பூசைக்குச் சலம் கொண்வோக் கூற 
அவள் தன்னையுங் குமானையுங் கொல்ல 
வென்னுறொனென்று துன்புற , மயில் 
ராவணன் விடியுமுன் இராமலக்குமண 
ரைக் கொல்லவென அவள் ஐயோ ! நான் 
செய்த பாபம்போதாதோ செல்லேன் 
என்று மறுக்க இவன் வாள் கொண்டு ஓச் 
சச்செல்ல உடன்பட்டு அதுமானிருக்கும் 
நந்தவனத்திற்குள் விசனத்துடன் இரா 
மலஷ்மணர்களுக்கு நேர்ந்த விபத்தைகோ 
க்கித் துன்புறுகையில் இவற்றை ஆண்டு 
மாத்தின் மீது இருந்த அநுமான் கேட்டு 
அசரீரிபோல் என் துன்புறுகிறாய் என்று 
வினாவிக் கீழிறங்கி அவளுக்குத் தான் அது 
மான் என்று பெரிய வுருவெடுத்துக் காட் 
டித் திடப்படுத்திக் கால்விலங்கு நீக்கி , 
அவள் வரலாறு கேட்டுத் தன் புருஷன் கால 
தத்தனை இவன் கொன்றதும் மகனாகிய 
நீலமேகனைச் சிறையிட்டதும் அறிந்து 
கொண்டு அநுமான் கூறுகின்றார் . அம்மா 
என்னைக் கோட்டைவாயிற்குள் கொண்டு 
விடு , பின் நான் உன்னைக் காத்துக்கொள் 
ளுகிறேன் என்று அந்நீர்க் குடத்திவிட்ட 
மாங்கொத்தினுள் சிறுவடிவமாக இருந்து 


மயில்வாகனப்புலவர் 


1282 


மரக்கரடி 


னர் . தூதண்டியும் தங்கக்கோட்டை மயூரகண்டன் - அச்சுவக்கிரீவன் தந்தை . 
வாயில் கடக்க , ஆல்குப் பகைவர் வரவைத் மயூரன் - சூரபதுமன் மந்திரி. 

. 
தெரிவிக்கும் துலாயந்திரம் சாய்ந்ததறிந் 

மயூராதித்தன் - ஒரு சூரியன் , சிவமூர்த்திக் 
அரக்கர் தூரதண்டியைச் சோதிக்க , அது 

குக் கண்ணாய் விளங்குவோன் . 
மான் தம்முருக்கொண்டு அவர்களைச் சாடிக் 

மயூரேசர் - விநாயகமூர்த்திக்கு ஒருபெயர் . 
கடகனையும் அவன் மனைவியையும் வாலா 

இவர் சிந்து என்பவனைக் கொல்ல ஒரு 
லிழுத்து அவன் வேண்டவிட்டு விட்சி 

வேள்வியில் மயிலைச் சிருட்டித்து அதன் 
முகனைக் கொன்று , நீலமேகன் காட்டிய 
காளி கோயிலுட்புகுந்து , இராமலக்ஷ்ம 

மீது எழுந்தருளிச் சென்றதால் இப்பெ 
ணர் இருந்த பெட்டியை யெடுத்து , கிரு 

யர் உண்டாயிற்று . இவர்க்குத் திரிமூர்த் 

திகளின் முகம் . சடைமுடி , எழுவிழி , 
தமாலாபர்வதத்தில் பத்திரப்பத்ேதிப் பூமி 
தேவியைக் காவவிட்டுத் திரும்பி மயில் 

ஆறுகாம் , தவளநிறம் . 
இராவணன் சேனைகளையும் மந்திரிகளை மயேச்சுரர் - இவர் ஒரு தமிழாசிரியர். யாப் 
யும் நிர்மூலமாக்கி , மயிலி ராவணனுடன் 

பிலக்கணஞ் செய்தவர். இவர் யாப்பருள் 
போரிட்டு அவனைப் பலமுறை கைவேறு 

கலவுரையா சிரியராகிய அமுதசாகாருக்கு 
கால்வேமுக எறிந்து கொன்றும் அவன் 

முற்பட்டவரா யிருக்கலாம் . 
உயிர்பெற்று வரக்கண்டு தூசதண்டியால் மயேச்சான் - ஒரு அரசன் . இவன் பிர 
அவனுயிர்நிலை யுணர்ந்து போரிடுகையில் கஸ்பதியைப்பணிய அவர் உன்சிரம் தேவர் 
மயிலிராவணன் ஓடி மறைந்து , ரணயா 

முதலியவர்களால் ஆராதிக்கக் கடவதென 
கஞ்செய்து ஒரு பூதத்தையனுப்ப , அப் 

வரம் பெற்றவன் . இவன் ஒரு முறை 
பூதம்வந்து அநுமனுடன் போரிட அநுமன் காட்டின் வழிச் செல்லுகையில் எதிர்வந்த 
சலித்துத் தருமதேவதையின் சொல்லால் நாரதரை அறியாது சென்றதால் நாரதர் 
அவன் யாகசாலையை யழிக்க அவன் . கோபித்து யானையாகவெனச் சபித்தனர் . 
மாயையால் வெள்ளிமலையாகவும் , யானை 

அவ்வகை இவ்வாசன் மறுசநகத்தில் யா 
யாகவும் மாயஞ்செய்து கடைசியில் நேராக னையுருக்கொண்ட கயமுகாசானாய்ப் பார் 
யுத்தஞ் செய்கையில் மரணமடையாதது 

வதி பிராட்டியார் எழுந்தருளியிருந்த மண் 
கண்ட அநுமான் இவனது மார்பில் ஒரு 

டபத்தைக் கொம்பால் குத்தித் தள்ளப் 
காலை யூன்றிச்கொண்டு விந்திய பர்வதக் பார்வதி பிராட்டியின் வார்த்தையால் சிவ 
குகையில் ஐந்தறைகளிலிருந்த இவனுயிர் மூர்த்தி சூலத்தால் கழுத்தறுப்புண்டு சிவா 
நிலைகளாகிய ஐந்து வண்டுகளையும் பிடிக்க 

யாமவென்று விழுந்து சாரூபமடைந்த 
அக்குகையின் வாயிலை ஒருகாத்தால் அழுத் 

வன் . 

இவனது அறுந்த சிரம் , சிந்து 
திக்கொண்டு ஐந்து வண்டுகளையும் ஒரு 

னால் சிரம் இலாது அவதரித்த கணேச 
சரத்தால் பிடித்து நசுக்கி மயில் இராவண மூர்த்திக்குச் சிரமாயிற்று , 
னைக் கொன்று நீலமேகனுக்குப் பட்ட மயேந்திரம் ஒருமலை , அநுமனிலங்கைக் 

மயிலிராவணன் குமரியை குப் பாயவும் , சம்பாதி இறகு தீய்ந்து விழ 
மணம்புணர்த்தி இராமலக்குமணருடன் 

வும் இடமானது , 
இலங்கை யடைந்தனர் . 

மாக்காடி - ( The Sloth ) இது , ( 2 ) அடி 
மயில்வாகனப்புலவர் - இவர் யாழ்ப்பாண நீளம் , வாயில் பற்களில்லை . விரல்கள் 

து மாதகல் எனும் ஊரினர் . சைவ சமயி , நீண்டு வளைந்து அழுத்தமுள்ளவை. இது 
தமிழிலக்கிய இலக்கணங் கற்றவர் . புலியூர் மரங்களில் எளிதாய் ஏறுகிறது . தழை 
யமக அந்தாதி செய்தவர் . இவர் நூறு களைத் தின்று ஜீவிக்கிறது . இது மாங் 
வருடங்களுக்கு முன் இருந்தவர் என்பர் , களில் தலைகீழாகத் தொங்கிக்கொண்டே 
மயில்விசிறி - மயிலிறகினாற் செய்த விசி தழைகளை மேய்கிறது. அவ்வாறே தூங்கு 
றிக்கு விஷம் , சந்திபாதம், வயிற்றுவலி , கிறது , இதன் கால்களில் வளைந்த இரண்டு 
தலைச்சுழலல் , பித்தகோபம், விக்கல் ,, மூன்று விரல்களுண்டு , அவை மரத்தைப் 
வியர்வை, வாதகோபம் இவை நீங்கும் . பற்ற உதவுகிறது . மயிர்கள் மேனோக் 
அறிவு விளங்கும் . 

சியே யிருக்கின்றன . இது வருஷத்தில் 
மயிஷ்மான் - ஸோஹஞ்சியின் குமரன் . ஒரேகுட்டி போடுகிறது . இது தன் குட் 
இவன் குமான் பத்திரசோன் , 

டியை மார்பிலணைந்து செல்லும் , 


மளித்து 


மரக்கலம் 


1268 


மரணம் 


தல், 


மாக்கலம் இது கடவில் யாத்திரை செய் 2.பேச்சற்றுப்போதல், பேதமாய்ப்பேசு 
வதற்கு மரத்தால் பெருமீனின் உருப் 

மயக்கம் , ஞாபகத்தவறு , பொய்க் 
போல் செய்யப்பட்ட மிதவை , இதனாயு காட்சி , ஸ்திரமில்லாத புத்தி , மட்டுமிஞ் 
தம் , துடுப்புபாய் , பாய்மரம் , கயிறு முதலிய . சின திடாரிக்கம் , மதோன்மத்தம் , ஸ்ம 
தெப்பம் , தோணி , படகு , கட்டுமாம் . ஈணையில்லாமை , நினைவுசஞ்சலித்தல் ,உலை 
மாக்காயர் 

இவர்கன் தமிழ் பேசும் மகம் வுஎண்ணம் , மட்டுக்கு மிஞ்சின ஆண்மை , 
மதியர் , ஸங்கர ஜாதியார் . இவர்கள் வர்த்த 

மனோசுலனம் , விறைப்பு திமிர்ப்பு , இயல் 
கர் . இவர்கள் லப்பைகளின் வேறுபட்டவர் புக்கு விரோதமான பரிசவறிவு , பரிச 
கள் . இந்தப் பெயர் அரபி பாஷையில் வறிவு இல்லாமை , சுபாவத்துக்கு விரோத 
மரகாட் என்றால் படகு . இவர்கள் பட 

மான வாசனை , வாசனைகெடுதி , பார்வை 
கோட்டிகள் . இவர்கள் குற்றவாளிகளாக 

பார்வையில்லாமை , பார்வை 
அரேபியாவிலிருந்து துரத்தப்பட்டபோது யீனம் , கிட்டப்பார்வை , கேள்விகெடுதி , 
தமிழறியாத இவர்களை நீங்களாரெனக் கேளாமை , தப்பான கேள்வி , சுபாவத்துக்கு 
கேட்டதற்குத் தங்கள் படகைக் காட்டி விரோதமாய் தசைநரம்பு இயக்கம் , குரற் 
மாகாப் என்றனர் . அதனாலிவர்கள் மரக்கா சணப்பு , தப்பானஉச்சரிப்பு , சித்திரையில் 
யர் எனப் பட்டனர் . அல்லது மாகாப் 

லாமை , 

சுபாவத்திற்கு விரோதமான 
எனும் ஊரினின்று துரத்தப் பட்டவர் 

நித்திரை, 
( தர்ஸ்டன் .) 

மாணம் - ஆன்மாக்கள் தமக்கென நியமித்த 

காலமுடிவில் தேகநீக்கமடைவது . உயிர் 
மரக்கால் இது அவுணர் வஞ்சத்தால் 

லேகிய உடலைமாணமடைந்த பிரேதத்திற் 
வெல்லுதல்கருதித் தேன் பாம்பு முதவிய 

குரியவனாகிய கர்மஞ்செய்வோன் , க்ஷௌ 
வருதல் கண்ட காளி அவற்றை யுழக்கிக் 

ரகர்மஞ் செய்து கொண்டு விஷ்ணுவாலய 
களை தற்கு மரத்தாலாகிய கால் கொண்டு 

சிவாலாயாதிகளில் பிரசாத தீர்த்தங் கொ 
ஆடிய கூத்து . 

ண்டு பிரேதத்தை அபிஷேகாதிகளால் 
மாங்கொத்திக்குருவி இதற்குத் தலையில் 

அலங்காரஞ்செய்து சருசட்டியில் தர்ப்பை , 
ஒரு அழகிய செந்நிறமான கொண்டை 

அரிசி , எள் , அத்திக்கொத்து இட்டு நீவள 
யுண்டு . இதன் தலைப்பக்கத்தில் செகப்பு , ர்த்தி , அக்னிசட்டியில் வைத்துக்கொண்டு 
வெள்ளை , கறுப்பு ஆகிய மூன்று நிறங்கள் வீட்டில் செய்யவேண்டிய நிறைநாழி ஞர் 
வரிவரியாய் அழகாயிருக்கின்றன . இது ணோற்சவம் முதலிய முடித்து முறத்தில் 
மரங்களில் பறவாது ; மனிதன் மரம் ஏறு பொரி வெற்றிலை முதலிய இட்டுப் பூத 
வதுபோல் நின்றபடி ஏறவல்லது . இது பலியாக இறைத்துக் கொண்டு பிரேதத் 
மரங்களை நீண்டு உரத்த அலகினால் தொ தைத் தூக்கிக்கொண்டு அக்னிதிசை அல் 
வைத்து அவற்றிலுள்ள பூச்சி புழுக்களை லது நிருதிதிசையடைந்து ஸ்மசானங் குறு 
அருந்தும் , இதன் ஒலி அடுக்கடுக்காய் 

கிப் பிரேதத்தைச் சற்றுப் பின் பார்க்க 
உரத்திருக்கும் . இவ்வினத்தில் பலவேறு நிறுத்திப்பின் சிகையில் பிரேதத்தைத் 
வகைப்பட்டவை உண்டு , 

தெற்குத் தலையாக வந்து முழச்சீலை 
மாணக்குறிகள் -1 . பேச்சில்லாமை , மாறிப் கிழித்துச் சுடுகாட்டுக் காவலாளிக்குக்கொ 
பேசல் , மதிமயக்கம் , ஞாபகத்தவறு , இத்துச் சிதைக்கருகில் மூன்றிடத்தில் தீவ 
பொய்க்காட்சி , அஸ்திரபுத்தி , அளவிற்கு எர்த்தல் வேண்டும் . 

வேண்டும் . பின் பங்காளிகள் 
மிஞ்சின திடாதிக்கம் , மனோகற்பனையான 

பாதி சிகை விரித்தும் பாதி முடித்துக் 
வெறிப்பாட்டு , மதோன்மத்தம் , ஸ்மரணை கொண்டும் " அபானசோ எனும் மந்தி 
யில்லாமை , நினைவுசஞ்சலம் , விறைப்பு , ரத்தால் மூன்று பிரதக்ஷிணம், மூன்று 
திமிர்ப்பு , இயல்புக்கு விரோதமான பரிச அப்ரதஷிணம் செய்யவேண்டும் . பிறகு 
அறிவு , ஸ்பரிச அறிலிலாமை , உரிசை கர்த்தா உட்கார்ந்து மூன்று இடத்தில் 
யில்லாமை , இயல்பிற்கு விரோதமான மூன்று பிண்டம் இட்டுச் சருசட்டியைப் 
நாற்றம் , பார்வை கொதி , பார்வையீனம் , பின்னால் உடைத்துவிட வேண்டியது . 
கேள்வி கெடுதி , இயல்பிற்கு விரோதமான இதுவே குடமுடைத்தல் . பின் அக்னி 
நாடிகடை , கால்கனப்பு , வாய்குழறல் யைச் சிதையில் பிரதிஷ்டைசெய் நீயை 
நித்திரையின்மை , முதலிய . 

வைக்கவேண்டியது. சிலர் பிரேதத்தின் 


பாணம் 


1205 


மரணம் 


வகை 


மார்பில் அக்னியைப் பிரதிஷ்டித்து ஓமம் 
செய்வர் . இது பிரேத்தகனம் . இதுவே 
கொள்ளிவைத்தல் , சஞ்சயனம் - மறுநாள் 
கர்த்தா வீட்டிலிருந்து ஐந்து அடை , ஐந்து 
உருண்டை , எள் , பயறு , பால் , நெருப்பு , 
முதலிய கொண்டு ஸ்மசானஞ் சென்று , 
பாலைச் 

சிதையின் மேல் புரோக்ஷித்தல் 
வேண்டும் . பின் சிதையிலிருந்து அக்னி 
யெடுத்து ஓமஞ்செய்து பிறகு எலும்புக 
ளைப் பொறுக்க வேண்டியது . இவ்வாறு 
பொறுக்கிய எலும்புகளைக் கர்த்தா கண் 
களை மூடிக்கொண்டு கையில் வழுதலைக் 
கொடியைக் கட்டிக்கொண்டு பின்புறமாய் 
எலும்புகளைப் பாராமல் முன் கபாலம் , 
வாய் , மார்பு , கை , கால் , இவற்றின் எலும் 
புகள் ஒவ்வொன்றை யெடுத்துச் சப்த 
மில்லாமல் சட்டியில் வைத்து ஒரு வன்னி 
மாத்தடியைச் சார்ந்து நால்வரிடத்தில் தர்ப் 
பைகொடுத்துச் சஞ்சயன மந்திரம் செபித்து 
ஸ்மசான பூதங்களுக்கு முன் கொண்டு 
சென்றவைகளைப் பலியிட்டுக் கர்த்தாவா 
யினும் ஞாதிகளாயினும் எலும்புகளைப் 
புண்ய தீர்த்தங்களில் விடவேண்டும் . இவ் 

செய்யப்பட்டபின் தேக நீங்கிய 
ஆத்மா செல்லும் விதமும் அதன்பொருட் 
இச் செய்யுங்கிரியைகளும் கூறப்படுகிறது . 
மற்றவை அபரக்கிரியையிற் காண்க . (சிரா 
த்தகாண்டம்) . மனிதர் ஒவ்வொருவரும் 
தமது கர்மத்தின் முடிவில் மரணத்தை 
அடைகின்றனர் . இறந்தவன் தான் செய்த 
தீமையால் வரும் பிரேத ஜன்மத்தை 
நிவர்த்திக்க வேண்டியவனுக்கு விருஷோ 
ற்சர்க்கம் செய்தல் வேண்டும் . அதனை 
அவன் உயிர்த்திருக்கும் போதே செய்ய 
னும் ஆம் . அன்றி மரித்தபின்னும் செய் 
யல் ஆகும் . அவ் விருஷோற்சர்க்கமாவது 
கார்த்திகை மாதத்தின் பௌர்ணிமையி 
லாயினும் , உத்தராயணத்தில் சுக்கிலப் 
ஷத்திலாயினும் , கிருஷ்ணபக்ஷத்திலாயி 
னும் , துவாதசியி லாயினும் , மற்றெந்த 
நல்ல தினத்திலாயினும் , நல்லொழுக்கம் 
உள்ள வேதியரை வருவித்துத்தான் சுத்த 
னாய் இடபக்கன்றை மஞ்சனம் ஆட்டி 
அதற்கும் சோடச உபசாரம் செய்து நான்கு 
ஆன் கன்றுகளுடன் அதனையும் அக்கி 
னியை வலம்வரச்செய்து வடக்கு நோக்கி 
இருந்து அந்த ஆன்கன்றை நோக்கித் தர்ம 
சுவரூபமே நீ ஆதியில் பிரமனால் படைக்கப் 
பட்டனை என்று துதித்துச் செய்வோன் 


தன்னைப்பற்றியேனும் , பிறனைப்பற்றியே 
னும் , அதன் வால் நுனியில் ஜலத்தை 
விடுத்து அந்நீரைக் கரத்தால் ஏந்திச் சிர 
சில் புரோக்ஷித்துக் கொண்டு ஆன்கன்றுக 
ளோடு அதனை விடல் வேண்டும் . 
இறந்தவனைப் பற்றிச் செய்யப்படு மேல் 
ஏகோதிஷ்ட சிரார்த்தம் செய்யல் வேண் 
டும் . மரித்த பதினொன்றாம் நாளிலேனும் , 
பன்னிரண்டாம் நாளிலேனும் , ஷோடச 
சிரார்த்தம் சபிண்டீகரணத்திற்கு முன் 
செய்தல் வேண்டும் . 

பின் பததானம் 
செய்தல் வேண்டும் . பின் வைதரணி நதி 
யைக் கடத்தற்குக் கரும்பினால் ஓடஞ் 
செய்து அதனைப் பட்டால் சுற்றி நெய் 
நிரப்பிய வெண்கலப் பாத்திரத்தை அத 
னுள் வைத்துத் தேவ தாராதனை செய்து 
வேதியர்க்குக் கொடுத்தல்வேண்டும் . பின் 
எள், இரும்பு , பொன் , சப்த தானியம் , 
பருத்தி , உப்பு முதலியவும் தானஞ் செய்ய 
வேண்டும் . திலதானமும் , சைய்யாதான 
மும் , செய்தல் வேண்டும் . இறந்தவுடன் 
ஜீவன் யமபுரி சென்று மீண்டுவருதலால் 
உடனே இறந்தஉடலைத் தகனாதிகள் செய் 
யாமல் சிறிது பொழுது கழிந்த பின்ன 
ரே செய்தல்வேண்டும் . மனிதலோகத் 
திற்கும் , யமபுரத்திற்கும் , இடையில் 
( அசு , 003 ) காதவழி 

உள்து . 

இறந்த 
ஜீவனைக் காலபடர் காலன் முன் கொண்டு 
போய்விடக் காலன் இவனை மீண்டும் அவ் 
விடம் கொண்டு போகக் கட்டளையிட்டுப் 
பன்னிரண்டாம் நாள் கழிந்தபின் கொண்டு 
வரச் செய்வன் . அக்கட்டளை எற்ற படர் 
கள் நொடிக்கு முன் ஜீவனைக் கொணர்ந்து 
விடுவர் . மீண்டும் தன் தேகத்தில் புகு 
தற்கு இலாமையால் இறந்த உடலுக்குப் 
பத்து முழத்துக்கு மேல் இன்று தீப்பற்றி 
எரியும் தேகத்தைக் கண்டு அழுது அத் 
தேகம் வெந்தொழிந்தபின் புத்திரன் முத 
லியோர் போடும் பிண்டத்தால் உண்டாம் 
பிண்டதேகம் கொண்டு போவார் . வரு 
வோரைப் பார்த்துக்கொண்டு வீட்டின் 
வாயிலில் சிற்பான் , மரித்த ஜீவன் ( ங ) 
நாள் நீரிலும் ( க ) நாள் அக்கினியிலும் 
(ங ) நாள் ஆகாயத்திலும் , ஒரு நாள் கிரு 
கத்திலும் வசிப்பன் . பின் பதினொன்று 
பன்னிரண்டாம் நாட்களில் கொடுக்கப் 
படுவனவற்றை உண்டு பதின் மூன்றாம் 
நாள் யமபடர்களால் பாசத்தால் இழுக்கப் 
பட்டு வீட்டைப் பார்த்துக் சதறிய வண் 


மரணம் 


1265 


மரத்தின்காய்வகை 


ணம் 


காலபடருடன் நாள் ஒன்றுக்கு டத்தை உண்கையில் நீ பிறருக்கு உதவா 
(உசஎ ) காதவழி இரவிலும் பகலிலும் செல் மையால் எங்களக்குக் கொடு எனத் தானு 
வன் . அவன் செல்லும் வழியில் வாளிலை ண்ணும் உணவைப் பிரேத கூட்டங்கள் 
கள் நெருங்கிய சூசிபத்திரவனம் ஒன்று பிடுங்கிக்கொள்ளப் பறிகொடுத்து அவற் 
ளது . அதில் அவஸ்தை அடைந்து செல்ல றின் கையினின்று சிந்திய பிண்ட சேஷத் 
வேண்டும் . அது கடந்ததும் பசி தாகத் தை உண்டு வழிநடந்து செல்வன் , 
தால் வருந்தும் ஜீவன் வைவசவத பட்ட வரையில் யமபுரியின் பாதிவழியாகும். 
ணம் சென்று சேர்வன் பாபிகள் அநேகர் இதனால் இறந்தவனுக்குப் புத்திரன் முத 
அங்கிருந்து பசி தாகத்தால் வருந்துவர் . லியோர் அவன் பொருட்டு அன்ன தானம் 
ஆண்டுச் சீவன் பசி தாகத்தால் வருந்தித் முதலிய செய்தல் வேண்டும் . பின் இவன் 
தான்உலோபினதை எண்ணித் துக்கிப்பன், யமபடருடன் பக்வாபதம் எனும்பட்டணம் 
பின் யமபடர் புடைத்து இழுக்கச் சிறிது அடைந்து எட்டாம் மாசிக பிண்டத்தை 
பொழுது தங்கி இறந்த (உ.அ ) நாளில் பத் உண்டு அதினின்று நடந்து துக்கதம் எனு 
திரனால் செய்யப்படும் மனமாசிக சிரார் ம் நகரணிந்து ஒன்பதாம் மாசிக பிண்டத் 
த்த பிண்டத்தை உண்டு முப்பதாம் நாள் தை உண்டு அதினின்று நீங்கி நரகாக்கிரக் 
யாமியம் என் றநகரம் சேருவன் . இங்கலாத் தம் எனும் பட்டணம் அடைந்து பத்தா மா 
தில் பிரேத கூட்டங்கள் இருக்கின்றன. சிக பிண்டத்தை உண்பன் . இப்பட்டண 
அப்பட்டணத்தில் புண்ணியபத்திரை என் தில் விருஷோற் சர்க்கம் செய்யாத சீவர் 
கிற சதியும் , ஒரு ஆலமாமும் இருக்கின் பிரேத ஜன்மத்துடன் கதறிக் கொண்டு 
றன . சிறிது சிரம பரிகாரத்தின் பொருட்டு இருப்பர். இவர்களைக் கண்டு அச்சீவன் கத 
அவ்விடம் தங்கி இரண்டாம் மாசிக சிரார் றிக் கொண்டு அப்பால் நடந்து சுதப்தம் 
த்த பிண்டத்தை உண்டு இராப் பகலாய் எனும் புரியைச் சார்ந்து பதினொன்றாம் 
நடந்து திரைபக்ஷிக மாசிக பிண்டத்தை மாசிக பிண்டத்தை உண்டு அவ்விடம் நீவ் 
உண்டு சங்கமன் காலதூஷகன் என்பவர் கிச் சீதாப்பிரம் என்னும் நகர் அணைந்து 
களால் காக்கப்படும் சௌரி என்கிற நகரம் குளிரால் வருந்திப் பன்னிரண்டாம் மாசிக 
அடைந்து ஆண்டு மூன்றாம் மாசிக பிண்ட பிண்டத்தை உண்டு வைவச்சுத பட்டணம் 
த்தை உண்டு அப்புறம் சென்று இடைவி சேரும் முன்னரே ஊனாப்திக பிண்டத்தை 
டாது நடந்து காந்தருவ நகரம் சேர்ந்து நா உண்டு வைவச்சுத பட்டினமாகிய யமபுரம் 
ன்காம் மாசிகபிண்டத்தை உண்டு அப்பால் சேர்தற்கு முன் பிண்ட சரீரத்தைத் தவிர்த் 
நடந்து குளிரால் வருந்திக் குரூரன் என்ப து அங்குஷ்டபரிமாணமாய் ஒரு வன்னிம 
வனால் காக்கப்படும் குரூரபுரம் என்கிற பட் ரத்தில் சிறிது காலம் இருந்து பின் கருமத் 
டணத்தை அடைந்து ஐந்தாம் மாசிக பிண் தாலாகிய சரீசம் பெற்று யமபுரம் சார்வன் 
டத்தை உண்டு அப்பால் நடந்து கிரௌஞ் அச்சீவன் புண்ணியம் செய்தவனாயின் சூரி 
சம் என்னும் புரிக்கண் சென்று ஆறாம் மா யமண்டல மார்க்கமாய்ப் பிரமலோகம் 
சிக பிண்டம் அயின்று நடக்கையில் தான் சேர்வன் . 
வாழ்ந்ததைப் பற்றிப் பேசுவன் . யமபடர் மாத்தச்சன் ஆயுதம்- வாள் , உளி , இழைப் 
புடைத்து இழுப்பர் . இவ்வாறு செல்லுகை புளி, துரப்பணம் , துரப்பணக்கோல், 
யில் எதிரில் ஓடக்காரர் வந்து வைதரணி சிற்றுளி, கொட்டாப்புளி, 
கோ தானம் நின்னைக்குறித்துச்செய்யப்பட் மாத்தின் காய்வகை - வாழைக்காய் , பலாக் 
ட தாயின் நீர் இன்றிச் சீ . இரத்தங்களாலும் காய் , மாங்காய் , அத்திக்காய் , முருங்கைக் 
துர்க்கந்தத்தாலும் நிரம்பி நூறு யோசனை காய் , நெல்லிக்காய் , அருநெல்லி , புளியல் 
அகலமுள்ள இவ்வை தரணி நதியைக் கட காய் , மரியங்காய் , கடுக்காய் , எலுமிச்சங் 
க்க உதவி செய்வோம் . அல்லாவிடின் இதில் காய் , பலவகை நாரத்தங்காய் , பனங்காய் , 
அழுத்துவோம் என்பர் . இத்தானம் செய் தேங்காய் ; செடியின் காய்வகை, கத்திரிக் 
தோனாயின் அக்நதியினை இனிது கடந்து காய் , வெண்டைக்காய் , கண்டங்கத்திரி , 
நமனுக்கு இளையவனாகிய விசித்திரனால் கறிமுள்ளி , கொத்தவரை , நறுமணத்தக் 
காக்கப்படும் விசித்திரம் என்கிற பட்டண சாளி , கொட்டை அவரை , பீன்ஸ் சாய் , 
த்தை அடைந்து ஊனஷாண் மாசிக பிண் மணத்தக்காளி, சுண்டைக்காய் , விதுகள் 
டத்தை உண்டு சென்று ஏழாம்மாசிக பிண் காய் , பாவட்டங்காய் , பலவகை மிளகாய், 

150 


மரநாய் 


1266 


மரவகை 


களாக்காய் , பலவகைப் பூசிணிக்காய் , மரங்களின் பட்டைகள் பல குணமும் உரு 
முலாக்காய் , சுரைக்சாய் , வெள்ளரிக்காய் , சியும் பெற்றிருக்கின்றன . சில மணந்தரு 
சக்கரிக்காய் , மொச்சைக்காய் , பீர்க்கங் வன , சில துர்நாற்றந் தருவன . சில மயக் 
காய் , புடலங்காய் , பலவகை பாகற்காய் , கந் தருவன சில நார்போல்வன . சில சடை 
தூ துளங்காய் , வழுதலங்காய் , பயற்றங் போல்வன, சில வழுவழுப்புள்ளன. 
காய், சுக்கள் காய் , முதலிய மாதுளை , மாவகை - 1. ஆலமரம் - இதனை 
கொய்யா , ஊமத்தை , விளா முதலிய தாது வளரவிட்டால் நெடுந்தூரம் தழை 
மாநாய் இது பூனையினத்தைச் சேர்ந்தது த்து வேரூன்றிப் பல நூற்றாண்டுகள் அழி 
என்னலாம் . இது பூனையைப்போல் மாம் யாதிருக்கும் . அரசமாம் இந்தியாவில் 
ஏறவல்லது . உருவத்தில் சிறு நாயைப்போ மரங்களுக்காசர் யெண்ணப்பட்டு வருவது . 
லிருக்கும் . இது மரம் ஏறவல்லதாதலால் இந்தியர்களின் கல்யாணங்களிலும் , தேவ 
இதை மரநாய் என்பர் . இதன் வால் சுருண் பூசைகளிலும் யாகாதி காரியங்களிலும்உப 
டிருக்கும் . இது பகலில் மரப்பொந்துக யோகிப்பது . இதனடியில் புத்தர் ஞான 
ளில் புகுந்திருந்து இரவிவிரை தேடப் மடைந்தனர் . வேம்பு , இது சிறந்த மரம் . 
புறப்படும் . இரவில் எலி , அணில் , சிறு இதனை மாரிநோய் கொண்டார் கொண் 
பறவைகளைப் பிடித்துத் தின்னும் , ஒன்றுங் டாடுகின்றனர். இதனிலைகள் அம்மைக் 
கிடைக்காவிட்டால் மரங்களிலேறிக் கள் கொப்புள முதலியவற்றை ஆற்றுகிறது. 
ளைக் குடிக்கும் . சிலவேளை கள்ளின் மயக் வன்னி இது உறுதியுள்ள மரம் . இதனை 
கத்தால் மரத்திலிருந்து கீழ்வீழ்வதுமுண்டு . 

வந்தியைக் காண்க நெல்லி இதனடியில் 
மரநாய்போன்ற மிருகம் பாட்டில் - திருமாலிருந்ததால் விசேடமென்பர் . 
தென் ஆபிராகாவின் பாலைவனவாசி உடல் 2. பாலுள்ளவை - தில்லைமாம் - இதன் 
( கூ ) அடிநீளம் , உயரம் பத்தங்குலம் . இது பால் விஷமுள்ளது , மட்டிப்பால் - மண 
தேனீக்களைத் தின்கிறது . இவ்வினத்தில் 

முள்ளது . 

அரசு , அத்தி, ஆல் இவற்றின் 
பயின் மார்டின் என்று ஒருவகை உண்டு . பால் நார்த்தன்மை யுள்ள தாய்க் குருவி 
இது சைபீரியவாசி . 

முதலிய பிடிக்க உபயோகிக்கின்றனர் . தண் 
மாபாலன் - கங்கை குலத்திற் பிறந்த ஒரு ணீர் வடியுமரம் சருக்கரைப்பால் வடியு 
வேளாளன் . இவன் பாதாளஞ் சென்று மரம் , பால் வடியுமாம் , இரப்பர் உண்டா 
மீளுகையில் விச்வகன்மன் பொறாமை மரம் , கற்பூரத்தைலமரம் , தும்மல்மரம் , 
கொண்டு போரிட்டுத்தோற்றனன் . இவனை விஷக்காற்றடிக்கு மரம் , மழைமரம் , சோதி 
வேளாளன் பிடித்துப் பூமியில் விட்டனன் . மரம் , படுத்தெழுமரம் , துதிக்கையால் தண் 
இதனைக்கண்ட அரிஹா பிரம்மாக்கள் வே ணீர் குடிக்குமரம் , அழுதுகொண்டிருக்கு 
ளாளனை வாழ்த்திச் சில பரிசுகளை அளித் மரம் , தூங்குமூஞ்சி மரம், முதலிய பல 
தனர் . பிரமன் அரியாசனம் தந்தான் . வினோத மரங்களுண்டு . அவற்றிற் சிலவற் 
அட்ட லக்ஷ்மிகளும் அட்ட சம்பத்தைத் றைத் தனித்தனி காண்க . அத்தி , பூவி 
தந்தனர் . முருகக் கடவுள் குவளை மாலை லாது காய்ப்பது , தந்தவிதைப்பனை , தாளி 
யை அளித்தனர் . மற்ற தேவர் மயில், குயில் , ப்பனை , கூந்தற்பனை , ஜவ்வரிசிப்பனை , 
மீனம், சிங்க முதலிய கொடிகளை யளித்த திருவோட்டுப்பனை , மற்றும் பல பெரிய 
னர் . இந்திரனும் , குபோனும் தமது புத்தி விருக்ஷங்கள் அமெரிகா கண்டத்தில் 300 
ரியரை யளித்தனர் . அது முதல் இவன் அடிகள் உயர்ந்ததும் , ஆஸ்திரியாவில் 
தன் மாபை விளக்கியதைப்பற்றி இவனுக் ( 450 ) அடிகள் உயர்ந்ததும் , மத்ய அமெரி 
குத் திரிமூர்த்திகளும் மாபாலன் எனப் காவில் 154 அடி சுற்றளவாய் 3000 வருஷ 
பெயரிட்டனர் . 

ஆயுள் கொண்டனவாயும் சில மரங்கள் 
மாபு - 1. ( 2 ) தந்தை மாபு , தாய் மரபு , இருக்கின்றனவாம் . மத்ய அமெரிகாவில் 

2. யாதொரு பொருளை யாதொருசொல் இலை கிளைகள் இல்லாமலே ஒருவகை மரம் 
லால் யாதொரு நெறியால் அறிவுடையார் உண்டு , 
சொன்னார்களோ அப்படி சொல்லுதல் . 3. இவ்வகைகளில் , சந்தனமரம் , அதிக 
(நன் . ) 

மணமுள்ளதும் விலையேறப் பெற்றதுமாம் . 
மரங்களின் பட்டைகள் மரங்களைக் காக் அகில் இதற்கிரண்டாவதானது , தேவதா 
சப் புறணியா யிருக்கின்றன . இவை பல ரும் மணமுள்ள தேயாம் . மற்றவைகளில் 


மரவகை 


4267 


மரீசி பிரசாபதி 


தனர் . 


மணமின்றி உறுதியானவை செம்மரம் , 

குடைவேல் , விடத்தேரை மாம் , அடப்ப 
நூக்கமரம் , கருங்காலி , தேக்கு , கடுக்காய் மரம் , கடுமாம் , தான்றிமரம் , இத்திமரம் . 
மரம் , ஆச்சாமரம் , மற்றவை உறுதியற் இருப்பை மரம் , மரிமாங்காய் மரம் , உழா 
றவை . ஆல் , - பரவியமரம் , சிங்கோனா 

மரம் , ஆச்சாமரம் , அகத்திமரம், நறுவிலி 
மரம் , இம்மரம் நீலகிரிப் பிரதேசத்தில் 

மரம் , செருந்தி முதலியன . 
பயிராக்கப்படுகிறது . இம்மாப்பட்டையால் மாவட்டை - இது எலும்பில்லாப் பிராணி 
குயினா என்னும் சுரமருந்து ஆயத்தப்படு களில் ஊரும் வர்க்கத்தைச் சேர்ந் தபிராணி , 
த்தப் படுகிறது . தென்னை , பனை , கள் வெல் இதிற் சிறியவருவுள்ள தும் சற்று பெரிதும் 
லம் தருகின் றன . வேலமரப் பட்டையில் 

உண்டு 

இது செந்நிறத்ததாய் இரண்டங் 
சாராயம் வடிக்கின் றனர் . நுணாபோன்ற குல நீண்டு சென்னிறமான பல சிறுகால் 
மரங்களின் பட்டைகளால் சாயம் போடு 

களையுடையது . வீட்டுக்களின் கூரைகளில் 
கின்றனர் கார்க்மரம் - இதின் பட்டை வசிப்பது . இதில் பெரிது . காட்டுமாவட் 
களால் புட்டிகளுக்கு அடைப்பான் , மிதப் டையென்பர் . இது , தோட்டம் , காடு முத 
புக் கருவிகள் செய்யப்படுகின்றன . 

விய இடங்களில் வசிப்பது . 
4 , சந்தனமரம் , தேவதாருமரம் , சாள மரவணக்கம் அசுவத்த விரதம் காண்க . 
தேவதாருமரம் , அகில்மாம் , அக்ருமரம் , சிலர் ஆலிலும் அரசிலும் சுத்ரதேவதைகள் 
சரக்கொன்றை மரம் , சிறுகொன்றைமரம் , வருத்தாமல் மாத்தடியில் பூசிப்பது , 
நரிக்கொன்றை மரம், 

மைக்கொன்றை மாவுரி - ஒருவகை மரத்தின் மேற்றோல் . 
மரம், மருதமரம் , வேங்கைமரம் , வன்னி இது உரித்தால் ஆடைபோல நிற்பதும் 
மரம் , புரசமரம் , இருவாட்சி மரம் , காட் தோய்த்துச் சுத்தப்படுத்தக் கூடிய தாத 
டாத்தி மரம் , பெருங்குமிழ மரம் , மாவி லால் இருடிசளிதனை ஆடையாகத் தரித் 
லிங்கமரம் , அழிஞ்சல் மரம் , கடலழுஞ்சி 
மரம் , கொய்யா , கிச்சிலி , சீதாமரம் , பூத மாடம் - பாதகண்டத்தின் மேல் நாடு 
மரம் , வாகைமரம் , கருவாகை மரம் , புளி, மராட்டியர் இவர்கள் எல்லா ஜில்லாக்க 
காஞ்சி , வன்னி , இலவமரம் , முள்ளிலவ ளிலும் காணப்பட்ட மராட்டிய பாஷை 
மரம், விளாமரம் , நெல்லிமரம் , கருநெல்லி பேசும் ஜனங்கள் . இவர்களில் பிராமண 
மரம் , அருநெல்லி மரம் , அருளமரம் , ரும் பிராமணரல்லாத ஜாதியரும் உண்டு , 
வேப்பமரம் , மலை வேப்ப மரம் , சருக்கரை சிலர் மாயாவாதக் கொள்கை மேற்கொண் 
வேப்பமரம் , வெட்பாலை மரம் , மாதுளை டவரும் சிலர் வைஷ்ணவருமாக இருக்கின் 
மரம், உசிலமரம் , (சீக்கிரான் ) தீம்பாலை றனர். இவர்கள் போர்ச் சேவகராகவும் 
மரம் , மலைப்பாலை மரம் , குடசப்பாலை படையைப் பின்பற்றியவராகவும் வந்து 
மரம் , குளப்பாலை மரம் , நன்முருக்கு , தமிழ் நாட்டில் குடியேறினவர் . இவர்கள் 
காட்டு முருக்கு , புனன் முருக்கு , முள் முரு கோவைநாட்டி லிருந்தவர்கள் . இவர்கள் 
க்கமரம் , ( கல்யாண முருக்கு ) உழலாந்தி தலைவன் சிருங்கேரி மடத்தலைவன் . இவர் 
மாம் , வெள்வேல் மரம் , மூங்கில்மரம், கள ரசன் சிவாஜி . (தர்ஸ்டன் .) 
பாதிரிமரம் , மகிழமரம் , கோங்கு மரம் , மராமாம் - இது கிட்கிந்தைக் கருகிலிருந்த 
சண்பகமரம் , பசுமுன்னைமரம் , கல்லால் , எழு ஆச்சாமரங்கள் . இவற்றை இராமமூர் 
புன்னை மரம் , சுரபுன்னை மரம் , நாரத்தை த்தி ஒருபாணத்தால் பிளந்தனர் . 
மரம் , மாமரம் , வாழைமரம் , குங்குமமரம் , மரீசி - 1. சம்பிராட்டிற்கு 

உத்கலையிடம் 
தாழைமரம் , கிளியால் மரம் , அக்காரமரம் , உதித்த குமரன் , தேவி பிந்துமதி . குமரன் 
பனை மரம் , தென்னைமரம் , தாளிப்பனை , பிந்துமான் . 
ஈச்சமரம் , பாக்குமரம் , கூந்தற்பனை , பலா 2. வேதத்தில் தேஜோ பேதத்தைத் 
மரம் , ஈரப்பலாமரம் , ஆலமரம் , புன்க தெரிவிப்பது , மரீசி , அத்தேஜசால் பிறந் 
மரம் , அசோகமரம் , அரசமரம் , புளிய ததால் இப்பெயர் பெற்றனன் . 
மரம் , தேக்குமரம் , நாவல்மரம் , அத்தி 3. ( க ) ஆம் மன்வந்தாத்துத் தேவர் . 
மரம் , காட்டிலந்தை மரம் , இலந்தைமரம் , மரீசிபர் பிரமன் சபையில் உள்ள தேவர் , 
தேற்றுமரம் , வில்வமரம் , கருங்காலிமாம் , மரீசி பிரசாபதி- பிரமன் மனத்தில் பிறந்த 
முந்திரிமரம் , புன் முருக்கு , நுணாமரம் , குமார் . தேவி கலை , குமார் காசிபர் , குமரி 
குருந்தமரம் , குன்றி மரம் , கடம்பு மரம் , பூர்ணிமா, இவர்சுவாயம்பு மன்வந்தரத்தில் 


மரு 


1268 


மருதம் 


உண்பு என்கிற மனைவி யிடத்து ஆறு புத் மருசி சடியாசனாற் மிரசாபதியினிடம் 
திரர்களைப் பெற்றனர் . இவ்வறுவரும் பிர அனுப்பப்பட்ட தூதன் . ( சூளா .) 
மன் சரஸ்வதியைச் சிருட்டித்துத் தானே மருட்பா முன்னர்ச் சிலவெண்பா அடிக 
மணஞ் செய்து கொண்டதைப்பற்றிச் சிரி ளும் பின்னர்ச் சில அகவலடிகளும் கூடி 
த்தனர் . அதனால் பிரமதேவனால் அசுரரா வருவது . ( யாப்பு இலக்கணம் .) 
கச் சபிக்கப்பட்டு இரண்யகசிபு புத்திரராய் மருணீக்கியார் திருநாவுக்காசுகளுக்குத் 
பிரகலாதனுக்குத் தம்பியாயப் பிறந்து ஐச் தந்தையாரிட்ட முதற்பெயர் , 
வர்யமடையப் பிரமனையெண்ணித் தவஞ் மருதநிலம் - நல்ல நீர்வளத்தால் எல்லா 
செய்கையில் அசுரர்களால் பாதாளத்தழுத் போகங்களையும் போக்கும் . இது வசிக்க 
தப்பட்டு ஆறு மன்வந்தரம் பாதாளத்தழுந் யோக்யமானது . 
திருந்து ஏழாவது மன்வந்தரத்துக் கிருஷ் மருதப்பிரான் சிவசருமர் வறுமை நீங்கக் 
ணமாயையால் கிரகிக்கப்பட்டுத் தேவகி 

குழந்தையுருக்கொண்டு வில்வவிருக்ஷத்தடி 
கற்பத்தில் பிறந்தனர் . இவர்கள் கஞ்சனால் 

யில் இருந்த சிவாம்சம் . இவரைச் சிவ 
கொல்லப்பட்டுப் பாதாளத்தி லிருந்து சருமரும் வறுமை நீங்க எடுத்து வளர்க்கை 
தேவகி கண்ணனை வேண்டக் கண்ணனால் யில் சிவாஞ்ஞைப்படி பட்டணத்துச் செட் 
பாதாளத்திலிருந்து வந்து தாயாகிய தேவகி டியாரிடம் கொண்டுசென்று இக்குழந்தை 
யிடம் செல்லத் தேவகி பாலூட்டத் தேவ யின் நிறையளவு பொன் கேட்டனர் . அந் 
சன்மம் பெற்று விடை கொண்டனர் . இவர் தப்படி சம்மதித்துத் துலையில் இட்டனர் . 
ஒருமுறை சய துங்கனைச் சபித்தனர் . இவர் 

மருதப்பிரானைச் சிவசருமரும் அவர் தேவி 
தேவி தேவவல்லி யென்பவளிடம் சத்தி 

யரும் நிறையிலிடப் பட்டணத்துச் செட்டி 
வல்லபையாகப் பிறந்தனஎள் . 

கள் தமது பொக்கிஷத்திலிருந்த திரவியத் 
மரு - ( சூ . ) அரி 
( சூ . ) அரியசுவன் குமான் . 

இவன் 

தைவைக்க மருதப்பர் நிறை அதிகப்பட்டுப் 
காலாபமென்னுங் கிராமத்தில் தவஞ்செய் பொருணிறை மேலெழுந்தது . இதனைக்க 
துகொண்டிருக்கையில் கல்கியைத் தரிசித் ண்ட தாய் தந்தையர் வேண்டிய அளவு இரு 
தான் . 

க்கவேண்ட அவ்வகையிருந்து தாய் தந்தை 
மருக்காந்தாரம் ஒரு தீவு . இதில் இருந்த 

யருக்குப் பொருள் தருவித்துப் பட்டணத் 
நூறு கோடி அசுரர்களை இராமமூர்த்தி தடிகள் வளர்க்க வளர்ந்து தமது நண்பரு 
வருணன் மீதுவிட எடுத்த அத்திரத்தைப் டன் படகேறிச் செல்லுகையில் தம்மில் 
பிரயோகித்து மாய்த்தனர் . 

ஒருவனை மீன்விழுங்க அம்மீனை யுதைத்து 
மருங்கிழான் பெருங்கண்ணனார் நக்கீரனார் அதன் சாபம் போக்கினர் . அம் மீன் மணி 
கடைச்சங்கமருவிய புலவர் . 

பத்திரன் எனும் காந்தருவ உருக்கொண்டு 
மருங்கூர்கிழார் பெருங்கண்ணனார் - பெருங் துதிக்கக்கருணைசெய்து அக்குமரனை மீட்டு , 
கண்ணரென மற்றொருவர் இருத்தலின் ஒருவன் பட்டணத்துச் செட்டியாரிடம் ம 
இவர் மருங்கூர் பெருங்கண்ணரெனப் படு திப்பிடக் கொடுத்த முத்தில் குற்றமுள்ள 
கிறார் . இவர் வேளாண்குடியினர் . கடைச் தென்று அதை உடைத்துக்காட்டி ( 50,0 
சங்கமருவிய புலவருள் ஒருவர் . ( அக அ 0 ) 00 ) வராகன் உரியவனுக்குக் கொடுப்பித்து 
மருங்கூர்ப் பட்டினத்துச் சேந்தன் குமா வர்த்தகத்தின் பொருட்டுத் தீபாந்தரத்திற் 
மருங்கூர்ப் பட்டினம் , 

குக் கப்பல் ஏறிச்சென்று உடன் வந்தார் 
பாண்டி நாட்டிலுள்ள தோரூர் , திருவா பொருள் இழக்க அவர்களுக்குத் தாம் சம் 
டானைத் தாலுக்காவில் மருங்கூரென்ப பாதித்த தவிடு , உமி வறட்டிகளைக் கொடுத் 
தொன்று கானப்படுகிறது . சேந்தனது துச் சீட்டெழுதிவாங்கி வீடுவரத் தந்தை 
புதல்வன் குமானெனப்படுவார் . முல்லைத் யார் குமான் சித்தபிரமை கொண்டான் 
திணையைப் புனைந்து பாடியுள்ளார் . இவர் எனக்காவலுடன் வீட்டில் அடைத்துவைக்க 
பாடியது ( நற் . உ அக - ம் பாட்டு ) அதினின்று நீங்கிக் " காதற்ற ஆசியும் " 
மருங்கூர்ப்பாகை சாத்தன் பூதனூர் - 1 . எனுஞ் சீட்டெழுதிவைத்த பெட்டியைத் 
கடைச்சங்கமருவிய புலவருள் ஒருவர் . இவ தாயிடம் அளித்துத் திருவுருக்காந்தவர். 
ரியற் பெயர்சாத்தன் பூதனாராக இருக் மருதம் - ஊாடுத்தநிலம் , அதன் கருப்பொ 
கலாம் . ஊர் மருங்கூர்ப் பாகைபோலும் . 

தெய்வம் - இந்திரன் , உயர்க் 
( அக- கூஉ எ . ) 

தோர் ஊரன் , மகிழ்நன் , கிழத்தி , மனைவி, 


என்பது 


ருள்கள் . 


மருதம் பாடிய இளங்கடுங்கோ 


1269 


மருத்துசும் 


யர் , 


உணவு 


தாழ்ந்தோர் - உழவர் , உழத்தியர் , கடை னும் புலவனென் றான் புதன் தானும் புலவ 

கடைச்சியர் , புள் . வண்டானம் , னென்றான் , நானும் கவியென்று சக்கிரன் 
அன்றில் , நாரை , அன்னம் , போதா , கம் முனு நவின் றனனே. 13 " பானாரியல்புண 
புள் , குருகு , தாசா , விலங்கு - எருமை , நீர் ரும்பண் பன்றன்ளின்பம் , பானாரிய ரறி 
நாய் , ஊர் - பேரூர் , மூதூர் , நீர் - ஆறு , யாப்பண்பன் - றிரனா , ரணிமருது பாண் 
கிணறு , குளம் , பூ - தாமரை , கழுநீர், டில் விழவன்றுதைத் தோன் யாரும் , பணி 
குவளை , காஞ்சி , வஞ்சி , மரம் - மருது , மருது பாண்டிய பூபன் . 

செந்நெலரிசி , வெண்ணெலரிசி , மருதூர் நம்பி எழுபத்தினாலு சிம்மாசனதி 
பறை - கிணை முழவு, யாழ் மருதயாழ் , பண் . பதிகளில் ஒருவர் ( குருபரம்பரை . ) 
மருதம் , தொழில் - விழாக்கொளல் , வயற் மருதேசம் - குருக்ஷேத்ரத்தை யடைந்த 
களைக்கட்டல் , அரிதல் , கடாவிடல் , குளம் தேசம் . பாரதப்போரில் போர்வீரர் தங்கிய 
குடைதல் , புனலாடல் , முதலிய . ( அகம் . ) 
மருதம்பாடிய இளங்கடுங்கோ -1, இவர் மருதேவி நாபிமகாராஜன் தேவி , 
சோர் மாபினர் . பாலைபாடிய பெருங்கடுங் மருத்தர் சம்வர்த்தனன் மாணாக்கர் . இளன் 
கோவின் தம்பியென்று ஊதிக்கப்படுகின்ற பொருட்டு அச்வமேதம் இயற்றியவர். 
னர் . இவர் பெயர் பாடலால் விசேடித்து மருத்தன் - 1. ஒரு அரசன் இவன் சம்சாட் , 
வந்தது . மருதத்திணையையே சிறப்பித்துப் 2. ( அ ) அவிக்ஷித்துக் குமான் , 
பாடியதால் இவ்வடை மொழிபெற்றனர் . னுக்குச்சம்வர்த்தனன் எனும் ருஷி , அநேக 
அகுதை யென்பாளின் தந்தை . சோழரது யஞ்சங்களைச் செய்வித்தனர் . இதனால் 
பருவூரைச் சிறப்பித்து ஆங்குச் சேரபாண் இந்திரன் முதலியவர் திருப்தியடைந்தனர் . 
டியர் வந்து போர் புரிந்து தோற்ற கதை குமரன் நரிஷ்யந்தன் . 
யை விளக்கிக் கூறுகின்றார் . இவர் பாட 

3. கரந்தமன் குமான் , இவன் குமான 
லில் பரத்தையிற் பிரிந்துவந்த தலைமகனை புத்ரன் . இவன் பௌாவ வம்சத்தனான 
வாயின் மறுப்பது பாராட்டற் பாலது . துஷ்யந் தனைச் சிலகாலம் 

சிலகாலம் புத்திரனாகக் 
இவர் மருதத்திணையையே பலபடியாலும் , கொண்டவன் . 
சிறப்பித்துப் பாடியுள்ளார் . இவர் பாடிய 

4. இந்திரஜித்தின் யுத்தத்தில் மடிந்த 
னவாக நற்றிணையில் ஒன்றும் , அகத்தில் இராக்க தபிணங்களைக் கடலில் எறிய இரா 
இரண்டுமாக மூன்று பாடல்கள் கிடைத் வணனால் ஏவப்பட்ட இராவண தூ தன் 
திருக்கின்றன . 

அதிகாயன் யுத்தத்தில் இலக்குமணரால் 
2. கடைச்சங்கமருவிய புலவர் ( அக- நா ) கொலை செய்யப்பட்டான் . 
மருதம் பாடிய நெடுங்கோ - கடைச்சங்க 5. தேவரை வருத்திச் சிவமூர்த்தியாற் 
ருவிய புலவர் . 

கொல்லப்பட்டவன் . 
மருதவாணிப மகருஷிகோதரன் - இவன் மருத்து - 1. ( சூ . ) சிக்கிரன் குமரன் . இவன் 
வைசியகுல முதல்வன் . திருக்காஞ்சியில் கலாபமென்னும் கிராமத்தில் இருந்து 
தன்பெண் அன்புபிரியாளம்மையை மருதப் கொண்டு யோகசித்தியுடையனாய் இன்னு 
பருக்குத் திருமணஞ் செய்வித்தவன் . மிருக்கின்றான் . இவனே அழிந்துபோன 
மருதனிளநாகனார் - கடைங்கமருவிய புலவ சூர்யவம்சத்தை இச் கலியின் முடிவில் 
ருள் ஒருவர் , இவராற் பாடப்பட்டவர் , உண்டாக்கப்போகிறவன் . ( பாகவதம் ) 
பாண்டியன் கூடாகாரத்துத் துஞ்சிய மாற 2. சுயசையின் தந்தை 
ன் வழுதி , நாஞ்சில் வள்ளுவன் . மதுரை மருத்துக்கள் -1 . கிழக்கு , மேற்கு , தெற்கு , 
மருதனிள நாசனாரைக் காண்க , ( புற நா ) . வடக்கு , கீழ் , மேல் , பல்யோனியுயிர் , 
மருதி - காவிரிப்பூம் பட்டினத்துள்ள ஒரு 2. (சூ . ) ஆவி தீட்சன் குமரன் . ( அவீ 
பார்ப்பினி. (மணிமேகலை . ) 

கூத்து ) இவன் ஆங்கீரஸ் குமரராகிய வியா 
மருதுபாண்டியன் - சிவகங்கையை ஆண்ட ழனை யாகப்புரோகிதராய் வேண்ட அவர் 
வன். இவனதுவள்ளல் தன்மையையும் ஏகப மறுத்தமையால் நாரதர் சொற்படி தான் 
த்தினிவிரதத்தையும் புகழ்ந்து ஒரு கவிஞர் பிணத்தைச் சுமந்து சென்று கங்கைக்கரை 
கூறியது “ தேனுந் ததாமன் மருதேந்திர யில் பித்தர்போலிருந்த சம்வர்த்தனரைக்க 
ராஜன் தியாகம்கண்டு, வாலும்பர் தாமும் ண்டு யாகத்திற்குவேண்டி யழைத்து அவ 
புலவரென்றார் வடிவேற்குகனென் , போ ருடன் முஞ்சுவந்தபர்வதஞ்சென்று பொற் 


மருத்துக்கள் 


1270 


மருத்துவ 


பாளங்கள் கொண்டு யாகஞ்செய்கையில் கைத்தியரை இந்திரன் கொன்ற வைாத் 
அக்னி , காந்தருவன் இவர்களைக் கொண்டு தால் தாயாகிய திதி இந்திரனைக் கொல் 
இந்திரன் வியாழனால் யாகஞ்செய்விச்கச் லும் வலியுள்ள ஒரு புத்திரனை வேண்டிக் 
சொல்விக்க இவன் மறுத்தது கண்ட இந்தி 

காசிபனிடம் பெற்றுக் கருத்தாங்கினள் . 
சன் வச்சிரமேவ அது சம்வர்த்தனர் கிரு இதனை அறிந்த இந்திரன் இவளுக்கு எவ 
பையால் தம்பிக்க அரசன் , தேவர் களிக்க லாளனாய்ச் சென்று ஒருநாள் திதி உறங்கு 
யாகத்தை முடித்து வந்தருஷிகளுக்கு வெ கையில் வாயு உருவாய் அவள் உடலிற் 
குதிரவியம் கொடுத்தனன் . அந்த இருடி புகுந்து அவள் உணராவண்ணம் வயிற்றி 
கள் தாங்கள் பெற்ற செல்வங்களைப் பூமி லிருந்த பிண்டத்தை வச்சிரத்தால் எழு 
யிற் புதைத்துச் சென்றனர் . ( இதை வியா கூறாக்கினன் . அக்குழந்தைகள் வயிற்றில் 
சர்சொல்லால் தருமபுத்திரன் எடுத்து யாக அழக்கேட்ட திதி மாருத மாருத " என் 
ஞ்செய்தனன். ) இவன் தாய் விசாலை , இவ றனள் . அதுகாரணமாக மருத்துக்கள் என 
ன் தன்குடிகளைக் காத்துத் திரிலோக சஞ் ப் பெயர்பெற்றவர் . அக்கூறுகள் ஒவ்வொ 
சாரியாய் இருக்கையில் ஒரு முநிவர் இவ ன்றும் எழுகுமார்களாகி நாற்பத்தொன்ப 
னிடம் வந்து இவன் தந்தையைப் பெற்ற தின்மராய் இந்திரனுக்கு நண்பர் ஆயினர் . 
தாய் சொன்னவார் த்தையாகச் சிலசொற்க இவர்களுக்கு இந்திரன் காற்றின் உருவாய் 
ளைக்கூறினர் . அது உலகாள்வோன் துஷ் ச்சஞ்சரிக்கவும் தீர்க்காயுள் அடையவும் வ 
டநிக்ரக சிஷ்டபரிபாலனம் செய்யவேண் ரம் தந்தனன் . இவர்கள் ஒருமுறை இந்தி 
டும் ” அவ்வகை செய்யாமல் ஸ்திரீபோர்கத் ரன் தமக்கு அவிர்ப்பாசம் கொடாததினால் 
தைப்பொருளாகக்கொண்டுகாலங்கழிக்கின் அவன் மீது பூதத்தை ஏவினர் . ( பாகவதம் . ) 
றமையால் பாதாளத்திருந்து நாகங்கள் வந் மருத்துதி - 1 தக்ஷன் பெண் ; தருமன் தே 
து எட்டு முனிப் புதல்வர்களைக் கடித்துத் வி, குமான் மருத்துவான் . 
தடாகங்களை விஷமாக்கிப் பாதாளஞ்சென் 2. முற்கருஷியின் குமரி , மிருகண்டு 
றன் என்றனர் . இதனைக் கேட்ட அரசன் முநிவரின் தேவி . 
அதிககோபங்கொண்டு பார்க்கவர் ஆச்சிர மருத்துவர் - 1. சூர்யலுக்குச் சஞஞா தேவி 
மஞ்சென்று பாம்புகளைக் கொல்லும் மந்தி யிடம் உதித்த புத்ரர் . 
ரத்தை அம்பில் அபிமந்திரிப்பித்து அவ்வம் 2. இவர்கள் நோய் கொண்டார்க்கு 
புகளைப் பாதாளத்து நாகர்மேல் ஏவினன் . ஆயுள் மருந்து தந்து நோய் நீக்கும் வைத்தி 
அவ்வம்புகள் பாதாளஞ்சென்று பல நாகங் யர் . இவர்களில் பெண் மருத்துவத்தி . 
களைக் கொல்ல நாயகனை இழந்த பலபாக மருத்துவனல்லச்சுதனர் - இவர் இசைத் 
கன்னியர் மருத்தின் தாயாகிய விசாலையி தமிழிலும் மருத்து ஏலிலும் வல்லபுலவர் 
டம் வந்து முறையிட்டுத் தங்களுக்குக் கொ போலும் , பரிபாடலிலுள்ள, 6 8-9-10-15 . 
இத்த வரத்தை நினைப்பூட்டினர் . இதனை 19 பாடல்களுக்கு இசை வகுத்தவர் . (பரி - 
விசாலை கணவனாகிய அவீக்ஷத்திற்குக் பாடல் . ) 
கூற அவீக்ஷித்து ஆலோசித்துத் தன்மக மருத்துவன் - 1. ( பரிகாரி ) இவன் பிராம 
னுக்குப் பாம்புகளைக் கொல்லாதிருக்க நீதி ணனுக்கும் வைசிய கன்னிகைக்கும் பிறந் 
கூறினன் . இதனைக் கேளாமையால் அவீ தவன் . 
க்ஷித்துக் குமானுடன் யுத்தத்திற்குச்சந்தத் 2. ஒரு அரசன் . இவன் வேள்வி தீக்ஷை 
தனாயினன் . அச்சமயத்தில் இருடிகளும் செய்து கொண்டு யாகசாலையில் இருக்கை 
அவீக்ஷித்தின் தாயும் தோன்றி ஏன் யுத்த யில் திக்கு விஜயத்தின் பொருட்டு எழுந்த 
சந்தத்தராகிறீர் என்று அவரைத் தணிவி இராவணன் இவனிடம் யுத்தத்திற்கு வா 
த்து அச்சர்ப்பங்களால் முனிச் சிறுவர்களை அரசன் கோபித்து யுத்த சந்தத்தனாயினன் , 
உயிர்ப்பிக்கத் தந்தையைப் பணிந்து அர இதனைக்கண்ட முநிவர் அரசனை நோக்கி 
சாண்டு பிரபாவதி , சௌவீரை, கைகேயி , நீ யாகதீக்ஷை பெற்றிருக்கிறாய் யுத்தத்தி 
சௌரந்திரி , முதலியவரை மணந்து நரி ற்குச் செல்லலாகாது தோற்றேன் தோற் 
ஷ்யந்தன் முதலிய ( அ ) குமார்களைப் றேனென்று கூறிவிடும் என அவ்வகைத் 
பெற்றுப் புண்ணிய வுலகடைந்தான் . தோற்றேனென்று கூறினவன் . 

3. இவர்கள் காசிபர்க்குத் திதியிடம் யாசத்திற்கு வந்திருந்த தேவர் இராவண 
உதித்த குமார் . நாற்பத்தொன்பதின்மர் . னைக்கண்டு பலவருக்கொண்டு மறைந்தனர் . 


இவன் 


மருத்துவன் தாமோதரனார் 


1271 


மலடு 


எள்ளு, 


3. ஒரு மாயாவி , அரக்கன் . மகோத ( சேராங்கொட்டை ) தேங்காய் , 
ரன் ஏவலால் மாயாஜனக வுருக்கொண்டு வேம்பு , இலுப்பை இவைகளின் பிண் 
சீதைக்கு முன்வந்து உள்ளங்கலங்கச் செய் ணாக்கு முதலிய ; மடல்துத்தம் , மயில்துத் 
தவன் . 

துத்தம் , அன்னபேதி , மாங்கிசபேதி , அம் 
4. காரணங்களாலும் , குறிகளாலும் , பர் , தந்திரிகம் , குங்கிலியம் , வென் ளைக் 
மருந்துகளாலும் நோய்களின் உண்மை குங்கிலியம் , குக்கில் , அரக்கு , அபாகம் 
துணிந்து தீர்க்கத் தக்கன தீர்க்கத் தகா தன கல்நார் , சகஸ் திரவேதி , கல்பதம் , சிலா 
அறியுந்திறம் வாய்ந்தவன். ( சுக் நீ ) . சத்து , சிலாரசம் , நண்டுக்கல் , காவிக்கல், 
மருத்துவன் தாமோதரனார் - இவர் கடைச் கடல்நுரை, சுக்கான்கல் , நான்குவகை 
சங்கத்துப் புலவருள் ஒருவர் , 

நிமிளை கலைமான் கொம்பு , சங்கு , சிப்பி 
மருத்துவான் தருமருக்கு மருத்து தியிடம் பலகறை . ( பதா . ) 
உதித்த குமரன் . 

மருந்துகளின் பேதவதை - மாத்திரைகள் 
மருந்தின் வகை - சுக்கு , மிளகு , வெள்ளை கட்டுகள் , பஸ்மங்கள் , செந்தூரங்கள் , சுண் 
மிளகு , வால்மிளகு , திப்பிலி , திப்பிலிமூ ணம் , பதங்கள் , எண்ணெய்கள் , ஷாயக் 
லம் , திரிகடுகு , கடுக்காய் , அரோகினிக் கள் , சூரணங்கள் , லேக்யங்கள் , ரஸங்கள், 
கடுக்காய் , பிரதிவிக்கடுக்காய் , அமிர்தக்க சுரசங்கள் , நெய்கள் , வடகங்கள் , நீர்கள், 
கடுக்காய் , சிவந்தகடுக்காய் , திரிவிருத்திக் லேபங்கள் , அஞ்சனங்கள் , தைலவகைகள் , 
கடுக்காய் , கருங்கடுக்காய் , செங்கடுக்காய் , மெழுக்குகள் , குழம்பு , பொடி ஒத்தணம் , 
வரிக்கடுக்காய் , பால்கடுக்காய் , நெல்லி சூடிடல் , ஆவி , புகைபிடித்தல் , பற்று , 
முள்ளி , தான்றிக்காய் , பேரீச்சங்காய் , விரோசனம் , வமணம் , திரி , அட்டை வி 
கண்டுபரங்கி அரத்தை , சிற்றாத்தை , வச டல் , சஸ்திரப்ரயோகம் , தீநீர் , களிம்பு , 
ம்பு , வட்டத்திருப்பி , கோஷ்டம் , அதிமது சீலை , குடிநீர் , திராவகம் , பூப்புடத்தைலம் , 
ரம், அதிவிடயம் , அக்காகாரம் , கடுகுரோ மை , ஆக்ராணம் . 
கிணி , பீதரோகிணி , கிரந்தி தகாம் , செவ் மருபூமிகள் சிந்து தேசத்துள்ள நதிகள் . 
வள்ளிக்கொடி , செவ்வியம் , சடாமாஞ்சில் , மருவூர்ப் பட்டினம் காவிரிப்பூம் பட்டி 
விலாமிச்சை , பறங்கிப்பட்டை , மயிலாலக் னத்துப் புறநகர் , (சிலப்பதிகாரம் ) . 
கடி , வெள்ளிலோத்திரம் லவங்கப்பட்டை மருளசங்காதேவர் வசவர் காலத்திருந்த 
சன்ன லவங்கப்பட்டை , லவங்கபத்திரி வீரசைவர் . 
லவங்கப்பூ , ஜாதிக்காய் , ஜாதிபத்திரி, மரைவதன் - பிரிய விரதனுக்கு இரண்டா 
தாளிசப்பத்திரி , கற்கடகசிங்கி , நாகப்பூ , வது பாரியிடம் பிறந்த குமரன் . 
சிறுநாகப்பூ , கண்டில் வெண்ணெய் , கூகை மர்க்க சோழகன் 

மர்க்க சோழகன் - வாநரவீரன் , சுச்ரீவ 
நீறு , நாகணத்தி , ( நகம் ) மாசிக்காய் , வலம் படைத்தலைவன் . 
புரிக்காய் , வாய்விளங்கம் , தக்கோலம் , மலசலமோசனஞ் செய்யுமிடங்கள் - பக 
விழலரிசி , கார்போக அரிசி , வால் உழுவை லில் தெற்கு நோக்கியும் , இரவில் வடக்கு 
அரிசி , வெட்பாலை அரிசி , காசினிவிதை, நோக்கியும் செய்தலாகாது . 
துளசிவிதை புத்திர ஜீவிவிதை, சமுத்திர மலடு - பெண் மலடு , ஆண்மலடு என இரு 
சோழிவிதை, கசகசா , பெரிய ஏலம் , சிற் வகை , இது , ரஜப்ரதான தோஷத்தாலும் , 
றேலம் , மலை ஏலம் , காட்டேலம் , சீரகம் , ஜன்மாந்தர பாவக்ருத்யங்களாலும் , ஸ்திரீ 
பெருஞ்சீரகம் , ( சோம்பு ) கருஞ்சீரகம் , மலடியாவன் . அவ்வாறே சுக்லக தங்களா 
காட்டுசீரகம் , பிளப்புசீரகம், கொத்தமல்லி , கும் வாதாதிகளாலும் , புருஷன் மலடா 
செங்கடுகு , வெண்கடுகு , சிறுகடுகு , நாய்க் வன். புருஷனுடைய வீர்யம் இனிப்பாயும் , 
கடுகு , வெந்தயம் , ஓமம் , குராசானி ஓமம் , நீரில் மிதப்பதாயும் , சிறுநீர் நுரைத்தும் 
சதகுப்பை , பெருங்காயம் , வெள்ளைப்பூ இருப்பின் புருஷன் மலடல்லன் . மேற்க 
ண்டு , அபினி , கரியபோளம் , கஞ்சா, ரத்த றிய இலக்ஷணத்திற்கு மாறாயின் புருஷன் 
போளம் , வாலேந்திரபோளம் , வெளிச்சப் மலடாவன் . இந்த மலடு ஆதி மலடு , காக்கை 
பிசின் , பச்சைநாவி , வெள்ளைநாவி , கரு மலடு , வாழைமலடு , கருப்பமலடு 
நாவி , சூத்திரநாவி , நிலா ஆவாரை , சிவதை நான்குவகைப்படும் . இவற்றுள் ஆதிமலடு 
வேர் , வெண் சிவதை, கருஞ்சிவதை, நேர் வயிறு மூன்று மடிப்புள்ள தாயும் , இடுப்பு 
வாளம் , நீரடிமுத்து , செங்கொட்டை , பருத்து , உடம்பு தூலித்தவள் . காக்சை 


மலட்டுரோகம் 


1272 


மலாடு 


மலடு முதலில் இரண்டு பிள்ளை கள் பெற்று ஞ்செய்ய இருக்கையில் இந்திரன் இவன் 
பிறகு பிள்ளை பெருதாள் . வாழைமலடு - மற்றொரு யாகஞ்செய்கையில் தன் பத 
ஒரு பிள்ளைபெற்று மீண்டும் பெறாதாள் . மாறுமென்று எண்ணி இவனிடம் வந்து 
கருப்பமலடு - பிரதிகர்ப்பத்திலும் சாவுப் புத்திர காமேஷ்டி செய்க என எவினன் . 
பிள்ளை பெறுபவள் 

அதனால் அரசன் புத்திர காமேஷ்டி யா 
மலட்டுரோகம் - சுக்கில சோணிதங்களில் கஞ் செய்ய அதில் பார்வதி பிராட்டியார் 
வாதாதிகளால் உண்டாகின்ற தோஷங்க மூன்று முலைகளோடு அவ தரித்தனள் , அர 
ளினாலும் , ஜன்மாந்தர பாவத்தினாலும் சன் புத்திரப்பேறு வேண்டி யாகஞ்செய்ய 
உண்டாவது . அது ஆண்மலடு , பெண் மும்முலையோடு பெண் பிறந்ததே எனக் 
மலடு என இருவகை. 

பெண்மலட்டில் கவலு கையில் அசரீரி அரசனை நோக்கி 
ஆதிமலடு , காகமலடு , கருப்பமலடு என அரசனே இந்தப் பெண்ணிற்கு நாயகன் 
நான்கு பிரிவுகளுண்டு . 

வரும்பொழுது ஒருமுலை மறையு மெனக் 
மலதம் -1 . இந்திரனது பிரமகதி தோஷமா 

கூறக்கேட்டுக் களித்திருந்து மகளுக்குச் 
லத்தைப் போக்கிய புண்ய தீர்த்தமு 

சகல கலைகளும் கற்பித்துத் தன் முடியை 
ள்ள இடம் . இது மலத்தைப் போக்கிய மகளுக்குச் சூட்டிச் சுவர்க்க மடைந்து 
தால் மலதம் எனப்பட்டது . ( இரா பா .) 

சிலநாள் பொறுத்து சோமசுந்தர பாண் 
2. சாயூந்திக்கு அப்பாலுள்ள நாடு , பூர் டியனால் கைலாயத்திருந்து வந்து எழு 
வம் இந்திரனைப் பிடித்த மலமாகிய பிர கடலாடிச் சென்றவன் . 
மஹத்தி நீங்கின இடமாதலின் இப் பெய மலயம் - பொதிகை மலை 
ரடைந்தது . ( வான்மீகி - ரா .) 

மலர்க் கொண்டைப் பறவை - இது , அமெ 
3. ஒரு நாடு . 

ரிகா நாட்டில் இருக்கிறது . இது மாம்ஸப 
மலதம் கநசம் ந்திரனுடைய மலகரூ க்ஷணி- இது அழகாய்ப் பாடக்கூடியபக்ஷி . 
சங்கள் நீங்கின இரண்டு தேசங்கள் . மிதி இது புறத்தில் நீலங்கலந்த வெண்ணிற 
லைக்குச் செல்லும் வழியிலுள்ளவை .(இரா ) மாய் வயிறு வெளுத்து அழகிய மலர்க்கொ 
மலமாதம் இரண்டு அமாவாசை வரும் ண்டை பெற்றிருப்பது , இது மரங்களிலு 
மாதம் . 

ள்ள இலைகளில் மறைந்து தன் கொண் 
மலம் - ( க ) ஆணவம் , காமியம் , மாயை . டையை மாத்திரம் வெளிப்படுத்தி இருக் 
மலம்பீச்சும் பிராணி - இது வட அமெ சையில் தேனை நாடி வரும் வண்டுகள் 
ரிக்கா ஆண்டிஸ் மலை பிரதேசத்தது இதன் முதலிய இதனை மலரென்றெண்னி இறங் 
தேகத்தில் நீண்டு அடர்ந்த மயிருண்டு ;உரு குகையில் அவற்றை ஆகாரமாகக் கொள் 
வத்தில் கீரிபோன்றது பற்கள் நாய்க்கிரு ளும் . இதனை ( Bee Martin ) என்பர் . 
ப்பது போலிருக்கிறது . இதை விரோதிகள் மலர்ச்சியணி - இது சிறப்புப் பொருளைச் 
எதிர்த்தால் ஒருவகை மஞ்சளான நீரை 

சாதித்தற்குப் பொதுப் பொருளையும் மீட் 
ஆசனத்தின் வழியாகப் பீச்சுகிறது . அந்நீர் டும் அப் பொதுப்பொருளைச் சாதித்ததற்கு 
( 18 ) அடி பாய்கிறது . அதன் நாற்றம் மற்றொரு சிறப்புப் பொருளையும் சொல்லு 
எவ்வகையிலும் நீங்குவதில்லை . 

தலாம் . இதனை வடநூலார் விகஸ்வராலங் 
மலயத்துவசபாண்டியன் - 1. காசிராசன் 

காரம் என்பர் . ( குவல . ) 
குமரன் , இவன் குமரன் பிர தீபபாண் 

மலஜம் - கரூசதேசத்தின் அருகிலுள்ள 
டியன் . இவன் தேவி வைதற்பி . இவனது 

தேசம் , Malada , The western portion 
மற்றொரு குமரன் இத்மவாகன் , பாரத 

of the district of Sbababad . 
யுத்தத்தில் பாண்டவர்க்கு உதவி புரிந்து 

மலாக்காமதம் - ( Malacca . ) இத் தேசத் 
அச்வத்தாமனால் இறந்தவன் . 
2. மணவூரை ஆண்டு கொண்டிருந்த 

தவர் பூர்வத்தில் வாயுவை லானிக்ஷோ என் 

னும் பெயரால் முதற்கடவுளென்று பூஜி 
குலசேகர பாண்டியன் குமரன் . இவன் 
பதினாயிரம் பெண்களை மணந்தும் புத் த்து வந்தனர் . இவர்களுக்கு நிட்டோ என் 
திரன் இல்லாமையால் சூர்யகுலத் தரச 

னும் துஷ்ட தேவதையுமுண்டு . வருஷங் 
னாகிய சூரசேநன் புத்திரியாகிய காஞ்சன 

களில் அநேக பண்டிகைகளைச் செய்வர் . 
மாலையை மணந்து அரசாண்டு ( கசு ) அச் மலாடு 

மலாடு - 1. மலையமாகாடு , இது சேலம் 
வமேத யாகஞ்செய்து பின்னும் ஒரு யா , திருக்கோவலூர் முதலிய 


மலை 


1278 


மலையாண்டியப்பய நாயகர் 


2. ( மலையமா நாடு ) . அருவாராட்டிற்கு மலையடிவாரம் - மலையின் அடிப்பாகத்திற்கு 
மேற்கிலுள்ளது . இது மலையமானால் ஆள மலையடிவாரம் என்று பெயர். ( பூகோளம் ). 
ப்பட்டது . இவனது இராஜதானி திருக் மலையத்துவச பாண்டியன் - மலயத்துவச 
கோயிலூர் . 

பாண்டியனைக் காண்க . 
மலை -1 . ( எ) கைலை , இமயம் , மந்தாரம் , விந் மலையமான் சிவமூர்த்தியை 

வணங்கிச் 
தம் , நிடதம் , ஏமகூடம் , நீலம் , இவற்று சோணாட்டில் காவிரி வரவேண்டியவன் , 
டன் கந்தமாதனம் கூட்டி ( அ ) என்பர் . ( காவிரித்தல புராணம் . ) 

2. மணல் நாளேற ஒன்றுடன் ஒன்று மலையமான் சோழிய ஏனாதி திருக்கண்ணன் 
சேர்ந்திறுகிப் பெரும்பாறைகளாய் நின்ற அல்லது திருக்கிள்ளி மாறோக்கத்து 
பூமியின் மேட்டுப் பாங்கான உயர்நிலை . நப்பசலையாரால் பாடப்பட்டவன் , இவன் 
மலைக்கொழந்து நாவலர் - இவர் காஞ்சி மலையமாநாட்டுக் கோவலூர்க்காசன். மூள் 
புரம் தலமூற்றாரெனும் கச்சி மயேசுரகு ளூர் மலையுடையவன் . சோழனுக்கு உதவி 
லத்தினர் திருப்பாண்டிக்கொடி முடியார் புரிந்தவன் . ( புற நா . ) 
மாணிக்கமாமலைத் திருத்தொண்டர் சதக மலையமான் திருமுடிக்காரி - கடையெழு 
மியற்றியவர் . 

வள்ளலில் ஒருவன் . 

இவன் பெண்ணை 
மலைச்சரிவு - மலையின் மேலிருந்து அடிவ யாற்றருகிலுள்ள மலை நாடாகிய மலாடு 
ரையில் பார்த்தால் சரிவாகத் தோன்றும் . நாட்டரசன் . இவன் இராசதானி கோவ 
அதற்கு மலைச்சரிவு என்று பெயர் . (பூகோ லூர். தமிழ் நாட்டரசர் மூவர்க்கும் ஒவ் 
ளம், 

வொரு சமயத்தில் உதவி புரிந்தவன் . முள் 
மலைச்சாரல் 

மலையின் 

அடிவாரத்திலி ளூர் மலையையுடையான் , புலவர்க்கு உப 
ருந்து கொஞ்சதூரம் வரையில் பூமிசற்று காரி , இவனே மலையனென்னும் வள்ளல் . 
உயர்வாகவே இருக்கும் . இதற்கு மலைச் இவன் குதிரைக்குக் காரியென்று பெயர் . 
சாரல் என்று பெயர். ( பூகோளம். ) 

இவன் ஒரியென்பவனுடன் போரிட்ட 
மலைத்தொகுதி - மலைகள் கும்பலாக இருப் வன் . இவனுக்கு மலையன் எனவும் பெயர் . 
பதற்கு மலைத்தொகுதி என்று பெயர் . இவனை மாறோக்கத்து நப்பசலையார் , பாடி 
( பூகோளம் .) 

னவர் . ( புற.நா. ) 
மலைத்தொடர் - மலைகள் 

-மலைகள் தொகுதியாக மலையமான் மக்கள் இவர்களைச் சோழன் 
இராமல் ஒன்றை யடுத்து ஒன்றாகத் தொ குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவன் 
டர்ந்து செல்வதும் உண்டு . அவைகளுக்கு யானையால் இடறவிடத் தொடங்கிய கால 
மலைத்தொடர் என்று பெயர் . ( பூகோளம் .) த்துக் கோவூர்கிழார் சோழனைப் பாடிப் 
மலைபடுகடாம் - இரணிய முட்டத்துப்பெரு பிழைப்பித்தார் . ( புற - கா .) 
ங்குன்றூர்ப் பெருங் கௌசிகனார் மல்குன் மலையம் குலபர்வதங்களில் ஒன்று . 
றக் கோட்டத்துச் செங்கண் மாத்துவேள் மலையனர் - இவர் தமது பாடலில் மலை 
நன்னன் சேய் நன்னனைப் பாடிய நூல் , வளம் பலபடக்கூறி “ மல்லற்றம்மவிம்மலை 
மலைபடுமழது- " தக்கோலந் தீம்பூ தகை சா கெழுவெற்பு " எனக்கூறிய அருந்தொடர் 

லிலவங்கம் கற்பூரஞ் சாதியோடைந்து ” மொழியையே தமக்குப் பெயராகப் பெற் 
மலையகந்தனி - இவளைக் கபாலகேதுவின் நவர். இயற்பெயர் புலப்படவில்லை . குறி 
குமானாகிய கங்காளகேது என்னும் அரக் ஞ்சியைப் புனைந்து பாடியுள்ளார் . இவர் 
கன் தூக்கிச்சென்று பாதாளத்துச் சிறை பாடலிலுள்ள இறைச்சிப் பொருள் மிக்க 
யிட்டனன் . இவன் நாரதரைக் கண்டு தன் நயமுடையது இவர் பாடியது . ( நற் கக - ம் 
செய்தியை மித்திரசித்திற்குக் கூறித் தன் பாட்டு . ) 
னை மீட்க வேண்ட அங்கனமே அவர் மலையாண்டியப்பய நாயகர் - இவர் கன் 
கூறக்கேட்ட மித்திரசித்து பாதாளஞ் னிவாடி ஜமீன் தார் . இவரை ஓர் கவிஞர் 
சென்று அவனிடம் இருந்த சூலத்தை மலை 

“ கல்லொக்குஞ் சிந்தை முட்டாட்டுரை 
யகந்தனி எடுத்துக்கொடுக்க வாங்கி அவ சாள் கொடைகற்க வென்றால் , வல்லக்கவ 
னைக் கொன்று அவளையும் மணந்தனன் . 

சர் குலனார சிங்கையன் வரத்துதித்த செல் 
( காசிகாண்டம் .) 

வக் குமாரன் மலையாண்டியப்பய சிங்கத் 
மலையகேது - இருஷபனுக்குச் சயந்தியி துக்குப் பல்லக்குக் கொம்பு சுமந்தீசென் 
டம் உதித்த குமான் . 

றான் புத்திபாலிக்குமே " என்றனர் . இந் 
160 


மலையாளர் 


1274 


மல்லிகிழான் காரியாது 


ஜமீன் தார் ஸ்ரீசிவஞான யோகியர் மாணாக் வன்மையால் நிலத்தில் வீழ்த்திப்பிசைதல் , 
கருள் ஒருவராகிய இராஜபாளயம் சங்கா (ங) கால்களால் தலையில் உதைத்தல் , ( - ) 
மூர்த்தி கவிராயாவர்களுக்கு யானைக் கன் முழங்காலால் வயிற்றில் மோதுதல் , 
றும் வளநாடும் கொடுத்து உபசரித்தவர் திரண்டகை முஷ்ட்டியால் கதுப்புக்களில் 
மலையாளர் - மலையாளத்திலிருந்து தமிழ் கருமையாகக் குத்தல் , (சு ) அடிக்கடி முழங் 
நாட்டில் குடியேறியவர்கள் , 

இவர்கள் கால்களால் தாக்குதல் , ( எ ) அகங்கையால் 
பாஷை மலையாளம் . இவர்கள் பலவி தவேலை உடம்பில் எப்பக்கத்தும் அறைதல் , ( அ ) 
செய்து பிழைக்கின் றனர். 

பகைவன் சோர்ந்திருக்கும் கால் கபடமாக 
மலையுச்சி - மலையின் முடிவுக்கு மலையுச்சி அவனைப் போரிற் சுழற்றுதல் என்பன . 
என்று பெயர் . ( பூகோளம் . ) 

( சுக் நீ .) 
மலேயமதம் இவர்களிற் சிலர் வாயுதேவ 2. இருவர் கைகோத்து கால்களாலும் 
னையும் சமுத்திரத்தையும் தெய்வங்களாக தலையாலும் இடித்தும் உதைத்தும் ஒருவ 
ஆராதித்துக் கொண்டிருந்தனர் . இவர்க ரையொருவர் வெல்ல வேண்டிச் செய்யும் 
ளுக்கு டாவிடஸ் என்பவர் சிருட்டிகர்த்தா . போர் . 
பஞ்சபூதங்களை ஒப்புக்கொண் டிருக்கின்ற மல்லர் திருவள்ளுவர் திருக்குறளுக்கு 
னர் . வியாதி முதலியன பிசாசங்களின் உரையிட்ட ஆசிரியர்களில் ஒருவர். 
காரியமென்று அவற்றைப் பரிகரிக்கப் மல்லன் -- தருசகனோடு போர்செய்தற்கு 
பலி முதலியவை கொடுப்பர் . 

வந்த பகையாஈர் எழுவர்களுள் ஒருவன் . 
மல்- வாணாசுரனை வெல்ல மல்லனாய்க் கண் ( பெ - கதை ) 
ணன் சென்று அறைகூவி வென்று ஆடிய மல்லாலர் - விநாயகர் திருவவதாரத்தில் 
கூத்து . 

ஒன்று , இவ்வவதாரத்தில் கமலாசுரனைக் 
மல்கலாக்கிய சூலை - ( மண்குத்து நோய் ) 

கொன்றனர் . 
பிரசவித்தவுடன் , அழுக்கினால் , மார்பு , மல்லிகார்ச்சுநன் - ஸ்ரீசந்திரன் என்போன் 
சிரம் , கீழ்வயிறு இவற்றில் நோவுண்டா புத்திரப்பேறு வேண்டிச் சிவமூர்த்தியை 
கும் , 

யெண்ணி விஷ்ணு தனக்குப் புத்திரராகத் 
மல்செட்டி- அரசன் , வைசியன் கன்னிகை தவமியற்றி மல்லிகார்ச்சுநரைப் பெற்றான் . 
யைப் புணரப்பிறந்தவன். மஞ்சள் இஞ்சி ஒருநாள் மல்லிகார்ச்சுநர் வேட்டைக்குப் 
முதலிய விற்போன் . 

புறப்பட்டுத் திண்டீரவனஞ் சென்று வேட் 
மல்லதேவன் பாணவம்சத்தரசருள் ஒரு 

டையாடுகையில் திண்டீரன் எனது கட்ட 
வன் . 

ளையின்றி என் காவலில்வந்த நீ யார் என்று 
மல்லநாதன்- பீமனால் திக்விஜயத்தில் ஜெயி 

எதிர்க்க இருவரும் ( ச 000 ) வருஷம் போ 
க்கப்பட்டவன் . ( பார - சபா .) 

ரிட்டும் அசுரன் இறவாமையால் மல்லி 

கார்ச்சுநர் கால தண்டத்தால் இவனுயிரைப் 
மல்லபூமி காருபதமென்னும் நாட்டில் 

போக்கினர் . திண்டீரன் உயிர் நீக்குகை 
இலக்குமணர் நிருமித்த பட்டணம் . 

யில் ஸ்ரீஹரி , என்று உயிர்விடுத்ததால் 
மல்லம் ஒரு தேசம் , There are Two 

விஷ்ணுமூர்த்தி தரிசனம் தந்து உனக்கு 
Mall & Desa , One in the west - The 

என்ன வரம் வேண்டுமென்ன அசுான் , 
Multan . The other is in the east - The 

உமது தண்டத்தால் என்னுயிர் நீங்கினேன் 
Country in which Parasnath hills are 

ஆதலால் இவ்வனம் லோக தண்டவனம் 
situated , that is , portion of the dist 

என்றும் , அப்பெயரால் ஒரு தீர்த்தமும் , 
ricts of Hazaribagh and Manbhum . 

அந்தக் கதாயு தமும் அத் தீர்த்தக்கரையில் 
மல்லயுத்தம் -1 , பகைவரது உயிர்நிலை நிறுத்தப்பட வேண்டுமெனவும் அத்தீர்த் 
யுறுப்பு : ளையும் , உறுப்புக்களின் பொருத் தத்தில் மூழ்கித் தண்டத்தைத் தழுவினோர் 
துக்களையும் , முறைமையாக ஆதல் , முறை பாபம் நீங்கிச் சுத்தராய் உன்னருள் பெற 
தவறிச் சென்றாதல் , திறமையோடு உராய வும் வரம் அருள்க என்று வாம்பெற்றனன் . 
தலாலும் , கைகளால் பிணித்தலாலும் , அவ மல்லிகிழான் காரியாதி - இவன் குடநாட் 
ரைக் கொல்லுதலாம் . அக்கைப்போர் ( அ ) டை ஆண்டவன் . ஏற்போர்க்கு அன்புடை 
வகைப்படும் . ( க) தன் இடக்கையாற் பகை யவன் . இவனை ஆவூர் மூலங்கிழார் பாடிப் 
வன் தலை மயிரை இறுகுறப்பிடித்தல் , ( உ ) பரிசுபெற்றார் . ( புறநா. ) 


8 


மல்லிநாத தீர்த்தங்கரர் 


1275 


மழைமரக்கால் அர்வு 


மவுசலர் 


மல்லிதாததீர்த்தங்கார் பத்தொன்பதா மழை - 1 , ஆவியாய்ப் பரிணமித்த மேகக் 
வது சைா தீர்த்தங்கரர் . இவர் அங்கநாட் களின் மீது குளிர்ந் தகாற்றும்படித் அவை 
டில் மிதிலாபுரியிற் கும்பசமகாராஜாவிற் கள் நீரினணுக்களாக ஒன்று சேரும் . இக் 
குப் பிரசாவதியிடம் மார்கழி பூர்வப கனத்த அணுக்களை மேகம் தாங்கமுடியாது 
க்ஷம் ஏகாதசி அச்வரிநக்ஷத்திரத்தில் பிறந் 

சொரிவது 
தவர் . இவர் உன்னதம் ( உடு , வில் சுவர் 2. ஆகாயத்தில் பறந்தமேகங்கள் குளிர் 
ணவர்ணம் , ஆயுஷ்யம் ( 66,000 ) வரு ச்சியினாலிறுதிப் பூமியின் மீது துளிப்பது , 
ஷம் . இவர் காலத்துக் கணதரர் விசாகர் இவை உஷ்ணநிலையினின்று குளிர்ந்தநிலை 
முதல் இருபத்தெண்மர் , அரசர் பத்மசக் க்கு மாறுகையில் மழையாம் . அப்போது 
கிரவர்த்தி , பலதேவன் , நந்திமித்திரன் , தத் வெண்மேகம் கருமேகமாம் . இவை விழு 
தவாசுதேவன் , பலீந்திரபிரதிவாசுதேவன் கையில் ஒன்றுடனொன்று சேர் தலால் ஒளி 
மல்லிநாதன் - காளிதாசன் செய்த கவிக 

களாகின்றன. 
ளுக்கு வியாக்யானஞ்செய்த ஸமஸ்கிருத 3. வெப்பத்தால் மேகமாகப் பரிணமித்த 
வித்துவான் . 

நீராவியின் மீது குளிர்ந்த காற்று வீச நீர் 
மல்லிராசையர் இவர் வீரசைவ அரசர் , கொண்டமேசம் தன்னிடமுள்ள நீரைப் 
இவர் ஸ்ரீபர்வதத்துள் தமது அரசு துறந்து பொழிவது. 
யோகத்திருந்து முத்தியடைந்தவர் . இவர் மழை அளக்கும் கருவி - ( Rain gauge) தட் 
சரிதையைச் சகளேச மாதிராசையரைக் டையான - அடியுள்ள ஒரு கண்ணாடிப் 
காண்க . 

பாத்திரத்தை மழை பெய்யுமிடத்தில் வை 
மல்லிஷேணாசாரியர் - நாற்குமார காவியம் த்தால் அதில் நிரம்பிய நீரை அளவு கருவி 
செய்த சைநர் . 

கொண்டளந்து கொள்வது , 
-ஒரு இருடி , 

மழைக்குறி - 1. ஆடி மாதத்துச் சோதியும் , 
மவுதகல்யர் - சாகல்யர் மாணாக்கருள் நவமியும் , உத்திராடமும் , பௌரணையும் , 
ஒருவர் . 

சதுர்த்தசியும் ஞாயிற்றுக்கிழமை கூடினும் 
மழநாடு - மலை நாட்டில் திருப்பாச்சிலாச் அன்றித் தனித்துறினும் இந்த நாட்களில் 
சிரமத்தை அடைந்த நாடு , 

மந்தாரம் , மழை , பரிவேடம் , இந்திர 
மழபுலவஞ்சி - பகைவர் வேற்றுப் புலத் தனு , முழக்கம் இவை உண்டாகில் அவ் 
தைக் கொள்ளையூட்டி அகங்கள் பாழ்படக் வாண்டு சுபக்ஷகாலமாம் . சுக்ரன் , இராகு , 
கொள்ளை கொண்ட தொழிலைச் சொல்லி கேது , புதன் இவர்களுடன் சந்திரன்கூடில் 
யது . ( பு . வெ . ) 

மழை உண்டாம் . 

சந்திரனை யொழிந்து 
மழவராயன் - கோடைசிவந் தான் ஊர் , புதனுக்கும் சுக்ரனுக்கும்யுத்தம் உண்டாய்ப் 
ஒரு ஒற்றன் , இவன் உப்பரிகை மீதிருந்த புதன் செயிக்கின் காற்றுண்டாம் , சுக்ரன் 
ஒருத்தி கிராமப்பிரதக்ஷிணம்வந்த புலவனை செயிக்கின் மழை உண்டாம் . மாசி முதல் 
நோக்கி " என்னெஞ்சு மென்விழியுங் கொ ஆடியிறு தியாக மாதந்தோறு மூடு பனி 
ண்டோ விலங்கேசன் , பொன்னஞ் சிகாம பெய்யில் கார்த்திகை , ஐப்பசி , புரட்டாசி , 
ணியும் பொன் முடியும் வன்னெஞ்சும் , சிந் ஆவணி , ஆடி , ஆனி , இம்மா தங்களில் 
துங் கொடைச்சிவந்தான் தென்கோடை மழை மிகவுண்டாம் . ஆவணி முதலாக 
யிர் கழங்கும் , பந்தும் சாதித்தபடி , " என்று முன் சொல்லாத மாதங்களில் மூடுபனி 
கூற அவளைக் கொடுக்கார் கண்டு பணியக் யுண்டாகில் அம்மா தங்களில் மழை யுன் 
கடவேனோகாதலுடன் , தொண்டை யிதழ டாம் . ( வி தானமாலை .) 
ருந்தித் தோய்வேனோ கொண்டற் கொ 2. வைகாசி தேய்பிறை சதுர்த்தசியில் 
டைச்சிவந்தான் கோடைக்குளிர் காவில மழை பெய்தால் அவ்வருஷம் நல்ல மழை 
ன நடைச்சிவந்தானென் செய்வேனான் உண்டு . 

" வைகாசி மாதம் மதி குறைந்த 
எனவருஞ் செய்யுள் புலவன் கூற்றாயிருக் நாலாநாள் , பெய்யுமேயாயிற் பெருமழை 
கலாம் . ( தமிழ்நாவலர்சரிதை .) 

யாம் - பெய்யாக்கால் , ஏரி குளமு மெழிற் 
மழ சிவாயுதம் , . இது பிரளய காலாக்னி கிணறு நீர்வற்றும் , பாரில் மழையில் 
யால் புருஷரூப மடைந்துள்ளது. 

பார் . 
னைப் பாசிராமர் தவத்தாற் பெற்றுப் பல மழைமாக்கால் அளவு - ( சு 0 ) யோசனை 
அரச வம்சங்களைக் கருவறுத்தனர் . 

அகலமம் , நூறுயோசனை உயரமுமுள்ளது . 


33 


மழைமரம் 


1276 


மறைஞான சம்பந்தர் 


மழைமாம் - இது அத்லான்டிக் கடலிலுள்ள ரும் கௌதமர் வருகைகண்டு முதலில் ஒரு 
தீவுகளில் இருக்கின்றது . இத்தீவில் நல்ல வன் கதவின் மறைவில் ஒளிந்தான் அவன் 
தண்ணீர் கிடைக்காது . ஒருவிதமரம் பகற் கள்ளன் எனப்பட்டான் , இரண்டாமவன் 
காலத்து வாட்டமுற்றுச் சூரிய அத்தமன மரமேறி மறைந்தான் அவன் மாவன் 
காலத்தில் தளிர்த்து மழைபோல் நீரைக் எனப்பட்டனன் . மற்றவன் வெளிப்பட 
கொட்டுகிறது , அத் தீவவாசிகள் தொட்டி நின்றான் அவன் அகமுடையான் எனப் 
களில் சீரைப் பிடித்து உபயோகித்துக் பட்டனன் , இவர்கள் திருமலை நாய்க்க 
சொள் கின் றனராம் . 

னுக்குத் துணை புரிந்தவர்கள் . 
மழைவூர்நம்பி- ஒரு ஸ்ரீ வைஷணவர் . எழு மறுமை இது இருவகைத்து , ஒன்று அப் 
பத்தினாலு சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர் . யு தயம் , மற்றொன்று நிச்சிரேயசம் அப் 
( குருபரம்பரை .) 

யு தயம் என்பது சுவர்க்க முதலிய சுகவடி 
மள்ளனார் - 1. இவரது இயற்பெய்ரொன் வாகிய செல்வம் , நிச்சிரேசயம் என்பது 
றொழிய வேறியாதும் தெரியவில்லை . கள் வீடுபேறு . ( பரா மா . ) 
ளூரில் இளமகளொருத்தியின் கற்பழித்தா மறைஞானசம்பந்தநாயனார் இவா வௌ 
னொருவனைப் பற்றி நீற்றறையில் இட்ட ளாற்றின் பாங்கர் பெண்ணாகட மென்னும் 
சதையையும் , வையை நீராடற் சிறப்பை திருக்கடந்தையில் வைதிக சைவமறை 
யுங் கூறுகிறார் . செஞ்சை நோக்கி நின் யோர் குலத்துப் பிறந்து கல்வி வல்லராய் 
கைப்பட்ட ஒருத்தியை நீ கைவிட்டு ஏமாந் அருணந்தி சிவாசாரியரிடம் சிவ தீக்ஷை 
திருக்கலாமோ வென்றது வியப்புடையதா பெற்றுச் சிவ தருமமென்னும் ஆகமத்தின் 
கும் . இவர் குறிஞ்சியையும் , மருதத்தையும் உத்தர பாகத்தைத் தமது மாணாக்கர் கேட் 
புனைந்து பாடியுள்ளார் . இவர் பாடியனவாக கத் தமிழில் மொழிபெயர்த்துத் திருக்க 
நற்றிணையில் 20 ச-ம் பாடலொன்றும் ளாஞ்சேரியிற் பிரமபுரேசர் சந்நதியிலிரு - 
அகத்திலொன்றுமாக இரண்டு பாடல்கள் ந்துகொண்டு பிக்ஷை நடாத்தி வருகையில் 
கிடைத்திருக்கின்றன . 

ஒருநாள் ஓர் அந்தணர் வீட்டுப் புறத்தில் 
2. கடைச்சங்கமருவிய புலவருள் ஒரு பிக்ஷைக்கு நிற்கையில் உமாபதி சிவம் 
வர் . 

சிவிகையூர்ந்து மங்கல வாத்தியத்துடன் 
மறக்களவழி - முழவுபோலத் திரண்ட புயத் செல்லக்கண்டு பகற் குருடன் செல்கின் 
தினையுடையானை உழும் வேளாளனாக மிகு நான் என அதைக்கேட்ட உமாபதி சிவம் 
த்துச் சொல்லியது. ( பு - வெ .) 

சிவிகையினின் றிழிந்து திருவடிபணிந்து 
மறக்காஞ்சி - 1. ஒப்பனையாற் பொலிந்த அவருண்ட மிச்சினுகர்ந்து நிழல்போலி 
மறத் தொழிலையுடைய வீரன் பகைவரு ருக்க மறைஞானசம்பந்தர் அவரது தீவிர 
மாறுபாட்டுக்குப் பொறானாகிப் பக்குவமறிந்து அவருக்கு 

அவருக்கு ஞானதீக்ஷை 
பகைவர் வேல்பட்ட தன் மார்பிற்புண்ணைப் செய்து சில நாளிருந்து திருக்களாஞ் சேரி 
பிளந்து மரிப்பினும் முற்பட்ட துறையே யில் முத்தியடைந்தனர் . 
யாம் , (பு.வெ. ) 

மறைாஞன சம்பந்தர் - 1. சீர்காழித் திரு 
2. பச்சிலையாலே பொலிவுபெற்ற மாலை ஞானசம்பந்த மூர்த்திகளின் திருவடியார் . 
யாற் சிறந்த வலியினையுடைய மன்னன் வள்ளல்கள் அறுபத்து நால்வருள் ஒருவ 
பகைவர் மாறுபாடு நீங்க மறத்தொழிலைச் சாகிய ஆளவந்தவள்ளல் சந்தானத்தைச் 
செலுத்தியது . ( பு - வெ . ) 

சேர்ந்தவர் . பிராமணர் , இவர் பதி பசு 
மறவர் - இவர்கள் மதுரை திருநெல்வேலி பாசப்பனுவல் சிவஞான சித்தியார் சிவ 
ஜில்லாக்களின் கரையோரமாகிய கன்னி தர்மோதாம் முதலியவற்றிற்கு 
யாகுமரி முதல் இராமநாதபுரம் வரையில் யும் பாமத திமிரபாநு , சைவசமயநெறி 
வியாபித்திருப்பவர்கள் . இவர்கள் இராம சோமவார கற்பம் , பிரதோஷ கற்பம் , 
னுக்குத் துணை புரிந்த பிறகு இராமன் உங் உருத்ராக்ஷ விசிட்டம், திருக்கோயிற்கும் 
களை மறவன் என்பதால் மறவர் எனவும் , றம் என்னும் நூலும் இயற்றி யிருக்கின்ற 
போரிடும் கொடுந்தொழிலாகிய மறத்தை 
மேற் கொண்டவராதலால் மறவரெனவும் , இவர் மறைஞானதேசிகர் சைவ வேளா 
அகலிகையிடம் கள்ளப் புணர்ச்சி செய்கை ளர் சிதம்பரத்திருந்தவர் , தமிழில் அரு 
யில் இந்திரனுக்குப் பிறந்த மூன்று குமர ணகிரி புராணம் இயற்றியவர் . 


உரை 


னர் . 


மறையாமையணி 


1277 


மனையிலக்கணம் 


மனசுயு 


மறையாமையணி அஃதாவது , பொதுக் தினால நான பயப்படவேண்டியது என்ன 
குணத்தில் ஒற்றுமையுடைய இரண்டு பொ என்று ஆலோசித்தான் . இவ்விதமாக அவ 
ருள்களுக்கு ஒருகாரணத்தால் வேற்றுமை னுடைய பயம் அவனை விட்டுப் போய் விட் 
தோன்று தலாம் . இதனை வட ஏவார் உன் டது , பயமானது மற்றொருவனுக்கா தலால் 
மீலி தாலங்காரம் என்பர் . (குவல ) 

அவன் எதற்காகப் பயப்பட வேண்டும் . 
மறைவணி - அஃதாவது , பொதுக்குணத் அவன் ஆனந்தப்படவில்லை. ஆகையால் 
தினால் பொருளுக்கு வேற்றுமை தோன் மனிதன் தனித்திருக்கும் போழ்து ஆனந் 
ராமையாம் இதனை வடநூலார் மீலிராலங் தப்படுகிறது இல்லை . மற்றொருவர் இருக்க 
காரமென்பர் . ( குவல ) 

வேண்டுமென்று கோரினான் . 
மற்கலிதேவன் - ஆசீவகமத தேவன் . அவன் ஒரு ஆண்பிள்ளையும் ஒரு பெண் 
மற்றதற்காக்கலணி - ஒரு காரியத்திலுல பிள்ளையும் ஒருவர்க்கொருவர் தழுவிக் கொ 
கறி காரணத்தை யொருவன தற்குப் பகை ண்டு இருக்கும்படியான அவ்வி தமாய் விட் 
யாகிய காரியத்திற்குக் காரணமாக்குதல் . டான் , தன்னிலிருந்தே தானே இரண்டா 
( வியாகா தாலங்காரம் ) ( குவல . ) 

கும்படி இதைச் செய்தான் . இவ்விதமாக 
மற்றுடைப்பாசி - சினச் சேனையினையுடைய ஒரு புஷனும் ஒரு மனைவியுமாக ஆனான் . 
சினமன்னர் வீரசுவர்க்கத் திடத்துப்போன ஆகையால் இது அவ்வி தமாகப் பிரிந்த சரீ 
போக்கைச் சொல்லியது . ( பு- வெ ) 

ரமாக இருந்தது , அது தன்னிலே தானே 
மனகதி இராவண தூதரில் ஒருவன் . அபூரணமான பாதி சரீரமாக இருந்தது . 
மனசவி 

க்ஷமாவர்த்தன் தம்பி , தேவலன் அவன் அவளைச் சேர்ந்தான் . அதனால் மனு 
இரண்டாங் குமரனாகிய இருடி , 

டர் உற்பத்தி ஆயினர் . அவள் அவனிடத் 
(சங் ) பிரவீரன் குமான் . இவன் தில் இருந்து என்னை உண்டாக்கி இருக்க 
குமான் சாரு. 

முறையற்ற விதமாக அவன் என்னை எப் 
மனழல்லை - தெளிந்த வாளினையுடைய படிச் சேருவான் , நான் இப்போது மாறு 
மன்னன் விரும்பியது கொடுப்பவும் அத வேஷம் கொள்வேனென்று அனுமானத் 
னைக் கொள்ளாத வீரனது கனற்சியைச் தோடு ஆலோசித்து அவள் ஒரு பசு ஆனாள் 
சொல்லியது . ( பு வெ . ) 

அவன் ஒரு இடபகமாகி அவளைப் புணர்ந் 
மநத்வசாமான்ய முடையது . அனு தான் . கன்றுகள் பிறந்தன. அவள் ஒரு 
பரிமாணம் , ஆத்மசையோகி , உள் இந்திரி பெட்டைக் குதிரை ஆனாள் . அவன் ஒரு 
யம் , இன்பமுதலிய சாக்ஷாத்காரத்திற்குக் ஆண் குதிரை ஆனான் , அவள் ஒரு பெட் 
கரரணம் , பித்தம் , சங்கியை முதலிய ஐந்து டைக் கழுதையும் வெள்ளாடும் , செம்மறி 
குணமுடையது 

பாத்வம் , அபாதவம் , யாடும் ஆனாள் . அவன் ஒரு ஆண் கழு 
வேகமுடையது . ( தர்ஸ்டன் . ) 

தையும் வெள்ளாடும் செம்மறியாட்டுக்கடர் 
மனவாசகம் கடந்தார் - இவர் திருவதிகை வுமாகிப் புணர்ந்தான் . இதனால் சகத்துற் 
யில் இருந்தவர் . மெய்கண்ட சந்தானத் பத்தி ஆயிற்று . இது யசுர் வேதத்தில் 
தைச் சேர்ந்தவர் . இவர் அருளிச்செய்த சொல்லிய முறை . இவ்வேதக் கருத்தே 
உண்மைவிளக்கம் . இவர் காலம் 

புராணங்களில் முதல்மனு அவன் புத்திரி 
சாலிவாகனசகம் ( ககஎ எ . ) 

யாகிய சதரூபையுடன் சேர்ந்து பலபுத்திர 
மனுதேவன் - ( சூ . ) சுப்பிரதிகன் குமான் . ர்களைப் பெற்றதாகக் கூறப்பட்டிருக் 
மனுஷர் எழவர் சநகர், சாந்தர் , சநாதர் , கிறது . " 

சாத் குமாரர் , கபிலர் , பஞ்சசிகர் , ருஷபர் மனையிலக்கணம் - மனையைத் தச்சுமுழத் 
மனுஷன் - " ஆத்மா மானிடவடிவு கொண்டு தாலளந்து குழியாக்கி அந்தக் குழியை 
தன்னைச் சுற்றிலும் பார்த்தான் . அந்த ஆதி யெட்டிற் பெருக்கி கஉ - ல் கழித்த மிச்சம் 
வஸ் 

பது தன்னைத் தவிர மற்றொன்றையும் ஆதாயம். க - ல் பெருக்கி ( க 0 ல் ) கழித்த 
காணவில்லை . அவன் முதலில் நானே நான் மிச்சம் செலவு ச.இல் , பெருக்கி ச 00 -ல், 
என்று சொன்னான் . ஆதலால் அவனுடை கழித்தமிச்சம் வயது . அ.எ ,-ல் பெருக்கி 
யபெயர் நான் என்பதாக இருந்தது , அவன் உஎல் கழித்தமிச்சம் நக்ஷத்திரம் , கூ - ல் , 
பயமுற்றான் ஆதலாற் ரான்மனி தன் தனி 

பெருக்கி அ - ல் கழித்த மிச்சம் யோனி, 
த்திருக்கையில் பயப்படுகிறான் , ஆனால் க - ல் பெருக்கி எ - ல் கழித்தமிச்சம் வாரம் , 
தான் தன்னைவிட வேறொன்றும் இல்லாத க - ல் பெருக்கி சால் கழித்தமிச்சம் ஜாதி , 


மனம் 


நூல் 


மனையிலக்கணம் 


1278 


மனையிலக்கணம் 


சால் , பெருக்கி கால் கழித்தமிச்சம் திதி , 
இதில் ( கரு ) க்குட்பட்டால் வளர்பிறையா 
கவும், (கரு ) க்குமேல் தேய்பிறையாகவும் 
கொள்க . சால் 

பெருக்கி ந.ல் கழித்தமிச் 
சம் சூத்திரமாகக்கொள்ளவும் . இவற்றுக்கு 
யோனி . க - க்கு கருடன் , உ - க்கு பூனை , 
கூ -க்கு சிங்கம் , ச - க்கு நாய் , ந - க்கு பாம்பு , 
சு - க்கு எலி , எ - க்கு யானை , அ - க்கு முசல் , 
எனக்கொள்க . இவற்றுள் பூனை , எலி , 
முசல் ஆகா , அம்சம் காக்குச் சோரம் , 
உ - க்கு புத்தி , உ க்கு சத்தி , ச.க்கு தான் 
யம் , கு க்கு ராஜ்யம் சு - க்கு க்லீபம் , எ - க்கு 
வருத்தம் , அ - க்கு சோகம் , க . க்கு சுபம் . 
ச.சு எ - அ ஆகா . சூத்திரம் சாக்கு பாலன் , 
உ - க்கு குமாரன் , கூ - க்கு ராஜன் , ச.க்கு 
கிழவன் , ந - க்கு மரணம் , இவற்றுள் ச.டு - 
ஆகா . வீட்டின் அகலத்தை வலத்தில் 
ஐந்து பங்கு தள்ளி நின்றபங்கில் தெருவா 
சற்படிவைக்கவும் , வலத்தில் உ.பங்கும் , 
இடத்தில் கூ - பங்கும் தள்ளி நின்ற பங்கு 
ச -உள் முற்றமாக்க நன்று , வேதியர்க்குத் 
தெற்கு வடக்கு நீளமாகிய சந்திரபத்தியா 
கவும் , மற்றவர்க்குக் கிழக்கு மேற்கு நீளமா 
கிய சூரியபத்தியாகவும் முற்ற மிருக்கவே 
ண்டும் . வீடு முதலிய கட்டமனை கோலச் 
செல்லுகையில் தோஷமில்லாத நாள் கொ 
ண்டு செல்லுகையில் சகுன முதலிய பார்த் 
துத் தான் வீடுகட்ட கொண்ட இடம் தாழ் 
வற்றதாய் உயர்ந்த இடமாய்ப் பூமிலக்ஷ 
ணங் கூறியபடி வருணத்தார்க் கேற்றதா 
யிருத்தல் வேண்டும் . தென்சார்பாய் வட 
க்கு நோக்கியவாசல் வேதியர்க்காம் . மேற் 
சார்பாய்க் கீழ்நோக்கிய வாசல் மனை அர 
சர்க்காம் . வடசார்டாய்க் கிழக்குப்பார்த்த 
வாசல்மனை வைசியர்க்காம் . கீழ்ச்சார்பாய் 
மேற்குப் பார்த்த வாசல்மனை சூத்திரருக் 
காம் . தானிருக்கு மனைக்குத் தெற்கு 
மேற்கில் தன்னின் மூத்தார் தாய் தந்தை 
யர் குருகளுக்கு மனையிருத்தல்நலம் . தானி 
ருக்கும் மனைக்குத் தெற்குக் குப்பை கொட் 
டவும் , தென்மேற்கு மூலையில் வைக்கோற் 
போர்க் கட்டவும் , மேற்கில் எருமைத்தொ 
ழுவழி வும் , வடமேற்கில் தானியதொம் 
பையமைக்கவும் , வடக்கில் பசுத்தொழுவங் 
கட்டவும் , வடகிழக்கில் , அடுக்களை வீடுகட் 
டவும் , கிழக்கில் ஆட்டுக் கொட்டில் கட்ட 
வும் , தென்கிழக்கில் பொக்கிஷ வீடியற்ற 
வும் , பின்னையும் , கிழக்குத் திக்கில் குளிக் 
கும் இடமும் , அக்னி மூலையில் சமைக்குமி 


டமும் , தெற்கில் சயனஸ் தலமும் , நிருதிமூ 
லையில் சாஸ்திர முதலிய வைக்குமிடமும் , 
மேற்கில் போஜனஞ் செய்யும் இடமும் , 
வாயு மூலையில் பசுத்தொழுவமும் , வடக் 
கில் தன தான்யவீடும் , ஈசான்யத்தில் பூசை 
வீடுகட்டவும் தன தான்ய முண்டாம் . 

மனைகோல ஆகா நாள் - சித்திரை, வை 
காசி , ஆடி , ஆவணி , ஐப்பசி , கார்த்திகை, 
தை , மாசி , நன்றாம் , ஒழிந்தவை மற்ற 
நல்ல மங்கலநாட்கள் திதியோக காணங்கள் 
அறிந்து வாஸ்து புருஷன் எழுந்திருக்கு 
நாளறிந்து மனைகோல வேண்டும் . 

வீட்டுக்கு லக்ன கேந்திர கிரகபலன் , பிர 
கஸ்பதியிருக்கும் லக்னத்தில் ஸ்தம்பபிர 
திஷ்டை செய்து புதனிருக்கிற லக்னத்தில் 
தூலமேத்திச் சுக்ரனிருக்கிற லக்னத்தில் 
ஓடு மூடினால் அந்த வீட்டிற்கு அக்னி , 
சோர , ராஜபயங்களில்லை . ந - ல் , சு - ல் 
சந்திரனிருக்கச் சுக்ரவாரத்தில் வீடு கட்டி 
னால் சம்பத் துண்டாம் . 

லீ திவாசற்கால் வைக்குமிடம் - கிழக்கு 
மேற்குவீதியாயின் ஒன்பதில் மூன்று பங்கு 
கிழக்கில் தள்ளியும் , தெற்கு வடக்கு வீதி 
யாயின் தெற்கில் மூன்று பங்கு தள்ளியும் 
வாசற்கால் வைக்கவும் . 

கதவு நிலைநிறுத்தல் - சித்திரை வடக்கு 
வாயில் ஐப்பசி தெற்குவாயில் ஆடி கிழக் 
குவாயில் தை - மேற்குவாயில் . 

வீட்டுக்கு , அறைகள் , கூடங்கள் , வாசல் 
கள் முதலானவை வைத்துக் கட்டுவதற்கு 
அடியளவு 

நன்மை 
யுண்டு ; 7. தரித்திரம் 8. ஷேமம், 9 . 
பீடை , 10. பால்பாக்கியம் , 11. நன்மை , 
12. புத்திரஹானி, 13. வியாதி , 14. சஞ் 
சலம் , 15 ; துன்பம் , 16. செல்வ விருத்தி , 
17. எதிரிகள் அஞ்சிகிற்பர், 18. மனை பா 
ழாம் , 19. தரித்திரம் , 20. இன்பந்தரும் , 
21. நன்மையுண்டு , 22. தைரிய விருத்தி , 
23. தீமை விளையும் , 24. மத்திமம் , 25 . 
மனையாள் மரணம் , 26. சம்பத்துண்டு , 
27. மிகுந்த செல்வம் , 28. தெய்வகடாட் 
சம் , 29. பால் பாக்கியம் , 30. லட்சுமிவா 
சம் , 31 , துன்பமேயில்லை , 32. பொருள் 
சேரும் , 33 நன்மையுண்டு , 34 , கூடுவிட் 
டோட்டும் , 35. லஷ்மிகடாஷம் , 36 வீர 
லக்ஷ்மி கடாக்ஷம் , 44. சண்போம் . 

கட்டியிருக்கும் வீடுகளில் குடித்தனம் 
போகவேண்டுமானால்மேற்கூறிய அடிகன் 
க்கின் சுபாசுபம் தெரிந்து குடிபுகுதல்கலம் , 


அசல நீளம் 


6 - அடி 


மனையில் கடைக்கால் சகுனம் 


1279 


மனோரதன 


இருகவாயில் பொருத்தம் - சனனராசி ளையார் பிடித்து வைத்துப் பூசித்துப் புஷ் 
ரிஷபம் , மிதுனம் , கடகம் , கிழக்கு , வட பத்தை நீரிலிட வலமாகில் சம்பத்துண் 
க்கு , சிங்கம் , கன்னி , துலாம் , கிழக்கு , 

டாம் . இடமாகில் பகைமை ; வண்டு , புழு , 
தெற்கு . விருச்சிகம் , தனுசு , மகரம் , தெற் காணில் துன்பமாம் , கல்காணில் செல்வ 
கு , மேற்கு . கும்பம் , மீனம் , மேஷம் , மாம் ; செங்கல் , நிதி , அரணை , நண்டு , பல்லி , 
மேற்கு , வடக்கு . 

தேரை , சிலந்தி , முதலிய பூச்சிகள் காணில் 
கிருகாரம்ப இராசிப் பொருத்தம் - யஜ நலம் ; ஆமை , பாம்பு , தேள் , உடும்பு , பூரம் 
மான் ராசிக்கு 3 , 10 , 11 , வீடு உத்தமம் , காணில் மனை பாழாம் ; சங்குக்குயோகமாம் , 
2 , 4 , 5 , 7 , 9 , வீடு மத்திமம் , 1 , 6 , 8 , 12 , வேர்கள் காணின் பொருட்சேதம் . ( கைலா 
வீடு அதமம் 

சநாத சதகம் ) 
வீட்டுக்கு வாயில் வகுத்தல் - மனையின் மனோகரை - ஒரு தேவமாது , புத்திரர்கள் 
நீளத்தை 9 பாகமாக்கி வலது பாகத்தில் சிசிரன் , பிராணன் , ரமணன் . 
5.பாகமும் இடது பாகத்தில் 3 - பாகமும் மனோசயன் - இவன் உச்சயனி புரத்தா 
கழித்து மற்றொரு பாகம் வாயிலாக வகுக்க சன் , பாரி சுமுத்திராதேவி , குமாரன் சந்தி 
உத்தமம் . 

காதன் . இவன் கொடுங்கோல் அரசு செ 
கிருகப்பிரவேசம் - ஆனி , ஆடி , புரட் லுத்தித் தன்மசெயனால் செயிக்கப்பட்டு 
டாசி , மார்கழி , மாசி , பங்குனி மாதங்க ஆரண்யம் அடைந்து பராசமுனிவர் வந்து 
ளும் ; ஞாயிறு , செவ்வாய் , வியாழமும் கூறியபடி நாககிரியில் ஸ்நானஞ் செய்து 
அஸ்வனி, மிருகசீரிடம் , புனர்பூசம் , அஸ் 

இராம மந்திரஞ் செபித்து இராமர் தந்த 
தம் , சித்திரை, சுவாதி , மூன்று த்திரங்கள் , அஸ்திரசஸ்திரங்களைப் பெற்றுப் பகைவ 
அனுஷம் , திருவோணந் தவிர மற்றநட்சத் ரைச் செயித்து நாட்டைக் கைக்கொண்ட 
திரங்களும் , விருச்சிகம் , கும்பமும் இரு வன். 
த்தை ஆகாவாம் . அஷ்டம சுத்தமுள்ள மனோசவன் - 1 , பிரியவிரதன் போன் . 
லக்கின முத்தமம் . 

மேதாதியின் குமான் , 
வீடுகட்டவுதவா மரங்கள் -அத்தி , ஆல் , 2. விக்ரமாட்டியின் குமரன் . இவன் 
இத்தி , அரசு , இலவு , புரசு , குச்சம் , வேதியர் செல்வங் கவர்ந்தபடியால் பகை 
இலந்தை, பீலி, மகிழ் , விளா , காற்றடி யாசனால் வெல்லப்பட்டு நாடிழந்து அன்ன 
பட்டமரம் , ஆலயத்திலிருக்குமரம் , மயா மிலாது வருந்திப் பராசமுநிவர் சொல்லால் 
னத்திலிருக்குமாம் இவை ஆகா . 

மனை 

மங்கல தீர்த்த ஸ்நானஞ் செய்து மீண்டும் 
யில் வைக்கத்தகாத மரங்களுக்குக் கிருகத் அரசு பெற்றவன் . 
தில் வைக்கத்தகாத மரம் காண்க . மனோஞ்ஞை - சுச்சிரவன் எனும் காந்தரு 

கதவினிலை - மூடின சதவைத் திறந்து வன் பெண் , இவள் மித்திரன் எனும் 
நிலையில் நிற்கவைக்கத்தானே நிற்கில்நலம் . வேதியனிடம் மயல் கொண்டு அவனை வலி 
நிற்காது , தானே வந்து சாத்திக் கொள்ளி திற் புணா வேதியன் இவளைப் பேயர்ச்சி 
னும் , அதிக இரைச்சலிடினும் உயிர்ச்சேத சபித்தனன் . இவள் பேயாய்த் திரிந்து 
முண்டாவ தன்றி மனையும் பாழாம் . கத அசி தமுனிவரால் பேயுரு நீங்கிக் காவிரியா 
வைச் சாத்தினால் சிக்கிச் செக்கோசை டிப் புனிதமடைந் தனள் . ( காவிரித்தல 
போல் இரைச்சலிட்டு நடக்குமாகில் புத் புராணம் .) 
திரபாக்யமில்லை. மனையாள் மரணமாவாள் . மனோபவன் 

மனேபவன் - 1. மன்மதன் . 
மனக்கவலை யுண்டாம் . கதவைச் சாத்தில் 2. சண்முக சேனாவீரன் . 
கரும்பாலைபோல் சத்தமிடில் புத்திர நாச மனேமயை - சௌபரிமுனிவர் தேவி , 
மும் பெண்பழியு முண்டாம் . 

மனோதத்திரிதிகை விரதம் - சித்திரைமா 
கன்னியரே வாசற்கதவு சிக்கிச் செக் தத்துச் சுக்கலபக்ஷத் திரிதிகையில் சோம 
கோசை , மன்னிடிற் புத்திரனுமத்திமமா கணேச மூர்த்தியை எண்ணி நோற்கும் 
முன்னமே , கன்னியரைப்போக்குங் கவலை விரதம் , இவ்விர தங்களை இலகுமி , சாஸ் 
மிகப் படுத்தும் அன்னமே சொன்னே வதி , அநசூயை , இந்திராணி , சோற்றுத் 

தம் புருஷரை அடைந்தனர். 
மனையில் கடைக்கால் சதனம்- மனைகோல மனோதன் விண்ரெதன் குமான் . இவன் 
தடைக்காலெடுக்கையில் நீர் ஊற்றிப் பிள் குமான் வீரதன் , 


னறி 17 


மனோரமாதேவி 


1280 


மன்மதன்விழா 


சிவ 


காண்க. 


மனோரமாதேவி சுகநாசனது 

மனைவி 

சாபத்தால் கெடுதலினும் சிவகோபத்திற் 
வைசம்பாயனனது தாய் , 

குள்ளாயின் மீட்சியுண்டாமென எண்ணிச் 
மனோமை - 1. இவள் உத்தியான வனத் சிவமூர்த்தி யோகத்திருக்கையில் சென்று 
தில் இருடிகள் காண உலாவித் தவத் 

தனது அம்பினைத் தூண்டினன் . 
திற்கு இடையூறு விளைத்தமையால் அரக் 

மூர்த்தி கண்விழித்துப் பார்க்கவும் இவன் 
கனாகிய தந்தையால் பிடிபட்டுச் சவரோ 

சாம்பராயினன். ) இதனையறிந்த இரதி, 
சியால் விடுபட்டு அவனை மணந்தவள் . 

சிவமூர்த்தியைப் பணிந்து புருஷ பிக்ஷை 
இந்தீவராக்ஷனைக் காண்க , 

கேட்கச் சிவமூர்த்தி கருணை கூர்ந்து இரதி 
2. மேனைக்கு ஒரு பெயர் , 

யை நோக்கி இவன் உனக்கு மாத்திரம் 
3. இந் தீவராக்ஷன் பெண் . 

உருவத்துடனும் மற்ற தேவராதியர்க்கு 
4. ஒரு அப்ஸரசு . சரஸ்வதி நதியின் அருவமாயிருக்க என அனுக்கிரகித்தனர் . 
கிளைநதி . 

அதனால் இவனுக்கு அநங்கன் எனப்பெயர் . 
மனோவதி- பிரமன் பட்டணம் . 

3. இவன் கிருஷ்ணாவதாரத்தில் பிரத் 

தியும்கனாகப் பிறந்தனன் . பிரத்தியும் நனைக் 
மனேவனம் சடியாசன் நந்தவனம் . 

இவன் தம்பி சாமன் , 
மனோன்மணி - 1. இவன் ஆன்மாக்களின் 4. இவன் மன்மதனாகப் பிறக்குமுன் 
மலங்களை நீக்கிச் சிவானந்தத்தைத் தரும் பிறப்பில் ஒரு அரசன் தன்மனைவியுடன் 
சிவசத்தி . உன் மனாசத்தி யென்பர் . பா வேட்டைக்குச் சென்று ஆண்டு ஒரு இருடி 
சிவத்திடம் நீங்காதிருப்பள் . இவள் சூர்ய வளர்த்த மானைக் கொன்று அவரால் சாம் 
காந்தி , முக்கண் , ஒரு கையில் சாமரம் , பராகச் சாபம் பெற்றவன் . ( பூவாளூர் புரா 
வாதம் , அபயம் , ஒரு கை தாங்குகை, ணம் ) அசித்தனைக் காண்க . 
சந்திர சடாமகுடம் , பால் நிறம் உடைய 5. நெற்றி விழியாலிறத்தற்குக் காரணம் 
வள் , 

பிரமனைக் காண்க., 
2. ஒரு பார்ப்பினி, கங்கையாடச் சென் 

7. கட்டியங்காரனுக்கு மைத்துனனாகிய 
று கணவனை இழந்து விசய நாராயண 

மதனன் தம்பி . 
புரமடைந்து சிவபூசை செய்து அத்தலச் மன்மதன் கணை ( ரு ) வனசம் , சூதம் , 
சிவகங்கை தீர்த்தத்துள் கணவனைப் பெற் அசோகு , முல்லை , நீலம் இவை முறையே 
றவள் . 

உன்மத்தம் , மதனம் , சம்போகம் , சந்தா 
மன்மதபாணச் செயல் - உன்மாதம் , பம் , வசீகரணம், எனவும் பெயர் பெறும். 
சோதனம் , சம்மோஹனம் , சோஷணம் , இவற்றின் அவத்தைகளாவன : சுப்பிர 
மாரணம் . 

யோகம் , விப்பிரயோகம் , சோகம் , மோகம் , 
மன்மதன் - 1. விஷ்ணுமூர்த்தியின் மன மாணம் . 

அவை : சுப்பிரயோகம் சொல் 
தில் பிறந்தவன் 

லும் நினைவும் , விப்பிரயோகம் வெய்துயிர்த் 
2. இவன் ஆன்மாக்களுக்குக் காமத்தை திரங்கல், சோகம் வெதுப்பும் துய்ப்பன 
விளைத்துப் பிரசாவிருத்தி செய்விப்பவன் . தெவிட்டலும் , மோகம் அழுங்கலும் , மொ 
இவன் தேவி ரதி , இவனுக்குக் கரும்புவில் ழிபல பிதற்றலும் , மரணம் அயர்ப்பும் 
வண்டு நாண் , அரவிந்தம் , அசோகம் , மாம் மரணமும் தருவ்ன . 
பூ , முல்லை , நீலம் , பாணங்கள் . 

மச்சம் மன்மதன்விழா - இதனுடைய காலவரை 
கொடி , இலஞ்சி, மாலை , சோலை , படை யறை எழுதினம் , பெரியாகரங்களில் நடை 
வீடு, மங்கையர்சேனை கள் , கவரி தென்னம் பெறுவதுண்டு . உத்தமனான தலைமகனை 
பாளை , மல்லிகை காளாஞ்சி தாழைமடல் மணஞ் செய்துகொள்ள எண்ணிய கன்னி 

கிளி குதிரை , தென்றல் தேர் , யர்கள் இவ்விழா நாட்களில் தத்தமக்கிய 
இருள் யானை , கடல் மாசம் , குயில் எக்கா ன்ற தானங்களையும் , தருமங்களையும் , செய் 
ளம் , சந்திரன் குடை , இவன் இவற்றைக் வார்கள் . மன்மதனுடைய ஆலயத்தில் செ 
கொண்டு உலகத்தவரைத் தனக்குள் ன்று அவர்கள் வழிபடுவதுமுண்டு , இராச 
அடக்கியிருக்கையில் பிரமாதி தேவர்கள் கிரிய நகரத்தில் இவ்விழா நடந்தபொழுது 
குமாரக்கடவுள் உற்பத்தியின் பொருட்டுச் வழிபாடு செய்தற்குக் காமன்தோட்டத்தை 
சிவபிரான்மீது படையேவ ஏவினர் . இவன் யடைந்த பதுமாபதி அங்கே உதயணனைக் 
பயந்து தேவரின்சாபத்திற்கு அஞ்சி உமது கண்டு விருப்புறவாளாயினன் , ( பெ.கதை ) 


வாள் 


மன்யு 


1281 


மன்வந்தரம் 


மன்யு - ஏகாதசருத்ரருள் ஒருவன் . தேவி 


தரம் 


2. வீரவிரதனுக்குப் பொசையிடம் உதி 
த்த குமான் . தேவி சத்தியை , குமரன் 
பவான் , 
3. வித்தன் குமான் , பிரகஷத்ரன் . 
4. தேவர்கள் சௌண்ட புருஷ பிராப் 
தியின் பொருட்டுச் சிவபிரானை வேண்ட 
இவர் மன்யு என்பவனைத் தந்து அசுரவதை 
செய்வித்தனர் . ( பிரம புரா .) 
மன்வந்தாம் - திவ்யவருடம் ஐயாயிரத்திரு 
நூற்று நாற்பத்திரண்டும் , பத்துமாதம் , 
எட்டுநாள் , நான்குசாமம் , இரண்டு முகர்த் 
தம் , காலேயரைக்காலே காணியரைக்காணி 
நாழிகை, இவ்வளவுகாலம் கொண்ட எழு 
பத்தொரு சதுர்யுகம் கொண்ட இந்தக் கால 
அளவு ஒருமனு அரசாள்வான் . மற்ற 
மனுக்களின் சரிதங்களை அவர்கள் பெயரிற் 
காண்க. சுவரோசிஷ மன்வந்தரத்தில் 
விபஸ்சித்து என்னும் தேவபதியும் உத் 
தம மன்வந்தரத்தில் சுசாந்தன் எனும் 
அமரபதியும் , தாமச மன்வந்தரத்தில் சிபி 
யென்னும் இந்திரனும் ரைவத மன்வந்தர 
த்தில் வாசவனும் , சாக்ஷ சமன்வந்தரத் 
தில் மனோசவசன் என்னும் தேவபதியும் 
வைவச்சுத மன்வந்தரத்தில் புரந்தான் 
எனும் பிருந்தாரகேந்திரனும் , சூர்யாதி 
தேவர்களையும் வசிட்டாதி இருடிகளையும் 
நடத்துவர் என்பர் . ( பாகவதம் . ) முதல் 
மன்வந்தரம் சுவாயம்பு மனு 
பிரிய விரதன், உத்தானபாதன் குடி 
கள் - யமான் என்கிற தேவர்கள் . இரு 
டிகள் - மரீசி, அத்திரி, ஆங்கீரசர் , திருது , 
புலத்தியர் , வசிட்டர் . அரியின் அவதா 
ரம் - யஞ்ஞமூர்த்தி , அல்லது சசிகேசன் , 
இவர் ஆகுதியிடத்துப் பிறந்தவர் . இவரே 
இந்திரனாக இருந்தனர் . இரண்டாவது 
மன்வந்தாம் - சுவாரோ சிஷமனு - இவன் 
அக்னிபுத்ரன் எனவும் , சப்தராசசி கும 
ரன் எனவும் கூறுவர் . புத்ரர் - சயித்திர 
தன் , கிம்புருடன் , ஹரிக்னன் , சுக்ருதி , 
சோதிர்யன் , மூர்த்திரயன் , ஸ்மயன் . குடி 
கள் - துஷிதாள் , பராவதர் , இருடிகள் - 
அக்னீத்ரர் , அக்கினிவாகர், மேதாதி , வசு , 
சோதிஷ்மான் , துதிமான் , அவ்யர் , சுவ 
னர் , சுபுரு , மூர்ச்சரி , தம்பன் , பிராணன், 
தாந்தன் , பிரிடி தன் , திமிரன் . அரியின் 
அவதாரம் - ரிபு . அல்லது துடிதன் . இது 
திரன் - ரோசான் (விவசித் ). மூன்றாமன் 

161 


வந்தரம் - உத்தம மனு . 

மனு - இவன் பிரிய 
விரத புத்ரன் . குடிகள் - வேதசருகர், 
பத்திரர் , சுதாமர் , சத்தியர் , சிவர் , பிர 
மார்த்தனர் , வசவர்த்தி . இருடிகள் - சுத 
பன் , சவகன் , மகன் , சுக்ரன் , பிரமதன் 
அரியினவதாரம் - சத்திய சேனையிடம் 
உதித்த சத்தியநேசர் . இந்திரன் - சத்ய 
சித் அல்லது ( சுசாந்தி . ) நான் காமன் வந்த 
ரம் 

மனு - தாமசமனு - இவன் உத்தம 
னுக்குப் பிராதா. இவன் அகத்தியரால் 
யானையாகச் சபிக்கப்பட்டான் . புத்சர் - 
துதி , போ தன் , சௌ தபசியன் , தபசூ 
லன் , தாபன் , தபோவதி , கல்மாஷன் , 
தன்வி , தந்விகுலன் , குடிகள் - வைத்ருதர் , 
சத்தியர் , சுரர் , மருவியர் , சுதையர் , சோம 
பர் . இருடிகள் - சோத்திரதாதா, பிருது , 
காவியன் , சயித்திரன் , இதன் , தனிகன் , 
பீவான் . அரியினவதாரம் - ஸ்ரீ அரி . இந் 
திரன் - திரிசிகன், ( சவி . ) ஐந்தாமன்வர் 
மனு 

ரைவ தமனு - இவன் தாமச 
னென்னும் மனுவின் சகோதரன் . இவன் . 
குமரி , ரேவதி , பலராமர் தேவி . குடிகள் . 
பூதாயர் , அமிர்தர், உபாகரதர் , வைகுந் 
தர் , சமேதர் , சம்பூதர் . இருடிகள் - இர 
ண்யரோமா , வேதசிரசு , ஊர்த்தபாகு , 
தேவார்த்தி , தேவவாகு , சுதரமன், பர்ச் 
சனி . அரியினவதாரம் - சம்பூதர் , இவர் 
சம்பூதி வயிற்று தித்தவர் இந்திரன் - விபு 
அல்லது சுகன் , ஆராமன் வந்தரம் - மனு 
சாஷலமனு , இவன் சஷவின் புத் 
ரன் , இவனுக்கு விஷ்ணுபுத்திரராகப் பிற 
ந்து கடல் கடைந்தனர் . குடிகள் ஆப்பி 
யாள் , ஆர்த்தியர் பிரபாசர் , பவியர் , பிர 
தானர் , மானுபாவர் , பிரசூதர் , விலேக்கி 
யர், ரிபுக்கள் , லேகர் , இருடிகள் - அவிஷ் 
மான் , விரகன் , துட்டி தர் , சுமேதர் , விரி 
சன் , நவிட்மான் , உத்தமன், மதுவத்ரி , 
சயிட்ணு , திருகு , நகர் , விசுவர் , சுதர்மா , 
விரசசு, அசகிஷ்ணு , ஆங்கீரஸ புத்திரரா 
கிய நத்வலேயர் , அரியினவதாரம் - அதிதர் 
அல்லது வைகுண்டர் , விகுண்டையினி 
-த் துதித்தவர் . இந்திரன் - மந்தரத்துரு 
மன் அல்லது மனோசவன் . ஏழாம்மன் வக் 
தரம் - மனு - வைவச்சுத மனு , இவன் 
விவச்வான் குமாரன் ; இவனுக்குச் சிரார்த்த 
தேவன் எனவும் பெயர் . குடிகள் - ஆதித் 
யர் , வசுக்கள் , விசுவதேலர் , உருத்திரர் , 
மருத்துவர் , மகாராஜிகர் , சாத்யர் . இருடி 
கள் - காச்யபர் , அத்ரி , வசிட்டர் , விச்வாமி 


புத்ரர் 


மன்வந்தரம் 


1282 


மன்னவன் தொழில் 


மனு , 


அரிய 


த்சர் , கென் தமர் , ஜமதக்னி , பாரத்வா ரசேனன் , விசித்திரன், குடிகள் சுகர்மர் , 
சர், அரியினவதாரம் - வாமனர் , அதிதி சுந்திரமர் , சுத்திரர் , சுதர்மர், சௌஞ்ஞர் . 
யிடம் உதித்தவர் . இந்திரன் - புரந்தரன் . இருடிகள் - நிர்மோகன் , தத்வ தர்சி , பிரம 
எட்டாமன் வந்தாம் - மனு - சூர்யசாவர்ணி கம்பன் , திருச்சுகன் , திதிமான், அவ்வே 
இவர் புத்ரர் நிர்மோகன் , விர யன் , 

சரதன் , விஷ்ணுவினவ தாரம் 
சன் . குடிகள் - சுதபர் , விசர் , அமிர்த யோகேச்வரர் . இந்திரன் - திவஸ்பதி ,. 
பிரபர் , முக்யர் , சாத்யர் , இருடிகள் பதினான்கா மன்வந்தரம் - மனு - இந்திர 
வியாசர் பரசிராமர், அசுவத்தாமா, திரு சாவர்ணி , அல்லது ( பௌமியன் ) இவன் 
பாச்சாரி , இருச்யசிருங்கர் , சீர்த்திமான் , புத்ரர் சம்பீரன் , சுவாது . குடிகள் - பவித் 
காவலன் , கார்க்கியர் , மிருது , அக்னி , திரர் , சாக்ஷசர் , கனிட்டர் , பிராசிரவர் , 
ஜன்மியர் , தாதா , கபீனகர் , கபீவான் , விருத்தர் . இருடிகள் - அக்னிபாகு , சுசி , 
அரியினவதாரம் - சர்வபூமன் . இந்திரன் சுக்கிரன் , மாகதன் , சீர்த்தி , ஆக்னீ தான் , 
மாபலி . ஒன்பதாமன்வந்தரம் 

உத்தன் , அசிதன் , விஷ்ணுவினம்சம் 
ரைப்பியன், (தக்ஷசாவர்ணிமனு ) இவன் பிருகத்பானு. இந்திரன் - சசி , 
குமார் திருதிகேது தீப்தகேது , அவ்ய மன்றுளாடியபிள்ளை - இவர் ஓர் தமிழ்க் 
யன் , அவ்யக தன் , சத்ய தர்சி , நிருச்சவன் , கவிஞர் . குடும்பத்தைச் சிறுவிலை காலத்துக் 
அரண்யன் , பிரகாசன் , நிருத்துரோகன் , காத்தமையின் அக்கவிஞர் இவரை நோக்கி 
சத்தியவாக்கு , பிருதி , குடிகள் - பார் , " ஏகாதசியுஞ் சிவராத்திரியு மென்னில்லை 
மரீசி , கெற்கர் , சுமதர் , இருடிகள் - துதி விட்டுப் போகாதிருக்கின்ற நாளினிலே 
மான் , சவனன் , அவ்யயன் , வசு , மேதா யென் புதல்வர்வற்ற , லாகா மற்றங்கை 
திதி , சோதிஷ்மான் , சத்தியன் , 

யென் பாகாமல் யானுமகத்தவளுஞ், சாகா 
னவதாரம் - இருஷபன் . இந்திரன் - சுர மற்காக்க வல்லான் 

மன்று ளாடுந் தயா 
தன் அல்லது அற்புதன் , பத்தாமன் வந்த நிதியே. " என்று புகழ்ந்தனர் . 
ரம் - மனு - பிரமசாவர்ணி , ( இவன் உப மன்றைத் திருவிருந்தான் - இவன் ஸ்ரீரல் 
சுலோகன் குமான் ) இவன் குமார் பூரி , கத்திற்கு வடக்கே இருந்த மன்றச்ச நல் 
சுஷேணன் . குடிகள் - சுத்திராமர் , விபுத் லூசாண்ட சிற்றாசன் . இது இப்போது 
திசர் , சுகர் , விருத்தர் . இருடிகள் - அவி மணச்சலூர் எனப்படுகிறது . 
ஷ்மான் , சுகிர்தி , சத்தி , ஆபோமூர்த்தி , மன்னமார்த்தண்டன் - ஒரு அரசன் . இவன் 
நாபாகன் , பிரதி , மோசன் , சத்யதேது , சிவனடியவர்க்கு வேண்டிய பொருள் 
ஹவி , மத்பிரபு . அரியினவதாரம் - விஷ அளித்து வருங் காலையில் பஞ்சம் வா அத 
பவச்சேனர் . இந்திரன் - சம்பு அல்லது னால் சிவமூர்த்தியை வேண்டிப் பொற் 
சாந்தி . பதினோராமன் வந்தரம் - மனு - தர் கிழி பெற்றுப் பஞ்சம் போக்கியவன் . 
மசாவர்ணி , குடிகள் - விகங்கமர் , காமாள் , மன்னவன் தொழில் - ஓதல் , வேட்டல் , 
நிர்வாணருசிகள் . இருடிகள் சுருதர் , ஈதல் , காத்தல் , தண்டஞ் செய்தல் . முற் 
நிச்சார் , அக்னிதேஜஸ் , வபுஷ்மோன் , கூறிய மூன்றும் பொதுவும் பிற்கூறிய 
விஷ்ணி, ஆருணி , அவிட்மான் , அருகன் . இரண்டும் சிறப்புமாம் . வேள்வி , இராஜ 
அரியினவதாரம் - தர்மகேது . இந்திரன் . சூயமும் , துரங்கவேள்வியுமாம் . ஆவும் , 
வதிருதி அல்லது விருடன் , பன்னிரண் கனகமும், அன்னமும் , மனையும் , தண்ண 
டாமன் வந்தரம் - மனு - ருத்ரசாவர்ணி , டையும் , கன்னியரும் பூமியுங்கொடுத்தல் 
அல்லது பத்திரசாவர்ணி , இவர் புத்தர் , அவர்க்குரிய ஈதலாம் . நாற்படையானும் 
தேவவசு , தேவதேவன் குடிகள் அரிதர் , கொடையானும் அறத்தின் வழாமற்காத் 
உரோகிதர் , தமோனிசர் , சுகன்மர் , சுரா தல் அவர்க்குரிய காத்தலாம் . தன்னாற் 
பர் . இருடிகள் - தபோ மூர்த்தி , தபதி காக்கப்படும் உயிர்களுக்கு ஏதம் செய்யும் 
ஆக்னியித்சர் , சுதபன் , திதி , தபோத்தி மக்களை யாயினும் விலங்குகளையேனும் 
ருதி , தபதானன் . அரியினவ தாரம் - சுதர் பகைவரையேனும் , அறஞ்செய்யா அரசை 
மர் . இந்திரன் - ருதுமான் . பதின்மூன்றா யேனும் , விதிவழி தண்டித்தல் அவர்க் 
மன்வந்தரம் - மனு - தேவசாவர்ணிமனு - குரிய தண்டமாம் . இவ்வாறு செய்தல் 
அலலது உசோச்சியமனு. இவன் ருசிப் அரசர்க்கு அறம் பொருளின்பம் பயக்கும் . 
பிரசாபதியின் குமான் , இவன் குமார், சித் பின்னரும் களவுசெய்தோர் கையினின்று 


மன்னனார் 


1283 


மாகாளர் 


பொருள் கோடலும் , ஆறிலொன்று கோட மாகதன் - க்ஷத்திரியப் பெண் வைசியனைக் 
லும் , சுங்கம் கோடலும் , அந்தணர்க்கு கூடிப்பெற்ற பிள்ளை . இவனுக்குச் சீலகன் 
இறையிலி கொடுக்குங்கால் இத்துணைப் எனவும் பெயர் , கடலிலும் கரையிலும் 
பொருள் நும்மிடத்து நான் கொள்வல் வர்த்தகஞ் செய்வது தொழில், ( மது ) 
எனக்கூறிக் கொண்டு கோடலும் , மறம் மாகதி - 1. மகததேசத்துப் பாஷை . இது 
பொருளாகப் பகைவர் நாடு கோடலும் , யிராக்ருத பாஷை . 
தமரும் அந்தணரும் இல்வழிப் பிறன்றாயங் 2. சோணநதிக் கொருபெயர் . 
கோடலும் , பொருளில் வழி வாணிகஞ் மாகந்தன் - ஒரு வேதியன் . தந்தை தேடிய 
செய்து கோடலும் , அறத்திற்றிரிந்தாரைத் பொருள்களைத் தீயவழியிற் செலவிட்டு 
தண்டத்திற்கு மாறு பொருள் கோடலும் நண்பன் தேவியைப் புணர்ந்து செல்வம் 
பிறவுமாம் . 

கெட்டதால் இழிந்தவனிடம் தானம் வாங் 
மன்னனர் - வீரநாராயண புரத்துப் பெரு கினன் . ஆதலால் வேதியர் இவனை ஊரை 
மாள் . 

விட்டுத் துரத்த மனைவி மக்களுடன் ஒரு 
மன்னாதசுவாமி இவர் பர்வதராச புத்திரி காட்டின் வழிச் செல்லுகையில் கள்ளர் 
யாகிய பச்சை மலையம்மனை மணக்க அருச இவனிடமிருந்த பொருள்களைப் பறித்துச் 
வுருவுடன் எழுந்தருளிய சிவாவசரம் கொண்டு மனைவி மக்களையும் இவனையும் 
இவரை மன்னார் சுவாமி என்பர் . 

கொன்றனர் . இவன் சாகுந் தருணத்தில் 
மன்னைக்காஞ்சி 

- அகன்ற பூமியினுள்ளார் காசியை நினைத்ததால் இவன் தாழ்ந்த 
மயங்கவீர சுவர்க்கத்தே சென்றவன் பண் தேசத்தில் சேவலாகவும் , மனைவி பெட் 
பினைப் புகழ்ந்து நொந்து வருந்தியது . டையாகவும் , குமார் குஞ்சுகளாகவும் 
( பு . வெ . ) 

பிறந்து காசிக்குக் காவடி கொண்டு செல் 
மா 

வாருடன் சென்று முத்திமண்டபத்தில் 

இறந்து முத்தி பெற்றவன் . இம்மண்ட 
இது இந்தியாவிலுள்ள மரங்களில் பம் குக்கிட மண்டபம் எனப்படும் . ( காசி 
இந்துக்களால் சுபாசுபவைதிக காரியங்க காண்டம் ) 
ளில் கொண்டாடப்பட்ட விருக்ஷம் . இதன் மாகந்தி - 1. தக்ஷிண பாஞ்சாலத்து இராஜ 
பிஞ்ச காய்கள் புளிப்புள்ளவை ஆதலால் 
இவற்றை உப்பிவிட்டு பல நாட்களுக்கு 2. கங்காதீரத்திலுள்ள துருபதன் நக 
உணவிற்குபகாணமாகக் கொள்வர் . இதன் ரம் ( பா . உத்தி .) 
பழம் மிக்க இனிமையுடையது . இது இனி மாகலூர்க்கிழான் - புறப்பொருள் வெண 
மையால் பலவகைப் பெயர்கள் பெறும் . பாமாலைக்கு உரையியற்றிய உரையாசிரி 
மாகடதானம் - ஒரு 
ஒரு சாணிற்குக் குறை 

யர் , இவர்க்குச் சாமுண்டி தேவநாயனார் 
யாது அதிகம் நூறு சாணாய் ஒரு பொற் எனவும் பெயர் . 
குடஞ் செய்வித்து வயிரத்தால் அலங்கரி மாகவிதன் ஒரு பாண்டியன் . இவன் 
த்து நெய் , பால் , குடத்தில் விட்டு ஒரு சிவப்பிரசாதத்தால் முத்தியடைந்தான் . 
கற்பகத்தரு செய்தமைத்து அடியில் திரி மாகன் - இவன் தத்தன் மகன் , சமஸ்கிருத 
மூர்த்திகள் , கணபதி , வேதம் , புராணம் , மாக காவியஞ்செய்த கவி , 
இவர்களை எழுந்தருளச் செய்து கும்பத் மாகாயன் சூரபன்மன் படைவீரன் . 
தைச்சூழத் தானியாதிகள் பாப்பித்தான் மாகாலன் - ஒரு சிவகணத்தவன் ,. 
சுசிர்பூதனாய் கும்பத்தை வலம்வந்து வேதி மாகாளர் - 1. அரிகாப் புத்திரர்க்குச் 
யர்க்குக் கடத்தைத் தானஞ் செய்வதாம் , சேநாபதி , 
மாகதருஷி - வசிட்டன் மரபில் உதித்தவர் . 2. சிவகணத்தவருள் ஒருவர் . 
இவரை விபுதை யென்னும் அசுரப் பெண் 3. இவர் சம்பூரில் இருந்த வீரசைவ 
அசுரராசன் சொற்படி யைக்கிப் புணர்ந்து அடியவர் . இவர் தம் சிரத்தையரிந்து 
கயமுகாசுரனைப் பெற்றனள் . விபுதை சிவசன்னிதானத்து வைத்து அதை மீண் 
யையும் கயமுகாசுரனையும் காண்க . பதி டும் தரித்துக்கொள்ள இதைக் கண்ட 

னான்கா மன்வந்தரத்து ருஷியென்ப. கோவிந்த பட்டராகர் தம் தலையை அரி 
மாகதர் -1. ஒருவகை அரச சாதியர் . ந்து அரனிட மளித்து வேறு தலைபெற் 
2. இருந்தேத்துவார் . 

நனர் இதைக் கண்ட வங்கையர் இவ 


தானி . 


மாகிட்டியான் 


1284 


மாசேநன் 


செய்ததும் தகாதெனத் தம் தலையை 

எண்ணிய கணக்கை எழில் பெருக்கி ஒன் 
அரிந்து சந்ததியிலிட்டு வேறு தலை வர பதில் கழித்து மிகுந்த கணக்கு - க ஆனால் 
அதனையும் அரிய மீண்டும் வேறு வேறு சூரிய திசை . உ.புத்திசை. கூ.ராகுதிசை . 
தலைகள் 

வந்து கொண்டிருக்க அரியச் ச - குருதிசை கு - கேது திசை, சு - சந்திர 
சலிக்காதவரா யிருக்கச் சிவமூர்த்தி நாமே திசை. எ - சனிதிசை . அ - சுக்கிரதிசை . 
தோற்றனம் என்று அவர் கையைப் பிடி க் - குஜதிசை யென்று தெரிந்து கொள்ள 
த்து அருள் செய்தனர் . 

வேண்டியது . சூரியதிசை நாள் க . 
மாகட்டியான் - வைசியப் பெண்ணிடம் அர அலைச்சல் , சிரோரோகம் . விரோதம் , புத 
சனால் உதித்தவன் . 

திசை நாள் ச - க்குப் பந்துலாபம் . சவுக்கி 
மாகிஷம் ஒருதேசம் ( Mysore ) . 

யம் . உற்சவ தரிசனம் , ராகுதிசை நாள் 
மாகிஷ்மதி -1 , நருமதை தீரத்தில் உள்ள ச - க்கு நீச்சசினேகம் . விதவைசங்கமம் , 
பட்டணம் . ஒரு காலத்து அக்னி இப்பட்ட விரோதம் குருதிசைநாள் ச - க்கு போஜ 
ணத்தில் அயலான் தாரத்தைக் கூடச் னசவுக்கியம் . தானியலாபம் , வாகனலாபம் . 
சென்று அகப்பட்டு அரசனுக்குத் தன் கேது திசைநாள் ஒன்றே முக்காலுக்குச் 
னுருக் காட்டி அரசனை ஆசீர்வதித்துத் தப் சரீரசாட்டியம் , அல்பஸ்திரிசங்கமம் . சந் 
பினன் . நரகாசுரன் பட்டணம் . கேகய திரதிசைநாள் 2 - க்குப் பூர்ணசந்திரனா 
ராசாக்களின் அரசு . 

னால் திரவியலாபம் . க்ஷணசந்திரனானால் 
மாதத்தன் - கழுகாசலத்தில் கழுகுருவாய்த் திரவியநஷ்டம் , சனிதிசை நாள் நாலே 
தவஞ்செய்த இருடி . 

முக்காலுக்கு ஸ்திரிவிரோதம் , காயம் . 
2. கார்த்திவீரியன் பட்டணம் ( பா.சபா .) சண்டை சுக்கிர திசை நாள் டுக்கு இரத் 
Makeshwara on the right bank of the தினலாபம் , குஜதிசைநாள் ஒன்றே முக் 
Narbada 40 miles South of Indore . 

காலுக்கு அல்பபோஜனம் கலகம் . இந்தத் 
மாகேயர் முல்டானாவென்று வழக்கும் திசைகள் கோசாரத்தை அனுசரித்துப் 
தேசத்து வேளாளர் . 

பார்த்துக் கொள்ளவும் . 
மாக்காயனார் - கணிமேதாவியருக்கும் , கா மாசாத்தன் – 1. அரிகாப் புத்திரன் . 
ரியாசனுக்கும் ஆசிரியர் . 

2. திருக்கைலாச ஞானவுலாவைத் திரு 
மாங்கல்ய சூத்ரம் - மங்கல சூத்திரம் காண்க . க்கைலையில் கேட்டுவந்து திருப்பிடவூரில் 
மாங்காடு குடமலைப் பக்கத்துள்ளதோர் 

வெளிப்படுத்தியவர் . 
ஊர் . ( சிலப்பதிகாரம் .) 

மாசாத்துவான் - கோவலன் தந்தை ; இவன் 

கோவலன் 
மாங்குடி கிழார் 1. ஒரு தமிழ்ப்புலவர். 

இறந்தமை கேட்டுத் தன் 
இவராற் பாடப்பட்டவர் தலையாலங்கானத் 

பொருளைத் தானமுதலிய செய்து துறவு 
துச் செருவென்ற நெடுஞ்செழியன் , வாட் 

பூண்டவன் . இவனுக்கு மாசத்து வாணி 

பன் 
டாற்று எழினியா தன் , ( புற நா ). 

எனவும் பெயர் . மணிமேகலையை 
2. இவரே மாங்குடி மருதனாரெனப் படு 

அறவணவடிகளைத் தரிசிக்கத் தூண்டிய 
வார் இவர் மதுரைக்காஞ்சி பாடினமையிற் 

வன் . (மணிமேகலை ) 

மாசேநன் - இவன் வாமதேவன் மாணாக் 
காஞ்சி புலவனெனவும் கூறப்படுவர் . 

கன் . இவன் ஆசிரியன் சொற்கேளாது 
மாங்குடி மணியசிவனார் 

தீமைகளைப் புரிந்து நல்லொழுக்க 
மாங்குடி மருதனார் - கடைச்சங்கப் புலவ 

மும் தெய்வ பக்தியுமுள்ள காசியாசன் 
ருள் ஒருவர் . மதுரைக் காஞ்சி பாடியவர் . 

மூன்று முறை படையெடுத்துத் 
இவர் ஊர் சோழநாட்டு மாங்குடியா யிருக் 

தோல்வி யடைந்து ஆசிரியரை நோக்கி 
கலாம் . அகம் , ( புறம் ) நற்றிணை முதலிய 

என் பெரும்படை அவன் சிறுபடைமுன் 
வற்றுள்ளும் சிலபாடியவர் . தலையானங் 

தோற்றதென்ன ? என அவன் தெய்வபக் 
கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழிய 

தியுள்ளவன் அது உனக்கு இல்லையெ 
னால் உய்விக்கப்பட்டவர் . 

னக்கூறக் கேட்டு அதை மதியாது மீண் 
மாசதிசை யென்னும் கோசாரபலன் 

டும் பெரும்படையுடன் சண்டையிட்டுத் 
ஜன்ம நட்சத்திரமாவது ; நாமநட்சத்திர தோற்று ஆசிரியர் கூறியது . உண்மை 
மாவது ; அந்தநட்சத்திர முதற்கொண்டு யென மதித்துக் காசியடைந்து தீர்த்த 
மாசப்பிரவேச நட்சத்திரம் வரைக்கும் மாடி முத்திபெற்றவன் . ( காசி கசியம் .) 


ஒரு சைவர் . 


பல 


மாச்சாத்து வாணிப மகருஷி கோத்ரன் 1285 


மாணாக்கரிலக்கணம் 


மாச்சாத்து வாணிப மகருஷி கோத்ரன் குவைச்சுழி அதைக் கொள்பவன் காலுக்கு 
கோவலன் வம்சத்திற்கு ஆதி புருஷன் , விலங்குவிழும் . நடுமுதுகந் தண்டில் நீள 
இவன் வைசியன் . 

மாக ஒருகோடும் அந்தக் கோட்டின் இர 
மாச்சிதேவர் - ஒரு வீரசைவ அடியவா , வச ண்டு பக்கத்திலும் இரண்டு சுழிகளுமிருக் 
வர் காலத்தவர் . 

தாலது தாமணிசீசுழி- இது மாடுகள் அதிக 
மாடக்குளக் கீழ்மதுரை - மாடக்குளமென் மாகச் சேர்க்கும் . இந்தக் கோட்டின் வலப் 
பது மதுரைக்கு மேற்கேயுள்ள தோரிடம் ; புறத்தில் மாத்திரம் ஒருசுழியிருந்தாலது 
இது ஒரு தாலுக்காவாகவும் இருந்தது . பாடைச்சுழி . இதுகொண்டவனை உடனே 
அவ்விடத்தில் ஒரு குளமுண்டு , 

மாடக் பாடையேறச் செய்யும் . இடது பக்கமொ 
குளம் பெருகினால் மதுரை பாழ் ” என்ற ருசுழியிருந்தாலது விரிசுழி நல்லது . வா 
பழமொழி வழங்குகின்றது . ( திருவிளை . ) லில் சுழியிருந்தால் நாகம் அது ஆகாது . 
மாடலனார் யாப்பருங்கல விருத்தி யுள் மாப்பல் மாடு பலஈனம் . குதிரைப் பல் 
எடுத்துக் கூறப்பட்ட தொல்லாசிரியருள் மாடு உரம் . பில்லைமாடும் . மயிரழுத்தமுள் 
ஒருவர் . 

ள மாடும் , நல்லது . ஏறுவால் , வெட்டுக்குள 
மாடலன் -- தலைச்செங்கானத்துள்ள ஓரந்த ம்புமாமோகா, இடிக்கிறது , உதைகாலி , 
ணன் . கோவலன் மதுரையிற் கொலை மிர V , படுக்காங்கொளியுமாகா , கடைக் 
யுண்டது முதலியவற்றைக் காவிரிப்பூம் கண் புள்ளிமாடு கவடு , வெள்ளை மாடு 
பட்டினத்தாருக்குச் சொல்லித் தன் தோல் இளப்பம் , கறுப்புமாடு கால்வாசி 
சொல்லால் சிலர் இறந்தமை தெரிந்து பலம் , செவிலிநிறம் நல்லது. பில்லைநிறம் 
அப்பாவம் நீங்கக் கங்கையாடி மீண்டு செங் சிலாக்யம் . வயிற்றில் மறு ஒருபுள்ளியாவ 
குட்டுவனைக் கண்டு அளவளாவி அவனை து இருப்பது நல்லது . உடம்பெல்லாம் 
யாகஞ் செய்யத் தூண்டியவன் , ( சிலப்பதி புள்ளியா யிருந்தாலாகாது . கலங்கானது 
காரம் .) 

பக்கங்களிலிருக்கும் மாடு மழையில் நனைக் 
மாடலூர்கிழார் - ( வேளாளர் ) கடைச்சங்க தால் உடம்பெல்லாம் பொங்கி ரணமாகும் 
மருவிய புலவருள் ஒருவர் ; இவர தூர் மாட மயிருதிரும் . மறுபடியும் ரணமாறி மயிர் 
லூர் ; இன்ன இடமென்று விளங்கவில்லை , 

முளைக்கும் 

பலவீனமுள்ள எரு 
இவர் வேளான் குடியினர் . ( குறு - கரு .) தாம் . வாய் , இரண்கெண்கள் , குய்யம் , 
மாடன் - தலைமாத்திரம் மாட்டின் உருக் முலை , வால் , கறுப்பும் , மற்றையுறுப்புக் 
கொண்ட ஓர் க்ஷத்ரதேவதை. பஞ்ச கள் துவரைநிறம் உள்ளது காராம்பசு. 
பூதங்களில் ஒன்று 

இதை வீட்டிற்கட்டினால் குடிநசிக்கும் 
மாடான் - சூரியனுக்குச் சமீபத்திலிருக்கும் இதனைக் காட்டில் கட்டவேண்டும் . 
தேவதை, ( பா - சாந் , ) 

இதன்பாலை தேவதாவிஷயத்தில் 
மாட்டிலக்கணம் - புஷ்டியாய்ச் சுபலக்ஷண யோகிக்கவேண்டியது , வயது - நடுப்பல் 
முள்ள எருதை கருகஸ் தன் கொள்ளு தாழ்ந்திருந்தால் பாதிவயது . இவற்றின் 
தல் தகுதி , அவ்வகைக் கொள்ளப்போம் 

வயதுகளைப் பல்லைப்பார்த்தும் கொம் 
எருதை முதலில் பார்க்கும் 

பார்க்கும் பொழுது பின் கணுவிடுதலைப் பார்த்தும் நிதானித் 
அது வலக்காலைத் தூக்கித் தன் தலையைச் தல்வேண்டும் . நல்லெருமை நாகு, நற் 
சொரிந்துகொள்ளக் கண்டால் அது சத் பசுசேவு " சனல் நலம், வெள்ளிக்கிழ 
தியஞ்செய்து கொடுத்ததாகும் . அகத்யம் 

எருமைகன்று போடுதல் கலம் , 
அதை வாங்கவேண்டும் . பசுவானால் நீரும் வியாழக்கிழமை பசுகன் றீனின் பசுவிர்த்தி 
எருதானால் சாணமுமிடக் கண்டால் நலம் . 

யாகாது . 
நெற்றியில் சழிமேல் சுழியிருந்தால் அது மாணகன் - இஃது உதயணன் சில நிமித் 
கொடை மேற்கொடை ஆகாது . 

தம் பற்றித் தன்னைப் பிறர் அறிந்து கொள் 
கில் இடிமேல் இடிவரும் . இரண்டு சா ளாதபடி இராசகிரியித்திவிருந்த பொழுது 
தின்கீழும் இரண்டுசுழிகள் எதிரெதிர் கொண்ட வேறு பெயர் . ( பெ . சதை . ) 
இருந்தால் கொள்க , ஒருகாதின் கீழ்மாத் மாணாக்கரிலக்கணம் - ஆசிரியரிடம் நிய 
திரம் சுழியிருந்தாலது பூரான் கவ்வலென் மந் தவறாது சென்று வழிபாடு செய்தலில் 
பார் ஆகாது . முன் முழங்காலிரண்டின் மனஞ் சலியாது , ஆசிரியனது குணத் 
சீழ் இரண்டு சுழிகளிருந்தால் அது விலங் தொடு பழகி , வாலாமென்னுங் கருத்தி 


மை 


வாக 


மாணிக்கத்தாள் 


1286 


மாண்டவ்யர் 


என 


ருப்பதறிந்து அணுக , உட்காரென்று ஆசி 

பொறுக்கி அவைகளை விற்றுப் பெருமா 
ரியன் கூறவுட்கார்ந்து பாடஞ்சொல் 

ளுக்கு அர்ப்பணஞ்செய்து மீண்டும் ஆது 
லெனச் சொல்லிப் பசியுடையோன் அன் 

லர்க்கிட இலாது மனைவியிடமிருந்த மா 
னத்தை யுண்பதுபோல் பாடத்தை மன 

வைப் பெற்று அதிதியாக வந்த பெருமா 
திற்கொண்டு, பிரதிமைபோல் அமைதி 

ளுக்கிட்டு 

அவர் தம்முட னழைத்துச் 
யுடையவனாய் , செவியே, வாயாகவும் , மன சென்ற ஓர் அன்னசாலையில் உரியவன் 

வயிறாகவும் , கேட்டபொருள்களை பொருமாளைத் தள்ளிய துணர்ந்து தம்மூர் 
விடாது மனதில்வைத்துப் போவெனக் செல்லுகையில் வழியில் பெருமாள் இளைப் 
கூற ஆசிரியனை நீங்குவோன் மாணாக்க பிற் குணவு தரவுண்டு தம்மூர் சென்று 
னாம் , இந்த மாணாக்கர் முதல் மாணாக்கர் , 

சோளக் கொல்லையில் காவலிருக்கையில் 
இடை மாணாக்கர் , கடை மாணாக்கர் 

வரையாது ஈதலை நோக்கி யினி யீவை 
முத்திறப்படுவர் . அவர்களில் முதன்மா யேல் பெருமாளாணையென மனைவிகூறச் 
ணாக்கர் பாலினின்றும் நீரைப்பிரித்துண் 

கேட்டுத் தம்மைக் கேட்போரைத் தாமே 
ணும் அன்னத்தையும் , மேய்ந்ததையெடு 

சோளங்களைப் பறித்துக்கொள்ள விடை 
த்து அசைபோடும் 

பசுவைப்போலவும் தந்தனர் . கொல்லையில் தானியமில்லாமை 
நல்லதைக் கொண்டு மற்றவைகளை நீக்கி யால் வாயு தாவிற்குக் காசு இலாது கடன் 
யும் , பாடங்கேட்டதை யோரிடத்திருந்து 

கேட்க அகப்படாதது 

கண்டு மாண் 
சிந்திப்போர் முதன்மாணாக்கர் , இடை கோஜி அயலூர்க்குப் பொருள் பெறச் 
மாணாக்கர், உழைத்தவரையிற் பலன் செல்ல அரசன் ஏவலர் தாசர் வீட்டினை 
கொடுக்கும் பூமியையும் , சொன்னதைச் யடைந்து முத்திரையிடப் பெருமாள் 
சொல்லும் கிளியையும் , ஒப்பர் . 

வெட்டியான் போல் வந்து அப்பொருளை 
மாணாக்கர் நீர்பெய்யுந்தோறும் கீழ்விட்டு அரசனுக்களித்தனர் . மாண்கோஜி இஃது 
நிரம்பாத இல்லிக்குடத்தையும் , 

ணர்ந்து பெருமாளைத் துதித்திருக்கையில் 
ஒரேவிடத்தில் மேயாது பலவிடஞ் செ பாம்பு கடித்திறந் தவனைச் சவமென அறி 
ன்று நுனிமேய்கின்ற ஆட்டினையும் , தெ யாது பஜனை செய்யக்கூறி யுயிர்ப்பித்து , 
ளிந்த நீரிருப்பினும் அதைக் கலக்கிப் பய ஓர் தாசியின் அடிமை நீக்கி , உபதேசம் 
ன்படாது செய்யும் எருமையினையும் , நல் பெற விரும்பிய புலையனைத் தமது எரு 
வதைக் கீழ்புகவிட்டு ஈ எறும்பு முதலி தைக் கொலைசெயக்கூறி யதனிறைச் 
யவற்றை யேந்திக்கொள்ளும் பன்னாடை சியைச் சுற்றத்தாருடனுண்டு, புலையனை 
யையும் ஒப்பர் . 

நோக்கிக் கூற திருக்க என , அவன் பல 
மாணிக்கத்தாள் - தமிழ் நாட்டு தேவதாசி . சறியக் கூறக்கேட்டு , உற்றார் மாண்கோ 
மாணிக்கவாசகர் 

திருவாதவூரரைக் ஜியை வருத்த வர அவர் பெருமாளைத் 
காண்க. 

துதித்து அவ்வெருதின் அங்கங்களை ஆட் 
மாணிதான் - ஒரு காந் தருவன் . 

டின் அங்கங்களாகவும் இறந்த எருதை 
மாணிபத்திரன் - 1. குபேரன் சேனாபதி . உயிர்ப்பித்தும் தமதில்லகத்திருந்த விதை 
குபேரராவணயுத்தத்தில் இராவணனால் யனைத்தையும் இரவலர்க்கீந்து விதைக்க 
அடியுண்டு தலைசாய்ந்ததால் பரிசமௌலி விதை யின்மையால் பேய்ப்பூசுணை விதை 
யெனப் பெயர்பெற்றவன் . 

விதைத்து அதின் காய்களிற் பெருமாள 
2. தேவர்களில் சிறந்தவன் , இவன் ருளால் 

பெற்று அரசன் 
ஒரு வேதியன் பொருட்டு குண்டதரான் அருத்திய கோமாமிசத்தை மெல்லிய மல 
மூலமாய் ஞானங்கொடுத்தவன் . ( பார் - ராகக் காட்டித் திருவருள் பெற்றவர் . 
சாங் . ) 

மாண்டவி - பா தன் தேவி , குசத்துவசன் 
மாண்கோஜிபோதலே - இவர் தாமணமெ பெண் . இவளை மாளவி யென்பர் . 
ன்னும் கிராமவாசி , சூத்திரர் , ஏகாதசி மாண்டவ்யர் - 1. இவர் தவளையிடம் பிற 
விரதமிருந்து ஆதுலர்க்குண வளித்து ந்த விருடி என்பர் . சாளுவன் பொக்கிஷத் 
வருகையில் ஷாமகாலம்வாத் தமது உடை தைக் கொள்ளையிட்ட திருடரைப் பிடிக்க 
பொருள் அனைத்தும் விற்று , அன்னமளித் வந்த காவலாளிகள் இவரையும் கள்ள 
துப் பண்டரிசென்று பெருமாளைத் தரி செனப் பிடித்து அரசனிடம் சென்றனர் . 
சிக்கக் காசில்லாமையால் காட்டில் விறகு அரசன் காவலர் சொற்படி இவரைக் கழு 


கோதுமை 


மாண்டுகண்ணர் 


1237 


மாகதினம் 


இவர் 


விலேற்றினன் . இவரது தன்மையைப் மாதங்கம் - சண்டாள சாதிகளில் ஒன்று .. 
பின் அறிந்த அரசன் வணங்கிக்கம்மியனால் மாதங்களில் காலசர்ப்பகதி 

ருஷபம் , 
கழுத்திலிருந்த சூலத்தை மெதுவாக இரு மிதுனம் , கடகம், இந்த மூன்று சங்கி 
புறத்திலும் அராவுவித்து நடுத்துண்டை ராந்தியிலும் காலசர்ப்பம் , ஈசான்யத்தில் 
விட்டனன் . அன்று 

அன்று முதல் இவருக்கு சிரமும் , வாயுமூலையில் இடுப்பும் நிருதி 
ஆணி மாண்டவ்யர் எனப் பெயர் வக் மூலையில் வாலும் , இதன் பின்பக்கமாய் 

தாம் பாலப் பருவத்தில் தும்பிக வந்து , சிம்பம் , கன்னி , துலாம் இந்த 
ளைப் பிடித்து வாலில் துரும்பை நுழை 

மூன்று சங்கிராந்தியிலும் வாயு மூலையில் 
த்து விளையாடி அவற்றிற்கு வேதனை சிரசம் நிருதி மூலையில் இடுப்பும் அக்னி 
தருவித்ததால் அந்தப் பாவம் கழுமரத் மூலையில் வாலும் இதன் பின்பக்கமாய் 
தில் இட்டதென யமனாலுணர்ந்து அறி வந்து விருச்சிகம் , தனசு, மகரம் , இந்த 
யாப் பருவத்தில் செய்த பாவத்திற்கு இவ் மூன்று சங்கிராந்தியிலும் நிருதி மூலையில் 
வகைச் கடுந்துன்பம் செய்ததனால் பூமி சிரமும் அக்னி மூலையில் இடுப்பும் ஈசான் 
யில் மனிதனாகப் பிறக்கவெனச் சாபமிட் யத்தில் வாலும் , இந்தப்பக்கம் வந்து கும் 
டவர் . இச்சாபமேற்றதனால் யமன் விதுர பம் , மீனம் , மேஷம் , இந்த மூன்று சங்கி 
னாகப் பிறந்தான் . இவரது மற்ற சரி ராத்தியிலும் அக்னி மூலையில் சிரமும் , 
தங்களை நளாயினியைக் காண்க . 

ஈசான்யத்தில் இடுப்பும் , வாயு மூலையில் 
2. சிவபூசையால் தாம் சூலத்தின் பட்ட வாலும் , இவ்வி தமாக இருக்கத் தம்பப்பிர 
துன்பங்கி இன்பமடைந்தனர் . 

திட்டைசெய்யில் சுபப்பிரதம் . சிரசில் 
மாண்டுகண்ணர் ஒரு இருடி . 

செய்யில் மிருத்யு பயம் , முதுகின்மேற் 
கோரதவஞ் செய்கையில் இந்திரன் இவ செய்யில் கெடுதியுண்டு வாலின்மேற் செய் 
ரது தவத்தினைக் கெடுக்க எண்ணி இவர் 

யில் சலனம் . 
இருந்த தாமரை மடுவில் அரம்பையரை மாதங்கி - 1. காசிபர் பெண் யானைகளைப் 
எவினன் . அந்த அரம்பையர் அந்த முனிவ பெற்றவள் . மதங்கனைக் காண்க . 
ரைத் தம்வசப்படுத்த முனிவர் ஓடையைத் 2. மதங்கருடலடைந்த பாசிராமரால் 
தவச் சாலையாக நியமித்து அப்பெண்கள் வெட்டப்பட்ட ரேணுகை. 
நலன் உண்டிருந்தனர் . இராமமூர்த்தி ஆர மாதசூன்யம் (சித்திரைமீ ) அஷ்டமி , 
ண்யஞ் செல்கையில் இத்தவச்சாலை வழி த்வாதசி , சோகணி , கும்பம் , ( வைகாசி ) 
சென்றனர் . இவர்க்கு மாண்டு கன்னியெ எகாதசி , சித்திரை, சோதி, உத்திராடம், 
னவும் பெயர் . ( காஞ்சி புராணம் ) 

மீனம் , ( ஆனி) த்ரயோ தசி , புனர்பூசம் ,, 
மாண்டுகேயர் இந்திரப் பிரமிதியின் கும ருஷபம் , ( ஆடி ) ஷஷ்டி, அவிட்டம், பூரம் , 

மிதுனம் , ( ஆவணி ) அமாவாஸ்யை, 
மாண்ட்ராக் (Mandrake) இது , மத்யத , பூராடம் , மேஷம் , ( புரட்டாசி ) 
ரைக் கடலிலுள்ள தீவுகளிலும் , அதையடு சத்தமி , சதயம் , பூரட்டாதி , ரேவதி , 
த்த கரைப் பக்கங்களிலும் காட்டுப் பயிரா கன்னி , தனுசு , ( ஐப்பசி ) நவமி, விருச்சி 
கப் பயிராகிறது . இதன் இலைகளில் சுணை கம் , பூரட்டாதி , ( கார்த்திகை) பஞ்சமி , 
முட்கள் உண்டு. இதன் கிழங்கு , பருத்து கார்த்திகை, பூசம் , மகம் , துலாம் , ( மார்கழி ) 
மனித வுருவுடன் தலை கால் முதலிய உறு துதியை , நவமி , அனுஷம் , உத்திரட்டாதி , 
ப்புக்கள் கொண்டிருக்கிறதாம் . இதை இழு விசாகம் , தனுசு . ( தை ) பிரதமை , அஸ்தம் , 
க்கின்ற வாத்துக் கூச்சலிடல்போல் ஒரு திருவாதிரை, ஆயிலியம் , 

கர்க்கடகம் , 
வித சத்தம் உண்டாகிற தென்கிறார்கள் . ( மாசி ) சதுர்த்தி , தசமி , மூலம் , திருவோ 
அச்சத்தம் எங்கிருந்துண்டாகிற தெனத் ணம் , மகரம் , ( பங்குனி) சதுர்த்தசி , பரணி , 
தெரிய வில்லையாம் . ஜர்மனியில் ( 1628 ) கேட்டை , சிங்கம் வருவனவாம் . 
ஆண்டில் மனித வுருக்கொண்ட கிழங் சுபகாரியங்களுக்காகா. 
கொன்று விவசாய காட்சி சாலையில் வைக் மாததினம் கார்த்திகைக்கு கார்த்திகை 
கப்பட்டிருக்கிறதாம் . ( 1802 ) வருஷத் ரோகணி , மார்கழிக்கு மிருகசீரிஷம் , திரு 
தில் பிர்மிங்காம் விவசாய பொருட்காட்சி வாதிரை, தைக்குப் புனர்பூசம் , பூசம் 
சாலையில் கையுருக்கொண்ட கிழங்கு வைக் மாசிக்கு - ஆயிலியம் , மகம் , பூரம் , பல் 
கப்பட்டிருக்கிறது . 

குனிக்கு உத்திரம் , அஸ்தம் , சித்திரைக் 


பார் . 


பூரணை, 


இவை 


மாதபலன் 


1288 


மாதவக்கோன 


விரோதமான 


குச் சித்திரை சோதி , வைகாசக்கு விசா அதிகச் செலவில் 

மனமிலாதவளாயும் , 
கம் அநுஷம் , ஆனிக்குக் கேட்டை மூலம் , இருத்தல் வேண்டும் . தன் தந்தை, மூத் 
ஆடிக்குப் பூராடம் உத்திராடம் , ஆவணிக் தோன் , இவர்கள் யாருக்குப் பாணிக்கிரக 
குத் திருவோணம் , அவிட்டம் , புரட்டா ணம் செய்வித்தார்களோ அவனுக்குப் பணி 
சிக்கு சதயம் பூரட்டாதி , உத்திரட்டாதி , விடை செய்ய வேண்டியது . 

கணவன் 
ஐப்பசிக்கு ரேவதி , அச்வதி , பாணி இங் இறந்த பின்னும் அவனுக்குச் சிரார்த்த 
நாட்களிலும் , பூரணையிலும் சுபங்கள் நீக்க காரியம் முதலியவை செய்து கொண்டு , 
வேண்டும் . ( விதானமாலை . ) 

விபசாரம் செய்யாதிருத்தல் வேண்டும் . 
மாதபலன் ஜன்ம நட்சத்திரமுதல் மாதம் கணவன் துராசார முள்ளவனாயினும் , 
பிறந்த நட்சத்திரம் வரையில் எண்ணிக் அன்னிய ஸ்திரீலோலனாயினும் , நற்குணம் 
கண்ட தொகையை எழிற்பெருக்கி எட் இலானாயினும் , அவனைத் தெய்வம்போற் 
டிற்கழித்த சேடம் . க - ரோகம் , உ - இலா பூசிக்க, ஸ்திரீகளுக்குக் கணவன் பணி 
பம் , கூ - செலவு , ச.அலைச்சல் , ந.போசன விடை அன்றி உபவாச விரத எஞ்ஞங்கள் 
சௌக்கியம் , சு - அயிஸ்வரியம் , எ - கலகம் , வேண்டியதில்லை . கணவனிருக்கினும் 
அ -மிருகஷ்டம், 

இறக்கினும் அவனுக்கு 
மாதம் ( கஉ ) சித்திரை , வைகாசி , ஆனி , காரியத்தைச் செய்யக்கூடாது , கணவன் 
ஆடி , ஆவணி , புரட்டாசி , ஐப்பசி , கார்த் இறந்தபின்பு கிழங்கு பழம் முதலிய சொ 
திகை , மார்கழி , தை , மாசி , பங்குனி, ற்ப ஆகாரத்தால் காலத்தைக் கழிக்க 
இவற்றிற்கு நக்ஷத்திரங்களாவன முறை வேண்டியது . காம இச்சையால் பா புரு 
யே சித்திரை , விசாகம் , மூலம் , உத்தரா ஷன் பெயரையும் சொல்லக்கூடாது . கண 
டம் , அவிட்டம் , பூரட்டாதி , அசுவினி , வன் இறந்தபின் பிள்ளைக்காக வேறொரு 
கார்த்திகை, மிருகசீரிடம் , பூசம் , மகம் , கணவனைச் சேர்பவள் இவ்வுலகத்தில் எல் 
உத்திரம் , இவை அந்த நக்ஷத்திரங்கள் லாராலும் நிந்திக்கப்படுவள் . பதிவிரதை 
கூடுகையில் இப்பெயர் பெறும் , 

களுக்கு இரண்டாவது விவாகம் ஒரு சாஸ் 
மாதரத்தூடையார் - ஒரு வீரசைவர் , இவர் திரத்திலும் கூறப்படவில்லை . புருஷன் 
காலத்துச் சிவநிர்மால்யமாகிய அபிஷேக தாழ்ந்தவன் என்று உயர்ந்தவனைக்கூடுகிற 
ஜலத்தாலாகிய சேற்றில் ஒரு பசு செல்ல ஸ்திரீ எல்லாராலும் நிந்திக்கக்படுகிறாள் . 
அதை யோட்டிச் சென்ற ஒரு வேதிய விபசாரத்தினால் உலகத்தில் நிந்திக்கப்பட் 
னும் அழுந்தித் தாண்ட அவன் உடலில் 

டவள் 

இம்மையில் தீங்கை அடைதலே 
இருந்த நோய் நீங்கியது . இதை அறிந்த அன்றி மறுமையில் குட்ட வியாதி கொண் 
வறு பாண்டுநோய் கொண்ட ( எ 00 ) பேர் டவளாதலே அன்றிக் குள்ள நரியாகவும் 
அச்சேற்றில் மூழ்கிப் புனிதமடைந்தனர் . பிறப்பள் - எந்த ஸ்திரீ மனம் வாக்கு 
மாதரி இடைச்சியர் தலைவி . கோவலன் காயங்களை அடக்கிக்கொண்டு விபசாரம் 
கொலையுண்டதனால் தீயில் விழுந்து இறந் செய்யாது நல்லொழுக்கத்துடன் இருப் 
தவள் , (சிலப்பதிகாரம் .) 

பாளோ அவள் பதி உலகத்தை அடைவ 
மாதர் ஒழக்கம்- ஸ்திரீகள் பாலியராயினும் , தும் அன்றிப் பதிவிரதை என்னும் பெய 
யௌவன ராயினும் , வார்த்திபராயினும் , ரையும் பெறுகிறாள் . 
தம் வீடுகளில் தமது மனம்போனபடி மாதர்கள் - ( எ ) மாதுருக்கள் காண்க . 
செய்யலாகாது . பாலியத்தில் தகப்பன் மாதலி - இந்திரன் தேர்ச்சாரதி , ஒருகால் 
கட்டளை யிலும் , கணவன் இரந்த பின் புத் இராவண யுத்தத்தில் தேர் செலுத்தின 
திரன் ஆஞ்ஞையிலும் இருக்கவேண்டியது . 
ஸ்திரீகள் ஒருபோதும் சுயாதீனமாக இரு மாதவக்கோன் - ஒரு இடையன் , இவன் 
க்கக்கூடாது . தந்தை , கணவன் , புத்திரன் , காட்டில் காலி மேய்த்துக் கொண்டிருக் 
இவர்களை நீங்கித் தனி இருக்கும் பேதை , கையில் இவனை யொரு முனிவன் அன்று 
பிறந்த குலத்திற்கும் புகுந்த குலத்திற்கும் தளிர்த்தான் மூலிகைகாட்டுக என இவன் 
நிந்தனை விளைப்பவள் ஆவாள் . எப்போ காட்ட அதனடியில் யாகஞ்செய்து மாத 
தும் வீட்டுக் காரியத்தில் சமர்த்துள்ளவளா வக்கோனைத்தள்ள முயலுகையில் இடை 
யும் , சந்தோஷ முள்ளவளாயும் , வீட்டுப் யன் தப்பி முனிவனைத் தள்ளினன் , முனி 
பொருள்களைச் சுத்தப்படுத்துகிறவளாயும் , வன் சுடர்விடு பசும் பொன்னாகக் கண்டு 


மாதவசூரி 


1289 


மாதவாசாரியர் 


அவ்விக்ரகத்தை யெடுத்து அதின் உறுப் லில் தியானித்திருக்கையில் அருச்சகர் 
புக்களில் ஒன்றைத் துணித்தனன் . அது கோயிலைக் காப்பிட்டுச் சென்றனர். பாதி 
பழையபடி வளரக்கண்டு சீவித்து வந்த பிரலில் தாசருக்குக் குளிர்வாப் பெருமாள் 
னன் . இதனை அரசன் கேள்வியுற்று இவ தம் சால்வையைத் தாசருக்குப் போர்த் 
உனக்கேட்க இவன் அதனை அரசனுக்குக் துச் சென்றனர் . விடிந்து அருச்சகர் 
கொடுத்துப் புகழடைந்தவன் , 

கண்டு பெருமாளுக்கு மிக்க அன்பர் என 
மாதவசூரி - இவர் மேல்நாட்டில் திருநாரா வியந் தனர் . இதனை ஊர் அரசன் கண்டு 
யண புரத்தில் கலிரு ( சஉகடு ) விஜயக உபகரிக்கத் தாசர் உபகாரம் வேண்டாது 
பங்குனி உத்தர நக்ஷத்ரம் அவதரித்து நீங்கி வடமதுரை யடைந்து பெருமாளைத் 
பண்டிதராய்க் கங்கோரை என்கிற ஊரை தியானிக்க அவ்விடம் அர்ச்சகர் புறத்தில் 
வாழுமிடமாகக் கொண்டு ஆறு சாஸ்திரம் நீக்க இவர் புறஞ் சென்று ஒருவர் அமுது 
வருமென்பதற்கு அத்தாக்ஷியாக ஆறு தர அதனைப் பாகஞ்செய்து பெருமாளுக்கு 
ஆஸனமிட்டு அதின்மீது உட்கார்ந்திருப் நிவேதிக்க அழைக்கப் பெருமாள் தரிசனம் 
பர் . இவரை பட்டர் , உடையவர் நியமனப் சந்துண்டு கோயிலடைய அருச்சகர் பெரு 
படி மேல் நாடு சென்று வா தமிட்டுவென்று மாளுக்கு அன்னம் நிவேதிக்க மாதவ தாச 
ஸ்ரீவைஷ்ணவராக்கினர் . இவர் சந்நியசித் னிட முண்டேனெனக் கூற அவர்களிவரி 
துத் திருவரங்கமடைந்து பட்டரை வணங் டம் அபராதக்ஷமை வேண்ட நீங்கிச் ஜக 
கப் பட்டர் நம்முடைய ஜீயர் வந்தார் என நாதஞ்சென்று அதிசார கோயில் பெரு 
அணைத்துக்கொள்ள அன்று முதல் நஞ்ஜீ மாள் சௌசத்திற்குச் சிலமுதவவும் , ஆடை 
யர் என்று இவர்க்குத் திருநாமம் உண்டர் யைக் கசக்கித் தாவும் இருந்து தார்க்கி 
யிற்று . இவர் பட்டரிடம் பலசங்கைகளை கன் வாதுக்குவா அவனைப் பெருமாள் 
வினாவித் தெரிந்து பட்டர் பிரம்மரத்தில் தம்மைப்போலிருந்து வெல்ல அத்தார்க் 
எழுந்தருளி ஊர்வலம்வருகையில் அவரது கிகனை வென்று பரமபதநாதனைப் பஜனை 
ஸ்ரீ பா தந்தாங்கப் , பட்டர் தடுக்கவும் அதற் செய்திருந்தவர் . 
குச் சமாதானக்கூறித் தாங்கினர் . மாதவராசன் - ஒரு அரசன் , 

. 

காட்டில் 
மாதவசேனை 

- சசியின் தோழி . (சூளா . ) பாலசந்திரரைப் புத்திரராகப் பெற்றவன் . 
மாதவதாசர் - இவர் பால்யத்தில் தாய் தர் 

தேவி சுமுதை . 
தையரை இழந்து சம்சாரபந்தம் விட்ட மாதவர் -- யதுகுலத்தவர் . கம்சன் பகை 
தற்குப் பரம 

பரம சந்தோஷ மடைந்து பல வர் . விருஷ்ணியைக் காண்க . 
தலங்களை யடைந்து தரிசிக்கவெண்ணி மாதவவூறன் - இவன் விசுவகன்மன் கண் 
ஜகநாதம் சென்று பெருமாளின் 

ணில் உதித்துச் சிருட்டி நடத்துகையில் 
ரூபத்தைச் சந்நிதி முன்னிருந்து தோத்தி பிரமன் கோபித்து நீ ஏலிழைக்குஞ் சிலர் 
ரஞ்செய்து அனுபவித்திருக்கையில் அர்ச் தியாக எனச் சபித்தனன் , மீண்டும் இவன் 
சகர் தங்களுக்கு ஒரு காசும் பயனில்லாத வேண்ட நீ திருக்காளத்தியில் சிவபூசை 
தினால் கோபித்து வெளியிற்றள்ளத் தாசர் செய்து சாபம் நீங்குக என அவ்வகை சிவ 
வெளிவந்து ஒரு புறத்தில் மூன்று நாட் பூஜைசெய்து முத்தி பெற்றவன் , 
கள் ஆகாரமில்லாது பஜனை செய்யப் பெரு மாதவன் - 1. கௌசிகனென்னும் பாசவ 
மாள் ருக்மணி தேவியை அவருக்கு அமு தனுக்குச் சீடன் , பாகவத கைங்கர்யபானா 
தூட்டி வர அனுப்பினர் . பிராட்டியார் யிருந்தவன் . 
பொற்றாம்பாளத்தில் அமுதருத்தி அங் 2. திருமாலின் திருநாமத் தொன்று . 
தத் தட்டினை அங்கு வைத்துச் செல் 3. புரந்தரன் குமான் . 
லத் தாசர் அதனை அலம்பித் தலைக்கண் மாதவாசாரியர் மாயணன் குமார் . இவர் 
வைத்து உறங்கினர் . விடியக் கோவி செல்வ விருப்பினராய்க் காடு சென்று 
லர்ச்சகர் தட்டினைக் காணாது தாசரிடல் தவமேற்று அரசனது பசுமேய்ப்பானாகிய 
கண்டு அவரைச் சிறையிலிடப் பெரு புக்கணனை யடைந்து அவன் பசி தணி 
மாள் அருச்சகர் கனவிடைச் சென்று யப் பால் தரவுண்டு தவஞ்செய்கையில் 
நடந்தவை கூற அருச்சகர் அவரிஷ்டப் திருமகள் புக்கணனை யடைந்து இவற்கு 
படி பெருமாளைச் சேவிக்க இடந்தந்த இப்பிறப்பில் செல்வம் கிடையாதெனக் 
னர் . இவ்வாறு ஒரு நாள் திருக்கோயி கூறவும் தவஞ்செய்து சலித்துத் தனது 

162 


மாதவி 


1290 


மாத்திகவதகன் 


உபவீதத்தை அறுத்தெறிந்து துறவடைந் மாதாகன் - யாதவபேதம் . 
தனர் . பின் திருமகளும் கலைமகளும் மாதுருக்கள் எழவர் - இவர்கள் சிவமூர்த்தி 
தரிசனந் தந்து யாது வேண்டுமென இவர் அந்தகாசுரனைக்கொல்ல எழுந்த காலத்தில் 
எனக்குக் கல்வியும் , எனக்குப் பால் தந்து அவர் திருமேனியிலிருந்து அவதரித்தவர் 
பசி போக்கிய புக்கணனுக்கு அரசச் செல் 

கள் , பெயர் , பிராமி , மகேச்வரி , வைஷ் 
வமும் தருகவென அவ்வாறளித்து மறைக் 

ணவி , கௌமாரி , வராகி , சாமுண்டி , இந் 
தனர் . பின் அரசனிறக்கப் புக்கணனை 

திராணி முதலியவர் . இவர்களைத் திரி 
அரசயானை அபிஷேகித்து அரசனாக்கியது . லோகத்தவரும் பூசிக்கின் எல்லா நன்மையு 
இவன் அரசாளுகையில் புக்கணன் இவ மடைவர். இவர்க்கு முறையே வாகனம், 
ரைத் தங்கள் புகழ் நிலவ நூல்களியற்றுக அன்னம் , இடபம் , மயில், கருடன், சிங் 

வன வேண்ட இவர்பல வட நூல்களுக்கு கம் , யானை , பேய் . முறையே ஆயுதல் 
உ.சையியற்றினர் . இவர் சகோதரர் போக களாவன , மறை , பினாகம் , வேல் , ஆழி , 
நாதர் , சாயணாசாரியார் . இவர்க்கு வித் கலப்பை , வச்சிரம் , சூலம் . 
யாரண்யர் எனவும் பெயர் . 

மாதேசன் - ஒரு அரசன் . இவன் வணிகத் 
மாதவி - 1. யயாதியின் பெண் , காலவன் தொழில் செய்து பெருந்திரவியம் சம்பா 
தேவி , 

தித்துத் தருமஞ்செய்யாது வைத்திருந்த 
2. கோவலன் காதற்பரத்தை. இவள் னன் . இவன் மனைவியு மிறந்தனள் . இவ 
குமரி மணிமேகலை . கோவலன் இறந்தது னுக்குப் புத்திரர் முதலியர் இல்லாமையால் 
கேட்டுத் துறவு பூண்டு அறவணவடிகள் 

ஒரு வேசியினிடம் இருந்தனன் . அந்த 
பாற்சென்று தருமங் கேட்டுக் காஞ்சி நக வேசி , இவன் உலோபத் தன்மையையும் , 
எத்து நோற்றிருந்தவள் . ( மணிமேகலை ) தருமசிந்தையிலாமையும் கண்டு , நீ தரு 

3. அகத்தியர் சாபத்தால் பூமியிற் பிற மஞ் செய்யின் உன்னைக் கூடுவேனென்று 
ந்த உருப்பசி . (சிலப்பதிகாரம் .) 

வெறுத்தனள் , இவன் அவளை விட்டுக் 
4. இந்திர சாபத்தால் பூமியிற் பிறந்த காசி சென்று புராணம் முதலிய கேட்டுப் 
தேவஸ்திரீ . 

பொருளைத் தருமத்திற் செலவிட்டுச் சுத 
மாதவீயம் - 1. வித்யாரண்யர் 

செய்த 

பசு என்னும் சிவபக்திமானுக்கு வீடு கட் 
சோதிட நூல், 

டித்தந்து முத்தியடைந்தனன் . ( காசி.க.) 
2. பராசரஸ்மிருதி வியாக்யானம் . மாதேவன் - 1. சிவன் 

1. சிவன் திருநாமங்களில் 
மாதளவனார் இளநாகனூர் - திருக்குன்றத்தா ஒன்று : 

சிரியரிடம் பொருளிலக்கணம் கேட்டவர் . 2. ஏகாதசருத்ரருள் ஒருவன். 
மாதர் - உசகச்சன் பாரி , 

மாதைத் திருவேங்கடநாதர் - இவர் இத் 
மாதாம்பை - மாதிராசர் மனைவி . நந்திமா றைக்குச் சற்றேறக்குறைய ( Goo ) வரு 
தேவரை மூன்று வருடம் கருவில் பெற்று ஷங்களுக்குமுன் சோழநாட்டில் மாதை 
வசவர் என்று பெயரிட்டு வளர்த்தவள் . யென்னும் ஊரில் ஸ்மார்த்தவேதியர் குடி 
மாதிமாதிரத்தனர் - ஒரு புலவர் . ( புற . கா .) யிற் பிறந்து கல்விவல்லவராய்ப் பாண்டி 
மாதிராசர் - மாதாம்பை கணவர் . 

நாட்டையாண்ட நாயகவம்சத்தைச் சேர்ந்த 
தேவர் தந்தை . இவர் ஒருமுறை கூழு சங்ககிருஷ்ண முத்து வீரப்ப நாயகரிடம் 
ண்ண அது ருசியா யிருக்கக்கண்டு சிவப் மந்திரியாக அமைந்து தமிழ்ப்புலவரை 
பிரீதியென்னச் சிவமூர்த்தி இவர் வாயே ஆதரித்துக் கவிபெற்றவர் , சவிக்கு ஆயிரம் 
பாத்திரமாக உண்டனம் என்ன அசரீரி பொன் கொடுத்துப் பிரபந்தம் முடிந்தபின் 
கேட்கப் பெற்றவர் . 

நூறு கவிகொண்ட நூலுக்கு நூறாயிரம் 
மாதிராசையர் - சிக்கமாதையர் தேசவியோ பொன் பரிசு தந்தவர் . இதனைப் பணவிடு 
சமடைய அவர் குமார் சொல்லால் உயிர் தூது முதலியவற்றால் அறிக . இவர் ஆசா 
தந்து சிவபூசைக்கு ஏவினவர் . 

ரியர் சொற்படி பிரபோத சந்திரோதயத் 
மாதினியார் - புகழனார்க்குத் தேவியார். தைத் தமிழில் மொழி பெயர்த்தவர் . 
திருநாவுக்கரசுகளுக்குத் தாயார். திருநா மாத்திகவதகன் சித்தரா தன் என்னும் 
வுக்காசுகளைக் காண்க , 

பெயருள்ள கந்தர்வன் , ஜமதககினி ரிஷி 
மாதிரத்தன் கடைச்சங்கமருவிய புலவர், யின் பாரியையான இரேணுகையால் 
( குறு கக்க .) 

காணப்பட்டவன் . (பா.வன. ) 


வசவு 


மாத்திரை 


1291 


மாருந்தை 


மாத்திரை - என்பது, அளவு , எழுத்தளவு வீடுசென்று நாயனாரைக்கண்டு இக்கு 
உன்னல் கால் , உறுத்தல் அரை , முறுக் என்ன சுபகாரியமென்று வினவினர் . காய 
கல் முக்கால் , விடுத்தல் ஒன்று என்ப . னார் தமது புத்திரிக்குத் திருமணமென்று 
( இயல் பெழுமாந்தரிமை நொடி மாத் தமது புத்திரியையும் பணிவித்தனர் . மாவி 
திரை ” குற்றெழுத்திற்கு மாத்திரை ( க ) ரதியார் பெண்ணின் கூந்தலக்கண்டு 
நெட்டெழுத்திற்கு மாத்திரை ( உ ) மெய் இப்பெண்ணின் கூந்தல் நமது பஞ்ச 
யெழுத்திற்கரை இனி இசைக்குரிய மாத் வடிக்கு உதவும் என்று அதனைக் கேட்ட 
திரை கொட்டும் , அசையும் தூக்குமளவும் னர் , நாயனார் திருமணமாகா முன் கேட் 
ஒட்டப் புணர்ப்பது பாணியாகும். கொட் டதற்கு அதிக ஆநந்தங்கொண்டவராய் , 
மொத்திரை அரை , வடிவு ( க ) அசை மாத் அக்கூந்தலை உடனே அரிந்து தந்தனர் . 
திரை ( ச ) வடிவு ( எ ) தூக்குமாத்திரை ( உ ) சிவமூர்த்தி மாவிரதியர் கோலமொழித்துப் 
வடிவு (2 ) அளவு மாத்திரை (ந ) வடிவு ( ஃ ) பிராட்டியுடன் விடைமேல் காட்சி தந்து 
இவற்றின் தொழில் கொட்டு அமுக்கல் , சந்நிதியில் தம்மைப்புகழும் பெரும்பேறு 
அசை , தாக்கியெழல் , தூக்குத்தாக்கிக் தந்து மறைந் தனர். மணமகராகிய கலிச் 
தூக்கல் , அளவு தாக்கின ஓசை கேசே ( க ) காமர் கஞ்சா நூரில் வந்து முண்டி தமுள்ள 
மாத்திரை பெறுமளவும் வருதல் , 

பெண்ணை மணக்க விதியிலாததால் மீளக் 
மாத்மீகன் மதம் - தேகாவயவமே பொரு. கருதியபோது சிவமூர்த்தி கலிக்காமரை 
ளெனவும் , அது கெட்டால் வேறு பொருள் நோக்கி இப்பெண்ணின் கூந்தல் வளரச் 
இன்றெனவும் , பொருளில்லாவிடின் அறி செய்கிறோமென்று பணிக்கக்கேட்டு அப் 
வில்லை யெனவுங் கூறுவோன் . 

பெண்ணை மணந்து தமது ஊருக்குச் சென் 
மாத்யந்தினாள் - யாஞ்ஞவல்கியர் மாணாக்கர் . றனர் . ( பெரிய புராணம் ) 
மாத்ரி - 1, மத்திரதேசாதிபதியின் குமரி , மாநசதீர்த்தம் - சிவமூர்த்தியின் நெற்றிக் 
பாண்டுவின்தேவி . குமரர் நகுலசகாதே கண் காரணமாக உமாதேவியாரின் திரு 
வர் . இவள் பாண்டுவுடன் தீக்குளித்த விரலிற் றோன்றிப் பிரமனால் சத்தியவுல 
னள் . இவளைப் பாண்டு தனக்குற்ற சாப கத்தில் பிரதிட்டிக்கப்பட்டது . இமயமலை 
மறந்து புணர்ந்திறந்தனன் 

யில் பிரமனால் சிருட்டிக்கப்பட்ட தென 
2. பரீச்சித்தின் தேவி . குமான் , சன வுங் கூறுவர் . 
மேசயன் . 

மாந்துங்காசாரியர் - பக்தாமிர்தம் செய்த 
மாத்ருகா - அரியமா வென்னும் ஆதித்தன் சைனர் .. 
தேவி . ஞானிகளாகவே பிள்ளைகளைப் மாநந்தை - ஒரு தாசி . இவள் சிவபக்தியுள் 
பெற்றவள் . 

ளவள் . இவள் தன்னிடமிருந்த குரங்குக் 
மாத்ருக்கள் பதின்மர் - கௌரி , லஷ்மி , கும் கோழிக்கும் உருத்திராக்ஷமணிந்து 
இந்திராணி , மேதை , சாவித்திரி , விஜயை , வளர்த்து வருகையில் சிவமூர்த்தி இவளி 
ஜயை , தேவசேனை , ஸ்வதா , ஸ்வாகா . டம் ஒரு வணிகர்போல் தரிசனந் தந்து 
மாநகர் - ஒரூர் . மதுரைக்கு வடகிழக்கி இரத்தின கடகங் காட்டினர் . 
லுள்ளது , 

பாண்டியர்களுடைய அரண் கண்ட தாசி ஆவலுடன் கேட்கச் செட்டி 
மனை முதலியன இருந்த இடம் , 

யார் நீ என்னுடன் மூன்று நாள் இருப் 
க்கவாசகர் பொருட்டுவந்த குதிரைகள் பையேல் இதனைத் தருவேன் என அவ் 
இடசாரி , வலசாரி புரிந்த இடமென்றுங் வகையே தாசியுடன்பட்டுச் செட்டியாரு 
கூறுகின்றனர் . (திரு. ) 

டனிருக்கையில் , பாதியாவில் தாசி தன் 
மாநக்கஞ்சாறநாயனூர் - இவர் கஞ்சாறூரில் வீடு தீப்பற்றி எரியக்கண்டு குரங்கை 
வேளாளர் குடியில் பிறந்து பரமசிவ உபா யும் கோழியையும் விடுவித்து மாணிக்க 
சனையால் ஒரு பெண்ணைப் பெற்றனர் . லிங்கம் வேகக்கண்டு வணிகருக்குக்கூற 
அப்பெண்ணுக்கு மணப்பருவம் வந்தது . வணிகர் இனி வாழேன் என்று தீப்புகத் 
அவளை ஏயர்கோன் கலிக்காமநாயனார் திரு தாசியும் நான் மூன்று தினங்களுக்குச் 
மணஞ் செய்து கொள்ள நல்ல சுபமுகூர்த் செட்டியாரடிமையாதலின் நானும் உயிர் 
தத்தில் கஞ்சா றூருக்குச் செல்ல முயன்ற விடுவேனென்று தீப்புகுந்து சிவமூர்த்தி , 
னர். இதற்கு முன்பே சிவமூர்த்தி மாவிர உண்மையுருக்காட்ட முத்தியடை 
தியார் வடிவுகொண்டு கஞ்சாற நாயனார் வள் , அந்தக் குரங்கும் , சேவல்களுமே 


அதைக் 


மாணி 


மாநவம் 


1292 


மாமூலனார் 


பார . ) 


தருமன் தாருகன் என்னும் காச்மீரத் யாரைத் தனபானஞ் செய்யத்தக்கதெனச் 
தாசனும் மந்திரியுமாயினர் . ( பிரமோத் சங்கை யடைகையில் புருஷன் கருவுற் 
தா காண்டம் .) 

றுப் பிள்ளை பெறுதல் மூவுலகத்தும் இல் 
மாநவம் - 1. ஒரு தேசம். 

லையாதலால் அவ்விடம் வந்திருந்த இந் 
2. உபபுராணத்தொன்று . 

திரன் என் தற்சனியைப் பானம்பண் 
மாநவி - திரௌபதிக்கு ஒருபெயர் . 

ணக் கடவதெனக் காத்தை நீட்டினன் . 
மாநாய்கன் கண்ணகியின் பிதா . கோவ நீட்டிய விரலின் வழியொழுகிய அமிர் 
லன் கண்ணகி முதலியவர் இறந்ததால் தத்தைப் பானஞ்செய்தபடியால் மாந் 
துறவு பூண்டோன் (சிலப்பதிகாரம் ) தாதா என்று பெயர் அடைந் தனன் , 
மாநிநி - விடூர தன் குமரி , 

விரே தன் குமரி . இராஜ்யவர்த்த 2 , சூர்ய குலத்தரசன் லவணாசுரனால் 
னன் தேவி . தமனைக் காண்க . 

கொல்லப்பட்டான் . ( பார - அநுசா. ) 
மாநுஷம் - ஒரு தீர்த்தம் . 

மாந்தாத்ரி - ஒரு அரசன் . இவன் பௌதரன் 
மாநுஷன் - ஒரு சிற்பி . 

திரசதாசயன் , 
மாந்தரஞ்சேரலிரும்பொறை சோருள் மாந்தேகர் இவர்கள் அரக்கர் . இவர்கள் 
ஒருவன் ( சிலப்பதிகாரம் ) 

முப்பது கோடியெண் கொண்டவர்கள் , 
மாந்தான் இவன் ஒரு சோர் தலைவன் . இவர்கள் சூரியனை விழுங்க இச்சித்தவர் 
இவனை மாந்தரம் பொறையன் கடுங்கோ கள் . இவர்களது இச்சையைக் கெடுக்கத் 
என்பர் . 

இவன் பரணரால் பாடப்பட்ட தேவர்களும் ரிஷிகளும் சந்தியை உபா 
வன் . மோரிய அரசனுக்கு வணங்காது சித்து உதகாஞ்சலியாகிய அர்க்கியத்தை 
நின்றவன் , 

விடுகின் றனர் : விட்டவுடன் அந்த அர்க் 
மாந்தரோகம் - இது பிள்ளை களுக் குண் கியஜலம் வச்சிர வுருக்கொண்டு அந்த 
டாம் ரோகங்களிலொன்று . இது தாய் , ராக்ஷ ஸரைக் கொளுத்துகிறது . ( தேவி 
தேங்காய் , வெல்லம் , சுண்டற்கறி , கீரை , 
மீன் , இறைச்சி , புளித்தமோர் , கிழங்கு மாந்தை - இதுசோர் தலைவர்களுக்கிருந்த 
கள் , மந்தவஸ்துக்கள் தின்பதால் உண் இராஜதானிகளில் ஒன்று . இதில் , நார் 
டாம் . பாலைக்குடிக்கும் பிள்ளைகளுக்குண் முடிச்சோல் அரசு வீற்றிருந்தான் . 
டாகும் ரோகம் , இது , பலநிறமான கழிச் மாபலன் சூரபதுமனுக்குப் படைத்தலை 
சல் , சுரம் , மயக்கம் முதலிய தரும் . இது , வன் . 
செரியாமாந்தம் , பீர்மாந்தம் , சுரமார்தம் , மாபலி - 1 பலியைக் காண்க . 
விஷமாந்தம் , கழிமாந்தம் , ஊதுமாந்தம் , 2. பாம்பனைக் காண்க , 

தலைமாந்தம் , சிங்கி மாந்தம் , மாபுராணழடையார் - யாப்பருங்கல விரு 
கணமாந்தம் , சொருகு மாந்தம் , குழிமார் த்தியுள் கூறப்பட்ட தொல்லாசிரியருள் 
தம் , இழுப்பு மாந்தம் , உப்புமாந்தம் , இரை 
ப்பு மாந்தம் , கட்டு மாந்தம் , அள்ளுமாந் மாபுராணம் - 1. இடைச்சங்கமருவிய ஒரு 
தம் , விக்கல் மாந்தம் , சந்திமாந்தம் எனப் இலக்கண நூல் . 
பல வகைப்படும் . 

2. சைா தீர்த்தங்கரின் சரித்திரமுரை 
மாந்தாதா -1 . யுவனாச்வன் குமான் . ( யுவ த்த நூல் . 
னாசவனைக் காண்க ) இவனுக்கு இந்திரன் மாப்பிள்ளை - மேல்நாட்டு மகமதிய மதத் 
இட்டபெயர் திரிசதசு , பாரி , விந்துமதி, தவர் மலையாள பாஷை பேசுவோர் . அரே 
குமார் புருகுச்சன் , அம்பரீஷன் , முசு பியரின் சந்ததியார் . இவர் பல வேலைகள் 
குந்தன் , இவனுக்கு ஐம்பது பெண்க செய்து பிழைக்கின்றனர் . ( தர்ஸ்டன். ) 
ளுண்டு . அந்த ஐம்பதின்மரைச் சௌபரி மாமதநன் - துரியோ தனன் தம்பி . 
முநிவர் விவாகஞ் செய்து கொண்டனர் . மாமீலாடன் - கடைச்சங்க மருவிய புலவர் 
இவன் 

இராஜசூயம் செய்து சம்பாட் களுள் ஒருவர் . ( குறு.சசு . ) 
பட்ட மடைந்தவன் . இவன் தன்னாடு மாழலர் - கடைச்சங்க மருவிய புலவர் . 
மழையிலாதிருக்க இந்திரனுடன் போரி மாழலனார் இவர் அந்தணர் மரபினர் . 
ட்டு மழை பெய்விததவன் . இவன் தன் முக்காலமும் அறிந்த யோகியார் . இத 
தந்தையினுடலின் வாம பாகத்தைப் னைத் தொல்பொருள் எருடம் சூத்திரவுரை 
சாந்து வெளிப்பட இருடிகள் இச்சிசு யில் பார்ப்பனப் பக்கத்து வகையாவன 


நீர்மாந்தம் , 


ஒருவர் 


மாமூலனார் 


1293 


மாம்பழக் கவிச்சிங்க நாவலர் 


பொழுது 


பாண 


நன் 


என்பதன் கீழ், நச்சினார்க்கினியர் யோகி அகம் சஅசு . கண்ணனெழினி கதை 
களாய் உபாயங்களால் முக்காலமும் உணர் கூறியது ; அகம் காசு , பாண்டியனது 
ந்த மாமூலர் முதலியோர் அறிவன்றே கொற்கையில் முத்தும் சங்கு மெடுத்தல் 
யத்து அனை நிலை வகையோராவர் என்று கூறியது ; அகம் 205. மத்தியென்பவன் 
கூறுவதனாலறிக. அறிவன் கலசயோனி எழினி யென்பவனுடைய பல்லைப்பிடுங்கி 
யாகிய அகத்தியன் என முன்னர்க்கூறி வெண்மணிவாயிற் கதவிலழுத்திய கதை 
யிருத்தலினால் மாமூலனார் அகத்தியரோடு 

கூறியது ; அகம் உகக . ( வெண்மணி நாக 
அவர் வகையில் சேர்ந் தவரென் றறியற் பட்டணம் தாலூகாவிலுள்ள தோரூர் ). உத 
பாலது . 

இவ்வளவு மேம்பாடுற்ற இவர் யஞ்சோல் பாரதப்போரிற் சோறளித்த 
அகப்பொருட் சுவையை அளவு கடந்து 

கூளிச்சுற்றஞ் சூழ்ந்திருந்த 
அனுபோக முடையாருஞ் சொல்ல மாட் 

கதை கூறியது ; அகம் உங கூ சங்கநிதி 
டாதவாறு இன்பம்பெருகத் தெளியக்கூறு யின் சிறப்பு , கோசர் பொதியமலை , போ 
து வியப்புடையதாகும் . இதற்கு எத் கூரிற் புதிய மோரியரின்றேருருள் குறை 
தொழிலைச் செய்தாலு , மேதவத்தைப் பட் த்த கதை இவற்றைக் கூறியது ; அகம் 
டாலு , முத்தர் மனமிருக்கு மோனத்தே உடுக . வேங்கடத்தைப் புகழ்ந்தது ; அகம் 
என்பதொன் றல்லது வேறு காரணங்கூற உதடு , வடுகர் போந்தமை கூறியது ; அகம் 
யான் அறிந்திலேன் . 

உஅக . புல்லியின் வேங்கடம் , வடுகரின் 
சைவ சமய நூலாகிய திருமந்திரம் எழு ஆரவாரங்கூறியது ; அகம் உகடு . புல்லி 
திய திருமூலர் வேறு இவர் வேறு . இவர் நன்னாட்டைப் புகழ்ந்தது ; அகம் கூகசு , 
அகத்தியர் கூறும் பாடல்களில் யாரை 

னன்னாட்டுப்புகழ்ச்சி கூறியது ; 
யேனும் கூறாது வாளா செய்யுள் செய்த அகம் கூ . உடு , சோலாதன் கடம்பு முதல் 
னர். அது வருமாறு : ஆவி நெடுவேன் 

தடிந்தது கூறியது ; அகம் கூசஎ . 
பொதினியைப் பாராட்டியது ; அகம் க , னது கொடைச் சிறப்பும் அவனது எழிற் 
கக . சந்திரகுப்தன் மகன் துளுவென்ப குன்றச் சிறப்புக்கூறியது ; அகம் கூசக . 
வன் ஸ்தாபித்த துளுநாட்டையும் ( தென் சேரலனது வெளியும் , புல்லியின் மலை 
கன்னடம் ) நன்னனது பாழியையும் பாரா இவற்றைப் பாராட்டிக்கூறியது ; அம்க 
ட்டியது . அகம் கடு , மூவேந்தர் தமிழ் கூடுக . புல்லியின் வேங்கடச் சிறப்புக் 
நாட்டைக்கூறியது . அகம் கூக . கரிகாம் 

கூறியது ; அகம் கூக . வடுகர் முனை 
சோழனோடு கோயில் வெண்ணிப் போர்க் யிற் கட்டியென்பது நாட்டைக்கூறியது ; 
களத்திற் போர் செய்த பெருஞ் சோலா 

சோலனது 

கழுமலத்தைச் 
தன் தோற்றுப் புறப்புண்பட்டு நாண சோழன் வென்ற கதை கூறியது ; நற் . 
முற்று உயிர்விடத் துணிந்து வடக்கு கச . சேட்படுத்த வழித்தலைவன் புலம் 
நோக்கி யிருத்தலும் அதனையறிந்த அவ புவதாகக் கூறியதைக் கேட்டோரு மிரல் 
னுக்கு நட்பாளராகிய 

பல சான்றோர் குவர் ; நற் . எடு . இவர் பாடிய நற் . 
தாமும் உடனிருந்து உயிர்விட்டமை கூறி எடும் பாட்டு ஒன்றொழிய எனையவெல் 
யது . அகம் நடு , கள்வர் கோமான் புல்லி லாம் பாலைத்திணையே. 
யென்பது வேங்கடமலையைப் புகழ்ந்தது ; ளினவாக நற்றிணையில் இரண்டு ( கக எரு ) 
அகம், சுக . பெருஞ்சோறு பயந்த உதி பாடல்களும் , குறுந்தொகையி லொன் 
யஞ்சேரலின் கொடையைப் புகழ்ந்தது , றும் , அகத்தில் இருபத்தானம் , திருவள் 
அகம் சடு . நன்னன் வேண்மான்விய ளுவ மாலையிலொன்றுமாக முப்பது பாடல் 
லூரைச் சிறப்பித்தது ; அகம் சுஎ . வடுகர் கள் கிடைத்திருக்கின்றன . 
தலைவன் எருமை யென்பானது குடநாட் மாழவனூர் - கடைச்சங்க மருவிய புலவர் . 
டைக் கூறுவதுடன் எவ்வியிறந்ததற்குப் மாம்சதன் - ஒரு அரசன் . இடபவுருக்கொ 
பாணர் வருந்தியதும் அதிகமா னெடுமா ண்டு கிரிவிரசத்தைத் துன்பமுறச் செய் 
னஞ்சி பகைவர்க்கஞ்சி யொளித்ததுங்கூறி தவன் . இவனைப் பிரகத்திர தன் கொன்று 
யது ; அகம் ககடு பெருஞ் சோலாதன் இவன் தோலால் பேரி செய்தனன் . 
மாந்தை முற்றத்து நிதிகொட்டி யிரவ மாம்பழக் கவிச்சிங்க நாவலர் - இவர் 
வலர்க்களித்த கதை கூறியது ; அகம் கஉஎ , பழனியில் கம்மாளர் குலத்தில் பிறந்த 
ஆயுதபூசை செய்யும் வழக்குக்கூறியது ; வர் . இவர் தந்தை முத்தையாசாரி . இவர் 


இவர் பாடியரு 


மாம் பழச்சிங்கக் கவியர் 


1294 


மாயை 


கவகை 


கண்டது . 


3. பி . 1836 இல் பிறந்தார் . இவருக் மாயா சத்தபுரியுள் ஒன்று . இது வை 
குத் தந்தையார் குலமக்கட் பெயராகிய தத்திற்கு ஏறும் எணியாக உள்ளது . இத 
மாம்பழம் என்பதைப் பெயராக இட்டு ற்கு அரித்துவாரம் , கங்காத்துவாரம் , மா 
அழைத்தனர் . இவர்க்கு 3 வயதில் வஞரி யாத்துவாரம் எனவும் பெயர் . 

குழவியின் வருத்தந் தரியாத இவ்விடத்துச் சுழன்று செல்லுதலால் இப் 
தந்தை குமாரக்கடவுள் சந்நிதியில் குழந் பெயர் பெற்றது . இத்தீர்த்தத்தில் மூழ்கி 
தையைக் கொண்டுபோய் அபயமிட்டனர் . அங்குள்ள மூர்த்திகளைத் தரிசிக்கில் முத் 
மறுநாள் உதயத்தில் குமாரக் கடவுளரு தியடைவர் . ( காசிகாண்டம் . ) 
ளால் அவதரிமுழுது நீங்கியது . இவர் மாயாசான் வியேரமாசுரன் தந்தை . 
தந்தை முதுகில் ஐந்தாமாண்டில் எழுதிக் மாயாசைநன் - திரிபுராதிகளையழிக்க முத 
காட்டியபடி தமிழிற்பழகிச் சின்னாளிற் வில் விஷ்ணுவால் தம் தேகத்தினின்று 
கற்று வல்லவராய்ப் பழனிப்பதிகம் , குமா சிருட்டிக்கப்பட்டவன் , இவன் தனக்குச் 
குருப்பதிகம், செந்திற்பதிக முதலிய இய சீடராக நால்வரைச் சிருட்டித்துக்கொண் 
ற்றினர் . தென்முகவை பொன்னுசாமித் டான் . 
தேவரவர்கள் வாழும் இராமநாதபுரம் சம மாயாதேவி - மயன் குமரி . சம்பராசான் 
ஸ்தானம் சென்று ஒருசீட்டுக் கவிபாடிக் வீட்டிலிருந்த பதிவிரதை. இவளுக்கு 
கையேட்டினர்பால் பொடுத்தனுப்பினர் . மாயாவதி எனவும் பெயர் . 
அரசர் இவர் அந்தகர் ஆதலால் இவரைக் மாயாபுரம் - தாருகாசான் பட்டணம் . கிர 
காண இசைந்திலர் . அசர் கொடுத்த வஞ்சகிரியை அடுத்தது . 
சமஸ்யை பாடவல்லீரோவென அவ்வாறே மாயாப்பிரலாபம் - இது ஒரு ஞான நூல் , 
கொடுத்த சமஸ்ஸைகளைப்பாட கவிச்சிங்க கண்ணுடைய வள்ளலார் இயற்றியது . 
மெனப்பட்ட மளித்து தம் சமஸ்தான வித் மாயாவதி - பிரத்தியும்கனை மீன் வயிற்றி 
வானாக்கப் பெற்றவர் . 

லிருந்து எடுத்து வளர்த்து நாரதர் சொற் 
மாம்பழச்சிங்கக் கவிராயர் இவரைப் 

படி அவனை மணந்தவள் . இவள் பூர்வத் 
பற்றி மாம்பழச்சிங்க கவிராய ரென்பதால் 

தில் இரதிதேவி , இவள் சம்பானால் அபக 

ரிக்கப்பட்டனள் . 
இவரூர் பழனிபோலும் , இவர் கவிபாடுவ 
தில் வல்லவர் போலும் . இராமநாதபுரம் 

மாயாவாதி மதம் - அத்வை தமதத்தைக் கா 
வந்தபோது 4 கிரியிற் கிரியுருகுங்கேட்டு 

ண்க . (தத்துவநிஜா நுபோக சாரம். ) 

மாயாவி 1. வாலியை யுத்தத்திற்கு அழை 
என சமுசை கொடுத்தபோது பாடியது 
" மாலாம் பொன்னுசாமி மன்னர் பிரா 

த்து அவனுக்கு இளைத்துப் பிலத்தில் புக 
னின்னாட்டி , சேலாங்கண் மங்கையர் 

வாலியால் துரப்புண்டு இறந்தவன் . 
வாசிக்கு நல்யாழ் - நீலாம் , பரியிற் பரிய 

2. மயன் குமரன் . துந்துபியின் சகோ 
கொடும்பாலை குளிரும்மா, கிரியிற் கிரி 

தான் . மந்தோதரியுடன்பிறந்தவன் . இவ 

னே வாலியை யுத்தத்திற்கு அழைத்த 
யுருகும் கேட்டு " சேதுபதியவர்கள் பழங் 
கொடுத்தபோது பாடியது " அஞ்சேலெ 

வனாயிருக்கலாம் . 
பலந் தந்தான் இனியார் நமக்கு , 

3. இவன் பிரமனது அச்வமேதக்குதி 
செஞ்சே கலிப்புலியை வெருட்டு , விஞ்சு 

ரையை மறைக்கப் பிரமன் விஷ்ணுமூர் 
பெரும் , சீர்படைத்த கோனலர்ந்த தேன் 

த்தியைவேண்ட விஷ்ணுமூர்த்தி அரக்க 
மலர்ப் பொன்மாதிணங்கு , மார்பன் முத்து 

னைக்கொன்று குதிரையை மீட்டுத் தந்த 

னர் . 
ராமலிங்கமால் ” எனப் பாடினர் . 

மாயேசபவனம் 
மற்றும் பலகவிகளும் பாடினர் என்ப . 

ஒரு ருத்ர உலகம் 

மாயேண்டன் இவர் கடைச்சங்க மருவிய 
மாயசந்நியாசி- பட்டணங்களில் சிலவஞ்ச 

புலவர்களுள் ஒருவர் . 

குறு - உகூடு . 
சர் முண்டனஞ் செய்து கொண்டு தேக மாயை - 1. அதர்மத்தின் குமரி . 
நிறைய விபூதி பூசிக்கொண்டு மான் தோல் 

2. விஷ்ணுவின் நாபிக்கொடியில் பிர 
அல்லது சால்வை பொத்திக்கொண்டு ஒரு 

மனுடன் உதித்து ஆன்மாக்களை மயக்கு 
சிஷ்யனுடன் புறப்பட்டு ஏமாந்தவர்களை 

பவள் . 
ஏமாற்றும் கட்குடியர் , 

3. விஷ்ணுமூர்த்தியின் கட்டளைப்படி 
மாயன் - ஒரு இராக்ஷத வீரன் . 

இரண்யன் புத்திரர் அரவரையும் தேவகி 


னப் 


மாயை 


1295 


மாயை 


வயிற்றில் இட்டு யசோதையிடம் தான் 
பிறந்து மீண்டும் தேவகியிடமிருந்து கஞ் 
சனை மார்பில் உதைத்து ஆகாசமடைந்த 


னள் . 


வள் . 


ண 


4. சுரசையென்பவளுக்கு ஒருபெயர் . 
இவள் சுக்கிரனால் மகாமாயாவியாகிச் சுக் 
கிரன் சொற்படி காசிபரை முதற்சாமத்து 
இரவிற்புணர்ந்து சூரபத்மனையும் 
(10,000) வெள்ளம் தானவரையும் , இர 
ண்டாஞ் சாமத்திற் சிங்கவுருக்கொண்டு 
புணர்ந்து சிங்கமுகாசுரனையும் ( 50,000 ) 
வெள்ளம் சிங்கமுகத்தானவரையும் , மூன் 
மூஞ்சாமத்திற் பெண்யானை யுருக்கொ 

புணர்ந்து தாருகாசுரனையும் 
( ச O , oco ) வெள்ளம் யானை முகத்தானவ 
ரையும் , நான்காஞ்சாமத்தில் பெண் ஆட் 
டின் உருக்கொண்டு புணர்ந்து அசமுகி 
யென்னும் பெண்ணையும் ( 10,000 ) 
வெள்ளம் அவுணரையும் பெற்றுப்பின் 
னும் வெவ்வேறு உருக்கொண்டு புணர்ந்து 
அந்த உருக்கொண்ட ( சு 0,000 ) குமரர்க 
ளைப் பெற்றவள் . இவள் சூரபன்மன் 
குமாரக்கடவுளிடம் போரிட்டுப் பதாதி 
யாய் நின்றகாலத்து அவனுக்கு இறந்த 
சைநியங்களை யெழுப்ப மிருதசஞ்சீவி 
யின் இருப்பிடங்கூறி மறைந்தவள் . 
5. சம்பரன் தேவி , 
6. ஸ்ரீ கைலாயத்தில் சிவமூர்த்தியைப் 
பிராட்டியார்நோக்கி உலகத்தில் என்சத்தி 
யால் மயக்கப்படாதவர் இருக்கின்றனரோ 
எனச் சிவமூர்த்தி , அல்லமர் எமது அம்ச 
மாய்ப் பிறந்திருக்கின்றனர் . அவர் உன் 
னால் மய்க்கப்படார் எனக்கேட்டு , அவரை 
மயக்குவ தாகச் சபதஞ் செய்து கொண்டு 
பூமியில் வந்து அவதரித்த சத்தியின் தமோ 
குணவடிவம் . இவள் விளவலதேசத்தில் 
வாவசைநகாத்தில் மமகாரன் என்பவனும் 
மோகினியும் செய்த தவத்தால் புத்திரி 
யாகப்பிறந்து வளர்ந்து பாதமே முதலிய 
கலைவல்லவளாய்ப் புருஷனை விரும்பிச் சிவ் 
பூசைசெய்து சிவமூர்த்தியின் சந்திதியில் 
நடித்து வருபவளாயினள் . இவள் கருத் 
தறிந்த அல்லமர் மத்தளிகனாய் வந்து 
இவள் நடிக்கையில் மத்தள முழங்க மாயை 
அவரது அழகு முதலிய கண்டு மயங்கி 
அவரைத் தன் மனப்படி இசைவித்துத் 
தாய் தந்தையர் அறியாது அணையில் வரச் 
செய்து தழுவச்செல்கையில் கைக்கு அகப் 
படாமல் நீங்குதல் கண்டு தன் முயற்சியில் 


சோர்ந்து கையுஞ்சலித்து மயங்கியிருந்த 

இவள் செய்தியறிந்த உமை , இவ 
ளுக்குத்தான் வந்த காரியமறிவிக்க விம 
லையை அனுப்பினள், விமலைவந்து வந்த 
காரியம் தெரிவிக்க அறிந்து மறுநாள் நடிக் 
கையில் அல்லமரை விமலை சமிக்ஞையால் 
காட்டினள் . மாயை அவர் மீது விழுந்து 
பற்றப்போகையில் அல்லமர் மத்தனத்தை 
யெறிந்துவிட்டு ஓடினர் . மாயை பின்றொ 
டர்ந்து சபதம்பேச அல்லமர் மறைந்தனர் . 
மாயை விமலையுடன் கைலைசென்றனள் . 

7. ( C ) தமம் , மாயை , மோகம் , அவி 
த்தை , அநிர்தம் அவையாவன : சீவசை 
தன்யத்தை மறைக்கையால் தமம் , ஜகத் 
ரூபமான அந்திதா தோற்றத்திக்குக் கார 
ணமாகையால் மாயை , விபரீத ஞானமுண் 
டாக்குகையால் மோகம் , உணர்வை அழிக் 
கையால் அவித்தை , சத்ரூபத்திற்கு அங்கி 
யமாகையால் அமிர்தம் , 

8. இது, நித்தமாய் , ஒன்முய் , சகலத் 
திற்கும் காரணமாய் , சடமாய் , எவ்விடத் 
துங் காரியல் காணப்படுதலால் வியாபக 
மாய் , ஆன்மாக்களுக்கு மாயேயமான 
தனுவாதிகளை யுண்டாக்குவதாய் நிற்பது . 
இது , சுத்தமாயை , அசுத்தமாயை , பிர 
கிருதி மாயையென மூவகைப்படும் . இவற் 
றிற் சுத்தமாயை மலகன்மங்களோடு விர 
வாது சுத்தகாரிய பிரபஞ்சத்திற்கு முதற் 
காரணமா யிருப்பது . அசுத்தமாயை சுத்த 
மாயையின் கீழடக்கி மலகன் மங்களோடு 
விரவிச் சுத்தாசுத்த காரிய பிரபஞ்சத்திற்கு 
முதற் காரணமாயிருப்பது . 

பிரகிருதி 
அசுத்தமாயையின் தூலபரிணாம 
அசுத்தகாரியப் 

பிரபஞ்சத்திற்கு 
முதற் காரணமாயிருப்பது , 

இவை , 
முறையே விந்து , மோகினி, மான் எனப் 
பெயர் பெறும் . (சித்தா .) 

9. இது , நித்தியமாய் - ஆன்மாக்கள் 
செய்த கன்மத்துக் கீடாகப் பிரகிருதியில் 
தோன்றிய பதார்த்தங்களைப் புசிக்கும்படி 
இச்சையைப் பண்ணியிருக்கவும் தோன்றா 
ததாய் ஒன்றாய் , எல்லாவற்றிற்குக் காரண 
மாய் , சடமாய், வியாபகமாய் ஜகத்திற்கு 
வித்தாய் உள்ளது . இது சுத்தம் , சத்தா 
சுத்தம் , அசத்தம் என ( கூ ) வகைப்படும் , 
சுத்தம் - பிரோகாண்டம் எனவும் , சுத்தா 
சுத்தம் - போககாண்டம் எனவும் , அசுத் 
தம் - போக்யகாண்டமெனவும்படும் . இம் 
மாயையின் காரியம் பாஹ்யம் , ஆப்யந்த 


மாயை : 


மாய் 


மாரதன் 


1296 


மாரிஷை 


எம் என இருவகைப்படும் . பாஹ்யம் - சிரு புலைச்சேரியடைந்து தன்பசிக்கு ஏதேனும் 
ஷ்டிகாலத்தில் கலாதிதத்வங்களி விருக்கும் தாரக்கேட்டனள் . அவர்கள் இவள் யாரோ 
புவனாதிரூபமாக வெளியில் பிரசரித்திருப் வேதியப்பெண் என்று எண்ணித் தங்கள் 
பது . ஆப்யந்தரம் - சங்கார காலத்தில் ஆகாரத்தைத் தராது . பச்சரிசி , மா , வெல் 
மாயா கர்ப்பத்தில் சூக்ஷ்மரூபமாய் அடங்கி லம் , இளநீர் , பானகம் முதலிய தந்து உப 
யிருப்பது . பிரளய காலத்தில் ஜசத்சத்தி சரித்தனர் . பின்பு அவ்விடம் நீங்கி வண் 
ரூபமாய் இதிலடங்குகிறபடியால் மா என் ணார வீதிவந்து அவர்கள் கொடுத்த வஸ்தி 
றும் சிருட்டியில் வியத்திரூபமாய் வெளிப் எத்தைத் தரித்துக் கொண்டு ஜமதக்கினி 
படலால் யா என்றும் கூறுவர் . ஆதலால் ருஷியிடம் வந்து துயருறும் போது தேவர் 
மாயை யெனப்பட்டது . (சிவ ஞா . ) கள் தரிசனந் தந்து துயர்மாற்றினர் . சிவ 
மார்தன் சிவபூசையால் முத்திபெற்ற அர மூர்த்தி இவளை நோக்கி நீ சத்தியம் சமாத 

லால் நீ பூமியிலிருந்து கிராமத்தில் உண் 
மாரன் மன்மதன் . (மணிமேகலை .) 

டாகும் தீமைகளை விலக்க வரம் தந்து நீ 
மாராகான் - இவன் ஒரு அசுரன் , வரப்பிர கொண்ட தீச்கொப்புளம் . உலகத்து உயிர் 
சாதத்தால் திரிலோகங்களையும் இம்சிக் களுக்கு அம்மைக் கொப்புளங்களாகும் 
கத் தேவர் வேண்டுகோளால் தேவியின் எனவும் , அதனாலுண்டாம் துன்பந் தணிய 
அம்சமாய் ஒருசத்தி இவனைச் சங்கரித்து நீதரித்த ஆடையாகிய வேப்பிலையே அதற் 
மாரியெனும் பெயர் பெற்றனள் , ( ஸ்ரீ குரிய ஒளஷதமாக எம் , நீ புசித்த பச்ச 
காரணம் ). 

ரிசி , மா , வெல்லம் , இளநீர் உனக்குரிய 
மாராட்டம் - மகாராட்டிரதேயம் . இத்தே நிவே தனமாக எ - ம் , உன்னை ஆராதிப்போர் 
யத்து ஆபரணங்கள் மிகப்புகழ்பெற்றவை . தீமையை விலக்குக எ - ம் , ஆராதியா 
( பெ கதை . ) 

தோரை உன்னருகிருக்கும் சண்டாளரூ 
மாராபிராம முதலியார் கொற்றந்தையூர் பத்தை உன்னுள் ஆக்ரஹித்துக்கொண்டு 
வேளாள குலத்தினவர் . இவ்வூர் செஞ்சிக்கு வருத்துக என்றும் வாந்தந்து மறைந்த 
அருகில் உள்ளது . இவர் புகழேந்திப் 

னர் . அதனால் இவள் முத்துமாரி என்று 
புலவரால் " நையும்படி யென்கொற்றந்தை பெயர் பெற்றுக் கிராமதேவி யாயினள் . 
நங்கோன் செஞ்சிவரைமீதே , ஐயம் பெறு இவள் மற்ற சரித்திரங்களை ரேணுசை 
அண்ணிடை 

மடவாயகியின் அமமுகி யைக் காண்க. 
லன்று , பெய்யும் ஒளியோ மழையன்று பிர மாரிழத்துப்பிள்ளை - சிதம்பரத்திற்கு அரு 
சத்துளியே பிழையாது , வையம் பெறினும் கிலுள்ள தில்லை விடங்கனில் வேளாளர் 
பொய்யுரைக்க மாட்டார் தொண்டை நாட் மரபில் தெய்வங்கள் பெருமாள் பிள்ளை 
டாரே எனப் பாடல்பெற்று அவருக்கும் யென்பவருக்குக் குமரராய்ப் பிறந்து , கல்வி 
பல புலவருக்கும் பரிசளித்து உயர்ந்தவர். கற்று நடராச மூர்த்தியின் திருவருள் 
மாராயவஞ்சி - மாற்சரியத்தினையுடைய உடையராய்த் திருமணஞ் செய்து கொண்டு 
மன்னனாலே சிறப்புப்பெற்ற வெற்றிமிக்க மூன்று புத்திரர்களைப்பெற்று முதற் புத் 
வேலினையுடையோர் நிலைமையைச் சொல் திரருக்குச் சித்த பிரமையுண்டாக அதைச் 
வியது . ( பு.வெ.) 

சபாபதி திருவருளால் புலியூர் வெண்பாப் 
மாரி - 1. யமனிடம் இருக்கும் தேவதை. பாடி நீக்கிச் சிலகாலமிருந்து சாலிவாகன 

2. இவள் ஜமதக்னிருஷியின் பத்தினி சகம் ( கஎக) ல் சிவபத மடைந்தனர் . 
யாகிய இரேணுகை, ஜமதக்னி முனிவர் இவர் செய்த நூல்கள் சிதம்பரேசர் விறலி 
கார்த்தவீரியன் புத்திரராலிறக்க உடன் விடுதூது , வருணாபுரிக் குறவஞ்சி , புலியூர் 
தீப்புக்க இவளது தேகத்தை வேகுமுன் வெண்பா, நொண்டி , அநீதி நாடகம் , 
இந்திரன் வருணனைக் கொண்டு மழை பள்ளு, சித்திரக்கவி முதலிய, 
பொழிவித்துத் தணிவித்தனன் . ரேணு மாரிஷை இவள் கண்டு மகருஷிக்குப் பிர 
கை தரித்திருந்த வஸ்திரமுழுது மெரிந்து மலோசையிடம் பிறந்தவள் . இவள் கன் 
தேகந்தீக் கொப்புளமரும்பியது . ரேணு னிப் பருவத்தில் மங்கலமிழந்து புத்திர சந் 
கையெழுந்து வஸ்திரமில்லாமையால் அவ் தான மில்லாததால் விஷ்ணுமூர்த்தியை 
வனத்திலிருந்த வேம்பின் தழைகளை யெண்ணித் தவமியற்றினன் , அவர் தரி 
ஆடையாகத் தரித்துக்கொண்டு அருகிருந்த சனந்தந்து உனக்குப் பதின்மர் புருஷ 


மாதங்கர் 


1297 


மார்க்கண்டேயம் 


1 . 


கும் , ஒரு புத்திரனும் உண்டாவன் என்று மாருதிச்சிறியாண்டான் உடையவர் மடத் 
கூறி மறைந்தனர் . இவளுக்குப் பிரசே 

திற்கு 

அமுதுபடி , நெய் , பால் , கறிய 
தஸுக்கள் பதின்மரும் கணவர்களாயினர் . முது நடத்தினவர் . 
குமான் தக்ஷன் , கண்டு மகருஷியைக் மாருதிப்பெரியாண்டான் எழுபத்தினாலு 
காண்க . 

சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர் . உடைய 
மாதங்கர் - தோல் தன்னும் தாழ்ந்த சாதி வர்க்குக் சைச்செம்பு பிடிப்பவர் , ( குரு 
யார் . 

பசம் . ) 
மாரீசம் உபபுராணத் தொன்று , 

மார்க்கங்கள் இவை முத்தியடையும் 
மாரீசன் சுநந்தனுக்குத் 

தாடகையிடம் 

வழிகள் . அவை , சன்மார்க்கம் , சகமார்க் 
பிறந்தவன் . இவன் தன் தந்தையைக் கம் , புத்திரமார்க்கம் , தாசமார்க்கம் என 
கொன்ற அகத்தியரை வெல்லக் கருதிச் நால்வகைப்படும் . இவற்றை 

ஞானம் , 
சென்று அவரால் அரக்கனாகச் சபிக்கப் யோகம் , கிரியை , சரியை எனக்கூறுவர் , 
பட்டுச் சுமாலியைத் தந்தையாகப்பெற்ற இவற்றால் சாயுச்சியம் , சாரூபம் , சாமீபம் , 
ன் . சுபாகின் சகோதரன் , விச்வாமித் சாலோக பதவிகளுண்டாம் . (சித்தா.) 
திரர் யாகஞ்செய்கையில் சுபாகு மாரீச மார்க்கசகாயதேவர் - திருவிரிஞ்சைப் பின் 
ரிருவரும் அவரைத் தொந்தரை செய்து ளைத்தமிழ் பாடிய புலவர் . இப்பிள்ளைத் 
வந்தனர் . இதனால் விச்வாமித்திரர் இசா தமிழ் சொற்பொருள் அழகும் , இனிமை 
மரை அழைத்துவந்து தாம் செய்யும் யாக யும் உடையது . 
காதகரைக் கொலைசெய்யக் கட்டளையிட்டி மார்க்கசகாயர் - திருவிரிஞ்சையில் 
ரூக்கையில் அவ்வாக்கர் இருவரும் வந்து 

கோயில்கொண்டு எழுந்தருளியிருக்கும் 
யாகத்தைக் கெடுக்கத் தொடங்கினர் . சிவமூர்த்தியின் திருநாமம் . 
இராமமூர்த்தி ஆக்னேயாஸ்திரம் பிரயோ 2. திருவள்ளுவரால் பூதத்தைப்போக் 
கித்துச் சுபாகுவைக்கொன்று வாயுவாஸ்தி கப்பெற்றுத் தம் குமரியை அவருக்குக் 
ராம் பிரயோகித்து மாரீசனைக் கடலில்விழு கொடுத்த வேளாண் குலத்தவர் . இவர் 
த்தினார் . இதனால் இவன் இராமமூர்த்தி 

காவேரிப்பாக்கத்து இருந்தவராம் , 
யெதிரிற்செல்லின் கொலைநேருமென்னும் மார்க்கண்டன் - 1. ஒரு சிவவேதியன் . கழு 
அச்சத்தால் தென்கடற்கரையில் ஒரு ஆச் காசலத்தில் கடை வைத்திருந்த விசாலக் 
சிரமம் செய்து கொண்டு தவஞ்செய்து கண்ணி இடம் சிவத்திரவியம் நாள்தோ 
வந்தனன் . இவன் இராவணன் வேண்டு றும் கவர்ந்து கெடுத்துத் தீமைபுரிகை 
கோளால் ஆரண்யவாசத்திற்குவந்தஇராம யில் ஒருநாள் சிவமூர்த்தியின் மீது அணிக் 
மூர்த்தியின் பத்தினியாகிய சீதாபிராட்டி திருந்த பொன் அணிகவருசையில் சர்ப் 
மூன் பொன்மான் உருக்கொண்டு மேய்க் பந் தீண்டி இறந்து மறுபிறப்பில் புலி 

சிதை மானைக்கண்டு மயங்கித் யாய்க் காளத்திக்ஷேத்திரத்துக் காட்டில் 
தனக்கு அம்மாணைப்பிடித்துக் கொடுக்க உலாவிச் சிவதரிசனத்தின் பொருட்தே 
இராமமூர்த்தியை வேண்டினன் . இராம திருக்காளத்தி செல்லும் ஒருவனைத் துா 
மூர்த்தி இதனைப் பின்தொடர்ந்து பிடிக் த்திச்சென்று அவன் சந்ததிக்குள் புகு 
கப்போகையில் மான் நெடுந்தூரஞ்சென் ந்து ஒளிக்க ஆண்டுத் தீபார்த்திகண்டு 

மாயமாலை வேண்டு நின்ற பலத்தால் முத்தி அடைந்தவன் . 
மென எண்ணி அத்திரம் பிரயோசிக்க 2. ஒருபிரளயத்தில் விஷ்ணுவைக்காண 
அடியுண்டு விழுந்த அரக்கன் , தன் உருவத் அவர் நீ யாசென்ன இவர் இவரது நிலை 
இடன் சீதா இலக்ஷமணு " எனக்கூறி கூற அவர் வாய்வழிசென்று உலகமெலாங் 
உயிரைவிட்டனன் . புஷ்போத்கடைக்கு கண்டு வெளிவந்து துதித்தவர் . 
விச்ரவாகால் பிறந்தவன் என்றும் கூறுவர் . 3. விஷ்ணுவிடம் பலவாங்களைப் பெற் 
மாருதவேகன் - இந்திர விழாக் காணச் நான் . ( பிரஹன்னா நீய - புசா .) 
காவிரிப்பூம்பட்டினம் வந்த சுதமதியைச் மார்க்கண்டேயம் பதினெண் புராணத் 
சண்பைநகாரத்திற் கவர்ந்து கொண்ட ஒரு தொன்று . இது முப்பத்தீராயிரம் இரத்த 
வித்யாதான் . (மணிமேகலை ). 

முடையது . இது சைமினிபகவான் முற் 
மாருதி- அநுமானுக்கு ஒரு பெயர் . அதும பிறப்பில் வேதமுதலிய உணர்ந்து பிடு 
னைக் காண்க, மாருதி புத்திரன் . 

பிறப்பில் தகும பக்ஷிகளாயிருந்த இரண்டு 
163 


தனன் . 


நதுகண்டு 


மார்க்கண்டேயர் 


1298 


மார்த்தாண்டமூர்த்தி 


ஸவா 


மானவை . 


பக்ஷிகளை விஷ்ணு மானிடவுருத் தால் மார்ச்சாரி - சகதேவன் குமரன் . இவன் 
தியதற்குக் காரணம் யாதெனவும் , பாண் குமான் சுசிரவசு . 
டவர் ஐவருக்கும் திரௌபதி பொருத்தி மார்த்தவமதசித்தாந்தம் - நாராயணனே சர் 
மனைவியாவது என் என்றும் , பலராமர் வோத்தமனானதேவன், ஜகத்சத்தியம் ஜீவா 
மதுமயக்கத்தாற் செய்த பிரமகத்திக்குப் த்மா பரமாத்மாக்களுக்குப் பேதமுண்டு. 
பிராயச்சித்தஞ் செய்வான் ஏன் எனவும் , எல்லா உயிர்களும் தாரதம்மியாதி குண 
கிருஷ்ணார்ச்சுநர் இருவருக்கும் அகாலமா மாய் விஷ்ணுவின் பரிஜனங்கள் . 
ணம் எய்தியது என் எனவும் , வினாவிய தார சுகானுபவமே மோக்ஷம் , நிர்மலமான 
தற்கு விடைகூறியது . 

பாவத்பக்தியே மோக்ஷமார்க்கோபாயம் 
மார்க்கண்டேயர் - மிருகண்டு முவெருக்கு பிரத்தியக்ஷாதி பிரமாணத்திரயம் பிரமா 
மருத்துவ தியிடம் பிறந்த குமார். இவாது ணம் . இம்மதத்தில் சுதந்தரம் அசுதந்தரம் 
தாய் தந்தையர் தமக்குப் பதினாறாவது வய என்று இரண்டு தத்துவங்கள் முக்கிய 
தில் ஆயுளின் கால அளவு எனக் கூறக் 

சுதந்தான் பகவானான நாரா 
கேட்டுச் சிவமூர்த்தியையெண்ணிப் பூசி யணன் , அசுதந்தான் ஜீவன் , இந்த ஜீவர் 
த்துவருகையில் ஆயுளின் முடிவில் யமன் 

கள் இராஜனுக்கு ஏவலாளிகளைப் போல 
வங் சிவபூசை செய்திருக்கும் காலை நாராயணனுக்குத் தாசாரய் விஷ்ணுலோ 
யில் பாசம்வீச இவர் சிவபூசையினின்று கத்தில் வசித்திருப்பர் . ஆதலால் ஜீவேஸ் 
நிலை தவறு தவராயிருந்தார் . சிவமூர்த்தி வரர்கள் பாஸ்பர வேறுபாடுள்ளவர்களே 
சிவலிங்கத்திடமாக உக்கிரமூர்த்தியாய் யம யன்றி அபேத முள்ளவர்களல்லர் . ஒன் 
னுக்குத்தோன்றி யமனைவிழ உதைத்து றென்போர் அரசனுடன் ஒரு தானத்தை 
இவருக்குச் சிரஞ்ஜீவி , இவ்வயதுடன் இரு விரும்பும் ஏவலாளி . அரசனால் தண்டிக்கப் 
க்க அருளிச்செய்து பூமிதேவி வேண்ட படுவான் போன்று நரகத்தை யடைவர் . 
பமனை யெழுப்பி அமுக்கிரகித்து அனுப் பகவான் சேவை யெத்தன்மைத்தெனின் 
பினர் . பாண்டவர்க்குத் தருமங்கூறினவர் . அங்கம் நாமகரணம் பஜனம் என்று மூவ 
அநேக சலப்பிரளயம் கண்டவர் . இந்தி கைத்து . அவற்றுள் அங்கமென்பது நாரா 
ரத்துய்ம்மனைச் சந்தித்து ஆயுளின் அள பணனுடைய பஞ்சாயுதங்களையும் தேகத் 
வைக் கூறியவர். கோட்டானைச் சந்தித்து தில் தரித்தல் . நாமகரணமெனின் , புத்ரா 
ஆயுளின் அளவைக் கேட்டவர் . 

கண்ண தியருக்கு நாராயணன் பேரை யிடுதல் , 
னைச் சிவபூசைக்குக் காரணம் வினவி அவ பஜனமெனின் நாராயண நாமத்தியானம் . 
ரால் முதற்பொருள் அறிந்தவர் . விஷ்ணு இம்மதத்தினர்க்கு ஆத்மா அணு , ஜீவர் 
மூர்த்தியின் தேகத்துட்புகுந்து பிரபஞ்சங் கள் பலர் . ஆத்மாக்கள் புண்ணிய பாவங் 
களைக் கண்டவர் . 

களைக் கொண்டு தேகமெடுப்பர். பகவான் 
மார்கண்டேயர் ஆஸ்ரமம் கோமதி , கிருபையினாலே மோக்ஷ த்தை யடைவர் . 
சரயு , இரண்டும் சேருமிடத்திலுள்ள க்ஷே மார்த்தவமதம் - இம்மதத்தவர் துவி தமத 
த்திரம் . 

At the confluence of the சித்தாந்தம் கூறுவர் . இம் மதத்திற்குப் 
Sarau and the Gomati, near Bageswara பாஷ்யஞ்செய்தவர் , ஆநந்த தீர்த்தாசாரி 
in the district of Kumaun . Markanda யர் . இம்மதம் ஜீவாத்மாக்கள் பரமாத் 
Risbi performed asceticism at this மாச்கள் வேறு எனவும் , பஞ்சபேதமாகிய 
place . 

ஜீவேஸ்வரபேதஞானம் , ஜீவபரஸ்பர 
மார்க்கண்டேயனூர் - 1. ஒருபுலவர் . மார்க் பேதஞானம் , ஜடஜீவபேதாஞானம் , ஜட 
கண்டேயர் காஞ்சி இவராற் செய்யப்பட் சபேதஞானம் , ஜடபாஸ்பாபேதஞானம் , 

மதுரைத் தலைச்சங்கப்புலவருள் எனும் சித்தாந்தத்தைப்பெற்றது , இதில் 
ஒருவர் . இவர் செய்த நூலை நச்சினார்க்கி ஜீவன் நல்வினை , தீவினையென 
னியர் தலையாயவோத்தென்று கூறுவர் . பகுதிபெற்றுத் தம் தம் பழையவுருக்களா 
மார்க்கதாயினிபீடம் 

- சத்திபீடங்களில் கவே வெவ்வேறாக இருந்து பஞ்சபேத் 
ஒன்று , 

ஞானத்தை யடைந்து அவ்வுருவத்தோடி 
பார்க்கவன் - நிஷாதலுக்கு அயோகஸ்திரி ருத்தலே முத்தியெனவும் கூறுவர் . 
விடம் பிறந்தவன். இவனே செம்படவன் , மார்த்தாண்டழர்த்தி - மூன்று முகம் , ஆறு 
இவனுக்கு ஓடம் விடுவது தொழில் , ( மது . ) கைகள் , அபயம் , வாதம் , ஜபமாலை , கமண் 


மார்த்தாண்டன் 


1299 


மாலியவான் 


ம 


டலம் , இரண்டு கைகளில் இரண்டு கமலங் பாவிப் பணத்தை வட்டிக்குக் கொடுத்து 
கள் முத்துமாலை யுடையவரா யிருக்குஞ் வியாபாரஞ் செய்யும் சாதியார் . 
சூரியமூர்த்தி , 

மாலகன் 

அசுமகன் மான் . 
மார்த்தாண்டன் - 1. சூரியன் உலகங்களைப் மாலதி - 1. தொண்டீரன் தேவி . 
பிழைக்கச் செய்பவன் . 

2. காவிரிப்பூம்பட்டினத்திலிருந்த ஒரு 
2. ஒருசூரியன் இவன் பிரமனால் சிருட் பார்ப்பினி. ( சிலப்பதிகாரம் ) . 
டிக்கப்பட்ட சுரபியை மணந்து உலகத்தில் 3. சாகலன் தேவி , 

சாவித்திரிக்குத் 
கோக்களை விருத்தி செய்வித்தான் . ( பார 

தாய் , 
அநுசா , ) 

மாலய அமாவாசை மகாலய அமாவாசை 
மார்த்தாண்டி - 1 , சத்தியவதிக்கு ஒரு காண்க . 
பெயர் . 

மாலருஷி - வேடர் பெண்களைப் புணர்ந் 
2. ஒரு வலைஞன் , யமுனைத்துறைவன் . எனாதிகளைப் பெற்றவர் . 
மார்பன் - திருதராட்டிரன் குமரன் . மாலன் - அதிகாயன் யுத்தத்தில் இலக்கு 
மார்பு நோய் இது இருத்சோக மெனப் 

மணரால் கொல்லப்பட்டவன் 
படும் . இதனைத் தமர்வாதம் , ருத்ரவாதமெ மாலாங்கழனிவர் - திருமூலர் மாணாக்கரில் 
னவுங் கூறுவர் . வாதபித்த , சிலேஷ்ம , திரி 

ஒருவர். (திருமந் .) 
தோஷருெமி மார்பு சோகமென ஐந்து மாலாதான் - ஒரு வேடன் . இவன் மாதவி 
வகைப்படும் , இது மார்பில் குத்தல் , நோ , மரத்தில் தனக்காக மாலை தூக்க அது 
அதிரல் , மாத்தல் , வறளல் , மூர்ச்சை , அடியிலிருந்த சிவலிங்கத்திற் கணிந்தது 
எரிச்சல் , புளியேப்பம் , இளைப்பு வாந்தி போலிருக்க அதனால் முத்தி பெற்றவன். 
ஸ்தம்பித்தல் , சோம்பல் , ஆமாசயத்தில் மாலாவதி உபபர்க்கணன் தேவியரில் 
பூச்சிகள் இவைகளைக் கொண்டிருக்கும் . ஒருத்தி , பதிவிருதை, இவள் தன் கண 
இவற்றில் நான்கு சாத்யம் இறுதியது அசா வன் பிரிவிற்கு ஆற்று தவளாய்த் தேவ 
த்யம் இதனை சுகுமாரவிரேசனம் , பன்னீ ரைச் சமிக்கத் தொடங்கியவள் . (பாம்ம 
ர்ப் பூக்கஷாயம் , மகா வில்வாதி லேஹ்யம் கைவர்த்தம் ). 
முதலியவற்றால் வசமாக்கலாம் . 

மாலி -1 , சுகேசன் குமரன் , மாலியவானைக் 
மார்ப்பித்தியார் - 1. ஒரு தமிழ்ப் புலவர் . காண்க . விஷ்ணு சக்கரத்தால் கொல்லப் 

2. புறநானூறு பாடிய புலவரில் ஒருவர் . பட்டவன் 
மார்மாட் 

- இது எலியினத்தில் ஒருவகை . 2. துரியோதனன் கம்பி . 
இது , வட அமெரிக்கா, ஆசியா , தார்த்தாரி , 3. இராவண சேரா வீரன் . இலக்கு 
மங்கோலியா, சைபீரியா முதலிய நாடுக மணரால் இறந்தவன் . 
ளில் வசிப்பது . இவ்வினத்தில் ( 14 ) வகை 4. பராசருஷியின் புத்திரன் , 

இது , பூனையை யொத்த உரு 5. கௌசிகன் மருமகன் . 
வத்தில் நீண்டு பருத்த உடலும் , குறுகிய மாலியகேது - சுமாலியைக் காண்க . 
காலும் உள்ளது . இதன் கை கால்களில் மாலியவான் - சுகேசன் குமரன் . பிரமனை 
அவ்வைந்து விரல்களிருக்கின்றன . இது யெண்ணி நெடுநாள் தவம்புரிந்து உலக 
பூமியில் வளை தோண்டி வசிக்கிறது , அவ் மெல்லாம் தன் ஒரு குடைக்கீழ் அடங்க 
வளைகளில் மேலும் கீழுமாக ( 2 ) வளை வரம் பெற்றவன் . விச்வகர்மன் முன் 
ளுண்டு , வேனிற்காலத்தில் மேல்பாக னிருமித்த பட்டணமாகிய திரிகூடத்தில் 
வளையில் செத்தைகளைப் பாப்பித் தங்கும் . குடிபுகுந்து அரசாண்டவன் ( இச் சரி 
மாரி காலத்தில் வளையை விட்டு வருவ தையை மாலி சுமாலிகளுக்குக் கொள்க . 
தில்லை . மாரிகாலத்திற்குரிய ஆகாரத்தை இம்மூவர்களுக்கும் தேவியர் சுந்தரி, கேது 
வளையில் சேர்த்து வைத்துக் கொள்ளுகி 

மதி, சுவதை . ) தேவாசுர யுத்தத்தில் 
றது . இவ்வினத்தில் அணிலைப்போன்று விஷ்ணுவிற்குப் பயந்து பாதலமடைந்து 
முதுகில் வரிகளுள்ளவையும் உண்டு . இவ் கைகேசியை விச்சிரவாவிடம் ஏவி அவரு 
வினத்தில் மற்றொன்று வாயில் இரைகளை டன் இருக்கச் செய்து இராவணன் முத 
அடக்கிக்கொள்ள பைபெற்று இருக்கிறது. லியவரை விருத்தி செய்வித்தவன். சீதை 
மார்வாடி 

- ( மார்வாரி ) இவர்கள் மார்வார் யை விட்டு விடும்படி இராவணனுக்குப் 
தேசத்திலிருந்து தென் இந்தியா முழுதும் புத்தி கூறியவன் . புட்பதந்தனைக் காண்க. 


களுண்டு . 


க 


மாலினி 


1800 


மாவ் 


upon it . 


மாலினி - 1. உமையின் தோழியரில் ஒரு லாம் . இதனை வடநூலார் மாலா தீபகாலங் 
த்தி , குடை பிடிப்பவள் . 

காரம் என்பர் . 
2. திரௌபதியின் அஞ்ஞாத 

வாசப் மால் 

விஷ்ணு மூர்த்திக்கு ஒரு பெயர் . 
பேயர் . 

மால்யகிரி 

ஒரு பாகவ தன் . 
3. ஒரு நதி , அயோத்தியிலுள்ளது . மால்யவந்தம் - இராமமூர்த்தி கார்காலத் 
4. ஒரு அசுரன் . விஷ்ணுவால் கொலை அத் தங்கியிருந்த மலை ; கிஷ்கிந்தைக்கு 
யுண்டவன் . 

அருகில் உள்ளது . 
5. பிரமலோசையின் பெண் . உருசிப் மால்யவான் - ஒரு பர்வதம் . Northers 
பிரசாபதியை மணந்து ரௌச்சியனைப் portion of the Eastern Ghats in the 
பெற்றவள் . 

Distriots of Cuddapa , Kurnool, Nellore, 
6 , விபீஷணன் தாய் , 

Guntar . eto . , 
7. ஒரு நதி . Malini is the came of மாவசு - அச்சோதைக்குத் தந்தை,. 
& river , which fells into the river மாவண்கிள்ளி - ஒரு சோழன் . ( மணி 
Ghogra ( Saraju ) 50 miles above Ayo மேகலை . ) 
dhya . The Hermitage of Kanwa stands மாவண்டுர் கருமான் - இவன் கம்பர் செய் 

யுளை நன்றென அங்கீகரித்தவன் , 
8. சுவாயம்பு மநுவின் தேவி . சஷ்டி மாவண்ழல்லை வவூத்தனர் சடைச்சங்க 
தேவியைக் காண்க . 

மருவிய புலவர் . 
மாலுதானர் - ஒரு இருடி , வைகானச முனி மாவலி - 1. பலியைக் காண்க . 
புத்திரர் , எக்ய சருமனைக் காண்க . 

2. ஓர் அரசன் , நெடுமுடி இள்ளியின் 
மாலுமி - மருத்துவன் பிராமண ஸ்திரீயைப் மனைவியாகிய சீர்த்தி இவன் குலத்திற் 
புணாப் பிறந்தவன் . 

பிறந்தவள் . (மணிமேகலை). 
மாலை - 1. குணமாலையின் தோழி : மாவலிகங்கை - ஒருத்தி ; இலங்கைத்தீவிற் 

2. பூக்களால் தொடுத்தது . இது இண் சமனொளி மலையிலிருந்து உண்டாவது . 
டை மாலை , பத்தி மாலை , நுதலணி மாலை , 
மத்தக மாலை , பின்னிய மாலை , வாகை மாவளத்தன் - இவர் ஒரு பிரபுவாக இருத் 
மாலை , கோத்த மாலை , முதலியன . வெட்சி , தல் கூடும் . கடைச்சங்கத்தவர் காலத்தி 
குறிஞ்சி , வஞ்சி , கரந்தை முதலியவும் ருந்தவர் . இவர் முல்லையரும்பு யானைக் 
உண்டு , 

கோபெட்டுத் தேனொழுகுதலை முலைமீது 
மாலைநிலை - ஒளியால் மிக்கவேலினையுடைய கண்ணீர் விழுதற்குவமை கூறியுள்ளார் . 
கொழுநனோ செறிந்த நெருப்பிலே புகு ( குறு -நசவு .) 
வான் வேண்டிப் பிறையையொத்த நெற் மாவளத்தான் - சோழன் நலங்கிள்ளியுடன் 
றியினையுடையாள் மாலைக் காலத்திலே பிறந்தவன் . தாமப்பல் கண்ணனாரால் 
நின்றது . ( 4 வெ . பொது . ) 

பாடப் பெற்றவன் . இவன் தாமப்பல் 
மாலைப்பொழது செய்வன தவிர்வன கண்ணனாருடன் வட்டாடியபோது அவர் 
மாலைப்பொழுதில் சயனித்தலும் , வழி கைகாப்பத் தான் வெகுண்டு வட்டுக்கோ 
நடத்தலும் செய்தல் ஆகா . அந்திப்பொ ண்டெறியப் புலவர், சோழன் மகன் அல் 
ழுதில் விளக்கு ஏற்றல் வேண்டும் . அந் 

லையென நாணிப் பின்பு அவராற்புகழ்ந்து 
திப் பொழுதில் உணவு கொள்ளாது அந் பாடப் பெற்றவன் , ( புற நா ) . 
திக் குறைகையில் உண்டு ஓரிடத்தில் மாவன் - மையலென்னும் ஊரிலிருந்தவன் . 
அடங்கல் வேண்டும் . 

ஒல்லையூர் தந்த பூதபாண்டியனுக்கு நண் 
மாலைமாறன் - இவர் கடைச்சங்க காலத் பன் . 
திருந்த பாண்டி 

பாண்டி காட்டரசர் போலும் , மாவிரதன் - சிவமூர்த்தியை யெண்ணித் 
( ஏறு உசரு ) 

தவமியற்றி நற்பயனடைந்தவன். 
மாலைமாற்று - இது சித்திரக்கவியிகிலான்று . மாவிலங்கை - இது ஒய்மா நல்லியக்கோட 
ஈறு முதலாக வாசித்தாலும் அப்பாட்டே னூர் . (புற . நா . ) 
மாவது . ( வாப்பு - வில .) 

மாவிலை 

சகல சுபகார்யங்களில் 
காலேவிளக்கணி - அஃதாவது , தீபகத்தை ஸ் தபனகும்பாதி தேவதைகளுக்கு முடி 
யும் ஏகாவளியையுஞ் சேர்த்துச் சொல்லுத மயிராக உபயோகப்பட்டும் மல்கலபத்ரம் 


மாளவதேவி 


1804 


மாற்றுரைகாட்டிய விகாயார் 


னன் . 


களாகிய பஞ்ச பல்லவங்களில் ஒன்றாக 

ரணத்தைக்கண்ய பெருமாளை 
வுல் கொண்டு வழங்கி வரப்பட்டது. 

த்யானிக்க சணம் மறைய மாறநேர்கம்பி 
மாளவதேவீ- கோயராசன் இரண்டாவது ஆசார்ய த்ரோகமாக நீர் ஏதோ செய்தீரே 
தேவி . குமான் கீசகன் . 

ன்று கல்லெடுத்துத் தமது தலையைமோ 
மாளவம் -1 . (மால்வா) உச்சயினியின் முக் தச் செல்கையிலிவரது ஆசார்ய பக்தி 
கிய பட்டணம் . 

யை கண்டு ரணத்தை அவருக்சே தந்து 
2. இது ஒரு தேசம் . Malwa . Its dapi உடையவர் சென்றனர் . பின்பு சில காலத் 
tals were Ujjaia and Dharanagara at திற்குப் பிறகு இவர் பிரமசுபாலந்திறந்து 
the time of Raja Bhoja . It is situated ஆசார்யர்திருவடி யடைந்தார் . 
in the North - West of Anupadesa , மாறனலங்காரம் - 1. இது திருக்குருகைப் 
மாளவி -1 . கேகயன் என்னும் பெயருள்ள பெருமாள் கவிராயரென்பவரா வியற்றப் 
சூதன்தேவி . கீசகர்களுக்குத் தாய் . 

பெற்ற ஓர் அலங்கார நூல் , இதற்கு உதா 
2. அசுவபதியின் பாரியை , சாவித்திரி ரணமான செய்யுட்கள் சடகோபாழ்வார் 
மின் தாய் . 

விஷயமானவை . அவையும் அவரால் 
மாளுவவேந்தர்- மாளுவதேசத்தரசர் ( சிலப் இயற்றப்பட்டனவே . இந்நூலாசிரிய 
பதிகாரம் . ) 

ருக்கு சடையனென்றும் ஓர் இயற்பெய 
மாறஞ்சடையன் - பாண்டி நாட்டாசர்க 

ருண்டு , 
ளில் ஒருவன் . இவன் பத்தினி நக்கல் 2. ஒரு அணியிலக்கணம் , இதில் உதா 
கொற்றியார் . இவன் பல தருமங்கள் செய் சணம் முதலியவை யெல்லாம் விஷ்ணு 
தனஎன் . 

புரமாக உதகரித்திருக்கிறது . 
மாறநேர் நம்பி இவர் பராந்தகம் எனும் மாறனர் - கடைச்சங்கப் புலவருள் ஒருவர் . 
கிராமவாசி . சாதியாற் பஞ்சமர் , இவர் ஒரு மாறன் - ஒரு பாண்டியன் . குறுநில மன் 
நாள் தம்மூர்வழி ஆளவந்தார் 

வந்து 
கொண்டிருக்கையில் கழனி வேலைசெய்து மாறன் பொறையன் - ஐந்திணையைம்பது 
கொண்டிருக்கப் பசிமேலிட்டுக் கழனி பாடிய புலவன் . 
யிலிருந்த சேற்றினைப் பெருமாளுக்கு மாறன் வழதி பாண்டியன் மாறன் வழுதி 
நிவேதித்து உட்கொண்டனர் . இதனை 

காண்க. 
ஆள வந்தார் கண்டு தமது சிஷ்யர்களை மாறுபடு புகழ்நிலை இழகவி , தான் கரு 
விட்டு இவரை அழைக்கக் கூதப் பஞ்சமர் தியபொருளை மறைத்து அதனைப் பழித் 
வந்தனர் . ஆளவந்தார் இவரைநோக்கிக் தற்கு வேறொன்றினைப் புகழ்வது. ( தண்டி ) 
கடவுளால் படைக்கப்பட்ட பொருள்கள் மாறேக்கத்துத் தாமக்கண்ணி நப்பாலத் 
பசிவருங்கால் உண்ணச் சோறிருக்க இச் னார் - கடைச்சங்கமருவிய புலவர் . 
சேற்றினை உண்பானேன் என்ன , இவர் மாறேக்கத்து நப்பசலையார் - கபிலரைப் 
இம்மண்ணிற்கும் அதற்கும் வேற்றுமை புகழ்ந்தவர் . மலையமான் திருமுடிக்காரி , 
காண்கிலேனாதலால் பசிவந்த காலத்து மலையமான் சோழிய ஏனாதி திருக்கண் 
உண்டேனென்று விடைதர ஆளவந்தார் ணன் , சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய 
நோக்கி இவர் பிறந்தபோதே கடத்தை கிள்ளிவளவன் முதலியவரைப் பாடியவர் . 
மூனிந்த மறனோவென்று கூற இவர்க்கு ( புறநா) . 
இன்று முதல் மாறநேர்நம்பி என்று பெயர் மாறேக்கம் கொற்கையைச் சூழ்ந் தாடு , 
உண்டாகுக என்று தம்மாணாக்கருள் ஒருவ மாற்று நிலையணி - அஃதாவது இழிவாகிய 
சாக்கினர் . இவர் தமது ஆசாரியருக்குற்ற பொருளைக்கொடுத்து உயர்வாகிய பொருள் 
பிராக்ருதானுபவமாகிய ராஜ ரணத்தை வாங்குதலைச் சொல்லு தலாம் . இதனை வட 
விருப்பாயேற்று அனுபவித்து வருகை ஏலார் பரிவிர்த்தி யலங்காரமென்பர் . 
யில் இவாது ஆசார்ய பக்தியைநோக்கிப் ( குவல ) 
பெரியநம்பி பஞ்சமசென்று பாராமல் தன் மாற்றுரைகாட்டிய விநாயகர் - திருவாரூர்க் 

சமர்ப்பித்துப் பிரசாதங்கொடுத்து குளக்கரையில் எழுந்தருளியிருந்து சுந்தா 
வந்தனர் . இவ்வாறு இருக்கையில் ஒரு மூர்த்தி சுவாமிகள் மணிமுத்தா நதியி 
நாள் பெரியநம்பிகள் பிரசாதமெடுத்துச் லிட்டுத் திருவாரூர்க் குளத்திலெடுத்த 
செல்கையில் உடையவர் பின்தொடர்ந்து பொன்னுக்கு மாற்று கூறிய விநாயகர் , 


மானசவேகன் 


1303 


மான் 


பெரிது . 


மானசவேகன் 

வெள்ளி மலையிலுள்ள தாயின் மடியிலிருந்த வண்ணம் மூக்கால் 
நூற்செருபது வித்தியாதர அரசர்களுள் பாலை யுண்கிறது . இவை வளை தோண்டி 
ஒருவன். இவன் மதனமஞ்சிகையை விரு வசிக்கும் . இவ்வினத்தில் ஒருவகை ஆண் 
ம்பி எடுத்துச்சென்று நாவாண தத்தனால் டிஸ் மலைப்பிரதேசத்தில் இருக்கிறது . 
வெல்லப்பட்டான் , ( பெ . கதை . ) 

அது எறும்பு தின்னிகளில் 
மானமங்கலம் - திருவாதவூரருடைய முன் இதனை டாமண்வொ ( கிரேட் ஆண்ட் 

னோர்க ளிருந்தவூர் ; இதனால் அவர்கள் ஈடர் ) என்பர் , ( 41 ) அடி நீளம் காடிபோல் 
மானமங்கலத்தாரென்று கூறப்படுவர் . இவ் உடலெங்கும் மயிர் மூடியிருக்கிறது . 
வூர் மானபுரமெனவும் வழங்கும் . (திரு.) மானோக்கத்து நப்பசலைமார் - மானோக் 
மானஸாதேவி - இவள் பிரகிருதி தேவியி கம் கொற்கையைச் சூழ்ந்ததொரு நாடு . 
னம்சம் . இவள் சங்கரப்ரியை அருந் தன் பசலை மகளிர் கணவனைப்பிரிந்த காலத்து 
சகோதரி , நாகங்களால் பூசிக்கப்பட்ட நாக அவர்க்கு முன்புள்ள நெற்றியினொளி கெட் 
பூஷனி நாகேச்வரி . சாதகாரபத்னி ஆஸ் டுக் கண்ணாடியில் வாயினா லூதியபொழுது 
திக முனிவரின் தாயா தலால் ஆஸ்திக ஆவிபடர்ந்து ஒளி மழுங்குவதுபோல 
மாதா இவளைத் துதிப்பார்க்குச் சர்ப்ப பய வேறுபட்டுக் காட்டுந் தன்மை நற் . கூ 0 சம் 
மில்லை . காசிபமுனிவர்க்கு மனதில் பிறந் பாட்டில் மறிமிடை பொன்னின் மாமை 
தவள் என்பர் . ( தேவி . பா .) 

சாய வெண்ணிற்கு சிதைக்கு மார்பசலை " 
மானனீகை 

இது கோசலத் தாசனுடைய என்று பசலையி னியற்கையைத் தெளியக் 
மகளது வேறு பெயர் , இவளது இயற் கூறியவ தனால் நப்பசலையா ரெனப்பட் 
பெயர் வாசவதத்தை யென்பது . இவள் 

சிறப்பு பொருள் உணர்த்தும் 
தாய் வசுந்தரி யென்பாள் . கோசலத்தர இடைச்சொல் . இவர் பெண்பாலர் . இவ 
சனைவென்று அவளது அந்தப்புரத்தி ரது இயற்பெயர் புலப்படவில்லை 

இவர் 
லிருந்து பாஞ்சாலராசன் கவர்ந்து சென்ற சோழன் குளமுற்றத்துஞ்சிய கிள்ளிவளவ 
மங்கையர்களுள் இவளும் ஒருத்தி . பின்பு னது போர் வெற்றியைப் புனைந்து பாடி 
அவனுடைய பட்டதேவியின் பணிப்பெண் 

யுள்ளார் . 

புறம் கூஎ . மற்றும் அவனது 
ணாக இருந்து அவனைக்கொன்ற உதயண கொடை முதலாயினவற்றைச் சிறப்பித்து 
னாற் கொண்டுவந்த மகளிரோடு இவளும் 

இயன்மொழி கூறினார் . பின்பு அவனிற 
கொண்டு வரப்பட்டு வாசவதத்தையின் ந்தபொழுது இரங்கிக் கூறிச்சென்றார் . 
பணிப்பெண்ணாக இருந்து தன்னுடைய புறம் . உஉச மலையமான் திருமுடிக் காரி 
பந்தாட்டத்தைக் கண்டு மோகித்த உத யிடஞ்சென்று பரிசிற்றுறைப் பாடிப்பரி 
யணனுக்கு பின்பு மனைவியாயினள் , இவள் சில் பெற்றனர் . புறம் . கஉசு . முற்கூறிய 
யவன பாஷையிலும் சிற்ப வேலையிலும் 

காரியின் மகன் சோழிய வேனாதி திருக் 
பந்தாடுதல் முதலியவற்றிலும் மிகத்தேர்ச் கண்ணனைப் புகழ்ந்து அரசவாகை பாடி 
சியுள்ளவள் , ( பெ . கதை . ) 

னர் . இவர் கபிலரைப் பெரிதும் புகழ்ந் 
மானே டெர்மிஸ் - ஒருவகை ஆஸ்திரேலிய துள்ளார் . குறிஞ்சியையும் , பாலையையும் 
வாசி எறும்புதின்னி மிருகம் , இது , அழு புனைந்து பாடியுள்ளார் . இவர் பாடியன 
த்தமான கொம்புபோலும் மயிர்மூடிய தேக வாக நற்றிணையில் ஒன்றும் அகத்தில் ஒன் 
முள்ளது. வாய்மெலிந்து உருண்டு நீண்டு 

றும் , புறத்தில் எழுமாக ஒன்பது பாடல் 
குழாய்போல் எலும்பழுத்த முள்ள தாக கள் கிடைத்திருக்கின்றன . 
இருக்கிறது . இதன் நாக்கும் உருண்டு மானேக்கம் - இது கொற்கையைச் சூழ் 
நீண்டு அடி தடித்தும் முனை சிறுத்தும் ந்த காடென்பர் . மானோகமெனவும் வழங் 
பசையுள்ள தாயும் இருக்கிறது . அந்த கும் . ( புற . நா . ) 
நாவை எறும்பு புற்று முதலியவற்றில் நீட் மான் இது உருவத்தில் இளங்கன்று 
டிப் பசையால் பிடித்து எறும்பு முதலிய குட்டிபோன்றது . இச்சாதியிற் பலவகை 
வற்றைத் தின்கிறது . இவ்வினத்தில் பல கள் உண்டு . இது வளர்த்தால் பக்ஷமாக 
பேதம் உண்டு , இவை விலங்கினமாயி 

இருக்கும் . இது ஓடுகையில் இதன் கால் 
னும் முட்டையிட்டு அவற்றை வயிற்றி கள் பூமியில் தங்கா. இதின் ஆணிற்குக் 
அள்ள 

பையில் வைத்து உஷ்ணத்தால் கொம்புகள் உண்டு. அவை வருஷத்தித் 
அதை பொரியச் செய்கிறது . அக்குஞ்சு கொருமுறை வீழ்ந்து முளைக்கும். இதற் 


மான் மார்கிழார் - கொற்றங்கொற்றனார் 1303 


மிதிலை 


குப் பிளந்த குளம்புகளுண்டு . பெண்மா கடவுளென்று நம்பியிருக்கின்றனர் . வே 
னுக்குக் கொம்புகள் இல்லை. இதன் தோல் அஞ்சிலர் வேறுதேவதைகளையும் நதி 
பழுப்பு நிறமாக விருக்கும் . புள்ளிமான் 

களையும் பூஜிக்கின்றனர். 
உடம்பில் புள்ளிகொண்டிருக்கும் . இது மிசிரகேசி - 1 ஒரு அப்சாஸு , 
பயந்த பிராணி . இவைகள் கூட்டமாக 2 வசுதேவன் தம்பியாகிய வற்சன் 
மேயும்போதும் உறங்கும்போதும் ஒன்று மனைவி . 
அல்ல திரண்டு காவல் காத்திருக்கும் . ஏதா மீசிரம் யயாதியால் துரத்தப்பட்ட அவன் 
வது சிற்றொலி அபாயக்குறி கண்டவுடன் புதல்வர் 

மிலேச்சருடன் கலந்தாண்ட 
தலையைத் தூக்கிக்கொண்டும் காதை உயர் இடம் . தற்காலம் ஆபிரிகாவில் ஈஜிப்ட் 
த்திக்கொண்டும் -ஓடிமறையும் . 

என்று வழங்குந்தேசம் . 
பலவசையுண்டு, கஸ்தூரிமான் , சுவரிமான் , மிஞ்சுகர் - ருத்திரர்களிடம் பிறந்தவர் . ( பா . 
புல்வாய் . கஸ்தூரி கஸ்தூரிமான் வயிற்றி வன . ) 
லுண்டாம் , 

மீட்டுவான் - தகன் குமரன் . 
மான் றூர்கிழார் மகனார் கொற்றங்கொற்ற மீண்டாகான் - உமாதேவியார் தவத்திருச் 
னூர் - இவர் கடைச்சங்க மருவிய புலவ கையில் கண்டு காமுற்றுச் சண்டிகையா 
ருள் ஒருவர் . இவர் பண்ணன் என்பவனைப் 

விறந்த அசுரன் , சண்டாசுரன் சகோத 
பாடிப் பரிசுபெற்றவர் . இவர் இயற்பெயர் ரன் , 
கொற்றங் கொற்றனாரா யிருக்கலாம் ஊர் மீதக்கும் தீவு - பவிபிக் மகாசமுத்திரத்தி 
மாற்றூர் , தந்தை மாற்றூர்கிழார் வேளா லும் , அத்லாண்டிக், இந்து மகாசமுத்தி 
ளர் . . அகம் - குச ., 

ரங்களிலும் சில புதிய தீவுகள் கண்டு பிடி 
மாஹேச்வா சூத்ரம் - பாணினி முனிவர் த்ததில் சில நிலைத்திராமலும் தண்ணீருக் 
வேண்ட உலக உபகாரமாய்ச் சிவமூர்த் 

கடியிலுள்ள பூமியின் சம்பந்தப்படாமலும் 
தியின் திருக்கரத்திலிருந்த டமருகத்தின் மிதந்துகொண்டே இடம் விட்டு நகர்கின் 
வழித்தோன்றிய வியாகரண சூத்திரங்கள் . றன என்பர் . இதில் ஒன்று போர்னியோ 
மாஹேச்வாம் - உப புராணங்களில் ஒன்று ,. 

தீவையடுத்த ( எ ) எகர் விரிவுள்ள பாப்பும் 

பலவித விருக்ஷங்களு முடைய தாம் . 
மி 

மீதத்துவான் - ( சூ . ) தர்மத்துவசன் 

சன் , 
மீத்தி நவிற்சியணி இது ஆச்சர்ய மடை மீதர்ச்சநர்கள் - பாரத வீரர் ,. 
யத் தக்கதாகவும் , பொய்யாகவு மிருக்கிற மிதன் ( ச . ) சயன் குமான் , 
கொடை , சௌர்ய முதலியவற்றைப் புகழ் மிதி - நிமியைக் காண்க . 

இதனை அதியுக்தி யலங்காரம் என் மீதியடி கணா , பலா , முதலிய மரம் 
பர் . ( குவல .) 

களால் , காலில் நீர் ஏறாவசை வாரிட்ட 
மிக்க குளிர்ந்த பூம - ஆசியா கண்டத்தி மைப்பது இதில் வாரமைக்காமல் மரத் 
லுள்ள சைபீரியா நாட்டின் வடபாகத்தில் தாலேயே கொட்டை யிட்டமைப்பது பாத 
இருக்கும் வர்க்கோயான் ஸ்க் . இது எல் 
லாப் பாகங்களிலும் அதிக குளிர்ந்த பூமி . மிதிலன் - ( சூ ) வசிட்டராலுடலி ழக்கப் 
மிசிசாரம் - சிற்ப நூலுள் ஒன்று , 

பெற்ற நிமியின் கடைந்ததேகத்திற் பிறர் 
மீசிசிப்பிமதம் - இத்தேயத்தவர்கள் சூரிய தவன் . இவனே மிதிலையை நியமித்த 
னைக் கடவுளாகத் தியானிப்பர் . இவர்க 

இவனுக்கு விதேகன் எனவும் 
ளில் பலர் பூலோகமும் சுவர்க்கலோக 

பெயர் . நிமியைக்காண்க. 
மும் ஆதியில் ஒரு ஸ்திரீயாற் சிருட்டிக் மீதிலை - 1. ஓர் நகரம் Janaka pur . The 
கப்பட்டவையென்றும் , அந்த ஸ்திரீயும் 

Capital of the kingdom of Raj Janaka . 
அவள் குமாரனும் லோகங்களைப் பாலித் Mithila was the name both of the 
துக்கொண்டு வருகையில் அந்தஸ்திரீ பல country and the calital, 
வீனத்தால் சுவர்க்கலோகத்தினின்று பூமி 2 , சாகன் ஆண்ட பட்டணம் , 
யில் விழும்போது ஆமையொன்று அவ 

பிறந்த இடம் , விதேகன் அரசு . கண்டகி, 
ளைத் தாங்கிற்றென்றும் கூறுகின்றனர் . 

கௌசிகி நதிகளினிடையிலிருப்பது . இப் 
மற்றும் சிலர் ஒட்காம் என்பவனே முதல் போது பேகாரில் ( டிசட் ) என்பது , ( Titat) 


கும் 


குறடு, 


சீதை 


தனம் 


1895 


மிருகங்கள் 


மகததேசத்துக்குத் தென்கிழக்கிலுள்ளது . 4. கிருஷ்ணன் குமான் , 
பஞ்சகௌடத்தொன்று , 

5. கசியபருக்கு அதிதியிடமுதித்த கும 
மிதுனம் - ஸ்திரிபுமானாகிய 

இரட்டைப் 

ரன் . துவா தசாதித்தரில் ஒருவன் , பாரி , 
பேறு . 

ருசிப்பிரசாபதிக்கு ஆவுதியிடம் ரேவதி , குமார் , உற்சாகன் , அரிஷ்டன் , 
பிறந்தவர் . 

பிப்பலன் . 
மித்தியை -- அதர்மன் தேவி , துர்ச்சனசால் 6. வருணனுடனிருக்குந் தேவன் , 
பூசிக்கப்பட்டவள் . 

7. மனோஞ்ஞையைக் காண்க . 
மித்திரகாமன் இவன் நற்குண் நற்செய் 8. ஒரு வேதியன் . இவன் தவஞ் செய்த 
சையையுடைய ஒரு வணிகன் . பெருஞ் லில் விருப்புள்ளவனாய்த் தந்தையிட மது 
செல்வத்தால் மிக்கவன் . வேறு வேடல் மதிபெற்றுக் கண்டகி தீரத்திற் றவஞ் 
கொண்ட வாசவதத்தை முதலிய நால்வ செய்கையில் குமரனது நிலையறியத் தர் 
ரும் இவன் வீட்டிலேதான் சிலகாலம் தை இருட்காலத்திற் சென்றனன் , கும 
மறைந்திருந்தனர். ( பெ . கதை .) 

என் தந்தையென அறியாது மிருகமென 
மித்திரகேசி - ஒரு அப்சாசு , வச்சகன்பாரி , வெண்ணித் தந்தையைக் கொன் றனன் , 
குமான், விருகன் இவளுக்கு மிச்கேசி பின் தந்தையென அறிந்து வியசன மடை 
யெனவும் பெயர் . 

ந்து புண்ணிய தீர்த்தங்களாடிப் பிரமகத்தி 
மீத்திரசகன் -1 . கல்மாஷபா தனைக் காண்க. 

நீக்கிக் கொண்டவன் . 
மித்திரசக்யன் மித்திரசதன் எனவும் பெயர் மீத்திராக்கள் - ஒரு அரக்கன் , வீடணனால் 
கூறுவர் . 

மாய்ந்தவன் . 
2 , சவுதாசனுக்கு ஒரு பெயர் . 

மித்திராயு தீவோதாசன் குமான் . இவ 
மித்திரசித் - மலையகத் தனியைக் காண்க. னுக்கு ( 500 ) குமார் . இவர்களில் மூத் 
மித்திரதேவர் -1, பகதேவனுக்குத் தக்ஷ தோன் சுகந்தகிருது . 
யாகத்தில் வீரபத்திரர் போக்கிய கண்ணைக் மித்திராவருணர் - வசிட்டரையும் ஊர்வசி 
கொடுத்தவர் . 

வையுங் காண்க , இவர்கள் அகத்திய வசி 
2. இவர் சோணாட்டில் காவளம்பாடி ட்டர்களுக்குப் பிறப்பிடமானவர்கள் . 
யில் பெருமாள் அருள் பெற்றவர் . மீத்தியாவருணி - வசிட்டன் , அகத்தியன் . 
மித்திரமகருவி இவர் ஒருமுனிவர் . இவர் மிருககண்டூயர் குச்சகருடைய குமார் . 
பன்னிரண்டு வருஷத்திற் கொருமுறை இவர் தவத்திலிருக்கையில் மிருகங்கள் 
யோகத்திருந் தெழுந்திருப்பர் . இவர்க்கு உடல்தினவு தீரத்தறியென்று இவருடலிற் 
அக்காலையில் ஒருநெல்லிக்கனி பழுக்கும் ; நம் முடலைத் தேய்த்துக்கொண்டமையின் 
அதை இம்முனிவர் நியமாதிகள் முடித் இப்பெயர் இவர்க்கு வந்தது . இவர் தவ 
துக்கொண்டுண்பது வழக்கம் . பாண்டு 

முடித்து உசத்தியர் குமரியாகிய விருத் 
மக்கள் வனஞ் சென்றிருக்கையில் இக் தையெனுங் கன்னிகையை மணந்து மிரு 
சனியைத் திரௌபதிகண்டு தனக்குப் கண்டைப் பெற்றனர் . இவர்க்குக் கௌச் 
பறித்துத்தர் அருச்சுனனை வேண்ட அருச் சிகர் எனவும் பெயர் . 
சுனன் பறித்துக் கொடுத்துப்பின் அதன் மீருகங்கள் - சிங்கம் - தேவிக்கும் சிந்தா 
வரலாறு அருகிருந்தாராலுணர்ந்து இருடி மணி விநாயகருக்கும் வாகனமாம் . இவ் 
சாபத்திற்கஞ்சிக் கண்ணனைத் துதித்து வுருக்கொண்டு இரண்யாக்ஷனைத் திருமால் 
அவர் சகாயத்தாற் பொருந்தச் செய்தனன் . சங்கரித்தனர் . இவ்வுருக்கொண்ட சிங்க 
மீத்திரவன் மன் - ஒரு அரசன் . வியன் தந்தை , முகா சுரனைக் கந்தமூர்த்தி கொன்றனர் . 
மீத்திரவித்தை - விந்தாது விந்தரின் தங்கை . திலீபனை மருட்டவந்த சிவ கிங்கரர் அருவ 
இவள் கிருஷ்ணமூர்த்தியை மணம் புணர்ந் முமாம் . புலி இவ்வுருவத்தால் பசுக் 
தனன் . இவளுக்கு அரசன் முதலிய பதின் களை யொரு அசுரன் மருட்ட அவனைச் 
மர் குமார் . 

சிவமூர்த்தி சங்கரித்தனர் . இது வியாக் 
மித்திரன் -1. நகுலனுக்கு இலகீர்மதியிடம் பாதருக்கு உருவமுமாம் . சிவமூர்த்தி 
பிறந்த குமான் . 

யிவ் வுருக்கொண்டு வேடனைத் துரத்தி 
2 , ஒரு தேவதை. 

சோதித்தனர் . இதன் தோல் சிவமூர்த்திக்கு 
3. வசிட்டடுக்கு ஊர்வசியிட முதித்த ஆடையுமாம் . இவ்வுரு சிவபூசை செய்து 
குமான் . 

முத்தி பெற்றதுமாம் . புலியூர் என்பதனா 


மிருகங்கள் 


1305 


மிருகசீருஷம் 


லறிக . யானை விநாயகருக்கும் , விஷ் யதுமாம் . மந்தபால முனியைச் சாண்க . 
வக்சேகருக்கும் கஜாசுரனுக்கும் , கஜமுகா 

உத்பலாவதியைக் காண்க , கழுதை 
சுரனுக்கும் உருவமாம் . இந்திரற்கும் , இது மூதேவி வாகனமாம் . இவ்வுருக் 
கந்தமூர்த்திக்கும் , சிவமூர்த்திக்கும் வாக கொண்ட அசுரன் கண்ணனாற் கொல்லப் 
னமாம் . இவ்வுரு வள்ளிநாயகியை மருட் 

பட்டான் . சாடி 

சாடி - சாம்பவந்தர்க்கு உருவ 
டச் சென்றது . சிவபூசை பலவிடங்களிற் மாம் , பன்றி - வராகமூர்த்தியாகிய திரு 
செய்து முத்தி பெற்றது . நாரதராற் மால் உருவமும் , முலை கொடுக்கவந்த சிவ 
சாபம் பெற்றது, சிலந்தியுடன் வாதிட்ட மூர்த்திக்கு உருவமுமாம் . குரங்கு - வாலி , 
துமாம் , இவ்வுரு முதலையாற் கவ்வப் சுக்ரீவன் , ஆஞ்சநேயர் , அங்கதன் , நீலன் 
பெற்றுத் திருமாலால் இரக்ஷிக்கப்பட்டது. முதலியோர் உருவமாம் . சிவபூசை செய்த 
ஒரு அரசன் இவ்வுருவாக அகஸ்தியராற் உருவமாம் . நாய் - பயிரவர் வாகனம் . 
சபிக்கப்பட்டனன் . குதிரை - சிவமூர்த் பெருச்சாளி - விநாயகருக்கு வாகனமான 
திக்கு வேத வுருவமாகிய வாகனமாம் . அகான் உருவமாம் . பாம்பு - சிவனுக்கு 
இதை யூர்ந்து குதிரை விற்கவும் திரிபுர அணியும் , விஷ்ணுவிற்குப் படுக்கையும் , 
மெரிக்கவுஞ் சென்றனர் . இவ்வுரு விஷ் நடனசாலையும் , ராகு கேதுக்கள் உருவமு 
ணுவிற்கு முகமுமாம் . ஒரு அசுரனுமாம் . மாம் . புழுகுபூனை அண்ணாமலைக்குப் 
ஊழித் தீயின் உருவமுமாம் சூரியனும் புழுகுசாத்திப் பேறு பெற்றது . 
அவன் தேவியும் கொண்ட உருவமுமாம் . மீருகசிருங்கன் 

குச்சருஷியின் 
தேவ ஜாதிகளின் உருவமுமாம் . உதங்க குமரன் . இவனுக்குத் தாய் தந்தையரிட்ட 
காண்க. குவலயாசுவம் என்னும் 

பெயர் வச்சன் . இவன் தவத்திலிருக்கை 
குதிரை சூரியனா லனுப்பப்பட்டது . இரு யில் மிருகங்கள் கொம்பாலிடித்தும் குத்தி 
தத்து வசனைக் காண்க. 

காமதேனு 

யும் ஊறலுக்குராய்ந்தும் நிலை குலையா 
தெய்வப்பசு . இது திருப்பாற் கடலிற் திருந் தனனாதலால் இவன் தவத்திற்குக் 
பிறந்து தேவர்க்கும் ருஷிகளுக்கும் வேண் 

களிப்படைந்த சிவபிரானிவனை மிருக 
டிய உணவாதிகளைத் தருவது , வசிஷ்டர் , சிருங்கனென அழைத்தனர் . இவன் தர் 
ஜமதக்னி முதலியோர்க்கு உதவியது , பசு தை இவனுக்கு உசத்தியன் குமரியாகிய 
யமன், தேரூர்ந்த சோழன் பொருட்டுப் சுவிர்த்தை என்பவளை மணம் பேசினன் . 
பசுவானான் . இது ஷட்கவ்யந் தரும் புண் சுவிர்த்தை தீர்த்தமாடத் தோழியருடன் 
ணியவுரு. இதன் தேகத்தில் திரிமூர்த்தி நதிக்கரை செல்கையில் ஒரு காட்டானைத் 
களும் தேவர்களனை வரும் வசிக்கின் றனர் . தூரத்தத் தவறிக் கிணற்றில் வீழ்ந்து இறந்த 
இவ்வுருக்கொண்டு மாயப் பசு ஒன்று மது 

அக்காட்டில் தாய் தந்தையர் அழு 
ரையிற் தோன்றியது . இதனைச் சிறப்பித் கை யொலிகேட்ட மிருகசிருங்கன் தான் 
தெழுதியுள்ளோ மாண்டுக் காண்க . யமனை வணங்கி யிறந்த வுயிர் தந்து சுவிர்த் 
தர்ம சுவரூபமாம் . சூரிய வம்சத் தரச தையைத் தந்தை யளிப்ப மணந்தனன் . 
னால் காக்கப்பட்டதுமாம் , தானப் பொரு ( மாக புராணம் ) 
ளாம் . இடபம் 

இடபம் - நந்திமா தேவர் திரு மிருகசீருஷம் இவை மான் கணங்கள் , 
வுரு, தர்ம சவரூபம் . இவ்வுருக்கொண்டு வேடன் ஒருவன் உணவின் பொருட்டு 
திருமால் திரிபுர மெரித்தகாலத்தில் தால் ஆண்மானை யெய்ய அம்பு தொடுக்கையில் 
சினர் . எருமை - யமனுக்கு வாகனம் . கண்ட ஆண் , வேடனைநோக்கி நான் என் 
இவ்வுருக்கொண்ட அசுரனைக் காளி சங் கர்ப்பிணியாகிய மனைவியைக் கண்டு வார் 
கரித்தனள் . காளிக்கும் பலிப் பொருளாம் . த்தைகூறி மீளுகிறேன் என்று உறுதி 
ஆடு - அக்னியின் வாகனமும் யாகத்திற் கூற வேடன் அவ்வரை விடையளிக்கச் 
சோன்றிக் குமாரக்கடவுளுக்கு வாகனமு 

சென் றது. இதன் பெண்மான் ஆணி 
இதனைக் காளிக்குப் பலியிடுவர் . னைக்காணாது வேடனிடம் வந்து அவ்வாறு 
உத்தராதித்தனைக் காண்க . 

மான் - இரு 

ஆணைக்கண்டு வருவதாய் உறுதிவாக்களித் 
டிகளுக் குதவிய வுரு . இதன் 

தோல் 

அவ்வகை ஒன்றுக்கொன்று தமக்கு 
அவர்களுக்கு உடையாம் . இவ்வுருச்கொ நேர்ந்ததைப்பற்றிக் கூறிப் பிள்ளைகளு 
ண்ட மாரீசனை இராமர் கொன்றார் . சிவ 

டன் வேடனிடம்வா முன் வேட்டைக்குச் 
மூர்த்திமேல் தாருகவன ருஷிகள் ஏவி சென்று மகா சிவராத்திரியில் சிவபூஜை 

164 


னள் . 


மாம் . 


மிருகண்டு 


1306 


மிருத்யு 


கா 


அங் 


வனத்தில் செயதவாகளையும் சிவதரிசன னது இயற்பெயர் சேடகனெனறு காணப் 
சையும் கண்டதினாலும் வேடனுக்கு படுகின்றது . இவளது பெயர் மிருகாவதி 
ஞானோ தயமாய் மான்களே எனக்கு ஞான யெனவும் வழங்கும் ( பெ . கதை .) 
த்தைத் தந்தமையால் நீங்கள் குருவிற் மிருகாவதி 

குருவிற் மிருகாவதி - 1. விரமனைக் காண்க. 
கொப்பாகின் நீர் ஆதலால் இனி எவ்வு 2. பிரசாபதியின் முதற்றேவி 
யிர்களையும் கொல்லேன் என்று சிவமூர்த்தி 3 தேவரா தன் என்னும் 

முனிவன் 
தர்சனந்தா முத்தி பெற்றவன் . மான்கள் தவஞ் செய்கையில் மேனகை வந்தனள் , 
சிவமூர்த்தியால் நக்ஷத்ரபதம் பெற்றன . அவளைக்கண்டு முனிவனுக்கு ஆசைபிற 
இவையே மிருகசீருஷநக்ஷத்திரம் ஆண் , 

க்க வீரியம் நீரிடை வீழ்ந்தது . 

. 
பெண் , குருளை இவை மூன்று நக்ஷத் நீரினை உண்ட மானின் வயிற்றில் இவள் 
திரங்கள் .. 

பிறந்து வற்சமுனியை மணந்து ஒருநாள் 
மிருகண்டு 1. கௌசிகா குமரா . இவர் பூக்கொய்கையில் பாம்பு கடித்து இறந் 
முற்கல ருஷியின் குமரியாகிய மருத்துவ தனள் , இவள் கணவன் பாம்புகளைக் 
தியை மணந்து புத்திரரின்மையால் காசி கொல்ல முயலுகையில் ஒருவன் தீர்த் 
யடைந்து சிவமூர்த்தியை யெண்ணித் தவ தக்கரைக்குச் செல்ல ஆண்டு வேதியர் 
மியற்றினர் . சிவமூர்த்தி தரிசனந் தந்து கூட்டத்துத் தண்ணீர்ப் பாம்பை எறி 
என்ன வேண்டுமென்னப் புத்திரப்பேறு ந்து பாம்பு உருப்பெறச் சாபம் அடை 
கேட்டனர் . சிவமூர்த்தி நீ நற்குண நற் ந்த வேதியச் சிறுவன் . வற்சமுனிவரால் 
செய்கையுள்ள புத்திரனை விரும்பில் அற் சாபம் தீர்ந்து தனது வரலாறு கூறிச் சிவ 
பாயுளாம் , அறிவில்லாத குமானை விரும் பூசை செய்யின் சித்தி அடைவாய் எனப் 
பில் தீர்க்காயுள் உள்ளவனாம் , இவ்விருவ போயினவன் . 
ரில் எவரை விரும்புகின் றனை யெனக் மீருகை - காசிபர் பெண் , பன்றி முதலிய 
கேட்க முறிவர் நற்புத்திரனைக் கேட்டு மிருகங்களைப் பெற்றவள் . 
( கசு ) வயதுள்ள மார்க்கண்டனப் பெற்று மீருடன் - சிவன் திருநாமங்களில் ஒன்று . 
அவனுக்கு அவனுடைய ஆயுள் அளவு மிருதசஞ்சீவி மாணத்தைப் போக்கும் 
உணர்த்திச் சிவபூசை செய்ய ஏவினர் . 

ஒரு மந்திரம் , 
தாதாவின் குமான் எனவும் , பிருகுவின் மிருதி - அங்கிராவின் தேவி . தக்ஷன் பெண் , 
போன் எனவும் கூறுவர் . 

குமரன் அங்கீரன் பரதன் . 
2. விஷ்ணுவை நோக்கித் தவமியற்றிப் மீருதுகன் - அக்குரூரன் தம்பி , 
புத்திரப் பேறடைந்தான் . ( பிரகன்னா தீய மீருதுபத் அக்குரூரன் சகோதரன் . 
புசா . ) 

மீருதுரன் 

சுவபலருக்குக் காந்தியிடம் 
மிருகமந்தை குரோ தவசையின் புத்ரி 

உதித்த குமரன் . 
( பா . ஆதி . ) 

மிருதுவி - சுவபலருக்குச் காந்தியிடம் உதி 
மிருகனுதி -கேகயன் குமான் . தாய் சயந்தி . 

த்த குமரன் . 

மீருத்திகாபக்ஷணரோகம் - 
மிருகன் விராடநகரத்து வேதியன் , ஒழுக் 

களுக்குண்டாம் சோகத்தோன்று . 
கங்குன்றி வேசையுடன் கூடி வேற்றூர்க் 

தோறும் மண்ணைத்தின்னும் பிள்ளைகளுக் 
குச்சென்று அவ்விடத்தில் பழம் ஒன்றைத் 

குத் தேகவெளிறு , இருமல் இளைப்பு முத 
திருடினன் அதற்கு உரியவர் தொடர் 

விய தரும் சோகம் . ( ஜீவ ) 
ந்து பிடிக்கவாப் முத்தைச் சிவார்ப்பண மீருத்துகாவதி 

மிருத்துகாவதி -- மாளவதேசத்துள்ள பட் 
மென்று எறிந்து நற் திபெற்றவன் 

டணம் , 
மீருகாசுரன் - ஒரு அசுரன் . விஷ்ணுவிடம் மீருத்யு --1 தருமன் குமான் . 
மூன்று நாள் யுத்தஞ்செய்து சாகாமல் தே 

2. பூமிதேவி பூபாரம் பொறுக்காது 
வர்களை வருத்திச் சிவமூர்த்தியின் வேலால் வேண்டச் சிவாஞ்ஞையால் பிரமதேவன் 
இறந்தவன் , 

வீர்யத் துதித்து உயிர்களின் காலவிறுதி 
மிருகாபதி - உதயணன் நற்றாய , இவளு யில் மாய்க்கும் பெண்தேவதை, இவள் 
டைய சகோதான் விக்கிரன் . 

உயிர்களை மாய்க்க அழுதகாலத்து இவள் 
தந்தை ஏயர் குலத்திற்குத் தலைவன் . உதி 

கண்ணீரில் பல வியாதிகள் பிறந்தன . 
தோதய காவ்யமென்னும் வட ளவில் அவ இவள் யமனிடம் இருப்பள் . 


இது பிள்ளை 

நாள் 


மிருத்யுஞ்சய பத்தர் 


1307 


மிளகாழ்வான 


3 பிரமன் ஒருகாலத்து உலகங்களை மிருத்யுஜித் 

உலகங்களை மிருத்யுஜித் - சோழர் சரிதையில் சுரகுரு 
அழிக்கமுயன்று தம்மிடமெழுந்த தீயால் வைக் காண்க , 
உலகங்களையழித்தார் . அப்போது ருத்ரரது மீருஷை - அதர்மத்தின் பாரி . 
வேண்டுகோளால் அதை நிறுத்த அத்தீ மிலேச்சம் இது ஒருதேசம் . 
பெண்ணுருவாய் நின்றது அது மிருத்யு மிலேச்சன் 

பார்ப்பினி சளவினால் அரச 
என்றனர் . அவர் அவளை நோக்கி நீ உல னைப் புணர்ந்து பெற்ற குமரன் , 

தம் 

தம் 
கங்களை அழிக்கவென நான் பாபியாவேனெ சுடமைகளைச் செய்யா தொழி தல் , அருளி 
ன்று அழுது பலமுறை தவமியற்றி கொல் ன்மை பிறர்க்குத் துன்பம் செய்தல் வெகு 
லாவரம் வேண்டினள் , பிரமன் மீண்டும் நீ ளிமேற் கோடலு டையவன் . ( சுக்க நீதி ) 
கொல்லவேண்டும் என் றனன் . அவ்வாறு மிலைச்சமன்னர் இவர்கள் ஒருவகைலீரர் 
கேட்ட அவள் ஒன்றுங் கூறாதிருக்க , பிர 

களின் தலைவர் இவர்கள் உதையணனுக் 
மன் நீ ஆண்களிடத்து ஆணாகவும் பெண் குத் திறையளப்பவர்கள் . ( பெ -கதை. ) 
களிடத்துப் பெண்ணுருவாகவும் நிற்பாய் , மலைச்சர் - இவர்கள் ஒருவகை வீரர் ; 
உன் கண்களிருந்து வந்த நீர் பலநோய்களா அரசர்பால் மெய்க்காப்பு , வாயில் காவல் 
கவிரியும் அவற்றைக் காரணமாகக் கொ முதலியவற்றைச் செய்து நம்பிக்கையோடு 

ண்டு உலகத்தையழிக்கஎன்றனர் . ( பா சாங் .) ஒழுகியவர்கள் . பெரும்பாலும் போரில் 
மிருத்யுஞ்சய பக்தர் - இவர் பிதரி பட்ட இவர்கள் முற்படையிலேயே நிற்பவர்கள் . 
டணத்திலிருந்த சாந்த பிரம்மணி யென் 

( பெ . கதை ) 
னும் ஒரு அரசர் . இவர் தம் அரண்மனை மிலைச்சன் 

இவன் 

போதனபுரத்திற்கு 
யின் மேன் மாளிகையில் மனைவியுடன் அரசன் , தருசகனோடு பகைமை கொண்டு 
வாழைக்கனியுண்டு தோலினைச் சாளா போர்செய்தற்கு வந்த அரசர்களுள் ஒரு 
வழியாக எறிகையில் ஒருவர் அச் சாளரத் 

வன் . மிக்க வீரமுடையவன். ( பெ - சதை ) 
தடியிலிருந்த வாழைக் கனிகளின் தோல் மிழலைக்கூற்றம் வேள் எவ்வியின் நாடு , 
களை ருசியாயிருக்கிறதென்று புசித்தனர் . இது தஞ்சாவூர் மதுரை ஜில்லாக்களைச் 
இதைக் கண்ட அரசன் தேவி , அரசனுக் சார்ந்த ஒரு பகுதி . தமிழ் நாட்டிலிருந்த 
குக் கூற அரசன் அரண்மனையில் அன்னி பழைய ஊர் . கடற்கரையிலுள்ளது, இப் 
யன் வந்ததைப்பற்றிச் சேவகரைக் கோபிக் போது பெயர் மாறியது . தஞ்சாவூர்க்கல் 
கச் சேவகர் அவரைக் கட்டியடிக்கையில் வெட்டுகளில் கூறியிருக்கிறது , ( புற - கா . ) 
அவர் அழாமல் சிரித்தனர் இதைக் கண்ட மிளகாய் -- இது , தோட்டக்கால்களில் பயி 
அரசன் அவரைத் தன்னிடம் வருவித்துச் ரிடப்படும் காரமுள்ள பொருள் , இது சம் 
சேவகர் உன்னை வருத்துகையில் அழாது பாரங்களுக்குரிமையுடையது . இதில் பல 
சிரித்தலுக்குக் காரணமென்னை எனப் பர 

ஊசிமிளகாய் , குடமின 
தேசி உலகத்தில் எவர்க்கும் பொதுவாகிய காய் முதலிய . இது , முதலில் மத்ய ஆசி 
வஸ்துக்களில் பழத்தின் தோலை யுண்டத யாவினின்று வந்ததாகக் கூறப்படுகிறது. 
னாலும், மாளிகைக்கு வெளியிருந்ததாலும் தமிழ் நிகண்டில் இதற்குப் பெயர் கூறப் 
இவ்வகைத் தண்டனையாயின் , பழத்தையே படவில்லை. இச்செடி நம் நாட்டின தன்து . 
யுண்டு அரண்மனைக்குள்ளிழுக்கும் உனக்கு இதனை அங்கிய நாட்டினின்றும் இந்திய 
யாது நேருமெனச் சிரிக்கின்றேனென , முன்னோர் நம் நாட்டிற்குக் கொண்டுவந்து 
அரசனுக்கு ஞானோதயமாய் விரக்தியடை பயிராக்கினர். இக்காயினை காயாகவும் பழ 
பது பண்டரியடைந்து ஞானாசாரியரிடம் மா வுலர்த்தியும் , கறி முதலியவற்றிற்கு 
உபதேசமடைந்து மிருத்யுஞ்சயன் என் உபயோகிக்கின் றனர் . 
னும் பெயரடைந்து வேதாந்த சித்தாந்தம் மீளகாழ்வான் - இவர் உடையவரால் நிய 
களைத் தம்மிடம் நாய்களாக வைத்துக் மி.கப்பட்ட எழுபத்தினான்கு சிம்மாசனா 
கொண்டு பவராயன் எனும் தன் சிஷ்யன் திபதிகளில் ஒருவர் . இவர் சிறந்த விச் 
பொருட்டுச் சங்கமர்களின் சிவலிங்கங்களை வாசி , இவர் உடையவர்க்குப் பாலமும் 
நாய்களைக்கொண்டு கக்கும் படி செய்து கண் நாடோறும் ஜம்புகேச்வரஞ்சென்று ஆங்கு 
ணனிடம் அன்பு கொண்டிருந்தவர் . 

அர்த்தஜாமத்திற்குப் பிறகு சிவநிவேதன 
மிருத்யுஞ்சய மந்தாம் யமனை வெல்லும் மாய் அந்தணர்க்களிக்கும் திருப்பாவினை 
மந்திரம் , 

வாங்கிக் கொண்டு வந்து உடையவர்க்குக் 


வகை 


உண்டு. 


மிளகு 


1308 


மீட்சி 


விழாது . 


கொடுத்து வருவர் . இவ்வகை இவர் அபே மினிமினிப்பூச்சி இது வண்டின் இனத் 
தமாய்ச் செய்வதை ஸ்ரீவைஷ்ணவர் சிலர் தது , இரவில் பறக்கையில் இதன் இறக் 
சிவநிவே தனம் என்று 

உடையவரிடம் 

கைகள் விரிதலால் இதன் உடம்பிலுள்ள 
குறைகூற, உடையவர் இவரையழைத்து ஒருவகை யொளி மின்னுகிறது . ஆதலா 
அவ்வகை செய்யலாமோவென்றனர் . மறு லி தனை இப் பெயரிட்டழைப்பர் . 
நாள் வழக்கப்படி தாம் உடையவர்க்குச் மீன் வாங்கி - மின்னலைத் தன்னிடம் பெற் 
செய்யும் மடைப்பள்ளி கார்யத்தில் மிளகு றுக்கொள்ளும் கருவி , காந்தம் முதலிய 
நீர் செய்யத்தொடங்கி , வழக்கம்போல் லோகங்களினாற் செய்யப்பட்ட கம்பிகளைக் 
செய்யாது மிளகினை அம்மியில் வைத்து கட்டடங்களின் உன்னத ஸ்தானங்களி 
அறுக்காமல் முழுமிளகை மிளகு நீரிலிட்டு லிருந்து பூமிக்குள் அழுந்தப் பதித்திருப் 
வைக்க , உடையவர் இது என்ன என்று 

இவ்வாறு செய்தால் கம்பியின் உய 
கேட்க ஆழ்வான் , தேவரீர் சிவநிவே தன ரத்தி னிரட்டிப்பான சுற்றுப்புறம் இடி 
மாகாதென்ற கட்டளைப்படி செய்தேன் 
என் றனர் . உடையவர் இதென்ன சிவ மீன்னல் - உஷ்ணம் , 

உஷ்ணம் , சராசாப் பொருள் 
நிவே தன மாமோவென்ன, இதனை 5 சுக்கும் கள் எல்லாவற்றினும் நிறைந்திருக்கிறது . 
அம்மியும் அவ்வுருத்தான் ஆதலால் அபரா அவ்வுஷ்ணத்தின் சாரமே மின்சாரம் . இது 
தமாம் என்று , அவ்வாறு செய்தேன் என்ற எல்லாப்பொருள்களிலு மிருக்கினும் விசே 
னர் . உடையவர் இவரது பக்திக்கு வியந்து ஷமாய் நீராவியில்கூடி மேகங்களில் மின் 
மற்றவர்க்கு அவரது சமாச அறிவைத் னலாசத் தோன்றுகிறது . இந்த மின்சா 
தெரிவித்தனர் . ( குருபாம்பரை ) 

ரம் , சிலவேளைகளில் , சில பொருள்களில் 
மிளகு - இது , ஒரு காரமுள்ள சம்பாரப் அளவிற்கதிகமாயும் , சில பொருள்களில் 
பொருள் , மலையாளம் , வைநாட்டிலும் , பயி குறைந்து மிருக்கும் , அளவிற்கதிகமாயின் 
ரிடப்படுகிறது . இது வெற்றிலைக்கொடி ஸ்வயமென்றும் , அளவிற்குக் குறைந்திருக் 
போலும் கொம்பில் தாவும் . கொடியில் பயி கின் , அபஸ்வயமென்றும் கூறுவர் . மேகங் 
ராகும் . இவ்வகையில் , பாலங்கொட்டை , கள் வருஷிக்கக் கூடும் போது நெருங்குத் 
உதிரங்கொட்டை , கல்லு , வள்ளி , சிறு லால் 

இவ்வுஷ்ணம் அதிகமாயிருக்கும் 
கொடி , என நான்குவகை, வால்மிளகென மேகத்திலிருந்து குறைந்திருக்கும் மேகத் 
ஒரு சாதியுண்டு இதைக் காயவைப்பதற்கு தின் கோடியுஷ்ணத்தைச் சமமாக்கிக் 
முன் தரையில் தேய்க்கின் மேல்தோல் 

கொண்டிருக்கும் . இவ்வாறு இவ்வுஷ்ணம் 
நீங்கி வெள்ளைமிளகாம் . 

ஒன்றிலிருந்து மற்றொன்றில் பாய்வதே 
மீளை கிழானல் வேட்டன் -- இவர் கடைச் மின்னலுக்குக் காரணம் ஸ்வயத்திலிருந்து 
சங்க மருவிய புலவர்களில் ஒருவர் . இவர் ஸ்வயத்திற்கும் அபஸ்வயத்திலிருந்து அப 
இயற்பெயர் நல்வேட்டன் . ஊர்மிளை , ஸ்வயத்திற்கும் மின்னல் பாயாது . 
இவர் வேளாளர் ( குறு - சக .) 

மின்னுக்கேசன் (வித்யுத்கேசன் ) சால 
மிளை கீழான் நல்வேட்டனர் - நல்வேட்ட 

கடங்கடையைப் 

புணர்ந்து சுகேசனைப் 
னார். காண்க . 

பெற்றவன் , 
மிளைக்கந்தன் - இவர் கடைச்சங்க மருவிய 
புலவர்களுள் ஒருவர் . இவரதியற் பெயர் 

மீ 
கந்தன் , ஊர்மிளை . ( குறு . ககசு .) 
மிளைப்பெருங்கந்தன் - இவர் கடைச்சங்கப் மீகாமன் கும்பகோணத்திலுள்ள வலம் 
புலவரில் ஒருவர் . இவரியற்பெயர் பெருங் கைக் கிராமத்திலிருந்த தமிழ்ப் புலவன் . 
கந்தன் ஊர்மிளை . இவர் காமம்புதுவரவிற் இவன் இயற்றிய நூல் அறுவானந்தசித்தி . 
றென குறிஞ்சிபாடியவர் . 20 ச , உச பீட்சி - செவிலி புதல்வியைக் 

காணுது 

மீண்டு வருதலும் , உடன்போய் தலைவனும் 
மீனைவேடித்தன் - இவர் கடைங்சங்கமரு தலைவியு மீண்டுவருதலுமாம். இது , உடன் 
விய புலவருள் ஒருவர் . இவர் பெயர்தித் போக்கின் வகையு சான்று . இது , தெறி 
தர் , வேள் என்பது வேளாண்குடிப்பெய த்தல் , மகிழ்ச்சி , வினாதல் , செப்பல் இதன் 
ராகலாம் . மிளையென்பதவரது ஊர் , ( குறு . 

இது , தலைவிசேண கன் றமை 
செவிலித்தாய்க் குணர்த்தல் , தலைவன் தம் 


வகையாம் . 


மீட்டுவான் 


1809 


மீனாக்ஷிசுந்தரம் பிள்ளை 


மூர் சார்ந்தமை சாற்றல் , தலைவி முன் உயிர் பிழைத்திருந்தனள் , அர்ச்சாவிக்ரக 
செல்வோர் தம்மொடு தான்வால் பாங்கிய மாகிய கண்ணன் தே + மாத்திரம் விஷத் 
ர்க்குணர்த்தி விடுத்தல் , முன் சென்றோர் தால் பசுமைபட்டது. இதை மனைவி கண்டு 
பாங்கியர்க் குணர்த்தல் , பாங்கியர் கேட்டு நாயகனுக்குக் கூற அரசன் கண்டு கண்ணா 
நற்றாய்க் குணர்த்தல் , ஈற்றாய் சேட்டவ உனக்கு விஷமூட்டச் செய்தேனேயெனப் 
னுளங்கோள் வேலனை வினாதல் எனும் பலவாறு வருந்திக் குமரியின் பக்திக்கு 
விரிவினையுடைத்து . ( அகம் ) 

மெச்சி , குமரியை அவ்வாறு அநுட்டிக்கச் 
மீட்டுவான் - சக்கிரனென்னும் துவாதசாதி செய்தனன் . 
த்தியனுக்குப் பௌலோமியிடம் , உதித்த மீராபாய்மதம் - இவள் மார்வாடாதேசத் 
குமரன் , 

திலுள்ள மோத்நகரத்தில் விக்ரமசகம் 
மீமாம் சகமதம் - இம்மதம் , ஜைமினி முனி ( கச எடு ) இல் விஜயமல்லன் என்னும் சர் 
வரால் தாபிக்கப்பட்டது. இம் மதசித்தாந் தாருக்குப் புத்திரியாக் கல்விவல்லவளாய் 
தம் - ( க) பிரபஞ்சம் சத்தியம் மித்தை உதயபுரத்தரசனை மணந்தனள் , 

இவளை 
யன்று . ( 2 ) அதற்கு ஆதியும் அந்தமும் அக்பர் பாதுஷா மோகித்தானென்று கேள் 
இல்லை , ( ங ) வேதம் ஆதியந் தம் அற்றது. வியுற்று இவள் சணவனாஞ்ஞைபெற்று 

சுவர்க்க நாகங்களுண்டு , ( ரு ) ஆத்மா நதியில் குதிக்க அவ்விடத்தில் ஒரு சோதி 
ஆதியந்தமற்றது . ( க ) கர்மாறு குணமாய் தோன்றி எழுக எழுக எனக்கேட்டு எழு 
ஆத்மாக்களுக்கு மறுபிறவி உண்டு , ( எ ) ந்து பிருந்தாவன மடைந்து கிருஷ்ணபக்தி 
யஞ்ஞாதிகர்மங்கள் செய்வதால் சுவர்க்கப் மேற்கொண்டு பல மாணாக்கர் வணங்கக் 
பிராப்தி உண்டு . ( அ ) யஞ்ஞத்தால் இம் கீர்த்தனைகள் பாடிப் பகவத்பக்தியே பர 
மையிலும் சுகமுண்டாம் . ( க ) வேதார்த்த மார்த்த மென்று போதித்துப் பரமபத 
கிரகண ஞானம் சிறந்தது . ( க ) வேதியர் மடைந்தவள் , 
க்கே யஞ்ஞாதிகாரமுண்டு எனக்கூறும் , மீளிப்பெரும்பதுமனார் - பெரும்பதுமனார் 
மீமாம்சகன் - வேதம் அநாதி , கர்மம் பலன் காண்க . 

தரும் ; தெய்வம் வேண்டா என்பவன் , மீனகேதனன் - மன்மதனுக்கு ஒரு பெயர் . 
மீமாம்சை - இது சைமினி இருடியால் ஏற் மீனாக்ஷி- மதுரையில் எழுந்தருளியிருக்கும் 
படுத்தப்பட்ட நியாயசாஸ்திரம் , 

சொக்கலிங்க மூர்த்தியின் சத்தி . 
கர்ம காண்டம் பூர்வமீமாம்சை யெனவும் , மீனாக்ஷிசுந்தா கவிராயர் இவர் , பாண்டி 
ஞானகாண்டம் உத்தாமீமாம்சை யென மண்டலத்துள்ள முகவூர் , எட்டயபுரம் 
வும் படும் . இதில் முன்னது பாதராயண சமஸ்தான வித்வானா யிருந்தவர் . இவர் 
ரால் இயற்றப்பட்டது . 

தமிழ்க் குவலயா நந்தமெனும் அலங்கார 
மீராபாய் - இந்துஸ்தானத்தில் உதயபுர சாஸ்திரத்தின் வடமொழி உதாரணப்படி 
மென்னும் பட்டணத்தில் இருந்த ராண தமிழில் செய்யுளாக உதாரணம் பாடிச் 
ராஜன் புத்திரி . இவள் தன் தந்தை ஆரா சேர்த்தவர் . 
தித்துக் கொண்டுவந்த இருஷ்ண விக்ர மீனாக்ஷிசுந்தரம் பிள்ளை - சென்னை ராஜா 
கத்தினிடத்தில் அன்புள்ளவளாய் வேறு தானியில் தழிழ் வழங்கு தென்னாட்டில் 
அரசர்களை வரிக்காமல் கண்ணனது அர்ச் திரிசிரபுரத்தில் சிதம்பரம் பிள்ளைக்குக் 
சாவிக்ரகத்தில் பேரன்புபூண்டு அவ்விக்ர குமாரராய்த் தமிழ் வல்லராயிருந்த ஒரு 
சத்திற்கே அர்ப்பணஞ் செய்து பரமபாக தமிழ்ப்புலவர் . இவர் ஆற்றூர்ப் புராணம் , 
வதருடன் கூடிக் கைங்கரியஞ் செய்து எறும் பீசர் வெண்பாவந்தாதி , கண்ட 
வருகையில் லோகாபவா தம் உண்டானமை தேவிப்புராணம் , கன்னபுரப்பாகம் பிரி 
யால் தந்தை மணஞ் செய்து கொள்ளும்படி யாள் பிள்ளைத்தமிழ் , காசிரகசியம் , காழிக் 
கூறியும் கேளாததனால் தந்தை இவளை கோவை , கோயிலூர்ப்புராணம் , சூரைக் 
விஷந் தந்து கொல்ல வெண்ணித் தன் குடிப்புராணம் , சேக்கிழார் பிள்ளைத் தமிழ் , 
மனைவியிடம் விஷங்கொடுத்துப் பெண் தண்டபாணி பதிற்றுப்பத்தந்தாதி , தருமை 
ணுக் கூட்டும்படிக் கூறத் தாய் துக்கத்து சச்சிதாநந்த தேசிகர்மாலை , தனியூர்ப் புரா 
டன் அதைப் பெண்ணுக்குத் தெரிவிக்கக் ணம் , திருக்கலசைமாலை , திருக்குடந்தைத் 
குமரியு மதனை அன்புடன் வாங்கிக் கண்ண திரிபந்தாதி, திருக்குடந்தைப் புராணம், 
னுக்கு அமிசைசெய்து தான் உட்கொண்டு திருக்குடந்தை மங்களாம்பிகைப் பிள்ளைத் 


மீனெறி தூண்டிலார் 


1810 


மீன்கள் 


கள் உள் . 


உண்டு . 


தமிழ், திருக்குறுக்கை வீரட்ட புராணம் , 
திரிசிராப்பள்ளி யமகவந்தாதி , திருஞான 
சம்பந்த சானந்தக்களிப்பு , திருஞானசம் 
பந்தர் பதிற்றுப்பத்தந்தாதி , திருத்தவத்து 
றைப் பெருந் தவப்பிராட்டிப் பிள்ளைத் 
தமிழ் , திருத்தில்லை யமகவந்தாதி , திருத் 
திருத்தி புராணம் , திருத்துறைசை யமகவக் 
தாதி , திருநாகைக் காரோண புராணம் ,, 
திருப்பெருந்துறை புராணம் , திருப்பெரு 
மண நல்லூர்த் திருநீற்றுமைப் பிள்ளைத் 
தமிழ், திருப்பைஞ்சீலித்திரிபந்தாதி , திரு 
மயிலை புராணம் , திருவம்பர் புராணம் , 
திருவாரூர்த் தியாகராஜலீலை , திருவாவடு 
துறை சுப்ரமண்ய தேவிகமாலை , திருவாவடு 
துறை அம்பலவாண தேசிகர் பிள்ளைத் 
தமிழ் , திருவாளொளிபுற்றூர்ப் புராணம் , 
திருவானைக்கா திரிபந்தாதி திருவானைக்கா 
மாலை , திருவானைக்கா அகிலாண்டநாயகி 
பிள்ளைத் தமிழ் , திருவிடைக்கழி முருகர் பிள் 
ளைத்தமிழ் , திருவிடைமருதூருலா, திரு 
விடை மருதூர்த் திரிபந்தாதி , திருவுறந் 
தைக் காந்திமதியம்மைப் பிள்ளைத் தமிழ் , 
திருவுறந்தைப் புராணம் , திருவூறைப் 
பதிற்றுப்பத்தந்தாதி , திருவெண்காட்டுப் 
பெரிய நாயகியம்மைப் பிள்ளைத்தமிழ், 
துறைசைக் கலம்பகம் , பட்டீச்சுரப் பதிற் 
றுப் பத்தந்தாதி , பாலைவனப் பதிற்றுப் 
பத்தந்தாதி , மண்ணிப் படிக்கரைப் புரா 
ணம் , மாயூரப்புராணம் , வாட்போக்கிக் 
கலம்பகம் , விளத்தொட்டிப் புராணம் , 
வீரைவன புராணம் , முதலிய பல ஸ்தல 
புராணங்கள் இயற்றியிருக்கின்றனர் . 
மீன்ெறிதூண்டிலார் - 1 

கடைச 
சங்க காலத்திருந்த பெண் கவி வர் 
தலைவனது வரவு நீட்டிக்க அவனது நீக்கத் 
தைக் கவணிற்கஞ்சி கைவிட்ட மூங்கில் 
மீனெறி தூண்டிலி னீக்கம் போன்றதென 

கூறினமையின் இப்பெயரடைந் 
தனர் . ( குறு - சடு . ) 

2. இவர் தப்பாடலுள் எடுத்தாண்ட 
உவமையே இவர்க்குப் பெயராயிற்று . 
மீன்கள் பொதுவாக தேக அமைப்பு , 
இவற்றின் தேகம் நடுப்பாகம் பருத்து 
இரண்டு நுனிப்பக்கங்களும் சிறுத்திருக் 
இன்றன . முதுகெலும்பு - தலைமுதல் வால் 
வரை நீண்டிருக்கும் . எலும்புக்கோவை , 
உடுக்கைபோன்ற 

எலும்புகளால் 
பொருத்தப்பட்டிருக்கிறது . இவ்வெலும் 
புகளினிரு பக்கங்களும் குழிந்திருப்பதால் 


ஒன்றையொன்று பொருந்தி யிருக்கிறது , 
இப்பொருத்துக் களினுள்ளிடம் எண்ணெ 
யொத்த பொருளால் நிரம்பி யிருத்தலால் 
மீன் தேகத்தை எண்ணியவாறு திருப் 
பும் . இதன் தேகத்தில் , வட்டமான 
செதிள்கள் , ஒன் றன்மே லொன்று கீழ் 
நோக்கி அடுக்கப்பட்டனவாக இருக்கின் 
றன . ஒவ்வொரு செதிளின் முனையும் 
தேகத்தை யொட்டி நிற்கும் . இவற்றி 
னு தவியாக மீன் எளிதில் நீந்துகிறது . 
இன்னும் தேகத்திலுள்ள உஷ்ணத்தை 
வெளிவிடாது காக்கின்றன, சிறகுகள் - 
மீன் ஜலத்தில் நீந்துவதற் குதவியானவை 
சிறகுகளே . இதன் தேகத்தில் (8 ) சிறகு 

மார்பில் ( 2 ) சிறகுகள் உண்டு, 
இவற்றை யடுத்து (2 ) ஜதை துடுப்புகள் 

இவைகள் கால்போல் உதவுகின் 
றன . தேகத்தின் அடிப்புறத்தில் வாலு 
க்கு அருகில் ஒரு சிறகு இருக்கிறது. இது 
வயிற்றுச்சிறகு , சில மீன்களுக்குச் சிறகு 
உருவிற்குத் தக்கபடி அதிகமாகவும் உண்டு . 
மீனுக்கு மேற்புறம் கனத்தும் அடி சிறுத் 
தும் இருக்கிறது . அவ்வாறு இருப்பதைத் 
தாங்குதற்கே இச்சிறகுகளி ருக்கின்றன . 
இச்சிறகுகளும் வாலும் , மீன் ஜலத்தில் 
விரைந்து செல்ல உதவுகின்றன . இது 
ஜலத்திலுள்ள ஆகாயத்தைச் சுவாசிக்கி 
றது . செவுள்கள் மீனின் கழுத்திற்குப் 
பக்கத்திலுள்ள தாடைக்கடுத்து இருபுறத் 
திலும் நீண்ட பிளவுக ளிருக்கின்றன . 
இவற்றைப் பிரித்துப் பார்த்தால் சீப்பை 
ப்போல் பற்களுள்ள பக்கத்திற்கு நான் 
சான மடிப்புகள் தோன்றும் . இவையே 
செவுள்கள் . இவற்றிற் கிடையில் துவாரம் 
உண்டு . இவை சழுத்துப் பக்கத்திலுள்ள 
பிளவுகளுடன் சம்பந்தமுள்ளவை. இவை 
இச்செவுள்களால் மூச்சுவிடுகின்றன. இவ 
ற்றிற்கு வாய்வழிச் செல்லும் ஜலம் செவி 
சளின் வழியாக வருகின்றன . இவற்றிற் 
சிலவற்றிற்குச் சுவாஸப் பையுண்டு. 
னால் இவை , மேல்வந்து வாயுவை யுட் 

புகுதலும் செய்கின்றன . 
இவற்றின் இரத்தம் குளிர்ந்தது . இவை 
கள் சிறு மீன்களையும் பூச்சிகளையும் பிடித் 
துத் தின்னும் . இவற்றிற்குப் பற் சிறிய 
வையாயும் ஒரே மாதிரியாயும் , கூரியவா 
யும் தொண்டையை நோக்கி வளைந்தன 
வாயு மிருக்கின்றன . மீன்களின் முட்டை 
கள் சூர்ய வஷ்ணத்தால் குஞ்சுகளாகின் 


உவமை 


காண்டுள் 


மீன் குத்திக்குருவி 


1811 


மீன்வகைகள் 


றன . சுறாமீன் - இதனைக் கடற்புலி என் மீன்வகை - பால் கொடுக்கு மீன்கள் . 
பர் , இவ்வினம் கடலில் வாழ்வன . இவ் திமிங்கிலகிலம் , திமிங்கிலம் , யானை மீன் 
வினத்திற் சிறிய வுருவுள்ளது நாய்ச்சுறு . பலவகை சுறா முதலிய , வரால் , குறவை , 

நாலடி நீளமிருக்கும் . கொம்பன் அயிரை , இறால் , கெண்டை , சன்னகெ 
சுறா - இது தலையில் சம்மட்டிபோன்ற ண்டை , ஆரால் , உளுவை , வாளை , சேல் , 
அகன்ற உறுப்பைத் தலையிற்பெற்றது .. கொளிற்றி , ஓலைவாளை , சின்ன கூனி. 
வாள்சுறா - இதனை வாளா என்கிறார்கள் , திருக்கை , மடவை , சுரும்பு , உல்லம் , கற் 
இதன் உதட்டில் வாள் பான்ற ஒரு றளை , வௌவால் , நெற்றிலி , மயறி , விலா 
பலமான உறுப்பு ஆறடி நீண்டிருக்கிறது . க்கு , கிழங்கான் , 
இதனால் இது கப்பல்களையும் பெருமீன் மீன்வகைகள் - திருக்சைமீன் - இது , தட் 
களையுங்குத்திப் பயப்படுத்தும் . வெள்ளைச் டையான அகன்ற உருவுள்ள பிராணி , 
சுறா - இது ( 25 ) முதல் ( 40 ) அடிகள் கோணம் போன்ற முகத்தின் கீழ்பாகத்தில் 
நீண்டுவளரும் . 

இதன் அடிப்பக்கத்தில் வாயும் , மேல்பாகத்தில் கண்களும் பெற்றி 
வாய் . வாயினடியில் ஆறு வரிசையான ருக்கும் . இதன் வால் - ஒரு அடிமுதல் 12 . 
கத்திபோல் கூர்மையான பற்கள் உண்டு . அடிகள் நீண்டு சாட்டை போலிருக்கும் . 
இதன் உடலில் எலும்பு அதிகமில்லை இதன் இரண்டு பக்கங்களிலும் இரக்கை 
யா தலால் எந்தப் பக்கத்திலும் வளையும் , போன்ற உறுப்பு ஒன்றுண்டு. அதனால் 
இது தன் குட்டிகளைப் பால் கொடுத்து இது நீரில் தாவிச்செல்லும் . இதனை வௌ 
வளர்க்கும் . இதற்கு , முதுகில் ( 2 ) நெஞ் வால்மீன் எனவும் கூறுவர் . இவ்வினத் 
சில் ( 2 ) வயிற்றில் ( 2) வயிற்றருகில் ( 1 ) தில் கழுகு திருக்கை , கொடுக்குவால் திரு 
வாலில் ( 1 ) ஆக எட்டுச்சிறகுகள் உண்டு . க்கைமீன் சாரத்திருக்கைகளும் உண்டென் 
செவுளுக்குப் பிரதியாக இரண்டு பக்கம் பர் . புட்டிமீன் - இது திருக்கையின் பேதம் . 
களில் சுவாச தவாரங்களுண்டு , இன்னும் , இது , அமெரிகா கடல்வாசி , புட்டியைப் 
வன் சிரம் , கல்லாந்தலை , கெளிற்றி , வாளை , போல் உருவமும் திருக்கையைப்போல் 
காரப்பொடி , வௌவால் , பாறை , திரு நீண்ட வாலுமுள்ளது . கண்மூடாக் கோழி 
க்கை , கொள்ளிமீன் , மடவை , முள்ளு மீன்கள் - இவ்வினத்தில் முள்ளிக் கோழி 
வாளை , குரவை , வரால் , கெண்டை , புரா மீன்கள் , வரிக்கோழிமீன் , புள்ளிக்கோழி 
சினா , ஒலைவாளை , நவரை , கிழங்கான் , தும் மீன் என்பன உண்டென்பர் . இவற்றின் 
பிலி , செங்கரா , ஆற்று குண்டலம் , சொட் நெற்றியிலுள்ள கண்கள் மிகப்பெரியன 
டைவாளை , நெற்றிலி , சுதும்பு , உல்லம் , வாய் இமைகளிலாசனவா யிருக்கின்றன . 
கற்றளை , மயறி , விலாங்கு ( மலங்கு ) சேல் சில பலவகை வர்ணமமைந்த வுடலுள் 
மீன் , ஆரால் , இறால் , புண்டு விரிஞ்சான் , 

கடல்மான் - இது ஒருவகை மீனி 
செம்படக்கா , இறால் , சின்னகூனி, முத னத்தைச் சேர்ந்தது . இதற்கு மீன் கண் 
லிய , இம் மீன் வகையில் பெரிது யானை போன்ற பெரிய கண்களும் தலையைச் 
மீன் ( தியில் ) . இதை விழுங்குவது தியில் சுற்றிலும் பத்துக்கைகளும் உண்டு. இது , 
கிலம் , 

பச்சை ஒணானைப்போலத் தன்னிறத்தை 
என் குத்திக்குருவி- இது இந்தியா தேசப்பற மாற்றிச் சத்துருக்களை வெருட்டும் . கெண் 

இது உடல்பருத்து காலும் வாலும் டைமீன் - இது உடம்பெங்கும் செதிள் 
குறுகி மூக்கு நீண்டு அடிபருத்து முனை களைப் பெற்றிருப்பதுடன் நீர்வாழ்வனவற் 
கூரிய தாய்ச் சிறுத்துத் தலை செந்நிறமும் , றிற் குள்ள து போல செவிகளும் செட்டை 
முதுகு பசுமை கலந்த நீலமும்கொண்டது . களுமுண்டு. இக்கண்டை யினத்தில் சிறி 
நீர்க்கருகிலுள்ள மாஞ் செடிகளில் உட் யவை நெற்றிலி , அசரை , என்பர் . சேல் 
கார்ந்திருந்து நீர்க்குமேல் ( 10,20 ) அடி 

கெண்டைமீன் வகைகளில் 
உயரத்தில் பறந்து நின்று , தனக்கிரைக்க ஒன்று . இது நீரில் உலாவுகையில் பிறழு 
மைந்த மீனைக் கண்டவுடன் நீரில் மூழ் மியல்புடையது . பாடும்மீன் இது இலக் 
கிப் பிடித்து அருந்தும் . இவ்வினத்தில் கைக்கருகிலுள்ள மட்டகளம் எனும் இட 
வெள்ளை நிறமுள்ளனவும் , பசுமை நிந த்தை அடுத்த கடலிலுள்ளது. இது , ( 10 ) 
முள்ளனவும் உண்டு . இதனைப் பொன்னார் அங்குல நீளமாம் . இது களித்து உலாவுகை 
தட்டான் என்பர். 

வில் தன்னிடமுள்ள செதில்களை மூடித் 


ளன . 


மீன்வகைகள் 


1312 


மீன்வகைகள் 


ஆகையாலி 


ளவை . 


திறப்பதால் ஒருவித ஓசை இனிதாக உண் 
டாகிறதாம் . காட்மீன் . இம்மீன் ஐரோபா 
கண்டத்தின் வடகடலிலுள்ள து . 
மீனின் விருத்தியால் அக்கடலோடிகள் 
செல்வமடைகின்றனர் . இது ஒரு தடை 
வைக்கு ( 10 ) லகத்திற்குமேல் முட்டை 
யிடுகிறது , இதன் ஈரலிலிருந்து ஒருவகை 
எண்ணெய் எடுக்கின்றனர் . 

அதுவே 
காட்லிவர் ஆயில் , பறக்கும் மீன் - இம் 
மீனினங்களுக்கு விலாப்பக்கங்களில் இரக் 
கைகள் உண்டு . இது நீரில் ( 3 ) அடி உய 
சம் கிளம்பி (50 ) அடி தாவிச்சென்று 
நீரில் மூழ்குகிறது . இவை கூட்டம் கூட்ட 
மாகவே வசிக்கின்றன . தட்டைமீன் 
இது, தட்டையாய் ஓரத்தில் இதற்கு 
முதுகிலிருந்து வால்வரையில் சிறு செட் 
டைக ளிருக்கின்றன . இதற்கு மனிதற் 
குள்ளது போல் நாக்குண்டு . 
சுனை நாக்கு மீன் என்பர் . கண்ணாடிமீன் 
இதன் உடல் தட்டையாய்க் கண்ணாடி 
போல் இருப்பதாலும் , தண்ணீரினிறத் 
தைப் பெற்றிருப்பதாலும் இதனை அவ் 
வாறு கூறுவர் . காதும் , கொம்புமுள்ள 
மீன் , இவ்வகைமீன் ஜபான் கடலில் ( 1918 ) 
வருஷம் அகப்பட்டதாம் . அதற்கு இரண் 
டடி நீளமுள்ள காலும் கொம்பும் இருந்த 
தாம் . கூடுகட்டுமீன் - இது , ஜபான் கடலி 
லுள்ள மீன் வகைகளைச் சேர்ந்தது . இது 
கடலிலுள்ள பூண்டுகளைக்கொண்டு கூடு 
கட்டி முட்டையிட்டுக் குஞ்சு பொரித்து 
அக்குஞ்சுகள் இரை தேடித்திரியும் பரு 
வம் வரையில் காத்துவிடும் என்பர் . பட்டு 
மீன் . இது மத்ய தரைக் கடலையடுத்த 
உஷ்ண பிரதேசத்தின் கடலிலுள்ளது . 
இது , பட்டுப்பூச்சிகளைப்போல் பட்டு உண் 
டாக்குகிறதாம் . இதன் நாக்கின் அடிப்பாக 
த்தில் சிறு குழாய் போன்ற உறுப்புண்டு . 
அதிலுண்டாம் பசையினால் பட்டு உண்டா 
க்குகிறது . ஒட்டுமீன் - இது சுறா மீனின் 
இனத்தது . இதன் தலையின் மேற்புறத் 
தில் தட்டையாக ஒரு காற்றுறிஞ்சும் சதை 
ஒன்றிருக்கிறது. அதனாலிது பெரிய பிரா 
ணிகளின் உடல் களி லொட்டிக்கொண்டும் 
மரக்கலங்களி னடியில் ஒட்டிக்கொண்டும் 
ஜீவிக்கிறது. தூண்டில் மீன் - இது ஐரோ 
ப்பிய கடல்வாசி . ( 2 ) முதல் ( 10 ) அடி 
நீளமும் கனமமுள்ளது . இதற்கு முகத் 
திலும் நெற்றியிலும் மீசைபோன்ற உறுப் 
புக்கள் உண்டு. அவ் வுறுப்புக்களில் ஒன்று , 


நெற்றியில் நீண்டு நுனியில் தூண்டில் 
போலிருக்கிறது . இம் மீன் கடலடியில் 
தங்கித் தன்னை மறைத்துத் தூண்டில்போ 
லும் உறுப்பை வெளிவிட மற்ற மீன்கள் 
அதனை இரையென எண்ணிக் சௌவத் 
தன்னுறுப்பை இழுத்துக்கொண்டு சவ்விய 
மீனை யிரையாக்குவது . தொப்பைமீன் 
இதுவும் தூண்டில் மீன் வகையிலொன்று , 
இது வங்காளக்குடாக்கடலி ன்டிப்பாகத்தி 
விருக்கிறது , இதற்கு மூக்கின் மீதுள்ள 
கொம்பின் முனையில் செண்டுபோன்ற ஒரு 
உறுப்புண்டு. அதனை வெளியிட்டுத் தான் 
மறைந்திருக்கும் . ஏதேனும் பிராணி அத 
னைத் தீண்ட உடனே அப் பிராணியை 
இரையாக்கும் . நச்சுக்குழற் கண்ணுள்ள 
மீன் - ( Telescope Fish ) இது , சைனா, 
ஜப்பான் கடல்களிலும் நீர்நிலைகளிலுமுள் 

மீனின் கண்கள் 
திருஷ்டி கண்ணாடி நீண்ட குழாயில் பதித் 
தது போல் நீண்ட உறுப்பில் பதிந்திருக் 
கின்றன. இதனிறம் கபில நிறமாகவும் , 
சில வேளைகளில் பொன்னிறமாகவும் மாறு 
கிறதாம் . இதன் உடல் பலவகை நிறமும் 
புள்ளிகளும் , கோடுகளும் பெற்று அழகா 
யிருக்கிறது . ஆகையால் இதை வீடுகளில் 
வளர்க்கின்றனர் , சண்டை செய்யும் மீன் . 
இம் மீன் ஸயாம் நாட்டு சிங்கப்பூர் முதலிய 
வற்றிலுள்ள நீர்நிலையிலிருப்பது . 
( 10 ) அங்குல நீளமுள்ளது . இது , தன் 
னினங்களுடன் தன்னின த்தை மாற்றிச் 
சண்டையிடல் அழகாகத் தோன்றுமாதை 
யால் இதை வீட்டில் வளர்ப்பது . நீர்த்துரு 
த்திமீன் - இது சேலினத்தைச் சேர்ந்து 
இது ஜாவா தீவின் நீர்நிலைகளி லுள்ளது 
இது நீரின் மேனிலையில் மேய்ந்து வரு 
கையில் அருகில் பறக்கும் பட்டாம்பூச்சி 
வண்டுகள் மேல் தண்ணீரைப் பீச்சாங்கு 
ழல்போல் பீச்சி அப்பூச்சிகளை மயக்கி 
அவை நீரில் விழுந்தவுட னிரையாக்கும் . 
அம்புவிடுமீன் ( Cylindirda ) இது , ஐரோ 
ப்பிய கடல்களிலிருக்கிறது . இம் மீனின் 
தேகத்தில் குழாய்போல் ஒரு உறுப்புண்டு, 
இது , தன் விரோதியைக் கண்டபோது 
அவ்வுறுப்பின் வழியாக ஒருவித நீலவர் 
ணமான திரவத்தை வெளிவிட அத்திர 
வம் மற்றப் பிராணிகளின் மீது பட்டவு 
டன் நோவுதருதலால் இதைக்கண்டவுடன் 
பிராணிகள் விலகிப்போகின்றன. இவ் 
வினத்தில் மற்றொன்றிற்கு ஆசனத்தருகி 


மீன்வகைகள் 


1818 


மீன்வகைகள் 


இன்றன 


லுள்ள குழையில் வழுவழுப்பான தசை 
சத்திருக்கிறது . அதைப் பீச்சி விசோதி 
களை அது பயப்படுத்துறெது . மற்றொரு 
வகை மீன் , தன் கடைவாயின் இருபுற 
முள்ள தவாரத்திருந்து பொரிபோன்ற 
முட்டைகளை விரோதிமேல் தூவ அது 
விரோதிகள் மீது பட்டவுடன் வெடித்து 
அதிலிருந்துண்டாம் ஊசிபோன்ற அணுக் 
கள் தைக்கும் , அதனால் அவை நீங்கும் . 
லினோபிரியன் பாலிபோசன் ( Linophryne 
polyprgan ) . 

இம் மீன் கடலினடியில் 
( 3000 ) அடிகளுக்குக் கீழ் இருக்கிறது . 
இதன் உடல் குறுகிப் பருத்திருக்கிறது . 
தேகத்தில் பலாக்காய் போன்று சிறு சொறி 
முள் உண்டு . 

உண்டு . இது சிங்கத்தையொத்த 
அகன்ற வாயும் , நெற்றியில் ஒரு கொம்பும் 
மூக்கு முனையில் மயிலிறகுபோன்ற குஞ்ச 
மும் , தாடியும் பெற்றிருக்கும். ( 2 ) இவ் 
வினத்தில் மற்றொன்றுக்கு தேகம் அதனை 
யொத்து வாயடியினும் மூக்கின் மீதும் 
கவைத்த கொம்புபோலுறுப்பு பெற்றிருக் 
கிறது . இவ்வினத்தில் வேறொன்று இத 
ற்கு ஆங்கிலத்தில் லினோபரியன் மக்ராடன் 
( Linophryne Maarodaa ) ( 3 ) இவ்வினத் 
தில் வேறொன்று , பேசோப்ரியன் ஆபோ 
கான் ( Borophryae Apogon ) என்பது , 
இம் மீனின் தேகம் முன்னையதை ஒத்தது , 
பெரியது , இதன் வாயும் பற்களும் சிங் 
கத்தை ஒத்திருக்கிறது , இதன் மூக்கின் 
முனையில் பந்துபோல் திரண்ட அழகிய 
உறுப்பு ஒன்றுண்டு. இது ஒருவகையான 
நெடியுள்ள திரவத்தை விரோதிகளிடம் 
பீச்சுகிறது . 

விசித்திரவண்ண மீன்கள் - இவை பவ 
ழத்தீவில் உள்ளன . இவை பலவித வர்ண 
ங்களையும் தேகத்தில் பலவித புள்ளிகளை 
யும் உடையன . அவற்றினிறத்தால் அவை 
களை நீலமீன் , கிளிமீன் , கோழிமீன், வண் 

பத்திமீன் , வரிக்கோழிமீன் , முள்ளிக் 
கோழிமீன் , புள்ளிக்கோழிமீன் எனப் 
பெயரிட்டிருக்கின் றனர் .இவைபொன்மை , 
செம்மை , நீலம் , மஞ்சள் , கறுப்பு முதலிய 
நிறங்களைப் பெற்றவை . ஒளியுள்ள மீன் 
கள் - இவ்வினத்திற் சில கடலின் அடிப் 
பாகத்திலிருக்கின்றன. அவற்றிற் சில தம் 
உறுப்பில் ஒளியுள்ள உறுப்புகளைப் பெற் 
றவை . அவற்றை மிக்டோபஸ் ( Myeto 
pbos ) என்பர் . சில ஒளியை வேண்டிய 
போது வருவித்துக்கொள்வன . அவை நிக் 

165 


டோபஸ் (Nyotopbos ) என்பர் , ஒளிகக்கு 
மீன் கிரீனடியர் வகுப்புமீன் ( Grenadier 
Specias ) - இம்மீனின் உடலில் செதிள் 
களிலாப்பாகத்தில் வெண்மையான புள் 
ளிசளுள்ளன. இம் மீன்கள் விரும்பிய 
போது அவற்றினின்று ஒருவித வழுவழுப் 
புள்ள பசை வெளிப்படுகிறது . அப்பசை 
நீரில் பட்டவுடன் நீலங்கலந்த ஒளியுண் 
டாகிறது . அவ்வொளியால் இது இரை 
தேடிக்கொள்ளுகிறது அப்பசையை ஒரு 
கண்ணாடிப் பாத்திரத்தில் வைத்தால் வாசி 
க்கக்கூடிய ஒளி தருகிறதாம் . 

நக்ஷத்திரமீன்- Star Fish இம்மீன் தன் 
தேகத்தில் ஒருவகைப் புள்ளிகள் செதிள் 
களில்லாமல் கண்ணாடி வட்டங்கள் பதித் 
தவைபோலக் காணப்படுகின்றன . அவை 
நக்ஷத்திர ஒளிபோல ஒளிவீசுவதால் அவ் 
வொளியால் இவை ஆகாரம் தேடிக்கொள் 

விளக்கு மீன்கள் - இவற்றில் 
நான்குவகை உண்டு . ஒன்று கெண்டை 
யினம் . இதன் பெயர் பரோப்பிரியன் ஆப 
கோன் ( Borophryne Apogon ) என்பர் . 
இம்மீனின் கண்ணின் கருவிழியையடுத்து 
வெண்மையான. ஒருவட்ட வுறுப்புள்ளது . 
அவ்வட்டவுறுப்பினொருசார் ஒரு வெளிச்ச 
முண்டாயிருக்கிறது . அதைச் சுழற்றி 
வெளிச்சத்தை யுண்டாக்கி இரை தேடு 
கிறது . இரண்டாவதான மீன் வினோபிரி 
யன் பாலிடோகன் - ( Linophryso Poly 
pogon ) . இதுவும் மேற்சொன்ன மீன் 
போலக் கண்வழியாக வெளிச்சம் உண் 
டாக்கிக் கொள்கிறது மூன்றாவது மீனோ 
மிகப் பருத்தும் குறுகியும் பிராணிகளும் 
மனிதரும் அஞ்சத்தக்க பயங்காப் பற்க 
ளும் உருவமும் உடையது . இதனைக் கடற் 
பேய் என்பர் . இதன் பெயர் லீனோபிரி 
யன் பாலிபோகன் ( Linophryne Polypo 
San ) . இதுவும் மேற்சொன்ன மீன் போலக் 
கண்வழியாக வெளிச்சம் உண்டாக்கிக் 
கொள்கிறது மூன்றாவது மீனோ மிகப் 
பருத்தும் குறுகியும் பிராணிகளும் மனித 
ரும் அஞ்சத்தக் . பயங்கரப்பற்களும் உரு 
வமும் உடையது . இதனைக்க - ற்பேய் என் 

இதன் பெயர் (லீனோப்ரியன் மக் 
ராடன் ( Linophryne Macrodon ) என் 
பர் . இம் மீனுக்கு மூக்கின் முனையில் 
கொம்பு போல் ஒரு உறுப்பு நீண்டிருக் 
கிறது . அதன் முனையில் காந்தவிளக்குப் 
போல் ஒரு உருட்சியான ஒளியுற்ற உறுப் 


மீன்வகைகள் 


1814 


மீன்வகைகள் 


பிருக்கிறது, நான் சாவது தவளைமீன் 
( Fishing Prog ). இது தவளைக்குஞ்சின் 
உருப்போல நீண்டவுருவுள்ளது . 
தன்னுடலை விரும்பியபோது நீட்டவும் 
சுருக்கவும் கூடியது . 

இதற்குக் கண்கள் 
விலாப்பக்கத்தி லிருக்கின்றன. இக்கண் 
களில் இதற்கு ஒளி உண்டு , அவை நீட்ட 
வும் சுருக்கவும் கூடும் . அக்கண்களின் ஒளி 
யாலிரை தேடுகின்றன . இம் மீன் வகை 
களில் சிலவற்றிற்குத் தலைமீது பிரகாச 
மான பச்சை மத்தாப்பின் ஒளியும் , சிலவற் 
றிற்குக் கண்களைச்சுற்றி ஒளிகொண்ட 
புள்ளிகளுண்டு. அவை மின்மினிப்பூச்சி 
போல் ஒளி தருகின்றன . சிலவற்றிற்கு 
உடலில் ஒளிகலந்த வரிகளும் , புள்ளிகளு 
முண்டு . அவை ஒளிதருகின்றன. தூங்கு 
மீன்கள் - இவ்வின மீன்கள் கடல் மத்தி 
யில் 

நின்றுகொண்டே தூங்குகின்றன. 
மாலையில் கடலடியில் படுத்து விடியுமள 
வும் தூங்குகின் றனவாம் . முட்டையை 
வாயில் வைத்துக் காக்கு மீன் . இம்மீன் 
கெளுத்திமீன் அகையைச் 
இதில் பெண்மீன் சில முட்டைகளையிட 
அவற்றை ஆண்மீன் வாயில் வைத்து 
அடைகாத்து குஞ்சுகளான பின் வெளி 


இன்றன . 


சேர்ந்தது . 


கத்திலும், வயிற்றின் பக்கத்திலும் நீண்டு 
இருக்கின்றன . இம்மீனின் மேற்றோல் 
மெருகிட்ட வெள்ளிபோல் காணப்பட 
லால் இது தன்னுடலிற் பாதியை நீரி 
னுள்ளும் பாதியை வெளியிலும் வைத் 
துக்கொண்டு திரியும் , காட்சியில் சூரிய 
ஒளி அதின் மீது படுகையில் மற்றொரு 
நரியன்போல் காணப்படுதலால் இதனைச் 
ஞரியமீன் என்பர் . 

தும்பிமீன் - இதன் செட்டைகளும் 
வாலும் கழுகின் செட்டைபோன்று , தோ 
லாலும் எலும்பாலும் இணைக்கப்பட்டிருக் 

உடல் புள்ளிகளாலும் கோடு 
களாலும் நிறைந்துள்ளது . 

இதனுடல் 
எலும்பால் மூடப்பட்டிருத்தலால் எந்தப் 
பிராணியுமி தனிடம் வருவதில்லை. 
சுயேச்சையாய்க் கடலில் உலாவும் . மாட்டு 
மீன் - இதன் உடல் தட்டையாயும் , முது 
தில் உயர்ந்து முகம் நீண்டு தலைப்பாகத் 
தில் மாட்டின் கொம்பு போல 2. கொம் 
புள்ள தா யிருக்கிறது . நிறமாறு மீன் - 
இது கெண்டை யினத்தது . இதன் முக 
மும் வாலும் செந்நிறம் , காலையில் வெள்ளி 
போல் நிறம் . மாலையில் மங்கல் , கோபங் 
கொள்கையில் செம்மை . நான்கு கண்க 
ளுள்ள மீன் - இது கெண்டையினம் . இத 
ற்கு செஸ்டோடன் எனப்பெயர் . (Ohas 
Endon ). இதற்கு முகத்தில் இரண்டு கண் 
களும் , வாலின் முனையில் செட்டைக்குட் 
பட்ட பாகத்தில் 2. கண்களும் இருக் 

இந்திய பறவைமீன் - ( The 
Indian Flying gurmand ) இது கெளித்தி 
யினம் . இதன் பிடரியில் நீண்ட ஒருமுள் 
இருக்கிறது . இதன் செட்டைகள் மெல் 
லிய எலும்புக்கம்பிகள் பெற்றுத் தோலால் 
இணைக்கப்பட் டிருக்கின்றன. இவ்விரக் 
கைகள் , உடலினும் நீண்டிருத்தலால் தண் 
ணீரின் மேற் பறந்து சிலநேரம் நிற்கவுஞ் 
செய்கின்றன . இந்துமகா சமுத்ரவாசி , 

முண்டைக்கண் காக்காசி - ( Blotcb 
By : Fish ) . இது , கெளுத்தியினம் . இம் 
மீனின் கண்கள் பெரியவை . இதன் கண் 
களின் வெளியிலும் உள்ளிலும் கறுப்புப் 
புள்ளிகள் அழகாயுண்டு. இம்மீனின் கண் 
கள் பூனையின் கண்போல் ஒளியுள்ளது , 
விநோத தலையுள்ள மீன் - இம் மீன்கள் 
ஐரோப்பியக் சடலகத்தன . இவற்றின் தலை 
யில் தொப்பி யணிந்திருப்பது போன்று 
மெல்லிய தகடுபோல 

அழுத்தமாகவும் 


விடுகின்றன . 


கின் றன . 


விநோதநிற்குமீன் . இதற்கு சங்கன் என் 
பது பெயர் ( Oir ibiotbys aureus ). இது 
வெண்மை கலந்த செந்நிறத்ததாய் மார்பி 
னிரு பக்கங்களிலுள்ள துடுப்புகளை ஊன் 
றிக்கொண்டும் வாலை யூன்றிக்கொண்டும் 
நிற்கிறதாம் . மண்மீன் - இது விலாங்கு 
மீன்போல் நீண்டு சட்டைகளிலாமல் 
மீசையுடன் இருக்கிறது . இது மழைக் 
காலத்தில் வெளியாகி நீரில் உலாவுகிறது , 
வேனிற்காலத்தில் மண்ணிற்குள் புதைந்தி 
ருக்கும் . இது மண்ணிற்புதைந்திருக்கையில் 
தன் கொழுப்பையே ஆகாரமாகக் கொள் 
கிறதென்பர் , இரட்டைமீன் - இது அமெ 
ரிகாவாசி . கெண்டையினத்தைச் சேர்ந்த 
மீன் . இம்மீனில் ஒன்று பெரிது , மற்றொ 
ன்று அவ்வினத்தில் அதன் அடிப்பாகத் 
தில் ஒட்டிக்கொண்டிருக்கிறது . 
விற்கு ஆகாரம் வேறு . இவற்றின் வாயில் 
இரண்டு கூரிய முட்கள் இருக்கின் 
றன . சூரியமீன் - இம்மீனின் விலாப்பக் 
கம் தட்டை , முதுகு வயிற்றின் பக்கங்கள் 
அகன்று தட்டையாக இருக்கிறது . இத 
னிரண்டு செட்டைகளும் முதுகின் பக் 


மீனவகைகள் 


1815 


மீன்வகைகள் 


கின் 


கின்றன . 


பல 


வேறு 


வட்டமாயும் உள்ள ஒரு உறுப்பு இருக் 
கிறது . இது அதனைக் கழுத்து வரையில் 
மூடிக்கொண்டிருக்கிறது . இதைக் காணு 
மீன்களிதைப் பிராணியென அறியாது 
விட்டுவிடும் . விநோத வயிற்று மீன் - 
( Black sw + llower ) . இது , கடல் வராலி 
னத்தது . இம்மீனின் வயிறு மற்ற மீன் 
களின் வயிறு போலாது ரப்பரைப்போல 
விரியவும் சுருங்கவும் கூடியதாயிருக்கிறது . 
அதனாலி தன் வயிறு உடலினும் மும்மட 
ங்கு பெரிதாயிருக்கிறது . இதன் தொண் 
டையும் தலையைவிடப் பெரிது . 
இரையகப்படுங் காலத்தி லதிகந் தின்று 
சிலநாள் வரையில் இரை தேடாமல் கடலி 
னடியிலிருக்கும் என்பர் . எலும்புடல் 
மீன் - ( The Trunk Fisb ) . இம்மீன் உடல் 
செதிள்சளுள்ள தாய்ப் பலாக்காய் முட்கள் 
போன்று எலும்பாலான தாய் வால் குழல் 
போன்ற வுறுப்பில் விசிறி போன்று அழ 
காய் இருக்கிறது . 

ஆதலால் இதனைப் 
பணப்பெட்டி மீன் என்பர் . 

ஸ்டர்ஜியன் மீன் - ( The Sturgeon 
Fisb ) இது , அத்லாண்டிக் , காஸ்பியன் 
கடலிலுள்ள மீன் . இது வியப்புள்ள உட 
லும் குடலுமுள்ளது, இதன் நீளம் ( 25 ) 
அடிகள் , கனம் ( 300 ) பவுண்ட் . முதுகில் 
முதலைக்கிருப்பது போன்ற செதிள்க 
ளுண்டு , அவை கவசம்போல் (5 ) வரி 
சைகளாய் தலைமுதல் வால்வரையில் வியா 
பித்திருக்கிறது . வாய் தலையின் கீழ்ப் 
பாகத்தி லிருக்கிறது . இதன் 
எலும்பின் கீழ் காற்றுப் பையொன்று 
கொதிநீருள்ள தா யிருக்கிறது . அம்மீனின் 
குடலைத்தொட்டால் விருவிருப்புத் தோன் 
றுகிறதாம் . தாடி நீண்ட மீன் - இம்மீன் கெ 
ண்டையினத்தது , ( Polynemus Artedi ) . 
இது ( 3 ) அடிமுதல் ( 5 ) அடிகள் நீளமுள் 

இம்மீனின் கழுத்தடியில் செவுள் 
களின் பக்கமாய் உடலினும் நீண்டதாய் 
மயிர்க்கம்பிகள் போன்று தாடிகள் உண்டு , 
முட்டையுதிர்க்கு மீன் - ஐரோப்பிய மீன் 
வகையிலொன்று . கெண்டையினத்தது . 
இம்மீனின் செதிள்களுக் கிடையிலுள்ள 
தோலில் சிறு 

தொளைகளிருக்கின்றன . 
அம்மீனைப் பிடிக்கின் அத்தொளைகளிலில் 
ந்து சிறு முட்டைகள் போன்று வழுவழுப் 
பான பொருள்களுதிர்கின்றன. இவை 
குஞ்சுதரும் முட்டைகளல்ல . இம்முட் 
டைக ளம்மீனுக்கு ஆகாரமாகின் றன . 


ழக்குமீன் - ( The Sword Fish ). இது 
சுராவகையைச் சேர்ந்தது . இது மத்ய 
தரைக் கடலிலும் மற்ற நீர்நிலைகளிலு 
முள்ளவை . இதன் மூக்கு குத்துவாள் 
போலிருக்கிறது . இவ்வினத்தில் சிலவற் 
றிற்கு மேல் கீழ்வாய்களில் பற்களிருச் 

ஏறன . இதில் ஒருவகை மீனுக்கு நாக்கு 
மிருக்கிறது . அது வெளியில் நீட்டவும் 
சுருக்கவும் கூடிய தாயிருக்கிறது . 
மீன் - இதனைக் கடற்புலி என்பர் . இவ் 
வினத்தில் ( 2 ) அடிகள் முதல் (50 ) அடி 
கள் நீளம் உண்டு . இதற்கு முன்னும் பின் 
னுமாக ( 2 ) செட்டைகளும் , கழுத்தின் 
பக்கத்தில் கைபோலு தவும் ( 2 ) ம் , வயிற் 
றின் கீழ் பாகத்தில் பின்பறமாக கால் 
போன்ற ( 2 ) செட்டைகளுர் , அதன் கீழ் 
ஒரு செட்டையும் , வால் முனையில் ஒரு 
செட்டையுமாக ( 8 ) செட்டைகள் உண்டு . 
இவற்றின் உதவியாலிது மணிக்கு ( 20 ) 
மைலுக்குமேல் நீந்திச்செல்லும் . இம்மீன் 
களில் பெரியவை ஆழமுள்ள நீரில் வசிக் 

இவ்வினத்தில் 
பாடுகளுண்டு , இம்மீன்களின் பெண்மீன் 
முட்டைகளைக் கடற்பூண்டுகளில் சிக்கச் 
செய்துபோக குஞ்சுகள் பருவம் வந்த 
போது முட்டையின் தலைப்பாகத்தைக் 
சுடித்து வெளிவரும் , இவ்வினத்தில் , 
வெள்ளைச்சுறா, புள்ளிச்சுரா, நாய்ச்சுறா, 
சுத்தித் தலைச்சுறா, வாள் பல்மூக்குச்சுறா 
எனப்பலவகை. வெள்ளைச்சுறா 

இதன் 
மேற்றோல் கபில நிறமாயும் வயிறு வெண் 
ணிறமாயு மிருக்கிறது . இம்மீனினங்களு 
க்கு வாய் தலையின் கீழ்ப்பாகத்திலிருக் 
கிறது . இம்மீனின் பற்கள் அதிக கூர்மை 
யுள்ளவை . இது பெரிய பிராணிகளைத் 
துண்டாக்கி விழுங்கும் . இது குட்டி 
போடுகிறது . புள்ளிச்சுறா - இதன்மேல் 
சிறுத்தைப் புலிமேல் காணப்படும் புள்ளி 
கள்போல் புள்ளிகளிருப்பதால் இதனைப் 
புலிச்சுற என்பர். 

இது குட்டி போடு 
கிறது . நாய்ச்சுற இவ்வினத்தில் பெரிது 
( 50 ) அடிகள் கொண்டது . இதன் உடல் 
சுறறப்பான முட்களடர்ந்தது . இது, எல் 
லாப் பிராணிகளையும் துரத்தி யுணவாக் 
கும் . சுத்தித்தலைச்சுறா - இதன் தலை இரு 
பக்கங்களிலும் சுத்திபோல் அகன்றிருக் 
கிறது இதன் கண்கள் சுத்திபோலகன்ற 
பக்கத்திலிருக்கின்றன. இம்மீனினத்தில் 
சிலவற்றிற்குத் தலைப்பக்கம் அகன்று முன் 


ளது . 


மீன்வகைகள் 


1816 


முகமத்நபி 


எவை , 


புறம் நீண்டு மண்வெட்டி போலிருப்ப 
தால் அதனை மண்வெட்டித் தலைச்சுறா 
என்பர் . வெள்ளைச்சுறா இனத்தில் சில 
வற்றிற்கு மாட்டின் தலைபோலிருப்பதால் 
அதனை மாட்டுமூஞ்சி சுறா என்பர் . மற் 
றொருவகை திமில்கிலத்தை ஒத்திருத்த 
லால் அதனைத் திமிங்கிலச்சுன என்டர் . 
வாள்பல் மூக்குச்சுறா - இதனைக் கடலோ 
டிகள் வாளா என்பர் . இது ( 10 ) அடிகள் 
முதல் (60) அடி நீளமும் கனமும் உள் 

இம் மீனின் தலையின் மேற்பாகம் 
மூச்சின்முனை வாளின்பற்கள் போன்று 
இருபக்கங்களிலும் மிக நீண்டிருக்கிறது . 
இதனைக் கண்ட திமிங்கிலங்கள் போன்ற 
பெருமீன்களும் , கடலோடிகளும் அஞ்சி 
நீங்குவர் . சிலவற்றின் மூக்கு ( 15 ) அடி 
களுக்கு மேலும் நீண்டுள்ளது . ( இயற்கை 
அற்புதம் ) 

டால்பின் மீன் - இதன் உடல் குழவி 
போல் நீண்டிருக்கும் . இது ( 4 ) அடி 
முதல் ( 10 ) அடிகள் நீண்டிருக்கும் . இது , 
பெரிய கடல்களிலும் பெரு நதிகளிலும் 
கூட்டங்கூட்டமாய் வசிக்கும் , இது கூர் 
மையாய் நீண்ட மூக்குடையது . இதன் 
வாய்களில் சற்றேறக்குறைய ( 100 ) பற்க 


மல்லாது , ஏனைய பகுதிகளுக்கூட அஞ் 
ஞான மென்னும் அந்தகாரத்தில் அதி 
கம் ஆழ்ந்து 

கிடந்தன வென்பதற்கு 
அவ்வத்தேய சரித்திரங்கள் பகர்க் 
கொண்டிருக்கின்றன, இப்பெரியாருக்கு 
(5 ) நூற்றாண்டுகளுக்கு முன்னேதான் 
இயேசு கிறிஸ்து ஆசியாவின் மேற்குப் 
பகுதியிலும் , அவருக்கு ( 5 ) நூற்றாண்டு 
களுக்கு முன்னே தான் கௌதமபுத்தர் 
ஆசியாவின் கிழக்குப் பகுதியிலும் அவ 
தரித்து நல்லுபதேசம் புரிந்து சென்றிருந் 
தும் , கி.பி. 6 - வது நூற்றாண்டில் எல்லா 
மேற்குத் தேயங்களும் , எல்லாக் கிழக்குத் 
தேயங்களும் நாகரிகத்திலும் , நல்லொழுக் 
கத்திலும் , ஞானப் பிரகாசத்திலும் மிகத் 
தாழ்ந்து கிடந்தனவா தலின் , அப்பொழு 
தொரு விசுவப்பொதுத் தீர்க்கதரிசி இத்தர 
ணியின் உஜ்ஜீவிப்பின் பொருட்டே அவத 
ரிக்க வேண்டுவது அத்தியாவசியமாய்க் 
காணப்பட்டு விட்டது . ஆயின் , ஒழுக்க 
வீனத்திலும் , மடமைத்தனம் குடிகொண்ட 
இழிய பாமரத் தன்மையிலும் அப்பண் 
டை உலகின் மத்தியபாகமாய் விளங்கிய 
அரப்தேயமே அத்தகைய தீர்க்க தரிசியின் 
அவதாரத்திற்குரிய சிறந்த பூபா கமாய்க் 
காணப்பட்டு வந்தது . முஹம்மதென்பார் 
இ , பி . 6 வது நூற்றாண்டின் இறுதியிலே 
அந்நாட்டின்கண் ஜனனமாகி , ஆண்டவ 
னுக்குரிய ஏகேசுவர்க் கொள்கையையும் , 
ஏசு சகோதர வாஞ்சையையும் எல்லோ 
ருக்கும் சரிசமானமாகவே எடுத்தோதத் 
தொடங்கினார் . இவர் ஜனனமாகச் சில 
மாதம் முன்னரே இவரது தந்தை கால 
கதியால் தேகவியோகமாய்ப் போய்விட் 
டார். பிறந்து -6 . வயதாகு முன்னரே 
அன்னை ஆமினாவும் ஆண்டவனடி சேர்ந்து 
விட்டார் . ஆகவே, அன்னையும் பிதாவும் 
மற்ற அனாத முஹம்மதை அப்துல் முத் 
தலிபே பிறகு ஈராண்டுகள் 
போற்றி வந்தார் ; அதன் பின் அப்பாட்ட 
னாரும் இறந்துபட்ட பின் பெரிய தந்தை 
யாய் விளங்கிய அபூத்தாலிபின் மீதே அவ் 
வனதச் சிறுவரை ஆதரிக்க வேண்டிய 
பொறுப்பு வீழ்ந்துவிட்டது . இப் பெரிய 
தந்தையார் அவ்வாலிபருக்கு வயது 25 
ஆகும்வரை தம்மிடத்திலேயே வைத்திரு 
ந்து , ஷாம் ( ணீரியா ) முதலிய பகுதிகளுக் 
குச் சென்று வர்த்தகம் செய்து வரும் 
முறையையும் கற்றுக்கொடுத்து வந்தார் . 


ளுண்டு , 


மீன்வலையன் ( செம்படவன் ). சாலியன் 
வைசியப் பெண்ணின் தோள் புணாப் 
பிறந்தவன் . ( அருணகிரி புராணம் . ) 


முகமத்நபி 


முகடி - மூதேவிக்கு ஒரு பெயர் . 
முகத்துவாரம் - ஆறு , சமுத்திரத்தில் கலக் 
கும் இடத்திற்கு முகத்துவாரம் என்று 
பெயர் , ( பூகோளம் ) 

இம்மஹான் அரப் நாட்டின் 
தலைநகராகிய மக்காவின்சண் கி . பி . 571 ல் 
ஆசஸ்டு (29) ந்தேதி திங்கட்கிழமை வை 
கறைப் பொழுதில் ( யானையாண்டின் ரபீ 
உல் அவ்வல்மாபிறை 9 ல் ) அத் தேயத் 
தின்கண் விளங்கிவந்த மஹாசிரேஷ்டம் 
வாய்ந்த கோத்திரமாம் குறைஷிக் குலத் 
திலே அப்துல் முத்தலிபின் இளைய குமார 
பாகிய அப்துல்லாவுக்கு , அவரது பாரி 

ஆமினா என்பவரின் உதரத்தி 
னின்று உதயமாவினார் . இம் மஹானது 
அவதாரத்திற்கு அவ்வாப்காடு 

மட்டு 


யாள் ஆட் 


முகமத்நபி 


1817 


முகமத்தமி 


பாலிய முதலே இந்த யுவர் வாய்மை 
யுடைமை , தீமை யின்மை , யோக்கியப் 
பொறுப்பு , ஒழுக்கப் பெருமை , நம்பிக் 
கைச்குரிய தன்மை முதலிய சற்குணங் 
களில் தலைசிறந்து விளங்கியமையால் , 
அல் அமீன் ) ( சரியான நம்பிக்கைக் குரி 
யவர் ) என்னும் அழகிய பட்டத்தையும் 
அத்தேய மக்களால் வழங்கப்பெற்று , அம் 
மக்கமா நகரின் கண்ணே அதற்குமுன் 40 
பிராயத்தை அடைந்து விதவையாய்ப் 
போயிருந்த கதீஜா வென்னும் பெரிய 
பணக்காரச் சீமாட்டியின் வர்த்தகத் தலை 
வராய்த் தேர்ந்தெடுக்கப் பட்டார் . அம் 
மாது சிரோமணியின் ஷாம்தேய வியாபார 
த்தில் நம்பிக்கையுடன் நடந்து நல்ல இலா 
பத்தையும் காண்பித்துத் தந்ததனால் , அன் 
னவரது யோக்கியப் பொறுப்பிலும் , வர்த் 
தக வாய்மையிலும் , களங்கமற்ற ஒழுக்கத் 
திலும் , பெருமதிப்புக் கொண்டு விட்ட 
கதீஜாப்பிராட்டியார் அன்னவரையே திரு 
மணம் செய்து கொள்ளத் துணிவு கொண்டு 

ஒழுக்கவீனத்திற்கே சிறந்து 
விளங்கிய அவ் வரப்தேயத்தின் கண் தம் 
முடைய 25 - வது பிராயம் வரை மஹா 
பரிசுத்தத்துடனே நடந்துவந்த முஹம்ம 
தானவர் 40 - விராடம் நிறைந்திருந்த அவ் 
விதவையை மனமார மணந்து கொண்டு, 
தமது 50 - வது பிராயம் வரை சம்பூரண 
சௌஜன்னியத்துடனே தான் இல்லறம் 
நடாத்திவந்தார் ; அதுகாறும் வேறொரு 
கன்னியையும் அப் பெரியார் மணந்து 
கொள்ள வில்லை. ஆகவே , அந்த கதீஜாப் 
பிராட்டியுடன் ஐக்கியப்பட்டு , அந்தச் சீமா 
ட்டியின் ஐசுவரியங்க ளனைத்தையும் தான 
தர்மங்களிலே அதிகம் செலவிட்டுக் காலல் 
கழித்துவந்தார் . அந்த விவாகத்திற்குப் 
பின் முஹம்மத் என்பார் வர்த்தகத்திலே 
ஈடுபடாது , தனித்திருந்து தியானம் புரி 
வதிலும் , தான தர்மம் செய்வதிலும் , சமூக 
சேவை புரிவதிலும் , இம்சிக்கப்பட்ட 
ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வதி 
லுமே காலங் கழித்துவந்தார் . அப்படிப் 
பட்ட யோகநிஷ்டைகளிலெல்லாம் அடிக் 
கடி வானவர்கள் ( மலக்குகள் ) வந்து அவ 
ரது ஞானக்கண்ணுக்குப் புலனாவது வழக் 
கமா யிருந்துவந்தது . இவ்வுலகமக்களின் 
அஞ்ஞானத்தை நீக்கி , சுஞ்ஞானத்தைப் 
புகட்டுவதற்கும் இவர்களை யெல்லாம் ஏக 
தெய்வத்தின் மக்களாகவே அமைப்பதற் 


கும் , இவர்களுக்குள் எச சகோதரச் 
கொள்கையை நிலைநாட்டுவதற்கும் அவ் 
விறைவனாலேயே நல்வழி யொன்று 
சாட்டப்பட மாட்டாதாவென்று அல்லும் 
பகலும் அனவரதமும் சதாசிந்தாகுலரா 
யிருந்து வந்தார் ; இவ்வாறாக 15 ஆண்டு 
சள் மட்டும் கழிந்து வந்தன . அதன்பின் 
முஹம்மதுக்கு 40 -வது பிராயம் நிகழ்ந்து 
வந்தக்கால் அம்மஹானுபாவர் ரமலான் 
மாதத்தில் நோன்பு நோற்றுக் கொண்டு , 
மக்காவுக்குச் சிறிது தூரத்திலுள்ள ஹிரா 
வென்னும் ஒரு மலைப்பொதும்பருள்ளே 
தனித்திருந்து , விழித்திருந்து , பசித்திரு 
ந்து , அல்லும் பகலாக ஆண்டவனையே தியா 
னம் புரிந்து வந்தபோது , அந்த மாதத்தின் 
27 - வது தினத்தன்று இரவிலே வானவர் 
ஜிப்ரீல் என்பவர் அவர் முன் தோன்றி 
மகாகண்ணியம் வாய்ந்த இப் பிரபஞ்ச 
கர்த்தாவின் திருநாமத்தின் உதவியைக் 
கொண்டு ஓதுமாறு கட்டளையிடப்பட்டார் ; 
உடனே அந்தச் சிருஷ்டி கர்த்தாவின் 
அனுக்கிரஹத்தைக் கொண்டு முஹம்மது 
நபி ஞானோதயம் பெற்று ஓதக் கற்றுக் 
கொண்டார் . 

அந்த நபிபெருமானார் தமக்குக் கிடை 
த்த ஞானோபதேசத்தை வெளியிலெடுத் 
துப் பிரசாரம் செய்யத் தயங்கிக்கொண்டே 
சில மாதங்கள் வரை 
வந்தார் . பிறகும் ஜிப்ரீல் 

என்னும் 
அந்தவானவர்மூலம் , தமக்கருளப்பட்டிருக் 
கும் ஞானவிலாசத்தை வெளியி லெடுத்து 
அனைவருக்கும் போதிக்குமாறு ஆண்ட 
வன் அறிவித்திருப்பதாக அறிவுறுத்தப்பட் 
டார் . அப்பொழுதும் அப்பெரியார் இரக 
சியத்திலேயே முதல் மூன்றாண்டுகள் மட் 

இஸ்லாமியப் பிரசாரம் செய்துவர் 
தார் , மக்காவிலுள்ள குறைஷிகள் இவ் 
விஷயத்தைத் தெரிந்து கொண்டு 
லாத்தில் சேர்ந்து வந்தவர்களையெல்லாம் 
எளனம் செய்து இம்சிக்கத் தொடங்கினார் 
கள் , மறைமுகமாக முஹம்மத்நபி பிரசா 
ரம் செய்துவந்ததனாலும் , எதிரிகளின் இன் 
னல்களும் இடை யூறுகளும் நாளுக்குநாள் 
பெருகிக்கொண்டு வந்ததனாலும் முதல் 
மூன்றாண்டுகளில் சுமார் ( 40 ) மனிதர்களே 
இஸ்லாத்தில் சேர்ந்திருந்தார்கள் . அவர்கள் 
ளுக்குள் பணக்காரர்களுட்பட ஏழைக 
ளும் எட்டில் எழுதி முடியாவண்ணமெல் 
லாம் எதிரிகளால் சித்திரவதை செய்யப் 


காலன் 


இஸ் 


முகமத்நபி 


1818 


முகமத்நபி 


பட்டும் , உயிருடனே ஒரு சிலர் கொல்லப் 
பட்டும் , அம்முஸ்லிம்களுள் ஒருவரேனும் 
இஸ்லாத்தைவிட்டுப் பிரிந்து விடவில்லை 
எனவே, அந்தக் குறைஷிகள் தங்களுடைய 
விக்கிரஹ ஆராதனைக்கும் , வேறு பலதெய் 
வக் கொள்கைக்கும் , தாங்கள் வகித்து வந்த 
மக்காவின் தலைமைப் பதவிக்கும் பேராப 
த்து விளைந்துவிட்டதெனக்கண்டு , இச்சன் 
மார்க்க முயற்சியை அடியோடு கல்லியெ 
றிந்துவிடுவதே சாலச் சிறந்ததெனக்கொ 
ண்டு , அதற்குரிய ஏற்பாடுகளை யெல்லாம் 
எடுத்துக்கொண்டார்கள் . இவ்வாறு அந் 
தக் குறைஷிகள் செய்துவந்த பல சாம 
பேத தான தண்டங்களாலெல்லாம் அம் 
முஸ்லிம்களை ஒறுத்துப்பார்த்தும் ஒன் 
றும் பலியாது போய்விட்டமைகண்டு , அம் 
மக்காவாசிகள் சில தூதர்களை யனுப்பி 
நபிபெருமானுக்குப் பொன்னும் , பெண் 
ணும் , அரசபதவியும் கூட அளிப்பதாகக் 
கூறினார்கள் . இதற்கும் அந்தத் தீர்க்க 
தரிசி இணங்கி வராதது கண்டு , அவர்கள் 
அபூத்தாலிப்பிடம் சென்று , இந்த இயக்கம் 
இனி நிறுத்தப்படாவிடின் உள் நாட்டுக் 
கலகமே அதிகம் விளையுமென்று பயமுறு 
த்தினார்கள் . அது சமயம் அபூத்தாலிப் 
வேண்டிக்கொண்டதற்கு நபிபெருமான் , 
எதிரிகள் சூரியனைக் கொணர்ந்து தம் வல 
க்கரத்திலும் , சந்திரனைக் கொணர்ந்து தம் 
இடக்கரத்திலும் வைத்தபோதிலும் தம் 
முடைய சத்திய சன்மார்க்கப் பிரசாரத்தை 
ஒரு சிறிதும் விட்டுவிட முடியாதென்றும் , 
இம் முயற்சியில் இறுதிவரை வெற்றியே 
பெறாவிட்டால் தாம் மடிந்து தீருவதே 
ஷாத்தென்றும் உறுதிகூறினார் . இவ்வாறு 
எல்லாம் ஒன்றும் பலியா ததுகண்ட குறை 
ஷியரின் கொடுமை இன்னும் பன்மடங்கு 
மகா உக்கிரத்துடனே தலை விரித்தாடத் 
தொடங்கிற்று , ஆதலின் , அவர்களுடைய 
இன்னல்களைச் சகிக்க இயலாது நபிப்பட் 
டம் வந்தபின் 5 - வது ஆண்டில் 15 ஆண் 
களும் பெண்களும் சேர்ந்து செங்கடல் 
கடந்து அபிஸ்ஸீனியாவில் இருந்த நஜ் 
ஜாஷி என்னும் மன்னனது பாதுகாப்பிற் 
குள் சென்று தங்கிவிட்டார்கள் . அப்பொ 
ழுதும் அவர்களைச் சும்மா விடாது குறைஷி 
கள் சிலரை அந்த மன்னனிடம் அனுப்பி 
அம் முஸ்லிம்களைத் திருப்பிக்கொண்டு வ 
மாறு கட்டளையிட்டார்கள் . ஆனால் , அந்த 
நஜ்ஜாஷி மன்னன் வாதிப்பிரதிவாதிகளின் 


கட்சிகளைக்கேட்டுச் சன்மார்க்கர்களாகிய 
அம்முஸ்லிம்களைத் துன்மார்க்கர்களாகிய 
அந்தக் குறைஷியரிடம் திருப்பிக் கொடுப் 
பது முடியாதென்று மறுத்துவிட்டான் . 
அதன்பின் சிறுகச் சிறுக 101. முஸ்லிம் 
ஆண் பெண்கள் வரை அந்த அபிஸ்ஸீனி 
யாவுக்கே சென்று புகலிடம் தேடிக்கொண் 
டார்கள் . பிறகு அபூஜஹ்ல் என்னும் 
கொடிய துஷ்டன் நபிபெருமானை ஒரு 
நாள் உதிரம் சொரிய 

அடித்துவிட்ட 
செய்திகேட்டு முஹம்மத்நபியின் சிறிய தந் 
தையாகிய ஹம்ஜாவும் அந்த அபூஜஹ்லைப் 
பதிலுக்குத் தமது தனுஸைக் கொண்ட 
டித்து விட்டு இஸ்லாத்திலே சேர்ந்துகொ 
ண்டார் . இச்செய்திகேட்ட குறைஷிக 
ளெல்லோரும் ஆத்திரமதிகம் கொண்டு 
விட்டார்கள் . ஆதலின் , அபூஜஹ்ல் உம 
ரென்னும் வாலிபரை அழைத்து முஹம் 
மதைக் கொன்று விட்டுவந்தால் தக்க சன் 
மானம் அளிப்பதாகக் கூறினான் . ஆனால் , 
ஆண்டவனது நாட்டம் வேறுவி தமாயிருந்த 
தனால் , முஹம்மதைக் கொல்லச்சென்ற 
அந்த உமரே ( பிறகு உலகப்பிரசித்தி 
பெற்று இரண்டாவது கலீபாவாய் விளல் 
கியவர் ) தீனுல் , இஸ்லாத்தில் சேர்ந்து 
கொண்டுவிட்டார் . இச்செய்தியும் கேட்டு 
அக் குறைஷியர் பட்ட அவதிக்கோர் 
அள வில்லை. அவ் விரோதிகள் எல் 
லாரும் சேர்ந்து கொண்டு முஹம்மத் நபி 
யையும் அவரைச் சேர்ந்த முஸ்லிம்கள் , 
முஸ்லிமல்லா தார் ஆகிய எல்லா பனூஹா 
ஷிம் குடும்பத்தினரையும் ஒரு மலைக்கண 
வாய்க்குள்ளே அடைத்து மூன்றாண்டுகள் 
வரை ஜாதிக்கட்டென்னும் கட்டுப்பாட்டுக் 
குள்ளே ஒடுக்கிவைத்து விட்டார்கள் . 
அந்த 3 ஆண் டுசழியும் வரை அவ்வடை 
பட்ட மக்கள் பட்டுவந்த பாட்டிற்கோர் 
அளவு சொல்லி முடியாது . இறுதியில் 
ஒரு சில மக்கா வாலிபர்களால் அக்கட்டுப் 
பாட்டுச் சீட்டுக்கிழித்தெறியப்பட்டு அடை 
பட்டிருந்தவர்களெல்லாரும் விடுதலை செய் 
யப்பட்டார்கள் . அதன்பின் நபிப்பட்டம் 
வந்த 10 - வது ஆண்டில் அபூத்தாலியும் , 
கதீஜாப் பிராட்டியும் காலகதியடைந்து 
விட்டார்கள் . இதனால் நபிபெருமானுக்குப் 
பக்கபலமென்பது 

ஒரு சிறிது அம் 
மக்காவின் கண் தளர்வுறத் தலைப்பட்டது 
ஈண்டு எதிரிகளும் அதிகம் துள்ளத் 
தொடங்கி விட்டார்கள் . முஹம்மத் நபி 


முகமத்நபி 


1819 


முகமத்தபி 


ஆனால் , 


தாயி பென்னும் மற்றொரு நகருக்குப் 
போந்து ஆங்கேனும் பிரசாரம் செய்யலா 
மென்றெண்ணிச் சென்றார்கள் . 
ருந்தும் , காவாலிகளால் கல்லாலெறியப் 
பட்டுக் காலில் உதிரம் சொரியத் துரத்தப் 
பட்டார் . பிறகும் மக்காவுக்கே திரும்பி 
வந்து யாத்திரைக் காலங்களில் வெளியூர் 
களிலிருந்து அங்கு விஜயம் செய்யும் மனி 
தர்களை நோக்கி இஸ்லாத்தின் உபதேசம் 
புரிந்து வந்தார் . அவர்களுள் ஒரு சிலர் 
செவி தாழ்த்துவதும் , மற்றும் பலர் உதா 
சினம் செய்வதுமாகவே சிலகாலம் கடந்து 
வந்தது . ஒருமுறை மதீனாவிலிருந்து மக் 
கத்திற்கு விஜயஞ்செய்திருந்த அறுவர் 
முஹம்மத் நபியின் உபதேசத்தைக் 
கேட்டு இஸ்லாத்தில் சேர்ந்துவிட்டார்கள். 
அடுத்த ஆண்டில் அவ்வறுவரும் மற் 
றோர் அறுவருடனேவந்து இஸ்லாத்தில் 
சேர்ந்துகொண்டார்கள் . இது விப்பட்டம் 
வந்த 11 -வது ஆண்டிலாகும் . அடுத்த ஆண் 
டில் மதீனாவிலிருந்து 75 ஆண் பெண் முஸ் 
லிம்கள் மக்காவிற்கு வந்து நபிகள் நாதரை 
மதீனாவிற்கு வந்து விடுமாறும் , அவர்களுக் 
காகத் தங்களுயிரையும் கொடுக்கக் காத் 
திருப்பதாகவும் வாக்குறுதி செய்து கொடு 
த்தார்கள் , என்ன நேரினும் இஸ்லாத் 
தைத் 

தற்காத்துக்கொள்ளாது விடுவ 
தில்லை யென்பதே அவர்களுடைய பிடி 
வா தமாயிருந்து வந்தது . எனவே , நபி 
பெருமானும் அதற்கு இடங்கொடுத்து 
விட்டமையால் அபிஸ் ஸீனியாவுக்குச் 
சென்று தங்கிய முஸ்லிம்களல்லாத ஏனை 
யோசெல்லாம் சிறுகச் சிறுக அனேகமாய் 
மதீனாவுக்குச் சென்று விட்டார்கள் . பிறகு 
நபிப்பட்டம் வந்த 13 - வது வருட ஆரம் 
பத்திலே நபிபெருமானும் புறப்பட்டுச் 
செல்லலாமென்னும் ஆண்டவனது அருள் 
வாக்கு அனுப்பப்பட்டது . 
முஹம்மத்நபியும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் 
புறப்படச் சித்தமாகி விட்டார் . 
கிடையில் எல்லா முஸ்லிம்களும் ம 
விற்குத் தப்பி ஓடி விட்டார்களென்னும் 
ஆத்திரங்கொண்டு , முஹம்மத் நபியையும் 
அவ்வாறு ஓடவிடக் கூடாதென்று தீர்மா 
னித்துக்கொண்டு அக்குறைஷியர் ஒரு 
நாளிரவிலே அந்த முஹம்மத்வியைக் 
குத்திக்கொன்று விடுவதென்றே ஏற்பாடு 
செய்து முடித்துவிட்டார்கள் . இது தெரி 
த்து முஹம்மத் நபி அன்றிரவே தம் பாக் 


கையின் மீது அபூத்தாலியின் மைந்தர் அலி 
யென்னும் தமது எதிர்கால மருகசைப் 
படுக்கச் செய்துவிட்டு நள்ளிரவிலே அவ் 
வீட்டைவிட்டுப் புறப்பட்டு அபூபகர் என் 
னும் 

தம்முடைய பிரதம சிஷ்யரை 
மட்டும் அழைத்துக்கொண்டு அவ்வி 
ளிலே சென்று தௌர் என்னும் ஒரு 
குகைக்குள்ளே மறைவாகத் தங்கிவிட் 
டார்கள் , அவ்வாறு அந்தத் தீர்க்கதரிசி 
புறப்பட்டபோது அவ்வீட்டை வளைத்து 
முற்றுகை போட்டிருந்த எதிரிகளெல் 
லாரும் ஆண்டவன் சோதனையால் அயர் 
ந்து உறங்கிவிட்டார்களென்று சரித்திரா 
சிரியர்கள் எழுதி யிருக்கிறார்கள் . ஆனால் , 
விடிந்தவுடன் விஷயம் தெரிந்து அவ் 
வெதிரிக ளனை வரும் எங்கெங்கும் ஓடித் 
தேடினார்கள். தெளர்க்குகையின் வாயில் 
வரையுங்கூடச் சிலர் தேடிக்கொண்டு 
வந்துவிட்டார்கள் . 

ஒருவரும் 
அதற்குள்ளே எட்டிப்பார்க்க எண்ணல் 
கொள்ளவில்லை, ஆதலின் , எதிரிகள் 
ஏமாந்து மக்காவிற்குத் திரும்பியபின் 
3 நாள் வரை அக்குகையினுள்ளே தங்கி 
யிருந்து 4.வது நாள் புறப்பட்டு மதீனா 
விற்குச் சென்றார்கள் ; வழியிலும் ஆபத் 
தொன்று நேரும்போற் காணப்பட்டது ; 
ஸுராக்கா என்னும் மக்காவாசி முஹம் 
மத் நபியின் சிரத்தைக் கொய்துவந்து 
பரிசு பெறுவான் வேண்டித் துரத்திச் 
சென்றான் . ஆனால் , அவனுடைய குதிரை 
இடைவழியிலே பலமுறை இடறி வீழ் 
ந்து அவனையும் தள்ளிவிட்டதால் அந்த 
ஸுராக்கா வென்பவன் நபிநாயகத்தைக் 
கொல்ல மனந்துணியாது பயந்து அன்ன 
வர்பால் மன்னிப்புப் பெற்றுக்கொண்டு 
திரும்பிவிட்டான் . பிறகு சுகமே நபிநாய 
சம் அபூபகருடனே மதீனா போய்ச்சேர்க் 
தார்கள் , இது நிகழ்ந்தது நபிப்பட்டம் 
வந்த 13 - வது ஆண்டு ரபீஉல் அவ்வல் 
மாபிறை 8- ஆகும் . இது தான் நபிநாயகத் 
தின் சரித்திரத்தில் ஹிஜ்ரத்தென்று பிர 
பலமாகச் சொல்லப்படுகிறது ; இதிலிரு 
ந்து தான் முஸ்லிம்களின் ஹிஜ்ரி வருடம் 
கணிக்கப்பட்டு வருகிறது . 

இவ்வாறு மக்காவைவிட்டு 
300 மைல்களுக் கப்பாலுள்ள மதீனாவுக் 
குச் சென்று அங்கிருந்த யூதர்களையும் எனை 
யோர்களையும் சீர்திருத்தி வந்தக்காலும் 
குறைஷிகள் மட்டும் முஸ்லிம்கள் மீ 


முகமத்நபி 


1820 


முகமத்நபி 


வைத்த வர்மத்தைச் சிறிதும் மறந்துவிட 
வில்லை . இஸ்லாத்தை ஒழித்து விடு 
வான் வேண்டி 1000 க்கு மேற்பட்ட 
குறைஷிகள் அம்ம தீனாவின் மீது ஹிஜ்ரி 
வரையில் படையெடுத்துச் சென்றார்கள் ; 
ணீரியாவுக்குச் சென்று திரும்பி வரும் மக் 
கத்தவரின் வர்த்தகக் கூட்டத்தை அம்மதீ 
னாவிலுள்ள முஸ்லிம்கள் தாக்கப்போகிறார் 
களென்னும் ஒரு பொய் வதந்தியைச் சாக் 
காக வைத்துக்கொண்டே அம் முஸ்லிம் 
களைத் தாக்கச் சென்றார்கள் . 

நபி பெரு 
மான் இவ்விஷயம் தெரிந்து தம்மிடமிரு 
ந்த சிறுவர்களும் , வயோதிகர்களும் , பலா 
ட்டியர்களும் சேர்ந்த 313 ஆயுதபாணிக 
ளல்லாத முஸ்லிம்களை அழைத்துக்கொ 
ண்டு , மக்காவிலிருந்து வரும் குறைஷிப் 
படைகளை நடுவழியிலேயே தடுக்கச் சென் 
றார்கள் . ஆகவே , பத்சென்னுமிடத்தில் 
அந்தக் கடும்போர் நிகழலாயிற்று . குறை 
ஷிகள் ஆயுதபாணிகளாகவும் அதிக எண் 
ணிக்கையுள்ளவர்களாகவும் இருந்து வந்த 
தனால் , அளவிறந்த மமதையுடனே அல 
க்ஷியமாக யுத்தம் புரிந்தார்கள் . ஆனால், 
பாயு தபாணிகளாயிருந்த முஸ்லிம்களோ 
தங்கள் தெய்வத்தின் மீது வைத்த உறுதி 
யின் காரணத்தால் , இருந்தால் வெற்றி , 
இறந்தால் வீரசுவர்க்கமென்ற திண்ணிய 
எண்ணத்துடனே மிகத் திறமையாக யுத் 
தப்புரிந்து வெற்றிக்கொடி நாட்டினார்கள் . 
ஆனால் , பத்ரின் யுத்தகளத்தில் முழுத் 
தோல்வியுற்றுப் புற முதுகுகாட்டி மக் 
காவிற்கோடிய குறைஷிகள் தங்கள் இனத் 
தவர்களையும் , சுற்றுப்புறங்களிலுள்ள மற் 
றெல்லா வர்க்கத்தினரையும் திரட்டிக் 
கொண்டு 3000 வீரர்கள் வரை மதீனாவிற் 
கருகேவந்து பாடிவீடு செய்து கொண் 
டார்கள் . அதுபோது முஹம்மத்நபி தம் 
முடைய 700 சிஷ்யர்களுடனே சென்று 
மிக்க தீரத்துடனே " உஹதென்னும் மலை 
யடிவாரத்தில் யுத்தம் புரிந்து , அந்த எதிரி 
களனைவரையும் சின்னாபின்ன 

மாச்சி 
விட்டார்கள் . ஆனால் , நபிபெருமானின் 
ஒரு சில வில்வீரர்கள் அம் மலைக்கணவா 
யின் வழியில் நின்று எதிரிகளை வாவொட் 
டாது தடுத்து வைத்தனர் ; ஆயின் , எதிரி 
கள் தோல்வியுற்றுக் கலைந்தோடுவதைக் 
கண்ட அவ் வில்வீரர்கள் தங்கள் இருப் 
பிடத்தைவிட்டுக் கீழேயுள்ள சமவெளிக்கு 
வந்து சேர்த்தார்கள் . இதனை யுணர்ந்த 


எதிரிகள் மீண்டும் வந்து அக் கணவாய் 
வழியே நுழைந்து அணிகலைந்து நின்ற 
அவ்வெற்றிபெற்ற முஸ்லிம்களை யெல் 
லாம் பின்புறமாகத் தாக்க ஆரம்பித்தார் 
கள் . இதனால் மீண்டும் அப்போர் மிகக் 
கடுமையாக மாறி நபிநாயகமும் ஒரு பள் 
ளத்துள் வீழ்ந்து எதிரிகளெறிந்த கவண் 
கல்லால் இரண்டொரு தந்தங்களையும் 
இழந்துவிட்டார்கள் ; அதுசமயம் முஹம் 
மத் இறந்துவிட்டாசென்ற ஒரு வதந்தி 
யையும் எதிரிகள் கிளப்பி விட்டார்கள் . 
ஆகவே , முஸ்லிம்க ளெல்லோரும் அவ் 
வெதிரிகளால் செவ்வனே 

தாக்குண்டு 
அல்லோலகல்லோலப்பட் டோடினார்கள் . 
பிறகு நபிகள் நாயகமும் ஒரு சில முஸ்லிம் 
களும் சேர்ந்து எதிரிகளைத் தாக்கிக் 
கொண்டே ஆங்கிருந்த ஒரு குன்றின் மீது 
ஏறிக்கொண்டார்கள் . பிறகு எதிரிகளால் 
ஒன்றும் செய்ய இயலாது வாளா திரும்பி 
விட்டார்கள் . இந்த உஹத் யுத்தத்தில் 
முஸ்லிம்கள் ஜயித்தார்களென்று 
வதற்கில்லை . எனினும் குறைஷிகளும் 
வெற்றி மாலை சூடி முஸ்லிம்களைத் தொலை 
த்துவிட முடியவில்லை, ஆதலின் , அங்குச் 
சம்பூரண வெற்றிபெற முடியாது திரும் 
பிய குறைஷியர் மக்காவிற்குச் சென்று 
இன்னமும் தங்கள் குரோதபுத்தியை விட் 
டனரில்லை . ஆகவே , அவர்கள் அரப்நாடு 
முழுதும் சுற்றுப் பிரயாணம் செய்து 
எல்லா அரபிக் கூட்டத்தினரையும் முஸ் 
விம்களுக்கு விரோதமாகக் கிளப்பி விட் 
டார்கள் ; மதீனாவிலிருந்த யூதர்களையும் 
தூண்டிவிட்டனர் ; முஸ்லிம்களுக்குள்ளும் 
ஒரு சிலரைக் கிளப்பிவிட்டு நயவஞ்சக 
மாக நடிக்குமாறு செய்துவிட்டனர் . இவ் 
வாறெல்லாம் செய்து கொண்டு , குறைஷி 
களும் எனைக் கூட்டத்தினர்களும் 24,000 
படைகள் வரை திரட்டிக் கொண்டு ஹி 
5 ல் மதீனாவிற்கே சென்று அந்தகரைச் 
சூழ்ந்து முற்றுகை போட்டுவிட்டார்கள் . 
அந்நகரத்துக்குள்ளே யூதர்களும் , முஸ்லிம் 
நயவஞ்சகர்களும் எந்த நேரத்திலும் எத் 
தகைய துரோகமும் செய்யக்கூடிய நிலையி 
லிருந்தும் , நபி பெருமான் தங்களுக்குக் 
கிடைத்த 3000 வீரர்களுடனே சென்றும் தீ 
னாவைச் சூழ ஓர் அகழ்வெட்டிக்கொண்டு 
யுத்தத்திற்குச் சன்னத்தமாய் நின்றார்கள் , 
எதிரிகள் அவ்வகழதை தாண்ட முடி 

3 - வார காலம்வரை வெளியில் 


முகமத்நபி 


1321 


முகமத்துபி 


னரை 


கள் 


ஒரு சில 


மின்றே முற்றுகையை நடாத்தினார்கள் . 
பிறகு ஒரு சில வீரர்கள் தங்கள் புரவி 
களின் உதவிகொண்டு அவ்வகழைத் தாண் 
டியும் தோல்வியே யுற்றார்கள். மீண்டும் 
சிலதினம்வரை அம் முற்றுகையை அக 
ழிக்கு வெளியிலிருந்து நடத்திப் பார்த் 
தார்கள் . இறுதியில் இறைவன் சோத 
னையா லேற்பட்ட கடும் புயலாலும் , பெரு 
மழையாலும் , குளிராலும் அந்த நேசப் 
படையினர் ” 24 ஆயிரம் பேர்களும் தல் 

ஆயுதங்களையும் பிற தட்டுமுட்டுச் 
சாமான்களையும் எறிந்துவிட்டு மக்காவை 
நோக்கி ஓட்டம் பிடித்தார்கள் , மேற் 
கூறிய கேசப் படையார் நிகழ்த்த வந்த 
அகழ் யுத்தமும் இவ்வாறு அக்குறைஷிய 
ருக்குச் சற்றும் பயனளியாமலே போய் 
விட்டது . அதன்பின் தக்க சமயத்தில் , 
நபிநாயகத்துடன் செய்து கொடுத்திருந்த 
உடன்படிக்கைக்கு மாறா மதீனாவிலிருந் 
யூதர்கள் இந்த அகழ் யுத்தத்தின்போது 
எதிரிகளுக்குச் சார்பாக நடந்து கொண்ட 
தன் நிமித்தம் பலர் அந்த நகரத்தை விட்டு 
வெளியேற்றப்பட்டார்கள் . 
குறும்பர்கள் மட்டும் யுத்த காலமுறைப் 
படி சிரச்சேதம் செய்யப்பட்டார்கள் 

பிறகு ஹி . 6 - ல் நபிபெருமான் 1400 
தோழர்களுடன் மக்காவை நோக்கி ஹஜ்ஜு 
செய்யப் புறப்பட்டார்கள் . ஆனால் , மக் 
காவிற் கருகிலுள்ள ஹுதைபிய்யா வென் 
னுமிடத்தில் அந்தக் குறைஷியர் எதிர் 
கொண்டுவந்து அம் முஸ்லிமகளைத் தடுத்து 
விட்டார்கள் . முஸ்லிம் வீரர்கள் யுத்தத் 
திற்குச் சித்தமாயிருந்தும் , நபிகள் நாய 
கத்தின் கருத்திற் கிணங்கக் குறைஷிய 
ரின் சமாதானத்திற்கு கட்டுப்பட்டு ஓர் 
உடன்படிக்கையைச் செய்துகொண்டு திரு 
ம்பினார்கள் . இவ்வாண்டு திரும்பிச்சென்று 
அடுத்த ஆண்டிலே தான் ஹஜ்ஜுக்கு வாலா 
மென்பது ஒரு நிபந்தனை ; மக்காவாசி 
இஸ்லாத்தில் சேர்ந்து மதீனாவிற்கோடி 
விட்டால் அன்னவரை முஹம்மத் நபி 
திருப்பி யனுப்பிவிட வேண்டும் ; ஆனால் , 
ஒரு முஸ்லிம் காபிராயப்போய் மக்காவிற் 
கோடிவந்து விட்டால் அவரைக் குறைஷி 
கள் திருப்பி யனுப்பார் என்பது மற்றொரு 
நிபந்தனை . இருகட்சியாரும் தத்தமக்குரிய 

வர்க்கத்தினருடனே சமாதான 
உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் . 
குறைஷிகளின் நண்பர்களை முஸ்லிம் 

166 


கள் எதிர்ப்பது கூடாது ; அவ்வாறே 
முஸ்லிம்களின் நண்பர்களையும் குறைஷி 
யர் தாக்குவது தகாது என்பது பின்னு 
மொரு நிபந்தனையாகும் . ஆனால் இந்த 
உடன்படிக்கையின் இறுதி நிபந்தனைக்கு 
மாறாகக் குறைஷியரின் நேசக் கூட்டத்தி 
னர் சிலர் முஸ்லிம்களின் நேசக் கூட்டத்தி 

அதாரணமாகத் தாக்கிக் கஃபா 
வென்னும் தேவாலயத்திற்குள்ளும் துரத் 
திச் சென்று சிலரைக் கொலையும் புரிந்து 
விட்டார்கள் , அது சமயம் குறைஷிகளும் 
தங்கள் நண்பர் ளுடனே சேர்ந்து முஸ் 
லிம்களின் நேயர்களைத் தாக்கினார்கள் . 
இதற்குச் சமாதானம் யாதெனக் கேட் 
டனுப்பியக்கால் , அந்த மக்காவாசிகள் ஒன் 
றும் திருப்திகரமான சமாதானம் கூறாது , 
முஸ்லிம்களைத் தத்துக் கழைத்தனர் . ஹி 
8 - ல் நபிபெருமான் 10.000 முஸ்லிம் வீரர் 
களுடனே புறப்பட்டுச் சென்று மக்கமா 
நகரைக் கைப்பற்றிக் கொண்டார்கள் . 
குறைஷிகள் எதிர்த்து நிற்வுமில்லை ; 
வேறொன்றும் செய்து கொள்ளவும் முடிய 
வில்லை . எல்லோருஞ் சிரங்குனிந்து 
வாளா இருந்துவிட்டார்கள் . ஆதலின் , 
முஹம்மத் நபியும் ஒரு துளி இரத்தமும் 
சிந்தாது அந் நகரத்தைக் கைப்பற்றிக் 
கொண்டதோடு , அந்த ஜன்மப் பகைவர்க 
எனைவர்களையும் அடியோடு மன்னித்தும் 
விட்டார்கள் . இதற்கிடையில் அரப்தே 
யத்தின் பற்பல பகுதிகளும் சுயமாகவே 
இஸ்லாத்தில் சேர்ந்து கொண்டே வந் 
தன , ஒரு சில முருடர்கள் மட்டும் 
சிறிது எதிர்ப்பிற்குப் பின்னே இஸ்லாத் 
தைத் தழுவிக் கொண்டார்கள் . ஹி . 9 - ல் 
ஹஜ்ஜுக்குச் சென்ற முஸ்லிம்களால் நபி 
பெருமானின் அரச விளம்பரம் ஒன்று 
அந் நகரின்கண் வாசிக்கப்பட்டது . அதன் 
மூலம் இனி விக்கிரஹ ஆராதனைக்காரர் 
கள் கஃபாவுக்கு ஹஜ்ஜு செய்ய அனுமதி 
யளிக்கப் பட்டார்கள் என்றும் , அதற்கு 
முன் பண்டைப் பாமரமக்கள் செய்து வந் 
ததேபோல் இனி ஒருவரும் நிர்வாணத் 
துடனே அவ் வாலயத்தைச் சுற்றி வலம் 
வரக்கூடாதென்று . தடை யுத்தரவு பிறப் 
பிக்கப்பட்டது . பின்னர் ஹி . 9 , 10 - ல் 
அரப்தேயத்தின் பற்பல பகுதிகளிலிருந் 
தெல்லாம் தூதுக் கூட்டங்கள் அடுக்காக 
காக வந்து தீனுல் இஸ்லாத்தில் சேர்ந்து 
கொண்டே வந்தன . பிறகு ஹி . 10 - ல் 50 


முகமத்நபி 


1822 


முகமத்நபி 


ன . 


பெருமான் 1,50,000 சிஷ்யாகளுடனே 
புறப்பட்டு மக்காவிற்குச் சென்று தங்களு 
டைய இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்றிக் 
கொண்டார்கள் . அது சமயம் அருகி 
லுள்ள அரபாத் மைதானத்தில் நின்று ஓரி 
னிய இறுதிப் பிரசங்கமும் செய்து முடித் 
தார்கள் , அதில் ஏக தெய்வக்கொள்கை 
யும் , ஏக சகோதரக் கொள்கையும் , ஸ்திரீ 
களின் உயர்வும் , அடிமைகளின் மேன்மை 
யும் , அண்டை அயலாருடனும் , பந்து மித் 
திசர்களுடனும் நடந்துகொள்ள வேண்டிய 
முறையும் அதிகம் வற்புறுத்திக் கூறப்பட் 

கொலை , களவு , காமம் , கள் , சூச , 
அனாதைக் குழந்தைகளின் பொருளை அப 
கரித்தல் ஆகியவற்றைப் பற்றியும் அழகாக 
வற்புறுத்தப்பட்டன . இறுதியாக , ஹி . 
படல் ரபீஉல் அவ்வல் மாதம் முதற்றேதி 
யன்று ( கி . பி . 632 நபிநாயகம் ஆண்டகை 
யின் திருவடி நீழலையடைந்து விட்டார்கள் , 
முஹம்மத்நபி இஸ்லாத்தைப் பரப்புவதற் 
காக எப்பொழுதுமே வாளின் துணையைக் 
கோரியதில்லை . ஆனாலும் , எதிரிகள் இவ 
ரையும் இவர் போதித்து வந்த இஸ்லாத்தை 
யும் இந்நாட்டிலில்லாது செய்துவிடுவான் 
வேண்டி எதிர்த்து வந்தபோது தான் தற் 
காப்பினிமித்தமாகவே யுத்தத்தில் இறங்கி 
யிரு கின்றார் . ஒருபோதும் ஒருவரையு . 
இப்பெரியார் பலவந்தம் செய்து இஸ்லாத் 
தில் சேர்க்கவில்லை. இவர் தமது 25 பிரா 
யம்வரை - ஹா ரிசுத்தத்துடனே இருந்து 
பிறகு தம்மினும் 15 பிராயம் முதிர்ந்தி 
ருந்த ஒரு விதவையை முதன் முதலாக 
மணந்து கொண்டு முழுத்திருப்தியுடனே 
தமது 50 - வது வயது வரை சுகமாகக் காலம் 
சழித்து வந்தார் . பிறகு 60 வது பிராயத் 
சிமகுள் வேறு பல விதவைகளையும் விவாக 
விலக்குப் பெற்றவர்களையும் மணமுடிச் 
துக் கொண்டார் ; அபூ க்கரின் குமாரி 
ஆயிஷா ஒருவரே கன்னி மனைவியாவார். 
ஈதெல்லாம் சித்த விகாரத்தால் கெழ்த்தப் 
பட்ட விவாகங்களல்ல ; அகதியானவாகளை 
ஆதரிப்பான் வேண்டியும் , ராஜதந்திர நிபு 
ணத்துவத்தைக்கொண்டுமே செய்துகொள் 
ளப்பட்ட திருமணங்களாகும் . இப் பெரி 
யாரின் வாய்மையைப் பற்றியும் , சீலத 
தைப்பற்றியும் , அகப்புறப் பரிசுத்தத்தைப் 
பற்றியும் அவரை நேரில் கண்டவர்கள் 
அதிகம் கூறியிருக்கின்றார்கள். 


இஸ்லாம் முஹம்மத்நபயால் வேறுெத் 
தப்பட்ட மதத்திற்கு " இஸ்லாம் " என் 
பதே சரியான பெயராகும் . இதனைப் பின் 
பற்றுவோர் “ முஸ்லிம்கள் " 

என்றே 
அழைக்கப்படுவர். ( முஹம்மதிய மார்க்கம் , 
முஹம்மதியர்கள் என்னும் பிரமயாகக் 
கள் தருவனவை ) . ஏசுதெய்வக் கொள்கை 
யும் ஏகசகோதரக் கொள்கையுமே இம் 
மார்க்கத்தின் அடிப்படையாகும் . இந்த 
இஸ்லாம் , முஹம்மத் நபியால் உற்பத்தி 
செய்யப்பட்ட தன்று , மனி தன் உற்பத்தி 
யான காலமுதற்கொண்டே இத்தகைய 
" இஸ்லாம் " இறைவனால் இவ்வுலக மன்ப 
தைகளுக்கெல்லாம் அடிக்கடி அறிவுறுத் 
தப்பட்டே வந்திருக்கிற தென்பது தான் 
இம்மார்க்க வேதம் ( குர்ஆன் ) கூறியிருப் 
பது . எல்லாத் தேயங்களுக்கும் , எல்லா 
மக்களுக்கும் , அவ் வக்காலத்திலே ஆண் 
டவனுடைய அடியார்களான தூதர்கள் 
(நபிமார்கள் ) அனுப்பப்பட்டே வந்திருக் 
கிறார்கள் என்பதும் ஒரு முக்கியக் கொள் 
கையாகும் . ஆதலின் , எல்லாத் தேயத்தின் 
தீர்க்கதரிசிகளையும் , அவரவரின் வேதங் 
களையும் உண்மையென்றே முஸ்லிம்கள் 
ஒத்துக்கொள்ளுகின்றார்கள் . மனிதன் 
இறந்தபின் மறு ஜன்மம் இல்லையென்பது 
இவர்களின் நம்பிக்கை. ஆனால் , உலக இறு 
திநாளன்று இறைவனால் இம்மன்பதை 
களெல்லோரும் நியாயவிசாரணை புரியப் 
பட்டு , அவரவருடைய இகலோக நன்மை 
தீமைகளுக்குத் தச்சவாறே பலாபலன் 

பெற்றுக்கொள்வார்களென்பது 
இம்மார்க்கம் கூறியிருக்கும் இம்தி வாழ்க் 
கையாகும் , மரணத்துக்குப் பின்னுள்ள 
வாழ்க்கை இவ்விகலோக வழ்க்கையின் 
தொடர்பேயென்றும் , அஃது இத்தாணி 
யின் வாழ்க்கையினது பிரதிபிபமேயென் 
றுங் கூறுவர் . அந்தச் சூக்குமலோகத்திலு 
ள்ள ஆன்ம முன்னேற்றமானது அவ் 
வான்ம உலகவாழ்க்கையின் நகாமென்பது 
ஆன்மாக்களின் இகலோகப்பாபத்தை ஒழித் 
தற்குரிய பிராயச்சித்தமாகவே இருக்கின்ற 
தல்லாது ஆண்டகையின் க்ஷாத்திரமாக 
அமைந்ததில்லை. அவரவரின் பாபத்திற் 
குரிய தண்டனை கழிந்து ஆன்மபரிசுத்தம் 
அடையப்பெற்றவுடனே எல்லாப்பரிசுத்த 
ஆன்மாக்களும் மேன்மேலும் முடிவில் 
லாது சுகானந்த அபிவிருத்தியை அடை 
ந்து கொண்டு செல்வது தான் முஸ்லிம்க 


களைப் 


முகமத்நபி 


1828 


முகமதாபி 


ளின் சவர்க்கானந்தமாயிருக்கிறது . இத் 
தகைய நம்பிக்கைகளுக்குரிய அனுஷ்டா 
னங்கள் ஐவகைப்படும். 1. ஏகதெய்வத் 
திற்கு இணையில்லையென்று கொண்டு , அவ் 
வொருவனையே அல்லும் பகலும் அனவா 
தமும் இடைவிடாது வணங்கிவருதல் 
வேண்டும் . ஏகதெய்வத்திற்கு இணையாக 
வேனும் , 

உறவாகவேனும் , 
யாகவேனும் அவதாரமாகவேனும் ஒரு 
வரும் இத்தரணியில் காணப்படுவ 
தில்லை . 2. ஆதவின் , அவ்வொருவனையே 
தியானித்துத் 

தினமும் ஐந்துவேளைத் 
தொழுகைகளைக் கடைப்பிடித்தல் வேண் 
டும் . வேறெந்த இறந்தவரை நாடியோ 
உயிருள்ளவர் + ளைக் கோரியோ அல்லது 
வேறு பிராணிகளையேனும் ஜடப்பொருள் 
களையேனும் முன்னிட்டோ முஸ்லிம்கள் 
தொழுது பிரார்த்தனை புரியமாட்டார்கள் . 
3. சுமார் 52 ரூபாய்க்கு மேற்பட்ட முதலை 
யுடைய ஒவ்வோர் ஆணும் பெண்ணும் 
ஆண்டுக் கொருமுறை 100 க்கு 23 விகிதம் 
ஏழைவரிகொடுத்து உதவ வேண்டும் . இத 
னால் யாசகர்களைப் பெருக்கி வருவதென் 
பது கருத்தன்று . 4. ஆண்டுக் கொருமுறை 
ஏமலான் மாதத்தில் அம்மாத முழுதும் 
முஸ்லிம் ஆண் பெண் வயோதிகர் சிறுவர் 
அனைவரும் நோன்பு நோற்றல்வேண்டும் . 
வைகறைக்குப் பின் குரியாஸ் தமனம் வரை 
ஒன்றும் புசிக்காமலும் ,, தாகத்துக்குத் 
தண்ணீரருந்தாமலும் , மனைவியரை நெருங் 
காமலும் இருப்பதே இந் நோன்பின் முக் 
கிய இலக்ஷணமாம் . 5. போதிய முதலும் , 
துணையும் , பலமும் உள்ளவர்கள் தங்கள் 
ஆயுளிலேயே ஒரு முறை மக்காவிற்குச் 
சென்று ஆங்குள்ள சஃபாவைத் தரிசித்து 
ஹஜ்ஜு செய்துவரவேண்டும் . 
கஃபாவென்பது உள்ளே ஒன்றுமில்லாது 
நாற்புறச் சுவரையுடைய ஒரு வெறும் 
கூடமேயாகும் ; அதற்குள்ளே விக்கிரஹ 
மேனும் , சித்திமேனும் , அல்லது வேறெ 
ந்த அடையாளமேனும் வைக்கப்பட 
வில்லை . பண்டைக் காலமுதலே கேசு 
வரக் கொள்கைக்காக நிர்மாணிக்கப்பட்ட 
தேவாலயமென்று இது கருதப்படுகிறது . 
இப்ராஹீம் நபியும் ( ஆப்ரஹாம் தீர்க்க 
தரிசி ) இஸ்மாயீல் நபியும் ( இஸ்மவேல் 
தீர்க்க தரிசி ) இவ் வாலயத்தைப் பழுது 
பார்த்து ஏகேசுவரக் கொள்கையை நன்கு 
நிலைநாட்டிச் சென்றார்கள் . பிறகும் விக் 


கிரஹல்கள் 360 வரை காலக்கிரமத்திலே 
அதற்குள் புகுந்து விட்டன . எனவே , 
அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்தி ஏகே 
சுவரக் கொள்சை இறுதியாக இலதி சத் 

சென்றவர் முஹம்மது நபியே 
யாவார் . இவருடைய சமாதிஸ் தலங்கட மக் 
கத்திலில்லை இவர் இறந்தபோது மதீனா 
விலேயே ஆயிஷாவின் இல்லத்தினுள்ளே 
புதைக்கப்பட்டிருக்கிறார் . மக்காவிற்கு 
ஹஜ்ஜுக்கு செல்லும் முஸ்லிம் யாத்ரீகர் 
கள் பெரும்பாலும் மதீனாவிற்கும் சென்று 
கோரியையும் மரியாதையாகத் தரிசனம 
செய்து வருகிறார்கள் . 

முஸ்லிம்களுக்கு வியப்பசாரம் , மதுபா 
னம் , சூதி , பொருதல் , வட்டி வாங்கல் 
கொடுக்கல் , ஆதிய பாதகங்களெல்லாம் 
அடியோடு விலக்கப்பட் டிருக்கின்றன . 
( Contributed by au Isl mita ) 

இவர் மதக் கொள்கை : இம்மதத்தை 
இஸ்லாம் மதம் என்று சொல்லுவதுண்டு . 

ஸ்லாம் என்றால் பக்தி என்று அர்த்தம் . 
இவர்கள் வேதத்திற்குக் குர் ஆன் என்று 

இது ஜிப்ரையில் மூலமாய்க் 
கிடைத்த தாகையால் இதை தேவவாக்யம் 
என்பர் . இந்த இஸ்லாம் மதத்தில் விக 
வசிக்கத் தகுந்த இமாம் என்றும் , ஆசா 
ணக்கிரமமான தீன் என்றும் இரண்டு 
பாகங்கள் உண்டு. 

இமாம் ஆறுவிதம் , 
அல்லா , ( தேவனிருக்கின்றான் ) உ . 
தேவதூதர்களிருக்கின்றனர் , கூ , வேதமி 
ருக்கின்றது , ச நபி புருஷர்களிருக்கின் 
மார்கள் , 5. இறந்த சரீரம் ஜீவித்து நியா 
யத் தீர்ப்பை அடையும் . 

1. நிஜமான அல்லா என்னும் கடவுளைத் 
தவிர வேறொருவனில்லை . அல்லா ஹூ 
ராப் என்றும் அவனுக்குப் பேருண்டு 

2. ஜிப்ராயேல் , மிகாயேல் , அஸ்ரா 
யேல் , இஸ்ரபேல் , என்னும் தேவ 

தூதர் 
கள் உளர் . ஹிபலீஸ் என்னும் சைதான் 
இருக்கின்றது . ஒவ்வொரு மனிதருடனும் , 
இரண்டு தூ தர்களிருந்து புண்ணிய பாவங் 
களை யெழுதிக்கொண்டிருப்பர் . 

3. தௌராத்து , ஜபூரு , இஞ்சிலு , குர் 
ஆன் என்பன வேதபுத்தகங்கள் , 

4. உஉச 000 நபீக்க ளிருக்கின்றனர் . 
அவர்களில் ஆதாம் , கோவா , ஆப்ரஹாம் 
மோசே , இசா, முமத் என்பவர்கள் சிரே 
ஷ்டர் . 


முகமன் 


4325 


முகரோகங்கள் 


3. ஏழு மோக்ஷலோகங்களும் , எழுசா தம் , திசச்சீனம் என்பன . இவற்றுள் 
கங்களும் உண்டு , புண்ணிய பாவங்கள் வருத்தமாற்றது இருதோள் மேல் தலை 
தராசில் வைக்கப்பட்டு நிறுத்தறியப்படும் . சாய்த்தல் அஞ்சிதம் . தலைகுனிந்து 

6. உலகமுழுதும் நஜீப் என்னும் விதிப் பார்த்தல் அதோமுகம் . சம்மதித்தற்கு 
பிசகாரம் நடந்துவருகின்றது , ஆசாணக் அறிகுறியாக மேல் கீழ் தலையாட்டல் 
கிரமமான தீன் நான்கு விதப்படும் ( க ) ஆகம்பிசம் , அதிசயத்தால் சிறி தாய்த் 
நமாஸ் செய்தல் , 2 ) பிக்ஷாக்கிரமம் , தலையாட்டல் பிரகம்பிதம் . ஆசையால் 
( க ) உபவாசம் , ( ச ) மெக்காயாத்திரை. மலர்ந்த முகமாய் ஒருவனை அழைத்தல் 

1 ஒவ்வொரு மளி , னும் ஸ்நாகஞ்செ ஆலோவிதம் . சிந்தையால் ஒரு தோள் 
ய்து ஒருநாளைக்கு ஐந்துமுறை மெக்காவை மேல் தலை சாய்த்தல் உலோபிதம் , தலை 
நோக்கிய திசையாய்க் , கிப்லாவைப் பார் 

யண்ணாந்து பார்த்தல் உத்வாகிதம் , தியா 
த்து நமாஸ் செய்ய வேண்டும் . முகமத்தி னித்தல் போலத் சலை யசையாதிருத்தலே 
யர்கள் சிலர் 99 - மணிக ளடங்கிய ஜெய சமம் . பூரித்த மகிழ்ச்சியால் மலர்ந்த முகம் 
- மாலையை வைத்துக்கொண்டு முகமதின் காட்டல் சௌந்தரம் , வேண்டாததற்கு 
( கக ) விசேஷ காமங்களை ஜெபிப்பர் . முகம் திருப்பலே பராவிருத்தம் . மதத் 

2 , தம் ஆஸ் தியில் அரைப்பாகத்தைத் தால் ஒருபுறம் சாய்ந்த தலையைச் சி m 
தேவனுக்கு அர்ப்பணஞ் செய்தல் ; மற்ற தாய்ச் சுற்றியாட்டல் பரிவாகிதம் . நாணத் 
வைகளை உற்சாத்துடன் தக்கவர்களுக்கு தால் தலை பாட்டலே திரச்சீன முகம் . 
தானஞ் செய்தல் , 

முகாசோணன் - கத்ரு குமானாகிய நாகன் . 
3. ரம்ஜான் மாதத்தில் குர் ஆன் வந்த முகரோகங்கள் மீன் , எருமை மாமிசம் , 
தாகையாலே அம்மாதம் முழுதும் பசற் பன்றி மாமிசம் , சைத்திய வஸ்துகள் , 
காலத்தில் எச்சிலையும் விழுங்காமல் உபவமுள்ளங்கிக்கிழங்கு , உளுத்தம்பருப்பு , 
சித்தல் வேண்டும் . 

தயிர் , பால் , காடி , லவணவஸ்து, கரும்பு 
4. இஸ்லாம் மதத்தன் , மரணகாலத்திற் ரசம் , காந்திய அன்னம் , இவைகளை இடை 
குள் மெக்காயாத்திரை தவறாமல் செய் விடாது விசேஷமாக அகாலத்தில் புசித் 
தல்வேண்டும் . முகமத்நபி மெக்காவிற்கு தலினாலும் , ஒருபுறமாகப் படுத்தல் , பல் 
வெள்ளிக்கிழமை போனதினால் சுக்கிர விளக்காதிருத்தல் , ஜலத்தைக் கொப்பளி 
வாரத்தில் அதிகபக்தியுடன் தேவனைத் த்துக் கொப்பளித்து விசையாக உமிழ்தல் , 
தியானிப்பர் . இவர்கள் குழந்தைகளுக்கு புகைபிடித்தல் , வாந்தி செய்தல் , விடாத 
சன்னத்து செய்வார்கள் . நமாஸில் பாத் தலைநோய் இலைகளினால் முத்தோஷம் 
யா என்னும் தேவனுடைய ஸ்தோத்திரம் களும் அதிகரித்து முகத்திலுள்ள சத்த 
விசேஷமானது . மதுபானஞ் செய்யக் தாதுக்களிலும் பரவி அந்த அந்த இ 
கூடாது . கடவுளுக்கு அற்பிக்காத மாமி களில் சோகங்களைப் பிறப்பித்து அது 
சம் புசிக்கக்கூடாது . 73 - பேதங்களுள்ள உதட்டில் ( 11 ) தாடைக்கு நடுவில் ( 1 ) 
முகமதியர்களில் ஒருவருக் கொருவர் தந்தத்தில் ( 10 ) தந்தமூல ரோகம் ( 13 ) 
வட்டி வாங்கல் கூடாது . முகமத் மரத்தி நாவில் ( 6 ) தாடைகளில் ( 8 ) தொண்டை 
னர் தவிர மற்றவர்களுக்கு மோகமில்லை யில் ( 15 ) முகமுற்றிலும் ( 8 ) ஆக ( 75 ) வித 
யென்பர் . இமமதத்தவர்களில் ஆவியைச் ரோகங்களை உண்டாக்கும் . 

முகத்தில் 
சேர்ந்தவர்கள் ஷியா என்றும் , உண்டாகும் சோகம் ( 8 ). இது வாய்க்குள் 
பேகரைச் சேர்ந்தவர்கள் சுன்னி என் உண்டாகும் சோகம் ; திரிதோஷங்களினால் 
றும் கூறப்படுவர் . ஷியா மதத்தார் குர் வாய்க்குள் இரணத்தை உண்டாக்கி நாவி 
னை மாத்திரம் நம்புவார்கள் . சுன்னிகள் னது ருசியை கெடுப்பது . 
குர் ஆனை யன்றி முகமத் கூறினவற்றை வகைப்படும் . 

1 வாதமுகபாக ரோகம் , 
யும் நியாயமாகக் கொண்டு நடப்பர் . 2. பித்தமுகபாக ரோகம் , 3. சிலேஷ்ம 
முகமன் - சுக்ரீவன் அடைக்கலம் புகுந்த மலை முகபாக ரோசம் , 4. திரிதோஷமுசபாக 
முகம்- ( கச ) அஞ்சிதம் , அதோமுகம் , ஆகம் சோகம் , 5. ரத்தமுகபாச ரோசம் , 6. புத் 
பிதம் , பிரகபிதம , ஆலோவிதம் , உலோ தியாசிய ரோகம் , 7. கண்டாற்புதரோகம் , 
விதம் , உத்வாகிதம் , சமம் , சௌந்தரம் , 8. ஊர்த்துவ குதரோகம் , ஆகசர்வமுக 
துதம் , விதுதம் , பராவிருத்தம் , பரிவாகி ரோகம் எட்டு . 


சபூ 


அவை எட்டு 


முகலிங்கம் 


1325 


முசுகுந்தன் 


முகலிங்கம் - ஆட்ய , அநாட்ய , ஸுரேட்ய , முக்கிரந்தி - பிரமக்கிரந்தி , விஷ்ணுக்கிரந்தி , 

சர்வ சமலக்ஷணங் கொண்ட சிவலிங்கம் . ருத்திரக் கிரந்தி, இவற்றை முக்கட் 
முகுந்த தேவராயன் ஒரு வைணவராசன் . 

டென்றுங்கூறுவர் . ( தருமர் . ) 
இவன் சமத்தான வித்துவான்களைச் சட முசலன் - விசுவாமித்திர புத்திரன் . ( பா . 
கோபாசார்யர் , நடா தூரம்மாள் சொற்படி 
வென்றார் . 

முசிதந்தம் - 1. சூரியன் சங்கு . 
முதந்த நிதி -- நவநிதிகளில் ஒன்று . 

2 , குபேரன் வில் , 
முகுந்தை - சவிமுநிவர் பத்தினி. இவள் முசிரி - இதனை முரசீபத்தனம் என்னும் வால் 
உருக்குமாங்கதனிடத்து ஆசைகொண்டு 

மீகி ராமாயணம் . இது மேற்கடற்கரையி 
தன் எண்ணத்தை அவனுக்குத் தெரிவிக்க 

லுள்ள பட்டணம் . இது முற்காலத்திலே 
உருக்குமாங்க தன் மறுத்தனன் . 

சுள்ளி என்னும் பேரியாறு கலக்குமிடத்து 
மறுத்ததால் இவள் இவனையே எண்ணி இருந்த பட்டண . முற்காலத்து யவனர் 
விகாரங்கொண் டிருக்கையில் இந்திரன் 

முதலியோர் மிளகு முதலிய சரக்கு -ளை 
உருக்குமால் தன் உருக்கொண்டு இவளி மேனாட்டிற்குக் கொண்டு புகும் துறைமுகம் 
டம் புணர்ந்தனன் . அதனால் இவளிடம் எனத் தாலமி முதலிய யவன யாத்திரிச 
கிருச்சமதர் எனும் இருடி பிறந்தனர் . இக் 

ரால் புகழப்பட்ட சேரரது தலைநகரத் 
கிருச்சமதர் தம - குத் தக்கபருவம் வந்து ஒரு 

தொன்று இதனை மரீசியத்தன மென்பர் 
நாள் சூரன் என்னும் அரசனது சிரார்த்த 

வராக கிரர் . 
காரியத்திற்குச் சென்று அவ்விடம் தம் முசிறிஆசிரியர் நீலகண்டனார் 

மாதள 
மிடம் வாதிட்ட அத்திரியை வாதத்தில் னார் இளநாகரிடம் பொருளிலக்கணம் 
வென்றனர் . தோற்ற அத்திரி நீ அரச 

கேட்டவர் . 
புத்திரன் என்று இழித்துக்கூற கிருச்சம முசுகுந்தன் - 1. இவன் இதற்கு முன் பிறப் 
தர் தாயை வினவி உண்மை யுணர்ந்து 

பில் வி தூமன் என்னும் காந்தருவனாவான் . 
தாயை இலந்தை மரமாகச் சபித்தனர் . 

இவன் மறுபிறப்பில் முசு ( குரங்கு ) ஆய் 
சாபமேற்ற முகுந்தை என்னைச் சபித்தமை 

கைலைச் சாரலில் சிவமூர்த்தி ஒரு வில்வ 
யால் உனக்குக் கொடிய புத்திரன் பிறக்க விருகூத்தடியில் எழுந்தருளியிருக்கையில் 
எனச் சபித்தனள் . அச்சாபம் பெற்ற 

அவ்வில்வ விருக்ஷத்தின் மீதிருந்து வில் 
கிருச்சமதர் நீங்கிக் கடுந்தவஞ் செய்து விழிக் 

வத்தைப் பரித்து அருச்சித் தனன் , அத 
கையில் அந்தவிழிப்பில் பலி பிறந்தனன் . 

னால் சிவபெருமான் கருணைக்கண் சாத்த 
முகூர்த்தை -- தருமப் பிரசாபதியின் தேவி . 

முன்னைய அறிவு தோன்றித் துதித்துச் 
முகையலூர் - இது சோழ மண்டலத்தி 

சிவாஞ்ஞையால் மறுபிறப்பில் சூர்யவம் 

சத்தில் திலீபன் என்பவனுக்கும் மங்கல 
வள்ளதோர் ஊர் . ( புற , நா .) 

வதிக்கும் குமாரனாயுதித்து விசித்திர 
முகையலூர்ச் சிறு கருந்தும்பியார் --கடைச் 

வதியை மணந்து வசிட்டரிடம் கந்தவிர 
சங்கத்துப் புலவ முள் ஒருவர் , ( திருவள் 

தம் கேட்டு அநுட்டித்து வலனைக்கொல்ல 
ளுவமாலை ) 

இந்திரனுக்கு உதவி புரிந்து இந்திரன், 
முக்கல் ஆசான் நல்வெள்ளையார் - முக் பூசித்திருந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை 
கல் - ஒரூர் . ஆசான் என்றதனால் அந்தண அவன் தரப்பெற்றுத் தரிசித்த தருவாயில் 
ராவார் . இவர் நெய்தலைச் சிறப்பித்துப் 

அது விஷ்ணு பூசித்த மூர்த்தி யல்லாமை 
பாடியுள்ளார் . ஆங்கு உள்ளுரை கூறி பது கண்டு இந்திரனைக் கேட்க , ஐந்து முறை 
ஆராயத்தக்கது . இவர் பாடியது (நற்றிணை இந்திரன் ஐந்து மூர்த்தங்கள் தாம் 
எஉ ம் பாட்டு . ) 

பெற்று அவற்றை மறுத்துக் கடைசியில் 
முக்காவல்நாட்டு ஆழர்மல்லன் இவன் இந்திரன் தனக்கு உயிருக் கொப்பாய் 
உறையூரிலிருந்த சோழனாகிய தித்தன் நினைத்திருந்த மூர்த்தியைத் தரப்பெற்றுத் 
மகன் . இவன் மற்போரிற் சிறந்தவன் . திருவாரூரில் பிரதிட்டித்து மற்ற ஆறு 
சோழன் போர்வைக்கோப் பெருநற்கிள் சிவமூர்த்தங்களை அந்தப்படி திருமறைக் 
ளியாற் பொருது கொல்லப்பட்டவன். சாத் காடு , நாகப்பட்டினம் , திருநள்ளாறு , திருக் 
தந்தையரால் பாடல் பெற்றவன் . ( புற காறாயல் , திருவாய்மூர் , திருக்குவளை முத 
நானூறு . ) 

விய தலங்களில் பிரதிட்டை செய்து பூசித் 


முசுண்டிச் சவுண்டையர் 


1826 


முடத்திருமாறன் 


சவன் , இவன் ஒருமுறை 

வேட்டைமேற் போது ஒரு கன்னிசைவந்து வணங்கினள். 
சென்று திரும்புகையில் படுத்திருந்த வேதி அவளை அடியவர் தீர்க்காயள் உள்ளவளாக 
யன் ஒருவன் மீது இவன் ஏறியிருந்த குதி வாழ்த்தினர். சிலநாள் பொறுத்து அந்த 
ரை காலை வைத்துக் கொல்ல , அரசனைப் வாழ்த்தடைந்த கன்னிகை யிறக்கத் தாய் 
பிரமகத்தி பற்ற அரசன் சிவபூசைசெய்து தர்தையர் இருவரும் அக் கன்னிகையைச் 
போக்கிக் கொண்டனன் . தேவேந்திரன் சவுண்டையரிடம் கொண்டுவந்சனர் . ஐயர் 
முதலியவர் வேண்டுகோளால் குமாரக்கட அவள் பேரிட்டழைக்க அவள் உயிருடன் 
வுள் வருந் துணையும் தெய்வ உலகத்தைக் எழுந்தனள் . இவர் ஒரு காலத்துத் தவரா 
காத்தித் தேவர் என்னவரம் வேண்டும் ஜர் என்பவர் இறந்து போக அவரை எடுத் 
என்ன , நான் அதிகச் சோர்வடைந்தேன் , துச் செல்வாரை வாள் கொண்டு வெருட்டி 
அது தீர உறங்கவேண்டும் என்று கேட்ட இறந்த அவரை இறங்கி வரச்செய்தனர் . 
னன் . 

தேவர் அந்தப்படி அருளிச்செய்து இவ்வற்பதங் கண்ட சமணர் பொறுது 
உன்னை இடையில் எழுப்பினவன் சாம்ப கோணியாற் பொய்யுருச் செய்து ஐயர் 
சாய் இறக்கவென்று வாந் தந்து இருக்கை இருந்த படத்தின் வழி தூக்கிவாச் சவுண் 
சென்றனர் . இவன் தன்னை யாரும் தொந் டையர் கண்டு அவ்வுருவிற்கு உயிர் தந்து 
தரை செய்யாவி தம் ஒரு மலைக்குகையில் அரசன் சொற்படி பலநாட்களுக்கு முன்னி 
தனித்து உறங்குகையில் கண்ணனைக் கால ருந்த எருதுகளையும் எழுப்பினர் . 
யவான் துரத்த , கண்ணன் பயந் தவர்போல் முசை - தேவபாகன் இரண்டாம் பாரி , இவள் 
ஒட்டங்காட்டி இவன் உறங்கும் குகையி குமாரர் சித்ரகேது , பிரசத் லன் . 
னுள் புகக் காலயவானும் பின்தொடர்ந்து முஞ்சபிரஷ்டம் - இமயத்திலுள்ள ஒரு ஆல 
புகுந்து அவ்விடம் உநங்கும் முசுகுந்தனைக் மரத்தடி . இராமர் இவ்விடத்தில் சடை 
கண்ணனென்று அறைந்தனன் . முசுகுந் தரிக்கும்படி ஆஞ்ஞாபித்தார் . ஆதலால் 
தன் விழித்து நோக்கக் காலயவான் சாம்ப இது இப்பெயாடைந்தது . 
ராயினன் . பின் கிருஷ்ணமூர்த்தி தரிசனம் முஞ்சன் - போஜனுக்குச் சிறிய தந்தை . 
தந்து பதரிகாச்சிரமம் போகக் கட்டளை மூஞ்சிகேசழநி சுநந்தமுரிவரைக் காண்க . 
விட்டனர் . இவன் அரசாட்சியில் ( +2 ) முஞ்சுவந்தம் ஒரு பர்வதம் . இதில் சிவ 
வருஷம் மழையிலாதிருக்க இவன் பூமி மூர்த்தி யெழுந் தருளியிருந்து ஆன்மாக் 
யைக் கண்டித்து ஊற்றுண்டாக்கிப் பயிர்க களுக்கு அநுக்கிரகிப்பர் . இம்மலையிலிரு 
ளைச் செழிப்பித்தான் , விருத்தகார்க்கரால் ந்து பொற்பாளங்கள் சொணர்ந்து மருத்து 
இருபத்தெட்டாவது சதுர்யுகத்தில் நாராய மகாராஜன் யாகம் நிறைவேற்றினன் . 
ணப் பிரத்தியக்ஷம் கிடைக்குமெனக் கேள் முடங்கிக்கிடந்த நெடுஞ்சோலாதன் - கடைச் 
வியுற்றவன் . இவன் தன் குமாரனுக்குப் சங்கமருவிய புலவன் . ( அக . நா .) 
பட்டமளித்துக் கந்தமாதனத்தில் தவமியற் முடத்தாமக் கண்ணியார் - சோழன் பெரு 
றினன் . மாந்தாதாவின் குமாரன் எனவும் வளத்தானையும் , பொருநராற்றுப் படை 
கூறுவர் . 

யால் கரிகாற் சோழனையும் பாடிப் பரிசு 
2. ஒரு இருடி . 

பெற்றவர் . 
முசுண்டிச் சவுண்டையர் - முசுண்டியெனும் முடத்திருமாறன் - 1. இம் முடத்திருமாற 
கிராமத்தில் இருந்த வீரசைவர் . இவர் னார் இடைச்சங்கத் திறுதியிற் பாண்டி 
வசவதேவரின் புகழைக்கேட்டுக் காண நாட்டை அரசாட்சி புரிந்தவர் . இவர் 
விரும்பிச்சென்று எட்டிக்கனி பழுத்திருக் காலத்துச் சங்கமிருந்த கபாடபுரம் கடல் 
கக்கண்டு சிவமூர்த்திக்கு நிவேதித்து அதை கொள்ளப்பட்டுச் சங்கமழிந்து போதலும் , 
அடியவர்களுக்குத் தந்து வசவரோடு இருக் உடனே 

இப்பொழுதுள்ள மதுரையிற் 
கையில் , ஒரு சிவனடியவர் தமதுவீட்டில் கடைச்சங்கத்தை நிலை நிறுத்தினவராவர் . 
நடக்கும் கலியாணத்திற்கு எழுந்தருள இதனை இறையனார் களவியற்கு உரை 
வேண்டினர் . அடியவர் உடன்பட்டுச் செல் செய்த நக்கீரர் முகவுரையாலும் , சிலப்பதி 
லும் வழியில் ஆறு வெள்ளங்கொண்டு வழி காரத்தின் உரைப்பாயிரத்திற்கு மேற்கோ 
தடையானது கண்டு , அதைத் தமது கைக ளாகக் காட்டப்பட்ட வேங்கடங்குமரி 
ளால் திணித்து இருபிளவாக்கி மறுகரை என்ற அகவலாலுமுணர்க . இவர் பாண்டி 
யடைந்து ஊரின் வீதியடைந்தனர் . அப் யர் மரபினர் , பாலையையும் , குறிஞ்சியை 


முடமோசியார் 


1327 


முதலியார் பெருமான் தாதர் 


யும் , சுவைமிகப் பாடியுள்ளார் . 

. 

குட்டு முட்டைகள் - இவை முடைநாற்ற முள்ளவை 
வன் சோனைப் பாராட்டி யிருத்தலாலே யாதலின் இப்பெயர் பெற்றன . முட்டை 
அவன் காலத்தினரென்றும் அவனோடு நட் களைப் பெரும்பாலும் பறவைகளும் சிலவூர் 
புடையாசென் றுக் கொள்க . ( நற். 100 ) வனவும் சில நீர்வாழ்வனவும் இடும் . இவர் 
இவர் வெறிசொள் சாபத் என்று வடசொ றை அப்பிராணிகள் அவயங்காத்துக் குஞ்சு 
ல்லைப் பிரயோகித்திருப்பதால் வடசொல் பொரிக்கும் . பறவைகளிரண்டு மூன்று 
கடைச்சங்கத் தொடக்கத்தே தமிழிற் கல முட்டைகளும் , ஊர்வன நீர்வாழ்ன அதிக 
ந்தது தெளிக , ( நற் . உஉ அ . ) இவர் பாடி மும் இடும் . முட்டைகளிற் பெரிது நீ 
யவை மேற்காட்டிய இரண்டு பாடல்களே . 

கோழி முட்டை, 
2. இடைச்சங்கமருவிய பாண்டியரில் முண்டகத்துறை - தண்டகாரண்யத்திலுள்ள 
கடைப் பட்டவன் . சயமாகீர்த்தியைச் 

ஒரு தடாகம் . 
காண்க. 

முண்டன் - 1 , ஒரு சிவகணத் தலைவன் , 
முடமோசியார் - உறையூா 
உறையூா எணிச்சேரி 

2 , கௌசிகி தேவியால் சும்பரிசும்பயுத் 
முடமோசியார் பார்க்க . 

தத்தில் கொல்லப்பட்ட அசுரன் , 
முடவாண்டி - இவர்கள் கொங்கு வேளாள 

னால் தேவிக்கு முண்டமர்த்தனியென ஒரு 
ரில் கண்குருடு கால்மொண்டி கைமொண் 

பெயர் . ( தேவி - பா ) 
டியாயள்ள பிள்ளைகளைக் கேட்டுவாங்கி 
அவர்களைக் கொண்டுபோய் 
கொண்டுபோய் வளர்த்துத் 

முண்டாசுரன் ஒரு அசான் . பரமனைப் 

பலமுறை துன்பப்படுத்திக் கடைசியில் 
தன்னைப்போலப் பிச்சை எடுக்கச்செய்யும் 
பிக்ஷை அதிகாரிகள் . இவர்கள் ஒருவகை 

சிவமூர்த்தியின் கட்டளைப்படி வயிரவரால் 
இறந்தவன் 

துந்துபியெனும் அசுரபுத் 
பிக்ஷை எடுக்கும் கூட்டம் , இவர்கள் கோய 

திரன் . 
ம்புத்தூர் ஜில்லா சத்யமங்கலத்திலும் 
சேலம் ஜில்லாவில் ஆண்டிப்பாளையத்தி முண்டை - காசியில் பிரதிஷ்டிக்கப்பட்டி 

ருக்கும் காளி 
லும் இருக்கின் றனர் . ( தர்ஸ்டன். ) 

நாகன் , தாய் சத்ரு . 
முடி- இது அரசரும் சக்கரவர்த்திகளும் தான் முதகாண்டன் 

நாகன் . தாய் கத்ரு , 
கள் அரசை ஏற்றுக் கொண்டதற் சறிகுறி முதகான் 
யாக அணிவது, நல்லோர்களாலாசனுக்குச் முதலியாண்டான் - காஞ்சீபுரத்தில் பச்சை 
சிரத்தில் அணிவிப்பது முடியாம் . இது 

உண்ணப்பெருமாள் கோயில் என்கிற புரு 
பலதேசங்களில் பலவுருவமாகச் செய்யப் 

ஷமங்கலத்தில் அவதரித்தவர் . 
படுகிறது . 

வரின் சகோதரி புத்தார் . உடையவர் திரு 
முடித்தலைக்கோ பெருநற்கிள்ளி - இவன் 

வடிகளை ஆச்ரயித்தவர் , எழுபத்துனான்கு 
ஒரு சோழன், அந்துவஞ் சேரலிரும் 

சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர் . 
பொறையின் பகைவன் . புற நா . ) 

மற்றப் பெயர்கள் தாசரதி , வாதூல தேசி 

என் ஸ்ரீ வைஷ்ணவ தாஸன் , இராமாநுச 
முடியாலழகி - கங்கையின் பெண் . மன்ம 
தன தேவி என்பர் . க்ஷத்ர தேவதை. 

பாதுகை , இவர் குமாரர் கந்தாடையாண் 
முடும்பை நம்பி - எழுபத்துனான்கு சிமமா 

டான் . ( குருபரம்பரை.) 
சனாதிபதிகளில் ஒருவா. ( குருபரம்பசை.) முதலியார் - இது முதலில் தொண்டை 
முடும்பையம்மாள் - எழுபத்துனான்கு சிம் மண்டல வேளாளர்க்குரிய பட்டம் , பிறகு 
மாசனாதிபதிகளில் ஒருவர் . ( குருபரம்ப .) தாசிபுத்திரர் , கைக்கோளர் . ஜயினர் , ஒச் 

இவை பூண்டுகள் செடிகள் மரங்க சர் , பாளிகள். வன்னியர் , பணிச்சவர் 
ளைக் காக்க உண்டாகிய அங்கங்களாம் . அ முதலியவர்களுக்கும் பட்டமாயிற்று , சில 
வைகளிற் சில கொத்துமுட்களாகவும் , சில பட்டணவர் தங்களை வருணகுல முதலி 
கொக்கிமுட்களாகவும் , சில சுணை முட்களா யென்கின்றனர் . 
கவும் , சில பனை முதலிய மரங்களில் வாள் முதலியார் பெருமான் தாதர் - இவர் செங் 
முட்களாகவும் , ஈந்து முதலியவற்றில் இலை சற்பட்டு ஜில்ல இரண்ட இரவேலிப்பட் 
நுனி முட்களாகவும் பாகற்காய் பலாக்காய் டிலுள்ள நரியன் பாக்கத்திலிருந்த ஒரு 
போன்றவைகளில் பொருக்கு முட்களாக தமிழ்ப்புலவர். இவர் கம்பருடன் வாதிட்ட 
வும் , சில சொரிமுட்களாகவும் காணப்படு தாதர் என ஊகிக்கப்படுகிறது . இரண்ட 
கின்றன . இவற்றுட் சில விஷமுள்ளன. இரவேலிப்பட்டு செங்கற்பட்டு ஜில்லா 


உடைய 


முட்கள் 


முதலெழுத்துக்கள் 


1828 


முதுகெலும்பில்லாப் பிராணிகள் 


பொது .) 


திருக்கச்சூருக்கு வடக்கிலுள்ளது . ( திருச் ஷம் இருந்தது . இச்சங்க மிருத்தியவர் , 
கச்சூர் சாசனம் .) 

காய்சின வழுதிமுதல் கடுங்கோன் மாறன் 
முதலெழத்துக்கள் இது தமிழ்ப் பாஷை கடைசியாக ( அக ) -ன்மர் . 

அவருள் கவி 
க்கு முதலாகவுள்ள எழுத்துக்கள் . அவை பாடியவர் ( எ ) பாண்டியர் . இச்சங்கமிரு 
உயிர் ( சஉ ) மெய் ( கஅ) ஆக ( கூ 0 ). ( என். ) ந்த மதுரை கடலாற் கொள்ளப்பட்டது . 
முதலை - 1. இது நீர் வாழ்வனவற்றிற் சே முதனிலை வினைச்சொற்கு முதலாய் நிற் 
ர்ந்தது . இது பல்லியின த்தை யொத்தது . கும் தனிவினைப்பெயர் . ( கன் . ) 
அச்சாதியிற் பெரியது . இது ( 25 ) அடிக்கு முதனூல் இறைவனால் ஆன்மாக்கள் பொ 
மேலிருக்கும் . இதன் மேற்றோல் செதின் 

ருட்டு அருளிச்செய்யப்பட்ட வேதாகமங் 
களைப் பெற்ற தாய்த் துப்பாக்கிக்கும் அசை கள் . ( நன் - பா . ) 
யாததாகும் . கண்கள் சிறியவை . முகம் 

முதாவதி 

விரே தன் குமரி , இவள் ஒரு 
நீண்டது , நாக்கு வாயுடன் ஒட்டியிருக்கும். முறை வனம் பார்க்கச் சென்றிருக்கையில் 
கால்கள் குட்டை , வால் மிகப் பலமுள் குசம்பன் என்னும் அரக்கன் இவளைத் 
எது . பற்களுறு தியும் கூர்மை புமுள்ளவை , தூக்கிக்கொண்டு சென்று பாதாளத் திருத் 
இதின் பெண் ஒரு தடவைக்கு ஏறக் தினன் . 

இவ்வகை பாதாளத்தில் சென் 
குறைய ( 2 ) ) முட்டைகள் மணலிலிடும் , 

றிருந்த இவளை வத்சந்திரன் கண்டு அரக் 
இவை சூரிய வெப்பத்தால் பொரிந்தவுடன் கனைக் கொன்று மீட்டு இவளையும் மணம் 
கடலிற் செல்லும் . யானையையும் நீரில் புரிந் தனன் . வத்சந்திரனைக் காண்க, 
பிடிக்கத்தக்க வன்மையுள்ளது 

முதிரம் 

குமணன் மலை ( புற , நா .) 
2. இது , பல்லியினத்தில் பெரியது . முதுகாஞ்சி மேலாய்வரும் பொருளைத் 
இது நீரில் வாழும் பிராணி . பெரிய நீர் 

தக்கபடி அறிவித்து நிலை நில்லாமையை 
நிலைகளிலிருப்பது . இது எட்டடி முதல் முறைப்படச் சொல்லிய துறை , ( பு . வெ 
( 30 ) அடி வரையில் நீண்டிருக்கும் . இது 
நீரிலும் நிலத்திலும் வசிக்கும் பிராணி , முதுகுருகு - முதற் சங்கத்தவர் இயற்றிய 
இதற்கு நீரில் அதிகபலம் உண்டு . யானை தமிழ் நூல். 
யையும் இழுக்கத்தக்க வலியுண்டு . இதன் முதுகூற்றனர் - இவர் உறையூர் முதுகூற்ற 
மேற் றோல் வலுத்த செதிள்களைப் பெற் னாரெனவும் முதுகூத்தனாரெனவும் கூறப் 
றி நக்கும் . துப்பாக்கிக் குண்டிற்கும் அசை டடுவர் . சோழன் போர்வைக் கோப்பெரு 

இது ( 100 ) வயதிற்கு அதிகம் நற்கள்ளியின் தந்தையாகிய வீரை வேண் 
ஜீவிக்கிறதென்பர் . அமெரிகாதேச முத மான் வெளியன் தித்தனைப் புகழ்ந்து பாடி 
வைக்குப் பற்கள் வெளியில் தோன்றுகிற யிருத்தலானே அவன் காலத்தினராகக் கரு 
தில்லை, 

இவ்வகுப்பில் மூக்கு நீண்ட தப்படுகிறார் . ( நற் . டு அ ) சோழரது உறை 
முதலைகளு முண்டென்பர் . 

இவை கல் யூரையும் காவிரியையும் பாராட்டிக் கூறி 
கை யமுனை முதலிய நதிகளிலிருக்கின் யுளார் அகம் ( ககூ எ ) . பெரும்பாலும் , பாலை 
நன . இவற்றின் மூக்கு உடம்பின் நீளத் 

யையும் , சிறுபான்மை குறிஞ்சியையும் , 
தில் மூன்றிலொருபாகம் நீண்டு பற்கள் நெய்தலையும் , சிறப்பித்துப் பாடியுள்ளார் . 
நிறைந்து இருக்கும் . 

இவர்கூறிய குறைநயப்பு: நுண்ணுணர்வி 
முதற் குறிப்பு மொழீ - இது குறிப்பில் ஒன்று னோரை மகிழப்பண்ணுந் தன்மையது . 
இது முதற் செய்யுளின் முதல் நூலுக் ( நற்உ அ ). இவர் பாடியனவாக நற்றிணையில் 
கிட்டு வழங்குவது , 

இரண்டு பாடல்களும , குறுந்தொகையில் 
முதற்சங்கம் - இது மதுரையில் தமிழ் வளர் நாலும் , அகத்தில் இரண்டும் , புறத்தில் ஒன் 
ந்த இடம் , இதில் சிவமூர்த்தி , குமா றும் , திருவள்ளுவ மாலையில் ஒன்றுமாகப் 
வேள் , அகத்தியர் , முரிஞ்சியூர் முடிநாகரா பத்துப் பாடல்கள் கிடைத்திருக்கின்றன . 
யர் , குபேரன் இவர்கள் முதலாக இசக )-ன் முதுகெலும்பில்லாப் பிராணிகள் - நத் 
மா இருந்து தமிழ் ஆராய்ந்தனர் . இவர் தை , சங்கு , சிப்பி , பொருத்துடம்புள் 
களை யுள்ளிட்டு சசசக )-ன்மர் பாடினர் 

குளலி , வண்டு , சிலந்தி , உடல் 
இவர்கள் பாடிய எல்கள் : எத்துணை 

வளையங்களுள்ளவை புழு சில நக்ஷத்ர 
யோ பரிபாடல் , முதுநாரை , முதுகுருகு , மீன் போன் றவை, பவளக்கொடி , கடற் 
களரியாவிரை ; இச்சங்கம் ( 70 ) வரு பஞ்சு முதலியன . 


எவை , 


முதுநாரை 


1829 


முத்தமிழ்க்கவி வீரராகவ முதலியார் 


யுண்டும் 


முதுநாரை - முதற் சங்கத்தவர் இயற்றிய செய்கையில் ஆல்கிருந்த மீனை நோக்கி 
ஒரு தமிழ் நூல் . 

இனி இத் தீர்த்தத்திலிருந்து தவத்திற் 
முதுபாலை 

மூங்கில் ஓங்கின கானகத்துத் கிடையூறு செய்யாது வேறிடஞ் செல்க 
தன் கொழுநனை யிழந்த பொலிந்த கொடி வெனக் கட்டளையிட்டனர் . அக்காலமுதற் 
போன்ற மடந்தையது தனிமையைச் கொண்டு இத்தீர்த்தத்தில் மீன்கள் 
சொல்லுந் துறை! ( பு . வெ . பொதுவியல் ) கிடையா. ( திருவல்லிக்கேணிப் புராணம். ) 
முதுமக்கட்டாழி - முற்காலத்து ஆன்றோ முத்கலன் - 1. ஒரு வேதியன் . அமாவாசை 
ருட் சிலரும் , ஆருக தரும் தமிழ் நாட்டில் வரையில் பட்டினி யிருந்து அது வரையில் 
பிணங்களையிட்டு மேலே கவிக்குஞ்சாடி . வயல்களிற் பொறுக்கிய நெற்களைச் சேர் 
இதனை " ஓடி மறலி மறையமுது மக்கட் , த்து அமாவாசையில் அதிதிகளுக்கு அன் 
சாடி வகுத்த தசாபதியும் ” எனும் விக்கிரம னம் படைத்து மிகுந் ததை யுண்டு சீவிப் 
சோழனுலா அடியால் அறிக . 

பவன் . இவ்வசை இருத்தலை இந்திரன் 
முதுமொழிக்காஞ்சி - 1 , கூடலூர்க்கிழார் கண்டு தானே அமாவாசைதோறும் அதி 
இயற்றிய நீதி நூல் , 

தியாகச் சென்று உண்டு ஆறு அமாவாசை 
2. மதுரை கூடலூர்க்கிழார் இயற்றி 

வேதியன் இளைக்காதிருத்தல் 
யது . பத்ததிகாரமாய் ஒவ்வோர் அதிகார நோக்கி வியந்து சுவர்க்கந் தரப்பெற்ற 
மும் பப்பத்தாக குறட்டாழிசையால் அமை 

வன் . 

இவனை இருடியெனவும் கூறுவர் . 
ந்தது . ஒவ்வோரடியும் ஒவ்வொரு முது 

2. அரம்மியாசுவன் குமாரன . இவனி 
மொழியாக இருப்பது . ( தொல் . பொருள் . டமிருந்து மௌத்சலரென்னும் பிராமணர் 
490. ) 

உதித்தனர் . இலன் குமாரி அகலிகை . 
3. எல்லாரும் கொண்டாடும் அறிவு 3. ஒரு ருஷி இவர் குமாரி மருத்துவதி . 
டையோர் குற்ற நீக்கி யாராயும் உலகத்திய அவளை மிருகண்டு மணந்தனர் . 
லுள் முடிந்த பொருளாகிய அறம்பொரு 4. அஜமீடன் புத்திரனாகிய நீலன் மா 
ளின்பத்தை அறியச்சொல்லுந் துறை , பில் உதித்தவன் . அரியசுவன் மகன், 
( பு . வெ . பொது .) 

முத்தகசீசெய்யுள் 

தனியே நின்று ஒரு 
முதுமொழிவஞ்சி- பழைய வரலாற்றினையும் பொருள் தந்து முடிவது . 
வாளினையுமுடைய மறக்குடியில் பிறந்த முத்தசங்கையர் ஒரு வீரசைவ அடியவர் . 
தன் அப்பனுடைய நிலைமையைச் சொல் இவர் வசவரிடத்து அநேக விடசங்கமர் 
லிய துறை . ( பு வெ , வஞ்சி ) 

வந்து பொருள் பெற்றுச் செல்லுதலைக் 
முதுவர் . - இவர்கள் கோயம்புத்தூர் , மது கண்டு தாமும் அவ்வகைபுரிய எண்ணி 
ரை , திருவாங்கூர் முதலிய இடங்களில் வசவரைக்கேட்க , வசவர் தாசிவீட்டில்விட 
மலையையடுத்த பூமிகளில் பயிரிடும் உ 

உழ 

ஆஞ்ஞாபிக்க , அவ்வாறே முத்தசங்கையர் 
வர் கூட்டம் . இவர்கள் மதுரையிலிருந்து 

சென்று அவர்கள் வீட்டிலிருந்த பஞ்சணை 
சோழபாண்டிய அரசர்களின் எலகத்தில் யைக்கண்டு வியந்து இது சிவமூர்த்திக்கு 
ஊரைவிட்டுக் காட்டில் குடி புகுந்தவர்கள் ஆம் எனவும் இவர்கள் சிவநிஷ்டர்கள் 
என்பர் . இவர்கள் மதுரையிலிருந்து காட்டி ஆவர் எனவும் எண்ணி இராமுழுதும் சிவ 
லோடிய காலத்து மீனாக்ஷியை முதுகிற் 

பூசை செய்து நீல்கினவர் . 
சுமந்து சென்றனர் என்ப. (தர்ஸ்டன்.) முத்தமிழ்க்கவி சுசீந்திரபுராணம் பாடிய 
முதுவுழிஞை - 1. மூங்கில் தலை மணந்த 
காவற்காட்டினையுடைய குறும்பிலே இரை முத்தமிழ்க்கவி வீரராகவ முதலியார் - இவர் 
கண்டு பாயும் பறவை யொப்ப வீரர் கைவ் தொண்டை மண்டலத்துச் செங்கற்பட்டு 
ளர்ந்து குதித்தலைக்கூறும் துறை , ( பு . வெ .) ஜில்லா பொன்விளைந்த களத்தூரிற் பிறந் 

2. போரைச்செய்யும் எயிலினுள்ளோ தவர் . இவர் பிறப்பில் வேளாளர் . வைஷ் 
ருடைய மிகுதியைக் கூறலும் வெல்லுதற் 

இவர் கவிபாடுதலில் வல்லவர் 
குரிய மாறுபாட்டைக் கூறும் உழிஞைத் என்பதைப்பற்றி விரகன் முத் தமிழ்க்கவி 
துறை . 

வீரராகவன் , வரகவி மாலையை வழுத்துக் 
முத்கலர் 

- கண்வருஷியின் குமாரர் . இவர் தோறெலாம் , உரகனும் வாணனு மொக் 
ஆச்சிரமம் கோமதி தீரத்தில் கோவி தார கக் கூடினால் , சிரகாகம்பிதஞ் செய்ய லா 
இவர் கைாவணி தீரத்தில் தவஞ் குமே , ” எனப் புகழ்ந்திருத்தலாலும் , இவர் 

" 
167 


ணவர் . 


வனம் , 


முத்தாநந்த சுவாமி 


1330 


முத்திரையாவது 


பாடிய திருவேங்கடக் கலம்பகம் , திருக் ணினான மருப்பொலியுங் கமலத்தோனே . ” 
கண்ணமங்கை மாலை முதலியவற்றாலும் என்பது போன்ற பல செய்யுட்கள் பாடப் 
உயர்ந்த கவிஞர் எனத் தோன்றுகிறது . பட்டிருக்கின்றன, 
இவர்க்கு நம்மாழ்வார் உபாசனையால் கல்வி 2. சேதுபதியின் மந்திரிகளில் வேறு 
விருத்தியாயிற்று என்பர் . 

ஒருவர் . இவர் ஒரு கவிஞருக்கு நான் தூறு 
முத்தாநந்த சுவாமி 

ஞானமதியுள்ளான் பொன் கொடுக்கச் சொன்னேனென்று எழு 
என்னும் நூல் இயற்றியவர் . 

தினபோது , அவன தனை நானூறு பொன் 
முத்தாயி அம்மை -ஒருவீரசைவ தவப்பெண் . னென்று வாசிக்க அனைக்கிறுக்கி எழுதச் 
அசகணரைக் காணாது வருந்துகையில் 

கூறியபோது கவிஞர் கூறியது , " உனக்கு 
இவள் நிலையறிந்த அல்லமர் அசகணருக்கு பதி வேந்தருக்கும் கள் வருக்கும் நீதி தப்பி 
அறிவித்து இவளுக்கு ஞானம் உபதேசித் ஒளிக்கின்றோர்க்கும் , கிறுக்குவரச் செய் 
தனர் என்ப . 

யுந்துரையே பாவாணசோலையினும் கிறுக் 
முத்தாலை .- ஒரு தொட்டியப்பெண் , இவள் குண்டாமோ , பொறுக்குமா சுரிமை முத்து 
பெருங் கற்புடையாள் ; இவள் கற்புக் ராமலிங்க சேதுபதி பூமியெல்லாம் , நிறு 
குலைந் தனளெனச் சந்தேகித்து இவள் தம க்குமதி மந்திரி முத்திருளப்பா வருளப்பா 
யன்மார் இவளைக் கருமவசத்தால் கொல்ல நிருபந் தானே " இம்மந்திரியவர்கள் சேது 
இருக்கையில் , இவள் குசவனை வேண்டி பதி அரசரின் நடிரங்களில் பல கன்னியர் 
மட்கலம் சடும் சூளையிற் புகுந்து வெந்து கள் விவாசமிலாதிருப்பது கண்டு 
நீறாகித் தெய்வமானவள் . இவளை முத்தா ணித்தாலி செய்து செலவிற்குக் கொடு 
லம்மன் என்பர் . 

த்து விவாகஞ் செய்வித்தனர் என்பதை 
முத்தி - இது சாலோகம் , சாமீபம் , சாரூ ஒரு புலவர் வியந்து , அமரிக்கையாளன் 
பம் , சாயுச்சியம் என நான்கு வகைப்படும் , முத்துராமலிங்க சேதுபதி யவனிக்கெல் 
இவற்றுள் முதற்கூறிய மூன்றும் பத லாம் , சுமுகப்ரதாபனெங்கள் முத்திருளப் 
முத்தி , மற்றது உண்மை முத்தி , இவற் பேந்திர மந்திரி துலங்கு நாளில் , சமருக் 
றுள் சாலோகம் , அவ்வுலகமடைந்து நித் கென் றெதிர்த்த மன்னர் தரையிலில்லை 
தியசுகம் அபவித்தல் , சாமீபம் இறை மதெனொருவன் தவிரமின்னார் , குமரிக்குள் 
வனுக்கு அருகிலிருந்து சேவித்திருத்தல் . கன்னியாகுமரியல்லால் மற்றில்லைப் 
சாரூபம் அவனது உருவத்தை யடைந்து பெண் குமரி தானே. ” என் றனர் . 
ஆநந்தமடைதல் , சாயுச்சியம் அவ்விறை முத்திரை - (உச) , சம்முகம் , சம்புடம் , வித் 
வனுடன் கலந்துங் கலவாமலும் பரமாகக் தம் , விஸ்தருதம் , த்விமுகம் , திரிமுகம், 
தம் அனுபவித்தல் , இவற்றை முறையே சதுர்முகம் , பஞ்சமுகம் , ஷண்முகம் , 
சரியை , கிரியை , யோகம் , ஞானத்தில் அதோமுகம் , வியாபகாஞ்சலி , சகடம் , யம 
முதிர்ச்சி பெற்றவர் அடைவர் . 

பாசம் , கிரதிதம் , சம்முகோன் முகம் , பிர 
முத்தித்தலம் 

- அயோத்தியை, மதுரை, லம்பம் , முஷ்டிகம் , மச்சம் , கூர்மம் , வரா 
மாயாபுரி , காசி , காஞ்சி , அவந்தி , துவா கம் , சிம்மாக்ராந்தம் , மகாகிராந்தம் , முத் 
ரகை , இவையே சத்தபுரி , 

காரம் , பல்லவம் . ( தேவி - பா ) 
முத்திமண்டபம் 

இது காசிக்கணுள்ள ஒரு முத்திரைகள் - ( ஈ ) இவை திருவாலவாய்த் 
மண்டபம் . இதில் சேவல்கள் (ங) முத் திருக்கோயிற் சருஆல முதலியவற்றில் 
தியடைந்தன , 

வைக்கப்பட்டு வழல்கி வருகின்றன ; க . 
முத்திருளப்பப் பிள்ளை -1. இவர் சேதுபதி இடபமுத்திரை , உ . மீன முத்திரை, கூ , 
சமஸ்தானத்திருந்த மந்திரியார் . 

இராசகரநாகர் முத்திரை . ( திருவிளையா 
திருப்பணி முதலிய பல நற்காரியங்கள் 

டல் . ) 
செய்து புகழ்பெற்றவர் . இவர் மீது பருப் முத்திரையாவது- தேவர்களைச் சந்தோஷிப் 
பதங்க ளொவ்வொரு தூண்பாவுக்கல் வளை பித்தலாலும் , அசுரர்களைத் துரத்தலாலும் 
யாத பாரமேரு, சுருப்படங்காப் போதிகை உண்டான காரணப் பெயராம் . இம்முத் 
செய்த பணிவிடையை யென்ன சொல் திரைகள் ஆவாஹன முத்திரை , 
வேனையா , தருப்பொலியுங் காதலமுத் பன முத்திரை, சன்னிதான முத்திரை, 
திருளப்பசாமி நின்றாய்ப் பாலுன்னைக், நிஷ்டுரை என்னும் முத்திரை , அவகுண் 
கருப்பணிமுன் றிருப்பணிக் கென்னுருப்ப டன முத்திரை, தேனு முத்திரை அல் 


ஸ் 


முத்திரையாவது 


1331 


முத்துச்சனிக்கு மிடங்கள் 


மணவி . 


லது சுரபி முத்திரை என்பன . இவற்றுள் ணடாலும் குகததை இறுக்கிக் குத்துவா 
இரு கரங்களையும் சேர்த்து விரித்து ரத்தை உள்ளேவாங்கி அபானவாயுவை 
ரண்டு அநாமிகை விரல்களின் அடிக் மேலே ஏற்றிப் பிராணனுக்கு எதிராக 
கணுக்களில் இரண்டு அங்குஷ்டங்களையும் ஆகுசெனஞ் செய்வது . 
சேர்த்துக் காட்டுவது ஆவாகன முத்தி முத்கிவிக்கினம்- அறியாமை , ஐயம் , திரிபு . 
ரையாம் . இதையே அதோ முகமாகச் முத்து - 1 , இயமனுக்குத் துஷ்டியிடம் 
செய்தல் ஸ்தாபன முத்திரையாம் . இரு 

உதித்த குமாரன் . 
கரங்களையும் முஷ்டியாக மூடிக்கொண்டு 

2. நவரத்தினங்களுள் ஒன்று . வெண் 
இரண்டு அங்குஷ்டங்களையும் உயரத் தூக் 

மைநிறமுடையது . 
குதல் ஸந்நிதான முத்திரை, அந்த முஷ்டி 

உலகத்தில் 

முத்து லண்டன் காட்சிச் சாலையிலுண்டு , 
களையே அங்குஷ்டங்களை உள்ளடக்கிப் 

அது ( 43 ) அங்குலம் சுற்றளவும் ( 3 ) அவு 
பிடித்தல் நிஷ்டுரை என்னும் முத்திரை 

ன்ஸ் கனமுமுள்ளது . மற்றொன்று மாஸ் 
இரண்டு முஷ்டிகளையும் பிடித்துத் தாச்சனி 

கோ பட்டணக் காட்சிச் சாலையிலிருக்கி 
விரல்களை மாத்திரம் நீட்டி மண்டலாகார 

றது . அது ( 23 ) காரெட் நிறையுள்ளது , 
மாகச் சுற்றுதல் அவகுண்டன முத்திரை, 

முத்துக்கிருஷ்ணமுதலியார் - இவர் சென் 
இருகை விரல்களையும் ஒன்றாகக் கோத் 

னையில் இருந்த ஒருபிரபு . இவர் ஊர் 
துக் கனிஷ்டை அநாமியைளையும் , மத்யமா 
தர்ச்சனிகளையும் , பசுவின் முலை போற் 

இராமாயண கீர்த்தனை 

பாடிய அருணாசலக்சவியைப் பாடியவர் . 
சேர்ப்பது தேனு முத்திரை அல்லது சுரபி 
முத்திரை எனப்படும் . பின்னும் அஸ்திர் முத்துக்குமார கவிராசர் - இவர் யாழ்ப்பா 
முத்திரை , சக்கிர முத்திரை, மகா முத் 

ணத்துச் சுன்னாகம் என்னும் ஊரினர் . 

வேளாளர் . சைவர் . சற்றேறக்குறைய 
திரை, சோ தன முத்திரை, சம்மார முத் 
திரை , பஞ்சமுகி முத்திரை, திரவிய முத் 

எண்பது வருடங்களுக்கு முன்னிருந்தவர் . 

இலக்கிய இலக்கணங்களில் வல்லவர் 
திரை , முதளிகா முத்திரை, பத்ம முத் 
திரை, சகான முத்திரை , சத்திமுத்திரை , 

தொல்காப்பியம் , இலக்கண விளக்கம் முத 
வீச முத்திரை, சாந்தி முத்திரை , மனோ 

லாய நூல்களச்சிட்டு வெளியிட்ட தாமோ 
எம்மிய முத்திரை, தத்வ முத்திரை, இலி 

தரம் பிள்ளை முதலாயவரின் ஆசிரியர் . 
ங்க முத்திரை , காயத்திரி முத்திரை, கால 

இவரியற்றியன பல தனிக் கவிகளேயன்றி 
கண்ட முத்திரை, சூல முத்திரை , நமஸ் 

எசுமதபரிகாரம் , ஞானக்கும்மி , ஐயனாரூஞ் 

சல் , நடராசர்பதிக முதலியனவாம் . 
கார முத்திரை, யோனி முத்திரை , விச் 
சோடண முத்திரை , ஆச்சாதான முத் முத்துக்குமாரசுவாமி பாண்டியன் 
திரை முதலியன தானமறிந்து பிரயோ 

கல்போது ஜமீன் தார் . தன் கடன் வருஷம் 
கித்தல் வேண்டும் . பின்னும் யோக நூலு 

தீர்க்கவேண்டுமென எட்டைய புரத்திலும் , 
டையார் மகாமுத்திரை , நபோமுத்திரை , 

பேரையூரிலும் இவர் போய்ச் சொன்ன 
ஒட்டியாண முத்திரை , சலந்தரமுத்திரை , 

போது உடன்படாமையால் ஆற்றங்கரை 
மூலபந்த முத்திரை எனவும் வழங்குவர் . 

ஜமீன் தாரவர்களிடம் போய்க் கூறிய வெ 
இதில் மகாமுத்திரையாவது வலக்கால் 

எட்டையா பேரையா வென் 
நீட்டி இடப்பாற்குதத்து அழுத்தி , நீட்டிய 

அரைாய யென்றுரைத்தேன் , எட்டையா 
தாளை வலக்கையா ற்பிடித்து நாடிவளைத்து 

பேரையா வென்றுரைத்தார் - சட்டக், 
ஒடுகின்ற பிராணவாயுவை மாறி மாறி 

குரைக்கடற்கு ளீர்த்துக் கொடுபோகா 
விடுதல் நாடி சோதித்தல் கூட்டல் என்பது . 

தாற்றங் , கரைய தனிற் சேர்த்தெனை ங்கா . 
நபோமுத்திரையாவது நாக்கைக் கபாலத் முத்துக்குமாரசாமீ புலவர் - இவர் புதுவை 
துள் ஏற்றிப் புருவநடுவில் திருஷ்டிகளை திரிபுரசுந்தரி பில்ளைத்தமிழ் இயற்றியவர் . 
இருத்தி யிருப்பது. ஒட்டியாண முத்தி முத்துச்சனிக்குமிடங்கள் -- மதி , மேகம் , சங்கு , 
ரையாவது வயிறு , நாபி , முதுகு , இவ் சிப்பி , மீன் , முதலை , உடும்பு , தாமரை , 
விடங்களில் பிராணவாயுவை நிறுத்தல் . வாழை, சமுகு , சரும்பு , செந்நெல் , மூல் 
சலந்தர முத்திரையாவது வாயுவாலும் , கில் , யானைக்கொம்பு , பன்றிக்கொம்பு , பசு 
நரம்புகளாலும் , மிடற்றை யிறுக்கி இருப் வின்பல் , நாகம் , 

நாகம் , கொக்கு . நங்கையர் 
பது , மூலபந்தமுத்திரையாவது குதி இர சழுத்து . 


ண்பா . 


முத்துத்தாண்டவர் . 


1332 


முநிசுவ்விருத தீர்த்தங்கரர் 


முத்துத்தாண்டவர் இவர் சீர்காழியிலே சக்கரவர்த்தி யாழ்ப்பாணத்து நல்லூரில் 
வாத்தியக்காரர் மாபிற்பிறந்து தாண்டவர் தங்கி அரசியல் முதலியன செய்த சரிதங் 
எனப் பெயரடைந்து சிவமூர்த்தியிடம் களை யடக்கிக் கலிவெண்பாவால் கைலாய 
அன்புவளரநாடோறும்சிவ தரிசனம் செய்து 

மாலை பாடிய புலவர் . சைவசமயத்தினர் . 
வந்தனர் . இவ்வகை யிருக்கையில் கரும 

தந்தை பெயர் செந்தியப்பர். 
வசத்தால் இவர் உடம்பில் ஒருவி தநோய் 

முத்துவீர உபாத்தியாயர் - முத்து வீரியம் 
கண்டது . இவர் ஒருநாள் சிவ தரிசனம் 

என்ற இலக்கண நூலினாசிரியர் , சென்ற 
செய்துகொண்டு பசியால் வருந்தித் திருக் 

நூற்றாண்டிலிருந்தவர் . விசுவகர்ம வகுப் 
கோயிலுள் இருக்கையில் பிராட்டியார் 

பினர் . 
குழந்தைக் கிரங்குந் தாய்போல இவரிடத் முத்துவீரியம் - இது எழுத்து, சொல் , பொ 
துப் பொன் வட்டிலிற் சாதஞ் சுமந்துவந்து 

ருள் , யாப்பு , அணி என்ற பஞ்சலட்சணங் 
அளித்தனர் . இதைத் தாண்டவர் வாங்கி 

களையுங் கூறு மொரு இலக்கண நூல் , 
யுண்டு பசிப் பிணியுடன் உடம்பின் பிணி 

உறையூரிலிருந்த முத்துவீர உபாத்தியா 
யும் நீங்கிப் பிராட்டியாரின் கட்டளைப்படி 

யர் இயற்றியது. 
சிதம்பரத்தலம் அடைந்து நடராசமூர்த்தி 

முத்தூற்றுக்கூற்றம் - பாண்டி நாட்டிலுள்ள 
யைத் தரிசித்துவருகையில் முத்துத்தாண் 

ஓர் ஊர் . பழையவேளிரால் ஆளப்பட்டது ; 
டவர் எனப் பெயரடைந்து மாணிக்கவாச 

முத்தூர்க் கூற்றமெனவும் வழங்கும் ; மரு 
கர் அடைந்த பேறு தாம் அடையவேண்டி 

தநிலத்திலுள்ளது . ( புற - நா ) . 
மாணிக்கவாசகர் பேறு எனக்குத் தரவல் 
லையோ அறியேன் " எனப்பாடி வேண்டி 

முத்தொள்ளாயிரம் தமிழ்நாட்டு மூவேந் 
அப்பேறு பெற்றவர் . 

தரைக் கடைச்சங்கத்தவர் 

பாடிய நூல். 

இதனை நீதிநூற் கோவையெனவும் அகப் 
முத்துப் புலவர் - கடிகை யென்ற ஊரிற் 
பிறந்தவர். அனேக தனிப்பாடல்களியற் 

பொருட்டுறையுள்ள வெண்பாக்களெனவும் 

கூறுவர் . 
றியவர் . 
முத்தும் சிப்பியும் - இது , இலங்கை , மன் முநீ - காசிபர் மனைவி , தக்ஷன்பெண் , குமா 

கணன் . இவர் குமரியர் மந்தை , 
னார் ஊர்களையடுத்த கடல்களிலும் , பாம் 

அரிணி , பத்ரமதி , மாதங்கி , சார்த்தூலி , 
பன் கடலோரத்திலும் பாரசீகக் கடலி 

சுவேதை, சுரசை , 
னும் உண்டாகிறது . 

இவர்களை யன்றி அப் 
இப்பூச்சிகளுக்கு 
மேலுங்கீழுமாக வட்டமான கற்கள் போல் 

சரசுக்களையும் பெற்றாள் . 
இரண்டு மூடிகள் இருக்கின்றன . இந்த முநிதேசம் - கிரௌஞ்ச தீபத்தின் சமீ 
மூடிகளின விெல் சதையுள்ள இப்பூச்சி 

பத்திலுள்ள ஓர் இடம் , 
இருக்கிறது . இது இரைக்காகக் கடலின் முநிவர் ( எ ) அத்திரி, ஆங்கீரசன் , கௌ 
கீழ் ஒடுகையில் நண்டும் , மீன்களும் கலக் மன் , சமதக்னி , பாரத்வாசன் , வசிட்டன் , 
கிய சேறும் கல்லும் இதன் வயிற்றினுட் விசுவாமித்திரன் ; அன்றியும் அகத்தியன் , 
புகுந்து நோவைத் தரும் . கையில்லாமை ஆங்கீரசன், கௌதமன் , காசிபன், புலத் 
யால் கற்களை வெளியில் விடாது . கற்கள் தியன் , மார்க்கண்டன் , வசிட்டன் என்ப . 
உட்சென்றதால் உண்டான நோவினால் முதிசுவ்விருததீர்த்தங்கார்-சைந தீர்த்தங்கா 
ஒருவி தப்பசையை அது கல்லின் மேல பூசு ருள் இருபதாவது தீர்த்தங்கார் . இவர் 
றேது . அதுவே முத்தாகிறது . இப்பசை மத த தேசத்தில் குசாக் புரத்தில் அரிவம் 
அதிகமாகப் பதிந்தது கறையில்லாத நல்ல சத்தில் சுமித்திரனுக்குப் பத்மை பிடத்தில் 
முத்து . இதை யெடுப்போர் மூச்சைப் சித்திரை மாசம் , கிருஷ்ணபக்ஷம் அஷ் 
பிடித்துக் காற்றைத் தரும் மூடியுடன் டமி , திருவோண நக்ஷத்திரத்தில் பிறந் 
கடலிலிறங்கி அடுக்கடுக்காயிருக்கும் சிப்பி தவர் . உன்ன தம் (20 ) வில் , நீல நிறம் . 
களைக் கூடையிலிட்டு மேலேறச் சமிக்கை 

( $ 0 ) வருஷ ஆயுஷ்யம் , புத்திரன் விஜய 
செய்தவுடன் வெளிவருவர் . முத்துகளின் மகாராஜா , இவருக்கு மல்லி முதலிய கண 
வேறுபாட்டை இரத்னோற் பத்தியின் தரர் பதினெண்மர் உண்டு . இவர் காலத் 
கீழ்க்காண்க 

துச் சக்கரவர்த்தி அரிஷேணர் . இராம 
முத்துராஜர் 

இவர் சோழ மண்டலத் பலதேவர் , இலக்ஷமண வாசுதேவர் , 
துள்ள உறையூரார் . இவர் சிங்கையாரிய 

இராவணப் பிரதி வாசுதேவர் , 


ரன் 


பத 


முந்நூற்றார் 


1333 


முரசுமூன்று 


காய 


முந்நூற்றர் கும்பகோணத்திலுள்ள ஒரு முயலகநோய் - ஒருவி தநோய் . சொல்லி 

வகை வேளாண் வகுப்பினர் . ( தர்ஸ்டன் . ) மழவன் குமரிக்குற்ற இந்த நோயைத் திரு 
முப்பத்துழவர் தேவர் ஆதித்தர் பன் ஞான சம்பந் தசுவாமிகள் நீக்கியருளினர் . 
னிருவர் , அசுவினிகள் இருவர் . 

ஈசர் 

( பெ . புராணம் .) 
பதினொருவர் . வசுக்கள் எண்மர் . 

முயலகன் - தாருகாவனத்து இருடிகள் சிவ 
முப்பூ - காரமான பூநீற்றை பனி ஜலத் மூர்த்தியைக் கொல்ல ஆபிசார யாகஞ் 
தில் கரைத்துவைத்து மூன்றநாள் தெளி செய்ய அதில் எழுந்த பூதன் . இவன் சிவ 
வெடுத்து ரவியில் பத்து முறை 

மூர்த்தியிடம் தன் உக்கிரவுருவுடன் வரச் 
வைத்து , கல்லுப்பு , சற்சுண்ணாம்பு , கபால சிவமூர்த்தி இவனை முதுகில்ஊன்றி மிதி 
வோட்டுப்பு , சூடன் , முதலியவற்றை த்து இடுப்பை யொடித்தனர் . 
அண்ட வெள்ளைக் கருவால் ஆட்டிப்புட முயல் - இது பூனையளவுள்ள பிராணி . இது 
மிட உண்டான உப்பு . 

உடம்பு மீண்டும் , தலை குறுகியும் , உடம் 
முப்போதுந் திருமேனி தீண்டுவார் 

சிவ பில் மிருதுவான மயிர்கள் பெற்றும் , காது 
மூர்த்தியை முக்காலத்தும் தீண்டிப் பூசி கள் நீண்டும் , பின்னங்கால் முன்னங்காலி 
க்கும் தவப்பேறடைந்த சிவவேதியராகிய னும் மீண்டும் , கண்கள் பருத்தும் உள்ள 
தொகையடியவர் ( பெ - புராணம் ). 

பிராணி . இது பயமுடையது . சாந்தமுடை 
முப்போர் நாகனார் முப்போர் என்பது யது . புதர்களில் கூடுகட்டிக் குட்டிபோட்டு 
ஒரூர் (திருவாடானைத் தாலுக்காவில் முப் வாழ்வது . இது சிறு சத்தத்தையும் நன்றா 
பையூர் என்று ஒன் ஒளது . ) இவர் பாலை யறியுமாதலால் தன் சத்துரு வருவதை 
யைப் பாடியுள்ளார் . 

நாளது 

சின்மை யறிந்து அதிவேகமாக ஓடவல்லது , புல் 
இளைமைய தருமை முதலாயவற்றை விரித் நிறைந்த இடங்களில் வாழும் பிராணி . 
துக்கூறுவர் . இவர் பாடியது நற் . நகச - ம் இதனாகாரம் புல் , தண்ணீர் அகப்படா 
பாட்டு , 

விடின் பனிநீரை நக்கும் . 
மும்மண்டலம் சந்திரமண்டலம் , ஆதித்த முரசவாகை ஆரவாரிக்கும் வீரக்கழலினை 
மண்டலம் , அக்னிமண்டலம் , சந்திர மண் யுடையானது பரந்த மாளிகையிடத்துப் 
டலம் - மூலா தாரந் தொடங்கி ஒவ்வோ பலியைப் பெறும் முரசினுடைய தன்மை 
ரெழுத்தை முன்னிட்டுக்கொண்டு சிரசு நடு யைச் சொல்லிய துறை . ( பு . வெ . வாகை, 
வில் கோடி சூரியர் உதயமானாற்போலப் பாசவுழிஞை - பொன்னாலே செய்த உழி 
பிரகாசிப்பது . இந்த அமிர்தகலை அக்னி ஞைமலைந்து ஆடுவெட்டியிடும் பலியை நுக 
மண்டலத்தை நோக்கிச் சோதியாய் நிற் ரும் திண்ணிதாக வாராற்கட்டின முரசின் 
கும் . ஆதித்தமண்டலம் இருதயகமலத்தில் நிலைமையைச் சொல்லிய துறை , ( பு . வெ . 
அறுகோணமாய் எட்டிதழ்களுடைய ஒரு உழி . ) 
புஷ்பமாயிருக்கும் , இது , வாழைப்பூப் முரசுழன்று - வீரமுரசு , நியாயமுரசு , தியாக 
போல் கீழ்நோக்கியிருக்கும் . அக்னிமண்ட முரச இதனை " இமிழ்குரல் முாசமூன் 
லம் பிருதிவியும் , அப்புவும் கூடினவிடத்து றுடனாளும் தமிழ் கெழுகூடல் " என்பதா 
நாற்சதுரமாய் நடுவே முக்கோணமாய் லறிக . இதனுள் முந்திய வீரமுரசினை 
நாலி தழுடைய ஒரு புஷ்பமாய் விளங்கும். யே நீராட்டிக் கடலேற்றி ஒலிநெடும்பீலி 
(சித்தா. ) 

யும் ஒண்பொறி மணித்தாரும் பொலங் 
வருமுன் காப்போன் , வருங்கால் குழை யுழிஞையும் பொலியச்சூட்டிக் குரு 
காப்போன் , வந்தபின் காப்போன என் திப் பலியீந்து பூசித்தல் பண்டையவழ 

ஒரு சீர்வற்றிய குளத்திலிருந்த க்கு . இதனை " மாசற விசித்த வார்புறு 
மீன்கள் ஒன்றுக்கொன்று யோசித்து வள் பின் ; மைபடு மருங்குல் பொலிய 
வேறிடம் போக யோசிக்கையில் , அவை மஞ்ஞை, யொலிகெடும் பீலி யொண் 
பெயர்க்குத் தக்கபடி இரண்டு தப்பின ; பொறி மணித்தார் , பொலங்குழை யுழி 
ஒன்று செம்படவனிடம் அகப்பட்டிருந் ஞையொடு பொலியச் சூட்டிக் , குருதி 
தது . இக்கதை பீஷ்மரால் தருமருக்கு 

வேட்கை யுருகெழு முாச , மண்ணிவா 
வருமுன் காப்பதற்காகக் கூறியது . ( பார . ராவளவை ) 

என்னும் புறப்பாட்டடிகளா 
சார் . ) 

னறிக . ( புறம் - 50 ) 

( புறம் - 50 ) இம்முரசம் போர் 
மும்மை ( கூ ) இம்மை , மறுமை , உம்மை . த்த தோலினையும் வீரம் பற்றியே கொள் 


மும்மீன் 


பன . 


முரசை 


1834 


முல்லை 


படும் . 


வர் என்பதனை புனை மருப் பழுந்தக் குத் புலவர் புராணம் முதலாய பல பெருநூல் 
திப் புலியொடு பொழுது வென்றகனை குா கள் இயற்றி யிருக்கின் றனர் . 
ஒருமுச் சீற்றக்கதழ்விடை யுரிவை போர் முருக நாயனார் - இவர் சோணாட்டில் திருப் 
த்த , துனை குசன் முரசத்தானை ” எனவருஞ் 

புகலூ ரில் பிராமணகுலத்திற்பிறந்து சிவ 
சிந்தாமணியானறிக. 

பக்தியிற் சிறந்தவர் . இவர் பிராம்ம முகூர்த் 
முரசை குபேரன் மனைவி , 

தத்தில் எழுந்து தீர்த்தமாடி வர்த்தமா 
முரஞ்சியூர் முடிநாகராயர் இவர் தலைச் 

னீச்சுரருக்குச் சாத்த மலர் பறித்துத் திரு 
சங்கத்திருந்து தமிழாராய்ந்த புலவருள் மாலைகள் தொடுத்துச்சாத்தி அருச்சித்து 
ஒருவர் . இதனை இறையனார் அகப்பொ 

வருவர் . இவ்வ 

இவ்வகை நடத்துங்காலத்துத் 
ருள் முதலியவற்றாலறிக, இவர் சேரமான் 

திருஞானசம்பந்தமூர்த்திகளுக்கு நண்ப 
பெருஞ்சோற்று உதியனைப் பாடியவர் . சாகி அவர் திருமணத்திற்சென்று பாம 
" அலங்குளைப் புரவி யைவரொடு சினை இ , 

சிவமூர்த்தியின் திருவடியடைந்தனர். 
நிலந்தலைக் கொண்ட பொலம்பூந் தும்பை இவர் காலம் திருஞான சம்பந்தமூர்த்திகள் 
யீரைம் பதின்மரும் பொருதுகளத் தொழி காலம் . ( பெ - புராணஎம் ) . 
யப் பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது முருகவேள் -1 . இவர் பொய்யாமொழியைத் 
சொடுத்தோய் " ( புறநா. உ . ) எனப்பாடி தம்மீது கவிபாடக்கேட்க அவர் பெட் 
யதால் இவர் பாரத முடிந்த காலத்தவராக டையையும் பாடி முட்டையையும் பாட 
எண்ணப் படுகின்றார் . இதனால் கடைச் வோ , பாடேன் என மறுக்கக் கேட்டுப் புல 
சங்க மிருந்தது பாரத காலமாகிய பாண் வர் தனித்துக் காட்டின் வழி வருகையில் 
டவர் காலத்துக்கு முன் என்பதும் பெறப் வேடனைப்போற் சென்று வழிமறிக்க , புல 

இவர் தமிழ் நாட்டில் அக்காலத்தி தாம்பாவலன் எனக்கூறக்கேட்டுத் 
ருந்த நாகரென்னும் சாதியாரில் ஒருவர் . தம்மீது கவிபாடக் கூறினர் . புலவர் 
நாகர் காண்க . 

பொன்போலும் " எனக் கூறக்கேட்டுத் 
மாண்டாள் - பாதகண்டமாண்ட பூர்வ அரச தாம் “ வீழ்ந்ததுளி " எனக் கவி கூறித் 
பேதம் . 

தரிசனம் தந்து அநுக்கிரகித்தவர் . 
மாண்விளைந்தழிவணி - அஃதாவது , ஒரி 2. பொய்யாமொழியைக் காண்க . 
டத்துள்ளனவுங் காரிய காரணங்களாகா 

முருகேசழதலியார் இவர் திருமயிலையி 
தனவுமாகிய இரண்டு தருமங்களுக்கு லிருந்த வேளாண் குலத்தவர் . சென்னை 
மேன்மேலும் தோன்றியழியும் பகைமை பச்சையப்பன் கலாசாலைத் தமிழ்த் தலை 
யைச் சொல்லு தலாம் . இதனை வடநூலார் மைப்புலமை நடாத்திய புலவர் . தமிழிலக் 
விபோதா பாசாலங்கார மென்பர் . 

கிய இலக்கணப் பயிற்சியுள்ளவர் . 
- நரகாசுரன் சோபதி . ( மந்திரியும் ) தமிழ் நூல்களைப் பரிசோதித்து அச்சிட்ட 
இவன் 

கோட்டையைக் காத்திருப்புழி வர் . 
கண்ணன் சென்று இவனைக் கொலைசெய் முரை - நந்தன்தேவி சந்திரகுப்தன் தாய் . 

இதனால் கண்ணனுக்கு முராரி மலைப்பால்கூலி பெண்களை நிச்சயிக்குங் 
யென்று ஒருபெயர் உண்டாயிற்று . இவன் காலத்தில் , தாய் பால் கொடுத்து வளர்த்த 
குமாரர் விபாவசு , வசு , நபசுவான் , அரு தின் பொருட்டு அவளுக்குச் செய்யுஞ் சம் 
கணன் , தாம்ரன் , அந்தரிக்ஷன் , சிரவணன் . மானம் . ( உல - வ . ) 
இவனை நரகாசுரனுக்குத் தமயன் என் முல்லை 1. பெரிய மலை போன்ற மார்பினை 
கூறுவர் . கம்சனுக்குச் சிநேசன் . 

யுடையான் தன்னைமேவின அன்பினை 
இவனுக்கு முராசுரன் எனவும் பெயர் . 

யுடைய மடப்பத்தினையுடையாளைக் கூடிய 
முானைக் காண்க 

மிகுதியைச் சொல்லிய துறை . ( பு . வெ . 
1. முரனென்னும் அசுரனை வதை 

பொது .) 
த்த விஷ்ணுவிற்கு ஒரு பெயர் . 

2. காடுசார்ந்த நிலம் . அதன் கருப் 
2. ஒரு வடநூற் புலவன் . 

பொருள் ; தெய்வம் - நெடுமால் , உயர்ந் 
முருகதாசர் இவர் தண்டபாணி சுவாமிக 

தோர் - குறும்பொறை நாடன் , தோன் 
ளென்றும் திருப்புகழ்ச் சுவாமிகளென்றும் றல் , மனைவி , கிழத்தி , தாழ்ந்தோர்- இடை 
வழங்கப்படுவர் . பத்தொன்பதாம் நூற் யர் , இடைச்சியர் , ஆயர், ஆய்ச்சியர் , பள் . 
முண்டிலிருந்தவர் . அறுவகை யிலக்கணம் , காட்டுக்கோழி , விலங்கு - மான் , முயல் , 


மான் 


தான் 


மராசுரன் 


முராரி 


முல்லைக்குரிய கருப்பொருள் 


1335 


முறுவெங்கண்ணனார் 


கனட 


ஊர் - பாடி , நீர் - குறுஞ்சுனை , கான்யாறு கொண்டு அன்று இரவைப் போக்கி மறு 
பூ . குல்லை , முல்லை , தோன்றி , பிடவம் , நாள் பால்கொண்டு அவ்விடஞ் செல்லு 
கொன்றை , காயா , மரம் . குருந்து , உணவு கையில் எப்படியோ பாலைக்கவிழ்த்து 
வரகு , சாமை , முதிரை , பறை - ஏற்றுப் அதிக கோபமுடையவனாய் இடுப்பில் கட் 
பறை , யாழ் - முல்லையாழ் , பண் - சாதாரி , டியிருந்த கோடரியை யெடுத்து மூங்கில் 
தொழில் - சாமை வாகுவிதைத்தல் , அறுத் முனையை வெட்டினன் . அந்த வெட்டுப் 
தல் , கடாவிடல் , விடை தழுவல் , ஆவின பட்ட இடத்திலிருந்து உதிரம் பெருக் 
மேய்த்தல் , கொன்றைக் குழலூதல் , குர கெடுக்க , இடையன் பயந்து அரசனிடம் 
வையாடல் கான்யாறு ஆடல் , 

இச்செய்தியைக் கூறினன் . அரசன் மந் 
முல்லைக்குரிய கருப்பொருள் தெய்வம் . திரியருடன் வந்து துதிக்கச் சிவமூர்த்தி 
மால் , உயர்ந்தோர் - குறும்பொறை நாடன் சிவலிங்க உருவாய் வெளிப்பட்டு அரசன் 
தோன்றல் , மனைவி , தாழ்ந்தோர் - இடை வேண்ட வளர்ந்து மீண்டுங் குறுகினர் . 
யர் , இடைச்சியர் , புள் - காட்டுக்கோழி , இவ்வாசன் சுவாமிக்கு ஆலயமுதலிய திரு 
விலங்கு - மான் , முயல் , ஊர் - பாடி , நீர் . ப்பணி செய்வித்து முத்தியடைந்தனன் , 
குறுஞ்சுனை , கான்யாறு , பூ - முல்லை, முழநீறு பூசியழ நிவர் - மந்திரவிதிப்படி விளை 
கொன்றை , காயா , மரம் குருந்து , உணவு த்த திருநீற்றை மந்திர பூர்வமாக அணி 
வரகு , சாமை , பறை ஏற்றுப்பறை, யாழ் ந்து முத்தியடைந்த தொகையடியார்கள் . 
முல்லையாழ் , பண் - சாதாரி , தொழில் - ( பெ - புராணம் ) 
சாமை , வரகு விதைத்தல் , கடாவிடல் , முள்ளம்பன்றி 

உடம்பில் 
விடைதழுவல் , குரவையாடல் முதலியன . முட்களையும் பன்றி போல் முகத்தையும் 
( அகம் ) 

பெற்றிருத்தலால் முட்பன்றியெனப் பெய 
முல்லை நிலம் பித்ததோஷம அதிகரித்தற் ரடைந்தது . இது ஓரடி உயரமும் இரண் 
கிடம் . இதனுடன் வாதமும் கூடும் . இவற் டடி நீளமும் உள்ளது . தலையும் மூக்கும் 
றால் பல ரோகங்களுண்டாம் . 

பன்றிபோல் இருக்கும் . மேல்வாயிலும் 
முல்லைப்பாட்டு இது தலைவனைப் பிரிந்து கீழ்வாயிலும் கோரப்பற்கள் உண்டு . 
தனித்திருக்கும் தலைவியின் இயல்பைக் இதன் கழுத்தில் வெண்ணிறம் பட்டை 
கூறியது . இப்பாட்டு காவிரிப்பூம்பட்டி போலிருக்கும் , காது அகன்றிருக்கும் , 
னத்துப் பொன் வாணிகனார் மகனார் நப்பூத உடம்பெங்கும் வளைந்த பெரிய முட்களைக் 

பாடியது . பத்துப்பாட்டினுள் ஒன்று . கொண்டிருக்கும் . இது கோபங்கொள் 
முழுதுகண்டராமன் - ஒருபாண்டியன் . இவ ளின் முட்களைச் சிவிர்த்துக்கொண்டு எதிரி 
னுக்குப் பவ்யசூடா மணிபாண்டியன் என யின் மேல் பாயும் . ஆகாரம் கிழங்கு முத 
வும் பெயர் . இவனுக்கு ஒரு இடையன் லியவும் பூச்சிகளுமாம் . 
காடோறும் மந்தையில் பால் கறந்து தரு முள்ளியார் பெருவாயின் மகன் . ஆசாரக் 
வது வழக்கம் . இவ்வகை வருகையில் ஒரு கோவை நூலாசிரியர் . 
நாள் இடையன் வரும் வழியில் மூங்கின் முள்ளியூர்ப்பூதி - கடைச்சங்க மருவிய புல 
முனை இடற , பாலைக்கவிழ்த்துக் குறைந்த 

வர் . 
பாலாய் அரசனிடம் செல்ல , அரசன் பால் முள்ளூர்மலை - சுடை யெழுவள்ளலில் ஒரு 
என் குறைந்ததென் றனன் . 

மலையமான் திருமுடிக்காரியின் 
டையன் நடந்த வரலாறு கூறி மறுநா 

இதில் பகைவர்க்கஞ்சிச் சோழன் 
ளும் அவ்வகை செய்து வருகையில் அரசன் பலநாள் வசித்திருந்தனன் , ( புற - நா . ) 
கோபிக்க இடையன் விசனத்துடன் திரு முறம் - தானியங்களிலுள்ள குற்றம் நீங்க 
ம்பி வீடுசென்று மூங்கின் முனையை வெட்டி நோம்பவும் , மொழி கவும் , தெள்ளவும், 
யெறியக் கோடரி யெடுத்து அருகில் தூற்றவும் அமைந்தது இது சிறு மூங்கிற் 
வைத்துக்கொண்டும் மறந்து பின்னும் பாலை பத்தைகளால் பின்னப்பட்டு அடி விரிந்து 
அவ்விடம் கருத்துடன் கொண்டுவந்தும் தலை குவிந்த கருவி . 
கவிழ்த்தனன் . அரசன் இடையன் செய்தி முறுவல் - இது ஒரு நாடகத் தமிழ் நூல் , 
பறிந்து இனித் தண்டிப்பேன் முறு வெங்கண்ணனார் இவர் வெங்கண்ண 
இடையன் மனவருத்தத்துடன் வீடுவந்து னாரெனவும் படுவர் . குறிஞ்சித்திணையைப் 
கோடரியை யெடுத்து இடுப்பில் கட்டிக் பாடியுள்ளார் . இவர் உள்ளுரை கூறியது 


வனை 


மலை , 


என , 


முறையிற் படர்ச்சியணி 


1336 


முன்ன விலக்கு 


னள் . 


வியப்புடைய தாகும் . ( நற் , உ.உ. ) இவர் முனைப்பாடியார் இவர் ஊர் முனைப்பாடி 
பாடியனவாக நற்றிணையில் மேற்கூறிய யாக இருக்கலாம் . சமயம் அருகம் . அற 
பாடலொன்றும் , அகத்தில் ஒன்றுமாக நெறிச்சார நூலாசிரியர் . 
இரண்டு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. முனையதரையன் - 1. ஒரு பிரபு . 
முறையிற் படர்ச்சியணி 

அஃதாவது , னைக் கண்ணபுரத்துத் தாசி , * இன்றுவரி 
முறையாக ஒருபொருள பலவிடங்களிற் லென்னுயிரை நீபெறுவை யின்றைக்கு , 
சென்றடை தலையேனு . மோரிடத்திற் பல நின்றுவரி லதுவு நீயறிவை - வென்றி , 
பொருள் சென்றடை தலையேனுஞ் சொல் முனையா கலவி முயங்கியவாறெல்லாம் ,, 
லு தலாம் . இதனை வட நூலார் பரியாயாலல் நினையாயோ நெஞ்சத்து நீ . " எனப்பாடி 
காரமென்பர் . 

னள் . 
முற்கலருஷி - 1. மிருகண்டு ருஷியின் மாம 2. விக்கிரம சோழனுடைய மந்திரிகளி 
னார் . மருத்துவதி தந்தை . இவர் காசிய 

லொருவராக இருக்கலாம் என்று தெரி 
ரிடம் வேதாத்யயனம் செய்கையில் எச்சில் கிறது . ( பலர் முடிமேல் - ஆர்க்குங் கழற்கா 
தெறித்தமையால் காசிபர் கோபித்து எரு லனகன் றன தவையுட் , பார்க்குமதி மந் 
தாகும்படிச் சாபங்கொடுக்கப் பெற்றவர் . திர பாலகரிற் போர்க்குத் தொடுக்குங் 

2. ஒரு இருடி , இவர்தேவி வருசமாலை , கமழ்தும்பை தூசினொடுஞ் சூடிக் கொடுத்த 
இவள் புத்திரனில்லாததால் கீரி வளர்த்த புகழ்முனையர் கோனும் ” என்னும் விக் 

இக்கீரியை வளர்த்து வருகையில் கிரமசோழனுலா அடிகளாலறிக. 
புத்திரன் பிறந்தனன் . அப்புத்திரனைத் முனையடுவார் நாயனார் -- இவர் சோணாட் 
தொட்டிலில் வளர்த்தி நீர்க்குச்செல்ல டில் திருநீடூரில் வேளாளர் குலத்தில் திரு 
ஒருநாகம் 

தொட்டிலில் இறங்குவதைக் வவதாரஞ் செய்து பகைவர்களை வென்று , 
கீரிசண்டு பாம்பைத் துண்டித்துத் தன்னை வரும் பொருள்களைச் சிவனடியவர்களுக் 
வளர்த்தவளிடம் சென்றது . வநசமாலை குக் கொடுத்துச் சிவனருளால் முத்தி 
கீரி குழந்தையைக் கடித்துவிட்டு வந்து யடைந்தவர் . ( பெ.புராணம் .) 
விட்டதென எண்ணிக் கீரியைக் கொன்று முன்றுறையரையர் பழமொழி நூலாசிரி 
வீட்டில் வந்து பார்க்கப் பாம்பு இறந்திருக் யர் . இவர் சைநர் . பழமொழியின் பாயி 
கவும் குழந்தை உயிருடன் இருக்கவுங் ரத்தில் " முன்றுறைமன்னவன் " என இரு 
கண்டு விசனமடைந்து தான் இறக்கத் த்தலின் , இவர் முன்றுறை என்னும் ஊ 
துணிகையில் சிவமூர்த்தி தரிசனத்தந்து க்கு அரசனாக இருக்கலாம் . இவர் கடைச் 
இவளை நோக்கி , நீ முற்பிறப்பில் கீரி . சங்கத்தார் காலத்தவர் . 
உன்னைக் கீரியுருக்கொண் டிருந்தவள் முனையூர் - இஃது இடவகனுக்கு 
கொன்றதனால் நீ அவளை இப்பிறப்பில் ணன் கொடுத்த நாடுகளுள் ஒரு நாட்டி 
பழிவாங்கினை எனக் கூறி மறைந்தனர் . எது தலைநகரப் பெயர் . 

( பெ . கதை ) 
இவளும் தன் குழந்தையுடன் சுகமே வாழ்ந் மூன்றேர்க்குரவை - 1 , கணையத்தை யொ 

த்த திண்ணிய தோளினையுடைய மன்ன 
முற்று முதிர்வு மதிற்குள் உள்ளோனுடைய னுடைய வெல்லுந்தேர்முன் நிறைந்த வலி 
முழங்கும் முரசு காலையிலொலிப்ப புறத் யாற் சிறந்த வீரர் ஆடிய துறை , ( பு . வெ 
திருந் தவனது வெய்ய கோபத்தின் மிகுதி துமபை. ) 
யைச் சொல்லிய துறை. ( பு.வெ. உழிஞை) 2. வென்றெடுத்த வெற்றியான் மிக்க 
மற்றுழிஞை - அசையுந் தன்மையினை உடைத் ஆயுதத்தையுடையான் தேரின் முன் 
தாய் விளங்கும் வேணியையு டையான் பேயாடிய துறை , ( பு - வெ . வாகை) , 
மலைந் தபூவினது நன்மையைச் சொல்லிய முன்னத்தினுணருங்கிளவி - குறிப்பா னுண 
துறை . ( பு . வெ உழிஞை . ) 

சப்படுஞ் சொல் , ( நன் . ) 
- மகா சுவேதையின் தாய் முறையா முன்னவிலக்கு - ஒரு பொருளைக் குறிப்பி 

னான் விலக்குவது . இது, இறந்தவினை 
முனைகடி முன்னிருப்பு - வேந்தரெல்லாரை 

விலக்கு , எதிர்வினை விலக்கு , கெழ்வினை 
யும் சினத்தைக் காலப்பண்ணிப் பகைவர் விலக்கு , பொருள் விலக்கு , குணவிலக்கு , 
முன்னே இருந்தவரைப் பூசற்களரியினின் காரணவிலக்கு , காரியவிலக்கு , வன்சொல் 
றும் போக்கிய துறை. ( பு . வெ . காஞ்சி . ) விலக்கு , வாழ்த்துவிலக்கு , தலைமைவிலக்கு 


தனள் 


சனி 


னவள் 


முஷ்டிகாசுரன் 


1887 


மூங்கைப் பிள்ளையார் 


உபாய 


பல 


இகழ்ச்சி விலக்கு , துணை செயல்விலக்கு , யும் வேதியர்க்கு ளாருமில்லை யறிவுகெட்ட 
முயற்சிவிலக்கு , பாவகவிலக்கு , 

வலையருமப் படியே யாவர் , சீராய துருக்க 
விலக்கு எனப் பலதிறப்படும் . ( தண்டி ) ருக்குட் சீதக்காதி சிறப்புடைய வணிகருக் 
கையறல் விலக்கு , உடன்படல் விலக்கு குட் செந்தில் காத்தான் , காராளர் தங்களுக் 
வெகுளிவிலக்கு , ஐயவிலக்கு , வேற்றுப் குள் வெண்ணெ யூரான் சருதரிய மறவ 
பொருள்வைப்புவிலக்கு சிலேடைவிலக்கு , ருக்குள் மூவ ராயன் , பேரான மூங்கிலணை 
ஏது விலக்கு எனவும் உண்டு 

நல்ல காமர் தொட்டியர்க்கு ணீயொருவன் 
முஷ்டிகாசுரன் 

1. திரிலோகங்களையும் பேர்பெற் றாயே " என்றனர் . 
வதைத்திருந்த அசுரன். இவன் சிவமூர்த் மூங்கில் - 1. ஒரு காலத்தில் கண்ணுவர் தவ 
தியால் இறந்தனன் . 

மிருக்கையில் புற்று அவரை மூட அவர் 
2. கம்சனுக்குத் துணையான அரசன் . மீது இது முளைத்தது . இதை மூன்று விற் 
இவன் மல்லயுத்தத்திற்குப் பலராமர்மீது களாக்கி , பினாகமெனப் பெயரிட்டுச் சிவ 
எவப்பட்டுத் துணைவருடன் உதையுண்டு னுக்கும் , சார்ங்கமெனப் பெயரிட்டு விஷ் 
இறந்தவன் 

ணுவுக்கும் , காண்டீவம் எனப் பெயரிட் 
டுச் சந்திரனுக்கும் பிரமன் கொடுத்தனன் . 
( பார . அது -6 . ) 

2. இது புல்லினத்தைச் சேர்ந்தது . 
முகாசுரன் - 1. துரியோ தனனுக்குச் சிநே 

புதர்போல் முளைத்து ஒன்றை 
கனாகிய அசுரன் . அருச்சுனன் தவத்திலி யொன்று பின்னிக்கொண்டிருக்கும் . கணுக் 
ருக்கையில் துரியோ தனன் இவனை யழை களை யுடையது . நிறம் பசுமை , இலைகள் 
த்து அருச்சுனனை வதைக்க 

ஏவினன் . 

புல்லைப்போல் கூர்மையுடையன . வேரில் 
இவன் பன்றியுருக்கொண்டு அருச்சுன பல முளைகள் தோன்றிப் பெருகும் . சில 
னிடம் சென்று தவத்திற் கிடையூறு செய் கெட்டியாகவு மிருக்கும் . முள்ளுள்ளவை 
கையில் சிவமூர்த்தியாலும் அருச்சுனனா இந்தியக் காடுகளிலும் சீனாவிலும் உண்டு . 
லும் கொலை செய்யப்பட்டவன் . 

விதத்தில் பயன்படும் . வீட்டுக்கு 
2. கொல்லாபுரியில் சத்தியாற் கொல் வரிச்சல் , பந்தக்கால் , ஏற்றக்கோல் , பாய் ; 
லப்பட்ட அசுரன் . 

முறம் , கூடை , பானபாத்திரம் , பல்லக்குத் 
முகாம்பை - சையபர்வதத் தெழுந் தருளி தண்டு முதலியனவாம் . 

சீனர் உள்ளிருக் 
யிருக்கும் சத்தி . 

கும் மெல்லிய தோலால் காகிதம் செய்வர் . 
முக்கப்பன் - நீதிசாரம் என்னும் நூலினாசிரி ழங்கைப்பிள்ளையார் - இவர் குமாரக்கடவு 

யர் . இவர்க்குத் தந்தை திருவரையப்பன் , ளின் அவதாரம் . ஒருமுறை கடைச்சங்கத் 
முக்கு வளைந்த கொக்கு - ( The Avocet ) திப் புலவர்கள் தாம் அகப்பொருளுக்கிட்ட 
இது ஆசியா கண்டத்தில் சைபீரியாவி உரையை ஒவ்வொருவரும் அதிகமாக மதி 
லும் , ஐசோபாவின் வடபாகத்திலும் கூட் த்து வரம்பு அறியாது இருக்கையில் , அவ 
டம் கூட்டமாய் வசிக்கிறது . இது அந்த ற்றின் உயர்வு தாழ்வுகளை அறிய எண் 
நாடுகளிலுள்ள கடல் , ஆறு , ஏரி முதலிய ணிச் சொக்கநாத மூர்த்திகளை வேண்டி 
இடங்களில் இரைதேடியுண்கிறது . இதன் னர் . சொக்கநாதர் புலவர் தமை நோக்கி , 
சிறகின் மேற்புறம் கருமை கலந்த வெண் தனபதியும் குணசாலினியும் செய்த தவத் 
மை , பா தங்கள் தோலடி கொண்டவை . தால் குமாரக்கடவுள் அவர்களிடம் அவ 
மூக்கு மேல்நோக்கி வளைந்து உறுதியாயி தரித்திருக்கின் முன் ; அவனிடஞ்சென்று 
ருக்கிறது . இது தண்ணீரில் வேகமாய் 

உமது செய்யுட்களைக்கூறி எல்லை காண்க 
நீந்தி மீன்களை வேட்டையாடும் . இவ்வி என்றனர் . புலவர் அவ்வாறே சென்று 
னத்தில் வளைந்த மூக்குள்ளவை ( 20 ) வகை மூங்கைப் பிள்ளையாரை வணங்கி அவர் 
யுண்டென்பர் . பெண்கொக்கு வருடத்திற் சந்நிதிமுன் அவரவர் செய்த உரையைக் 
கொருமுறை புதர்களில் பசுமையான கூற , பிள்ளை யார் புலவர்க்குச் சமிஞ்ஞை 
முட்டையிட்டுக் குஞ்சு பொரிக்கிறது . யால் வரம்பு அறிவித்தனர் . இவர் மூர் 
ழங்கிலணை நல்லகாம நாயகீகாவர்கள் கைப் பிள்ளையாகப் பிறந்த காரணம் சிவ 
இவர் ஏழுமலை ஜமீன் தார் . 

மூர்த்தி தமது தேவியாருக்குச் சாஸ்திரோ 
கொடையை வியந்து ஒரு கவிஞர் , " ஆரா பதேசஞ்செய்கையில் பிராட்டி அதில் பரா 

168 


மூஞ்சூறு 


1338 


முத்திரகிரிச்சரரோகம் 


ன 


முடகர்ப்பம் 


முகமாக இருந்ததைக் கண்டு சாபமிட்ட மூட்டுப்பூச்சி போலிருக்கும் . மோட்டுப்பூ 
னர் . இச்சாபங் கேட்ட குமாரக்கடவுள் ச்சி யென்னும் சொல்வதுண்டு . 
பொறாது சாஸ்திரங்களைக் கடலில் இட்டுச் முதானந்தம் கயலை யொத்த விழியினை 
சிவமூர்த்தியால் வணிகர் குலத்தில் ஊமை யுடையாள் தன் கொழுநனோடு இறந்து 
யாய்ப் பிறக்கச் சாபமேற்றனர் . (பாஞ் - 

அசன்ற வழியிடத்துப் போவார் 
திருவிளை ) 

உண்டு அதிசயித்துச் சொல்லிய துறை , 
மூஞ்சூறு உருவத்தில் எலியைப் 

( 2 ) கடுவினையாளன் தன்மேற் பகைவரு 
போல இருக்கும் ஒருவிதச் சாம்பல் நிற டை கூரிய அம்பு அழுந்தத் தான் நினை 
முள்ளது . இதன் கால்கள் குட்டையாயும் ந்த வினையை முடிவு செய்யானாகி இறத் 
முகம் சற்று நீண்டு பன்றியின் முகமொத் தலும் மூதானந்தம் என்ற துறையாம் . 
துத் துதிக்கைடோல் அசையக்கூடியதாயு ( பு வெ . பொதுவியல் . ) 
மிருக்கும் . . 

இது இரவில் ஓடித் திரியும் . முதின் முல்லை - கொல்லும் வேலினையுடைய 
இதன் கண்கள் சிறியவை . இதனிடம் வீரர்க்கல்லது அந்த மறக்குடியில் மடப் 
சத்துருக்களை யோட்ட ஒருவித நாற்ற பத்தினையுடைய அரிவைமார்க்கும் சினத் 
முண்டு. அதனால் பூனை முதலியன இதனை தைச் சிறப்பித்த துறை . ( பு . வெ . வாகை . ) 
விரும்பா . 

முதெயினனூர் கடைச்சங்கமருவிய ஒரு 
மூடவிஷ்டம்ப கருப்பம் புலவர் . 
காண்க . 

மூதேவி - 1. இவள் முதலில் ஆதிசக்தியி 
முடவிஷ்டம்ப கருப்பம் சருப்பிணி மேடு னிடந்தோன்றி இரண்டாமுறை திருப் 
பள்ளங்களில் படுப்பதாலும் , அபானவாயு பாற்கடலிற் பிறந்தவள். இவள் காளாஞ் 
வின் விகுணத்தாலும் , பிரசவகாலத்துப் சன நிறமும், சர்ப்பாபரணமும் , கழுதை 
பலவி தமாகப் புரளுவ தாலும் 

சிசுவின் வாகனமும் உடையவள் . (சுப்ரபேதம் .) 
சிரம் , கை , கால் , இடந்தப்பி வேறிடத்திற் 2. மூத்தாளைக் காண்க , கணவன் துப் 
சிக்கும் . இதனால் பிண்டம் வெளிப்படாது பிரதன் எனவும் பாதாபுத்திருப்பன் என 
வருத்த முண்டாம் . இதுவே மூடகர்ப்பம் வுங் கூறுவர் . 
யோனித்தானத்தில் ஒரு காலும் , குதத்தா மூதேவிவாழிடங்கள் - அரசு நீழல் , விளா 
னத்தில் ஒரு காலும் சிக்கிக்கொண்டு பிர மரத்தடி , விளக்கினீழல் , மனிதர் நீழல் , 
சவ முகங்காணாது ஸ்தம்பிப்பது விஷ்டம்ப 

இரவு , ஆசாரமில்லாத வேதியனீழல் , 
கருப்பமாம் . ( ஜீவாட் .) 

உண்ட நீர்ச்சேடம் , ஆடைதோய்த்தநீர் , 
முடன் - ஒரு தயித்தியன் . வேதியச் சிறுமி விளக்கு மாற்றின் புழுதி, மயிர்ப்புழுதி , 
ஒருத்தியைத் துன்புழத்தி நந்தி , கங்கை கழுதை , நாயின் புழுதி , வெந்தசாம்பல் , 
இவர்களால் மோட்சமடைந்தவன் . 

வேகாக்கரிப் புழுதி , ஆட்டுத்தூசு இவை 
மூடுபனி - 1. பகற்காலத்தில் வெப்பத்தால் முதலியன , ( அண்ணா - ச.த.) 
பூமி சூடடைய அதிலிருந்து எழுந்த ஆவி ழத்தாள் 

ழத்தாள் --- பாற்கடலிற் பிறந்தவள் . இவள் 
உஷ்ணமடைகிறது இது இரவு ஏறவேறக் ஆன்மாக்களுக்குச் சோம்பல் முதலியன 
குளிர்ந்து நீர்கொண்ட மேகத்தைப் போல் வருவிப்பவள் . வருணன் தேவி யென்பர் . 
பரிணமிக்கிறது . 

இவள் இலக்குமணர் வனவாசஞ் செய் 
2 சற்று உறைந்த நீர்த்திவலை பூமிக்கு கையில் கங்கைக் கரையில் வந்து உறக்கம் 
அருகாக வரும்போது பூமிக்கருகிலுள்ள உண்டாக்க , இலக்கு மணர் இவளை நோக்கி 
ஆகாயம் பூமியினும் குளிர்ந்திருத்தலால் னவாசத்திற்குப் பிறகு வருக என, அவர் 
புகைபோல் பூமியைக் கவிந்து கொள் கட்டளைப்படி ( கச ) வருஷம் பொறுத்து 

இது பெரும்பாலும் இரவுக்கு வந்தவள் . இவளுக்கு வாகனம் கழுதை , 
முன்னும் பின்னுமாக உண்டாம் . சூரிய ஆயு தம் துடைப்பம் . கொடி காகம் . 
உதயத்தில் மறைந்து போம் . 

ழத்திரகிரிச்சரரோகம் இது அதிக வருத் 
பட்டுப்பூச்சி 

இது பேனை யொத்தது . தத்துடன் மூத்திரத்தைக் கொஞ்சம் 
இது இரத்தத்தை யுறுஞ்சிச் சீவிப்பது . கொஞ்சமாக விழச்செய்வது . இது வாதம், 
அழுக்கினால் பிறப்பது . இவ்வகையைச் பித்தம் , சிலேஷ்மம் , திரிதோஷகிரிச்சரம் 
சார்ந்தது மாமூட்டுப்பூச்சி , இதுவும் பேனை 

நான்கு வகைப்படும் . இவைகளை 
பயாத்தது . இதுவும் இரத்தல் குடிப்பது . வெடியுப்புத் திராவகம் , நவச்சாரக்குழம்பு , 


கிறது . 


என 


முத்திரதோஷம் 


1339 


மூர்த்தி நாயன 


டைப் 


சிவ . ) 


மகாவசந்த குசுமாகர மாத்திரை முதலிய தாகம் , வியர்வு , சேராசேஷ்டை முதலிய 
வற்றால் வசஞ்செய்யலாம் . ( ஜீவரட் . ) குணங்களும் பெற்றிருக்கும். இது வாதம் , 
முத்திரதோஷம் - இது மூத்திரத்தால் பித்தம் , சிலேஷ்மம் , திரிதோஷம் முத 
உண்டாம் தோஷத்தால் பிறக்கும் நோய் . 

வியனவற்றை வினைக்கும் இதனை மகாவிஷ் 
இது வாதவஸ்தி, வாதகுண்டலி , வாதாஷ் முஷ்டித்ரைவாதிகளால் வசமாக்கலாம் . 
டீலம் , மூத்திரா தீதம் , மூத்திரச் சடாம் , மூர்த்தம் - ( அ ) பூமி , நீர் , நெருப்பு , வாயு , 
மூத்திரோச்சங்கம் , மூத்திரக்கிரந்தி , 

மூத் 

ஆகாயம் , சூரியன் , சந்திரன் , ஆன்மா 
திர சுக்லம் , மூத்திரவிட் விகாதம் , மூத்திர என்ற சிவபெருமானது எட்டுவடிவங்கள் 
வுஷ்ணவாதம் , மூத்திரக்ஷயம் , மூத்திர மூர்த்தாண்டான் - சிவகணத் தலைவன் . 
சாதம் எனப் பலவாம் . இவற்றுள் வாத மூர்த்தி - தகனுக்குப் பிரத்தியிடம் உதித்த 
வஸ்தி , வாதகுண்டலி , வாதாஷ்டீலம் குமாரி . இயமன் தேவி . தருமப்பிரசாபதி 
எனும் மூன்றிற்கும் வாயுவே அரசனாம் . 

யின் தேவி யெனவும் கூறுவர் . இவளிடம் 
மூத்திரதீதம் , மூத்திரசடாம் இவ்விரண் விஷ்ணு கரநாராயணராக அவதரித்தனர் . 
டிற்கு வாதபித்தங்களே அரசர்களாம். மற் மூர்த்திசாதாகீயம் -- வித்தையெனும் பெய 
றையவற்றிற்குப் பித்த கபங்களே அரசர் ருடைய இச்சாசத்தி , சுத்தகுணமான கலை 
களாம் . 

பொருந்தலால் மூர்த்தியெனும் 
மூப்பன் - உழவர் , இடையர் , அளவர் , அம் 

பெயாடைந்து 

காணப்பட்ட வடிவையு 
பலக்காரர் , குடுமி , பள்ளர் , பறையர் , திரு 

முடைத்தால் காலாக்னிக் கொத்த ஒளி 
வனந்தபுரத்துத் தண்டான் , சேனைக்குடி பெற்று இலிங்கவு வடைந்து அதன் கார் 
யர் , சேணியர் , சாலியர் , சாணார் , வலையர் வபாகத்தில் ஒரு திருமுகமும் இச்சாஞான 
முதலியோர் பட்டப் பெயர் . ( தர்ஸ்டன் .) கிரியைகளெனும் திரிகேத்ரங்களும் , கண் 
முருசி - பிருடியின் மனைவி . பிருடியைக் டிப்பற்ற வடிவும் பெற்றிருப்பது. ( சதா 

காண்க , 
மூர்க்க நாயனார் இவர் தொண்டை மண்ட மூர்த்தி நாயனார் - இவர் பாண்டி நாட்டில் 
லத்தில் திருவேற்காட்டில் வேளாளர் மதுராபுரியில் வைசியர் குலத்தில் அவ 
குலத்தில் அவதரித்துச் சிவனடியார்க்கு தரித்தவர் . இவர் நாடோறும் சோமசுந்த 
அமுது படைக்கும் நியமம் பூண்டு வருகை சக்கடவுளுக்குச் சந்தனக் காப்பிடச் சந்தன 
யில், செல்வங் குறைந்து வருதல் கண்டு மரைத்துக் கொடுத்து வருவாராயினர் . 
பொருள் இலாமையால் சூதாடிவென்று இவ்வகையிருக்கையில் கருநாடக தேசத் 
அந்தப் பொருள் கொண்டு தொண்டு செய்து 

பாண்டியனை வென்று அந்நாட் 
வேறு சூதாடுவாரின்மையால் பல தலங்க டைக் கவர்ந்து சமண சமயத்தவர்க்கு உட் 
ளுஞ் சேவித்து அங்குச் சூதாடி வென்று பட்டு அந்நாட்டவரையும் அச்சமயத்தவர் 
அப்பொருளை அடியவருக்கிட்டுக் கும்ப கட்கு உட்படுத்த எண்ணி 

நாயனாரை 
கோணஞ்சென்று சிவமூர்த்தியைத் தரிசி அவ்வழிப்படுத்த, நாயனார் சந்தனக்கட்டை 
த்துச் சூதாடி முன் தாம் தோற்பது போற் வாங்குங் 

கடைகளில் சந்தனக்கட்டை 
காட்டிப் பின் அவர்களைத் தோற்பித்துப் கொடாதிருக்கக் கட்டளையிட்டனன் . இத 
பொருள் பெற்று அப்பொருளைத் தரம் னால் நாயனார் மனம் வருந்திச் சந்தனக் 
பெறாமல் பரிசனங்கள ல் எடுப்பித்துச் சட்டை கிடையாவிடினும் அதனையுரைக் 
சிவனடியார்க்கு அன்னமிட்டுத் தாம் கடை குங் கைக்கு முட்டில்லையெனத் தேறிச் 
ப்பந்தியில் இருந்து அன்னம் புசித்து வரு சந்தனக்கல்லில் தமது கரத்தை அதிலுள்ள 
வர் . தாம சூதாடி 

வெல்கையில் மாறு பேசு மூளை யொழுகும்வரையில் உரைத்தனர் . 
வரேல் அவர்களைக் கையில் இருக்கும் சுரி சிவமூர்த்தி இவரை நோக்கி , அன்பனே 
கையால் குத்தும் காரணத்தால் மூர்க்கர் இவ்வகை புரியாமல் , உனக்கு இடுக்கண் 
எனப் பெயர் பெற்றுச் சிலநாளிருந்து செய்தவன் மாள்வன் ; - அரசனாக இருந்து 
முத்தியடைந்தனர். 

சைவசமயத்தை வளர்த்து நம் உலகடைக 
மூர்க்கருஷி - ஒரு இருடி , சிவனடியவர் . என்று திருவருள் புரிந்து மறைந்தனர் சந் 
மூர் சாபோகம் 

ஆகாயம் பலவன்னமாகக் தனம் உரைத்தகையும் வளர்ந்தது , மறுநாள் 
காணப்பட்டு மூர்ச்சையுண்டாம் . மார்பு அரசன் இறக்க , மந்திரியர் அரசனுக்குச 
வலி , நடுக்கல் , பிரமை , தேகவெரிவு , செய்வகை செய்து புத்திரனில்லாமையால் 


தாசன் 


மூலகன் 


1340 


மூவேந்தர் 


யானையைக் கண்கட்டிவிட , அது சொக்க மூலன் தீருழலநாயனரைக் காண்க . 
நாதர் சந்நிதியில் இருந்த மூர்த்திநாயனா ழவன் இவன் சிற்றாசன் , பரிசு தராமை 
ரையொத்து முடியிலிட்டுச் சென்றது யின் , பெருந்தலைச் சாத்தனாரால் இகழ்ந்து 
இவர் சொற்படி மந்திரியர் விபூதி ரு , பாடப் பெற்றவன் . ( புற நா . உ 0 க . ) 
சாவுமே திருமுடிசூட்டுத் திரவியமாகச் ழவாயிரவர் - சூரபன்மன் குமாரர் . இவர் 
கொண்டு முடிசூட்டினர். இவ்வகை மூர்த் கள் விஜயன் எனும் இலக்கவீரனால் கொல் 
திநாயனார் நெடுங்காலம் அரசாண்டு முத்தி லப்பட்டவர் . 
யடைந்தனர் . 

மூவேந்தர் 1.சேர சோழ பாண்டியர் . 
மலகன் - இக்ஷவாகு குலத்து அச்மகன் இவர் தொன்று தொட்டு வந்த தமிழ் நாட் 
குமாரன் , பாசிராமரால் அழிந்த சூரிய டாசர் . இவர்களின் தசாங்கமாவன : முறை 
வம்சம் தோன்றுவதற்கு மூலமாயிருந்த யே மலை- கொல்லி , நேரி , பொதிகை. நாடு . 
படியால் இவனுக்கு மூலகன் எனவும் , குடநாடு , புன்னாடு, தென்னாடு , நதி - பொ 
பாசிராமரால் அழிவுநேராதபடி பெண்கள் ருனை , காவிரி , வைகை , பதி - கருவூர் , உறை 
இவனைக் காத்திருந்ததால் நாரீகவசன் என பூர் , மதுரை , முரசு - மங்களம் , வெற்றி , 
வும் பெயர் பெற்றவன் . இவன் குமாரன் கொடை . கொடி - வில் , புலி , மீன் . ஊர்தி . 
தசரதன் . ( பாகவ. ) 

கனவட்டம் , பாடலம் , கோரம் . மாலை - 
மூலங்கீரனார் இவர் பாலையைச் சிறப்பித் பனை , ஆத்தி , வேம்பு . 
துப் பாடியுள்ளார் . பேய்களை வருணிப்ப 2. அச்சுதகளப்பாளன் தளையிட்டபோது 
தில் வல்லவர் . முண்முருக்கின் நெற்றைப் பாடியது . " தினைவிளைத்தார் முற்றந் தினை 
பேயின் கைவிரலுக்கு உவமை கூறியது யுணங்குஞ் செந்நெல் , தனைவிளைத்தார் 
வியக்கத்தக்கது . சோழநாட்டின்கணுள்ள முற்றமது தானாம் - கனைசீர் , முரசுணங் 
திருச்சாய்க்காட்டை ( சாயாவனத்தைப் ) கச் சங்குணக்கு மூரித்தேர்த் தானை , அரசு 
புகழ்ந்து பாடியுள்ளார் . இவர் பாடியது ணங்கு மச்சு தன் முற்றத்து . ” இது சேரன் 
( நற் . எகூ - ம் பாட்டு .) 

கூற்று , " அரச குலதிலக னச்சு தன் 
மூலத்திரிகோணம் சூரியனுக்குச் சிங்க முற்றத்தில் , அரச ரவதரித்த வங்காள் - 
மும் , சந்திரனுக்குக் கர்க்கடகமும் , செவ் முரசதிரக் , கொட்டிவிடு மோசையினுங் 
வாய்க்கு மேஷமும் , புதனுக்குக் கன்னியும் , கோவேந்தர் காற்றளையை, வெட்டிவிடு 
குருவுக்குத் தனுசும் , சுக்கிரனுக்குத் துலா மோசை மிகும் . " இது சோழன் கூற்று . 
மும் , சநி ராகுக்குக் கும்பமும் , கேதுக்குச் " குறையுளா ரெங்கிரார் கூர்வேலி ராமன் , 
சிங்கமும் , குளிகனுக்கு மீனமும் ஆகும் . நிறையாறு திங்களிருந்தான்- முறைமை 
மூலம் - ( ய ) கண்டங்கத்திரிவேர் , சிறுவழு யால் , ஆலிக்குந் தானை யலங்குதா ரச்சுத 
துணைவேர் , சிறுமல்லிவேர் , பெருமல்லி முன் , வாலிக் கிளையான் வரை . ” இது 
வேர் , நெருஞ்சிவேர். இவை சிறுபஞ்ச பாடிய பின்பு பாண்டியனுக்கு ஒரு வில 
மூலம் . வில்வவேர் , பெருங்குமிழ்வேர் , ங்கு கூடப்போட அப்பொழுது பாடியது . 
தழுதாழைவேர் , பாதிரிவேர் , வாகைவேர் 

" குடகர் குணகடலென் சார்த்தார்குடகர்க் , 
இவ்வைந்தும் பெரும்பஞ்சமூலம் என்பர் . கிடவர் வடகடலென் பார்த்தார் 
ஆக இவை பத்தும் தகழல மெனப் பெயர் கடலர், தென் கடலென் பார்த்தார்தென் 
பெறும் . 

றில்லையச்சு தா நின்றன் , முன் கடைநின் 
மலரோகம் - இது ஆசன வளையல்களில் றார்க்கு முரசு . " தமிழ் நாவலர் சரிதை, 
கிழங்கின் முளைகளைப்போலவும் வேர்களைப் 3. பழையனூரார் பழி தீர்த்த தீக்குழி 
போலவும் மாம்ச முளைகளைப் பெற்றிருப் அவியாதெரிய மூவேந்தரும் வந்து பார்த் 

இது சகசமூலம் , உத்தரசமூலம் , 
சுஷ்கமூலம் , ஆர்த்திரமூலம் , வாதமூலம் , இதுசோன் - யாவரே காராளர் யாவ 
பித்தமூலம், சிலேஷ்மமூலம் , தொந்த ரிணை யாலார் , நாவலோ நாவலோ 
மூலம் , திரிதோஷமூலம் , ரத்தமூலம் , 

கோவைப , பொருப்பா வளித் 
ஆசாத்யமூலம் எனப் பலவாம் . 

இவை தார்க்குப் போதுமே யுண்மை , நெருப்பா 
களைச் சூரணம் , லேகியம் , சந்தகவடகம் லமைத்தார்க்கு நேர் .23 
இவைகளாலும் கூத்ர , ஷாராக்னிகளா இதுசோழன் , - எல்லை பலகடந் தெங் 
லும் வசமாக்கலாம் . ( ஜீவாட் .) 

கும் புகழ்பூத்துத் , தொல்லை மனுக்காக்கத் 


துப் பாடியது . 


லோ 


மூன்றாம்பிறை 


1841 


மெய்கண்டதேவர் 


லோ 


தோன்றிற்றே - கொல்லை , வழியிலொரு போஷிப்பர் . பூசாரிகள் அதிக சீலத்துடன் 
பேய்நின்று வஞ்சனையாற் செய்த , குழியி பூசிப்பர். இவர்களுக்கு உபவாச விரதங்க 
லெழு செந்தீக் கொழுந்து . 

ளுண்டு ; தெய்வங்களுக்கு உற்சவாதிகள் 
இது பாண்டியன் - “ பிழைத்தாரோ செய்வர் ; இவர்கள் கல்யாணங்களில் 
காராளர் பேய்மகள் சொற் கேட்டுப் , பிழை தலையை மொட்டை யிட்டுக்கொள்ளுவர் . 
த்தார்க ளல்லர் பிழை தீர்ந்தார் - பிழைத் இவர்கள் மறு பிறப்பு , தேவ தண்டனை 
தார்கள் , எல்லாருங் காண வெரியகத்தே உண்டென்பர் . 
மூழ்கினார் , எல்லாரு மென்று முளர். 11 மெய்கண்ட தேவர் - திருப்பெண்ணாகடம் 
முன்றம் பிறை - பங்குனியும் , சித்திரையும் , என்னுந் திருத்தூங்கானை மாடத்தில் சைவ 
தென்கோடுயாவேண்டும் . வைகாசி முதல் வேளாளர் குலத்திற் பிறந்த அச்சு தகளப் 
மார்கழி வரை வடகோடுயா வேண்டும் . பாளர் என் .வர் நாடோறும் புத்திரப்பேறு 
தையும் மாசியும் சமனாக இருக்கவேண்டும் . 

வேண்டித் தம் குலகுருவாகிய சகலாகம 
இல்லாவிடில் கலகமும் பஞ்சமும் உண் பண்டி தரை வணங்கிக்கூற , அவரும் ஆளு 
டாகும் . பின் வரும் வெண்பாவைக்காண்க . டைய பிள்ளையார் அருளிச்செய்த திருமு 
மீனாடு தெற்குயா மிக்கெட்டுமே வடக் றையில் கயிறு சாத்தினர் . அதில் “ கண்கா 
காம் , தான்மகா கும்பஞ் சரியாக . மானே ட்டுநுதலானும் ” எனும் சம்பந்தரது திரு 
கேள் , சொன்னபடி சோம னிரானெனி. வெண்காட்டுத் திருப்பதிகத்தில் பேயடை 

கோன் மடிவன் , அன்ன மரிதாய் யா பிரிவெய்தும் பிள்ளையினோடுள்ளவினை 
விடும் . ) 

வாயினவே வரம்பெறுவ ரையு றவேண் 
மூஷிகம் - 1. திருவநந்தபுரம் , கொச்சி ராச் டாவொன்றும் , வேயனதோ ளுமைபங்கன் 
சியங்களுக்கு வடக்கேயுள்ள நாடு , 

வெண்காட்டு முக்குள நீர் , தோய்வினையா 
2. சௌபரியின் மனைவியைக் கைப் ரவர் தம்மைத் தோயாவாந் தீவினையே . " 
பற்றி அவரால் மூஷிகமாகச் சபிக்கப் 

என்னுந் திருப்பதிக முதிக்க, அதன் பொ 
பட்டுக் கடையில் விநாயகர் வாகனமான ருளை ஆசிரியர் தெரிவிக்கத் தெரிந்து , அவ் 
வன் . 

வாறே சுவேதாரண்யஞ் சென்று முக்குள 
மூஷிகாதன் - கக்கககயன் , நாகன் , 

நீர் மூழ்கிச் சிவபூசை செய்து வருகையில் , 

சிவபெருமான் ஒருநாள் கனவின் கண் எழு 
Colo 

ந்தருளி , உனக்கு மகவைத் தருகின்றோ 

மென்று உருக்காந்தனர். பின்னர் சிலநா 
Gn ஸிகோமதம் அமெரிக்காவிலுள்ள ளிருந்து தம்மூருக்கு மீள்கையில் அவர் தம் 
மெக்ஸிகோ தேசத்திலுள்ளவர்கள் ஆதி காதலியாரிடத்துக் குழந்தை அவதரித் 
காலத்தில் சூரியனையும் பணிகளையும் பூசித் தது . தாய் தந்தையர் இருவரும் குழந்தை 
துக்கொண்டிருந்தனர் . மெக்லி யென் யைச் சுவேதவனப் பெருமாள் எனப் பெய 
னும் தரும சாஸ்திரி பிறந்த பிறகு கூறிய ரிட்டு வளர்த்துவந்தனர் . இவ்வாறு வளர் 
விதம் எவ்வாறெனில் விட்ஜலி , புட்ஜலி த்து வருகையில் , பத்தினியின் சகோதரர் , 
என்னும் தேவன் ஆதியில் பக்ஷி உருவங் திருவெண்ணெய் நல்லூர் காங்கேயபூபதி 
சொண்டு ஒரு பர்வத சிகரத்தில் உட்கார்ந் இவர் வீட்டிற்குவந்து அக் குழந்தையைத் 
திருந்தனன் . அப்பு உருக்கொண்ட தாம் வளர்ப்பதாய் எடுத்துச்சென்று வளர் 
வன் இருந்த ஸ்தலத்தில் மெக்ஸிகோ த்துவந்தனர் . இக்குழந்தை வீதியில் மண 
என்னும் நகரம் நிருபிக்கப்பட்டது . பின் லைச் சிவலிங்கமாகச் செய்து அர்ச்சித்துத் 
லும் பயங்கரமான டியஸ் என்னும் தேவன் தியானத்தி லிருக்கையில் அவ்வழி வந்த 
ஒருவன் உண்டு . அவனுக்கு லோகமே சிங் பாஞ்சோதிமுநிவர் இக்குழநனதயின் பரி 
காசகம் , பூமிமுதலாகிய பாக்ய தெய்வங்க பாகத்தை நோக்கிச் சிவமூர்த்தியின் செயல் 
ளும் க்ஷமாம் முதலாகிய துஷ்கர்மதேவதை களை ஞான திருஷ்டியால் அறிந்து , இவர்க் 
களும் உண்டு என்பன . ஆசாரம் பூமியும் குச் சிவ தீக்ஷை செய்து சுவேதனப் பெரு 
இவர்களுக்குத் தேவதை யானுகயால் பூ மாள் எனத் தீக்ஷாநாமம் இட்டுத் தாம் 
மிக்கு நரபலியிடுவர் . இவர்களின் தேவால சந்தான பரம்பரையிற் கேட்ட சிவஞான 
யங்களில் மனிதர்களின் மண்டையோட் போதத்தினை அருளி , அதற்குப் பொருள் 
டைத் தொங்கவிட்டிருப்பர் . பாம்புகளைப் அருளிச்செய்து இச்சிவஞான போதத்தி 


மெய்கண்டதேவர் 


1342 


மெய்யுறுபுணர்ச்சி 


னைத் தமிழிற் செய்க எனக் கட்டளையிட் தேவர் அவருக்கு அருணந்திதேவரென 
டுச் சென்றனர் . மெய்கண்டதேவர் ஐந்து தீக்ஷாநாமம் புனைந்து தாம் செய்த சில் 
வயதில் பூஜாவிசேஷங்களை அறிந்து திரு ஞான போதத்தையும் பொல்லாப்பிள்ளை 
வெண்ணெய் நல்லூர்ப் பொல்லாப் பிள்ளை யார் அருளிச்செய்த சூர்ணிகையையும் 
யார் வேதசிவாசமங்களை நன்கு போதிக் அருளிச்செய்து இதனை உலகத்தவர் எளி 
கப் பயின்று , சிவஞான போதத்திற்குப் தில் உணரும் வண்ணம் ஒரு நூல் செய்க 
பொல்லாப்பிள்ளையார் அருளிச்செய்த சூர் என்றனர் . இவருக்கு மாணாக்கர் நாற்பத் 
ணிகையைக் கொண்டு தமிழில் சிவஞான தொன்பதின்மர் . அவர்களுள் சிவஞான 
போதமும் அதற்கு வார்த்திக உரையும் சித்தி இயற்றியவர் அருணந்தி சிவாசாரி 
இயற்றினர் . இவ்வகை மெய்கண்டதே யர் . உண்மைவிளக்கங் கூறியவர் திருவ 
வர் பொல்லாப் பிள்ளையாரிடம் சாஸ்தி திகை மனவாசகம் கடந்தார் . 
சாப்பியாசம் செய்து வருவதை ஊரார் மெய்காப்பாளன் - அரசனுக்கு அருகிலி 
யாரும் அறியாது , ஐயோ ! இப்பிள்ளை 

ருந்து அவனுக்குப் பகைவரால் துன்பம் 
ஊமையாய் இருக்கின்றதே என விசனப் வராது காப்பவன் . 
பட்டிருந்தனர் . இவ்வகை இருக்கையில் மெய்ப்பரிசம் - ( அ ) ஊன்றல் , கட்டல் , 
இச்செய்தியைப் பொல்லாப் பிள்ளையா 

குத்தல், தடவல் , தட்டல் , தீண்டல் , பற் 
ருக்குப் பூசை செய்யும் சிவ த்விசர் ஒருநாள் றல் , வெட்டல் இவை மெய்ப் பொறிக 
தாம் வழக்கப்படி பூசைமுடித்துச் சென்று ளால் செய்யப்படுவன , 
மீண்டு தரிசனார்த்தமாக வருகையில் மெய்ப்பாடு - நகை , அழுகை, இளிவால் , 
கோயிலுக்குள் சந்தடி கேட்டுச் சென்று மருட்கை, அச்சம் , பெருமி தம் , உவகை, 
பார்க்கையில் ஊமைக் குழந்தை பிள்ளை வெகுளி ஆக எட்டு , 
யாரிடம் ஆக்ஷேப சமாதானங்களுடன் மெய்ப்பாத புராணிகர் - இவர் பாண்டி 
சாஸ்திரபரடம் கேட்பதைக் கேட்டு , ஆச் நாட்டு மதுரை நகரத்தவர் . திருப்பைஞ் 
சரியமடைந்து , ஊரிலும் அப்பிள்ளைக்கு Z லிப் புராணம் பாடியவர் . 
உரியாரிடத்திலும் அறிவித்தனர் . பிள் மெய்ப்பொருள் நாயனார் - இவர் சேதிநாட் 
ளைக்குரியவர் ஆதிசைவரை நம்பாமல் தாங் டுத் திருக்கோவலூரில் அரசு செலுத்திக் 
களே சென்று நேரிற் கண்டு விநாயகரை 

காண்டிருந்தவர் . இவருடன் ஒருபகை 
வேண்டிக் குழந்தைபேச அருள்பெற்றுவந் வன் போர்செய்து தோல்வி யடைந்து 
தனர் . இச்செய்தி ஊர்முழுதும் பரவியது . இவரை வஞ்சனையால் வெல்ல எண்ணிச் 
இதுநிற்க , சகலாகம பண்டிதர் திருவெண் சிவனடியவர் வேடங்கொண்டு சரிகையை 
ணெய்நல்லூரில் இருந்த தமது மாணாக்கர் மேல் வஸ்திரத்தால் மூடிப் புத்தகம்போ 
வேண்டுகோளின்படி அவ்விடம் 

லெடுத்துக்கொண்டு , அடியவர் திருக்கோ 
வேத சிவாகமங்களைப் போதித்து வருகை லமே 

மெய்ப்பொருள் 

எனக்கொண்ட 
யில் மெய்கண்டதேவர் அவரது மாணாக்க மெய்ப்பொருள்நாயனாரிடம் வந்து உனக்கு 
ரைக்கண்டு அழைத்து அதில் அருமையான ஞானோபதேசம் செய்யக் கருதினேன் என் 
பாகங்களை வினாவிப் பொருள் கேட்க , றனன் . நாயனார் இவன் கூறுவது மெய் 
அவர் 

கூறாததால் அதற்குப் பொருள் யென நம்பி வணங்கி நிற்கையில் கொலை 
கூறி வருவர் . இவ்வகை நாடோறும் சக செய்தனன் . அந்த வேளையில் நாயனா 
லாகம பண்டிதர் மாணாக்கர் மெய்கண்ட 

ருக்கு அருகிருந்த தத்தன் இவனைக்கொலை 
தேவரிடம் சென்று சகலாகம பண்டிதரி செய்ய முயல்கையில் இவர் சிவனடியார் 
டம் போ தலை நீங்கியதைக்கண்ட பண்டிதர் எனத் தடுத்துச் சிவத் தியானத்தால் முத்தி 
மெய்கண்ட தேவரிடம் பொறாமையால் பெற்றவர் . இவர் வழியில் சுதர்மான் 
வந்து ஆணவமல லக்ஷணங் கேட்டனர் . முதலிய மூவர் வம்சம் உண்டாயிற்று . 
மெய்கண்டதேவர் , சிவாசாரியரின் அதி தெய்விகமகாராசனைக் 
காண்க. இவர் 
தீவிர நிலையறிந்து சக்ஷ தீக்ஷைசெய்து காலம் ஒளவையார் 

காலமாக இருத்தல் 
அவ்வினாவிற்கு விடை அவரே அறிய வேண்டும் . தந்தை தெய்வீக அரசன் , தாய் 
அநுக்கிரகித்தனர் . 

இதனால் சகலாகம சோழன் குமாரியாகிய பொன்மாலை . 
பண்டி தர் மெய்கண்டதேவர் திருவடி மெய்யுறு புணர்ச்சி உடம்பைத் தீண்டு 

வணங்கி நின்றனர் . மெய்கண் தல் முதலியன . இது காட்சி முதல் பத்து 


வந்து 


களை 


மெய்யெழுத்து 


1343 


மேகம் 


வகை . காட்சி வேட்கை யுள்ளுசன் மெலித , மேககூடம் 

வித்தியாதா ஈகரம் , 
லாக்கஞ் செப்ப னாணுவரை யிறத்த, னோக் ( சூளா . ) 
குவ வெல்லா மவையே போறன் , மறத் மேகசந்தி - 1. ஒரு கத்திரியன் . ஜாரசர் 
தன் மயக்கஞ் சாக்கா டென்ற ஐயிரண் தன் புத்திரனாகிய சகதேவன் புத்திரன் . 
டவத்தையும் ....... மெய்யுறு பணர்ச்சி என் ( பார - ஆதி . ) 
னும் இலசீகண விளக்கச் சூத்திரத்தா 2. சாரசர் தன் பேரன் , மசத சோதி 
லுணர்க ( சாரு ) காட்சி - தலைமகளைத் தலை பர் , இவன் அச்வமேதக் குதிரையின் பின் 
வன் தனியிடத்துக் காணுதல் வேட்கை சென்ற அருச்சுனனுடன் யுத்தஞ்செய்து 
இவளைப் பெறவேண்டு மென்னுமுள்ள தோற்றவன் . ( பார - அச் . ) 
நிகழ்ச்சி . ஒரு தலையுள்ளல் இடைவிடாது மேகசுவாதி -- சிபௌகன் குமாரன் , இவன் 
நினைத்தல் , மெலிதல் - உடம்பு வாடுதல் . குமாரன் அடமாசன் . 
ஆக்கஞ்செப்பல் - தன்னெஞ்சில் வருத்தத் மேகநாதன் - 1 , இந்திரசித்தின் பெயர் . 
தைப் பிறர்க்குரைத்தல் நாணுவரை யிறத் இந்திரசித்தைக் காண்க . 
தல் - நாணத்தினெல்லை கடத்தல் , நோக் 2. சந்திராபீடனது சேனாபதி . 
குவ வெல்லாமவையே போறல் -காண்பன மேகபுரம்- ஒரு வித்தியாதா நகரம் , ( சூளா . ) 
வெல்லாம் அவளுறுப்புப் போலத் தோன் மேகபுஷ்பம் - கிருஷ்ணன் தேர்க்குதிரை 
அதல் . மறத்தல் - அறிவு திரிதல் , மயக்கம் 

களில் ஒன்று . 
மோகித்தல் . சாக்காடு - இறந்துபடல் . மேகப்பிரஷ்டன் பிரியவிரதன் போன் . 
( அகம் . ) 

கிருதபிருஷ்டன் குமாரன் . 
மெய்யெழத்து - இவை தாமே யியங்கா மேகப்பிருத்தியன் 

சிவகணத்தவரில் ஒரு 
வெழுத்துக்கள் . இவை 

இவை உயிரேறு தற்கு வன் . 
உடம்பு போலுதலின் மெய்யெழுத் தென மேகமலள் - கல்கியின் குமாரன் , 
ப்பட்டன . க் , ங் , ச் , ஞ் , ட் , ண், த் , ந் , 

சண்முகன் சேநாவீரன் . 
ப் , ம் , ய் , ர் , ல் , வ் , ழ் , ள் , ற் , ன் எனப் மேகமாலினி 

மேகவாகனன் 

மனை வி . 
பதினெட்டு . 

( சூளா. ) 

மேகம் 
மெல்லெழுத்துக்கள் மெய்யெழுத்துக் 

-1 . ( எ ) சம்வர்த்தம் , ஆவர்த்தம் , 
களில் மெலிந்த ஓசை யுள்ள ங் , ஞ் , ண் , 

புட்கலாவர்த்தம் , சங்காரித்தம் , துரோ 
ந் , ம் , ன் என்னும் ஆறு மாம் . 

காளமுகி , நீலவருணம் என்பன . 
மெழுது தேனீயாலும் ஒரு வசைக்கொசு 

இவை முறையே மணி , நீர் , பொன் , பூ , 
வாலும் சேர்க்கப்படும் தேனினின்றும் 

மண் , கல் , தீ இவற்றைப் பொழியும் . 

2. நீராவியின் பரிணாமமே மேகம் எனப் 
எடுக்கப்படும் ஒரு வித மீனின் 

பேர் பெறும் . இதன் மீது குளிர்ந்த 
கொழுப்பால் செய்யப்படுவது மீன்மெழுகு. 

காற்றுப் படின் பனி, மழை முதலியவாக 
மெழகுதைல மீறக்கும் பாண்டம் - கழுத்து 

மாறுகிறது . இது ஆகாயத்தில் கறுப்பான 
நீண்டு மேல் ஓடு மூடிய ஒரு குடத்தை 

நிறத்துடன் தோன்றில் கார்மேகம் என 
அடுப்பிலிட்டு மருந்தை நிரப்பி அதன் 

வும் , படைப் படையாக இருக்கில் படை 
வாய்க்குப் பொருந்திய சிறு கடத்தில் 

மேகம் எனவும் , குவியலாகத் தோன்றின் 
சிறு துவாரங்களிட்டு அச்சிறு துவாரங் 

குவியல்மேகம் எனவும் , சுருண்டு தோன் 
களின் அடியில் ஒரு பாத்திரமமைத்து 

றின் சுருள் மேகமெனவும் கூறுவர் . இவை 
எரிக்கத் தைலமிறங்கும் . இதுவே மெழுகு 

பூமிக்கு ( 2 , 3 ) மைலுக்கு மேல் காணப் 
தைவமிறக்கும் பாண்டம் . இதனை மெழகு 

படும் . மேற்கூறிய நீராவி என் கிளம்பு 
தைல இயந்திரமென்றுங் கூறுவர் . 

கிறதென்னில் அது ஆகாயத்தினும் 

லேசாக இருப்பதால் உயருகிறது , 
மே 

3. மழை யென்றொரு பொருளுண்டு . 

ஆறு , குளம் , ஏரி , முதவியவற்றி லுள்ள 
மேககன் உடுண்டுபன் நண்பன் . விரத நீர் ஆவியாகப் பரிணமிப்பது , இதுவே 
ஒழுக்கமுடையவன் . அவனைப் பாம்பாகும் 

குளிர்ந்த காற்றுப் படின் மழையாம் . 
படிச் சாபமிட்டவன் , பிறவற்றிற்கு உடுண் 

4. பனி , இது உஷ்ணமடைந்த ஆகா 
டுபனைக் காண்க, 

யம் குளிர்ந்து பல காரணங்களால் தன் 


ண 


னம் , 


மசை . 


யேகாதன் 


1844 


மேதவர் 


வந்து 


உஷ்ணத்தை வெளிவிட வானத்தில் இறு source ; hence the Narbuda is called 
கிய ஆகாய பரிணாமம் , இது ஓரிடத்தில் Mekalakanyaka . 
நிலைத்திராமல் காற்று உலாவும் பக்கமே மேகவாகனகற்பம் - இக்கற்பத்தில் விஷ் 
ஓடுவதும் மறைவதுமாயிருக்கும் , 

ணு சிவமூர்த்தியை மேகவுருக்கொண்டு 
மேகாதன் அரசன் . சுமதியின் 

( 400 ) வருஷந் தாங்கிப் படைப்புத் 
சந்தை , தேவி சமங்கலை . 

தொழிலடைந்து பிரமன் முதலியவரைப் 
மேகரோக தசாவஸ்தை நிதானம் - கீழ் 

படைத்தனர் . (காஞ்சிப்புராணம் .) 
வயிற்றில் வேதனை , ஆயாஸம், வாயுப்பிர மேகவாகனன் - 1. இவன் ஒரு அரசன். 
பலம், திரிதோஷகோபம் , சுக்கிலநாசம் , 

இவன் தலையில் ஒரு மாணிக்க மிருந்தது . 
அதிதாகம் , நீரில் - மேகங்காணல் , அரோ 

அதனால் அற்பு தமணி என்று பேர்பெற் 
சகத்துடன் தேகசாட்யம் , கட்டிகள் எழும் 

சான் . 
பல் , பேதி அதிகரித்தல் , ஞாபகமாளல் , 

2 , இந்திரனுக்கு ஒரு பெயர் , 
இவை காணுதற்கு முன் ஆவாரைப் பஞ் 

3 சுரேந்திரகாந்த அரசன் ( சூளா .) 
சாங்கத் தீநீர் , சீந்திற் சர்க்கரை , 

மேக 

மேகனை - கர்பக்னன் குமாரி . கர்ப்பிணிகள் 
குலாந்தக மாத்திரை, மேகபஞ்சாமிர்தம் , 
பஞ்சானனாஸம் முதலிய சிகிச்சைகளைச் 

உண்ட அன்ன த்கை நீக்குவதுடன் வயிற் 
செய்யவேண்டும் . இவைகளால் உண்டாம் 

றில் புழுக்களை உண்டாக்குபவள் . 
கட்டிகள் மடக்குக்கட்டி , ஆமையோட்டுக் மேகன் - 1. ஒரு அரசன் . சோதிடரைப் 

போல் 
கட்டி , வலைக்கண் கட்டி , அதோமுகக்கட்டி , 

மகோற்கடமூர்த்தியின் 
பேய்ச்சுரைக்காய்க் கட்டி , கடலைக்கட்டி , 

கழுத்தில் வஞ்சக முத்துமாலையை விட்டு 
கடுகுகட்டி , புத்திசாதிக்கக் கட்டி , நிலப் 

அதன் சுவாலையால் தானே இறந்தவன் . 
பூசனிக் கிழங்கு கட்டி , வித்திரிதிக்கட்டி 

2. இராவண தூதரில் ஒருவன் . 
என்பனவாம் . ( ஜீவாட் ) 

3. சண்முகன் சேநாவீரன் , 
மேகரோகம் - கோதையர் கலவியை மிக 

4. சூரபன்மன் சேகாவீரருள் ஒருவன் . 
விரும்புதலால் மூலத்திற் கனல் மிஞ்சி மேகேந்திரம் - மேகந்திரம் . Mahendra 
மேகஞ் சனித்துச் சிரம் வரையில் வெந் hills in Ganjam Dt . பரசுராமருக்கு வாச 
துருகித் தாது கெட்டுத்தேக நரம்பெல்லாம் ஸ்தானம் ( பார . வன . ) 
பலம் குறைய இந்த ரோகம் உண்டா மேடசங்கிரமபலன் - 

சித்திரை மாதத்தில் 
கின்றது . இது திரிதோஷத்தால் பிறந்தது , சூரியன் பிரவேசித்தபோது உண்டாகும் 
மேகம் ( 20 ) வகை . அவை மதுமேகம் , பலன் . பாணி முதலாக ( - ) நாளும் 
வசாமேகம் , மச்சாமேகம் , அஸ்திமேகம் , புன்பயிராம் , திருவாதிரை முதலாக ( ச ) 
மஞ்சிஷ்டிமேகம் , சாரமேகம் , அரித்ரா நாளும் மித மழையாம் ; மகமுதற் ( க 0 ) 
மேகம் , நீலமேகம் , ரத்தமேகம் 

நாளும் மழை அற்பமாதல் அல்லது சுழித் 
மேகம் , பிஷ்டமேகம் , இட்சுமேகம் , சாந் துப் பெய்தலாம் ; பூராடமுதல் ( சு ) நாளும் 
திரமேகம் , சிகீ தாமேகம் , லாலாமேகம் , சுபிக்ஷகாலமாம் . மீனம் , சிங்கம் , தனுசு, 
சீதமேகம் , கைனர்மேகம் , சுராமேகம் , சுக்ல மேடம் , கன்னி , இடபம் , இவை உதய 
மேகம் , சலமேகம் , ஆச்யகந்திமேகம் , சுத்த மாக விஷவாயனம் வரில் அவ்வாண்டு 
மேகம் , பிரமியமேகம் , மாமிசசிராவிச விர மழை யதிகமாய்க் காலம் நன்றாம் , மகரம் , 
ணமேகம், அப்பியமேகம் , பித்தபிரமிய துலாம் , கும்பம் , உதயமாகில் சமமாம் , 
மேகம் , சாந்திரமேகம் , உத்தமமேகம் , கர்க்க கர் , மிதுனம், விருச்சிகம் உதயமா 
ஆதிக்கமேகம் , தைத்தியமேகம் . ( ஜீவரட் . ) கில் மழைசுருங்கிக் காலம் கெடும் . (விதான . ) 
மேகலம் - நருமதையடுத்த தேசம் . 

மேதவழநீ- ஒரு இருடி . இவர் குமாரியைப் 
மேகலன் விந்தியபர்வதத்திற்கு அருகிலி பலிமிபிடிக்கத் திருநறையூரில் பெருமாள் 
ருந்த இருடி . 

அவனைச் சபித்து இருடிக்கு அருள் புரிந் 
மேகலை - மேகாலா பாவதத்தின் சமீபத்தி தனர் : 
லுள்ள தேசம் . ( பார , பீஷ் . ) 

மேதவர் - சண்டாளனுக்கு வைதேகஸ்திரீ 
The country around the Mekala 

விடம் பிறந்தவர் . 

இவருக்குப் பாண்டி 
bills, (i.e.) tbe moant Anarakantaka , சோபர்கர் எனவும் பெயர் , உத்தியோகம் 
in which the river Narbuda bas got its மூக்கில்வேலை , 


காள 


மேதஸ் 


1345 


மேருமந்தரா 


ணுவர் 


மேதஸ் ஒரு முநிவர் . சரதனுக்குத் தேவி ரம் சிரங்களையுடையது . வாயுவால் மோத 
மந்திரம் அருள் செய்தவர் 

அசைவற்று இருந்தது . நவக்கிரகங்களா 
மேதாவன் மூங்கில் முதலியவற்றால் லும் மற்ற நக்ஷத்திரங்களாலும் நாடோ 
கூடை , முறம் , பாய் , விசிறி , பெட்டி றும் வலஞ்செய்யப் பெற்றது . 

குலகிரி 
முதலியன கட்டிச் சீவிப்பவன் . 

களால் சூழப்பெற்றது . 

வாயுவும் ஆதி 
மேதா - தருமன் என்னும் மநுவின் தேவி ,. சேடனும் மாறுகொண்டு முடியைத் தாக் 
தக்ஷன் குமாரி , 

கவும் காக்கவும் நின்றபோது வாயுவால் 
மேதாகேதையர் - வசவர் மடத்தில் இரு மூன்று சிகரங்களை இழக்கப்பெற்றது . 
ந்த சிவனடியவர். இவர் உயிர்ங்ேகுகை சாபத்தினால் பருக்கை போல வாரியெறி 
யில் வசவர் பிரிவாற்றாது தாமும் தேகம் 

யப் பெற்றது . 

கணேசர் கொம்பாற் 
விட்டனர் . இதனைக்கண்ட மடவாலமர்ச் பாரதம் எழுதப்பெற்றது . ஒரு காலத்து 
சையர் சிவமூர்த்தியைத் தியானித்து இரு விந்தமலை இதனுடன் மாறுகொண்டு உயா 
வரையும் பிழைப்பித்தனர் . 

அது அகத்தியரால் பூமியில் அமுந்தியது . 
மேதாதிதி - 1. பிரியவிரதனுக்குப் பெரி இதைத் தெய்வ வடிவாகக் கூறுவர் . உரு 
ஹஷ்மதியிடம் பிறந்த குமாரன் . பிலக்ஷத் வம் நான்கு சிரம் , எண்டோள் . இது உக் 
தீவை யாண்டவன் . ( பாகவத .) 

கிரகுமாரனால் அடியுண்டபொழுது , பாண் 
2. கண் குமாரர் . 

இவர்க்கு டியனுக்கு இவ்வுருவத்துடன் வெளிப்பட் 
ரிதேபு , விருக்குவா முதலிய பிராமணர் இப் பொன்னறை காட்டியது . பூமிக்கு 
சனித்தனர் . 

இரிசு என்பர் . 
மேதாவி - 1. ஒருபிராமணச் சிறுவன் . தக் 2. நாப்பிரசாபதியின் தேவி, 
தையைக் காலத்தைப்பற்றி வினாயவன் . 3. ஆயதியின் தந்தை . தாதாவென்னும் 
( பார - சாந் . ) 

பிருகு புத்திரனுக்கு மாமன் . 
2. தந்தையிடம் பிரமத்தை யடைய மேருசாவர்ணி - இமயமலையில் பாண்டவ 
உபாயங் கேட்டவன் , ( பார . சாந் .) ருக்குத் தருமம் உபதேசித்தவர் ,. 

ஒரு 
3. சுதையின் குமாரி . 

மநுவாயிருக்கலாம் . 
4. இல்லறத்திலிருந்து நன்மையடைந்த மேருதேவி - நாபியின் மனைவி . 
ஒரு வேதியன் . 

மேருமந்தர புராணம் இது சிம்மசேந மகா 
5. சுனையன் குமாரன் , இவன் குமாரன் ராஜனும் , இராமதத்தையும் செய்த தவத் 
நிருபஞ்சயன் . 

தாற் பிறந்த சிம்மசந்திரன் , பூரணசந்திரன் 
மேதாவிகம் - காலஞ்சா பர்வதத்திற்கு என்னும் குமாரரிருவரும் , சத்திகோடன் 
அருகிலுள்ள ஒரு தீர்த்தம் , 

என்னும் மந்திரி வசப்பட்டுத் தீமை செய்து 
மேதிக்கண்ணன் - வீரமாயேந்திரத்து வட பல பிறவி பிறந்து பின் சுவர்க்கமடைந்து 
கீழைக் கோபுரத்துவாயிற் காவலாளியான மீண்டும் பூமியிற்பிறந்து முத்திபெற்றதும் 
அசுரன் . 

மந்திரி நாகமடைந்ததுமாகிய சரித்திரத் 
மேதிமாழகன் சூரபதுமனுக்கு மந்திரி . தைக் கூறுவதும் , விமல தீர்த்தங்கருடைய 
மேதினி மதுகைடவரைக் காண்க, 

கண தார்களாகிய மேரு , மந்தார் என்பவர் 
மேதை - 1. ஒரு இருடி , 

களின் சரிதங்களை விரித்துக் கூறுவது 
2. தக்ஷனுக்குப் பிரதியிடம் உதித்த மாகிய தமிழ்ச் சைா நூல் , 

இந்நூலாசிரி 
குமாரி . இயமன் தேவி . 

யர் வாமனாசாரியர் . 
3. சீர்க்காரியின் குமாரன் , சீர்க்காரி மேருமந்தார் 

சீர்க்காரி மேருமந்தார் - உத்தாமதுரை நகரத்தில் 
யைக் காண்க. 

அநந்த வீரியன் என்னும் அரசனுக்கு மேரு 
மேதையத்தி - ஒரு ருஷி . அசக்கனைக் மாலினி அமிர்தமாதி என்று இபண்டு தேவி 
காண்க . 

களிருர் தனர் . அவர்களுக்கு முன்னமே 
மேரு -1. நிடதத்திற்கு இடக்கு ( க 000 ) முன்பவத்தில் ஆதித்யாபதேவன் , தா 
யோசனைக்கு அப்பால் உள்ள மகாபர்வ ணேந்திரனாக இருந்தவர்கள் மேருவென் 
தம் . இதன் விஸ்தாரம் ( ங 200 ) யோசனை . றும் , மந்தானென்றும் பிறந்து விமல நீர்த் 
இது தேவர்கள் இருக்கை, சிவமூர்த்தி தங்கரரால் சர்வசங்க பரித்யாகமடைந்து 
யால் ஒருகாலத்துத் தனுவாகத் தாங்கப் இராஜ்யம் விட்டுப் பர்வத சிகரமடைந்து 
பெற்றது . பொன்னிறமுடையது . ஆயி கோற்று உலகாக்ர்மடைந்தனர் . மேருவின் 

169 


மேலைக்கடை 


1346 


மைத்திரேயன் 


யன. 


ணவர், 


முன் ஜன்மங்கள் , மதுரை , இராமதத்தை, மேன்மேலுயர்ச்சியணி 

அஃதாவது , 
ஸ்ரீ தரை , காபிஷ்டதேவன் , அரதனமாலை , மேன்மேலு மொன்றற் கொன்றுயர் குண 
அச்சுதகல்பதேவன் , வீதபயன் , ஆதித்யா த்தாலேனு மிழிகுணத்தாலேனு முயர்வா 
பதேவன் , மேரு , ஸித்தபாமேஷ்டி முதலி தலைச் சொல்லு தலாம் . இதனை வடநூலார் 

மந்தரன் முற்பிறப்பில் , வாருணி , சாராலங்கார மென்பர் . (குவல . ) 
பூர்ணசந்திரன் , தேவன் , யசோஹா, மேஷவிருஷணன் இந்திரன் அகலிகை 
தேவன் , இரத்னாயு தன் , அச்சுத கல்ப யைப் புணரக்கண்ட கௌ தமமுனிவர் 
தேவன் , விபீஷணன் , நரகன் , ஸ்ரீதாமா , கோபத்தால் அவனது விருஷ்ணம் அறுந்து 
பிரம்மகல்பதேவன் , ஜயந்தன் , தரணேந்தி விழச் சபிக்க அவ்வாறு அற்ற விருஷ் 
ரன் , மந்தரன் , பரமேஷ்டி என்பனவாம் . ணத்திற்குப்பதில் மேஷத்தின் விருஷ 
( மேரு - மங் - புரா .) 

ணத்தைத் தேவர் பொருத்தி வீர்யவந்த 
மேலைக்கடை 

ஒரூர் ; இது சைனர்கள் னாக்கினர் . அதுமுதல் இப்பெயர் அவனுக் 
எறிய கழுமரங்களின் மேலைக்கோடியாகிய குண்டாயிற்று . (சிவமகா புராணம் .) 
இடமாம் . ( திருவிளையாடல் . ) 
மேலையகத்தாழ்வான் நாதமுங்களிடம் 

மை 
பண்ணுடன் பிரபந் தமோதிய ஸ்ரீ வைஷ் 

மைசூர் சமஸ்தானம் மைசூர் என்பது 
மேல்கோட்டை - மைசூருக்கு 

அருகி 

மஹிஷாசுரனுடைய நகரமாம் , அதாவது 
லுள்ள பட்டணம் . இவ்வூர் மலையில் 

எருமைத்தலையையுடைய ஒரு இராக்ஷ தன் 
விஷ்ணு 
ணு ஆலயம் இருக்கிறது . இப்பொ அங்குவந்து அந்நகாத்தின் குடிகளை வருத்தி 
ழுது மேல்கோட் ( Melkote ) என வழங் வருகையில் , அக்கஷ்டத்தைச் சகிக்க முடி 
கும் , 

யாத குடிகளின் வேண்டுகோளைக் கருதி 
மேளக்காரர் இவர்கள் வாத்யம் வாசிப் காளிகா தேவியானவள் சாழண்டி அவ 
பவர் . இவர்கள் தமிழ் பேசுகிறவர்கள் . தார மெடுத்துவந்து அந்த இராக்ஷ தனைக் 
இவர்கள் அம்பட்டரின் வேறுபட்டவர்கள் . கொன்று குடிகளுடைய கஷ்டத்தை நீக்கி 
மேனகை - 1. காசிபருக்குச் சுரபியிடம் யபடியால் அப்பட்டணத்திற்கு அந்த இரா 
பிறந்தவள் . 

க்ஷ தன் பெயராகிய மஹிஷாசுரன் பட்ட 
2. இவள் தெய்வமகளிர் எண்பதின் ணம் அல்லது மைசூர் என்று நாளதுவரை 
மருள் ஒருத்தி . குபேரனுக்குப் பணிபுரி யில் வழங்கி வருகிறார்கள் . இப்போது 
பவள் . ( பெ . கள . ) 

மைசூர் இருக்கும் இடம் பூர்வத்தில் இரா 
3. விச்வாமித்திரன் தவத்தைக் கெடு மாயணத்திற்கண்ட சுக்ரீவனுடைய சமஸ் 

அவனுடன் கூடிச் சகுந்தலையைப் தான மிருந்த இடமென்பது சிலர் கருத்து . 
பெற்றவள். 

கி . பி . மூன்றாம் நூற்றாண்டில் . புத்தர்க 
4. ஒருமுறை சாபத்தால் மானுருக் ளும் , பிறகு ஜயினரும் , இங்குவந்து தம் 
கொண்டு திரிகையில் வேடனால் துரத் தம் மதவிஷயமான கோயில்களைக் கட்டு 
துண்டு வேதாரண்ய தீர்த்தம் படிந்து வித்தார்களாம் . 
லுருப்பெற்று விசுவாமித்திரரைக் கூட மைத்திரி - தக்ஷனுக்குப் பிரசூதியிடம் உதி 
முயன்று அவரால் கிழவுருப்பெறச் சாபம் 

த்த குமாரி . இயமன் தேவி , 
அடைந்து அத்தீர்த்தம் படிந்து தூய்மை மைத்திரேயர் குசீலவர் குமாரர் . இருடி 
பெற்றவள் . ( வேதாரண்யபுராணம் , திரு பராசர் மாணாக்கர் . இவர் துரியோதன 
வாரூர்ப்புராணம் . ) 

னுக்கு நீதிகூறத் துரியோ தனன் மறுத்த 
5. விசுவாவசு என்னுங் கந்தருவனைப் மையால் கோபித்து வீமன் கதையால் 
புணர்ந்து பிரமத்வரையைப்பெற்றுத் தூல சாகச் சபித்தனர் . வியாசருக்கு நண்பர் . 
கேசர் ஆச்சிரமத்தில் இட்டுச் சென்றவள் . விதுரருக்குத் தத்துவம் உபதேசித்தவர் . 
6. மேருவின் பெண் . 

மைத்திரேயன் வைதிரேயனுக்கு அயோ 
மேனை -1 , இமவான் தேவி , பார்வதியா கவஸ்திரீயிடத்து உதித்தவன் . இவனுக்குக் 
ரைப் புத்திரியாகப பெற நோற்றவள் . குடும்பாண்டி எனவும் பெயர் . இவனுக்கு 
2. பஞ்சகன்னியரில் ஒருத்தி . 

விடியற்காலம் மணி அடித்துக்கொண்டு 
3. மைநாகத்தின் தாய் , 

அனைவரையும் துதிப்பது தொழில் . ( மது . ) 


நல் 


மைநாகம் 


1347 


மோகினி 


மண 


மை நாகம் இமவான் புத்திரனாகிய பர் மொழிமாற்று - ஏற்றபொருளுக்கு இசை 
வதம் . இவன் புத்திரன் கிரௌஞ்சன் . ந்த பயனிலைகளை மாற்றி யோரடியுள் 
The Sevalik lills at the foot of the 

வழங்கல் . ( தென் . ) 
Himalayas between the Beas and the 
Ganges . 

மோ 
மைந்தன் - கிட்கிந்தையில் இருந்த வாரு 
பன் . அச்வதிதேவராய்ப் பிறந்தவன் . சுக் மோக நீயம் - உஅ . 1. மித்யாத்வம் , 2. யம் 
கிரீவன் சேநாபதியரில் ஒருவன் . 

யக்மி த்யாத்வம் , 3. ஸம்யக த்வம் , 4. அருந் 
மைந்தாகம் - ஒருபர்வதம் . இமயத்திற்கும் 

தா நுபந்திகுரோதம் , 5 அருந் தானு பந்தி 
மேருவிற்கும் பிறந்த குமாரன் . இந்திர 

மானம் , 6. அநந்தானு பந்திமாயை, 7. அகந் 
னுக்குப் பயந்து வாயுவின் சகாயத்தால் 

தானு பந்திலோபம் , 8. அப்பிரத்தி யாக் 
கடலில் ஒளித்து அநுமன் இலங்கை 

ஞானகுரோதம் , 9. அப்பிரதி யாக்ஞான 
மேற் செல்லுகையில் ஒரு வியாஜமாகத் 

மானம் , 10. அப்பிரதி யாக்ஞானமாயை , 
தடுக்க எண்ணி எதிரில் இருந்து அவ 

11. அப்பிரதி யாக்ஞானலோபம் , 12 , 
னால் தலைகீழாகத் தள்ளப்பட்டுப் பிரா பிரதி யாக்ஞானகுரோதம் , 13. பிரத்தியக் 
உருக்கொண்டு ( தனக்குக் கடலிற் 

ஞானம் , 14. பிரத்யக்ஞான மாயை , 15 . 
செல்ல உதவியது வாயு புத்திரன் ஆதலால் 

பிரத்யக்ஞான லோபம் , 16. சஞ்சுலன 
செய்ந்நன்றி மறவாது ) எதிரில்நின்று 

குரோதம் , 17. சஞ்சுலன மானம் , 18 . 
தங்க இடம் தந்து மீளுகையிலும் தன்னி சஞ்சுலனமாயை , 19. சஞ்சுலனலோபம் , 

20 . 
டம் தங்கிப்போக வரம் வேண்டிப் பெற் 

ஹாஸ்யை , 21. ாதி , 22. அரதி , 

23. சோகம் , 24. பயம் , 25 , சுகுப்சை , 
மைந்நாகன் - மேனைபுத்திரன் , பித்ருவம்ச 

26. ஸ்திரிவேதம் , 27. புருஷவேதம் , 

28. நபும்ஸகவே தம் . ( சி - ப . ) 
விவரணம் காண்க. 

மோகமானக்கடலார் - கடைச்சங்க மருவிய 
மையல் இது பாண்டி மண்டலத்திலுள்ள 

தமிழ்ப்புலவர் . 
தோரூர் . இது மாவனுக்குரியது . ( புற.நா.) மோகவதி ரேகமவந் தன் பெண் , 
மையோடக் கோவனர் - இவர் கடைச்சங் மோகவந்தன் - நிருகன் வம்சத்தரசன் . 
கப்புலவர் காலத்தவர். இவர்க்குக் கோவ யோகனங்கி களமேகருக் குரிய தாசி . 
னார் என்பது இயற்பெயராக இருக்கலாம் . 

இவள் சரிதையைப்பற்றிக் காளமேகரைக் 
இவர் தாம்பாடிய பரிபாடற் செய்யுளில் காண்க . 
ஒடத்தைப் புகழ்ந்திருத்தல் பற்றி இப் மோகினி - 1. இவ்வுருவத்தை ஜகன் மோகி 
பெயர் வந்திருத்தல் கூடும் என எண்ணப் னியவதாரம் எனவும் கூறுவர் . அமிர்த 
படுகிறது . ( பரிபாடல் .) 

மதன காலத்தில் 

தேவாசுரர் இருவரும் 

அமிர்தம் கடைந்தனர் . அசுரர் அமிர்தம் 
மொ 

உண்ணில் தேவர்க்கு நீங்காத் துன்பம் 

உண்டாம் என நினைத்த விஷ்ணு மூர்த்தி 
மொண்டி ஒருவித முரட்டுச்சாதிப் பிச் 

அவர்களுக்கு அமிர்த விருப்பொழியத் தாம் 
சைக்காரர் . இவர்கள் லண்டன் , கல்லடி மோகினி யெனும் பெண்ணுருக்கொண்டு 
சித்தன் , கல்லடி மங்கன் எனப்பெயர் பெறு அயிர் தம் தேவர்க்குப் பங்கிடுகையில் , அசு 
வர் . இவர்கள் வீடுகளிலும் கடைகளிலும் ரர் இவ்வுருவத்தைக்கண்டு மயங்கியிருக் 
சென்று பிக்ஷை கேட்டுப் பிக்ஷை கொடா 

தனா . அசுரர்களுள் இராகு கேதுக்கள் 
விட்டால் கல்லாலும் ஆயுதத்தாலும் தங் இருவரும் வேற்றுருக்கொண்டு அமுதம் 
களை வருத்திக்கொண்டு பிக்ஷைகொள்வர் . புசிக்கத் தேவர்கூட்டத்தில் இருந்தனர் . 
இவர்கள் நாடோடிகள் , ( தர்ஸ்டன் . ) 

அவர்களை 

இன்னவர் என்று அறித்த 
மொய்யார் பொய்கை திருப்பெருந் 

மோகினி சட்டுவத்தால் புடைத்தனள் . 
துறையிலுள்ள தோர் தீர்த்தம் , (திருவிளை 2. திருமகள் தன்னிலும் அழகுள்ளார் 
யாடல். ) 

இலர் என்று இறுமாந்திருந்த காலத்து 
மொழி- ( கூ ) மெய்கூறல் , புகழ்கூறல் , பழி அவ்விறுமாப்பைக் கெடுக்க எடுத்த விஷ் 
உறல் . 

ணுவின் திருக்கோலம் , 


மோகூர் 


1948 


மோதாசனார் 


இவர் 


- 3. தாருகவனத்து இருடிகளை மயக்க மீண்டுவருமுன் அம்முாசு வைத்திருந்த 
அழகிய பெண்ணுருக்கொண்டு சென்ற கட்டிலிலேறிப் படுத்து உறங்குவராயினர் . 
விஷ்ணுவின் திருவுரு . 

அதனை அறிந்த அரசன் தமிழருமை யறிந் 
4. பஸ்மாசுரன் பொருட்டு அவனை தோனாதலின் இவரை யாதோரூறுபாடுஞ் 
மயக்கிச் சிவமூர்த்தியைக்கூடி அரிகர செய்யாது இவர் தாமே தூங்கியெழுமளவும் 
புத்திரனைப்பெற்ற விஷ்ணுவின் திருவுரு. அருகினின்று சாமரம் வீசிக்கொண்டிருந் 
5. மமகாரன் தேவி . 

தனன் . இவர் விழித்தெழுந்து துணுக் 
6. திதியின் குமாரி . 

குற்றஞ்சி இயன்மொழி பாடி அரசனை 
மோகூர் பழையனென்னும் குறுநில மன் உவப்பித்தார் . புறம் 90. மற்றொருபொ 
னனூர் . 

ழுது கொண்கானம் ( கொங்கணம் ) கிழா 
மோசி 

பரிசில்வேண்டி 
இடைச்சங்கத்துப் புலவருள் ஒரு 

னிடஞ்சென்று 

கூறிய பரிசிற்றுரையும் , பாணாற்றுப்படை 
மோசி கண்ணத்தனார் - மோசி என்பது 

யும் , இயன்மொழியும் , நற்சுவை கொடா 

நிற்கும் . அரசரது கோட்பாடு இத்தன்மை 
ஒரூர் . திருப்புவனந்தாலுக்காவில் மோசிப் 

யதாயிருக்கற்பாலதென்று இவர் கூறிய 
பட்டி யெனவும் , பரமக்குடி தாலுக்காவில் 

பாடல் கவனிக்கத்தக்கது . இவர் கூறிய 
மோசுகுடி யெனவும் , இரண்டு ஊர்காணப் 
படுகின்றன . இவ்வூர் மோசிகீரனார் , மோசி 

குறைநயப்பு எனையோர் பாடல் போன்று 

நுண்ணுணர்வினோரை மகிழ்விக்கும், 
சாத்தனார் , முடமோசியார் என்று பேரு 
டைய பலவித்வான்களைத் தன்னிடத்தே 

அகம் கூகஉ . பாதவர் கோமான் அதலை 

யென்பவனது மலையையும் , அண்டிரனது 
தோற்றுவித்து அளவிலாப் புகழைப்பெற் 
றது . இப்புலவர் நெய்தல் வளத்தைச் 

பொதிய மலையையும் பாராட்டிக் கூறியுள் 

ளார் . இவர் நெய்தலையும் , குறிஞ்சியை 
சிறப்பித்துப் பாடி , தலைவன் தலைவி பிரி 

யும் சிறப்பித்துக் கூறியவர் . முகம்புகு 
விற்காமந் தாங்காது இறந்துபடுவ துண்மை 

கிளவி பாடியவரி லிவரு மொருவர் . இவர் 
யென்பதைக் காரணத்தோடு விளக்கிக் 
காட்டி யிருக்கிறார் . 

பாடியனவாக நற்றிணையில் ஒன்றும் , குறுந் 

தொகையில் மூன்றும் , அகத்தில் ஒன்றும் , 
மோசிகரையனார் இவர் கடைச்சங்கமரு 

புறத்தில் ஐந்தும் , திருவள்ளுவமாலையி 
விய புலவர்களுள் ஒருவர் . இவரியற் 

லொன்று மாகப் பதினொரு பாடல்கள் 
பெயர் கரையனார் . ஊர் மோசி . இவர் 
அகத்தில் நெய் தலைச் சிறப்பித்துப் பாடி மோசிகொற்றன் - இவர் கடைச்சங்க மரு 

இடைத்திருக்கின்றன, 
யுள்ளார். ( அக - உசு .) 

விய புலவர்களில் ஒருவர் . இவரது இயற் 
மோசிகீரனார் - 1. கடைச்சங்கத்துப் புலவ 

பெயர் கொற்றன் . ஊர் மோசி. பாண்டி 
ருள் ஒருவர் . இவர் சங்கறுக்கும் குலத்த 

காட்டிலுள்ளது . ( குறு - கூஎஎ . ) 
வராய் இருக்கலாம் . சேரமான் தகடூர் 

மோசிசாத்தனார் 
எறிந்த பெருஞ்சேர லிரும்பொறையைப் 

ஒரு தமிழ்ப் புலவா . 

புறம் - 272 - ம் செய்யுளைப் பாடியவர் . ( புற . 
பாடியவர் . ( திருவள்ளுவமாலை ) . 
2. இவர் மோசியென்னும் ஊரிலே 

நா . ) 

மோச்சி 
தோன்றிய கீரனென்றும் இயற்பெயரு 

- ஒரு ஜாதிவகை . மாராத்தி பேசு 
டையவர் . ஒரோவிடத்துப் படுமாற்றூர் 

வர். இவர்கள் முன்னாளில் இராஜதானி 
மோசிகீரனெனவும் கூறப்படுவார் . படு 

உத்தியோக சாலைகளில் பேனாசீவல் , மை 
மாற்றூர் மதுரையைச் சார்ந்ததோரூர் . 

செய்தல் , பென்ஸில் சீவல் முதலாயவேலை 
சிவகங்கைத் தாலுக்காவில் படமாத்தூர் 

கள் செய்வர் . 
என்றொரு ஊர் காணப்படுகின்றது . பல மோதாகிரி - அங்கதேசத்தின் கிழக்கிலுள்ள 
மாற்றூரில் வந்து தங்கிய மோசிகீரனா ஒரு பர்வதம் , Monghir - Mudgagiri or 
ரெனக் கொள்க . ஒரு காலத்துச் சோ Mudgallgiri in Bhagalpur Distriot .. 
மான் தகெேசறிந்த பெருஞ்சோ லிரும் மோதாசனர் - இவர் கடைச்சங்கமருவய 
பொறைபிடத்துப் பரிசில்பெறச் சென்றி 

புலவர்களில் ஒருவர். 

இவர் தலைவன் 
குந்த இவர் அவ னாண்மனையிலிருந்து தலைவியின் கூந்தலையும் தலைவி தலைவன் 
சோட்டக் கொண்டுபோயிருந்த வீரமுரசம் சிகையைப் பிடித்தலுமாகிய சிறுபோரை 


மோதாதர் 


1349 


யசோதரன் 


பாலைத்திணையாகக் குறுந்தொகை ( உஉக ) 
ஆவது செய்யுளிற் கூறினர் . 
மோதாதர் -- வேததரிசனன் மாணாக்கனாகிய 

ஒரு இருடி . 
மோநக்கற்றுறையனார் - கடைச்சங்க மரு 

யக்கர் - தேவ சாதியரில் ஒரு வகுப்பினர் . 
விய புலவருள் ஒருவர் . 

யாழ்வாசிப்போர் . 

யக்யசீலன் - சிவஸ்கந் தன் குமாரன். இவன் 
மோளிகைமாரையர் - இவர் விறகு விற்றுச் 

குமாரன் விசயன் . 
சீவித்து அதனால் வரும்பொருளால் சிவ 

யசஸ் - இவர் கலியுகமுடிவில் கற்கியைக் 
னடியவரை உபசரித்து வந்தார் . இவரது 
நிலையறிந்த வசவதேவர் இவாறியாது 

குமாரராகப் பெறப்போகும் பிராமணர் . 
பொன்னைப் பெட்டகத்தில் மறைத்து 

யசசுதி ருஷப தீர்த்தங்காருக்குத் தேவி . 

யச்மானர் 
மாரையர் வீட்டில் அன்னம் வேண்டிச் 

ஆன்மாவை அதிட்டித்திருக் 
சென்று இட்டுவந்தனர் . மாரையர் நடர் 

கும் சிவமூர்த்தம் , இவரது சத்தி சர்வபூத 

தமனி , 
தவை யறிந்து தாம் கொண்டுசென்ற விற யசுர்வேதம் - இரண்டாவது வேதம் . இது 
கின்மீது நீர் தெளிக்க , அவையனைத்தும் 
பொன்னாயின. அவற்றைச் சிவனடியவர்க் 

( 50 க ) சாகைகளுடையது . இதற்குள்ள 

உபநிஷதங்கள் , கடவல்லி , தைத்ரீயம் , 
குக் கொடுத்தனர் . இப்பொன்பெற்ற 

பிரமம் , கைவல்லியம் , சுவே தாச்வ தரம் , 
அடியவர் வசவருக்குக்கூற வசவர் இவ 
ரிடம் வந்து அபராத க்ஷமைவேண்டிச் 

கர்ப்பம் , நாராயணம் , அமிர் தவிந்து , அமிர் 
சென்றனர் . 

தநாதம் , காலாக்னி ருத்ரம் , க்ஷரிகை, 
சர்வசாரம் , சுகரகஸ்யம் , தேசோவிந்து , 

தியானவிந்து , பிரமவித்யை , யோகதத் 
மௌ 

வம், தக்ஷிணாமூர்த்தி , ஸ்கந்தம் , சாரீரசம் , 

யோகசிகை, ஏகாக்ஷரம் , அட்சியம் , அவ 
மௌகூர்த்திகர் தருமன் முகூர்த்தை தூதம் , காம் , உருத்திர விருதயம் , யோக 
யென்னும் தேவகணத்திடம் பெற்ற தேவ குண்டலினி, பஞ்சப்பிரமம் , பிராணாக்னி 
கூட்டத்தினர் . இவர்கள் முகூர்த்தகாலாதி கோத்திரம் , வராகம் , கலிசந்தரணம் , சரஸ் 
தேவதைகள் . ஆன்மாக்கள் முகூர்த்தங் வதி , ஈசாவாஸ்யம் , பிருகதாரண்யம் , சாபா 
களில் செய்யப்படும் தொழிலுக்கேற்ற லம் , அம்சம் , பரம அம்சம் , சுபாலம் , மந் 
பலன் தருபவர் . 

திரிகை, நிராலம்பம் , திரிசிகை , மண்ட 
மௌத்கல்யர் - 1. நளாயினியின் புருடனா லம் , அத்துவய தாரகம் , பைங்கலம் , பிட்சு , 
கிய இருடி , 

துரியாதீதம் , அத்தியாத்துமம் , தாராசா 
2. சாகல்யர் மாணாக்கர் . 

ரம் , யாஞ்ஞவல்க்கியம் , காட்யாயனி, முத் 
மௌநேயர் 

திகம் என்பன . 
காசிபன் முனியென்பவள் 

யசோதாகாவ்யம் - சங்கமருவிய சிறு காவி 
வயிற்றிற்பெற்ற கந்தருவர் . 

யங்களில் ஒன்று . இது ஐந்து சருக்கங்க 
மௌர்வியர் சந்திரகுப்த வம்சத்தவர் . 

ளடங்கிய ( F உ O ) செய்யுள்களைக் கொண் 
மௌற்கல்யர் - ஒரு மகருஷி . துர்வாசருக்கு 

இயற்றியவர் சைநமுனிவர்களில் 
அன்னமிட்டவர் . அதிதி பூசைசெய்தவர் . 

ஒருவர் . 
தேவவுலகம் விரும்பாது மறுத்தவர் . யசோதரன் - ஔதய தேயத்தில் இராசமா 
மௌன தேசிகர் - தாயுமானவர்க்கு ஞானா புரமென்ற பட்டணத்தில் மாரிதத்தன் 
சாரியர் . 

என்னும் அரசன் ஒருவன் இருந்தனன் . 
மௌனதிகவுடையார் ஒரு 

வசந்தகாலத்துச் சோலைக்கண் 
அக்கிநோயால் இறந்த தன் குமாரனை யாக 

செல்ல நகரமாக்கள் இக்காலத்துத் தேவி 
பலத்தால் எழுப்பி அந்த யாகத்திற்கு வந்த பூசை செய்ய வேண்டும் , அல்லாவிடின் 
காளிதேவியிடம் தம் குலத்தவர் இனி நமக்குத் தீதுவரும் என்றனர் . அதைக் 
இந்நோய் கொண்டார்க்குச் செம்மண்ணி கேட்ட அரசன் , தேவி சந்நிதி சென்று 
னால் சிங்கமுத்திரை யெழுதினால் அந்த எமது துன்பநீக்குக என்று வேண்டிப் பலி 
நோய் நீங்க வரம்பெற்றவன் . 

யின் பொருட்டு மயில், கோழி , பன்றி , 


குலாலன். 


அவன் 


பசோதரன 


1350 


யசோதரன 


களாய் 
கண்டு , 


ஆடு எருமை முதலியன விசட்டையாகக் 
கொண்டு வருக வென்று சொல்லிப்பின் 
சண்டகருமனை நோக்கி , மக்களிரட்டை 
கொண்டுவரக் கட்டளையிட்டனன் . இதைக் 
கேட்ட சண்டகருமன் மக்களிரட்டைக 
ளைத் தேட நகாத்துள் சென்றனன் . அந்த 
இடத்தில் சுதத்தாசாரி யென்போர் மாத 
வத்தோர் சூழவிருக்கையில் அபயருசி , 
அபயமதி யென்பாரும் , அச்சுதத்தனை 
வணங்க , அவர் இவ்விருவரையும் நோக்கி 
நீங்கள் பசியால் வருந்தினீர் ; நும்பசி 
தீர்ந்து வருக என்றனர் . அவ்வாறு Hrுக் 
வோரைச் சண்டக 

டகருமன் 
கொண்டுபோக , தங்கையாகிய 
அபயமதி கலங்க , அபயருசி யாக்கைநிலை 
யின்மை , ஊழ்வலி , தாங்கள் சதத்தரிடம் 
கேட்ட பழம்பிறப்பு முதலிய வுணர்த்தி , 
யவளது துன்பத்தை நீக்கி ஞான முணர் 
த்த , இருவரும் மனத்திடங்கொண்டு நின் 
றனர் . இவ்வாறு நின்றவர்களைச் சண்ட 
கருமன் காளிகோயிற்கு முன்விட , மாரி 
தத்தன் இவர்களைக் காளிக்குப் பலியூட்ட 
வாள்கைக்கொள்ள , இவ்விருவரும் மன 
நிலை சற்றும் தளராதவராய் நிற்கக்கண்ட 
அரசனும் மற்றவரும் இவர்களை நோக்கி 
இவ்வரசனீடு வாழ்க என வாழ்த்தக்கூறி 

இதனைக் கேட்ட அவ்விருவரும் 
புன்முறுவல் செய்து , " மறந்தும் பிறவுயிர் 
கொல்லாது அறங்கொள் சிந்தையனா யுயிர் 
களிடத் தன்புபாரித்துப் பிறவி நீக்கும் 
அறமேற்கொண்டு புகழுடன் உலகத்தை 
யாண்டு நீடு வாழ்க என்றனர் . இவ்வாறு 
கூறி நகைத்து நின்றவர்களை அரசன் 
கண்டு துன்பம் வரவும் அஞ்சாது நகைத்த 

காரணம் 
வரும் வருவதுவரின் அஞ்சு தலிற் பய 

நாங்கள் முற்பிறப்பில் செய்த 
பாவத்தா லிவ்வாறு பல பிறவிகொண் 
டோம் ; இப்போது மன்னன் வாழ்க 
எனின் எப்பிறவியுறுமோ என்று அஞ்சி 
னோ மென, அரசன் கேட்டு , உமது முற் 
பிறவி கூறுக என்று வாளைத் தரையிலிட் 
டுக் கேட்க , அம்மாரிதத்தனை நோக்கிக் 
கூறுவாராயினர் . அவந்தி நாட்டின் கண் 
ணுள்ள உஞ்சயனிபுரத்தில் அசோகன் 
என்னும் அரசன் சந்திரமதி யென்பாளை 
மணந்து வாழ்ந்திருக்கையில் அவனுக்கு 
யசோதான் என்னும் ஒரு புத்திரன் பிறந்த 
னன் . 

அவ்யசோதான் பருவமடைந்து 


அமுதமதியை மணந்து யசோமதி என் 
னும் ஒரு குமாரனைப் பெற்றனன் . இவ்வா 
றிருக்கையில் ஒருநாள் அசோகன் தனக்கு 
நரைவந்தது கண்டு இளைமை முதலிய 
நிலையாமை யுணர்ந்து யசோதானுக்கு 
ராஜ்ய மளித்துத் தவமேற்கொண்டனன் . 
அரசடைந்த யசோதான் பெரும்போகத் 
தில் மூழ்கி ஒருநாள் தன் மனைவியுடன் 
துயிலுகையில் , மனைவி யானைக்கூடத்தி 
லிருந்துவந்த ஒரு வீணையொலி கேட்டு 
அவ்வீணை வாசித்தவன் மீது ஆசைகொண்டு 
விடிந்ததும் அவன் மீது மனங்கொண்டிருத் 
தலைக் கண்டதோழிவாட்டத்தா லுணர்ந்து 
கேட்க , அரசி தன்னெண்ணங்கூற, தோழி 
கேட்டு நற்புத்தி கூறவுங் கேளா தவளாய்த் 
தூது அனுப்ப , குணவதியாகிய தோழி 
யவணிலைகண்டு வந்து அரசியை நோக்கி 

ஆசைகொண்டோன் அங்கப் பழு 
துள்ள அட்ட கோணன் , மகா விகாரமுள்ள 
வன் , அவனை நீ காணின் விகாரமுறுவாய் 
என்று எண்ணி உன்னினைவை அவனுக் 
குச் கூறாது வந்தே னென்னக் கேட்ட 
அமுதமதி , எவ்வகையாயினுமாக , என் 
மனம் அவனிடஞ் சென்றது ; அதனை 
முடி யென்று சொல்லித் தனியிடம் வரு 
வித்து 

அவனோடு கள்ளப்புணர்ச்சி 
செய்து வருநாட்களில் , இவள் அரசனி 
டம் பண்டு போலிலாமையைக் குறிப்பா 
லறிந்த அரசன், ஒருநாள் பொய்யு றக்கங் 
கொண்டு அவள் சோரனிடம் போகையில் 
இவளுணராவண்ணம் பின்சென்று காண் 
போமென்று காந்திருக்கையில் , அமுதமதி 
வரக்கண்ட அட்டபங்கன் , அவள் வேளை 
தாழ்த்து வந்ததுபற்றிக் கூந்தலைப்பற்றி 
யீர்த்து மோதியலைக்கச் சிறி துவருந்தி , 
மீண்டும் அவள் வேண்டக் களித்தது 
கண்டு , அரசன் , வாளை யெடுத்து நோக்கி 
மீண்டும் இவ்வாள் வீரர்களை வெட்டத் 
தகுந்த வாள் , இது ஒரு பெண்ணிடத்தும் , 
பெண் தன்மையுள்ளவ னிடத்துமோ பய 
னுறுவதென்று உறையிலிட்டு , அவளுக்கு 
முன் அணையில் வந்து படுத்து றங்கி யெழு 
ந்து பழமைபோல் கொலுவிருக்க, தேவி 
யும் அருகில் வந்து இருந்தனள் . 

அர் 
சன் ஒருநாள் விளையாட்டாகத் தன் கையி 
லிருந்த நீலமலரால் அவள்மேல் வீச , 
அரசி சோர்ந்து மண்மீது வீழ்ந்து அரு 
கிருந்தோர் சீதோபசாரஞ் செய்ய எழுந் 
தனள் , 
எள் . இதனைக்கண்ட அரசனிவளுயிர் 


னர். 


தற்குக் 


என , 


னின்று , 


யசோதரன் 


1854 


யசோதை 


னன் . 


மலரினால் ஏகலுற்றதென்று அசதியாடி மிருகங்களில் எருமையைக் காளிக்குப் பலி 
மனத்தில் அரசைத் துறக்க எண்ணம் 

யிட , அந்தணர் இவ்வூன் ஆதபத்தி னுலர் 
கொண்டு தாயை வணங்கித் தான் கண்ட ந்ததாதலால் சிரார்த்தஞ் செய்தலாகாதெ 
தீய கனாங்லை தெரிவிக்க, தாய் காளிக் ன்று விலக்கித் தகரின் தசை நன்றென , 
குப் பலியிடப் பணிக்க , அவ்வாறே ஐப் அரசன் , நான் புலையனிடம் வளர்க்கவிட்ட 
பசி மதியத்தில் அட்டமி வெள்ளிக்கிழமை ஆட்டின் கடாவைத் தருக என அவ்வாறே 
யில் உயிர்க்கொலைக் குடம்படாது மாவால் கொண்டுவர , ஆடு அரசன் முதலியவரை 
சோழியொன்று செய்து காளிக்குப் பலி நோக்கித் தன் பழம்பிறப்புணர்ந்து இவன் 
யிட , அது அரசன் முன் கூவிக்கொண்டு என் மகன் , இவை யென் பொருள் , இது 
விழ , அரசன் வாளை நெகிழ்த்து வருந்திச் என் பட்டணம் என்று பலவாறாகச் சிக் 
சின தீக்ஷை பெற்றுத் துறவடையுஞ் செய் தித்தொழிந்து அரசன் மாளிகையில் மீண் 
தியைத் தாய்க்கு அறிவிக்க, இதை யுணர் டும் ஆடாகப் பிறந்தது . சந்திரமதி ஒரு 
ந்த அரசன் மனைவி தானும் துறவு பூண்ப மையாய் வணிகர்க்குப் பொதி சுமந்து 
தாய் மாயஞ்செய்து அரசனுக்கும் அரசன் சென்று உஞ்சயினி யாற்றிடை யிருக்கை 
தாய்க்கும் விருந்திட்டு விஷம் வைத்துக் யில் அரசன் குதிரைவா , அதனுடன் போர் 
கொலைபுரிந்து , தன் மகனுக்கு மகுடஞ் புரிந்து குதிரையைக் கொல்ல , அறிந்த 
சூட்டினாள் . இவ்விளைவுகட் கெல்லாம் 

அரசன் , அதனைக் கொலை செய்விக்கக் 
பூர்வகர்மம் காரணமென்று அபயருசி மாரி கண்ட அமுதமதி அதன் தசை தின்று ஆற் 
தத்தனுக் கறிவித்து அந்த யசோதரனும் முது இவ்விட மிருக்கும் ஆட்டின் தசை 
அவன் தாய் சந்திரமதியும் பல பிறவி தின்னின் அவா அடங்குமென , அவ்வாறே 
யடைந்த விதத்தைக் கூறத் தொடங்கி தாதியர் பிடித்து வா , ஆடு தன் வினையினை 

முதலில் யசோதரன் விந்தமலை யெண்ணிக் கொலை செய்யப்பட்டுப் பின் 
யில் ஒருமயிலின் வயிற்றில் முட்டையா அந்நகரத்துத் தாயும் குமாரனும் பறைச் 
யிருக்கையில் ஒரு வேடனால் மயில் கொல் சேரியில் சேவலாயினர் . இச்சேவல்களைக் 
லப்பட , அதின் வயிற்றிலிருந்த முட்டை கண்ட அரசன் சண்ட கருமனை யவற்றை 
யைக் கோழியிடம் வைத்துக் குஞ்சாக்கி வளர்க்கச் செய்தனன் . ஒருநாள் யசோமதி 
மனைவியிட மளித்தனன். தாயாகிய தன் மனைவியுடன் உய்யானஞ் சென்று 
சந்திரமதி அந்நகரின் சேரியில் நாயாயி 

அகப்பா முனிவரைக் கண்டு அவர் கூறிய 
மயிலும் நாயும் வளர்ந் தபின் அரச அறங்கேட்கையில் அவர் உன் தந்தையும் 
னுக்கு அளிக்கப்பட்டு வருகையில் யசோ பாட்டியுங் கோழியுருக்கொண்டு கூண்டி 
தானாகிய மயில் , தன் மனைவி யட்டபங்க 

லிருப்பவர் எனக் கூறக் கேட்டு வருந்து 
டன் முயங்குதல் கண்டு அச்சாரன் கண் கையில் , கூட்டிலிருந்து கோழிகள் கேட்டு 
ணைக் குத்தி யொழித்தது . அதனால் அமு முனிவர் கூறிய வறமுணர்ந்து கூவுகை 
தமதி முனிந்து கல்லால் மயிலை யெறிய யில் , அரசனால் எய்யப்பட்ட கணைபட்டு 
நாய்ப்பிறப்பு உற்ற தாய் , மயிலைக் கௌவ வீழ்ந்து யசோமதிக்கும் புட்பா வலிக்கும் 
அமுதமதி யதனை நாய் பெய் பலகையால் இரட்டைப் பிள்ளைகளாகப்பிறந்து சதத்த 
வீச அதுவும் இறந்தது . இரண்ட முனிவரிடம் அறங்கேட்டுத் துறவடைந்து 
மன்னன் முள்ளம்பன்றியாகச் சந்திரமதி முத்திபெற்றனரென, அபயமதி அபய 
நாகமாயினள் . மூன்றாவது மன்னன் மீனாய் , ருசி கூறக் கேட்ட மாரிதத்தன் துறவடை 
சந்திரமதி முதலையாய்ப் பின் ஆடாயினள் . ந்து மாதவ நோற்றுத் துறவியாயினான் . 
அரசன் அந்த ஆட்டின் வயிற்றில் ஆண் யசோதை - 1. இவள் இதற்கு முன் வசு 
குட்டியாய்ப் பிறந்து தாயைப் புணரக் மதி , அல்லது தரா என்று பேருடைய 
கண்ட ஒருவனால் கொல்லப்பட்டுத் தாய் வள் , கண்ணனை வளர்த்த தாய் , ஒருநாள் 
வயிற்றில் தாதுவாய் இருக்கையில் வேட் கண்ணனை மடியில் வைத்துக்கொண்டு 
டைக்குச்சென்ற அரசனால் தாய் கொல்லப் பாலூட்டுகையில் , கண்ணன் கொட்டாவி 
பட அவ்வாட்டின் வயிற்றி விருந்த குட்டி விட , கண்ணன் வாயில் சகல அண்டன் 
யைப் புலையன் அரசன் கட்டளைப்படி களையுந் தன்னையும் கண்டு மயங்கினவள் . 
கொண்டுசென்று வளர்த்து வந்தனன் . ஒரு அவ்வகை மற்றொருநாள் கண்ணன் மண் 
நாள் அரசன் வேட்டைக்குச் சென்றெறிந்த ணுண்ண வாய் திறக்கக் கூறி , அவ்வாயில் 


னள் . 


பாவது 


யசோவதி 


1852 


யந்தனுக்கியன் 


அவ்வகை கண்டு மயங்கினவள் , இவள் ஞம் எனப்படும் . விசேஷமாய்ச் செய் 
கண்ணனை உரலில் கட்ட எண்ணிப் பல யப்படுவது யாகம் , அதனை யாகத்திற் 
தாம்புகள் கொண்டு கட்டி அவை போதா கூறினோம் . தேவயக்ஞம் என்பது சூர் 
திருக்க வருந்தி நின்றவள் . 

யாச்னி முதலிய தேவர்களைப் பூசிப்பது . 
2. அஸ்திகன் தேவி , 

பிதுர்யக்ஞம் என்பது பிதுர்க்களைப் பூசிப் 
3. மரீச மானசகன்னி . பிதுருக்களைக் பது . பூதயக்ஞம் பூதங்களுக்குப் பலி 
காண்க . 

போடுதல் , பிரமயக்ஞ மென்பது வேத 
யசோவதி - 1. ஈசான மூர்த்தியின் பட்ட மோதுகை . மாநஷயக்ஞம் அதிதிகளைப் 
ணம் . 

பூசித்தல் . 
2. இரப்பிய அரசனது மந்திரியின் யஞ்ஞவராகழர்த்தி - வராகமூர்த்திக்கு ஒரு 
குமாரி . ஏகாவலியுடன் தாமரைத் தடாகத் 

பெயர் . 
தில் நீர் விளையாடவந்து காலகேது என் யஞ்ஞவர்க்கர் - ஒரு மகருஷி . இரணிய நாப 
னும் அரக்கனால் பிடிபட்டுத் தன் சரிதை னிடத்து யோக முபதேசிக்கப் பெற்ற 
யும் ஏகாவலி ஹைஹயனை மணக்க இருப் வர் . 
பதும் ஹைஹயனுக்குக் கூறினவள் . பின் யஞ்ஞவற்கலழனி-- தருமருக்கு அசுவமேதத் 
ஹைஹயன் நீ அந்தப் பா தாளம் விட்டு இவ் தில் யாகஞ் செய்வித்தவர் . தேவி மயித் 
விடம் வந்ததெவ்வாறெனத் தேவிமந்தி 
ரத்தால் எனக்கு வழியொன்று தோன்றி யஞ்ஞவிருக்ஷங்களாவன - அரசு , அத்தி , 
ற்று ; அதனாலிங்குவந்து தேவி சொற் இரளி , ஆஷாடி , கருங்காலி , ஆல் , வன்னி , 
படி உன்னைக் கண்டே னென்று கூறி வில்வம் , மா , விளா, அசனம் , காட்டு 
அவனை அழைத்துப் பாதாளஞ்சென்று வாழை . இவற்றால் சுருக்கு சுருவம் முத 

காலகேதுவை வெல்வித்தவள் . ( தே - பா . ) விய யஞ்ஞசாதனங்கள் செய்யப்படும் . 
யஞ்ஞக்கன் - விஷ்ணுவாற் கொல்லப்பட்ட யதி -1 , நகுஷன் குமாரன் . இவன் ஞானி 
அரக்கன் , 

யாயினன் . 
யஞ்ஞகுமாரன் - காசிராஜனுக்கு யாசத்திற் 2. பிரமன் புத்திரருளொருவன் . இவ 
பிறந்தவன் . இவன் சரிதையைப் பற்றி 

னைப் பிரமன் 

பிரமன் தவத்தில் பிரயத்தனஞ் 
வீதவவ்யனைக் காண்க . 

செய்வித்தும் , சர்வ கர்மத்திலும் சம்மத 
யஞ்ஞகோபன்- மால்யவந்தன் குமாரனாகிய னாகவுஞ் செய்வித்ததால் இப்பெயர் பெற் 

அரக்கன் . 
யஞ்ஞதத்தன் தசரதன் வேட்டைமேற் யதிராஜமகாநசிகர் - கிடாம்பி யாச்சானுக்கு 
சென்று இருளில் யானையென எண்ணிக் 

ஒரு திருநாமம் . 
கொன்ற அந்தகராகிய தாய்தந்தையரின் யதிராஜர் - 1. இளையாழ்வார் துரியாச்சி 
குமாரன் , 

மம்வகிக்கையில் பெருமா ளவருக்கிட்ட 
யஞ்ஞமூர்த்தி - 1. விஷ்ணுவின் அம்சம் , பெயர் . 
ருசிப்பிரசாபதிக்கு ஆவுதியிடத்துப் பிற 2. உடையவர்க்கு ஒருபெயர், 
ந்த குமாரர் . இவர் தங்கையாகிய தக்ஷணை யதீந்திரசாணன் கூரத்தாழ்வானுக்கொரு 
யை மணம்புணர்ந்தவர் . 

பெயர் . 
2. ஒரு ஏகதண்ட சந்யோசி உடை யதீந்திரப்பிரணவர் 

மணவாள மாமுங்க 
யவரிடத்தில் ( கஎ ) நாள் வாதிட்டு (கஅ ) ளுக் கொருபெயர் . 
ஆம் நாள் தோற்றுப் பஞ்சசமஸ்காரம் யது -- 1. ஒரு இராஜ வம்சம் . 
பெற்று அருளாளப்பெருமாள் எம்பெருமா 

அரசன் , தத்தாத்திரேயரால் 
னார் எனப் பின் பெயர்பெற்றவர் . 

ஞான உபதேசம் பெற்றவன் . 
யஞ்ஞம் தேவப்பிரீதியாய் இஷ்டசித்தி 3. யயாதியின் ஜ்யேஷ்ட புத்திரன் , 
யின் பொருட்டுச் செய்யப்படும் யாகம் , இவன் குமாரர் சகஸ்திரஜித், குரோஷ்ட் , 
இது நித்யமாய்ச் செய்யப்படுவதும் விசேஷ நளன் , ரிபு என்பவர் . 
மாய்ச் செய்யப்படுவதும் என இருவி தப் யதுகிரி- திருநாராயணபுரத்துக்குப் பழைய 
படும் . அவற்றுள் நித்தியமாய்ச் செய் பெயர் . 
யப்படுவது தேவயஞ்ஞம் , பிதுர்யஞ்ஞம் , யதுதானன் - கர்னன் . 
பூதயஞ்ஞம் , பிரமயஞ்ஞம் , மானுஷயஞ் யந்தனுக்கியன் ஓர் அரசன் , 


நனன் . 


2. ஒரு 


யந்திரங்கள் 


1853 


4 புரம் 


யந்திரங்கள்- இது பெருங்காரியங்களை எளி சமுசையைப் பாடுவது . அவ்வகை பாடா 
தில் முடிக்க அறிவு வல்லவர்களால் செய் 

னாயின் யானையைத் தூண்ட , யானை சல் 
யப்படும் கருவிகள் . அச்சுயந்திரம் , புத்த கிலிகளை யிழுக்கப் புலவனுட லறப்புண்டு 
கம் மடிக்கும் யந்திரம் , புத்தகம் தைக்கும் கொதிக்கும் தீயில் விழுந்திறப்பன் ; 
யந்திரம் , நீராவி யந்திரம் , அரிசி குத்தும் வே யமகண்டம் . 
யந்திரம் , கப்பலோட்டும் பந்திரம் , இரும் 2. குளிகாதிதோஷம் காண்க . 
படிக்கும் யந்திரம் , இரும்பு காய்ச்சும் யந் யமகண்டன் - வியாழன் குமாரன் . 
திரம் , ஆகாயக்கப்பல் யந்திரம் எனப் பல யமசந்திரன் - ( சூ ) விசாலன் குமாரன் , 
வாம் . 

யமதக்னி சமதக்னி முனிவரைக் காண்க . 
யந்திரம் மந்திரத்தில் தேவதைகள் வயப் யமதூதர் - ஔதும்பான் , சண்டாமிருகன் , 
படும் வகை அவ்வக் கர்மங்களுக்குரிய சக் சம்பான் , சார்த்தூலன் என்பவர்கள் . 
கரங்களில் அந்தத் தேவதா மந்திரங்களை யமபுரம் தென் திசைக்கும் நிருதிதிசைக் 
யடக்கிச் செபித்து ஆவாகன , ஸ்தாபன , கும் நடுவில் யமபுரி வச்சிரமயமாயும் , தேவா 
சந்தி தான , சந்திரோதன , ஒளத்துவாசனங் சுரர் முதலியோரால் சிதைக்கத் தக்க 
களுடன் பஞ்சசுத்தி செய்து எந்தக் கன் தாயும் , இரா நின்றது . அப்பட்டணத்து 
மத்துக்கு எந்தச் சக்கரம் , எந்த மந்திரம் நாப்பண் சதுரமாய் தூறு யோசனை விஸ் 
எந்தத் தந்திரம் , எந்த பீஜம் , என்பவை தீரணம் உள்ள தாயும் , இருபத்தைந்து 
களை ஆசாரியன் மூலமாயறிந்து பூஜிக் யோசனை உயரம் 

உயரம் உள்ளதாயும் , அநேக 
கின் அந்தத் தெய்வங்கள் முன்னின்று சாளரங்கள் உள்ள தாயும் , கொடிகளாலும் 
வேண்டிய பலன்களைத் தரும் . அந்தச் சக்க முத்துக் கோவைகளாலும் , தோரணங்க 
ரங்களாவன சிதம்பர சக்கரம் , வாலை , திரி ளாலும் , அலங்கரிக்கப் பட்டதாயும் , ஸ்வர் 
புரை , புவனை சக்கரங்கள் , வயிரவ சக்கரம் , ணமயமாயும் , தர்ம ராஜனுடைய அரண் 
விநாயக , வீரபத்ர , கந்த , காளி , துர்கி சக் மனை இருக்கின்றது . அந்த அரண்மனை 
காங்கள் , சூர்ய , சந்திர , நவக்கிரக சக்கரங் யுள் பத்து யோசனை அகலநீளம் உள்ள தா 
கள் , கால சக்கரம் , சர்வதோபத்ர சக்கரம் , 

யும் , 

அநேக ஆயிரம் வைரத்தூண்கள் 
விஷ்ணு சக்கரம் , நரசிம்ம சக்கரம் , இராம உள்ளதாயும் , மந்தமாருதம் வீசுவதாயும் , 
சக்கரம் , அனும சக்கரம் , லக்ஷ்மி சக்கரம் , எப்போதும் ஆடல் பாடல்களால் நிரம்பிய 
கோட சக்கரம் , காத சக்கரம் , நர சக்கரம் , தாயும் , ஒரு திவ்யமண்டபம் இருக்கும் . 
ஜயசக்கரம் , ஸேவா சக்கரம் , நக்ஷத்ர சக்க அம்மண்டபத்தில் தூதர்கள் கரம் குவித்து 
ரம் , சநி சக்கரம் , லிங்க யந்திரம் , ஹம்ஸ ஓர்புறம் நிற்கவும் , ரோகங்கள் எல்லாம் 
யந்திரம் , வியாஹ்ருதி யந்திரம் , துரீய கோர ரூபத்தோடு அவ்வாறே ஒரு புடை 
காயத்ரி யந்திரம் முதலியன . 

நிற்கவும் , கண்டவர் அஞ்சும்படியான ரூப 
யமகண்டம் -1 . ( கசு ) அடி நீள அகலமுள்ள த்தோடும் , உவப்போடும் யமன் வீற்றிருக் 
குழி ஒன்று வெட்டி அக்குழியின் நான் கின் றனன் . அவன் வீற்றிருக்கும் அம் 
மூலைகளினும் இருப்புக் கம்பங்கள் நாட்டி மண்டபத்தின் பக்கலில் இருபத்தைந்து 
அதின்மேல் 

( ச ) இருப்புச் சட்டங்கள் யோசனை அகல நீளமும் , பத்து யோசனை 
பரப்பி நடுவினும் சட்ட மிட்டு நடுச்சட் உயாமும் உள்ள தாய்ப் பலவித அலங்காரம் 
டத்தில் உறிகட்டிக் குழியில் புளியந் தண உள்ள தாய்ச் சித்திரகுப்தனுடைய அரண் 
விட்டு இருப்புக் கொப்பரையில் அரக்கு , மனை இருக்கிறது . அம்மனையில் சித்திர 
மெழுகு , குங்கிலியம் , கந்தகம் , சாம்பி குப்தன் இருந்து ஜீவர்களின் பாப புண் 
ராணி நிரப்பி , அவை கொதித்திருக்கையில் ணியங்களைச் சிறிதும் விடாமல் எழுது 
யானையைப் பாகருடன் நான்கு மூலையில் கிறான் . அவன் எழுதுவதில் சிறிதும் 
நிறுத்திப் பின் புறத்தில் வளையத்திற் பிசகு உண்டாகாது . அச்சித்திர குப்தனு 
சங்கிவிகோத்து எட்டுக்கத்திகளை விடுப்பில் டைய அரண்மனைக்குக் கீழ்ப் புறத்தில் 
நாலும் , கழுத்தில் நாலும் கட்டிக்கொண்டு சாத்திற்கும் , தென்பக்கத்தில் குலையோடு 
வளையத்திற் பொருத்திச் சங்கிலிகளை வைசூரிக்கும் , மேற்பக்கத்தில் காலபாசத் 
யானைத் துதிக்கையிற் கொடுத்து வைத்துக் தோடு அஜீர்ணத்திற்கும் , அருசிக்கும் , 
கொப்பரைக்கு நடுவாகத்தொங்கு முறியில் வடபக்கத்தில் வயிற்று வலிக்கும் , வடகிழக் 
புலவனிருந்து பல வித்வான்கள் கொடுத்த சில் தலைவலிக்கும் , தென்கிழக்கில் மயக் 

170 


யமம் 


1354 


யயாதி 


வசிக்கின் றன . 


2 


கத்திற்கும் , தென் மேற்கில் அதிசாரத் 10. இவன் ஆயுள் முடிந்த ஜீவர்களின் 
திற்கும் , வடமேற்கில் சன்னிக்கும் , இடங் உயிரைக் கவரும் விதம் யாண்டுங் கால 
கள் இருக்கின்றன . இந்த சோசங்கள் 

தூதர் மூவரை யேவுகிறவன் . 
எல்லாம் யமனுடைய கட்டளையை எதிர் யமாதித்தன் யமன் காசியில் சூரியப்பிர 
பார்த்துக்கொண்டு அந்த அரண்மனையில் திட்டை செய்து பூசித்ததால் அச்சூரிய 

னுக்கு வந்த பெயர். 
யமம் - தரும நூல்களுள் ஒன்று . யமனால் யமி யமுனையைக் காண்க . 
கூறப்பட்டது . 

யழனை - சூரியனுக்குச் சுவாகா தேவியிடம் 
யமளை காசிராஜன் பெண் , சராசந்தன் பிறந்தகுமாரி , யமியெனவும் பெயர் . யமன் 
தேவி , 

தங்கை . இவள் ஒரு தீர்த்தமாயினள் . இவ 
யமன் 1. விவச்சுவானுக்கு ( சூரியன் ) ளுக்கு மற்றொரு பெயர் காளிந்தி . இ 
(சமுக்கை) சாயா தேவியிடம் பிறந்த குமா ளுக்கு ஆமை வாகனம் . 

ஒரு கரத்தில் 
சன் . இவன் இறைவனாணையால் உயிர்களை கருநெய்தலும் மற்றக் கரத்தில் பூர்ண 
அவர்கள் செய்த புண்ணிய பாபங்களுக் கும்பமும் இருக்கும் , 
டோகக் காலமுடிவில் சுவர்க்க நாகங்களிற் பழனைத் துறைவர் - 1. யமுனைத் துறையி 
செலுத்துங் காலக் கடவுள் , இவனது பட் லுள்ள கோவர்த்தன புரத்துப் பெருமாள் . 
டணம் சைய்மனி; வாகனம் எருமைக்கடா ; 

ஈசுவர முநிகள் குமாரர் . நாதமுதிக 
ஆயு தங்கள் தண்டம் , பாசம் , குடாரம் , ளுக்குப் பவுத்திரர் , ஆளவந்தாருக்கு ஒரு 
சுரிகை; தேவி சாமளை அல்லது கன்னி ; பெயர் . 
தூதர் ஔதும்பரன் , சண்டா மிருகன், யயாதி - 1. ( சங் . ) நகுஷன் குமாரர்களில் 
சம்பான் , சார்த்தூலன் , 

ஒருவன் . தாய் பிரியம் வதை ; தெய்வ 
2. மார்க்கண்டன் பொருட்டுச் சிவமூர்த் யானையைக் கிணற்றினின்று தூக்கிச் சுக்கி 
தியால் சிஷிக்கப்பட்டவன் . 

ரன் சொற்படி அவளை மணந்தவன் . இவன் 
3. சிவே தன் பொருட்டும் அவ்வகை விடபன்மன் மகளாகிய சன்மிஷ்டையைக் 
தண்டனை யடைந்தவன் . 

கூடி மூன்று புத்திரர்களைப் பெற்றவன் . 
4. பிரமன் சொற்படி இராவணன் திக் தேவயானியிடத்து அன்பிலாமை யறிந்த 
குவிஜயத்தில் காலதண்ட மவன்மேல் சுக்கிரனால் மூப்படையச் சாபம் பெற்ற 
விடாதிருந்தவன் , 

வன் . தெய்வயானியின் குமாரரிருவரை 
5. சுவாகாவையும் அகலாசுரனையும் யுந் தன் மூப்பைப் பெற்றுக்கொண்டு 
காண்க . 

அவர்கள் இளைமையைத் தரக்கேட்டு அவர் 
6. தன்னிடம் கருணையிலாத 

கள் மறுக்கக் கண்டு அவர்களைக் கிராதரா 
தேவியை யுதைத்துக் காலில் புழுச்சொரி கச் சபித்தவன் . சன்மிஷ்டையின் மூத்த 
யச் சாபமடைந்து தந்தைபா லறிவித்து குமாரனாகிய பூருவிற்கு மூப்புக் கொடுத்த 
ஒழித்தவன், 

சன்மிட்டையின் மற்ற இரண்டு 
7. விருத்தை யென்னும் உசத்தியர் குமாரரையும் மீன் விற்பவனாகவுங் கள் 
பெண் பொருட்டுத் தவமியற்றிய குச்சக விற்பவனாகவுஞ் சபித்தவன் . பிரமனி 
ரிடத்து வந்து அவளுயிரைத் தந்து மீண் டத்து எந்த வுலகமுங் காண விமானம் 
டவன் . 

பெற்று இந்திரலோகஞ் சென்று தன்னைப் 
8. அக்னிமுகனுடன் யுத்தஞ் செய் புகழ்ந்ததால் சுவர்க்கத்திலிருந்து பூமிக்குத் 
திறந்த வீரன்பொருட்டு வீரவாகு எழுதி தள்ளப்பட்டு வழியில் அஷ்ட கனைக்கண்டு 
விட்ட திருமுகத்தின் கட்டளைப்படி நான் யயாதி , புண்யந்தேய் தலினால் மேலி 
கொண்டுவந்து விட்டு மீண்டவன் 

ருந்து பூமிக்குத் தள்ளப்பட்டேன் என்று 
9. தன் உடன்பிறந்தாளாகிய யமுனை அந்தாத்திருந்து அஷ்டசனிடம் புண்ய 
விடக் காதல்கொண்டு அவளைப் புணரச் பாபவரலாறு கேட்டவன் . தேவயானிக்கு 
செல்கையில் அவளால் நியாயவாயிலாகத் ஆட்டின் கதைகூறி இல்லமறுத்தவன் ; 
தடையுண் டடங்கியவன் . 

(இருக்குவே இவன் இராசதானி காண்டவப்பிரத்தம் , 
தம் .) மாண்டு முனிவர் சாபத்தால் சூத்திர 2. ஒரு அரசன் . இவன் குமாரி ( சுக 
னாய்க் கோகர்ணத்தில் சிவபூசை செய்து ன்னி - சௌநகர் கண்ணைக் குத்தினவள் .) 
நிர்மல மடைந்தவன் . ( சிவானை . ) 

இவனுக்குச் சையாதி யெனவும் பெயர் 


சாயா 


வன் . 


யவக்கிரீதன் 


1355 


யாகங்கள் 


இவன் குமாரி முநிவர்கண்ணைக் குத்திய 4. இவர்கள் தமிழகத்திற்றங்கிய மேற் 
தால் சேனைகளுக்குக் கண்ணீங்க அரசன் றிசை வியாபாரிகள் , இவர்கள் கிரேக்கர் , 
தன் குமாரியை முனிவருக்கு மணஞ்செய் உரோமசாதியினர் . 
வித்து அதை நீக்கிக்கொண்டவன் . யாத யவீநான் - 1. ( பூரு .) திவிமீடன் குமாரன் . 
வர்க்குச் சிங்காதன மில்லாமற் போகச் 2. முத்கலன் தம்பி . 
சபித்தவன் . 

யவுகந்திரன் - 1. யுகந்திரன் இரண்டாம் 
யவக்கிரீதன் - இவன் ஒரு ருஷி . பராவசு பிறவியில் பெற்ற பெயர் . 
யாகஞ்செய்விக்க நீங்கியகாலத்து அவனது 2. ஒரு வித்யை . 
மனைவியைப் புணர்ந்ததறிந்து பராவசின் யக்ஷகன் - இந்திரன் தூ தன் . 
தந்தையாகிய காப்பியருஷி , மருகியைத் யக்ஷணி - 1. இயக்கர் பெண்கள் இருதுக் 
துண்டித்து ஓமஞ்செய்து ஒரு 

அரக்கி 

களில் மணம் பெறப் பூமியில் சஞ்சரிப் 
யைப் பிறப்பித்து யவக்கிரீவனைக் சொல் போர் . 
வித்தனன் . இதனையறிந்த யவக்கிரீவன் 2. கட்கம் , கேடகம் முதலிய ஆயுதங் 
தந்தை , புதல்வனைக்கொன்றவன் ரைப்பிய களை யுடையவளாய் விகார வுருவுடன் 
னென அறிந்து , நீ புத்திரனால் உயிரிழக்க கபாலம் , சிரகோசம் கொண்டிருப்பவள் . 
எனச் சபித்தனன் . இதுநிற்க ஒருநாள் யக்ஷர் காசிபருக்குச் சுரசையிடம் பிறந்த 
தீர்த்தக்கரைக்கு மான்றோலைப் போர்த் குமாரர் , 
துச்சென்ற ரைப்பிய முனிவனைப் பராவசு 
மானென்று தன் தந்தையை யறியாது 
கொன்றதைத் தன் தம்பியாகிய பாத்வாச 
ருக்குக் கூறப் பாத்வாசர் , உன்னாலாகாது ; யாககேது - இராவணனது ( 20 ) கோடி 
உனக்குவந்த பிரமகத்தியை நான் தவஞ் வீரருக்குத் தலைவன் . 

தலைவன் , இலக்குமணரால் 
செய்து நீக்குகிறேனென்று தவஞ்செய்து கொல்லப்பட்டவன் . 
பிரமகத்தியை நீக்கி வீட்டிற்கு வருகை யாகங்கள் - இவை பிரமம் , தெய்வம் , பூதம் , 
யில் , பராவசு தந்தையைக் கொன்று பிரம பிதுர் , மானுஷம் என்பன ; இவற்றுள் , 
ஹத்தி செய்தவன் ; வீட்டில் வரக்கூடாது வேதம் ஓதல் பிரமயாகம் . ஓமம்வளர்த்தல் 
என்று துரத்த , பாத்வாசர் தேவர்களிடம் தெய்வயாகம் . பலியீதல் பூதயாகம். தாப் 
முறையிட்டிருக்க , தேவர்கள் ரைப்பிய பணம் செய்தல் பிதுர்யாகம் . இரப்போர்க் 
முனிவரும் பரதவாச முனிவரும் உயிர் களித்தல் மனுஷயாகம் . இவை வேதங்க 
பெற அருள் செய்தனர் . சிவ புராணம் .) ளிலும் புராணங்களிலும் கூறிய அக்னி 
யவதத்தன் - ஸ்ரீதத்தன் பிதா . 

கார்யங்களாம் . இவற்றின் குண்ட மண் 
யவனம் மிலேச்ச தேசம் . ( அரேபியா .) டல மந்திராதி கிரியைகள் ஆங்காங்கு 
யவனர் - 1 , அரேபியா நாட்டு மிலேச்சர் . வழக்கங்குறைந்து சிதைந்தும் பிறழ்ந்தும் 

2. யயாதியின் மகனான தூர்வசுமாபி கிடத்தலின் அவைகளின் கிரியைகளையும் 
னர் . ஒழுக்கங்குன்றி இவ்விடம் சேர்ந்து குண்ட மண்டல வேதிகைளயும் எழு 
இப்பெயர் பெற்றனர் . 

தாது பெயர் மாத்திரம் எழுதுகிறேன் . 
3. தமிழ் நாட்டில் முன் காலத்தில் ( க ) அக்னிஷ்டோமம் , ( 2 ) அத்தியக்னிஷ் 
தங்கி வியாபாரஞ் செய்து வந்த மேற் டோமம் , ( க ) உக்தீயம் , ( ச ) சோட்சி , 
றிசை வியாபாரிகளாகிய 

கிரேக்கரைக் ( ரு ) வாசபேயம் , ( சு ) அதிராத்ரம் , ( எ ) 
குறிக்கும் . இப்பதம் அவர்கள் பாலை அப்தோரியாமம் , ( அ ) அக்னியாதேயம் , 
யில் ஐயோனிஸ் - என்பது . இவர்கள் 

அக்னிஹோத்ரம் , ( ய ) தரிசபூர்ண 
முசிரி , வேய்கரை முதலிய துறைமுகங் மாசம் , ( க ) சாதுர்மாஸ்யம் , ( கட் ) நிரூட 
களில் சாராயம் , பித்தளை , ஈயம் , கண் டசுபந்தம , ( கூ ) 

( கூ ) ஆக்கிரயணம் , ( கச ) 
ணாடி முதலியவற்றை விற்று மிளகு , வெற் சௌத்திராமணி , ( 56 ) அஷ்டகை, ( சு ) 
றிலை , தந்தம் , முதலியன வாங்கிச்செல்வர் . பார்வணம் , ( கன ) சிராத்தம் , ( கஅ ) சிரா 
இவர்களைத் தமிழ் நாட்டாசர் தங்களுக் வணி , ( கக ) அக்ரசாயணி , (20) சைத்திரி , 
குப் போர்வீரராகவு மமைத்துக்கொண்ட ( உக ) ஆச்வயுசீ , (உட) விசுவசித , ( உ . ) 
னர் . இவர்கள் நாட்டு நாணயங்களும் ஆதானம் , ( உச ) நாசிகே தசயனம் , (உரு ) 
தமிழ் நாட்டில் வழங்கிவந்தன . 

காடகசயனம் , ( உக ) ஆருண கேது சுசய 


யாகசத்துரு 


1356 


யாதவ மதம் 


னம், ( உ.எ ) கருடசயனம் , ( உ.அ ) பௌண் யாசன் 

யாசன் - ஒரு முனிவன் , துருபதனுக்குப் 
டரீகம் , (உக ) சத்திரயாசம் , (10 ) சாவித்ர புத்திரகாமேட்டி செய்வித்தவன். 
சயனம் , 

யாசன்யகாள் - தேவபூசைசெய்வோர் . 
யாகசத்துரு இராவணன் மந்திரியரில் யாதவநிகண்டு ஒரு சம்ஸ்கிருத நிகண்டு , 
ஒருவன் . 

யாதவப்பிரகாசர் பூர்வம் மதுராந்தகத்து 
யாகசேநன் - சிகண்டிக்குத் தந்தை , பாஞ் ஏரிக் கரையிலுள்ள ஒரு புற்றில் உடும்பா 
சாலராசன் பாரதமுதற்போரில் கலிங்க யிருந்து பாகவ தருண்ட சேடத்தைக் கிர 
சாஜனுடன் போர் புரிந்தவன் . 

கித்தமையால் மறுபிறப்பில் யாதவப்பிர 
யாகவிருக்ஷங்கள் -8,10,12 விதம் . அவை காசனென்னும் வேதியனாய்ப் பிறந்து சகல 
வில்வம் , ஆல் , வன்னி , கருங்காலி , மா , 

சாஸ்திரத்திலும் வல்லமை பெற்று இளை 
நறுமுருக்சை , அத்தி , பலாசம் , சந்தனம் , யாழ்வாருக்கு ஆசிரியனாய் அவரிடமுள்ள 
வேங்கை , அரசு , வாகை , ( சைவ - பூஷ. ) 

சாத்திரப்பயிற்சியால் பொறாமை கொண்டு 
யாக்கைக் குற்றம்- ( கஅ ) பசி , தாகம் , பயம் , 

தீர்த்தயாத்திரையில் கொல்ல எண்ணி 
வெகுளி, உவகை , வேண்டல் , நினைப்பு , 

யழைத்துச் சென்று வஞ்சித்து மீண்டும் 
உறசகம் , நரை , நோய் , மரணம் , பிறப்பு , அவரைக் 

காஞ்சியிற்கண்டு ஆழ்வாரது 
மதம் , இன்பம் , அதிசயம் , வியர்த்தல் , 

வரவைக்கேட்டு மருவி அரசகுமாரனைப் 
கேதம் , கையறவு . 

பிடித்திருந்த பிரம்மாகூசைப் போக்க 
யாக்ஞவாகழர்த்தி - விஷ்ணுமூர்த்தியின் 

வலியற்றுத் தன் முன்பிறப்புப் பிரம்ம 

ரக்ஷஸாலுணர்ந்து இளையாழ்வாரால் அதை 
அவதாரவிசேஷம் . இவர் பூமியைக் கோட் 

யோட்டுவித்துத் தாயின் சொற்படி இளை 
டினிற்றாங்கி யக்ஞமே திருமேனியாகக் 

யாழ்வாரிடம் பஞ்சசமஸ்காரம் பெற்றுக் 
கொண்டவர் . 

கோவிந்தஜீயரெனப் பெயர்பெற்றவர் . 
யாக்ஞவல்கியம் - 1. ஒரு தர்மசாஸ்திரம் . யாதவமகாராஜா - தொண்டை நாட்டில் 
இதற்கு விக்ஞானேசவாயோகியால் செய் 

நாராயணபுரத்தை அரசாண்ட சிவபத்தி 
யப்பட்ட மிதாக்ஷரம் என்னும் விருத்தி 

மான் . இவன் அரசாளுகையில் ஒருநாள் 
யுண்டு , 

சிவமூர்த்தி விடசங்கம 

வுருக்கொண்டு 
2. உபநிஷத்துக்களில் ஒன்று , 

தெருவில் வந்தனர் . இவ்வரசனுக்குப் பரி 
யாக்ஞவல்கியர் - வைசம்பாயனர் மாணாக் 

கலன் திருத்தும் பெண் இவரது விடசங் 
கர் . இவர் தேவி மயித்திரேயி . இவரது 

சமவடிவுகண்டு தன் வீட்டிற்கழைத்துச் 
மற்றொரு தேவி காத்தியாயனி. இவர் 

சென்று உணவுமுதலியன அளித்துவைத் 
துறவு பூணவேண்டித் தமது இருப்பை திருக்கையில் , அரசனுக்குரிய மணியை மற 
மனைவியர்க்குப் பாகித்துக் கொடுக்கையில் ந்தனள் . அரசன் தன் பூசைமுடித்துப் பரி 
மைத்திரேயி சாவில்லாத பொருள் வேண்டு சலம் திருத்துவாளைக் காணாது கோபித்து 
மென அவள்பொருட்டு ஞானமுபதேசித் ஏவலாளரையேவிப் பிடித்துவரக் கட்டளை 
தவர் . இவர் ஆசிரியருக்குற்ற பிரமகத் யிட்டனன் . அவ்வகை அவளை 
தியை அவர் மாணாக்கருமேற்க மாணாக்கர் ளர் பிடித்துவர அரசன் அப்பெண்ணின் 
அதனை யவர்கள் பெறார் , அதனை நானே கூந்தலைக் களையக் கட்டளையிட்டனன் . 
ஏற்றுக் கொள்கிறே னென , ஆசிரியர் அப்பெண் கூந்தலையிழந்து வீடுசென்று 
சோபித்து அவர்களை அவமதித்ததனால் நடந்தவைகளை விடசங்கமரிடக் கூறச் சங்க 
கொண்ட வேதத்தைவிட்டு நீங்கென , மர் தமதுகாத்தால் அவள் சிரத்தைத் தடவி 
அவர் வேதத்தைக் கக்கிவிட்டுப்போக , னர் . அவளுக்குப் பழமைபோல் கூந்தல் 
வேததெய்வம் , கக்கியவேதத் 

இவள் வளர்ந்த கூந்தலுடன் 
தைத் தித்திரிப்பணியுருக்கொண்டு உண் அரசன் முன் போக , அரசன் செய்தியறிந்து 
ஆகையால் 

அது தைத்திரியம் சங்கமரைப்பணிந்து அவர் கட்டளைப்படி 
எனப்பட்டது . பின் யாக்ஞவல்கியர் குதி திருக்காளத்தி திருப்பணிசெய்தவன் . 
சைவடிவுகொண்டு சூரியனிடத் ததனைக் யாதவ மதம் இது யாதவப்பிரகாசனால் 
சற்றுக் கண்ணுவர் மத்தியந்தனர் முதலி நியமிக்கப்பட்டது . இவன் பிரமமே சித் 
யோர்க்குக் கூறினர் . இவர் தருமபுத்திர அசித் ஈச்வானாகப் பரிணமித் திருக்கிற 
ரது இராஜசூயத்திலிருந்தவர் . 

தென்பன் , பேத ஞானமே சம்சாரமென் 


ஏவலா 


அதனை 


வளர்ந்தது . 


யாத்வா 


1357 


யாப்பருங்கலக்காரிகை 


பன் , இச்சம்சாரத்தா லுண்டாம் பேத இறுதி விளைத்தது . இவ்வகைத் தாங்கள் 
ஞானம் , சத்கர்மத்தால் கெட்டு உண்டாம் இருப் புலக்கையை யராவி விட்டோம் 
அபேத ஞானத்தால் பிரமமாவன் என்பன். என்று களிப்புட னிருக்கையில் ஒரு கால் 
யாதவர் - இவர்கள் யது வம்சத்தில் பிறந்த கடற்கரைக்கு விளையாடச் சென்று நம்மில் 
வர்கள் , இந்த வம்சத்தில் பல அரசர்கள் ஒருவர்க்கொருவர் கலகம் விளைத்து ஆயுதம் 
பிரபலம் பெற்றிருந்தனர் . அவர்களில் யது கள் முறிந்து வேறு ஆயுதங்க ளில்லா 
வின் முதற் - மாரனாகிய சகஸ்திரசித்தி மையால் அருகிருந்த சம்பங் கோரைகளைப் 
யிடமிருந்து 

கய வம்ச முண்டாயிற்று . பிடுங்கி அடித்துக்கொண்டு மாண்டனா 
இவர்களுக்கு மாகிஷ்மதி பட்டணம் . யது யாதனுசரீரம்- யமபுரத்தில் உயிர்கள் துன்ப 
வின் இரண்டாவது புத்திரன் குரோஷ் . மனுபவிக்கப் பெறும் தேகம் . 
இவன் வம்சத்திற் பிரபலமாயிருந்த வரசன் யாதன் - சதிகோத்ரன் குமாரன் ; புட்காத் 
விதர்ப்பன் , சியாமகன் , சசிபிந்து , யதுவின் 

தீவை யாண்டவன் . 
இரண்டாங் குமாரனது வம்சத்தவ னாகிய 
சாத்வ தனிட மிருந்து போஜ வம்சமும் , 

யாத்திரைக்கு நாட்கள் - ( வாரங்கள் ) திங் 
அந்தக வம்சமும் , விருஷ்ணி வம்சமும் 

கன்- புதன் -வியாழம் வெள்ளி , (திதிகள் ) 
உண்டாயின . அந்தகவம்சத்தவன் கிருஷ் 

துவிதியை- திரிதியை - பஞ்சமி - ஸப்தமி . 

தசமி -திரயோ தசி , ( நட்சத்திரங்கள் ) அஸ் 
ணன் . சாத்தகி விருஷ்ணி வம்சத்தவன் . 

வனி - மிருகசீரிடம் - புனர்பூசம் - பூசம் - 
இவர்கள் இன்னும் விருஷ்ணிகர் , போஜர் , 
அந்தகர் , தாசார்ஹர் , சாத்வ தர் , மாதவர் , 

அஸ்தம்-அதுஷம் - சிராவணம் - அவிட்டம் 
அற்புதர் , மாதுரர் , மிதற்சனர் , சூரசேனர் , 

ரேவதி இவை உத்தமம் . ரோகிணி -உத்தி 
தகுரர் , குந்தியர் எனப் பல விதப்படுவர் . 

ரம் - உத்திரட்டாதி இவைமத்திமம் . 

ணங்களில் பத்திரவாகாணம் கூடாது . லக் 
இவர்கள் ஓணானா யிருந்த நிருகமகாராஜ 

தினங்கள் விருஷபம் - மிதுனம் - கடகம் . 
னைக் கண்டு தூக்க முடியாது கண்ண 

சிங்கம் - துலாம் - தனுசு - மகாம் - மீனம் 
னுக்கு அறிவித்துச் சாப நீக்குவித்தவர். 

இவைசுபம் . யாத்திரைக்கு முக்கியமாய் 
இவர்கள் ஒரு நாள் பிண்டராக ஷேத்தி 
ரத்தை யடைந்து அவ்விட மிருந்த இருடி 

யோகினி வாரசூலை பார்க்கவேண்டும் . 

மேல்விவரித்த எல்லா விஷயங்களையும் 
களை ஏமாற்றச் சாம்பனைக் கருப்பிணி 

சரியாய்ப்பார்க்கும் பக்ஷத்தில் முகூர்த்தல் 
போல் வேஷமிட்டு அந்த இருடிகளை 

கள் கிடைப்பன அரிதாய்விடும் . ஆதலால் 
இவள் வயிற்றி லிருப்பது ஆணோ பெண் 

அவைகளின் பலாபலன்களையும் 
ணாவென்று பரிகசிக்க , இருஷிகள் 

ரிக்கவேண்டும் 
உணர்ந்து , இவள் வயிற்றி லிருப்பது 
ஆணுமன்று , பெண்ணுமன்று , 

உங்கள் 

எல்லாச் சுபங்களுக்கும் மாசத்தியாஜ்யம் 
குலத்தைக் கருவறுப்பதாகிய ஓர் இருப் 

அல்லது கரிநாள் , தாராபலன் , சந்தா 
புலக்கை யென் றனர் . அவ்வகைச் சாபம் 

பலன் பார்க்கவேண்டும் . 
பெற்று மீண்ட பின் , சாம்பன் வயிற்றில் 

காலற்ற நாள் , உடலற்ற நாள் . தலை 
இருப்புலக்கை யொன்று பிறந்தது . அத 

யற்ற நாள் . 
னைக் கண்ணனுக் கறிவிக்கக் கண்ணன் “ காலற்றன வுடலற்றன தலையற் 
அதனை யராவிக் கடலில் விடுக வென் நாளிற் , கோலக்குய மடவார் தம்மைக் 
நனன் . அவ்வகை - செய்ய அவ்வராவுத கூடின் மலடாவார் , மாலுக்கொரு மனை 

மாளிகை கோலினது பாழாம் , ஞாலத்த 
லுக்கு அகப்படாமல் ஒரு துண்டு கடலில் 
விழுந்தது . அவ்வாப் பொடிகள் கடற் வர் வழிபோகினு நலமெய்திடா சவமே " 
கரையில் சம்பங்கோரைகளாக முளைத்தன . கார்த்திகை, உத்திரம் , உத்திராடம் . மிரு 

சிரம் , சித்திரை, அவிட்டம் , புனர்பூசம் , 
முன் அராவலுக்கு அகப்படாது கடலி 
டைப்பட்ட இருப்புத்துண்டை மீனொன்று 

விசாகம் , பூரட்டாதியான . இவ்வொன் 
விழுங்கியது . அம்மீன் வேட னொரு பது நாளும் புணர்ச்சிக்கும் , மனை முகூர்த் 
னிடம் அகப்பட்டது . அதை அவன் சேதிக் 

தத்திற்கும் , யாத்திரைக்கும் ஆகாவாம் . 
கையில் வயிற்றி லிருப்புத் துண்டைச் யாப்பருங்கலக்காரிகை - அமுதசாகரரிய 
கண்டு அதனை அம்பி னுனியில் இட்டு பற்றிய செய்யுளிலக்கணம் . இது சட்ட 
வைத்தனன் . இத்துண்டு சண்ணனுக்கு 

ளைக்கலித்துறையா ஓயது . 


யாப்பருங்கலம் 


4358 


யாழ 


நினைத்த 


உமை . 


யாப்பருங்கலம் இது குணசாகரர் இயற் 
றியது . இது நூற்பாவகவல் எனப்படுஞ் 
சூத்திரயாப்பில் அமைந்து யாப்பிலக்க 
ணத்தை விளக்கமுற வுணர்த்துவது . யாப் 
பருங்கலக் காரிகைக்கு முதனூலாயுள்ளது . 
யாப்யாயனி 

சிவசூரியனுக்கு வடக்கி 
லமருஞ் சத்தி . 
யாமளேந்திரர் - இசைத் தமிழ் நூலாகிய 

இந்திரகாளிய நூலாசிரியர் , 
யாமளை 
யாமாள் யஞ்ஞமூர்த்திக்குத் தக்ஷணை 
யிடம் பிறந்த (கஉ ) குமாரர் , இவர்கள் 
மகா பலசாலிகள் . 
யாமியம் - யமபுரிக்குச் செல்லும் வழியில் 
உள்ள பட்டணம் . இதில் புண்ணியபத் 
திரையென்னும் நதியும் , ஒரு ஆலமாமும் 
இருக்கின்றன . இது பிரேதக் கூட்டங்கள் 
தங்கியிருக்கு மிடமுமாம் . இங்கு ஆன்மா 
இறந்த முப்பதாநாள் தங்கிச் சிரமபரிகாரம் 
செய்துபோவன் . இரண்டா மாசிக பிண் 
டத்தை ஆன்மா ஈண்டுப் புசிப்பன் . 
யாமினி - காசிபன் தேவி . தக்ஷன் குமாரி . 

சலபதங்களைப் பெற்றவள் , 
யாழனர் - யமுனைத்துறைவருக்கு நாதமுனி 
கள் கட்டளையால் மணக்கால்நம்பி யிட்ட 
பெயர் . 
யாவலி இராமமூர்த்தியைச் சிவபூசை 

செய்ய ஏவிய இருடி . ( வேதாரண்ய- புரா .) 
யாழி - தக்ஷன்குமாரி . தருமப்பிரசாபதியின் 

தேவி . 
யாழ் - இது நான்குவகைப்படும் . அவை 
பேரியாழ் , மகரயாழ் , சகோடயாழ் , செங் 
கோட்டியாழ் என்பன . இவற்றில் பேரி 
யாழி ற்கு நரம்பு இருபத்தொன்று ; மகா 
யாழிற்குப் பதினேழு ; சகோடயாழிற் 
குப் பதினொன்று ; செங்கோட்டியாழிற்கு 
ஏழாம் . இவ் யாழின் உறுப்புக்களாவன : 
கோடு , ஆணி, பத்தர் , மாடகம் , தந்திரி 
முதலியன . யாழிற்குத் தெய்வம் மாதங்கி 
என்பர் . யாழின் தொழில்களாவன பண் 
ணல் , பரிவட்டணை , ஆராய்தல் , தைவால் , 
செலவு , விளையாட்டு , சையூழ் , குறும் 
போக்கு . இவற்றில் பண்ணலாவது , பாட 
நினைத்த பண்ணுக்கு இணை , கிளை , பகை , 
நட்பான நரம்புகள் பெயரும் தன்மை 
மாத்திரை யறிந்து வீக்குதல் , பரிவட் 
டணை என்பது அவ்வீக்கின கரம்பை அ . 
விரலாலும் , புறவிரலாலும் காணஞ்செய்து 
தடவிப் பார்த்தல் . ஆராய்தல் என்பது 


ஆரோகண அவரோகணவகையால் இசை 
யைத்தெறித்தல் . தைவால் என்பது சுருதி 
ஏற்று தல் , செலவு என்பது ஆளத்தியிலே 
நிரம்பப் பாடல் , ( ஆளத்தியைக் காண்க ). 
விளையாட்டு 

என்பது 
வண்ணத்தில் சந்தத்தை விடுத்தல் . கை 
யூழ் என்பது வண்ணத்தில் செய்த பாடல் 
எல்லாம் இன்பமாகப் பாடல், குறும் 
போக்கு குடகச்செலவும் , துள்ளற்செல 
வும் பாடுதல் , பின்னும் வார் தல் , வடித்தல் , 
உந்தல் , உறழ்தல் , உருட்டல் முதலியன 
வும் உள , வார்தலாவது - சுட்டு விரலால் 
தொழில்செய்தல் , வடித்தலாவது - சுட்டு 
விரலும் பெருவிரலும் கூட்டி நரம்பை 
அகமும் புறமும் ஆராய்தல் . உந்தலா 
வது - நாம்புகளைத் தெறித்து வலிவிற் 
பட்டதும் , மெலிவிற் பட்டதும் , நிரல்பட் 
டதும் அறிதல் . உறழ் தலாவது 

ஒன் 
றிடையிட்டும் , இரண்டிடையிட்டும் , நரம்பு 
களைத் தெறித்தல் . உருட்டலாவது - இடக் 
கைச் சுட்டுவிரல் உருட்டலும் , வலக்கைச் 
சுட்டுவிரல் உருட்டலும் , சுட்டொடு பெரு 
விரற் கூட்டி உருட்டலும் , இரு பெருவிர 
லும் இயைந்து உடன் உருட்டலு மெனப் 

யாழினது இருக்கை ஒன்பது 
வகைப்படும் . அவை பதுமுகம் , உற்கடி 
தம், ஒப்படியிருக்கை , சமபுடம் , சுயமுகம், 
சுவத்திகம் , தனிப்புடம் , மண்டிலம் , ஏக 
பாதம் என்பன இதன நாடக நூலார் ஐம் 
பதென விரிப்பா . யாழின் குற்றங்களா 
வன செம்பகை , ஆர்ப்பு , அதிர்வு , கூடம் , 
இவற்றுள் 

செம்பகையாவது 
இசைத்தல் ; ஆர்ப்பு ஒங்க இசைத்தல் ; 
அதிர்வு நரம்பைச் சிதற உந்தல் ; கூடம் 
தன் பகையாகிய ஆறா நரம்பின் இசை 
பிற் குன்றித் தன்னோசை மழுங்கல் , இவ் 
யாழிற்குக் குற்றம் எதினால் உண்டாம் 
எனின் மரக்குற்றத்தால் பிறக்கும் . அம் 
மாம் நீரிலே நிற்றல் , அழுகுதல் , வேதல் , 
நிலமயக்குப் பாரிலே நிற்றல் , இடிவீழ் 
தல் , நோய் , மரப்பால் படல் முதலியவாம் . 
முன் சொல்லிய குரல் முதல் ஏழினும் 
தாரம் முதலிய பண்கள் தோன்றும் . தார 
த்தில் உழை தோன்றும் . உழையுள் குரல் 
தோன்றும் , குரலில் இளி தோன்றும் . 
இளியுள் துத்தம் தோன்றும் . துத்தத்துள் 
விளரி தோன்றும் , விளரியுள் கைக்கிளை 
தோன்றும் . பின்னும் இணை , இளை , 
பகை , நட்பு என்று சொல்லப்பட்ட நான் 


எனபன . 


யாழ்முரி 


1359 


யும் பரிமாணம் 


கினுள் இணை - இரண்டு நரம்பு ; கிளை 

யாஜோபயாசர் துருபதனுக்கு ஒரு பெ 
ஐந்து நரம்பு ; பகை - ஆழம் , மூன்றும் .. ண்ணையும் ஒரு புத்திரனையும் பெற யஞ் 
யாழ் வாசிக்கும் முறையாவது " நல்லிசை ஞஞ் செய்வித்தவர் 
மடந்தை நல்லெழில் காட்டி , யல்வியம் 
பங்கயத் தவனினிது படைத்த , தெய்வஞ் 

யு 
சான்ற தீஞ்சுவை நல்யாழ் , மெய்பெற 
வணங்கி மேலொடு கீழ்புணர்த் , திருகை யுகந்தரம் - கெடுங்காலஞ் சீவித்த ஆமை , 
யின் வாங்கி யிடவயின் நிறீஇ , மருவிய யுகந்தான் - சதானீகனுக்கு மந்திரி . 
அவிநயம் மாட்டுதல் கடனே. " என்பத யுகபரிமாணம் - பிரமனுக்கு ஸ்வமானத் 
னால் அறிக . 

தால் ( 600 ) வருஷமாயுள் , எவ்வகையென் 
யாழ்ழரி - திருஞானசம்பந் தசுவாமிகளை னில் நிமிஷம் ( கடு ) கொண்டது காஷ் 
திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கேட்டுக் டை , காஷ்டை ( 0 ) கொண்டது கலை , 
கொள்ளப் பாடியருளிய திருப்பதிகம் . கலை ( கூ 0 ) கொண்டது முகூர்த்தம், 
யாளிதத்தன் - இவன் ஒளவைக்குத் தந்தை . முகூர்த்தம் ( 10 ) கொண்டது அகோராத் 
இவனைப் பகவ னெனவும் கூறுவ துண்டு , திரம் , அகோராத்திரம் ( கடு ) கொண்டது 
இதனை யாளிகூவற்றூண்டு ” எனும் ஞானா பக்ஷம், பக்ஷம் ( உ ) கொண்டது மாதம் , 
மிர்தச் செய்யுளான் அறிக. 

மாதம் ( சு ) கொண்டது அயனம் , அயனம் 
யாயாவார் - பிதுர்க்கள் . இவர்கள் ஜாத் ( உ ) கொண்டது வருஷம் . இது மனுஷ 
காரு ருஷி வம்ச பிதுர்க்கள் . ஜரத்காரு மாதக்கணக்கு . இனித் தேவமானமாவது 
ருஷி இங்குமங்கும் அலைந்து திரிகையில் இந்த மனுஷவருஷம் ஒன்று தேவர்களு 
ஒரு பள்ளத்தில் கீழ் மேலாகத் தொங்கிக் க்கு ஒரு அகோராத்ரம் . ( நான் ) இவ்வகை 
கொண்டிருந்த இருடிகளை நோக்கி நீங்கள் பக்ஷம் மாத அயனாதி கண்டுகொள்க. இவ் 
யார் என , நாங்கள் ஜரத்காரு ருஷியின் 

வகையில் உத்தராயனம் பகல் , தக்ஷணா 
பிதுர்க்கள் , அவ்வம்சத்தில் ஜாக்காரன் யனம் இரவு . இவ்வகைத் தேவவருஷம் 
மணங்கொள்ளாததினால் வம்சத்திற்கு நாத கஉ , 000 ) ஆயின் கிருத , திரேதா , துவா 
ரில்லா ததினால் இவ்வாறு இருக்கிறோம் பர , கலி யென்னுஞ் சதுர்யுகங்களாம் . 
எனக் கேட்டு, ஜரத்காரு தன் பெயருள்ள அவற்றில் கிருதயுகத்திற்கு m ( 5000 ) , 
வனை . மணப்பதென்னும் விரதப்படி திரேதாயுகத்திற்கு வருஷம் ( கூ 000 ), 
வாஸுகியின் சகோதரி யாகிய ஜரத்கா துவாபரயுகத்திற்கு வருஷம் ( 2000 ), கலி 
ருவை மணந்து ஆஸ்திகரைப்பெறக் களிப் யுகத்திற்கு வருஷம் ( 5000 ) . இவை திவ்ய 
படைந்தவர்கள் , 

யுகமாம் . இந்தத் திவ்யயுகம் ( 5000 ) 
யானிழகன் - சூரபதுமன் கட்டளையால் முறை திரும்பில் பிரமனுக்கு ஒரு பச 
இலங்கையாண்ட அரசன் . 

லாம் . இதில் 

இதில் ( சச ) மன்வந்தரம்போம் . 
யானைக்கட்சேய் மாந்தரஞ் சோ லிரும்பொ பின்னும் (60சு எ20000 ) இவ்வளவு 
றை - ஒருசோன் . குறுங்கோழியூர்க் கிழா மானுஷ வருஷமாயின் ஒரு மன்வந்தரம் . 
ராற் பாடப்பெற்றவன் . இவன் பாண்டி இந்தப்பகல் எவ்வளவோ அவ்வளவு சென் 
யன் தலையாலங்கானத்துச் செருவென்ற சால் ஒரு இரவு . இப்படிப்பட்ட அகோ 
நெடுஞ்செழியனாற் கட்டுண்டவன் . புலத் ராத்ரம் ( கூசு 0 ) கொண்டது பிரமனுக்கு 
துறை முற்றிய கூடலூர்க் கிழாரால் ஐல் ஒரு வருஷம் , இவ்வருஷம் ( க 00 ) கொண் 
குறு நூறு தொகுப்பித்தோன் . ( ஐங்குறு .) -து பிரமனாயுள் . இதில் பூர்வபாகம் 

2. ஒரு சேர அரசன் . இவன் அரச ( 50 ) வருஷம் பூர்வபரார்த்தம் பாத்மகற்ப 
னும் புலவனும் , வள்ளலுமாக இருந்தவன் , மெனப்படும் . பிற்பாகம் ( 10 ) வருஷம் 
ஐங்குறு நூறு தொகுப்பித்தோன் என்பர் . திவிதியபரார்த்தம் வராக கற்பம் எனப் 
இவன் இளஞ்சேரலிரும்பொறைக்கு உற 

படும் . இதில் இப்போது நடப்பது வராக 
வினன் . 

தற்பம் . இவ்வகைப் பிரமனுக்கு இராத் 
யானைத்தீ தணியாப்பசியை விளைக்கும் திரியானால் ஒரு பிரளயம் . இனி மனித 
ஒருநோய் , இதனால் காயசண்டிகை மிகத் 

அளவை யுகமாவது முன் சொல்லிய 
துன்புற்றுப் பின் மணிமேகலை விட்ட உண கணக்குப்படி வருஷங்களாம் . இதில் திருத 
வால் பசியொழிந்தனள் , (மணிமேகலை ) யுகத்திற்கு வருஷம் ( சஎ ) இலகூத்து 


யுகம் 


1860 


யுகம் 


வில்லாத 


( 54,000 ), திரேதா யுகத்திற்கு வருஷம் 
( கஉ , கசு000 ) துவாபரயுகத்திற்ரு வருஷம் 
( அகச 000 ) , கலி யுகத்திற்கு வருஷம் 
( ச KEO00 ). அதில் தற்காலம் நடப்பது 
ஐயாயிரத்துச் சில்வசை . ஆச சதுர்யுகத் 
திற்கு வருஷம் (சக ,உ c000 ). இது மகா 
யுகமெனப்படும் . இந்த மகாயுகம் ( கன ) 
சென்றால் ஒரு மனுவிற்கு இராச்சியம் . 
இந்த மனு ராச்சியம் ( எச ) சென்றால் 
இந்திரனுக்கு ராஜ்யம் . இவ்வரை இந்திர 
னுக்கு ராஜ்யம் ( உஎ 0 ) சென்றால் பிரம 
னுக்கு ஒரு நாள் . இந்நாள் (10 ) சென் 
ஜூல் ஒரு மாதம் , இம்மாதம் ( கஉ ) சென் 
சால் ஒரு வருஷம் , இவ்வருஷம் ( க 00 ) 
சென்றால் பிரமாவுக்கு ஆயுள் முடிவு. 

. 
இங்கனம் (ஙசு 0 ) சென்றால் ஆதிபிரம 
னுக்குப் பிரளய காலம் . இப்பிரளயம் 
( 500) சென் ஒல் விஷ்ணுவிற்கொரு கற் 

இந்தக் கற்பம் ஏறு சென்றால் 
உரோமசம கருஷிக்கு உடம்பில் ஒரு மயிர் 
உதிரும் , இந்த சோமச மகருஷிக்குப் பத் 
துக் கோடி சென்றால் மீனச மகருஷியின் 
உடம்பினின்று ஒரு செதிள் உதிரும் .. 
இவ்வகை மீனசமகா ருஷியின் ஆயுள் ஒரு 
கோடி சென்றால் பாத்வாச மகருஷிக்கு 
ஒரு நிமிஷம் , இவ்வகை பாத்வாசமக 
ருஷிக்கு ஆயுள் ( 10) கோடி சென்றால் 
மகாசத்தி கூந்த லவிழ்த்து முடிப்பள் . 
இவ்வகை ( எ அ 0 ) சத்திகள் கூந்தலவிழ்த்து 
முடிக்கின் சர்வேசனரு இருக்குஞ் சத் 
திக்கு ஒரு நிமிஷமாம் . ( கணக்கதிகாரம் . ) 
யுகம் - இது கிருத யுகம் , திரேதா யுகம் , 
துவாபர யுகம், கலியுகம் என நால் வகைப் 
படும் . இந்த யுகத்தில் முதல் யுகத்தின் 
இலக்ஷணமும் , கடை யுகத்தின் இலக்ஷண 
மும் கூறப்படுகிறது . இடை நின்ற மற்ற 
இரண்டு யுக இலகணங்களையு மறிந்து 
கொள்க . இந்த முதல் யுகத்தில் தருமம் 
பசுவின் உருவமாக நான்கு பாதத்தால் 
நடக்கும் . இந்தமுதல்யுகத்தில் வாழ்வார்க்கு 
வயது இலக்ஷம் வருஷம் . இந்த ஆயுள் 
அடைந்தோர் இடையில் எந்தக் காரணத் 
தாலும் மரணமடையார் . தாய் தந்தையர் 
மகவினையிழக்கார் . மாதர் கணவனை யிழக் 
குந் துயாறியார் . அவர்களுக்குப் பாலப் 
பருவம் பதினாயிரவருஷமாம் , காளைப் பரு 
வம் ஆயிரத்து முப்பத்திரண்வெருஷம் . 
விருத்தப்பருவம் மற்ற வருஷங்களாகும் . 
மற்றவர்கள் தாய்தந்தையார் சொற்களைக் 


கடவார் . பிள்ளைகள் தமக்கு மூத்தோரது 
சொற்களைப் பழிக்கார் . பெண்கள் கற்பி 
னால் அருந்ததியை வெல்வார் . வருணம் 
சான்கேயன்றி வேறில்லை . அந்த யுகத் 
தின் மாந்தருக்கு உயா , மைந்து பனையள 
வாம் . மிருகம் , பறவை முதலியன் பகை 
யின்றி வாழும் . முள்மரங்கள் கிடையா. 
அவ்யுகவாசிகள் பிறர் பொருள் விரும்பார் . 
பெரியோர் சொற்களைக் கடவார் . மற்ற 
வருக்குத் துன்பஞ்செய்யார் . உறுதி கட 
வார் . மற்றவரை இகழார் . செய்தவுபகா 
சத்தை மறவார் . கொலை களவு செய்யார் . 
கோள்கூறார் . நோயினால் துன்புறார் . வறு 
மையடையார் . நடுநிலை கோடார் . நெறி 
தவறார் . வஞ்சமனங்கொள்ளார் . மன்மதனை 
யொத்த வடிவுள்ளவராயும் விஷ்ணுவை 
யொத்த செல்வமுள்ளவராயும் மேகத்தை 
வென்ற கொடையாளிகளாயும் அகத்திய 
முனிவரையொத்த கல்விமான்களாயும் 
குற்றமில்லாத குணவான்களாயும் குறை 

வன்மையை யுடையோராயும் 
தவத்தினராயும் பொறாமையில்லா தவரா 
யும் தெய்வபக்தி யுள்ளவராயுமிருப்பர் . 
வேதியர் வேதவேள்வி செய்தல் தவறார் . 
அரசர்கள் கோல்கோடாது அரசுசெய்வார் . 
வணிகர் மது நீதிப்படி பொருளைத்தேடி நல் 
வழியிற் பயன்படுத்தி வாழ்வார் . சூத்திரர் 
வேதியருக்குச் செய்கடன்பூண்டு பூமியை 
யுழுது பயிரிட்டு அதிதிகளையோம்பி யறம் 
புரிந்து வாழ்வர் . பூமியோ முயற்சியின்றிப் 
பலவளங்களையுந் தரும் . பசுக்களோ 
தெய்வப் பசுக்களைப்போல வளந் தரும் . 
மாதந்தோறும் மும்மாரி தவறாது பெய்து 
வரும் , விருக்ஷங்களும் பருவங்கள் மாறிய 
காலத்தும் வளந்தரும் . இனிக் கடையான 
கலியுகத்தின் வளமாவது மற்ற விரண்டு 
யுகத்தின் இலக்ஷணங்கள் முக்கால் அரை 
யாகக் கொள்க . இதில் தருமதேவதை 
யொருகாலூன்றி நடக்கும் . இதன் எல்லை 
நான்குலக்ஷத்து முப்பத்தீசாயிரமாகும் . 
இதில் மனிதர்களுக்கு ஆயுள் அறுவரு 
ஷம் . வடிவம் எட்டுச்சாண் , அவர்கள் 
கோபத்தினரும் கருணையில்லா தவரும் கல் 
லறிவில்லா தவரும் உறுப்பு முழுது விறை 
யுமு னிறப்பவரும் , கருவிலிறப்பவரும் , 
தோற்றக்காலத் திறப்பவரும் , தோன்றிய 
பின் இறப்பவரும் , பூமியில் சிலநாள் வாழ்க் 
திறப்பவரும் , பாலா யிறப்பவரும் , நடை 
பயில் காலத்திறப்பவரும் , வாலப்பருவத் 


யுகம் 


1861 


யுகம் 


திறப்பவரும் , காளைப்பருவத்திறப்பவரும் , 
ளைந்த கோல்கொண்ட பருவத்து மாய்ப 
வரும் , கருத்து அறிவுமுதலிய கெட்டு மாய் 
பவரும் ஆவர் . இக்கலியுகத்தில் யானை 
கள் நூறு வருஷமும் , குதிரை முப்பத் 
திரண்டு வருஷமும் , ஒட்டகம் பதினாறு 
வருஷமும் , நாய் பன்னிரண்டு வருஷமும் , 
மற்ற நாற்கால் விலங்குக எனைத்தும் இரு 
பத்தைந்து வருஷமும் வாழும் , பின்னு 
விவ் விலங்கு முதலிய பிராணிகள் தமக்குச் 
சொன்ன காலவளவே யன்றி இடையினு 
மிறக்கும் . கழுகுகளுங் காக்கை முதலிய 
வைகளும் பலநாள் சீவிக்கும் . இக்கலியுகத் 
தவர் ஆசாரியனையும் மூத்தவரையும் வணங் 
கார் . அவர்கள் சொற்கேளார் . பெண்கள் 
சணவரைப் பூசியார் , ஆசாரியனையும் சட 
வளையும் வணங்கார் . தருமல் சேளார் . அத 
ரும நூலை விரும்பிக்கேட்பர். அயலானை 
விரும்புவர் . தவம் விரும்பார் . நல்லொ 
ழுக்க வழிகில்லார் . ஒழுக்கமல்லாத ஒழுக் 
கத்தில் ஒழுகுவர் . பொய்யேயன்றி மெய் 
யைக் கனவினு நினையார் . கொலைக் கஞ் 
சார் , பிறர் பொருளை விரும்பித் தீமை 
செய்து வாழ்வார் . கற்புள்ள மங்கையரின் 
கற்பைக் குலைப்பார் . வஞ்சனை புரிவரே 
யன்றி நற்கதி தரும் காரியங்களைச் செய் 
யார் . பொய், கொலை , களவு, பொறாமை , 
கள் , மதம் , காமம் இவைகளைப்பெற்று 
நல்ல காரியங்களை விடுப்பர் . ஒருவர் செய்த 
நன்றியை மறப்பர் , இறைவனையெண்ணி 
யிருப்போரைப் பழித்துவாழ்வர் . சுற்றத் 
தவர் , தாய் , தந்தை , தமயன் மனைவி , மைக் 
தர் , ஆசாரியன் , அதிதியர் பசித்திருக்க 
உண்பர் , விருந்தினரை எதிர்கொண் 
டழையார் . விரதாதிகளைச் செய்யார் தென் 
புலத்தார் கடன் விடுப்பர் , நற்குலமடந் 
தையை விடுத்துத் தாழ்குல 

மடந்தை 
யைக் கூடுவர் . இளம்பெண்கள் மணப் பரு 
வமடையுமுன் காமவேட்கையுறுவர் . பன் 
னிரண்டு வருஷத்தில் பெண்கள் குழந்தை 
களைப் பெறுவர் . அச்சம் , மடம் , நாணம், 
பயிர்ப்பு முதலியன இன்றிப் பெண் 
கள் புருஷர்முன் னிற்பர் . தாய் தந்தையர் 
புத்திரரைப் போற்றார் . புத்திரருக் தாய் 
தந்தையரைப் போற்றார் . தமயன் தம்பி 
யரைப் போற்றான் ; தம்பியும் தமயனைப் 
போற்றான் . தலைவன் அடிமையைப் போற் 
சன் . அடிமை தலைவனை மதியான் . ஆசா 
ரியன் மாணாக்கனைப் போற்றான் . மாணா 

171 


கன் ஆசாரியனைப் பூசிக்கான் . புருஷரைப் 
பூவையர் போற்றார் , வேதியர் வேதமோ 
தார் ; கடவுட்பூசை புரியார் . அக்கினிகாரி 
யஞ் செய்யார் . இயம நியமாதிகள் செய் 
யார் . மந்திரஞ் செபியார் , கொடிய காரியம் 
களை மேற்கொண்டு விரதாதிகளை விடுப் 
பர் . கிருதயுகத்தில் ரிஷிகள் தபோபலத் 
தால் ஒரு அகோராத்திரத்தில் வேதம் 
களைச் சாங்கமாய் அத்தியயனஞ்செய்து 
கொண்டு இருந்தனர் . வேதங்கள் அலாதி 
சித்தம் என்று பிரமனால் சொல்லப்பட் 
டது , அக்காலத்தில் பிராமணனுக்கு ஜப . 
எக்யம் , கூத்திரியனுக்கு ஆரம்பயெக்யம் , 
வைசியனுக்கு அவிரெக்யம் , சூத்திரனுக் 
குப் பரிசாரகயெக்யம் விதிக்கப்பட்டது. 
அக்காலத்தில் பிரபுக்கள் பிரஜைகளுக்கு 
அனுகூலமாய்த் தர்மங்களை நடத்திக் 
கொண்டு இருந்தனர் . அந்த யுகத்தில் 
ஆயுள் , உருவம் , பலம் , புத்தி , அசோக் 
கியம் , தருமசிந்தை இவை சர்வசாதார 
ணம் , திரேதாயுகத்தில் இந்திரன் மந்தி 
ரங்களினால் அச்வமேதம் ஆரம்பித்தான் , 
அந்த எக்யத்திற்குச் சில ரிஷிகள் ரூ. 
விக்குகளாக இருந்தனர் . இந்திரன் 
பசுக்கள் உபகாரமாக யாகஞ்செய்ய அத 
னால் ரிஷிகள் மந்திரயெக்யமாக யாகஞ் 
செய்யலாம் ; பிராணவதை கூடாது என 
மறுத்தமையால் விவாதம் உண்டாயிற்று . 
பின்னும் இந்திரன் ரிஷிகளைப் பார்த்து 
எக்யம் ஸ் தாவர ஜங்கமங்களில் எதனால் 
செய்யவேண்டுமென்ன , ரிஷிகள் அவ 
னுக்கு உத்தரவு சொல்லாமல் கசான் என் 
னும் வசுவை மத்தியஸ் தமாக எண்ணிக் 
கேட்க அந் தவசு பசுக்கள் கந்த மூலபலாதி 
களில் செய்யவேண்டும் என , ரிஷிகள் 
கோபித்து வசுவைப் பூமியில் தள்ள அவன் 
பாதாளத்தில் வீழ்ந்து மீண்டும் எழுந்து 
வந்தனன் . ஆகையால் தருமங்கள் அநேக 
மார்க்கமாய் நடக்கும் , ரிஷிகள் ஹிம்சை 
யோடுகூடிய யாகத்தைச் சம்மதிக்காமல் 
போயினர் . எக்யம் மந்திரங்களினாலும் , 
தபஸ் மனத்தினாலும் ஸ்தாபிக்கக்கூடும் . 
துவாபரயுகத்தில் லோபம் , சேவகாவிர்த்தி , 
வாணிபம் , யுத்தம் , தத்வநிச்சயம் , வர்ண 
சங்கரம், ரஜஸ் தமோகுண வியாப்தி , அதர் 
மம் , வருணாச்ரம தர்மங்களுக்கு விபரீதம் , 
வே தங்களினிடத்து அவிஸ்வாசம், சுவல்ப 
ஆயுள் , இவ்வித அதர்மங்கள் பாவினவே 
யன்றி ஒன்றாயிருந்த வேதம் நான்கு வித 


யுதாசித் 


1882 


யுவனாசுவன் 


மாய் ரிஷிகளால் பிரிக்கப்பட்டது . அதர் யுதிஷ்டிரன் தருமராஜனுக்கு ஒரு பெயர் . 
மம் விருத்தியாயிற்று , இந்த யுகக்கடை யுத்ததருமம் யுத்தத்தில் புறங்கொடாது 
யில் கலியுக தர்மம் ஆரம்பித்தது . கலியுக போர்செய்வோர் சவர்க்கத்தை அடைவர் . 
தர்மம் , ஹிம்சை , சௌர்யம் , நிறுத்தம் , ஓராயுதத்தை மற்றோர் ஆயுதமாகக்காட்டி 
மாயாதிகள் முதலியன விருத்தியாய் , யும் , கர்ணிகார பாணங்கள் , நுனியில் 
தயல்கள் க்ஷணித்துத் தர்மசொரூபம் அழி விஷர் தடவிய பாணங்கள் , நெருப்பில் 
யும் சொற்கள் சித்தியாகா . மனிதர்கள் காய்ச்சிய பாணல்கள் இவைகளைப் பிர 
எந்தக் காலத்திலும் மோகத்தில் அழுந்து யோசிக்காமலும் இரதத்தைவிட்டுப் பூமி 
வர் . பசி , தாகம் , மழையின்மை , தேசவிப் யில் இறங்கினவன் , பேடி , அஞ்சலி செய் 
ரீதம் , எக்காலத்திலும் உண்டாம் . சாஸ்தி தவன் , தலைமயிரை அவிழ்த்துக்கொண் 
சப்பிரமாணம் லோபிக்கும் . மனிதர் கரு டிருப்பவன் , குந்திக்கொண்டிருப்பவன் , 
விலும் , சிலர் பால்ய யௌவன கௌமார அபயமென்று சொன்னவன் , தூங்குகிற 
பருவத்திலும் அல்ப தேஜஸ் உள்ளவர்க வன் , சந்தோஷமில்லா தவன் , வஸ்திரமில் 
ளாய் இறப்பர் . அனர்த்தம் , அதர்மம் , லாதவன் , ஆயு தமில்லா தவன் , எதிர்க்காத 
கோபம் , விரதலோபம் இவற்றால் பாபம் 

வன , 

சண்டையைப் பார்ப்பவன் , மற் 
அடைவர் . பிராமணர் வேதாத்தியயனம் , றொருவனோடு சண்டை போடுபவன் , ஆயு 
எக்யாதிகளை விட்டுச் சூத்திரர்களால் மந்தி தம் ஒடிந்தவன் , பிள்ளை முதலியோர் இற 
ரயோனி சம்பந்திகளாய் இருப்பர் . பாஷ து விசனப்படுபவன் , நன்றாக அடிபட் 
ண்டிகள் விருத்தியாவர் . சிலர் காஷாய வன் , பயந் தவன் , புறங்கொடுத்தோடு 
வஸ்திரம் தரித்துக் காபாலிகளாய்த் தர்ம கிறவன் , இவ்வகைக் குணமுடையவர்க 
தூஷகர் ஆவர் . பிராமணர் வயிற்றின் 

ளைக் கொல்லக்கூடாது , 
பொருட்டு வே தவிக்கிரய ஜபதப ஓமாதிக யுத்தியணி - அஃதாவது தனது மர்மத்தை 
ளைச் செய்வர் . சூத்திரர் வேதாத்தியயனம் மறைத்தற்பொருட்டுச் செய்கையாற் பிற 
செய்ய விரும்புவதே அல்லாமல் தர்மநிரூப ரை வஞ்சித்தலாம் . 
ணஞ்செய்ய ஆரம்பிப்பர் . சூத்திரர்வீட்டில் யுபசுலோகர் - திரிவக்கிரையிடம் கிருஷ் 
பிறந்த கூத்திரியர் அச்வமேதாதி யாகம் ணனுக்குப் பிறந்த குமாரர் . நாரதருக்கு 
களைச் செய்வர் . இவ்வகை கலியுக சந்தி மாணாக்கராயிருந்து ஞானிகள் ஆயினர் . 
வரையில் நடக்கும் . பிறகு பிரம்ம , ஷத்தி யுயுச்சு - திருதராட்டிரனுக்குத் தாசியிடம் 
ரிய , வைசிய , சூத்திர வருணங்கள் கெட் பிறந்தவன். இவன் தருமர் இராசசூயத் 
இக் கலப்புலும் , சூத்திரர் மிலேச்சர் முத தில் மடைப்பள்ளியி லிருந்தவன் , இவன் 
லான அரசர்களை ஜெயிக்க பிருகு குலத் ராக்ஷஸாம்ச முடையவன் 
தில் பிரமதி என்னும் புருஷன் பிறந்து இப் யுயுதானன் - 1. சத்தியகன் குமாரன் , 
பூமண்டலத்தில் ( ங O ) வருஷம் சஞ்சரித்து இவன் குமாரன் செயன் , 
அநேக துஷ்டராஜாக்களைக் கெடுத்து , 2. யாதவ வரசன் சாத்தகி . 
கங்கை, யமுனை முதவிய மத்தியப்பிர யுவந்திரன் குணி குமரன் . 
தேசத்தில் தங்குவன் . பின் ஜனங்கள் அர யுவனசுவன் - 1. ( சூ . ) சந்திரன் குமாரன் . 
சர் இன்மையால் அந்யோந்ய சலகத்தால் இந்து குமாரன் என்பர். 
இறப்பர் . 

2. ( சூ . ) சோசித் குமாரன் . இவன் தனக் 
யுதாசித் - 1. கேகயதேசாதிபதி , கைகேசி குப் புத்திரரிலாததால் விரக்தியடைந்து 
யின் சகோதரன் . 

தன் ( 600 ) மனைவியருடன் வனமடைய 
2 , விருஷ்ணியின் இரண்டாங் குமாரன் . அங்கு இருடிகள் இந்திரவேள்வி செய்த 
இவன் குமாரர் சரி , அநமித்திரன் . 

னர் . அதில் புத்திரோற்பத்தியினிமித்தம் 
3. சுமந்திரன் குமாரன் , 

வைத்திருந்த ஜலத்தைப் பாதியிரவில் அர் 
4. கோசல நாட்டுச் சத்ருஜித்தின் தாய் சன் தாகத்தால்வருந்த அதனைப் பருகினன் , 
வழிப்பாட்டன் . சுதரிசனனைக் காண்க. அதனால் சிலகாலம் பொறுத்து யுவனா 

5. தசரதபுத்ரனாகிய பரதனுக்கு அம் சுவன் வலதுபாகத்தைப் பீறிக்கொண்டு 
மான் ; கிரிவிரச மாண்டவன் , 

குமாரனாகப் பிறந்தனன் . இருடிக ள றுக் 
தெர்யுதாயு சுதச்சிரவசுவின் குமாரன் . கிரகத்தால் அரசன் இறக்கவில்லை. பிறந்த 
இவன் குமாரன் நிர்மித்திரன் , 

குமாரன் பாலுக்கழ இந்திரன் தன 


யூகாதித்தன் 


1863 


யோகம் . 


கட்டைவிரலைக் கொடுத்தனன் . அதனை யூபாஷன் இராவணசேநாதிபதி , அதும 
அக்குழந்தை சுவைத்துப் பசியாறினன் .. னால் மாண்டவன் . அரக்கன் மயிந்தனால் 
இக்குமாரனே பின் மாந்தாதா என்னும் கொல்லப்பட்டவன் . 
அரசனானான் . யுவனாசுவன் சிலநாள் 
மியற்றி இஷ்டசித்தி யடைந்தனன் . 


யோ 


யோகசித்தி - ஆங்கீரஸர் பெண் . பிரகஸ் 
யூகாதித்தன் - சூரியன் சிவ மூர்த்தியை பதியின் சகோதரி . பிரபாசன் மனைவி . 
யெண்ணித் தவமியற்றினன் . சிவப்பிர குமாரன் விச்வகருமன் . 
சாதத்தினால் பலகதிர்களைப் பெற்றுப் பிர யோகதக்ஷிணாழர்த்தம் - மகருஷிகள் யோக 
காசிக்கையில் தேவர்கள் சூரியஉஷ்ணம் லக்ஷண மறியவேண்டிச் சிவமூர்த்தியை 
பொறாது சிவமூர்த்தியிடம் முறையிட்ட வேண்டியகாலத்து ஆசார்ய மூர்த்தமாய் 
னர் . சிவமூர்த்தி சூரியன் முதுகைத் தட எழுந்தருளி அவர்களுக்கு யோகத்தை யரு 
வினர் ; அதனால் வெப்பங்குறைந்து பூகா ளிச்செய்த சிவமூர்த்தம் . 
தித்தனெனப் பெயர்பெற்றுப் பிரகாசித் யோகம் - 1. இது இயமம் , நியமம் , ஆத 
துச் சிவமூர்த்திக்குக் கண்ணாகும் வரம் னம் , 

பிராணாயாமம் , பிரத்தியாகாரம் , 
பெற்றனன் . 

தாரணை , தியானம் , சமாதி என்று எண் 
யூகி - யௌ கந்தராயணனென்னும் பெயர் வி தப்படும் . இவற்றுள் இயமம் கொலை , 
பெற்ற அந்தணன் . ( மணிமேகலை) 

களவு செய்யாமை , மெய்கூறல் , கள்ளுண் 
யூகிழனி - தேரையர் மாணாக்கருள் ஒருவர் ,, ணாமை , பிறர்பொருளிச்சியாமை , இந்தி 
இவர் தமது வைத்தியத்திறமையை அகத் ரியமடக்கல் முதலியன . நீயமம் தத்துவ 
தியரிடம் காட்டிச் செல்வாக்குப் பெற நூலாராய்தல் , தவம் , தூய்மை , தெய்வ 
வெண்ணி அகத்தியராச்சிரமஞ் சென்ற வழிபாடு , மனமுவப்பு முதலியன . ஆத 
னர் . அவ்விடமிருந்த காக்கையொன்றி எம் சுவத்திகம் , கோமுகம், பதுமம் , வீரம் , 
னுக்குத் தாம் முடித்துவைத்திருந்த ஒளஷ கேசரி, பத்திரம் , முத்தம் , மயூரம் , சுகம் 
தமாகிய வீரசுண்ணத்தை உண்பித்து அக் எனப் பலவாம் . அவற்றுள் சுவத்திகம் 
கருங்காக்கையினை வெள்ளை வடிவாக்கி தொடைக்கும் முழங்காற்கு நடுவே இரண் 
னர் . இதனைக் கண்ட அகத்தியர் களித்து இள்ளங்காலையுஞ் செலுத்தி இறுமாந்திருத் 
இவரை மதியூகியெனப் பெயரிட்டழைத் தல் . கோமுகம் சகனப்பக்கத்தில் இரு 

அன்று முதல் யூகிமுனி யெனப் காற்பாட்டையு மாறவைத்து அவ்விரு 
பெயருண்டாயிற்று . இவர் வைத்தியசிந் காற் பெருவிரலையுங் கைப்பிடித்திருத்தல் , 
தாமணி முதலிய பல நூலியற்றியவர் . பதுமம் இருதொடைமேலு மிரண்டுள்ளல் 
யூக்லிப்டஸ்தைலம் 

இது ஆஸ்திரேலி காலையு மாறித் தோன் றவைத்தல் , வீரம் 
யாவிலுள்ள ஒருவகை மரத்திலிருந்து வலது தொடையில் இடதுகாற்பாட்டைச் 
காய்ச்சப்படுகிறது . இந்தியாவில் நீலகிரிப் சேர்த்து இறுமாந்திருத்தல் , கேசரி பீஜத் 
பிரதேசத்தில் இம்மரங்கள் பயிராக்கப் தின்கீழ் சீவனியிடத்துப் பாட்டைவைத்து 
பட்டு அவற்றிலிருந்தும் காய்ச்சப்படுகிறது. இடமுழங்கையை முழந்தாளில் வைத்து . 
யூதமதம் - யூததேசத்தவர் கொண்டாடும் அங்குலிவிரித்து நாசிமுனையைப் பார்த் 
மதம் . இவர்கள் பாஷை ஹீப்ரு. இவர்கள் துக்கொண்டிருத்தல் , பத்திரம் பீசத்தின் 
முதலில் லூ , பெல் , செட் , என்னுந் தேவ கீழ்ச் சிவனியிடத்து இருகாற்பாட்டையும் 
விக்ரகங்களை வழிபட்டனர் . இவர்கள் வைத்து அவ்விருபதத்தையும் இருகையா 
தேவன் ஒருவனுளன் என்றும் , மோசே லிறுகப்பிடித்து அசையாதிருத்தல் , முத் 
சிரேஷ்டகுரு என்றும் , இறந்தவர் மீண் தம் இடக்காற் பாட்டாற் சீவனியை 
டும் உயிர்த்தெழுவர் என்றும் , பாவமன் யழுத்தி வலக்கா ற்பாடு அப்பாட்டிற்குக் 
னிப்புண்டு என்றும் கூறுவர் . இவர்கள் கீழழுந்தவிருத்தல் . மயூரம் முழங்கையிர 
தற்காலம் பலவீனம் பெற்றிருக்கிறார்கள் . ண்டு முந்திப் புறத்திலழுந்தப் புவியிற் 
இவர்கள், நூல் மிசினா, ஜமாஸ், தால்மத் கையூன்றிக் கானீட்டித் தலைநிமிர்ந்திருத் 
முதலியனவாம் . 

தல் . சுகம் சுகமுந்திடமும் எவ்வாறிருக் 


தனர் . 


யோகம் 


1364 


யோகம் 


கின் எய்துமோ அவ்வாறிருத்தல் . பிரா 
ணாயாமம் பிராணவாயுவை இரேசக , பூரக , 
கும்பகஞ் செய்தல், பிரத்தியாகாரம் 
உபாதியைநீக்கி உண்ணோக்கல் , தாரணை 
ஆதாரத்தானங்களாகிய மூலாதாரம் , சுவா 
திஷ்டானம் , மணிபூரகம் , அநாகதம் , விசு 
த்தி , ஆஞ்ஞை என்னு மாறாதாரங்களில் 
ஆதார தேவதைகளைக் குருமுகமாக வறி 
ந்து மனதையும் வாயுவையும் அங்கங்கே 
நிறுத்தி அவ்விடத்துள் ஆதாரதேவதை 
சனைத் தரிசித்து ஆசந்தமுறுவது . தியா 
எம் ஜம்புலனடக்கி யோகஞ்செய்தல் ., 
சமாதி காணல்களிறந்து மனோலயமான 
சாக்கிரா தீதத்தில் தன்னிலையைச் சண் 
டின்புறுதல் . இதன் விரிவை விரிந்த எல் 
கனாகிய சிவயோகசாரம் , சிவயோ 
யாகமஞ் 
சரி , பெருந்திரட்டு, குறுந்திரட்டு , மெய்ம் 
மொழி, சகலாகம சிந்தாமணி, சிவதரு 
மோத்திரம் , திருமந்திரம் முதலிய நூல் 
களிற் காண்க . 

2. இது நன்னடையுள்ள ஒருவன் 
விர்தசீலனாய் யோகாதிகள் அநுஷ்டா 
னத்திற் கூறியபடி நியமாதியம வுணவுக 
களக்கொண்டு ஆறா தாசங்களாகிய மூலா 
தாரம், சுவாதிட்டானம் , மணிபூரகம், அநா 
சதம் , விசத்தி , ஆஞ்ஞை இவை முதலிய 
ஆதாரங்களின் தக்க பேதங்களையும் தேவ 
தைகளையுமறிந்து அங்கங்கேநின்று தியா 
னஞ்செய்து அந்தத் தானங்களின் சகுண 
தேவதைகளையும் பிரகாசங்களையும் கண்டு 
ணர்தல் . இது ஆதாரயோகம் . இவற்றை 
பநுட்டித்தவர் அவ்வப்பத முத்தியைப் 
பெறுவர் . சுஷு முனா யோகமாவது 
இயமநியமாதிகளைக் கண்டு நிற்றல் , மேற் 
கூறிய ஆறா தாரங்களில் அப்பியாசஞ் செய் 
தால் பாஞ்சோதிச் சொரூபமான சோடசி 
சலையின் பேரொளி கண்டு அதிலழுந்தி 
ஆனந்தபானாய் மோக்ஷமடைவன் . இவை 
யன்றி அமிர்தயோகம் , ஆனந்தயோகம் , 
பன்னகயோகம் , வச்சிரயோகம் , ஞான 
யோகம் , சித்தயோகம் , பாயோசமென 
உண்டு , இன்னும் அணிமாதி யஷ்டமா 
சித்தி யோகமாவது ; மூலா தாரத்துருவின் 
சுழுமுனைத் துவாரத்திலே மனத்தை 
வைத்து விடாமல் ஒருவருஷம் 

நோக் 
இல் பொன்னிறமா யணுவைப் போலுருக் 
கொள்வர் . இது அணிமாசித்தி , அணுவை 
மேருப்போ லாக்கும் வன்மை , மகிமாசித் 
தியு முடனேயுண்டாம் . இனி இந்த அக்கி , 


னியை மேருத்தொளைவழியாக வாயுவாலே 
குண்டலி மட்டாக எழுப்பி அதிலேற்றி 
இரண்டு வருஷம் நோக்கில் நீர் இரைகள் 
போலத் தேக மெத்தெனவுண்டாம் . இது 
லகிமாசித்தி . இந்தக் குண்டலிமட்டாக 
வந்த அக்கினியை நாபித்தானத்திலு மிரு 
தயத்திலுமேற்றி மேருத்தொளை வழியாக 
வாயுவாலே மூவாண்டுநோக்கில் ஆகாயமள 
வாக வோங்கிவளரலாம் . அணுவிலுஞ்சிறிய 
சாக விருக்கலாம் இது கரிமாசித்தி , இனி 
இருதயமாதியாகிய முன்சொன்ன அனில 
வாயுவால் மேருத்தொளையிலேற்றிக் கண் 
டத்தளவாக எழுப்பி ஐயாண்டுநோக்கின் 
முற்காலத்துள்ளதெல்லாம் அறிவான் 
இது பிராப்திசித்தி . இனிக் கழுத்து 
முதற் கண்மட்டாக மேருத்தொளைவழி 
அக்கினியை யேற்றி ஆறாண்டு நோக்கின் 
மண்ணி லெத்தனை கால மறைந்திருந்தாலு 
மிருக்கலாம் ; பிறப்பும் அறும் . இது பிரா 
காமியசித்தி . அனலை வாயுவாலே ஆக்கி , 
மேருத்தொளை வழி சிரசிலேற்றி ஏழாண்டு 
நோக்கில் எல்லாருக்கும் துன்பங்களைப் 
போக்கி எல்லாச் சீவனிலும் ஏகமாய்க் 
கலந்துவிற்பான் , இது ஈசத்துவசித்தி , 
நாதத்துவாரப் பிரகாசமானால் தேகசித்தி 
யும் அஷ்டமாசித்தியும் வரும் .. 
மந்திரயோகம் . இலய்யோகமாவது ஆதார 
தேவதைகளைத் தியானஞ்செய்து ஏகசித்த 
னாயிருக்கையில் சதுர்த்தச நாதமுத லகேக 
காதல்களுண்டாம் . அதனைக்கேட்டு திருத்த 
தரிசனங்கண்டு மனோலயமாவது . இனிச் 
சிரசிலிருக்கிற அனலை வாயுவாலே வாங்கி 
நாசாக்ரத்திலே யெட்டாண்டு நோக்கின் 
வேண்டிய அண்டங்களைச் சிருட்டிப்பான் . 
இது வசித்துவசித்தி. 

3. (உ.எ ) விட்கம்பம் , பிரீதி ஆயுஷ் , 
மான் , சௌபாக்கியம் , சோபனம் , அதி 
கண்டம் , சுகர்மம், திருதி , சூலம் , கண் 
டம் , விருத்தி , துருவம் , வியாகாதம் , அரி 
டணம் , வச்சிரம் , சித்தி , வி தீபாதம் , வரி 
யான் , பரீகம், சிவம் , சித்தம் , சாத்தியம் , 
சுபம் , சுப்பிரமம் , பிரமம் , ஐந்திரம் , வைதி , 
ருதி . இவை முறையே கம்பம் , பிரியம் , 
வாழ்நாள், புண்ணியம் , நலம், மாகண்டம் , 
அறம் , துணை , சூலம் , கண்டம் , ஆகம் , 
நிலை, அரவு , எக்களிப்பு , வேல் , வல்லமை, 
கொலை, காயம் , தாழ்வு , காட்சி , திறம் , 
புகழ் , காவல் , தெளிவு , பிரமா , இந்திரன் , 
பேய் , இவற்றுள் கம்பம் , கண்டம் , அதி 


யோக்வதி 


1865 


யோகினியறிதல் 


கண்டம் , சூலம் , வியாசாதம் , வச்சிரம் யோகிதாசன் திருவரங்கத்திருந்த ஒரு 
வி தீபாதம் , பரீகம், வைதிருதி என்னும் குட்டநோயாளி. இவன் முதலாழ்வார்கள் 
ஒன்பதும் அன்றி மற்றவை நல்லன . 

அருளால் 

குட்டங்கி அரசகுமாரத்தி 
இவற்றுள்ளும் கம்பத்தின் மூன்றும் , குலத் களை மணந்து இன்பமுற்றவன் . 
தில் ஐந்தும் , கண்டத்திலும் அதிகண்டத் யோகினி - ஒரு பெண்தேவதை , இவள் நிர் 
திலும் ஆறும் . வியாகாதத்தில் ஒன்பது வாணி ; விரிந்த கேசமும் , தேகமுழுதும் 
நாழிகையும் கழித்துநின்ற நாழிகையும் ஆம் , வெண்ணீற்றுப் பூச்சும் , மங்கலா பாண 
யோகவதி - ஞானசு தரிசனன் தேவி . இவள் மின்றிச் சங்காபரணமும் , கையில் வெறித்த 
கணவன் அதிதிபூசைசெய்யும்படி சொன் கபாலமும் , தீரா அமங்கலான சிவந்த 
னசொல் தவறாமல் விருந்தாய்வந்த வேதிய வர்ணமும் , உடையவள் , இவளுக்கு முன் 
னாகிய யமனுட னிசைந்திருக்கப் புருஷன் னும் , இடப்புறமும் ஆகாது . 

பின்னும் 
கண்டு களித்தவன் . இதையறிந்த யமன் வலப்புறமும் நன்றாம் . ஆகாயம் , பூமி 
அவனைப் புகழ்ந்து இருவருக்கும் யமவாத மத்திமம் , யோகினியறிதல் - சுக்லபக்ஷம் 
னையிலாது நற்பத மீந்து யோகவதியை பிரதமை முதல் இஷ்டதின திதிவரையில் 
நீ உன் புருஷனுக்குப் பெண்ணுருவுட எண்ணிவந்த தொகையைப் பத்தால் வகு 
னிருந்து உலகோர் பாபத்தைநீக்க வேக த்த மிச்சம் 

( க ) க்கு கிழக்கு , ( உ ) க்கு 
வதியாயிருக்கவென வரம்பெற்ற கற்பரசி . வடக்கு , ( க ) க்கு தென்தெற்கு , ( ச ) க்கு 
இவளைப் புணர்ந்ததாக இவிங்கபுராணங் தென்மேற்கு , ( இ ) க்கு தெற்கு , ( சு ) க்கு 
கூறவில்லை. உடன்பட்டதே சாலும் எனக் மேற்கு , ( எ ) க்கு வடமேற்கு , ( அ ) க்கு 
கூறியுள்ளது . 

வடகிழக்கு , ( க ) க்கு ஆகாசம் , ( 40 ) க்கு 
யோக வுற்பவம் அசுவநி முதல் ஆதித்த பூமி . வழக்கு , சூது , யுத்தம் , யாத்திரை, 
னின்ற நாளளவு மெண்ணிச் சந்திரனின்ற இவற்றிற்கு யோகினி பார்க்க வேண்டி 
நாளையுங் கூட்டி இதிலொன்று கழித்தால் யது பிரதானம் . 
நின்றதொகை நித்யயோகமாம் , பரிகத்தில் யோகினிகள் ஒருவித மயக்குஞ்சத்திகள் . 
பின்னரை சுபகன்மங்களுக்காம் . 

இவர்கள் ( கச ) கோடியர் . இவர்களைச் சிவ 
யோகவொழக்கம் - ( அ ) இயமம் , நியமம் , மூர்த்தி சங்கரித்தனர் . அவர்களுட் சிலர் 
இருப்பு , 

உயிர்நிலை , மனவொடுக்கம் , காளியிட மேவல் செய்திருக்கின் றனர் . 
தாரணை , தியானம் , சமாதி என்பன . 

அவர்கள் ( சுச ) வர் திவ்யயோகி , 
யோகன் - யமனுக்குக் கிரியையிட முதித்த யோகி , சித்தயோகி , கணேஸ்வரி , பிரேதா 
குமாரன் . 

சிபிகினி, காளராத்திரி , நிசாசரி , ஜல்காரி , 
யோகா - நவசத்திகளில் ஒருத்தி .. 

ஊர்த்துவவே தாளி , பிசாசி , பூதடாமரி , 
யோகாங்கன் - சுப்பிரதீபனைக் காண்க . ஊர்த்துவகேசி , விரூபாக்ஷி , சுஷ்காங்கி , 
யோகாசனம் ( 20 ) - ( க ) , பத்மம் , ( 2 ) நரபோஜனி , ராக்ஷசி , கோசாக்தாக்ஷி , 
ஸ்வஸ்திகம் , ( க ) கோமுகம், ( ச ) விசதம் , விஸ்வரூபி , பயங்கரி , வீரகௌமாரி, கீச 
( ரு ) சூசிதம் , ( சு ) ஏகபாதம் , ( எ ) குக்குடம் , ண்டி , வராகி , முண்டதாரிணி , பிராமரி , 
( அ ) வீரம், (க ) பத்ராயனம் , ( க 0 ) கூர்மம் , ருத்ரவே தாளி , பீஷ்கரி , திரிபுராந்தகி , 
( கக) விமலம் , ( கஉ ) தண்டம் , ( கூ ) பிண் பைரவி , துவம்சனி , குரோதி , துர்முகி , 
டம், (கச ) கோகர்ணம் , ( கரு ) சிம்மாசனம் , பிரேதவாகினி, கட்வாங்கி , தீர்க்கலம் 
( கச ) விருத்தம் , ( கஎ ) கடிகம் , ( கஅ ) கசாஸ் போஷ்டி ; மாலினி , மந்திரயோகினி, 
யம் , (கக ) கசகர்ணிகம், (20 ) சுகாசனம் , காலாக்னி , கிறாமணி , சக்ரி , கங்காளி, 
என்பனவாம் . இவற்றின் கிரியை முதலிய புவனேச்வரி , பட்காரி , வீரபத்ரேசி , தும் 
வற்றைப் பெருநூல்களிற் காண்க . ராக்ஷி , கலகப்பிரியை, கண்டகி , நாடக , 
யோகாசாரம் - ஒருமதம் . சௌத்திராந்திக மாரி , எமதூதி , கராளினி , கௌசிகி , மர்த் 
னிற் சிறிதுவேறுபட்ட பௌத்தம் . அறிவு தனி , எக்ஷி , ரோமஜங்கி , பிரஹாரிணி, 
அரூபம் என்றும் பிரபஞ்சம் பொய் என் சகஸ்ராக்ஷி , காமலோலா , காகதமிஷ்டிரி , 
றும் கூறும் . போதம் சலத்தின் வெள்ளம் அதோமுகி , தூர்சடி , விகடி , கோரி , 
போலவும் , மருந்து எண்ணெயிலூறிப் பலி கபாலி , விஷலங்கினி. 
ப்பதுபோலவும் பலிக்கும் என்பர் . இது யோகினியறிதல் - சுக்கிலகம் பிரதமை , 
பௌத்தமத வேறுபாடு , (தத்துவநிஜா து ). எகாதசி , கிருஷ்ணபக்ஷம் சஷ்டி - கிழக்கு . 


மகா 


யோகேச்வரர் 


1866 


ராசிகள் 


சுக்கிலபக்ஷம் திருதிகை, திரயோதசி , திரு 
ஷ்ணபக்ஷம் அஷ்டமி ஆக்கினேயம் , 
சுக்கிலபக்ஷம் பஞ்சமி , பௌர்ணமி , கிரு 
ஷ்ணபக்ஷம் தெசமி - தெற்கு . 
பக்ஷம் - சதுர்த்தி , சதுர்த்தசி , கிருஷ்ண 
பக்ஷம் 

நவமி - நிருதி . சுக்கிலபட்சம் 
சஷ்டி , கிருஷ்ணபக்ஷம் பிரதமை , 
தசி - மேற்கு , சுக்கிலபக்ஷம் சப்தமி , கிரு 
ஷ்ணபக்ஷம் துதியை, துவாதசி - வாயு . சக் 
சிலபக்ஷம் துதியை , துவாதசி , கிருஷ்ண 
பக்ஷம் சப்தமி - வடக்கு . சுக்கிலபக்ஷம் . 
அஷ்டமி , கிருஷ்ணபக்ஷம் திரிதியை , திர 
யோதசி - ஈசான்யம் , சுக்கிலபக்ஷம் நவமி 
கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தி , சதுர்த்தசி - 
ஆகாயம் . சுக்கிலபக்ஷம் தசமி , கிருஷ்ண 
பக்ஷம் பஞ்சமி , அமாவாசை - பாதாளம் . 
இந்த யோகினியைப் பின்புறத்தில் வைத் 
துப் பிரயாணஞ் செய்ய நன்று . 
யோகேச்வார் - தேவவோத்திரனுக்குப் 

பிரஹதியிட முதித்த விஷ்ணுவி னம்சம் . 
யோகேசீவரிபீடம் - சத்தி பீடங்களில் 

ஒன்று . 
யோசனை கந்தி மச்சகந்தியைக் காண்க . 

சத்தியவதிக்கு ஒரு பெயர் . 
யோனி-- 14 . விலங்கு , பறவை , பசு , பாம்பு , 
தாவரம் , மானிடம் , பைசாசம் , இராக்கதம் , 
இயக்கம் , காந்தருவம், ஐந்திரம் , சௌமி 
யம் , பிரசாபத்யம் , பிரமம் முதலியன . 


( மேஷம் ) சித்திரை, வெள்ளாடு , தலை , 
கிழக்கு , க்ஷத்திரியன் , வெள்ளாழன் , சிவ 
ப்பு , இராவிழிப்பு சரம் , ஆண் , நாற்கால் , 
காலு தயம் , ( இடபம் ) வைகாசி , எருது , 
முகம் , கிழக்கு , சூத்திரன் , இடையன், 
வெள்ளை , இராவிழிப்பு, ஸ்திரம் , பெண் , 
நாற்காலி , காலு ரயம் . ( மிதுனம் ) ஆனி, 
ஆண் , பெண் , கழுத்து ,கிழக்கு , வைசியன் , 
சக்கிலியன் , கறுப்பு, இராவிழிப்பு , உப 
யம் , ஆண் , இருகால் , தலை உதயம் , சுஷ் 
கம். ( கடகம் ) 
(கடகம் ) ஆடி, 

ஆடி , நண்டு , தோள் , 
தெற்கு , பிராமணன் , கன்னான் , வெள்ளை , 
இராவிழிப்பு, சரம் , பெண் , பலகால் , காலு 
தயம் , (சிங்கம் ) ஆவணி , சிங்கம் , மார்பு , 
தெற்கு , க்ஷத்திரியன் , பிராமணன், சிவ 
ப்பு , பகல்விழிப்பு, ஸ்திரம் , ஆண் , நாற் 
கால் , தலையு தயம் , சுஷ்கம் . ( கன்னி ) புரட் 
டாசி , பெண் , இருகால் , தலையு தயம் , சுஷ் 
கம் . (துலாம் ) ஐப்பசி , தராசு , முதுகு , 
மேற்கு , வைசியன் , செட்டி , வெள்ளை , 
பகல் விழிப்பு, சரம் , ஆண், இருகால் , தலை 
உதயம் . (விருச்சிகம் ) கார்த்திகை, தேள் , 
பீஜம் , மேற்கு , பிராமணன் , வேடன் , 
பச்சை , பகல் விழிப்பு , ஸ்திரம் , பெண் , 
பலகால் ; தலை உதயம் . ( தனுசு ) மார்கழி , 
வில் , தொடை , மேற்கு , க்ஷத்திரியன் , 
தட்டான் , சிவப்பு இராவிழிப்பு, உபயம் , 
ஆண் , நாற்கால் , காலு தயம் . ( மகாம் ) தை , 
முதலை , முழங்கால் , வடக்கு , சூத்திரன் , 
வண்ணான் , கறுப்பு , இராவிழிப்பு , சாம் , 
பெண் ,பாக்கும் ராசி , காலு தயம் . ( கும்பம் ) 
மாசி , குடம் , கணுக்கால் , வடக்கு , வைசி 
யன் , குயவன் , பச்சை , பகல் விழிப்பு , 
ஸ்திரம் , ஆண் , இருகால் , தலை உதயம் , 
( மீனம் ) பங்குனி , மீன் , பாதம் , வடக்கு , 
பிராமணன் , பறையன் , பச்சை , பகல் 
விழிப்பு , உபயம் , பெண் , பறக்கும் ராசி , 
உடலு தயம் . 


யௌ 


யௌநன் பிரயவுந் தன் வம்சத்துத் தீமந் 

தன் குமாரன் . 
யௌவநாசுவன் அம்பரீஷன் குமாரன் , 


ரா 


பாதகாலம் - வாரங்காண்க . 
ராசிகளிற் கிரகநிலை - சூரியன் , சுக்கிரன் , 
புதன் ச.க - ம் , செவ்வாய் மீ - கத - யும் , 

u - 5- ம் , சநி - - உத - யும் , 
இராகுகேது u க , சந்திரன் - காள் 
உவ - ம் ஆக நிற்கும் . 
சாசிகள் இவற்றின் மாதம், உருவம் , அங் 
கம் , திக்குகள் , சாதி , நிறம் , பகல் , இரா 
விழிப்பு, சரம் , ஸ்திரம் உபயம் , ஆண் , 
பெண் , கால உதயம் முதலியன ேேழ 
குறிக்கப்படுகின்றன. 


இந்த இராசிகளில் தலையு தய இராசி 
கள் பகல்வலி உடையனவாம் . காலுதய 
ராசி இராவலி உடையனவாம் , மேஷம் , 
ரிஷபம் , கன்னி , தனுசு , ஆக நான்குக் 
கும் முதலில் ( 2 ) நாழிசை தியாச்சியமும் , 
மிதுனம் , சிங்கம் , துலாம், கும்பம் , ஆக 
நாலுக்கும் நடுவில் ( 2) நாழிகை தியாச் 
சியமும் , கர்க்கடகம் , விருச்சிகம் , மகரம் , 
மீனம் , ஆக நாலுக்கும் கடையில் ( 2 ) 
நாழிசை தியாச்சியமுமாம் . 


ருதுகாலபலன் 


1867 


லத்தைகளறியும்படி 


விதவை . 


டையவள் . மாசி - சுகத்தைப் பெறுவாள் , 
பங்குனி - ஆயுள் விருத்தி , புத்திரவதியா 

யிருப்பாள் . 
ஸ்திரீகள் புஷ்பிணி இலக்ஷண ருதுலக்கின பலன் - மேஷம் விருச்சிகம் - 
மறியும் விதி: 

பாஸ்திரி , ரிஷபம் தனுசு மிதுனம் விப 

சாரி . கர்க்கடகம் ஒழுக்கமில்லா தவள். 
ருதுகாலபலன் - விடியல் - மங்கிலியவதி . 

சிங்கம் சன்னி - நெறியுடையவள் . துலாம் 
பகல் - யாத்திரை , பிற்பகல் . சோரத்வம் . 

தரித்ரி . மகரம் - கற்புடையவள் . 
மத்தியானம் - சம்பத்துடையள் , சாயங்கா 

கும் 
லம் - புத்திரவிருத்தி . அஸ் தமனம் வேசை , 

பம் . பொருளுடையவள் . , மீனம் - தீது 

டையவள் . 
இராத்திரி - நீடிய வாழ்வு . நடுராத்திரி 

ருதுவாரபலன் 

ஞாயிறு - வியாதி , புத்ர 
விதவை . 

காசம் . திங்கள் - பதிவிரதை. செவ்வாய் - 
ருதுதிதிபலன் - பிரதமை . சோரம் . துவி 

புதன் - புத்ரவதி . வியாழம் 
தியை - அழகுடையள் . திரிதியை - இன்ப 

போகவதி . வெள்ளி - மிக்கபோகவதி , 
முடையள் . 

சதுர்த்தி - சத்துரு வுண்டு, 
பஞ்சமி - புத்ரருண்டு , 

சனி - வியாதி , பீடை . 
சஷ்டி ஆசார 

ருதுசாந்திபலன் --ஸ்திரி புருஷர்களுடைய 
முடையன் , சப்தமி - புத்திரருண்டு, அஷ் 

ஜன்ம நக்ஷத்ரங்களுக்கு 7 - வது தானா 
டமி - பெற்றிழப்பள் . நவமி- துக்கி , தசமி 
தர்மிஷ்டி, ஏகாதசி - பலமுடையவள் . 

நக்ஷத்ரங்களும் , 3 - வது ராசியில் சந்திர 

னிருக்கும் நட்சத்ரங்களும் திதிகளில் 
துவாதசி - கோபமுடையவள் . திரயோ 

சஷ்டி , அஷ்டமி , ஏகா , சதுர்த்தசி , பூரணை , 
தசி - கற்புடையவள் , சதுர்த்தசி - சோர 
முடைவள் , பௌர்ணமி - இடருடையவள் , 

அமாவாசையும் , நட்சத்ரங்களில் அசு , பா , 

கிரு, ஆயி, மக , பூர, கேட் , சேவதியும் 
அமாவாசை - தரித்ரி . 

யோகங்களில் வி தீபாதம் , வைதிருதியும் 
ருதுநக்ஷத்ாபலன் அசு -விதவை . பாணி . 

லக்கினங்களில் விருஷபம் , கடகம் , கன்னி 
புத்ரவதி , கார்த்திகை - மலடி , ரோகணி . 

விருச் , மகரம் மீனமும் இவைகள் அல் 
நன்மையுடையவள் , மிரு -புருஷனுக் கினி 

லாத காலங்கள் சுபம் . 
யவள் . ஆதிரை - புருஷவெறுப்புடையவள் . ஆருடத்திற்குப்பலன் , கிழக் - வெள்ளைப் 
புனர்பூசம் - சுகமுடையள் . பூசம் சீருடை புடவை , சோரம் போவாள் . ( பிள்ளை -7 ). 
யள் , ஆயில்யம் வயிறழிவு . மகம் - பர்த்தா தென்கிழக்கு கறுப்புப்புடவை, (பிள்ளை ) 
வுக்கு நல்லள் . பூரம் - மலடி . உத்திரம் 

தெற்கு - நீலப்புடவை ( மலடி ). தென்மே 
பிரயோசனவதி . அஸ் தம் -நல்லவள் . சித் 

ற்கு வெள்ளைப்புடவை , ரோகி , ( பிள்ளை - 
திரை - அறிவுள்ளவள் . சுவாதி - குடும்பி , 

4 ) . மேற்கு அழுக்குப்புடவை, நல்லது , 
விசாகம் - அமங்கலி , அனுஷம் - ரோகி , ( பிள்ளை 6 ) . வடமேற்கு மஞ்சள் கலந்த 
கேட்டை - நீச ஸ்திரீ , மூலம் - பாலுடை சிகப்புப் புடவை , சக்களத்தி யுடையவள் , 
யவள் . பூராடம் - அடிமை கெடும் ; உத்தி ( பிள்ளை 2 ) . வடக்கு துவரை வன்னப்புட 
ராடம் . தர்மிஷ்டி, திருவோணம் - பாக்கிய 

வை , செல்வ முண்டு. வடகிழக்கு நல்ல 
வதி . அவிட்டம் பொருளுடையவள் , சத புடவை, தரித்ரம் , ( பிள்ளை -10 ) 
யம் - பொருளழிவு . பூரட்டாதி -மலடி . உத் " உத்ராட மாதியாக வாறுமாறு முத்த 
ரட்டாதி - தரித்ரி . ரேவதி - ரோகி . 

மம், பித்தனார் பிறந்தநாட்கள் பின்னை 
ருதுமாதபலன் - சித்திரை - புருஷனுக்கா யாறு மத்திமம் , அஸ்தமோடு சித்திரை 
காது , 

வைகாசி - சுகத்துடன் வாழ்வாள் . அகன்ற வாழ்வு குன்றிடும் , மற்சோறு 
ஆனி புத்திரருடையவள் . ஆடி - புருஷன் நாள் கடம்மின் மங்கை நூ லிழப்பளே . 
மேல் ஆசையுள்ளவள் . ஆவணி- பெருவாழ் 
வுஞ் சிறப்புமுடையவன் . புரட்டாசி - பதி 

ல 
விரதையாயிருப்பாள் . 

ஐப்பசி - புத்திர 
ருண்டு ; விதவையாவாள் . கார்த்திகை 

கார்த்திகை - லத்தை களறியும்படி - சூரியனிருக்கிற கட் 
தூஷணி , கோபமுடையவள் , மார்கழி சத்திரத்துக்கு - கஉ வது நட்சத்திரமும் , 
நல்ல புத்திரரைப்பெற்று வாழ்வாள் , தை . சந்திரனுக்கு - எ - வதும் , குஜனுக்கு 4 . 
புண்ணியமும் பாக்கியமும் பெருமையுமு . வரம் , புதனுக்கு - உகூ -வழம் , குருவுக்கு 


வாமனசு 


1368 


வங்கம் 


உமையை 


கூ -வதும் , சந்திரனுக்கு உரு வதும் , சனிக்கு கூறினர் . . இந்திரன் பிரமன் இடத்தும் , 
அ - வதும் , இராகுவுக்கு - உக.வதும் , கேது பிரமன் விஷ்ணு மூர்த்தி இடமும் , விஷ்ணு 
வுக்கு - உக.வது நட்சத்திரமும் லத்தை 

சிவமூர்த்தி இடமும் குறைகூறச் சிவ 
யென்று சொல்லப்படும் . இதில் சூரியன் . மூர்த்தி தவஞ்செய்யும் இவரிடம் மன்ம 
அல்காரகன் - சனி - ரா - கேது - இந்த இ தனை ஏவ மன்மதன் பெண் உருக்கொண்டு 
பேரும் பாபக்கிரகங்களாகையால் இவர்க தவஞ்செய்யும் இருடியின் நிலைகெடுக்க 
ளுடைய லத்தையுண்டாகிய நட்சத்திரம் இருடி கோபித்து மன்மதன் என உணர் 
சளிலே சுபகாரியங்கள் செய்ய கூடாது . ந்து நீ சிவமூர்த்தியின் தீவிழியால் சிதைக 

எனச் சாபம் இட மன்மதன் உற்றது கூற 
முனிவர் கோபம் தணிந்து இரதியால் அவ் 
வுருப்பெற அநுக்கிரகித்துத் திருக்கைலை 

யடைந்து சிவமூர்த்தியைப் பணியச் சிவ 
வகமானசு மகாசாலன் குமாரன் . இவன் மூர்த்தி மணிமுதலிய இலாது உலகம் 
குமாரன் உசீநரன் . 

வருந்து தலால் அதனை நீக்க உன்னை வரு 
வகலைபீடம் - சத்திபீடங்களில் ஒன்று , வித்தனம் என , கட்டளை ஏற்றுச் சிவமூர்த் 
வகுந்து - சானச்சுருதிக்கு நண்பன் ,, 

தியை நோக்கிச் சுவாமி அடியேன் புத்தி 
வகுளமாலிகை - திருவேங்கடத்தில் ஸ்ரீகி சர்களைத் தருப்பையாற் சிருட்டிப்பன் 
வாசனுக்குத் தளிகைசெய்து அளித்துக் எனச் சிவமூர்த்தி இது பிரமசிருட்டிக்கு 
கட்டளைப்படி சுவாமி புட்கரணிக்கு இடம் மாறு ஆம் ஆதலால் உன் மரபுக்கு ஏற்ற 
ஆனவள் . இவளே பதுமினிக்கும் பெரு கன்னியை மணந்து அவளால் மாபு தழைக் 
மாளுக்கும் தூது சென்றவள் . 

செய்க என்று 

நோக்கி 
வகுளாப்பணர் நம்மாழ்வாருக்கு 

அவள் திருக்காத்து இருந்த மலரில் 
பெயர் . 

ஒன்றைப் பெண் உருவாக்கித் தந்தனர் . 
வதளை - உத்தமன் பாரி . இவன் கணவனை இருடி அவளை மணந்து அவளுடன் ஆயி 
வெறுத்துச் சாலபோதகன் என்னும் நாக ரம் தருப்பை முடிந்து பிரம தேவரால் 
ராஜனால் நாகலோகத்திற்குக் கொண்டு வேள்வி செய்வித்து ஆயிரம் ஆகுதி செய் 
போகப்பட்டு மீண்டும் கணவனை அடைந் வித்து அக்னியை நோக்கி ஆயிரம் புதல் 
தவள் . 

வரை வேண்ட அவ்வகை அக்னிதேதேவன் 
வக்கிரதுண்டர் - இவர்க்கு ஐந்து சிரம் பத் பிரசாதிக்கப் பெற்றுத் திரிமூர்த்திகளால் 
துக்கை . இவர் துராசாரனைக் கொன்று வாழ்த்தப் பெற்றவன் . இவன் வைசிய 
அவனைக் காலில் மிதித்து எந்நாளும் குல முதல்வன் , இக்கோத்திரத்தார்க்குப் 
இருக்க வரம் அளித்தவர் . இவர்க்கு உடு புல்வேடுழான் புல்விகிழான் , புல்விடுவேட் 
ண்டி விநாயகர் என்றும் பெயர் . ஒருகற் ழொன் , நாணல்கிழான் , வக்குவர் பூவால் 
பத்தில் திரிமூர்த்திகளைத் தமது 

உதித்தமையால் புஷ்ப வாணிபர் , பிரமன் 
கையால் எடுத்து விழுங்கி விராட்டுருவாய் வேள்வியில் உதித்தமையால் வேள்விமிண் 
நின்றவர் . 

டன் , வேள்விகிழான் , வேள்வி வேட்டன் 
வக்ரதுவாரம் - இது ஒரு பர்வதம் . ( பா . சா . ) என்று பெயர் பெற்று இவர்கள் குபோ 
வக்கிரபாலன் - சூரபன்மன் மந்திரி .. னால் உலகம் எல்லாம் பரவினர் . ( வைசிய 
வக்கிரயோதி - விப்பிரசித்தியின் குமாரன் . புராணம் . ) 
அசான் . 

வக்ராசுான் - ஒரு அசுரன் , சத்தியால் 
வக்ரன் அநிருத்தன் புத்ரன் . 

கொல்லப்பட்டவன் . 
வக்கிரன் - 1. துல்யவக்கிரனைக் காண்க . 

யயாதியின் பேரன் , 
2. ஒரு அசுரன் . 

வங்கம் -1 . இது கீழ் வங்காள இராஜ்யம் . 
3. சுசீந்திரத்தின் மருத்துமலையில் இஷ் இத் தேசத்தவர் பேசும்பாஷை வங்கம் ; 
டசித்தி அடைந்த ஒரு சூத்திரன் . 

இத்தேசத்தை ஆண்டவன் வங்கன் , அ . 
வக்குவமகருஷி - பிரமதேவரின் தொடை னால் இராஜ்யத்திற்குப் பெயர் உண்டா 
யிற் பிறந்து தவம் இயற்றினர் . இவர் 

யிற்று . 
இலாது உலகம் நவமணிபெய இயலாது 2. ஒரு தேயம் ( சூளா . ) 
வருந்துகையில் தேவர் இந்திரனிடம் கறை 3 The Province of Bengal . 


வக்னி 


வங்கன் 


1369 


வங்கியசேகர பாண்டியன் 


னர் . 


. 


வங்கன் பலியின் மனைவியிடத்துத் னர் . அரசன் மனத்திற்கு அவை ஒவ்வா 
தீர்க்க தபசு முனிவரால் உதித்த குமாரன், மையால் பொற்கிழி தந்திலன் . இதளை 
இவன் பெயரால் வங்கதேசம் உண்டா அறிந்த எழை வேதியராகிய தருமி என்ப 
யிற்று , 

வர் சொக்கர் முன் சென்று வணங்கித் 
வங்காளப் பச்சை - செம்பி லுண்டாம் தமது குறைகூறி அரசன் எண்ணத் தெரி 
களிம்பு , இது வெளிறின நீல நிறத்தது . விக்கின் தமது வறுமை நீங்கும் என இரக் 
விஷமுள்ள பொருள் . 

சனர் . கருணா தியாகிய சிவமூர்த்தி அவ் 
வங்கிபுரத்தாச்சான் - எழுபத்தினாலு சில் வேதியரிடம் கருணை கூர்ந்து கொங்கு 
காசனாதிபதிகளில் ஒருவர் . வைஷ்ணவா தேர் என்னும் திருமுகப்பாசுரம் எழுதி 
சாரியர் , ( குருபரம்பரை ) 

அருளினர் . அதனைப் பெற்ற வேதியர் 
வங்கிபுரத்தாய்ச்சி - நாதமுனிகளுக்கு மாமி அரசனுக்குக் காட்ட அரசன் களித்துச் 
யார் ; அரவிந்தப்பாவைக்குத் தாய் . இவள் சங்கப்புலவர்க்குத் தெரிவித்தனன் . சங் 
ஒருகால் அரவிந்தப்பாவையைத் தம் வீட் கத்தவரில் தலைவராகிய நக்கீரர் அக்கவி 
டுக்கு அனுப்ப நாதமுனிகளுக்குச் சொ யைக்கேட்டுக் குற்றம் கூறினர் . இதனால் 
ல்லி யனுப்ப நாதமுனிகள் தம் மனைவி அரசன் தருமிக்குப் பொருள் தந்திலன் . 
யைப் புண்டரீகாக்ஷர் வசம்கூட்டி அனுப் தருமி மீண்டும் சொக்கரிடஞ்சென்று 
பப் புண்டரீகாக்ஷர் வங்கிபுரத்து ஆய்ச்சி நடந்தவைகளை முறையிடச் சொக்கநாத 
வீட்டில் அரவிந்தப் பாவையைச் சேர்த்து மூர்த்தி ஓர் புலவர் உருக்கொண்டு நக்கீரர் 
அவ்விடம் இருக்க வங்கிபுரத்தாய்ச்சி இடம் குற்றங்கேட்டு மறுத்துக் குற்றங் 
புண்டரீகாக்ஷருக்குச் சேடித்த தீர்த்தான் தீரச் சொல்லியும் நக்கீரர் கேளாததால் சிவ 
னம் பிரசாதித்துப் பின் புண்டரீகாக்ஷர் மூர்த்தி தமது நெற்றிக்கண்ணைக் காட்டி 
பெருமைகேட்டு க்ஷமாபணம் கேட்டுக் 

அக்காலத்தும் கீரர் கொண்டது , 
கொண்டவள் . மணக்கால் நம்பியை ஆச்ர விடாமையால் , சிவமூர்த்தி மறைந் தனர் . 
யித்தவள் , 

சிவமூர்த்தி மறைந்ததும் கீரர் தீர்த்தத்தில் 
வங்கிபுரத்துநம்பி - எழுபத்தினாலு சிங்கா விழுந்து சிவமூர்த்தியைத் தியானித்து 
சனாதிபதிகளில் ஒருவர் . வைஷ்ணவா அபரா தக்ஷமை வேண்டிக் கைலைபாதி 
சாரியர் . ( குருபரம்பரை .) 

காளத்திபாதி அந்தாதி பாடிக் கரையேற , 
வங்கியதுலசேகர பாண்டியன் - திருநெல் தருமிக்குப் பொற்கிழி கொடுத்து அரசா 
வேலியில் கோயிற்றிருப்பணி செய்து ண்ட அரசன் . 
முத்திபெற்றவன் . இவன் குமாரன் குல 

வங்கியசேகர பாண்டியன் - இவன் மதுரை 
சேகர பாண்டியன் , 

கடல்கொண்ட பிறகு அரசாளத் தொடங் 
வங்கிய சூடாமணி பாண்டியன் 

கிப் பட்டணத்தில் இருக்க இடம்பெறாது 
வங்கியசேகர பாண்டியனுக்குக் குமாரன் , பட்டணத்தை அகற்ற விரும்பிச் சொக் 
இவன் சிவமூர்த்திக்குப் பல இடங்களி கரை வேண்டினன் . 

சொக்கர் சித்த உரு 
லிருந்து செண்பகமரம் 

கொண்டுவந்து வாய்த் தோன்றித் தமது கரத்தில் அணிந் 
வைத்துப் பயிராக்கிப் பூவெடுத்துச் சாத்த திருந்த அரவை எடுத்துவிட்டு எல்லை 
அதனால் சண்பகமாறன் எனப் பெயர் காட்டக் கட்டளையிட்டனர் . 

வளை 
பெற்று அரசாண்டு வருகையில் ஒருநாள் ந்து எல்லை தெரிவித்துச் சிவமூர்த்தியை 
தனது பூஞ்சோலை சென்று உலாவினன் . வேண்டித் தன் பெயரால் அப்பட்டணத் 
இவனை அறியாது இவன் மனைவி வந்து திற்குப் பெயர் உண்டாக வரம் பெற்றது . 
பூங்காவிலிருந்தனள் . அவள் கூந்தலின் அதனால் மதுரை ஆலவாய் எனப் பெயர் 
இயற்கை மணம் அரசனுக்கு வந்தது . பெற்றது . கீர்த்தி பூஷண பாண்டியன் 
அந்த மணம் பூஞ்சோலையில் புதிதாதலின் காலத்துக் கடல் கொண்துை . இவன் பிர 
அரசன் இச்சோலையின் மலர்களின் மணம் ளயம் ஒடுங்கின பிறகு அரசாண்ட பாண்டி 
நாம் அறிவோம் ; ஏதோ புதுமணம் வரு 

இவன் காலத்து விக்கிரம சோழான 
கின் றதென்று சந்தேகித்து அதன் வரலாற் இவனிடம் யுத்தத்திற்கு வாப் டாண்டி 
றைச் சங்கப்புலவர்க்குத் தெரிவித்துப் யன் சொக்கரைத் தமக்குச் சசாயம் இல் 
பொற்கிழி ஒன்று தூக்கினன் . சங்கப்புல லாமை கூறி வேண்டினன் . சொக்கள் 
வர் தனித்தனி அரசனுக்குக் கவிதைகூறி வேடராஜனைப்போல எழுந்தருளிப் பாண் 

172 


இவன் 


யன் . 


வங்கிய 

சோழன் 


1870 


வசவதேவர் 


டியன் சேனைகள் பின்னிடுதல் கண்டு தம் 
பெயர் எழுதிய சுந்தரப்பேர் ஆம்புகள் விட் 
டுச் சோழனைப் பின்னிடச்செய்து பாண் 
டியனுக்குக் கருணை செய்து மறைந் தனர் . 
பின் பாண்டியன் கடவுளைத் தொழுது அர 
சாண்டு தம் இடம் வந்த நக்கீரர் முதலிய 
புலவர் நாற்பத்தெண்மரை ஆதரித்து 
அவர்களுக்கு என இருக்கை ஈந்து தமிழ்ச் 
சங்கம் வளர்த்து வங்கிய சூடாமணி பாண் 
டியனைப்பெற்று நற்கதி அடைந்தவன் ,. 
இவன் காலமே கடைச்சங்கத்தவர் காலம் . 
வங்கியசோழன் இவன் ஒரு சோழன் , 
இவன் திருநெடுங்களத்தில் நாள்தோறும் 
சிவ தரிசனம் செய்து வருகையில் ஒருநாள் 
சிவமூர்த்தி அழகுடன் தரிசனந்தர நித் 
திய சுந்தார் என்று திருநாமம் சாத்தித்தரி 
சித்து அரசாண்டவன் . 
வங்கிய தீப் பாண்டியன் 

இராச கம்பீர 
பாண்டியன் குமாரன் . இவன் குமாரன் 
புரந்தரசித்துப் பாண்டியன் , 
வங்கியபதாகன் புரந்தாசித்துப் பாண்டி 

யன் . குமாரன் . 
வங்கையர் இவர் ஒரு வீரசைவர் . இவ 
ரிடம் ஒரு சங்கமர் பாதி இரவில் வந்து 
தாம் திருமஞ்சனத்திற்குப் பாலும் வில்வ 
மும் இலாது வருந்துஞ் செயலைத் தெரிவித் 

இவர் வருந்தி அருகு இருந்த 
மலட்டுப் பசுவைக் கறக்கக்கூற அது திவ்ய 

பாலைச் சாந்தளித்தது . அப்பசு 
கட்டி யிருந்த வில்வத்தறியை நோக்க 
அது தளிர்த்தது . அவ்விரண்டையும் அச் 
சங்கமர்க்குக் கொடுத்து அனுப்பினர் . 
இவர் தம் தலை அறுத்துச் சிவசந்நிதியில் 
இட்டுச் சிவமூர்த்தியால் அருள் பெற்றவர் . 
இவர் சரிதையை மாகாளரிற் காண்க . 
வசந்தசேனை - சசியின் தோழி . 
வசந்தமாலை- மாதவியின் தோழி . ( சிலப் . ) 
வசந்தன் வாகரவீரன் . கும்பகர்ணனால் 

கசக்கிப் பூசிக்கொள்ளப்பட்டவன் . 
வசந்தி ஒரு நகரம் . (மணிமேகலை ) 
வசவதேவர் மாதிராசர் செய்த தவத் 
தால் மா தாம்பிகை கருவில் மூன்று வருடம் 

ந்து லிங்க தாரணத்துடன் பிறந்தவர் . 
தந்தை செய்யவந்த உபநயனாதிகளை மறு 
த்து ஸ்ரீ பலதேவர் குமரியாகிய கங்காம் 
பையை மணந்து கூடல் சங்கமத்தில் சிவ 
மூர்த்தி ஞானாசாரியராய் எழுந்தருளி உப 
தேசித்ததால் அங்கு எழுந்தருளி யிருந்து 
ஸ்ரீ பலராசன் ( வி ச்சலன் ) வேண்டு 


கோளால் தண்டகாயகத் தொழில் பூண்டு 
அரசனுக்கு ஆகாயத்தில் இருந்து வந்த 
திருமுகச்சுருளை அங்கு உள்ளவர் வாசிக்க 
அறியாமையால் அதை வாசித்து அவன் 
சிங்காதனத்து அடியில் இருந்த பொருள் 
களை எடுத்துத் தந்து அல்லமாப்பிரபு 
தேவருக்கு அமுது படைத்துத் தம்மிட 
த்து அன்றைக்கு லக்ஷத் தெண்பதினாயி 
ரம் சங்கமர்க்குச் சமைத்த உணவுகளை 
அல்லமாப் பிரபுதேவர் ஒருவரே உண்டு 
மீண்டும் பசியென , வசவர் மதிமருண்டு 
அபராதக்ஷணம் வேண்டினர் . இவர் மடத் 
தில் தாரணமில்லாத சிலர் கத்தரிக்கா 
யைத் தாரணமாகக்கொண்டு புசிப்புக்குச் 
செல்ல அங்கு இருந்தவர்களில் சிலர் இவர் 
களைக்கண்டு கோபிச்க வசவர் அவர்களைத் 
தடுத்துச் சிவத்தியானம் செய்தனர். 
இதன்பின் சத்தரிக்காய்கள் எல்லாம் சிவ 
லிங்சமாயின. இவரது பத்தியை அறிய 
விச்சலராசன் மரத்தாலும் மண் 

ணாலும் 
சிவனடியவர்போலச் செய்வித்து இரவில் 
இவர்க்குக்காட்ட வசவர் இவர்களைக் கண்ட 
தும் வணங்கி அமுது செய்ய அழைப்ப 
அப்பிரதிமைகள் உயிர்பெற்று நடந்தன 
இவ்வற்புதம் கண்ட அரசன் அஞ்சி அகள் 
நனன் , ஒருநாள் அரசன் தனது சேனை 
களுக்குச் சம்பளம் கொடுக்கச் சாளிகைப் 
பெட்டியை இவரிடம் கொடுத்து அனுப்பி 

இவரை ஒரு விடசங்கமர் கண்டு 
இச்சாளிகை முழுதும் எமக்கு அளிக்க 
எனக் கேட்க வசவர் அவ்வாறு அளித்த 
னர் . இதனைக் கண்ட அரசசேவகர் அரச 
னிடம் கூற , அரசன் வசவரைக் கேட்ட 
னன் . 

வசவர் நான் கொடுத்தது உமது 
பொருள் அல்ல , நீர் கொடுத்த தனம் உமது 
பெட்டியில் இருக்கின்றது என அரசனுக் 
குச் சாளிகையைத் தனத்துடன் காட்டி 
அஞ்சும்படி செய்தவர் . வசவரைச் சங்கம் 
உருக்கொண்ட சிவமூர்த்தி நெற்றிக்கண் 
வேண்டும் எனக் கேட்க எழுந்தருளியவர் 
சிவமூர்த்தியென உணர்ந்து அவரைத் 
துதித்து அவர்க்குக் கண்ணாடிகாட்டி நெற் 
றிக்கண்ணர் நீரென்று துதித்து அறிவித் 
தவர் , 

மல்லிராசையர் ஏவுதலால் வந்த 
சகளேசமாதியாயரைக் கருணையுடன் உப 
சரித்தவர் . மடிவாலமாச்சையரால் சிவன 
டியவர் பொன் முதலிய வேண்டாதவர் 
என்றறிந்தவர் . இவர் நிஷ்டையில் இருத் 
குங்காலத்து ஒரு சங்கமர் வரத் துவாரபால 


தனர் . 


மான 


னன் . 


இருந் 


வசவபுராணம் 


1871 


வீசிட்டர் 


சென்று 


கரால் தடையுண்ட அவரை யோகத்தி 
ருந்து வசவரது பிராணவாயு 
அடைய வசவர் தம்பித்து இருந்தனர் . 
இச்செய்தியைச் சென்னவசவர் உணர்ந்து 
சங்கமரைத் தேடி உபசரிக்க வசவர் எழு 
ந்து சாக்கிர நிலைபெற்றனர் . கின்னரையர் 
பொருட்டு அவ்வாறு உயிர் ஒன்றியிருக்க 
மடிவால மாச்சையரால் யோகந் தெளிந்து 
இருந்தவர் . இவர் கூடல் சங்கமத்திருந்த 
சிவாலயத்தைக் காத்திருந்த வேடருக்குச் 
சிவசேடத்தைக் கொடேம் என்று மறுத்த 
னர். அவ்வேடர் அரசனிடம் முறையிட 
அரசன் வசவரைக் கேட்க வசவர் , சிவ 
மூர்த்தி உண்ட விஷம்போல் இவரும் 
உண்பராயின் சிவசேடம் அளிப்பமென்ன 
வேடர் இவர் அருந்துவராயின் பின் அரூக் 
துவமென அவ்வகைச் சிவன் அடியாரும் 
தாமும் விஷம் அருந்தி அரசனையும் வேட் 
ரையும் பிரமிக்கச் செய்தவர் . தமது தேவி 
யார் உடுத்திருந்த ஆடையை விடசங்கமர் 
ஒருவர் கேட்க வசவர் தமது தேவியாரை 
அழைத்துப் புடவையை அவிழ்த்துத் தரக் 
கேட்கத் தேவியார் நாணம் அடைந்து 
நின்றனர் . 

அவ்வகை காணமடைந்து 
நின்ற தேவியின் புடவையைத் தாமே 
அவிழ்க்க அப்புடவை வளர்ந்தது கண்டு 
அவ் விடசங்கமருக்குப் போதுமான அளவு 
சேதித்துத் தந்தனர் . 

நாகாம்பையாரது 
குண்டலத்தையும் சங்கமர் கேட்க அளித்த 
வர் . முத்த சங்கையருக்கு வேசிவீடு காண் 
பித்து உபசரித்தவர் . அல்லையர் மதுவை 
யரைக் கண் பிடுங்கிய செய்தி அறிந்து 
கல்யாணபுரம் நீங்கிக் கூடல சங்கமபுரஞ் 
சென்று சிவசாயுச்சியம் அடைந்தவர் , 
வசவபுராணம் - வீரசைவ அடியார்களின் 

மகாத்மியம் கூறும் நூல் , 
வசனுபாசம் - 

பிராம 

மணனால் சுராபானம் 
செய்யப்பட்டது திரவத்சவ்விய மாகையால் 
இதனை அப்பிரசித்த சம்பந்தம் என்பர் . 
( சிவ - சித் . ) 
வசாதையம் - பாகலீகதேசத் தருகிலுள்ள 

தேசம் . 
வசிட்டர் -1 . அக்ஷமாலிகை யென்ற பறைப் 
பெண்ணை மணந்தவர் . ( வைத்யநாதம் .) 

2. பிரமன் மானஸ புத்திரர்களில் ஒரு 
வர் . தேவி அருந்ததி . பிரமனது பிரா 
ணனிற் பிறந்தவர் என்பர் . வைவச்சுத 
மன்வந்தரத்தில் சப்த ருஷிகளில் ஒருவ 
ராய் இருந்தவர் . மகா தவச்சிரேட்டர் . 


சூரியவம்சத்து அரசருக்குக் குருவானவர் . 
இவர் தஷப் பிரசாபதி குமாரத்திகளில் 
ஒருத்தியை மணந்து அவளிடத்து ரசன் , 
கோத்திரன் , ஊர்த்துவபாகு , சவகன் , அரு 
கன் , ஸுதபன் , சுக்ரன் முதலிய எழு பிள் 
ளைகளைப் பெற்றவர் . இவர்கள் எழுவரும் 
சுவாயம்பு மன்வந்தரத்தில் சப்த இருடிக 
ளாக இருந்தனர். இவர் நிமி சாபத்தால் 
தேகம் இலாது சபிக்கப்பட்டு வருந்திப் 
பிதாவாகிய பிரமனிடஞ்சென்று தேசம் 
வேண்டினர் . பிரமதேவர் மித்ரா வருணர் 
கலப்பால் உனக்குத் தேகம் உண்டாமென 
நீங்கி வருண உலகம் சென்றனர் . மித்திர 
னும் வருணனும் அவ்வுலகம் ஆண்டு 
கொண்டிருக்கையில் உருவசி என்னும் 
அரம்பை மித்திரனிடம் வா , வருணன் 
கண்டு மோகித்து அழைக்க அவள் மித்திர 
னுக்கு வாக்கு இட்டதைத் தெரிவித்துச் 
செல்லுகையில் வருணன் உனக்காக என் 
தேஜஸில் ஒருவன் உதிக்கவென அதை 
உருவசி ஒப்புக்கொண்டு மித்திரனிடஞ் 
சென்றனள் . அவன் உருவசி நேரே என் 
னிடம் வாராது வருணனிடஞ் சென்று 
வந்ததால் பூவுலகத்துப் புரூரவனுக்குப் 
பெண்டாக எனச் சபிக்க அவள் அவ் 
நனமே புரூரவனை மணந்து ஆயுவை ஈன் 

இந்த மித்ராவருணர் இருவரின் 
தேஜஸால் ஒரு குடத்தில் இருந்து மீண் 
டும் உடம்பு பெற்றார் . இவர் உடன் பிறந் 
தவர் அகத்தியர் . இவர் குமாரர் சத்தி 
முதல் நூற்றுவர் . இவர்களைக் கல்மாஷ 
பா தன் அரக்கவுருக் கொண்டிருக்கையில் 
கொல்ல அதனை அறிந்த வசிட்டர் இறக்க 
நினைந்து முயன்று மலையினின்றும் சமுத் 
திரத்தும் வீழ்ந்து உயிர்நீங்காது திருமா 
லால் தேறியவர் , தேவர் பொருட்டுத் 
தமது நேத்திராக்கினியால் அரக்கரை 
எரித்தவர் . பிரபாசவசுவை வீட்டுமராகச் 
சபித்தவர் . திரிசங்கினை நீசனாகச் சபித்த 

இவர் குமாரரை விச்வாமித்திரர் 
கிராதராகச் சபித்தனர் . அக்னியைச் சிக 
ண்டி வயிற்று திக்கச் சபித்தவர் . அரிச்சந் 

என் நிமித்தம் விச்வாமித்திரருடன் 
வாதிட்டு நெடுங்காலம் கொக்கு உருவாக 
இருந்தவர் . இஷவாகு வேண்டப் பிரம 
னிடம் இருந்து சரயுவைக் கொணர்ந்தவர் . 
இருக்வேதத்தில் ஏழாவது கீதங்களுக்கு 
ஆசிரியர் . இவர் தாதையாகும் பிரமனுக்கு 
வசீபூதனாகவும் சிஷ்டனாசவும் இருந்தது 


றாள் . 


வர் . 


வசிட்டகாமதேனு 


1872 


பற்றி இப்பெயர் பெற்றனர் . 

இவர் வரு 

2. இவர்க்குப் புலியின் கர்ப்பத்தில் 
ணன் வீட்டிற்கு இரவில் நித்திரை செய்ய வியாக்ரபாதர் முதலிய பத்தொன்பது புத் 
வேண்டுமென்ற எண்ணத்துடனும் மூன்று சர் பிறந்தனர் . இவர் ஒருகாலத்து வை 
நாள் உபவாசம் இருந்த பசி தீரவேண்டித் கானஸமெனும் மடுவில் தேவரை வருத் 
தானியத்தைத் திருட வேண்டும் என்ற திய பலினர் எனும் அசுரரை யோகாக்னி 
எண்ணத்துடனும் வருகையில் அவ்வீட்டு யால் சாம்பராக்கினர் . பின் அந்த மடுவில் 
நாய் தன்மேல் விழ , அது உறங்கும்படி ஆகாயகங்கையை விழச் செய்தனர் . 

அத 
இருக்கு வேதத்தில் சில மந்திரங்களைக் னால் மடு உடையச் சரயுவானது . அவர்க 
கூறினார் . ( இருக்கு . ) 

ளிறந்த தேசம் பலினமாயிற்று . ( பார . 
3. இவர் ஸ்தானு தீர்த்தக் கீழ்கரை அதுசா . ) 
யில் தவஞ்செய்திருந்தார் . விச்வாமித்ரர் வசிஷ்டாபவானை தீர்த்தம் - வசிட்டரைக் 
மேல்கரையில் தவமியற்றினார் . விச்வா காண்க . 
மித்ரர் வசிட்டரைக் கொல்ல எண்ணங் 1. வச்சிரன் குமாரன் . தாய் சுவதிதி . 
கொண்டு சரஸ்வதியை நோக்கி வசிட்ட 2. இரண்யரோமன் அல்லது இரண்ய 
ரைக்கொண்டு வருகவென நதி வசிட்ட ரேதஸுக்குக் குமாரன் , குசத்தீவு ஆண் 
ரைக்கொண்டுவர மனமில்லாமல் விச்வா டவன் . 
மித்ர கோபத்திற் கஞ்சி வசிட்டரைக் 

3. தக்ஷன் பெண் . 

தருமன் தேவி . 
கொண்டு நிறுத்தி விச்வாமித்திரர் தங்கின 

குமாரர் அஷ்ட வசுக்கள் , 
கரை இடியச்செய்தது . பின் வசிட்டர் நதி 4. முராசுரன் குமாரன் . கண்ணனுடன் 
யால் இழுத்துக்கொண்டு போகப்பட்டார் . பொருது மாண்டவன் . 
இதனால் விச்வாமித்திரர் சரஸ்வதியிடம் 5. இந்திரசாவர்ணி மனுப் புத்திரன் . 
கோபித்து நீ என்னை வஞ்சித்தாயா தலால் நீ 6. பூதச்சோதிசு குமாரன் . விருசன் 
இரத்தத்தைப் பெருக்குக எனச்சபித்தனர் . வம்சத்தவன் . 
பின் தீர்த்தஸ்நானத்தின் பொருட்டு வந்த 7. குசன் குமாரன் . 
ருஷிகள் சிவந்த கற்களால் சரஸ்வதி நதி 8. பதிரிகாச்சிரமத்தில் இருந்த நாரா 
யின் சாபத்தைத் தீர்த்தனர் . இது இரத் யண ருஷியின் ஒளியைக் கண்டு மோக்ஷம் 
தப் பிரவாஹமானபோது தன்னை யுண்டு அடைந்தவன் , 
வந்த ராக்ஷதர் பொருட்டு அருணையாகி 9. அபிசித் குமாரன் . புத்திரன் இல் 
அவர்களின் பாபத்தைப் போக்கிச் சுத்த லாது யாகஞ் செய்ய அதில் அயு தன் பிறந் 
ராக்கியது , இதில் இந்திரன் ஸ்நானஞ் தனன் . ( நந் . ) 
செய்து பிரமகத்தி நீங்கினான் . இந்த 10. வசுதேவருக்கு ஸ்ரீதேவியிடம் உதி 
சரஸ்வதிக்கு வசிட்டாபவானை தீர்த்த த்த குமாரன் . 
மெனப் பெயர் . ஸ்தாணு தீர்த்தமெனவும் 11. கலிங்க நாட்டுச் சிங்கபுரத்து அர 
பெயர் . இதில் பலராமர் தீர்த்த யாத்தி சன் . (மணிமேகலை ) 
ரையில் ஸ்நானஞ் செய்தனர் . இந்திரன் 12. காமரூப நாட்டு அரசன் குமாரன் . 
ஸ்நானஞ்செய்து பிரமகத்தி நீங்கினான் . தான் கோயிலுக்குப் போய் ஒரு பொன் 
( பார - சா . ) 

கண்டெடுத்து அதைக் கோயில் அதிகாரி 
வசிட்டகாமதேனு - 

இது வசிட்டரிட கள் கேட்கவும் உதவாமல் தந்தையிடம் 
மிருந்து உபகரிக்கும் பசு . விஸ்வாமித் கொடுத்தனன் , தந்தை பொக்கிஷத்தில் 
திரன் வசிட்டர் கட்டளையின்றி இதனை வைத்தனன் . அதனால் அப்பொருள் முழு 
வலுவிற் கொண்டுபோக இது தன்னுடலி தும் கள்ளர் கைக்கொள்ள இருவரும் நா 
விருந்து பலவீரரைப் பிறப்பித்து அவ கம் அடைந்தனர் . 

சேனையைக் கொன்று விச்வாமித் 13. திருதி குமாரன் , தேவி கிரியை . 
திரன் தவத்தனாதற்குக் காரணமானது . 

சேதி தேசாதிபதி . | இவன் தவத்திற்கு 
( இரா - பால . ) 

மெச்சி இந்திரன் 

இந்திரன் ஒரு விமானத்தைக் 
வசிஷ்டர் - 1. வரிஷ்டன் . எல்லாரினுஞ் கொடுக்க அதில் ஏறி இவன் நினைத்த 
சிறந்தவன் . இதில் ( ரி .) சீயாக மாறியது . இடம் சென்றதனால் இவனுக்கு உபரிசா 
சப்தருஷி மண்டலத்தில் வசிப்பதால் வஸு என்று பெயர் வந்தது . 

இந்திரன் 
இப்பெயர் பெற்றார் . 

இவனுக்கு வாடாதவைஜயந்தி மாலையை 


வசு 


1873 


வசுதேவர் 


பும் கொடுத்தனன் . ஒருகால் இவன் 

14. கலிங்கநாட்டுச் சிங்கபுரம் ஆண்ட 
பிதுர்க்கள் கட்டளைப்படி வேட்டைக்குச் அரசன் . 
சென்று அவ்விடம் தன் மனைவியின் வசுக்கள் அட்டவசுக்களைக் காண்க. 
நினைவுவர உடனே வீர்யம் வெளிப்பட் வீஷ்மரைக் கொன்ற வயிரத்தால் அருச் 
டது , அதனை ஒரு தொன்னையில் கொண்டு சுநனைச் சபிக்கக் கங்கையைக் கேட்கை 
தான் வளர்த்த டேகை இடம் கொடுத்தத் பில் கேட்டிருந்த உலூகி தந்தையாகிய 
தன் மனைவியிடம் சேர்க்கக் கூறினன் . வாசுகிக்குச் சொல்ல வாசுகி நயத்தால் 
அவ்வாறே அதனை அப் பக்ஷி எடுத்துக் அவர்களை வசப்படுத்தியும் அவர்கள் பபா 
கொண்டு போகையில் ஏதோ இரை வாகனன் பாணத்தால் வருந்தவெனச் 
யென்று மற்றொரு டேகை அதனைப் சபித்தனர் . 
பிடுங்க அத்தொன்னை நழுவி யமுனை நதி வசுசே நன் கர்ணனுக்கு ஒரு பெயர் . 
யில் விழுந்தது . 

அந்நதியில் சாபத்தால் வசுதத்தன் காசியில் வீரேசலிங்கத்தைப் 
மீனாயிருந்த அத்திரிகை யென்பவள் பூசித்து இட்டசித்தி பெற்ற வைசியன் . 
அதனை இரை என்று விழுங்கினள் . அம் வசுதன் இக்ஷவாகு மரபினனாகிய புரு 
மீன் வயிற்றில் ஒரு குமாரனும் ஒரு குமாரி 

குற்சன் குமாரன் , 
யும் பிறந்தனர் . பெண் மச்சகந்தி , குமா வசுதாசன் வியனைக் காண்க, 
சன் மச்சன் . குமாரன் ஒரு அரசனால் வசுதானன் இரண்யரோமன் அல்லது 
வளர்க்கப்பட்டு மச்சதேசாதிபதியாயினன் . இரண்யரே தஸுக்குக் குமாரன் , குசத் 
மச்சகந்தி செம்படவர்க்கு அரசனால் வளர்க் தீவு ஆள்வோன் . 
கப்பட்டுப் பராசருடன் கூடிப் பரிமள வசுதேவர் -1. சூரசோன் புத்திரன் ; உக்ர 
கந்தியாய் வியாசரைப் பெற்று , பிறகு சந்த 

சோனுக்கு மந்திரி ; கிருஷ்ணபலராமருக் 
னுவை மணந்து விசித்திரவீரியன் முத குத் தந்தை . தேவி தேவகி . 

கம்சன் 
லிய புத்திரரைப் பெற்றனள் , மகததேசத் 

“ தேவகி வயிற்றில் உதிக்கும் கரு உன் 
தாசனாகியும் மகாரதனாகியுமுள்ள பிருஹத் 

னைக் கொலைசெய்யும் " என்ற அசரீரி 
தனும் , பிரத்யக்ரதனும் , மணிவாஹன யைக் கேட்டுத் தேவகியைக் கொலைசெய்ய 
னென்னும் குசாம்பனும் , மத்ஸில்லனும் , முயன் றனன் . இதனை அறிந்த இவர் , கம் 
யதுவும் இவன் புத்திரர்கள் . இவன் பட் 

சனை நோக்கி , இனி எமக்குப் பிறக்கும் 
டணத் தருகிலுள்ள சுக்திமதியெனும் நதி புத்திரர்களை உன்னிடம் கொடுத்து விடு 
யைக் கோலாஹலமெனும் பர்வதம் சாம 

கின்றோம் . நீ வேண்டியபடி செய் என்று 
வேட்கையால் புருஷ வுருக்கொண்டு தடுத் உறுதி தவறாது நடந்தவர் . இவர்க்குச் 
தது. இதை உபரிசரவஸு காலால் உதைத் 

சுவாயம்பு மன்வந்தரத்தில் சுதஸ்ஸு 
தான் , அந்த உதையினாலுண்டான துவா 

என்று பெயர் . இவர் தேவி பிரசரி . குமா 
ரத்தினால் அந்ததி வெளிப்பட்டது . அந்த 

ரர் பிரசனிகற்பர் என்னும் விஷ்ணுவின் 
நதியிடம் கோலாஹல பர்வதத்திற்கு அவதாரம் . மற்றொரு பிறப்பில் காசிபர் 
ஆணும் பெண்ணுமாகிய இரண்டு குழந் 

பாரியை அதிதி . குமாரர் உபேந்திரர் என் 
தைகள் பிறந்தன . அப் பெண்ணைச் சக்தி 

பர் . இவர் கண்ணனைத் தாங்கி யமுனை 
மதியெனும் நதியின் வேண்டுகோளால் நதிகடந்து கோகுலஞ்சென்று அவ்விடம் 
அரசன் மனைவியாகவும் அக்குமாரனைச் 

மாயையைப் பெற்றிருந்த யசோதை இட 
சேகாபதியாகவும் வைத்துக்கொண்டான் . த்து வைத்து மாயையைத் தேவகி இடம் 
இந்திர னிவனுக்கு ஒரு கோல் முப்பத் சேர்த்தவர் . இவர் கிருஷ்ணன் பரமபதம் 
திரண்டு சாண் அளவுள்ள தாகக் கொடுத் 

எழுந்தருளியபின் அருச்சுநன் வரும் அள 
தான் . அதனை இவன் இந்திர விழாவாக வும் இருந்து பரமபதம் அடைந்தவர் . 
ஆறு கஜம் உயர மிருக்கும்படி பூமியில் 2 சூரனுக்கு மாரிஷை - யிடம் பிறந்த 

குமாரன் , 

பாரிகள் பவுரரி , ரோகணி . 
நாட்டி இந்திரனைப் பூஜித்தான் . 

3. மகததேசத்து அரசனாகிய தேவ 
வாறே எல்லோரும் பூசித்தனர் . 

பூதியின் அமைச்சன் . 
இந்திரன் விழாவாயிற்று . இதனை எவர் 

4. இவர் பூர்வம் காசிபருஷி . இக் 
செய்கின்றாரோ அவர்கள் எல்லாப் பலன் 

காசிபர் 

வருணனது யாகப் பசுக்களை 
களையும் அடைவர் . 

கிரகித்துக் கேட்டும் கொடாததினால் 


வசுதை 


1374 


வசைகவியாண்டான் 


இவ 


எல 


மான 


அவன் சாபத்தாலும் , பிரமன் வருணன் வசுஹோமன் - அங்கதேசத்தரசன் . இவன் 
சொல்லக்கேட்டுக் கூறிய சாபத்தாலும் , மாந்தாதாவிற்குத் தண்ட நீதி உபதேசித்த 
பூமியில் இடையனாகப் பிறந்து வந்தனர் . 

வன் . 
இவரது தேவியராகிய அதிதி , சுரதை வசுஷேணன் இவன் குந்திதேவியால் 
என்பவர்களும் அதற் குடன் பட்டிருந் ஆற்றில் விடப்பட்டு , சூதனால் ராதையெ 
தமையால் அதிதி தேவகியாகவும் , சுரதை னும் அவன் தேவியிடம் வளர்ந்து இந்திரன் 
சோகணியாகவும் சபிக்கப்பட்டனர் . 

யாசித்தபொழுது நீங்காத கவசத்தையறுத் 
ருக்கு ஆனகதுந்துபியென்று ஒரு பெயர் . துத் தந்தபடியால் கர்ணன் எனும் பெயர் 
இந்த அதிதிக்கு இது திதியால் வந்த பெற்ற அங்க நாட்டரசன் , 
சாபம் . 

இதனைத் திதியைக் சாண்க . வசை - 1. ஒரு காந்தருவப் பெண் . நாரீ 
( தே - பா . ) 

தீர்த்தம் காண்க . 
5. இவர் பாரியர் தேவகி , பத்ணி ,, 2. மெய்வசை , இருபுறவசை, 
ரோஹிணி , மதிரை. 

இருவகை. 
வசுதை மாலியின் தேவி , 

வசோர்த்தாரை -1 , அக்னி என்னும் வசு 
வசுத்தானம் - ஒரு தீர்த்தம் . 

வின் தேவி . குமாரன் திரவிணகன் . 
வசுந்தரி - 1. தடமித் தன் கோயில் வேலைக் 2 , இது ஒரு புண்ணிய தீர்த்தம் , The 
காரி . 

place where Alakananda has got its 
2. கோசல நாட்டரசன் தேவி . 

sonrce , about 4 miles north of Bada 
னீகை யென்ற வேறு பெயர் கொண்ட rinath , 
வாசவதத்தையின் தாய் . ( பெ- க . ) வசைகவியாண்டான் பாண்டி நாட்டில் 
வசுபதத்தன் கோலாகலன் 

என்னும் சித்திரா நதிக்கரைக்கணுள்ள ஒட்டப்பிடா 
வெற்புக்கும் நதிக்கும் பிறந்த குமாரன் . 

ரம் என்னும் ஊரில் வைணவசமயத்துச் 
உபரிசரவசுவின் சேனாநாயகன் . 

சிக்கலார் வம்சத்தில் வைகுண்டன் என்ப 
வசுபூதி - இரத்தினாவலியைக் காண்க . வன் மனைவியிடத்தில் பிறந்தவர் . இவர்க் 
வசுபூரணன் 

குத் தாய் தந்தையர் ஆண்டான் எனப்பெய 
காசியில் வீரேசலிங்கத் 

ரிட்டனர் . இவர் கல்வி பயிலாது உலாவித் 
தைப் பூசித்து இட்டசித்தி பெற்றவன் . 

திரிந்து கணவனுக்கஞ்சித் தாய் ஒளித்தி 
வசுப்பிரத்தியான் வசிட்டருக்கு ஊர்சை 

டும் அன்னத்தையுண்டு திரிகையில் சித்தர் 
இடம் உதித்த குமாரன் . 

ஒருவர் 

காளிமந்திரத்தினை உபதேசிக்க 
வசுமதி - 1. துரோணன் தேவி , பிற்பிறப் 

அதனை உச்சரித்துத் தன்னுடன் கல்விச் 
பில் யசோதையாய்க் கிருஷ்ணனைப் பெற் 

சாலையிற் கற்கும் சிறுவர் தம்மைக்கண்டு 
நவள் . 

கூட்டிச் செல்வரென அஞ்சி ஆண்டிருந்த 
2. சௌமியனைக் காண்க . 

காளிகோயிலிற் காளிக்குப் பின்சென்று 
வசுமந்தன் - 1. சுருதாயுக்கு ஒரு பெயர் . 

மறைந்து மந்திரஞ் செபிக்கையில் காளி 
2. ஒரு வேளாளன் . பழனியில் தவம் 

பிரத்தியக்ஷமாய் இசைவேண்டுமோ வசை 
இயற்றி முத்தி பெற்றவன் . 

வோண்டுமோவெனக் கேட்க ஆண்டான் , 
வசுமனன் - 1. சமதக்னிக்கு இரேணுகை முன்னைவினையால் வசைவேண்டுமெனக் 
யிடம் உதித்த குமாரன் . 

கேட்டுப் பெற்றுத் தாம் பெற்றதை யறிய 
2. கோசல தேசாதிபதி , பிரகஸ்பதி வேண்டி இக்காளிவிக்ரகத்தின் ஒருமுலை 
யிடம் தருமங் கேட்டவர் . 

விழவும் , ஆண்டுபோட்டிருந்த கொட்டகை 
வசுமன் அரியசுவன் குமாரன் . 

தீயவும் பாட , அங்கனமேயாயது கண்டு 
வசுமான் -1. வைவச்சு தமனுவின் குமாரன் . களித்து வெளிவந்து திரிகையில் பள்ளிக் 
2. ( சங் . ) சுருதாயு குமாரன் , 

கூடத்துச் சிறுவர் இவனைப் பிடித்து 
3. சத்தமன் குமாரன் . இவன் தன் உபாத்தியாயர் முன்விட அவர் கோபிக்கச் 
தந்தையைப் புண்ணியவுலகம் எது என கண்டு இவன் தலை பிளக்கவெனக் கவி 
வினவி அதன் 

பயனுணர்ந்து சுவர்க்க கூற அங்கனமே உபாத்தியாயர் இறந்த 
மடைந்தவன் . ( மச்ச - புரா . ) 

இதைக் கண்ட உபாத்தியாயரின் 
வசுவேமன் அங்கதேசாதிபதி ; மாந்தாதா குமாரன் பணிய அவனை நோக்கி எனக்கு 
விற்கு அந்நூல் உணர்த்தினவன் . 

அகப்படும் பொருளெலாந் தருவன் என்று 


னர் , 


வச்சகன் 


1875 


வச்சிரம் 


நீங்கித் தம்வீடு வருகையில் தமயன் பீஜங் வச்சமித்திரன் சுசியேஷ்டன் குமாரன் , 
தொங்கும்படி சுவர் வைக்கக்கண்டு பீஜ இவன் குமாரன் நந்தகன் . 
மற்று விழப்பாட அது அற்று அண்ணனி வச்சான் 

1. துருவன் குமாரன் . தேவி 
றந்தனன் . இவர் குருகூரிலுள்ளார் பாடும் சர்வத்தி , குமாரர் இஷன் , 

ஊர்ச்சன் , 
சவிக்குக் கவிதைகூறி , பேரையூர் பெண் சயன் , சந்திரகேது , புஷ்பாருணன் , வசு . 
மீது வசைபாடி , பட்டக்குறிச்சியில் கொ 2. ஒரு இருடி , கிரேதாயுகத்தில் சிவ 
டிக்கால் கரிய வசைபாடியவர் . இவர் தம் பூசைசெய்து முத்திபெற்றவன் . 
பெண்சாதியும் வீடும் , தம் மனைவியைக் வச்சலன் - விச்சலதேசாதிபதி , வசவதேவ 
காதலித்தவரும் அழியப்பாடி , ஒரு கலி ரைத் தண்டநாயகராகக்கொண்டு அவரால் 
யாணத்துத் தம்மை மதியாதவனைப் பிண தனது சிங்காதனத்து அடியில் பொற்கு 
மாக்கி , கோளதேசத்து மன்னவனாற் சர்க் வைபெற்று மீண்டும் இவரது பக்தியை 
கரைப் பொதி மாதந்தோறும் பெற்று , அறியப் பிரதிமைகளைச் சிவனடியவர் 
தன் தந்தை பிறக்கக் கவி கூறி , கன்றுக்குப் போற்காட்டி வசவர் அழைக்கப் பிரதிமை 
பால் விடாது கறந்தவன் பொருட்டு ஒரு 

கள் உயிர்பெற்றுப் புசிப்புக்கு நீங்கியது 
புராணம்பாடி , தன் விளைநிலத்தை யளக்க கண்டு அஞ்சினவன் . இவர் தான் சிவமூர்த் 
வந்த கணக்கனைப் பாம்பு கடிக்கப் பாட , திக்கு எண்ணெய்க் 

காப்பிட்டுத் தான் 
அவன் விரலிற் பாம்பு கடிக்கக்கண்டு அவ் பிறகு எண்ணெயிட்டுக் கொள்கையில் 
விரலை நீக்கி வீடுசென்றது நோக்கி , அவன் ஒரு சங்கடர் வந்து தாம் சிவபூசைக்கு 
மீது களிமடல்பாடி இறப்பித்து , சிந்துக்க முத்தால் கோலம் இடல் வழக்கம் ஆத 
ளஞ்சிய மென்னுங் சவிக்குத் தன் வன்மை லால் ஒரு வருஷத்துக்குப் போதுமான 
யறிவித்துத் துரத்தி , தான் செய்த பாவத் 

முத்துக்கள் 

வேண்டும் என்றனர். 
திற்குச் சேதுஸ்நானஞ் செயவெண்ணித் வசவர் சிவனடியவரை இருக்கச்செய்து 
தன்னிடம் விரும்பிய ஒருத்திக்கு வயி அருகு இருந்த சோளக்குவியலை நோக்க 
ரவனையும் மாடனையும் காவல் வைத்துத் அவை அனைத்தும் முத்தாயின . 
திருச்செந்தூர் சென்று அங்கு ஒருமாதை அம்முத்து அனைத்தும் அவ்வடியர்க்குக் 
விரும்பி அவளை இடங்கேட்கையில் அச கொடுத்து அனுப்பினவர் . இவன் 
ரீரி இந்தமட்டில் நிறுத்து இனி ஏதே வர் தமது சபையில் இருக்கையில் ஒருத் 
னுஞ் செய்வையேல் இறப்பா யெனக் தியைக் 

கைலாகு 

கொடுத்துத் தூக்கு 
கேட்டுத் திரும்புகையில் நாவில் ஒரு புண் வதுபோல் அபிநயிக்க வசவரைக் கண்டு 
ணுண்டாகி இறந்தவர் . 

வினவினன் . வசவர் சொன்னலா 
வச்சகன் - சூரனுக்கு இளை யென்பவ புரத்து அபிஷேக தரிசனம் தரிசிக்கவந்த 
ளிடம் பிறந்த குமாரன் , பாரி மித்திரகேசி . இடைச்சி சருக்கி விழுகையில் என்னை 
வசுதேவன் தம்பி . 

நினைத்தனள் , அப்போது அவள் விழா 
வச்சணந்தி - இவன் களந்தை என்னும் வண்ணம் தூக்கினேன் என்ன அரசின் 
ஊரில் இருந்த சைநன் , இவன் தன் பெய வேவுகாரரை எவி அவ் இடைச்சியை 
ரால் குணவீரபண்டிதரைக் கொண்டு வச்ச அழைத்து உண்மை வினாவி மெய்மை 
ணந்திமாலை செய்து கொண்டவன் . 

உணர்ந்தனன் . 
வச்சணந்திமாலை இது செய்யுள் இலக்க வச்சன் -- 1 , தியுமானுக்கு ஒருபெயர் . 
ணம் சொல்லு ஏல், இது முதன்மொழி 2. சநசித்து குமாரன் , 
வியல் , செய்யுளியல் , பொதுவியல் என 3. குவலயாசுவனுக்கு ஒரு பெயர் . 
மூன்று இயல் கொண்டது. குணவீரபண் 

அலர்க்கன் தந்தை . 
டிதர் இயற்றியது . இதைச் செய்வித் 4. ஒரு அசுரன் . இவன் கிருஷ்ணனைச் 
தோன் வச்சணந்தி முறிவன் , இது திரி சேங்கன்று உருவாய்க் கொலலவந்து 
புவன தேவன் என்னும் மூன்றாங் குலோத் கண்ணனால் கொலையுண்டவன் , 
துங்கதேவன் அரசாட்சியில் பண்டித முறி 5. மிருகசிருக்கனைக் காண்க . 
வன் முன் அரங்கேற்றப்பட்டது. வச்சிரகண்டன் - அச்சுவக்கிரீவன் தம்பி , 
வச்சநாபன் - ஒரு ரிஷி . ( பா . அது ) ( சூளா . ) 
வச்சப்பிரீதன் - ( சூ . )உருட்சூ தன் குமாரன் . வச்சிரகேசி இவன் ஒரு அசுரன் . தேவர் 
வச்சப்பிரீதி (சூ . ) பலந்தன் குமாரன் . ளையும் இந்திரனையும் சிறையிட்டு விஷ்ணு 


வச்சிரகேது 


1876 


வச்சிராங்கன் 


மூர்த்தியுடன் நெடுநாள் யுத்தம் புரிந்து குமாரனாகிய சந்நியாசியைக் காட்டினான் , 
தோல்விபெற்றுச் சிவமூர்த்தியின் நெற் சந்நியாசியைக் கேட்க சந்நியாசி பூதம் 
றிக்கண்ணால் இறந்தவன் , 

கொடுத்த தென் றனன் . இவ்வகையில் 
வச்சிரகேது - பாதாள வாசியாகிய அரக் சந்நியாசி அரசன் வீட்டிலிருந்து அரசன் 

கன் , இவன் குமாரர் பாதாள கேது , தால குமாரியைக் களவாடிச் சென்றனன் . இது 
கேது என்பவர்கள் . 

பவிஷ்ய புராணத்தில் கண்ட கதை 
வச்சிரக்கோட்டம் காவிரிப் பூம்பட்டி களில் ஒன்று . இவ்வகை வேண்டாக்கதை 

னத்து பூர்வத்தில் வச்சிரமிருந்த கோயில் , கள் பல இருத்தலின் அக்கதைகளை அனைத் 
(மணிமேகலை .) 

தையும் எழுதாது விட்டேன் 
வச்சிரசங்கர் 

ருஷபதீர்த்தங்கரரின் ( ச ) வச்சிரமாலி சண்முக சேநாவீரன் , 
வது பிறப்பு , 

வச்சிரழட்டி மால்யவான் குமாரன் . இலங் 
வச்சிரச்சுவாலை கும்பகர்ணன் தேவி . கையின் வடக்குவாசற் சேநாபதி மயிந்த 
வச்சிரதந்தன் - பகதத்தன் குமாரன் . னால் கொலையுண்டான் . 
வச்சிரதந்திரன் இராவணன் சேநாபதிய வச்சிரம் - ஒரு சிற்பநூல் . 
ரில் ஒருவன் . அங்க தனால் மேற்குவாயி வச்சிரயூகம் பாண்டவர்கள் பீஷ்மரிடம் 
லில் கொல்லப்பட்டவன் . இப்பெயர் யுத்தம் செய்த காலத்து வகுத்த யூகம் . 
கொண்டான் ஒருவன் அநுமனால் இறந் 

( பா . பீஷ் ) 

வச்சிரவாத- சூரபன்மன் குமாரன் . பத் 
தான் , 
வச்சிரதமிஷ்டிரன் - அந்தகனாற் கொல்லப் துச்சிரம் உள்ளவன் . இவன் வீரவாகு 
பட்ட அரக்கன் . 

தேவர் இலங்கைக்குச் சென்ற காலத்து 
வச்சிரதாடன் - சக்கிரவாளத்தரசன். அவராற் கொலை செய்யப்பட்டவள் , 
( சூளா . ) 

வச்சிர்ன் -1. பிரமியினுடைய குமாரன் ; 
வச்சிரநந்தி - இவர் ஒரு சைநகவி . இவர் துருவன் போன் ; பாரியை சுவதிதி ; குமா 
தென்மதுரையில் ( கி . பி . 470 ) இல் ஒரு பர் புட்சிபாரன் , திக்மகேது , இஷ்டன் , 
தமிழ்ச்சங்கம் கூட்டியதாகத் திகம்பர தரி ஊற்சன் , வசு , ஜயன் . 
சனம் என்னும் சை நூல் கூறுகிறது . அக் 

2. கண்ணன் மரபில் மிகுந்து நின்ற 
காலத்து நூல்களாக நாலடியார் , பழமொழி வன் . இவனைத் தருமன் இந்திரப்பிரத் 
முதலியன கருதப்படுகின் றன . 

தத்தில் மணிமுடி சூட்டினன் . இவன் 
வச்சிரநாடு - சோணையாற்றின் கரையில் குமாரன் பிரதிவாகு . 
உள்ள நாடு , (சிலப்பதிகாரம் .) 

3. கண்ணன் போன் , கண்ணன் முதலி 
வச்சிரநாபன் - 1. ( சூ .) பெலஸ் தனன் 

யோர் பரமபதம் அடைந்தபின் துவாரகை 

யைக் காத்தவன் . 
குமாரன் . சூரியன் அம்சம் . 

வச்சிராங்கபாண்டியன் இவன் பூருவம் 
2. விப்பிரசித்திக்குச் சிம்மை யிடம் 

இந்திரன் . சிவமூர்த்தியை வச்சிரத்தால் 
உதித்த குமாரன் . 

வீசப்போய்ப் பூமியில் பாண்டியனாய்ப் 
வச்சிரநாபிச் சக்கரவர்த்தி- ( சைநர் ) ருஷப 

பிறந்தவன் . இவன் ஒரு குதிரைமீது 
தீர்த்தங்கரின் ஒன்பதாவது பிறப்பு . 

ஏறி வேட்டைக்குச் சென்று ஒரு புழுகுப் 
வச்சிரபிரீதி - நபாகன் குமாரன் . 

பூனையைத் துரத்த அது அருகில் இருந்த 
வச்சிரமகுடன் கர்னாடக தேசத்தைச் சார் அருணாசலத்தைச் சுற்றி ஓடியது , அரசன் 
ந்த தேசபுரச குமாரன் . இவன் ஒருமுறை குதிரையுடன் அதைப் பின் தொடர்ந்த 
வேட்டை மேற்சென்று தீர்த்த மாடவந்த னன் . அரசன் ஏறிய குதிரையும் பூனையும் 
கர்னாடக ரேசத் தாசகுமாரியைக் கண்டு இறந்து காந்தருவராய் அரசன் முன் நிற்க 
காமுற்று மந்திரியைக் கள்ளனாய்ச்சென்று அரசன் நீங்கள் யார் என நாங்கள் ஒரு 
அரசகுமாரியின் ஆபரணங்களைக் களவிடச் வாசர் ஆச்சிரமத்தில் இருந்த பூக்களை 
செய்து தான் சந்நியாசி வேடம் பூண்டு மிதித்து இவ்வுரு அடைந்தோம் என்று 
ஸ்மாசனத்தில் இருந்து சளவாடிய மறைந்தனர் . 
பொருள்களைத் தன்வசம் கொண்டிருந்த வச்சிராங்கன் - 1. தைத்யன் . கச்யபப்பிர 
னன் , கர்னாடக அரசன் கள்வனப்பிடி சாபதியின் குமாரன் . 

தாரகாசுரன் 
த்து ஆபரணம் ஏதென , சன்வன் அரச தந்தை . தாய் திதி , 


வச்சிராங்கி 


1877 


வஞ்சினக்காஞ்சி 


சாரண 


2. திதிக்கு அநேக அசுரர்கள் பிறந்து அகலிகையுடன் கள்ளப்புணர்ச்சி செய்து 
இந்திரனால் இறந்தனர். திதி காசிபலை அரசனால் அகலிகையுடன் நாட்டைவிட்டு 
நோக்கித் தேவரைவெல்ல ஒரு புத்திரன் அகற்றப்பட்டவன் . ( ஞானவாசிட்டம் .) 
வேண்டும் என்ன அவ்வகையே வச்சிராவ் வஞ்சகாந்தை - இஃது ஓராறு , கந்தவதி 
கனை இவள் வயிற்றில் பிறக்கச்செய்த யென்னும் ஆற்றோடு கலப்பது . ( பெரு . 
னர் . இவ்வச்சிராங்கன் தான் இடையூறு 

கதை ) 
இன்றித் தவஞ்செய்யப் பிரமனை வேண் வஞ்சநவிற்சியணி - இது ஒரு 
டப் பிரமன் வச்சிராங்கி என்னும் குமாரி 

தானிகழ்ந்த சத்துவமாகிய குணத்தை மற் 
யைச் சிருஷ்டித்துத் தந்தனன் . வச்சிராங் றொரு காரணம் கூறி மறைத்தல் எனும் 
கன் ( உரு000 ) வருஷம் தவஞ்செய்யும் அணி . இதனை வட நூலார் வியாஜோத்தி 
காலத்தில் அவன் பாரியாகும் வச்சிராங்கி யலங்காரமென்பர் . 
யும் ஒருபுடை தவஞ்செய்து கொண்டிருந்த வஞ்சப்பழிப்பணி - நிந்தையினால் பிந்தை 
னள் . இவர்கள் தவத்தைக் கெடுக்க இந்தி தோன்றுவது . இதனை வடநூலார் வியாஜ 
ரன் குரங்கு உருவாய் வச்சிசால்கியிடஞ் நிந்தாலங்காரமென்பர் . ( குவல . ) 
சென்று அங்கு இருந்த பொருள்களைக் வஞ்சி -1. சேரராஜாக்களின் இராஜதானி . 
கீழே தள்ளிவிட்டுப் பாம்பு உருவாய்க் கருவூர் , கொடுங்கோளூர் எனவுங் கூறு 
கால்களைச் சுற்றிக்கொண்டும் சில தூ ! 

வர் . கொச்சிக்கு அருகில் உள்ளது . இது 
மிருந்து நரி உருக்கொண்டு வந்தும் ஆச் செங்குட்டுவனுக்கு இராஜதானியாக இருந் 
சிரமத்தை அசுத்தமாக்கியும் மேக உருக் 

இதனைப் பூவாவஞ்சி , வாடாவஞ்சி 
கொண்டு மழை பெய்தும் பின்னும் பல 

யெனச் சிறப்பித்தனர் இளங்கோ அடி 
விதத்தில் இடையூறு செய்துவந்தனன் . கள் . இது ஆன்பொருனை யாற்றங்கரையி 
இதனால் வச்சிராங்கி கோபித்துத் தான் லுள்ளது . ( மணிமேகலை ) 
தவஞ்செய்யும் மலையைச் சபிக்க எண்ணு 2. கருவூரைக் காண்க . 
கையில் பர்வதராஜன் தோன்றி இந்திரன் 3. தோலாத வஞ்சியைத் தலையிலே 
இவ்வகை இடையூறு செய்கின்றான் என் சூடிப் பகைவர் பூமியைக் கொள்கையைக் 

இது நிற்க , வச்சிராங்கனிடம் கருதிய துறை. ( பு . வெ .) 
பிரமன் தோன்றி உனக்கு என்ன வரம் வஞ்சித்தாழிசை - இருசீரடி நான்குகொண்டு 
வேண்டும் என் றனன் . வச்சிராங்கன் ஒரு பொருண்மேல் மூன்றடுக்கிவருவது 
" எனக்கு அழியா உலகமும் தவத்தில் ஆவ 

( யாப் , கா . செ . ) 
லும் வேண்டும் என்ன , அவ்வாறே சொடு வஞ்சித்துறை - இருசீரடி நான் குகொண்டு 
த்துமறைந்தனன் , பின் வச்சிராங்கன் வச்சி தனித்து வருவது . ( யாப் , கா . செ . ) 
சாங்கியைக் காணாமல் தேடியபோது , வஞ்சிப்பா - பெரும்பாலும் தன் றளையும் , 
அவளது அழுகுரலாலறிந்து உனக்கு சிறுபான்மை பிறதளையுந் தழுவி இரு 
என்ன , நேரிட்டது என்றனன் . பாரி சீர் அடியாலேனும் , முச்சீரடியாலேனும் 
இந்திரன் தொந்தரை செய்தனன் ; அவ மூன்று முதலிய பல அடிகளைக்கொண்டு 
னைச் செயிக்கப் புத்திரன் வேண்டும் தனிச்சொற்பெற்று அகவற் சுரிதகத்தான் 
என்ன அவ்வகை தவஞ்செய்து பிரமன் முடிவதாம் . 
வாத்தால் தாரகாசுரனைப் பெற்றான் . வஞ்சியாவம் - வலியினையுடைய வாராலே 
வச்சிராங்கி - தாரகாசுானைப் பெற்றவள் , விசித்த வீரமுரசுடனே வலிய 
முன்னர்க்காண்க. 

முழங்க அழகிய வாளினையுடைய சேனை 
வச்சிராசுரன் - ஒரு அரக்கன் . இவன் ஒரு 

கோபித்துக் கிளர்ந்ததைக் கூறும் புறத் 
பட்டணத்துக் குடிகளை ஒவ்வொருவராகத் துறை , (பு . வெ . ) 
தின்றுவா மண்ணுடையானான 

குலால வஞ்சிவிருத்தம் முச்சீரடி நான்கு கொண் 
னொருவன் அகத்தியரை எண்ணித் தவம் 
இயற்றி மந்திரசித்தியால் அவ்வாக்கனை வஞ்சினக்காஞ்சி -வெய்ய கோபத்தை 
அதம் செய்தனன் . 

யுடைய மன்னவன் பகைவரைத் தாழப் 
வச்சிரை - ஒரு அப்சாசு . 

பண்ணுவான் வேண்டி இவ்வாறு செய்வே 
வஞ்ச இந்திரன் - இவன் இந்திரத்துய்ம்மன் 

னெனச் சொல்லிய கூறுபாட்டைச் சொல் 
என்னும் மகதநாட்டாசன் தேவியாகிய லியாறை . ( பு . வெ . ) 

173 


நனன் , 


யானை 


வஞ்சுளை 


1878 


வடமலையப்பப்பிள்ளை 


ைைம 


வஞ்சுளை - ஒரு பார்ப்பனி , இவள் கண 

வடசொல் 

ஆரியமொழி தமிழில் வழங் 
வன் விதுரன் என்போன் . இவ்விதுரன் குவது 
தன் மனைவியைவிட்டுத் தாசிவீடே கதியா வடதிருவாலவாய் இது இடைக்காட 
சத் திரிகையில் , இவன் சோரத்தொழில் ருடைய பிணக்கைத் தீர்க்கும் பொருட்டுச் 
செய்யத் தொடங்கினள் . இதை யறிந்த சோமசுந்தரக்கடவுள் எழுந்தருளி யிருந்த 
கணவன் இவளை அடிக்கப்போகையில் 

இடம் , இக்கோயில் இக்காலத்துப் பழைய 
வஞ்சளை புருஷனை நோக்கி , காமம் , புரு சொக்கநாதர் கோயிலென வழங்குகின்றது . 
ஷர் பெண்கள் இருவர்க்கும் பொது ; நீ (திருவிளை ) 
என் ஆவலைத் தணிக்காததால் இவ்வகை வடதுருவம் இது பூமியின் மேற்பாப்பு 
புரிந்தேன் எனக் கூறக்கேட்டு இரக்கப் சந்திக்கும் இடம் . தென் துருவம் பூமியின் 
பட்டு, ஆயின் உன் மனப்படி இருக்க கீழ்பரப்புச் சந்திக்கும் இடம் , 
வெனக்கூறி , அவள் பலரிடம் சம்பாதித்த வடத்தானம் - பாரதர் படை இருந் தவிடம் , 
பொருள்களை வேசைகளுக்குக் கொடுத்து வடபெருங்கோயில் உடையான் - ஸ்ரீ 
இறந்துபோயினன் . வஞ்சளை 

வில்லிபுத்தூரில் எழுந்தருளிய பெருமா" 
யாய்க் கோகர்ணஞ்சென்று சிவ தரிசனஞ் 

ளுக்குப் பெயர் . 
செய்து சோரஞ்செய்தவர் அடை சதியைப் வடமதுரை 

வடமதுரை - சத்த முத்தித் தலங்களுள் 
புராணிகர் சொல்லக்கேட்டுப் பயந்து புரா ஒன்று , 
ணிகரால் சிவகதை சொல்வித்துக் கேட்டுக் வடம நெடுந்தத்தனார் நாலை கிழவனைப் 
சைலை அடைந்து , பிராட்டிக்குப் பணி பாடிய புலவர் . இவரை வடநெடுந் தத்த 
விடை புரிந்து பிராட்டியாரால் தன் புரு னார் எனவும் , வடமநெடுந்தச்சனார் எனவும் 
ஷன்நிலை அறிந்து பிராட்டியார் ஏவுதலால் கூறுவர் . (புற . நா . ) 
நாரதரைக்கொண்டு சிவகதை கேட்பித்து வடமலையப்பப்பிள்ளை இவர் சோழ 
நற்கதி அடைவித்தவள் , ( பிரமோத்தா நாட்டுச் சீரங்கத்தை யடுத்த கிராமவாசி . 
காண்டம் . ) 

வேளாள குலம் என்பர் . இவரது ஐந்தாம் 
வட அமெரிகா - இது சற்றேறக்குறைய வயதில் தாய் தந்தையரிறக்க இவாது சிறிய 
கடலால் சூழப்பட்ட கண்டம் . இது குட தந்தை இவரை வளர்த்து வந்தனர் . இவர் 
கோளார்த்தத்திலுள்ளது . வட அமெரிகா சிறிய தந்தை தம்மிடம் வேறுபட்ட மனங் 
தேசங்கள் கனடா , நியூபவுண்ட்லாண்ட் , கொள்ளக்கண்டு அவாறியாது நீங்கி நெடுந் 
யுனைடெட் ஸ்டேட்ஸ் , மெக்ஸிகோ, காடி தூரஞ்சென்று றங்க ஒரு அரவம் இவர்க்கு 
மாலா , ஸான்ஸால்வாடர் , நைகராகுவ , 

இனி துன்பநீங்க நிழல் செய்தது . இதனை 
காஸ்டாரைகா , பிரிடிஷ் ஆண்டிராய் முத அவ்வழி வந்த தாதாசாரியர் கண்டு இவரை 
லியன மத்ய அமெரிகாவைச் சார்ந் தவை . அழைத்துச்சென்று இவாது சுபலக்ஷணங்க 
வடகரைப்புலவர் - இவர் செங்கோட் ளால் அரசராவரென வெண்ணிக் கற்பித்து 
டைக்கு மேற்கிலுள்ள ஆரியன்காவில் ஐய அக்காலத்தாசனும் தம் மாணாக்கனுமாகிய 
னார் தரிசனம் பண்ணுசையில் கூறியது . சொக்கநாத நாயக்கன் ஐயரிடம் ஒப்பு 
ஊராரைப் 

பின் சொல்லி யுற்றாரைப் விக்க, அவன் இவரை உயர் பதவியில் 
பின்சொல்லி யொன்றெனினும் , தாரைப் நிறுத்தி ஐயன் என்னும் பட்டமும் அளித் 
பின் சொல்லிச் சற்றுமுகம் பாராரைப் பின் துத் திருநெல்வேலியை யாளச்செய்த 
சொல்லிப் பார்த்தாரைப் பின்சொல்லிப் னன் . இவர் ஆண்வெருகையில் போர்த்து 
பாழ்ந்தகும்பிக் , காராரைப் பின் சொல்லு சேசியர் திருச்செந்தூர் புகுந்து திருக் 
வேன் திருவாரியல் காவையனே . 3 

கோயிலின் திருவாபரணங்களைக் கைக்கொ 
வடகன் கோரன் குமாரன் . 

ண்டு ஆறுமுகப் பெருமானையும் தூக்கிப் 
வடக்குத் திருவீதிப்பிள்ளை - நடாதூரம் படகிலேற்றிச் சென்றனர் . அவ்வாறு 
மாளை ஆச்ரயித்தவர் . இவர்க்கு ஸ்ரீ கிரு செல்கையில் சுழல்காற்றுப் படகை மோத 
ஷ்ணபாதர் என்றும் பெயருண்டு . 

அஞ்சிக் குமாரக்கடவுளைக் கடலிலெறிந்து 
பிள்ளை திருவடிகளை யாச்ரயித்தவர் என சென்றனர் . குமாரக்கடவுள் பிள்ளையின் 
வும் கூறுவர். திருவாய்மொழிக்கு கனவிற் கூற , பிள்ளை சென்று விக்ரகமூர் 
(55000 ) ப்படி வியாக்கியானம் செய்த தியை யெடுத்துக் கும்பாபிஷேகப் பிர 
வர் . இவர் குமாரர் பிள்ளை லோகாசாரியர் , திஷ்டை செய்வித்தனர் . இவர் காலம் 


கம் 


வடமவண்ணக்கர் 


1379 


வடுகநாததேசிகர் 


கி . பி . 1706 என்பர் . இவர் இயற்றியவை யதிராஜ விபவம் என்னும் இரந்தம் செய் 
மச்சபுராணம் , கானூற்றுக்கோவை , நாற் தவர் . வடுகநம்பி உடையவர் திருவடி 

7 வண்ணம் , நீடூர் த்தலபுராணம் முதலி களது உபாயோபேயமென் றத்யவளித்து 
யன . 

அவர் திருவடிகளைத் திருவாராதனம் பண் 
வடமவண்ணக்கா இவர் கடைச்சங்கமரு ணிக்கொண்டு போதுவர் .. 

உடையவர் 
விய புலவர்களில் ஒருவர் . இவர் வடக்கிலி திருச்சுரபிக்குப் புல் விடுவிக்கையும் , எண் 
ருந்துவந்த நோட்டக்காரர் வகுப்பைச்சேர் ணெய்க் காப்பிடுதலும் கைங்கர்யம் . 
ந்தவர்போலும் ; இவர் வடமவண்ணக்கன் நாள் பிரயாண கதியிலே உடையவர் திரு 
பேரிசாத்தன் எனவும் கூறப்படுவர் . ( குறு . வாராதனத்தையும் , தம்முடைய திருவாரா 
அக .) 

தனத்தையும் சோ வெழுந் தருளப்பண் 
வடமவண்ணக்கன் தாமோதானர் - 

ணிக்கொண்டு வா , இதைக்கண்டு உடைய 
டங்கொற்றனைப் பாடியவர் . ( புற , நா . ) வர் , வடுகா ! ஈதென்ன செய்தாய் " 
வடமவண்ணக்கன் பெருஞ்சாத்தனர் - தேர் என்ன ; நம்பியும் , உங்கள் தேவரில் 
வண்மலையனைப் பாடியவர் . இவர்க்கு எங்கள் தேவர்க் கென்குறை " என்று விண் 
வடமவண்ணக்கன் பெருஞ்சாத்தன் என ணப்பஞ் செய்தார் . வடுகநம்பி உடையவ 
வும் பெயர் கூறுவர் . ( புறநா . அகநா.) 

ருடனே பெருமாளை - சேவிக்க எழுந் 
வடமவண்ணக்கன் பேரிசாத்தனூர் - பேரி தருளினார் . இதைக்கண்டு உடையவரும் 
சாத்தனாரைக் காண்க , 

" வடுகா ! பெருமாள் திருக்கண்ணழகைப் 
வடமோதங்கிழார் ஒரு தமிழ்ப்புலவர் ; பாராய் " என்ன ; வடுகநம்பியும் , பெரு 

கடைச்சங்க மருவியவர் . ( புறநா , அகநா . ) மாள் திருக்கண்ணழகையும் , உடையவர் 
வடவை 1. கடலின் வடப்பக்கத்தில் திருக்கண்ணழகையும் ஸேவித்து ( என்ன 
இருக்கும் ஊழித் தீ . பகன் தான் செய்த முதினைக்கண்ட கண்கள் மற்றொன்றினைக் 
தவாக்னியைப் பிதுர்க்கள் கட்டளைப்படி காணாவே ) என்று அருளிச் செய்த 
கடலில்விட அது பெட்டைக்கு திரை உருக் னர் . வகெநம்பி உடையவருக்குப் பால 
கொண்டு தங்கியது . 

முது காய்ச்சா நிற்கச்செய்தே பெரிய 
2. சூரியமண்டலத்தைத் தேவர் சாணை திருநாளுக்குப் பெருமாள் உடுத்து முடித் 
யில் பிடிக்கையில் தெறித்த தீப்பொறி துப் புறப்பட்டருளி வாசலிலே எழுந் 
களை விச்வகர்மன் சேர்த்துக் கடனீரை தருள ; உடையவர் புறப்பட்டுப் பெரு 
யடக்கக் கடலிலிட்டனன் என்பது விரத மாளை ஸேவித்து , " வடுகா ! பெருமாளை 
சூடாமணி . 

ஸேவிக்க வா " வென்றழைக்க , வடுகாம்பி 
வடிம்பலம்ப நின்ற பாண்டியன் - இவன் யும் அடியேன் உம்முடைய பெருமாள் 
பஃறுளியாற்றை உண்டாக்கிக் கடற்றெய் ஸேவிக்க வந்தால் என்னுடைய பெருமா 
வத்திற்கு விழாச் செய்த பாண்டியன் . ளுக்குப் பாலமுது கும்பிப் போக்காணும் , 
( புற . நா . ) 

இத்தை விட்டுவரப் போகாது காணென்று 
வடிவேற்கிள்ளி - ஒரு சோழன் . ( மணி விண்ணப்பஞ் செய்தார் , வடுகநம்பி உடை 
பேகலை . ) 

யவர் ஸ்ரீபாத தீர்த்த மல்லது வேறொரு 
வடுகதேவர் -1, இவர் ஒருமுகம், பத்துக் வர் ஸ்ரீபாத தீர்த்தங் கொள்ளார் . உடைய 
காம் உடையராய்க் காத்துச்சூலம் , வாள் , வர் ஸ்ரீபாத நீர்த்தத்தை ஸ்ரீ ஸாளக்ராமத் 
அங்குசம் , அபயம் , வாதம் , கபாலம் , நாகம் , திலே சேர்த்துச் சேமித்துவைத்து , தமக் 
பரிகை , பாசம் , தண்டம் கொண்டு அருள் கந்தரங்கமான ஸ்ரீவைஷ்ணவர்களை யழை 
மூர்த்தியாய் இருக்கும் ஸ்ரீகண்டர் . 

த்து , சிறந்ததனமிது , வருந்தியும் பேணிக் 
2. பிரமதேவன் செருக்கடைந்த கால கொண்டு போருங்களென்று அடைக்கல 
த்து அவர் சிரம் ஐந்துள் நடுவிலிருந்த மாகக் காட்டிக்கொடுத் தருளினவர். (குரு 
சிரத்தை நகத்தாற் கிள்ளியெறிந்த சிவன் பரம்பரை 
திருவுரு . 

வடுகநாததேசிகர் -1. புள்ளிருக்குவேளூர்ப் 
வடுகநம்பி- இவர் சாளக்கிராமத்தில் உடை புராணம் பாடியவர் . சுத்த சைவர் . 
யவர் திருவடியை ஆச்ரயித்து அவர் திரு 2. இலக்கண விளக்க மியற்றிய வைத் 
வடித் தீர்த்தம் கொண்டவர் . எழுபத்து தியநாத தேசிகரின் புதல்வரு ளொருவர் . 
கான்கு சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர் தென்றிரு முல்லைவாயிற் புராணமியற்றிய 


வடுகநாத முதலியார் 


1380 வண்னக வொத்தாழிசைக் கலிப்பா 


வர் , வடுகன் வாய்ச்சொல்லென்றானவை தக்ஷிண நமஸ்காராதி செய்து மீண்டு புசிப் 
சொல்லாரே என்று பாடியவர் . 

பருந்தி வார்த்தையாடுகையில் மைத்துனர் 
வடுகநாத முதலியார் - இவர் தொண்டை தாம் நடத்தியதைக்கூற மல்லையர் கோபி 
நாட்டு வாயற்பதியில் இருந்தவர் . இவர் 

த்து மைத்துனருடன் தீபங்கொண்டு அவ் 
தம் சகோதார் இறந்துபோன காலத்து விடஞ் சென்று காண , வெள்ளமே சிவ 
ஒரு புலவரின் வாவுகேட்டுப் பிணத்தை விங்க உருவாய் இருக்கக்கண்டு களித்தவர் . 
மூடிப் புலவரை எதிர்கொண்டு உபசரித் 

அச்சிவ மூர்த்திக்கு வெள்ளேசுரர் என்று 
துத் 

தன்னுடன் கூடப் பிறந்தவரும் பெயர் . 
துணைத் தம்பியுயி , ரங்நிலை மாண்டது வணிகர்தணம் ( அ ) தனிமையாற்றல் , 
தோன்றாமல் மூடிவைத் தன்னமிட்டான் , முனிவிலனாதல் , இடனறிந்தொழுகல் , 
மன்னவர் போற்றிட வாழ்செங் சலங்கை பொழுதொடுபுணர்தல் , உறுவது தெரிதல் , 
வடுகனுக்குக் , கன்னனுஞ் சோமனுமோ இறுவதஞ்சாமை , ஈட்டல் , பகுத்தல் . 
விணையாகக் கழறுவதே என்று கவிபாடப் வண்டர் - கைக்காயிரம் பொன்னுக்கு இரா 
பெற்றவர் . இவர் குமாரரும் அவ்வகை ஜசேவை செய்து உடையவர் மடத்திற்குக் 
மனைவியார் இறந்தகாலத்து ஒரு புலவர் கைவழக்கஞ் செய்தவர் . 
வந்து முந்த இளையோன் மாள முத்தமி வண்டு - இது வாயில் அரும்பொத்த பற் 
ழோர்க் கன்னமிட்ட, வந்த வடுகன் மகனா களையுடையது . இதனால் இது உணவைத் 
னால் - வந்தென் , தலைக்கலியா ணத்துக்கே துண்டித் துண்ணும் . இது மாம்சபக்ஷணி ; 
தான் பிணத்தை மூடி , 

பிலக்கணமாச் மரப்பட்டைகளையும் தின்னும் , 
செய்குவை யே என்ன , அப்புலவன் வண்டுகள் - இவற்றின் மேற்றோல் உறுதி 
சொற்படி கலியாணம் நடத்திவைத்தவர் யாய் ஓடுபோல் இருக்கும் . இவை எலும் 
வடுகிற்தரியகால்கள் - ( கச ) ( க ) சுற்றல் , பற்ற பிராணி . உடம்பின் ஒவ்வொருபாக 
(உ ) எறிதல் , (கூ) உடைத்தல் , ( ச ) ஒட்டு மும் வளையங்கள் போல் இழுத்தால் வாக் 
தல், ( c ) கட்டுதல் , ( சு ) வெட்டுதல் , ( எ ) கூடியதும் சுருக்கினால் சுருங்குவதுமாயுள் 
போக்கல் , ( அ ) நீக்கல் , ( க ) முறுக்கல் , ளன . இவ்வளையங்கள் தலையில் ஒன்றும் , 
(க 0 ) அலுக்கல் , ( கக) வீசல் , ( கஉ ) குடுப் மார்பில் மூன்றும் தேகத்தில் ஒன்பது 
புக்கால் , (கூ ) கத்திரிகைக்கால் , ( கச ) மாகப் பதின்மூன்றுள்ளன . இவற்றிற்குக் 
கூட்டுதல் முதலியவாம் . 

கண்கள் , மீசை , வாய் முதலியன தலை 
வட்டெழத்து .-- பழைய தமிழ் எழுத்துக்கள் . யில் உண்டு ; கண்கள் பல . இவற்றின் 
இது வளைத்தெழுதப்படுவதால் இப்பெயர் உணர்ச்சிக் கருவிகள் முகத்தில் மீசை 
பெற்றது . 

யொத்த ரோமங்களே . மார்பில் கால்க 
வணங்கத்தகா இடங்கள் - பெரியார் ளிணைக்கப்பட்டுள்ளன . இக்கால்கள் பக் 
மனையாத்தும் , தேவர் ஆலயத்தும் , தெய்வ கத்திற்குப் பக்கம் மும்மூன் றாய் ஒரே வரி 
விழாவகத்தும் , அரசர் ஊர்வலம் வரும் 

உண்டு. 

இரக்கைகள் 
போதும் குரவரை வணங்கல் கூடாது . இரண்டு . 

இவை இரண்டும் மேல் மூடி 
வணிகமல்லையர் - வைசியர் குலத்து உதித் களால் காக்கப்பட்டவை . மேல்மூடி இரக் 
தவர் . சிவதரிசனம் இலாது புசியா தவர் . கைபோல் காணப்படினும் இரக்கையன்று . 
சிவ தரிசனத்துக்குத் தடை நேருமாயின் கால்களின் நுனியில் மயிர்கள் உண்டு . 
விரதம் இருப்பவர் . இவரும் இவரது இவற்றால் மகரந் தங்களைக்கொண்டு செல் 
மைத்துனரும் வர்த்தகத்தின் பொருட்டு கின்றன . இவற்றிற்குச் சுவாசாசயமில்லை . 
வேற்றூர்க்குச் சென்றனர் . அந்த இடத் தோலிணைப்பிலுள்ள துவாரங்களால் மூச்சு 
தில் சிவாலயம் இலாமையால் மல்லையர் விடும் . இத்துவாரங்க ளிருப்பதால்தான் 
பசியால் வருந்துவதை மைத்துனர் அறிந்து பூச்சிகள் இலே சாய்ப் பறக்கின்றன . 
தாம் எடுத்துச்சென்ற வெள்ளத்தை ( மாக் இவை இடத்தின் வேறு பாட்டால் பல 
கால் ) அருகு இருந்த புதரில் கவிழ்த்து நிறம் பெறும் . இவை 

தமது வாயால் 
மல்லையரைப் பார்த்து இவ்விடம் இருக் தேன் , மாம்சம் , புல் , தான்யம் முதலிய 
கும் சோலையருகில் சிவலிங்கம் கண்டேன் 

வற்றைத்தின்று ஜீவிக்கின்றன . 
என்று தீபமெடுத்துச் சென்று காட்ட , வண்ணக வொத்தாழிசைக் கலிப்பா - ஒரு 
மல்லையர் உண்மையென நம்பி மகிழ்ந்து பிர தரவு, மூன்று தாழிசை, அராகம் , அம்போ 


சையாக 


வண்ணக்கஞ்சாத்தனார் 


1881 


வதுவாதிபராசன் 


நா 


தரங்கம் , தனிச்சொல் , சரிதகம் , என்ற குத் தாழ்ந்தவர்கள் . இவருள் ஒரு வகையி 
இந்த ஆறு உறுப்புக்களும் ஒன் றன்பின் னர் பறையர்க்கு வெளுத்தலால் பொதர 
ஒன்றாகக் கொண்டுவருவது . ( யாப்பு . இ . ) வண்ணான் எனப் பெயர் பெற்று மற்ற 
வண்ணக்கஞ்சாத்தனார் கடைச்சங்கத்துப் வரினுந் தாழ்ந்தவராவர் . இவர்கள் பாண் 

புலவருள் ஒருவர் . ( திருவள்ளுவமாலை . ) டிய வண்ணான் , தமிழ வண்ணான் , வடுகு 
வண்ணக் கமகருஷி கோதான் திருக்க வண்ணான் , துலுக்க வண்ணான் எனப் பாகு 
டையூரில் மார்க்கண்டர் பொருட்டுச் சிவ 

படுவர் . இவர்கள் கல்யாணத்தில் நாத்த 
மூர்த்தி யமனை உதைத்தகாலத்து யமனைத் னார் பெண் சழுத்தில் தாலி கட்டுவது 
தூக்கிவிட்டு அருள் பெற்றவன் . 

வழக்கம் . இவர்கள் குலதேவதை குரு 
வண்ணக்களஞ்சியப் புலவர் 

வண்ணம் 

நாதன் . இவர்கள் தங்களை ஈர்கோலி 
பாடுவதில் சாமர்த்தியமான ஒரு புலவர் . 

வேளாளர் எனவும் , ரஜகன் காத்தவராயன் 
வண்ணக்கன் சொருமருங்குமானார் 

வம்சம் எனவும் கூறுவர் . இவர்கள் இந்தி 
ணய சோதகராகிய இவர் குறிஞ்சித்திணை 

யர் வீடுகளில் , சுபாசுபங்களில் வேலை 
யைச் சிறப்பித்துப் பாடியுள்ளார் . இவர் செய்து கட்டளை பெறுவர். இவர்களுக்குக் 
பாடலில் தலைமகன் இரவில் வரும் நெறி கிராமங்களில் மானியம் 

உண்டு . 

குடி 
யின் ஏதங்கூறிய பகுதி வியப்பைக் கொ யானவர் 

வீடுகளில் இரண்டு வேளையும் 
க்ெகுந் தன்மையது . இவர் பாடியது நற் . அன்னம் எடுத்துண்பர் . 
( உடு எ ) ம் பாட்டு . 

வண்ணான் கருவிகள் ( 7 ) தப்புக்கல் , 
வண்ணப்புறக்கந்தரத்தனர் - இவரது இயற் 

வெள்ளாவி அடுப்பு , நீர்ச்சால் , உழமண் , 
பெயர் கந்தரத்தன் என்பது . இவரை இஸ்திரி பொட்டி , குறடு, குறியிடும் பால் , 
ஏனைக் கந்தரத்தனாரின் வேறுபடுத்த வதரிகாச்சிரமம் இது பலவகைப்பட்ட 
வேண்டி இவரது பாடலில் “ வண்னைப் பூங்கொடிகளாலும் , பழங்கள் , புஷ்பங்கள் , 
புறவின் செங்காற் சேவல் ” என்ற அடி முதலியவற்றாலும் , அலங்கரிக்கப் பெற் 
யில் புறாவின் வண்ணைப்பு றவு 

என்ற 

றதும் , ஆறுகளும் , அருவிகளும் கூடி 
சொற்சிறப்பு நோக்கி அச் சொல்லையே யுள்ளதும் , புண்ணிய தீர்த்தங்களால் விளங் 
இவர்க்கு அடைமொழியாகக் கொடுக்கப் குவதும் , தேவாலயங்கள் நிரம்பியுள்ள 
பெற்றவர் . நற் , ( எக ) . பாலையைச் சிறப் ளதுமான இடம் , இது கலிதோஷத்தைப் 
பித்துப் பாடியுள்ளார் . இவர் பாடலில் போக்குவதற்குக் காரணமானது . கெடாத 
செவிலி மனையிருந்து வருந்திய பகுதி மிக்க நற்பயனுக்கு ஏதுவானது . இங்கு நானுடன் 
சுவையுடையதா யிருக்கும் . ( அகம் சங ) . நாராயணன் வசிக்கின்றான் . இவ்விடத்தில் 
இவர் பாடியனவாக முன் காட்டிய இரண்டு கொடுக்கப்படும் தானமும் , செபிக்கப்படும் 
பாடல்கள் கிடைத்திருக்கின்றன . 

மந்திரமும் பெரும்பலனைத் தருகின்றன . 
வண்ணப்புறக்கல்லாடனூர் - கடைச்சங்க இவ்விடத்துக் கங்கை இருக்கிறது . இவ் 
மருவிய புலவர் . ( அகநானூறு . ) 

விடத்துப் பிதுருகருமஞ் செய்கிறவன் எல் 
வண்ணாத்திப் பூச்சி - இது முதலில் புழுப் 

லாப் பிதுருக்களையும் நற்கதியிற் சேர்த்தவ 
போலிருந்து பின் மாறி இறக்கைகளை னாகிறான் , இது தேவகாந்தர்வர்களால் 
யடைந்து வெளிவரும் . இவற்றிற்கு ஊசி விரும்பப்பட்டது . 
போல் நீண்ட் துதிக்கையுண்டு , அதனால் வதனாரம்பம் திருச்செந்தூரில் உள்ள 
பூவிலுள்ள தேனை யுறுஞ்சிச் சீவிக்கும் . தீர்த்தம் . 
வண்ணான் - 1. வைசியன் பிராமணஸ்திரீ வதானியழனிவன் 

அட்டகோண கருஷிக் 
யைப் புணரப் பிறந்தவன் . பின்னும் , சான் குப் பெண் கொடுத்தவன் . 
முன் பிராமணஸ்திரீயைப் புணரப் பிறந் வதுசரை - ஒருநதி . இது பிருகுமுரிவர் மனை 
தவன் . இந்த இனத்தில் ஒருவன் சீதை வியைப் புலோமன் எனும் அரக்கன் எடுக் 
யைப் பழிகூறி அவளை மீண்டும் காட்டிற் கையில் அவள் அழுத கண்ணீரால் உண் 
குப்போகக் காரணமானவன் . 

டான நதி , இப்பெயர் பிரமனால் இடப்பட் 
2. இவர்கள் ஊரில் துணி வெளுத்துச் 

இதற்கு வதூசரை எனவும் பெயர் . 
சிவனம் செய்வோர் . 
செய்வோர் . இவர்கள் 

இவர்கள் தாழ்ந்த வதுவாதிபராசன் - அகத்தியர் வந்து பொ 
ஜாதியில் ஒருவராக எண்ணப்பட்டவர் ருள் சேட்ட காலையில் பொக்கிஷத்தில் 
கள் . வழக்கத்தில் இவர்கள் அம்பட்டருக் பொருள் இலாது குறையிரந்த அரசன் , 


வதுவை 


1382 


வந்தி 


வதுவை தக்ஷன் குமாரி . தருமன் தேவி . ரதன் தன்குமாரி முதாவதி என்னும் 
வதூசரை வதுசரையைக் காண்க , 

பெயர் உள்ள சநந்தையை மணப்பித்து 
வத்சந்திரன் பனந்தன் குமாரன் . இவன் இராச்சியத்தை அளிக்கத் தேவர் மகிழ்ந்து 
அரசனாய் இந்திரனுக்குச் சத்துருவாகும் வாழ்த்தினர் . இவ்வாறு வத்சந்திரன் அா 
குசம்பனைச் சங்கரித்துச் சௌநந்தையை சாண்டு , பிராம்சு , பிரவீரன் , சௌரி , சுசக் 
மணந்தனன் . இவன் அரசாளுகையில் கிரன் , விக்கிரமன் , கிரமன் , பலன் , பலா 
தன் தந்தையின் நண்பனாகிய விடூர தன் கன் , சண்டன் , பிரசண்டன் , சண்ட விக் 
என்னும் வேறொரு அரசனுக்குச் சுநீதி கிரமன் முதலிய குமரரைப் பெற்றனன் . 
சுமதி என்னும் குமாரரும் முதாவதி என் இவர்களில் மூத்தவனாகிய பிராம்சு அா 
னுல் குமாரியும் பிறந்தனர் . இந்த வத் சாண்டு அவன் குமாரன் பிரசைக்கு அர 
சந்திரன் ஒருகாள் வேட்டைக்குச் சென்று சளித்தனன் . பிரசை அரசளித்துத் தன் 
சுவிர தன் என்னும் முறிவன் ஆச்சிரமத் புத்திரர் கனி , சௌரி, உதாவசு, சுநயன், 
துக்கு அருகில் ஓராழமான பிலம் இருக் மகார தன் முதலிய புத்திரருள் கனிக்கு 
கக்கண்டு அம்முநிவரை அதன் வரலாறு அரசளித்தனன் . ( மார்க்கண்டேயம் . ) 
வினவினன் . முனிவர் அரசனே ! உனக்கு வத்தவநாடு - (வத்ஸ தேசம் ) இதன் தலை 
உன் இராச்சியத்தில் நடக்கும் செய்திகள் நகர் கௌசாம்பி ; இதற்குத் தலைவன் உ . த 
ஒன்றும் தெரியவில்லை ; ஆயினும் அதன் யணன் . 

வச்சமெனவும் , வத்தமெனவும் 
வரலாறு கூறுகின்றேன் கேள் , பா தாளத் வழங்கும் . ( பெ.க.) 
தில் குசம்பன் என்னும் அரக்கன் ஒருவன் வத்தவன் வத்ஸராஜனாகிய உதயணன் , 
இருக்கின்றான் . அவன் துவட்டாவிடம் 

(மணிமேகலை .) 
இருப்புலக்கை பெற்றுத் தேவர் முதலிய வத்துவித்யாபதி - சிற்ப நூல்களில் ஒன்று . 
வரை வருத்தி யாகாதி கிருத்தியங்களை வநாயு - இது 1. ஒரு தேசம் (Aralia) 
நாசமாக்கித் தானும் தன் சேனைகளும் வர 2. தநுபுத்திரன் . ( பா . ஆதி . ) 
அநேக வழிகளை உண்டாக்கினான் . அவற் 3. புரூரவன் புத்திரன். ( பா . ஆதி . ) 
றுள் நீ கண்ட பிலம் அவன் இருக்கைக்குப் வந்தி - 1 , ஒரு இருடி . 

. 

இவருடன் 
போம்வழி . அவனிடம் இருக்கும் இருப்பு அஷ்டகோண ருஷி ஜநகருடைய யாக 
லக்கையை ஒரு பெண் தொடுவாளாயின் சாலையில் வாதிட்டுச் செயம்பெற்றனர் . 
அதனது வவிகெடும் . இது நிற்க , விதோன் 

2. ஒரு மூதாட்டி , மதுரையில் பிட்டு 
பெண்ணாகிய முதாவதியை இவ்வரக்கன் வாணிபஞ்செய்து இறைவனை மண்சுமப் 
எடுத்துப்பா தாளத்திற் சென்றனன் , இதை பித்துப் பேறு பெற்றவள் , 
அறிந்த அவள் சகோதரர் சுநீதி சுமதி என் 3. வருணபுத்திரன் , 
பவர்கள் அவனுடன் யுத்தஞ் செய்து அவ வந்திகர் - ஒரு வே தவித் . இவர் அட்ட 
னால் சிறைப்பட்டனர் . விரே தன் இவர்களை கோண மகருஷியின் பிதாவாகிய அநேக 
யார் விடுவிக்கிறார்களோ அவர்களுக்குத் பக்தருடன் வாதிட்டு வெற்றியடைந்தனர் . 
தன் குமாரியைத் தருவதுடன் தன் இராச் வந்தை -1. ஒரு தெய்வப்பெண் . தேவேந் 
சியத்தில் பாதியைத் தருவதாகவும் பறை திரன் உத்தியானவனத்துத் தவநிலையில் 
யறைந்திருக்கின்றனன் எனக் கூறக் இருந்த முநிவரைக் காதலித்துச் சௌபத் 
கேட்டு , விரே தனைக் கண்டு பேசிப் பாதா திர தீர்த்தத்து முதலையாக இருந்து அருச் 
ளத்தில் அரக்கனிடம் யுத்தஞ் செய்யச் சுனனால் சாபநீக்கம் அடைந்தவள் . 
சென்றனன் . வத்சந்திரன் தம்மை விடு ளுடன் இவள் தோழியாகிய சௌாபேயி , 
விக்க வருவதைக்கேட்ட முதாவதி இருப் வந்தை , சமீசி , லலிதை முதலியோரும் 
புலக்கையைப் பெண்கள் தீண்டின் அதன் அத்தீர்த்தத்தில் முதலைகளாய் 

இருந்த 
வலிகெடும் என்பது அறிந்தவளாதலால் 

னர் . 

இத்தீர்த்தம் பிறகு நாரி தீர்த்தம் 
அவனுடன் களித்து இருப்பவள் போல் எனப்பட்டது . 
உலக்கையைத் தீண்டி அது பயன்படாது 

2. மேல் சொன்னவளுக்குத் தோழி . 
போகச் செய்தனள் . அரக்கன் யுத்தத்தில் வந்தி - 1. பாண்டவர்கள் வனவாசத்தில் 
தோற்று இறந்தனன் . வத்சந்திரன் முதா தங்கள் ஆயுதங்களை இதன் மீது வைத்துச் 
தியையும் அவள் சகோதரரையும் விடு சர்ப்பங்களாக அபிமந்தரித்துச் சென்ற 
வித்து விரேதனிடம் அனுப்பினன் . விடு விருட்சம் . ( பா . வன . ) 


வபிருத்தியர் 


1883 


வயமத்ை 


2. ஒரு மரம் . இது அக்னிக்கு இடங் ன்று துணிந்து கூறவில்லை. பாம்பிற்கு 
கொடுத்தது . ( பா . சல்லி .) 

வயது ( 520). 
வபிருத்தியர் - பரதகண்டம் ஆண்ட பூர்வ வயந்தகன் - இவன் உதயனனுடைய மர் 
அரச சாதிகளில் ஒன்று . 

திரிகளுள் ஒருவன் ; உயிர்த்தோழன் ; சாதி 
வபு ஒரு அப்சரசு . தருமபவிகளைக் யால் அந்தணன் ; வில்வித்தை முதலிய 
காண்க. 

பல கலைகளில் வல்லவன் ; அவனுடைய 
வபுத்திரந்தன் - ஏ தாகான் புதல்வன் . இவன் குறிப்பறிந்து நடந்து மதிப்புப்பெற்றலன் ; 
புத்திரன் சித்திரசேகன். 

பகைவன் விடுத்த மாயயானையைத் தன் 
வபுஷ்டமை - இந்திரனைக் காண்க . 

னுடைய 

யானையாக நினைத்து அதைப் 
வபுஷ்டை - ஜகமேஜயன் தேவி , குமாரன் பற்றிக்கொணர்தற்குப் புறப்பட்ட உதய 
சுதாநீகன் , 

னனை நோக்கி நிமித்தம் என்முக இல் 
வபுஷ்மந்தன் - 1 , பிரியவிரதன் குமாரன் . லாமையான் புறப்படவேண்டாம் என்று 
2. தமன் ( 4 ) ஐக் காண்க , 

தடுத்தவன் , அதனருகிற் சென்று அத 
வபுஸ்ஸு - ஒரு அப்சரஸு . இவள் நார னுள்ளே யிருந்தும் , புறத்தேயிருந்தும் , 
தர் சொற்கேட்டுத் தவஞ்செய்து கொண்டு போர்செய்தற்கு வந்தவீரரோடு போர் 
இருந்து துர்வாசமுநிக்கு இடையூறு செய்ததன்றி அவர்கள் கையில் அகப்பட்ட 
செய்து பக்ஷியாகச் சபிக்கப்பட்டவள் . உதயனன் கொடுத்த ஓலையைக் கொண்டு 
வம்சகர் - ஈசான முதல் நிருதி அளவும் போய் பூகியிடம் கொடுத்து நிகழ்ந்தவற் 
ஆக்நேயம் முதல் வாயு அளவும் உள்ள றைச் சொல்லி , மேலே நிகழ்த்த வேண் 
தேவதைகள் . இவர்கள் துற்சயதூர்த்தா டியவற்றை விரைவில் நிகழ்த்தும்படி 
எனப்படுவர் . 

அவனை ஊக்கியவன் ; மிக்க முயற்சியுடை 
வம்சதல்மதீர்த்தம் பாண்டவர்கள் வன யவன் ; உதயனனோடு இடைவிடாமலிரு 
வாசத்தி லாடிய தீர்த்தங்களில் ஒன்று , ந்து உதவியவன் ; அவன் உஞ்சை நகாஞ் 
A sacred reservoir ( Kand ) on the table சென்றபின் யூகி முதலியவர்கள் போலவே 
land of Amarakantaka , which is situ வேறு வேடம்பூண்டு அந்தகர் சென்று 
ated , about four miles and a half from பிரச்சோதனனுடைய குமாரர்களுடன் 
Narbuda the source of the first fall 

சேர்ந்து வில்வித்தை முதலியவற்றைக் 
of the Narbuda . 

கற்கும் மாணாக்கன் போலிருந்து அங்கே 
வம்சசிரோமணி பாண்டியன் - பாண்டிய நடப்பவனவற்றை அறிந்தறிந்து அவ்வப் 
வம்சசேன பாண்டியன் குமாரன் , 

பொழுது யூகிக்குச் சொல்லி யனுப்பிய 
வம்சத்துவச பாண்டியன் பிரதாபசூரிய வன் . உதயனனுக்குப் பணிபுரிந்து ஒழு 
பாண்டியன் குமாரன் . 

கும்படி பால குமாரனால் நியமிக்கப்பெற்ற 
வம்சவிபூஷண பாண்டியன் குலத்து 

வன் . யூகி சொல்லியனுப்புவனவற்றை 
வசபாண்டியனுக்குக் குமாரன் . 

யும் அவ்வப்பொழுது உதயனனுக்குத் 
வம்சவிவர்த்தனன் - சோமகாந்தன் மகன் . தெரிவித்து நிறைவேற்றியவன் , 
சோமகாந்தனைக் காண்க . 

வீழ்ந்தபின்பு காட்டில் வாசவதத்தையோடு 
வயது அறிதல் - யுகபரிமாணத்திற் கூறிய தனித்துத் தங்கிய அவனுடைய துன்பத் 
பரிமாணப்படி சதுர்யுகம் (2000 ) கொண் தைப் போக்கு தற்குத் தனியே இருளிற் 
டது பிரமனுக்குப் பரமாயுள் . மனித அள சென்று புட்ப நகரிலிருந்து சேனைகளை 
வை கொண்ட மகாயுகம் ( க ) சென் அழைத்துவந்து இடையே வேடர்களால் 
றால் ஒரு மன்வந்தரம் . மன்வந்தரம் ( எச ) அவனுக்கு உண்டான துன்பத்தைப்போக் 
சென்றால் இந்திரனுக்கு ராஜ்யம் . இவ் இச் சயந்திநகரை அடையச் செய்தவன் , 
வகை இந்திரராஜ்யம் ( உ எ 0 ) சென்றது இப்படியேயுள்ள இவன் வரலாறுகள் மிகப் 
இந்திரனுக்கு ஆயுள் , மனுடனுக்கு வயது பல. உதயனனைவிட்டு ஒருபொழுதும் பிரி 
( 500 ) எருதிற்கும் பசுவிற்கும் வயது ( 20 ) ந்தவ னல்லன் ; ஒரு சமயம் பிரிந்தபொ 
எருமைக்கு வயது ( 0 ) . குதிரைக்கு வயது ழுது " கன்றொழி கறவையிற் சென்று 
( 2 ). ஆட்டிற்கு வயது ( 52 ). காய்க்கு என்றதனால் அவனை விட்டு பிரிதல் 
வயது (கரு) . யானைக்கு ( 500 ) . ஒட்டகத் னுக்கு மிக வருத்தத்தை யுண்டுபண்ணு 

சென்று தெரிகிறது . பிடிமீது இரவிற் 
திற்கு வயது ( எகூ ) . பக்ஷிக்கு இவ்வளவெ 


பிடி 


வயந்தசேனை 


1885 


வரகுணன 


சென்றபொழுது நாழிகையைத் தெரிந்து ண்டு இருந்தது . அதனைக் காளி பாலூட்டி 
கொண்டானென் றதனால் வானசாஸ்திரத் வளர்த்தனள் , அதைச் சிவமூர்த்தி ஒடுக்க 
திலும் வல்லவனென்று தெரிகின்றது , ஒடுங்கி அவரிடம் இருந்து எட்டு உருக் 
நல்ல பயனைத் தரும் நகரங்கள் பதினொ கொண்டு வெளிப்பட்டனர் . பிரம் விஷ் 
ன்றை இவனுக்கு விருத்தியாகக் கொடுத்த ணுக்கள் தாம் பிரமம் என மாறுகொண்ட 
தன்றி உதயனன் நாடோறும் ஆயிரம் காலத்து அவ்விருவர் நடுவில் தோன்றிய 
பொன்னும் கொடுப்பானாகி எப்போதும் சிவமூர்த்தியின் எவலால் செருக்குக் 

உடனிருக்கும்படியும் செய்தான் ,. கொண்ட பிரமனது நடுத்தலையைக் கிள்ளி 
( பெ . கதை . ) 

எறிந்தவர் . அதனால் அவ்விரத்தம் உலகத் 
வயந்தசேனை - 1. சசியின் தோழி . ( சூளா ) திற்பரவ தனைத் தமது நெற்றிவிழியால் 
வயந்தமாதிலகை - 1. சுயம்பிரபையின் 

வறளச்செய்து சிவமூர்த்தியின் ஏவலால் 
செவிலித்தாய் . (சூளா .) 

உலகர்பொருட்டு ( கட் ) வருடம் பிரமகத்தி 
2. ஒருவித்தியாதர அரம்பை . இவளைக் ஏற்றுப் பிரமகபாலம் கைக்கொண்டு தே 
கனியென்றும் கூறுவர் . ( சூளா . ) 

வர் உலகம் முதலிய எல்லா உலகுஞ் செல் 
வயந்தமாலை - மாதவியின் தோழி ( மணி . ) லுகையில் வைகுண்டத்தில் விஷ்வக்சேநர் 
வயமத்தன் - இராவணன் சேநாபதி , இட இவரை எதிர்த்தனர். அவரை இவர் சூலத் 
பன் என்னும் வானரசேராபதியால் கொல் தால் குத்தித் தூக்கி விஷ்ணு மூர்த்தி 
லப்பட்டவன் . 

யிடம் செல்ல விஷ்ணு தம் சிரத்திருந்து 
வயலூர் - பாண்டி காட்டில் திருத்தங்காலு ஆயிரம் தேவவருஷம் உதிரம் சொரியவும் 

க்கு அருகில் உள்ள ஊர் . (சிலப்பதிகாரம் ,) அக்கபாலம் நிறையாதது கண்டு மூர்ச்சித் 
வயனங்கோடு பாண்டி நாட்டில் ஆபுத்தி தனர் . இதனால் பூமிதேவி வயிரவமூர்த் 
ரன் வளர்ந்த ஊர் . (மணிமேகலை .) 

தியை வேண்ட வயிரவர் விஷ்ணு மூர்த் 
வயிணலம் - 1. மால்சமயத்தோர் மதம் . தியை மார்பில் அணைத்து உயிர் தந்து காசி 
விசிட்டாத்துவி தம் காண்க , 

யடைந்து போலத்தைவிட்டு ஆண்டு எழுந் 
2. ஒரு யாகம் . 

தருளியவர் . விஷ்ணு மூர்த்தியின் பொரு 
வயிணவன் கார்க்கவனைக் காண்க. 

ட்டு விஷ்வக்சோரைக் கொல்லா தவர் . சிவ 
வயிரதத்தன் 

பகதத்தன் குமாரன் . அசுவ மூர்த்தியின் கட்டளைப்படி சர்வசம்மாரகா 
மேதக் குதிரையைக் கட்டி அருச்சுகனால் லத்து வேதஞாளியை ( நாய் ) ஆரோகணி 
அடியுண்டு பிறகு வணங்கினவன் . 

த்து உலகங்களைத் தமது நெற்றிவிழியால் 
வயிரப்ப முதலியார் இவர் குன்றக்கோட் தீயாக்கி உலவுவர் . அந்தகாசுரனைச் சூலத் 
டத்து மெய்யூரில் இருந்தவர் . ஒருபுலவன் . தால் குத்தித் தூக்கி , அவன் வேண்டி 
இவரது பண்ணையாளின் பன்றி வயலில் அநுக்கிரகம் செய்தவர் . இவ்வயிரவர்கள் , 
மேய்ந்ததற்காகப் பன்றியையும் பண்ணை காலவயிரவர் , அசிதாங்கவயிரவர் , குரோத 
யாளையும் கொன்றது அறிந்து தாம் சென்று வயிரவர் , கண்டவயிரவர் , உன்மத்தவயிர 
சமாதானஞ்செய்யப் புலவன் முதலியாரை வர் , கபாலவயிரவர் , விபூஷண வயிரவர் , 
யும் அடிக்கப் பொறுத்துக்கொண்டு கழனி மார்த் தண்டவயிரவர் , பின்னும் சுதந்திர 
முதலியன புலவனுக்குக் கொடுத்தவர் . வயிரவர் , சுவேச்சாவயிரவர் , உலோகவயி 
வயிரமலை அரசன் - ஒரு அரசன் . இவன் ரவர் , காலவயிரவர் , உக்கிரவயிரவர் , பிரச் 

கங்கையைக் குழந்தையாக வளர்த்தவன் . சையவயிரவர் , நின்மாணவயிரவர் , பூஷண 
வயிரவமதம் - ஏகமாகிய ஆதி வயிரவன் வயிரவர் எனவுங் கூறுவர் . 
ஒருவனே எட்டுப் பேதமாய் இருப்பவன் வயிரவாணிப மகருஷி மகோத்ரன் 
எனவும் , அந்த எண்மரில் நால்வர் சிருட்டி கோடி நாராயணனைக் காண்க . 
யாதிகளைச் செய்ய , மற்ற நால்வர் ஆன் வரகண்டழநி இந்திரன் கொண்டுவந்த 
மாக்களுக்கு யோகாதி சித்திகளைத் தருவர் காவிரி சுழியில் ஆழ இவர் அக்காலத்து 
எனவும் , இவைகளைப் பெற்ற ஆன்மாக்கள் அச்சுழியில் ஆழ்ந்து அதனை வெளிப்படுத் 
மந்திரபூசையால் முத்தி யடைவர் எனவும் தினர் . 
கூறுவது. 

வாதணன் - ஒரு பாண்டியன் , கி.பி. 850 ல் 
வயிரவர் - தாருகனைக் கொன்ற சத்தியின் பாண்டி நாட்டை ஆண்டவன் , ( திருச்செந் 
கோபத்தீ எழுந்து குழந்தை உருக்கொ துறைச்சாசநம் . ) இவனும் மாறன் சடைய 


வரகுணதேவர் 


1885 


வரதபண்டிதர் 


னும் 


பல்லவர்களுடன் 

போரிட்டனர் . தாக எண்ணி அவற்றிற்குப் பொன் அளித் 
இவனை வரகுண மகாராஜா என்றுங் கல் தும் , சிவ தனம் ஆகிய எள்ளினை உண்ட 
வெட்டுக்கள் கூறும் , 

சோரனது வாயிலுள்ள எள்ளைப்பறித்துண் 
வாதணதேவர் - இவரே வாகுண பாண் இம் , வழியில் மண்டையோடு ஒன்று இரு 
டியர் . இவர் சுந்தரேச பாதசேகர பாண்டி கக்கண்டு உன்னைப்போல் எப்போது இருப் 
யன் குமாரர் . இவர் ஒருமுறை வேட்டைக் பேனென்று வேண்டியும் , திருக்கோவில் 
குச் சென்று நகரத்திற்குத் திரும்பிவரும் முற்றத்து இருந்த கட்டத்தை வாரியும் , 
வேகத்தில் வழியில் படுத்து உறங்கி யிரு வேப்பம் வித்துக்கள் மரத்துக்கு அடியில் 
ந்த வேதியன்மீது குதிரை ஓட வேதியன் பரந்து இருத்தல் கண்டு அவைகளைச் சிவ 
இறந்தனன் . இதனை அரசர் அறியாராயி லிங்கங்கள் என எண்ணி அம்மரங்களுக்கு 
னர் . அரசனைப் பிரமகத்தி உறுத்தியது . விதானங்கள் கட்டியும் , மனைவியாரைச் சிவ 
அரசன் இதனைப் போக்கப் பல தருமஞ் மூர்த்திக்குச் சமர்ப்பித்துச் சிவலிங்கத்தில் 
செய்தும் தீராமல் சொக்கர் சந்நிதானத்து அம் 

மனைவியாரது உறுப்பு எல்லாம் 
முறையிட்டனன் . சொக்கர் அசனை மறைய 

இவர் தீண்டிய கைமாத்திரம் 
நோக்கி அரசனே சிலநாள் பொறுத்துச் மறையாது இருக்கக்கண்டு அக்கையையும் 
சோழன் உன்னுடன் சண்டைக்கு வரு மறைத்துக்கொள்ள வேண்டியவர். 
வான் ; அப்போது நீ அவனைத் தொடர்ந்து வாதணராமேந்திரன் - இவர் சிவகிரி ஜமீன் 
செல்வை ; அக்காலம் நீங்கும் எனக் கேட்டு தார் . இவர் எட்டயபுரம் முத்துப் புல 
களித்திருந்தனன் . சிறிதுநாட் சென்று வர்க்குப் பல்லக்குப் பரிசுகொடுக்க இருக் 
விசயாலய சோழன் சண்டைக்கு வர இவர் கையில் சிலர் தடுப்பதறிந்து கீழ்வருஞ்செய் 
அவனைப் பின் தொடர்ந்து சென்று தோற் யுளில் முதலிரண்டடிகள் கூறக்கேட்ட 
கச்செய்து காவிரிநாட்டில் திரு இடை 

அரசர் 

நான் மறுத்துப் பேசவில்லையே 
மருதிலோடும் காவிரிந்தி பூசத்துறையில் யெனப் புலவர் பின்னிரண்டடிகள் வேறா 
ஸ்நாநம் முதலிய நித்திய கடமைகளை கக் கூறினர் வாக்கிரண்டு பேசா வரகு 
முடித்துக் கிழக்கு வாயிலாகச் சென்று ணராமேந்திரனே , வாக்கிரண்டு பேசமனம் 
மருதவாணரைத் தொழுது திரும்புகையில் வைத்தான் - சாக்கு , மருவலரைக் கொல் 
சிவமூர்த்தி பாண்டியனை நோக்கிக் கிழக்கு லென்றான் வந்தடைந்தபோது , வெருவா 
வாயிலில் பிரமகத்தி நிற்கிறபடியால் மே மற் காப்போமென் முன் ". இச்செய்யு 
ற்கு வாயிலாகச் செல்க என , விடைபெற் ளைச் சேத்தூர் ஜமீன் தாரிடத்தும் , கொல் 
றுப் பல திருப்பணிகள் செய்வித்து மது லங்கொண்டான் ஜமீன் தாரிடத்தும் வாசி 
ரைமாநகர் அடைந்து சொக்கரை வழிபட்டு த்துக்காட்டி வரச்சொல்லப் புலவர் இரண் 
இருந் தனர் . இவர் அரசு ஆளுகையில் ஏய டிடங்களினும் போய் நடந்தவை கூறினது , 
நாதன் என்னும் யாழ்வல்லான் வடநாட் " வேண்டாத மருவலரை வென்றாசுபுரியு 
டிலிருந்து வந்தனன் . இவர் பாணபத்தி முயர்வேந்தே நாளும் , தூண்டாத மணிவி 
ரரை நோக்கி அவருடன் பாடுக என்னப் ளக்கே வரகுணரா மேந்திரனே சொல்லக் 
பாணபத்திரர் சொக்கரை வேண்டச் சொக் கேளாய் , கூண்டார வாரமுட னின்றான் 
கர் விறகாளாய் ஏமநாதன் இறங்கி யிருக் பதியுடன் யான் கூடப் போனேன் , வாண் 
கின்ற முன்றிலில் இருந்து சாதாரிப் பண் டாயன் தலைமறைந்தான் செம்பொன் வட 
பாடி அவனை யோட்டினர் . இவர் திருக்கை மலைத் திருவன் வழங்கினானே " கொல்லங் 
லாய தரிசனம் காண விரும்பிச் சிவமூர்த் கொண்டான் ஜமீன் தாரவர்களுக்கு வாண் 
தியை வணங்கி வேண்டச் சிவமூர்த்தி அத் டாயன் 

என்பதும் , சேற்றூர் ஜமீன் தா 
திருக்கைலை தரிசனத்தை மதுரை மாநகரத் ரவர்களுக்கு வடமலைத் திருவன் என்ப 
திற் காட்டத் தரிசித்தவர் . இவரிடம் கள் தும் பட்டம் , 
என் ஒருவனைச் சேவகர் கட்டிக்கொண்டு வாசேநன் - அங்சுவகண்டன் சேநாவீரரில் 
சென்றபோது இவர் அவன் மேனி 

ஒருவன் . ( சூளா .) 
யில் விபூதியைக் கண்டு அவனை வணங்கி வரணாசி 

வாணாசி - வாரணாசியைக் காண்க 
விடுவித்தனர் . இவர் நரிகள் 

இவர் நரிகள் ஊளையிட வாதபண்டிதர் - யாழ்ப்பாணத்துச் சன் 
அவைகளுக்கு வஸ்திரம் அளித்தும் , தவளை னாகத்திற் பிறந்தவர் . வேதியர் . இருநூறு 
வக் கேட்டு அவை சிவநாமஞ் செபிக்கிற வருடங்களுக்கு முன்னிருந்தவர். அதா 

174 


வரதராஜபிள்ளை 


1886 


வரந்தருவார் 


சுரம் , கிள்ளைவிடுத து முதலியனவும் எகா வரதுங்காரமபாண்டியன் தேவி 
தசிப் புராணம் , சிவராத்திரி புராணம் , பெண்கலி . இவர் தன் கணவனைப் பிரிந்த 
பிள்ளையார்கதை முதலியனவும் தமிழி காலத்துப் பாடியது . " செப்பாரு முகிழ் 
லியற்றியவர். (சிவராத், 4 ) 

முலையா ரெல்லாருங் கணவருடன் சேர்ந்து 
வரதராஜபிள்ளை ஓர் தமிழ்க்கவி . இவர் 

வாழ , ஒப்பாருமில்லாவென் கணவனுடன் 
செங்கல்பட்டுஜில்லா பையனூர் கிராம யான்கூடி யு நவா டாமல் , எப்பாலும் மிகு 
வாசி . இவர் இன்னவகுப்பினர் எனத் காமத் துயராலு நாடோறும் மெலிந்து 
தெரியவில்லை . இவர் திருக்கடன்மல்லை வாடி , இப்பாடு படவென்றோ யிறைவ 
என்னும் மாபலிபுரம் பெருமாள் மீது திருக் னென் றலையோட்டி லெழுதி னானே " 
கடன் மல்லைப் பதிற்றுப்பத்தந்தாதி , திரு " எண்டிசா முகமுந் திங்க ளிளநிலாவெள் 
மழிசைப் பதிற்றுப்பத்தந்தாதி , திரு எவ் ளங்காண, கொண்டமால் பெருகுந்தோறுங் 
வுட் பதிற்றுப்பத்தந்தாதி இயற்றியவர் . கொழுங்கணீர் முலையிற் சோர , பண் 
வாதராசன் 

காஞ்சியில் எழுந்தருளிய நொ மறியாக் காமத் துயரினாற் படுவதெல் 
பெருமாள் . 

லாம் , வண்டுக ளுரையீ ருங்கள் வாதுங்க 
வாதான தீர்த்தம் இது ஒரு தீர்த்தம் . இந்த ராமனுக்கே ” என்றனர் . பணியாரக் குடத் 
இடத்தில் துருவாசர் விஷ்ணுவுக்கு வரம் துள் எழுதிவிட்டகவி . என்னையிவ்வா றவர் 
கொடுத்தார் . Barods , where Rishi Dur மறந்தும் யானவரைமிக நினைந்திங் கிருந்து 
vasa gave a boon to Vishnu . 

வாட , முன்னைவினைப் பயன்முனோ வப் 
வாதுங்கராமபாண்டியன் - மதுரை ஆண்ட பிறப்பிற் செய்த தவமுடிந்தவாறோ, கன் 
பாண்டிய வம்சத்திலே வந்த பிற்காலத் னன்மத னபிராமன் வரதுங்க ராமனியற் 
தவர் , திருநெல்வேலியைத் தலைநகராகக் காசி நாட்டில் , அன்னவயற் குருகினங்கா 
கொண்டு ஆண்டவர் . அதிவீரராமபாண் ளினியெவ்வா றுயிர் தரித்திங் காற்று 
டியனுக்குச் சகோதரர் . இவர்க்கு வேம் மாறே . ” 
பத்தூர் சங்கத்தவராகிய ஈசானமுனிவர் வாத்தண்டன் - சிவகணத்தலைவரில் ஒருவன் . 
ஆசிரியர் . இவர் தம் பின்னவராகிய அதி வாநந்தி - ஒரு புத்தன் . அப்பய்ய தீக்ஷி த 
வீரராமபாண்டியர் தாம் செய்த நைட ரிடம் வா திட்டுத் தோற்றவன் . 
தத்தை இவர்க்குக் காட்ட இவர் பதிநூல் வாந்தருவார் - பாரதம் பாடிய வில்லிபுத் 
செய்யாது பசுநூவியற்றினாரெனச் சொல் துரர் குமாரர் , இவர் தம் தந்தை பாடிய 
லக் கேட்டு , தாம் அதனைத் தமயன் மனைவி விருத்த பாரதத்திற்குச் சிறப்புப்பாயிர 
யார்க்குக் காட்ட அவர் வேட்டை நாய் மும் அவர் பாடாது ஒழிந்த பருவங்களையும் 
வேட்டை பிடித்துச்செல்ல மற்றொன்று பாடி முடித்தனர் என்ப . இவாது ஊர் 
வாளா பின்னோடுதல் போலும் என , அவ முதலியவற்றிற்கு வில்லியைக் 

காண்க . 
மதித்த தறிந்து கோபித்துச் சண்டைக்கு இவர் தம் தந்தையாரிடம் கல்வி பயிலு 
வரத் தூதனுப்பக்கண்ட தமயன் “ செஞ் கையில் தாம் ஒன்று கற்பித்துக் கூறத் 
சடரின் மைந்தனையும் ..... பார் எனும் தந்தையார் சினந்து அகல்க என்ற தனால் 
கருத்துள்ள சீட்டுக்கவியெழுதி யனுப்பக் தந்தையாரைவிட்டு வேறு ஒரு ஆசாரிய 
கண்டு , தமயனை நோக்கி வணங்கி அவர் ரைச் சாண்புகுந்து கல்வியில் வல்லவராய்த் 
சாற்படி காசி 

கண்டம் செய்தனர் . தந்தையார் பாரதம்பாடி அரங்கேற்றுகை 
செய்த நூல்கள் , பிரமோத்தாகாண் யில் உருமாறிச் சென்று " ஆக்குமாறு அய 

கருவையந்தாதி , கர்மபுராணம் , னாம் " எனும் கவியைத் தந்தையர் எனத் 
டம் , 

இவர் தமது மாணப் படுக் துப் பிரசங்கிக்கத் தொடங்குகையில் சபை 
முதலியன , ஈக்கையில் தேவியார் 

யார் விநாயகவணக்கம் எப்படவில்லை 
வந்திருப்பது 

என் முக்ஷேபிக்க, இவர் இது பல்வகைச் 
திருமராஜன் 

அஞ்சலென்ற 

காதல சமயத்தவர் கூடி யுள்ள சபையாகலின் 
கூற இவர் 

கூற , இவர் மனைவி இவ்வாறு பொதுவணக்கம் கூறினார் நூலா 

புழுக்குரம்பை சிரியர் ; விநாயகவணக்கம் முன்னரே கூறி 
வரும் சிவபதம் யுள்ளார் அதனை நாம் அறிவோம் ; நாம் 
காலம் 16 -ம் 

அவர் குமாரர் என்றும் , " நீடாழியுலகம் " 

என்னுங் கவி பாடியும் கட்டினர் என்ப . 
நூற்றாண்டு, 


யம் 


காண 


கையில் 
இரு 


மும் " என்ற செய்யும் 
யார் " ஆக்கையெனும் 
என்ற செய்யுள் கூறி இரு 
அடைந்தனர் என்ப . இவரது 


வரராமன் 


1887 


வராகன் 


எல் . 


உள்ளது . 


வராமன் - ஒரு அரசன் , திருக்கோணமலை வராகபுராணம் - இரண்யாகன் , இரண்ய 
யில் பல திருப்பணிகள் செய்வித்தவன் . கசிபு முதலானோர் பூர்வத்தோற்றம் , சம் 
இவன் குமாரன் குளக்கோட்டன் . மேற் மாரம் , அவர்கள் விஷ்ணு மூர்த்தியுடன் 
சொன்னவன் மரபில் கயவாகு அரசனான 

யுத்தஞ்செய்தமை முதலியவற்றை உணர் 
வன் . 

த்தும் தூ 

இது உச , 000 கிரந்தம் 
வாருசி காத்தியாயனருஷிக்கு ஒருபெயர் . 
இவர் பாணினி வியாகரணத்திற்கு அதி வராகபுரி அருச்சுகனுடன் சுபத்திரை 
கரணம் வகுத்தவர் . 

பொருட்டு யுத்தத்திற்குச் சென்ற யாதவு 
வாவனாற்றி - என்பது சித்திரக் கவியி வீரர் தங்கிய பட்டணம், 
னொன்று ; ஓரெழுத்துக் கொடுத்தால் அது வராகமிகிரர் - இவர் முற்காலத்திலே விக் 
முதலாக வீற்றடிபாடிப் , பின்னும் ஒரே மார்க்கன் சபைக்கணிருந்த பிரபல சோதி 
ழுத்துக் கொடுத்தால் எருத்தடி பாடி , பின் 

பஞ்சசித்தாந்திகா எனும் கணித 
னும் ஒரெழுத்துக் கொடுத்தால் இரண்டா நூலாசிரியர் , பிரகத் ஜாதகம் என்ற 
மடி பாடிப் , பின்னு மோ ரெழுத்துக் சோதிட நூலும் பிரசத்சம் ஹிதை யென்ற 
கொடுத்தால் முதலடி பாடிப்பொருண் பலகலை நூலுமியற்றியிருக்கின்றனர் . 
முடிய எதுகை வழுவாமற் பாடுவது: வராகமிருதன் - வராககிரியில் தவம் இயற்றி 
( யாப்பு - வி . ) 

அட்டசித்தி யடைந்தவன் . 
வாவெதிர்ந்திருத்தல் - முல்லை யரும்பன்ன வராகழவன் - காசிபர் குலத்து முரிவன் ,. 
நகையாற் சிறந்த கூரிய பல்லினையுடைய இவன் யோக்கிரியில் தவஞ்செய்ய , சிவ 
மடவாள் பலகூறுபடக் கைசெய்த செல்வ மூர்த்தி பிரத்தியக்ஷமாய்ச் சகல சித்தியு 
மனையிடத்தே தலைவன் வருதலை ஏற்றிக் மளித்து இவர் தவம் செய்த கிரிக்கும் வரா 
கூறுந்துறை. ( பு . வெ . பெருந்திணை .) ககிரி என்று பெயர் அளித்தனர் . இக்கிரி 
வாளை காசியில் உள்ள ஒரு நதி . 

பாண்டி நாட்டில் இருக்கின்றது . ( பழ.பு :) 
வாககர்ணன் ஒரு யக்ஷன். 

வராகழர்த்தி - இரண்யாக்ஷன் பூமியைச் 
வராககற்பம் - பிரமன் முடிவில் சூரியன் சுருட்டிப் பாதாளத்திற் செல்லத் , தேவர் 

பிரமனிடம் 
நூறு வருஷம் அழற்கதிர் பரப்பி உலகம் 

முறையிடப் 

பிரமதேவர் 
முழுவதும் எரித்திடுவன் . பின்பு நூறு வரு விஷ்ணு மூர்த்தியைத் துதிக்க , அப்பிரம 
ஷம் மேகங்கள் கூடிச் சோனை போல் மழை தேவர் மூக்கிலிருந்து வராக உருக்கொ 
வருஷித்து வெள்ளப்படுத்தும் . இக் காலத் 

ண்டு வெளிப்பட்டு அவனைக் கொன்று 
தில் பிரமன் யோகநித்திரை புரிவான் . பூமியைக் கொம்பில் தாங்கி முன்போல் 
இதனை வராககற்பம் என்பர் . இது நைமித் விரித்தவர் . இவரைப் பூமிதேவி புணர்ந்து 
திகப் பிரளயம் . பின்னும் ஒரு கற்பத்தில் 

நரகாசுரனைப் பெற்றாள் . இவர் பூமிதேவி 
விஷ்ணு சலத்தில் முழுகிய அண்டத்தைக் யைத் தாங்கும் கூர்மத்துடன் போரிடத் 
கோட்டிற் சுமந்து பிரமனுக்கு உதவின 

தேவர் வேண்டுகோளால் சிவமூர்த்தி வரா 
தால் இதற்கு வராககற்பம் என்று பெயர் . கத்தின் கொம்பைப் பிடுங்கித் தரித்தனர் . 
வராககேது - விராதனுக்குச் சாதையிடம் 

அவர்க்கு வராககாரி என்று பெயர் . இவர் 

ஞானவராக மூர்த்தி , நீலவராக மூர்த்தி , 
பிறந்த குமாரன் . 

சுவே தவராக மூர்த்தி , பூவராக மூர்த்தி 
வராகசம்மாரழர்த்தி- வராக உருக்கொண்ட 

என்று நான்கு திரு உருக்கொண்டனர் . 
விஷ்ணுவின் கொம்பினை ஒடித்து வீற 

(இலிங்கபுராணம் .) 
டக்கி அதனை மார்பு அணியாக்கொண்ட 

வராகம் 

1. திரிவிரசத்துக்கு அரணாய் 
சிவமூர்த்தியின் திருவுரு . 

உள்ள மலை , 
வார்கத்துவஜன் -- ஜயதரனுக்கு ஒரு பெயர் . 

2. ஒரு விஷ்ணுத்தலம் ; நேபாளத்தில் 
( பா . துரோ . ) 

இருப்பது . 
வராகதீர்த்தம் பூசதீர்த்தம் . இதற்கு மற் 3. மகததேசத்திலிருக்கும் மலை . 
றொரு பெயர் கோகாமுகம் , ( பா . வன . ) 

4. ஒரு புராணம் . 
வராகதேவன் - சிவதிரவ்யம் கவர்ந்ததால் 5. வராககற்பம் , 
பன்றியான ஒரு வேதியன் . (திருப்பெருந் வராகன் -1. பாதகண்டத்தவர் முற்காலத்து 
துறைப் புராணம் . ) 

வழங்கிவந்த வராகமூர்த்தியின் திருவுரு 


வராக்காரி 


1388 


வருணன 


அமைந்த 

பொன்னாணயம் . மூன் நறை ளுப்பிறாண்டி , பள்ளி, விக்கட்டாங்கம் , 
ரூபாய்க்குச் சமனானது . 

அம்மனை , பந்து , கழங்காடல் , விண்ணகக் 
2. பிரச்சோதனனது அந்தப்புரத்து ஏ காளி , விறற்கொந்தி , வண்டு , வாரிச்சி , 
லாளனாகிய ஒரு வில்வீரன் , வாசவதத்தை பிச்சி , சடாதாரி , பிடார்நிருத்தம் , தளிப் 
யைப் பிடி மீதேற்றி உதயனன் சென்ற பாட்டு , சதுரங்கம் , சோணாண்டு , மலை 
பொழுது சிலதூரம் கூடத் தொடர்ந்து யாளி , வே தாளி, வாணி , குதிரை, வில் 
சென்றவன் . ( பெ . கதை . ) 

வேடு , செந்தலைவிளக்குப்பிச்சி , மலைச்சி , 
வராககாரி - வராகமூர்த்தியைக் காண்க . இருண்முகப்பேதை , இருளன் , பல்லாங் 
வராகி - சத்தமா தாக்களில் ஒருத்தி . மணி , குழி , பகடி , பகவதியாள் , சாழல் , உந்தி 
சாமரம் , கதை , சக்கரம் அணிந்தவ அவலிடி , ஊராளி , யோகினிச்சி , பாரன் , 
ளாய்ச் சிங்கவாகனத்தின் மீது எழுந்தருளி குணலை, மாலை விளையாட்டு , உள்ளிப்பூ , 
யிருப்பவள் . 

ஐயனுக்குப்பாடும் பாட்டு , ஆடும் பள்ளி , 
வராங்கி - சரியாதியின் மனைவி , 

கும்பிடுநாட்டம் , குணாட்டம் , குணாலை , சும் 
வரி-- ஒருவகைக்கூத்து. அதாவது அவரவர் மைப்பூ , சோனகம் , மஞ்சரி , உழைமை , 
பிறந்த நிலத்தன்மையும் , பிறப்பிற்கேற்ற 

பறைமை . 
தொழிற்றன்மையும் தோன்ற நடித்தல் . வரிதை -- 1. சு தாயுவின் தாய் ; வருணன் 
அவ்வரி எட்டு வகைப்படும் : கண்கூ வெரி , தேவி , 
காண்வரி , உள்வரி , புறவரி , கிளர்வரி , 2. கோதாவரியுடன் கலக்கும் நதி. 
தேர்ச்சிவரி , காட்சிவரி , எடுத்துக்கோள் வரியான் - புலகருக்குக் கதியிடம் பிறந்த 
வரி எனப்படும் . அவற்றுள் , கண்கூடுவரி - குமாரன் , 
பிரியதரிசனம் , காண்வரி- வந்தபின் களித் வரிஷ்டர் -- சாக்ஷச மனுவின் புத்திரர் . 
தல் , உள்வரி - வேற்றுருக்கொண்டு நடித் கிருத்சமரைக் காண்க ( பார - அநுசா .) 
தல் , புறவரி- தலைவனுடனணையாது புறத்து வரு - ஒரு அரசன் . சூஷாமனன் புத்திரன் , 
நின்று விளையாடுவது, கிளர்வரி - நடு நின் இவனது கொடையை இருக்குவேதத்தில் 
சார் இருவருக்கும் சந்து சொல்லக் கேட்டு 

புகழ்ந்து கூறப்பட்டிருக்கிறது . 
சிற்பது , தேர்ச்சிவரி - நாயகன் கிளை கட்குத் வருடகாரன் - தருசகனுடைய முதல் மந் 
தன் துன்பங்களைத் தேடித்தேடிச் சொல் திரி ; மிகக் கபடமான ஆலோசனையை 

காட்சிவரி - தன் வருத்தத்தைப் யுடையவன் . மிக்க தறுகண்மையை யுடை 
பலருங்காணும்படி நடிப்பது . 

யவன். பாஞ்சாலராசனை வெல்லுவதற்கு 
வரிக்குதிரை - இது குதிரையைப் போலச் இவன் செய்த ஆலோசனைகளும் , அவை 
சாக பக்ஷணி . உருவத்தில் உயரமும் நீள தப்பாதபடி இவன் செய்த செயல்களும் 
மும் உள்ளது . இது காட்டு மிருகங்களைச் 

மிகப்பல . ( பெ . கதை .) 
சேர்ந்தது . கடித்தலும் உதைத்தலுமுள்ள வருணசிவர் - சைவசித்தாந்த பத்ததிசெய்த 
மிருகம் . பழக்கினாலும் வசப்படாது குரூர சிவாசாரியர் பதினெண்மரு ளொருவர் . 

வருணபுரோகிதர்கள் - 

த்ருடேயுருதேயு , 
வரி கீ கூத்து - ( ககூ ) சிந்துப்பிழுக்கை, பரிவ்ராதர் , ஏகதர் , தவிதர் , த்ரிதர் , சாரஸ் 
சந்தி , கொந்தி , கவுசி , குடப்பிழுக்கை , வதர் . 
சர் தன் பாட்டு , ஆலங்காட்டாண்டி , பரு வருணன் - 1. கருத்தம பிரசாபதிக்குத் தூம் 
மணனெல்லிச்சி , சூலநட்டம் , தூண்டில் , 

ரையிடம் சுசிட்டுமான் எனும் ஒரு குமார 
ஆண்டி , அமண் , புனவேடு , ஆளத்தி , னிருந்தான் . இவன் சில குமாரருடன் 
கோப்பாளி, பண்டிப்பிழுக்கை , பாம் கங்கைக்கரைக்கு ஸ்நானத்திற்குச் செல்ல 
பாட்டி , கடவுட்சடை , வீரம் , மகேசம் , ஒருமுதலை விழுங்கிற்று . இச்செய்தியை 
காமன் , சிந்து , வாமநம் , விகடம் , கொற்றி , உடன் சென்ற குமாரர் யோகத்திருந்த 
பலகை , வாள், பப்பரப்பு , தகுணிச்சம் , இவன் தந்தைக்கு உணர்த்தினர் . தந்தை 
சித்து , முண்டிதம் , பறை , பண்டி தன் , யோகக்காட்சியில் நடப்பதைப் பார்த்திருக் 
பத்தன் , குரவை , பப்பறை , காவதன் , 

விழுங்கிய முதலையைக் கங்கை 
பித்தன் , மாணி , பெரும்பிழுக்கை, மது கடலில் சேர்த்தனள் . அப்போது ஒரு 
விளையாட்டு , களியாட்டு , பறைக்குடும்பு , கணநாதன் சமுத்திரராஜனுக்கு முன் 
தோற்கூத்து , மூத்தகிழவன் , கிழவி , கிள் தோன்றி இவன் கர்த்தமப்பிரசாபதியின் 


முள்ள பிராணி . 


தனர் . 


வருணன 


1889 


வருணாச்சிரமம் 


குமாரன் என , சமுத்திரராஜன் வருண வீரவாகு முதலிய வரை மீட்கவந்த வேலா 
னுக்கு முத்தாரம் முதலியன பூட்டி முதலை யுதத்தை வணங்கி கூமைகேட்டவன் . 
மீது ஏற்றித் தந்தையிடம் விட்டுவரச்செய் 13. தன் வயிற்றின் வலி தீர மதுரை 
தனன் , குமாரன் வந்து தந்தையை வணங் யின்மேல் கடலை ஏவினவன் . 
கத் தந்தை மகிழ்ந்தனர் . பிறகு குமாரன் 14 , பாண்டியன் வேண்டலால் சிவ 
சிவமூர்த்தியை எண்ணித் தவம் புரிந்து மூர்த்தி சடையில் இருந்த மேகங்களை ஏவி 
சலத்திற்கு இறைமையும் வருண உலகமும் நீரைவற்றச்செய்தனர் . இதனால் வெட்டுச் 
பெற்றனன் . இந்த உலகத்தைக் குளம் , சிவபூசைசெய்து வயிற்றின் வலி போக்கிக் 
கிணறு , கால்வாய் , தண்ணீர்ப்பந்தல் முத கொண்டவன் . 
லியன வைத்தவர் அடைவர் . இவனுக்குக் 15. இவன் பாரி சேஷ்டை ; புத்திரன் 
குருத்துரோகத்தால் பிரமகத்தி வர அத தருமன் . புத்திரி சுநந்தை , வாருணி , 
னால் கடலில் விழுந்து பாச நீங்கினன் . 16. தனுபுத்திரனாகிய தானவன் , குமா 
( காசிகண்டம் , கோயிற்புராணம் .) 

ரன் திரவணன் . 
2. மதுரையின் மேல் இந்திரன் ஏவ 17. சோமன் என்னும் வஸுகுமாரன் . 
லால்வந்து உக்கிர பாண்டியனால் வீறு 18. காச்யபருக்கு அதிதியிடம் உதித்த 
அடங்கிச் சென்றவன் . 

குமாரன் ; துவா தசாதித்தரில் ஒருவன் , 
3. இரிசிகருக்கு ஒருகாது பசுமை நிறம் பாரி சாருஷ்ணி ; குமாரர் வால்மீகி , பிருகு . 
உள்ள ஆயிரம் குதிரைகள் கொடுத்தவன் . கண்ணுவர் சாபத்தால் சலரோகியாகி 

4. அரிச்சந்திரனுக்குப் புத்திரப்பேறு ஸ்ரீசைலேசபூசையால் சுத்த மடைந்தான் , 
உதவிப் புருஷ அவிசு விரும்பினவன் . 

(சிவா .) 
5. நந்தகோபர் யமுனை நதியில் தீர்த் 19. உசத்தியாரைக் காண்ச , 
தம் ஆடுகையில் கவர் பட்டு இவ்வுலகம் வருணாச்சிரமம் - கால்வகை ஆச்சிரமத்தவ 
அடைய , இவரை மீட்கும்படி வந்த கண் ரும் நடக்கும் ஒழுக்கங்களாம் . இருபிறப் 
ணனைக்கண்டு உபசரித்து அருள் பெற்ற பாளருக்கு நிஷேகம் முதலிய சரீர சம்ஸ் 
வன் . 

காரங்கள் வேத சம்பந்தமான புண்ய கரு 
6. பிரபாசதீர்த்தத்தில் கண்ணனுக்கு மங்களாய் இருக்கின்றன. தாய் உதரத்தி 
சாந்திபனி குமார் மரித்த செய்தி கூறின லிருந்து தோன்றிய குழந்தையின் தொப் 
வன் . 

புள்கொடி அறுப்பதற்கு முன் சாதகர்மம் 
7. இவன் கிருஷ்ணமூர்த்திக்கும் ஒரு என்னும் சம்ஸ்காரம் செய்யவேண்டியது . 
காது பசுமையும் வெண்ணிறமும் உள்ள பத்தாவது அல்லது 

பன்னிரண்டாவது 
( க, 000 ) குதிரைகள் கொடுத்தனன் என்று தினத்தில் நாமகரணம் செய்விக்க வேண் 
கூறும் சிவபுராணம் , இவன் மேல் திசைக்கு டும் . பிறந்த நான்காவது மாதத்தில் சூரிய 
இறை , பட்டணம் - விபாவரி ( அல்லது ) தரிசனம் செய்விக்க வேண்டும் . 
சிரத்தாவதி , ஆயுதம் - பாசம் , வாகனம் - வதுமாதத்தில் அன்னப்பிராசனம் செய் 

வித்தல்வேண்டும் . முதல்வருஷத்திலாவது 
8. ஒருமுறை இராவணனிடம் தோற் மூன்றாம் வருஷத்திலாவது சௌளம் செய் 
றுப் பாசம் இழந்தவன் . 

வித்தல் தகுதி . பிராமணராயின் எட்டாம் 
9. இராமமூர்த்தி இவனைத் துதித்தும் வருஷத்திலும் , ஷத்திரியராயின் பதினோ 
வாராமையால் பாணம் எவ அதனால் ராம்வயதிலும் , வைசியராயின் பன்னிரண் 
தேகம் எரிந்து , மீன்கள் சண்டையிட்டன ; டாம் வயதிலும், உபநயனம் செய்விக்க . இவ் 
அவற்றை விலக்கச்சென்றேன் பொறுக்க வகை முறைப்படி சம்ஸ்காராதிகள் ஆகாத 
என அடைக்கலம் அடைந்தவன் , 

வருடன் பிராமணன் சம்பந்தமுதலா தல் 
10. பிரகஸ்பதியின் மனைவியைக் கவர்ந் 

பிரமசாரிகள் 

கிருகத்தனிடம் 
ததனால் அவர் சமுத்திரஜலத்தை எல் தோன்றி இரவுண்ணல் , எண்ணெய் , சந் 
லாம் வறளச்செய்ய , வணங்கி மீண்டும் 

தனம் , பெண்போகம் , பஞ்சேந்திரிய 
அவளைக் சொடுத்தவன் , 

அவா இவைகளை நீக்கி வேதாப்பியாசிய 
11. சலந்திரனை வளர்த்தவன், 

ராய் , முக்காலமும் நிஷ்டைகூடிப்பிக்ஷை 
12 பானுகோபன் மோகனாஸ்திரம் பிர வாங்கியுண்டு, சடைவளர்த்துத் தரையிற் 
யொகஞ்செய்து கடலில் முழுகச்செய்த 

படுத்து , 

ஆசாரியருக்குப் பணிவிடை 


முதலை , 


வருணாச்சிரமம் 


1890 


வருணாச்சிரமம் 


புரிந்து பின் கிருகத்தராவர் . இவர்கள் அவ் 
வவர் வருணத்திற்குத் தக்கபடி மான்றோல் 
பூணூலாகவும் , சணல் , வெள்ளாட்டுத் 
தோல் மயிர் இவற்றால் நெய்த வஸ்திரத் 
தையும் அரையிற்றரித்தல் வேண்டும் .. 
பிராமணர் முப்புரியாய்ச்செய்த முஞ்சியும் 
கத்திரியர் மூர்வியால் செய்த வில்லினா 
ணும் , வைசியர் முப்பிரியான சணலின் 
அரைஞாணும் தரித்தல்வேண்டும் . இவர் 
கள் முறையே பஞ்சு , சணல் , ஆட்டுமயிரி 
னாலுமான பூணூல் தரித்தல்வேண்டும் . வில் 
வம் அல்லது பலாசம் ஆல் அல்லது கருங் 
காவி மூங்கில் அல்லது அத்திகளின் தண் 
டம் கைக்கொள்ளவேண்டும் . இவர்கள் தம் 
பிக்ஷாபாத்திரத்தைக் கையிலேந்திச் சூரி 
யனுக்கு எதிரிலிருந்து அக்னியைப் பிர 
தக்ஷிணம் செய்து பிக்ஷை செய்யவேண் 
ம்ே . பிகைகொண்ட அன்னத்தைக் குரு 
வுக்கு நிவேதித்துத் தானுண்ணல் தகுதி , 
அத்யயனம் செய்வோர் பிரமாஞ்சலி 
செய்தவராய்ப் பரிசுத்த வஸ்திரதாரியாய் 
ஜிதேந்திரியராய் இருந்து ஆசாரியனை 
வணங்கி அத்யயனம் செய்தல்வேண்டும் ., 
இவர்கள் இரவில் புசிப்பு , எண்ணெய் , 
சந்தனம் , தாம்பூலம் இவைகளை நீக்கித் 
தரையில் கிடந்து நிட்டையிலிருத்தல் 
வேண்டும் . இதைத் தவறில் நாகமாம் . 
கிரகஸ் தன் பிரமசரியம் நீங்கிச் சந்ததியின் 
பொருட்டும் , தேகசம்ரக்ஷணத்தின் பொரு 
ட்டும் , தன்னுடன் கோத்ர சூத்ரம் ஒவ்வாத 
குடியில் பிறந்த நற்குணமாதைக் கிரகித் 
துத் தென்புலத்தார் தெய்வம் விருந்து சுற் 
நத்தார் ஆகிய இவர்களைக் காத்து , பஞ்ச 
மகா பாதகங்களை நீக்கி இருப்பவனாம் . இவ் 
இல்லறத்தான் , அச்சம் , நாணம் , மடம் , 
பயிர்ப்பு என்னும் நாற்குணங்களை நாற் 
படையாகக்கொண்ட கன்னிகைப் பருவமு 
டையாளை மணந்து தாய் தந்தையரைப் பூசி 
த்து விருத்தர் , பாலர், பெண்கள் , கோயி 
னர் , முதலியோர்க் குணவளித்து அதிதி 
கள் , தென்புலத்தவர் , தெய்வம் , சுற்றத் 
தவர் முதலியவர்களைப் பூசித்து , கொலை , 
களவு , பொய் , கள் , காமம் , என்னும் மகா 
பாதகங்களை நீக்கிப் பக்ஷ பாதம் , வழக் 
கழிவு , பரநிந்தை , கடுங்கோபம் முதலிய 
போக்கித் தம்முயிர்போல் மற்றவர்களி 
டத் தன்புள்ளானாய்த் தெய்வம் , ஆசாரி 

இவர்களை வழிபட்டுத் தர்ப்பணாதி 
விரதானுஷ்டானமுற்றவனாய் பல்வழியிற் 


பொருள் பெற்று , தானம் , தருமம் , மடம் , 
தடம் , கோயில் , ஏரி , தடாகம் , கிணறு , 
சோலை இவைகளை யுண்டாக்கித் தான் 
செய்துவரும் தருமாதி தவங்கள் பிறரை 
அடையா வகை , குளம் , கிணறு முதலிய 
வற்றில் முழுகி அதிலிருந்து இருகை 
மண்ணை வாரி வெளியிலிட்டுப் பூசைமுத 
லிய நித்திய கருமாதிகளை முடித்துப் பக் 
துக்களுடன் உணவருந்தல் வேண்டும் . 
அவ்வகை உண்ணுமிடத்து இரவில் தயி 
ரையும் , பால்வெண்ணெயாதிகளைப் பகலி 
லும் உண்ணல் அடாது . துயிலும் மகளி 
ரைப் பார்த்தலும் , காலை மாலை வேளைக 
ளில் துயிலலும், இருளில் தனித்துப் 
போதலும் , கையினால் சலபானம் செய்த 
லும் , இந்திரதனுசைக் காணலும் , பெருந் 
துயில் கொள்ளலும் , துயில்வோரையிடை 
யில் எழுப்பலும் , பகல் நித்திரை செய் 
தலும் , காலைவெயில் காய்தலும் , வீட் 
டில் மயிர்கழித்தலும் , விரித்த சிகையுட 
னிருத்தலும் , பிறர் துகிலணிதலும் , சுடு 
காட்டுப் புகைபடப் போதலும் , குளித்த 
பின் கையாற் றுடைத்தலும் , தன்னை 
தானே புகழ்தலும், சொக்கட்டான் , 
சோழி , சதுரங்கம் முதலிய சூது பயில 
லும் ஆகாவாம் தன்மரபின் ஒழுக்கத்தைத் 
தவறல் ஆகாது . தனது மனைவியரை , 
அடைக்கலமாக வந்தடைந்தாரை, தன் 
பொருளை , மனையாளின் சீதனப்பொருளை , 
தன்மக்களை , தன்மக்களிருக்கத் தன பொரு . 
ளைத் தன்னுயிர் நீங்குவதாயினும் பிறருக் 
குக் கொடுக்கக்கூடாது . முன்னோளிருக் 
கப் பின்னொருத்தியை மணத்தல் ஆகாது . 
உண்டபின் வாயில் சலத்தை யுமிழாது 
உட்கொண்டால் பிதுர்க்களுக்கு ஆகாது . 
தீக்கனாக்காணில் பின் ஸ்நாகம் செய்து 
தெய்வந் தொழல்வேண்டும் . சுடுகாட்டில் 
அடுக்கிய சிதையைத் தொடில் ஸ்நாகஞ் 
செய்தல் வேண்டும் . தேவாலயத்தில் உண் 
ணல் ஆகாது . இலையின் மீது சலந்தெளி 
த்து உண்ணல் வேண்டும் . கட்டிலின் 
மீதும் பீடத்தின் மீதும் இருந்தும் உண் 
ணலாகாது . மாதர் கலவியினும் , அந்த 
ணர் உயிர்காத்தற் பொருட்டும் , பசுவைக் 
காக்கவும் , கலியாணகிமி த்தமும், ஒரு 
வாறு பொய் சொல்லலாம் . பேசுகையில் 
துரும்பைக் கிள்ளலும் , குருமொழி கடத் 
தலும் , விளக்குமாற்றின் றூசிலிருத்த 
லும் , தீபத்தை அவித்தலும் , உணவில் 


யன் 


வருணாச்சிரமம் 


1891 


வருஷகர்ப்பம் 


நஞ்சள்ள பொருளையிடுதலும் , பொய் இலகுவாக உண்டு தன ஏசாயின் தெற்கு 
பேசுதலும் , கடுங்கோபங்கொள்ளலும் ஆகா லும் கிழக்கிலும் , வேற்றூராயின் மேற்கி 
வாம் . தேவதார்ச்சனை செய்து 

லுந் துயின்று , நன்னெறிநின்று வீடடயை 
யால் தேவப்பிரீதி செய்விக்கின் ஆயுள் முயலல் வேண்டும் . 

வானப்பிரத்தன் 
வளரும் , பிதுர் கருமம் , தர்ப்பணம் , சிரார் தனம் முதலியவற்றைத் துறந்து மனைவி 
த்தம் முதலியன செய்தல் வேண்டும் , தாய் யுடன் காட்டிற் சஞ்சரித்துச் சாகாதிகளை 
தந்தையர் இறந்த திதியில் திவசம் கொடு உண்டு செபம் தியானங்களைப் பொருளா 
த்தல் வேண்டும் . மணங்கொள்கையில் கக்கொண்டு புலன்களைவென்று , பனி வெ 
பெண்களையே பெறுபவள் வயிற்றில் பிறந் யில்களிலும் நீரிலும் , நெருப்பிடையிலும் 
தவளை மணத்தலா காது , அக்கன்னிகை தவஞ்செய்து நன்னெறியடைவோனாம் . 
தன் கோத்திரத்தவளல்லாளாயும் , பிணி, சந்நியாசி உடல் , பொருள் , ஆவி இவற் 
பழி , இல்லாத சந்ததியிற் சேர்ந்தவளா றில் அணுவளவும் அவாவின்றி முற்றத் 
யும் , 

பறவை , நக்ஷத்ரப்பெயர் துறந்து ஞானமே பொருளாய் ஆசாரி 
பெற்றவளல்லா தவளாயும் , தனக்கிளையா யன் செல்வழி நிட்டைகூடி இறைவன் 
ளாயும் , மிருதுபாஷியாயுமிருத்தல் வேண் திருவடி அடைபவன் . வானப்பிரத்த சந் 
டும் . அக்கன்னிகையை மணந்து கூடு நியாசிகளின் பிரிவுகளை வேறு எழுதி 
கையில் , அவள் பூத்து நீராடும் நாளிலும் , னாம் ; ஆண்டுக் காண்க . 
பகலிலும் , ஷஷ்டி , அஷ்டமி , சதுர்த்தசி , வருத்தமானம் - ஒரு வித்தியாதர நகரம் , 
அமாவாசை , 

பௌர்ணமி , விரத்தினம் , ( சூளா . ) 
தனக்காகாநாள் , தான் பிறந்தநாள் , சிரா வருத்தமானன் புண்டா நகரத்திலிருந்த 
ர்த்ததினம் இவைகளை யொழித்தல், ஒருபகாரி . வாசவதத்தை முதலியோர் 
வேண்டும் . கிருகத்தன் பெண்கொண்ட இவனது இல்லத்திற் சிலநாள் மறைந்தி 
வீட்டில் பொன் கவால் ஆகாது . தென் ருந்தனர் . ( பெ . கதை . ) 
புலத்தார் , தெய்வம் , விருந்து , ஒக்கல் வருத்தனை - (ச ) அபவேட்டிதம் , உபவேட் 
முதலியவரைக் காத்தல் வேண்டும் . ஷஷ்டி , டிதம் , வியாவர்த்திதம் , 

பராவர்த்திதம் 
அஷ்டமி , அமாவாசை , சதுர்த்தசி , பூரணை என்பன . 
முதலிய 

நாட்களில் எண்ணெயிட்டுக் வருமதிருக்கு- சுவபலருக்குக் காந்தியிடம் 
கொளலாகாது . ஆடி , புரட்டாசி , மார் உதித்த குமாரன் . 
கழி, மாசிமாதத்திலும் , ஞாயிறு , சனி , வருமுலையாரித்தி இவள் பெண் கவி 
செவ்வாய்க்கிழமை, மாதப்பிறப்பு , வரு 

போலும் . இவள் பெயர் இத்தியென் றிருத் 
ஷப்பிறப்பு , புண்யகாலம் , விரத்தினத்தி தல்கூடும் . மற்றது அடைமொழி . கடைச் 
லும் மயிர்களை தல் கூடாது . காலை , மாலை , சங்கத்தார் காலத்தவள் , ( குறு - எசு . ) 
மத்தியான்னம் கிரகணகாலங்களில் வருஷகர்ப்பம் - ஆதித்தன் , கார்த்திகை, 
சூரியனைப் பார்த்தலும் , தன்னிழலைச் சலத் ஆவணி , தை இவற்றில் சங்கிரமித்த 
தில் காணலும் , நிர்வாணியாய் நீராடலும் , காலத்தில் மழை பெய்யும் , மார்கழி , ஐப் 
கன்றைக்கட்டிய தாம்பைக் கடத்தலும் பசி , புரட்டாசி இவற்றில் சங்கிரம 
ஆகா . வழியிற் செல்லுமிடத்துத் தேவால காலத்து மழையுண்டாயின் மழை இல்லை 
யம் , அந்தணர் , துறந்தோர் , கவிஞர் , யாம் . ஞாயிறு செவ்வாய் சனி இவற்றி 
நீர்க்குடம் , அரசன் , தயிர் , நெய் , உயர்ந் னாயினும் , சந்தியாகாலத்தினாயினும் , பகற் 
தோர் , அரசமரம் எதிர்ப்படின் வலமாகச் காலத்தினாயினும் சங்கிரமிக்கின் மழைக் 
செல்லல் வேண்டும் . மனைவியை தீங்கிப் குறைவுண்டாம் . ஐந்து , ஆறு கோட்கள் 
பரத்தையர் வீடுசேரல் 

ஆகாது . 

நிறையே சேரவிற்குமாயின் மிகுமழை 
மனம் புரிந்து , மனைவி , மக்கள் , விருந்தி உண்டாம் . பூராடத்தில் ஆதித்தியன் புக்க 
னர் , ஒக்கலுடன் உண்டு களித்துப் பக நான் முதல் ( க ) நாட்கள் சந்திராதித்தர் 
வில் சாஸ்திர ஆராய்ச்சி செய்து இம்மை களை மந்தாரம் மறைக்குமாகில் திருவா 
யில் செல்வநிலையாமை , இளமைநிலையா திரை மூன்றாங்காலில் ஆதித்யன் புக்க 
மை , யாக்சைநிலையாமை முதலாயவற்றை நாள் முதல் மாதம் ஒன்றுக்கு பசு ) நாள் 
யுணர்ந்து உலக எல்விட்டு வீட்டு ஏல் ஓதி வீதம் சகசையகிரியில் மழை பெய்யும் . 
உண்மையுணர்ந்து மாலையில் சந்திமுடித்து ஆதித்யகதியால் ( சு , எ ) பாட்களளவும் 


வருஷம் 


1892 


வரையறுத்த பாட்டியல் 


ரைப் 


சமுத்திரத்தில் மழை பிரளயம் பாயும் . டனர் . சில நாட்களுக்குப்பிறகு தேவகி 
இந்தப் பதின்மூன்று நாட்களும் நிர்மலமா வேண்டுகோளால் அவர்கள் வருவிக்கப் 
விருக்கின் நாள் வீதம் பார்த்து அந்த மாத 

பட்டுச் சாபநீக்கம் பெற்றனர் . 
மழையில்லை யென்க. ( விதானமாலை . ) 

வருதகர் 

கோபாலரில் ஒரு வகையர் 
வருஷம் - 1. ஒரு முறை நாரதமுநிவர் வருதனி ஒரு அப்சரப்பெண் . இவள் பிர 
கிருஷ்ணமூர்த்தியை நீர் அறுபதினாயிரம் வரன் எனும் வேதியனைக் கண்டு மயல் 
கோபிகைகளுடன் 

இருக்கிறீரே 

கொள்ள 

அவன் உடன்படாமையால் 
எனக்கு 

கன்னிகை 

தாலாகாதா விசனம் உற்ற இவளது கணவன் அவ 
என்ன , அதற்குக் கண்ணன் நான் இல் னப்போல் உருக்கொண்டு புணர்ந்தனன். 
லாப்பெண்ணை வரிக்க என , 

உடன்பட்ட 

அதனால் இவளிடம் சுவரோருசி பிறந் 
தான் ( சு 0,000 ) வீடுகளிலும் பார் தான் . அந்தச் சுவரோருசியிடம் ஸுவா 
த்து இவர் இல்லாவீடு கிடைக்காததினால் ரோசிஷ மனுப்பிறந்தான் , 
கண்ணனிடம் வந்து அவர் திருமேனியில் வருநயு - ( சங் . ) ரௌத்திராசுவன் குமாரன் , 
மயல்கொண்டு அவரை நோக்கி நான்தேவ வரேணியன் - ஒரு அரசன் , விக்னராச 
பெண்ணாய் இருந்து 

புத்திரராகப் பெற்றுக் காட்டி 
எண்ணல்கொண்டேன் என்றனர் . 

கண் 

விடக் கட்டளை யிட்டவன் . 
ணன் யமுனையில் நாரதரை ஸ்நானஞ் வரைதல் இது , ( ருசு ) ஆம் நாள் தலைவன் 
செய்ய ஏவ , முநிவர் அவ்வகை செய்து மீண்டு தலைவியில்லம் வருகையில் தலை 

அழகுள்ள பெண்ணாயினர் . இவ விதம ரெதிர்கொண்டுபோ யழைத்துவந்த 
ளுடன் கண்ணன் அறுபது வருஷம் கிரீ 

பின் உலக 

இயற்கைப்படி பலவி தமாக 
டித்து அறுபது குமாரரைப் பெற்றனர் . அருங்கலன் முதலிய வேண்டுவன கொடு 
அவர்கள் பெயர் பிரபவ முதல் அக்ஷய த்து அந்தணரையுஞ் சான்றோரையு முன் 
இறுதியானவர்களாம் . இவர்கள் வருஷ 

னிட்டு மணச்சடங்குடனே வதுவை முடித் 
மாம் பதம் பெற்றனர். 

அழிக் கண்டோர் மகிழ்ந்து கூறல் . 
2. ( சு 0 ) . பிரபவ , விபவ , சுக்கில , பிர னுடன் வரைவியல் முற்றியது . 
மோதூத , பிரசோத்பத்தி , ஆங்கீரச, வரைதல் வேட்கை - இது ( க ) காள் நிகழ்ச்சி . 
ஸ்ரீமுக , பவ , யுவ , தாது , ஈசுவா , வெகு தலைவிமணத்திற் கவாவுறுதல் . 
தானிய , பிரமாதி , விக்ரம , விஷு , சித் சம் , உவர்த்தல் , ஆற்றாமை என மூவ 
திரபானு , சுபானு , தாரண , பார்த்திப , கைத்து . இதன் விரி தலைமகளைப் பாங்கி 
விய இவ்விருபதும் உத்தம வருஷங்கள் . பருவால் வினாவல் , அருமறை செவிலியறிக் 
சர்வஜித்து , சர்வதாரி , விரோதி , விகிர்தி , 

தமைகூறல் , தலைமகன் வருந்தொழிற் 
கா , நந்தன , விஜய , ஜய , மன்மத , துன் கருமை சாற்றல் , தலைமகனூர்க்குச் செல 
முகி , ஏவிளம்பி , விளம்பி , விகாரி , சார் வொருப்படுதல் , பாங்கியிறைவனைப் பழித் 
வரி , பிலவ , சுபகிருது , சோபகிருது , தல் , இறைவியிறையோன் தன்னை நேர்ந் 
குரோதி , விஸ்வாவசு , பார்பவ இவ்விரு தியற்பட மொழிதல் , கனவுநலிபுரைத்தல் 
பதும் மத்திம வருஷங்கள் . பிலவங்க , கனவி னழி புரைத்தல் , தன் துயர் தலைவ 
கீலக, சௌமிய, சாதாரண , விரோதி குணர்த்தல் வேண்டல் , துன்புறு பாக்க 
இருது , பரிதாபி , பிரமா தீச , ஆனந்த , சொல்கிலனச் சொல்லல் , அலர் பார்த்துற்ற 
இராக்ஷஸ , நள , பிங்கள , காளயுக்தி , சித் அச்சக்கிளவி , ஆறு பார்த்துற்ற அச்சக் 
தார்த்தி , சௌத்ரி , துன்மதி , துந்துபி , கிளவி , காமமிக்ககழிபடர்கிளவி , தன்னுட் 
உருத்ரோத்காரி , இரத்தாக்ஷி , குரோதன , கையாறெய்திடுகிளவி , நெறிவிலக்குவித் 
அக்ஷய இவ்விருபதும் அதமவருடங்களாம் . தல், குறிவிலக்குவித்தல் , வெறிவிலக்குவித் 

3. பூமி தன்னினும் பலமடங்கு பெரிய தல், பிறவிலக்குவித்தல் , குரவரை வரை 
சூரியனை ஒருமுறை சுற்றி வருதற்கு வெதிர் கொள்ளுவித்தல் எனும் விரிவினை 
( 3653 ) நாட்கள் ஆகின்றன. அதுவே 

யுடையது . ( அகம் :) 
வருஷம் . 

வரையறுத்த பாட்டியல் செய்யுளின் 
வருஷை - மரீசியின் தேவி . இவள் குமா பொருத்தம் சொன்ன செய்யுள் இலக்க 
சர் அறுவரும் பிரமன் சாபத்தினால் தேவகி ணம் . இது சம்பந்தமுநிவர் மாணாக்கர் 
வயிற்றிற்பிறந்து சம்சனால் கொல்லப்பட் இயற்றியதாம். 


வரைவிடைவைத்துப் - பிரிதல் 


1898 


வர்த்தகர்பரிபாஷை 


மலிவு , 


வரைவிடைவைத்துப் பொருள்வயிற் பிரி கூறல் , ஆறு பார்த்துற்ற அச்சக்கறல் , 
தல் 

வரைவை இடையிலென ஆற்றாத்தன்மை யாற்றச்கறல் , காமன் 
வைத்துத் தனக்குப் பழக்கிடையாய்ப் மிகவுரைத்தல் , காமமிகவுரைத்தல் , கனவு 
பெரும் பொருளிருப்பினும் தன்றாளான் நலிபுரைத்தல் , கவினழி புரைத்தல், எனு. 
வரை தற்கு வேண்டும் பொருள் காரண விரியினையுமுடைத்து . ( இலக் . வி . 
மாகப் பிரிதல் . இது பிரிவு அறிவுறுத்தல் , 

குஉக . ) 
பிரிவு உடன்படாமை , பிரிவு உடன்படுத் வரைவுமலிவு - இது வரைவின் பொருட்டு , 
தல் , பிரிவு உடன்படுதல் , பிரிவழிக் கலங் நடக்கு முயற்சியாகிய கிளவியின் தொகை, 
கல் , வன்புறை , வன்பொறை , வருவழிக் இது வரைவுமலிவும் , அறத்தொடு நிற்றலு 
கலங்கல் , வந்தழி மகிழ்ச்சி என்னும் மென இருவகைத்து . அவற்றுள் வரைவு 
ஒன்பது வகையினையும் , என்பொருட் பிரி வு , வரைவுமுயல் வுணர்த்தல் , வரை 
வுணர்த்து ஏந்திழைக் கென்றல் , நின் வெதிர் வுணர்த்தல் , வரைவறிந்து மகிழ் 
பொருட் பிரிவுரை நீ யவட்கென்றல் , தல் , பரவல்கண்டு உவத்தல் என நான்கு 
நீடேனென் றவ னீங்கல் , பாங்கி தலை வகைத்து . இது காதலன் முலைவிலை விடுத் 
விக்கு அவன் செலவு உணர்த்தல் , தலைவி தமை பாங்கி காதலிக்குணர்த்தல் , காதலி 
யிரங்கல் , பாங்கி கொடுஞ்சொற் சொல்லல் , நற்றாயுள்ளம் மகிழ்ச்சியுள்ளல் , பாங்கி தமர் 
தலைவி கொடுஞ்சொற் சொல்லல் , வருகு வரை வெதிர்ந்தமை தலைவிக்குணர்த்தல் , 
வர் மீண்டெனப் பாங்கிவலித்தல் , பருவம் தலைமகளுவகை 

யாற்றாது உளத்தொடு 
கண்டு பெருமகள் புலம்பல் , இகுளை கிளத்தல் , தலைவனைப் பாங்கி வாழ்த்தல், 
வம்பென்னல் , இறை மகண்மறுத்தல் , தலைவி மணம் பொருட்டாக அணங்கைப் 
அவர் தூதாகி வந்தடைந்த திப்பொழுது பராநிலை காட்டல் , பராநிலை கண்ட தலை 

எத் துணைவி சாற்றல் , தலைமக ளாற்றல் , மகன் மகிழ்தல் , எனும் விரியினையுடை 
அவன் அவட்புலம்பல் , பாகனொடுசொல் த்து . ( அகம் . ) 
லல் , மேகத்தொடு சொல்லல் , பாங்கிவலம் வரோத்தமை - அழகர் மலையடியிலிருந்து 
புரி கேட்டு அவன் வரவறிவுறுத்தல் , வலம் கோவலனை அழிவற்ற இன்பம் யாது 
புரி கிழவி வாழ்த்தல் , தலைவன் வந்துழிப் என வினவியவள் , (சிலப் - காடு .) 
பாங்கி நினைத்தமை வினாவல் , தலைவன் வர்க்கசோழகன் - சுக்கிரீவசேநாபதி , 
வினைத்தமை செப்பல் , பாங்கி தலைவியை வர்ச்சன் - சோமன் புத்திரன் ,. 
யாற்றுவித்திருந்தமை கூறல் எனும் விரி வர்ச்சஸன் சோமன் என்னும் வசவின் 
யினையும் உடைத்து . 

( 

( இலக் . வி . சூ . குமாரன் , 
ருஉசு - எ . ) 

வர்ச்சஸ் - சந்திரன் குமாரன் , 
வரைவு - தலைமகன் தலைமகளைக் குரவர் வாணியசமை- தாபிக்கத்தக்க திருஷ்டாந்த 
முதலோர் கொடுப்பவும் கொடாதொழிய தருமத்தைப் பஷாந்திரத்திற் சாதிப்பது , 
வம் வதுவைச் சடங்கொடு பொருந்த ( புகழ்ந்துரை. ) 
மணஞ்செய்து கோடல் , 

வர்த்தகர்பரிபாஷை - அல்லது ( குழூஉக் 
வரைவுகடாதல் - இது பாங்கி தலைவனோடு குறி ) ஜவுளிக்கடைக்காரர் 1 , 2 3 , 4 , 5 , 
வரைவுகூறிவினாதல் என்பர் . இது பொய்த் 6 , 7 , 8 , 9 , 10 , வீசம் , அரைக்கால் , கால் , 
தல் , மறுத்தல் , கழறல் , மெய்த்தல் , எனும் அரை , முக்கால் , ரூபா , அணா , குறையப் 
நான்குவகையினையும் , வினவியசெவிலிக்கு பார் , ஏறப்பார் , விலைவைத்துச்சொல் என் 
மறைத்தமை விளம்பல் , அலாறிவுறுத்தல் , பவைகளுக்கு முறையே மதி , வினை , 
தாயறிவுணர்த்தல் , வெறியச்சுறுத்தல் , பிறர் குணம் , சுருதி , சாம் , மதம் , திரி, கிரி , 
வரைவுணர்த்தல் , வரைவெதிர்வுணர்த்தல் , மணி , தசம் , பூ , பிஞ்சு , தங்கம் , பழம் , 
வரையுநாளுணர்த்தல் , அறிவறிவுணர்த் வெள்ளி , ணா , பதியப்பார் , முடுக்காப்பார் 
தல் , குறிபெயர்த்திடுதல் , பகல்வருவானை 

சிவன் , தாம்பிரம் எனவும் , பூட்டுக்கடை 
யிரவுவருகென்றல் , இரவு வருவானைப் கோமட்டிகள் ஒன்று முதல் பத்து வரையில் , 
பகல் வருகென் றல் , பகலினு மிரவினும் கேவு , சாயம் , உத்தரம் , பனம் , மூலம் , 
பயின்று வருகென்றல் , பகலினுமிரவினு தீபனம் , மராம் , தாமம் , தீமசம் , காலம் 
மகலிவணென்றல் , உரவோன் நாடும் ஊரும் எனவும் , யை தாபிதெலுபு எ - ம் , இயை நக 

மரபும் புகழும் வாய்மையும் லிதெலுபு எ - ம் , வெள்ளியை தெறுபு எம் , 

175 


. 


குலனும் 


வர்த்தமான தீர்த்தங்கரர் 


1394 


வலாசுரன் 


கூறுவர் . 

மதுரை சௌராஷ்டிரர் ஒன்று பாதம் உயிர் ; இடநாளுக்கு முந்தின. பாதம் 
முதல் பத்துவரையில் முறையே பாங்க் , அல் உயிர் முடிந்த பாதம் உடல் என்றறியப் 
லதுபீ , அடைகா - அ - து லா . பெளனாகா . படும் . ( வி தானமாலை . ) 
அ து லா , அக் அ.து யா , மூலம் . அது வலம்புரீவிநாயகர் - விநாயக பேதத்துள் 
சாவால் , தீமனம் அ.து பவுனோடு அக் , ஒன்று . ஒருமுறை விநாயகமூர்த்தி திருப் 
தை , அடை அக் எனவும் , வீசத்தை - பால் பாற்கடலில் நீர் விளையாட்டுக் காரணமா 
காணி எ - ம் , ( ஆ ) அடகாகாணி , ( 3 ) சாவாங் 

கச் 

சென்று அங்கு துயின்ற திருமாலி 
காணி , ( 2 ) அடகாபான் , ( 2 ) பவுனாகாபான் னைத் துதிக்கையால் உறுஞ்சி உமிழ்கை 
என்பர் . இன்றும் ஜவுளிவியாபாரிகளிற் யில் சங்கு ஒருபுறம் போய் விழுந்தது . பூத 
சிலர் ஒன்று முதல் பத்து வரையில் நபி , சா , கணத்தில் ஒன்று அச்சங்கினை எடுத்து 
டிமி , தோ , சொளம் , திரிவாண்டோ, முழங்கியது . அதனைத் திருமால் வேண்ட 
குழிப்பி , பரத்தாண்டே , கிழம் , குளசி , வாங்கி அளித்ததால் இப்பெயர் பெற்ற 
நபம் , இராதி , பெழம் , பிச்சு , கிரி , வலி னர் . (காஞ்சிபுராணம்.) 
வாண்டே , மணி , தாழாண்டே , சிணி , வலவை - ஒருந்தி ; இலங்கைத்தீவிற் சம 
புலியி என்பர் . இவர்கள் வீசத்தை னொளி மலையிலிருந்து உண்டாவது. ( திரு . ) 
எழுந்து , ( ) தூணா , ( 4 ) திங்கு , ( 3 ) வலன் -1 . ஒரு அசுரன் ; இந்திரனால் கொல் 
சாண்ணோ, 2 ) தரம் - என்பர் . ஆட்டுவணி லப்பட்டவன் . இரத்னோற்பத்தி காண்க . 
சர் ஒன்று முதல் பத்து வரையில் முறையே 2. இவ்வலன் புதல்வன் பலராமரால் 
பண்டி , எசப்பு , சூலம் , நடவா , செய் ,, தீர்த்தயாத்திரையில் கொல்லப்பட்டவன் , 
காரபு , சத் , அட்டு , நவ் , தடப்பா என்பர் . 3. சூரிய வம்சத்து அரசனாகிய பரிச்சித் 
பின்னும் பல பரிபாஷைகள் உண்டு , 

திற்குச் சோபனையிடத்து உதித்தவன் . 
வர்த்தமான தீர்த்தங்கார் - சைந் தீர்த்தங்கா 4. கருடனால் கொல்லப்பட்ட அசுரன் . 
ரில் இருபத்தினான்காவது . இவர் விதேக இவன் எலும்புகள் வயிரம் ஆயின . 
தேசத்தில் குண்டலபுரத்தில் நாதவம்சத் 5. பீமன் அஞ்ஞாதவாசத்தில் வைத் 
தில் சித்தார்த்த மகாராசருக்குப் பிரிய துக்கொண்ட பெயர் . 
காரணியிடம் சித்திரைமாசம் சுக்லபக்ஷம் 6. ஒருவேடன் திரிகூடத்துக்கு அருகில் 
திரயோதசி உத்திரட்டாதி நக்ஷத்திரம் வேட்டைக்குச் சென்று மிருகங்களை வதை 
கூடிய தினத்திற் பிறந்தவர். உன்ன தம் ( எ ) த்து அம்மிருகத் தசைகளைப் பதப்படுத்தி 
முழம் , சுவர்ணவர்ணம் , ( எஉ ) வருஷம் வைத்திருந் தனன் . நரி ஒன்று அவைகளை 
ஆயுஷ்யம் , கௌதமர் முதலாகிய ( கக ) எடுத்துச் செல்ல இவன் அந்தரியைத் 
கண தார் . அக்காலத்து அரசர் சிரேணிக 

தொடர்ந்து அம்மலையை வலம் வந்து முத் 
மகாராசா , சீவகன் ராசா . 

தியடைந்தனன் . (திரிகூடாசல புராணம் .) 
வர்த்தமானம் ஒருபட்டணம் . இப்பட்ட வலாகம் கிருஷ்ணன் தேர்க் குதிரை 
ணத்தில் பாண்டு புத்திரர் அரண்ய சந்தத் களில் ஒன்று . 
தராய்த் தங்கினார்கள் . 

வலாகன் 

1. ஒரு அசுரன் ; சுசர்மன் 
வர்த்தமானீச்சாம் திருப்புகலூரிலுள்ள தேவியை எடுத்துச் சென்றவன் . உத் 
சிவஸ்தலம் . இது முற்காலத்தில் ஜைன தானபாதன் குமாரனாகிய உத்தமன் தேவி 
ருடைய திருப்பதிகளி லொன் றென்பர் . யை நாக லோகத்திலிருந்து மீட்டுக்கொண 
வர்மதிருக்கு - அக்குரூரன் தம்பி , 

ர்ந்து அளித்தவன் , 
வலங்கைமீகாமன் - ஒரு தமிழ்ப்புலவன் . 2. சாதகர்ணிக்குச் சீடன் . 
அறிவாநந்த சித்தியார் இயற்றியவன் . 

3. கல்கியின் குமாரன் . 
வலநாளிடநாள் - அச்சுவனி, புனர்ப்பூசம் , வலாசுரன் - 1. தேவர்களை வருத்தச் சிவ 
மூலம் , பூரட்டாதி முதலாக மும் மூன்று மூர்த்தியை எண்ணித் தவம் இயற்றி நெடு 
நாள் வலநாள் ; இவை மேஷாதி மீனாந்த நாள் வாழவும் , இறந்தபின் தேகம் நவரத் 
எண்ணப்படும் . சோகணி , மகம் , 

தினமாகவும் வரம் வேண்டிப் பெற்றுத் 
விசாகம் , திருவோணம் முதலாக மும் தேவர்களை வருத்தி வருகையில் , இந்திரன் 
மூன்றுநான் இடாள் . இவை விருச்சிக இவனை உபாயத்தினால் வெல்ல எண்ணி , 
முதல் தனுவந்தமாக எண்ணப்படும் . வல அசுரனே நீ மகா வல்லவன் ! உன்னுடன் 
நாளுக்கு முந்தின பாதம் உடல் , முடிந்த நட்புக்சொள்ள விரும்புகிறேன் என்று 


மாக 


வலாரி 


1895 


வல்லபமதம் 


கூறி , உனக்கு என்னவரம் வேண்டும் வலுவாடிகள் வலையரில் ஒருவகுப்பு , 
கேள் என்றனன் . இந்திரன் இவ்வாறு இவர்கள் பயிர்த்தொழில் முதலிய செய்து 
சொல்லக்கேட்ட வலன் , நீயோ எனக்கு பிழைப்போர் . 
வாந் தருபவன்; நீ என்னவாம் விரும்புகின் வலையர் - ஒருவகை வேட்டைக்கார சாதி 
றையோ அதைக் கேள் , தருகின் றனன் யார் . இவர்களிற் சிலர் மீன்பிடித்தும் சிலர் 
என்றனன் இந்திரன் மீ இம்மைமறுமைக் பக்ஷிகளை வேட்டையாடியும் சிலர் கழனி 
குப் புகழை நிறுத்தி எனக்கு யாகப்பசுவாக களில் கூலிவேலை செய்தும் பிழைக்கின் 
ஆகுக என , அவ்வகையாகவே , யாகப்பசு றனர் . இவர்கள் தேசத்தில் முதல் முத 
ஆயினன் . 

இவனது உடலின் உதிரம் வில் இருந்தவர்கள் தாங்கள் என்று கூறு 
மாணிக்கமும் , பற்கள் முத்துக்களும் , 

கின்றனர் . இவர்கள் 

அம்பலக்காரன் 
உரோமங்கள் வைடூரியமும் , எலும்புகள் சேர்வைக்காரன் குருவிக்காரன் , வேடன் , 
வயிரங்களும் , பித்தம் பச்சைகளும் , நிணம் சிவியான் என்ற பல பட்டப் பெயர்களை 
கோமேதகமும் , தசை பவளமும் , கண் 

யுடையவர்கள் . 
கள் நீலமும் , கபம் புஷ்பராகமும் ஆயின . வல்லபதேவராயன் - சேட தாசையர் காலத் 
( திருவிளை ) 

துச் சைவனான ஒரு சைாராசன் . தேவி 
வலாரி - இந்திரன் வலனைக் கொன்றதால் சற்குணி , 
பெற்ற பெயர் . 

வல்லபதேவன் - பாண்டிநாட்டு அரசன் . 
வலி - | இது தேகத்திலுள்ள நாம்பின் திருவணை ( தர்ப்பசயனம் ) யாத்திரை 
சோகத்தால் உண்டாவது , 

. ( 1 ) அமா செய்த வேதியரால் உறுதி உணர்ந்து 
கண்டவலி ; இது தேகநோவுடன் மூர் செல்வ நம்பியை ஆசாரியராகக்கொண்டு 
ச்சை அசைவ றக்கிடத்தல் முதலியவற்றை அவர் சொல்லியபடி பொற்கிழி கட்டிப் 
உண்டாக்கும் . ( 2 ) குமரகண்டவலி ; இது பெரியாழ்வாரால் அது அறுந்துவிழ , பெரி 
கழுத்தையும் முகத்தையு முருக்கல் , உறுப் யாழ்வாரைப் பணிந்து அநுக்கிரகம் பெற் 
புக்களைக் கோணிக்காட்டல் , இவற்றோடு றவன் . 
சந்நிபாத குணங்களை யுண்டாக்கும் . ( 3 ) வல்லபமதம் - இம்ம தஸ்தாபகனாகிய வல்ல 
பிரமகண்டவலி ; கைகால்களை நீட்டின பாசாரியன் . கிறிஸ்தசகம் 1478 - ம் வரு 
விதம் துடித்தல் , நிலைக்கண் வலிப்பு முத ஷம் பிறந்தவன் . இவன் தந்தை லஷ் 
லியன உண்டாக்கும் . ( 4 ) காக்கைவலி ; மணபட் , தாய் எல்லம்மை . இவர்களி 
கண்களை மலாவிழித்தல் , அக்காலத்தில் ருவரும் காசிகசாஞ் சென்றிருக்கையில் 
மலஜலம் நழுவல், இரண்டு கால்களும் திருக்கர் படையெடுத்து வருகிறார்கள் 
விறைத்துக் கொள்ளுதல் , தொண்டை வர என்று கேள்வியுற்று சாகப்பூருக்கு அரு 
ளுதல் , நர அலைதல் , வாயில்கோழை தள் கிலுள்ள சம்பாரணியத்தைப் போயடைந் 
ளல் முதலியன வுண்டாக்கும் . ( 5 ) முயல் தனர் . அடைகையில் எழுமாதத்திய கர்ப் 
வலி ; எழும்புதல் , வாயில் நுரை தள்ளல் , பிணியாகிய எல்லம்மைக்குக் கர்ப்பசிராவ 
வயிற்றுவலி , கை , கால் , கண் முறைத்தல் மாயிற்று , பிறந்த அக்குழந்தையைத் தாய் 
இவற்றை யுண்டாக்கும் . இந்த சோகம் ஒருவாழையிலையில் வளர்த்தி மரத்தடியில் 
தண்ணீரைக் காணிணும் , தண்ணீரைச் மறைத்துப் போயினள் . பின் காசியில் 
சிரசில் தெளிக்கினும் , அக்கினியைக் கண் கலகந் தீர்ந்ததென்று கேள்விப்பட்டு அவ் 
டாலும் , அக்கினி சுடுகை பட்டாலும் , வழிவருகையில் தான் குழந்தையை வைத்த 
சனப்பெருக்கத்தைக் காணினும் உண்டா மரத்தடியில் அக்கினிகுண்டத்தில் ஓர் 
கும் . ( ஜீவ . ) 

குழந்தை விளையாடுதலைக்கண்டு அக் குண் 
2. வைதருப்பச் செய்யு ணெறியில் டத்தை நெருங்கமுடியாமல் தூத்தே 
ஒன்று . இது தொகைச் சொற்றொடர்பு நின்று கடவுளைப் புகழ்ந்து இக்குழந்தை 
உண்டாகத் தொடுப்பது . ( தண்டி . ) 

என் குழந்தையாயின் அணுகவொண்ணா 
வலிழகன் - இலிங்கியைக் காண்க . 

அக்னி வழிவிடுக என்கையில் , அக்கினி 
வலியவன் கரிக்குருவியைக் காண்க . விலக , எல்லம்மை அச்சிசுவைக் கைக் 
வலியன் கரிக்குருவியினம் . 

அதனி கொண்டனள் . 

இவன் கல்விகேள்விக 
னும் , காரிப்பிள்ளையினும் , வேறுபாடான ளில் வல்லவனாய்ப் பல தேசங்களுக்குப் 
பறவை . 

போய்த் தன்மதத்தை ஸ்தாபிக்கத் தொடல் 


வல்லபன் 


1396 


வல்லாளன 


கினான் . மதசித்தாந்தம் இம்மதத்தவர் கொண்டு தமது வீட்டிலிருந்து வேட்டி 
கோபிகாஸ்திரீவேஷம் தரித்து விஷ்ணு முதலியன கொண்டுவரச் செய்து உடுத்திக் 
மூர்த்தியைப் பூசிப்பர் . குருபாத தீர்த்தம் கொண்டு வெளியில் வந்தவர் . 
அமிர்தமாகப் பாவிப்பார்கள் . (சகலார்த்த வல்லாளன் -1 . கொங்கணதேசத்து அரசன் . 
சாரம் .) 

2. விஜயநகரத்து அரசரில் ஒருவன் , 

. 
வல்லபன் - மேலைச் சுளுக்கியாது பட்டப் இவன் புத்திரப்பேறு வேண்டிச் சிவன் 
பெயர்களி லொன்று . ( கல்வெட்டு .) 

அடியவர்க்குத் தானஞ்செய்து 

தானஞ்செய்து வருகை 
வல்லபை விநாயகசத்தி . மரீசிமுநிவர் யில் சிவமூர்த்தி இவனிடம் ஒருசங்கமராய் 
ஸ்நானத்திற்குச் சென்றபோது அத்தடா வந்து பெண்போகம் விரும் ஒனர் . அர 
கத்து இருந்த தாமரை ஒன்றில் சத்தி சன் சங்கமர்க்கு அவ்வாறு செய்விக்க எண் 
குழந்தை உருக்கொண்டு இருந்தனள் . ணிக் குறித்த தினத்தில் தன் ஊர்முழுவ 
முனிவர் குழந்தையைக் கண்டு எடுத்து தும் தாசிகளைத் தேடி அழைத்துவா எவ , 
வந்து தமது தேவியாராகிய தேவவல்லியி எவலாளர் சென்று கண்டு ஒவ்வொருவர் 
டம் கொடுத்து வளர்த்து வல்லபை எனும் வீட்டிலும் ஒரு நாயகன் இருக்கக்கண்டு 
பெயர் இட்டனர் . இவள் வளர்ந்து தவம் அரசனுக்குக் கூறினர். இதை அறிந்த அர 
இயற்றி வருகையில் விநாயகமூர்த்தி வேதி சன் தன் தேவியரில் ஒருத்தியை இசை 
யர் உருக்கொண்டு இவளிடம் வந்து வித்துப் பஞ்சணையில் படுத்து உறங்கும் 
வசிக்கப் பார்த்தனர் . இவள் கலங்காது சங்கமரிடம் ஏவினன் . அவள் சென்று 
தவச்சாலையில் நின்று நீங்கினள் . வேதி மஞ்சத்தில் நித்திரைபூண்டிருந்த சங்கம 
யராக வந்த வினாயகமூர்த்தி தமது திரு ரைக்கண்டு அணைக்கச் சங்கமர் குழந்தை 
மேனிகாட்டித் திருமணஞ்செய்து கொண் உருவாய் அரசன் அவாக்கெட இருந்து 
டனர் . இவளைக் கேசியின் குமாரி என்பர் . அநுக்கிரகித்துச் சென்றனர் . சில நாள் 
( பார்க்கவ புராணம் . ) 

இருந்து அரசன் திருக்கைலை அடையச் 
வல்லபைகணேசர் - வல்லபை தேவி தவம் சிவமூர்த்தி அரசருக்குத் தாமே கர்மாதி 
புரிகையில் பிரமசாரியாக எழுந்தருளி களைச் செய்தனர் என்பர் . ( அருணாசல 
வந்து பிறகு தமது உருவெளிப்படுத்தி புராணம் ) 
மணந்த விநாயகர் , 

3. பல்லி என்னும் நகாத்து வைசிய 
வல்லம்பர் வளம்பரைக் காண்க . 

னாகிய கல்யாணனுக்கும் இந்துமதிக்கும் 
வல்லராசன் - வீமனுடன் யுத்தஞ்செய்த பிறந்து இளமையில் கற்களை விநாயகரா 
அரசன் . 

கக்கொண்டு அயல் சிறுவரையும் உடன் 
வல்லவன் - தத்தனைக்காண்க . தேவி கமலை . கொண்டு விளையாடி வந்தனன் , அயற் 
வல்லன் - பீமன் விராடநகரத்தில் வைத் பிள்ளைகளின் தாய் தந்தையர் இதனை வல் 
துக்கொண்ட பெயர் . ( பா -வீரா .) 

தந்தையாகிய கல்யாணனுக்கு 
வல்லாண்ழல்லை இல்லையும் ஊரையும் அறிவித்தனர் . கல்யாணன் தன் குமாரனி 
இயல்பினையுஞ் சொல்லி அழகிய ஆண் 

டம் 

கோபித்து அவன் கணபதியாகப் 
மைத்தன்மையை நன்மை பெருகச் சொல் பாவித்துப் பூசித்த கற்களை விட்டெறிந்து 
லிய துறை . ( பு.வெ. ) 

குமாரனை மரத்திற்கட்டி யடித்து உனது 
வல்லார் கிழான் பண்ணன் -- சோணாட்டு விநாயகர் வல்லவரேல் உன் கட்டவிழ்த்து 
முகையலூர்ச் சிறுகருந் தும்பியாரால் பா விகே எனக்கூறிச் சென்றனன் . வல்லா 
டல்பெற்றவன் . வல்லார் என்னும் ஊராளி ளன் விநாயகரைத் துதிக்க விநாயகர் பிர 
( புறநா.) 

மசாரியாய்த் தரிசனம் தந்து கட்டவிழ்த் 
வல்லாளமுதலியார் - ஒரு வேளாளர் . இவர் துக் கல்யாணனுக்குச் செவிடு , குருடு 
கொடையாளி. இவர் தம்வீடு நீங்கி ஒரு தொழுநோய் உண்டாக்கிச் சென்றனர் . 
தடாகத்து அருகில் இருக்கையில் ஒரு இந்நோயைக்கண்ட வல்லாளன் தாய், வல் 
வித்துவான் இவரைச் சந்தித்து இவரது லாளனை வேண்ட , வல்லாளன் இப்பிறப் 
வேட்டி முதலியவற்றை அவிழ்த்துக் பில் அல்லாமல் இனி வரும் பிறப்பினும் 
கொடுக்கக் கேட்க , இவர் அதற்கு - மாறு இவன் தக்கன் எனப் பிறந்து இத் துன் 
உருமல் அவற்றைத் தந்து மானத்திற்கு பம் அநுபவித்து முற்கல முரிவரால் சாப 
அஞ்சி வீரிலிருந்து உடல் மறைத்துக் நீக்கம் அடைவான் என்று சொன்னவன் . 


லாளன் 


வல்லான 


1397 


வளையக்காரமண்டபம் 


ளைக்கூறுவது . 


உலக 


வல்லான் இவன் ஒரு வீரன் . நீதிநெறிச் இலக்கணப்போலி இலக்கணத்தைப்போல் 
சோழன் அல்லது பராந்தக சோழன் கால வது ; மரூஉ- இலக்கணஞ்சிதைந்து மரு 
த்திலே அரசர் பலரை வதைத்துச் செங்குக் வியது . தகுதிவழக்கு என்பது ஒருபொரு 
தரில் பழுவூர்வீரன் , பழுவநாராயணன் , ளிற்கு இயல்பாயுள்ள சொல்லையொழித் 
கச்சித்தனியன் , ஒற்றியூரான் , 

ஒற்றியூரான் , களத்தூ துத் தக்க வேறு சொல்லால் அப்பொரு 
ராசன் , புற்றிடங்கொண்டான் , கோளாக் 

அது இடக்கரடக்கல் , மல் 
தகன் , புலியூர்ப்பள்ளிகொண்டான் , பிண கலம் , குழூஉக்குறி என மூன்று வகை , 
வன் , கண்டியூரான் , முதுகுன்றமணியன் , இடக்கரடக்கல் சொல்லத்தகாத மொழியை 
தஞ்சைவேம்பன் , முதலிய ( கஉ ) பெயர் யடக்கிக்கூறல் , பவ்வீ என் முற்போல ; 
சளுள் தலைவராகிய வீரன் நாராயணன் மங்கலம் அமங்கலத்தை மங்கலமாகக்கூறல் , 
என்பவரால் செயிக்கப்பட்டவன் , ( வீரநா தாலி பெருகிற்று என்றாற்போல ; 
ராயண விஜயம் . ) 

குழுஉக்குறி - ஒரு கூட்டத்தார் யாதானு 
வல்லூரன் - சோணாசலம் ஆண்ட அசுரன் ; 

மோர் காரணத்தால் வைத்த பெயர் , 
தெய்வீக அரசனைக் காண்க. 

பொன்னைப் பறி என்றாற் போல . 
வல்லூர்தேவாரசக்கவிராயர் 

வழக்கு உலகத்தாரின் பாஷைவழக்கம் . 
தொண்டைமண்டல வேளாளர் . 

தமிழ் 3. இது உலக வழக்கு , செய்யுள் வழக்கு , 
வல்லவர் . வடமொழிச் சூதசம்மிதையைத் இயல்புவழக்கு , தகுதி வழக்கு எனப்படும் . 
தமிழில் பாடியவர் . இவர்காலம் முதலி உலகவழக்கு உலகத்தார் வழக்கும் சொற் 
யன தெரியவில்லை . ( சூ சசங்கிதை.) கள் , செய்யுள் வழக்கு செய்யுள் வழக்கம் , 
வல்லூறு - ( இராஜாளி ) இது புறாவினத் இயல்பு வழக்கு ஒரு பொருளுக்கியல்பா 
தைச் சார்ந்தது . அளவு சிறியது . பருந்து ய கமந்த சொல்லையொழித்துத் தகுதியான 
போன்றது . இதனைப் பணிகளுக்குப் புலி வேறு பெயரிட்டு வழங்குவது , இயல்பு 
எனலாம் . அதிவேகமாய்ப் பறக்கும் . இது வழக்கு இலக்கணமுடையது , இலக்கணப் 
தானியந் தின்னும் , சாதுவான பக்ஷிகளைக் போலி , மரூஉ என மூன்று வகை; தகுதி 
கொன்று இரையாக்குகிறது . இது வலிய வழக்கு இடக்கரடக்கல் , மங்கலம் , குழூஉக் 
வூறு செய்தலின் இப்பெயர் பெற்றது . குறி என மூன்று வகை . 
வல்லெழுத்துக்கள் - மெய்யெழுத்துக்களில் வழலை இது பாம்பில் ஒரு வகை பேதம் . 
வலிய ஓசைபெற்ற க் , ச், ட் , த் , ப் , ற் , இது வெள்வழலை கருவழலையென இரு 
என்ற ஆறுமாம் . ( நன் . ) 
வல்லையர்- வசவர்காலத்து இருந்த சலகயர் . வழி நூல் - கடவுளும் அவனருள் வழிபட் 
வல்லோர்நவிற்சியணி - உலக வழக்கச் டோரும் செய்த பொருண்முடிபுகள் 
சொல்லே மற்றொருபொருளை யுட்கொண் பெரும்பாலுமொத்து வழி நூல்செய்வோன் 
டிருத்தல் , இதனைச் சகோத்தியலங்காரம் தான் செய்தற்குத் தக்க வேறுபாடுகளைக் 
என்பர் . ( குவல .) 

கூறி நிலைபெறச்செய்வது. ( நன் பா . ) 
வல்விலோர் - இவன் கடையெழுவள்ளல் வழ -1 , ச . அகத்திணை வழு எழும் புறத் 
களில் ஒருவன் . கொல்லிமலைக்குத் தலை திணைவழு எழுமாம் . 
வன் . காரியுடன் மலைந்தவன் . 

இவனை 

2. திணை , பால் , இடம் காலம் , வினா, 
ஆதனோரி எனவும் கூறுவர் . இவனைப் 

விடை , மரபு , இடை 

இவை மயங்கி வருவது .. 
பாடியவர் வன்பாணர் , கழைதின் யானை ( நன் . ) 
யார் . ( புறநா. ) 

வளம்பர் - தஞ்சாவூர் திரிசிராப்பள்ளியில் 
வழக்கு - 1 , உலகவழக்கம் நாடகவழக்கம் பயிரிடும் ஒருசிறு சாதியார் . தாங்கள் 
என்பன . 

வேளாளருக்கும் வலைச்சிக்கும் பிறந்தவர் 
2. இது சொற்கள் வழங்கிவரும் வழக் சள் என்பர் 
கம் . இயல்புவழக்கு சுருதி வழக்கென இரு வளைகுடா - வாய்குறுகிப் பூமிக்குள் சென் 
விதப்படும் . இயல்புவழக்கு ஒரு பொருளி றிருக்கும் கடற்பிரிவுக்கு வளைகுடா என்று 
னியற்பெயரான பொருளைக் கூறல் , அது பெயர் , ( பூகோளம் ) 
இலக்கணமுடையது , இலக்கணப்போலி வளையக்காரமண்டபம் - இது மதுரையில் 

என மூவகைப்படும் . இலக்கண வடக்கு ஆவணி மூலவீதியிலுள்ளது . (திரு 
முடையது இலக்கணநெறியால் வருவது ; 

விளை . ) 


வளையசுந்தரம் 


1898 


வறசங்பன 


பயில் ஒரு 


வளையசுந்தாம் தடமித்தன் பட்டத்து யிருந்த வள்ளிக்குழியில் பிறந்து வேட 
யானை . 

ராசன் கண்டெடுக்க வளர்ந்து வள்ளிக் 
வளையற்கார செட்டி - 

குழியில் இருந்ததால் வள்ளி எனப் பெயர் 
வகையார் . இவர் கண்ணாடி 

வளையல் 

அடைந்து குமாரக்கடவுளை மணந்தவள் . 
வியாபாரம் செய்பவர்கள் , 

இவள் 

சரிதையைப் பற்றிக் குமாரக் 
வளையாபதி - 1. நவகோடி நாராயணசெட் கடவுளைக் காண்க . இவள் பூர்வநாமம் 
டியைப் பாடிய தமிழ் நூல், ஷ செட்டி குமரி ; இவள் தெய்வயானையிடம் மாறு 
யைக் காண்க. 

கொண்டதால் மான் வயிற்றில் உதித்தவள் , 
2 காத்தவராயன் கதை . தமிழிற் சிற (திருச்செந்தூர் புராணம் . ) காஞ்சனையைக் 
ந்த இலக்கியத்துள் ஒன்று . காத்தவராய காண்க . இவள் தெய்வயானையிடம் மாறு 
னைக் காண்க . 

கொண்டதால் மான் வயிற்றிற் பிறந்தாள் . 
வளைவண்ணன் நாகநாட்டாசன் ; பீ லி 2. திருவள்ளுவர் சரிதை. ஆதிக்கும் 
வளையின் தந்தை . வாசமயிலையின் கண பகவனுக்கும் பிறந்தவள் . 
வன் . (மணிமேகலை . ) 

வள்ளுவர் - 1. பழந் தமிழ்க் குடியினரில் 
வள்ளலார் - இவர்கள் ( சுச ) சந்தானத் பாணரை யடுத்துத் திராவிடரால் மதிக்கப் 
தார் . இச்சந்தானத்தைச் சேர்ந்தவர்கள் பட்டவர் இவ்வகுப்பினர் . இவர் அரசர் 
அனைவருக்கும் வள்ளலார் எனப் பெயர் . 

பால் கருமத்தலைவராயும் யானை மேலிருந்து 
இவர்கள் வைதிகசைவசித்தாந்திகள் என்று முரசறைந்து அரசாணை சாற்றுவோராயும் 
அவர்கள் நூல்களால் வெளிப்படுகிறது . விளங்கினர் . இக்குடியினர் இன்றும் உளர் . 
இவர்கள் , கண்ணுடையவள்ளல் சிவஞான 2 இவர் பறையில் சற்றுயர்ந்தவர்கள் , 
வள்ளல் எனப் பலராவார் . இவர்கள் மடம் இவர்கள் பறையருக்குப் புரோகிதர்கள் , 
சீர்காழியில் இருக்கின்றது ஆசாரியர் திரு இவர்கள் பிராமணர்கள் புரோகிதராகா 
ஞானசம்பந்த சுவாமிகள் என்ப . 

முன் பல்லவ அரசர்களுக்குப் புரோகிதம் 
வள்ளலார் சாத்திரம் - வள்ளலார் சந்தானத் செய்திருந்தவர்கள் . கிராமங்களில் துணி 
துச் சிவஞான வள்ளலார் இயற்றிய நூல் தைத்தல் இவர்கள் தொழில். இவர்கள் 
கள் . இது பதி , பசு , பாச இலக்கணங்களைக் புரோகிதஞ் செய்தும் சோசியம் கூறியும் 
கூறும் பதினாறு நூல்கள் . 

வாழ்கிறார்கள் . இவர்களிற் சிலர் தாசிரிய 
வள்ளல்கள் - (உக ) இவர்கள் வரையாது ராகவும் பூணூல் தரிப்பவராகவுமிருப்பர் . 
கொடுத்தோர் . இவர்களில் 

குமுணன் , இவர்கள் அறுப்புக் காலத்தில் குடிகளிட 
சகான் , சகாரன் , செம்பியன் , துந்துமாரி, மிருந்து செல்பெறுவர் . இவர்களில் லிங்க 
நளன் , நிருதி முதலோர் முதல் எழுவள் தாரிகளும் உண்டு , இவர்களில் இரண்டு 
ளல்கள் . 

அக்குரூரன் , அந்திமான் , அரிச் பிரிவுகள் உண்டு , அறுபதுசு , நாற்பது 
சந்திரன் , கன்னன் , சந்திமான் , சிசுபா கஷி . முதல் கூறியவன் நந்திக்குருக்களின் 
லன் , தந்தவக்கிரன் இவர்கள் எழுவரும் சந்ததியான் ; மற்றவன் சிதம்பர சாயுச்சிய 
இடை எழுவள்ளல்கள் , எழினி, காரி , ஐயங்கார் வகையினன் ; திருப்பாணாழ்வார் 
ஓரி , நள்ளி, பாரி , பேகன் , மலையன் இவர் குலம் என்பர் . இவர்கள் திருவள்ளுவரைத் 
கள் எழுவரும் கடைவள்ளல்கள் , 

தங்களினத்தவர் என்பர் . ( தர்ஸ்டன் ) 
வள்ளி 

ஆபரணத்தினாற் சிறந்த முலையி 3. திருவள்ளுவரைக் காண்க . 
னையுடையார் நெஞ்சுநெகிழ வேலினை வள்ளைப்புறகந்தரத்தனூர் கடைச்சங்கம் 
யுடைய குமரனுக்கு வெறியென்னும் மருவிய புலவர் . ( அகநானூறு .) 
கூத்தை ஆடிய துறை , ( பு.வெ. பாடாண் .) வற்சநாபன் 

ஒரு தவசி . 
வள்ளிநாய்ச்சியார் -1 . விஷ்ணு மூர்த்தியின் செய்கையில் புற்று இவனை 

மூடியது . 
வலக்கண்ணில் பிறந்த குமாரி. இவள் குமா இவனது தவநிலை அறிய இந்திரன் பெரு 
ரக்கடவுளை மணக்கத் தவஞ்செய்து இருக் மழை வருஷித்து இடியால் புற்றைப்பேர்ப் 
கையில் அருகில் தவஞ்செய்துகொண்டு பித்து அம் மழைநீர் புற்றினுள் நுழையச் 
இருந்த சிவமுனிவர் அவ்விடம் மேய்ந்து செய்வித்தனன் . இதனை அறிந்த தரு 
கொண்டிருந்த மானை நோக்கினர் . வள்ளி மம் ஒரு எருமை உருக்கொண்டு புற்று 
காய்ச்சியார் அம்மான் வயிற்றில் பிர 

இடை யிருக்க வயிற்றால் மூடி எழுநாள் 
வேசித்து அவ்விடம் குறவர் தோண்டி காத்து ஏழாநாள் தவசி விழித்துப் பார்த் 


வன் தவஞ 


வற்சமுனி 


1899 


வன்மீகனார் 


துத் தன் தவத்திற்கு இடையூறு வராமற் 

கொப்பாகிய மற்றொரு வாக்கியார்த்தத்தை 
காத்தது தருமம் என்று அறிந்து அதற் 

வர்ணித்தலாம் . இதனை வட நூலார் லலி 
குச் சிரஞ்சீவியாய் இருக்க வரம் அளித்து தாலங்காரமென்பர் . 
வேறு இடஞ் சென்று தவஞ்செய்ய முய 

வனன் - உசீநான் குமாரன் . 
லுகையில் தவநிலை கூடாமைகண்டு நாம் வனஸ்பதி - பிரியவிரதன் போன் , கிருத 
தருமத்தை வணங்காததால் வந்த தீமை பிருஷ்டன் குமாரன் . 
என்று அறிந்து ஒரு , மலைமீது ஏறிவிழ வனாசுவன் - ஒரு முனிவனது வரத்தால் 
இருக்கையில் , தருமம் தோன்றி விழுகை தானே வயிற்றில் புத்திரனைப் பெற்றவன் . 
யைத் தடுத்துத் தேற்றியது . அதுமுதல் வன்றெண்டர் - சைவசமயாசாரிய சுவாமி 
உலகத்தில் " எருமைமேல் மழை பெய் சளாகிய சுந்தரமூர்த்திசுவாமிகள் தாம் சிவ 
ததுபோல் என்று பழமொழி வழங்கலா மூர்த்தியை அறியாது வலிமை பேசியதால் 
யிற்று . ( சேது - 4 ) 

பெற்ற பெயர் . 
வற்சழனி மிருகாவதியைச் காண்க . வன்பாணர் - 1. வையாவிக்கோ பெரும் 
வற்சான் திருவன் குமாரன் . 

பேகன் , கண்டீரக் கோபெருநள்ளி , வல் 
வற்சாசுரன் இவன் கம்சன் ஏவலால் கண் 

விலோரி , முதலியவரைப் பாடிய புலவர் 
ணனை வஞ்சிக்கப் பசுங்கன்றின் உருவ ( புற - நா . ) 
டைந்து கன்றுகளுடன் மேய்வது போல் 2. இவர் சடையெழுவள்ளலி லொரு 
நடித்துக் காலம்பார்த்து 

இருந்தனன் , வனாகிய கண்டீரக்கோப் பெருநள்ளி 
இதனை அறிந்த கண்ணன் இவனருகில் 

யைப் பரிசில் வேண்டிப் பாடியவர் . 
சென்று காலைப்பிடித்து அருகிருந்த விளா 

நள்ளி வேட்டையாடுமிடத்து இவர் போன 
மரத்தில் எறிந்து மாய்த்தனன் , 

பொழுது தன்னை இன்னானென் றறிவிக் 
வற்றல் -1. இது உணவாதிகளுக்குத் துணை காமல் அவன் பரிசுகொடுத்ததாகச் சொல் 
யுண்டிப் பொருள் . உளுந்துமா, அரிசிமா , 

லும் பாடல் கேட்போர் மனத்தை மகிழ்விக் 
சுண்டைக்காய் , சுக்கன்காய் , பிதுளங்காய் , கும் , புறம் கசஅ , கசக , கடுல . மற்றொரு 
மணித்தக்காளி பலவகைக் காய்கள் முத பொழுது கொல்லியாண்ட வல்வில்லோரி 
லிய பொருள்களை பாகஞ் செய்தும் பாகஞ் யிடத்துச் சென்று பாடிப் பரிசில் பெற்று 
செய்யாமலும் உப்பிட் டுலர்த்தி எண்ணெ மீண்டனர் . புறம் கடுஉ , சடுக . இவர் பாடிய 
யில் வறுத்து உண்பது . 

முதுபாலை ( கணவனைக் சானதேயிழ 
2. கல்யாணப் பூசணி , சுரை , அத்திக் 

புலம்புவது ) இரங்கத்தக்கதாகும் , 
காய் , சுண்டைக்காய் , சுக்கங்காய் , உளுந் புறம் உடுடு . வினைமுற்றி மீன் வான் நெற் 
துமா , கடலைமா , பலவகைத் தானியநொய் , யிடைக் கண்டவரை நோக்கிக் கூறியதாக 
முதலியவற்றைப் புழுக்கியும் புழுக்காம ஒருதுறை புதுவதின் அமைத்தவர் இவரே ; 
லும் சம்பரங்கள் கூட்டி வெயிலிலுலர்த்தி நற் . கூ எச . இவர் டாடியனவாக மேற்காட் 
நெய் , எண்ணெயிலிட்டு வறுத்து உணவு டிய எழுபாடல்கள் கிடைத்திருக்கின்றன . 
டன் கொள்வர் . 

வன்புறை - இது களவின் கிளவி என்பது ; 
வனகர்த்தன் - சிவமூர்த்தியை எண்ணித் தலைவி ஜயுற்றவழி ஐயந்திரத்தலைவன் வற் 

தவமியற்றி வரம்பெற்ற அரக்கன் . புறுத்திக் கூறல் ; இதுஐயந் தீர்த்தல் , பிறி 
வனகிரி - சிகன் ஆலயம் உள்ள ஒருமலை . வறிவுறுத்தல் என இரண்டுவகையினையும் , 
வனதேவதை - வனத்திலிருந்து பலிகொள் அணிந்துழி நாணியதுணர்ந்து தெளிவித் 
ளும் தேவதையென்பர் . 

தல் , பெருநயப்புணர்த்தல் , தெய்வத் 
வனப்பகை- கோட்புவியார் குமாரி , சுந்தரா திறம்பேசல் , பிரியேனென் றல் , பிரிந்து 
மூர்த்தி சுவாமிகளால் பதிகங்களுள் வைத் வருகென் றல் , இடமணித்தென்றல் , முத 

அடைந் தவள், லிய விரியினையு முடைத்து , தெளிவு என் 
இவளை இவர் தந்தையார் சுந்தரமூர்த்திக பது தலைவன் கூறிய சொல்லைத் தலைவி 
ளுக்குத் தாச் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மெய்யெனத் தெளிந்தாற்றுவது ; இது 
பெண்ணாக ஏற்றுக்கொண்டனர் . 

களவினகிளவி . 
வனப்புநிலையணி . - அஃதாவது வர்ணி வன்மீகம் - ஒரு தீர்த்தம் , 
யத்தை விசேஷியாமாக்கிக் கொண்டு வர் வன்மீகனூர் - 1 , இவர் முதற் சங்கப்புல 
ணிக்க வேண்டிய வாக்கியார்த்தத்திற் வருள் ஒருவர் , 


நது 


பாடும் 


வன்மையணி 


1500 


வஸ்திரதாரணம் 


குமாரன் . 


2. இவர் பாடல் ஒன்று புறநானூறில் சத்துருக்களை நாசஞ்செய்வது . அருச்சுந 
( அ ) 

பாடலாக இருக்கிறது , னுக்குத் தனு முதலியன தாங்கியிருந்தது . 
" பருதி சூழ்ந் தவிப் பயங்கெழு மாநிலம் ., இராமபிரான் வனவாசத்தில் அவருடன் 
ஒருபக லெழுவ செய்தி யற்றே, வையமுந் பிரியவசனங் கூறியவரால் பூசிக்கப்பட் 
தவமும் தூக்கிற் , நவத்துக்கையவி யனைத்து 

இதைப் பூசிப்போர் இஷ்டசித்தி 
மாற்று தாகலிற் கைவிட்டனரே காதல ரத 

பெறுவர் . 
னால் , விட்டோரை விடாஅள் திருவே , 5. இது சிவவீர்யத்தைத் தாங்காது 
விடா அதோ ரிவள் விடப் பட்டோரே . " 

தன்னிடத்தொளிக்கும்படி அக்கினி இடங் 
என்பது . இவர் பாடல் நிலையாமை கூறித் கொடுத்ததா தலால் அக்னி இனி நான் உன் 
தவத்தினேற்றம் கூறிய தால் இவர் தவ னிட மிருப்பதால் நீ யாகாதி காரியங்க 
நிலை மேற்கொண்டவரென எண்ணப்படு ளெல்லாவற்றிற்கும் பயன்பெறுவை என 
கின்றனர் . இவர் வடநூல் இராமாயண வரம் பெற்றது 
மியற்றிய புராண வான்மீகியினும்வேறாவர் . வன்னியர் -1 . ஓர்வகை ஜாதியார் . இவர் 
வன்மையணி - விருப்பமில்லாதிருக்கு மிடத் கள் வீரசம்புமுனிவர் யாகஞ்செய்ய அதிற் 
தில் சுவையும் , கருத்து முண்டாவது ; பிறந்தவர் என்பர் . இவர்கள் வாடாமாலை , 
இதனை ஊர்ஜஸ்வித் அலங்காரமென்பர் 

புலிக்கொடி , மகம்மேரு , கச்சிநகர் , மனோ 
( குவல . ) 

வேகாதம் , மும்முரசு , சங்காநதி , பொற் 
வன்னி 1. துருவசு 

யயாதி சிலை , பண்ணாடு , மதக்களிறு உடையவ 
பௌத்திரன் ; இவன் குமாரன் கெற்கன் ராம் . 
2. வாகரத்தலைவன் . 

2 இது பள்ளிகளுக்கேயல்வாமல் அம் 
3. புஷ்கரத்தீவின் அரக்கர் சேநாபதி பலக்காரன் , வலையன் , சில மறவர்க்கும் 
இராவணனுக்கு மூலபலத்தில் உதவி பெயர் . வன்னியன் , வன்னிக்குட்டி , தேன் 
செய்தவன் , 

வன்னியன் 

என்னும் பட்டங்களுண்டு , 
4. இது விநாயகர் முதலிய தேவர்க் இது தென் ஆற்காடு - ஜில்லாவில் சில 
குரிய பத்திரவிசேஷம் . சௌமியர் புத் இருளருக்கும் பெயர் . பின்னும் மற்றொரு 
திரனும் சௌநகர் மாணாக்கனுமாகிய மந் பிரிவார் பூசாரித்தொழில் செய்தும் கூத் 
தாரகன் , சன்பத்தினியும் ஔரவர் புத் தாடியும் பிழைப்பர் . இவர்களை 
திரியுமாகிய சமி அல்லது ( வன்னி ) என் னியர் என்றும் கூறுவர் . இவர்களுக்குக் 
பவளுடன் ஓர் வனத்தின் வழி வருகை கிராமத்தில் மிராசு உண்டு . 

விநாயகசாரூபம்பெற்ற புருசுண்ம வஸுக்கள் அட்டவசுக்களைக் காண்க . 
முனிவரைக்கண்டு நசைக்க முனிவர் அவ் வஸுதேவர் - வசுதேவரைக் காண்க . 
விருவரையும் தங்கள் பேர்கொண்ட விரு வஜ்ரஸ்வருபர் அநிருத்தர் குமாரர் . இவர் 
க்ஷங்களாச் சபித்தனர் . பின் அவ்விரு குமாரர் சுபாகு . 
ரும் வேண்ட உங்களிடம் விநாயகமூர்த்தி வஜான் - யாதவ குலக்ஷணத்து இறுதியில் 
யெழுந்தருளுவர் . அக்காலத்துச் சாபத் மிகுந்து நின்று அருச்சுநனால் பட்டம் 
தீர்வடைந்து விநாயசருக்குரியவ ராவீர் பெற்றவன் . 
கள் என்று கூறிச்சென்றனர் . மாணாக்காது. வஸுதானன் தருமருக்கு யானை அலங்க 
நிலையை யோகத்தா லறிந்த சௌநகர் ரித்தவன் . 
வகமடைந்து விநாயகபூசனை புரிந்து விகா வஸ்திரங்கள் 

இவை 

அரையிலுடுக்கும் 
யார் தரிசனந்தர அம்மாணாக்கர்க்குச் சாபம் உடை , அங்கவஸ்திரம் , துண்டம் , சிறிய 
தவிர்க்க வேண்ட , விநாயகர் அம்மரங்க பெரிய அங்கிவகைகள் , பல வர்ணப்பட் 
வாகவேயிருந்து எல்லாராலும் பூசிக்கும் இடைகள் , சரிகை வேஷ்டிகள் , துப்பட்டி 
பேற்றையும் , தாம் அம்மரங்களினடியில் கள் , தலைக் குட்டைகள் , தலைப்பாகைகள் 
எழுந்தருளியிருந்து அப்பத்திரங்களால் முதலியனவாகப் பலதிறப்படும் . 
பூசிப்போர்க்கு இஷ்டசித்தி தருதலும் வஸ்திரதாரணம் - வெண்மை, மஞ்சள் , சிவ 
தந்து மறைந்தனர் . ( விநாயகபுராணம் ) ப்பு நிறங்களுள்ள வஸ்திரங்களைத் தரித் 
இது பாபத்தைச் சமிக்கச்செய் தலால் சமி தலின் வகை. அந்தணர் மேல்வஸ் திரத் 
யென்று பெயர்பெறும் , இதனை ஈசான்ய துடனும் சூத்திரர் அஃதின்றியுமிருத்தல் 
ைெசயில் பிரிதிஷ்டிக்கவேண்டியது . இது வேண்டும் . வெள்ளைவஸ்திரம் வாதாதி 


வஷ்டிரோகம் 


1401 


வாக்பட்டா 


தோஷங்களும் , வியர்வையும் , விலக்கும் , யில் மூழ்கி இழந்த கைகளைப் பெற்றான் . 
ஆயுள் , லக்மிவிலாசம் , வனப்பு , மகிழ்ச்சி , ஆகையால் இந்ததிக்கு இப்பெயர் உண்டா 
அறிவு , பலம் முதலியன உண்டாக்கும் . யிற்று . ( வாகு , புஜம் , தா - கொடுத்தல் , 
மஞ்சள் வஸ்திரம் தரிக்கின் , வாதநீர்ச் வாதலிகன் பார தவீரருள் ஒருவன் , வீம 
சுருக்கு , இருமல் , விஷசுரம் மாறாத் னால் கச - ஆம் நாள் இறந்தவன் . 
தினவு , தனிச்சுரம் , மலபந்தம் முதலியன வாதவலி ஒரு அரசன் . கச்சன் ம 
விலகும் . செம்மைநிற வஸ்திரத்திற்குச மகன் , பிரசாபதி இவன் வழியில் தோன் 
சிலரோகங்கள் உண்டாம் . 

றியவன் . ( சூளா . ) 
வஷ்டிரோகம் - பிரசவித்த ஸ்திரி உடம்பு வாதை- பச்சிலை விரவித்தொடுத்த வாகைப் 
அதிர வேலை செய்வதாலும் , பதினான்கு பூவை புனைந்து மாறுபாட்டை மேற்கொ 
வேதத்தை மறித்தலாலும் , கருப்பகால ண்டு அலையும் கடல்போன்ற சேனையினை 
அபத்தியத்தாலும் , மிகு சையோகத்தாலும் யுடைய வேந்தைக் கொன்று ஆரவாரித் 
வாயு அதிகரித்து உறுப்புக்களில் சகிக்கக் ததைக் கூறும் புறத்துறை. ( பு . வெ ) 
கூடாத வேதனை தருவது . ( ஜீவ . ) வாகையாவம் - வெள்ளிமலையினையும் வலிய 

வீரக்கழலினையும் சிவந்தகச்சினையும் அழகி 
வா 

தாக அணிந்தமை கூறும் புறத்துறை, 

( பு . வெ . ) 
வாகடர் வாக்பட்டரைக் காண்க . இவர் வாக்காள் - . அம்பரீஷன் புத்திரி ; இவளை 
செய்த நூல் வாகடம் , 

இருக்குவேதம் புகழ்ந்திருக்கிறது. 
வாகினி - ஒரு தீர்த்தம் 

வாக்கி- அறம் , பொருள், இன்பம் , வீடெனு 
வாகீசசுவாமிமடம் 

திருஞானசம் 

நான்கினையும் விரித்துக்கூறவல்ல ஆசிரியன் , 
பந்தமூர்த்தி நாயனார் சைனர்களை வெல்லு வாக்கியர் - சாகல்லியர் மாணாக்கர் . 

. 
தற்கு மதுரைக்கு எழுந்தருளிய பொழுது 

வாக்குகள் - 1. சூக்குமை , பைசாந்தி , மத் 
தங்கிய இடம் . இது ஞானாமிர்த நூலாசிரி 

திமை , வைகரி என நான் காம் . இவற்றுள் 
யருடைய பரம்பரையார் மடமோவென்று சூக்குமை யெனும் வாக்கு நாபியை இட 
நினைத்தற்கு இடமுண்டு . 

மாகக்கொண்டு நாதமாகிய அறிவு தானே 
வாகீசன் - 1 ஒர் இருடி சிவபூசா தூரம் 

வடிவாகவரும் . பைசந்திக்குத் தானம் உந்தி 

யும் வடிவு பிராணவாயுவுமாம் . இது அக் 
2. ரத்தவர்ணம் , முக்கண் , 
முக்கண் , அபயவா 

கர சுவரூபம் தோன்றாதபடி நினைவுமாத் 

திரமாய் நிற்கும் . மத்திமை : இது நெஞ் 
தம் , பாசம் , சூலங்கள் கூடிய ( ச ) காங் 
கள் 

சையும் கண்டத்தையு மிடமாகக்கொண்டு 
உடையவராய்த் தியானிக்கத்தக்க 
சிவன் திருவுரு . 

அக்ஷரசுவரூபத்தை ஒழுங்குபட நிறுத் 

திச் செவிக்குக் கேளாமல் உள்ளறிவு 
3. அப்பர் சுவாமிகளுக்கு ஒருபெயர் . 

மயமாய் நிற்கும் வைகரிக்கிடம் நாக்கினடி 
வாகீச்வரி யௌவன வயதுள்ளவளாய் , 

யாம் , இது செவிப்புலனாம்படி வசனிக்கும் . 
ருதுமதியாய் , 

நல்ல முகமுள்ளவளாய் , இவையன்றிப் பஞ்சமையென்னும் அதி 
தாமரையொத்த நேத்திரங்கள் உள்ளவ 

சூக்குமை யென்றொரு வாக்குமுணடு , 
ளாய் வஸ்திரம் , மாலை , பூஷணங்கள் உள் 

அது பிரணவ சொரூபமாயிருக்கும் . 
ள வளாயிருக்கும் பார்வதியார் திருவுரு . 

2 ( 5 ) . வைகரி - அக்கரங்கள் வெளிப் 
வாதகன் - 1. சிவகணத்தவரில் ஒருவன் . 

பட்டுத் தோன்றுவது . மத்திமை கண்டத் 
2. இருதுபர்ணனிடம் நளன் இருந்த தில் சவிகற்பமாயுணரத்தக்க ஓசை . பைச 
காலத்து வைத்துக்கொண்ட பெயர் . 

ந்தி - நினைவுமாத்திரமாய் நிற்பது. சூஷ்மை 
வாதுதை - சரஸ்வதி நதி அருகில் உள்ள நாதமாத்திரமாய் நிற்பது . பஞ்சமை - மேற் 
ஒருத்தி . சங்கலிகிதர் என்னும் ருஷிக கூறிய வாக்குகள் தோன்றற்குக் காரண 
ளில் லிகிதன் , சங்கன் அனுமதியின்றி மாய் நிற்பது . 
அவனது ஆச்சிரமத்து இருந்த பழத்தைப் வாக்குத்தேவி சரஸ்வதி . 
புசித்தனன் . தமயனாகிய சங்கன் இது 

இது வாக்துஷ்டு - கௌசிகனைக் காண்க , 
களவு என்றனன் . அதனால் லிகிதன் வாக்பட்டர் 

வாக்பட்டர் - ஒரு வைத்திய நூலாசிரியர் . 
எனது கையை வெட்டியெறிந்து இந்தத் வட நாட்டிலிருந்தவர் . இவர்க்கு வாகட 

176 


தான் . 


வாங்கலன 


1402 


வாசற்படிவைக்கும் லக்ஷணம் 


யால் 


பாகடர் எனவும் இவர் செய்த நூலுக்கு காலம் , செவிலித்தாய் முதலியவர்களோடு 
வாகடமெனவும் பெயர் . 

வேற்றுருவங்கொண்டு மறைந்திருந்தனள் ; 
வாங்கலன் ( சு ) சுத்தோதன் குமாரன் . அவளுடைய ஆக்கத்தைக் கருதி இ 
வாங்கூலகசபதி - ஒரு அரசன் , இவன் ளடைந்த துன்பங்கள் பல ; உதயணனுக்கு 
பெண் கௌரவாம்பாள் . 

இவள் பால் அன்பு அதிகம் ; பதுமாபதி 
வாரச்ரேயம் - யசுர்வேத சாகை , யஞ்ஞ யைக் கண்டபொழுது இவள் பிழைத்து 
வல்கிய ருஷியின் பொருட்டு அச்வரூபி வந்து விட்டனளென்றே யெண்ணி அவன் 
யான சூரியனால் பிடரிமயிரினின்றும் அவளை அடையவிரும்பினான் . " வன்றைக் 
விடுபட்டது . 

கஞ்சினவளிமுகந்தெடுத்துழிக், கண்னுறக் 
வாசநன் - விசாகபூபன் குமாரன் , இவன் சண்டே தன்னமர் காதன் , மானேர் நோக் 
குமாரன் நந்திவர்த்தனன் . 

கின் வாசவ தத்தை தானே விவளெனத் 
வாசந்தவை - இராஜமாதேவி 

முதலாயி 

தான்றெரிந்து " இவளது பிரிவாற்றாமை 
னோர்க்கு வருத்தம் உண்டான காலத்து மீதி 

அவன் உயிர் துறக்கவும் நினைத்த 
கூறித் தேறிய முதியவள் , ( மணி . ) னன் . இவளுடைய அணிகலங்களுள் ஒவ் 
வாசந்தௌவை -- ஒரு முதியவள். இவள் வான்றையும் பார்த்துப் பார்த்துத் தனித் 
இராஜமாதேவி முதலியவர்க்கு மனத்துன் தனியேவிளித்து விளித்து அவன் வருந்திக் 
பம் உண்டானகாலத்தில் பல நீதி கூறித் கூறிய பகுதிகளும் யாருடைய மனத்தை 
தேற்றியவள். 

யும் உருகச்செய்யும் ; கனவில் இவளைக் 
வாசமயிலை - வளைவணன் மனைவி ; பீலி சண்டு அவன் அரற்றுவது முண்டு ; இவ 
வளையின் தாய் . ( மணிமேகலை ) 

ளைப்பற்றிய செய்தியை யாரேனும் பேசும் 
வாசம் -1.6 . இலவங்கம் , ஏலம் , கருப்பூரம் , பொழுது அவனுக்குத் துன்பந் தீரும் . இவ 
ஜாதிக்காய் , தக்கோலம் , பின்னும் தக் ளுக்குத் தோழியர் பலரிருப்பினும் காஞ் 
கோலம் தீம்புகை தகைசா 

லிலவங்கம் சனமாலையிடத்தே தான் மிகுந்த அன்புடை 
கர்ப்பூரம் சாதியோடைந்து என்பர் . யாள் , மிக்கதூய்மை யுடையளாயிருந்தது 

2. அம்பரேச்சம் , கத்தரி, சவ்வாது , பற்றியே சோ தவனென்னும் முனிவான் 
சாந்து , குங்குமம் , பனிநீர் , புனுகு , தக் இவளுடைய கருப்பத்திற்றங்கி நாவாண 
கோலம் , நாகப்பூ , இலவங்கம் , சாதிக்காய் , தத்தனாகப்பிறந்து வித்தியாதா சக்கா 
விசுவாசி , நிரியாசம் , தைலம் முதலியன . வர்த்தியாக ஆயின னென்பர் . இவளு 
வாசவதத்தை - 1. இவள் உதையணனு டைய மற்றக் குணவிசேடங்கள் விரிவஞ்சி 
டைய தேவியர் நால்வருள் முதல்வி . பிரச் விடுக்கப்பெற்றன . ( பெ . கதை ) 
சோ தனனுடைய பட்டத்தேவியர் பதினா 2 , உஜ்ஜினியை அரசாண்ட: 
மாயிரவருள் முதல்வியாகிய பதும காரிகை 

மகேசன் குமாரி . வச்சதேசத்து அரச 
யின் புதல்வி , இந்திரனருளால் உதித்தவ னாகிய உதயணனால் கவரப்பட்டவள் , 
ளாதலால் இவள் இப்பெயர் பெற்றாள் ; வாசவன் - 1. ஒரு மல்லன் . விராடராச 
இவளுடைய செவிலித்தாய் சாங்கியத் னிடம் இருந்த டலாயனன் என்னும் வீம 
தாய் ; அழகிலும் , குணத்திலும் சிறந்தவள் . னால் கொலையுண்டவன் . 
பெண்பாலார்க்குரிய கலைகளில் மிகப் 2. இந்திரனுக்கு ஒருபெயர் . 
பயிற்சியுள்ளவள் . அவற்றுள் இசையையும் , வாசவி -1 , பராசர்தேவி ; வியாசருக்குத் தாய் . 
யாழையும் உதயணன்பாற் கற்றுத்தேர்ந் 2. உபரிசரவசுவின் புத்திரியாகிய சத் 
தவள் ; மாலை ெதாடுத்தல் முதலிய கைத் தியவதிக்கு ஒரு பெயர் , 
தொழிலிற் சிறந்தவள் ; சிற்பவேலையில் வாசவேயன் - வாசவியின் புத்திரன் . 
இவளுக்கு மிக்க பயிற்சியுண்டு; தந்தைமுத வாசற்படிவைக்கும் லக்ஷணம் - ஒரு வீட் 
லியவர்பால் மிக்க அன்புள்ளவள் ; மற்ற டிற்கு நான்கு பக்கங்களிலும் வசாற்படி 
மகளிற் பலருள்ளும் பிரச்சோதனனுக்கு வைத்திருந்தால் விசுவதோமுக மெனப் 
இவள் பால் அன்பு அதிகம் ; தன்பாலுள்ள படும் . அதன் பலன் விருத்தி , 
காதலால் உதயணன் இராசகாரியத்தை கீழண்டை வாசற்படியில்லாமல் மற்ற 
மறந்துவிட்டானென்று பிறர் சொல்லத் மூன்று பக்கங்களி லிருந்தால் வியாக்ர 
தெரிந்தமையால் , இவன் தான் இறந்து பாதம் எனப்படும் . பசுக்களுக்குப் பாதை ; 
போய் விட்டதாகப் பெயர் பண்ணிச் சில திருடர் பயம் உண்டு . 


சண்ட 


வாசனை 


1403 


வாசு 


தெற்கு முகமாக வாசற்படி யின்றி மற்ற கொழுந்து , மரு , பலவகைப் பூக்களிலிறச் 
மூன்று பக்கமிருக்கின் பாக்கியப் பிரதம் . சிய எண்ணெய்கள் . 

மேற்கு முகமாக வாசற்படியின்றி மற்ற வாசனைவகை - சாம்பிராணி , கர்ப்பூரம் 
மூன்று பக்கமிருந்தால் ஸ்ரீ நிலயம் எனப் 

பச்சைகர்ப்பூரம் (இதன்வகை) ஈசன் 
படும் . இதன் பலன் நல்லவாழ்வுண்டாம் . ஈமன் , பூதச்சி தயன் ; புனுகுசட்டம் , கஸ் 

வடக்கு முகமாக வாசற்படியின்றி மற்ற தூரி , ( இதன் வகை) சரிகை , திலகை , 
மூன்று பக்கங்களிலிருந்தால் சூரியநிலை குளுந்தை , பிண்டகை , நாயகை ; ஜவ்வாது , 
யம் எனப்படும் . இதன் பலன் இராஜ குங்குமப்பூ , கோரோசனை , சந்தணம் , 
பயம் , வெகு முகத்தில் சுவரில்லாமலிருந்து பச்சிலை , கிச்சிலிக்கிமங்கு , முதலியவை . 
கோணமத்தியில் சுவரிருந்தால் அது புண் (ப . தா .) 
டரிக மெனப்படும் . பலன் மத்திமம் . வாசஸ்பதிமீச்ரமதம் - இம்ம தமேற்படுத்தி 

விசாலலக்ஷணம் - தெற்கும் , மேற்கும் யவர் வாசஸ்பதியிச்ரர் . இம்மதத்தவர் ஜீவ 
கட்டின வீட்டின் விசாலம் கமலாகரம் னுக்கும் ஈச்வானுக்கும் அஞ்ஞானங் கதற் 
எனப்படும் . இதன் பலம் லக்ஷ்மிப்பிர தம் , பிப்பர். எவ்வாறெனின் ஜீவன் அஞ்ஞானி . 

மேற்கு முகம் , வடக்கு முகம் கட்டின அவன் பிரமத்தை விஷயிக்கிறான் . 
வீட்டின் விசாலத்திற்குச் சவர்ண பலம் லால் பிரமமும் அஞ்ஞானத்திற்கு விஷய 
எனப்படும் . இதன் பலம் சோரபயம் , மாகிறது. என்பர் . இந்த அஞ்ஞானம் ஒன் 
பீடை . 

நல்ல, அநேக ஜீவன்கள் தோறும் வெல் 
வடக்கு முகமும் , கிழக்கு முகமும் கட் வேறு வகைப்பட்டிருக்குமென்பர் . 
டின வீட்டின் விசாலம் யுஷ்கதமுஷ்டிகம் லால் அநேக ஜீவர்களால் கற்பிக்கப்படும் . 
எனப்படும் . இதன் பலன் ரோகபயம், ஈச்வாரும் அநேகராவர் . இவ்வாறே பிர 
விஷபயம் . 

மாண்டங்களும் அருந்தம் என்பர் , எந்தச் 
தெற்கு , மேற்கு , வடக்குக்கட்டின வீடு சீவனுக்கு ஞானோதயம் உண்டாகின்றதோ 
களுக்கு அவ்விடத்தில் கிழக்கு வாசற்கால் அக்காலத்து அஞ்ஞானம் நீங்கும் . ஈஸ் 
வைத்தால் புத்திரமுஷ்டிகம் எனப்படும் . வரன் பிரமாண்டம் இவைகளுக்கும் அவ் 
இதன்பலன் நற்பயன் , 

வாறே நிவர்த்தியாம் என்பர் . 
வடக்கு , கிழக்கு , தெற்குக்கட்டின வீட் வாசு - ஒரு ருஷி . இவர் தன்னை மயக்க 
டிற்கு மேற்கில் வாசற்கால் வைத்தால் வந்த கிருதாசி என்னும் தெய்வகணி 
அதிசய மென்னப்படும் . இதன் பலன் கையை நீச உருவாகச் சபித்துப் பின்னர் 
ஹானியுண்டாம் . கிழக்கு , மேற்கு , வடக் அநுக்கிரகித்தவர் . 
குக் கட்டின வீட்டிற்கு வடக்கில் வாசற் வாசுகி - 1. கத்ரு தாயன் ; ஆதிசேஷனுக் 
கால் வைத்தால் நல்ல சுகமுண்டாம் . குச் சகோதரன் ; அஷ்டமாநாகங்க பில் 
மேற்கு , கிழக்கு , வடக்கு இந்த மூன்று ஒருவன் . 

பெண் உலூபி ; அருச்சுகன் 
பக்கத்திலும் வாசற்காலிருந்தால் கல்யாண தேவிகளில் ஒருத்தி , தேவாசுரர் அமு 
பதம் எனப்படும் . இதில் சம்பத்துண்டாம் . தம் கடையத் தாம்பு ஆனவன் . அருச்சு 

கிழக்கு , மேற்கு , தெற்கு , வடக்கு இந்த நன் பப்ரவாகனால் மூர்ச்சித்த காலத்து 
நான்கு பக்கத்திலும் வீடுகட்டியிருந்தால் நாகரத்தினத்தினால் உயிர்பெறும் பொரு 
அது சதுச்சாலை எனப்படும் . இதன் பலன் ட்டு உலூபிக்குக் கொடுத்து அனுப்பின 
உத்தமம் . 

வன் , அருச்சுநனுக்கு வசுக்களால் வந்த 
பாசனை 

மான் மதம், சவ்வாது , மணமலர் சாபத்தைத் தடுத்தவன் , இவன் தன் கும 
களில் இறக்கிய கைலங்களும் , தீநீர்களும் , ரிகளாகிய சுப்பிரமை , மாலினி , பதுமினி 
சந்தனம் , அத்தர் முதலியனவுமாம் . 

மண்டனை என்பவர்களைப் புண்ணிப்புஞ் 
பாசனைப்பொருள்கள்- சாம்பிராணி , கருப் சன் புத்திரர்களுக்கு மணஞ்செய்து கொடுச் 
பூரம் , பச்சைகர்ப்பூரம் , புனுகுசட்டம் , கஸ் 
தூரி , சவ்வாது, குங்குமப்பூ , சந்தனம் , பச் 2. திருவள்ளுவர் தேவியார் ; மார்க்க 
சிலை, கிச்சிலிக்கிழங்கு, கஸ்தூரிமஞ்சள் , சகாயன் என்பான் குமாரி . இந்த அம்ம 
அகிற்கட்டை , தேவ தாருக்கட்டை , அத் யாரை நாயனார் மனைவியர் ஆக்கிக்கொள் 
தர், பனிநீர் , சிலவாசனைப்பொருள்களி ளும் முன் , தாம் மணலைக் கொடுத்துச் 
லிறக்கும் தைலவகைகள் முதலியன மருக் 

சமைக்கச்சொல்ல அவ்வலக சமைத்துக் 


தனன். 


வாசுதேவ முதலியார் 


1405 


வாணவம்சத்தவர் 


வந்த 


கொடுத்தவள் . இவள் கிணற்றில் நீர் எடுக் மான தும் கௌசாம்பிக்கு வடக்கில் உள் 
கையில் காயனார் இந்த அம்மையாரை 

ளதுமான தேசம் . 
அழைக்க அப்பாத்திரத்தைக் கிணற்று A country situstel to the west of 
இடையில் விட்டுவா அது அவ்வகையே Allahabad . It wine the kingdom of 
என்பது என்பர் . பகலில் நுற்கும் நூல் Udayara , i s caitlal was Kausambi . 
வாழி கீழ்விழ விளச்சேற்றி வருக என்று வாச்சையா - வசவர் மடத்திலிருந்த சிவ 
பயனர் ற அவ்வகை ஏற்றித் தந்தவள் , 

னடியவர் . இவர் அரசன் ஆணைக்கு அஞ்சி 
பழைய அன்னம் சுடுகிறது என்ன விசிறி 

சௌ சாட்ட சோமநாதனைத் தரிசனம் செய் 
கொண்டு ஆற்றியவள், தம் கணவருக்கு 

யாது வருந்தச் சிவபர்த்தி ஓர் சிவகணத்த 
அன்னம் பரிமாற முன் பாத்திரத்தில் நீரும் 

வந்து இன்று இரவு சிவமூர்த்தி 
ஊசியும் வைக்கும் சந்தேகத்தை மரண அடைவர் எனக்கூறிச்செல்ல, அவ்வகையே 
காலத்தில் நாயனாரிடம் அறிந்துகொண்டு 

சிவபெருமான் வரச் சிவராத்திரியில் தரிச 
புண்ணிய உலகு அடைந்தவள் , மகா பதி 

னம் செய்து அன்று அளந்த நெற்கொட்டா 
விசதை, இவள் ஒருமுறை பிகைக்கு ரத்தையே கொட்டாரச் சோமேசம் எனச் 

கொங்கணரைக் கர்வபங்கப்படுத்தின சிவத்தலம் ஆக்கியவர் , 
தாகவும் கூறுவர் . 

வாடாப்பிரமந்தன் இவர் கடைச்சங்க 
வாசுதேவழ தலியார் ஓராட்டிக் குப்பம் மருவிய புலவர்களில் ஒருவர். இவர் ஊர் 
செட்டி பாளையம் என்ற ஊரினர் ; திரு பெயர் விளங்கவில்லை . ( குறு . கூக. ) 
முருகன் பூண்டிப் புராணம் பாடியவர். வாடைப்பாசறை - வெய்ய வலியினையுடை 
வாசுதேவனு யாப்பருங்கல விருத்திய யானது பரந்த வேல்வீரர் நடுக்கமுற வந்தி 
ரையுள் கூறப்பட்ட தொல்லாசிரியரில் 

ரங்கி வருத்தம்பண்ணும் வாடைக்காற்றின் 
ஒருவர் . 

மிகுதியைச் சொல்லிய துறை , ( பு . வெ .) 
வாசுதேவன் -1. வசுதேவன் , 

வாட்டாற்று எழனியாதன் - மாங்குடி கிழா 
2. வசுதேவர் குமாரர் ஆகிய கிருஷ்ண ரால் பாடப்பெற்றவன். இவன் சிறந்த 

கொடையாளி. ( புற , நா .) 
3. செருக்கால் நமபெயர் மக . பண்டு வாட்போக்கி - ஆரியதேசத்து மன்னனைச் 
கிருஷ்ணன் இருக்கிறான் என்று 

சிவபிரான் ரோல் மயக்க அவன் வாளால் 
னிடம் போரிட்டு இறந்த சரூச தேசாதி வீசினன் . அந்த வாளைப் போக்கி அவ 
பதி , 

னுக்குக் காட்சி தந்து அநுக்ரகித்ததால் 
4. சண்று வனைக் காணக 

இப்பெயர் பெற்றது . ( வீரசிங்- புவி 
குமாரன் பூமித்திரன் . 

வாணதிவாகான் 

இராஜராஜ தேவன் 
5. விஷ்னு விரதமிருந்த புண்ணியத் பொன்பரப்பினான் அல்லது மகதைப்டெரு 
தால மறுபிறவி பிரகலாதனாகப் பிறந்த 

என்பவனுடைய பட்டப் பெயர் . 
வேதியன் . இவன் காமுகனாயிருந்தவன் . இவன் வாண அரசனாக இருத்தல் கூடும் . 
வாகபூச்சியர் - சைந்தாத்தங்கரரில் ஒருவர் . (திருவண்ணா- சாசனம் .) 
இவர் சம்பாபு : ததல இஷ்வாகு வம்சத்து வானமுதலியார் - ஏசம்பவாணன் தந்தை 
வசுபூஜ்யர் என்பவருக்கு ஜயவதியிடம் யார் . எகனிடம் தம்பொருள் முதலிய 
பங்குனிமா தம் கிருஷ்ணபக சதுர்த்தி , வைகளை ஒப்புவித்துக் குமாரனைக் காக் 
விசாகக்கூத்திரத்தில் பிறந்தவர் . உன்ன கச்சொல்வி இறந்தவர் . 
தம் ( எ 0 ) வில் , செந்நிறம் , ( எஉ ) லக்ஷவரு வாணர் 

வாணர் - இவர்கள் மாபலிச்சக்ரவர்த்தியின் 
ஷம் ஆயுஷ்யம் . இவர்க்குப் பத்ம தர்மர் மரபில் காணசுரன் வழி வந்தவர்கள் . 
முதலாகிய கண தார் அறுபத்தறுவர் . இவர் வாணவம்சத்தவர் 

இவர்கள் கி . பி . 
நாலத்து இராசாக்கள் அசலபல தேவர் , 5 வது நூற்றாண்டில் வடுகவழி மேற் 
திவிபிரஷ்ட வாசுதேவர் , தாரகன் , பிரதி குப் பாகத்தை ஆண்டு வந்தவர்கள் . இவர் 
வாசுதேவன் , 

கள் வாணாசுரன் வம்சத்தவரென்பர் . இவர் 
வாச்சன்- சாகல்யன் சடன் 

கள் முதலில் பல்லவர்களிடம் சிற்றாசர் 
வாசாயனூர் மதன நூல் ஆசிரியா. களாக விருந்து பிறகு சோழவரசர்களுக் 
வா Ju ம் . கங்கை , யமுமேயின் இடையி குட் . பட்ட னர் . முதலாம் பாரந்தகன் வாண 
அள்ளா கானபு சாதகுத் தென்புற ரைக் கீழ்ப்படுத்தினான் . அக்காலத்து இவர் 


மாள் 


வாணாசுரன் 


1805 


வாதரோகம் 


கள் ஆண்ட நாடு பெரும்பாணப்பாடி எனப் வன் , அதனால் ஒளவை இவனை இகழ்ந்து 
பேர் பெற்றிருந்தது. 

" வாதக்கோ னாளை யென்றன் " என்று 
வாணாசுரன் - பாணாசுரனைக் காண்க . 

கவிபாடினள் . 
வாணாட்கோள் - கூடிச்சேராதார் தம் அர வாதசோணிதரோகம் - தேச மிளைத்த 
ணினைக் கோடலை நினைந்து வெற்றிகொள் லால் , உறுப்புகளில் தினவு , மிறுமிறுப்பு , 
ளும் வாளைப் புறவீடு விட்ட துறை ( பு.வெ.) குத்தல் , அதிரல் , கனத்தல் , திமிர் இ 
வாணி - விச்வரூபகற்பத்தில் சிவமூர்த்தி குணங்களுடனிருப்பது . இது வாதம் , உ 
யைத் தியானித்து இருந்த பிரமதேவனி தான வாதம் , கம்பீரவாதம் எனவும் வாதா 
டம் பிறந்தவள் . விஷ்ணு 

விஷ்ணு ஆதியரைச் திக்கவாதம் , பித்தாதிக்கவாதம் , சிலேஷ்மா 
சிருட்டித்தவள். ( இலிங்கபுராணம் ), சாஸ் திக்கவாதம் , தொந்தவா தாதிக்கவாதம் , திரி 
வதியைக் காண்க , 

தோஷவாதாதிக்கசோணிதம் எனவும் பல 
வாணிகவாகை பொல்லாத வினையினின் வகைப்படும் . இவற்றைச் சிற்றாமணக் 
றும் நீளக்கழிந்தவனுடைய ஆறு செய்தி கெண்ணெய் , விழுதியிலைக் குடிநீர் , தச 
யும் உயர்த்திச் சொல்லிய துறை ( பு.வெ. ) மூலரஸாயனம் , கர்ப்பூரசிலாசத்து பஸ்மம் 
வாணியர் - இவர்கள் எள் , 

இவர்கள் எள் , நிலக்கடலை முத முதலியனவற்றால் வசமாக்கலாம் . ( ஜீவ . ) 
லியன செக்கிலிட்டாடி எண்ணெ யெடு வாதம் -- ரூபம் : இது வெப்பம் , இலேசு , 
த்துச் சீவிப்போர் . இவர்கள் தங்களை வைசி குளிர்ச்?, சுறசுறப்பு , அணு தவம் முதலி 
யர் என்பர். இவர்கள் இடங்கையவர் ; மதுரை யனவாகக் காணப்படும் . ஸ்தானம் - நாபி 
திருநெல்வேலிப் பக்கங்களில் கோவிலுக் யின் கீழ் இடுப்பு , தொடை , எலும்பு , சரு 
குள் போகக்கூடாது . இவர்கள் பூனூல் மம் . குணம் 

குணம் - சப்த தாதுக்கள், மலமூத்தி 
தரிப்பர் . இவர்கள் சோதி நகரத்தார் ராதிகள் முதலியவற்றைப் பெற்ற தேக 
என்று தங்களைப் புகழ்வர் . இவர்கள் வீட் த்தை மனோற்சாகப்படுத்தி உச்வாசநிசவாச 
டில் வண்ணான் சாப்பிடான் . இவர்களில் பதினாலு வேகங்களைச் செய்து போஷிப் 
ஒற்றைச் செக்கான் , இரட்டைச்செக்கான் 

பது . தொழில் - உலாவல் , செறிவு, முடக் 
இரண்டுவகை உண்டு . இவர்கள் கல் , மீட்டல் , விழித்தல் முதலியன . 
தங்களுக்குச் செட்டியென்பது பட்டமாகக் கோபம் - அறுவகை யுருசிகளை அதிகமாக 
கொள்வர் . வக்குவ மகருஷி யாகத்தில் அருந்தல் , அகாலபோஜனம் , அற்ப போஜ 
இவர்கள் பூணூல் தரித்தனராம் . இன்னும் னம் , யோகாப்யாசம் , நித்திரை பங்கம் , 
இவர்கள் காமாக்ஷியம்மை , விசாலாக்ஷி துக்கம் முதலிய காலங்களில் வாதம் கோ 
யம்மை , அச்சுத்தாலி , தொப்பைத்தாலி பிக்கும் . விருத்தி - இது அதிகரிக்கின் 
என நால்வகைப் படுவர் . இதில் பிள்ளை 

இளைத்தல் , நடுக்கல் , ஓய்ச்சல் , வயிறுப் 
என்று ஒரு பிரிவும் உண்டு , 

பிசம் , துர்ப்பலம் முதலியன வுண்டாம் . 
வாணியன் -1 சூத்திரன் வைசியப்பெண் சீரணம் - இது குறைந்தால் இளைத்தல் , 
ணைப் புணரப் பிறந்தவன் . ( அருணகிரிப் ஈனத்வனி, மறதி முதலிய ஓர்க்குணங்க 
புராணம் .) 

ளுண்டாம் . 
2. கருவிகள் ; செக்கு , செக்குலக்கை, வாதராயணன் - வெதிரிகாச்சிரமத்தில் தவத் 
மாடுகள் , கெட்டப்பாறை , அளவுகருவிகள் . தில் அமர்ந்ததால் வியாசருக்கு வந்தபெயர் , 
வாணிலை - பகைவர்மேல் எடுத்து விடுதலை வாதசாஜ ஏவல் கொண்டசோழன் - இவன் 
விரும்பி வெற்றியினையுடையவாளைப் புற ஒருகாலத்தில் போர்க்கப்பல் ஓட்டிச் செல் 
வீடுவிட்ட துறை ( பு . வெ .) 

லுகையில் காற்று இல்லாமையால் மாக்க 
வாண்மங்கலம் - பகைவராற் கலக்குதற் லம் நிற்க , வாயுபகவானை இயங்கும்படி 
கரிய கடல்போலும் சேனையினையும் வலிய பணிகொண்ட சோழன் . ( புறநானூறு .) 
யானையினையு முடையான் வாளைப் புகழ்ந்த வாதருபை - பீஜாஹரிணியின் குமாரி . வீர் 
துறை , ( பு . வெ . பாடாண் . ) 

யக்கவி தம் உண்டுபண்ணும் தேவதை. 
வரண்மண்ணு நிலை - உயர்ந்தோர் துதிப் 

( மார்க்கண்டேயம் .) 
பத் தீர்த்தநீராலே மஞ்சனமாட்டிய வாளி வாதரோகம் - பஞ்சபூதங்களிலொன்றாகிய 
னது வீரத்தைச் சொல்லிய துறை , ( பு வெ . ) வாத பித்த கபங்கள் அதிகப்படுதற்கும் 
வாதக்கோன் - இவனிடம் 

ஒளவையார் 

தோஷங்களுக்கும் காரணமுமான 
சென்றபோது காளை வருக என்று கூறிய வாயு ; தேகாவணத்தின் பொருட்டு தச 


என 


பல 


வாதாபி 


1206 


வாத்து 


வாயுக்களாகப் பிரியினும் அது , 

ரஸாதி 

இவன் தான் ஆடாக வில்வலன் வந்த விருந் 
வஸ்து பேதங்களாலும் தகாதபொருள்களை தினர்க்குச் சமைத்திட அவர்கள் உண்ட 
உண்ணலாலும் , தீநடக்கைகளாலும் சோக பின் வில்வலன் மிருதசஞ்சீவினி மந்தி 
மாகத் திரும்பி ( அ ) )வித வாதரோகங்களைத் ரத்தால் வாதாபியை அழைக்க உண்டவர் 
தரும் , பாதாக்ஷோபகவாதம் , யா தாலகவா வயிற்றைப் பீறிக்கொண்டு வெளிவரு 
தம் , பாதஹரிஷவாதம் , அபிகா தவாதம் , 

வான் . இவ்வகை செய்வதைத் தேவர் 
புச்சாவர்த்தவாதம், சீதகண்டுவாதம் , சுப்தி அகத்தியரிடம் முறையிட்டனர் . அகத்தி 
வாதம் , பரதகண்டகவாதம் , களாயகஞ்ச யர் விருந்தாக வந்து உண்டு அவன் சகோ 
வாதம் , சம்பூக சீரிஷவாதம் , பாதோபகாத தானை அழைக்கையில் வயிற்றில் மாறு 
வாதம் , கிருத்திரசிவாதம் , சோணிதவாதம் , தல்கண்டு வயிற்றைத் தொட்டுத் தடவி 
ஊருஸ் தம்பவாதம் , சகனாவர் த்தவா தம் , வெளிவராது இறக்கச் செய்ய இறந்த 
துனிவாதம் , பிரதி துனிவா தம் , மூடவா வன் . இவனை விப்ரசித்தியின் குமாரன் 
தம் , ஆத்மானவாதம் , பிரத்யா த்மானவா என்பர் . 
தம் , அபந்திரிகவாதம் , மனோவிருத்திவா 2. கிலாதனுக்குத் தமனியிடம் உதித்த 
தம் , ஆந்திரபித்தவா தம் , அபதானகவா தம் , குமாரன் , 
நாளாவர்த்த வாதம் , மூத்திரசா வாதம் , 3. சாளுக்கியரது முக்கிய பட்டணம் . 
மேட்ரக்ஷியவாதம் , இருதாவிருதவாதம் , இதனை கி . பி . 640 - இல் நரசிம்மவர்மன் 
சரோணி சூலைவா தம் , நாபிசாருவா தம் , சுட்டெரித்தான் 
அஷ்டிலாவாதம் , பிரத்தியஷ்டிலாவாதம் , வாதாரணி ஆத்மாவினிடம் நிறைந்து 
ஸ் தனருக்குவாதம் , பக்ஷகாதவாதம் , உதா வசிக்கும் வாயுமூர்த்தி . (வாயுபுராணம் .) 
வர்த்தவாதம் , தண்டகவாதம் , தனுஸ்தம்ப வாதி -1. எதுவும் , எடுத்துக் காட்டும் நாட்டி 
வாதம் , ஆக்ஷேபகவாதம் , பாகியாயாமவா அளவை செய்து தன் கோணிறீ இ பிறன் 
தம், அந்தாரயாமவா தம் , சந்நியாசவாதம் , கோன் மறுப்பவன் . ( யாப் வி .) 
அபிநியாசவாதம் , ஆட்டியவாதம் , விஸ்வ 2. காரணமும் , மேற்கோளும் எடுத்துக் 
பித்வாதம் , சுவாலி தவாதம் , அவபாகுகவா காட்டிப் பிறன் கோள் மறுத்துத் தன்மத 
தம் , அநாயசகவாதம் , அவுஷ்மாபகவாதம் , நிறுத்திப் பாடுவோன் . ( வீரசோ .). 
ஊர்த்துவாம்மிச்சாவாதம் , ஆயாசாவர்த்த வாதிஹம்சாம்புதர் --- அப்புள்ளாருக்கு அம் 
வாதம் , அர்த்தி தவா தம் , அனுஸ் தம்பவா மாள் இட்ட திருநாமம் , 
தம் , உக்கிராக்சகவாதம், விஸ்மாரியகவா வாதூலதேசிகன் - முதலியாண்டானுக்குப் 
தம் , களாவர்த்தவாதம் , பிரமோன்மந்த பெயர் . 
வாதம் , இதிதாபகவாதம் , ஆசியா க்ஷேப வாத்து - 1 , இது நிலத்திலும் , நீரிலும் 
வாதம் , தொனிவிச்சின்னவாதம் , திருக் வாழும் பறவையாயினும் நீரில் வாழவே 
குப்பிராந்திவாதம் , தவனோபகாதவாதம் , 

பிரியப்படும் . இது தோலடீப் பாதங்களுள் 
திருக்குஸ் தம்பவாதம் , விவர் தாசியவாதம் , ளது , மூக்கு அகன்று சிறு பற்கள் போற் 
சம்வருதாசியவாதம் , புருவாடோபகவா பொருக்குகளைப் பெற்றிருக்கும் . பூமியில் 
தம் , பாதிரியவாதம் , கர்ணசூலைசோகம் , நடக்கையி லுடலை யசைத்தசைத்துச் செல் 
அவபேதகவாதம் , ஊர்த்துவமுகவாதம் , லும் . இது ஒரு சிறு படகுபோல் குவிந்த 
அதோமுகவாதம் , ஆசியக்குவா தவாதம் , கன்ற தேகத்தையுடையது . வாத்து சிறி 
சிதிலாவர்த்தவாதம் , சர்வாங்கவாதம் , சிரச் யது . கழுத்து நீளம் . நீரிலுள்ள பூச்சி 
சால்லியவா தம் , காராஷேபகவாதம் , அல் புழுக்களைத் தின்னும் . இதனிறகில் 
கசலனவாதம் , அந்நியேத்து கவாதம் , தொ தைலப்பசை யுள்ள தால் இறகுகள் நனைவ 
னிகத்சதவாதம் , கம்பீரவாதம் , பரிஸ்போ தில்லை . இது தன் முட்டைகளைப் பொரி 
டவாதம் , மூத்திர உதிரவாதம் , வச்சிரரூப க்க அறியாது . கோழிகளே இதன் முட் 
கவாதம் , அசுவவாதம் , பேய்வாதம் , 

களைப் பொரிப்பன , இதில் குள்ள 
ற்றை வாதரோக நிவாரணிகளால் வசமாக் வாத்து பெரிய வாத்து என இருவகை 
கலாம் . ( இவ . ) 
வாதாபி - 1. தாருகாசுரன் தங்கையாகிய 2. இது குறுகிய கால்களும் படகுபோ 
தூர்வாசரைக் 

கூடிப்பெற்ற லுருவமும் உடைய நீர்ப்பறவை இனத் 
குமாரன் . இவன் சகோதரன் வில் 

தைச் சேர்ந்தது . இவ்வினத்தில் நூற்றுக் 


உண்டு 


அசமுகி 


வாத்துக்கள் 


1407 


வாம் 


கிறது . 


கணக்கான வேறுபாடுடையவை உண்டு . கின் முனை வெண்மை , இதில் மர்செரு 
அன்னம் பெரியவாத்து முதலியவும் இவ் 

ஆசியாவின் வடபாகத்திலுண்டு, 
வினத்தனவாம் . சற்று உருவம் பெரிதாக அவற்றை ஒயில்டு டக் என்பர் . இது செர் 
வும் உண்டு, 

நிறமுடையது . இறகுகளில் கரிய கோடு : 
வாத்துக்கள் இவை சமசீதள மண்டல ளுண்டு , மூக்கு நீளம் , கால் கற்பவளம் 
பிராணிகள் . இவை இடபேதத்தால் உருத் போல் சிவந்தவை . இதற்குக் கண்ணில் 
திரிந்து பலவகைப்படும் . இவ்வினத்தில் ஒருவகை ஜவ்வுண்டு , அச்சவ்வு கண்ணை 
பெரியவாத்து குள்ளவாத்து 

அன்னம் 

மூடிக்கொண்டிருந்தாலும் பார்வை தெரி 
என (ந ) வகை யுண்டு . 

இவ்வினத்தில் மற்றொருவகை 
பறவையின மா தலால் தோலடிப்பா தங்க எயிடர் டக் . இது ஐரோப்பாவின் வடபாக 
ளுண்டு . மூக்குத்தட்டை ; இது , படசைப் நீர்நிலைகளி லிருப்பது . இவற்றின் மார் 
போல் அகன்றும் குவிந்து முள்ள உடல் பில் இறகுடன் கூடிய தோலுண்டு, இது 
பெற்றது . இதன் சிறகுகள் தண்ணீரில் உஷ்ணத்தைக் காக்கும் உடையொத்தது . 
நனையாதபடி இது தன் முதுகின் புறத்தி வாத்யவிசேஷங்கள் 

இடக்கை, முழவு , 
லுள்ள பசையை மூக்கிற்பெற்று இறகு படகம் , கடிப்பு , ஒருகட்பறை , பேரிகை, 
களை அடிக்கடி கோதும் . இது நீர்நிலைகளி சிறுபறை , திமிலை, தண்ணுமை, குடப் 
லுள்ள பூச்சி புழுக்களைத் தின்னும் , பறை , ஒருகட்பகுவாய்ப்பறை , காடிப் 
இதன் முட்டைகளை உணவாகக் கொள் பறை , குறிஞ்சிப்பறை , பாலைப்பறை , 
கின்றனர். குள்ள வாத்து வட துருவ முல்லைப்பறை , மருதப்பறை , நெய்தற் 
மண்டலத்தை யடுத்த இடங்களில் கூட்ட பறை , உவகைப்பறை , உடுக்கை , நாகசுரம் , 
மாக இருக்கின்றன . இவை ( 6 ) அங்குல துருத்தி , முகவீணை , புஜங்கம் , புல்லாங் 
முதல் ( 15 ) அங்குலம் வரையில் உயர்ந் குழல் , டமாரம் , டங்கா , நாகெஜம் , கந்தர் 
திருக்கின்றன . இவ்வினத்தில் குறுகிய வம் , இராஜவாத்யம் , தவளச்சங்கு , பூரி , 
மூக்குள்ளவையும் நீண்ட மூக்குள்ளவை நபுரி , துத்தாரி , பாங்கா , எக்காளம் , கௌரி 
யும் உண்டு . இவ்வினத்தில் மிகச்சிறியவை காளம் , திருச்சின்னம் , கர்னா தக்கை , 
களை டீல் என்பர் . இவை உருவத்திலும் டவுண்டை மல்லரி, 

சல்லரி , தம்புரு ,, 
நிறத்திலும் அழகுள்ளவை. இப்பறவையின் வீணை , பிடில் , சித்தார் கிணாம் சாரங்கி , 
மற்றொரு வகுப்பிற்குப் பலநிறமுடைய வாநமாமலையாண்டான் - ஆள வந்தார் திரு 
உச்சிக்கொண்டை உண்டு , மூக்கு நீல 
நிறம் ; இதன் வால் நீளம் ; இவை பறந் வாநாசேநாபதியர் - இவர்கள் இராமர்க் 
தும் செல்லும் ; தோலடிப்பாதம் . இவற் குப் படைத்துணையாகச் சுக்கிரீவனால் வரு 
றில் மற்றொரு இனம் ஆபிரிகாவின் மேல் விக்கப்பட்டவர்கள் , சுசேடணன் , சதவலி , 
கரை பக்கத்திலுண்டு. அவற்றினுரு சேசரி , இடும்பன் , பனசன் , நீலன், ததி 
பெரிது . - மற்றொருவகை பறவைகளை முகன் , கயன் , சாம்பன் , துன்முகன் , துமிந் 
எதிர்க்கும் வன்மை கொண்டவை . இவை தன் , மயிந்தன் , மற்கசகோமுகன் , குமு 
பூச்சி புழுக்களைத் தின்னும் , விஜியன் . தன் , இடபன் , தீர்க்கபாகன் , விந்தன், 
இது குள்ள வாத்தினத்தில் 

ஒருவகை, அநுமன் , நளன் , கும்பன் , சங்கன் , அக்ஷ 
இது சாகபக்ஷணி . துருவமண்டிலவாசி , யன் , கவரக்ஷன் , விருபாக்ஷன் , விந்தன் 
இதன் தலையும் மூக்கும் கரிய செந்நிறம் ; முதலியோராவர் . 
வயிறுவெள்ளை ; இதன் சிறகுகளைத் தலை வாந்திரோகம் இது உதான வாயு வாத 
யணை முதலியவற்றிற்கு ஐரோப்பியர் உப 

சிலேஷ்மங்களை மேல்நோக்கப் 
யோகிப்பர் . இதில் மற்றொருவகை சைகா பண்ணுவதால் உண்டாவது . இது வாய் 
வின் வடபாகத்திலிருக்கிறது . அதற்கு நீர் ஊறல் , அரோசகம் , சக்கம் , வாயில் 
மண்டாரின் என்று பெயர் . இப்பறவை உப்புக்கரித்தல் இக்குணங்களைப் பெற்று 
யின் இறக்கையின் சிறகின் பக்கத்தில் வரும் . இது வாதம் , பித்தம் , சிலேஷ்மம் , 
இரண்டு சிறகுகள் மேலோங்கி நீண்டிருக் திரிதோஷவாந்தி , திருஷ்டான்னவாந்தி 
கின்றன . இவற்றைக் கண்ணாடிச் சிற என ஐந்துவகை , இதனைச் சந்திரோகம் 
சென்பர் . இதன் மூக்கு பவழத்தை எனவும் , வமனசோகம் எனவும் கூறுவர் . 
யொத்துச் சிவந்திருக்கிறது . இதன் மூக் இவையன்றிக் கிருமி வாந்தியு மொன் 


வடி சம்பந்தி, 


வாமசாரன 


1408 


வாமதேவன் 


இவன் 


வாமசா 


றுண்டு , ஏலக்காய்த்தோல் விலாமிச்சை வாமதேவருஷி - பூர்வத்தில் ஓர் வேதியன் , 
வேர்க் கஷாயம் , இஞ்சி ரஸாயனம் , குல் இவன் முத்தி விருப்புள்ளவனாய்த் தவஞ் 
மப்பூ இவைகளால் குணமாம் . 

செய்து புண்ணியம் கூட்டுவிக்காமல் மறு 
வாமசாரன் - பாடுவான் மகன் , 

பிறவி புழுவாய்க் சேதாரத்தில் ஒருமாத்தி 
காமாதுரனாய்த் தனக்கு இருந்த செல்வங் விருச்சையில் இறைவன் 

இறைவன் இறைவிக்கு 
களை எல்லாம் வேசிக்குக்கொடுத்து மீண் உண்மைஞான முட்தேசிக்கையில் தன்னை 
டும் கொடுக்கக் கிடையாமல் ஒரு செட்டி மறந்து எதிரில் விழக்கண்ட சிவமூர்த்தி 
யின் வீட்டில் களவுசெய்து அவ்விடம் நீ பூமியில் வாமதேவருஷியாய்ச் சில 
இருந்த ஆபாணப்பெட்டியைத் தாசியிடம் நாளிருந்து பலர்க்கும் தத்வமுப்தேசித்துப் 
கொடுத்தனன் . தாசி அவ்வணிகளில் ஒன் பின்னர் கைலையடைக என் றபடி சிலகால 

கடைவைத்திருந்த செட்டியிடம் மிருந்து முத்திபெற்றவர். 
மதிப்பிடக் சொடுத்தனள் . தன் நகை வாமதேவர் - 1. சதாசிவமூர்த்தியின் திரு 
என்று அறிந்த செட்டி இதை அரசனுக் முகத்து ஒன்று . ( சிவபேதம் ) . முப்பதா 
குத் தெரிவிக்க அரசன் விசாரித்து வாம வது கற்பமாகிய இரத்த கற்பத்தில் பிர 
சாரனிடம் இருந்த அணிகளை வாங்கிச் மன் சிவமூர்த்தியை நினைப்ப , இவர் அழல் 
செட்டியிடம் கொடுப்பித்தனன் . செட்டி உருக்கொண்டு மான்மழுச் சதுர்ப்புஜராய்த் 
பின்னும் பேராசையால் ஒரு கடகம் இல்லை தரிசனம் தந்து , அருள் புரிந்து நால்வர் 
என்று அரசனிடம் கூறினன் . 

அரசன் 

இருடிகளைத் தம்மால் தோற்றுவித்து அளி 
இதனால் வாமசாமனைச் சிறையில் இட்டு த்தனர் . நான்காவது காண்டத்தில் அடங் 
வருத்தினன் . இதனைக் கண்ட 

கிய கீதங்களைச் செய்தவர் . விரஜர் , விபா 
ரன் சந்தை மனம் பொறாது சிவமூர்த்தி தர் , விசோகர் , விச்வபாவினர் என நால்வர் . 
யிடம் மைந்தனுடைய குறைகூறி மக ( கலிங்க - புராணம் .) 
னுக்கு நேர்ந்ததை நீக்க வேண்டினன் , சிவ 

2. ஒரு முனிவர் . சிவபூசையால் சிரஞ் 
மூர்த்தி பாடுவானுக்குக் கடகம் ஒன்று சீவிதத்வம் அடைந்தவர் . தாய் வயிற்றில் 
கொடுத்தனர் . அதைப் பாடுவான் அரச இருந்து வெளிப்படாது ஞானம் பெற்ற 
னிடம் தர அரசன் வணிகனிடம் தந்தனன் . வர் . இவர் அணிந்து இருந்த விபூதியை 
வணிகன் அக்கடகத்தின் சிறப்பைக்கண்டு இவரை விழுங்க வந்த அரக்கன் பூச்சுண்டு 
களிப்புடன் பெட்டியில் இட்டு மறுநாள் தேவன் ஆயினான் . (பிரமோத்தர காண் 
பெட்டியைத் திறந்து பார்க்க அந்தக் கடக டம் ) 
மும் அதனுடன் இருந்த அணிகளும் 3. ஏகாதச ருத்திரருள் ஒருவன் , தேவி 
பாம்புகளாக இருக்கக்கண்டு அரசனிடம் 
கூறினன் . அரசன் பாடுவானை அழைத்து 4. ஒரு மகருஷி , சலன் என்னும் சூரிய 
அக்கடகம் ஏதெனனப் பாடுவான் அது 

குலத்து அரசனுக்கு உதவி புரிந்தவர் . சல 
வந்த வரலாறு கூற அசன் வியந்து சளிக்க னைக் காண்க . கலன் குமாரன் துன்முகன் 
வணிகன் பொருள் இழந்தனன் . 

இறக்கவும்க லன் கைதம்பிக்கவும் செய்தவர். 
வாமசிரழனிவர் - இவர் நாகலோகத்திருந்த 5. ஒரு அரசன் , இரண்யசோமன் அவ் 
கட்கத்தைப் பெறவெண்ணி யாகஞ்செய்து லது இரண்யரேதசு குமாரன் , 
நாகங்களைச் சுஷ்கிக்கச் செய்ய நாகங்கள் தீவிற்கு உரியவன் , 
வருங்கிக் கட்கத்தைத் தந்தன . பின் அவ் 6. வசிட்டருடன் இருந்த தசரதன் 
விடமிருந்த வேசையொருத்தி நிர்வாணமா புரோகிதன் . 
யிருத்தல் கண்டு அவளைக் கூடுகையில் 7. ஒரு இருடி . திச்சயனக் காண்க . 
நாகங்கள் கட்கத்தைக் கொண்டு போயின . | பசியினால் கஷ்டப்பட்டு நாயின் மாமிசம் 
(சிவமகாபுராணம் .) 

உண்டார் என்பர் . (மது . ) 
வாமதேவகல்பம் சிவபெருமானுடைய வாமதேவன் -1 . ஷத்திரியன் இராஜகுய 
வாமபாகத்தில் வாமதேவர் தோன்றிய யாகத்தில் அர்ச்சுனனால் வெல்லப்பட் 
கற்பம். 

டவன் . 
வாமதேவழர்த்தி- செந்நிறமும் , சுரபிமாலை 2 ஒரு ரிஷி மாணாக்கன் , ஆத்ரேயன் 
யும், உயர்ந்த மூக்கும் , காத்தில் கத்திகேட இவனுடைய குதிரையை அபகரித்தார் . 
யமும் சிவந்தபாசையுமுடையவர். 

( பா . வா . ) 


சதை . 


வாமதேவி 


1409 


வாமை 


வாமதேவி ருசன் பாரியை . 

பூர் என்று வழங்கிவருகிறது . இதில் சேமி 
வாமநம் -1. ஒருநதி , 

நாத தீர்த்தங்கரர் இருந்தார் என்று சைார் 
2. ஒரு புராணம் . 

கூறுவர் , அவரை மயிலைநாத ரென்றுன் 
3. தென் திசைக்கண் உள்ள யானை . கூறுவர் . 
வாமநர் - காசியபருக்கு அதிதியிடம் புரட் வாமமதம் சைவ சமயத்தின் உட்சமயத் 
டாசிமாதம் சுக்லபக்ஷம் சிரவணத்துவா துள் ஒன்று , இது சத்திக்குப் பாத்துவம் . 
தசியில் அபிசித் நக்ஷத்திரத்தில் அவத கூறும் , இம் மதத்தவர் சிற்சத்தி தம் அம் 
ரித்தவர் . அதனால் இத்துவாதசி விஜயத் சத்தால் பராசத்தி முதலிய ஐந்துசத்திக 
துவாதசி எனப்பட்டது . இது விஷ்ணு ளைச் சிருட்டிக்க, அச்சத்திகள் பிரமன் 
மூர்த்தியின் ஐந்தாவது அவதாரம் . இவர் முதலான ஆன்மாக்களைச் சிருட்டிப்பர் 
அவதரித்த காலத்தில் சூரியன் சாவித்தி என்பர் . வாலை , திரிபுரை , சிவை முதலிய 
ரியை உபதேசித்தான் . பிரகஸ்பதி பிரம தேவியரைச் சக்கரத்தில் தாபித்துத் தேவி 
சூத்திரத்தை உபதேசித்தார் . காச்யபர் யின் மூல மந்திரம் செபித்து அனைத்தை 
முஞ்சியைக் கொடுத்தார் . பூமி கிருஷ்ணா யும் தேவியின் சுவரூபமாகக் கண்டு ஆனந் 
சனங் கொடுத்தது . சந்திரன் தண்டல் தம் அடைவதே மோக்ஷம் எனவும் கூறும் . 
கொடுத்தான் . அதிதி கௌபீனங்கொடுத் ( தத்துவநிஜா .) 
தான் , பிரமன் கமண்டலம் கொடுத்தான் , வாமர் பிருதிவியாகிய மண்ணுக்கு அதிட் 
குபோன் பாத்திரங்கொடுத்தான் . பார் டானதேவர் . இவருக்குச் சர்வர் எனவும் 
வதி பிக்ஷைகொடுத்தாள் . இவர் பார்த்து பெயர் . 
வாசரிடம் வேதம் உணர்ந்தவர் . இவர் வாமனழனி - இவர் தமிழிலுள்ள மேருமக் 
மாவலிவின் செருக்கடக்க அவனிடம் குறு தா புராணமென்னும் சைவலினாசிரியர் , 
கிய உருவாய்ச்சென்று மூவடிமண் வேண் இவர் காஞ்சிபுரத்தையடுத்த திருப்பருத்திக் 
டினர் . அந்தக் காலத்திலே அசுரகுருவாகிய குன் றமென்னும் இடத்தவர் . இவர்க்கு 
வெள்ளி மாவலிக்கு உறுதிகூறித் தடுக்க மல்லிஷேண முனி யெனவும் பெயருண்டு, 
வும் மாவலி கேளாது தானஞ்செய்யத் இவர் வடமொழி தென்மொழி இரண்டி 
துணிந்து தாரைவார்க்கையில் சுக்கிரன் னும் வல்லவர் . இவர் வடமொழியில் பஞ் 
சிறுரூபியாய் நின்று கண்டியினின்றும் சாஸ்திகாயம் , பிரவகனசாரம் , சமயசாரம் , 
தாரைவிழாது தடுத்தது கண்டு , வாமார் ஸ்யாத்வா தமஞ்சரி என்னும் நூல்களுக்கு 
தர்ப்பை எடுத்து நீர்த்தாரை வரும்வழி உரை யெழுதியிருக்கிறார் . நீலகேசித்தெ 
யைக் குத்திச் சுக்கிரன் கண்ணைக் கொத் ருட்டென்னும் தமிழ்நூலும் எழுதியிருக் 
தனர் , பின் திரிவிக்கிரமராய் மூவுலகத்தை இன்றார் . இப்பெயர் கொண்டவர் மற்றும் 
ஈரடியால் அளந்து ஒர் அடிக்கு இடம் சிலளேர் . அகத்தியரிட மிலக்கணங்கற்ற 
இலாது மாவலி சிரத்தின்மேல் வைத்துப் வாமனமுறிவர் மற்றொருவர் , வடமொழி 
பாதாளத்தில் அழுத்தி , அவனை அல்கே அலங்கார சாத்திரமியற்றிய மற்றொரு 
சகலபோகங்களையும் அனுபவிக்கச் செய் வரும் , திருக்குறளாசிரியாான எளாசாரியர் 
தனர் . ( பாகவதம் . ) 

அல்லது ஸ்ரீகுந்த குந்தா சாரியராகிய வாம 
2. அகத்தியர் மாணாக்கர் பன்னிருவ னாசாரியரும் வேறாவர் . இவர் காலம் 
ரூள் ஒருவர் , 

1387-88 ஆக இருக்க வேண்டும் . ( மேரு 
3 , சத்ரு தனயனான நாகன் . 

மந்திர - புராணம் .) 
வாமநாசாரியர் -1 , ஒரு சைாநூல் ஆசிரியர் ; வாமனன் - ஒருபாம்பு . சருடபுத்திரன் 
மேருமந்திர புராணம் , நீலகேசித்தெருட்டு வாமன் - 1. ஒரு மதத்தவன் . இவனுக்குச் 
செய்தவர் . 

சிவமூர்த்தி அக்கினியும் உபவீதமும் தரித்த 
2. அகத்தியர் . இவரைச் சைர் இ மூர்த்தியாய் அருளுவர் என்பன் . 
வாறு கூறுவர் . 

2. பூதனுக்குச் சாபியிடம் உதித்த குமா 
வாமநாச்சிரமம் 

து விஷ்ணு தவம் என் . ஏகாதசருத்திரருள் ஒருவன் . 
புரிந்த சித்தாச்சிரமம். 

வாமை - 1 , பிருதிவி ( மண் . ) தத்துவ 
வாமநாதபுரம் - பூர்வம் சைகர் வசித்துக் ரூபையான சத்தி . பிரதிவீச்வார் வாமர் 
கொண்டு இருந்த மயிலை , தொண்டை 

அல்லது சர்வர் . 
நாட்டில் உள்ளது . இப்போது மயிலாப் 2. ஒருநதி , 

177 


வாயற்பதி வடுகன் 


1510 


வாயு 


வாயற்பதிவடுகள் இவர் 

ஒரு பிரபு . 

சொல்லென வாயில் காவலனுக்குச் சொல் 
தொண்டைநாட்டு வாயற்பதியிலிருந்தவர் . லிய துறை . ( பு . வெ . ) 
இவர் சகோதரர் மரணமடைந்திருக்கை வாயு - 1. காசிபர் குமாரருள் ஒருவன் 
யில் இவரை ஒரு புலவன் யாசிக்க இவர் பலநாள் தவஞ்செய்து வாயு பதம்பெற்ற 
அந்தப் பிணத்தை மூடிவைத்து விட்டுப் வன் , வடமேற்றிசைக்கு இறை . தேவி 
புலவனுக்களித்தவர் . தன்னுடன் கூடப் அஞ்சனை ; வாகனம் மான் ; பட்டணம் கந்த 
பிறந்துயிராகிய தம்பியையும் , 

அந்நிலை 

வதி ; ஆயுதம் துவசம் ; கிருஷ்ணமூர்த்தி 
மாண்டது தோன்றாமல் மூடிவைத் தன்ன 

யின் ஏவலால் இந்திரனிடத்து இருந்து 
மிட்டான் , மன்னவர் போற்றிய வாழ் சுதர்மையைப் பெற்று உக்கிரசேகனுக்குக் 
செங்கலங்கை வடுகனுக்குக் , கன்னனுஞ் கொடுத்தவன், தேவர் வேண்டுகோளால் 
சோமனு மோங்க ராயினிக் காண்பதுவே . குமாரக்கடவுள் இரதத்திற்குச் சாரதியாய் 
இதனை “ நேயத்துடன் எனும் தொண்டை இருந்தவன் . அநுமானுக்கு நீ யாரைக்காண் 
மண்டல சதகத்தாலுமறிக . ( தமி நா ச . ) கிறையோ அவரிடத்தில் உனக்கு அதிக 
வாயிலார் நாயனார் - தொண்டை நாட்டுத் அன்பு மேலிடுகையில் அவர்களுக்கு அடி 
திருமயிலைப்பதியில் அவதரித்து , இல்ல மைசெய் எனக் கட்டளையிட்டவன் . அதி 
றத்து இருந்து , சிவமூர்த்திக்கு மனத்தில் காயன் யுத்தத்தில் இலக்குமணருக்கு முன் 
திருக்கோயில் முதலிய சமைத்துத் திருமஞ் நின்று பிரமாத்திரப் பிரயோகஞ் செய்ய 
சன தூபதீப நிவேதனம் செய்து , பேரா எவினவன் . குசநாபனுடைய நூறு பெண் 
னந்தம் 

அடைந்து சிவபதம் அடைந்த களும் தன்னை மணஞ்செய்ய மறுத்ததால் 
சிவனடியவர் . அறுபத்து மூவரில் ஒருவர் . அவர்களுடைய முதுகை ஒடித்துச் சென் 
( பெரியபுராணம் , ) 

றவன் . அநுமனை இந்திரன் வச்சிரத்தால் 
வாயிலான்றேவன் இவர் கடைச்சங்க மோதிய காலத்துக் கோபித்து எல்லா 
மருவிய புலவர்களுள் ஒருவர் . இவரது உயிர்களிடத்தும் உள்ள தன் இயக்கத்தைக் 
இயற்பெயர் தேவனாக இருக்கலாம் . ஊர் கடலிற் சேர்த்தவன் , சிவாக்கினையால் 
வாயில் என்பது . ( குறு - ககூ , 40 அ . ) சிவமூர்த்தியின் நெற்றி விழியில் தோன் 
வாயிலிளங்கண்ணன் 

இவர் கடைச்சங்க றிய தீப்பொறிகளைத் தாங்கிச் 
மருவிய புலவருள் ஒருவர் . இவரது இயற் சென்று கங்கையில் வைத்தவன் , இந்திர 
பெயர் இளங்கண்ணன் . ஊர் வாயில் என் னுக்குப் பயந்த மைநாக பர்வதத்தைக் கட 
( குறு - சசு . ) 

லிற் சேர்த்தவன் , ஆதிசேடனுக்கு மாறு 
வாயில் 

( ந ) கண், காது , மூக்கு , வாய் , கொண்டு மேருவின் சிகரத்தைப் பேர்த்து 
குதம் , அல்லது குய்யட் 

எறிந்தவன் . ( ஆதிசேடனைப் பார்க்க .) 
வாயில்கள் - 1. தலைவன் காமக்கிழத்தியர் 2 (30 ) பிராணன் இருதயத்திலும் , 
காரணமாகப் பிரிந்தகாலத்துத் தலைவிக்கு அபானன் குதத்திலும் , சமானன் கழுத்தி 
உண்டாம் ஊடலைத் தீர்க்கும் வாயில்களா லும் , உதானன் நாபியிலும் , வியானன் 
வன , பாணன் , பாடினி, கூத்தர் , இளை தேகத்திலும் , நாகன் நீட்டல் முடக்கல் 
யோர் , கண்டோர் , பாங்கன் , பாகன் , செய்தலினும் , கூர்மன் உரோமபுளகாங் 
பாங்கி , செவிலி , அறிஞர் , காமக்கிழத்தி , கிதத்திலும் , கிருகான் முகத்தினின்று 
காதற்புதல்வன் , விருந்து , ஆற்றாமை தும்மல் சினம் வெம்மை விளைத்தலினும் , 
என்பனவாம் . ( அகம் . ) 

தேவதத்தன் ஒட்டம் இளைப்பு வியர்த் 
2. தோழி , செவிலித்தாய் , பார்ப்பான் , தல் செய்தலினும் , தனஞ்சயன் உயிர்நீங் 
பாங்கன் பாணன், டினி இலையர் , விருந் கினும் போகாது உடலினைப் பற்றியுமிருக் 
தினர் , கூத்தர் , விறலியர் , அறிவர் , கண் கும் . உயிர் நீங்கிய பொழுது உடலினைக் 
டோர் எனப் பலராவார . 

கிழித் தகலும் , மதங்கமுனிவர் சாபத் 
வாயில்காப்போன் 

ஆயுதப் பயிற்சியில் தால் பலமற்றுப் பின் திரியம்பககேத்தி 
திறம் , உடல்வன்மை , மடியின்மை , வணக் ரத்தில் சிவபூசைசெய்து குற்றம் நீங்கின . 
கம் , வருவோரைத் தகுதிநோக்கி அழைத் ( சிவாஹ .) 
தல் முதலிய குணங்களுடையவன் . ( சுக் - நீ ) 3 இது , பரிச தன்மாத்திரையினின்று 
வாயினிலை 

அரசனுடைய நெடியவாயி தோன்றியது . சத்தம் , பரிசமெனும் இர 
லைக் கிட்டிய என்வரவினை மறைவின்றிச் ண்டு குணங்களையுடைத்தாய்ச் சலித்துத் 


வாயுசம்மிதை 


1411 


வாய்ப்பியனார் 


திரட்டலெனுந் தொழிலை யுடைய தாய்த் வாயுகெடின் புருஷத்வம் , உற்சாகம் , 
தேகங்களில் பிராணன் அபானன் முதலா பலம் , கெடும் , பித்தசுரம் , வீக்கம் , குத்தல் , 
கப் பத்துவகைப்பட்டியங்கி யெழுதல் மந்தாக்னி , குஷ்டம் , உண்டாம் . சமான 
இருத்தல் முதலிய தொழிற்பாட்டிற் வாயுகெடின் - சூலை , குன்மம் , கிரகிணி , 
கேதுவாய் எல்லாவுயிர்களுக்கும் உபகார பச்குவாசய ஸ்தான ரோகங்களு முண் 
மாயிருப்பது , வாயுவில் ( 2093 ) பங்கு ஆக் டாம் . 

அபானவாயு - உஷ்ண அன்னம் , 
ஸிஜன் எனும் பிராணவாயுவும் , ( 790 ) பங்கு அதிநடை , அசைவற்றிருத்தல் , வேகமாகத் 
நைட்ரோஜன் எனும் உப்புவாயுவும் , ( 3 ) திரிதல் , இவற்றால் உண்டாகும் . அதனா 
பங்கு 

கார்பானிகா ஹிட் என்னும் கரிய அதிமூத்ரம் , சுக்கிலமேகம் , மூலரோகம் , 
மலவாயுவும் கலந்திருக்கிறதென்பது தற் குதப்பிரம்ச ரோகம் முதலியன உண்டாம் . 
கால ஆராய்ச்சி . 

4. ரூபமின்றிப் பரிசமுடையது . தவக் வாயுவாங்கி - இது பாத்திரத்தின் உள்ளி 
இந்திரியம் பிரமாணம் இது பரிசம் , சங் ருக்கும் காற்றை வெளியிலிழுக்கும் ஒரு 
கியை , பரிமாணம் , பிரதகத்வம் , அபரத் வகை இயந்திரம் . 
வம் , வேகம் முதலிய ஒன்பது குணங் வாயுவின் மார்க்கங்கள் ஏழ - சாத்யர் என் 
கள் உடையது . 

கிற தேவர்களுக்குப் புத்திரன் சமானன் . 
வாயுசம்மிதை - இது குலசேகர வரகுண அவன் புத்திரன் உதானன் . அவன் புத் 
ராமபாண்டியர் இயற்றிய சைவபுராணம் , திரன் வியானன் . அவன் புத்திரன் அபா 
வடமொழிப் புராணத்தின் மொழிபெயர் னன் . அவன் புத்திரன் பிராணன் . ஆவ 
ப்பு . இது பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் ஹன் - இதற்குப் பிராணன் என்று பெயர் . 
என்ற 

இரு பிரிவோடு அறுபத்தொரு இது பிராணிகளைப் பிழைக்கச் செய்வதால் 
அத்தியாயங்கள் கொண்ட கூச திரு இப்பெயர் பெற்றது . பிரவாஹன் இது 
விருத்சங்களையுடையது . 

ஜலத்தை வருஷிக்கும் மேகங்களுக்கு 
வாயுமண்டலம் இது அண்டத்தின் உட் 

அனுகூலமாயிருப்பது , உத்வஹன் மேகம் 
புறம் முழுதும் வியாபகமானது . 

களைக்கொண்டுபோய் மழைபெய்விப்பது . 
வானத்தின்மீது உயர 

சம்வஹன் - இது ரஸங்களை வற்றச் செய்து 
அறுபதுமைல் போகப்போகக் குறைந்து ஆபத்திற்குக் காரணமானது . விவஹன் . 
விடுகிறது . 

உயிர்களுக்கு ஆதார இது தேவலோகத்திலுள்ள ஜலத்தைத் தாங் 
மானது . இந்த வாயு இல்லாவிடில் ஒரு குவது . பரிவஹன் இது சூரிய சதிரனை 
உயிரும் சீவித்திராது . இதில் பிராண ஒரேவழியில் நிறுத்துவது . பராவஹன - 
வாயு கலந்திருக்கிறது . இவ்வாயுவில் அங் இது ஒருவராலும் அதிக்கிரமிக்க மடியா 
கார க்ஷாரம் கலந்திருப்பதால் மாஞ்செடி 

தது . ( பார - சாங் . ) 
களை வளரச்செய்கிறது . இதனால் சத்தம் வாயுறைவாழ்த்து - பின்னே பலிக்கும் என் 
கொண்டுபோகப்படுகிறது . 

வார்த்தையென்று சொல்லி மேம 
வாயுவேகன் - 1 , சண்முக சோவீரன் ,. 

பட்ட சொல்லைச் சிறப்பித்துக் கூறும் 
2. பிரசாபதியின் சோவீரன் . 

துறை , ( பு . வெ . பாடாண் . ) 
3. இராவணன் தூதன் . 
4. பிரசாபதி சேனாவீரரில் ஒருவன் வாய்தாப்பி - இவன் பிருகு வம்சத்தவனான 
( சூளா . ) 

வாய்பூசலாகாத இடங்கள் - ஒரு 
வாயுவேகை - 1. சடியாசன் தேவி . 

ஒரு பாத்தி 
2. மரூசியின் சகோதரி ; சாந்திமதியின் ரத்தினால் தண்ணீர் மொண்டே வாய் 

அலம்பவேண்டும் . தண்ணீரில் 
தோழி . 

கொண்டும் , நடந்து கொண்டும் வாயலம்பல் 
வாயுக்களின் சேட்டையாலுண்டாங்கெடுதி 
பிராணவாயு கெடின் -பஞ்சேந்திரிய உபத் கூடாது . ( ஆசாரக்கோவை . ) 
திரவம் , பீனசம் , தாகம் , இருமல் , 

இருமல் , வாய்ப்பியர் - 

அகத்தியர் மாணாக்கர் பன் 
இரைப்பு முதலியன உண்டாம் . 

உதான 

னிருவருள் ஒருவர் , 
வாயு செடின் - தாழ்வாய்க் கட்டையில் வாய்ப்பியனர் - யாப்பருங் கலவிருத்தியுள் 
சோகம் , பிரமை , வாந்தி , அரோசகம் ,, கூறப்பட்ட தொல்லாசிரியருள் ஒருவர் 
பீனசம் , களரோகம் உண்டாம் . வியான வாய்ப்பியராக இருத்தல் கூடும் . 


நின்று 


வார இராகுகாலங்களாவன 


1412 


வாரம் 


வாரஇராகுகாலங்களாவன ஞாயிறு 2. அச்சணந்தி ஆசிரியன் நகரம் . 
( 261 ) , திங்கள் ( 32 ) , செவ்வாய் ( 223 ) , 3. ஆடவியென்னும் அரசனது நகாம் . 
புதன் ( 15 ), வியாழம் ( 183 ) , வெள்ளி காசியுமாம் ( பெ - கதை .) 
( 113 ) , சனி (73 ) நாழிகைக்கு மேல் இராகு வாரணா சி காசிக்கு ஒருபெயர் . வாணா, 
காலங்களாம் . 

அசி என்ற இரண்டு நதிகளுக்கு இடையில் 
வாரதளிகன்- ஞாயிறு ( 114 ), திங்கள் ( 73 ) , உள்ள பிரதேசமாதலால் இதற்கு இப்பெ 
செவ்வாய் ( 32 ), புதன் ( 26} ) , வியாழன் யர் வந்தது . காசியை அடைந்தவாது பாபத் 
( 221 ) , வெள்ளி ( 182) , சனி ( 15 ) . 

தைத் தடுத்தலால் வரணை என்றும் , அந் 
வாரங்களில் ஆண் பெண் அலி செவ் நீரில் படிந்தோர் பாபத்தை அறுத்தலால் 
வாய் , வியாழன் , ஞாயிறு ஆண் ; வெள்ளி , சி என்றும் பெயர் உள்ள இரண்டு நதி 
தில்கள் , இராகு , கேது பெண் ; சரி , புதன் சள் தெற்கு வடக்காய்ச்சூழ்ந்து இருத்த 
அலியாம் , ( விதானமாலை . ) 

லால் இப்பெயர் பெற்றது . ( காசிகாண் 
வாரங்கள் - இவன் தருமசோனுக்கும் குண டம் . ) 
மதிக்கும் குமாரன் . இவன் அரசு கிடை வாரணாவதம் - 1. துரியோ தனன் அரக்கு 
யா தபடி இவனது மாற்றாந்தாயும் அவள் மாளிகை கட்டுவித்துப் பாண்டவர்களை 
குமாரனும் வஞ்சகத்தால் கொலை செய்ய வஞ்சித்த பட்டணம் , பிரயாகை . 
முயல அருசப்பரமேசர் ஆஞ்ஞையால் தேவ 2. அஸ்தினபுரத்துக்குச் சமிபத்திலுள்ள 
புருடர் வந்து வாரங்கனைக் காப்பாற்றி பட்டணம் , பாண்டவர்கள் தங்கியிருந்த 
அரசுதந்து போயினர் . ( சை கதை ) இடம் . Barmana , 19 miles north west 
வாரசூலநாழிகை திங்களும் சனியும் கிழ of Meerut, where an attempt was made 
க்கே ( அ ) நாழிகையும் , வியாழம் தெற்கே by Duryod bapa to burn the Pandavas . 
(20 ) நாழிகையும் , ஞாயிறு வெள்ளி- மேற் வாரதிருஷ்டி ஞாயிற்றுக்கிழமை முதல் 
கே ( 62 ) நாழிகையும் , செவ்வாய் - புதன் சென்றவாரத்தைக் கூட்டிய தொகையை 
வடக்கே ( க 2 ) ( கசு ) நாழிகையும் நிற்கும் . அசுவதி முதலாக எண்ணிப்போகவிட்டு , 
வாரசூலம் திங்கள் சனி கிழக்கு , செவ் நின்ற தொகையில் ( சு ) நாள் ஒருகண் என் 
வாய் புதன் வடக்கு , வெள்ளி ஞாயிறு றும், ( உ ) நாள் இருகண்ணென்றும் , 
மேற்கு , வியாழன் தெற்கு . சூலபரிகாரம் , ( ச) நாள் குருடென்று மறிவது . (விதா 
சூலத்தில் வடக்கே செல்லவேண்டின் , னமாலை ,) 
பால் , கிழக்கே தயிர் , தெற்கு தயிலம் , வாரத்தியாஜ்யம் ஞாயிறு ( கூட ) நாழி 
மேற்கு வெல்லம் , இவைகளை உண்டே கைக்குமேலும் , திங்களுக்கும் புதனுக்கும் 
னும் கொண்டேனும் செல்க . 

( சக ) க்கு மேலும் , செவ்வாய்க்கும் வியா 
வார சூனியம் - ஞாயிற்றுக்கிழமையில் அது ழனுக்கும் ( நக ) க்கு மேலும் வெள்ளிக்கு 
ஷம் , கேட்டை , மகம் , விசாகம் , பரணி , (உக) க்கு மேலும் சனிக்கு ( சக ) க்கு 
மிருகசீரமும் , திங்களில் பூராடம் , அது மேலும் ( 31 ) நாழிகை தியாஜ்யம் . 
ஷம், , 

மகம் , பூரட்டாதி, கார்த்திகை, வாரநயம் - வாரங்களில் வெள்ளி, வியா 
விசாகமும் , செவ்வாயில் அவிட்டம் , சத ழன் , புதன் , திங்கள் நன்று , ஞாயிறு , 
யம் , திருவோணம் , கேட்டை , திருவா செவ்வாய் , சனி தீது ; இவற்றின் பலம் 
திரையும் , புதனில் மூலம் , திருவோணம் , பகற்குண்டு , இரவிலில்லை . இராசிகளில் 
கார்த்திகையும் , அவிட்டம் , அச்சுவனி, சனி, செவ்வாய் ஆட்சியான மகர கும்ப 
பரணியும் , வியாழனில் மிருகசிரம் , பூரா மேடவிருச்சிகம் இவற்றின் உதயங்கள் சுப 
டம் , இரேவதி , புனர்பூசம் பூசமும் , காரியங்களுக்காகா . ( விதானமாலை ). 
வெள்ளியில் விசாகம் , ரோகணி , அவிட் வாரபகற்குளிகன் - ஞாயிறு ( உசு }) திங்கள் 
டம் , மிருகசிரம் , அஸ்தம் , அநுஷமும் , ( உ ) , செவ்வாய் (கஅ ), புதன் ( கரு ) , 
சனிக்கிழமையில் அஸ்தம் , பூசம் , புனர்பூ வியாழம் ( கக ) ) , வெள்ளி ( என் ), சனிங 2 ). 
சம் , உத்திரம் , இசோவதியும் வருவனவாம். வாரம் - 1. ஞாயிறு , திங்கள் , செவ்வாய், 

வசி - உக்கிரகுலத்தாசன் நகரம் , புதன் , வியாழம் , வெள்ளி , சனி என 
(ஞனா. ) 

ஏழாம் . 
வாரணவாசி -1. உக்கிரகுலத்து அரசன் 2. தாளத்து ஒருமாத்திரையும் இரண்டு 
சகாம் . 

மாத்திரையும் உள்ள செய்யுள் . 


வாரண 


வாரயோகபலம் 


1413 


வாலாமிர்தன் 


நௗ 


வாரயோகபலம் சுபவாரத்தில் 

2. பாற்கடற் பிறந்தவள் . கள்ளுக்குத் 
யோகமாதல் , அமிர்தயோகமாதல் , வா தேவதை ; இவளை அசுரர் கொண்டனர் . 
யோகமாதல் வரில் எல்லாத் தோஷங்களை 3. வருணன் பாரியை . 

பாரியை . இவளுக்குக் 
யும் கெடுத்து எல்லா நன்மைகளையும் தரும் , கௌரி என்றும் ஒரு பெயர் உண்டு , ( பா . 
( விதானமாலை . ) 

சபா . ) 
வாாவிசேஷம் ஞாயிறு உத்தியோகஞ்செ வார்ட்சி - தசபிரேசதசர் பாரியை . 
ய்ய , திங்கள் விதைவிதைக்க, செவ்வாய் ளுக்கு மாரிட்சை என்றும் ஒரு பெயர் 
போர்செய்ய , புதன் வித்யாரம்பஞ்செய்ய , உண்டு , ( பா , ஆதி . ) 
வியாழம் விவாகஞ்செய்ய , வெள்ளி மயிர் வார்த்தஷேமி 

திரிகர்த்தராஜனுக்கு ஒரு 
கழிக்க, சனி தவஞ்செய்ய உத்தமம் . 

பெயர் . ( பா . ஆதி .) . 
வாரஹோரையின் பலன் - நாளொன்றுக்கு வார்த்தீகநீகன் -- தணாமூர்த்தி என்போ 
24 ஹோரையாம் . . அவை மணியெனப் னுக்குப் பிதா. (சிலப்பதிகாரம் ) 
படும் . அந்த ஓராதியர் எழுவர் . அவர் வார்ஷநேயன் விருஷ்ணி வம்சத்தில் 
கீழ்க்கண்ட முறைப்படி அன்று வாராதி பிறந்த கிருஷ்ணனுக்கு ஒரு பெயர் . 
பன்முதலாக வருவர் . உதயமணி 6 முதல் னுக்குச் சாரதி . ( பா . வன . ) 
- 7-வரை ஓரோசையாகும் . இப்படி எழு வாலகில்லியர் - 1. பிரமன் மானஸபுத்ரனா 
வரும் 3 வட்டஞ் சென்று 4.ஆம் வட்டத் கிய கிருது என்பவனுக்குப் பிறந்தவர் . 
தில் 3 - ஆம் ஹோராதிபன் முடிவாகவரும் 

தாய் கிரியை. இவர்கள் அறுபதினாயிரவர் 
ஹோரைக ளிருபத்து நான்குமாம் . அங்குஷ்ட அளவின தாகிய தேகாதைப் 
வாராகம் மகர் தேசத்திலுள்ள ஒரு பெற்றவர். மகா தவசிரேட்டர் , 

தவசிரேட்டர் . இவர் 
பர்வதம் , 

கள் நாள்தோறும் சூரியாதத்தைப் பிர தக்ஷி 
வாராதிபர் ஒராதிபர் பலன் -- ஞாயிறு ணஞ் செய்து கொண்டிருப்பர் . இந்திர 

அருக்கன் , மரித்தல் . வெள்ளி - புகர் , மங்க னைக் கருடனால் அவமானப்படும்படி சாபம் 
ளம் . புதன் - புந்தி , புத்திரரால் மகிழ்தல் . இட்டவர் , கருடனால் இவர்கள் இருந்த 
திங்கள் - இந்து சந்தோஷித்தல் . சனி . மரக்கிளையோடு அசையாது தூக்கப்பெற்று 
மந்தன் , சிறை , சிலுகு . வியாழன் - அந்த இமயமலையில் விடப்பெற்றவர் . இவர்கள் 
ணன், பாக்கியம் , செவ் - சேய் , யுத்தம் , 

பிரமன் உரோமங்களில் பிறந்தவர் என்று 
இவற்றில் ஞாயிறு , செவ்வாய் , சனி. கூறுவர் . இவர்கள் இந்திரனிடம் மாறு 
ஹோரைகள் ஆகா. 

கொண்டு வேறு இந்திரனைப் படைத்தனர் . 
வாராமைக்கழிதல் - உயாந்த மூங்கலன்ன 

பிரமனைக் காண்க . 
தோளினான் சொகினவிகற்பத்தால் வடித்த 2. வானப்பிரஸ்த ஆச்சிரமத்தைச் சேர்ந் 
வேலினையுடைய தலையன் வாராதொழிய தவர் . 

புது தானியம் கண்டவுடன் பழை 
அதற்கு அழிந்தைக் கூறுந்துறை, 

யதை விடுப்பர். 
( பு . வெ . பெருந்தி ) 

3. சிவார்ச்சனையால் ஸோமகர்த்தாவாய் 
வாராவதி -1 சிறு கடலையும் ஆறுகளை ஒருவராலுஞ் செயிக்கமுடியாத 

கருட 
யும் கடக்கும் பாலம் . இது முதல் முதல் னைச் செயித்தவர் . (சிவமகா . புரா. ) 
காக்கிளைகளாலும் பலகைகளாலும் செய் வாலகேசன் - சிவகணத்தவரில் ஒருவன் . 
பப்பட்டுப் பிறகு விருத்தியான தாம் . தற் வாலகோகிலன் - விஜய நகரத்தரசராகிய 
காலம் சதவுபோல் வாராவதிகள் எடுக்க கிருஷ்ண தேவராயர் காலத்திருந்த ஒரு 
அமைக்க இருக்கின்றன. 

தமிழ்க்கவி . தத்வப்பிரகாசரைக் காண்க . 
2. இது ஆறு அகழி முதலியவற்றைத் வாலம்பேரிசாத்தனார் - மதுரை ஆருலவிய 
தாண்டிச் செல்வதற்குச் செய்யப்பட்ட நாட்டு ஆலம்பேரி சாத்தனா ரெனவும் , 
கட்டடம் . . இது மரத்தினாலும் , கல்லினா ஆலம்பேரி சாத்தனாரெனவு மிவர் கூறப் 
லும் செய்யப்படுவது . 

படுவர் . ஆலம்பேரி சாத்தனாரைக் காண்க . 
வாரிதாசன் சந்திரகுப்தன் 

வா லலிங்கையர் - சிக்கமாதையர் குமாரர் . 
இவன் குமாரன் அசோகவர்த்தனன் . 

வாலவிருத்தை 

யோசஞ்செய்து கொண் 
வாருணம் - உபபுராணத்துள் ஒன்று . டிருந்த ஒருத்தி , கருடனைக் காண்க . 
வாருணீ- 1. வருணன் குமாரி . பலராமர் வாலாமிர்தன் - ஒரு அரசன் , சுசீந்திரப் 
பாரிகளில் ஒருத்தி . 

ஆண்டவன் . 


குமாரன் . 


வாலி 


1414 


வர்ழைமரம் 


எனச் 


வாலி - இந்திரன் குமாரன் , இருகதாச்ச கேட்டு மனைவியான தாரை தடுக்கவும் 
அல்லது இருக்ஷவிரசனை இவர்கள் பிறப் 

கேளாமற் சென்று யுத்தஞ்செய்து இராமர் 
பைப் பற்றிக் காண்க . இவன் தம்பி சுக் 

எய்த பாணத்தைப் பிடித்து அதில் இராம 
திரீவன் , இவன் தேவாசுரர் அமுதங்கடை 

மூர்த்தியின் பெயர் கண்டு நிந்தித்துப் பின் 
கையில் தேவர் வேண்ட மந்தரமலையைக் 

அறிவுதோன்றித் துதித்துத் தன் தம்பியைக் 
கடைந்தவன் , இவன் எதிரில் இருந்து காக்கவேண்டிக்கொண்டு உயிர் நீத்தவன், 
யுத்தஞ்செய்யும் ஒவ்வொருவனுடைய பாதி வாலிந்த பிரசவித்த பின் உண்டாம் 
வலி இவனை அடையும்படி இந்திரன் இவ 

முதல் ருதுகாலத்தில் புருஷனைச் சேர்ந்து 
னுக்கு வரம் தந்து ஒரு பொன்மாலையைச் 

கருப்பத்தை யடைந்த ஸ்திரீ . ( ஜீவ . ) 
சூட்டினான் . 

நாள்தோறும் எண்டிசைக் வாலுகார்ணவம் - இமயத்திற்கு வடக்கி 
கடலிலும் தீர்த்தம் ஆடிச் சிவபூசைசெய்து 

லுள்ள ஒரு மணல்வெளி . பாண்டவர்கள் 
வருவோன் . இவன் ஒருநாள் கடல் ஆடச் 

அறவடைந்து செல்கையில் இதைக் கண்ட 
சென்றிருக்கையில் திக்குவிஜயத்திற்கு 

னர் . ( பார - மஹப்பிர .) 
வந்த இராவணன் இவன் பட்டணத்திற் வாலுகாயந்திரம் - வாயகன்ற பாத்திரத்தி 
சென்று இவனைக் காணாத இவன் சென் 

டையில் மருந் தமைத்த குப்பியையிட்டு 
றிருக்கும் கடல் அடைந்து அவ்விடம் சிவ 

மணல் நிரப்பி அடியில் தீயிட்டெரிப்ப 
பூசை செய்து கொண்டு இருக்கும் இவனைப் 

தற்கான பொறி . 
பிடிக்க , எதிரில் செல்லாது மெல்லெனச் வால்மீம் - 1. வேத விரோதமான வாதம் 
சென்றனன் இராவணன் வருதலை அர 

செய்து மஹருஷிகளாலும் திரேதாக்னி 
வத்தால் அறிந்த இவன் அவன் சமீபித்தல் 

யாலும் நீ பிரம்மகத்தி செய்தவனாவாய் 
அறிந்த , இராவணனைப் பிடித்துக் கக்கத் 

சபிக்கப்பட்டவர் . அச்சாபம் சிவ 
தில் இயக்கி இருக்கிய கையுடன் மற்றக் 

பிரான நீக்கப்பட்டுப் புனிதனாயினவர் . 
கடல்களிலும் ஸ்நானஞ்செய்து சிவபூசை 

( பார - அதுசா , ) 
முடித்துத் தன் கர்வந்து விடுக்க , இசா 2. வான்மீகியைக் காண்க . 
பவன் அஞ்சி இவனுடன் நட்புக்கொண் வாலாஸ் இதனைச் சீனத்துக் குதிரை 
டனன் . இவனுடன் மாயாவி என்னும் 

வட துருவ சமுத்திரவாசி . இது 
ஒரு அசுரன் யுத்தஞ்செய்து ஆற்றாமல் 10-15 அடிகள் நீளமுள்ளது . தேகம் 
பிலத்துள் நுழைய , இவனும் தன் தம்பி 

தடித்துக் கொழுத்திருக்கிறது , சாம்பல் 
யைப் பிலத்துவார வாயிலில் காவல் 

நிறம் ; தோல் அழுத்தமானது . கழுத்து 
வைத்து அசுானைப் பின்தொடர்ந்தனன் . 

குறுகித் தலைபருத்துக் கண்கள் சிறுத் 
பின் தொடர்ந்த வாலி ( உ அ ) மாதம் வரை திருக்கிறது . இதற்கு முகத்தில் மீசை 
யில் அவ்விடம் யுத்தஞ்செய்து அசுரனைக் பருத்துவலுத்து நீண்ட இரண்டு கொம்புக 
கொன்றனன் . தமயன் சொற்படி துவார ளிருக்கின்றன . 

அது ( 2 ) அடி 

நீள 
வாயிலில் காத்திருந்த தம்பி நெடுநாள் 

முள்ளது . இது சடலி னடியிலிருந்து 
ஆனமையால் தமயனை அசுரன் கொன் 

மேல்பாகத்திற்கு வருகையில் பற்களால் 
ஈன் என எண்ணிப் பிலவாயிலை அடை பனிப்பாறைகளைத் தொளைத்துக்கொண்டு 
த்து அரசாண்டு இருந் தனன் . இதற்கு 

மேலெழும் . 
முன் துந்துமி என்னும் அரக்கன் யுத்தத் வாழை இது இந்தியாவில் எச்காலமும் 
திற்குவர அவனைக்கொன்று அவன் உட பயன் தரும் மரம் . இதன் பழம் அதியினிமை 
லைப் பந்து அடித்ததால் அது மதங்கர்மகள் யானது . இதன் ஒவ்வொரு உறுப்பும் பயன் 
யில் விழுந்தது . அதனால் மதங்கர் கோபி படுவது . இதில் ரஸ்தாளி, சருவாழை , 
த்து இம்மலையை மிதிக்கில் தலைவெடிக்க கொட்டை வாழை , செவ்வாழை , பூவா 
எனச் சாபம் பெற்றவன் . சுக்கிரீவன் தான் 

ழை , பேயன் வாழை , மொந்தன் வாழை , 
இறந்ததாக எண்ணி அரசாண்டதால் 

கர்ப்பூரவாழை , யானை வாழை எனப் பல 
கோபித்து அடித்துத் துரத்த , அவன் அஞ்சி வகையுண்டு . விசிறிவாழை யென்பது 
இரிசிகபர்வதம் அடைய , அப்பர்வதத்தில் வேசெருவசை, 
சாபத்துக்கு அஞ்சி நின்றவன் , சுக்கிரீ வாழைமாம் - இது இந்து தேசத்து மாம் . 
வன் இராமரைத் துணைகொண்டு துணை அதிகப் பயனுள்ளது . இதற்கு வித்தில்லை . 
வலியால் யுத்தத்திற்கு அழைத்தகைக் ஒரு கன்று நட்டால் அது பலாட்கள் 


என்பர் . 


வாழ்த்தணி 


1418 


வானப்பிரத்தன் 


நம 


வாழ்ந்திருக்கும் ; ஆதலால் அதற்கு வாழை 
யென்று பெயர் . இது வழுவழுப்பான 
கோழறையுடையது . 

இது பட்டைகள் 
ஒன்றின் மேலொன்றாய் அடுக்காயிருக்கும் ; 
பட்டைக்குள் தண்டிருக்கும் . இலைகள் 
அகன்று காம்புட னீண்டு காம்பு பெற்றி 
ருக்கும் . வைத்த ( 6.7 ) மாதங்களில் கண் 
ணாடி இலைவிட்டுப் பூவிட்டுக் குலை தள் 

பூ அடி பருத்து முனை குவிந்து 
செந்நிறமாயிருக்கும் . உள்ளில் மகாந்தல் 
கள் இருக்கும் . குலையில் சீப்பிற்கு ( 20 ) 
காய்கள் இருக்கும். பழமானால் ருசியா 
யிருக்கும் . இவ்வினத்தில் , செவ்வாழை , 
பச்சைவாழை , வெள்வாழை , ரஸ்தாளி , 
மொந்தன் வாழை , அடுக்கு வாழை , மலை 
வாழை , கருவாழை , பேயன் வாழை , 
நவரைவாழை யெனப் பலவகையுண்டு , 
இது முக்கனிகளில் முதலாவது . காயைக் 
கறி சமைப்பார்கள் , முக்கியமாய் மொந் 
தன் கறிசமைக்க உதவும் . தண்டும் பூவும் 
கறிக்குதவும் , நாரினால் சயிறு வஸ்திரம் 
செய்வர் . 
வாழ்த்தணி ஆனனதன்மை யுடையார்க்கு 
இன்னது நிகழ்க என்று கவி தான் கருதிய 
தனை விரித்துக்கூறும் அணி . 
வாழ்த்து - மெய் வாழ்த்து , இருபுறவாழ் 
த்து என இருவகை. இது உண்மையாக 
வாழ்த்தலும் , மனம் வேறுபட்டு வாழ்த் 
தலுமாம் . 
வாள் செலவு வெல்லுதற்கரிய போரை 
யுடைய வஞ்சியான் போர்க்கு அழைத்த 
பின்பு பொருபடையிடத்து வாள் போன 
தைக் கூறுந் துறை . ( பு . வெ . ) 
வாற்கலி -1 . ஒரு அசான் . தேவரை இடுக் 
கண்படுத்தத் தேவர் வேண்டுதலால் 
விஷ்ணு மூர்த்தி இவனைக் கொன்றனர் . 
2. இந்திரனுடன் போரிட்டு மாய்ந்த 

( வீரசிங் - பு . ) 
வாற்கோதுமை ஒருதானியம் . இதனை 
ஊறவைத்துச் சாராயம் காய்ச்சுகின்றனர். 
சிலர் ஆகாரமாகவும் சொள்வர் . இதனை 
சவுக்காரக் கட்டிகளை இறுகச்செய்யவும் 
ஆடுமாடுகளுக்கு ஆகாரமாகவும் உபயோ 
கிக்கின்றனர் . இது ஐசோடாவின் வட 
பாகத்தினும் , மத்ய ஆசியாவிலும் , வட 
அமெரிகாவிலும் விளைகிறது . 
கோதுமையினும் உறுதி . 
வானப்பிரத்தன் இவன் கிருகஸ்தா சிர 
மத்தை விட்டு இந்திரிய நிக்சிரகனாய்த் 


தபோவனத்தில் வசிக்க வேண்டியவன் , 
கிருகஸ் தன் தன் தேகத்தில் நரையையும் , 
தன் பிள்ளைக்குப் பிள்ளையையும் எப்போது 
பார்ப்பானோ அப்போது இந்த ஆசிரமம் 
அடையவேண்டியது . ஊரிலுள்ள சகல 
ஆதாரங்களையும் கீத்து மனைவிக்குத் தன்னு 
டன்வர எண்ண மிருக்கின் அவளுடனும் , 
இன்றேல் அவளைப் புத்திரனிடத்தி taa 
யும் , அக்னிஹோத்ர பாத்ரங்களை எடுத் 
துக்கொண்டும் ஜிதேந்திரியனாய் வனம் 
செல்லவேண்டியது . சாலியன்னம் , பல 
காய் கிழங்கு , பழம் , இவற்றால் பஞ்சமகா 
எஞ்ஞங்களைச் செய்யவேண்டும் . மான்றோ 
லாவது மரவுரியாவது தரிக்க வேண்டியது . 
சடை , மீசை , தாடி , நகம் இவற்றை 
வளர்க்க வேண்டியது . இருசந்திகளிலும் 
ஸ்நானஞ் செய்யவேண்டியது . எதை உண் 
கிறானோ அதனால் பலி முதலியவும் தன் 
னாச்சிரமத்திற்கு வந்தவர்களையும் 
ரிக்க வேண்டியது , எப்போதும் வேதம் 
ஓதுதலினும் குளிர் , கானல் , சுகம் , ஒக்கங் 
களைப் பொறுத்தலிலும் , வல்லவனாயும் 
இருத்தல் வேண்டும் . 

அக்னிஹோத்ரம் , 
தரிசனம் , பௌர்நமாசம் இவைகளை மற 
வாமலும் , நக்ஷத்ரயாகம் , ஆக்ராயணம் , 
சாதுர்மாச்யம் , உத்தராயனம் , தக்ஷிணாய 
னம் , இவற்றில் தர்ப்பணல்களை - திர் நெல் 
பொறுக்கிச் செய்பவனாயும் இருத்தல் 
வேண்டும் . காட்டிலுண்டான அரிசியினால் 
தேவர்களுக்கு ஹவி கொடுக்கவேண்டியது . 
உவர் மண்ணைக் காய்ச்சித் தனக்கு உப்பு 
எடுத்துக் கொள்ளவேண்டியது . பூமி, ஜலம் 
இவற்றில் உண்டான புஷ்பம் , கிழங்கு , 
காய் , பழம் இவற்றைப்புசிக்கலாகாது. பழத் 
தேனே அன்றி ஈத்தேனையும் , மாமிசம் , 
காளான் அழிஞ்சிற் பழம் முதலியவற்றை 
யும் புசிக்கக்கூடாது . தனக்கு உபயோக 
மான பொருள்களை ஒருவருடம் ஆறு மாத 
த்திற்காவது சம்பாதித்துக்கொள்ள வேண் 
டியது . அதிகமாகப் புசிக்கக்கூடாது . ஒரு 
வேளையே புசிக்கவேண்டியது சாந்திரா 
யண முதலிய விரதங்களை அநுட்டிக்க 
வேண்டியது . இளைப்பாக ந்தால் சத் 
தபூமியிற் படுத்துப் புரளலாம . கிரீஷ்ம 
காலத்தில் பஞ்சாக்கினி மத்தியிலும் , 
மழைக் காலத்தில் மழையில் 

இருந்து 
கொண்டும் , பனிக்காலத்தில் ஈரவஸ்திரத் 
தைப் போர்த்துக் கொண்டும் , தவஞ்செய் 
தல் வேண்டும் . 


அசுரன் 


வானமாதேவியாண்டான் 


1516 ) 


வாஸ்து 


வானவில் 


வானமாதேவியாண்டான் 

நாதமுதிகளை தின் பெயரினைக் கூறச் சொல்லிப் போயி 
ஆச்ரயித்த ஸ்ரீவைஷ்ணவர் . 

னர் . கள்வர் அவ்வாறு இருந்து நெடுநாள் 
வானமாமலை ஜீயர் - அழகிய வாதரான செபிக்க மேல் ஒரு புற்று மூடியது , சிலநாள் 
இராமானுஜஜீயர் என்பவர் , முதலில் மண பொறுத்துப் புற்றில் இருந்து வெளிப்படு 
வாளமாமுகேளால் ஏற்படுத்தப்பட்டவர் . கையில் வேடன் ஒருவன் கிரவுஞசப் பக்ஷி 
வானம்பாடி - இது சிட்டினப் பறவை களைக் கொல்லவா அதைக்கண்டு சினந்து 
இனம் . இது சுருசுருப்பும் புத்தி கூர்மையு அவனைச் சபிக்கத்தொடங்க, அச்சாபமே 
முள்ளது . இவை தனியாயும் கூட்டமா தம்வாயில் சுலோகரூபமாக வெளிப்பட்டு 
யும் ஆகாயத்தில் ( 30 ) அடிகளுக்குமேல் இராமகாதை ஆயிற்று . இவரே இராமா 
பறந்து பாடும் . இவை வயல்களிலும் வெளி யணம் இயற்றிய வால்மீகி . இவர் புராண 
களிலும் பாடுவது இனிமை தரும் . இதன் வால்மீகி , பாலவான்மிகி எனவும் , விருத்த 
முதுகு கறுப்பு , வயிறு வெண்மை 

வான் மீசி யெனவும் இருவர் இருந்ததாகக் 
வானவர் -1 . சீனதேசத்தவர்க்கு ஒரு பெயர் . கூறுவர் . 
இவர்கள் தங்களை எல்லாச் சாதியிலும் வான்மீகியார் - முதற்சங்கத்துப் - புலவரு 
தாங்கள் உயர்ந்தவர் என்பர் . 

ன் இருந்த புலவர் திலகருள் ஒருவர் . 
2 , சோர் தங்களை வானவர் என்பர் , இவர் செய்த நூலைத் தலையாய ஒத்து என் 
வானவரம்பன் சோலாதன் முதலிய பேர் பர் நச்சினார்க்கினியர் . ( புற , நா . ) 
களிற் காண்க . 

வாஜசாவன் - நச்சிகேதசனைக் காண்க . 
வானவன் - ஆமூர் எனும் ஊர்க்குரியவன் . வாஸ்து - 1. வசுக்களில் ஒருவன் ; தருமத் 
இவனை ஆமூர் கவுதமன் சாதேவனார் சிறப் திற்கு வசு இடத்து உதித்தவன் . பாரி 
பித்துப் பாடினர் . ( அகம் கடுக . ) 

ஆங்கீரசி . 
( இந்திரதனுசு ) சூரியனுக்கு 2 , அந்தகாசர யுத்தத்தில் கோபித்த 
எதிர்ப் பாகத்திலுள்ள நீர்த்திவலைகளுடன் சிவமூர்த்தியின் வியர்வை பூமியில் சிந்தி 
சேர்ந்தமேகத்தில் சூரிய கிரணம் படுமா 

யது . அதில் இருந்து மூவுலகங்களையும் 
யின் அது வட்ட வடிவினதாகப் பல நிறத் விழுங்கத்தக்க ஒரு பூதம் உண்டாய் 
துடன் சூரியனுக்கெதிரில் காணப்படும் . சிவாஞ்ஞையால் அந்தகாசுரன் உதிரத்தை 
சில வேளைகளில் அவ்வானவில் ஒன்றன் உண்டு , மிகுந்த தபஞ்செய்து வரம்பெற்று 
மேல் ஒன்றாய் இரண்டு மூன்றும் காணப் உலகத்தை வருத்திவந்தது . இதனால் 
படுவதுண்டு. சில வேளைகளில் சூரிய தேவர் ஸ்ரீ சண்ட ருத்திரரிடம் முறையிட் 
னுக்கு எதிரிலுள்ள பொருள்கள் ஆகாயத் டனர் . அம்மூர்த்தி அதிபலன் என்னும் 
தில் பிரதிபலிப்பதும் உண்டு. 

ருத்திரனையும் மாயா பாசங்களையும் சிருட் 
வானவிற்குறி - ஆனி, ஆடி , ஆவணி இந்த டித்து அனுப்ப அதிபலர் பாசங்களால் அவ் 
மாதங்களில் கிழக்கே இந்திரவில்லுண்டா வாஸ்துவைக் கட்டிப் பூமியில் மல்லாக்கத் 
னால் பஞ்சமுண்டாகும் . 

நள்ளித் தேவர்களை அப் பூதத்தின் மேல் 
ஆனியுடனாடி யாவணியித் திங்களிலே , வசிக்கச் செய்தனர் . தேவர் வசித்தலால் 
கூனியே வானவிற் குணதிசையில் மானே பூதத்திற்கு வாஸ்து என்று பெயர் உண் 
கேள் , மேவின் மழையறுமே விண் டாயிற்று . இவன் பின் சுக்கிரனால் உண் 
டருக்குமே, பூவின் விழவறுந்து போம் .11 

டானான் என்றும் , இந்திரன் மலைகளின் 
இவர் பிறப்பால் வேதியர் . சிறகுகளை அளக்க அப்பாரம் பொறுக்கா 
ஒழுக்கம் குன்றி வேடருடன் கூடிக் களவு மல் பூமி நாகங்களுடன் எழுந்திருக்கச் 
செய்து வாழ்ந்து வருகையில் ஒருநாள் ஒரு சர்ப்பங்களின் விஷத்திலிருந்து மீண்டும் 
முறிவரை வழிமறித்துப் பறிக்க மறிக்கை தோன்றினான் என்றும் யுகப்பதத்தால் பல 
யில் அவர் இவரிடம் கருணை கூர்ந்து நீர்செய் பேதமாகப் புராணங்கள் கூறுகின்றன . 
யும் பாபத்தொழில், உமது வருவாயால் இவன் ஈசானத்தில் மத்தகம் , நிருதியில் 
சீவிக்கும் உமது இல்லோர்க்கும் உண்டோ பாதம் , மார்பில் அஞ்சலி , கீழே முகம் 
எனக்கேட்டுவருக வென எவ , அவ்வாறு கொண்டு கோப வடிவுடன் இருப்பன் என் 
சென்று கேட்கையில் அவர்கள் மறுக்கக் பர் . இவன் புரட்டாசி முதல் மூன்று மாதம் 
கேட்டுக் கூறி மயங்கிநிற்கையில் முறிவர் கிழக்கே தலைஉள்ளானாகவும் , மார்கழி முதல் 
கருணை கூர்ந்து எதிரில் இருந்த மராமரத் மூன்று மாதம் மேற்கே தலை உள்ளவனாக 


லல 


வான்மீக 


வாஸ்துதேவதை 


1417 


விகடன் 


வும் , படுத்துக்கொண்டும் , பூசா காலத்தில் மீன் , வண்வாஸ்து சென்னிவைக்குமால்.1 
ஊர்த்துவ முகனாகவும் , மற்றக் காலத்தில் சித்திரை வைகாசி பங்குனி மாதங்களில் 
அதோமுகனாகவும் இருப்பன் என்பர் . கிழக்கு மேற்கு வீதியிலும் , ஆவணி ஐப் 
வாஸ்து முதல்வராவார் பிரமன் , மாசி , சவி பசி கார்த்திகை தை மாதங்களில் தெற்கு 
த்ரு , சாவித்திரன் , விவச்வான் , இந்திரன் , வடக்கு வீதியிலும் குடிபுக மனைகோல 
இந்திரஜயன் , மித்திரன் , ருத்திரன் , ருத் உத்தமம் . ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி 
திரதாசன் , பருதிவித்திரன் , ஆபன் , ஆப மாசி மாதங்கள் குடிபுக மனைகோல ஆகா 
வத்ஸன் , ஈசன் , பர்ச்சந்நியன் , ஜயன் , மக வென்று சில நூல்களிற் சொல்லப்படுகின் 
வான் , சூரியன் , ஸத்யன் , பரம்சகன் , அந்த றன. " ஆடுவிடை மீனமதி யாங்கிழக்கு 
ரிக்ஷன் , அக்கினி, பூஷா , வித்தன் , க்ரஹா மேற்காகும் , தேடுசிங்கம் தேள்பரிமான் 
த்யக்ஷன் , யமன் , கந்தர்வன் , ப்ருங்கராசன் , தென்வடக்காம் - நீடுதெரு , வீடெடுக்க 
மிருகன் , பித்ரு , தௌவரான் , சுக்கிரீவன் . விற்புகுத வேண்டினோர் மேலோர்கள், 
புஷ்பதந்தன் , வருணன், அஸுரன் , சோ நாட தனி லுள்ளவர்க்கு நன்கு . " 
ஷன் , சோகன் , வாயு நாகன் , முக்யன் , வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் - சித் 
பல்லன் , சோமன் , சௌம்யன் , அதிதி , திரைமீ 50s டு - நாழிக்கு , வைகாசிச் 
திதி , சாகி , சுவிரி , பூதனை , பாபராக்ஷ , உஉ உ - நாழிக்கு, ஆடிய க . 2 நாழி 
ஸ்கந்தர் அர்யமா, ஜம்பகன் , பலிபிஞ்சன் க்கு , ஆவணிய சுக க0 - நாழிக்கு, ஐப் 
என்பவராம் , ( சி . சா .) 

பசியா ககஉ உ நாழிக்கு. கார்த்திகை 
வாஸ்துதேவதை -- (உ ) ஈசானர் , பர்ஜன் அஉ க 0 - நாழிக்கு, தைமீ கஉட 22 
யர், ஜயமதர் , மகேந்திரர் , ஆதித்யர் , சத்தி நாழிக்கு, மாசிய உ cs அ நாழிக்கு, பல் 
யகர் , பிரம்சர் , அந்தரிக்ஷர் , அக்னி , பூஷ் குனிச உas அ - நாழிக்குமாம் . ஆனி 
ணர் , விதாத்ரு, இரக்கதர் , யமர் , காந்தர் பாட்டாசி மார்கழி இந்த மாதங்களில் 
வர் , பிருங்கராஜர் , மிருகராஜர் , நிருதர் , வாஸ்து புருஷன் நித்திரை விடுவதில்லை , 
துவௌவாரிகர் , சுக்கிரீவர் , புஷ்பதந்தர் , 
வருணர் , அசுரர் , சேஷர் , ரோசர் , வாயு , 
நாகர், முக்யர் , பல்லாடகர் , சோமர், ருஷி , 
அதிதி , திதி . 

விகங்கமான் பதினொராம் மன் வந்தாத் 
வாஸ்துதேவதைகள் - பிரமன் , அரியமா , துத் தேவன் , 
விவஸ்வர் , மித்ரர் , பிரதிலீதரர் , பர்ஜன்யர் , விகடசக்கிரவி நாயகர் - வீரபத்திரர் தக்க 
ஜயந்தர், மஹேந்திரர் , ஆதித்யர் , சத்யகர் , னைத் தலைநீக்கத் தாக்கிய காலத்துத் திரு 
பிரம்சர் , அந்தரிக்ஷர் , அக்னி , வித்தர் , கிர மால் எறிந்த சக்கிராயுதத்தை அவர் அணி 
கக்ஷ தர் , யமன் , கந்தர்வர் , பிருங்கராஜர், ந்த சிரமாலையில் ஒன்று கவ்வியது . அதைப் 
மிருகர் , நிருதி , தௌவாரிகர் , சுக்ரீவர் , பெறும்படி விஷ்வக்சேனர் கொங்கணிக் 
புஷ்பதந்தர் , வருணர், அசுரர் , சேஷர், கூத்தாடினர் . இதைக்கண்டு நகைத்த சிரத் 
ரோகர் , வாயு , நாகர் , முக்யர், பல்லாடர் , தின் வாயினின்று சக்கரம் விழக்கண்ட 
சோமர் , கஜர் , அதிதி , திதி , ஈசானர் , சூர் விநாயகர் , அதனை எடுத்துக்கொண்டு அக் 
யர் , சூர்யபுத்ரர் , இந்திரன் , இந்திர புத் கூத்தைத் தம் முன்னும் ஆடப்பணிக்க 
ரன், ருத்ரர் , ருத்ரபுத்ரர் , ஆபர் , ஆபவத் அவர் ஆடியபின் களிப்படைந்து சக்கரம் 
சர் , குலதேவதைகளாகும் சாகி , விதாரி தந்தனர் . இவ்வகை சக்காத்தின் பொரு 
கை , பூதனை , பாபராகவ முதலியோர் . ட்டு விகடஞ்செய்ததால் விகடசக்கிர விநா 
( ஸ்ரீகாமிகம் .) 

யகர் எனப் பெயர் வந்தது . (காஞ்சிப்புரா 
வாஸ்து புருஷன் நீத்திரை செய்யுந் திசைக ணம் ) . 
ளுக்கு மாதங்கள் - சித்திரை வைகாசி விகடராசன் - காளமேகப் புலவனிடம் தான் 
கிழக்கு , ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை ஏறியிருந்த குதிரையால் வசைப்பாட்டுப் 
வடக்கு , ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி பெற்றவன் . 
மாசி தெற்கு, பங்குனி மேற்கு . "ஆடு விகடருஷி- கபிலருஷிக்குப் பௌத்திரரும் , 
விடைகிழக்கா மாவணிதே ளைப்பசிதை, தருணருஷிக்கு மருகரும் ஆவர் . 
கூடு வடக்காங் குளிர்மிதுனம் - நீலசிலை , விகடன் - 1 , ஒரு பாகவதன் . 
பெண்கும்பந் தெற்காகும் பேசரிய மேற்கா 2. சுமாலியின் குமானாகிய அரக்கன் , 

178 


விகடாக்ஷன் 


1518 


விக்ரமபாண்டியன் 


விதருதி 


3. திருதராட்டிரன் புத்திரன் . 

பாரியை சுந்தரி ; புத்திரன் அஜமேடன் 
விகடாக்ஷன் - தேவர்களை வருத்தி விஷ்ணு ( பா . ஆதி . ) 
மூர்த்தியின் சக்கரத்தால் மாய்ந்தவன் . வித்தி - தூமாசுரனைக் காண்க . 
( திருக்கண்ண - புரா.) 

சீமுதன் குமாரன் , இவன் குமா 
விகடை காசியில் ஜிசேசலிங்கத்திற்கு 

என் பீமா தன் . 
அருகில் பிரதிட்டித்திருக்கும் தேவதை. 

விதளன் - சத்தியைக் காண்க . ( காசிகண் 
வீகண்டன் சிந்துானைக் காண்க. 

டம்) , 
விபேசமன் - திருதராட்டிரன் குமாரன். விதக்ஷி- ( கு ) குக்ஷியின் குமாரன் ; தந்தை 
விகருணன் - 1. ( விகர்னன் ) திருதராட்டி 

யால் காட்டில் துரத்தப்பட்டுத் தந்தை 
என் குமாரன் ; மகாபுத்திமான் ; பதினான் தவமேற் கொண்டபின் நாடு அடைந்து 
சாம் போரில் வீமனுடன் பொருது மாண் சாதன் என்கிற பெயரால் அரசாண்டு 
டவன் , 

அநேக யாகங்களைச்செய்து புரஞ்சயனைப் 
2. ஒரு இருடி . 

பெற்றவன் , 
விகலாகான் - பாற்கடலில் வந்து தேவரை விகோகன் - கோகனைக் காண்க . 
வருத்திச் சிவமூர்த்தியால் கிழியுண்டு இறந் விக்கல்சோகம் இது , காரவஸ்து ; மிகு 
தவன் , 

தீக்ஷணவஸ்து , சீரணமாகாவஸ்து , கடின 
விகற்பசமை - திருஷ்டாந்த விகற்பத்தைக் பதார்த்தம் , அன்னபானாதி வித்தியாசங்க 

காட்டித் தாஷ்டாந்த விகற்பத்தைக் கூறு ளாலுண்டாவது . இது, அகனோற்பவவிக் 
வது , ( தரு . ) 

கல் , க்ஷ த்ரவிக்கல் , மகாவிக்கல் , யமள 
விகஸன் - அந்தகாசுரனது மந்திரிகளிலொ விக்கல் ( இரட்டை விக்கல் ), கம்பீரவிக்கல் 
ருவன் . இவன் அந்தகாசுரயுத்தத்தில் நந்தி என ஐந்து வகைப்படும் . இந்த சோகத் 
தேவருடன் யுத்தஞ்செய்து திருமால் முத தைக் குளவிக்கூண்டு கஷாயம் , நண்டுவ 
லிய தேவர்களை விழுங்கிவிட்டவன் . இவன் ளைச்சலம் , மயிலிறகு பஸ்மம் , மகாகுசுமா 
உலகங்களை விழுங்கப் புறப்படுகையில் காமாத்திரை முதலியவற்றால் வசப்படுத் 
வசிட்டராதியால் சபிக்கப்பட்டு நரநாரா தலாம் . 
யணரா லிறக்கச் சாபமேற்றவன் . விக்கிரன் இவன் உதயணனுடைய அம் 
விகனசர் 

ஒரு இருடி . வைகானஸாகமம் மான் ; மிருகாவதியின் தமையன் . ஏயர் 
குத்தவர் . 

குலத்திற் பிறந்தவன் . தன்னுடைய அர 
விகாரம் -1. ( ச ) காமம் , குரோதம் , உலோ சாட்சியை உதயனனிடம் ஒப்பித்துவிட் 
பம் , மோகம் , மதம் , மாற்சரியம் . 

இத் தான் தவம் செய்யச் சென்றவன் . 
2 வேறுபாடு ; இது தோன் றல் , திரி (பெரு . கதை ) 
தல் கெடுதல் எனவரும் . வலித்தல் , மெலி விக்ரமகஞ்சுகபாண்டியன் -பிரதாபமார்த் 
த்தல் , நீட்டல் , குறுக்கல் , விரித்தல் , தாண்ட பாண்டியனுக்குக் குமாான் . 
தொகுத்தல் என்பன . முற்கூறிய மூன்றும் இவன் குமாரன் சமரகோலாகலன் . 
எழுத்துப் புணர்ச்சிக்குரியன; பின்னவை விக்ரமசோழன் - 1. சி . பி . 1118 முதல் 
செய்யுள் விகாரம் . ( நன் . ) 

1133 வரை 

அரசாண்ட சோழவாசன் . 
விதோசுவன்- பிருது சக்கிரவர்த்திக்கு அர்ச் இவன் கலிங்கத்தை வென்றான் . கீழைச் 
சசி யிடம் உதித்த குமாரன் . இவனுக்கு சளுக்கிய வமிசத்திலே வந்த இராஜராஜ 
விசிதாசவன் என்றும் பெயர் . பாரியை னான முதற் குலோத்துங்க சோழனுடைய 
சிகண்டினி . 

மகன் . இவன் வேங்கை நாட்டையும் ஆண் 
விகிர்தன் - பிங்களனைக் காண்க . 

டான் . இவன் அரசாட்சியில் ஷாமம் உண் 
விகிர்தாசுரன் - விநாயர் திருவவதரித்த டாயிற்று . தெலுங்கவீமனைப் போரில் 
இடத்தில் இருந்த தடாகத்தில் முதலை வென்றான் . இவனுக்குத் தியாகசமுத்தி 
யுருக்கொண்டு இருந்து நீர் விளையாட்டுக்கு ரம் , அகளங்கன் என்ற பெயருமுண்டு, ஸ்ரீ 
வந்த விநாயகரைத் தொந்தரைசெய்து அவ் ரங்கத்தில் இவன் பெயரால் இரண்டு லீதி 
ரால் கழுத்து இறுக்குண்டு இறந்தவன் . 
விதசீசை - பிரஸ்தாவன் தேவி , 

2. வங்கியசேகர பாண்டியனைக் காண்க . 
விதஞ்சனன் - ( விகுண்டன் ) அத்தி என் விக்ரமபாண்டியன் - அபிஷேக பாண்டி 
னும் பெயருள்ள அரசனுடைய புத்திரன் , யன் குமாரன் . இவனுடன் பகை கொண்ட 


களுண்டு. 


விக்ரமவாகு பாண்டியன் 


1449 


விசயபத்திரன 


யர் தான 


சோழன் இவனைச் சண்டை செய்து வெல்ல 2. இவன் ஓர் அரசன் . இவன் பலியான 
வலியிலாது சமணரைக்கொண்டு அபிசார பரம்பரையிற் பிறந்த புகழவிப்பவர் கண் 
வேள்வி செய்வித்து அதில் ஒரு யானை டனென்னும் இரண்டாம் விசயாதித்தனு 
யைப் பிறப்பித்து மதுரைமீது ஏவினன் . டைய புத்திரன் . இவனுக்கு விஜயபாகு 
இவன் யானையைக்கண்டு அஞ்சி சிவமூர்த் வென்று வேறு பெயருமுண்டு. 
தியை வேண்டினன் . சிவமூர்த்தி இவனு 3. குப்தவம்சத்தில் மூன்றாவது அரசர். 
டைய வேண்டுதற்கு இரங்கி ஓர் வீரராய்த் இவருக்கு இரண்டாவது சந்திரகுப்தரென 
தோன்றி நாசிங்கப்பகழி தொடுத்து யானை ஒரு பெயருண்டு. இவர் வங்காள நாட்டின் 
யைக் கொன்றனர் . இதுவே பாண்டிநாட் மீதும் , கூர்ச்சாத்தின் மீதும் , சாக்கர் என்ற 
டில் யானை மலை யாயிற்று. இவன் காலத்து வம்சத்தவர் மீதும் படை எடுத்துச் சென்று 
விருத்த குமார பாலரான திருவிளையாடல் வெற்றியடைந்தார் . இவர் சமஸ்தானத்தில் 
நடந்தது . இவன் குமாரன் இராஜசேகா பல சமஸ்கிருதகவிகள் கவியரங்கேற்றினர் . 
பாண்டியன் . ( கௌரியைக் 

காண்க . ) அவர்களில் ஒருவர் காளிதாஸர் என்பர் . 
( திருவிளையாடல் ) 

விக்ராந்தன் 

- இருதுத்துவசன் குமாரன் . 
விக்ரமவாது பாண்டியன் - வீரவாகுபாண் விக்ருதன் , விருபன் இவ்விருவரும் வேதி 
டியனுக்குக் குமாரன் . 

பலனை ஒருவருக் கொருவர் 
விக்ரமன் - 1. வத்சந்திரன் குமாரன் . மாறிக்கொண்டவர் . ( பார சார் . ) 

2. சோழ வமிசத்தவர்களின் பட்டப் விக்னராசர்- விநாயகமூர்த்திக்கு ஒருபெயா . 
பெயர்களுள் ஒன்று , 

இவர் வரேணியராசன் தேவி புட்பகை 
விக்ரமஜித் - இவன் சித்தூரை ஆண்ட யென்பவள் கருவுயிர்த்த காலையில் அப் 
இரசபுத்ர அரசனாகிய ரானாசங்கனுடைய புத்திரனை மறைத்து யானை முகத்துடன் 
குமாரன் . இவன் தன் சகோதரனுக்குப் தாம் குழந்தை உருக்கொண்டு இருந்தனர் . 
பிறகு பட்டமடைந்து தன்னாட்டிலுள்ள அரசன் கண்டு காட்டில் இட்டுவாக் 
பிரபுக்களை மதியாமலிருந்ததால் இரஜ டளை யிட்டனன் . அவ்வகை ஏவலர் குழந் 
புத்திரர் இவனை அலக்ஷ்யம் செய்தனர் . தையைப் பராசமுநிவர் ஆச்சிரமத்து அருகு 
இச்சமயத்தில் குசாத் அரசனாகிய வைத்து விட்டு வர முநிவர் கண்டு வளர்த்து 
தூர்ஷா இவன்மீது படைகொண்டு இராஜ வந்தனர் . இவ்வகை இருக்கையில் பெருச் 
புதன த்தைப் பீரங்கிப்படையால் பாழாக் சாளி உருக்கொண்ட கிரவுஞ்சன் விநாயகர் 
கினான் . இந்த யுத்தத்தில் சங்கன் மனைவி எழுந்தருளி யிருக்கும் ஆச்சிரமத்திடை 
ராணி கர்ணாவதியும் தன் குமாரன் உதய வந்து முறிவர்களைத் தொந் தரை புரிதலைக் 
சிங்கைப் பூண்டியாசனிடம் ஒப்புவித்துத் கண்டு அவனை வாகனமாகக்கொண்டு வலி 
தீக்குளித்தனள் . பின்பு உதயசிங் சித்தூர் யடக்கி இருடி கள் வேண்டுகோளால் 
ரானாவாயினன் . உதயசிங்கின் குமாரன் ரூபி என்று மறுபெயர் பெற்ற விக்னனை 
பிரதாபசில் , 

வலியடக்கி அவன் வேண்டிக்கொள்ள 
விக்ரமார்க்கன் - சந்திரசருமன் என்னும் உயிருடன் விட்டு விக்னராசர் எனத் திரு 
வேதியன் உச்சயினிபுரத்து அரசன் குமா நாமம் அடைந்தவர் . 
ரியாகிய சுருதகீர்த்தியைப் புணர்ந்ததினாற் விகனன் - 1.ஓரசான் விக்னராசரைக்காண்க 
பிறந்தவன் . இவன் காளியை எண்ணிக் இவனுக்குக் காலரூபி எனவும் பெயர் . 
கடுந்தவம் இயற்றிப் பல வரம்பெற்று அர 2. காய்பக்னன் குமாரன் . கர்ப்பநாசம் 
சாண்டு சாலிவாகனனால் கொல்லப்பட்ட உண்டாக்குபவன் , 
னன் . இவன் பெயரால் இப்போது ஒரு விசத்தியா - வசத்திகளில் ஒருத்தி , 
சகம் வழங்கிவருகிறது . அதற்கு விக்ர 
அதற்கு விக்ர விசயகூடம் 

ஒரு வித்யாதர நகரம் . 
மார்க்க சகம் என்று பெயர் . 

விசயதத்தன் தேவத் தன் தந்தை . 
விக்ரமாசுரன் - சத்தியால் சங்கரிக்கப்பட்ட விசயத்துவதசி வாமனரைக் காண்க, 
அசுரன் , 

விசயநகரம் கன்னட தேசத்தில் உள்ள 
விக்ரமாட்டியன் மனோசவன் என்னும் ராஜதானி . 

சந்திரகுலத்து அரசனுக்குத் தந்தை , விசயபத்திரன் சயசேகன் புதல்வன் 
விக்ரமாதித்தன் - 1. பாணவம்சத் தாசன் ராபாம் என்னும் இந்திரபதவியை ஆண் 

+ பிரபு மேருதேவனுடைய புதான் . பின் | விச்வனாகப் பிறந்தவன் ( சைகள் 


கால 


விசயபாகு 


1420 . 


விசாலக்கண்ணி 


2. ஆயு 


விசயபாது - பாணவம்சத் தாசன் .. இரண் 4. சீவகன் தாய் , 
டாம் விக்ரமார்க்கனுக்குக் குமாரன் . 

5. பார்வதியின் தோழி . 
விசயமகாராசா - நமி தீர்த்தங்கரின் தந்தை ; 6. அசிதசுவாமிக்குத் தாய் . ஜி தசத்ரு 
தேவி பிப்பலா . 

மகாராஜாவின் தேவி . ( சைங் ) 
வீசயவான் இவன் உக்கிரகுலத்திற் பிற 7. அஷ்டசத்திகளில் ஒருத்தி , 
ந்த அரசன். இவனுடைய இராசதானி விசர்ப்பிபோகம்- சோபாரோக குணங்களு 
அங்கநாட்டிலுள்ள சண்பை நகர் . ( பெ - க . ) டன் பல நிறக்கொப்புளங்களையும் சுரரோ 
விசயன் - 1. அருச்சுனன் . 

ககுணங்களையும் பெற்று உள்ளும் புறம் 
என்பவளுக்குக் காசிபரிடம் புந் தேகத்தின் மர்மஸ்தானங்களைப் பற்றிப் 
பிறந்தவன் . 

பரவும் . இது வா தவிசர்ப்பி , பித்தவிசர்ப்பி , 
3. ஏகாதசருத்தமருள் ஒருவன் . 

சிலேஷ்ம விசர்ப்பி , திரிதோஷ விசர்ப்பி, 
4. விஷ்ணுபடன். 

க்ஷ தவிசர்ப்பி எனப் பலவிதப்படும் . ( ஜீவ . ) 
5. யஞ்ஞசீலன் குமாரன் . இவன் குமா விசல்யை - இது ஒருத்தி 
சன் . சந்திரபீசன் , 

விசாகப்பெருமாளையர்- இவர் தொண்டை 
6. நகுலன் குமாரன் , 

மண்டலத்துத் திருத்தணிகையிலிருந்த கக் 
7. திருதராட்டிரன் குமாரன் . 

தப்பையர் குமாரர் . 

இராமாநுஜ கவிராய 
8. சண்முகசேநாவீரன் , இவன் மூவா ரிடம் இலக்கண இலக்கியம் கற்றவர் . சற் 
யிரம் படைவீரர்களுக்கு இளைத்துக் றேறக்குறைய ( 50 ) வருடங்களுக்கு முன் 
குமாவேளைத் தியானிக்க அவர் தரிசனம் னிருந்தவர் . நன்னூல் விருத்தியுரை , இல 
தந்து வீரபத்திரப்படை பிரசாதிக்க அத க்கணச் சுருக்க வினாவிடை, பிரபுலிங்க 
னால் பகைவரை வென்றவன். 

லீலை யுரை முதலியன செய்தவர் . இவர் 
9. கனகமாலை சகோதாருள் ஒருவன் . சகோதரர் சரவணப் பெருமாளையர் 
10. சீவகன் புத்திரன் . 

இவரை யொத்த கல்விமான் . 
11. செயத்திரதன் குமாரன் , இவன் விசாகயூபன் -1, பாலகன் குமாரன் , இவன் 
குமாரன் திருதி . 

குமாரன் வாசகன் , 
12. வாகாத்தலைவன . 

2. கல்கியைக் காணவந்த ஒரு அரசன் . 
13. சயன் குமாரன் . 

கல்கியிடம் பல தர்மங்களைக் கேட்டு உணர்ந் 
14. அமவஸுக்கு ஒருபெயர் . 

தவன் . 
15. சுதேவன் குமாரன் . 

விசாகன் - 1 சிவகணத்தவரில் ஒருவன் . 
16. பிரசாபதியின் முதலம் தவி வழிப் 2. அக்னிக்குக் கிருத்திகையிடம் உதித் 
புத்திரன் ; பலதேவன் அவதாரம் . 

தவன் . 
17. திவட்டன் புதல்வன் . 

3. இவன அங்கநாட்டு அரசன் . தன் 
விசயாலயன் - ஒரு சோழன் , இட பகழி சமயம் விட்டு வைஷ்ணவனாய்ப் பேயாகிக் 
யார் மரபில் 

மரபில் தோன்றினவன். இவன் காவிரி ஆடிச் சித்தனானவன் . 
பல்லவனைக் கீழ்ப்படுத்திச் சோழநாட்டைக் விசாகை - சாமளவும் விவாகம் இன்றிக் 
கைக்கொண்டு சோழ அரசாட்சியை மீண் கன்னிமாடத்து இருந்து காலம் கழித்த 
டும் நிலைநாட்டினவன் . இவன் வாகுண ஒரு வணிகமாது , (மணிமேகலை .) 
பாண்டியன் மீது படைகொண்டு சென்று விசாரசருமர்- சண்டேசுரருக்கு மறுபெயர் . 
தோல்வியடைந்தவன் , திருவிடைமருதூ சண்டேசுாரைக் காண்க . 
ரில் மேற்குக் கோபுரத் திருப்பணிசெய் விசாலக்கண்ணி - 1. சாண்டில் லியன 
வித்தவன் . இவன் மகன் ஆதித்தசோழன் . குமாரி . இவளை அவந்தியில் சுமந்தனுக் 
இவன் காலம் எட்டாவது 

ஏற்றாண் குக் கொடுக்க இவள் காமினியாய்ப் பல 
டென்பர் . 

ருடன் கூடிப் பொருள் சம்பாதித்துப் பின் 
விசயை - 1 , சகாதேவன பாரி . குமாரன் னும் பொருள் சம்பாதிக்கக் காசியில் 
வேத்ரன் . இவள் பர்வதபுத்திரி . குமாரன் பஞ்சக்குரோசப் பிரதக்ஷணம் செய்யும் விட 
சகோதரன் என்பர் . 

பஞ்சக்குசோசப் பிரதக்ஷணஞ் 
2. தசாநவர்த்தன் மகன் , 

செய்து பாவம் நீங்கி முத்திபெற்றவள் , 
3. பௌமன் என்னும் சந்திரகுலத்து ( காசி ரகசியம் . ) 
அரசன் மகள் . 

2. பிரபையைக் காண்க , 


விசாலநேத்திரன் 


1421 


விசிட்டாத்துவித 


விசாலநேத்திரன் கௌசிகன் குமாரன் , 
விசாலன் - 1. இக்ஷவாகு குமாரன் . தாய் 
அலம்புசை. 
2. கத்ரு குமாரன் நாகன் . 
3. ஒரு அரசன் . இவன் தன்குமாரியை 
வஸுதேவருக்குக் கொடுக்க வைத்திருக் 
சச் சிசுபாலன் கவர்ந் தனன் . 

4. திரணபிந்துவின் குமாரின் , இவன் 
சாலி என்கிற பட்டணத்தைச் சிருட்டித் 
தான் . இவன் புத்திரன் ஏமசந்திரன் , 
5. பிங்களனைக் காண்க . 
6. அவீக்ஷித்தைக் காண்க . 
7. ஒரு அரசன் . இவன் கயாமாலை 
மயம் கேட்டு நற்பதமடைந்தவன் . ( பிரகன் 
னாரதீய புரா . ) 
விசாலாதேவி - ( சுந் ) அரசர் மீளியின் 

பாரி . 
விசாலாக்ஷன் - திருதராட்டிரன் குமாரன் . 
விசாலாக்ஷிபீடம் - சத்தி பீடங்களுள் 

ஒன்று , 
விசாலியகரிணி ஒருநதி . நருமதைக்கு 
அருகில் உள்ளது . இதில் ஸ்நானஞ்செய் 
வோர் சுவர்க்கம் புகுவர் . 
விசாலை - 1 துண்டுமூகன் தேவி . 

2. விசாலன் பட்டணம் . 
கைக்கரையில் உள்ளது . அரசன் சுமதி 
எனவும் கூறுவர் . கிரிவிரசத்திற்கும் மிதி 
கலக்கும் இடையில் உள்ளது . 
விசிட்டாத்துவிதம் இது பாதகண்டத் 
தில் உள்ள மதங்களுள் ஒன்று . இவர்கள் 
விஷ்ணுவைப் பரமாகக் கொள்ளுதலால் 
வைஷ்ணவர் எனவும் இம்மதம் வைஷ்ண 
ம் எனவும் கூறப்படும் . இதில் சித்து , 
அசித்து , ஈச்வான் எனப் பொருள்கள் 
மூன்று உள . அவற்றுள் சித்து என்றது 
ஆத்மாவை ; அவ்வாத்மா , 

அவ்வாத்மா , தேகேந்திரி 
யமகப் பிராணப்புத்தி விலக்ஷணமாய் , அச 
டமாய் , ஆநந்தரூபமாய் , நிதயமாய் , அணு 
வாய் , அவ்யக்தமாய் , அசிந்தியமாய் , நிரவ 
யவமாய் , நிர்விகாரமாய் , ஞானாச்சயமாய் 
ஈச்வானுக்கு நியாம்யமாய் , தார்யமாய் , 
சேஷமாய் இருக்கும் . இவ்வாத்மசுவரூபம் 
முத்த , பக்த , நித்தியசுவரூபத்தால் மூன்று 
படித்தாய் இருக்கும் . பத்தர் என்கிறது 
சம்சாரிகளை . முத்தர் என்கிறது சம்சார 
பந்தம் அற்றவர்களை . நித்தியர் என்கிறது 
ஒருகாளும் சம்சரியாகா தகருடசநகாதிகளை , 
சலம் , அக்னி சேர்க்கையால் குடி கொள் 


வதுபோல் சித்து அவித்யா கர்மவாசனா சம் 
பந்தத்தால் பந்தத்தை அடைகிறது . அட் 
பந்தம் நீங்கியவாறே அவித்தை நீக்கும் . 
இவை மூன்றும் தனித்தனி அநந்தமாய் 
இருக்கும் . ஆன்மா ஒன்று அல்ல ; பல 
என்பர் . அசித்து ஞான சூன்யமாய் விகா 
ராஸ்பதமாய் இருக்கும் , இது ஈத்த சத் 
வம் , மிச்ரசத்வம் , சத்வசூன் என்று 
மூன்றுவிதம் . இதில் ( சுத்தச தவமாவது ) 
ரஜஸ் , தமஸ்ஸுக்கள் கலவாதே கேவல 
சத்வமாய் , நித்யமாய் ஞாநாநந்த ஜநகமாய் , 
கர்மத்தால் அன்றிக் கேவலபகவதி இச் 
சையாலே விமான , கோபுர , மண்டப , 
திருமதில்களால் பரிணமிக்கக்கடவ தாய் 
நிரவதிகதேசோரூபமாய் , நித்யமுச்தரா 
லும் , ஈஸ்வானாலும் பரிச்சோதிக்க அரி 
தாய் , அத்யத்புதமாய் இருப்பது ஒன்று , 
இதை நித்ய விபூதி எனும் பரமபதம் 
என்பர் . ( மிச்ரசத்வமாவது , சத்வ ஜஸ் 
தமஸுக்கள் மூன்றோடுங்கூடிப் பத்தசே தக 
ருடைய ஞாநாநந் தங்களுக்குத் திரோதாயக 
மாய் , விபரீத ஞானசநகமாய் , நித்யமாய் , 
ஈச்வானுக்குக் கிரீடாபரிகரமாய் , ப்ரதேச 
பேதத்தாலும் , காலபேதத்தாலும் , சத்ரு 
சமாயும் , விஸ த்ருசமாயும் , பின்னும் அது 
பிரகிருதி , அவித்யை , மாயை என்னும் 
பெயர் பெற்றும் இருக்கும் . அவற்றுள் பிர 
கிருதி , விகாரங்களைப் பிறப்பிக்கை, அவி 
த்யை , ஞானவிரோதம் , மாயை , விசி 
சிருட்டியைப் பண்ணுகை. இது இருபத்து 
நான்கு தத்துவங்களைப்பெற்று இருக்கும். 
அவற்றுள் முதலாவது பிரகிருதி . 
குச் சத்வ ரசஸ் தமசுகள் குணங்கள் . சத் 
மாவது ஞாாசுகங்களையும் உபய ஸங்கத்தை 
யும் பிறப்பிக்கும் . ரஜஸ் , ராக 
ஷணா சங்கங்களையும் கர்மசங்கத்தையும் 
பிறப்பிக்கும் . தமஸ்ஸு , விபரீ தஞானத் 
தையும் , அநவதானத்தையும் , ஆலஸ்யம் 
உதயும் , நிதரையையும் பிறப்பிக்கும் . 
இவை சமங்களானபோது விகாரங்கள் சமா 
களுமாய் அஸ்பஷ்டங்களுமாய் இருக்கும் 
விஷயங்களானபோது விகாரங்கள் விவ 
யங்களுமாய் ஸபஷ்டங்களுமாய் இருக்க 

விகாரங்களில் பிரதமவிகாரம் 
மகான் . இது சாத்விகம் , ராஜஸம் , தாம் 
ஸம் எனும் மூன்று விதமாய் அதியவஸாய 
ஜநகமாய் இருக்கும் . அதினின்றும் அவர் 
காரம் உண்டாம் , 

வைராரி 
தைஜஸம் . பகாசி என்று அவசை 


விஷம் 


அவை 


விசிட்டாத்துவிதம் 


1428 


விசிட்டாத்துவிதம் 


அகங்காரம் அபிமான எதுவாய் இருக்கும் , 
அவற்றுள் வைகாரிகத்தில் ஞானேந்திரிய 
கர்மேந்திரியங்களும் மற்றதும் உண்டாம் . 
பூதாதியினின்றும் சப்த தன்மாத்திரையும் 
அதில் ஆகாசமும் , ஸ்பர்ச தன்மாத்திரை 
யும் பிறக்கும் . இதில் வாயுவும் , ரூபதன் 
மாத்திரையும் பிறக்கும் . இதில் தேஜ 
ஸும் தன் மாத்திரையும் உண்டாம் . இதில் 
ஜலமும் கந்த தன்மாத்திரையும் பிறக்கும் . 
இதில் பிருதிவி உண்டாம் . தைசசம் இவ் 
விரண்டும் காரியப்படும்போது உதவி புரி 
யும் , மண்ணையும் , மணலையும் , நீரையும் , 
சேர்த்துச் சுவரிடுவாரைப்போல் ஈசுவான் 
இவற்றை எல்லாம் தன்னிலே சேர்த்து 
ஒரு அண்டமாக்கி அதனுள் சதுர்முகனைப் 
படைத்து அந்தர்யாமியாய் இருப்பன் . 
( சுத்வசூன்யமாவது ) காலம் . 

பிராக்ர தங்களுடைய பரிணாமங்க 
ளுக்கு எதுவாய்க் கலாகாஷ்டாதி ரூபத் 
தால் பரிணமிக்கக்கடவதாய் , நித்யமாய் , 
ஈச்வரனுக்குக் கிரீடாபரிகாரமாய்ச் சரீர 
பூதமாய் இருக்கும் . மற்றை இரண்டும் 
அசித்தும் , ஈச்வரனுக்கும் , ஆத்மாவுக்கும் 
போக்ய , போகோபகரண போக்யஸ் தா 
னங்களாய் இருக்கும் . 

இனி ஈச்வான் 
அகிலஹேய பாத்ய கோருந்த , ஞாநாநந் 
தைகசொரூபனாய் , ஞானசக்தியாதி கல்யா 
ணகுண விபூஷிதனாய் , சகல ஜகத்சிருட் 
டிஸ்திதி , சம்மாரகர்த்தாவாய் , ஆர்த்தோ , 
ஜிஞ்ஞாஸு , ராதார் தீ , ஜ்ஞானி என் 
கிற சதுர்வித புருஷர்களுக்கும் ஆச்ரய 
ணீயனாய் , தர்மார்த்த காமமோக்ஷம் என் 
னும் சதுர்வித பலப்பிரதனாய் விலக்ஷண 
விக்ரஹயுக்தனாய் , லக்ஷ்மி , பூமி, நீளாநாய 
கனாய் இருப்பன் . அகிலஹேயப் பிரத்ய 
சனாகையாவது - இருளுக்கு ஒளிபோல 
மும் , ஸர்ப்பத்திற்குக் கருடனைப் போல 
லும் , விகராதிதோஷங்களுக்குப் பிரதிகட 
னாய் இருக்கை. அநந்தனாகையாவது 
தெயனாய் , சேதனாசேதனங்களுக்கு வியாப 
கனாய் , அந்தர்யாமியாய் இருக்கை , ஞானா 
னந்தைக சுவரூபனாகையாவது - ஆநந்த 
ரூபஞானனாய்ப் பிரகாசிக்கை , இவ்வகைக் 
குணங்களையுடையான் லீலையால் சுகத்தைச் 
சிருட்டிக்க , பாத்வம் , வியூகத்வம் , விபவம் , 
அந்தர்யா மித்வம் , அர்ச்சாவதா ரத்வம் , 
என்று ஐந்து பிரசாரமாவன் . பரத்வமா 
வது - காலங்கடந்த நலமந்தமில்லதோர் 
பரமபதத்தில் நித்யமுக்தர்களுக்குப் போக் 


யனாய் எழுந்தருளியிருக்கும் இருப்பு . 
வியூகமாவது - சிருட்டி, நிதி , சம்ஹாரார்த் 
தமாகவும் , சம்சாரி , சம்ரக்ஷணார்த்தமாக 
வும், உபாயகா நுக்ரகஹார் த்தமாகவும் , சங் 
கர்ஷணுப்ரத்யும்க , அநிருத்தரூபேண நிற் 
கும் நிலை , விபவம் - அநந்தமாய்க் கௌண 
முக்ய பேதத்தாலே பேதித்து இருக்கும் 
நிலை , அந்தர்யாமித்வமாவது - ஸ்வர்க்கராக 
பிரவேசாதி சர்வாவஸ்தைகளிலும் சகல 
சேதகர்களுக்கும் இணையாய் அவர்களை 
விடாதே நிற்கிற நிலைக்கு மேலேசுபாச்ரய 
மான திருமேனியோடே கூடிக்கொண்டு 
அவர்களுக்குத் தியேயனாகைக்காகவும் 
அவர்களை ரக்ஷிக்கைக்காகவும் பந்துபூதனாய் 
இருதயகமலத்தில் எருந்தருளி இருக்கும் 
இருப்பு . அர்ச்சாவதாரமாவது - சேதநர் 
களுக்கு அபிமதமாந் திரவியங்களிலே விப 
வவிசேஷங்களைப்போல் அன்றித் தேசகா 
லாதிகாரி நியமம் இல்லா தபடி ஸந்தி 
பண்ணி அபராதங்களைக் காணாக்கண்ணி 
ட்டு அர்ச்சகபர தந்திரமான சமஸ்த வ்யாபா 
ரங்களையும் உடையனாய்க்கொண்டு கோயி 
ல்களிலும் கிருகங்களிலும் எழுந்தருளியி 
ருக்கும் நிலை , இதுவரையில் தத்வத்திர 
யம் கூறப்பட்டது . இனி பந்தமோக்ஷம் 
எவ்வகை யெனின் , மேற்சொன்னபடி பக் 
தப்பட்ட ஆத்மா, பரமபதத்தில் இச்சை 
உள்ளானாய்ச் சதாசார்யனை அடைந்து 
சாஸ்திராப்யாசம் செய்து பசவத் உபாசனை 
யால் சம்சாரவிரக்தி அடைந்து அர்ச்சாாதி 
மார்க்கமாம் நித்யவிபூதி லீலை விபூதிகளு 
க்கு இடையில் இருக்கும் விரசைாதியில் 
ஸ்நானஞ் செய்து திவ்யதேகம் பெற்று 
அதைக் கடந்து நித்யசூயகள் , சேநாமுத 
லிகள் எதிர்கொள்ளச் சென்ற பெரிய 
பிராட்டியார் புருஷாகரிக்கப் பெரிய பெரு 
மாள் திருவருள் பெற்று நித்ய விபூதியில் 
நித்யசூரிகளுடன் கைங்கர்யபானாய் ஈச்வா 
னது அருந்த கல்யாணகுணங்களை அதுப 
விப்பன் , இம்மதத்தில் தீக்ஷை பாஞ்ச 
ராத்ரவைகாநஸ ஆகமாதி தீக்ஷை , 
மதத்தவர் தென்கலையார் வடகலையார் என 
இருவி தப்படுவர் . 

இவர்களுக்குப் பந்து 
மோக்ஷம் ஒன்றேயாயினும் சில சாம்பிர 
தாய விஷயங்களில் பேதிக்கும் . தென்கய 
வடகலை சாம்பிரதாய பேதங்கள் - தென் 
கலை சசம்பிரதாயம் . ( ச ) ஈச்வாடாவும் 
எவாட தாயினும் கிர்எதுகமாயுண்டா 
கம். (உ ) மோஷலாபம் சவான் பொரு 


விசிட்டாத்துவிதம் 


1428 


விசிட்டாத்துவிதம் 


ட்டேயன்றி ஜீவர்கள் பொருட்டல்ல . இது 
இதிகாரிபேதத்தை அனுசரித்திருக்கும் . 
(க) கர்மஞ்ஞான பக்தியோகங்கள் மூன் 
றும் ஆசாரியநிஷ்டையும் மோக்ஷத்திற்குச் 
சுவதந்திரோபாயங்கள் , ( ச ) லஷ்மிதேவி 
ஜீவகோடிகளைப்போல அணுஸ்வரூபமுள் 
ளவனேயன்றிச் சர்வவியாபியல்லள் . ( C ) 
மோக்ஷங்கொடுக்குஞ் சக்தி லக்ஷ்மிதேவிக்கு 
இன்று . ( க ) ஈச்வரன் ஆசரித்தவர்கள் 
தோஷங்களைப் போக்யமாய் நினைக்கும் 
அன்புள்ளவன் , ( எ ) பகவான் பாதுக்கல் 
களைக்கண்டு வருந்தும் தயவுற்றவன் . ( அ ) 
பிரபத்தி பக்தியைப்போல மோஷத்திற் 
குச் சாதனமன்று . ( க ) பிரபத்திக்கு ஸ்வ 
ரூபயாத த்மியகியானம் உள்ளவனே அதி 
காரியாவன் ( 40 ) பிரபத்திக்குச் சர்வதர்ம 
பரித்தியாகமே ஆவச்யகம் . ( கக ) சேதனர் 
கள் அனை வரும் பரதந்திரர்களாகையினால் 
பக்தியாதி யுபாயங்கள் பார தந்திரிய சுவரூ 
பவிர்த்தங்களா யிருக்கின்றன. ( கட் ) பிர 
பன்னன் சாஸ்திரவிகித கர்மாக்களை ஆச்ச 
பித்தல் மற்றவர்கள் அவ்வாறே ஆச்ரயித் 
தற் பொருட்டேயாம் . ( கூ ) பிரபன்னன் 
பிரபத்திக்குப் பூர்வ தர்மங்களானவைகளை 
ஆசரிக்க வேண்டியதில்லை. ( ச ) பிரபன் 
னர்கள் அனை வருக்கும் பகவத் அனுக்கிரக 
முண்டு . ( கரு) பிரபன்னன் பாதகங்களைச் 
செய்லினும் பூர்வபிரபத்தியை அனுசந் 
தித்தவுடனே அவை நிவர்த்தியாம் . ( சசு ) 
பிரபன்னன் தாழ்ந்த குலத்தானாயினும் 
உயர்குலத்தானைப்போலக் கவுரவிக்கத்தக் 
கவன் . ( கஎ ) ஈச்வரன் அணுசுவரூபமான 
ஜீவர்களிடத்தில் அந்தர்யாமியா யிருக்கின் 
சான் . ( கஅ ) மணிசேவித்தல் , பஞ்சம்கா 
யஞ்ஞம் , ஏகாதசி சிரார்த்தமும் , சாதியும் 
சீவன் முத்தனுக்குக் கிடையாது என்பர் . 
விரஜாநதிக்கு அப்புறத்தில் இருக்கிற நித் 
தியமான கைவல்லியத்தை யடைந்தவன் 
மீண்டும் பிறவியை அடையான் . கைவல் 
வியமடைந்தவனுக்குப் பரமபதம் கிடை 
யாது . வடகலைசாம்பிரதாயம் - ( 5 ) ஈச்வர 
னுக்கு உண்டாகும் கடாக சகேதுகமாக 
விருக்கும் . ( உ ) மோகலாபம் ஜீவனுக்கே 
யன்றிச் ஈச்வானுக்கன்று ; 

அதிகாரி 
பேதமில்லை. (க ) கர்மஞ்ஞானாதிகள் பக் 
திக்கு அங்கங்களேயன்றிச் சுவதந்தசோ 
பாயங்களன்று . ( ச ) லஷ்மி தேவிக்குக் 
கூட சச்வானைப்போலச் சர்வவியாபார் . 
முண்டு. ( 0 ) மோகத்தைக் கொடுக்குஞ் 


சக்தி லக்ஷ்மிதேவிக்கு உண்டு . ( சு ) பக்த 
வரிகளுடைய தோஷங்களில் லக்ஷியஞ் 
செய்யாமல் போதலே வாச்சல்லிய மெனப் 
படும் . ( எ ) பிறர் துக்கங்களைப் பார்த்துச் 
சகிக்காதிருத்தலே தயையெனப்படும் . ( அ ) 
பிரபத்தியும் பக்தியைப்போல மோக்ஷத் 
திற்குச் சாதனம். ( க ) பிரபத்திக்கு அகிஞ் 
சனனே அதிகாரியாவான் . ( 50 ) பிரபன் 
னன் அசக்தியால் சர்வதர்ம பரித்தியாகம் 
களையும் இயற்கையாகவே 

இயற்கையாகவே விட்டுவிடல் 
வேண்டும் . ( கக ) பிரபத்தியேயன்றி மற்ற 
பக்தியாதி உபாயங்கள் அதிகாரிகளின் 
பேதங்களை அனுசரித்து இருக்கும் . ( கட் ) 
பிரபன்னன் சாஸ்திரவிகிதகர்மங்களை ஆச் 
ரயித்தல் பகவானுடைய ஆஞ்ஞையை 
அனுசரித்துப் பகவானின் பிரீதியின் பொ 
ருட்டாம் . ( கூ ) பிரபன்னனுக்குப் பிர 
பத்திக்கு முன்னுற்ற சர்மங்கள் பிரபத் 
திக்கு அங்கமாயிருத்தல் பற்றி ஆசரிக்க 
வேண்டும் . ( கச ) பிரபன்னர் அனைவருக் 
கும் பகவத் அனுக்கிரகம் உண்டாம் ( கரு ) 
பிரபன்னன் பாதகங்கள் செய்தால் மீண்டும் 
பிரபத்தியைச் சிரமத்துடன் செய்யவேண் 
டும் . (கசு ) தாழ்ந்தகுலத்தினனான பிரபன் 
னன் வருணாச்ரம தர்ம விரோதமில்லாமல் 
சொற்களால் மாத்திரமே கவுரவிக்கத்தக்க 
வன் . ( கஎ ) ஈச்வரன் அணுசவரூபர்களான 
ஜீவர்களின் வெளிப்புறத்தில் வியாபித் 
திருப்பானே யன்றி அணுக்களில் வியா 
பித்தல் அசங்கதம் . ( கஅ ) விரஜாந்திக்கு 
இப்புறத்திலுள்ள அரித்தியமான கைவல் 
வியத்தை அனுபவித்த பிறகு பரபரதி 
தையும் அனுபவிக்கக்கூடும் . மேற்கூறிய 
சித்தாந்த சாம்பிரதாய விரோதங்கள் திரு 
மண்ணிலும் விரதாதிகளிலும் இருவருக்கு 
முண்டு , தென்கலை விதந்துக்கள் முண்ட 
னஞ்செய்து கொள்ளார் . 

வடகலையார் 
முண்டனஞ்செய்து கொள்வர் . வடக்க 
யார் சூத்திரர்களுக்குப் 

பிரணவோந்தி 
மாய்த் திருமந்திரம் உபதேசியார் . இது 
நிற்க , வடகலையார் முரித்திரயம் , மடம் 
என இருதிறப்படுவர் . இந்தப் பேதம் 
தோழப்பர் என்னும் ஆசாரியர் காலத்தில் 
உண்டாயிற்து . இவர்களுக்கு வஸ்திபே 
தம் கிடையாது , ஸாம்பிரதாயபேதடி , வெ 
விரதங்களில் பேதம் , தென்கலையார் 
வாளமாமுதிகள் எனும் ஆசாரியரைச் சிலா 
இப்பர் . வடகலையார் வேதாந்த தேசிகரை 
அதிகம் கூசவர் . 


விசிதர்சுவன் 


1424 


விசிறிவாழை 


ம . 


விசிதர் சுவன் விதி தாசவனைக் காண்க . விசித்திரன் -1. நமனுக்கிளையவன் , ( விசித் 
விசித்திரகவசன் - ஓர் சோழன் . நாகைக் திரபுரிராசன் . ) 
காரோணத்தில் சிவபூஜைசெய்து சித்தி 2 , தேவசாவர்ணி மநுபுத்திரன் . 
யடைந்தவன் , (நாகைக்காரோண புரா 3. திருதராட்டிரன் குமாரன் . 
ணம்) . 

4. கனகவிசயருடைய நண்பனாகிய அர 
விசித்திரகன் - கோபிலமகா 

கோபிலமகா முநியைக் சன் . ( சைநன் . ) (சிலப்பதிகாரம் . ) 
காண்க. 

விசிரவசு - 1 புலத்தியற்கு ஆவிற்பூவிடம் 
விசித்திரக்கா சித்திரக் சவியிலொன்று உதித்த குமாரர் . தேவி ( இளி , பிளை ) குமா 
இது எங்கும் வழறையாக வெழுதி ரன் குபேரன் . இரண்டாவது தேவி கை 
மேலை ஒழுங்கினுள் மொழிக்கு முதலாமெ கேசி , இவளிடம் இராவண கும்பகர்ண 
ழுத்தையொரு பொருள் தாரவைத்து , அந்த விபீஷணர் உதித்தனர் . யுஷ்போக்கடை 
எழுத்துக்களை ஒழுங்குங் கண்ணறையும் யிடம் மகோதானும் மகாபாயுசவனும் 
படாமே நிறுவி ஓரெழுத்திற்கு ஓரடியாக இராகையிடம் கர-தூஷண - திரிசிரரும் , 
வேனும் , ஒரு சீராகவேனும் முற்றுப்பெ பிநந்தனர் . 
றப் பாடுவது . ( யாப்பு வி ) 

2. ஒரு காந்தருவன் . மதாலசையின் 
விசித்திரசுவன் - பிருதுவின் குமாரன் . தக் தந்தை . 
தைசெய்த அச்வமேதத்தில் பசுவைக் விசிஷ்டன் - உக்ரசோன் ( அல்லது கல் 
கவர்ந்து சென்ற இந்திரனுடன் இருமுறை கன் ) குமாரன் , 
போர்புரிந்து அச்வத்தை மீட்ட தனால் , விசிருட்டன் - கம்சன் சகோதான் . 
இவனுக்கு அர்தர்த்தானனென்று பெயர் விசிறி - இது , ஓலையாலும் வேறு இலேசான 
வந்தது . விகிதாசுவன் எனவும் பெயர் பொருள்களாலும் காற்றை அசையச் செய் 
இவனுக்கு இரண்டு தேவியார் . முதற் யும் கருவி , இது பேராலவட்டம் சிற்றால 
பாரியையாகும் சிகிண்டி வசிட்டர் சாபத் 

எனப் பலவகையுண்டு , மயில் 
தால் பூமியிற் பிறந்து திரேதாக்னிகளா விசிறி , வெட்டிவேர் விசிறி , பனையோலை 
கும் பாவகன் , பவமாகன் , சுசி என்று விசிறி , வெண்சாமரை. 
மூவரையும் புத்திரராகப் பெற்றனன் விசிறிப்பறவை - இது ஆஸ்திரேலிய காட் 
இவர்கள் பால்யராக இறந்தனர் . இர பே . பறவை யினத்தில் ஒன்று . 
டாவது தேவியாகிய நபஸ்வதிக்கு அவிர்த இந்திய நாட்டுப்புறாவினத்தைச் சேர்ந்தது . 
தானன் எனும் குமாரன் பிறந்தனன் . இதன் தலைகறுப்பு , முதுகு நீலம் , வயிறு 
விசித்திரப்பாது - திருதராட்டிரன் புதல்வன் , 

மஞ்சள் கலந்த செகப்பு ஆணுக்கு வால் 

நீட்சியாய் விசிறிபோல் வட்டமாய் அழகி 
விசித்திரபுரி - விசித்திரன் காக்கும் பட்ட 

யதாயிருக்கிறது . 
ணம் ; யமபுரவழியிலுள்ளது . ஆன்மா 

இது ஆடும் பணிகள் 

போல் காலை மாலைகளில் களிப்புடன் 
இவ்விடந் தங்கி ஊனஷாண்மாசிக பிண் 

ஆடுகிறது . 
டத்தைப் புசிப்பன் . 

விசிறிவகை - இது உஷ்ணபரிகாரத்தின் 
விசித்திரவதி - அரிச்சந்திரன் குமாரி ; முசு பொருட்டுப் பல பொருள்களால் செய்யப் 
குந்த சக்கிரவர்த்தியின் தேவி . 

பட்டகால்செய் வட்டமாம் , பனையோலை 
விசித்திவீரன் -- திருதராட்டிரன் குமாரன் . விசிறி வாததோஷம் , சிலேஷ்மரோகம் , 
விசித்திரவீரியன் - இவன் சந்தனுவுக்கு மச்ச பித்தாதிக்கம் இவைகளை நீக்கும் . வெட் 
கந்தியிடம் உதித்த குமாரன் . இவன் , டிவேர் விசிறி பைத்தியதோஷம் , தேக 
வீஷ்மர் தன் பொருட்டுக் காசி யாசனிட எரிவு , விதாகம் , மனவுற்சாகத்தையுண் 
மிருந்து கொண்டுவந்த அம்பிகை அம்பா டாக்கும் . மயில் விசிறி விஷமசந் பொதம் , 
லிகை என்னும் கன்னியரை மணந்து புத் வயிற்றுவலி, தலைசுழற்றல் , பித்தகோ 
திரரிலாது இறந்தவன் . இவன் மனைவி பம் , விக்கல் , வியர்வை , வாதகோபம் 
யரிடத்தில் வியாஸரால் , பாண்டு திருத இவைகளை நீக்கும் . அறிவுவிளக்கும் . உஷ் 
ராட்டிரர் பிறந்தனர் . தமயன் சித்திராங் 

ணகாரியாம் . 
கான் . இவன் தனது தேவியருடன் ஒன் விசிறிவாழை - அடுக்குவாழை , சலவாழை , 
பது வருஷம் ரமித்திருந்து ஷயரோகத் மயில் வாழை எனப் பல பெயர்பெறும் , 
தால் இறந்தனன் . 

இச ஆப்ரிசா கண்டத்து மடகாஸ்கர் 


விசுசிநன் 


1425 


தீவில் உண்டாவது . இது நன்றாக வளர்க் றைக்கு மதனனிடஞ்சென்று மற்றொரு 
தால் ஏறக்குறைய ( 20 , 30 ) அடிகள் உய நாளில் உனதெண்ணத்தை நிறைவேற்று 
ரம் வளரும் . இது தென்னைபோ லடிமர கிறேனென்று சொல்லி மறுத்ததால் விச்வ 
மும் , வாழையிலையை யொத்து பெரிய கர்மன் கோபித்து நீ பூமியில் சூத்திர 
மட்டைகளுடன் கூடி மயில் சிறகு விரிப் யோனியில் பிறக்க என்று சபித்தனன் , 
பதுபோல் அல்லது விசிறி விரித்தது இச் சாபமேற்றவள் பிரயாக நகரத்தில் 
போல் விரிந்து அகன்ற இலைகளையும் கோபகன் தேவியிடம் பிறந்து தபஸ்வி 
உடையது . இது இப்பொழுது பல உஷ்ண யாய்ப் பின் விச்வகர்மன் வீர்யத்தால் ஒன் 
தேசங்களிலும் உண்டாகிறது . 

பது புத்திரர்களைப் பெற்றுப் பின் சவர்க்க 
வேனிற் காலத்தில் தன்னையும் காத்துக் மடைந்தனள் . இச்சாபமேற்ற கிருதாசியும் 
கொண்டு நீரில்லாது வருந்தும் யாத்திரைக் விச்வகர்மனைச் சூத்திரயோனியிற் பிறக் 
சராருக்கு நீர்வேட்கையையுந் தணித்துச் கச் சாபமிட்டனள் , இச்சாபத்தால் விச்வ 
சாந்தப்படுத்துகிறது . எவ்வாறெனின் பனி கர்மன் பூமியில் ஒரு பிராமணன் தேவி 
மழை முதலியவற்றா லுண்டாம் நீரை யிடம் பிறந்து சில்பியாய் அரசர்க்கு மாட 
அகன்ற மட்டைக்கால் வழியாகக்கொண்டு மாளிகை நிருமித்து வந்தான் . இவன் ஒரு 
மட்டைகளி னடியிலுள்ள பொருத்துக் நாள் கங்கா தீரத்திற்குச் சென்று ஆண்டு 
களில் பொருந்த வைத்துக்கொண்டு எல்லா தவத்தியாயிருந்த கிருதாசியைக் கூடிப் 
மரங்களும் உலரும் காலத்திலும் தன்னை பன்னிரண்டு வருஷமிருந்து அவளிடம் , 
நீர்வளத்தால் காத்துக்கொள்ளுகிறது . பிர மாலைக்காரன் , கருமான் கொல்லன் , சல் 
யாணிகள் நீர்வேட்கை கொண்ட காலத்தில் கறுப்போன் , குவிந்தன் , குயவன் , சூத்திர 
கூரிய கழியைக்கொண்டு இம்மரத்தின் காரன் , தட்டான் , சித்திரகாரன் , முதலிய 
மட்டையடியில் குத்தினால் இதிலுள்ள வர்களைப் பிறப்பித்தனன் . ( பிரம்மகை 
ஜலம் வெளிவரும். அதனால் தமக்குண் வர்த்தம் ). பிரபாசனுக்கு யோகசித்தியிடம் 
டாகிய தாகந் தணிவர் . இதனால் இது உதித்த குமாரன் , மயனுக்குப் பிதா . 
வழிப்போக்கர் மரம் என்று பேர்பெறும் . வாஸ்து என்னும் வசுவிற்கு அங்கிரசி 
விசுசிநன் - புரக்ஞனுக்கு நண்பன் , 

யிடம் உதித்தவன் என்பர் . மாலி , மாலிய 
விசுதி - விஷபச்சோரைப் பெற்றவள் . வான் , சுமாலி இவர்களுக்குத் திரிகூடா 
விசுத்தன் - இவன் கேதாரநாதர் விரத சலத்தைப் பட்டணமாக நிருமித்தளித்த 
மநுட்டித்து ( 500 ) புத்திரரையும் பெருஞ் வன் . இந்திரன் ஏவலால் பாண்டவருக்கு 
செல்வத்தையு மடைந்தவன் . 

இந்திரப்பிரத்தம் நிருமித்தவன் , தேவர் 
விசும்பர் 

- ஒரு இருடி , வைசம்பாயனர்க் முதலியவர்க்குச் சிவலிங்கம் நிருமித்தளித் 
குத் தந்தை . 

தவன் , ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்திக்குக் கால 
விசுவகந்தன் - பிருது குமாரன் , 

யவன சராசந்தயுத்த காலத்து மேற்குக் 
விசுவகர்மா 1. வாஸ்து என்னும் மநு கடலிற் பட்டணம் நிருமித்துத் தந்தவன் , 
விற்கு அங்கிரசியிடம் உதித்த குமாரன் . விசுவகன் - 1. ஆங்கீரஸ வம்சத்து ஒரு 
இவன் குமாரன் சாகசமது . 

அக்னி . 
2. பிரபாசனுக்கு யோக சித்தியிடம் 2. பிருது குமாரன் . 
உதித்த குமாரன் , இவன் தேவதச்சன் . விசுவகா பூர்ணிமா என்பவர் குமார் . 
சூரியன் ஒரு காலத்துத் தன் தேவி இவ விசுவகாசிபம் ஒரு சிற்பநூல் , 
னிடம் இருப்பதறிந்து தேடிவா இவன் விசுவதத்தன் - விண்டுமித்திரளைக் காண்க .. 
சூரிய வொளியைச் சாணையிற் கடைந்து விசுவகோத்ரன் - ( சூ . ) பிருது குமாரன் . 
பாசு பாசம் அங்குச முதலியவைகளை விநா 

விசுவசகன் விருத்தசருமன் குமாரன் . 
மூர்த்திக்கு நிருமித்துக் கொடுத்து 

இக்ஷவாகு வம்சத்தவன் . 
அருள் பெற்றவன் , இவன் கண்ணில் 

விசுவசாகியன் 

( சூ .) மகசுவான் குமா 
மாதவவூரன் பிறர் தனன் . இவனுக்கு இர 

ரன் . 
மையெனும் தேவியிடம் விருத்திராசுரன் 
பிறந்தான் . இவன் ஒருகாள் காமனிடஞ் விசுவசித் - 1 , சயத்திரதன் குமாரன் . 
செல்லும் கிருதாசி யென்னும் தேவதாசி 

2. சத்யசித் குமாரன் . இவன் குமாரன் 
யைக் கண்டு மோகித்தழைச்ச இவள் இன் ரிபுஞ்சயன் , (பிரகத் ) 

179 


விசுவசேநர் 


1426 


விசுவாவசு 


தில் 


3. கழுதையின் மேல் உருத்திராகப் மனதினால் அகார் விருத்தியாகுக என்று 
பொதிகொண்டு சென்று கழுதையி றந்து யாசத்தைத் தொடங்கிச் செய்தனன் . இவ 
முத்தியடையக் கண்ட வொருவன் . 

னது எண்ணத்தை ஞானதிருஷ்டியால் 
விசுவசேநர் - 1. லோகாலோக பருவதத் அறிந்த இந்திரன் இவனது சிரத்தை வச்சி 

எழுந்தருளி யிருக்கும் விஷ்ணுவி ரத்தால் எறிந்தனன் . அது சோம்பிதம் , 
னவதார விசேஷம் . 

சுராபிதம் , அந்தாதம் என மூன்று பறவை 
2. ஒருகாலத்திலே திருவாசர் செய்த களாயின . ( திருவிளையாடல் ) 
தருமத்தைக் கெடுக்க இந்திரன் குந்தளை 2. இவன் துவஷ்டாவின் புத்திரன் ; 
யென்பவளை ஏவினன் . அவள் உடன் 

இவனுக்கு மூன்று சிரம் . இவற்றில் ஒன்று 
பட்டுச்சென்று நிற்கையில் முநிவர் சண்டு வேதாத்யயனம் செய்வது ; ஒன்று சுராபா 
கோபித்து நீ வேடச்சியாகுக எனச் சபித்த னம் செய்வது ; ஒன்று எல்லா உலகம் 
னர் . இத்தெய்வப்பெண் நடுங்கிச் சாப களையும் பார்ப்பது . இவன் மகாதவ மேற் 
நீக்கம் வேண்டினள் . முறிவர் உன் வயிற் கொண்டு செய்கையில் இந்திரன் தன் பத 
றிற் சுகுணமுள்ள புத்திரன் ஒருவன் பிறப் விக்கு விக்கினம் வருமென்று எண்ணி அப் 
பான் அக்காலத்து நீங்கும் என்றனர் . அப் சரசுக்களையேவிக் கெடுக்கத் தூண்டி அவர் 
படியே இவள் வீரவாகு என்னும் வேடன் களால் முடியாதுபோக தானே வந்து இ 
மகளாகச் சுவற்கலை யென்னும் பெயருடன் னைக்கொல்ல , இவன் தலையற்றும் , தவத்தி 
பிறந்து பத்திரன் என்போனை மணந்து னால் மீண்டும் இவன் தலைபிரகாசிக்க , விச்வ 
வாழுநாளில் ஒருநாள் நருமதையில் ஸ்நா கர்மனை இவன் தலையைச் சேதிக்கக்கூற , 
னஞ்செய்து ஒரு மரத்தடியில் இருந்தனள் . அவன் தன்னைப் பாவமடையும் நான் 
இவளை வருணன் கண்டு கூடினன் . இவளி உடன்படேனென்ன , இந்திரன் யாகத்தில் 
டத்து அக்காலத்து விஷ்வக்சேநர் பிறந்து பசுவின் தலை உனக்குக் கொடுக்கிறேனெ 
காசிபரிடம் கல்விகற்றுத் தவத்தால் சேனை ன்ன , அவன் உடன்பட்டுக் கொன்றனன் . 
முதலியாயினர் . (திருவேங்கட புராணம் . ) வீழ்ந்த தலைகளில் வேதம் ஓதிய தலையி 

3. பிருமதத்தன் குமாரன் . இவன் கிரு விருந்து பிஞ்சலப்புகளும் , உலகத்தைப் 
ஷ்ணாநுக்கிரகத்தால் யோகசாத்திரம் இய பார்த்த தலையிலிருந்து நெருப்புக் கோழி 
ற்றினன் . இவன் குமாரன் உதக்சோன் . களும், சுராபானஞ்செய்த தலையிலிருந்து 

4. விதர்ப்ப நாட்டரசன் வேட்டைக் மாடப்புறாக்களும் பிறந்தன . ( தே - பாக 
குச் சென்று கோடை வெப்பத்தால் சிவா வதம் . ) 
லயம் அடைந்து சிவத்திரவிய முபயோ விசுவபதி - 
கித்து நாகடைந்தவன் . 

விசுவபுக் 

ஒரு அக்னி . 
விசுவசேன் 

சாஸ மநுப் புத்திரன் . விசுவன் பாரதவீரருள் ஒருவன் . 
விசுவசேபீடம் - சத்திபீடத்தொன்று . விசுவா - தக்ஷன் பெண் , தருமப்பிரசாபதி 
விசுவதேவர் தருமனுக்கு விசவா என் யின் தேவி . குமாரர் விசுதேவர் , 
பவளிடம் உதித்த குமாரர் . சிரார்த்தத் விசுவாநான் - வைசுவாகான் என்னும் 
தில் பூசிக்கப்பட்டவர். இவர்கள் வசுபக் அக்னி தந்தை . 
தர் , இருது தக்ஷம் , காலகாமர் , துரிவிரோ விசுவாவசு - 1. ஒரு கர் தருவன் . இவன் 
சனர் , புரூரவாத்திரவர் முதலிய பதின்மர் சுவாயம்பும நூவின் குமரியாகிய தேவவூதி 
என்பர் . 

யைக் கண்டு மோகத்தினால் விழுந்து 
விசுவநாத சாஸ்திரியார் இவரூர் யாழ்ப் விட்டவன் : யாஞ்ஞவல்கியரிடம் ஞானே 
பாணத்து அசாலி . சற்றேறக்குறைய எண் பதேசம் பெற்றவன் . இவன்தேவி விச்சு 
பது வருடங்களுக்கு முன்னிருந்தவர் . தமி வாவதி ; இவனை மேனகைபுணர்ந்து பிர 
ழில் வல்லவர் . வண்ணக்குறிஞ்சி, நகுல மத்துவரையைப் பெற்றான் .. 
மலைக் குறவஞ்சி இயற்றியவர் . 

2. ஒரு காந்தருவன் ; இவன் குமான் 
விசுவபதன் -1. துவட்டாவின் குமாரன் . சயந்தன் . 
இந்திரன் ஒரு காலத்து இவனைக் குருவா 3. ஒரு காந்தருவன் . இவன் மேன 
சக்கொண்டு யாகஞ்செய்விக்க முயன்ற கையைப் புணர்ந்தனன் , இவளிடம் ஒரு 
என் . இவன் தேவர்களுக்கு வாக்கினால் பெண்குழந்தை பிறக்க மேனசை அக்குழச் 
எல்லா கன்மையும் உண்டாகுக என்றுகரி தையைத் ஏலசேசருஷி பாச்சிரமத்ச 


ஒரு அக்னி . 


விசேடணவிசேடிய அபாவம் 


1427 


விச்சுவாவச் 


வனத்தில் விட்டகல ருஷயெடுத்து வளர் பெயர் . ( சீபலன் ) இவன் மாதேவியை 
த்து அக்குழந்தைக்குப் பிரமத்வரை என் மணக்க எண்ணி அவன் தன்னை வலியத் 
றும் பெயரிட்டனர் . 

தொடாதிருக்கக் கேட்டபடி சூள் தந்து 
4. ஒரு காந்திருவன் கானஞ்செய்கை அவள் வீரசைவ தீக்ஷை பெற்றுக் கொள் 
யில் வேறெண்ணங் கொண்டதால் இந்திர ளும்படி சொல்ல மறுத்தவன் . 
னால் சாபமடைந்து பூமியில் பாசனாகப் விச்சிக்கோன் - ஒரு வள்ளல் சபிலால் 
பிறந்து தொண்டமானுடன் போரிட்டுச் பாடல் பெற்றவன் . இளவிச்சிக்கோவின் 
சாப நீங்கினவன் . (திருவோத்தூர்- புரா ) தமயன் . பாரி மகளிரை மணஞ்செய்து 
விசேடணவிசேடிய அபாவம் - விசேடன கொள்ளும்படி வேண்டிக்கொண்ட 

விசேடியங்களது இன்மை. ( சிவ - சித் .) லரை மறுத்தவன் . ( புற நா .) 
விசேடம் குணம் , தொழில், 

சாதி , விச்சிரவா - விசிரவசு முநிவருக்கு ஒரு 
பொருள் , உறுப்பு , முதலியன குறைபடு தல் பெயர் . இவர் குமாரன் வைச்சிரவணன் . 
காரணமாக ஒருபொருட்கு மேம்பாடு விச்சிரவாகு - புலத்தியன் குமாரன் . இவ 
தான்ற உரைப்பது ( தண்டி ) 

னுக்கு விசிரவசு எனவும் பெயர் . 
விசேஷக்காட்சி ஆத்மா, மனத்துடன் விச்சு - இக்ஷவாகு குமாரன் , இவன் 
கூடித் தேசகால அவத்தைகளுடன் இந் குமாரன் விவசன் . 
திரியத்திற்கு விடயமான பொருளை விச்சுவ உருவன் துவட்டாவின் குமாரன். 
அறிகை . ( சிவ - சித் ) 

இவன் சரிதையைப் பற்றி ( இந்திரனைக் 
விசேஷணம் - அடைமொழி . 

காண்க .) பிரமபட்டத்திற்குக் காத்துக் 
விசேஷணாசித்தன் - சத்தம் அநித்யம் ; அது கொண் டிருந்தவன் . ( விச்வரூபனைக் 
காணப்பட்டுச் சாமான்யத்தை யுடைத் காண்க . ) 
தாகையினால் , இந்த ஏதுவில் விசேஷணல் விச்சுவசேநன் விஷ்ணுபக்தன் அல்லது 
காணப்படுகை சித்தமாகையினா லென்க ,. படன் . 
( சிவ சித் . ) 

வீச்சுவநாதன் - வேதநாதன் தந்தை , 
விகேஷயக்ருக்கள் - ஈசா , சதாசவா , சாந் விச்சுவருபகற்பம் பிரமன் சிவமூர்த்தி 

யைத் தியானித்துச் சித்தியடைந்த கற்பம் . 
விசேவியம் - அடையை அடைந்தபொருள் , விச்சுவலேகை - இவள் வாசவதத்தையின் 
அதாவது 

விசேஷணத்தை யடைந்த தோழிமார்களிளொருத்தி . குறுகிய வடிவ 
பொருள் . 

முடையவள் . பந்தாட்டத்திற் சிறந்தவள் . 
விசேஷியாசித்தன் - சத்தமமித்தம் , சாமான் ( பெ . கதை ) 
யத்தையு முடைத்தாய்க் காணப்படுகை விச்சுவன் 

மேகவாகனன் புதல்வன் . 
வினாலே , இந்த எதுவில் விசேஷியம் விச்சுவா 

சூரியகிரணத்தொன்று . 
காணப்படுகை சித்தமாசையினான் என்க. விச்சுவாவசு - 1. சமதக்னி முரிவர் குமா 

ரன் ; தாய் இரேணுகை. 
விசோகன் பீமசேனன் சாரதி . 

2 , யவனதேசத்து வணிகன் . 
விசோபா இவர் பண்டரிபுரத் திருந்த 

புத்திரர் விச்சுவாமித்திரால் சாபமடைக் 
வேதியர் ; கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தனர் . 
செய்து வருகையில் ஷாமகாலம் வாத் தம் 3. இவன் ஒரு காந்த மூவன் . இவன் 
மிடமிருந்த பொருள் முழுதும் செலவு தன்னாட்டில் இருந்து தென்னாடு நோக்கி 
செய்து அன்னதானத்தின் பொருட்டு ஒரு ஆகாயவழியாகச் செல்லுகையில் , கங்கை , 
பட்டாணியனிடம் ( எ 00 ) பொன் கடன் காவிரி முதலிய புண்ணியாதிகள் விளையா 
வாங்கினர் . இவர் செலவுசெய்து கொடுக்க டிக்கொண்டிருக்கக் கண்டு பொதுவில் 
வழியிலர் என்பதைச் சிலர் கூறக்கேட்ட நமஸ்கரித்துச் சென்றனன் , கீழே விளை 
பட்டாணியன் கடன் தர வாதிடப் பெரு யாடிக்கொண் டிருந்தவர் இதனை நோக்கி 
மான் மாறுருக்கொண்டு பட்டாணியனிடம் இந்த நமஸ்காரம் 

நமஸ்காரம் யாருக்குரியதென்ன , 
போய்க் கடனைத் தீர்த்துப் பற்றுச்சீட்டைக் கல்கை முதலியோர் தமக்சென , ஒருவருக் 
கொண்டுவந்து விசோபாவிடம் தந்தனர் . கொருவர் வாதாடித் தென்திசையிலிருந்து 
விச்சலன் சல்யாணபுரமாண்ட சமண மீண்டும் திரும்பின அக்காந்தருவனை அந்தக் 
அரசன் . இவனுக்கு ஸ்ரீபலன் எனவும் சங்கையை வினவினர் . அவன் உங்களில் 


இவன் 


வீச்சுவாவதி 


1428 


விச்வநேமிதானம் 


உயர்ந்தாருக் கென்ன , கங்கை தான் விச்வகன் ( சூ . ) அயிள்பினி குமாான் . 
உயர்ந்தா ளென் றனள் . இதைக் கேட்ட விச்வகன்மன் தெய்வதச்சன் விசுவகர்ம 
காவிரி கங்சையினும் உயர்வு பெறவேண் னைக் காண்க. 
டித் தவஞ்செய்து பிரமனைக் கேட்பப் விசீவகன்மா சூரியகிரணத் தொன்று . 
பிரமதேவன் நீங்கள் இருவரும் ஒப்பெனக் விச்வகாசன் இவன் இக்ஷவாகு வம்சத் 
கூறக்கேட்டுப் பொறாது விஷ்ணு மூர்த் திற் பிறந்த அரசன் , இவனது தலையைப் 
தியை யெண்ணித் தவமியற்றி அவர் பிரத் பிளந்துகொண்டு 

பலாசுவன் என்பவன் 
தியக்ஷமாசத் தன்னிடம் நீங்காது வசிக்க பிறந்தான் . ( பார - அறுசா . ) 
வரம்பெற்றனள் . இதுவே திருவரங்கம் . விச்வசாரம் 
விச்சுவாவதி - விச்சுவாசு என்னும் காந் விச்வதருமம் 
தருவனுக்குத் தேவி . இவள் பார்வதிபிரா விச்வபோதம் இவை சிற்ப நூல்கள் . 
ட்டியாரை நோக்கித் தவம்புரிய அம்மை விச்வேசம் 
ஒரு பெண்குழந்தை வடிவமாய்த் தரிசனம் விவேசித் - உஷாகன்னிகையின் குமாரன் . 
தந்து 

என்ன வரம் வேண்டுமென் றனள் . விச்வசேநமகாராஜா -1. சாந்தி தீர்த்தங்கா 
இவள் அம்மணி! எனக்குத் தேவரீர் புத்தி ருக்குத் தந்தை , இவர் தேவி அயிரா. 
ரியாம் வரம் அருளுக என்றனள் . பிராட்டி ( சைநர் .) 
இவளை நோக்கி நீ மற்றொரு சன்மத்தில் 2. பார்சுவ தீர்த்தங்காருக்குத் தந்தை . 
மலையத்துவசன் தேவி காஞ்சனமாலையாய்ப் தேவி பிராம்மி , ( சைநர் . ) 
பிறப்பை ; அக்காலத்து உன் மடிமீது இவ் விச்வதர்மன் கலிங்கதேசாதிபதியாகிய 
வடிவுடன் இருப்பன் என்று வரமளித்து சுதாமன் குமாரன் . இவன் தூரத்தி 
மறைந்தனள் . 

லிருந்த பசுவை மானென்றெய்து பவாநி 
விச்போடகசோகம் - பித்த வஸ்துக்களால் கூடல் முதலிய தீர்த்தஸ்நானத்தால் புனி 
அவதரித்த பித்தம் , தனது உஷ்ணகுணத் தனானவன் . 
தால் ரத்த தாதுவை மிகக் கொதிப்பிக்கும் . விச்வதேவர் ஒருவகைத் தேவ்கூட்டத் 
அப்போது சுரம் , எரிவு , உதலொல் , சரீர தார் . வைசுவதேவர்களில் பலிகொள்ளும் 
நோவு , தேகமுழுதும் கொப்புளங்கள் உண் தேவர்கள் , 
டாம் . இதனால் சீதபித்தரோகம் , ஆமபித் விச்வதேவர்கள் - பதின்மர் . வசுபந் 
தம் , ஆமலபித்த ரோகங்களுண்டாம் . மேற் கள் , கிரது தக்ஷர்கள் காலகாமுகர்கள் , 
கூறிய மூன்று சோகங்களையும் முறையே துரிவிரோசர்கள் , புரூர வாதரவர்கள் , 
பசுமூத்ர விரேசனம் , சீந்தில் நெய் , தேன் ( அமரம் . ) 
கலந்த சிற்றாமணக்கு நெய் , முலைப்பால் விச்வநந்தி - கைலாசத்தில் கானஞ் செய் 
நெய் , சந்தனாதி கிருதம் முதலியவற்றால் திருக்குஞ் சிவகணத்தவரில் ஒருவர், சிவ 
வசமாக்கலாம் . 

க . ) 
விச்வகச்வன் -- அருச்சுநன் திக்குவிசயஞ் விச்வநாபன் -1. சிவகணத்தவரில் ஒருவன் . 
செய் தகாலத்து ஊரினின்றும் துரத்தப் 2. பாதனுக்குக் குமாரன் . பஞ்சசேனி 
பட்டவன் . 

யின் தந்தை . 
விச்வகர்மன் -1. இவன் தன் குமரிக்குப் விச்வநாபாசாரியர் சுரேச்வராசாரிய 
பரிந்து சூரிய தேஜசைச் சாணையில் பிடித் ருக்கு ஒரு பெயர் . 
துக் குறைக்கத் தொடங்குகையில் பிர விச்வநேமிதானம் - . இருபத்தெட்டுப் பலத் 
மன் கட்டளையால் விடுத்தான் . ( பவிஷ் திற் குறையாத பொன்னினாற் பதினாறு 
புராணம் .) 

கோணமுள்ள சக்காஞ்செய்வித்து நடுவில் 
2. உமாதேவியின் திருமணத் தரிசிக்க எட்டுத்தளமுள்ள தாமரை செய்வித்து 
வந்த அகஸ்தியரை இறைவன் சொற்படி அதன் இடையில் அஷ்டகன்னியருடன் 
இவன் பொதிகைக்கு எவ , அகத்தியர் கண்ணனை எழுந்தருளச்செய்து கிழக்கில் 
இவனைக் குலக்கேடுறச் சபிக்க இவன் நீ விஷ்ணுவையும் , மற்ற திக்குகளில் அத் 
கொண்ட தமிழ் விளங்காதொழிக எனச் திரி , வசிட்டன் , பிருகு , காசிபன் முதலி 
* சாபமிட்டனன் . இச்சாபம் சிவபிரானா யோரையும் பிரதிட்டித்து , இரண்டாமாவா 
லும் , விஷ்ணு மூர்த்தியாலும் நீங்கியது. ணத்தில் நக்ஷத்திரங்களையும், மூன்றில் சத் 
( அரிசமய தீபம். ) 

தமாதர் . அட்டவசுக்கள் முதலியவரையும் , 


விச்வபுக் 


1429 


விச்வாமித்திரர் 


நான்கில் வேதங்களையும் , ஐந்தில் பஞ்ச விழுத்திறப்பன் என்று கூறப்பெற்றவன் , 
பூதங்களையும் பதினொரு ருத்திரர்களையும் , ( காசிகண்டம் .) 
ஆறில் அட்டகசங்கள் திக்குப்பாலகரை விச்வாமித்திரர் - 1. புரூரவன் மூன்றாம் 
யும் , ஏழில் வாள் , கதை , சூலம் , சத்தி , புத்திரனும் அமவசுவம்சத்தவனுமான காதி 
வில் , குடை , சங்கம் , முத்து , சாமரம் , சாந் சாசனுக்குப் புத்திரர் . இவருக்கு எற் 
தம் , கோரோசனை முதலியவற்றையும் , றொருவர் குமாரர். ( க ) இவர் ஒருகாலத்து 
எட்டில் மீண்டும் இரண்டிற் கூறியவற் வேட்டைக்குச் சென்று வசிட்ட ஆச்சிர 
றையும் செய்வித்து , எருதின் தோலில் எள் மம் சென்றனர் . இவர் களைத்து வருதல் 
பரப்பி விதிப்படி பூசித்து மறையவர்க்கு கண்ட வசிட்டர் காமதேனுவால் இவருக் 
அன்ன முதலிய அளித்துத் தானஞ் செய் கும் இவரது சேனைகளுக்கும் உணவு முத 
வித்தலாம் . 

லியன செய்வித்தனர் . இதனைக் கண்ட 
விச்வபுக் பிரகஸ்பதியின் 4 - வது புத் அரசன் , காமதேனுவிடத்து 

ஆசைகொ 
திரன் , அக்னி விசேஷம் . இவனுக்குச் ண்டு , அதைத் தனக்குக் கொடுக்கவேண் 
கோபதி என்றும் பெயர் . 

டினன் , வசிட்டர் அதனைக் கொடுப்பதற்கு 
விசீவபூர்த்தி - மாகதர்களுக்கு அரசன் , உடன்படவில்லை . ஆதலால் அரசன் வலு 
இவனுக்குப் புரஞ்சயன் எனவும் பெயர் . வில் கவாவெண்ணிக் காமதேனுவை யடுக் 
இவன் பிராமணரை மிலேச்சராக்கிச் சாதி கக் காமதேனு தன்னைப் பிணித்தவனி 
பேதமில்லாமல் அரசாளப் போகிறவன் . னின்று நீங்கி வசிட்டரிடம் வந்து அவர் 
இவன் பட்டணம் பத்மாவதி . 

தன்னை விச்வாமித்திரனுக்குக் கொடாமை 
விச்வரபகல்பம் ஒரு சல்பத்து பிரம 

யறிந்து தன்னுடலினின்று பல சேநாசமூ 
தேவன் சிவபெருமானை விச்வரூபியாகத் கங்களைப் பிறப்பித்து விச்வாமித்திரன் 
தியானஞ்செய்ய அவ்வாறு விச்வரூபமாகத் சேனை முழுவதும் கொன்றது . இதனால் 
தோன்றிய கல்பம் , (இலிங்க புரா . ) விச்வாமித்திரன் குமாரருள் சிலர் வசிட் 
விச்வருபன் இவன் தேவர்க்கு விரோத டரை எதிர்த்தனர் . அவர்களை வசிட்டர் 
மாகத் தவஞ்செய்கையில் இந்திரன் அப் கோபாக்னியால் எரித்தனர் . இதனால் அர 
சாஸுகளை யனுப்ப அவர்களைக் கண்டு 

சனும் 

மற்றவரும் பாணப்பிரயோகஞ் 
அழைக்க மறுத்ததால் அசுரன் கோபித்து , 

செய்ய , அப்பாணங்களை வசிட்டர் யோக 
திரிசிரனை மந்திரத்தால் ஏற்படுத்தினன். தண்டத்தால் தடுத்தனர் . இதைக் கண்ட் 
அவன் ஒரு முகத்தால் சோமத்தையும் , அரசன் தவத்தின் மிக்க தில்லையென்று 
மற்றொரு முகத்தால் தேவர்களையும் , ஒரு தேர்ந்து தவமேற்கொண்டு கிழக்குத் திக் 
முகத்தால் அன்னத்தையும் பானஞ்செய் கில் சென்று தவஞ்செய்யத் தொடங்கி 
தான் . அதனால் விசனமடைந்த தேவர் னன் . இதையறிந்த இந்திரன் தவத்தைக் 
கள் பிரமனை வேண்ட அவர் ததீசியைக் கெடுக்கத் திலோத்தமையை ஏவினன் , 
காட்ட , ததீசி ( 1000 ) வருஷம் நான் இந் விச்வாமித்திரன் அவள் வசப்பட்டு இது 
திரபத மடைகிறேனென்று தேகத்தை இந்திரன் செய்வித்த வஞ்சமென்று அறி 
விட்டனர் . இவரது எலும்பினால் பிரமன் ந்து அவளைப் பூலோகத்திற் பிறக்கவெனச் 
வஜ்ராயுதஞ்செய்து இந்திரனுக்குக் கொடு சபித்துத் தென்றிசை திரும்பித் தவஞ் 
க்க இந்திரன் விச்வரூபனைக் கொன்றான் . செய்கையில் , அயோத்தியாசனாகிய திரி 
விச்வருபாசாரியர் - சங்கர பாஷ்யத்திற்கு சங்கு தான் தேகத்துடன் சுவர்க்கமடைய 
விவரணஞ் செய்தவர். இவர்க்குச் சுரேச் விரும்பி வசிட்டரைக் கேட்க, வசிட்டர் 
வராசாரியர் எனவும் , மண்டனமிச்சர் என மறுத்தமைகண்டு அவரை வெறுத்து இ . 

ரைக் குருவாகக்கொண்டனன் . இதனால் 
விச்வவான் - பிரியவிரதன் போன் , மேதா வசிட்டர் கோபித்துத் திரிசங்கினை நீசனாக 

தியின் குமாரன் , சாகத்தீவிற் குரியவன் . எனச் சபித்தனர் . சாபமேற்ற திரிசங்கு 
விச்வாசி - ஒரு அப்சரசு, இவளை யயாதி நடந்தவைகளை இவரிடம் கூற இவர் திரி 
மணந் தனன். ( பா , சபா . ) 

சங்கைச் சுவர்க்கமனுப்பவெண்ணி யாகஞ் 
விச்வாநான் சாண்டில்யவம்சத்து ருஷி . செய்யப் பலருஷிகளையும் வசிட்ட புத்தி 
வைசுவாகரனுக்குத் தந்தை . நாரதர் இவ சர்களையும் அழைத்தனர் . இதற்கு வசிட்ட 
னுக்கு உன குமாரன் ( சட் ) வயதில் இடி புத்திரர் மறுத்தமையால் அவர்களைக் கிரா 


வும் பெயர் . 


விச்வாமித்திரர் 


1430 


விச்வாமித்திரர் 


போரிட்டுப் பிரமனால் சமாதானமடைந்து 
பழையவுரு அடைந்தனர் . ( தேவி- பாக 


தர்களாகச் சபித்துத் தவத்தால் திரிசல் 
சைச் சுவர்க்கம் அனுப்பினார் . சுவர்க் 
கஞ்சென்ற திரிசல்கைத் தேவர் மீண்டும் 
பூமியில் தள்ளப் பூலோகம் வரும் திரிசங்கு 
விச்வாமித்திரரைச் சரணமடைய , 
வாமித்திரர் கோபித்து வேறு சுவர்க்கம் 
சிருட்டிக்கத் தொடங்குகையில் தேவர் 
தோன்றி நக்ஷத்திரபதம் தந்து இவரை 
சாஜருஷியாக்கிச் சென்றனர் . பின் மேற் 
குத்திசை சென்று தவமியற்ற அம்பரீ 
ஷன் நாமே தயாகஞ் செய்யத் தொடங்கி 
யாகப்பசுவாக இருசிகர் நடுக்குமாரனை 
விலைக்கு வாங்கிச்செல்ல , அப்பிள்ளை விச் 
வாமித்திரரிடம் தனது குறையைக் கூறி 
னன் . விச்வாமித்திரர் வசிட்டர் கோபத்தில் 
இறவாது நின்ற தம்புத்திரர் நால்வரை 
அரசனுடன் போகக் கட்டளையிட்டனர் . 
அவர்கள் மறுத்ததால் வேடர்களாக எனச் 
சபித்து , அவ்விருசிக குமரனுக்கு மந்திர 
உபதேசஞ்செய்து உயிர்ப் பயமில்லையென 
உறுதிகூறி யனுப்பிக் காத்து அத்திசை 
நீங்கி வடதிசைசென்று கோரதவஞ்செய்து 
திரிமூர்த்திகளால் உம்மினும் உயர்ந்தா 
ரில்லை யென்று சொல்லத்தக்கவரானார் . 
பின்னும் இக்கதையை வேறுவிதங் கூறு 
வர் . இவருக்கு ஏற்றொரு குமாரர் . இவ 
ரது முதலைம்பது குமாரரும் மதுச்சந்தசு 
என்பர் . பின்னும் சுகச்சேபனைப் புத் 
திரனாகக் கொண்டு அவனை அரிச்சந்திர 
யாகத்தினின்று தப்புவித்துத் தம் குமாரை 
நோக்கி இவனை உங்களுக்குள் சிரேட்ட 
னாகக்கொள்க என , மதுச்சந் தசுக்கள் ஐம் 
பதின்மரும் மறுத்தனர் . ஆகையால் அவர் 
சளை மிலேச்சராகச் சபித்தனர் . மற்றக் 
குமாரராகிய ஐம்பதின்மரும் இருடியை 
அடைந்து தேவரீர் கட்டளைப்படி நடக்கி 
சேமென்று சுருச்சேபனை மூத்தவனாக 
அங்கேரி , 

கரித்தனர் . இவருக்கு அஷ்ட கன் , 
ஆரிதன் , சயந்தன் , சுமதன் முதலிய புத் 
திரரும் பிறந்தனர் . ( தேவி - பா .) 

2. அரிச்சந்திரனைப் புருஷமேதம் செய்ய 
வேண்டாமென்று தடுக்கவும் அவன் செய் 
ததினால் , வருணனை மந்திரத்தால் திருப்தி 
செய்வித்துக் காலம் பார்த்திருந்து அரசன் 
வேட்டைக்குச் சென்றிருக்கையில் அரசு 
முதலியவற்றைத் தானமாகப்பெற்று வரு 
த்தி அதனால் வசிட்டரால் கொக்காகச் 
சாபமடைந்தவர் . இவர் அவரை ஆடிப் 
பக்ஷியாகச் சபித்து இருவரும் நெடுங்காலம் 


3. ஒருமுறை தனது தவத்திற்கு இடை 
யூறு செய்விக்க இந்திரனால் அனுப்பப் 
பட்ட மேனகையைக்கூடிச் சகுந்தலையைப் 
பெற்றவர் . அச்சகுந்தலை கண்ணுவரிடம் 
வளர்ந்து துஷ்யந் தனை மணந்து பரதனைப் 
பெற்றாள் . 

4. அரிச்சந்திரனைப் பொய் பேசுவிக் 
கிறேன் என்று தேவர் சபையில் சபதஞ் 
செய்து அவனைப் பல தொந்தரையியற்றித் 
தோற்றுத் தவமிழந்தவர் . 

5. இராமமூர்த்தியை இலக்குமணரு 
டன் மிதிலைக்கழைத்துச் சென்று தாடகை 
முதலியவரை வதைசெய்வித்துச் சீதை 
யையும் சநகன் மற்றக் குமரியரையும் இரு 
வருக்கும் மணம் புணர்த்தியவர் 

6. இவர் கடுங்கோபியாதலால் பலமுறை 
தவத்திற் கிடையூறுகள் நேர்ந்தன . இவு 
ருக்குக் கௌசிகர் எனவும் பெயர் . 

7. மகேந்திரன் , மாலி , சாநந்தன் , விசா 
லநேத்திரன் முதலிய நால்வரும் கௌசிகன் 
பெண்களை மணந்து செல்லுகையில் கௌசி 
கன் பின்னிருக் தழைத்தனன் . 
யின் அரவத்தால் அக்கூவிளி கேளாது 
சென்றது கண்ட கௌசிகன் கோபங் 
கொண்டு அச்சேனைகள் சாம்பராகச் சபித் 
தனன் . மேற்சொன்ன நான்கு அரசரும் 
முற்பிறப்பில் விச்சுவாசி என்னும் யவன 
தேசத்து வணிகன் புத்திரர் . தரும திற்கு 
வந்தவரைத் தருகிறேன் என்று கூறி மறுத் 
ததால் இச்சாபம் அடைந்தனர் . 

8. சந்தனு அரசாளுகையில் மழை வறக் 
ததால் யாசத்தில் அக்கினிக்கு நாயின் 
ஊனை அவிகொடுத்தனர் . இதனால் அக்னி 
கோபித்து மூங்கில் அரசு முதலியவைக் 
ளில் ஒளித்தனன் . 

9. அரிச்சந்திரனை வீண் தொந்தரை 
செய்ததால் வசிட்டர் இவரைக் கொக்கா 
கச் சபிக்க இவர் அவரை ஆமையாகச் 
சபித்தனர் . 

10. வசிட்டகுமாரனாக கொலைசெய் 
வித்த பாதகத்தால் பிரமகத்தியால் பிடிபட் 
இத் தீர்த்தயாத்திரை செய்து நீங்கினவர் . 

11. பல அரம்பையரைக் கல்லாகச் 
சபித்தவர் . 

12. ( 600 ) வருஷம தவஞசெயது பார் 
ணைசெய்புஞ் சாயச்சில் இந்திரன் மறைய 


விச்வாமித்ரன் 


1481 


விடுபடை விடாப்படைகள் 


தனள் , 


இவன் 


வனாய் வந்து அச்சோற்றை யாசிக்க அதை முதற்போரில் உதார்மனுடன் யுத்தஞ் 
யும் அளித்துத் தவமேற்கொண்டவர் . 

செய்தவன் . 
13. தவத்தினால் உச்சி திறந்து அதின் வீடதான் கர்ணனால் கொல்லப்பட்ட ஓர் 
வழித்தோன்றிய கனல் உலகத்தை மறைக் பார தவீரன் , 
கப் பிரமன்றோன்றிப் பிரம இருடியெனப் விடதன் - சிவகணத்தவரில் ஒருவன் , 
பெற்றவர் . 

விடபன்மன் -1 . அசுரகுலத்தலைவன் . சன் 
14. ஒருமுறை சயத்துவசனுக்கு வேள் மிஷ்டைக்குத் தந்தை , இந்திரனுடன் யுத் 
விசெய்வித்தவர் . 

தம் புரிந்தவன் . சுக்கிரன் உதவியால் 
15 இருக்வேதத்தின் மூன்றாவதுகாண் இறந்த சேனைகளை உயிர்ப்பிக்கப் பெற் 
டத்தி லடங்கியிருக்கற கீதங்களுக்கெல் மவன் . 
லாம் கர்த்தா . 

2. ( தா ) விருபதபாவைக் காண்க . 
16. பசியால் வருந்திச் சண்டாளன் கை விடபன்வா - சன்மிஷ்டைக்குத் தந்தை , 
யிலிருந்த நாயின் முழங்கால் மாமிசத்தை வீடர்ச்சிலை பொறித்தவேந்தன் ஒருசோன் . 
வாங்கிச் சாப்பிட யத்தனித்தவர் . (மது .) இவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் 

17. ஒரு காலத்திலே மேனகை இவ எனவும் கூறப்பவென் . இவன் கோவல 
ரைப் புணரும்படி வருந்தவும் உடன்படாத னுக்கு ஒன்பது தலைமுறை முன்னவனாகிய 
தினால் கிழவுருக்கொள்ளச் சாபங்கொடுத் கோவலனுக்கு நண்பன் . (மணி.) 

அதனைப் பெற்று புண்ய தீர்த்த விடலதேவராயன் சிங்கர் கோவிலாசன் . 
சேவையால் நீங்கினவர் . ( பாகவதம் . ) 

மகளைப்பிடித்திருந்த 

பிசாசை 
18. சிவபூசையால் பிராமணத்வ மடைந் உடையவர் ஒட்ட அதனால் ஸ்ரீவைஷ்ண 
தவர் . ( பார - அநுசா . ) 

வனாய் விஷ்ணுவர்த்தன நாராயணன் என 
விச்வாமித்ரன் - எல்லார்க்கும் மித்திரனா உடையவரால் பெயர் பெற்றவன் . 
யிருப்பதால் இப்பெயர் வந்தது . 

விடன் - சகுனிக்குக் குமாரன் , 
விஞ்சையம்பெருமலை- வெள்ளிமலை . இது 

விடாத இலக்கணை 

வாச்சியார்த்தத் 
வித்தியாதார்க ளிருத்தற்குரிய இடம் ; திற்கு அன்வயமுள்ள இடம் . கவிதையா 
இதிலுள்ள வெள்ளி மிகச்சிறந்தது . ( பெ . 

ளர் சொல்லுகிறார் என்னுமிடத்து சக்தி 
கதை ) 

யர்த்தமாகிய குடையை யுடையவர்களை 
விஞ்சையர் உலது - காந்தருவர் உலகத்தின் யும் விடாது அவர்களுடன் குடையின்றிச் 
மேல் இருக்கும் உலகம் . இதனைப் பிறர்க்கு 

செல்வோரையும் உணர்த்துதலால் 
உதவி புரிந்தவரும் வித்யா தானஞ் செய்த 

பெயர் பெற்றது என்க. 
வரும் அடைவர் . 

விடாதான் - ஒரு அரசன் . சத்த இருடிகள் 

பிணத்தைப் பிடிங்கித் தின்னக்கண்டு அஞ் 
விஞ்ஞானகலர் - 1 , ஒரே மலமுள்ள ஆன் 

சினவனாய் அவர்களை உபசரித்து அழைத் 
மாக்கள் . 
2. இவர்கள் , ஆன்மவர்க்கத்துள் மாயா 

துத் தானங் கொடுக்க மறுத்ததனால் அவர் 

களைக் கொல்ல மாரணாமஞ் செய்வித்து 
கன்மங்கள் நீங்கப்பெற்றவர்கள் . 
கள் ஆணவமலமொன்றே யுடையவர்கள் , 

ஒரு பூதத்தை உண்டாக்கி ஏவினன் . அப் 

பூதம் இருடிகளிடம் வந்து மருட்டிக்கொ 
இவர்கள் முறையே மயேசுர புவனதத்வ 

ண்டிருக்கையில் , சுநகர் வாக்கண்டு அவர் 
வாசிகளும் , சாதாக்யதத்வ 

பெயரை வினாவி மருட்டியது . சாகர் தண் 
களும் , சுத்தவித்யாதத்வ புவனவாசிகளு 
மாயிருப்பர் . இவர்களுக்குத் தனுசாண விடாதன் 

டத்தை அதின்மீது ஏவப் பூதம் மாய்ந்தது 

சிவகணத்தலைவரில் ஒருவன் . 
புவன போகங்கள் சுத்தமாயையாம் . இவ 

விடுகாதழகிய பெருமாள் 

ஒரு கோள 
களது அறிவிலே கலந்து நின்று இறை 
வன் அருளை புதிப்பித்து மலத்தைப்போக் விபேடை விடாப்படைகள் - அம்பு - இர 

அரசன் . 
கித் திருவடியிற் கூட்டுவன் . ( சித்தா.) 

ண்டுமுழமுள்ள தா யிருத்தல் வேண்டும் . 
விடகன் - சுமாலி குமாரன் . ( அசு . ) 

ற்காலமுள்ள அம்புகள் முனையில் இரும்பி 
விடசக்கமர் - யா தவமகாராசாவைக் காண்க . 

னாலாகிய உரிய முனையுள்ளனவாய் விரை 
விடசேநன் - விடங்கதேசாதிபதி . கர்ணன் ந்து செல்லும் பக்ஷியின் சிறகினைச் கடை 
குமாரன் . அருச்சுானால் இறந்தவன் . பாரத 

யாகக் கொண்டனவாம் . கதை - பருத்த 


புவனவாசி 


விடுரதன் 


1482 


விட்டலன் 


அடிப்பாகத்தையும் , எட்டுக்கோணங்களை 7. கேகயதேசாதிபதி . ஒருமுறை வேட் 
யும் தாங்குவோன் மார்பினளவு உயாமு டைக்குச் சென்று மானினைப் பின்தொடர் 
டையதாம் , பட்டீசம் . தாங்குவோன் உயா து மான் மறையத் தான் எறி இருந்த குதி 
மளவு நீளத்தையும் , ஒருமுழ அளவுள்ள 

சையை விட்டு நீங்கித் தனித்துத் தாகமிஞ்சி 
அடிப்பாகத்தையும் , இரண்டு பக்கத்தில் வருந்துசையில் மூன்று பேய்கள் அருக 
கூரிய முகங்களையுமுடையது . வாள் அணைந்துயான் ஊருகு அலகை ; அதான்றி 
சற்று வளைவும் , ஒரே நுதியினையுடையதும் , கொன்றதோர் அலகை ; அது தெய்வம் 
நான்கு அங்குல அகலமுடையதும் மிகக் இலையென்ற அலகை எனத் தமது வாலாறு 
கூர்மை பெற்றதும் , தாங்குவோன் உந்தி கூறித் தம் உருநீங்க அரசனை வேண்டிக் 
அளவு உயர்ந்ததும் வலிய பிடியினையுடை கொள்ள , அரசன் இது எவ்வாறு நீங்கும் 
யலும் , பளபளப்பையுடையதுமாம் . பிரா எனப் பேய்கள் நீ எம்பொருட்டுக் கயா 
சம் - நான்குமுழ உயரமுள்ள தண்டமா ஸ்நானஞ்செய்து சிரார்த்தஞ்செய்யின் நீல் 
கிய அடிப்பாகத்தையும் கூர்மையான முனை கும் என்று அரசனுக்கு விடாய் தணித்து 
யினையுமுடையது. ஈட்டி-( குந்தம் ) கொழு வேண்ட அரசன் அவ்வாறே காசியில் கயா 
வைப்போன்ற நுனியினையும் , முளைபோ தீர்த்த ஸ்நானஞ்செய்து நாடுவந்து தங்கு 
ன்ற அடிப்பாகத்தையும் , ( க ) முழ உயாத் கையில் பேய்கள் இரண்டும் தேவ உருப் 
தையுமுடையது . 

சக்காம் - ஆறுமுழச் பெற்று அரசனிடங்கூறி விமானம் எறிச் 
சுற்றளவையும் , கூர்மைமிக்க நுனியையும் , 

சென் றன . 

செய்ந்நன்றி கொன்றபேய் 
நடுவில் துளையினையுமுடையது . பாசம் . இன்னும் என் உருநீங்கிற்று இல்லை என 
( கூ ) முழ நீளமுள்ள தண்டத்தினையும் , அரசன் என் செய்வது எனத் திருவாரூரில் 
மூன்று சிகைகளையும் , இருப்புக் கயிறுகளை கயா தீர்த்த ஸ்நானஞ்செய்து சிரார்த்தம் 
யுமுடையது . 

கவசம் - கோதுமையளவு முடிப்பின் நீங்கும் என அரசன் அவ்வாறு 
கனமுள்ள தகட்டால் ஆக்கப்பட்டுத் தலைப் புரிந்து இல்லம் அணைந்து உறங்க அது 
பாகோடு கூடி உடம்பின் மேற்பாகத்தை வும் நல்ல உருப்பெற்று விமானம் ஏறிச் 
மறைப்பது , காசம் - இரும்பினால் கூரிய சென்றது . ( திருவாரூர்ப்புராணம் ) . 
முனையினையுள்ள தாய் வன்மையுள்ள தாய்ச் விடை - ( அ ) சுட்டுவிடை , மறைவிடை , 
செய்யப்பட்டது . இப்படைகளை மந்திரங்க 

நேர்விடை , எவல்விடை , வினாவிடை , 
ளுடன் செலுத்திப் போரிடின் தெய்விகம் ; உற்றதுரைத்தல்விடை , உறுவது கூறல் 
நாளிக முதவிய செலுத்திப் போரிடின் விடை , இனவிடை என்பன . 
ஆசுரம் ; வாள் முதலிய ஆயுதங்களால் போ விட்கம்பன் - சித்திரகுத்தனைக் காண்க . 
ரிடின் மானவம் எனப்படும் . ( சுக்- நீதி .) வீட்சூத்து - ( சூ .) காந்தமன் குமாரன் . 
விடுபதன் - விருஷ்ணி குமாரன் , 

விட்ட இலக்கணை வாச்சியார்த்தத்திற்கு 
விடுவசேநர் - விச்வசேகரைக் காண்க . அன்வயமிலாதது . கங்கைக்கண் இடைச் 
விடுசி கற்கடியைக் காண்க . 

சேரி என்பதில் இது கங்கையைவிட்டுக் 
விரதன் - 1. தந்தவக்கிரன் தம்பி ; கிருஷ் கரையையுணர்த்தலின் விட்ட இலச்சணை 
ணனால் கொல்லப்பட்டவன் . 

யாயிற்று . 
2. பசமானன் குமாரன் . இவன் குமா விட்டத்திரையார்- இவர் கடைச்சங்க காலத் 
ரன் சூரன் . 

தவர் . இவர் குறுந்தொகை ( எச ) வது 
3. சந்திரகுலத்தாசன் . வேட்டைமேற் செய்யுளில் , விட்ட குதிரை வியப்பி 
சென்று புணர்ச்சியில் இருக்கும் மான் 

னன்ன 

என எடுத்துக் கூறினமையின் 
மேல் அம்பேவி அதனால் குட்டம் பிடிக்கச் அம்முதற் குறிப்புப் பெயரே பெயராக் 
சாபமேற்றுச் சதாநந் தருஷியால் போக்கிக் கொண்டனர் . 
கொண்டவன் . 

விட்டலதேவராயன் - கொங்கு தேசத்தாச 
4. முதாவதிக்குத் தந்தை . குமாரர் , ரில் ஒருவன் , இவனிடம் இராமா நுஜர் 

குலோத்துங்கனுக்குப் பயந்து சென்றிருந் 
5. பதுமன் என்பவனது வேறுபிறவி . 

தனர் . 
மனோரதன் குமாரன் , இவனைச் சிந்துரா விட்டலன் – 1. ஒரு அரசன் . இவனைப் புக 
சன் செயித்தான் . 

ழேந்திப்புலவர் தொட்டிலிருக்கத் தொட 
6. மானினியின் தநதை 

வகிய நாள் முதலாய் , அட்டதிக்கும் நின் 


சாதி , சுமதி . 


விட்டிகரணம் 


1483 


விதற்பம் 


குடைக்கீழாயிற்றே - விட்டலையா , தன் லிட மீனால் விழுங்கப்பட்டு மீண்டும் 
குமரியின்றித் தனிக்குமரி கொள்ளாயால் , வலைஞர் வலையில் அகப்பட்ட மீனின் வயி 
தென்குமரிக்கேகுவதென் செப்பு . ” எனும் ற்றினின்று எடுத்த விசவகுத்தனால் வள 
கவி பெற்றவன் . 

ர்க்கப்பட்டுத் தன்னிலையுணர்ந்து காவிரி 
2. விஷ்ணுவிற்கு ஒருபெயர் . 

யின் நீராடித் தாய் தந்தையரை வரவழை 
விட்டிகாணம் - அஷ்டமியிலும் , பௌாணை த்தவன் . ( காவிரித்தல புராணம் ) . 
யிலும் , முற்கூறு , சதுர்த்தியிலும் ஏகாதசி விண்டுரதன் - மகாரதன் குமாரன் . இவன் 
யிலும் கடைக்கூறு , இவை பூர்வபக்ஷத்து குமாரன் மனோச தன் . 
விதி ; அபாபக்ஷத்திற்கு, சப்தமியிலும் , விண்டுராதன் - பரிச்சித்திற்கு ஒருபெயர் , 
சதுர்த்தசியிலும் முற்கூறு , திரிதியையி விண்டுவன்மன் -- ஒரு வேதியன் ; கண்ணும் 
லும் , தசமியிலும் கடைக்கூறு விட்டியாம் . வாயும் இல்லாதவன் , சிவனையெண்ணித் 
ஆக ஒரு சாத்திரமானத்திற்கு எட்டுவிட்டி தவம் இயற்றிக் கண்ணும் வாயும் வேதம் 
யாம் . (விதான மாலை ) 

களும் பெற்றவன் . 
விட்டியபவாதம் எட்டு விட்டிகளுக்கு விண்ணன் இவன் ஒரு பிரபு ; இவன் 
மடைவே , முதற்சாமம் , இரண்டாம் சாமம் , அரவின்மணி கொடுத்தபோது ஒருபுலவன் 
மூன்றஞ்சாமம், நாலாஞ்சாமம் , இரண் பாடியது . " கூர்ந்த வறுமையிடைக் கோ 
டாஞ்சாமம் , மூன்றாஞ்சாமம் , நான்காஞ் எரவ மீன் றமணி , சார்ந்த புலவன் தனக் 
சாமம் , முதற்சாமம் ஊணாகும். இவற்றை களித்தான் - வார்ந் ததரு, மேலைவிண்ணின் 
ஒழிந்த சாமங்களில் விட்டிதோஷம் இல்லை , மண்ணில் விளங்கும் புகழ்படைத்த , சாலை 
ஒரு சாமம் மூன்றே முக்கால் நாழிகையா விண்ணனுக் கிளையார் தாம் . ( தமி - நா - சரி .) 
கக் கொள்க . அன்றி, முதல் கூற்றிலே விண்ணுத்தராயன்- பிரச்சோதனனாலழைக் 
வரும் விட்டி இரவுவரினும் , பிற்கூற்றிலே கப்பட்ட யூகி ,உஞ்சைாகர் சென்றபொழுது 
பரும் விட்டி பகல்வரினும் குற்றமில்லை. அவனுக்குப் பாதுகாப்பாக உதயணனால் 
சுபகன்மங்கள் செய்யலாம் . ( விதானமாலை . அனுப்பப்பட்டு அவனுடன் சென்ற வீரன் , 
விட்டும் விடாத இலக்கணை வாச்சியார்த் ( பெ . கதை ) 
தத்தின் ஒரு பகுதியை விட்டு ஏகதேசத் விண்வீழ் கொள்ளி ஆகாயத்தி லிருந்து 
திற்கு அன்வயமுள்ள இடம் . அது இரு பூமியை நோக்கி வரும் ஒருவித ஒளி . 
ளைப்பருகிப் பகலைக்காலும் பகுதி என்பதில் இதனை உற்கை என்பர் . 
இருளைப் பருகுதலும் பசலைக் காலுதலும் விதண்டன் - மகதநாட்டரசன் . 
பரிதிக்கின்று இருளைப்போக்குதலும் பக விதண்டை - தன் பக்ஷத்தைத் தாபித்தலின் 
லைத் தருதலும் பரிதிக்குண்டாதலின் இது றிப் பாபக்ஷ சஷணத்தை முடிவாகப் 
விட்டும் விடாத இலக்கணை , 

பெற்றது . ( தரு .) 
விட்னுசாமி - ஒரு வேதியன் ; இவன் தேவி விதர்க்கணன்- பாஞ்சால தேசத்தில் விதை 
சாறுமதி ; காளகண்டனைக் காண்க. 

யம் என்னும் பட்டணத்தில் இருந்த 
விண்டு - 1. துவாதசாதித்தரில் ஒருவன் . செட்டியின் கூலி சுமந்து பழமலை அடை 
2. திருமால் , 

ந்து மணிமுத்தாநதியில் ஸ்நானம் செய்து 
விண்டு சித்தர் - ஒரு மகருஷி ; இவர் வனத் சிவகணத்தவனானவன் . விபசித்திற்கு 
தில் , பாண்டவருடைய பன்னிரண்டாமா மணிமுத்தாநதியின் பெருமை கூறினவன் . 
ண்டில் நச்சுப்பொய்கைநீர் அருந்தி மூர்ச் விதர்ணன் இவன் வியாக்கிரமுகன் சுவா 
சை பெற்றிருந்தனர் . 

லாமுகன் இவர்களுடன் கூடிக் காசிப் 
விண்டுசேநன் - இந்திரசேகனைக் காண்க . பட்டணஞ் சென்றிருந்த மகோற்கடரை 
விண்டு புரம் காஞ்சிபுரத்திற்கு ஒருபெயர். வஞ்சிக்க ஒருவன் சாற்றாகவும் ஒருவன் 
ஐராவதம் தவஞ்செய்து விஷ்ணு மூர்த்தி நெருப்பாகவும் மற்றொருவன் அங்காந்த 
யை மலையுருவக்கொண்டு தாக்கியம் பிர பெருவாயனாகவும் , சென்று காசியிலுள் 
மன் வேதவதி தீரத்திற் தவஞ்செய்ததும் ளாரை வருத்தி மகோற்கடரால் தம்மு 
ஆகிய தலமாதலின் இப்பெயர் வந்தது . டன் வந்தவருடன் இறந்த அசுரன் . 
விண்டுமித்திரன் - அவந்தியில் கௌசிகன் விதலம் - பாதாளலோகத்தொன்று . 
என்பவனுக்குப் பிறந்து தாய்தந்தைய விதற்பம் - 1. Berar , the kingdom of 
ரைக் கொன்று தன்னை அசார் கடலி Bhish naka , whose daughter Rukmini 

180 


விதற்பன் 


185 


விதமன் 


was married to Krishna. Its principal 4. தால்சங்கன் குமாரன் , 
towns were Kundinavagera , Bhojaka. விதுாதன் - ஒரு அரசன் ; சூலவிரதமிழைத் 
sapura , Akola , Amorots , Elliahpur , துக் காயசித்தியடைந்தவன் . 
eto.. 

விதுரன் - 1. யமனம்சம் . திரிகுணனம்சம் 
2. விதற்பனால் ஆளப்பட்ட தேசம் ; என்று கூறுவர் . தந்தை வியாசர் ; தாய் 
அத்தினபுரத்திற்குத் தெற்கில் உள்ளது . அம்பாலிகையின் தோழி . மாண்டவ்ய 

3. விந்தியமலைக்குத் தெற்கிலுள்ள தும் ரைப் பதின்மூன்று வயதிற் கழுவில்துன்ப 
தசார்ண தேசத்திற்கு மேற்கிலுள்ளதும் , மடையச் செய்தமையால் , அவர் நீ மனித 
சோ தாவரிக்கு வடக்கிலுள்ளதும் சௌ னாகப் பிறக்க எனச் சபித்தபடி விதுரனா 
ராஷ்டிர தேசத்திற்குக் கிழக்கிலுள்ளது கப் பிறந்த யமன் . விவேசத்தைப்பற்றி 
தேசம் . 

இப்பெயர் அடைந்தவன் . துரியோதன 
விதற்பன் - 1 , இருஷபனுக்குச் சயந்தியி னிடத்தில் பாண்டவர்க்கு நாடு கொடுக் 
டம் உதித்த குமாரன் . 

கப் புத்திகூறியவன் . கண்ணனுக்கு விருந் 
2. சாமகன் குமாரன் , தாய் சப்யை , திட்டவன் , துரியோ தனன் ஏசலால் 
பாரி சுதுவை , குமாரர் குசன் , குருதன் , பாரதயுத்தத்தை நீங்கித் தீர்த்தயாத் 
உரோமபதன் . 

திரைசெய்து பாரதமுடிந்து பாண்டவர் 
விதஸ்தா - ஒருநதி . The river Jhelam . 

அரசில் 

நாடுவந்தவன் . துறவடைந்து 
விதாணுதிபன் - அரசனுக்குக் குடில் , குப் காட்டில் தவம்புரிந்து வருகையில் இவ 
பாயம், கத்தாங்கம் , அமளி , வண்ணமிடு சைக் காணவந்த தருமர்சேனை முதலிய 
தல் , ஆடை முதலிய செம்மைப் படுத்தல் வற்றைக்கண்டு பயந்தவர்போல் வழிகாட் 
முதலிய தொழில் செய்தலில் வல்லவன் . டித் தருமர் தனித்துநிற்க ஒருமாத்தடி 
( சுக்- நீ .) 

தங்கிப் பிரமதேசசால் விழித்துத் 
விதாதா - 1. நந்தி யெலும்பிற் பிறந்தவன் . தருமரைப் பார்த்து ஆவியகன்றவர் . 

2. பிருகு குமாரன் ; தாய் கியாதி ; தேவி , 2. வஞ்சுளை கணவன் ; சிவகதைசொல் 
நியதி . 

லக்கேட்டு முத்தியடைந்தவன் . 
3. காசிபருக்கு அதிதியிடம் உதித்த விதுர்தன் - ( ரூ .) தேவபீடன் குமாரன் . 
குமாரன் ; துவாதசாதித்தரில் ஒருவன் . விதுர்தி - ( சூ ) சங்கணன் குமாரன் . 
4. தாதா என்பவனுக்குத் தம்பி . 

விதுலன் - 

பதங்கனைக் காண்க . 
5. அங்கார்ட்டர்சன் , சிவாலயத்து இரு துலை - 1. சௌவீரராஜன் மனைவி . 
ந்த வாழையைத் தனக்கு உபயோகித்து இவள் தன் மகனைப் போருக்குத் தூண்டி 
நரகம் அடைந்தவன் . 

னவள் . 
விதாதை - பாதாளவாசியாகிய ஒரு தெய் 2. சௌவீர ராஜஸ்திரி , 
வப்பெண் . பகலையுண்டாக்குபவள் . விதுஷன் - இந்திரன் மூன்றாம் குமாரன் 
பிரமன் புத்திரி என்பர் . 

தேவி ஐராணி . 
விதி அவ்யயன் - ( சூ .) அநகன் குமாரன் . விதூடகன் -1 . விகடகவி , 
விதிசை -1. மாளவதேசத்து நதி . 

2. திவிட்டன் விகடகவி . 
2. குத்திரகன் ஆண்ட நகரம் . 

விதுமன் -1 , ஒரு காந்தருவன் ; இவன் சுகு 
விதீந்திரன் - கேத்ரஞ்ஞன் குமாரன் , இவன் மாரி யென்னும் பார்ப்பினி சாபத்தால் 
குமாரன் அசாதசத்ருவன் . 

குரங்காய்ச் சிவராத்திரியில் வில்வமரத்தி 
விதியணி பிரசித்தமாகிய பொருளின் லேறி வில்வத்தையுதிர்க்க அவ்வில்வம் 
விதியானது ஓரபிப்பிராயத்தோடு கூடிவரு அம்மரத்தடியில் இருந்த சிவலிங்கத்தின் 
தலாம் . இதனை விதியலங்காரம் என்பர் . மீது விழுந்த புண்ணியத்தால் முசுகுக் 
( குவல .) 

தச் சக்கிரவர்த்தியாகப் பிறந்தவன் . 
விதிர்த்தி - வைதிகுதிகளைப் பெற்றவள் . 2. பிரமபதத்திருந்த அரசன் ; ஒருகால் 
விதிஹோத்ரன் 

1 , பிரியவிரதனுக்குப் அலம்புசையென்பவள் பிரமன் சபைக் 
பெரிஹஷ்மதியிடம் உதித்த குமாரன் . 

செல்லுசையில் காற்றால் அவன் 
2. ( ரூ . ) இந்திரசேகன் புத்திரன் . உடைவிலகியது . அதை மற்றவர் காணாதி 
3. (சர் .) சுகுமாரன் குமாரன் , இவன் ருக்கவும் இந்த விதூமன் அவளிடம் விருப் 
குமாரன் பர்கன் . 

பாய்ப் பார்த்தனன் , இதனால் இவன் மனி 


விதுரதின் 


1385 


விதைகள் 


தனாகவும் , அலம்புசை யிவன் தேவியாக the North and the Ganges on the 
வும் சபிக்கப்பட்டனர் . இவன் பூமி South . 
யில் சநமேசயன் குமாரனாகிய சதானீக விதேகன் -1 . நிமி புத்திரன் ; மிதிலாதிபதி 
னுக்கும் அவன்தேவி 

விண்டுமதிக்கும் யாசன் . இவனாண்ட நாட்டிற்கு விதேகம் 
குமாரனாய்ச் சகத்திராநீசன் எனப் பிறந்த எனப் பெயர் . இவனது காலாந்தத்தில் யம 
னன் , அலம்புசை கிருதவன்மாவின் குமா படர் நாக தரிசனம் செய்வித்தனர் . அரசன் 
ரியாகப் பிறந்து மிருகாவதி யென்னும் அவர்களை நோக்கி நான் தீமையொன்றுஞ் 
பெயர் பெற்றனள் . இவளை விதூ மன் செய்யாது நன்மைபுரிய நீங்கள் என்னை 
மணந்தனன் . இவன் இந்திரன் வேண்டு இவ்வகை செய்தது என்ன என் றனன் . 
கோளால் தெய்வ உலகஞ்சென்று அகித காலபடர் அரசனை நோக்கி நீ உன் மனை 
மஷ்டிரன் , தூலசிரன் என்னும் அசுரரை யாட்டி பீவரியின் ருதுகாலத்தில் அவ 
வென்று 

மீளுகையில் திலோத்தமை ளைச் சேராது கேசயன் மகளிடத்து விருப் 
இவனை மோகித்தனள் . இவன் உடன் புடனிருந்தமையால் இது நேரிட்ட தென் 
படாததினால் தன் மனைவியைப் பதினா றனர் . நிமியின் தேகத்தை அரணிக்கட் 
ன்குவருஷம் நீங்கச் சாபம் அடைந்தனன் . டையால் கடைந்ததால் இவனுக்கு மிதிலன் 
இவன் ஒருநாள் தன் மனைவியுடன் நீர் என ஒருபெயர் . உயிர் நீங்கிய தேகத்திலி 
விளையாடுகையில் கழுகொன்று மிருகா குந்து பிறந்ததால் விதேகன் எனப்பெயர் . 
வதியை மாமிசபிண்டமென்று நினைத்துத் ஜாகநிமித்தமாய் பிறந்தவனாதலால் ஜாகன் 
தூக்கிச்சென்று சமதக்னிமுரிவர் ஆச்சிர எனவும் பெயர் . 
மத்தில் இட்டது , அவ்விடம் இவள் உதய 2. ( * ) சாகன் . 
னன் என்னுங் குமாரனைப் பெற்றனள் . 3. ஒரு அகான் ; சயத்துவசனாற் கொல் 
அவ்வுதயன் வயதடைந்து ஒருநாள் வேட் 

லப்பட்டவன் , 
டைக்குச் சென்றனன் . அவ்விடம் பாம் விதைகள் - இவை சிறு பூண்டு முதல் 
பாட்டி யொருவன் ஒரு பாம்பைப் பிடிக் பெரிய விருக்ஷ மளவாகச் சிறிதும் பெரிது 
கக்கண்டு அவனுக்குத் தன் வாகுவலயத் மாக வேறுபடுகின்றன . இவற்றில் பூண்டு 
தைக் கொடுத்து அந்த நாகத்தை விடுவித் முதலியவற்றின் விதை சிறியவை ; செடி 
தனன் . அப்பாம்பு திருதராட்டிரன் என் களின் விதை அவற்றினும் பெரியவை ; 
னும் நாசராசனாய் உதயனனை அழைத்துச் விருக்ஷங்களின் விதை அவற்றினும் பெரி 
சென்று இளிதை யென்னும் தன் குமா யவை; இவ்வாறு உலகத்திலுள்ள பூண்டு 
ரியை மணம்புணர்வித்து அனுப்பியது . விருஷாதிகளின் விதைகள் எண்ணத்தொ 
உதயனன் தன் மனைவியுடனும் குழந்தை லையா ஆயினும் இவற்றைக் கடவுள் பயனி 
யுடனும் தாயை வந்தணுகினன் . முன் வாகு லாது படையார் என்பது உண்மை , சில 
வலயம் பெற்ற வேடன் அதனை விற்க மனிதர்க்கும் மற்றுஞ் சில மிருகாதிகளுக் 
வணிகனொருவனிடம் கொண்டு சென்ற கும் பயன்படுகின்றன . சில விஷப்பூண்டு 
னன் . அதில் இராசமுத்திரை இருந்தது . 

களின் விதையாகக் கொல்லுங்குணங்களும் 
அதனை வணிகன் அரசனுக்குக் காட்டி பெற்று உள்ளன , இவ்வகையில் நெல், 
னன் . அசன் வேடனுடன்சென்று தன் கம்பு , சோளம் , கேழ்வரகு , மொச்சை , 
மனைவி மக்களைக்கண்டு சமதக்னிபரிவர் காராமணி , கடலை, துவரை, உளுந்து , 
கட்டளையால் அவர்களை அழைத்துக் 

சீரகம் , வெந்தயம் , ஓமம் முதலியன உண 
கொண்டு தன்னாடுசென்று களிப்புடனி 

வாதிகளாகின்றன . என் , இருப்பை , முத் 
ருந்து தெய்வவுலகடைந்தனன் . 

துக் கொட்டை , வேர்க்கடலை , கடுகு , முத 

லியன எண்ணெய் தருவன ; மிளகாய் , 
விதூரதன் சுரதன் குமாரன் . 

மிளகு முதலியன கார்ப்புச்சுவை தருவன ; 
விதேகம் - 1. விதேகனால் அனப்பட்ட ஏலரிசி , இலவங்கம் முதலிய மணந்தரு 
நாடு . அதாவது மிதிலை . 

முந்திரிக்கொட்டை , வாதுமைக் 
2. மிதிலை, Tirhoot . The kingdom of கொட்டை முதலியன வன்மைதருவன. 
Raja Janaka . Videha was bounded by எட்டிக்கொட்டை முதலியன விஷந் தரு 
the river LauBaki on the East , Gan 

இவ்வினங்களில் பல வேறுபாடுக 
dak on the West, the Himalayas on ளுண்டு . அவற்றை எழுதப்புகின் முடியா , 


வன . 


வன.. 


விதையம் 


1586 


வித்தியாரண்ய சுவாமிகள் 


விதையம் - (விதேசதேசம் ) இது விமானத் 
திற் சென்ற வாசவதத்தையாற் பார்க்கப் 
பட்ட தேயங்களுள் ஒன்று . ( பெ . கதை ) 
வித்தன் - 1. பரத்துவாசனுக்கு ஒருபெயர் . 
2. வியாழனுக்கு 

உதத்தியன் தேவி 
யிடம் பிறந்து தாய் தந்தையர்விட்டு நீங்க 
மருத்துக்கள் வளர்க்க வளர்ந்து சந்ததி 
யில்லாத பாதனுக்குக் கொடுக்கப்பட்ட 
வன் . அப்பா தன் இவனைப் பாத்து வாசன் 
எனப் பெயரிட்டு வளர்த்தனன் . 
வித்தாரம் 

-ஒரு சிற்பநூல் . 
வித்தாரை 

சிவசூர்யனுக்குக் கிழக்கில் அம 
ருஞ் சத்தி , 
வித்தியாகலையில் 

புருடதத்துவத்தில் 
வாமன், வீமன் , உக்கிரன் , பவன் , ஈசா 
னன், ஏகவீரன் , என்று உருத்திரர் புவனம் 
ஆறு , அராசதத்துவத்திற் பிரசண்டன் , 
உமாபதி , அசன் , அருந் தன் , ஏகசிகன் 
என்று உருத்திரர் புவனம் ஐந்து . நியதி 
யிற் குரோதன் , சண்டன் , சமுவத்தன் , 
சோதி , சூரன் என்று உருத்திரர் புவனம் 
ஐந்து , வித்தையிற் பஞ்சாந்தகன் . எக 
வீரன் , என்று உருத்திரர் புவனம் இர 

கலையிற் சிசேசன் , மகாதேசன் , 
என்று உருத்திரர் புவனம் இரண்டு , 
காலத்தில் வாமதேவன் , பலன் , என்று 
உருத்திரர் புவனம் இரண்டு. மாயையில் 
உற்பவன் , ஏகபில்கலன் , ஏகேக்கணன் , 
ஈசானன் , அங்குட்ட் மாத்திரன் என்று 
உருத்திரர் புவனம் ஐந்து . ஆகத் தத்துவ 
மேழினு மடங்கும் புவனம் இருபத்தேழு . 
வித்தியாரண்ய சுவாமிகள் ஸ்ரீ வித்தியா 
ரண்ய சுவாமிகள் இச்சென்னை மாநகரத் 
திற்கு வடக்கேயுள்ள கர்நாடக தேசத் 
திலே , துங்கபத்திரா நதிக்கரையில் , பம் 
பையென்னும் க்ஷேத்திரத்தின் ஒருபாக 
கிஷ்கிந்தா , 

கோலகொண்டா 
வென்று சொல்லப்படுகின்ற விஜய நக 
ரத்தில் , இற்றைக் கேறக்குறைய 600 
வருடங்கட்கு முன்னர்ப் போதாயன சூத் 
திரம் , கிருஷ்ண யசுர்வேதத்தின் போதா 
யனசாகை , பரத்துவாஜ கோத்திரமுடைய 
பிராமண குலதிலகராகிய மாயனரென் 
பாரும் அவரது பத்தினியாராகிய ஸ்ரீ மதி 
யென்பாருஞ் செய்த தவப்பேறாகப் பிறந் 
தவர் . இவரது சகோதரர் சாயணர் , சோம 
நாதர் , இவரது இயற்பெயர் மாதவர் ; 
சிறப்புப்பெயர் மாதவாரியர் , மாதவபட் 
டர் , மாதவாமாத்தியர் என்றற்றொடக்கத் 


தனவாம் ; வித்தைக்கு ஆரண்யம்போன் 
றிருந்தமையின் வித்தியா ரண்யரென்று 
பெயர் பெறுவாராயினர் . ஈசுவரனது 
கலையே வித்தியாரண்யராக அவதரித்த 
தென்று கூறப்படுகின்றது . இவரிளமை 
விலேயே சகல கலைகளிலும் வல்லவராய்ப் 
பம்பாவனத்திற் சென்று ஒரு பர்ணசாலை 
யிற் றவஞ்செய்து கொண்டிருக்கும்போது 
கி , பி . 1334 - வது வருடம் மகம்மது டோக் 
ளாக் ( Mahomed Tugiakh ) காலத்தில் 
மாலிக்காபூர் ( Malikkattir ) என்பவன் 
ஆனை குந்தி நகரத்தையழித்தபோது , அந்தக 
ரத் தாசனாகிய பூபராயலு தீப்பாய்ந்திறக்க 
அவனது சேனாதிபதிகளாகிய ஹரிஹா 
ராயலும் புக்காராயலு வென்னுஞ் சகோ 
தாரிருவரும் மிகவும் நடுக்கமுற்று மேற் 
படி வனத்திற் கரந்துறையுமாறு சென்ற 
போது ஆண்டுத் தவஞ்செய்துள்ள வித் 
தியாரண்யரைக் கண்டு தமது குறைகளைக் 
கூறி வருந்தினர் . அவர் தமது தபோ 
மகிமையால் வித்தியாரண்ய மென்றொரு 
நகரத்தை யுண்டாக்கி அதனை ஹரிஹா 
ராயலு அரசு செய்து வருமாறு ஆக்ஞாபித் 
தனர் ; அவன் காலத்தின் பின்னர் அவன் 
சகோதரனாகிய புக்காராயலு அந்நகரத்தை 
அரசாண்டு 

வந்தனன், அவ்விருவாது 
பிரார்த்தனைக் கிணங்கி , வித்தியாரண்ய 
சுவாமிகள் அவர்களுக்கு மந்திரியாகவும் 
வசிட்ட ராதியோர் போல் புரோகிதராகவு 
மிருந்தனர் . இவர் மந்திரியாயிருந்த காலத் 
தில் கோவா நகரத்தில் அதிக்கிரமித் 
துத் துன்பஞ்செய்திருந்த துலுக்கர்களை 
யொழித்துத் தமதாசன தாணை ஆண்டுஞ் 
செல்லுமாறு செய்வித்துச் சப்தகா தெரென் 
னும் மகாவிக்ரஹத்தை ஸ்தாபனஞ் செய் 
தனர் : 

கசாமென்னும் கிராமத்திற்கு 
மாதவபுரமெனப் பெயர் தந்து அந்தணர் 
கட்குத் 

குத் தானஞ்செய்தனர் . ஆங்குள்ள 
நதி இவரது ஞாபகார்த்தமாக மாதவ தீர 
மென்று வழங்கப்பட்டு 

வருகின்றது . 
இவர் வித்தியாசாலை, அன்னசத்திரம் , 
தேவாலயம் முதலியனவற்றை யளவின்றி 
ஏற்படுத்தினர் . இவர் விவேக வைராக் 
கியாதி சகல சற்குணங்களாலும் நிறைந்து 
கிருகஸ்தா ச்ரமத்தில் பிரமாத்மவிசார 
நிஷ்டாபரரா யிருந்தபோது காயத்திரி 
தேவியைப் பிரத்தி யக்ஷமாகத் தரிசிக்க 
வேண்டிப் பல தேயத்துமிருந்து அந்தணர் 
களை அழைப்பித்துக் காயத்ரிஜபஞ் செய்யு 


மாகிய 


வித்தியாரண்ய சுவாமிகள் 


1487 


வித்தியாரண்ய சுவாமிகள் 


செய்தனர் ; அவ்வனஞ்செய்தும் 
அதன் பலமாகிய தேவி பிரத்தியக்ஷ மாகா 
மையின் , தீவிர வைராக்கிய முண்டாய் 
வித்வச்சந்நியாசஞ் செய்து கொண்டனர் . 
பிறகு அவருக்குக் காயாத்திரிதேவி பிரத்தி 
யஷமாகி வேண்டிய வரத்தைப் பெற்றுக் 
கொள்ளென்று திருவாய் மலர்ந்தனள். 
அவரொன்றும் வேண்டாமென் றுபேட் 
சித்துப் போகும்போது அத்தேவி பின் 
சென்று நீ ஏதாவதொன்று பெற்றுக் 
கொள்ள வேண்டு மென்று வற்புறுத்த 
அவர் இக்கர்நாடக தேசமுற்றும் மச்சளின் 
வறுமைப்பிணி யகலுமாறு பொன்மழை 
வருஷிக்க வேண்டுமென்று வரங்கேட்ட 
னர் . அவ்வாறே வரந்தந்து தேவி மறைய , 
ஒன்றேகால் ஜாமபரியந்தம் பொன்நாணய 
மழை பெய்தது . அதனால் அக்காட்டார் 
யாவரும் வறுமைப் பிணியினின்றும் நீல் 
இனர் . 

வித்வத் சந்நியாசத்தை மேற்கொண்ட 
க்ஷ சுவாமிகள் யாக்ஞவல்கியரைப்போல 
உபாதியுடையராய்ப் பிரஹ்ம விசாரத்தி 
லேயே கருத்துடையவரா யிருக்கும்போது 
ஒருநாள் மலவிசர்ச்சனஞ் செய்ய வெளி 
யிடத்திற் சென்றனர் . அப்போது ஒரு 
மகமதிய மன்னனது பொற்செங்கல் 
அங்கே வீழ்ந்து கிடக்க அதனை வேறொரு 
கல்லோடு சேர்த்து அவற்றின் பேரி லுட் 
கார்ந்து மலோபாதை தீர்த்தனர் . அதனை 
யறிந்த அம்மன்னன் இவருக்குக் கிராம 
முதலியன கொடுக்க 

அவற்றை இவர் 
அங்கீகரியாது போயினர் . 

அதனாலும் 
இவாது வைராக்கியம் நன்கு விளங்கும் . 

இவர் யாத்திரையாகக் காசிமாநகாஞ் 
சென்றபோது ஆண்டுள்ள பண்டிதர்களி 
டத்துத் தாமியற்றிய வேதபாஷியத்தைக் 
காட்ட அவர்கள் வேதவியாச மல்கீகரித்தா 
லிஃதங்கீகரிக்கப் பட்டதாமென்று கூற , 
இவர் வேதவியாசரை நோக்கித் தவம் 
சிடந்து பிரார்த்திக்க , அவர் பிரத்தியக 
மாக , அவரை நமஸ்கரித்துத் துதித்து 
அப்பாஷியத்தைக் காட்ட , அதைக் கண் 
னுற்ற வியாசர் இதிலொரு சிறிதும் பிழை 
பின்று உனக்கு வித்தியாரண்யசென்னும் 
பெயருண்டாகுக என்று திருவாய் மலர்க் 
தருள , இவருக்கு அன்று முதல் வித்தியா 
சண்யரென்னும் பெயருண்டாயிற்றென்று 
கூறப்படுகின்றது . பிறகு அவர் யாத்திரை 
செய்யச் சக்தியற் றிருந்தபோது தமது 


குருவின் கட்டளைப்படி ஸ்ரீ சங்கரபகவத் 
பாதாசாரிய சுவாமிகளால் ஸ்தாபிக்கப் 
பட்ட மடாலயங்களு ளொன்றாகிய சிருல் 
இரிமடாலயத்தி னாதிபத்தியத்தை யடை 
ந்து ஸ்ரீ சங்கராசாரிய 

சங்கராசாரிய சுவாமிகளின் 
பன்னிரண்டாவது பதவியால் பிரசித்தி 
யடைந்து வேதமத கண்டனஞ் செய்து அத் 
வைத சித்தாந்தத்தைப் பிரகாசப்படுத்தி 
னர் . இவருக்குச் சர்வஞ்ஞவிஷ்ணு, சங்கரா 
நந்த சுவாமிகள் , ஸ்ரீ வித்யா தீர்த்தர் , பாரதி 
கிருஷ்ண தீர்த்தர் என்றற் றொடக்கத்தவர் 
ஆசிரியர்களாவர் . 

இவர் ஸ்ரீ சங்கராசாரிய பதவியிலிருக் 
கும்போது காயத்திரி தேவியி னனுக்கிர 
சத்தால் ஸ்ரீ பஞ்சதசியை யருளினாரென்று 
கூறப்படுகின்றது . 

இவர் பூர்வாசிரமத்திலும் உத்தராசிர 
மத்திலும் செய்த நூல்கள் வருமாறு : 

1 , சதுர்வேத பாஷியம் . 2 அநுபூதிப் 
பிரகாசம் . 3. பிரஹ்மகீதை. 4. பஞ்ச 
தசி . 5. ஜீவன் முத்திவிவேகம் , 6. திருக் 
குதிருசிய விவேகம் , 7. மாதவவிருத்தி 
( வியாகாண நூல்) , 8 , நிதானமாதவம் 
( வைத்திய நூல் ) . 9. காலமாதவம் . 10 , 
சதப்ரஸ்த கல்பலதிகா, 11. பராசாஸ் 
மிருதி வியாக்கியானம் . 

12. ஜைமியே 
நியாயமாலா விஸ்தாரம் . 13. ஆசார மாத 
வம் . 14. வியவகார மாதவம் . 15. வித்தி 
வாரண்ய காலஞானம் , 16. சங்கரதிச் விஜ 

17. சூதசங்கிதையின் வியாக்கியா 
னம் . 18 சங்காவிலாசம் . 19. விவரண 
பிரமேய சங்கிரகம் . 20. உபரிஷத்தீபிகை 
21. பிரஹ்மவி தாசி . 22 , கர்மவிவாக 
மாதவியம் . 23. பட்டசாரம் . 24 , பாட்ட 
சார வியாக்கியானம் 25. வேதாந்தவிஜ 
யம் . 26 , பஞ்சசாரம் வியாக்கியானம் , 
27. சங்காபாஷியடீகா. 28. கீதா தாற்பரி 
யம் . 29 . ஸ்மிருதி சங்கிரகம் . 30. சர்வ 
கரிசனசங்கிரகம் முதலியனவாம் . இவ்வித 
மியற்றியருளிய நூல்களுள் சிலவற்றை 
மடங்களிலும் , சிலவற்றை கேத்திரங்களி 
லும் பிரித்துக் கொடுத்துச் சிலவற்றை 
மலைக்குகைகளில் வைத்துச் சிலவற்றைப் 
பூமியிற் புதைத்து வைத்தனர் என்றும் 
சொல்லப்படுகின்றது . இவர் செய்தல் 
களுள் சில வைத்தியசாஸ்திரமும் சில 
ஜோதிஷ சாஸ்திரமும் சில வியாகாண 
சாஸ்திரமும் எனையவை வேதாந்த சான் 
திரமும் பிறவுமாம் . 


வித்தியுத்திருவன் 


1538 


வித்யாரண்யர் 


இவ்வாறு அளவிறந்த நூல்கட்காசிரிய வித்துருவதை தான்மிக பாண்டியன் 
ராயும் பிரஹ்ம நிஷ்டராயு மற்புத வித்வத் மனைவி , இவளைப் பிரமரக்ஷசு பற்றியது . 
சிரோமணியாயும் கற்றோராலும் மற்றோ அதனால் இவள் காஞ்சிந்தியில் மூழ்கிப் 
ராலும் புகழப்பம் பூஜ்ஜியராயு மெழுந் போக்கிக்கொண்டனள் , 
தருளியிருந்த ஸ்ரீவித்தியாரண்ய சுவாமி வித்துர்மாலி 

தாராகாசுரன் குமாரன் , 
கள் தேகபதன பரியந்தம் தமது ஆத்ம திரிபுராசுரர் மூவரில் ஒருவன் , இவனுக்கு 
நிஷ்டைக்கு விரோதமின்றி உலோகோப வித்துன்மாலி எனவும் பெயர் . 
காரஞ்செய்து முடிவில் சிந்தையும் வாக் வித்துன்மாலி - 1. இராவண சோபதி . 
கும் செல்லாவிலைமைத்தாய அந்தமில் வீட் 2. வித்துர்மாலிக்கு ஒரு பெயர் . 
டையடைந்தன ரென்பது அவரது திவ்ய வித்தைகள் - 1. ( கச ). அவை வேதம் ( ச ) 
சரித்திர சங்கிரகமாம் . 

வே தாங்கம் ( சு ) புராணம் , தரும நூலாகிய 
வித்தியுத்திருவன் - குபேரகில்கான் . இவன் உபாங்கங்கள் ( ச .) ஆகப் பதினான்கு . 

தேவி தமனிகை , தருமபக்ஷிகளைக் காண்க. 2 ( உ.உ ) மந்திரம் , பிராம்மணம் , இரு 
வித்தியோதன் தருமனுக்கு ரம்பையிடம் க்கு , சாமம் , அதர்வணம், யசுர்வேதம் , 
உதித்த குமாரன் . 

ஆயுர்வேதம் , தனுர்வேதம் , காந்தருவ 

வேதம் , தந்திரம் , சிக்ஷை , சிரௌ தகற்பம் , 
வித்திரதிகட்டிரோகம் தோல் , ரத்தம் , 

ஸ்மார்த்தம் , வியாகரணம் , நிருக்தம் , சோ 
மாம்சம் , மேதை , எலும்பு , நரம்புசள் என் 

திடம் , சந்தசு , மீமாஞ்சை , தருக்கம் , சாங் 
னும் இடங்களில் வீங்கிக் குத்தலையுண் 

கியம் , வேதாந்தம் , யோகம் , இதிகாசம் , 
டாக்கி வட்டமாகவும் , நீட்சியாகவுந் தடித் 

புராணம் , அற நூல் , நாஸ்திகம் , அரத்த 
துக் கட்டிகளாகக்காணும் . இது குத்தலைத் 

சாஸ்திரம் , காமசாஸ்திரம் , சிற்பம் , அலங் 
தருவதால் வித்திரதியெனப் பெயர் . இது , 
வாத , பித்த சிலேஷ்மம் , திரிதோஷ , ரத்த , வித்தைகள் நான்கு- ஆன்வீ V3 , திரையீ, 

காரம் , தேசியம் , காவ்யம் , என்பனவாம் . 
கதா , நாபிஸ் தான , வஸ்திஸ்தான , யக் 

வார்தை , 

கண்டம் , ஆன்வீ VA , இது 
ருதி , பிலீக , பக்கவிலா, இருதயம் , குக்ஷி , 

துனித்துணரப்படும் வேதாந்தம் , திரையீ 
தொடைக்கவுட்டி , பீசம் , அபானம் , ஸ்த 

தருமா தருமம் விருப்பு வெறுப்புக் கூறும் 
னம் , இவ்விடங்களில் உண்டாகும் . அவ்வா 

நூல் . வார்த்தை - பொருளீட்டல் , அதற் 
றுண்டாம் போது அந்த இடங்களின் பெயர் 

கிடையூ ற்றைக் கூறும் நூல் . தண்டம் - 
களைப் பெறும் . இவைகளைப் புங்கம்பால் 

நீதி அநீதிகளை அறிந்து செய்வனவற்றைக் 
தமிலம் , குக்கிலாதிசூரணம் , சாதிலிங்கபஸ் 

கூறும் நூல் , ஆன்வீ VA - வேதம் பயி 
மம் , சாறடை லேகியம் முதலியவற்றால் 

ன் றபின் பயில்வது . திரையீ - மும்மறை , 
வசமாக்கலாம் . ( ஜீவா. ) 

தண்டரீதி - செங்கோன் முறை . ( சுக்- நீ .) 
விந்தின்வகை வித்துக்கள் மரம் , செடி வித்யாகண்டர் - சைவசித்தாந்த பத்ததி 
கொடிகளுக்கு முதற் காரணமானவை . 

யருளிய சிவாசாரியருள் ஒருவர். 
அவற்றுள் சில வலுத்த மேல்மூடி பெற் வித்யாகலை - சிவாகமங்களுட்கூறிய சலா 
றிருக்கும் . மாவித்து , பலாவித்து , புளியல் பேதம் . இதில் அசுத்தபுவனங்கள் அடல் 
கொட்டை , தேற்றான்வித்து , எட்டிவித்து , 

கியிருக்கும் . 
புரசை , புன்னை , இலுப்பை , அழிஞ்சில் , வித்யாதார் - தேவவகுப்பினர் . பிரமனால் 
மருதோன்றி , வேம்பு , கடம்பு , மகிழ் , 

அந்தர்த்தானத்துப் படைக்கப்பட்டவர் . 
தில்லை , ஆளிவித்து , உருத்ராக்ஷம் , முருங் மேகவாகனர் . 
கை , மாதுளை , முந்திரி , வாதுமை , சாரப் வித்யாதத்துவம் - 1. ( எ ) காலம் , நியதி , 
பருப்பு , துத்தி, தகரை, நீர்முன்ளி , பூசினை , கலை , வித்தை , இராசம் , புருடன் , மாயை . 
வெள்ளரி , கழற்சி , பேய்பீர்க்கு , நல்ல 2 , இவை ஆன்மாவிற்குபகாரமாய் அதி 
பீர்க்கு , பூசுணை , பூனைக்காலி , உசாநெரிஞ் வைவிளக்குந் தத்வங்களாம் . இவை காலம் , 
சில் , தாமரை , அல்லி , தேற்றான் , வாளம் , நியதி , கலை , வித்தை , இராகம், புருடன் , 
செங்கொட்டை , குன்றிவித்து முதலாகப் 

மாயை என எழுவகைப்படும் . 
யலவாம் , 

வித்யாதிராயர் -- சிவகுருவின் தந்தை . 
வித்துதை சிவரூர்ய பீடத்தமருஞ் சத்தி . வித்யாரண்யர் - 1. ஒரு ஸ்மார்த்தபேதி 

துமன் - சண்முக சேகாலீரன் , யர் . வேதாந்ததேசிகருடன் வாசித்தவர். 


வித்யாவதி 


1489 


விநதை 


சகாா 


இவர் 


அஷோப்யமுகியின் கணிக்குத் தோற்று வித்யுத்கேசன் - எதியின் குமாரன் . 
வேதாந்த தேசிகர் அருளிய சததூஷணி விதயுத்துருவன் குபோன் ஏவலாளி . சம் 
யென்னும் கிரந்தத்திற்குக் குத்திட்டுச் சன் என்னும் பக்ஷியைக் கொன்றதால் 

சமர்த்தனத்தால் அடக்கியவர் . சந்தான் என்னும் பக்ஷியால் கொல்லப் 

வே தபாஷ்யம் , சூதசங்கிதாபாஷ் பட்டவன் , 
யம், சங்காவிஜயம் , நிதானசங்கிதை, கால வித்யுத்பர்ணை தக்ஷனால் விரும்பப்பட்டுப் 
மா தவியம் முதலியன செய்தவர் . 

பின் 

நாரதரால் விரும்பப்பட்டு அதன் 
2. துங்கபத்திர நதிக்கரைக்கண் இரு பின் பிரமதேவரால் விரும்பப்பட்டு பசு 
ந்த பம்பையென்னும் கிராமவாசியாகிய வடிவேற்றுப் பிரமனைக் கூடாதசன்றவள் . 
ஸ்மார்த்தவாசாரியர் . இவர் பராசாஸமிரு (சிவமகா புராணம் . ) 
திக்கு மாதவீயமென்னும் வியாக்கியானஞ் வித்யுன்மாலி - திரிபுரத்திலிருந்த அகான் , 
செய்தனர் . 

வித்வான் தாண்டவராய முதலியார் 
வித்யாவதி - இவள் ஒரு விபசாரி . சந்திர வையை யடுத்த சூனாம்பேட்டையைச் சார் 
காந்தையையும் கெடுத்துத் தானுங்கெட்டு ந்த வில்லியம்பாக்கம் என்ற வில்லியநல்லூ 
விபசாரியாய்த் திரிந்ததால் நாயாகவும் , ரில் சைவவேளாள குலத்திற் சல்வியறி 
பன்றியாகவும் , சதாம்எடுத்துக் சடைசியில் வொழுக்கங்களாற் சிறந்த கந்தசாமி முத 
பாசராமருக்கும் பீஷ்மருக்கும் கலகம் லியாரது கனிட்ட குமாரராவார் . இவர்மிக்க 
விளைவிக்க அம்பை என்னும் பெண்ணாய்க் இளமைப் பருவத்திலேயே தமது தந்தை 
காசிராஜனுக்குப் பிறந்தவள் . 

யாரை யிழக்குந் துர்பாக்கிய மடைந்தமை 
வித்யுச்சவன் - 1. காலகேயர் என்னும் யாற் பொன்விளைந்த களத்தூர் சென்று 
அசுரரில் ஒருவன் , சூர்ப்பாகையின் கண ஆண்டிருந்த தமது உபாத்தியாயருடைய 
வன் . இராவணன் திக்குவிசயஞ் செய்து மேற்பார்வையிலிருந்து அவர் பாலெழுதப் 
வருகையில் , காலகேய நிவாதகவசரை படிக்கக் கற்றுக்கொண்டார். அன்றியும் 
எதிர்த்தபோது இவனும் எதிர்த்து இற இவர் வடமொழி , ஆந்திரம் , கன்னடம் , 
ந்தனன் . இச்செய்தியறிந்த இவன் தேவி இந்துஸ்தானி , மகாராட்டிரம் , ஆங்கிலம் 
இராவணனிடம் புலம்பினள் . இராவணன் முதலிய பிறபாஷைகளும் பயின்று அவற் 
நான் அறியாது செய்த காரியமெனத் தேற் றின்கண் தேர்ச்சி பெற்றனர் . இவர் சில 
றிக் கரதூஷணரை அவளுக்குத் துணை காலம் சென்னைத் துரைத்தனக் கலாசாலை 
யிருத்திச் சுவேச்சையாய் இருக்க அமைத் யிற் தமிழ்புலமை நடத்தினர் . இங்கனம் 
தனன் . இவன் இறக்கையில் ஞர்ப்பாகை இவர் தமிழ் வித்வானாகிப் பல்லாண்டு 
கர்ப்பிணியாதலால் இவனுக்குப் பிறகு ஒரு கழிந்தபின்னர்க் கலாசாலை யெடுப்பட்டது . 
குமாரன் பிறந்தனன் . அவனுக்குச் சம்பு ஆகவே இவர் கி . பி . 1843 - ஆம் வருடம் 
குமாரன் எனப்பெயர் . இக் குமாரன் தன் செங்கற்பட்டுச் ஜில்லாவிற் சுதேச நீதியதி 
தாயினால் தந்தையி றந்த வரலாறு உணர் பரா யமர்ந்தனர் . இவர் திருத்தணிகை 
ந்து பகைமுடிக்க எண்ணிப் பஞ்சவடி மாலை , திருப்போரூர் பதிகம் , இலக்கண 
தீரத்தில் ஒரு தருப்பைப்புதரில் தவம் வினாவிடை, சதாமஞ்சரி முதலிய பல எல் 
இயற்றிக்கொண்டிருந்தனன் . இவன் தவ களையு மியற்றினார் . 
ஞ்செய்தலையறியாத இலக்குமணர் வன வித்வேஷணி - பலருக்கும் விரோதத்தை 
வாஸத்தில் இராமகைங்கர்யத்திற்குத் தர் யுண்டாக்கும் தேவதை , 
ப்பையுடன் இவன் தலையையும் கொய்து விநசனதீர்த்தம் - சரஸ்வதி நதி சமீபத்தி 
இரத்தவெள்ளல்கண்டு யாரோ தவசியைச் லுள்ள தீர்த்தம் . The spot in the great 
கொன்றோமோவென்று மயங்குகையில் shady desert in the district of Birhind , 
அருகிருந்தார் இவன் அரக்கன் என்று where the river Sarasvatbi loses itselt 
கூறத் தேறினர் . 

after taking a westerly course from 

Tbaneswar . 
2. ஒரு அரக்கன் ; மாயாவி . சீதாபிரா 
ட்டி அசோகவனத்திருக்கையில் இராம விந்தன் - ஒரு வாகாத்தலைவன் ; சீதையைத் 
இலக்குமணர் தலைகளைக் கொய்தது போல் தேடச்சென்றவன் . 
காட்டி இவர்கள் இராவணனால் கொல்லப் விநதை - தகன் குமாரி ; காசிபர் தேவி ; 
பட்டனர் எனப் பயமுறுத்தினவுன் , கருடன் , அருணன் , சடாயு , சம்பாதி , 


விநய பிடகம் 


1440 


விநிக்குரோதனர் 


சேகன் முதலியவரைப் பெற்றவள் , கரு ற்றினைக் கஜமுகரைக் காண்க . ( உ ) இவர் 
டனைக் காண்க . சத்துருவைக் காண்க . இந்திரன் வேண்டுகோளுக்கிணங்கி அகத் 
இவனை ஒருமுறை சடாயு அவமதித்த தியமுநிவரிடம் இருந்த காகநீரைக் காக 
தால் நாகர் கோபித்துச் சடாயு , சம்பாதி , வுருக்கொண்டு கவிழ்த்து அவன் சீகாழி 
சேநன் மூவரையும் பாதாளத்தில் சிறை யில் வைத்த நந்தவனத்தைச் செழிப்பித் 
விட்டனர் . இதனால் விநதைநாகரை வெல்ல தனர் . 

இதனால் அகத்தியர் கோபம் 
ஒருபுத்திரன் வேண்டுமென்று காசிபரை கொண்டு குட்டவா அவர் கைக்குத் 
வேண்டி ஒரு முட்டையைப்பெற்று அத தப்பித் தரிசனம் தந்தவர் . ( க ) பார்வதி 
னைக் காத்துகொண்டிருக்கையில் விநாயக பிராட்டியார் திருவயிற்றிருந்து சிந்துரனால் 
மூர்த்தி . காசிபர் ஆச்சிரமவழி வந்தனர் . தலை நீங்கி மயேச்சுரன் தலையைப்பூண்டு 
விநதைவிநாயகரை வணங்கித் தனதுகுறை 

சிந்துரனைத் திலகமாய் அணிந்தவர் . 
யைக் கூறினள் , இதனால் விநாயகமூர்த்தி பராசுவமுரிவர் ஆச்சிரமத்தில் வளர்ந்து 
அம்முட்டையைப் பிளந்தனர் . அதில் ஒரு 

விக்னராசர் எனப்பெயர் அடைந்தவர் . 
மயில் தோன்றியது , விநாயகமூர்த்தி ( கு ) இவர்க்குச் சிந்தாமணி விநாயகர் 
அதனை வாகனமாகக் கொண்டு பாதாளஞ் எனவும் வக்கிரதுண்டவிநாயகர் எனவும் , 
சென்று அம்மயிலால் சடாயு முதலியவர் கலா தரர் எனவும் , கணேசர் எனவும் , 
களைச் சிறைவிடுத்தனர் . (விநாயகபுராணம் ) பாலசந்திரர் என்றும் , கபிலவிநாயகர் என 
இவளுக்கு விநுதை யெனவும் பெயர் . வும் , சுமுகர் எனவும், கசாநசர் எனவும் , 
விநயபிடகம் - பௌத்தாகமத்துள் ஒன்று . தூமகேது எனவும், மகோற்கடர் என 
இது விபங்கம் , கண்டகம் , பரிவாரபாடம் வும் , உடுண்டி விநாயகர் எனவும் , வல்லபை 
என மூவகைத்து . 

கணேசர் எனவும் பெயர் . ( ச ) இவர் 
விநயமாமாலை குணமாலையின் தாய் . சித்தி , புத்தி , வல்லபை , விஷ்ணு மூர்த்தி 
விநாசன் - காலைக்குக் காசிபரிடம் பிறந்த யின் குமாரியாகிய மோதை , பிரமோதை, 
வன் . 

சுமகை , சுந்தரி, மனோரமை , மங்கலை , 
விநாயகசதுர்த்திவிரதம் - விரதம் காண்க . 

காந்தை , சாருகாசை , சமத் 
விநாயகமூர்த்தியை யெண்ணி 

திமை , நந்தினி, காமதை முதலியவரை 
மாசம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியில் அநுட் மணந்தனர் . ( எ ) இவரது திருவிளையாடல் 
டிப்பது . இதை அநுட்டித்தோர் உமை , களைத் தனித்தனி காண்க , இவர் சிருட்டி 
புருசுண்டி , ஒளவை முதலியோர் . இது முதலிய பஞ்சகிருத்தியமுஞ்செய்து நாயக 
சிந்தானைக் கொல்லக் கசாநகர் அவதரித்த 

நிற்றலில் இவரே பாமென்பர் 
காலம் . 

காணாதிபத்ய மதத்தவர் . இவரது பிறப் 
விநாயகபுராணம் உபபுராணங்களில் பைப் புராணங்கள் பல பேதப்படக் 
ஒன்று . இதனைப் பார்க்கவபுராணம் என் கூறும் . அந்தந்தச் சிறப்புப்பெயர்களிற் 
பர் . இதைத் தமிழில் திருவாவடுதுறைக் காண்க . ( அ ) இவரைப் பிரமன் , விஷ்ணு 
கச்சியப்பசுவாமிகள் மொழிபெயர்த்தனர் . தக்கன் , முற்கலன், வீமன் , இந்திரன், 
இது விநாயகர் செய்த திருவிளையாடல் ருத்ரன் , உமை , கர்த்தமன் , நளன் , சந்தி 
களைக் கூறும் . 

நாங்க தன் , சண்முகர் , மன்மதன் , ஆதி 
விநாயகழர்த்தங்களாவன - ( கச ) சுமுகர் , சேடன் , புருசுண்டி , அங்கராசன் , சந்தி 
ஏகதந்தர் , கபிலர் , கஜகர்ணிகர் , லம்போத ரன் , இப்பிரப்பிரசாதன் , கிருதவீரியன்,, 
ரர், விகடர் , விக்கினராசர் , கணாதிபர் , சூரசோன் , 

பரசுராமன் , இராவணன் , 
சமகேது , கணாத்யக்ஷர் , பாலசந்திரர் , அசத்தியன் , காசிபன் முதலியவர் பூசி 
கஜாநநர், வக்கிரதுண்டர் , சூர்ப்ப கர்ணசர், த்து இட்டசித்தியடைந்தனர் என்ப . 
ஏரம்பர் , ஸ்கந்தபூர்வர் . 

2. க்ஷயாகத்தில் இவரது கண்ணி 
விநாயகர் - 1. தன்னை வணங்கினர்க்கு விக் னின்று சிவே தபிந்து உண்டாயிற்று , அதி 
இனத்தை நீக்குவோரும் , அவ்வகை வணங் னின்றும் அக்னி உண்டாயிற்று . அந்த 
காதார்க்கு விச்கினத்தைத் தருபவரும் 

அக்னியில் ஒருபூதம் பிறந்து தடியாகத் 
தனக்குமேல் நாயகரிலாதவருமாதலால் தை அழித்தது . ( பிரம புராணம் ) 
இப்பெயர் வந்தது . ( க ) இவர் சிவமூர்த்த விநிக்குரோதனர் கிருஷ்ண மூர்த்தியின் 
பேதம் . இவர்க்கு யானை முகம் வந்த வாலா குமார் , 


கேசினி, 


ஆவணி 


மாய் 


. 


விநித்தன் 


1441 


விபசித் 


துனர் . 


வ 


விதித்தன்- மகததேசத்தாசர்களில் ஒருவன் . விந்தாகடிகை விந்தமலைமீது செல்பவ 
மகுகர்ணனென்னும் மந்திரிக்கு இசாச்சி ரைச் சாயையால் இழுத்து வருத்தும் தெய் 
யத்தைக் கொடுத்துத் துன்பம் அடைந்த வம் , விந்தம் 2 காண்க . (மணிமேகலை ) 
வன் . 

விந்தாரகம் 

ஒரு தீர்த்தகம் . 
லி நுதை - விநதையைக் காண்க .. 

விந்தாலுவிந்தர் ஜயஸ் துஜயனுக்கு ரசா 
விந்தம் - 1. அஷ்டகுலாசலங்களில் ஒன்று . திதேவியிடம் பிறந்தவர் , 
பாதகண்டத்தின் இடையில் உள்ளது. விந்தானுவிந்தர் - அவந்திதேசத்திற்கு அர 
இதனிடம் நாரதர் மேருவின் பெருமை சர் . துரியோதனன் நண்பர் . மந்திரவிர் 
களைக் கூறினர் . இதனால் இம்மலை செருக் தைக்குத் தமயன்மார் , கிருஷ்ணன் மைத் 
கடைந்து ஆகாயமளவாக ஓங்கிச் சூரியன் 
முதலாயினோர் போக்கைத் தடுத்து நிற் விந்தியவந்தன் -- ஒரு அரசன் . தம்பனென்று 
கையில் தேவர் அகத்தியரிடம் இதன் மரசனால் கொலையுண்டவன் . இவன் றேவி 
வரலாற்றினைக் கூறி அதன் செருக்கை குண்டலை , 
யடக்கவேண்டினர் . அதைக் கேட்ட அகத் விந்தியம் - விர்தம் காண்க . 
தியர் விந்தமலையிடம்வர விந்தம் பணிந்தது . விந்தியன் - வாவ தமனுவின் குமாரன் , 
அதனைத் தாம் தென்னாட்டிலிருந்து மீளு விந்தியாசலபீடம் சத்தி பீடங்களில் 
மளவும் எழாதிருக்கக் கட்டளை யிட்டுப் ஒன்று , விந்தியா திவாசபீடம் பார்க்க , 
பொதிகை யடைந்தனர் . விந்தம் தன் விந்தியாதிவாச நீபீடம் - நூற்றெட்டுச் சத்தி 
செருக்கடங்கியது . தேவர் களிப்படைந்த பீடங்களில் (54 ) ஆவது . விந்தியமலையி 
னர் . இது தண்ட கவனத்திற்கு வடக்கில் 

லுள்ளது . 
உள்ளதொரு மலை . இதற்கு விந்தியம் என விந்தியாவலி -1 . சுந்தரபாண்டியன் தேவி , 
வும் விந்தை எனவும் பெயர் . 

2. பலிச்சக்கிரவர்த்தியின் றேவி . 
2. விந்தாகடிகை யென்னும் தேவதை விந்து - 1 , இது சத்திதத்துவ மத்தகத்தி 
யால் காக்கப்பட்ட மலை . இதில் ஒரு தூர்க் லிருக்கும் மாயாபுவனம் . 
காலயம் இருக்கிறது . (மணிமேகலை .) 

2 , ஒரு மாடு , 
3. விந்தியமலை , இதிலுள்ள காடு மிகப் 3. ஸ்வரம் , வர்ணம், கலை தோற்றி 
புகழ்பெற்றது . இதிலுள்ள யானைகள் மிக்க யொடுங்குமிடம் . 
வீரியமுடையவைகள் , ( பெ . கதை .) 

4. இது பரவிந்து , அபாவிர்து என 
விந்தாள் - 1. திருதராட்டிரன் குமாரர் இருவகைப்படும் . 

பாவிந்து என்பது 
களில் ஒருவன்; பதினான்காம் நாட்போரில் உன்மனா கலாதி காரியப்பிரபஞ்சம் ; ஒரு 
பீமனுடன் யுத்தஞ்செய்து இறந்தவன் , பிரதேசத்திலுண்டாய் ஒடுங்கின மகா 
2. சிந்து தேசாதிபதி . 

மாயையினது ஓரிடம் , இந்தப் பாவித்து 
விந்தன் -1 . திருதராட்டிரன் குமாரர்களில் சூக்குமை , அதிசூக்குமை , மிருதை , அமி 
ஒருவன் . பதினான்காம் நாட்போரில் பீம ருதை , வியாபினியாகிய கலைகளை வியா 
னுடன் யுத்தஞ்செய்து இறந்தவன் .. பித்திருக்கும் . இக்கலைகள் அபரவிந்து 
2. அவந்திநாட்டரசன் . 

வைப் பிரேரிக்கும் , அபாவிந்து நிவர்த்தி , 
3. லக்ஷம் பெண்டிருடன் சுகித்திருந்த பிரதிட்டை , வித்தை , சாந்தி , சாந்திய 

தீதை முதலிய கலைகளைப் பிரேரித்து 
4. யது மரபினன் ; ஜயசோன் குமா நிற்கும் . பாற்பரவிந்துவைச் சமனையென் 
ரன் . இவன் தாய் வசுதேவனுடன் பிறந்த பர் . முற்கூறிய பாவிந்து அதிக்ராந்தக 
சாதிதேவி , 

விந்துக பாசிவத்தின் நிலை யென்பர் . 
5. ஒரு கள்வன் . இவன் சோம வாரத் விந்துசாரன் - மகததேசாதிபதி ; சந்திரகுப் 
தில் விழித்திருந்து உமாதேவியார் மீது தன் குமாரன் . 
தரித்திருந்த திருவாபரணத்தைக் கொள் விந்துமதி - சசிபிந்துவின் குமாரன் . மாந் 
ளை கொண்டும் , சோமவாரத்தில் விழித்திரு தாதாவின் றேவி , 
ந்த புண்ணியத்தால் முத்தி பெற்றவன் . விந்துமாதவன் - அக்னி விந்துவைக் காண்க. 

6. கேகயராஜ புத்திரன் ; சகோதரன் விந்தை விந்தியமலையின் பெயர்களுள் 
அதுவிந்தன் ; சாத்தகியால் கொல்லப்பட் ஒன்று ; இதில் துர்க்கையாலயமுண்டு. 

விபசித் புத்தர் 27- வருள் 22 - ஆமவர் 


ஒரு அரசன் , 


டவன். 


181 . 


விபசித்து 


1442 


விபீஷணர் 


பாரி உஷா . 


விபசித்து - சோசலதேசத்து மணிபிங்கலை 2 , முராசான் குமாரன் ; சண்ணனுடன் 
கொத்து வேதியன் ; மணிமுத்தா நதியில் பொருது மாய்ந்தவன் . 
ஸ்நாகஞ்செய்த பலத்தால் விதர்க்கணனைச் 3. வசுக்களில் ஒருவன் ; தருமனுக்கு 
சந்தித்து மணிமுத்தாநதியின் பெருமை 

வசுவென்பவளிடம் உதித்தவன் . இவன் 
கேட்டுச் சுனைக்கண் தேவமா தரைச் சந் 
தித்து அவர்களில் குபோன் தங்கை மூக் விபாவரி - மந்தாரன் என்னும் வித்தியா 
கணியை இழந்து வருந்த ; அவளுக்கு மூக் தான் குமாரி , பிராணிகளின் பாஷைகளை 
சணி கொடுத்து அவளால் ஆபரணங்களைப் யறிந்தவள் ; சுவாரோசியை மணந்தவள் , 
பெற்றுச் சிவதிருப்பணி செய்தவன் , விபாவனலங்காரம் - ஒன்றைக் கூறுகையில் 
விபணன் - புஞ்சயனுக்கு நண்பன் , பலரும் அறிய வருங்காரணம் ஒழித்துப் 
விபண்டன் - ஒரு வேடன் ; திருக்கருவூரில் பிறிதோர் காரணம் குறிப்பாக வெளிப்படு 
சிவனடியவர் வேடந்தாங்கிச் சென்று திரு ம்படி இயல்பாக வுரைப்பது . இது இயல்பு 
விழாவில் திருட எண்ணிச் சனநெருக்கத் காரண விபாவனை , குறிப்புக்காரண விபா 
திறந்து முத்திபெற்றவன் , 

வினை என இருவகைப்படும் . வினையெதிர் 
விபரீதவியாப்பியதானன் - ஏதுசாத்தியல் மறுத்துப் பொருள் புலப்படுப்பது ; பொது 
களுக்கே யாதொன்று மூர்த்தம் அது அதி வகையாற் காரணம் விலக்கிக் காரியம் 
தயமென்று வியாப்தி சொல்லாமல் இதற்கு புலப்படுப்பதுவும் தேயாம் . ( தண்டி - பிறி 
விபரீதம் யாதொன்று அமித்யம் அது மூர்த் தாராய்ச்சியணி ). 
தம் என்று வியாப்தி சொல்லுவது . ( வெ . விபத்து - இருக்குவேதத்திற் கூறப்பட்ட 

ஒரு அரசன் , 
விபரீதவேதை - சந்திரலக்கினத்துக்கு - 6 விபிலாசுவன் - ( சூ . ) திக்திகுமாரன் . 
க - சி - கஉ - ல் சூரியனிருக்க முறையே கச . விபீஷணர் - விசிரவஸு முறிவர்க்குக் கே 
கூ - 40 - சு - ல் வேறு கிரகமிருந்தால் சூரி கசியிடம் உதித்த குமாரன் . பிரமனையெண் 
யன் நல்லபலனைக் கொடுப்பான் . 

ணித் தவம்புரிந்து தருமசிந்தை நீங்கா 
வாறே மற்றக் கிரகங்களுக்கும் கோசார திருக்க வரம்பெற்றவர் . இவர் பூர்வசன் 
விபரீ தவேதை பார்த்துக் கொள்ளவும் . மத்தில் புலத்தியர், புலத்தியரைக் காண்க . 
சூரியனும் - செவ்வாயும் 

செவ்வாயும் முற்பங்கிலும் , இராவணன் சீதாபிராட்டியைச் சிறை 
குருவும் - சுக்கிரனும் நபெல்கிலும் , சனி கொண்டதனால் இது நியாயம் அன்றென 
யும் - சந்திரனும் கடைப்பக்கிலும் , புத உறுதிகூறி மறுத்தவர் . தூதாகவந்த அது 
னும் - பாம்புகளும் எப்போதும் பலன் மனை இராவணன் கொல்ல முயன்ற 
தருவார்கள் , 

காலத்துத் தூதனைக் கொல்லலாகாதெனத் 
விபக்ஷம் தானறுதியிட்ட பொருளைப் தருமநீதி கூறித் தடுத்து அவனை விட்டுத் 
பொருந்தாத இடம் . இது எங்கே அக்னி தாமும் தம் மந்திரியரும் இராமமூர்த்தி 
வில்லை அங்கே புகையில்லை அடுப்புப்போல விடம் அடைக்கலம் அடைந்து அவரால் 
என்பது . 

இலங்காதிபதியென வரம்பெற்று வாநா 
விபாசம் - ஒருநதி ; இது இமயத்துதித்த ரால் சுமக்கப்பெற்ற விமானத்து வலம் 
சதத்ருக தியிற் கலப்பது . வசிட்டாது புத்ர வந்தவர் . இராமமூர்த்தியால் கும்பகர்ண 
சோபத்தை நீக்கியது . 

னிடம் ஏவப்பெற்றுச் சென்று இராம 
விபாசன் - இருடி புத்திரன் . 

மூர்த்தியை அடைக்கலம் புகக்கூறி அவன் 
விபாண்டகர் காசிபருஷியின் புத்திரர் ; உறுதி கூறப்பெற்று மீண்டவர். பிரமாத்தி 
கலைக்கோட்டு முறிவருக்குத் தந்தை , இவர் சத்தால் மூர்ச்சையடைந்து இராம இலக்கு 
ஒருமுறை ரோடச்சென்று அவ்விடம் வந்த மணரைக்கண்டு விசனமடைந்து 
ஊர்வசியைக்கண்டு காமுற்றனர் ; அதனால் மனைத் தேற்றிச் சாம்புவந்தரிடம் சென்று 
வீரியம் நீரில் 

விழ அதனை அவர் வளர்த்த மருத்துமலைக்கு யோசித்தவர் . மாயா 
மான் குடித்தது , அந்த மான் வயிற்றில் சீதையைக்கண்டு விசனமடைந்த இராம 
கலைக்கோட்டு முன்வர் பிறந்தனர் . 

மூர்த்தியைத் தேற்றினவர் , இந்திரசித் 
விபாவசு - 1. தம்பியால் ஆமையாகச் தின் தேரினைக் கதையால் கொறுக்கியவர் . 
சபிக்கப்பட்டு அமிர்தத்தின் பொருட்டுச் மித்திராக்கனைக் கொன்றவர் . இராமமூர்த 
சென்ற கருடனால் பக்ஷிக்கப்பட்டவன் . திக்கு இராவணன் உடலின் வடுத்தன்மை 


விபீஷணர் வீதபயர் 


1448 


விபூதி 


கூறி இறந்த இராவணன் பொருட்டு டன்கூடிக் சயமுகாசுரனைப் பெற்றாள் , 
விசனமடைந்து சாமக்கடன் செய்து முடித் சயமுகாசானைக் காண்க. 
தவர் . இராமர் ஏவுதற்படி இலக்குமண் 2. அக்னிதேவன் , குமாரி . சிங்கமுகா 
ரால் பட்டமடைந்து சீதாபிராட்டியை சுரன் தேவி , 
அலங்கரித்து விமானத்தில் ஏற்றி இராமர் 3. குமரிக்குத் தாய் . 
பால் விட்டவர் . இராமமூர்த்தியுடன் விபுத்திரர் - பத்தாமன் வந்தரத்துத் தேவர். 
அயோத்தி சென்று இராமமூர்த்தியின் கட் விபுருது - துவாரகைக்குக் காவலாளி; அருச் 
டளையால் மீளுகையில் விஷ்ணுமூர்த்தி சுகனைச் சுபத்திரையின் நிமித்தம் தூரத் 
யின் விக்ரகத்தையும் விமானத்தையும் திப் பங்கம் அடைந்தவன் . 
பெற்றுத் திருவரங்கத்தில் பூசைமுடித்து விபுலம் - 1. கிரிவிாசத்திற்கு அரணாயுள்ள 
எடுக்க வராமை கண்டு மனந் தளர்ந்து பெரு மலை . 
மாள் கட்டளைப்படி வருடத்திற்கு ஒரு 2. மிருகாவதியின் தந்தை தவம் செய்து 
முறை தரிசித்து மீன்பவர் . 

கொண்டிருந்த ஒருமலை , உதயணன் பிறந் 
விபீஷண வீதபயர் - சந்திலைநாட்டு அயோ தது இம்மலைச் சாரலிலேதான் . 
த்தி காத்து அருகதாஸன் என்னும் மரச கதை ) 
னுக்குச் சுவரதை சின தத்தை யெனு மிரு விபுலன் - 1. தேவசன்மன் மாணாக்கன் . 
வர் மனைவியர் . இவர்களுக்கு முறையே தன் குருபத்தினியை மோகித்த இந்தி 
முற்பிறப்பில் அரதனமாலை , இரத்னாயுத எனை ( உரிசை ) குருபத்தினியிடம் தவ 
னாக இருவரும் வீதபய விபீஷணராகப் வலிமையால் மறைந்து கொல்லவந்து , இந் 
பிறந்து இராம கேசவரெனும் பெயருடன் 

தான் பணிய மன்னித்தவன் . குருபத் 
அரசாளுகையில் இவர்களைப் பிரதி வாசு தினியின் தேகத்திற் கலந்திருந்த குற்றத் 
தேவனெதிர்த்துப் போர்க்கு வந்து இவர் தைக் குருவுக்கு அறிவித்து மன்னிப்பு 
கள் மீது சக்கரத்தை யெறிந்தனன் , அச்சக் அடைந்தவன் . ருருபத்தினிக்குத் தேவ 
கரம் விபீஷணனாகிய கேசவனை யடைக் உலகத்திருந்து பூமாலை கொண்டுவந்து 
தது . அதனை மீண்டும் பிரதிவாசுதேவன் அளித்தவன் , 
மீதேவி அவனைக் கொன்று அரசு புரிந்த 2. ஒரு வேதியச்சிரேட்டன் : இவன் 
னர் . ( மேரு - மந் . ) 

திவ்யமணமுற்ற மலரொன்றைப் பெற்று 
விபு -1. பப்புரு குமாரன் . 

அதனைச் சிவமூர்த்திக்கு அருச்சிக்க வான 
2. சத்யகேதுக்குக் குமாரன் . 

வழியாகத் திருக்கைலைக்குச் செல்லுகை 
3 யஞ்ஞமூர்த்திக்குத் 

யில் யமனுக்கு மந்திரியாகிய காலன் 
உதித்த குமாரன் . 

இவன் பிராணனுக்கு இறுதிகாண அதனை 
4. பிரஸ் தாவன் குமாரன் ; தாய் விகு யறிந்த சிவமூர்த்தி காலனைச் சூலத்தாற் 
ச்சை ; தேவி பராசி ; குமாரன் பிருதுவே குத்திச் சுழற்றினர் . காலன் பலநாள் 
ணன் . 

வருந்தி வேண்டச் சிவமூர்த்தி அவனை 
5. பகனுக்குச் சித்தியிடம் உதித்தகுமா விட்டனர் . இவன் உயிர் தப்பினன் . 
என் . 

3. ஒரு இருடி ; தருமபக்ஷிகளின் பாட் 
6. ஐந்தாமன்வந்தரத்து இந்திரன் , 
விபுதன் - ஒரு சிவனடியவர் ; இவர் பொரு 4. வசுதேவருக்கு போகணியிடம் பிறந்த 
ட்டுச் சிவமூர்த்தி படிக்காசு அளித்துப் குமாரன் . 
பசிக்கினர் . 

5. ஒரு இருடி ; சுகுருசர் , அம்புருவர் , 

என்பவர்களின் தந்தை . 
விபுதை - 1. ஒரு அசுரகன்னிகை, இவள் 
மாசதருஷியை மயக்கி ஒரு குமாரனைப் 

6. சௌவீர தேசாதிபதி ; அர்ச்சுனனால் 
பெற எண்ணிப் பலநாள் காத்திருந்தனள் . 

கொல்லப்பட்டவன் . ( பா . SA ) 
ஒருநாள் இருடி யோகங்ேகிக் கண்விழிக் விழ - சகுனி உடன் பிறந்தான் ; பீமனால் 

கொல்லப்பட்டவன் . 
கையில் தமக்கு எதிரில் இரண்டுயானைகள் 
புனாக்கண்டு தாமும் அவ்வகையிருச்சு விபூதன் - சௌமியச் காண் .. 
எண்ணங்கொண்டனர் . இதனைக் குறிப் விபூதி - 1. சிவசூர்ய பீடத்தமருஞ் சந்தி . 

2 அக்னி , சிவஸ்வரூபம் ; சந்திரன் , 
பாறுணர்ந்த விபுதை தான் கன்னியென 
அறிவித்து அவரை இசைவித்த அ g சத்தியுரு ; சந்திரன் அச்னியை ரீங்கான் . 


தக்ஷணையிடம் 


டன் . 


விபூதி 


விபூதி 


இவ்விரண்டும் இயைந்தது அமுதம் . உல 
கம் அக்னியால் தூய்மையடைந்து சுத்த 
மடையும் . உலகத்தவரும் இவ்வகை அக் 
னியில் அவிமெய்து அதனால் தோன்றியு 
நீற்றை அணிவர் . ( இலிங்க.) இது சிவ 
மூர்த்தியின் திருமேனியின் அக்னியில் 
பூத்தது . ஆதலால் இதற்கு இப்பெயர் வக் 

சர்வசங்காரகாலத்துச் சிவமூர்த்தி 
தமது தேகத்தில் தூளனமாகக் கொண்ட 
தாதலால் இதனை உலகர் அணிவர் . 
கற்பம் , அதுகற்பம் , உபகற்பம் என மூவ 
கைப்படும் . இவற்றுள் கற்பமே உயர்ந் 
தது . அக்கற்பமில்லாத காலத்துப் பின் 
னிரண்டும் உபயோகிக்கலாம் . அவற்றுள் 
கற்பமாவது , நோயற்ற கபில நிறங்கொ 
ண்ட பசுவின் சாணத்தைத் தாமரையிலை 
முதலியவற்றில் மந்தர பூர்வமாக மண் 
விய தூசு ஒழித்து எடுத்துப் பிண்டமாகச் 
செய்து , சுத்த இடத்தில் உலர்த்தி , மந்திரத் 
துடன் சிவாக்னியில் பஸ்மம் செய் தணி 
வது. அநுகற்பமாவது காட்டிலும் ஆற்றோ 
ரங்களிலும் உணர்ந்திருக்கிற பசுவின் சா 
ணத்தைக் கல் முதலியன நீக்கிச் சிவாக்னி 
யில் மந்திர பூர்வகமாகப் பஸ்மஞ்செய்வது. 
உபகற்பமாவது பஸ்மத்தை வஸ்திரத்தால் 
வடிக்கட்டிக் கோமூத்திரத்தால் நனைத்துப் 
பிண்டமாக்கி மறுபடி அக்னியால் தகிப் 
பது . இவ்வகை விபூதிகளில் , வெண்மை 
யுடன் இருக்கும் விபூதியே அஷ்ட ஐச் 
வரியங்களையும் தரும் , நீலநிறங்கொண் 
டது பிணியை யுண்டாக்கும் . 
போக்கும் . பொன்னிற விபூதி தரித்தி 
ஏத்தைக் கொடுக்கும் என்பர் . இவைகளை 
ஒழித்த விபூதியைச் சுட்டுவிரல் , நடுவிரல் , 
ஆழிவிரலினால் மூன்று வரைபட இடல் 
வேண்டும் . அவ்வகை யிடுதல் பசுக்களின் 
ஆணவாதி மும்மலங்களைப் போக்குதற்கு 
அறிகுறியெனவும் , சிவமூர்த்தி திரிபுரம் , 
காமதகனம் , சர்வசம்மாரம் , ஆகிய முத் 
தொழில் செய்தனர் என அறிவித்தற்கென 
வும் கூறுவர் . இந்த நிர்மலமான விபூதி 
யின் தோற்றம் , சதாசிவமூர்த்தியின் ஐந்து 
முகத்திலும் ஐந்துபூதம் உண்டாய் நிவர்த் 
தியிற் கபிலவர்ண நந்தையும் , பிரதிஷ்டை 
யில் கிருஷ்ணவர்ண பத்திரையும் , வித் 
தையில் இரத்தவர்ண சுரபியும் , சாந்தியிற் 
சுவேதவர்ண சுசீலையும், சாந்திய தீதையில் 
சித்ரவர்ண சமனை யும் 

ச மனை யும் உண்டாயின ; 
இவற்றின் சாதிகளான பசுக்களின் கோம 


யத்தால் கற்ப அநுகற்ப முறைப்படி 
விபூதி செய்து சிவ தீக்ஷை பெற்றவர்கள் 
அணிவர் என்ப. இவற்றின் பெருமைகளை 
ஜாபாலோபநிஷத்து , காலாக்னிருத்ரோப 
நிஷத்து , சுவேதாச்வதா உபநிஷத்து , 
அதர்வ சிரோபநிஷத்து , வை கல்யோப 
நிஷத்து முதலியவற்றிலும் , ஸ்மிருதியாதி 
களிலும் , 

மகாஸ் காந்தாதி புராணங்களி 
லும் ஆகமங்களிலும் பாக்கக்காண்க. 
மகுடாமத்திற் கூறியபடி விபூதிக்குரிய 
அதி தேவதையின் திருவுருவருமாறு : 
மூன்று நேத்திரங்களை யுடையவரும் , 
மூன்று சிரங்களையுடைய வரும் , ரௌத்ர 
த்ரிஹஸ்தம் உடையவரும் மூன்று பாதங் 
களை யுடையவரும் , அக்னி நேத்திரங்களை 
யுடையவரும் , விபூதியால் சண்ணித்த 
திருமேனியை யுடையவரும் , தாண்டவ 
வாடம்பர முடையவரும் , பயங்கரமான 
வரும் , செந்நிறத்த மலர்களை அணிந்த 
வரும் , காப்புக் கடவுளானவரும் , மந்திர 
நாயகரும் ஆகியவர் , நீற்றுக்கடவுள் என் 
பதாம் , மேற்கூறிய விபூதியினை உத்தம 
திக்குகளாகிய வடக்கு 

வடக்கு கிழக்கு முத 
லிய திசைகளை நோக்கினவராய்ச் சிவ 
மூர்த்தியையெண்ணி மௌனமாகவிருந்து 
அண்ணாந் தபடி பரமாணுவைப் போன்ற 
அளவும் பூமியில் விழாது தீக்ஷாவான்கள் 
ஜலத்துடனும் , ஸ்திரீகளும் சந்நியாசிக 
ளும் சலமின்றி உத்தூளனமுஞ் செய்க 
இத்திருறுே பவித்திரத்தினையும் , சுசியினை 
யும் , வியாதி நாசத்தினையும் மோக்ஷத்தினை 
யும் , கங்கா தீர்த்தத்தை யொத்த பரிசுத்தத் 
தினையும் , சகல விஷத்தினைப் போக்குவ 
தினையும் , குரோத நாசத்தினையும் , நல்ல 
சாந்தத்தினையும் , மற்றும் ராக்ஷஸ பைசா 
சாதி தீமை யகற்று தலையும் , உலக வசீகாத் 
தினையும் , மற்றும் அந்த குணங்களை 
யும் தரும் . இவ் விபூதியினைப் பொன் , 
வெள்ளி, சுத்த மட்பாண்டம் முதலியவற் 
றில் எழுந் தருளச்செய்து பரிமள மலர்க 
ளால் மணமூட்டி இடுக . இதனை அணி 
யாததால் வருந் தீங்கினைப் புராணங்களால் 
உணர்க . 

3. சாந்திகபஸ்மம் - பசுவைவிட்டுக் 
கோமயம் கீழ்வீழா முன்னம் எடுத்துப் 
பிரம்ம மந்திரத்தால் தகிப்பது, பௌஷ் 
டிகபஸ்மம் - அவ்வாறு பசுவினிட மிரு 
ந்து விழுங்கோமயத்தை ஷடங்க மந்திரத் 
தால் தகிப்பது , காமதபஸ்மம் 


ஆயுளைப் 


விபேரதன் 


1445 


விமலாதித்தன் 


வீழ்ந்த கோமயத்தைப் பிராசாத மந்திரத் தோடிக் கோயிலை வலமாக வருகையில் 
தால் தகிப்பது . ( தேவி - பா . ) 

ஒருவன் அம்பெறியச் சிவாலயத்தில் 
விபோதன் - தருமபக்ஷியைக் காண்க, செய்த தீபாராதனையையும் , சிவமூர்த்தி 
விப்பிரசித்து - திட்டத்துய்ம் னன் குமாரன். 

யையுங் கண்டு உயிர் நீங்கினேன் . அன்று 
விப்பிரதரிசி துரியோதனன் தம்பி . 

சிவராத்திரி ஆகையாலும் , சிவதரிசனஞ் 
விப்ரசித்தி - 1. தனுவிற்குக் காசிபரால் செய்தபடியாலும் வேடர் அரசாய்ப் பிறந் 
பிறந்த குமாரன் . தேவி சிம்மிகி ; இவன் தனன் என் றனன் . மனைவி இதனைக் 
குமாரர் வாதாபி , வில்வலன் , ராகு , சேது , 

ஆவின் நான் யார் என்றனள் . 
நமுசி, நாகன் , சுவர்ப்பானன் , புலோமன் , வேடராசன் நீ பூர்வத்தில் ஒருபுறா ; இரை 
வக்ரயோதி . இரண்யகசிபிற்கு மருமகன் , கொண்டு திரும்புகையில் ஒரு பருந்தால் 
2. பலியின் மந்திரி . 

துரத்துண்டு ஒடி மல்லிகார்ச்சுன சிக 
3. திதிபுத்திரனாகிய அசுரன் . 

ரத்தை வலம் வந்து துஜஸ் தம்பத்தில் இரு 
யால் இவனும் இவன் குமாரரும் கொல் ந்து அப்பருந்து உன்னைக்கொல்லச் சந் 
லப்பட்டனர் . 

நிதிக்கு எதிரில் விழுந்தனை . அன்று சிவ 
விப்பிரதீகன் - சதாநீகனுக்குச் சேநாநாய ராத்திரி , ஆகையால் உயிர்விட்டு நீ என் 
கன் . 

மனைவி ஆயினை . இவ்வகை நாம் இரு 
விப்பிரநாராயணர் - தொண்டரடிப்பொடி வரும் ஆறு பிறவி எடுத்து ஏழாம்பிறவியில் 
யாழ்வாருக்கு ஒருபெயர் . இவர் தாய் மதுரைக்கு அரசனும் அரசியுமாகி முத்தி 
தேவதேவி . இவள் சூர்ப்பநகை யம்சம் . யடைவோம் என்றனன் . 
கிருஷ்ணாவதாரத்தில் குப்ஜையாயிருந்து விமலசுவாமி 

சைந பதின் மூன்றாவது 
பிறகு தேவதேவியானவள் . 

தீர்த்தங்கார் . இவர் காம்பிலி நாட்டில் 
விப்பிரவாகு - இந்திரத்துய்ம்மன் என்னும் இக்ஷவாகு வம்சத்தில் கிருதவர்மாவிற்குச் 
பாண்டியனுக்குக் குமாரன் , 

செயசியாமையிடம் மாசிமாசம் சுக்கில 
விப்பிரன் - 1. ஓர் சிற்பி . 

பக்ஷம் சதுர்த்தி உத்திரட்டாதியில் பிறந் 
2. இரண்யரோமன் அல்லது இரண்ய தவர் . இவர் உன்னதம் ( சு 0 ) வில் சுவர்ண 
ரேதயஸுக்குக் குமாரன் . 

வர்ணம் ஆயுஷ்யம் ( சு 0 ) லக்ஷவருஷம் , 
3. துருவனுக்குப்போன் , சிஷ்டியின் இவர் காலத்துக் சணதார் மேருமந் தார் 
குமாரன் . 

முதலானோரான ஐம்பத் தைவர் . இவர் 
விப்பிராசன் - சுகுருதி குமாரன் . இவன் காலத்து அரசர் - தருமபலதேவர் , சுயம்பு 
குமாரன் அணுகன் . கௌசிகனைக் காண்க. 

வாஸுதேவர் , மதுபிரிது வாஸுதேவர் . 
விப்பிராதன் - புருசுண்டியைக் காண்க , இவர் காலத்துத்தான் வைஷ்ணவ மதம் 
விப்பிலகன் சிவகணத்தவரில் ஒருவன் . உண்டாயிற்று என்பர் இச்சமயத்தவர் . 
விப்ரதிபத்தி - வாதி தான் சொன்ன விமலம் சிவசூர்ய பீடம் , 
னத்தையும் , பிரதிவாதியானவன் சொன்ன விமலன் – 1. சிந்துதேசாதிபதி ; சோபிகை 
வசரத்தையும் உள்ள படி அறியாமல் விப களைக் காண்க . 
ரீ தமாச அறிதல் , ( சிவ - சித் .) 

2 , கத்ரு குமாரன் , நாகன் . 
விமரிசன் - இவன் வேடராசனாய்க் குமுத 3. சத்தியமன் குமாரன் , 

4. சிவகிங்கரன் . வெள்ளைச் சிங்க 
வதி என்பவளை மணந்து மற்ற விரதங்கள் 
அனைத்தும் ஒழித்துச் சிவராத்திரி விரதம் உருக்கொண்டு அருந்ததேவரிடம் இருப் 

பவன் . 
ஒன்றுமே அநுட்டித்து வருகையில் , இவன் 
மனைவி நீ இவ்விரதமொன்றையே யனுட் 5. ஒரு சூரியன் . 
டிப்பதற்குக் காரணம் என்னை என்றனள் . விமலா -- நவசத்திகளில் ஒருத்தி , 
வேடராசன் நான் முக்காலமும் உணர் விமலாதித்தன் - 1. விமலன் என்னும் சூரி 
வேன் உன் பொருட்டுக் கூறுகிறேன் யன் பூசித்துத் தம்குலத்தில் குட்டநோய் 
கேள் : நான் பூர்வத்தில் ஒரு நாயாய்ப் வராதிருக்க வரம்பெற்றவன் . ஆதலால் 
பிறந்து பம்பை நகரத்துச் சிவாலயத்துப் விமலாதித்தன் என்று பெயர் . ( காசி கண் 
பலி பீடத்தில் 
பீடத்தில் இருந்த அன்னத்தைக் டம் . ) 

2. கங்கை கொண்ட ராஜேந்திர சோழ 
கவரச்சென் றனன் . அங்குள்ளவர்கள் அக் 

னால் முறியடிக்கப்பட்டு அவள் மகளை 
காலையில் என்னைத் துரத்த நான் பயந் 


விமலை 


1446 


வியாக்கிரபாதமுநிவர் 


மணந்து தன்னாசு பெற்ற கீழைச் சளுக் வியப்பணி 

ஒரு பயனைக் கருதியதற்குப் 
சிய அரசன் . 

பகையாகிய முயற்சியைச் செய்தல் . 
3. மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தி இதனை விசித்ராலங்காரம் என்ப . ( குவல .) 
விருந்த அவனது தலைவனான மதுராந்தக வியம் 

பிறர்க்குரியனவாகச் செய்யப்படும் 
பொத்தப்பி சோழனின் பட்டப் பெயர் . பொன் முதலியவற்றின் செலவு . ( சுக் - மீ . ) 
( I. M , P. ) 

வியலூர் - செங்குட்டுவனால் வெல்லப் 
விமலை - 1. சிவடூர்ய பீடத்து அமருஞ் பட்ட ஊர். (சிலப்பதிகாரம் .) 

வியன் - மித்திரவருமன் குமாரன் . இவன் 
2. அயோத்திக்கு ஒரு பெயர் . 

தரணியை மணந்து ஒரு யாகஞ்செய்ய 
3. சிவசத்தியின் அம்சம் . அல்லமரை நிலத்தை 

உழுதனன் . 

உழுதகாலையில் 
மயக்கவந்த மாயை பொருட்டுப் பூமியில் உழுபடையில் பெண்குழந்தை ஒன்று 
வந்தவள் . 

தோன்றிற்று . அப்பெண் குழந்தையைத் 
விழடர் - பிரமன் சபையில் உள்ள தேவர் .. தன் மனைவியிடம் கொடுத்து வளர்க்கை 
விழர்த்தாரிஷபன் - நிதிபுத்திரனாகிய ஒரு யில் ஒரு குமாரன் பிறந்தனன் . அக்குமா 
அகான் . 

னுக்கு வசு தாசன் எனப்பெயர் இட்டும் , 
விம்சதி - திருதராட்டிரன் குமாரருள் ஒரு பெண்ணிற்குப் பதுமினி எனப்பெயர் 
வன் . 

இட்டும் வளர்க்கையில் பதுமினி ஒருநாள் 
விம்பசாரகதை - இது ஒரு தமிழ் பௌத்த பூஞ்சோலைக்குத் தனது தோழியருடன் 
நூல் , கௌ தமபுத்தருடைய மாணாக்கரில் சென்றனன் . அச்சோலைக்குள் விளையாடிக் 
ஒருவனும், இராஜக்ருக நகரத்தரசனுமா கொண்டு இருக்கையில் அங்கு எழுந்தரு 
கிய பிம்பஸாரனுடைய சரித்திரத்தைக் ளிய வராகமூர்த்தி இவளைக் கண்டு மயல் 
கூறுவதாம் . இதன் நூலாசிரியர் வாலாறு கொண்டு வகுள மாலிகையென்னுந் தோழி 
முதலியன தெரியவில்லை. 

யைத் தூதுவிட்டு இவளை மணந்தனர் . 
வியங்கோள் இது ஐம்பால் மூவிடங் இவளே அலர்மேன் மங்கை (திருவேங்கட 
சளுக்குரித்தாய் வேண்டுகோள் முதலிய புராணம் .) 
பொருள் தரும் முற்றுச்சொல் , 

வியாகரகேது -சோழர் சரிதையிற் சித் 
வியதீபாதம் - சந்திரன் பிரகஸ்பதியின் திராதனைக் காண்க. 
தேவியாகிய தாரையைக் கிரகிக்க , மித்ர வியாக்கிரசருமர் 

ஒரு ருஷி . 
னாகிய சூரியன் அவ்வாறு செய்தல் அடாது வியாக்கிரதுண்டன் 

ஒரு பாரத வீரன் . 
தாரையை விடுக எனக் கூற , சந்தி வியாக்கிரபதன் - ஒரு வேதியன் . ஒழுக்கம் 
ரன் சூரியனைக் குரோதபார்வையுடன் விட்டுக் காமத்தால் பிடியுண்டு ஒரு காட் 
பார்க்கச் சூரியனும் சந்திரனைக் கோபத் டில் திருடுகையில் அரசன் தொடர்ந்து 
துடன் நோக்கினன் . இவ்விருவர் கோப வா மறைந் தனன் . அவ்விடம் தன்னைத் 
மும் ஒன்றாய்க் கலக்க , அக்கோபத்தீய தொடர்ந்தவனைப் புலி விழுங்கக் கண்டு 
னின்று ஒரு கோரபுருஷன் பிங்கள நிறங் அச்சம் நீங்கி வியாக்கிரமாகிய புலியால் 
கொண்ட கண்களை யுடையனாயும் , நீண்ட விழுந்தவன் பாதத்தைப் பற்றிச் சென்ற 
உதடுகளையும் பெரும்பற்களையு முடையனா தால் வியாக்கிரபத நாமத்துடன் இறந்து 
யும் ஏறிட்ட புருவமுடையனாயும் பிங்கள அப்பெயர் புனைந்ததால் நரகம் நீங்கிச் சிவ 
நிறங்கொண்ட மீசையும் ரோமமும் உடை பதம் அடைந்தனன் , 
யனாயும் , பிளவுபட்ட நீண்ட நாவையுடை வியாக்கிரபாதழநிவர் - மத்தியந் தன முங் 
யனாயும் , அதிபசி யுடையனாய்ப் பூமி முழு வர் புத்திரர். இவர் சிவபூசையைக் கடைப் 
தும் உண்ணும் விருப்புடையனாயும் பிறக்க பிடித்துச் சிவபிரான் பிரத்தியக்ஷமாகத் 
இவனை அவர்கள் நோக்கி உனக்கு விய தீ தரிசித்துச் சிவமூர்த்தியிடம் சிவபூசைக் 
பாத நாமமுண்டாகுக, நீ சர்வயோகங்கள் 

குப் பழுதில்லா மலரெடுச்சு நகங்களிற் 
னும் பதியாகுக ; உன் யோகத்தில் எவ கண்களும், மரம் வழுக்காமல் ஏறப் புலிக் 
ரூம் சுபகார்யம் செய்யாதிருக்க என வாம் காலும் கையும் பெற்று , வசிட்டருடன் 
தர்தனர் . 

பிறந்தவளை மணந்து , உபமன்னிய முதி 
வியந்தசேனை- ஒரு வித்தியாதர அரம்பை . வரைப் பெற்றுத் தம் ஆச்சிரமத்து இருக் 
(Gளா . ) 

தனர் . இவர் குமாரராகிய உபமன்னியர் 


வியாக்கிரமாசுரன் 


1447 


வியாசர் 


பதி , 


வசிட்டரிடம் காமதேனுவின் பால் உண்ட 
ருசியால் அழ முறிவர் குழந்தையைச் சிவ 
மூர்த்தியின் சந்நிதானத்து இட்டுக் குறை 
கூறினர் . சிவமூர்த்தி குழந்தைக்குத் 
திருப்பாற்கடலை உண்பித்தனர் . 
சிதம்பரத்தலத்து நடன தரிசனஞ் செய்ய 
வேண்டிச் சிவபூசை செய்திருக்கையில் 
அவ்விடம் , பதஞ்சலி முரிவரைக் கண்டு 
மருவி அவருடன் நடன தரிசனங் கண்டு 
ஆனந்தம் அடைந்தவர் . இதற்கு முன் 
பிறப்புக் கௌதமர் என்பது ( திருச்செந் 
தூர்ப்புராணம் ) ( கோயிற் - பு .) 
வியாக்கிரமாசுரன் - நீலிவரத்தில் இருந்து 
முறிவரை வருத்தி விஷ்ணுமூர்த்தியால் 
இறந்த அசுரன் . 
வியாக்கிரழகன் - சூரபதுமனுக்குச்சேநாதி 

மாயைக்கும் காசிபருக்கும் பிறந் 
தவன் . ( கந்தபுராணம் ). 
வியாக்கிராதன் -- அரிபுரத்து அரசன் , 
வியாக்கிரன் - 1. சண்முக சேகாவீரன் , 

2. வீரபத்திரரால் கொலையுண்டவன் , 
வியாசந்தி 

ஒரு தீர்த்தம் , 
வியாசபட்டர் முதலில் ஸ்மார்த்தவராய் 
இருந்து அப்பய்ய தீக்ஷித சுவாமிகளால் 
சைவரான வேதியர் . 
வியாசர் - 1. பராசருக்குச் சத்தியவதி 
யிடம் பிறந்த குமாரர் . சத்தியவதி பரிமள 
கந்தி என்பர் . 

2. வேதத்தை வகுத்தனால் இப்பெயர் 
பெற்றவர் , 
3. புராணங்களை அருளிச்செய்தவர் . 
4. பாரதம் எழுத விநாயகரை வேண்டி 
அவர் எழுதப் பாரதம் கூறினவர் , 
5. பிரமசூத்திரங் கூறியவர் . 
6 , தாயின் கட்டளைப்படி காசிராசன் 
பெண்களையும் , அவர்களின் தோழியையும் 
கூடித் திருதராட்டிரன் , பாண்டு, விதுரன் 
இவர்களைப் பெற்றவர் . பாண்டவர்கள் 

த்தில் வசிக்கையில் ஆங்காங்குத் தோன் 
றித் தருமங் கூறினவர் . 

7. நாரதர் சுகரைக்கண்டு ஞானோப 
தேசஞ் செய்து நீங்கிய காலத்துக் குமாரர் 
தம்மைவிட்டு நீங்கிச் செல்லுகையில் அவ 
ரைப் பின்தொடர்ந்து , சுகசக 
அழைக்கையில் மலைமுதலியன என் என் 
றன . அவ்வழியில் ஒரு தடாகத்தில் நீர் 
விளையாடிக் கொண்டிருந்த தேவ ஸ்திரீ 
கள் சாரைக்கண்டு நீரில் இருந்து எழுந் 
திராமல் வியாசரைக் கண்டபோது காணி 


உடை உடுக்கக் கண்டு அப் பெண்களால் 
சுகர் தன்மையைக் கண்டு மீண்டவர் . 

8. ஒருமுறை தனது தேசத்தைக் காக்க 
இவரைக் கண்டு ஓட்டமெடுத்த புழுவின் 
வாலாறு அறிந்து அப்புழு பல பிறவி 
யெத்ேதுக் கடைசியில் அவ்வியேயனாய்ப் 
பிறக்க அருள் செய்தவர் . 

9. பார்தத்தில் அபிமன்னன் இறந்த 
தைப்பற்றி விசனமுற்ற தருமரைத் தேற் 
றியவர் 

10. இவருக்குக் கிருதாசியின் வழி 
யாய்ச் சுகர் பிறந்தனர் ; சுகரைக் காண்க . 

11. தருமரைப் பாரத யுத்தத்தில் வர்த 
பாபம் தொலைய அச்வமேதஞ் செய்ய ஏவி 
னவர் . திருதராட்டிரன் பாண்டவரை நீங் 
இத் தவமேற்கொண்டு தவஞ் செய்கையில் 
அவ்விடம் வந்து அவனைத் தேற்றி இறந்த 
மைந்தரைத் திருதராட்டிரனுக்கும் அவ் 
விடம் திருதராட்டிரனைக் காணவந்திருந்த 
பாண்டவர்க்கும் கர்ணன் , அபிமன்னன் , 
அரவான் முதலியவர்களைச் சுவர்க்கத்தில் 
இருந்து அழைத்துக் காட்டியவர் . அவர் 
களின் பத்தினியரைக் சங்கையில் வீழ்ந்து 
சுவர்க்கம் அடையக் கற்பித்தவர் . 

12. கையிசாரண்யமுதிவனிடம் 
வன் பாமென்று கூற , அவர்கள் சாசிஷேத் 
திரமடைந்து கூறுக என அவ்வகை 
கூறிக் கையும் காவும் எழாது விஷ்ணு 
மூர்த்தியால் சிவமூர்த்தி பரமபதி எனக் 
கூறச் சேட்டுச் சிவத்துதிசெய்து கையு 
காவும் பெற்றவர். 

13. இவர் காசியில் மாணாக்கருடன் 
பிக்ஷையேற்கப் பிக்ஷை பெறாததுகண்டு 
ஓட்டை எறிந்து காசியைச் சபிக்க எண் 
ணுகையில் அன்னபூரணி அன்னமளிக்க 
உண்டவர் . ( காசிகண்டம் .) 

14. இந்த வியாசர் வைவச்சத மன்வந் 
தரத்தில் இருபத்தெட்டாவது துவாபா 
யுகத்தில் இருந்தவர் . இவ்வதை அந்த மன் 
வந்தாத்தில் இருபத்தெட்டு வியாசர்கள் 
இருந்தனர் என்று புராணங்கள் கூறும், 
இவர் வேதங்கள் நான்கையும் சுமந்துவுக் 
கும் , சைமினிக்கும் , பைலருக்கும் , சகருக் 
கும் , வைசம்பாயனருக்கும் உபதேசித்த 
னர் . இவர் த்வீபத்தில் பிறந்தபடியால் 
த்வைபாயனர் என்று பெயர். வியாசர்களின் 
பெயரைக் கூறுகிறேன் . வைவச்சு தமன் 
வந்தரத்தில் அதாவது முதல் துவாபரயுகத் 
தில் சுவாயம்புமனு வியாசர், இரண்டா 


என 


வியாசர் 


1448 


வியாதியஸ்தர் மருந்துண்ணல் 


வர துவாபரயுகத்தில் பிரசாபதி வியாசர் , வியாசர் , உக - 

ல் இலாங்கலி 
மூன்றாவது துவாபரயுகத்தில் 

வியாசர் , உச - வது க - ல் சுவே தன் வியாசர் , 
வியாசர் , நான்காவது துவாபரயுகத்தில் உடு - வது க ல் சூலி வியாசர் , உசு-வது 
அந்தணன் வியாசர் , ஐந்தாவது துவாபா க - ல் திண்டாமுண்டி வியாசர் , உஎ வது 
யுகத்தில் சூரியன் வியாசர் , ஆறாவது க - ல் சயிட்டுணு வியாசர் , உ.அ -வது க- ல் 
து - ல் வசிட்டன் வியாசர் , ஏழாவது துல் , சோம தன்மன் வியாசர் , இவர்கள் வியாசர் 
ந்திரன் வியாசர் , எட்டாவது 

து - ல் , 

களாய் இருந்து வேதம் முதலியவைகளை 
வசிட்டன் வியாசர் , ஒன்பதாவது து ல் , வெளியிடுவர் . இவர்கள் ஒவ்வொருவருக் 
அச்சு தன் வியாசர் , பத்தாவது து - ல் திரி கும் நால்வர் மாணாக்கரும் இருப்பர் . இவர் 
தாமன் வியாசர் , பதினொன்றாவது து - ல் , கள் சிரஞ்சீவிகள் . 
இடபன் வியாசர், பன்னிரண்டாவது து - ல் , வியாசன் - 1. ஒருவேடன் ; சிவபூசையால் 
சுததேசன் வியாசர் , பதிமூன்றாவது -ல் , மகப்பேறும் மலாடியும் பெற்றவன் . 
தருமன் வியாசர், பதினான்காவது து - ல் , 2. அளவு நூலாசரியரில் ஒருவன் . 
தாக்கு வியாசர் , பதினைந்தாவது து - ல் , வியாதம் 

ஒரு தீர்த்தம் . 
திரியாருணி வியாசர் , பதினாறாவது து - ல் , வியாதன் வியாஸமுனிவர் ; உதயனனு 
தனஞ்சயன் வியாசர் , பதினேழாவது து - ல் , டைய தந்தையினது குலத்திற்கு முதல்வர் 
கேமகன் வியாசர் , பதினெட்டாவது து -ல் , ( பெ - கதை . ) 
ருதுஞ்சயன் வியாசர் , பத்தொன்பதாவது வியாதி - நகுஷன் குமாரன் . 
து - ல் பரத்துவாசன் வியாசர் , இருபதா வியாதிகொண்டால் நீங்காத நாள்- பாணி , 
வது து - ல் கௌதமன் வியாசர் , இருபத் கார்த்திகை, திருவாதிரை , ஆயிலியம் , முப் 
தொன்றாவது து - ல் விவச்சுவான் வியாசர் , பூரம் , சுவாதி , கேட்டை , அரிட்டம் , சத 
இருபத்திரண்டாவது து - ல் சூக்ஷமாய யங்களும் , சதுர்த்தி , ஷஷ்டி , நவமி , துவா 
னன் வியாசர் , இருபத்து மூன்றாவது து - ல் , தசிகளும், ஞாயிறு , செவ்வாய் , சனிவாரங் 
திரணவிந்து வியாசர் ,இருபத்துநான்காவது களுங் கூடின நாட்களில் வியாதிகொண் 
து - ல் வான்மீகி வியாசர் , இருபத்தைந்தா டால் நீங்கா தாம் . 
வது து - ல் சத்தி வியாசர் , இருபத்தாறா வியாதியஸ்தர் மருந்துண்ணல் 

ஞாயிறு , 
து - ல் பராசரன் வியாசர் , இருபத் திங்கள் , புதன் , வியாழன் , வாரோ தயமும் , 
தேழாவது து - ல் சாதுகன்னன் வியாசர் ,, அசுவினி , ரோகினி, மிருகசீரிடம் , புநர் 
இருபத்தெட்டாவது து - ல் வியாதர் வியா பூசம் , உத்தரம் , சித்திரை, சுவாதி , அனு 
சர் , இருபத்தெட்டுக் கலியுகத்திலும் வியா ஷம் , உத்தராடம் , திருவோணம் , அவிட் 
சர்களைக் கூறுகிறேன் . முதலாவது கலியு டம் , சதயம் , உத்திரட்டாதி , ரேவதியும் , 
கத்தில் , சாதன் வியாசர் , உ.வது க - ல் தம மேஷம் , கர்க்கடம் , கன்னி , துலாம் , மகா 
னன் வியாசர் , கூ - வது க - ல் சுகோத்திரன் மும் , கூ - ம் இடம் , எ - ம் இடம் , அ - ம் 
வியாசர் , ச - வது க.ல் கங்கணன் வியாசர் , இடம் சுத்தியும் மருந்துண்ண உத்தமம் ; 
இ.வது க.ல் , உலோகாகி வியாசர், சு - வது வெள்ளி, வாயோதயாம்சமும்,சனிவாரமும் 

ல் யோகி வியாசர் , எ - வது க - ல் இம் பூருவபக்ஷமும் , இருத்தைகளும் , சென்மத் 
திரன் வியாசர் , அ - வது க - ல் சைகிடவ் திரயங்களும் , சந்திராஷ்டமமுமாகா ; திரு 
யன் வியாசர் , க -வது க - ல் திதிவாகன் வாதிரை ஆயில்யம் , மூலம் , கேட்டையும் , 
வியாசர் , க 0 வது ச - ல் விடபன் வி - ர் , சதுர்த்தி , நவமி , சதுர் தசியும் , ஞாயிறு , 
கக - வது க - ல் பிருகு வியாசர் , கஉ - வது செவ்வாய் , சனி வாரோதயமும் , புண் 
க - ல் உக்கிரபதன் வியாசர் , கங - வது க - ல் , ணறுத்தல் , சுடுதல் , காரமிடுதல் , அட்டை 
அத்திரி வியாசர் , கச - வது க - ல் வாலி விடுதல் முதலானவை செய்ய உத்தமம் . 
வியாசர் , கரு-வது க - ல் கோதமன் வியாசர் , சன்மத்திரயங்களும் சந்திராஷ்டமும் 
கசு -வது கால் கிரீடன் வியாசர் , கஎ- வது விலக்கப்பட்டன . சடுதியான ரோகங் 
ச - ல் கோகன்னன் வியாசர் , கஅ வது களுக்குக் காலநியமமில்லை. ஞாயிறு , செவ் 
க - ல் , காவாசான் வியாசர் , கக - வது க- ல் வாய் , புதன் , சனி வாரோ தயங்களும் சதுர் 
சிசுண்டி வியாசர் , 20 - வது க - ல் சடாமலி த்தி, அஷ்டமி , நவமி , தசமி , சதுர்த்தசித் 
யன் வியாசர் , உக -வது க - ல் அட்டகா திதிகளும் , அச்சுவினி, மிருகசீரிடம் , பூசம் , 
என் வியாசர் , உஉ - வது க - ல் தாருகன் அசுத்தம் , சித்திரை, அநுஷம் , மூலம் , 


வியாத்தசித்த விசேஷியாசித்தன் 


1449 


வியூகம் 


திருவோணம் , அவிட்டம் , சதயாட்சத்திர 4. இது சூரியனுக்கு ஐந்தாவது வட் 
ங்களும் மேடம் , மிதுனம் , சிங்கம் , கன்னி , டத்திலுள்ள கிரகம் . இது சூரியனுக்கு 
தனுசு , மகரம், மீனராசிகளும் , பாற்கால ( 48 ) கோடியே ( 30 ) மைல் நீளத்திற் கப் 
மும் நோய்மாறிக் குறிக்க உத்தமம் . 

பாலிருந்து சூரியனைச் சுற்றி வருகிறது , 
வியாத்தசித்த விசேஷியாசித்தன் சத்தம் இது ( 9 ) மணி ( 55 ) நிமிஷத்தில் தன்னைத் 
அநித்தம் பண்ணப்பட்டுச் சாமான்யவத் தானே சுற்றி வருகிறது . 

இது ( 12 ) 
தாகையினால் , இதில் சாமான்ய வத்தென் வருஷங்களில் சூரியனைச் சுற்றுகிறது 
கிற விசேஷியம் வியர்த்தமாகையினால் இதனை நான்கு உபகிரகங்கள் சுற்றுகி 
என்பர் . இது மீமாம்சகன் மதக்கொள்கை நன , இதன் குறுக்களவு ( 56,500 ) மைல் 
(சிவ - சித் ) 

இதற்கடுத்த வட்டத்தில் சமிக்கிரகம் இரு 
வியாத்திகரணாசித்தன் - அநித்யம் சந்தம் , 

இது பொன்னிற முடையது .. 
படம் பண்ணுகையாலே , இந்த ஏது சத் வெறுங்கன்ணுக்குப் புலப்படக்கூடியது . 
தம் என்கிற பக்ஷத்திற்குப் பின்னமா யிருக் வியுஷிதாச்வன் - இவன் பூருவம்சத்தரசன் ; 
கிற ஆகாரத்தையுடைய படத்திலே யிருக் இவன் மகாயாகங்களைச் செய்து தர்ம 
கையினால் என்க . (சிவ - சித் .) 

மாகச் செங்கோல் நடாத்தி உலகத்தைக் 
வியாத்த விசேஷணாசித்தன் - இது இந்தப் காத்துவந்தான். இவன் கக்ஷிவானுடைய 

பக்ஷத்திலே இறந்த வேதுவை முன்பின்னா புத்திரியாகிய பதரையென்பவளை மணந்த 
கச் சொல்லுகை. இது மீமாம்சன் மதக் னன் . இவன் சிலநாள் புத்திரரில்லாமலி 
கொள்கை . 

ந்து ஷய ரோகபீடிதனாய் இறந்து போக , 
வியாபினி - 1. அமனஸ்சத்தி . 

மனைவி இவன் தேகத்தை விடாம லுடன் 
2. சோடசகலா பிராசா தங்களுள் சம கட்டையேறத் துக்கமுறுகையில் அசரீரி 
னைக்குக் கீழ்நிற்பது . 

வாக்கு ஒன்று ஓ பத்திரையே | விசனப் 
வியாவிருத்திய பிதானன் - ஆச்சயம் போல படவேண்டாம் , எழுந்திரு , உனக்கு ஒரு 
என்கிற வியாப்தியுண்டாதல் . ( சிவ -சித் ) 

வரம் கொடுப்பேன் , ருதுஸ்நானஞ் 
வியாழமாலையகவல் - இப்பொழுது மறை 

செய்தபின் உன்படுக்கையில் சதுர்த்தசி , 
ந்த இடைச்சங்கம் மருவிய நூல் 

எல் . 

அஷ்டமி தினங்களில் என்னுடன் சயனஞ் 
வியாழன் - 1 , தேவகுரு . பிரகஸ்பதியைக் செய்வாய் என்றது. இதைக் கேட்ட அக் 
காண்க , 

கற்புக்காசி அவ்வாறே செய்ய , இறந்த 
2 ஒருஇருடி . இவர் சுகன் என்னும் வே தன் கணவனால் அந்தப் பத்திரை சால்வ 
ளாளன் குமாரர்கள் பன்னிருவர் தம்மைத் தேசத்தாசர் மூவரையும் , மத்ரதேசத்தரசர் 
தவநிலையில் இருந்து கெடுக்க எண்ணிக் கல் நால்வரையும் புத்திரராகப் பெற்றாள் . 
மண் முதலியவற்றால் துன்பப் படுத்திய வியுஷ்டி - 1. தோஷாவிற்குப் புட்சிபார 
தால் அவர்களைப் பன்றிகளாகச் சபித்தவர். னால் பிறந்த குமாரன் . தேவி புஷ்சாணி ; 

3. சுக்கிரன் தவத்திற்குச்சென்று மீண்டு குமாரன் சர்வதேசஸ் . 
எவர் சண்ணிற்கும் புலப்படாமல் பத்து 2. விபாவஸு வென்னும் வஸுவிற்கு 
வருஷம் சயந்தியுடன் சமித்திருக்கையில் , உஷாவிடத்து உதித் , குமாரன் . 
தேவகுருவாகிய வியாழன் சுக்கிரனைப் வியூகம் -1, என்பது அணிவகுப்பு . அவ்வியூ 
போல் 

அவர்களுக்குப் கம் உரம் , இரண்டு இரச்கைகள் , மத்தி 
பாஷண்டமதம் போதிக்கையில் , சுக்கிரன் யம் , பிரதிக்கிரகம் , பிரிட்டம் , கோடி , 
வந்து தான் குருவென்று கூற , மீண்டுமிவர் என்னும் எழுவகை யுறுப்பின தாய்த் தன் 
நான் தான் சுக்கிரனென்று அசுரர்களுக்கு டம் , மண்டலம் , அசங்க தம் , போசம் , 
நம்பிக்கை யுண்டாம் வகை செய்யச் சக் எனும் நால்வசைத்தாகித் தம்முண் மாறு 

கொண்ட பசையாசர் போர்ப்படைகளை 
கிரன் தான் அசுரர்களுக்குத் தான் தான் சுக் 
கிரனென்று எவ்வளவு கூறியும் கேளாத தாங்கி நிற்றற்பொருட்டுச் சேனைகளை 
தினால் , அசுரர்களை நீங்கள் தேவர்களால் நிறுத்துவது . அது விரியான் முப்பராம் , 
அப்செயமடைக எனக் கூறிய சாபத்தைக் அவை : பிறதாம் , திருடகம் , சியாவத்தம் , 
கேட்டுத் தான் வந்த காரியம் முடிந்த குட்சி , பிரதிட்டம் , சுப்பிரதிட்டம் , சிகே 
தென்று மறைந்து தெய்வ உலகஞ் சென் யம் , விசயம் , சஞ்சயம் , விசாலம் , நிசயம் 
றவர். ( தே - பா .) 

சூசி , தூணா, கன்னம் , சமூமுகம் , இரதாசி 
182 


உருக்கொண்டு 


வியூகம் 


1450 


விரசினவா 


யம் சருவதோபத்திரம் , அர்ச்சயம் , அர்த்த வியோமன் - 1. பிரதிகர்த்தாவின் 

குமா 
சர்திரம் , உத்தானம் , சிருங்காடம் , கர்க் ரன் . தாய் ஸ்துதி . 
கடகம் , சிருங்காரி , காகபாரி , கோதிகா, 2 தசாருகன் குமாரன் . 
கோமூத்திரிகை, கிஞ்சகம் , சஞ்சாரி , சக 3 வியோமசுரனுக்கு ஒரு பெயர் . 
டம் , பந்தம் என்பனவாம் . இவற்றின் 4. சம்சன் சேனாபதி ; கண்ணனா லிறங் 
விரிவுகளைக் காமந்தகம் என்னும் நூலிற் தவன் . 
காண்க. 

வியோமாசுரன் - 1. மயாசான் குமாரன் , 
2 வியூகம் என்பது படைவகுப்பு . இவன் கம்சனால் எவப்பெற்றுக் கிருஷ்ண 
கீசௌஞ்சவியூகம் - ஆகாயத்தில் வரிசை னிடத்து விளையாடும் கோபாலரில் ஒரு 
வரிசையாகச் செல்லும் செவுஞ்ச பக்ஷி வனாய் விளையாடிக் கோபாலசைக் குகை 
போல் நுண்ணிய கழுத்தினையும் , இடை யில் அடக்கக் கண்டு கண்ணன் கோபித் 
கெராய பின்னிறகினையும் , பருத்துத் திர துக் கழுத்தை நெருக்கிக் கொல்ல மாய்க் 
ண்ட இறகுகளையும் உடையதாக அமைக் 

தவன் 
கப்படும் படைவகுப்பு . சேனாவியூகம் - 2. இவன் சிந்தாசுரன் ஏவலால் நச்சுமா 
பெரிய 

இறகுகளையும் , இடைநிகராய மர வுருவாய் நிற்க விநாயகருடன் இருந்த 
கழுத்தினையும் , பின்னிறகினையும் , முகத் சிறுவர் இதன் கீழ் உதிர்ந்த சனிகளை 
திற் கூர்மையையும் உள்ள தாக அமைக்கப் உண்டு இறந்தனர் . இதனைக் கண்ட பால 
படும் படை வகுப்பு . மகரவியூகம் சந்திரமூர்த்தி அம் மரப்பொந்தில் தேன் 
நான்கு கால்களையும் , நீண்டு பருத்த முகத் கூடு இருக்கக் கண்டு குதித்தனர் . அசுரன் 
தினையும் , இரண்டு உதடுகளையு முடைய உடனே விாயகரை மூடிக்கொள்ள விநா 
தாக அமைக்கப்படும் படைவகுப்பு . 

யகர் மரத்தைப்பிளந்து அவனைக் கொன்று 
சூசிவியூகம் - கூரிய முகத்தினையும் , வெளிவந்தனர் . ( விநாயகபு . ) 
ஒத்து நீண்ட தண்டத்தினையும் , அதனடி விரகன் - ஆறா மன்வந்தாத்து இருடி . 
யில் தொளையினுமுடைய தாக அமைக்கப் விரகாங்கர் - ஒரு இராஜா ; இருக்கு 
படுவது . 

வேதத்தில் கூறப்பட்டவர். 

இவர்க்கு 
சக்கிரவியூகம் - ஒரே வழியினையும் , ஐந்து புத்திரர் . 
எட்டு வகையான வளைவுகளையும் உடைய 

விரகாங்கன் - ஒரு அரசன் . இவன் புத் 
தாக அமைக்கப்படுவது . 

திரர் ஐவரும் சில வேதகீதங்களைச் செய் 
சருவதோபத்திரவியூகம் நாற்புறத் தினர் . 
தும் எட்டு வளைவுகளையுடைய தா யமைக் விரசகன் 

விரசகன் - சாவர்ணி மது புத்திரன். 
கப்படுவது . 

விரசசோதரன் - சகாதேவன் குமாரன் :: 
கோனவியூகம் 

உட்செல்ல வழி இவனுக்கு விரசுசோத்ரன் எனவும் பெயர் . 
யில்லாததும் , எல்லாப் பக்கத்தும் முகம் விரசன் - 1. கத்ரு குசாசன் . 
களையும் , எட்டு வட்டங்களையு முடையது . 2. வசிட்டருக்கு ஊர்சையிடம் உதித்த 
சகடவியூகம் - சக்ட வடிவமுடையது . 

குமாரன் . 
வியாள வியூகம் -- பாம்பு வடிவமாக 3. துவட்டாவிற்கு விரோசனையிடம் 
அமைக்கப்படுவது . ( சுக் - நீ . ) 

தித்த குமாரன் . தேவி விஷ்டாபதா. 
வியூடோபஸ்கன் -திருதராட்டிரன் குமாரன் . குமரர் சதசித் முதலிய நூற்றுவர் . இவ 
வியோகம் - நாடக உறுப்பின் விகற்பம் ; னுக்கு ஒரு குமாரியும் உண்டு. இவன் மகா 
இது தலைமக்கள் ஒருவரைத்தான் பல கீர்த்திமான் . 
ரைத்தான் உடைத்தாய்ச் சந்தி ஐந்து 4. சாதார்ணியின் மாணாக்கன் . 
முடைத்தாய் தலைமைக்கண்ட மொருகண் விரசாந்தி இது வைகுண்டத்தில் உள்ள 
டம் பெற்ற தாய் வரும் . (வீரசோ .) 

நதி . இது தேவியார் கைவிரலில் தோன்றி 
வியோமசன் -- விக்னநாயகன் . 

விஷ்ணுமூர்த்தி வேண்ட வைகுண்டத்தில் 
வியோமசுதன் 

வைக்கப்பட்ட நதி . ( ஸ்காந்தம் ) இதில் 
இவன் குமாரன் பீமா தன் . 

மூழ்கினோர் விஷ்ணு சாரூபமடைவர். 
வியோமநபர் - இச்சா சத்தியால் மூர்த்தி விரசாள்- எட்டாமன் உந்தரத்துத்தேவர்கள் . 
சாதாக்யத்து அமர்ந்து பஞ்சகிருத்யஞ் விரசினவா- குரோஷ்டு குமாரன் . எதுவிற் 
செய்யும் சிவாயசம் . 

குப்பௌத்திரன் . இவன் குமாரன் அவிர்பூ. 


தசாருகன் 


குமரான் , 


1551 


விர தமகாத்மியம் 


RE 


உண 


விரசு - உலகத்தில் தர்மத்தைப் பரிபாலிக்க கிரிச்சனம் - நல்லுணவு கொண்டிருத்தல். 
விஷ்ணு மூர்த்தி நினைப்பில் சிருட்டித்த ( உ - வது ) பன்ன கிரிச்சனம் வில்வம் அரசு 
ஒரு அரசன் . இவன் குமாரன் கருத்தமப் அத்தி இவைகளின் தளிர்களில் ஒன்றை 
பிரசாபதி ; இவன் தன் குமாரனுக்குப் பட் நீரில் தோய்த்து உண்டிருத்தல் . ( ச - வது ) 
டமளித்துத் தவமேற் கொண்டவன் சௌமியகிரிச்சனம் - ஒரு பகல் பிண்ணா 
விரசை - 1. வைகுண்டத்தில் உள்ள நதி .. க்கு , பால் , மோர் , சீர் , பொரிமா இவற் 

2. பூர்ணிமா என்பவர்க்குக் குமாரி . றுள் ஒன்றை உண்டிருத்தல் ( 5 வது ) அதி 
3. ஒரு அரக்கி ; மகோற்கடர் என்னும் கிரிச்சனம் - மூன்று நான் ஒவ்வொரு பிடி 
விநாயக மூர்த்தியைக் கொல்ல நராந்தகன் அன்னம் உண்டும் , அது இன்றியும் இருத் 
எவலால் வந்து அவரை விழுங்கினவள் . தல் . ( ச -வது ) கிச்சனதி கிரிச்சனம் 
விநாயகர் இவள் வயிற்றில் இருந்தபடி இருபத்தொரு நாள் பாலே உண்டிருத்தல் , 
நெற்றிக்கண்ணை விழித்தனர் . அதனால் ( எ -வது ) பிரசாபத்தியகரிச்சனம் - மூன் 
இவள் அத்தீ பொறாது ஆறு ஏரி முதலிய றாள் காலை , மூன்று நாள் இரவு , மூன்று 
வற்றின் நீரையுண்டு வெப்பம் தணியப் நாள் இடைவேளை , மூன்று நாள் 
பெறாது ஆகாயகங்கையை உண்ண மீதே வின்மையுடன் இருத்தல் , ( அ வது ) பார் 
ழும்பினள். அதை அறிந்த விநாயகமூர்த்தி 

ககிரிச்சனம் , பன்னிரண்டு நாள் 
திருவடியால் உந்திப் பூமியில் தள்ள மாய்க் வின்றியிருத்தல் , (கவது ) சாந்தபனசிரிச் 
தவள் . (விநாயக புராணம் .) 

சனம் - 4 - நாள் கோசலம் , க - நாள் கோம 
4. நகுஷன் தேவி ; பித்ருக்களைச் யம் , க - நாள் பால் , க - நாள் தருப்பை நீர் , 
காண்க . 

க.நாள் ஊண் இன்றி இருத்தல் , ( க0 
விரதமகாத்மியம் விரதங்களை யநுஷ்டிப் வது ) மகசாந்தாபன கிரிச்சனம் - மேற் 
பவர் , காலையிலெழுந்து தம் கடைமைகளை சொன்னவைகளில் ஒவ்வொன்றையே 
முடித்து முன்னாளும் உபவாசியராய் , குரு , கொண்டிருத்தல் , ( 55 -வது ) சாந்தியாய 
சுக்சர், அஸ்தம் உதயம் மூடங்களாகிய ணம் - சுக்லபக்ஷ த்து ஆதியாய் ஒவ்வொரு 
காலங்களையும் , மலமாஸங்களையும் சிங்க பிடி அன்னம் குறைத்துக் கிருஷ்ணபக்ஷ 
மகா அத்தமனங்களைவும் , விஷகண்ட முத முதல் ஒவ்வொரு பிடி அன்னம் உயர்த்தி 
லிய ஷட்கண்டங்களையும் , தீயநாட்டங்களை யுண்டு முப்போதும் நீராடல் , ( உ - வது) 
யும் , தவிர்த்துக் குற்றமில்லாச் சுபத்தின வாலசாந்திராயணம் - சாந்திராயணத்தின் 
மாகிய நாள்களில் விர தங்களைத் தொடங் இரவில் நான்கு பிடி அன்னம் உண்ணல் , 
கல் வேண்டும் . சுமங்கலிகள் புருஷன் 

1. விநாயக விரதம் - வைகாசிமாதத் 
கட்டளையின் படி விர தங்களை யநுஷ்டித்தல் துச் சுக்லபகூத்து முதற்சுக்கிரவாரந் தொ 
வேண்டும் . அவ்வாறு அல்லாத நங்கை வச் சுக்ரவாரந்தோறும் விநாயகமூர்த் 
புருஷனை இழக்கிறதேயன்றி நாகத்தை 

தியை யெண்ணி விரதமிருப்பது 
யும் அடைகிறாள் , விரதம் தொடங்கும் 2 விநாயகசஷ்டிவிரதம் - இது கார் 
நாளுக்கு முதனாள் முழுதி ஒருபொழு த்திகை மாதத்துக் கிருஷ்ணபடிப் பிர 
துண்டு மறுநாள் ஸ்நானஞ்செய்து தானாதி தமை முதல் மார்கழி மாதத்துச் சுக்லபக 
கள் செய்து சங்கல்பஞ் செய்து ஜபம் சஷ்டியீறாகிய (உக ) நாள்களும் விநாயக 
பூசை முதவிய முடித்து வேதியரைப் ரையெண்ணி அநுட்டிக்கும் விரதமாம் . 
பூசித்துத் துணை முதலியவை யதாசக்தி இதில் ( உச ) இழைகளாலாகிய காப்பு 
யளித்து நியமாகார முதலிய வுள்ளவராய் நாணினைப் புருர் பெண்கள் முறையே 
மாம்சாதிகள், தாம்பூலம் , அப்யங்கனம் , வல இடக்கரங்களில் அணிந்து விரதசமாப்தி 
ரஜஸ்வலையர் , சண்டாளர் , பாபிகளைத் தீண் யில் தக்ஷிணாதிகள் கொடுத்துப் போஜ 
டாது , பெண்போகம் நீத்தல் வேண்டும் . னாதிகள் அருந்த வேண்டும் . 
விரத பங்கம் நேரிடின் மூன்றுநாள் 3. கல்யாணசுந்தாவிரதம் - 
ஆகாரமின்றி யிருத்தல் வேண்டும் . பிறகு குனிமாதத்து உத்திராக்ஷத்திரத்து அநுஷ் 
பிராயச்சித்தம் செய்து கொண்டு மீண்டும் டிக்குஞ் சிவவிரதம் . 
விரதம் தொடங்கல் வேண்டும் . இவ்விரதம் 4. தலவிரதம் - இது தை மாசத்தில் 

அமாவாசையில் சிவாஸ்திரமாகிய திரிசூ 
பல. ( க- வசி) யாசிதம் அதாவது இருபகல் 
உணவு கொண்டிருத்தல் , ( உ வது ) பாதக் லத்தைப் பொன்னால் அல்லது வெள்ளி 


விரதமகாத்மியம் 


1452 


விரதமகாத்மியம் 


யினால் செய்து சிவமூர்த்திப் பிரதிமையில் 
சாத்தி ஆராதித்து விரதமிருப்பது , 

5. இடபவிரதம் - வைகாசிமாதத்தில் 
சுக்லபக அஷ்டமியில் இட்டாரூடராகிய 
சிவமூர்த்தியை யெண்ணி விரதமிரு : பது . 

6. தேவிவிரதம் - சுக்கிரவாரவிரதம் 
இது சித்திரை மாதத்துச் சுக்லபக்ஷத்துச் 
சுக்கிரவாரம் முதல் பார்வதிப் பிராட்டி 
யாரை யெண்ணி விரதகோற்பது . இதில் 
சருசகரை நிவேதாம் செய்தல் வேண்டும் , 
இது சுக்ரகான் அநுட்டித்ததினம் . 

7. ஐப்பசி உத்திரவிரதம் - ஐப்பசி 
மாதத்து உத்திராக்ஷத்திரத்தில் பார்வதி 
தேவியாரை யெண்ணி நோற்பது . 

8. நவராத்திரி விரதம் - திதி விரதத் 
தில் கூறினோம் . ஆண்டுக் காண்க . 

9. கந்த சுக்ரவாரவிரதம் ஐப்பசி 
முதற்சுக்கிரவாரந் தொடங்கி பிரதி சுக்கிர 
வாரந்தோறும் கந்தமூர்த்தியை யெண்ணி 
அநுட்டிக்கும் விரதமாம் . 

10. கிருத்திகைவிரதம் - இது கார்த் 
திகை மாதத்துக் கிருத்திகை நக்ஷத்ர முதல் 
கிருத்திகை தோறும் கந்தமூர்த்தியை யெ 
ண்ணி அநுட்டிக்கும் விரதம். இதில் உப 
வாசம் உத்தமம் . 

11. கந்தசஷ்டி விரதம் - ஐப்பசி மாதம் 
சுக்லபக்ஷப்பிரதமை முதல் சஷ்டியீறாகிய 
ஆறு நாளும் பலாதிகள் மிளகு முதலியன 
உண்டு விரதமிருப்பது உத்தமம் , கூடா 
தவர் ஒருபோதுணவுகொண்டு சஷ்டியில் 
உபவாசமிருப்பது நலம் . 

12 , வைாவவிரதம் - மங்கலவார விர 
தம் - தைமாதத்து முதல் செவ்வாய்க் 
கிழமை முதல் பிரதி செவ்வாய்ச்கிழமை 
யிலும் அநுட்டிக்கும் விரதம் , 

13. சித்திரைப் பாணிவிரதம் 
சித்திரை மாதம் பரணி நக்ஷத்திரத்தில் 
வைரவமூர்த்தியை யெண்ணி அநுட்டிப் 


கள் செய்தவர்கள் இஷ்டசித்திகளை அடை 
ந்து விஷ்ணுலோகம் அடைவர் . 
நாரதனுக்கு ருத்திரர் சொன்னது . 

17. ஆதித்தியசயன விரதம் - அஸ்த 
க்ஷத்திரங்கூடிய சப்தமியிலாயினும் ஆதி 
வாரம் அஸ் தநக்ஷ ரதிரங் கூடிய சங்கிர 
மணத்திலேனும் உமாமகேச்வா விக்ரகத் 
தைச் சூரியநாமங்களால் விதிப்படி பூசித் 
துத் தானாதிகளைச் செய்யின் தங்கள் பிதுர்க் 
களுடன் சிவலோகத்தை அடைவர் . இது 
வும் நாராருக்கு ருத்திரர் சொன்னது , 

18. கிருஷ்ணாஷ்டமி விரதம் - மார்க்க 
சீரிஷமாதம் முதல் ( சட் ) மாதத்தில் ( க 2 ) 
கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியில் சங்கரன் முத 
வியவர்களை விதிப்பிரகாரம் பூசித்துத் தானா 
திகளைக் கொடுத்தால் முத்தியடைவர் . 
இதுவும் நாரதருக்கு ருத்திரர் சொன் 
னது . 

19. ரோகணி சந்திரசேகர விரதம் 
சோமவாரமாயினும் , மிருகசீரிஷ நக்ஷத் 
திரமாயினும் வந்த பூர்ணிமையில் சிவ 
மூர்த்தியை விதிப்படி பூசித்து, விதிப்படி 
தானாதிகளைத் தரின் முத்தியடைவர் . இது 
வும் நாரதருக்கு ருத்திரர் சொன்னது . 

20 சௌபாக்கியசயனவிரதம் - சித் 
திரைமாதம் சுத்த திரிதியை பூர்வான்னத் 
தில் உமாமகேச்வா 

விக்ரகங்களுக்குத் 
திருக்கல்யாணம் செய்வித்து விதிப்படி 
பூஜாதானங்களைச் செய்யின் சிவலோகம் 
அடைவர். இது மச்சமூர்த்தி மநுவுக்குச் 
சொன்னது . 

21. அனந்ததிரிதியா விரதம் - சிராவ 
ணசுத்ததிருதியை முதல் ( கஉ ) திதிகள் , 
இந்த விரதத்தை அனுசரித்துக் கௌரியை 
விதிப்பிரகாரம் பூஜித்துத் தானாதிகளைச் 
செய்யின் சிவலோகம் 

அடைவர் . 
பார்வதிக்குச் சிவன் சொன்னது . 

22. ஸகல்யாணதிரிதியா விரதம் 
இது மாசிமாதம் சுத்த திரிதியை முதல் 
ஆரம்பித்துக் கௌரியைவிதிப்படி பூஜிப் 
பின் சத்தியுலகம் அடைவர். இது பார் 
வதிக்குச் சிவன் சொன்னது . 

23 ஆர்த்தானந்த தீரீதியாவிரதம் 
இது உத்திராடம் , பூராடம் , மிருகசீரிடம் , 
அஸ்தம் , மூலம் இவற்றுள் எதிலாயினும் 
வரும் சுக்கிலபகூத் திரிதியையில் ஆரம் 
பித்து உமாமகேச்வாகல்ப பிரகாரம் பூசிக் 
சத் தேவியுலகம் அடைவர் . இது பார் 
வதிக்குச் சிவன் சொன்னது , 


14. ஐப்பசிப் பரணிவிரதம் 
ஐப்பசி மாதம் பாணியில் வைரவக்கடவுளை 
யெண்ணி அநுட்டிப்பது . 

15. வீரபத்திரவிரதம் - இது செவ் 
வாய்க்கிழமைதோறும் வீரபத்திரக்கடவுளை 
யெண்ணிச் செய்யும் விரதமாம் . 

16. நக்ஷத்திரபுருஷவிரதம் - சித்திரை 
மாதம் சோமவாரங்கூடிய மூலநக்ஷத்திரத் 
தில் பொன்மயமான லக்ஷமி நாராயண 
விக்கிரகங்களை ஸ்தாபித்துப் பூஜாதானல் 


விரதமகாத்மியம் 


1453 


விரதமகாத்மியம் 


24. அக்ஷயதிரீதியா விரதம் - இதை 
வைசாகசுத்த திரிதியையில் ஆரம்பிக்கவே 
ண்டும் . இதை ஆசரித்தவர்கள் ராஜகுரிய 
பலத்துடன் புண்ணியலோகத்தை அடை 

இது பார்வதிக்குச் சிவன் சொன் 


னது . 


உண்டாகும் சுக்கிரபீடை நேராதிருக்க 
விதிப்பிரகாரம் பூஜைசெய்யின் கிர பீடை 
கள் எல்லாம் நீங்கும் . இது பிரமனுக்குச் 
சிவன் சொன்னது . 

33. கல்யாணசப்தீமீ விரதம் - சுக்ல 
பக்ஷ சப்தமியில் ஆதிவாரம் வரின் அது 
கல்யாணசப்தம் எனப்படும் . இதில் ( கூ ) 
மாதம் சூரியனைப் பூசிக்கவேண்டும் . பிர 
மனுக்குச் சிவன் சொன்னது . 

34 , அசோகசப்தமி விரதம் - மாசி 
மாதம் சுத்த பஞ்சமிமுதல் சுத்த சப்தமி 
வரையில் ( கூ ) மாதம சூரியனைப் பூசிக்க 
வேண்டும் . 
35 , பலசப்தமி விரதம் 

மார்க்க 
சீரிஷ சுத்த பஞ்சமிமுதல் சுத்த சப் சமி 
வரையில் சூரியனைப் ( ங ) மாதம் பூசிப் 


25. சாரஸ்வதவிரதம் - இந்த விரதம் 
தாராபல சந்திரபல யுக்தமான ஆதிவாரத் 
தில் ஆயினும் , தான் ஏதேனும் விரதத் 
தைச் செய்யப்புகுந்த சுபதினத்திலாயி 
னும் ஆரம்பிக்கவேண்டும் . இதைப் 13 . 
மாதம் செய்யவேண்டியது . இதில் சரஸ் 
ததி பூசிக்கப்படுவள் . இதை ஆசரிப்பவர் 
கள் வித்தியாபிவிருத்தியும் பிரமலோக 
பிராப்பதியும் அடைவர் . இது மச்சனால் 
மநுவுக்குச் சொல்லப்பட்டது . 

26. கிரகணஸ்நாத விரதம் - எவனு 
டைய ஜந்மராசியில் கிரகணம் பிடித்திருக் 
கிறதோ அப்படிப்பட்டவன் அந்தக் கிர 
கண காலத்தில் விதிப்பிரகாரம் விரதமி 
ருந்து தானாதிகளைச் செய்யின் கிரகண 
பீடை அடையாது . இது மச்சனால் மது 
வக்குச் சொல்லப்பட்டது . 

27. சப்தமீஸ்தபன விரதம் 
பாலுண்ணும் சிசுவுக்கு வரும் பிராணாபாய 
ரோகபரிகாரத்தின் பொருட்டுச் சூரியனை 
யும் ருத்திரனையும் விதிப்படி பூசித்து விரத 
மிருப்பது . இது சப்தமியில் அனுசரிப்பது . 

28. கல்யாணவீமத்துவாதசிவிரதம் 
இது மாகசுத்த தசமியில் ஆரம்பித்து ஏகா 
தசியை உபவாச காலமாகச்செய்து விதிப் 
படி விஷ்ணுவைப் பூசித்துத் துவாதசியில் 
விஷ்ணு பூசையும் பிராமணர்கட்குப் போஜ 
ன தானாதி செய்விப்பவர்கள் விஷ்ணுபதவி 
யடைவார்கள் . இது பீமனுக்குக் கிருஷ் 
ணன் சொன்னது . 

29. அனங்கசயன விரதம் இதை 
அஸ்தம் , புனர்பூசம் , பூச க்ஷத்திரங்களில் 
ஏதேனும் ஒன்று வந்த ஆதிவாரத்தில் 
ஆரம்பித்து விதிப்பிரகாரம் ( சக ) மாதம் 
செய்யவேண்டியது . பிரமனுக்குச் சிவன் 
சொன்னது . 

30. அசூன்யசயனவிரதம் - சிராவண 
சத்த த்விதியையில் விஷ்ணுமூர்த்தியை 
எண்ணிச் செய்யும் விரதம் , 

31. அங்காாகவிரதம் - அங்காரகனை 
அங்காரக வாரத்தில் பூசிப்பது . 

32. குருசுக்ரபூஜாவிரதம் 
சக்கிரளைப் பிரயாணாதி காலத்தில் எதிரில் 


36. சர்க்கராசத்தமி விரதம் - இது 
மாகசுத்த சப்தமியில் செய்யப்பட்டது . 
இதில் ( சக ) மாதம் சூரியன் உபாசிக்கப் 
படுவன் , 

37. கமலசப்தமி விரதம் - சைத்திர 
சுத்த சப்தமி முதல் ( கூ ) மாதம் சூரியன் 
பூசிக்கப்படுவன் , 

38. மந்தார சப்தமி விரதம் மாக 
சுத்த பஞ்சமிமுதல் சுத்த சப்தமி வரை 
( கூ ) மாதம் சூரியனைப் பூசிப்பது . 

39. சுபசப்தமி விரதம் ஆஸ்வயுஜ 
சுத்த சப்தமிமுதல் ( கூ ) . மாதம் சூரி 
யனைக் குறித்துச் செய்வது . 

40. விசோக துவாதசி விரதம் 
ஆஸவயுஜ சுத்த தசமி முதல் சுத்த துவா 
தசி வரையில் ( கூ ) மாதம் லக்ஷ்மி நாரா 
யணர்கள் பூஜிக்கப்படுவர் . 

41. சிவசதுர்த்தசி விரதம் - மார்க்க 
சிரீஷ சுக்ல திரியோ தசியில் ஒருவேளை 
புசித்துச் சதுர்த்தசியில் ஆகாரமின்றிச் 
சிவனைப் பூசித்துச் சுவர்ண ரிஷபத்தைத் 
தானஞ் செய்து பௌர்ணமியில் புசிக்க 
வேண்டும் . இப்படி ( 2 ) மார்க்க சீரிஷ 
மாதங்களில் பிரதி சதுர்த்தசியைக் கோ 
மூத்திரம், கோமயம் , கோஷ்ரம் , சோததி , 
கோசாதம், குசோதகம் , பஞ்ச கவ்யம் , 
வில்வம் , கற்பூரம் , அருரு , யவை , எள்ளு , 
முதலியவைகளை மாசசி கிரமமாகப் 
புசித்து விதிப்படி விரதத்தை முடித்தால் 
தம் பித்ருக்கள் சகோதரர் செய்த பாவக் 
கள் அழிதலேயன்றி ( 500 ) அசுவமேத 
பலனும் சிவலோக பிராப்தியு முண்டாம் . 


விரதமகாத்மியம் 


1454 


விரதமகாத்மியம் 


Galer 


துவாதசியில் இருத்தேனு தானஞ்செய்து 
தன் பத்தினியோடு கூடிய பிராமணனுக்கு 
மன்மத பதுமையையும் , வெள்ளைப் பசு 
வையும் தானஞ்செய்து , வெள்ளை எள் , 
பசு செய் , பாலன்னம் இவற்றால் மதனப் 
ரீதியாய் ஓமஞ்செய்து , பிராமண போஜ 
னஞ் செய்விக்க வேண்டியது . இப்படிச் 
செய்வித்தவன் விஷ்ணுபத மடைவன் , 


இது நாரதருக்கு சந்தி சொன்னது . இது 
தம்பதிகள் அனுசரிக்க வேண்டியது . 

42. பலத்தியாக விரதம் மார்க்க 
சரிவு சுக்ல அஷ்டமி தவா தசி சதுர்த்தசி 
இந்தத் திதிகளில் எதிலாயனும் சுபமாதல் 
களில் ஆரம்பிக்க வேண்டியது , 
நாரதனுக்கு நந்தி சொன்னது , 

43. ஆதிவாரநக்க விரதம் - சனிவா 
சத்தில் ஒருவேளை புசித்து , அஸ்த நக்ஷத் 
திரங்கூடிய ஆதிவாரத்தில் விதிப்படி சூரி 
யனை ஆராதித்து இரவில் போஜனஞ் 
செய்யவேண்டியது . இவ்விதம் ஒரு வரு 
ஷம் செய்தால் சூரிய உலகம் அடைவார் 
கள் . இது நாரதருக்கு நர்தி சொன்னது . 

44. சங்கராந்தித்யாபன விரதம் 
இதை விஷூவத் புண்ணியகாலத்தி லாயி 
னும் , உத்தராயண புண்ணிய காலத்திலே 
பாயினும் ஆரம்பித்து , ஒருவருஷம் சூரி 
யலை ஆராதிக்கவேண்டியது . இது சப்த 
தீவுகளோடுகூடிய பூதானபலனைத் தரும் 
இது நாரதனுக்கு நந்தி சொன்னது , 

45. விபூதிதுவாதசி விரதம் -- சயித்திர 
வைசாக கார்த்தச மார்க்க சீரிஷ பால்குண 
ஆஷாடமாதங்களில் சுக்ல தசமியில் ஒரு 
வேளை புசித்து , மறாள் நிராகரனாய்த் 
துவாதசியில் பிராமணர்களுக்குப் போஜ 
னஞ் செய்விக்கிறதாகப் பிரதிக்கினை 
செய்து ஒரு வருஷம் அவ்வகை செய்து 
விதிப்படி விஷ்ணுவைப் பூசித்துக் கடைசி 

லவண பர்வத யுக்தமான சையா 
தானங்கள் செய்யின் 1000 யுகம் வரையில் 
சுவர்க்கத்தில் வசிப்பர் . இது நாரதனுக்கு 
நந்தி சொன்னது . 

46. மதனத்துவாதசி - சித்திரை மாசம் 
சக்கிலபகம் துவாதசியில் ஒரு மட்பாத்தி 
த்தில் பழம் , கரும்பு , கற்கண்டாதிகளை 
நிரப்பி , பலவித நிவேதனங்கள் செய்து , 
பின்பு , வேசெரு கற்பாத்திரத்தில் வெல் 
லம் நிரைத்து , மட்பாத்திரத்தின் மே 
லிட்டு , அதிலுள்ள வெல்லத்தின் நடுவில் 
வாழையிலைபாப்பி , மதன விக்ரகத்தை 
பதிசகிமாய் வைத்துப் பூசித்தல் வேண்டும் . 
அதுவன்றி , மதனகேசவர்களைப் பலவித 
மாகச்செய்வித்து , அக் கேசமவிக்ரகத்தை 
மன்மதனாமத்தால் பூசிக்க வேண்டும் , 
இவ்விரதம் அனுட்டிப்பார் துவாதசியில் 
ஆகாரமின்றி இருந்து திரயோதசியில் 
அரிபூசை செய்ய வேண்டும் . இவ்வகை 
13 சச்ல இவாதசி விரதஞ்செய்து கடைசி 


விரதங்கள் - பிரதமை முதலிய 

வாகக் கூறப்படும் 
47. பிரதமை - நவராத்ரி பிரதமை 
து புரட்டாசிமாதம் சுக்லபக்ஷப் பிரத 
மையில் தேவியை நோக்கி யுபாசிக்கும் 
விரதம் , இது அஸ் தாக்ஷத்திரம் கூடின் 
விசேஷமென்று தேவிபுராணம் கூறும் . 
இது ஒன்பது நாட்கள் அநுஷ்டிப்பது . 
இதை அநுஷ்டிக்கின் துர்ப்பிக்ஷம் ஒழியும் , 

48 , பலிபூஜனப் பிரதமை 
பலியின் உருவமெழுதிப் பலியைப் பூசித் 
துப் பிராமணர்களுக்குத் துணை அன் 
னாதிகள் அளிப்பது . 

49. கோக்கீரீடனப் பிரதமை -சோம 
ராஜன் பசுக்களை இம்சித்தலால் சந்திர 
னைக் காணுகிற பிரதமையில் பசுக்களை 
யலங்கரித்துத் தூப தீபங்கள் கொடுத்து 
வாத்ய கோஷங்களுடன் அவற்றின் சாலை 
களில் சேர்ப்பிப்பின் துன்ப நீங்கி வேண் 
டிய சித்தியடைவர் . 

50. த்விதியை கார்த்திகை சுகில 
தவிதியை - ( யமத்விதியை ) இது யமனைத் 
தன் வீட்டிற்கு விருந்திற்கு வர யமுனை 
பிரார்த்தித்த நன்னாளாதலின் இதில் தன் 
அண்ணன் தேவிக்கு வஸ்திராபரணங்கள் 
பூட்டிக் களிப்பித்து அவள் கையாலிட்ட 
உணவுண்டவர் யம்பய 
பெறுவர் . 

51. பர்க்குத்விதியை - இதுவும் கார்த் 
திகை சச்லபக்ஷ த்விதியையில் அனுஷ் 
டிப்பதே . இதில் யமுனை யமனை அவன் 
தேவியுடன் தன்னிடம் அழைத்துவந்து 
விருந்திட்ட நன்னான் . இதில் உடன் பிறர் 
தான் தன் அண்ணனை அவன் மனைவி 
யுடன் தன் வீட்டிற்கு அழைத்து வந்து 
விருந்திட்டு நமதுதர் முதலியோரையும் 
யமனையும் பூசித்தல் வேண்டும் . இவ்வாறு 
பூசிப்போர் யமபயம் வேதிச் சுவர்க்கம் 
பெழவர் 


நீக்கி ஆயுள் 


விரதமகாத்மியம் 


14651 


விரதமகாத்மியம் 


52. த்ருதியை அக்ஷய திருதியை 
விரதம் - இது , வைகாசிமாதம் சுக்லபக்ஷ 
திருதியையில் அநுஷ்டிப்பது . இக்காளில் 
எண்ணெ யிட்டுக் கொண்டு ஸ்சானஞ் 
செய்து தர்ப்பணாதிகள் முடித்து , விஷ் 
ணுவை யெண்ணிப் பூசிக்க வேண்டும் . 

53. பரசுராம ஜயந்தி - இதுவும் வை 
காசிமாதம் சுக்கில பக்ஷம் திருதியையில் 
ரேணுகா தேவியிடம் பரசராமர் பிறந்த 
திதி . இதில் விரதமிருக்கில் நலமுண்டாம் . 

54. அக்ஷயதிருதியை - இது வைமாசி 
மாத சுக்லபக்ஷத்தில் அநுஷ்டிக்கும் விர 

இந்நாளில் பிதுர் தர்ப்பணாதிகள் 
முதலிய செய்து விரதமிருத்தல் வேண் 
ம்ே . இது கிருதயுகாதி , சிவ, விஷ்ணு 
பூசை செய்தல் வேண்டும் . 

55. பம்பா விரதம் - இது ஆனிமாதம் 
சகில திருதியையில் அநுஷ்டிப்பது . 

56. சுவர்ண கௌரி ஷோடச கௌரி 
விரதம் - இது ஆவணிமாதம் சுக்கில திரு 
திகையில் அநுஷ்டிப்பது . 

இது தேவி 
யைச் சோடச வுபசாரத்துடன் கலசத் 
தில் ஆவாகித்துப் பூசிப்பது . இது தேவ 
கன்னியர் அநுஷ்டிக்கக் கண்ட சந்திர 
பிரபனால் அநுஷ்டிக்கப் பட்டது . ஸ்ரீ ஸ்கா 
ந்தபுராணத்தில் கூறப்பட் டிருக்கிறது . 

57 சதுர்த்தி- சங்கஷ்டஹா சதுர்த்தி 
விரதம் - இது ஆவணிமாதம் கிருஷ்ண 
படி சதுர்த்தியில் அநுஷ்டிப்பது . பொன் 
முதலியவற்றால் கணேசத் திருவுருச் 
செய்து , கலசந் தாபித்து ஆவா ஹித்துச் 
சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுத்துப் பூசித் 
இக் கணேசரை நோக்கித் தமது சங்கஷ் 
டம் நீக்கவேண்டிப் பலாகாராதிகளும் மற் 
றும் வைத்துப் பூசிப்பது , இவ் விரதம் 
கந்தமூர்த்தியால் ருஷிகளுக்குக் கூறப் 
பட்டது. பின் கிருஷ்ண மூர்த்தியால் 
பாண்டவர்க்கும் கூறப்பட்டது . 

58. தூர்வாகணபதி விரதம் 
கார்த்திகை மாதத்துச் சுக்கில சதுர்த்தியில் 
விநாயகத் திருவுருவை அறுகின் மீது எழுந் 
தருளுவித்துப் பூசிப்படி , 

59. சித்தி விநாயக விரதம் - புரட் 
டாசி மாதம் சுக்கில சதுர்த்தியில் விநாயக 
விரதம் அநுட்டிப்பது . இது பிரகஸ்பதி 
யால் கூறப்பட்டது . இது தருமபுத்திரசால் 
அநுஷ்டிக்கப் பட்டது . ஷை சுக்ல சதுர்த் 
தியில் சந்திரதரிசனம் சிந்திக்கப்பட் டிருக் 
கிறது , இந்தோஷத்தால் சியமந்தக மணி 


யின்பொருட்டுக் கிருஷ்ணன் அபவாதத்தி 
னீக்கத்திற்காக விராயக பூசைசெய்தனர் . 

60. பஞ்சமி - சித்திரை மாதத்திய 
சுக்கில பஞ்சமீ - விஷ்ணுவைப் பூசித்துப் 
புஷ்பவூஞ்சலிலிட்டு ஆராதனை செய்து 
விரதமநுஷ்டிப்பது , 

61. நாக பஞ்சமி விரதம் 
ஆவணி மாதம் சுக்கிலபக்ஷ பஞ்சமியில் , 
சதுர்த்தியில் ஒருவேளை உணவுகொண்டு 
மறுநாள் ஐந்தலையுள்ள நாகத்தின் உரு 
வைப்பொன் முதலிய லோகத்தாலாயினும் 
மண்ணாலாயினும் செய்வித்து விதிப்படி 
பூசித்துத் தக்ஷிணாதிகள் கொடுத்து அஷ்ட 
நாகல்களையும் துதிப்பது . 

62 , நாகதஷ்ட லிரதம் - இதுவும் 
ஆவணிமாத சுக்கிலபக பஞ்சமியில் மேற் 
கூறியவாறு , மாதம் மாதம் அநுஷ்டித்து 
முடிந்த ஆவணி மாதத்தில் பூர்த்திசெய்து 
விஷ்ணுப்பிரீதி செய்வது . இதைச் செய் 
தவர்கள் காகபய நீங்கி நலம் அடைவர் . 

63. நஷிபஞ்சமி விரதம் - இது புரட் 
டாசி மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் மத்யானத் 
தில் பஞ்சமி திதி பிருக்கையில் அநுஷ் 
டிப்பது . இதில் ருஷிபஞ்சமி விரதத்தின் 
பொருட்டுப் பஞ்சகவ்ய , யமுனை பூசைகள் 
முடித்துக் கச்யபர் , அத்ரி , பாத்வாஜர், 
விச்வாமித்ரர் , கௌதமர் , ஜமதக்னி , வசிட் 
டர் , அகஸ்தியர், அருந்ததி முதலியவர் 
களையும் , சகல ஷிகளையும் பூசித்து உத் 
யாபனஞ் செய்வது . இது ரஜஸ்வலையான 
வள் போஜன பாத்திரங்களைத் தீண்டுவ 
தாலும் , புருஷன் ரஜஸ்வலையானவளுடன் 
பேசுவதாலும் , தீண்டுவதாலும் , உண்டான 
பாபம் நீங்க அநுஷ்டிப்பது . 

இதனை 
வை தர்ப்ப தேசத்தவனான உதங்க காம 
வேதியன் மருமகள் அநுஷ்டித்தனள் , 
பின்னும் சுமித்திரன் மனைவி து பீடை 
யுடன் பாண்ட ஸ்பர்சனஞ் செய்து பெண் 
ணாயாகி இவ்விரதத்தால் சாபம் நீங்கினள் . 

64. மாகசுக்லபஞ்சமி விரதம் - மாசி 
மாதம் சுக்லபடி பஞ்சமியில் விஷ்ணுவை 
நோக்கி விரதமிருப்பது . 

65. ஷஷ்டி லலிதா விரதம் 
புரட்டாசிய சுக்லபக்ஷ ஷஷ்டியில் பா 
மேச்வரியை யெண்ணி விரதமிருந்து உத் 
யாபனஞ் செய்வது , இது கூர்ஜ்ஜா தேச 
வழக்கு . 
66 , கபிலா ஷஷ்டி இது புரட் 
டாசிமகிருஷ்ணபக்ஷஷஷ்டியில் சூரியன் , 


விரதமகாத்மியம் 


1456 


விரதமகாத்மியம் 


குஜன் ரோஹிணி கூத்திரத்துடன் கூடிய 
நாள் , இதில் சூரியன பூசிக்கப் படுவன் . 
பின்னும் கபிலைப் பசுவை ஆபாணதிக 
கால் அலல்சரித்துப் பூசிப்பது . 

67 சம்பா ஷஷ்டி விரதம் மார் 
கழி அல்லது புரட்டாசி மாதத்திய சுக்ல 
ஷஷ்டியில் அநுஷ்டிப்பது . 

68 சப்தமி - சைத்பசுக்ல சப்தமி 
விரதம் இது சித்திரை மாதத்தில் சுக்ல 
சப்தமியில் கங்கையைப் பூசித்து விரத 
மிருப்பது . 

69. சீதலா விரதம் - இது ஆவணிய 
கிருஷ்ணபக்ஷ சப்தமியில் அநுஷ்டிப்பது . 

70. அழக்தாபாண விரதம் - இது புரட் 
டாசி மாதத்திய சுக்கிலபக்ஷ சப்தமியில் 
அஓஷ்டிப்பது . உமாமஹேச்வர பூஜை 
செய்து பன்னிரண்டு முடிகொண்ட கிர 
ந்தி பூசை யியற்றி வந்தித்வ நிவர்த்தி 
யாய்ப் புத்ரபௌத்ர விர்த்தியின் பொருட் 
டும் எல்லா சௌபாக்கிய சித்தியின் பொரு 
ட்டும் தக்ஷிணகரத்தில் நோன்பு முடிகொ 
ண்ட கயிற்றினைக் கட்டிக் கொள்வது , 
இது கிருஷ்ணமூர்த்தி தருமபுத்திரருக்குக் 
கூறியது . 

71. சரஸ்வதி விரதம் - இது ஐப்பசி 
மாதத்தில் சுக்லபக்ஷ சப்தமியில் அநுஷ் 
டிப்பது , 

உதய வியாபினியாகிய மூல 
நக்ஷத்திரத்தில் புஸ்தக ஸ்தாபனஞ் செய்து 
திருவோண நக்ஷத்திரத்தில் முடித்தல் 
வேண்டும் . 

72. பதசப்தமி விரதம் - இது மாசி 
மாதம் சுக்கிலபக்ஷ சப்தமியில் அநுஷ்டிப் 

இதில் அருணோதயமாகிய - தினத் 
தில் திதித்வயமாகி ஷஷ்டி சப்தமி யோக 
மாகிய பத்மயோகத்தில் பொன், வெள்ளி , 
தாம்ரபாரதிசமாகிய பாண்டத்தில் நெய் 
விளக்கிட்டுச் சிரத்தில் தாங்கிக் கொண்டு 
சூரியனை மனத்தில் தியானித்து மந்திரஞ் 
செபித்துத் தீபத்தைச் சலத்தில் விட்டு 
( எ ) எரு கிலை அல்லது ( எ ) இலந்தை 
இலைகளைத் தலையிற்கொண்டு சக்சை முத 
லியன சுமந்துவரும் புண்ய தீர்த்தங்களில் 
ஸ்நானஞ் செய்து விரதமிருப்பது . பொன் 
முதலியவற்றால் பதஞ்செய்து அதில் சூரி 
யனையும் சாரதியையும் பிரதிஷ்டித்துப் 
பூசித்துத் தானாதிகள் செய்து விரத மிருப் 
பது . இவ்வாறு செய்யின் ஒரு பிறவியில் 
செய்த பாவம் நீங்குமெனக் கர்க்கர் கூறு 
கின்றனர், 


73. அசலா சப்தமீ- மாசிமாத சுக்கில 
பசு சப்தமியில் அநுட்டிப்பது . 

74. அஷ்டமி சைத்திர சுக்கிலாஷ் 
டமி விரதம் - இதில் பவாங் யாத்திரை 
காசிகண்டத்திற் கூறப்பட்டது 

75. அசோகாஷ்டமி விரதம் 
திரை மாதத்தில் புதனோடு புனர்பூச 
நக்ஷத்ரக்கூடிய அஷ்டமி திதியில் விடியற் 
காலையில் ஸ்நாநாதிகள் முடித்து விரத 
மிருந்தவர்கள் வாஜபேயபலம் அடைவர் . 

76. சதபல விரதம் - இது ஆவணி 
மாத கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியில் அநுட் 
டிப்பது . இதில் ரோகிணி நக்ஷத்திரம் 
கூடின் நலம் , 

புதவாரம் சோமவாரம் 
கூடினும் நலம் . இதில் விரதமிருப் வன் 
பிரே தயோனி யடையினும் நீங்குவன் , 

77 , கிருஷ்ண ஜன்மாஷ்டமி 
ஆவணிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியில் 
ரோஹிணி நக்ஷத்ரம் கூடிய தினத்தில் 
கிருஷ்ணமூர்த்தியைப் பற்றி யுபாசிப்பது . 

78. ஜேஷ்டா விரதம் - புரட்டாசி 
சுக்லபக்ஷ அஷ்டமியில் ஜேஷ்டா தேவி 
யை யுபாசித்து அநுட்டிப்பது , 
அலக்ஷ்மி பரிஹாரத்தின் பொருட்டு அநுட் 
டிப்பது . இது மூன்று தினம் அநுஷ்டி 
கின் உத்தமம் . 

79. தூர்வாஷ்டமி விரதம் 
புரட்டாசி சுக்லபக அஷ்டமியில் அ .. 
ஷ்டிப்பது . வெண்ணிறமாய்ப் படர்ந் 
வடக்குச் செல்லும் அறுகால் உன்னைப் 
போல் வேரோடிச் சந்ததி வளர்ந்திருக்க 
வென்று சிவமூர்த்தியையும் கணேச மூர் 
தியையும் பூசிப்பது . 

80. மஹாலக்ஷ்மி விரதம் - இது புரட் 
டாசிமீ சுகலாஷ்டமி முதல் பதினாறுகாள் 
லக்மியை நோக்கி விரதமிருப்பது இதனை 
அநுட்டிப்போர் எல்லா நலமும் பெறுவர் . 

81. மஹாஷ்டமி விரதம் 
பசிச சக்லபக்ஷ அஷ்டமியில் தக்ஷயஞ்ஞ 
நாசனியாகிய காளியை யெண்ணி ய நுட் 
டிப்பது . 

82 , நவமி - ஸ்ரீராமநவமி விரதம் 
இது சித்திரைம் சுக்லபக நவமியில் 
அநுஷ்டிப்பது . இத் திதி மத்யான்ன 
வியாபினியாய்ப் புனர்பூச நக்ஷத்ரம் கூடிய 
தாயின் நலம் . 

83. சரஸ்வதி புஸ்தகமண்டல விர 
தம் - இது ஐப்பசி சுக்ல கூ நவமி 
யில் சாஸ்வதியை யெண்ணிப் பூசிப்பது. 


விரதமகாத்மியம் 


1457 


விரதமகாத்மியம் 


34 , அக்ஷயநவமி விரதம் 
கார்த்திகை மாதம் சுக்கிலபக்ஷத்தில் நவமி 
திதியில் அநுஷ்டிப்பது . இது துவாபா 
யுகாதி இந்நாளில் கூச்மாண்டன் என்னும் 
அசான் விஷ்ணுமூர்த்தியால் கொல்லப் 
பட்டான் . இத்தினமுதல் ( ங) நாள் துளசி 
தளத்தைக் கைக்கொண்டு விரதமிருக்கின் 
கன்னியா தான பலத்தை யடைவர் . 
தினத்தில் துளசி 

து ள சியை விஷ்ணுவிற்கு 
விவாஹநடத்தில் பெரும்புண்ணிய மடை 
வர் . 

85. தசமிவிரதம் - தசஹாதசமி விர 
தம்- இது ஆனிமீ சுக்கிலபக்ஷ தசமியில் 
அநுஷ்டிப்பது . இது ஸம்வச்சரத்தின் முக 
மாகக் கூறப்பட்டிருக்கிறது . 
தில் ஒருத்தியை யடைந்து ஸ்நான தானாதி 
கள் செய்து நியமத்துடனிருப்பவர் பத்து 
வித பாபங்களிலிருந்து நீங்குவர். ஆதலால் 
இதற்குத் தசஹா தசமி யென்று பெயர் . 

86. திக்தேவதாவிரதம்- இது ஆடிய 
சுக்ல தசமியில் அநுஷ்டிப்பது . 
திக்தேவதைகளை அந்தத் திக்குகளில் ஸ்தா 
பித்துப் பூசித்தல் வேண்டும் . 

87. தசாவதாரவிரதம் இது புரட் 
டாசிமா சுக்ல தசமி (விஜய தசமி ) யில் 
தசாவதார சுவர்ணபிரதிமை செய்வித்துப் 
பூசை முதலியன செய்து விரத மிருப் 


யடைகிறான் . இத்தினத்தை தத்ரசுதா 
திகை ஏகாதசி யு தாத்வாதசி உன்மீலினீ ; 
த்வாதசி வர்த்ததே சேத்ஸாவியஞ்ஜலி " 
என்பதால் வஞ்சள ஏகாதசி யென்பர் , 

90. சுகீலகிருஷ்ண ஏகாதசி - மார்ச்க 
சீர்ஷ் சுசலபக்ஷத்தாயினும் , கார்த்திகை 
யிலாயினும் ஏகாதசி வியாபிப்பது . இதில் 
தசமியில் ஒருவேளை புசிப்புள்ளவனாய் 
ஏகாதசியில் நியமத்துடன் கணேசரைச் 
சோடச உபசாரத்துடன் பூசித்துச்சதுரச்ர 
வேதிகையில் காரெள் பரப்பி அதன் மீது 
பதினாறு இதழ்க்கமலமெழுதி அதி னடு 
வில் கும்பம் நிறுத்தி அதில் நிறையக் 
காரெள் நிரப்பிக் கறுப்பு வஸ்திரம் தரி 
த்து , இரண்டு அரசந் தளிர் பஞ்சரத்ன 
மிட்டுச் சங்கர்ஷணாதியரையும் , கணமாத் 
ருகைகளையும் , க்ஷேத்ரபாலகரையும் , பூசி 
த்து மற்றப்பக்கத்தில் சுக்ல ஏகாதசியின் 
பொருட்டு வெள்ளென் பாப்பி , வெள்ளை 
வஸ்திரம் கலசத்திற் கணிந்து , மேற்கூறிய 
தேவகணங்களைப் பூஜித்துக் கும்பத்தை 
யெடுத்து விட்டு லக்ஷ்மி நாராயணனை அவ 
னது அஷ்ட லக்ஷ்மிகளுடனும் பரிஜனங்க 
ளுடனும் ஆவாகித்துப் பூஜித்து , திக்பால 
கர்களையும் , மற்றத் தேவர்களையும் பூசித் 
துத் தானாதிகள் செய்து விரதமிருந்து மறு 
நாள் ஸ்நானாதிகள் முடித்து ஓமாதிகள் 
செய்து தேவதாஹவிகொடுத்து விரதமிரு 
ந்து மறுநாள் பாரணஞ் செய்க , இவ்வாறு 
செய்தவர் விஷ்ணுபதம் பெறுவர் . 

91. கோபத்ம விரதம் - ஆடி மீ சுக்ல 
பக்ஷ ஏகாதசியில் அநுஷ்டிக்கப் படுவது . 
பசுக்கள் கட்டுமிடத்தில் கோமயத்தால் 
மெழுகிட்டுப் பச்சரிசி மாவில் ( கூ ) 
இதழ்க்கமலம் எழுதிப் பஞ்சவர்ணத்தால் 
சோபிக்கச் செய்து பூசித்து அதன் மத்தி 
யில் சர்வதோபத்ர மண்டலத்தில் விஷ்ணு 
பிரதிமை பொன்னால் செய்வித்து விதிப் 
படி பூசித்து ஹோமஞ் செய்து கன்றுடன் 
கூடிய பசுவினை ஆசார்யருக்குத் தானஞ் 
செய்து வேதியர்க்கு அன்ன மளிப்பது . 
இதை அநுஷ்டிப்போர் சர்வகாபயங்களை 
யும் அடைவர் . 
92. கார்த்திகை சுகல ஏகாதசி விர 

இதில் நியமத்துடன் விஷ்ணு 
ஸ்தாபனஞ் செய்து பூசிப்பது . இது பீஷ் 
மர் சாசயனத்திலிருந்து பாரத முடிவு 
வரைக் கண்ட நாளாதலின் இதில் பீஷ்ம 
பஞ்சக விரத மிருப்பர் , 


தம் 


88. விஜயதசமி - இது ஐப்பசிச 
சுக்லபக்ஷ தசமியில் தாரகோ தயம் விஜய 
மென்று கூறப்படுதலால் விஜய தசமியெ 
னப்படுகிறது . இத்தினத்தில் வெற்றியை 
விரும்பினவர்கள் தேவியைப் பூஜிக்க, 
வன்னிபூஜையும் இத்தினத்தில் உண்டு 
89 , ஏகாதசி - வஞ்சுள ஏகாதசி விர 

- அருணோதயத்தில் தசமி சம்பந்த 
மாய்ச் ஞரியோ தயத்தில் ஏகாதசி வியாபித் 
திருத்தல் நலம் என்பர் . இத்தினத்தில் 
ஔதும்பா பாத்திரமாகிய அத்திமரத்தால் 
செய்த பாத்திரத்தில் நீர்கொண்டு விரத 
சங்கற்பஞ் செய்துகொண்டு விரதமிருந்து 
விஷ்ணு மூர்த்தியைப் பூசித்து அந்நாளில் 
ஆகாரம் முதலியன இல்லாமலும் , பகலிற் 
றூங்காமலும் , இரவில் விஷ்ணுவை மந்திர 
பூர்வகமாகப் பூசித்துப் பரான்னம் புசியா 
மலுமிருந்து மறுநாள் விஷ்ணுவைப் பூசித் 
துத் துளசிதளத்துடன் நீர்த்தார்ப்பணம் 
பெருமாளுக்குத் தர்ப்பணஞ்செய்து நெல் 
லிக்கனியுடன் பாரணஞ் செய்யில் சுத்தி 

183 


தம் 


விரதமகாத்மியய 


1458 


விரதமகாத்மியம் 


இது மார் 


பது . 


93. மார்கழி ஏகாதசி விரதம் 
மார்கழிமாதம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியில் 
அநுஷ்டிப்பது . இக்காள் தேவர்க்கு இடுக் 
கண்புரிந்த முராசுரனை விஷ்ணு கொன்று 
தேவரைக் களிப்பித்த நாள் , இதில் உத 
யம் ஏகாதசி , மத்யம் த்வாதசி , அந்தியம் 
திரயோதசி உத்தமம் . இந்நாளில் ஒருநாள் 
விரதமிருக்கின் ஆயிரம் ஏகாதசி பலம் 
உண்டு . 

94 , வைதாணி விரதம் 
ஈழி சுக்லபக்ஷ ஏகாதசியில் அதுஷ்டிப் 

இத பீஷ்மர் சாசயனத்தி விருந்த 
நாள் 

இதில் பசுவின் வாலைப் பிடித்துக் 
கொண்டு தர்ப்பணாதிகள் செய்து கோ 
பூசைசெய்து விரத மிருப்பது , 

95. துவாதசி - சைத்ரசுக்லத்வாதசி 
விரதம் - இது சித்திரைமாதத்தில் சுக்கில 
படி துவாதசியில் விரதமிருப்பது. இது 
எல்லா நலமும் தரும் . 

96. வைசாக சுக்லத்வாதசிவிரதம் 
வைகாசிமாத சுக்லபக த்வாதசியில் விரத 
மிருப்பது , இதில் விஷ்ணுவைப் பூசிக் 
கின் எல்லா நலமும் அடைவர் , 

97. ஆஷாட சுக்லத்வாதசி விரதம் 
ஆடிய சுக்ல தவா தசியில் விஷ்ணுவை 
யெண்ணிச் செய்வது . இதை அநுஷ்டிப் 
போர் சகல சித்தியும் பெறுவர் . 

98. சீசாவண சுக்லத்வாதசி விரதம் 
ஆவணிய சுக்ல த்வாதசியில் விரத மிருப் 
பது , இதில் பவித்ராரோபணஞ் செய்து 
விரதமிருப்பது . 

99. வாமன ஜயந்த வாதம் 
பாட்டாசிமீ சுக்லபக்ஷ த்வா தசியில் திரு 
வோண நக்ஷத்திரத்துடன் கூடிய 
இந்நாளில் தேவர் பொருட்டுப் பலியை 
யடங்கத் திரிவிக்ரம அவதாரங் கொண்ட 
வாமன மூர்த்தியைப் பூஜித்து விரத 
மிருப்பது . 

100. ஜீராப்தி சயன விரதம் - இது 
கார்த்திகை சுக்ல த்வாதசியில் அநுஷ் 
டிப்பது . இதில் லக்ஷ்மீ நாராயண பூஜை 
செய்து விரதமிருப்பது . இதில் விஷ்ணு 
மூர்த்தி க்ஷராப்தி சயனத்திலிருந்து பிருக் 
தாவனத்தில் எல்லாத் தேவர்களாலும் 
பூசிக்கப்பட்டனர் . 
101. திரயோதசி - ஜயபார்வதி விர 

இது ஆடிமீ சுக்லபக தாயோ 
தசியில் அநுட்டிப்பது . 


102. கோதிராத்ர விரதம் - இது புரட் 
டாசி சுக்லபக த்ரயோ தசியில் அநஷ் 
டிப்பது 

103. அசோகாதிராத்ர விரதம் 
பசி சுக்லத்ரயோதசியில் அநுஷ்டிப்பது . 

104. மகாவாருணி விரதம் - 
சித்திரைமீ கிருஷ்ணபக்ஷ த்ரயோதசியில் 
அநுஷ்டிப்பது . இது சவொரமும் சதய 
நக்ஷத்திரமும் கூடின் மகாமக வாருணி 
யென்று கூறப்படும் . இது திரிகோடி 
பலந்தருவ தாம் . 

105 , சரித்திரயோதசி பிரதோஷ விர 
தம் - இது கார்த்திகை, ஆவணி மாதம் 
களில் நேரிடின் அதியுத்தம தின மென் 
பர் . இந்நாள் இந்திரன் நமுசியையும் 
விருத்திராசுரனையும் கொன்று சிவபூசை 
செய்து சித்திபெற்ற நாள் , இதில் சுக்ல 
பக்ஷமாயின் விசேடம் . இதில் விதிப்படி 
சிவபூசை செய்து விரதமிருக்கின் சர்வ 
பலன்களையு மடைவர் . இதில் ( கடனிவா 
ரணத்தின் பொருட்டும் ஆயுராரோக்யத் 
தின் பொருட்டும் ) செவ்வாய்க்கிழமை 
நலம் . 

இக்காளில் விரதமிருந்து சூர்ய 
அஸ்தமனத்திற்கு முன் மூன்றே முக்கால் 
நாழிகையும் பின் மூன்றே முக்கால் நாழி 
கையுமாகிய பிரதோஷ காலத்தில் சிவ 
தரிசனஞ் செய்து நந்திமா தேவரை 
யடைந்து , பின்னின்று அவரது பீஜஸ்பரி 
சம் செய்து , அவரது இரண்டு கொம்பு 
களுக் கிடையில் சிவ தரிசனஞ் செய்யில் 
கவுத்தமம் . ஏனெனில் பிருதிவியிலுள்ள 
தீர்த்தங்களெல்லாம் பிரதோஷ சமயத்தில் 
சிவ தரிசனத்தின் பொருட்டுக் கோவிரு 
ஷணத்தை யடைந்திருக்கின்றன என்று 
புராணங்கள் கூறியிருக்கின்றன. பின்னும் 
முசிப்பையும் , வாலினையும் தொட்டுத் 
தொழுதால் பலமதிகம் . இந்த விரதம் 
இருபத்து நான்கு தரம் அநுட்டித்தவர்கள் 
வேண்டும் சித்திகளைப் பெறுவர் . 

106. பக்ஷப் பிரதோஷ விரதம் 
இது கிருஷ்ணபக்ஷ, சுக்லபக்ஷங்களில் சிவ 
பூசை , உபவாசம் , அக்னி கார்யம் செய்து 
விரதமிருப்பது . இதனை அநுட்டிப்போர் 
எல்லா நலமும் அடைவர் . சமித்திரயோ 
தசிப் பிரதோஷ விரதத்தில் கூறியது 
கொள்க . 

107 , அநங்க த்யோதசி விரதம் 
மார்கழி சுக்லபக்ஷ த்ரயோதசியில் அஏட் 
டிப்பது . 


விரதமகாத்மியம் 


1459 


விரதமகாத்மியம் 


பிரான் ஒரு 


108. சதுர்த்தசி சைத் சுகில 
சதுர்த்தசி விரதம் இது சத்தியைக் 
குறித்து சித்திரைமாதம் சுக்லபக்ஷ சதுர்த் 
தசியில் விரதமிருப்பது . இது யமபயத்தை 
நீக்கும் . 

109. சீராவண சுகல சதுர்த்தி விர 
தம் ஆவணி சுக்லபக்ஷத்தில் சதுர்த்தசி 
இராத்திரியில் வியாபித்திருப்பது விசே 
ஷம் , 

110. சைத்ர கிருஷ்ண சதுர்த்தசி விர 
தம் - சித்திரைமாத கிருஷ்ணபக்ஷ சதுர்த் 
தசியில் சிவசந்நிதியில் ஸ்நானஞ் செய்யில் 
அத்தீர்த்தம் கங்கைக்கு நேர் ஆகையால் 
இதை அநுட்டிப்போர் பிரேதத்வம்வராது 
நீங்குவர். சர்வபலமும் அடைவர் . 

111 , நீருசிம்ம ஜயந்தி - இது வை 
காசிமீ சுக்லபக்ஷ சதுர்த்தசியில் பிரதோஷ 
சமயத்தில் பகல் நிசா முகத்தைச் சமீபிக் 
குஞ் சமயத்தில் அநுட்டிப்பது , அவ்வேளை 
நிருசிம்மமூர்த்தி பிறப்பு . இதில் சோம 
வாரக் கூடில் நலம் . இந்நாளில் விரதம் 
ஆயிரம் த்வாதசி பலனுண்டு . 
ஸ்வாதிநக்ஷத்திரம் கூடில் மிகு புண்யம் . 
இந்த விரதத்தை வாசுதேவன் என்னும் 
வேதியன் அநுட்டித்துப் பிரகலாதனாகப் 
பிறந்தான் . 

112. அருந்த சதுர்த்தசி விரதம் - இது 
புரட்டாசி சுக்லபக்ஷம் சதுர்த்தசியில் 
அநுஷ்டிப்பது . இது முதலில் யமுனை 
பூசைசெய்து பிறகு ஒரு நூலில் பதி 
னான்கு முடியிட்டு முடியொன்றுக்குக் கிர 
ந்தி பூஜை செய்து பின் அநந்த பூசை 
விஷ்ணு அஷ்டோத்தரத்தால் பூசித்து 
நோன்புக் கயிற்றைத் தக்ஷிண கரத்தில் 
கட்டிக் கொண்டு விரதமிருந்து பாரணை 
செய்து பிராம்மண போஜன முதலியன 
செய்து இஷ்டசித்தி பெறுவது . 

113. கதளீ விரதம் புரட்டாசி 
அல்லது கார்த்திகை, மாசி , வைகாசி இம் 
மாதங்களில் சுக்லபக சதூத்தசியில் 
வாழை மரத்தடியில் உமாமகேச்வா பூசை 
செய்து விரதமிருக்கின் சித்தி பெறுவர் . 

114. நரக சதுர்த்தசி விரதம் 
ஐப்பசிய கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசியில் 
விடியற்காலத்தில் மங்கள ஸ்நாகஞ் செய் 
தல் வேண்டும் . தைலத்தில் லஷ்மியை 
யும் , ஜலத்தில் கல்கையையும் ஆவாகித்து 
ஸ்நானஞ் செய்து தர்ப்பணாதிகள் செய் 
யின் யமபயத்தினின்று நீங்குவர். இதனைக் 


கார்த்திகை சுக்லபடித்துச் சதுர்த்தசியில் 
செய்யும்படி கூறியிருக்கிறது . இதில் புது 
வேஷ்டி பூஷணம் முதலியன செய்து 
தரிப்பர் . இத் தினத்தில் விஷ்ணு திரி 
விக்ரம ஸ்வரூபராய் மகாபலியின் மூவுல 
கத்தை மூன்று அடியால் அபகரித்தபோது 
அவன் மூன்று நாள் தன்பொருட்டுத் தீப 
தானம் மூவுலகத்தாரும் செய்யக் சேட்டுச் 
கொண்டபடி வரம் தந்ததினால் இந்நாளில் 
மூன்று தினம் தீபமிடுவர் . இதனால் இப் 
பண்டகை தீபாவளி யெனப்படும் . 

115 , வைகுண்ட சதுர்த்தசி விரதம் 
இது கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷத்துச் 
சதுர்த்தசியில் அநுஷ்டிப்பது , இந்நாளில் 
கிருதயுகத்தில் வாரணாசியில் மணிகர் 
ணிகையிலிருந்த ( ஆயிரம் ) தாமரை மலர் 
களைக் கொண்டு விஷ்ணு மூர்த்தி சிவபூசை 
செய்து அருச்சிக்கையில் நாடக 

மலரை மறைக்க வக 
மூர்த்தி தமக்குத் தாமரைக் கண்ணனெ 
ன்ற பெயரிருத்தல் கருதித் தம் கண்ணைப் 
பெயர்த்து அருச்சிக்கச் சிவமூர்த்தி சக் 
கரம் பிரசாதித்த நாள் . இதில் விரத 
மநுட்டிப்போர் சகல சித்தியும் பெறுவர் . 
சந்த்குமார சங்கிதை ). 

116. மகாசிவராத்ரி விரதம் 
மாதக்கடையில் அமாவாசைவருக்கிருஷ்ண 
பக்ஷ சதுர்த்தசியில் அநுட்டிக்கும் விர 
தம் , இது மகாப் பிரளய முடிவில் சிவமூர் 
த்தியைப் பாமேச்வரி நான்கு சாமத்திலும் 
பூசித்துப் பேறு பெற்றது போல உலகரும் 
இக்காளில் பூசிக்க வரம் பெற்றநாள் , இச் 
சிவராத்திரி மாக சிவராத்திரி எ - ம் , யோக 
சிவராத்ரி எ - ம் , நித்யசிவராத்திரி எ - ம் , 
பக்ஷ சிவராத்திரி எ - ம் , மாதசிவராத்திரி 
எனவும் ஐவகைப் படும் . இவற்றுள் மாக 
சிவராத்ரி - மாசிமாதத்துக் கிருஷ்ணபக்ஷ 
சதுர்த்தசியில் வருவது . இதனை வருஷ 
சிவராத்ரி யெனவும் கூறுவர் . யோக 
சிவராத்ரியாவது - சோமவாரத்தில் உதய 
காலமுதல் அறுபது நாழிகையும் அமா 
வாசை யிருப்பதும் , அவ்வாரத்திரவு சூரி 
யன் அத்தமனமுதல் இராமுழுதும் கிருஷ் 
ணபக்ஷ சதுர்த்தசி யிருப்பதுமாம் . இதனை 
வாரசிவராத்திரி யெனவும் கூறுவர் . நீத் 
திய சிவராத்திரியாவது வருஷத்தி லுண் 
டாம் பன்னிரண்டு மாதங்களி லுண்டாகும் 
கிருஷ்ணபக்ஷ சக்ல பக்ஷங்களில் சார்த் 
தசி வருவது . பக்ஷசிவராத்திரியாவது 


மாசி 


விரதமகாத்மியம் 


1160 


விரதமகாத்மியம் 


தைமாதத்திய கிருஷ்ண பக்ஷ பிரதமை 
முதல் ( கூ ) நாட்கள் வரையில் நாடோறும் 
ஒரு வேளையுண்டு ( ச ) ஆம் நாளாகிய 
சதுர்த்தசியில் விரதமிருப்பது . மாதசிவ 
சாத்திரியாவது - மாசி மாதத்தில் ஒரு 
ஷ்ண சதுர்த்தசியும் , பங்குனி சுக்ல திரு 
தியையும் , சித்திரை கிருஷ்ண அஷ்டமி 
யும் வைகாசி சுக்ல அஷ்டமியும் , ஆனி 
சுக்ல சதுர்த்தசியும் , ஆடி கிருஷ்ண பஞ் 
சமியும் , ஆவணி சுக்லாஷ்டமியும் , புரட் 
டாசி சுக்ல திரயோதசியும் , ஐப்பசி சுக்ல 
த்வாதசியும் , கார்த்திசை சுக்ல சப்தமியும் , 
கிருஷ்ணாஷ்டமியும் , மார்கழி சுக்ல திருதி 
யையுமாம் . இதில் உத்தமோத்தமமாவது . 
சூர்யாஸ் தமனம் வரையில் திரயோதசி 
விருந்து நீங்க இரவுமுழுதும் மறுநாட் பகல் 
முழுதும் சதுர்த்தசி யிருப்பது . உத்தம 
சிவராத்திரியாவது சூரியாஸ் தமனத்திற் 
குப் பின்னும் இரவில் முன் பத்து நாழிகை 
சதுர்த்தசி வியாபித்திருப்பது . மத்திம சிவ 
பாத்திரியாவது - உதய முதல் மறுநாளுத 
யம் வரை அதாவது பகலிரவு ( சு 0 ) நாழி 
கைவரும் சதுர்த்தசியும் , சூரியன் அஸ்தமி 
க்குமுன் வரும் சதுர்த்தசியுமாம் , அதமசிவ 
ராத்திரியாவது- இரவிவிருபது நாழிகை 
யிருந்த சதுர்த்தசியை அமாவாசை தொடர் 
வதாம். இதில் சிவபூசை முதலியன 
செய்யின் தீமையுண்டாம் . இதின் விரத 
முதலியவற்றைக் காமிகாதி ஆகமத்திற் 
காண்க , இவ்விதம் அதுஷ்டித்தவர் அச்வ 
மேத பலம் பெறுவர் . இதில் வேடன் 
அபுத்தி பூர்வமாக விரதமிருந்து அவனும் 
மான்களும் முத்தியடைந்தனர் . இதில் 
சுகுமாரன் என்னும் வேதியன் பெரும் 
கொடுமை செய்து சிவதர்சனஞ்செய்து 
முத்திபெற்றனன் . 

17. பௌர்ணமி சித்திராபெளர் 
ணமை - சித்திரை பௌர்ணமி விசே 
ஷம் . இதினும் சித்திரை நக்ஷத்திரம் கூடின 
விசேஷம் . இதில் சித்திரவேட்டிகள் 
தானஞ்செய்து விரதமிருக்கின் நலம் , 
பௌர்ணமி - சதி , ஞாயிறு , வியாழன் 
சளில் வரின் விசேஷம் . வைசாக பௌர் 
மிை விரதம் விசேஷம், ஆனி மாதத் 
இய பௌர்ணமி அல்லது அமாவாசை 
விசேஷம் . 

118. வடசாவித்திரி விரதம் - ஆடி 
மாதத்திய பௌாணையில் கோபத்மவிர 
தம் - இதில் விஷ்ணுவிரதம் . இந்நாளில் 


கோகிலா விரதம் 

இதனை வடநாட் 
டார் அநுஷ்டிக்கின்றனர் . ஆவணி பௌர் 
ணமியில் ரக்ஷாபந்தனம் . 

புரட்டாசி 
பளர்ணமியில் உமா மகேச்வாவிரதம் 
இதில் யதாசக்தி பொன்னாலும் வெள்ளி 
யாலும் உமாமகேச்வர விக்ரகங்கள் செய் 
வித்து இரண்டு கலசம் தாபித்து அதில் 
பிரதிமைவைத்துப் பூசை முதலியனவும் 
அருச்சனையுஞ் செய்து பதினைந்து முடி 
யுள்ள நோன்புக் கயிறு குங்குமத்தில் 
தோய்த்து முடிகளை விதிப்படி பூசித்து 
வலக்கரத்தில் அணிந்து கொள்ளல் வேண் 
எம் . இவ்விரதம் ( கச ) அநுட்டிக்கின் 
சர்வாபீஷ்டமடைவர் . இதனை விஷ்ணு 
பிரமாதிகள் அநுஷ்டித்தனர் . 
119. ஐப்பசி பௌர்ணமி 

கௌ 
முதி ஜாகாவிரதம் இது உத்தரதேசத் 
தில் அநுஷ்டிப்பது . இதில் லக்ஷ்மிவிரதம் 
விசேவம் . 

120 , கார்த்திகை பௌர்ணமி - சிவா 
லயங்களில் திரிபுரோற்சவவிரதம் , கார்த் 
திகை நடித்திரத்திற்கு முன்னால் பரணி 
நக்ஷத்திரத்தில் சாயுங்காலம் தீபத்தில் 
அக்னிகார்ய மூலமாய் மகாலிங்க மூர்த் 

ஆவாகனஞ்செய்து பூஜித்து 
வைத்து மறுநாள் சாயுங்காலத்தில் பிரம்ம 
ஸ்தானத்துத் தீபம் முன்னும் சோமா 
ஸ்கந்தர் பின்னுமாக எழுந்தருளச்செய்து 
கொண்டு தீபத்தைச் சுஷ்க தீப தண்டத் 
தில் வைத்துச் சமஸ்காரப்படுத்தி யெரிந்த 
வுடன் தண்டத்தைச் சேதித்துவிட வேண் 
டியது , தீபகாரணம் உமையுடன் சிவ 
பெருமான் எழுந்தருளியிருக்குங் கால் அவ் 
விடமிருந்த தீபவொளி குறையுஞ் சமயத் 
தில் நெய்யுண்ணச் சென்ற ஒரு எலி 
அபுத்தி பூர்வகமா யதனைத் தூண்டிய பலத் 
தால் சக்கரவர்த்தியாய்ச் சிவாலயத்தின் 
செருக்குடன் பிரதக்ஷிணம் வருகையில் 
அரசன் மீது தீபகணமொன்று விழுந்தது . 
அதனால் அரசனது தேகம் புண்ணாய் 
வருந்துகையில் அசரீரியாய்ப் பரமசிவம் 
நீ செருக்குற்றதால் இவ்வாறு செய்தோம் . 
இன்று முதல் 

சிவாலயங்களிலும் 
இருள் சூழ்ந்த மற்ற இடங்களிலும் தீப 
மிடின் சாயுச்யமுறுவா யென்ன அவ் 
வாறே தீபம் வைத்து வருகையில் கார்த் 
திகை பூர்வபக்ஷ கிர்த்திசை கூத்திரர் 
தில் தேஜோமயமாய்ச் சிவமூர்த்தி உக் 
வுருவுடன் எழுந்தருளினர் . இதைக் கண்ட 


தியை 


சகல 


விரதமகாத்மியம் 


1454 


விரதமகாத்மியம் 


விதி விஷ்ணுவாதியர் நடுங்கி அவ்வுக்க 
உஷ்ணந்தணியப் பொரி அவல் முதலியன 
நிவேதித்தனர் . இச்சக்ரவர்த்திக்கு மாவெ 
லிச் சக்ரவர்த்தி யென்று பெயர் . விஷ்ணு 
வாலயங்களில் இவ்வுற்சவம் நடத்தப்படு 
கிறதற்குக் காரணம் திருமகள் ஒரு அசுர 
னுக்குப் பயந்து காட்டில் ஒளிக்க அவ்வசு 
ரன் காட்டைக்கொளுத்தத் திருமகள் அந் 
தரமாய் மறைந்தனள் . அந்தக் காரணம் 
பற்றித் தீக்கொளுத்துவர் என்பர் . 

121. மார்கழிமாத பௌர்ணமி - திரு 
வாதிரை நக்ஷத்திரத்தில் நடராஜமூர்த்தி 
விரதம் . மகா பலந்தருவது . 

மகா பலந்தருவது . இந்நாளில் 
சிவாலயங்களில் நடராஜமூர்த்திக்குப் பஞ்ச 
கிருத்திய உற்சவம் நடத்துவர். நடராடி 
மூர்த்தி பீடத்தைவிட்டு எழுந்தருளல் 
சிருட்டி , ரக்ஷாபந் தனந் தரிப்பதி , திதி , 
கிருஷ்ணகந்தந் தரிப்பது 

தரிப்பது சங்காரம் , 
வெள்ளை சாத்துவது திரோபவம் , உற்ச 
வம் கொண்டருளுதல் அநுக்ரகம் . அகல் 
கரித்த அசார் சரீரத்தை நீறாக்கித் தரித் 
ததே கிருஷ்ணகந்தம் . சங்கார காலத்தில் 
எழுந்த உக்ரவுருவைத் தேவர்கள் வெள் 
ளைப் புஷ்பத்தாலும் வஸ்திரத்தாலும் 
மறைத்ததே வெள்ளை சாத்தல் . 

122. பங்குனி பௌர்ணமை 
ஹோலி பண்டிகை இதில் போளி 
யொன்று செய்து அதனைத் தீயிலிட்டு 
மன்மதனைத் தகனஞ்செய்ததாகத் துக்கல் 
கொண்டாடுவர் . இதனைக் காமன் பண் 
டிகை யென்பர் . 

காமனைப்போல் உரு 
வெழுதி அப்படத்தைக் கிராமப் பிரதக்ஷி 
ணஞ் செய்வித்துப் பின் தகனசஞ்சயனாதி 
கள் செய்வர் . இந்த நாளில் துக்கக்குறி 
யாகத் தங்கள் மேல் செஞ்சாயத்தை ஊற் 
றிக்கொள்வர் . 

123. பக்தேச்வாவிரதம் - இது எல்லா 
பௌர்ணமிகளிலும் நோற்கும் சிவகௌரி 
விரதம், 

இதனைச் சந்திரபாண்டியனும் 
குமுதவதியும் தோற்றுப் புத்திரப்பேறு 
அடைந்தனர் . புத்திரனுடைய மனைவி 
ய ஒட்டித்துக் கணவனுக்குத் தீர்க்காயுள் 
பெற்றனள் , 

அமாவாஸ்யை - பிதுர்க்களின் பிரீதி 
யின் பொருட்டுச் செய்யப்படும் விரதம் . 

124. கேதாரேசிலா விரதம் - இது 
ஐப்பசி அமாவாசையில் கலசத்தில் சாம்ப 
மூர்த்தியை ஆவாகித்துக் கிரமப்படி பூஜை 
செய்து ( உக ) கிரந்திகளைப் பூஜைசெய்து 


நோன்புக் கயிறு செய்து பூஜித்து ( உக ) 
எண்ணுள்ள பழவகைகளும் , மற்றவைக 
ளும் நிவேதித்துப் பூஜைசெய்து விரத 
மிருப்பது . இது முதலில் பிருங்கி சில 
மூர்த்தியை வணங்கித் தம்மை வணங்காத 
காரணஞ் சிவமூர்த்தியால் கேட்டு உணர் 
ந்த பிராட்டியார் அர்த்தபாகம்பெற அநுட் 
டித்தது . பிறகு சித்சாங்க தனென்னும் 
காந்திருவன் அநுட்டித்துச் சகல சித்தி 
களையும் பெற்றனன் . பிறகு புண்யவதி, 
பாக்யவதிகள் என்னும் பெயருள்ள இர 
ண்டு ஏழை வைசியான்னியர் ஆலடியி 
லிருந்து அனுஷ்டித்து இராஜைஸ்வர்ய 
மடைந்து பிறகு அவ்விருவரில் ஒருத்தி 
யாகிய பாக்யவதி , செல்வச்செருக்கால் 
மறந்து விரதத்தைவிட்டுச் செல்வமிழந்து 
கள்ளரால் பலமுறை பறியுண்டு நினைவு 
வந்து விரத மநுட்டித்து இழந்த இராஜ 
செல்வங்களைப் பெற்றனள் , 

இதனை 
அநுட்டிப்போர் பெருஞ்செல்வ வாழ்வினை 
யும் முத்தியினையு மடைவர் . 

125. கார்த்திகை அமாவாஸ்யை 
லஷ்மி விரதம் , 

126 , மார்கழி அமாவாஸ்யை .. கௌரி 
தபோவிரதம் , 

127. அச்வத்த பிரதக்ஷிண விரதம் 
அமாவாசையில் சோமவாரம் , சப்தமி 
யுடன்கூடிய ஞாயிற்றுக்கிழமை , சதுர்த்தி 
யுடன் கூடிய செவ்வாய்க்கிழமை , அஷ்டமி 
யுடன் கூடிய புதன் கிழமை இத்தினங்களில் 
புண்ய தீர்த்த கூப நதி தீரங்களில் நித்ய 

முடித்துச் சங்கல்பஞ் செய்து 
கொண்டு திரிமூர்த்தி சொரூபமாயிருக்கும் 
அரசமரத்தைப் பூஜித்துக் கலசபூஜை 
செய்து அடி பிராமணராகவும் , இலைகள் 
ருக்வேதமாகவும் பழங்கள் யஞ்ஞமாகவும் , 
இளைகள் நாராயணனாகவும் எண்ணி நாசா 
யணனையும் சிவபிரானையும் பூஜித்துப் 
பின்மாத்திற்கு அபிஷேசாதிகள் நடத்திச் 
சோடச வுபசாரஞ்செய்து விருக்ஷராஜனை 
நமஸ்கரித்து ( க 0 அ ) பிரதக்ஷிணஞ்செய்து 
பலத்தைக் கேட்டுத் துணை முதலியன 
கொடுத்துப் பிராம்மணபோஜனஞ் செய் 
வித்து விரதமிருப்பது . இது வேதமய 
மாதலினானும் , திரிமூர்த்திகளும் யஞ்ஞத் 
தின் பொருட்டு இவ்விருக்ஷ ரூபமான தா 
லும் , இதனைப் பூஜிக்கவேண்டியது . புரு 
ஷராயினும் , பெண்களாயினும் , வகம் 
பிரதக்ஷிணம் செய்யவேண்டும் . 

இதனடி 


கடன் 


விரதமகாத்மியம் 


1482 


விரதமகாத்மியம் 


யில் தம்பதிகளை லஷ்மி நாராயணராக வர் . இதில் துண்டிலன் என்போன் விரத 
மதித்துப் பூஜைசெய்யச் சனிவாரம் உசி உத்யாபனதினத்து ஒருவன் வீட்டில் புசிக் 
தம். இதனடி பிரமரூபம் , மத்யம் விஷ்ணு கத் தீர்த்தங்கொண்டு தனக்கிருந்த குஷ்ட 
ரூபம் , அக்சம் சிவரூபம் ஆதலால் அச் வியாதி நீல்கினன் . 
வத்த பூஜைசெய்க , இதனைச் செய்தோர் 130. நித்யா ரவிவாரவிரதம் - முற் 
பலரோகங்கள் நீங்கிப் புத்ரபோக பாக்யங் கூறியபடி செய்து ரவிவாரந்தோறும் விரத 
சளையடைவர் . ( பிரம்மவிஷ்ணு 

ருத்ர மிருக்கின் சூர்ய சாயுஜ்யமடைவர் . 
சாஷாத் அச்வத்தரூபி 3 : 17 மூலம் ஸ்நா 131. சோமவாரவிரதம் 
தனம் பிரம்ம கர்ப்போக்னிஸ் ஸமிதோ பிரான் விரதம் . இதனைச் சோமவாரந் 
ரவி : சந்தாம்ஸி தஸ்ய பர்ணானி விருக்ஷோ தோறும் அநுட்டித்தல் வேண்டும் . 
சௌசவை வைஷ்ணவ : அச்வத்தசர்வ பிராம்மண தம்பதிகளை உமாமகேசராகப் 
விருக்ஷாணாம் அக்ரணீர் வைதிகஸிவ பாவித்துப்பூஜித்து அவர்க்கு உணவாதிகள் 
என்பதால் அரசைப் பூஜிக்க, இதைப் அளித்து விரதம் இருப்பது , சீமந்தினி 
பூஜிக்க சதி ஸோமவாரங்கள் விசேஷம் . யைக் காண்க. இது கார்த்திகை முதலிய 
இவ்வாறு பூஜித்துப் பிராம்மணபோஜ மாதங்களிலிருந்து தொடங்கல் வேண்டும் . 
னஞ செய்வித்துத் தக்ஷிணாதிகள் கொடு 132. மங்களகௌரி விரதம் 
த்து விரதமிருந்து புண்யகதை கேட்க . ஆவணிச் செவ்வாய்க் கிழமையில் அநுட் 
128. அர்த்தோதயமகோதயவிரதம் டிப்பது , இது கன்னிகையராயின் தாய் 
தை, 

மாசி மாதங்களில் அமா வீட்டில் அநுட்டித்துப் பின் மாமியார் வீட் 
வாஸ்யை , வியதிபாதம் , திருவோண நக்ஷத் டில் அநுட்டிக்கவேண்டும் . இதில் கௌரி 
திரம் கூடிய ஞாயிற்றுக்கிழமை கூடிய பூஜை விசேஷம் . இதை அநுட்டித்தவர் 
நாள் , இதில் விரதம் விசேஷம் . இதில் எல்லா மங்களங்களையும் அடைவர் . 
திரிமூர்த்திகளின் பிரதிமைகளைப் பொன் 133. மங்களக்ரஹவிரதம் - இது மங் 
வெள்ளிகளில் செய்வித்து 

உஞ்சலில் களவாரத்தில் செந்நிற புஷ்பம் சந்தனாதி 
படுக்கவைத்து ஹோமாதிகள் 

செய்து களால் செவ்வாய் சக்கிரத்தில் செவ்வாய் 
தக்ஷிணை போஜனாதிகளுடன் வேதியர்க் இரகத்தைப் பூஜிக்கின் கடன் முதலியன 

பிரதிமைகளைத் தானஞ்செய்வது. தீர்ந்து புத்ராதி சம்பத்தை அடைவர் . 
மேற்கூறிய நக்ஷத்திரங்கள் திங்கள் , பு ? 134 , புதவாரவிரதம் - புதவாரத்தில் 
னில் வரின் மகோதயமாம் . 

புதனை அவனுக்குரிய யந்திரத்தில் ஆவா 
129. வாரவிரதம்- ஞாயிற்றுக்கிழமை ஹனஞ்செய்து பூஜிக்கின் வாணிபம் 
வீரதம் இந்நாளில் விரதங்கொள்ள பெருகும் . 
நித்யகன்மமுடித்து ஒரு சத்த இடத்தில் 135. குருவாரவிரதம் 
மெழுகிச் சர்வதோபத்ர மண்டலமிட்டு வைத் தனக்குரிய சக்கரத்தில் பிரதிஷ்டை 
அதன் மேல் தாம்ர பீடத்தில் , சூர்யமண்ட செய்து பூஜிக்கில் வித்யாசெல்வ முதலி 
லம் தம் சந்தனத்தால் எழுதி அதினிடை யன பெறுவர் . 
யில் சூர்யயந்திரம் எழுதி அதின் பக்கவில் 136. சுக்லவாரவிரதம் - தேவி விர 
கணபதி யந்திரம் எழுதி கணபதியைப் தம் காண்க . வாலக்ஷ்மி விரதம் - இது 
பூஜித்துப் பின் அருணனைப் பூஜித்துப் ஆவணிமீ சுக்லபக்ஷ தவிதியை சுக்ரவா 

அறுகோண யந்திரம் சூர்யஷ்டா சத்தில் அநுட்டிப்பது . இதனைச் சித்ர 
ஷரம் எழுதிக் கலசாவாஹனஞ் செய்து நேமி யென்பவன் அநுட்டித்து எல்லா 
பிராணப்பிரதிஷ்டை செய்து சூர்யபூஜை சித்திகளையும் பெற்றான் . கலசத்தில் 
இரமப்படி செய்வது . இதை அநுட்டிப் சதுர்ப்புஜமுள்ள லஷ்மிதேவி பிரதிமை 
போர் எல்லா நலமும் அடைவர் . இந்த செய்து கலசபூஜை செய்து ஸ்தாபித்துப் 
ஞாயிற்றுக்கிழமை விரதத்தில் உத்தரா பூஜைசெய்து தானாதி போஜனாதிகள் செய் 
யணத்தில் சூரியன் மகரராசியிலிருக்கை விப்பது . இது கற்புள்ள மங்கையர் ஐச் 
யில் சுக்லபக்ஷத்தில் சப்தமியில் வருவது வர்யத்தை யெண்ணி நோற்பது . குண் 
நிரசனுர்க்கவார விரதம் எனப்பெயர் . 

டினபுசத்துச் சாருமதியின் 

பொருட்டு 
இதில் விதிப்படி விரு தமிருந்தவர் ரஜஸ் லக்ஷ்மி தரிசனந் தந்து தன்னை இத்தினத் 
வலை பார்த்த கீண்டிய தோஷங்கள் நீங்கு 1 தில் பூஜித்து விரதமிருப்போர் அஷ்டைஸ் 


இதில் குரு 


விரதமகாத்மியம் 


1468 


விரதமகாத்மியம் 


வர்யம் அடைவர் என்று மறைய அவள் 
அவ்வாறு அநுட்டித்துப் பெருவாழ் வடை 
தனன் , 

137. சநிவார விரதம் - நிலத்தில் 
பொன் முதலிய லோகல்களால் சரிப்பிர 
திமை செய்வித்துப் பூஜித்தி ஒமாதிகள் 
செய்து வேதியர்க்குத் துணை முதலிய 
அளிப்பது . இவ்வாறு செய்வோர் சநிக்கிர 
சத்தாலுண்டாம் தீமை நீங்குவர் . 

138. சநிவார வேங்கடேசுவர விர 
தம்- இது ஆவணி சநிவாரத்தில் வரு 
இந்நாளில் 

வேங்கடேசானை 
யெண்ணி விரதமியற்றித் தானாதிகள் செய் 
யின் சகஸ்பஷஷ்டி விரதபலம் பெறுவர் . 
இதனைப் புரட்டாசியில் அநுட்டிச்கின்ற 
னர் . 

139. வியதிபாதவிரதம் - இதில் விரத 
மிருந்தோர் சூர்ய உலகம் பெறுவர் . வியதி 
பாதங் காண்க. 

140. மாஸ உபவாஸம் - இது ஆடியா 
சக்ல ஏகாதசிமுதல் கார்த்திகை சுக்ல 
ஏகாதசி வரையில் உபாசிப்பது . 
லக்ஷ்மீ நாராயணவுருவம் பிரதிமையில் 
செய்து பூசித்து விரதமிருப்பது . 

141. தான்யசங்கராந்தி விரதம் - இது 
விஷூவத் புண்யகாலத்தில் சூர்யனைப் 
பூஜித்துத் தான் யதானஞ்செய்வது . இது 
செய்தார் ஆயிரம் அக்னிஷ்டோமபலம் 
அடைவர் . 

142. லவண சங்கிராந்தி விரதம் 
வருஷக்கடையில் லவண கும்பம் தாபித் 
துச் சூரியபூஜை செய்து வேதியர்க்குத் 
தானஞ்செய்வது . இதைச் செய்தவர் 
சர்யலோக மடைவர் . 

143. போகசங்கிராந்தி விரதம் - இது 
வருஷக்கடையில் சூர்ய பூஜை 

செய்து 
தன தான்ய பசுவாதிகளை வேதியர்க்குத் 
தானஞ்செய்வது . இதினும் சூர்யபூஜை. 

144. நப்சங்கிராந்தி --இது சங்கிராந்தி 
காலத்தில் பொன் பாத்திரத்தில் பொன் 
னிட்டு நெய்வசர்த்து வேதியர்க்குத் 
தானஞ் செய்வது . இதினும் சூர்யபூஜை 
செய்யவேண்டியது . 

145. தேஜஸங்கிராந்தி செந்செல் 
அரிசி இவற்றின் மேல் கலசம் தாபித்து 
மோதக முதலியன நிவேதித்து வேதியர்க் 
களிப்பது . இது வருஷமுதலிற் செய்து 
கடையில் உத்யாபனமும் செய்வது 


146. ஸௌபாக்கிய சங்கிராநீதி 
இது சங்கிராந்தி வாரத்தில் முதலில் சூர் 
யனை அர்ச்சித்து வஸ்திரமுதலியவை கல 
சத்திற்கு அணிந்து வேதியர்க்குத் தானஞ் 
செய்வது . இதில் லவணபர்வத தானமுஞ் 
செய்ய வேண்டும் . 
147. தாம்பூல சங்கிராந்தி - 

வரு 
ஷாரம்பத்தில் சூர்யார்ச்சனை செய்து ஒரு 
பாண்டத்தில் வெற்றிலை , பாக்கு முதலிய 
வற்றோடு வாசனைத்திரவியங்கள் வைத்துப் 
பிராமண தம்பதிகளைப் பூசித்து அளிப்பது . 

148. மனோத சங்கிராந்தி - ஒரு கும் 
பத்தில் வெல்லம் நிறைத்துப் பூஜித்து 
வேதியர்க்கு விருந்தளித்து அளிப்பது . 
இதில் சூர்யபூஜை செய்யவேண்டும் . 

149. அசோக சங்கிராந்தி - உத்த 
ராயன தக்ஷிணாயனம் , விஷுவத் புண்ய 
காலம் , வியதிபாதம் இக் காலங்களில் 
பொன்னில் சூர்யபூஜை செய்து திலதான 
பூர்வகமாய்ப் பூசித்துக் கபிலை தான முதல் 
எல்லா தானங்களுஞ் செய்து பிராம்மண 
போஜனஞ்செய்வித்து வேதியர்க்குப் பிரதி 
மையைத் தருதல் , இத்தானஞ் செய்தார் 
ஆயுராரோக்ய சம்பத்துக்களைப் பெறுவர் . 

150 , ஆயுஸ் ஸங்கிராந்தி - சங்க 
ராந்தி நாளில் பசுவின்பால் வெண்ணெய் 
முதலியவை கும்பத்தில் பூரித்துச் சூர்ய 
னைப் பூஜித்து வேதியர்க்கு அன்னபானாதி 
ததிணைகள் அளித்து வேதியர்க்குக் கொடு 


ப்பது . 


151. தனஸ் ஸங்கிராந்தி- சங்கிராந்தி 
நாளில் ஒரு கலசத்தில் தீர்த்தம் நிறைத்துச் 
சுவர்ணத்தில் சூர்யப் பிரதிமை செய்வித் 
துக் கலசத்தில் சூரியனைப் பூஜித்து வேதி 
யர்க்கு அன்னமளித்துத் தானஞ்செய்வ 
152. தனுஸ் ஸங்கிராந்தி 

தனுர் 
மாசத்தில் உண்டாகுஞ் சங்கிராந்தி . இதில் 
சூர்யனைச் கலசத்தில் ஆவாகித்துப் பூஜித் 
துப் பிராமணர்களுக்கு அன்னாதிகள் 
அளிப்பது . 

153. மகா சங்கிராந்தி - தயிர்க்குடத் 
தில் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தியை யசோதை 
யுடன் சுவர்ண பிரதிமை செய்வித்துத் 
தாபித்துப் பூஜைசெய்து பிராமண போஜ 
னஞ் செய்வித்துப் பிரதிமாதானஞ் செய் 


154 , மௌன விரதம்- இதில் நான்கு 
மாதம் விரதம் அநுட்டித்தல் வேண்டும் . 
இது லக்ஷிமி நாராயணப் பிரதிமை பொன் 


விரதமகாத்மியம் 


1465 


விரணங்கள் 


ற் செய்வித்து விதிப்படி பூசித்துப் யோக , போசங்களினும் உயர்ந்ததாகும் . 
பிராமண போஜனஞ் செய்வித்து வேதி 

இன்னும் பலவிர தங்கள் உண்டு . அவை 
யர்க்குத் தானஞ் செய்வித்து விரத மிருப் ( 1 ) தேவவிரதம் . ( 2 ) 

( 2 ) ருத்திரவிரதம் . 

( 3 வீரவிரதம் , ( 4 ) பிரீதிவிரதம் . ( 5 ) 
155. லக்ஷதீபதானவிரதம் 

கௌரிவிரதம் . ( 6 ) காமவிர தம் ( 7 ) சிவ 
நெய்யினால் சிவாலயாதி ஆலயங்களில் விரதம் . ( 8 ) சௌமியவிரதம் . ( 9 ) சௌ 
லக்ஷமாயினும் , அதிற் பாதியாயினும் அதி பாக்கியவிரதம் . ( 10 ) சாரஸ்வ தவிரதம் . 
ற்பாதியாயினும் தீபமிட்டுப் பூஜையாதி ( 11 ) சம்பத்விரதம் . ( 12 ) சுத்திவிரதம் . 
கள் செய்யிற் தீபங்கள் எவ்வளவோ அவ் ( 13 ) கீர்த்திவிரதம் . ( 14 ) காமதுவிர 
வளவு காலம் புண்ணியவுலகத்திருப்பர். தம், ( 15 ) பித்ருவிரதம் . ( 16 ) ஆனந்த 

156. துளசிவிரதம் பிரதக்ஷிணம் விரதம் . ( 17 ) ராஜ்ய விரதம் . ( 18 ) அஹிம் 
வீட்டிலாவது , பூந்தோட்டத்திலாவது, சாவிர தம் . 

( 19 ) சூரியவிரதம் . ( 20 ) 
மேடைகட்டுவித்து அதில் ஒளசிமாடமி விஷ்ணுவிரதம் . ( 21) சீலவிரதம் . ( 22 ) 
யற்றித் துளசிமந்திரத்தால் பூஜித்து லஷ் தீபவிரதம் . (23 ) தீப்பியவிரதம் . ( 24 ) 
மிநாராயண சுவர்ண பிரதிமைவைத்துப் சாந்தி விரதம் . ( 25 ) பிரம்மவிரதம் . ( 26 ) 
பூஜித்து ஹோம முதலிய அக்னிகார்யஞ் சுவிரதம் . ( 27 ) கல்பவிரதம் ( 28 ) பீம் 
செய்து பிராம்மணபோஜனஞ் செய்வித் விரதம் . ( 29 ) தாரவிரதம் , ( 30 ) மகா 

தக்ஷிணைகொடுத்து லஷப்பிரதக்ஷ விரதம் . ( 31 ) பாவிரதம் . ( 32 ) பிராப்தி 
ணஞ்செய்வது . இதை அநுட்டித்தோர் விரதம் . ( 33 ) சுகதிவிரதம் , ( 34 ) வைஸ் 
சகல சித்தியும் அடைவர் . 

வானரவிரதம் . ( 35 ) கிருஷ்ணவிரதம் , 
157 , அநுமப்பிரதக்ஷிணம் - ஆடிய ( 36 ) தேவிவிரதம் . ( 37 ) பானுவிரதம் , 
சுக்கிலபக்ஷ ஏகாதசி , த்வாதசி , பௌர்ணமி ( 38) விநாயகவிரதம் . ( 39 ) சாலவிரதம் , 
முதலிய தினங்களில் விரதமிருந்து கோப் ( 40 ) சௌரவிரதம் . ( 41 ) நாராயணவிர 
பிராம்மணபூஜை செய்து அநுமமந்திரம் தம் , ( 42 ) வருஷவிரதம் . ( 43 ) பிராஜா 
செபித்து அநுமப்பிரதிட்டை செய்து பத்தியவிரதம் . (44 ) திரியம்பக விரதம் ,. 
லக்ஷம் பிரதக்ஷணஞ் செய்யின் பூதபிசாச ( 45 ) கிருத விரதம் , ( 46 ) இந்திர விர 
பயரோகங்களிலிருந்து நீங்குவர் . 

தம் , ( 47 ) சதாசிவ விரதம் . ( 48 ) அஸ்வ 
158. மாதா பித்ரு சேவனவிரதம் விரதம் . ( 49 ) கஜவிரதம் . ( 60 ) நிர்துக்க 

தாய் தந்தையரைப் பூஜித்து விரத விரதம் . (51 ) வருண விரதம் , ( 52 ) சந் 
மிருப்பது . அன்னையும் பிதாவும் முன் திர விரதம் . ( 53 ) ருத்திர விரதம் , ( 54 ) 
னறி தெய்வமாதலின் அவர்களைச் சுத்த பவானி விரதம் . ( 55 ) ஸ்நாபக விரதம் , 
னாய் நாடோறுஞ் சேவிக்கின் எல்லா நல ( 56 ) தாம விரதம் . (57 ) சிவிரதம் , (58 ) 
மும் அடைவன் எனக் கூறியிருக்கிறது . விப்ரவிரதம் . முதலியன . ( மச்சபுராணம் ) 
இங்ஙனம் பிதுர்வாக்யம் கடவாதார் விரதன் - உத்தராதித்தனைக் காண்க . 
ஸ்ரீராமன் , பரசுராமன் , பார்க்கவர் முதலி விரதேயு - ( சந் ) ரௌத்திராகவன் குமாரன் . 
யோர் . இங்ஙனஞ் செய்வாரைத் தேவர் விரணங்கள் 

பித்த, சிலேஷ்ம , 
வணங்குவர் 

தோஷங்களினால் உண்டாகும் இரணங்கள் 
159. பதிசேவன விரதம் இது தன் நிரணங்கள் என்றும் , காயங்களினால் உண் 
நாயகனே தெய்வமென்றும் வேறு தெய் டாவதற்கு ஆகந்துகாணம் என்றும் கூறு 
வம் போற்றாளாய் நாயகனையே சேவித் வர் . அது துஷ்டவிரணம் , என்பது நெடு 
திருக்கும் குலமகள் செய்யும் விரதம் . இது நாட்களாக ஆறாமல் இருப்பது . அதுஷ்ட 
நாரி தான் மணங்கொண்ட நாள் தொட ரணம் சிகிச்சையினால் ஆறிவிடுவது.துஷ்ட 
ங்கி நாடோறுங் குலமகன் தன் கொழு விரணம் வாததுஷ்டவிரணம் , பித்ததுஷ்ட 
நனைப் பேணிப் பூஜிக்கும் விரதம் . இவ்விர விரணம் , சிலேஷ்மதுஷ்டவிரணம் , வாத 
தம் அநுட்டித்தோர் பதிவுலகம் அடை பித்ததுஷ்டவிரணம் , வாதசிலேஷ்மதுஷ்ட 
வர் என ஸ்காந்த 
ஸ்காந்தபுராணம் கூறுகிறது . 

விரணம் , சிலேஷ்மபித்ததுஷ்டவிரணம் , 
ஸ்திரீகளுக்கு இதனினும் மேலான விர 

திரிதோஷ துஷ்டவிரணம் , ரத்ததுஷ்ட 
தம் இன்று . இது சர்வவிரதங்கள் , தீர்த் 

விரணம் , ரத்தவர்த்துவிடவிரணம் , ரத்த 
தங்கள் , தர்மங்கள் , தோல்கள் , யஞ்ஞ , பித்தது விடவிரணம் , ரத்தசிலேஷ்மதுஷ்ட 


விரவியல் 


1465 


விருகதேசசன் 


விரிதடா 


விரணம் , ரத்தவாத பித்ததுஷ்ட விரணம் , அரம்பையுடன் காமவிகாரத்தால் ஊடல் 
மத்தவா ச சிலேஷ்மதஷ்ட விரணம் , ரத்த கொள்ளத் தேவர்கள் இவனை அரக்கனாம் 
சிலேஷ்ம பித்ததுஷ்டாணம் , வா தாத்த படி சபித்தனர் அச் சாபமேற்ற இவன் 
திரிதோஷ 

அஷ்டவிரணம் எனப்பரி கிலிஞ்சன் குமாரனாய்ப் பிறந்து இராம 
னைந்து . 

மூர்த்தி அரண்யத்தில் எழுந்தருளி யிருக் 
விரவியல் வடவெழுத்து விரவி வருவது . கும்போது சீதாபிராட்டியாலரத் தூக்கிச் 
விரஜாநதி 

கோலோசத்தில் கிருஷ்ணன் சென்று இராம லக்குமணரால் கை யறுப் 
விரஜா கோபிகையுட னிருக்கையில் விர புண்டு சுவர்க்கமடைந்தவன் , 
ஜாகோபினை நதிரூபமாயினள், கிருஷ் 2. செண்பகமலரைக் காண்க . 
ணன் விரஜா விரஜா என்று அழ , அவள் விராத்தியன் பிரதிலோமத் தந்தைக்கு 
நதியினின்று பெண்ணுருக்கொண்டு வெளி அநுலோமத் தாய்பால் பிறந்தவன் . 
வர , அவளைக் கிருஷ்ணன் கூட , அவ் நயநாதி ஸம்ஸ்காரமில்லாதவன் , 
விரஜைக்குச் சப்தசமுத்திரமும் பிறந்தன . விராவி - திருதராட்டிரன் புத்திரன் , 
( பிரம்மகைவர்த்தம் . ) 

வாய் அகன்று பூமிக்குள் சென் 
விரஷசேநன் கர்ணன் குமாரன் 

றிருக்கும் கடற்பிரிவுக்கு விரிகுடா என்று 
விரஷன் - சிரஞ்சயனுக்கு சாஷ்டிரபாவி 

பெயர் , (பூகோளம் ) 
யிடத்து உதித்த குமாரன் , 

விரிசிகன் 

தருசகனுடைய பகையரசருள் 
விரக்ஷத்திரன் - வைவச்சு தமனுவின் குமாரன் . முதல்வன் . ( பெ - கதை ) 
விராஜன் - க்ஷத்திரியன் அவிச்சித்தின் விரிசிகை - இவள் ஓரிசாசரிஷியின் மகள் , 
குமாரன் ( ப - ஆதி . ) 

தவம் செய்யவந்த அவருடன் இவளும் 
விராடபுரம் - தற்காலம் மேட்டுப்பாளையத் வந்து ஒரு வனத்திலிருந்தபொழுது இள 
துக்கு அருகிலுள்ள தாராபுரம் என்பர் . 

மைப்பருவத்தில் உதயணனால் மாலை 

சூட் 
2. இது மச்சதேச அரசனாகிய விரா டப்பெற்றுப் பின்பு அவனால் மணஞ் 
டன் தேசம் . The Capital of Virata . செய்துகொள்ளப்பட்டவள், கற்பிற் சிறந் 
Raja , king of Matsya Dess , 105 miles தவள் . ( பெ- கதை ) . 
to the south - west of Delhi and 41 விரிச்சி விரும்பிய பொருளின் ஆக்கத்து 
miles to the North of Jaipur. 

அழகுணர்தற்குச் செறியும் இருண்டமாலை 
விராடன் - மருத்துவர் அம்சம் ; பாரதப்போர் யிடத்து நற்சொற் கேட்டதைக் குறிப்பது . 
வீரர்களில் ஒருவன் . மச்ச தேசாதிபதி ; விரிச்சிகன் 

ஒரு முரிவன் ; புதரில் 
அபிமன்யுவிற்கு மாமன் . உத்தரையின் தவஞ்செய்து கொண்டிருந்து 

தனக்கா 
தந்தை . இவன் நாட்டில் பாண்புேத்திரர் கப் பழுத்த கனியையுண்ட காயசண்டி 
அஞ்ஞா தவாசத்தில் இவ்வாசன் அரண் கைக்கு ஆனைத்தீகோய் வாச் சாபம் அளித் 
மனையில் வேறு உருவம் பெயரும் கொண்டு தவன் . 
மறைந்து வசித்து இருந்தனர் . அருச் விரிச்சியூர் நன்னாகனார் - ஒரு செந்தமிழ்க் 
சநனும் விராடன் குமாரனாகிய உத்தர கவிஞர் . ( புற . நா ) 
னும் துரியோ தனாதியர் கவர்ந்து சென்ற விரிஞ்சி- புலிவயிற்றிற் பிறந்த முகி ( மணி . ) 
பசுக்களை மடக்கிக்கொண்டு வரச்சென்ற விரியன் - இது ஒரு பாம்பின் பேதம் . இது , 
அவ்விடம் நேர்ந்த யுத்தத்தில் வென்ற பெருவிரியன் , இரத்தவிரியன் , செவ்விரி 
செய்தி விராடனுக்கு வந்தது . இச்செய்தி யன் , நீர்விரியன் , பொறிவிரியன் , புல்விரி 
கேட்டுக் களிப்படைந்த விராடன் என் யன் என ஆறுவகைப்படும் . இவை காறி 
குமாரன் வென்றானென்று தன்னுடன் யின் 

ஆடையில் 

பிறந்தவை யென்பர் 
சூதாடிக்கொண்டிருந்த தருமரிடம் கூறத் புராணிகர் . (ஜீவ ) 
தருமர் பேடியே ஜெயித்தவன் என்று விரியூர்நக்கனர் - இவர் ஒரு தமிழ்ப்புல 
கூறினர். இதைப் பொருது சூதாடு கருவி வர் . இவருக்கு விரியூர் அங்கன் என்றும் 
யால் தருமரையிடித்துபேசிப் பின் பாண்டு 

பெயர் . ( புற - நா ) 
புத்திரர் என அறிந்து பொறுமை வேண் விருககடி – 1. காந்தருவக்காத்து அரசன் ,, 
டிக்கொண்டவன் . 

2. கந்தருவாகரத்தரசன் . ( சூளா ) 
விராதன் - 1. இவன் தேவருலகத்திலே விருகதேசசன் சிஷ்டியின் புத்திரன் . 
வீணை வாசிக்கும் ஒரு தும்புருவன் . இவன் இவன் தம்பி விருகலன் . 

184 


விருகத்பானு 


1466 


விருத்தி 


அர்ச்சிய 


காணக . 


விருகத்பானு - கிருஷ்ணமூர்த்தியின் புத்தி விருத்த ஏதுப்போலி - எதுசாத்ய விபரீத 
சரில் ஒருவன் , 

வியாப்தியால் தோஷஞானத்தைப் பண்ணு 
விருகன் - 1. பஸ்மாசுரனுக்கு ஒருபெயர் . வது . ( கரு ) 
இவனைச் சகுனியென்றும் , அசான் குமா 

விருத்தகன்னியை குணிதாரகனுடைய 
ரன் எனவும் கூறுவர் . 

புத்திரி. காலவரிஷி புத்திரனாகிய சிருங்க 
2. பிருது சக்கிரவர்த்திக்கு 

தவன் பாரியை . ( பா - சாந் ) 
படம் உதித்த குமாரன் , 

விருத்தகார்க்கர் - ஒரு மகருஷி ; முசுகுந்த 
3. ( ச . ) சுவே தன் குமாரன் . 

னுக்கு இருபத்தெட்டாவது சதுர்யு சத்து 
4. வசுதேவன் தம்பி . 

நாராயணப் பிரத்தியக்ஷம் கூறியவர் . 
5. வச்சகனுக்கு மித்திரசேயெடம் உதி விருத்தகாளன் - சிவசன்மான வக் காண்க . 
த்த குமாரன் . பாரி துருவாஷி ; குமாரர் விருத்தசருமன் தசரதன் குமாரன் ; இவன் 
தக்ஷன் , புக்ஷன் , ரசாலுவன் , 

குமாரன் விச்வசகன் . 
6 , வாகுகன் தந்தை. இக்ஷவாகு வம் விருத்ததர்மா - சரூசதேசாதிபதி ; மனைவி 
சத்து இருகன் குமாரன் , 

கிருத தேவா . 
7. தன்மரிஷ்டையைக் காண்க . விருத்தம் - 1. ஓர் சிற்பநூல் , 
8. சுகனென்னும் அசுர புத்திரன் , 

2. ஆசிரியப்பா வினத்திலொன்று . 
விருகாசுரன் - 1. பத்மாசுரனைக் 

விருத்தக்ஷத்ரன் - இவன் சிந்து தேசாதி 
2. இவன் ஒரு அசுரன் , செந்தாயுருக் 

பதி . சயத்திர தன் தந்தை ; இவன் அச 
கொண்டு பாலகணேசருக்கு முன் தோன்றி 

ரீரியால் தன் மகன் இறப்பைக்கேட்டு 
அவர் அங்குசத்தால் இறந்தவன் . 

எவன் என் குமாரன் தலையைப் பூமியில் 
விருதணன் - விருஷணிக்குத் தந்தை , கார் விழச்செய்கிறானோ அவன் தலை ஆயிரம் 
த்தவீர்யனுக்குப் போன் . 

பிளவுகளாக என்று சபித்துக் கைவிரித் 
விருக்கடி - ஒரு காந்தர்வராஜன் , 

துர்கொண்டு தவத்தில் இருந்தனன் , இது 

நிற்க, அருச்சுகன் பதினான கா நாள் யுத்தத் 
விருக்கஸ்தலம் - பாண்டவர்களுக்கு விடப் 

தில் பாசுபதாத்திரத்தால் இவன் குமரன் 
பட்ட ஐந்து கிராமங்களில் ஒன்று . 

தலையைத்திணித்து அது கீழ் விழவொட் 
விருக்கிணன்- மது புத்திரன் , கார்த்தவீர்யன் 

டாமல் சியமந்த பஞ்சகத்தில் தவஞ்செய்து 
பௌத்ரன் . இவன் குமாரன் விருஷ்ணி 
விருக்துவர் ஒருவித வேதியர் ; கண்ணுவ 

கொண்டிருந்த இவன் சையில் விழச்செய் 

தனன் . அதனால் இவன் மாண்டனன் . 
ருஷி வம்சத்தவர் . 
விருசினவந்தன் - 1. குரோஷ்டுக்குத் 

விருத்தாதபன் - விருத்தன் ஒருவன் தவஞ் 
தந் 

செய்தனன் . அவன் முன் சூரியன்தோன்றி 

அவன் முதுமை போக்கி இளமை வருவித் 
2 குரோஷ்டுக்குக் குமாரன் . 

அதனால் சூரியனுக்கு இப்பெயர் 
விருசேநன் இலக்ஷமணனுக்குத் தந்தை , 

வந்தது . 
மித்திரநாட்டதிபதி . 
விருச்சிகன் இவன் பொதிகைச்சாரலில் விருத்தி - 1. இருப்பு ; ஒவிய எலுள் 
தவஞ்செய்து கொண்டிருந்து 

யாழ்வாசித்தற்குக் கூறிய பெயர் . 
பன்னி 

நிற்றல் , இருத்தல் , கிடத்தல் , இயங்கு 
ரண்டு வருடத்திற் கொருமுறை பழுக் 

தல் எனப் பலவகைப்படும் . அவற்றுள் , 
கும் நாவற்கனியைப் பன்னிரண்டு வரு 

இருத்தல் திரிதரவடையனவும் , இல்லன 
டம் பட்டினியிருந்துண்பன் . தான் பார 

வும் 

இருவகைத்து . திரிதரவுடை 
ணஞ்செய்யக் கருதியபழத்தைச் சிதைத் 

யன யானை , தேர் , புரவி , பூனை முதலி 
ததுபற்றிக் காயசண்டிகையைச் சபித்த 

திரிதரவில்லன ஒன்பது வகைப் 
வன் . (மணிமேகலை ) 

படும் . அவை : பது முகம் , உற்கட்டி தம் , 
விருடமன் சிவகணத்தவரில் ஒருவன் . 

ஒப்படியிருக்கை, சம்புடம், அயமுகம் , 
விருடாகவி - இலிங்கியைக் காண்க . 

சுவத்திகம், தனிப்புடம் , மண்டிலம் , ஏக 
விருதன் - 1. சாக்ஷஸமதுவிற்கு நட்வலை பாதம் என்பன . இனி நாடக நூலார் 
யிடம் உதித்த குமாரன் . 

இவ்விருப்பை ஐம்பது வகையாக்குவர் . 
2. வீமனுடன் போர்புரிந் தவீரன் . இவ 

2. ஆயு என்பவளுக்குக் காசிபரிடம் 
னுக்குக் ஒரு தபன் மன் எனவும் பெயர் . பிறந்தவள் . 


தை . 


தனன் 


என 


யன . 


விருத்தியுரை 


1467 


விருந்தை 


சென்று 


3. நாடகவகையில் ஒன்று இது , சாத்து வச்சிரத்திற் பூசி அவன் மேல் எவ அது 
வதியும் , ஆரவடியும் , கைசிகியும் , பாரதி விருத்திரனைக் கொன்றது . ( தே.பா 
யும் என நான்கு வகைப்படும் . 

3. இவனுடன் இந்திரன் சண்டை 
4 தருமன் என்னும் மனுவின்தேவி , செய்த காலத்துச் சூர்யசந்திரர்கள் துவட் 
விருத்தியுரை செய்யுளின் உட்பொரு 

டாவின் வேள்வி அவிசைப் புசித்ததால் 
என்றி யாண்டு யமையாதவையும் விளங் விருத்திரன் தோல்களிலிருந்து காத்தனர் . 
கத் தன்னுரையானும் வேறு நூ லானும் அதனால் அசுரனது தோள்கள் இந்திரன் 
மாணாக்கனுக்கு நேரும் ஐயம் நீங்க கரண்டி வெட்டவெட்டத் தளிர்த்தன . இதனால் 
கைக்குச் சொன்ன உறுப்புகளோடு மேலு இந்திரன் அச்சூர்ய சந்திரர்களைத் தோளி 
முடைய தாய்ச் செய்யுளின் மெய்ப்பொ னின்று இறங்கச்செய்து இவனைக் கொன் 
ருளை விளங்க வுணர்த்துவது . ( நன் . ) தனன் . இவனை விச்வகர்மனுக்கு இரமை 
விருத்தியுகன் - சிவகணத்தவரில் ஒருவன் . யிடம் உதித்தவன் என்பர் . 
விருத்திராகான் - 1. ஒரு அசுரன் ; இவன் 4. இவன் இந்திரபதம் பெறத் தவஞ் 
இந்திரனைக் கொல்லத் 

துவஷ்டாவால் 

செய்வதறிந்த இந்திரன் இவனிடத்து 
வப்பெற்று இந்திரனை விழுங்கினன் . அரம்பை ஒருத்தியை யேவ அவள் வலை 

இவன் வயிற்றைப் பிளந்து யில் சிக்கி அவள் கொடுத்த கள்ளை அவள் 
வெளிவந்து இவனை வச்சிரத்தால் சொன் தூண்டுதலால் உண்டு வெறித்துக் கிடச் 
றனன் . இவன் முன் சன்மத்தில் பார்வதி கையில் இந்திரனால் கொலையுண்டவன் . 
தேவியாரால் சபிக்கப்பட்ட சித்திரரதன் ( பாத்ம - புராணம் . ) 
என்பவன் . இந்திரனுடன் போர் செய்து விருத்தேசநன் - காசிபன் குமாரன் . இவன் 
கடலில் ஒளித்துப் பிறகு இந்திரனால் குமாரன் சலபோஜன் . 
வச்சிரத்தால் இறந்தவன் என்பர் . விருத்தை - உசத்தியன் பெண் . இவள் 
2. விச்சுவவுருவனைக் கொன்ற இந்தி தோழியருடன் 

கங்கையாடச் 
ரீனைக் கொல்லத் துவஷ்டப் பிரஜாபதியால் காட்டானைக்குப் பயந்து புல்லின் புதரில் 
யாகத்தில் நிருமிக்கப்பட் டனுப்பப்பட்ட மறைந்து அருகு இருந்த மடுவில் விழுந்து 
வன் . இவன் முதலில் ஒருமுறை இந்திர மாய்ந்து குச்சகரால் உயிரடைந்து கௌச்சி 
னுடன் போர்செய்து அவனை யுத்தத்தில் கரை மணந்து மிருகண்டைப் பெற்றவள் . 
ஒடும்படி செய்து மீண்டும் தந்தைசொற்படி விருந்தாவனம் வடமதுரைக்கு அருகில் 
தவஞ்செய்து பிரமனிடம் பலவரங்களைப் உள்ள வனம் . இதில் கண்ணன் கோபி 
பெற்று இந்திரனுடன் யுத்தஞ்செய்து கைகளுடன் விளையாடினன் . 
அவனை லேகியம் போல் விழுங்கிவிட்ட விருந்து -1, புதியவாயினவற்றின் மேலது . 
னன் தேவர் விட்ட ஜிரும்பிகாஸ்திரத்தால் 

இப்பொழுதுள்ளாரைப் பாடும் 
கொட்டாவிவிட இவன் வாயிலிருந்து சிறு பாட்டு . ( யாப்பு - வி . ) 
வுருவாய் இந்திரன் வெளிப்பட்டு ஒட்டம் 2. புதிதாக வீட்டுக்கு வரும் நண்பர் . 
பிடித்தனன் . இவன் இந்திரலோகத்தை விருந்தினர்க்குச் செய்யும் உபசாரம் 
ஆண்டிருக்கையில் ருஷிகள் இந்திரனிடம் 

முகமலர்ச்சியுடன் இன்சொல் 
பகை வேண்டாமென்று சந்திசெய்விக்க கூறல் , கால்கழுவநீர் தால் , இருக்க மனை 
நட்புப்பூண்டு இருந்தனன் . இவனிடத்தில் தரல் , சோறிடுதல் , பருகநீர் தால் , தாம் 
இந்திரனோ வயிரமுள்ளவனாய்க் கொல்லக் பூலம் தால் , படுக்க இடம் கொடுத்தல் , படுக் 
காலம் பார்த்திருக்கையில் ஒருநாள் கடற் 

கப் பாய் தால், பிரயாணமாங்கால் வழி 
கரைக்கு இவ்விருவரும் கொந்தமாய் உலா விடல் முதலியனவாம் . 
வச்சென்ற சந்தியா வேளையில் இந்திரன் விருந்தை - காலசேமியென்னும் அவுணன் 
இவனைக் கொல்ல எண்ண , விஷ்ணு இவ குமரி ; சலந்தராசுரன் தேவி . இவள் கண 
னது வச்சிரத்தில் ஆவிர்ப்பவித்தனர் . வன் சிவமூர்த்தியால் இறந்தனன் . 
திரன் இவன் எந்த ஆயுதத்தாலும் உலர்ந்த சமயம் பார்த்திருந்த திருமால் கபட சந்தி 
பொருள்களாலும் , ஈரமுற்றவையாலும் , யாசி உருக்கொண்டு கணவனைக் காணா 
சாகாதிருக்கும் வரம் பெற்றிருத்தலை எண் வருந்தும் அவளெதிரில் தவஞ்செய்வதாக 
ணிச் சிந்திக்க மகாசத்தியின் திருவருளால் இருந்து தமது 

கணங்களில் இருவளைப் 
மலைபோல் நுரைதோன்ற அந்த நுரையை புலியாக அவளுக்கு முன்வர : செய்தனர் . 


இனிய 


விருபன் 


1468 


விருஷபம் 


இவன் 


அப்புலிகள் வெருட்ட இவன் கபடசந்தி விருஷபதபா -- தானவேந்திரன் , 
யாசியைச் சரணடைந்து தன் கணவனைத் குமாரி சன்மிஷ்டை . இவனை விடபன் 
தரவேண்டினள் , கபட சந்நியாசி தன் மன் எனவுங் கூறுவர் . 
இரண்டு தூ தருக்கும் குரங்குருக் கொடுத் விருஷபதீர்த்தங்கார் -- சைடு முதலாவது தீர்த் 
துச் சலந்தரன் பிளந்த உடலை யெடுத்து தங்கரர் . இவர் அயோத்தியா நகரமாண்ட 
வரச்செய்தனர் . அவை சலந்தரன் உட இக்ஷ வாகு வம்சத்து நாபி மகாராசாவிற்கு 
லைக்கொண்டுவந்து அவளுக்கு முன் இ மருதேவியிடம் சித்திரை மாதம் கிருஷ்ண 
டன . விருந்தை சந்நியாசியை நோக்கி 

பக்ஷம் நவமிதிதி உத்திராட நக்ஷத்திரத்தில் 
உயிர் தர வேண்டினள் . திருமால் அவன் 

பிறந்தவர் . இவர் உன்ன தம் , ( Foo ) வில் , 
உடலில் தாம் புகுந்து உயிர்பெற்று அவ வண்ணம் , சுவர்ணம் , இவர் புத்திரன் பா 
ளுடன் கலந்து சிலநாள் இருந்தனர் . ஒரு தேச்வா சக்ரவர்த்தி . இவர் ஆயுள் ( அச ) 
நாள் நித்திரை செய்கையில் சங்குசக்கர லக்ஷம் பூர்வம் ( பூர்வத்தின் தொகை, ( அசி ) 
முதலியன தோன்றக்கண்டு திடுக்கிட்டு நம் 

லக்ஷம் வருஷங்கொண்டது பூர்வாங்கம் , 
மை விஷ்ணு வஞ்சித்தான் என்று தேறி 

அந்தப் பூர்வாங்கம் ( அச ) லக்ஷங்கொண் 
நீ விஷ்ணுவாகலின் என்னை வஞ்சித்தது 

டது ஒரு பூர்வம் .) இவர் இக்ஷவாகு , குரு , 
போல் உன் மனைவியை அரக்கர் கவருக ; நாத , உகா , அரிவம்சங்களை யேற்படுத்தி 
தூ தராய் வந்த இருவரும் உனக்குப் பகை னர் . உழவு , தொழில், வரவு , வாணிச்யம் , 
வராகுக . குரங்கு உருவாகத் தூ தரைப் வித்யா, சில்டம் இவர் காலத்து உண்டா 
பெற்றமையால் நீ குரங்குகளைத் தூதராக 

யின . 

இவர்க்குத் தேவியர் , யசச்சுதி , 
வும் , சேனையாகவும் பெற்றுக் காட்டில் 

சுநந்தை . யசச்சுதிக்குப் பாதேச்வர சக்ர 
அலைக எனச்சபித்துத் தீப்புகுந் தனள் . வர்த்திமுதல் ( கக குமாரர் . ஒரு குமாரி , 
பின் திருமால் இவள் இறந்த புழுதியில் பிராம்மி . சுநந்தைக்குப் பாகுபலியும் , சுந் 
காமவசப்பட்டுப் புாளுகையில் தேவர் 

தரியென்னும் ஒரு குமாரியும் உண்டு , இவர் 
சிவமூர்த்தியிடம் முறையிட்டனர் . சிவ 

கிருதயுகத் தொடக்கத்தில் இருந்தவர் . 
மூர்த்தி பிராட்டிக்குக் கட்டளையிட அம் 

கண தார் இருஷசேநகணதரர் முதல் ( அச ) 
மையார் சில விதைகளைத் தந்தனர் . அதை வர் . ( மாபுராணம் ) 
அப்புழுதியில் தூவ அதில் துளசி , அகத்தி விருஷபத்வஜன் இந்திரசாவர்ணி மது 
முதலியன தோன்றின. அத்துளவத்தை 

குமாரன் . இவன் மற்றைத் தேவரை மதி 
அணிந்து திருமால் மயக்கந் தீர்ந்தனர் . 

யாது சிவபிரானையே பூசித்து வருகையில் 
( காஞ்சி புராணம் .) 

சூரியன் இவனைச் சம்பத்தில்லா வகை 
விருபன் (சூ ) அம்பரீஷன் குமாரன் . வெனச் சபிக்க சிவபிரான் சூலாயுதத்தால் 
விருஷகன் - சகுனிக்குத் தம்பி , 

சூரியனைத் துரத்த சூரியன் விஷ்ணுவிட 
விருஷசேநன் - கர்ணன் குமாரன் ; அருச் 

மடைக்கல மடைந்தனன் . அவ்விடம் சிவ 
சுநனால் கொல்லப்பட்டவன் , 

பிரான் செல்ல விஷ்ணு சிவபிரானைத் 
விருஷணன் - கார்த்தவீரியன் குமாரன் . 

துதித்து வேண்ட ஷமித்தனர் . அரசனும் 
விருஷத்துருவன் - வைவச்சு தன் குமாரன் ; 

ந்து சிவபதமடைந்தான் , 
இவன் ஒருநாள் வேட்டைக்குச் சென்று 

( தேவி - பா . ) 
அக்னிசூலி யென்னும் இருடியின் ஓமப் 

விருஷபம் - 1. கிரிவிரசத்துக்கு 
பசுவைக் காட்டுப்பசு வென்று பாணத் 

அரண 
தால் கொன்றனன். அப்பசுவினைக் காத் 

யுள்ள மலை 
திருந்த பிரமசாரி அரசனைக் கோபித்த 2. நந்திக்கு ஒரு பெயர் . 

அரசன் அப்பிரமசாரியிடம் சென்று முதல் யுகத்தில் பசுக்கள் வெண்ணிற 
நீ சூத்திரன் ; என்னையேன் கோபிக்கிறாய் மாக இருந்தன. அப் சுக்கள் தவநிலை 
என் றனன் , சிறுவன் அரசனை அதனால் யிலிருந்த ருத்ரரை யிடித்தன . 

ஆதலால் 
சூத்திரனாகச் சபித்தனன் . ( மார்க்கண் ருத்ரர் கோபித்து அவைகளைச் சாமபராக் 
டேயம் . ) 

கினர் . பின்னர் ரிஷபம் வந் திரக்கக் கருணை 
விருஷபகிரி - டிகததேசத்தில் வராககிரிக் யால் அவைகளை மீண்டும எழச்செய்தனர் 
கருகிலுள்ள மலை . இதற்கு ரத்னகிரி அது முதல் ரிஷபம் ருத்ரவாகனமாயிற்று . 

( பார - அது - 207 - அத் . ) 


ளி 


ன 


எனவும் பெயர் . 


விருஷபருவன் 


1469 


விருக்ஷங்கள் 


விருஷபருவன் 1. ஒரு அசுர அரசன் . 4. குதான் குமாரன் . அந்தகன் பேரன் . 
இவன் அநேகரைச் செயித்துப் பலமணி இவன் குமாரன் விலோமா . 
கள் கொணர்ந்து விந்துசாஸில் வைத்த 5. குந்தியின் குமாரன் , இவன் குமாரன் 
வன் . 

தசாருகன் 
2. காசிபருக்குத் தனுவிடம் பிறந்த அசு 6 சாத்துவதன் குமாரன் , 
என் , இவன் குமாரி சன்மிஷ்டை . இவள் 7. பசமாகன் குமாரன் . இவன் குமாரன் 
சுக்கிரன் பெண்ணாகிய 

ணாகிய தேவயானியை சுமத்திரன் . 
அவமதித்ததால் இவளை இவள் தந்தை 8. பிருதுவின் தந்தை . 
தேவயானிக்குத் தோழியாக்கினன் . பின் விருஷ்ணிகள் - விருஷ்ணியைக் காண்க . 
தேவயானியை மணந்த யயாதி இவளையும் விருஷஸ்கந்தன் - இராமபத்திரர் தோழன் . 
பெண்டாகக் கொண்டனன் . 

சாயுவில் தீர்த்தமாடச்சென்ற தசரத 
விருஷபர் -1. சூர்யவம்சத்து நாபியின் குமா ரைக் காணவேண்டி இவன் தோளில் ஏறி 
ரன் . தாய் மேருதேவி . ( பாகவதம் . ) இராமமூர்த்தி சென்றனர் . 
2 புத்தரவதாரத்தில் ( உச ) வது அவ விருஷத்திரன் ( சூ . ) வைவச்சு தமநுவின் 

புத்திரன் . இவன் பசுக்களைக் காத்தல்வே 
விருஷபர்வர் ஓர் விஷ்ணு பக்தர் . சத்சங் ண்டி இரவும் பகலும் உறக்கமில்லாதிருக் 
சத்தினால் விஷ்ணுபதம் அடைந்தவர் . 

கையில் புலியொன்று அர்த்தராத்திரியில் 
விருஷபன் – 1. ஒரு அரக்கன் . திருவேங் பசுக்கூட்டத்தில் நுழைந்து பசுக்களை மரு 
கடத்தில் தவமியற்றி இஷ்டசித்தி யடைக் ட்டி அவற்றில் ஒன்றைப் பிடிக்கையில் 
தவன் . 

பசு வீறிட்டது . அரசன் பசுவீறிட்ட ஒலி 
2. சாக்கன் குமாரன் . இவன் குமாரன் 

கேட்டு இரவாகையால் புலியொன்று பசு 
புஷ்பவான் , 

வைக் கொன் றனன் , அரசன் பசுவினைக் 
விருஷபனுவா - திதிபுத்திரனாகிய அசுரன் , கொன்ற செய்தியை வசிட்டர் அறிந்து 
விருஷாதன் கர்ணனுடன் பிறந்தவன் , நீ சூத்திரனாகுக எனச் சபித்தனர் . அரசன் 
அசான் , 

அவ்வகையே சிதேந்திரியனாய்க் காட்டெரி 
விருஷலீ பூத்தபின்னும் மணமிலா யில் புகுந்து இறந்தனன் , ( பாகவதம். ) 

பிதாவின் வீட்டிலுள்ள கன்னிகை . விருக்ஷங்கள் - இவை சில புண்ணிய தலங்களி 
விருஷன் - 1. தாபசன் என்னும் மதுபுத்தி லும் தீர்த்தங்களிலும் விசேடமாகக் கொண் 

டாடப்படுகின்ற புண்ணியவிருக்ஷங்கள் . 
2. சிருஞ்சன் குமாரன் , 

அவைகளுள் கயா தீரத்தில் ஆலமரம் . 
விருஷாகபி -1 . திரேதாயுகத்தில் விஷ்ணு அயோத்தியில் கோபிதாரவிருகம், பில் 
வின் பெயர் . 

வாரணியத்தில் வில்வம் , அம்பிகாஸ் தலம் 
2. பூதனுக்குச் சுரபியிடத்து உதித்த ( அ ) இல் அரசு . சிந்துத்வீபத்தில் மாதவி , 
குமாரன் , 

வன்னிக்ஷேத்ரம் ( க 0 ) ல் பலாசம் , மருத 
விருஷாதர்ப்பன் - சிபியின் குமாரன் , க்ஷேத்ரம் ( அ ) ல் மருதமரம் . திருப்பனந் 
விருஷ்டி - சிரி குமாரன் . 

தாளில் பனை , குற்றாலத்தில் குறும்பலா, 
விருஷ்டிகள் - யாதவகுல பேதத்தவர் . கருவூரில் களா , காஞ்சியில் மா . ஒற்றியூ 
விருஷ்டி மான் ஸ்ரீரதன் குமாரன் . இவன் ரில் மகிழ் , சிதம்பரத்தில் வடவிருக்ஷம் . 
குமாரன் சுஷேணன் . 

திருப்பொருந் துறையில் குருந்து , 
விருஷ்ணி - 1. மது குமாரன் , கார்த்தவீரி வெண்காட்டில் ஆல் . இன்னும் பல தலங் 
யன் பௌத்திரன் . இவன் குமாரர் இரள் கள் விருக்ஷத்தடியில் பல பிரதிட்டைகள் 
டாவது விருஷணி முதல் நூற்றுவர் . இவர் 

செய்யப்பட்டு மேம்பட்டுள, அவற்றைத் 
களே விருஷ்ணி வம்சத்தவர் . மாதவர் , தலபுராணங்களாலறிக . சாதாரணமாக உல 
யாதர் , எனப் பெயர்பெற்றவர். இவர் கத்தவர் புண்ணியவிருக்ஷங்களாக வில்வம் , 
கள் சாபத்தால் ஒருவரையொருவர் அடித் அரசு , வேம்பு முதலியவற்றை மேன்மை 
துக்கொண்டு இறந்தனர் . 

யாகக் கொள்ளுகின் றனர். அவற்றுள் கல் 
2. முதலாவது விருஷ்ணியின் குமா யாணங்களில் முள் முருக்கு , அரசு , மா , 
என் . கார்த்தவீர்யன் பௌத்திரன் . 

பலாசு , மூங்கில் இவற்றை முறையே 
3. விருருண்டன் குமாரன் . 

திரிமூர்த்திகளின் சான்றாகப் பிரதிட்டை 


ரன் , 


திரு 


விருக்ஷங்கன் 


1470 


விரோசன் 


மா , 


மால் 


வாழை 


செய்கின்றார்கள் . பலாசு , அரசு , 

வில்வம் , லக்ஷ்மிஸ்வரூபம் , வேம்புசத்தி 
எருக்கு , அத்தி முதலியன ஓமாதிகாரியல் 

ஸ்வரூபம் , துளசி ஸரஸ்வதிச்வரூபம் 
களில் பயன்படுகின்றன . இவ்விருக்ஷங் விருக்ஷி ததீசிமுனிவர் வீர்யத்தால் சரஸ் 
களால் க்ஷேத்திரங்களுக்குப் பெயர் கூறப் வதிந்தியிற் பிறந்த இருடி . இவருக்குச் 
பட்டிருக்கிறது . அவை மருதூர் . திருப் சாரஸ்வதன் எனவும் பெயர் . 
பனந்தாள் , கடம்பவனம் முதலியன . கல் விருகணன் - பிரியவிரத வம்சத்து அரசன் ,. 
லால் நீழலில் சிவமூர்த்தி தக்ஷிணாமூர்த்த விருபன் - 1. அம்பரீஷன் குமாரன் . 
மாக எழுந்தருளியிருந்தனர் . ஆலில் திரு 2. ஆங்கீரச புத்திரனான ரிஷி . 
பள்ளிகொண்டிருந்தனர் . 

3. ஒரு அசுரன் . 
தேவர்களுக்கு நிவேதிக்கத்தக்க சிறந்த விருபாட்சன் - கடோர் கஜனுக்கு சாரதி , 
கனி தருவதன்றி இதனடியில் சிவமூர்த்தி விருபாக்ஷம் பாதாளத்தில் பூமியைத் 
யெழுந்தருளி யருள் செய் தனர் . கதலீ தாங்கி நிற்கும் யானைகளில் ஒன்று . 
விர தம காண்க. இலந்தை பதரிகாசிர தன் சிரமத்தை ஆற்றிக்கொள்ளச் சற்று 
மத்து மரம் . தெங்கு தேவபலியின் பொரு தலையசைப்பின் பூகம்பம் உண்டாம் என்பர் . 
ட்டுப் பயன்படுவ தாம் . பாக்கு தேவர்க 

சாகரர் பாதாளத்தைத் தோண்டிய காலத் 
ளுக்குத் தாம்பூலத்திற்குப் பயன்படுவது. தில் இதைப் பார்த்தனர் . ( இரா . ) 
பனை வேதசாத்திரமெழுதிப் படிக்கவு விருபாக்ஷதேவர் வீரசைவாது 

கணேச 
மாம் . இது திருவோத்தூரில் திருஞான 

புராணம் பாடிய புலவர் . 
சம்பந்தரால் பாடப்பட்ட துமாம் . வெற் விருபாக்ஷன் - 1. சத்தியகிரி நகாத்தரசன் . 
றிலை நாகலோகத்திலிருந்து பூலோகத் 

நாளிசிங்கனால் அனுப்பப்பட்ட பிராமண 
திற்குக் கொண்டுவரப்பட்டு வேளாளர் 

னுக்கு மரியாதை செய்தவன் . 
கையில் கொடுப்பித்துப் பயிர்செய்யப் 

2. ஒரு இராவணசேநாபதி . இலக்கு 
பெற்றது . தருப்பை தருப்பையைக் 

மணரால் மாய்ந்தவன் . பத்துக்கோடி 
காண்க. எள் 

எள்ளைக் காண்க. அகத்தி , சேனைக்கு நாயகன் . ( அநுமனால் மாய்ந்த 
விந்தையைக் காண்க . மூங்கில் - இந்தி வன் என்பர் . ) 
ஒருகாலத்து மூங்கிலானான் . 

3. நாகாசுரனுக்கு மந்திரி , நாகாசுர 
மூர்த்தி இதனடியில் எழுந்தருளியிருக் 

சங்காரத்தில் கண்ணனால் கொலைசெய்யப் 
தனர் . கரும்பு - அதியமான் நெடுமானஞ் 

பட்டவன் . 
சியைக் காண்க . நெல்லியும் புண்ய விரு 4. மால்யவந்தன் குமாரன் . சுக்கிரீவ 
க்ஷமாம் . இவற்றுள் தேவதருக்களாகிய 

னால் கொலையுண்டான் , 
சந்தனம் , தேவதாரம் , கற்பகம் , மந்தாரம் , 

5. தநு குமாரன் .. 
பாரிஜாதம் என்ற ஐந்தும் கேட்டதைத் 6. சைவவேதியன் , கௌரியைக்காண்க . 
இந்திரன் ஒருகாலத்திலே கைலை 

இவன் தேவிசுபவிரதை . 
யை யடையச் சிவகணங்கள் வழி மறுக்கத் 7. சிவன் திருநாமங்களில் ஒன்று , 
தங்கி அக்னியை அந்தணவுருக்கொண்டு விரேதன் - சுரதன் குமாரன் . இவன் குமா 
ஏவ , இதனைக்கண்ட பிராட்டியார் நீ கட் 

ரன் சர்வபூமன் . 
டளையின்றி இந்திரன் ஏவலால் வந்தமை 
யால் தேவர்கள் பெண்களாகுக 

விரை - ( ரூ ) கோட்டம் , துருக்கம் , தகரம் , 
கேட்ட தேவர் நடுங்கி இறைவியைத் துதி 

அகில் , சந்தனம் , 

விரோகணன் 
க்க , இறைவி பிரசன்னமாய் என் வாக்குப் 

பிரியவிர தன் வம்சத்து 
பொய்க்காது நீங்கள் அனைவரும் விருக்ஷ 

நான் குமாரன் . 
ரூபிகளாகுக என்றனள் , தேவர் விருக்ஷ விரோசநன் - 1. பிரகலா தன் குமாரன் . 
ரூபிகளாயினர் . இதில் அச்வத்தரூபிபக இவன் குமாரன் பலி . போன் பாணாசுரன் . 
வான் , வடரூபிசதாசிவர் பேலாமரம் சுதன்வாவைப் 

பாரக்க . இவனிடத்துத் 
பிரமன் , மா இந்திரன் , மராமரம் இந்தி தேவர்கள் பிராமண வேஷங்கொண்டு 
சாணி , தெய்வப்பெண்கள் அதில் கொடி யாசிக்க அவர்களுக்கு ஆயுள் முழுதுந் தத் 
களாயினர் . ஊர்வசியாதியர் புஷ்பவிருக தஞ் செய்தனன . இவன் சுகற்குமார 
மாயினர் . " ரமாபில்வா சிவரநிம்பா அலசி முன்வரால் உபதேசம் பெற்றுத் தவமேற் 
ஸ்யா த்ஸரஸ்வதீ " என்று கூறியுள்ள தால் கொண்டான் . குமாரி வச்சிரசுவாலை , 


என் 


தரும் . 


எனக் 


விரோசனமதம் 


1974 


விலக்குறுப்பு 


என 


2. இரண்யாக்ஷன் புதல்வன் . சூரியனை 
யெண்ணித் தவம்புரிந்து கிரீடம் பெற்ற 
வன் . இக்கிரீடம் இல்லா திருக்கும் வேளை 
யில் யாரேனும் இவன் தலையைத் தொடு 
வாராயின் அத்தவை ( 5000 ) பிளவுறப்பெறு 
வனாதலால் கிரீடம் நீங்காது அணிந்து 
தீமை புரிந்தனன் , விஷ்ணு இவனைக் 
கொலைபுரிய மோகினியுருக்கொண்டு செ 
ல்ல அசுரன் இவளைக்கண்டு மால் கொண் 
டனன் . மோகினி நான் தயிலமாடார் 
தோளைத்தொடேன் என்றனள் . அதனால் 
அசுரன் சயிலமிடச் சம்மதிக்க மோகினி 
அவன் 

தலையைத் தொட்டுத் தயிலமிட் 
க் கொன்றனள் . 

3. அங்கதனுக்குத் தந்தை . 
விமோசனமதம் இம்மதத்திற்கு அசா 
ஸ்வாமியான விபராசநன் கர்த்தா . இது 
வும் தேகாத்மவா திமதமே . சார் வகம தம் 
போல இவர்கள் அன்னமய கோசமே 
ஆத்மா என்பர் . எதனிடத்தில் நான் என் 
கிற புத்தியுண்டாகிறதோ அதுவே ஆத் 
மா . இவர்களுக்கும் பிரத்யக்ஷம் ஒன்றுமே 
பிரமாணம் . பூதம் நான்கே . 

ஆகாசபூத 
மில்லை யென்பர் . இவர்கள் தேகபோஷ 
ணமே பாமதர்மம் , மரணமே மோக்ஷம் 
என்பர் . 
விரோசனை - 1. துவஷ்டாவின் தேவி , 

2. சநகராசனைக் காண்க . 
விரோசன் திருதராட்டிரன் குமாரன் . 
விரோதவணி மாறுபட்ட சொல்லானும் , 
பொருளானும் மாறுபட்ட தன்மை விளைவு 
தோன்ற உரைப்பது . ( இதுவே முரண் . ) 
விரோதினி 

ஸ்திரீபுருஷர்களின் சிநேகத் 
தைப் பேதித்துக் கலகம் உண்டாக்கும் 
தேவதை . 
விர்தேயு - ரவுத்திராசுவன் குமாரன் . 
விலக்கணி - பிரசித்தமான தாகியும் , அபிப் 
பிராயத்தோடு கூடியுமிருக்கின்ற விலக் 
கைச் சொல்லு தலாம் . இதனைப் பிரதிஷே 
தாலங்காரம் என்பர் . ( குவல . ) 
விலக்குறுப்பு - தலைவன் செலுத்துகின்ற 
கதையை விலக்கியும் அக்கதையை நடத் 
தியும் முன்பு செய்த கதைக்கே உறுப் 
பாவது . 

இவை நாடகத்தின் கண் விலக் 
குறுப்புகளாம் . அவை பதினான்கு வகைப் 
படும் . அவை பொருள் , யோனி , விரு 
த்தி , சந்தி , சுவை , சாதி , குறிப்பு , சத்து 
வம் , அவிநயம் , சொல் , சொல் வகை , 
வண்ணம் , வரி , சேதமென்பனவாம். 


அவற்றுள் பொருளாவது நான்குவகைப் 
படும் . அவை அறம் , பொருள் , இன்பம் , 
வீடு என்பனவாம் . இவை நாடகத்தில் 
பிரிந்தும் கூடியும் வருங்கால் பெயர் 
வேறுபடும் . அவை நாடகம் , பிரகணப் 
பிரகரணம் , பிரகரணம் , அவ்சம் எனப் 
பெயர் பெறும் . யோனி - நான்கு வகை 
ப்படும் . அவை உள்ளோன் தலைவனாக 
உள்ள தோர் பொருண்மேற் செய்தலும் , 
இல்லோன் தலைவனாக உள்ளதோர் பொ 
ருண்மேற் செய்தலும் , உள்ளோன் தலை 
வனாக இல்லதோர் பொருண்மேற் செய் 
தலும் , இல்லோன் தலைவனாக இல்லதோர் 
பொருண்மேற் செய்தலு மென்பனவாம் . 
விருத்தி - நான்கு வசைப்படும் . அவை 
சாத்துவதி , 

ஆரபடி , 

கைசிகி , பாரதி 
இவை . இவற்றுட் சாத்துவ்தியா 
வது - அறம்பொருளாகத் தெய்வமானுடர் 
தலைவராக வருவது . ஆபடியாவது 
பொருள் பொருளாக வீரராகிய மானுடர் 
தலைவராக வருவது . கைசிகியாவது காமம் 
பொருளாகக் காமுகர் தலைவராக வருவது . 
பாரதியாவது - கூத்தன் தலைவனாக நடன் , 
நடி பொருளாகக் காட்டியும் உரைத்தும் 
வருவது , சந்தி ஐவகைப்படும் . 

அவை 
முசம் , பிரதிமுகம் , கருப்பம் , விளைவு , துய் 
த்தல் . அவற்றுள் முசமாவது . எழுவகைப் 
பட்ட உழவினாற் சமைக்கப்பட்ட பூமியுள் 
இட்ட வித்துப் பருவம்செய்து முளைத்து 
முடிவது போன்றது . பிரதிமு.மாவது - 
அவ்வனம் முளைத்தல் முதலாய் இலை 
தோன்றி நாற்றாய் முடிவது போன்றது . 
கருப்பமாவது - அந்நாற்று முதலாய்க் கரு 
விருந்து பெருகித் தன்னுட் பொருள் 
பொதிந்து சருப்பமுற்றி நிற்பது போல் 

விளைவாவது - கருப்பமுதலாய்க் 
விரிந்து கதிர் திரண்டு காய் தாழ்ந்து முற்றி 
விளைந்து முடிவது போல்வது . துய்த்தலா 
வது - விளையப்பட்ட பொருளை யறுத்துப் 
போரிட்டுக் கடாவிட்டுத் தூற்றிப் பொலி 
செய்து கொண்டு போய் உண்டு மாழ்வது 
போல்வது . சுவை - ஒன்பது வகைப்படும் , 
அவை வீரம் , பயம் , இழிப்பு, அற்புதம் , 
இன்பம் , அவலம் , நகை , நடுநிலை , உருத் 
திரம் என்பனவாம் . இவற்றின் விவால் 
களை அவியத்திற் காண்க. சாதி பத்து 
வசைப்படும் . அவை நாடகம் . 

பிரகா 
ணம் , பாணம் , பிரகஸனம் , டிமம் , வியா, 
யோகம் , சமவாகாரம் , வீதி , அங்கம் , ஹீ 


விலங்கின் வகை 


1472 


வில்லி 


ளுண்டு , 


கிறது . 


ஹாமிருகம் , என்பனவாம். குறிப்பு சுவை தோல் சீதளத்தைக் கொடுக்க மயிரடர்ந் 
யதன் கட்டோன்றுவது . சத்துவம் - அக் திருக்கும் . 
குறிப்பின் சண் நிகழ்கின்ற நிகழ்ச்சி . அவி விலாங்குப்பல்லி- இது அமெரிகாவிலுள்ள 
நயம் - என்பது பாவாம் அது ( உச ) வகை ஐக்கியமாகாணத்திலிருக்கும் நீர்நிலை வாசி 
த்து . அவை வெகுண்டோன் அவிநய முத ( Mud Ecl) இதன் முன்பாகம் பல்லியைப் 
லாக நஞ்சுண்டோன் அவிநயம் ஈறாக உள் போலும் பின்பாகம் விலாங்கு போலுமிருக் 
ளவை . அவிநயத்துட் காண்க . சொல் - சிறது . 

மார்பிடத்தில் இரண்டு கால்க 
வருமாறு : இது மூன்று வகைப்படும் 
சொவ் , புறச்சொல் , ஆகாயச்சொல், அவை பாம்பு விலாங்கு ( ஆய்பிபூமமா ) இது , 
நெஞ்சொடுகூறல் , கேட்போர்க் குரைத் பாம்புபோல் உடலும் கழுத்திற்கு அடுத் 
தல் , தானே கூறல் , என்பனவாம் . சொல் தும் வாலிற்படுத்தும் இரண்டு கால்களை 
வகை - நான்குவகைப்படும் . 

அவை சுண் 

யும் பெற்றிருக்கிறது . இது ஊருகையில் 
னம் , சுரிதகம் , வண்ணம் , வரி தகம் என் பாம்பைப்போல் உடல் நெளித்துச்செல்லு 
பன. சுண்ணம் - நான் கடியான் வருவது . 
சரிதகம் எட்டடியான் வருவது . வண்ணம்- விலாசவதி - தாராபீடனது பட்டமகிஷி ; 
நான்கடியான் வருவது . சுரிதகம் - முப்பத் சந்திராபீடனது தாய் . 
திரண்டடியான் வருவது , வண்ணம் - ஒரு விலாசி - இலக்கணையின் தோழி . 
வகையான் மூன்று வகைப்படும் . அவை விலோமதநயன் - விருஷ்ணி குமாரன் . 
ஆறாய் வரும் பெருவண்ணமும் , இருபத் விலோமன் - தடுப்புத்திரனாகிய தானவன் , 
தொன்றாய் வரும் இடை வண்ணமும் , விலோமா விஷ்ணி குமாரன் . 

இவன் 
நாற்பத்தொன் முய் வரும் வனப்புவண்ண குமாரன் மது 
முமாம் . வரி - எட்டுவகைப்படும் . கண்கூடு வில்லகவிரலினர் - 1. இவர் பாத்தைக்குந் 
வரி , கானல்வரி , உள் வரி , புறவரி , கிளர் தலைவற்கும் உளதாய நெருக்கத்திற்குப் 
வரி , தேர்ச்சிவரி , காட்சிவரி , எடுத்துக் போர்வீரர்களது விற்பிடித்த கைவிரல்களை 
கோள் வரி முதலியன ; வரிகாண்க, சேதம் . உவமித்த பெருஞ்சிறப்பால் பாடினார்க்கும் 
ஆரியம் தமிழென இருவகைக் கூத்து , வில்லகவிரலினார் என்னும் பெயர் வழங் 
அது ஆதிக்கதையை அவற்றிற் கொப்பச் 

கப் பட்டதாகும் . 
சேதித்திடுவதாம் . 

2. இவர் சடைச்சங்க காலத்தவர் . இவர் 
விலங்கின் வகை - மனிதனிவற்றை நெருங் தாம் கூறிய குறுந்தொகை ( கூ எ O ) ஆவது 

விலங்கலால் விலசென்பர் . பிராணி செய்யுளில் “ வில்ல சவிரலிற் பொருந்தி ” 

இரண்டுவகைகளாகப் பிரிக்கலாம் . என கணவனோடு நீக்கமின்மை கூறினமை 
ஒன்று முதுகெலும்புள்ளவை , ஒன்று முது யின் அம் முதற் குறிப்பே இவர்க்குப் பெய 
கெலும்பில்லாதன. முதுகெலும்புள்ளவை ராயிற்று . 
சிங்கம் , புலி , நாய் , பூனை , பாம்பு முதலியன . வில்லவன் கோதை - 1. இவன் சேரன் 
முதுகெலும்பில்லாதவை தேன் ஈ , வண்டு . செங்குட்டவனுக்குச் சேநாபதி , வட நாட்டு 
சிலந்தி முதலியன . முதுகெலும்பென்பது யாத்திரையில் ஆரிய அரசரை வென்றவன் . 
மனிதர்க்குள்ளது போன்ற தான பிராணி 2. செங்குட்டுவனுக்கு மந்திரி . (சிலப் 
சளின் முதுகினடுவிலுள்ள எலும்புக்கோ பதிகாரம் ) 
வை .. 

பிராணிகள் சிலவற்றின் இரத்தம் வில்லி - ஒரு வேடன் . இவன் புத்தூரிலி 
உஷ்ணமாயும் , சிலவற்றின் இரத்தம் குளி ருந்த மல்லியென்னும் வேட்டுவச்சியின் 
ர்ந்தும் இருக்கும் . உஷ்ண சத்தமுள்ளன 

இவன் சகோதரன் சண்டன் . 
சில குட்டிகளுக்குப் பால் கொடுக்கின்றன . இக்கண்டனும் வில்லியும் அவ்வேடச் 
சில முட்டையிடுகின்றன. குட்டிகளுக்குப் சேரிக்கு அதிபதிகள் . இவர்கள் வேட் 
பால் கொடுக்கும் மிருகங்களுக்குப் பற்களும் டைக்குச் செல்கையில் கண்டனைப் புலி 
இருதயத்தில் நான்கு அறைகளும் சுவாசா கொன்றது . தம்பியைப் புலி கொன்ற 
சயமும் உண்டு. 

இவை பறவைகளுக்கும் தறிந்த வில்லி விசனமுறகையில் பெரு 
உஷ்ணப்பிரதேசத்திலுள்ள பிரா மாள் அவன் கனவில் தோன்றி காமிங்கு 
ணிகளின் மேற்றோல் அதிக மயிர் அடர்ந் எழுந்தருளியிருக்கிறோம் . உன் தம்பியும் 
திரா , சீதனப்பிரதேசப் பிராணிகளின் உயிர்பெற்று வருவன . அப்புலியும் சாம் 


காது 


களை 


வில்லிகள் 


1473 


வில்வம் 


நது 


அப் புலியிருக்கும் குகைக்கணிருக்கும் மலையானைத் தரிசிக்காது அம்மலை காணப் 
பொருள் கொண்டு திருக்கோயிலும் ஊரும் படாமல் பல்லக்கில் திரையிடக் கூறிச் 
உண்டாக்கி விபுவம் நடத்துக என அவ் சென்றனர் . உடனே கண்கெட்டது . 
வாறே தம்பி உயிர்பெற்று வரக்கண்டு இரு புலவர் மீண்டும் அருணகிரியாரைப் பணி 
வரும் குகைக்கண் சென்று நிதிகண்டு 

கண்பெற்றனர் . இவர் தம் நாடு 
புதரில் பெருமாளைக்கண்டு சேவித்துக் காடு சென்று அரசனுக்குச் சமஸ்தானவித்து 
கெடுத்து நாடாக்கித் திருப்பணிசெய்து வானாகி உடன்பிறந்தானுக்குத் தாயபாகம் 
அருகிலிருந்த புத்தூரிலிருந்து வேதியரை கொடாததினால் , அவன் அரசனிடம் முறை 
வருவித்து இவ்வூர்க்கு வில்லிபுத்தூர் யிட்டனன். அரசன் சிலநாள் சழித்து 
என்று பெயரிட்டவன் . இது ஆண்டாள் அவனை வரச்செய்து புலவரைலோக்கி 
திருவவதாரத் தலம் . 

மகாபாரதத்தைத் தமிழிற்பாடக் கட்டளை 
வில்லிகள் - இவர்களும் தமிழ்நாட்டு வேட யிட்டனன் . புலவர் சிலநாட்களில் அவ் 
சாதியர் . இவர்கள் நீலகிரி இருளரினும் வசை பாடி அதனை அரங்கேற்றினர் . இதன் 
நாகரிகம் பெற்றவர். இவர்கள் மலையர் பின் முன் கூறிய உடன்பிறந்தான் மீன் 
எனவும் பெயர் பெறுவர் . இவர்கள் மால 

டும் அரசனிடம் தாயபாசத்திற்கு முறை 
ருஷியின் சந்ததியார் . இந்த ருஷியைப் யிட்டனன் , அரசன் புலவரை நோக்கிப் 
போலவே சில ருஷிகள் வில்லிப் பெண்க பாரதம் பாடிய நீரோ தாயபாகம் தலை 
ளைக் கூடி இருளர் , மாலர் , மலையர் முதலி செய்வதென் றனன் , 

அதனால் புலவர் 
யோரை விருத்தி செய்தனர் என்பர் . நாணி இல்லற வெறுப்புற்றுத் திருவால் 
( தர்ஸ்டன் . ) 

கத்தில் தமது ஆயுளைக் கழித்துப் பரம 
வில்லிபுத்தூர் திருமுனைப்பாடி காட் பதம் அடைந்தனா. இவர் குமாரர் வாந் 

டி ல் ( 500 ) ஆம்ல் சரியூரிலிருந்த தருவார் இவர் செய்த பாரதத்திற்குச் 
வீரராகவாசாரியர் புத்திரர் . வாக்கபாசை சிறப்புப் பாயிரம் கூறியவர் . இவரால் 
நாட்டாசன் கொங்கர் குலபதியாகிய வரபதி பாரதம் பாடுவிக்க வேண்டு மென்றெ 
ஆட்கொண்டானைப் பாரதத்தில் புகழ்ந்து விருப்பத்தால், அரசன் ஒரு கிழவியை 
பாடியவர் . மற்றைத் தமிழ்நாட்டரசரை யேவித் தமயன் தம்பியர்க்குத் தங்கள் 
யும் புகழ்ந்தவர். சோன் சமஸ்தான வித்து தேவியரால் கலகமுண்டாக்கி அரசனிடம் 
வானாய் இருந்து தலயாத்திரையின் பொரு வர அரசன் புலவரைப் பாரதம் பாடுவித்து 

சென்று அந்த அந்த இடங்களில் எண்ணத்தை முடித்துக் கொண்டனன் 
உள்ள பல வித்துவான்கள் தம் வினாவிற்கு என்ப . இவரது மற்றைச் சரிதல்களை 
விடை தாராயின் அப்புலவரின் காதுகளைத் அருணகிரியாரையும் வரந்தருவாரையுங் 
தாம் 

வைத்திருந்த குறட்டால் அறுத்து சாண்க . 
வெற்றிகொண்டு சென்றவர் . அநந்தன் வில்லிபுத்தூராழ்வார் - பெரியாழ்வாரைக் 
என்னும் புலவன் இவர்க்குமுன் தோற்ற சாண்க. 
காலையில் அவனது காதை அறுக்கத் வில்லியாதன் - என்னாகனால் பாடப் பெற் 
தொடங்குகையில் அவன் என் பெயர் ஆதி றவன் . ( புறநா. ) 
சேடனுக்கும் உண்டெனக்கூறப் புலவர் வில்வகன் - சத்ரு குமாரன் நாகன் , 
களிப்புற்று விட்டனர் . இவர் தமது பல் வில்வபாண்டூரன் - சத்ரு தனயன் நாகன் . 
லக்கில் ஏறித் திருவண்ணாமலைக்கு வரு வில்வம் - 1. இது சிவமூர்த்தியின் இச்சா 
கையில் அவ்விடம் எழுந்தருளியிருந்த ஞானக் கிரியையாய்ப் பூமியில் ஆன்மாக் 
அருணகிரிநாதர் அருளிச்செய்த சந்தாக் களின் பாவத்தைப் போக்க அவர் அரு 
தாதிக்குப் பொருள் கூறத் தடைபட்டுத் ளால் கோமயத்தில் உற்பவித்தது . இத 
தோல்வியுற்றுத் தாம் வைத்திருந்த னைப் பூசிப்போர் விரதசீலராய் இம் மா 
துறட்டை அருணகிரிநாதரிடம் கொடுத்த மூலத்தை அடைந்து சங்கற்பம் செய்து 
னர் , கிருபா மூர்த்தியாகிய அருணகிரியார் எட்டுத் திக்குகளிலும் பசுவின் நெய்யால் 
இது உமக்கு நாம் கொடுத்ததாக இருக்க தீபமிட்டு அபிடேக முறைப்படி செய்து 
எனக் காதை அறுக்காது விட்டனர் . இவ்வ உடை புனைந்து சாந்தணிந்து மலர் பறித் 
கையாகக் காதைப் பெற்று இவ்விடம் வந்து திட்டுத் தூபதீபாராதனை செய்து நிவே 
தோல்வியடைந்த மானத்தால் அண்ணா தித்துச் சோடசோபசாரம் செய்து , வில்வ 

185 


வில்வலன் 


1474 


வில்வித்தை 


என 


னன் . 


விருஷேச, நிர்பீஜ, கோமயோற்பவா , பிரமதேவன் பிரத்தியது மாய் என்ன வரம் 
சங்சராநந்த , சுத்த பாமப்பிரிய , வியாத , வேண்டுமென் றனன். இவன் என் தம்பி 
புட்பாதிக, க்ஷேத்திரஞ்ஞ, வரதா பீஷ்ட , யைக் கொலை செய்து மீண்டும் அழைத்த 
புருஷார்த்த சித்திதா , சிவப்பிரிய முதலிய காலத்து உயிர் பெற்றுவா வரம் அருளல் 
திருநாமங்களைக் கொண்டு பூசிக்கச் சகல வேண்டுமென அப்படியே வாம்பெற்றுச் 
சித்தியும் பெறுவர் . 

சூரபன்மனிடத்து நட்புக்கொண்டு வழிச் 
2. ஓர் அரசன் இவ்விருக்ஷத்தை நிழற் செல்லும் இருடிகளை உபசரித்தழைத்துத் 
பொருட்டுக் குளக்கரையிற் பதித்துத் தம்பியை ஆடாச்கிச் சமைத்து அவ்விரு 
தான் வேட்டையாடிய சிரமபரிகாரத்தின் டிகளுக்கு விருந்திட்டு வாதாபி 
பொருட்டுக் கொடுங்கோலனாகிய அவன் அழைத்து அவன் உண்டோர் வயிற்றைக் 
வருகையில் அந்த வில்வ விருக்ஷத்தருகி கிழித்து வரக்கண்டு இருவரும் உண்டு 
லிருந்த ஓர் முரிவன் அணிந்திருந்த விபூதி சளித்து வருவாராயினர் . இவவகை நடத் 
அவன் மீது பட ஞானம் பெற்று வேண்டி துகையில் ஒருகாலத்து அசத்தியர் அவ் 

அவர் நீ வில்வப் பிரதிஷ்டை வழி வந்தனர் . அவரை எதிர்கொண்டு 
செய்து அதனீழலில் வசித்தால் உன் பாபல் உபசரித்து அழைத்துப் பழையபடி விருந் 
கள் நீங்கிப் புனிதனாவாயென அவனுக் திட்டுத் தம்பியை அழைத்தனன் . அழைத் 
குச் சிவஞான மநுக்ரகிக்க அவன் மீளாக் தலும் முநிவர் வயிற்றில் ஆட்டின் உரு , 
சதி பெற்றனன் . இவ்வாறே மார்க்கண்ட அசுரன் கொள்ளுதலை அறிந்து வயிற் 
முனிவர் உபதேசத்தால் பாபியாகிய வேதி றைத் தமது கரத்தால் தடவுதலும் மலமாயி 
யன் வில்வத்தடியில் சிவாரா தனஞ்செய்து னன் . இதனைக் கண்ட அரக்கன் முமி 
பாபநீக்க மடைந் தனன் . (சிவரஹ). 

வரைப் பணிந்து வேண்டினன் , முறிவர் 
வில்வலன் 1. அசமுகி துருவாசரைப் தீயவனே நீ என் கருத்திற்கியையச் செய் 
புணரப்பிறந்த குமாரன் . ஒருமுறை வில்வ வையேல் மன்னிப்பன் என்றனர் . அகத் 
லன் வாதாபி இருவரும் தேவரிடம் சண் தியர் உன்னிடம் இருக்கும் பொன்னை 
டைசெய்யச் சென்றனர் . அந்த யுத்தத்தில் முநிவர்களுக்கும் அரசர்களுக்கும் கொடுக்க 
வாதாபி இறந்தனன் . அதனால் வில்வலன் என்றனர் . அவ்வகை கொடுத்து மன்னிப்பு 
சக்கிரனைச் சரண் அடைந்து நடந்தவை அடைந் தனன் , இவனுக்கு இலவலன் 
கூறினன் . சுக்கிரன் வாதாபியின் எலும் எனவும் பெயர் . 
பினைக் கொண்டுவரக் கூறினன் . வில்வ 3. ஒரு அரசன் . 

பல்லவனைக் காண்க . 
லன் அவற்றைத் தேடிக் காணாமையால் வில்வன் - ஒரு காந்தருவன் . இவன் அழ 
சுக்கிரனிடம் கூறச் சுக்கிரன் இவனுக்கு காற் செருக்கடைந்து நாரதரை எருமை 
மிர்தசஞ்சீவி மந்திரம் உபதேசித்து அம் போற் கனைத்து மறித்தனன் , அவர் 
மந்திரத்தை அவன் இறந்த விடத்தில் 

இவனை 

எருமையாகும்படி சபித்தனர் . 
கூறச் சொன்னான் . வில்வலன் மந்திர காந்தருவன் இரங்கிக் கேட்டுக்கொள்ள 
பலத்தை யடைந்து அந்த யுத்தகளத்தில் முரிவர் நீ இராமமூர்த்தி அவதரிக்கும் 
கூற வாதாபி தன்னையுண்ட பேய் மிரு அளவும் இருந்து அவரைத் தரிசித்து 
கங்களின் வயிற்றைக் கிழித்து வெளிவந் இவ்வுரு நீங்குக என்றனர் . 
தனன் . இந்த மந்திர பலமறிந்த இருவ வில்வித்தை - வில்வித்தை யென்பது தனூர் 
ரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு வித்தை . அதாவது வில்லின் இலக்கணம் , 
தேவர் அரசர் முதலியவர்க்கு ஆடாகி விற்பிடிக்கும் இலக்கணம் , அம்பின் இலக்க 
விருந் தளித்துக் கொல்லுவாராயினர் . ணம், அம்பினைத் தொடுக்குமிடம் , விற்கொ 
( தீர்த்தகிரி புராணம் ) . 

ண்டோன் இலக்கணம் , விற்கொண்டோ 
2. துர்வாஸரை அவர்செய்த தவத்தைக் னிலை முதலியவற்றைக் கூறும் இலக்கணம் 
கேட்டதால் அவர் மறுக்க அவரைக் களாம் . இவை ஆள்வோரும் பயிற்சியு மற் 
கொலைசெய்யப் போகையில் முலிவர் அகத் றமையால் வழக்கமற்று இன்னதென்று 
தியரால் இறக்க எனச் சாபம் இட்ட தெரிதற் கருமையா யிருக்கிறது . இந்தத் 
னர் . இவன் பிரமனையெண்ணித் தவமி தனுர்வேதம் நான்குபாதம் , ஐந்து வகையி 
யற்றித் தன் தம்பியைக் கொலை புரிந்து யுடையதாம் . அந்த நான்குபாதம் இரத , 
அவியில் இட்டுக் கோரதவஞ் செய்யப் 

கஜ , துரக , பதாதிகளாம் . 

ஐந்துவகை 


னை 


வில்வித்தை 


1475 


விவகார நிச்சயத் தானங்கள் 


யாவன : ( க ) யந்திரமுக்தம் , ( உ) பாணி சமபதம் , என்பது இரண்டு கால்களை 
முக்தம் , ( கூ ) முக்தசந்தாரி தம் , ( ச ) அமுக் யும் சமமாக வைத்துக்கொண்டு நிற்குநிலை, 
தம் , ( 6 ) பாகு யுத்தம் என்பன. மேற் வைசாகம் என்பது இரண்டு கால் 
கூறிய ஐந்தும் , சஸ்திராஸ்திர சம்பத்தி களுக்கும் நடுவில் சாண கலம் இருக்கும்படி 
யால் இருவிதம் , அவையாவன : அஸ்திரம் , நிற்கு நிலை . ஆலீடம் 

ஆலீடம் - என்பது கலப் 
சஸ்திரம் அஸ்திரம் கைவிபெடையால் யுத் பைபோல் பூமியைத் தொட்டு நிற்கும் நிலை , 
தஞ் செய்தல் ; சஸ்திரம் கைவிடாப்படை அன்றி வலக்கான் மண்டலித் திடக்கான் 
யால் யுத்தஞ் செய்தல் . அவ்யுத்தம் மீண்டும் முந்துற விற்கு நிலை , பிரத்தியாலீடம் - 
ருஜுமாயா விபேதத்தால் இருவி தப்படும் . என்பது வலக்கான் முந்துற்று இடச்சாலை 
அவை நேர்நின்று போர் புரிதலும் , மறை மண்டலித்து விற்கு நிலை . ஜாதம் 
ந்து போர்புரிதலும் என்பன . மேற்கூறிய என்பது கால்களிரண்டி னிடையில் ( கட் ) 
ஐவகையில் யந்திரழக்தமாவது - பீரங்கி , அங்குலமிருக்க இடது கால் மண்டலித்து 
துப்பாக்கி முதலிய யந்திரங்களில் இருப் நிற்கு நிலை . நீச்சலமாவது - இடதுகால் 
புக்குண்டு முதலியன 

பிரயோகித்துப் முன் நேராகவும் வலது கால் நீண்ட தாகவும் 
பகைவர் அரண்களையும் பகைவரையும் அன்றித் தக்ஷிணபா தம் சற்றுக் குறுகி 
அழிப்பது . பாணிழக்தமாவது வில் , நிற்கு விலை . விகடம் என்பது - இரண்டு 
தோமாம் , முதலிய யந்திரங்களினால் அவ் கால்களுக்கிடையில் இரண்டு முழம் இட 
வாறு செய்வது . முக்தசந்தாரிதம் மிருக்க முழங்கால்களும் கால்களும் தடி 
கோட்டை முதலியன பிடித்தலால் அவ் போல் நீண்டு நிற்குநிலை. சம்புட மென் 
வாறு செய்வது . அமுக்தமாவது - கை பது - தொடைகள் நீண்டிருக்க நுனிக் 
விடாப் படைகளாகிய வாள் முதலியவற் காலடி பூமியைத் தொட நிற்கு நிலை , 
றால் அவ்வாறு செய்வது . பாகுயுத்தம் சவஸ்திகம் என்பது - காலடிக ளிரண் 
ஆயுதமில்லாமல் செய்யும் மல்லயுத்த முத டும் சற்று விலகியிருக்கச் சமமாய்த் தண் 
லியவற்றால் அவ்வாறு செய்வது . மேற் டாகாரமாய் நிற்கு விலை . மண்டலம் என் 
கூறிய யுத்தவிருப்புளோன் யோக்யனிடத் பது இருகாலும் பக்கமாக வளைய நிற் 
தில் யுத்தஞ் செய்யவேண்டும் . அதாவது 

கும் நிலை , 

பைசாசம் என்பது - ஒரு 
கபடனிடத்து யுத்தஞ் செய்யக் கூடாது. காலினின்று ஒரு கால் முடக்கி நிற்கும் 
யுத்தத்தில் வில்லைக் கொண்டு ஒருவர்க் நிலை . வில்வினைக் கையிற் கொண்டோன் 
கொருவர் யுத்தஞ் செய்வது உத்தமப் வில்லினை இடதுகையிற் பிடித்து வலது 
போர் ; வாள் முதலியன கொண்டு யுத்தஞ் கையில் அம்பினைக் கொண்டு வைசாகம் , 
செய்வது மத்திமம் ; கட்க முதலியன அல்லது ஜாதம் எனும் நிலையினின்று குரு 
கொண்டு போரிடுவது அதமம் ; ஆயு தமில் வினை வணங்கி உத்தமமான மாத்திற் 
லாது மல்லயுத்தம் புரிவது அதமா தமம் . செய்த வில்லினைக் கட்டுகள் அமைர் தன 
இவ்வகை யுத்தத்தில் தனுர்வேதாசிரியன் வாகக் கொண்டு எடுத்து நிறுத்திப் பிடிக்கு 
வேதியனா யிருத்தல் வேண்டும் ; அன்றிப் மிடமாகிய நடுவிடத்திற் பிடித்துப் பூமி 
பின்னிரண்டு வர்ணத்தவரும் இருக்கலாம் . யில் நாட்டி வளைத்து நாணேற்றி நாணி 
சூத்திரன் கற்கவேண்டின் தானே கற்றுக் னைக் குணத்தொனி செய்து இறகுக 
கொள்ள வேண்டும் . 

இச் சூத்திரர்கள் ளுடன் கூடிய வெற்றம்பு , நஞ்சுண்ட அம் 
அரசனுக்கு யுத்தம் நேருங்காலத்து யுத்தத் புகளைத் தொடுத்துக் குறிகளை நோக்கி 
தில் உதவி புரியவேண்டும் . வில்வித்தை நன்றாக இழுத்து எய்தல் வேண்டும் . எய் 
விரும்பினவன் அங்கப் பழுது இல்லாத 

வோன் வலி எவ்வளவினதோ அவ்வள 
வனாய்க் கைகால் விரல் புஜங்களில் வன் வில் அம்பு வேகமாய்ச் செல்லும் , இதன் 
மையுடையனா யிருத்தல் வேண்டும . வில் விரிவுகளை ஆக்னேயபுராணத்திற் காண்க . 
லைக் கையிற் கொண்டோன் விற்பிடிக்கு விவகார நிச்சயத் தானங்கள் 
முன் தான் நிற்கும் நிலைகளை யறிதல் 1. ஆரணியர் , 2. வணிகக் கூட்டத்தார் , 
வேண்டும் . அந்நிலைகள் சமபதம் , வைசா 3. சேனைக் கூட்டத்தார் , 4. கிராமத்திற் 
கம் , ஆலீடம் , பிரத்யாலீடம் , ஜாதம் , நிச் கிருமருங்கிலுமுள்ள கிராமத்தார் , 5. பஞ் 
சலம் , விகடம் , சம்புடம் , சுவஸ்திகம் , மண் சாயத்தார் , 6. கிராமத்தார் , 7. பட்டணத் 
டலம், பைசாசம் என்பனவாம் . இவற்றுள் தார் , 8. கணத்தினர் , 9 , சிரேணியர் , 10 . 


விவகாரப்பதம் 


1476 


விவசுவான் 


வித்வான்கள் , 11. வருக்கத்தார் , 12. குலத் 14. வன் செயல் - செருக்குள்ளவரால் 
தினர் , 13 , குலிகர் , 14 நியுத்தரோடு செய்யப்படும் கொடுந்தொழில், 15. சொற் 
கூடிய பிராட்டு விவாகன் , 15 , நிருபன் , கொடுமை - தேசம் சாதி முதலியவற்றை 
ஆரணியர் - இருடிகள் வணிகக்கூட்டத் நிந்தித்தல் , 16. தண்டக் கொடுமை - 
தார் - வியாபாரஞ் செய்யும் பெரியோர் . 

தடி முதலியவற்றா லடித்தல் முதலிய 
சேனைக்கூட்டத்தார் சேனைத்தலை படைத் தீமை , 17. சூது - சூது முதலிய தீமை 
தலைவர் . பஞ்சாயத்தார் - நடு 

நிலைமை விளைத்தல் , 18. ஒழிபு - மேற்கூறியவற் 
வகித்துத் தீர்ப்பளிக்க இருகட்சியினரும் றில் சொல்லா தன . இவற்றை வடநூலார் 
சம்மதித்து நியமிக்கும் பிரதிநிதி . இராமத் முறையே ( 1 ) ருணாருண தானம் , ( 2 ) உப 
தார் ஒரு கிராமத்திலேயுள்ள பொது ஜனங் நிதி , ( 3 ) சம்பூய சமுதானம் , 4 தத்தா 
கள் அல்லது நாட்டாண்மைச்காரர் . கணத் பிரதானீசம் , 5- அசுவேத்யசு சுசுருஷா , 6 . 
தினர் - ஒரு கூட்டமாக வாழ்பவர் . சிரேணி வேதநாபோகம் , 7 - அஸ்வாமிகிரய , 8 . 
யர் ஊருக்குப் புறம்பே வாழ்ந்து கொண்டு விக்ரியா சம்பிரதானம் , 9 - திருத்வானு 
கிராமத்தார்க்கு வேண்டுந் தொண்டு புரிப சய : 10 - சம்வித்தியகிரம் : , 11 - க்ஷேத் 
வர் , பிராட்டுவிவாகன் - அந்தணர் முத ரஞ்ஞ விவாத ., 12 ஸ்திரீ புருஷ தர்மம் , 
லிய மூவரில் குகன் , மேன்மை , நடுநிலைமை , 13. தாயபாக : , 14. சாஹஸம் , 15. வாக் 
கல்வி கேள்விகள் நிறைந்தவன் . நியுத் பாருஷ்யம் , 16. தண்டபாரூஷ்யம் , 17 
தன் - அரசனால் பொருள் கொடுத்தல் தியூதம் , 15. பிரகீர்ணாகம் என்பர் . (விய 
முதலான உபகாரங்கள் செய்யப்பட்டவர் 

கார சங்கிரகம் . ) 
களாகி 

விவகார விசாரணை செய்தற் 2. இப்பதினெண் பதங்களும் ஏறு 
பொருட்டு சபையிலுள்ள பண்டிதர்கள் . கிளைகளைப் பெற்றிருக்கும் . ( காத்தியா 
( விவகார சார சங்கிரகம் ) . 

யனம் , நாரதம் ). 
விவகாரபதம் கஅ . அவை : 1. கடன் 

விவகார பத்திரிகை இது பிரதிக்ஞாப் 
கோடல் - கடன் கொடுத்தல் , 2. உப பத்திரிகை, விகிதஸாக்ஷியாதி பிரமாணம் , 
நிதி - ஒருவன் தன் பொருளை நம்பிக்கை 

பிரதிவாதி உத்தரம் , விவாத பரிஷ்காரம் 
யால் அயலவனிடத்து எண்ணாமல் வைத் என்னும் நான்கு வகுப்பையுடையது . 
தல் , 3. கூடி மேம்படல் - வணிகர் முத (யாஞ்ய வல்க்யம் ). 
லாயினோர் பலர்கூடித் தொழில் செய்தல் , விவகாரம் - பொருள் , பீடை, சமய தரு 
4. நல்கியது நல்காமை - கொடுக்கப் மம் இவற்றைச் சார்ந்த கடன் கோடல் 
பட்டதை மீட்டுங் கொடாமை , 5 , ஒப்பிப் முதலிய விஷயங்களில் தருமம் விலக்கப் 
பணி செய்யாமை - வேலையை யொப் பட்டபோது அத் தருமம் சாதித்தற் 
புக்கொண்டு செய்யா தொழி தல் , 6. கூலி பொருட்டு அரசனிடத்துச் சொல்லுதல் . 
கொடாமை வேலை வாங்கிக்கொண்டு 

இந்த விவகாரம் , தருமல் கொள்கை , 
கூலி தராமை , 7. உடையானல்லான் விற் 

பிறர்க்குத் துன்பஞ் செய்யாமை , உண்மை 
றல் - ஒருவன் பொருளை அவனது ஒப் கூறல் உண்டான காலத்தில்லை . தருமக் 
பின்றி மற்றொருவன் விற்றல் , 8. விற்றுக் கேடு , உலோபம் , பகை அழுக்காறு உண் 
கொடாமை ஒருவன் சாக்கை விற்று டாங் காலத்துண்டாம் . இந்த விவகார 
அவனுக்குக் கிரயம் கொடாமை , 9 . பதம் ( கஅ ) அவற்றை ஜீவகார பதத்திற் 
கொண்டு உளமோம்பாமை - விலையான் காண்க . இது பிரதக்கினை , உத்தரம் , 
கொண்ட பொருளில் உள்ள மொவ்வாமை , பிரமாண விசாரனை , நிச்சயமெனும் நான்கு 
10. கட்டுப்பாடு கடத்தல் - பாசண்டர் பாதங்களை யுடையது . ( காத்தியாயனர் , 
முதலியோர் ஏற்படுத்திய கட்டுப்பாடு கடத் 

நாரதர் ) . 
தல் , 11. நிலவழக்கு - நில அளவின் விவசன் - விச்சு குமாரன் . இவன் குமாரர் 
பாசத்தில் நூனாதிகங்களைக் குறித்த வழ பலினன் முதலிய ஐம்பதின்மர் . 
க்கு , 12. மாதராடவர் தருமம் மாதர்ச் விவசுவான் காசிபருக்கு அதிதியிடம் 
கும் ஆடவர்க்கும் கல்யாணம் முதலியவற் பிறந்த குமாரன் , இவன் துவாதசாதித்த 
றைப் பற்றிய விவாதம் , 13. தாயபாகம் .. ரில் ஒருவன் . இவன் குமாரன் வைவச்சுத 
தந்தை முதலாயினார் பொருளை மைந்தர் மது , இவன் விச்வகர்மாவின் குமாரியாகிய 
முதலாயினோர் பிரித்துக் கொள்ளுதல் , சமுஞ்ஞையை மணந்தனன் . அந்தச் சமு 


விவரணாசாரியர் 


1477 


வவிந்தியன் - 


சண்டு 


தனர் . 


சம் 


டில் 
வன் 


ஞ்ஞை , சாயையைச் சிருட்டித்துத் தவஞ் ங்கிய (ச ) ( அ ) ( 40 ) ( கஉ ) ( கச ) ( கசு ) 
செய்யச் சென்றனள் , 
சென்றனள் , இந்த 

நாட்களில் கருத்தரிக்கின் புருஷப்பிரஜை 
தேவியரிடத்தும் விவசுவானுக்கு வைவச் யும் , ஒற்றைப்பட்ட நாட்களில் தரிக்கின் 
சுதமது , யமன் , சரி , யமுனை , தபதி என் பெண்பிரஜையும் பிறர்க்கும் என்பர் . பெண் 
குமாரரும் , குமரியரும் பிறந் 

ணின் தந்தை பெண்ணிற்காகப் பணம் 

பெற்றுக்கொண்டு பெண்ணைக்கொடுத் 
விவரணாசாரியர் - சுரேச்வரா சாரியருக்கு தால் விற்றவனாகிறானாதலால் அப்படிச் 
ஒருபெயர் . 

செய்யக்கூடாது . 

பெண்ணின் 
விவஸ்வதர் - ஒரு சூரியர் . இவர் இரண்டு னேனும் தந்தையேனும் ஸ்திரீதனப் 
முகம் நான்குகைகள் இரண்டுகை களி பொருள்களைத் தமக்காக உபயோகப்படுத் 
லும் கமலாயு தங்கள் , அபயம் , வரதம் , திக்கொள்ளக் கூடாது . ஷேமத்தை 
பவளாபரணம் உடையவராய்ப் பொற் விரும்பினவர்கள் பெண்களைப் 

பெண்களைப் பூஷண 
பட்டுவஸ்திரந் தரித்தவராயிருப்பர். 

முதலியவற்றால் சந்தோஷப்படுத்த 
விவாகத்திற்காகாத நாட்கள் - கண்டகம் , வேண்டியது . இவ்வசையுடன் 

கூடிய 
தூணம் , கண்டகத்தூண் , சகடம் , 

வீடு சந்தோஷமாய் இருக்கும் . எந்த வீட் 
திருஷ்டி, விட்கம்பம் , கிரகவேதை, பஞ் 

மனைவியின் பணிவிடையால் 
சார்க்கம் , சடசீதி , மா தசூன்யம் , 

பாதாரத்தை நினையாமல் இருப் 
விஷம் , அதிகமா தம் , குரு சுக்சாஸ் தமனம் பானோ அந்தக்குலம் கலியாணத்துடன் 
இவை ஆகா . (விதான ). 

இருக்கும் . மணம் காண்க. 
விவாகவிஷயம் - பிரம்மசரியம் நீங்கின விவாதத் தானங்கள் - இவை ( 22 ) அரச 
வன் . அவ்வாச்சிரமம் நீங்கித் தன் தாயின் னால் ஆராய்ந்து அறியப்படுபவையாம் . 
எழு தலைமுறைக்குட்படாதவளாயும் தந் ( க ) அரசன் ஆணையைக் கடத்தல் ( 2 ) 
தையின் கோத்திரத்தில் பிறவா தவளா பெண்கொலை , ( க ) பிறர்மனை நயத்தல் , 
யும் இருக்கிறவளையும் , சா தகர்மாதி சம ( ச ) வருணக்கலப்பு , ( இ ) களவு , ( க ) ஒரு 
ஸ்காரம் இல்லாத குலத்தில் பிறந் தவளை பெண் நாயகனையின்றி கருப்பமுடையவ 
யும் , ஆண்பிள்ளைகளைப் பெறாமல் பெண் ளாதல் , ( எ) கடுஞ்சொல் , ( அ ) சொல்லத் 
பிள்ளைகளையே பெறுகிற குலத்திற் பிறந் தகாதவற்றைச் சொல்லுதல் , ( க ) - பிற 
தாளையும் , தேகத்தில் நீளமயிருற்றவன் , ரைக் கடுமையாக அடித்தொறுத்தல் , ( 50 ) 
மூலவியாதியன் , க்ஷயரோகி , அக்கினிபுஷ் கருச்சிதைத்தல் . ( க ) பிறர்க்கு வெறுப்பு 
டியில்லான் , பெருவியாதி கொண்டவன் , விளைத்தல் , ( க ) பயிரை அழித்தல், ( கூ ) 
குஷ்டவியாதி உள்ளவன் இக்குலங்களில் இல்லம் முதலியவற்றிற்கு நெருப்பிடல் , 
பிறந்தவளையும், செம்பட்டை மயிருற்றவள் , ( ச) அரசற்குத் தீங்கிழைத்தல் , ( ந ) அரச 
அதிஉயரமானவள் , தீராப்பிணியுள்ளவள் , முத்திரையை யழித்தல் , ( ச ) அரசனது 
மயிரில்லா தவள் , உடம்பெல்லாம் 

மயி மறைவு சூழ்ச்சியை வெளிப்படுத்தல் , 
குற்றவள் , குரூரமாகப் பேசுறேவள் , செய் ( எ) சிறைப்பட்டிருப்போரை விலங்கை 
கண்ணுள்ளவள் , நக்ஷத்திரம் , விருக்ஷம் , முறித்து வெளிப்படுத்தல் , ( அ ) உரிய 
நதி , ஈனசாதி , மலை , பு , பாம்பு இவற் வன் இல்லாத பொருளை விற்றல் , அத 
றின் பெயர் தரித்தவளையும் நீக்கி அழகு , னைத் தானஞ்செய்தல் , அதனைக் கூறிட் 
நல்லபெயர் , அன்னம் , யானைகளையொத்த இக் கொள்ளுதல் , அதனைத் தண்டத்திற் 
நடை , மெல்லியதேசம் , பல் , மயிர் , சிறு குட்படுத்தல் , ( க ) அரசன் ஆணைமேற் 
குரல் , உடைய கன்னிகையை மணத் கொண்டு பறை சாற்று தலை மறைத்தல் , 
தல் வேண்டும் . இவ்வகை மணந்த சுந்தரி ( 50 ) உரியோனில்லாத பொருளை யழித் 

கூடுகையில் ருதுகாலத்தில் கூட தல் , ( கசு) அரசனுக்குரிய இறைப்பொரு 
வேண்டும் . அந்த ருதுகாலம் ( கச ) நாள் ளைக் கெடுத்தல் , ( கஉ ) பிறர் உறுப்புக்களை 
கூறப்படுகிறது . அதில் ருதுவான ( ச ) வெட்டிக் குறைத்தல் எனும் ( கஉ ) -உம் , 
நாட்களை மேலோர் நிந்திக்கிறார்களாத முற்கூறிய அபராதங்கள் ( 40 ) - உம் ஆக 
லால் அவற்றினையும் ஏகாதசி திரயோதசி (உ- ) ஆம் . ( சுச் - நீ ). 
களையும் நீக்கி மற்றைப் பத்து நாட்களைக் விவிந்தியன் - ஒரு அசுரன் , சாருவரேஷ் 
கொள்வதே உத்தமம் , ருதுகாலம் தொட ணனால் கொல்லப்பட்டவன் . 


யுடன் 


விவிம்சதி 


1178 


விறலிதோழிக்குவிளம்பல் 


பதி . 


விவிம்சதி - 1. துரியோதனன் சபையிலி கண்ணாடிக்குழல் பூட்டி வெளிச்சங் கொள் 
ருந்த அரசன் ; சூதாடவல்லவன் , 

ளப் பலவகை விளக்குகள் உண்டு . 
2 , ( சூ . ) சாட்சூசன் குமாரன் . 

விளக்குத்தண்டு - மரத்தாலும் லோகத்தா 
விவிம்சன் - 1. கனி புத்திரன் , 

லும் விளக்கைத் தாங்கச் செய்துள்ள உயர் 
2. வீரன் குமாரன் . 

த்த விளக்குத் தாங்கி . 
விவிஷன் - திருதராட்டிரன் குமாரன் . 

விளக்கு நிலை - 1. அளத்தற்கரிய கடல் 

போன்ற சேனையினையுடையான் தனது 
விழிக்கட்பேதைப் பெருங்கண்ணனார் 

விளக்கினது நிலையைப் பரப்பிச் சொல்லி 
இவர் இயற்பெயர் பெருங்கண்ணனாரென் 

யது . ( பு . வெ . பாடாண் . 
இவர் பாடலில் மான் குட்டியை 
விழிக்கட்பேதையென்று கூறிய சொற் 

2 , பொற் றகட்டாற் சிறந்து விளங்கும் 

பூணினையுடைய மன்னன் றன்னை ஆதித்த 
சிறப்பால் அதனையே அடைமொழியாகக் 
கொடுக்கப்பட்டார் . ( நற் உசஉ . ) முல்லைத் 

னோடு உவமிப்பினும் முன்பு சொன்ன 
திணையைப் பாடியுள்ளார் . இவர் பாடியன விளக்கொளிப் பெருமாள் 

துறையேயாம் . ( பு . வெ . பாடாண் . ) 

விளக்கொளிப் பெருமாள் - திருக்காஞ்சி 
வாக நற்றிணையில் ஒன்றும் , திருவள்ளுவ 

யில் திருக்கோயில் கொண்டிருக்கும் விஷ் 
மாலையி லொன்றுமாக இரண்டு பாடல்கள் 

ணுமூர்த்திகளில் ஒரு திருப்பதியிலுள்ள 
கிடைத்திருக்கின் றன . 

பெருமாள் . இவர் ஸரஸ்வதிந்தி யுருவ 
விழித்தவுடன் பார்க்கத்தகாதவை - அங்க மாய்ப் பிரமன் செய்த வேள்வியை அழிக்க 
வீனம் , வஸ்திரவீனம் , பாவி , காவிவஸ்தி 

வந்த காலத்துத் தீபப்பிரகாசமாய்ச் சென்ற 
சம் , பேய் பிடித்தவள் , ஊமை , மொட் மையால் இப்பெயர் பெற்றனர் . 
டைத்தலை , செவிடு , 

அழுகை , சடை , விளம்பிநாகனூர் - நான்மணிக்கடிகை என் 
கூன் , அழுக்கன் , விரிதலை, தூங்கு மூஞ்சி , னும் நூலினாசிரியர் . இவர் இன்னவரு 
குஷ்டரோகி , கொலைஞன் , எண்ணெய்த் 

ணத்தா ரென்பதும் , இன்ன ஊரினர் என் 
தலை , மனோவியாகுலி , உன்மத்தன் , தரித் பதும் விளங்காவிடிலும் காப்புச் செய்யுளை 
திரி, க்ஷயரோகி , ஆசூசம் , விதவை , பாம்பு , நோக்குகையில் வைணவர் என்பது விள 
பூனை , சாம்பல் , எருமை, துடைப்பம் , உல ங்குகின்றது . இந்நூலுக்குப் பழையவுரை 
க்கை , முறம் முதலியன . 

யொன்றுளது அதனை நச்சினார்க்கினியர் 
விழப்பாதராயர் (விழுப்பரையார் ). ஆவ செய் தவுரை எனக் கூறுவர் . ( நான்மணிக் 
ணித் திருவிழாவிற் சுந்தரபாண்டியரின் கடிகை ), 
பட்டாபிஷே , தினமாகிய ( எ ) ஆம் திரு விளன் ஒரு அரசன் சிவனையெண்ணிச் 
நாளில் அவரிடமிருந்து பொன்னெழுத் சிவமே தஞசெய்து சித்திபெற்றவன் . 
தாணியைப் பெற்று 15ாடோறும் கணக்கு விளாஞ்சோலைப்பிள்ளை - பிள்ளை லோகா 
வாசிக்கும் உரிமையுடையவர்கள் . “ பாண் சாரியர் திருவடிசம்பந்தி . 
டிபதினாலுக்கும் வேண்டிய விழுப்பாதரா விறலி எண் வகைச் சுவையும் மனத்தின் 
யார் என இவர்கள் சம்பந்தமாக ஒருபழ கண் பட்ட குறிப்புகளும் , புறத்துப்போந்து 
மொழியும் வழங்கும் . ( திருவிளை . ) 

புலப்பட ஆடுதல் விறலா தலின் அதனை 
விளக்கணி 

அஃதாவது வர்ணியங்களு யா பெவள் இவள் விறலி எனப்பட்டாள் . 
மவர்ணியங்களு மொரு தருமத்தின் முடித விறலிகேட்பத் தோழி கூறல் விரும்பிய 
லாம் . இதனை வட ஏலார் தீபகாலங்கார பரத்தையருடைய புல்லு தலைப் பெறுதல் 
மென்பர் . 

அரிய அமிழ்தத்தோடொக்கும் தலைவற் 
விளக்கத்தனர் யாப்பருங்கல விருத்தியுட் கெனச் சொல்லிப் பாணனுடைய பாணிச் 

கூறப்பட்ட தொல்லாசிரியருள் ஒருவர் . சிக்குத் தோழி சொல்லியது . ( பு . வெ . 
விளக்குகள் - நம் நாட்டார் குத்து விளக்கு பெருந்திணை ) 
கள் பல திரிகள் போடப் பலமுகங்களுள்ள விறலிதோழிக்குவிளம்பல் - அவ்விடத்து , 
னவாய் லோகங்களால் செய்து பலவித தலைவன் மூப்புப்பரத்தையர்க்குப் பெறு 
எண்ணெய்களிட்டு விளக்கெரிப்பர். இதில் 

தற்கரிய 

மகிழ்ச்சியைத் தருமெனச் 
கைவிளக்கு , பலவிளக்கு , கிளை விளக்கு , சொல்லி இற்பரத்தை தோழி கேட்பப் 
அகல் விளக்கு , காடவிளக்கு முதலிய 

பாணிச்சி சொல்லியது . ( பு . வெ . பெரும் 
உண்டு , தற்காலம் மண்ணெண்ணெயவிட்டு 


விறலியாற்றுப்படை 


1479 


வினோதப்பூண்டுகள் 


விறலியாற்றுப்படை - வெற்றி மன்னன் வினைத்தொழிற் சோகீரனார் இவர் நெய் 
கீர்த்தியைச் சொல்லும் பாணிச்சியை தல் வளத்தைச் சிறப்புறப் பாடியுள்ளார் . 
வழிப்படுத்தியது . ( பு . வெ . பாடாண் . ) இவர் பாடலில் இரவு நடுயாமத்தில் கடற் 
விறல்கோளணி - அஃதாவது வலியையு கரையூரின் நிலைமை கூறியது ஆசாயத்தக் 
டைய பகையின் மேலாதல் அதனது துணை கது . இவர் பாடியது நற் கூக்க - ம் பாட்டு . 
யின் மேலாதல் பராக்கிரமித்தலைச் சொல் வினை முதல்விளக்கணி - ஒரு கருத்தாவைச் 
லுதலாம் . இதனை வடநூலார் பிரத்திய நீ சேர்ந்த முறையுள்ள பல செய்கைகளை 
காலங்காரமென்பர் . 

முறைபிறழாமல் சொல்லு தலாம் . 
விறன்மிண்ட நாயனார் - மலையாள தேசத்துச் னைக் காரக தீபா லங்காரம் என்பர் . 
செங்குன்றூரில் வேளாளர் மரபிற் பிறந்து ( குவல . ) 
திருவாரூரில் வசித்தவர் , சிவ தரிசனத் வினையன் - ஐதரேயன் தந்தை , குமாரன் 
திற்காக எழுந்தருளிய சுந்தர மூர்த்தி வே தமுணராததினால் தாயுடன் துரத்தி 
சுவாமிகள் தேவாசிரய மண்டபத்து எழுந் விடப்பட்டவன் , 
தருளியிருக்கும் சிவனடியவர்களை வணங் வினையெச்சம் - செயலையும், காலத்தையும் 
காது சென்றதால் சுந்தரரும் அவர்க்குப் தோன்றுவித்துப் பாலுடன் கொண்டு முடி 
பிரானாகிய சிவமும் புறம்பெனக் கூறி யும் வினையொழிய நிற்பது . 
யிருந்து, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத் வினோதநாய் - இது டாஸ்மேனியா நாட்டி 
தொண்டத்தொகை பாடித் துதித்தபின் லுள்ள காட்டு மிருகம் . இது உருவத்தில் 
களிப்படைந்து சிவகணத்தவரில் ஒருவ 

நாயின் அளவினது . பயங்கரத் தோற்ற 
ரானவர் . ( பெரிய புராணம் .) 

முள்ளது . இதன் பெட்டைக்குக் கருப்ப 
விற்பிறவன் - ( பிராத் . ) சுதஞ்சயன் குமா காலத்தில் ஒருவகைப் பையுண்டாகிறது . 
ரன் . இவன் குமாரன் சுசி . 

அப்பையில் குட்டிகளை வளர்த்து அவை 
விற்றூற்றுழதெயினனார் கடைச்சங்க மரு 

தாமே இரை தேடுசையில் அப்பை மறை 
விய புலவர். ( அகநானூறு . ) 

கிறது . இது ஆடு மாடுகளை அடித்துத் 
விற்றூற்று வண்ணக்கண் தத்தனர் . 

தின்னும் , இதனை அந்நாட்டார் டாஸ்மே 
நூறு ஒரூர் . வண்ணக்கன் - நாணய சோ னிய பிசாருசன்பர் . 
தான் . தத்தன் - இயற்பெயர். இவ்வூரில் வினேதப்பூண்டுகள் - உயிருண்ணிப்பூண் 
மூதெயினனென ஒரு புலவர் இருந்தன 

டுகள் - அல்லது ( தசையுண்ணும் பூண்டு 
சென்று அகநானூற்றால் தெரிகிறது . இத் கள் ) இவ்வகையில் ( 500 ) பிரிவு இருக்கிற 
தத்தனார் தமது பாடலிற் பாண்டியனையும் , தாம் . இப்பூண்டுகள் சிறு பூச்சிகளையும் , 
அவனது மதுரையையும் பாராட்டிக் கூறு 

சிறு ஜந்துக்களையும் தின்று ஜீவிக்கின்றன . 
கின்றார் . பாலைத்திணையைச் சிறப்பித்துப் இப் பூண்டுகள் தாமே சென்று பூச்சிகளை 
பாடியுள்ளார் . இவர் பாடியது . நற் ( உக அ ) யும் பிராணிகளையும் பிடிப்பதில்லை . 
பாட்டு , 

பிராணிகளே இவைகளுக்கு வலிய ஆகார 
வினா - ( சு ) அறிவினா, அறியாவினா, ஐய 

மாகின்றன . 

பூச்சிகள் சிலந்தி வலையில் 
வினா , கொளல்வினா, கொடைவினா, ஏவல் கொதுகு , ஈ முதலியன சிக்குண்டு சிலந் 

திக்கு ஆகாரமா தல்போல் இவையும் சிக் 
வினவுத்தாம் - இது சித்திரக் கவியிலொ குண்டிறக்கின்றன . இவை வட அமெரிக்கா 

வினாவினார்க்கு விடையாக ஒரு வில் ஏராளமாய் உண்டு. அவற்றில் ஒன்று , 
மொழியும் தொடர் மொழியும் புணர்த்திப் நீர் துருத்திப் பூண்டு - Bladder wort ) 
பாடுவது . 

இவை அந்நாட்டுச் சதுப்பு நிலங்களிலும் , 
வினுவெழத்துக்கள் - வினாவினுக்கு அறி 

சலங்களிலும் பரந்திருப்பவை ; இவற்றிற்கு 
குறியா மெழுத்துக்கள் ; இவை , எ , யா , ஆ , 

வேரில்லை மழைக்காலத்தில் இதனிலைகள் 
ஓ , ஏ என்பன . 

நீண்டு வளர்ந்து அரும்புகின்றன . அவை , 
வினை - ( உ ) நல்வினை , தீவினை , 

காம்பின் நுட்பத்தால் நீரில் மிதக்கின்றன , 
வினைச்சொல் - செய்பவன் , கருவி , நிலம் , 

இலை துளிர் காலத்து அரும்புகள் நீண்டு 
செயல் , காலம் , செய்யப்படு பொருள் பை போலாகின் றன . அவை அப்போது 
ஆகிய ஆறினையும் வினையால் தெரி நீர் மட்டத்தில் பைபோல் விரிந்து நிற்கின் 
விப்பது , 

மன நீரில் வாழும் புழுப்பூச்சிகள் இவற் 


வினா . 


ன்று . 


வினோதப்பூண்டுகள் 


1580 


விஷகன்னிகை 


விடுகிறது . 


நின் அருகுவா அவ்வரும்புசன் மிகவிரிந்து தேடி அதன் கால் சிறகு முதலியவற்றை 
வருகிற பூச்சிகளுக்கு இடம் கொடுக்கின் யசைக்கப் பசைகசிந்து அதிகமாக அது 

இப்பூச்சி உள்ளிருக்கையில் பை தேகமுழுதும் ஒட்டிக் கொள்கிறது . 
வெளிவாப் பூச்சி தொடங்குகையில் அரு 

படியில் விரிந்த இதழ்கள் ஒவ்வொன்றாக 
ம்புமூடிக் கொள்கிறது . பூச்சி யுள்ளடங்கி உட்புறம் குவிந்து தன்னிலகப்பட்ட பிரா 
வெளிவர முடியாமல் திக்குமுக்காடி யிறக் ணியை மூடிக்கொள்ளப் பூச்சி யுள்ள க்குள் 
கிறது . பூண்டு இதன் சாரத்தை உறிஞ்சி திக்குமுக்கடைந்து சாக அதன் உதிரமும் 

மாம்சமும் சிறிது சிறிதாக உறிஞ்சப்பட்டு 
திறந்த வாய்ப்பூண்டு - (Pitober Plant ) எலும்புகள் இறகுகள் வெளியில் தள்ளப் 
து அமெரிக்காவின் உஷ்ண பாகத்தி 

படுகின்றன . 

இது கெர்னாஸ் என்பவர் 
லுள்ளது . இதன் இலைகள் , குடம் போலி எழுதிய பூண்டுகளினியற்கைப் பொருட் 
ருக்கின் றன . குடத்தினுட்பாகம் சிறுகுழை பாடத்திருந்து எழுதப்பட்டது . 
களால் நிரம்பியும் மேல்பாகம் , மீனின் வினோதழக்குள்ள டுடுபறவை - இப்பறவை 
செதிள்கள் போல் இருக்கிறது . இக்குடத் பூர்வம் மோரிஸ் தீவிலிருந்தது தற்காலம் 
தின் வாய் , மயிர்போன்ற உறுப்புக்களைப் அழிந்து போயிற்று . இது வாத்தைப் 
பெற்றிருக்கிறது . அம்மயிரின் முனைகளில் போன்ற உருவமுள்ளது , 

இதன் வாய் 

நீளம் . 
ஒரு மதுரமான திரவம் கசிகிறது . அதன் 

இதன் அலகு கிளி மூக்குப்போல் 
ஓரம் , மதுரமான மெல்லிய தோலால் மூட முனை வளைந்திருக்கும் . இதனுடல் சிற்றிற 
ப்பட்டிருக்கிறது . இரை விரும்பிய பூச்சி குகளால் மூடப்பட்டிருக்கும் . 
கள் இதனிடம் வந்து இதிலுள்ள இனிய கம் பறவாதாதலின் இதனைப் பிடித்தருந் 
திரவத்தை உறிஞ்சுகையில் அடிப்பாகத்தி திக் கரு அறுத்தனர் . 
லுள்ள தொளைகளிற் பளபளப்பைக்கண்டு வினேதழலிகைகள்- ( இந்தியாவிலுள்ளது ) 
தேனின் ஆவலால் உள் நுழைந்து மீண்டும் தொட்டாற் சுருங்கி - இது தொட்டவுடன் 
வெளிவரத் திரும்புகையில் வாயின் முனை தன்னைச் சுருக்கிக் கொள்வது , நின்முந் 
யிலுள்ள மயிர்போன்ற கூரிய உறுப்பால் சுருங்கி , நிழற்சுருங்கி - இவைகளும் அருகி 
தடைபட்டு மீண்டும் உள்போகிறது . அவ் னிற்பினும் நிழற்படினும் சுருக்குவன . 
வாறு உள் சென்றதை பூண்டு தனக்கு ஆகா ஆனை வணங்கி, பூனை வணங்கி , நீர்மேல் 
சமாக்கிக் கொள்கிறது . 

நெருப்பு - ஜலத்தில் இதைப் பிழியின் 
பனியொளிப் பூண்டு - ( Sun Dew ) 

புசையுண்டாம் . 

கல்லுருவி , புல்லுருவி , 
இது ஒருவகை உயிருண்ணிப் பூண்டு , 

கொல்லிப்பூண்டு , சுளுக்கு நாயகம் , மலை 
இது சதுப்பான களிமண் தரைப்பூமியில் தாங்கி , குடியோட்டி , ஆகாசகருடன் , ஏற 
வளர்வது , இதில் வெண்மை பருப்பு றே ழிஞ்சல் , பல்லிப்பூண்டு , ஆடு தீண்டாப் 
முள்ள மலர் மலருகிறது . அம்மலரின் பாளை , மயிர் மாணிக்கம் , பிளவைகொல்லி , 
காம்பு , கீழுள்ள இதழ்களை விட்டு மேலெ கள்ளிமுளையான் , சோதிப்புல் , பேய்மிர 
முந்து தோன்றுகிறது . இதழ்கள் ஒவ் ட்டி , அழுகண்ணி , தொழுகண்னி , தண் 
வொன்றின் ஓரத்திலும் சற்றேறக்குறைய ணீர் விட்டான் , காஞ்சொறி , மிளகரணை , 
( 200 ) மெல்லிய செவந்த , பெரிலும் சிறிது இரந்தி நாயகம் முதலியன . 
மான உணர்ச்சி உறுப்புக்களுள்ளன. ஒவ் வினோதன் - திருதராட்டிரன் குமாரன் . 
வொரு உணர்ச்சியுறுப்பின் முனையிலும் விஜயபாகு - பாணவம்சத்தாசன் ; இரண் 
தடித்து ஒளியுள்ள மாப்பசை , சூரியவொ டாம் விஜயாதித்தன் குமார்ன் , 
ளியில் பனியொளிபோல் பிரகாசித்துக் விஜயாதித்தன் – 1. பாணவம்சத்தரசன் . 
கொண்டிருக்கிறது . இதனால் இப்பூண்டு 2. இவன் பலியின் வம்சத்திற் பிறந்த 
பனியொளிப் பூண்டு எனப்பட்டது . பற முதலாம் விக்ரமாதித்தனுடைய புத்திரன் . 
ந்து செல்லும் பிராணிகள் இந்த மலரின் இவ்வரசனுக்குப் புகழவிப்பவர் 
முனையிலுள்ள ஒளிகண்டு தேன் என னென்றும் பெயர் . 
வெண்ணி யதனை யுண்ண நினைத்து அதில் விஷஇலைகள் - பரதம் , காம்பம் , எட்டி 
இறங்குகின்றன . உடனே மரப்பசை யிலை , பெருமாம் முதலியன . 
அவற்றின் கால்களில் ஒட்டிக்கொள்ளு விஷகன்னிகை - இவள் காஞ்சனபுரியில் 
நது . இப்பிராணி அதினின்று தப்ப வழி 

கல்கியைக்கண்டு பணிந்து தன் வரலாறு 


கண்ட 


விஷக்கனிகள் 


1481 


விஷபுஷ்பங்கள் 


கூறியவள் . இவள் சித்திரக்கிரீவன் மனை புஷ்பம் , கேது புஷ்பம் , பராய் மரவேர், 
வியாகிய சுலோசனை யென்பவளுடன் மருதோன்றி , பெருங்காய வேர் , வெள்ளை 
கூடக் கந்தமாதன மலையின் காடுகளில் லொத்திப் பால் , வெண்டாமரைப் பால் , 
விளையாடிக்கொண் டிருக்கும்போது தனது 

நாபி , சேராங்கொட்டை , எட்டி , மருவின் 
அழகினால் செருக்கடைந்து அவ்விடம் பிசின் , தொடரிப்பட்டைப் பிசின் , ஆயிற் 
வந்த யக்ஷமுகியைப் பரிகசிக்க அவர் நீ பட்டைப் பிசின் , எட்டியிலை , பெருமார் 
விஷதிருஷ்டியாய்க் காஞ்சனபுரியில் எல் திலை , புங்கின்பூ , தொட்டாற் சுருங்கிப்பூ , 
லாரையும் எரித்துக்கொண்டு தெய்வமும் காட்டுமிளகு , கருப்பூரவழுதலைப் பழம் , 
கணவனுமில்லாமல் வசிக்க எனச் சபிக்கப் விஷசெருந்திப் பழம் , நாயுருவி யரிசி , 
பட்டவள் . இவள் அம்முரிவரை வணங்கி மலைவள்ளிப்பழம் முதலியன. ( ஜீவ . ) 
இச்சாபம் என்றைக்கு அகலும் எனக் விஷபரீக்ஷை நிதானம் - சர்ப்பல் கடித்த 
கேட்கக் கல்கிபகவான் , கிளியின் பேரில் வுடன் சசப்புள்ள பொருள்களைத் தின்சல் 
ஏறிக்கொண்டு என்றைக்குத் தரிசனம் சுவைமாறல் , விரல்களைக் கிள்ளினு 
கொடுப்பாரோ அன்றைக்கு அகலும் என்ன நோவில்லாமை , சூரிய சந்திர ஒளியும் தீப 
அவ்வாறே கல்கியைக் கண்டு சாபம் நீங்கி மும் தெரியாமை , காதில் தொனியிலாமை 
யவள் , (கல்கி புராணம்) . 

முதலியன காணின் விஷம் தலைக்கேறின 
விஷக்கனிகள் - கருப்பூர வழுதலைப்பழம் , தென அறியவேண்டும் . ( ஜீவ ) . 
விஷசெருந்தி , வைராடகம் , சராபகம் , நா விஷபவச்சேநர் - விஷ C பயன்பவ 
யுருவி , ஷாலகம் , மலைவன்னி முதலியன . ளிடத்து உதித்த விஷ்ணுவின் அம்சம் . 
விஷக்கிழங்குகள் அலரி , கலப்பைக்கிழ விஷபாக ரோகம்- செம்பின் களிம்பு , மீன் 
ங்கு , தைலகம் , கர்க்கடகம் , குசபுஷ்பம் , முள் , நெல்வாலின் முன் இவை சேர்ந்த 
கேது புஷ்பம் , சோமஹரிஷம் , ஸ்திரிங்கி 

போஜனத்தாலும் , காந்திய அன்னம் ,, 
இவைகளுக்குக் கந்தவிஷம் எனப்பெயர் . 

மழைச்சலம் , காடித் தண்ணீர் , அமித 
இவற்றைத் தின்றால் உயிர் நீங்கும் . ஒரு 

சையோகம் , பழங்கறியுண்ணல் , மாம்ச 
வேளை நிலத்தால் பல ரோகங்களுண்டாம் . 

பக்ஷணம் முதலியவற்றால் ( அ) விஷபாக 
விஷவேர்கள் - தேனகம் ( பாரமரம் ) சந்தி ரோகம் முண்டாம் . அவை வாதவிஷ 
ரகம் , குஞ்சனம் , ஹாரிகம் , கோரண்ட 

பாகம் , பித்தம் , சிலேஷ்மம் , தொந்தம் , 
கம் , (மருதோன்றி ) தர்க்காகம் , சந்திரம் 

சந்நிபாதம் , அக்னி , எரிச்சல் கந்தம் என் 
முதலியன . 

னும் விஷபாக ரோகங்களெனப் பெறும் . 
விஷங்கன் இவன் பண்டாசுரனுடைய 

விஷப்பால்கள் வெள்ளி லொத்தி , 
சகோ தான் . காமேச்வரியால் கொல்லப் 

வெண்டாமரை , நாபி , சேராங்கொட்டை , 
பட்டவன் . 

எட்டி இவை விஷந்தந்து துன்பம் செய் 
விஷசிங்கன் ஒரு அரக்கன் ; சூர்ப்பநகை 
யின் புருஷன் என்ப ; தன்னை எதிர்ப் 

வன . ( ஜீவரக்ஷா ). 

விஷப்பிசின்கள் - மருவு , நாராசகம் , தொ 
பவரை நாவால் நக்கிக் கொல்பவன் . 
விஷசூன்யம் 

ரதமை முதல் உவாக்கள் டாப்பட்டை முதலியனவாம் . 
வரையில் முறையே - க - துலாம் , மகரம் , விஷப்பிரமாணம் இது நியாய சபையில் 
உ - தனு , மீன , கூ - மகா , சிங்க , ச . கும்ப , நியாய அநியாயந் தெரிந்து கொள்ள வாதிப் 
ருஷ , டு - கன் , மிது , சு - மேஷ , சில் , எ தனு , 

பிரதிவாதிகளால் விஷம் உண்டு செய்யப் 
கர் , அ - கன் , மிது , க சிங் , விரு , க 0 -சிங் , 

படும் பிரமாணம் . ஓ விஷமே , நீ பிரமபுத் 
விரு , கக - தனு , மீன , கஉ - துலா, மக , கூ 

ரன் ; தர்மத்திலுள்ள வன் ; ஆதலால் 
ருஷ , சிங் , 5 ச மிது , கன் , உவாக்களில் இந்தப் பாவத்தினின்று என்னை நீங்கச் 
தனுசு , மீனம் - வருவன. 

செய் என்னும் மந்திரம் கூறி உண்ண 
விஷதர்ப்பன் - காசியிலாண்ட அரசன் , 

வேண்டும் . உண்டவன் விஷவேக விகார 
இவன் கழுகிற்குப் பயந்த புறாவின் 

மின்றி இருப்பனேல் சுத்தன் . (யஞ்ஞ 
பொருட்டு தன் மாமிசத்தைக் கொடுத்த 

வல்கயம் ) . 
வன் , இவன் புத்திரன் அகிலன் . ( பா , அது .) விஷபுஷ்பங்கள் - மஹா காம்பகம் , புக் 
விஷதாவாப் பொருள்கள் - சங்கோசம் , கின் பூ , தொட்டாற் சுருக்கப் பூ , காட்டு 
அலரி, கலப்பைக் கிழங்கு , தைலகம், சூச மிளகின் பூ முதலியனவாம் , 

186 


விஷமசுரம் 


1482 


விஷ்ன 


விஷமசுரம் ரோகாதிகளின் விஷமத் மேற்கூறிய புண்யகாலங்களில் விவ 
தினால் சுரமானது நெடுநாளாகி உள்ளுக் புண்யகாலம் சித்திரை, ஐப்பசிகளிலும் , 
குள் விஷமித்தால் மும்மூன்று நாட்களுக்கு விஷ்ணுபதி வைகாசி , ஆவணி , கார்த் 
ஒவ்வொரு தாதுக்களைப் பற்றி ரஸம் , ரக் திகை , மாசி மாதங்களிலும் , சடசீதி , ஆனி , 
தம் , மாமிசம் , மேதை , அஸ்தி , மச்சை , சுக் புரட்டாசி , மார்கழி பங்குனி மாதங்களி 
கிலம் என எழுபிரிவாய் ரோகியைத் தக் லும் மாதசங்கிரமணங்களில் வரும் . இவை 
கும் , 

இச்சுரம் எழு , இருபத்தொன்று , யொழிந்த ஆடியும் தையும் தக்ஷிணாயன 
இரண்டு மாதம் , ஐந்து மாதம் , இரண்டு உத்தராயன புண்யகாலங்களாம் . விஷூ 
வருஷம் , மூன்று வருஷம் வரையில் மேற் வம் காண்க , 
கூறியபடி வியாபித்து வரும் . ( ஜீவா ). விஷூசிரோகம் இது அலசரோசத்தை 
விஷயன் திருதராட்டிர புத்திரன் . யுண்டாக்கி அடங்கியிருந்த ஆமதோஷம் 
விஷாபஹாண மூர்த்தி திருப்பாற்கடல் 

மிகுந்து வெளிப்படுவதினாலும் அதற்குப் 
கடைகையில் எழுந்த விஷத்தைத் தேவர் 

பலமாகச் சூரியவெப்பம் அதிகரித்தலாலும் 
பொருட்டுக் கண்டத்தில் அமைத்த சிவன் 

உண்டாவது . இது வாந்தி , பேதி , உடல் 
திருவுரு . 

ஊசியாற் குத்தல் போல்வது முதலிய 

சோசங்களை 
விஷான்ன பரீக்ஷை - விஷம் கலந்த அன் 

யுடையது . இதனை வாந்தி 

பேதி சோகம் என்பர் . இது வாத , பித்த , 
னத்தை நெருப்பிலிட்டால் சுவாலையெழல் , 
மயிலின் கண்ட நிறத்தை யொத்த புகை 

சிலேஷ்மத்து மூன்று வகை . இது பிரளய 
யுடைமை , துர்க்கந்தம் , வீசுதல் ஈமொய்த் 

காலாக்னி , உருத்திர மாத்திரை, பிரசண்ட 
தாலிறக்கை , காகம் ஈனத்வனியுடன் சத் 

மாருத கஷாயம் முதலியவற்றால் வசமாம் . 
துகை, கிளி, பூவை காணின் கூச்சலிடுகை, விஷவம் - 1. ஒரு புண்ணிய காலம். இது 

( ஜீவ ). 
வலியன் களைத்து விழுகை , பூனை பயப்பட் 
டோடுகை, குரங்கு கானின் மலபாதை 

இரண்டு அயனங்கள் ஒன்று சேரும் சந் 

தியாகாலம் . இது திரிமூர்த்திகளும் ஒன்று 
செய்துகொள்ளுகை முதலியன உண்டாம் . 

சேரும் காலம் . இது புண்யகாலம் இக் 
இதனால் விஷக்கலந்த அன்னமென அறிய 
வேண்டும் . ( ஜீவ ) . 

காலத்து திருமூர்த்திகளுக்குத் திருமஞ்ச 

னாதிகள் செய்து அன்ன தானஞ் செய்யின் 
விஷான்ன லக்ஷணம் - விஷங் 

புண்ய உலகடைவர் . ( பார - அச்வ ). 
அன்னத்தை யுற்றுப்பார்க்கின் , சோர்வு , 

--2. இது மேஷ சங்கிர மணத்திற்கும் , 
மூர்ச்சை , வாய்நீர் ச்சப்பு , அன்னவுரு 

துலாசங்கிரமணத்திற்கும் பெயர் . 
வேற்றுமை , பழைய தின் மணம் இவை விஷவாயனம் - 1. மேஷ சங்கிரமணம் . 
காணப்படும் . 

( விதானமாலை ). 
வீஷ்டபதா - விரசன் தேவீ . 

2. இது உதயத்திலாகில் தேசத்திற்குக் 
விஷ்டாம் - என்பது ஓமாக்னியைச் சூழப் 

கேடுண்டாம் . உச்சியிலாசில் பயிர்க்குக் 
போடும் தருப்பாசனம் , 

கேடாம் . இளவுச்சியால் வியாதியும் 
விஷ்டிகன் - சுக்கிர புத்திரன் . 

இராச பீடையுமாம் பிற்பகலாகில் காச 
விஷ்டிதோஷம் - பூர்வபக்ஷ சதுர்த்தசியில் மாம் . சந்தியாகாலமாகில் தேசத்திற்கா 
ந.ம் சாமம் மேற்கிலேயும் , அஷ்டமியில் 

காது . 

இரவாகில் மிக நன்று . ( விதான ). 
உ - ம் ஜாமம் ( தெ.தி ) ம் , எசாதசியில் எம் விஷ்டாம் முப்பது தருப்பையினால் முடி 
சாமம் ( வட ) ம் , பூரணையில் ச - ம் ஜாமம் யப்பட்டு முழநீளமும் ( 2 ) அங்குல முடி 
( தெ - மே )ம் , அபாபகத் திரிதிகையில் யும் , ( 4 ) அங்குல துணியுமுள்ளது. ( சைவ . 
சம் சாமம் ( வட - மே ) ம் , சத்தமியில் கூடம் 

பூஷ . ) 
சாமம் ( தெற் )ம் , தசமியில் அ - ம் சாமம் விஷ்ணு -- 1. ஒரு கற்பத்தில் ஜலசயனத் 
( வட ) ம் , சதுர்த்தசியில் முதற்சாமம் கிழக் திருக்கையில் கனகாண்டஜசாகிய பிர 
கிலும் விஷ்டியுண்ணு தலால் இச் சாமங் மனைக் கண்டு யார் என நான் லோக 
களில் சுபகாரியங்களும், இத் திசைநோக்கி கர்த்தா என விஷ்ணு நானே லோசசர்த்தா 
யாத்திரையுஞ் செய்யலாகாது . 

என் றனர் . அவ்விருவரில் பிரமன் என் 
விஷ- விஷ்ணுபதி , சடசீதி புண்யசாலக் னில் புகுந்து என்னிடம் அண்டங்க 
என் வருநாட்கள் . 

எனைத்து மிருத்தலைக் காண்க 


கலந்த 


என 


விஷ்ணுமூர்த்தி 


1483 


விஷ்ணமூர்த்தி 


மோ 


விஷ்ணு அவருடலிற் புகுந்து பல அண் 
டங்களைக் கண்டு பல காலம் வெளிவர 
வழிதேடி அவரது முகத்தின் வழி வெளிப் 
பட்டனர் . பிறகு விஷ்ணு பிரமனை கோக் 
என் வயிற்றில் புகுந்து பல அண்டங்களை 
யும் காண்க என பிரமன் அவ்வாறு புகு 
ந்து பல அண்டங்களையும் கண்டு நெடுநாள் 
வழிகாணாது கொப்பூழில் சிறு புதைகண்டு 
வெளிவந்தனர் . இவ்விருவ ரிருக்கையில் 
அழல் கொண்ட சூறைக்காற்று பதும 
நாபியை மோதக்கண்ட பிரமன் இதென்ன 

துவதென்ன விஷ்ணு மகேச்வார் பிர 
பாவங் கூறி இருவரும் துதித்தனர் . ( வாயு 
புராணம் ) அத்யாவம் ( 24 ) . 

2. இவர் காடரூப மடைந்து கபில 
ஜைகிஷவ்ய மகருஷிகளின் ஐயந் தீர்த்துத் 
தன்னுருவடைந்தனர் . ( வராஹ - புரா ) . 

3. இவரது வாகனம் கருடன் , கொடி 
கருடன் , பஞ்சாயுதம் - சக்கரம் , சார்ங்கம் , 
வாள் , தண்டு , பாஞ்சசந்நியம் , அவதாரங் 
கள் - மச்சம் , கூர்மம் , வராகம் , நாரசிங்கம் , 
வாமனன் , பரசுராமன் , இராமன் , பலபத் 
ரன் , கண்ணன் , கற்கி , சநகன் , சநந்தனன் , 
சனாதன் , சநற்குமாரன் , நரநாராயணன் , 
கபிலன் , இடபன் , நாரதன் , அயக்ரீவன் , 
தத்தாத்ரேயன் , மோகினி, யஜ்ஞபதி , 
வியா தன் , தன்வந்திரி , பௌத்தன் . 

4. இவர்க்கும் கங்கை , லஷ்மி , சரஸ்வதி , 
மூவரும் மனை வியர் ; சாஸ்வதியைப் பார்க்க . 
( தேவி - பா . ) இவர்களில் கங்கையிடம் 
மிக்க அன்புகொண் டிருத்தலைக் கண்ட 
சாஸ்வதி கங்கையையும் சரஸ்வதியையும் 
செடியாகவும் நதியாகவும் பிறக்கும்படி சபி 
த்தனள் . 

5. சிவசச்தியென்று ஆதித்ய புராணம் 
( 25 ) .ஆம் அத்யாயத்திற் கூறப்பட் டிருக் 
கிறது . இவர் இரண்யகசிபுடன் ( 300 ) 
வருஷம் யுத்தஞ் செய்தனர் . 
விஷ்ணுழர்த்தி - 1 , அகண்டபூரணராய் , 
அனந்தகல்யாண குணமுடையராய் , ஆதி 
யாய் , நீலவர்ணமுடையராய் , சங்கு , சக்ர , 
சதா , கோதண்ட , நாந்தக தாரியாய் , லக்ஷிமி 
சமேதராய் , சங்கர்ஷண , பிரத்தியும்க , 
அநிருத்த வியூகங்களுடன் வைகுண்டத் 
தில் பாகவதரும் , நித்தியசூரிகளும் , இருடி 
களுஞ் சேவித்து நிற்ப எழுந்தருளி யிருப் 

இவர் தேவர் , மானிடர் முதலி 
யோர்க்கு அநுக்கிரகிக்கப் பூமியில் அவ 
தாரங்களை யெடுத்து நடத்திய பல திரு 


விளையாடல்களை என்னறிவு சென்ற அன 
வில் எழுதுகிறேன் . திருப்பாற்கடலில் 
ஆதிசேடன்மீது யோகத்திரை புரிந்து 
தமது திருநாபியில் உலக சிருட்டியின் 
பொருட்டுப் பிரமனைப் படைத்து அப்பிர 
மனுடைய நெற்றியினிடம் உருத்திரனைப் 
படைத்தவர் . 

2. சோமுகாசுரன் வேதங்களைத் திரு 
டிக் கொண்டு செல்ல அவனைத் தேவர் 
வேண்டுகோளால் மச்சாவதாரம் கொண்டு 
சென்று கொன்று வேதத்தைக் கொண்டு 
வந்து பிரமனுக்குத் தந்தவர் . 

3 , தமது காதிடம் பிறந்து தம்முடன் 
போர்செய்த மதுகைடவரை வதைத்தவர் , 

4. கபிலாாய்த் தேவவூதிக்கு யோக முப 
தேசித்தவர் . 

5. அயக்கிரீவராய் அவதார மெடுத்துத் 
தத்தாத்திரேயர் முதலிய இருடிகளுக்குத் 
தத்துவம் உபதேசித்தவர் . 

6. சத்தியவிரதன் என்கிற அரசலுக் 
கும் எழு பிராமணருக்கும் அனுக்கிரகித் 
துப் பிராமணரைச் சத்த இருடிகளாகவும் 
இராஜாவை மனுவாகவும் பிறப்பித்தவர் . 

7. இரணியாகன் பூமியைச் சுருட்டிச் 
செல்லத் தாம் வராக அவதாரங் கொண்டு 
அவனைக்கொன்று பூமியைத் தமது கொம் 
பில் தாங்கிவந்து முன்போல் நிறுத்தியவர் . 

8. கூர்மாவதாரம் கொண்டு பாற்கடல் 
கடைகையில் மந்தரமசையாது நிற்கத் தம் 
முதுகிற் றாங்கியவர் . 

9. நாசிங்கா அவதாரத்தில் பிரகலாதன் 
பொருட்டுத் தேவரை வருத்தி இறுமாப் 
படைந்திருந்த இரணியனைக் கொன்று 
பிரகலாதனுக்கு அருள் புரிந்தவர் . 

10 , வாமனா அவதாரத்தில் காசிபர்க்கு 
அதிதியிடம் அவதரித்து மகாபலியிடம் 
மூன்றடி மண் யாசித்து அவன் தர உலக 
மெல்லாம் ஈரடிமண்ணா லளந்து ஓரடிக்கு 
இடம் பெருததால் அவன் சிரத்திற் றமது 
திருவடியை வைத்துப் பாதாளத்தில் 
அழுத்தித் தேவர் பயம் போக்கினவர் . 

11. புத்தாவதாரம் சொண்டு காரதரை 
மாணாக்கரா யுடன் கொண்டு சென்று திரி 
புராதிகளுக்குப் புத்தமதம் போதித்தவர் . 

12 , பரசுராமாவதாரத்தில் , சமதக்னிக் 
குக் குமாரராய் அவதரித்து , சூரிய வம்ச 
நாசஞ் செய்தவர் . 

13. இராமாவதாரஞ் செய்து , 
யண கும்பகர்ணாதியரை வதைத்திச் சதை 


விஷ்ணுமூர்த்தி 


1484 


விஷ்ணுமூர்த்தி 


பன் 


பின் சிறைமீட்டுச் தேவரிடுக்கண் போக்கி 
யவர் .. 

14. பலராமாவதாரங் கொண்டு தேவகா 
சுரன் முதலிய அசுரரை வருத்திப் பயம் 
போக்கியவர் . 

15. திரிபுர சம்மாரத்தில் , சிவனுக்கு 
அம்பாக இருந்து வென்றவர் . 

16. பாணாசுரயுத்தத்தில் அவனுக்கு 
உதவி புரிய வந்த , ருத்திரனைப் பின்னிடச் 
செய்தவர். 

17. பிரமதேவனுக்கு , ஒரு கற்பத்தில் 
அஜன் என்கிற குமாரராய் அவதரித்தவர் . 

18. அதிதியிடம் உபேந்திரராய்ப் பிற 
ந்து இந்திரனைக் காத்தவர் . 

19. அத்திரிக்கு அநசூயையிடம் தத் 
தாத்திரேயனாய்ப் பிறந்து கார்த்த வீரி 
யன் முதலியவருக்கு அநுக்கிரகித்தவர் . 

20. சத்தியவதிக்கும் பராசனுக்கும் 
வியாசராய்ப் பிறந்து வேதங்களைச் சிக் 
கறுத்தவர் . 

21. நாபிமகாராஜாவுக்கு மேருதேவியி 
டம் ருஷபனாகப் பிறந்தவர் . 

22. ருத்ரன் காசியில் தவஞ்செய்ய அவ 
னுக்கு இராமபத்திராய்த் தரிசனந் தந்து 
ராம் தாரகமந்திரம் உபதேசித்தவர். 
23. அண்டங்களை யெல்லா முண்டு காத் 
துச் சிருட்டித்தவர். 

24. கஜேந்திரன் என்னும் யானை 
முறையிடக் கேட்டுச் சென்று அதனை 
ஆதரித்து அபயம் தந்தவர் . 

25. திருப்பாற்கடல் கடைந்தகாலத்துச் 
சகன் மோகினி யுருக்கொண்டு தேவர்க்கு 
அமுதம்பகிர்ந்து இராகு கேதுக்களைச் 
சிக்ஷை செய்தவர் . 

26. பிரமன் சிரத்தை ருத்திரன் கிள் 
ளியபோது அப்பிரம கபாலம் கையை 
விட்டு நீங்காதிருக்க இஷ்மி பிக்ஷையிடப் 
பிரமகபாலம் நீங்கும்படியும் , தாம் தமது 
தொடையைக் கீறி இரத்தமிடப் பிரமகபா 
லம் வெடிக்கவும் , அதுவன்றித் தமது 
நெற்றியின் வியர்வையை அக்கப்பாலம் 
- - - விட பொடியாகவுஞ் செய்த 


குச் சிருட்டி சங்கார அதிகாரத்தை அளித் 
தவர் , 

29. பிரமன் தவஞ் செய்ய அவர்க்குத் 
தரிசனம் தந்து கற்பாந்தங்களில் தமக்குக் 
குமாரனாம் வரம் அளித்தவர். 

30. கற்பங்கள் தோறும் பிரமனைத் 
தமது மனதிலும் கண்ணிலும் வாக்கிலும் 
காதிலும் மூக்கிலும் அண்டத்திலும் நாபி 
யிலும் படைத்தவர் . 

31. தாம் அண்டத்தைச் சிருட்டிக்க 
நினைத்தவுடன் தமது நெற்றியில் வியர் 
வையுண்டாய் அது மகாப்பிரளய மாயி 
ற்று , அதில் ஒரு பொன் அண்டம் உண் 
டாய் அதில் பிரமன் தோன்றினன் . அந் 
தப் பிரமனால் உலகசிருட்டி செய்வித்தவர் . 
32. பிரமா உருத்திரன் சூரியன் சந்தி 

இந்திரன் முதலியோரைத் தமது 
தேஜஸால் விளக்கி மீண்டும் ஒடுக்குபவர் . 

33. ஒரு கற்பத்தில் தமது நெற்றியில் 
வியர்வை பிறந்து ஒரு குமிழி ஆயிற்று . 
அதில் உருத்திரனைச் சிருட்டி செய்தவர் 

34. ருத்ரனுக்கு இருடிகளால் வர்த 
சாபத்தை நீக்கியவர் . 

35. விருகாசானுக்குப் பயந்து ஓடிய 
உருத்திரனைக் காத்தவர் . 

36. சிவபூசைசெய்த மார்க்கண்டர் சிவ 
னைத்தேடத் தமது வயிற்றி லவரைக்காட் 
டிச் சிவபூசை செய்வித்தவர் . 

37. பிரதேசன் என்கிற ராசா உருத் 
திரனை நோக்கி எவர் பரம் என்ன விஷ்ணு 
வே பாம் என்றனர் . அதனால் அவன் 
விஷ்ணுவைத் தியானிக்க அவனுக்கு முன் 
தரிசனம் தந்து சித்தியளித்தவர் . 
38. அந்தகாசுரனை வதைத்த உருத்திர 
மூர்த்திக்கு அவன் உதிரத்தால் வந்த அசு 
ரரைச் செயிக்க வலியற்றுத் தம்மைத் 
தியானிக்க அப்போது ஸக்ரவேதி என் 
கிற சத்தியைச் சிருட்டித்துப் பூமியில் 
அந்தகாசுரன் உதிரம் விழாமல் பானஞ் 
செய்வித்து உருத்திரனுக்கு வெற்றி தரு 
வித்தவர் . 

39. திருவிக்ரம அவதாரத்தில் பாகம் 
பிரமலோகஞ்செல்ல அவ்விடம் பிரமன் 
பூசித்த சலம் பூமியில் வந்து பூமி முழுகு 
மென்று உருத்திரனைத் தடுத்துச் சடை 
யில் தாங்கக் கட்டளையிட்டவர் . 

40. ஒரு சற்பத்தில் யுத்தஞ்செய்து 
குதையுடன் வில்லை ஊன்றி என்ற உருத் 
திரன்து நாணியற்று உருத்திரன் தலை 


27 , பதிரிகாச்சிரமத்தில் தாம் தவத்தி 
லிருக்கையில் யுத்தத்திற்குவந்த ருத்ரனை 
மூர்ச்சிப்பித்துப் பிரமன் வேண்ட உயிர்ப் 
பித்தவர் . 

23. பிரமருத்திரர்கள் தம்மையெண் 
ணிப் பலயுகந் தவஞ்செய்ய அவர்களுக் 


விஷ்ணுமூர்த்தி 


1485 


விஷ்ணுமூர்த்தி 


நின்ற 


மோகினி யு ரு 


யறுந்து போக அதனைக்கூட்டி உயிர்ப்பித் 
தவர் . 

41. மாதலியின் குமாரியை மணந்த 
ஆதிசேடன் குமாரனுடன் யுத்தஞ்செய்த 
கருடனது வலி படங்கச்செய்தவர் . 

42. உருத்திரன் பூசிக்கச் சூலங்கொடுத் 
தவர் , 

43. உருத்திரன் கொண்ட சாபத்தை நா 
கேசரியாய்க் கொன்றவர் . 

44. கவியென்கிற அசுரனை இந்திரன் 
பொருட்டுக் கொன்றவர் . 

45. கோவியருடன் கண்ணனாய் அவ 
தரித்தகாலத்துப் பல திருவிளையாடல்கள் 
செய்து கோபாலர் பாண்டவர் முதலிய 
வரைக் காத்தவர் . அவற்றைக் கண்ண 
னைக் காண்க . 
46. ஒரு கற்பத்தில் தாணுமூர்த்தியாய் 

சிவன் அடிதேடாது திகைத்து 
வணங்கிச் சிவாநுக்கிரகம் பெற்றவர் . 

47. பிரமன் தமது வயிற்றில் அண் 
டங்களைப் படைத்து அவற்றைக் காண் 
என அவ்வகைசென்று ஆயிரம் தேவ ஆண் 
இருந்து மீண்டவர் , 
48. பாத்மகற்பத்தில் பிரமனைத் தமது 
குமாரனாய்ப் பெற்றவர் . 

49. தமது வயிற்றிலுள்ள அண்டங்க 
ளைக் காணும்படி பிரமனை விழுங்கி மீண் 
மேவிடாது நாபியின்வழி வெளிவிட்டவர் . 

50 , பிருகு பத்னியைக் கொன்றதால் 
அவரால் பத்துப் பிறப்படையச் சாப 
மடைந்தவர். 

51. குபன் ( சுபன் ) வேண்டுகோளால் 
ததீசியைச் சக்கரத்தால் வெல்ல வகை 
தேடித் தோற்றவர். 

52. ஒரு கற்பத்தில் பிரமனுடன் உமை 
விடம் குமாரராயுதித்தவர் . 

53. கௌசிகனென்னும் யாழ்வல்லவ 
னுக்கு முத்திகொடுத்தவர் . 

54. அம்பரீஷன் குமாரியை மணக்க 
வந்தி இருடிகளைக் குரங்கு முகமுற்றவா 
ராக்கித் தாம் மணந்து முனிவர்கள் கோபி 
த்து அரசன் மீதேவிய அந்தகாரத்தைச் 
சக்கரத்தால் தடுத்துத் தாம் அந்த அறி 
வின் அந்தகாரத்தை இராமாவதாரத்தில் 
ஏற்றவர் . 

55. விட்ணு சிடணுக்களைப் பிரமனுக் 
சாதாவாய்ச் சிருட்டித்தளித்தவர் . 
-56 . பிருதுவின் வேள்விச்சாலையில் சூத 
முனிவராகச் சென்றவர் . 


57. பிரகலாதன் ஒழிந்த இரணியன் 
குமாரரை ஒரு அறையால் மாய்த்தவர் , 

58. அந்தாகாசுரனுக்கு அஞ்சிப் பெண் 
ணுருத் தாங்கித் திரிந்தவர். ( கூர்மபுரா 
ணம் ). 
59. சுக்கிரன் தாயை வதைத்தவர் . 
60. எமைக்கு மயன் பட்டணத்தை 
அளித்தவர் . 

61. தேவாசாயுத்தத்தில் மாலியைக் 
கொன்றவர். 

62 , விருத்திராசுரனை இந்திரன் கொலை 
புரியத் தமது சத்தியில் சிறிதை இந் 
திரனுக்கும் வச்சிரத்திற்கும் அளித்தவர் . 

63. பிரமன் முதலியோர் பூமியில் கால 
நேமி முதலானோர் துன்பத்திற்கஞ்சி முறை 
யிடத் தமது கறுப்பும் வெளுப்புமான 
அம்சத்தைப் பூமியில் கிருஷ்ண பலாரம் 
ராக அவதரிப்பித்தவர். 

64. சயந்தி என்னும் மாயாதேவியைத் 
தமக்கு முன் தேவகி வயிற்றிலுதிக்கச் செய் 
தவர் . 

65. திருமங்கையாழ்வாருக்குத் திரும 
ணக்கோலந் தரிசிப்பித்தவர் . 

66. தாருகவனத்து 
கொண்டு சென்று இருடிகளைக் கர்வபல் 
கஞ் செய்தவர் . 

67. சலந்தானுடன் சண்டையிட்டுச் 
சமா தானஞ் செய்துகொண்டவர் . 

68. திரிபுர தகன காலத்தில் சிவனை 
ரிஷபமாகத் தாங்கியவர் . 

69. பிரந்தையிடம் சலந்தரனுருக்கொண் 
டிருந்து மாயனென்று அறியப்பட்ட அவ 
ளால் தம்மனைவியைப் பிறர்கொளச் சாபம் 
பெற்று அவளிறந்த மயானத்தில் வருந்தி 
அவ்விடம் பிறந்த துளசி யென்பவளை 
மணந்து மயக்கந்தெளிந்தவர். ( ஸ்காந்தும் . ) 

70. அமுதம தனத்தில் பிறந்த விஷத் 
தைக் 

இரகிக்கச்சென்று உடல்கறுத்து 
மீண்டவர். ( ஸ்காந்தம் .) 

71. அமுதமதனத்தில் ஆமை தன்வத் 
திரி உபேந்திரன் மோகினி முதலியவரா 
யிருந்து அமுதம் பங்கிட்டு அதிற்பிறந்த 
இலஷ்மி கௌத்துவம் முதலியவைகளைத் 
தாம் கிரகித்தவர் . 

72. சிவமூர்த்தி உமையுடன் 
ஆடுகையில் உமை செயிக்கவும் , சிவன் 
வென்றா ரெனப் பொய்ச்சாக்ஷி கூறி மலைப் 
பாம்பாய்ப் பாலைவனத்திருந்து கணபதி 
யால் சர்பரீக்க மடைந்தவர் . 


விஷ்ணுமூர்த்தி 


1488 


விஷ்ணுமூர்த்தி 


73 , தாருகாசரனுடன் யுத்தஞ்செய்சை 
வில் சக்கரத்தை ஏவி அது அவன் கழுச் 
தில் மா லையானது கண்டு சமாதானஞ் 
செய்து கொண்டவர் . 

74. மேகவுருக்கொண்டு சிவனைத் தாங்கி 
மேகவாகன கற்பமாக்கினவர் . 
1 75. புத்திரப்பேறு வேண்டிச் சிவதர்ச 
னஞ் செய்கையில் உமையை வணங்காது 
சென்று உமை உன்புத்திரன் சிவனது 
நெற்றிவிழியால் எரியக் கடவன் எனச் 
சாபம் பெற்றுப் பின் அவளைப் பணிந்து 
உயிர்பெற அநுக்கிரகம் பெற்றவர் . 

76. தாம் தமது மார்பகத்தில் வைத் 
துப் பூசித்திருந்த சோமாஸ்கந்த மூர்த்தத் 
தை இந்திரன் வேண்ட அளித்தவர் . 

77. அயன்குதத்தில் ஒரு கற்பத்தில் 
உதித்து அதோகச்சன் எனப் பெயரடைந் 
தவர் . 

78. ததீசியுடன் எதிர்த்து முன்னில் 
லாது தோற்றவர் . 

79. சராசந்தனுக்கஞ்சி ( 40,0000) 
லக்ஷம் துற்கம் செய்து கொண்டு வசித்த 
வர் . 

80. நந்தியின் உயிர்ப்பால் ஆகாயத்தி 
லோடிப் பூமியில் விழுந்தவர் . ( வசவபுரா 
ணம் . ) 

81. அரக்கரை வென்றோமென்ற இறு 
மாப்படைந்த காலத்துச் சிவமூர்த்தியிட்ட 
அரும்பைத் தூக்க வலியற்று அடங்கியவர் . 

82. சிவமூர்த்திமுன் இறுமாப்புடன் 
சென்றதால் ஒட்டக உருக்கொண்டவர் . 
( வசவபுராணம் ). 

83. உபமன்னியரிடம் சிவ தீக்ஷைபெற் 
றுச் சிவபூசைசெய்து சாம்பன் முதலிய 
குமாரரைப் பெற்றவர் . 

ஒருகாலத்துத் தமது செவியில் 
எழண்டங்களைப் பிறப்பித்தவர். 

85. குமாரக்கடவுளால் சிறை யிடப் 
பட்ட பிரமனைச் சிவமூர்த்தியிடம் வேண் 
டிச் சிறை நீக்குவித்தவர். 

86. குமாரக் கடவுளின் தேவியராகிய 
செய்வயானை வள்ளி நாய்ச்சிமார்களை 
இதற்கு முன்பிறப்பில் தமது குமரியராக 
அமுதவல்லி சுந்தரியெனப் பெற்றவர். 
( ஸ்காந்தம் ). 

87. ஒருகற்பத்தில் தம்மிடம் பிறந்த 
பன்னிரண்டு குமாரிகளை விநாயகருக்குத் 
திருமணஞ்செய்வித்தவர் . ( பார்ச்வபுரா 
ணம் .) 


88. பிரமன் வேள்வியை அழிக்கவந்த 
சரஸ்வதியைத் தாக்கக் குறுக்காய்ப் பள்ளி 
கொண்டவர் . (காஞ்சிபுராணம் ). 

89. இமயச்சாரலில் தவஞ்செய்துகொ 
ண்டிருந்த கண்ணுவர் முதுகில் முளைத்த 
மூங்கிலை வில்லாக்கி இவரிடம் கொடுக்க 
அதை இருசிகமுனிவரிடம் கொடுத்தவர் . 

90. குகன் என்னும் வேடராஜனைத் 
தோழமைகொண்டவர் . 

91. சடாயுவைத் தந்தையாகக்கொண்டு 
அவர் இறப்பிற்குச் சகல கர்மாதிகளையும் 
முடித்தவர் . 

92. இராமதாசர் பொருட்டுப் பொன் 
சுமந்து துருக்க அரசனிடஞ் சென்றவர் . 

93 , கபீர் தாசர் பொருட்டு ஆடைநெய் 
தவர் . 

94. பாரதத்தில் நானாகிய அருச்சுன 
னுக்குத் துன்பம் வாராமல் குதிரையோட் 
டியும் தேர்ச்சக்கர மெடுத்துச் சூரியனை 
மறைத்தும் உதவிக் காத்தவர் . 

95. தாசியிடம் வட்டிலேந்தி அடியவர் 
பொருட்டுச் சென்றவர் . 

96. திருமழிசையாழ்வார் கிடந்தவாறு 
எழுந்து பேச என அவ்வாறு பேசியவர் . 

97. திருக்கச்சி நம்பிகளுக்குத் தீவட்டி 
பிடித்துச் சென்றவர் . 

98 , பிரமனுடன் யுத்தஞ் செய்கையில் 
புலி முகனைச் சிருட்டித்து ஏவியவர் . 

99. மாலினி சமாலினி என்னும் அசுா 
ரைக் கொலை புரிந்தவர் . 

100. பாராசான் என்னு மசுரனை நர 
சிங்க உருக்கொண்டு மாய்த்தவர் . 

101. சிவமூர்த்தியைப் பூசித்துச் சக்க 
ரம்பெற்று மீளுகையில் அதனைப் பூமியி 
லிட்டு வணங்கினர் . அதனைச் சிரமாலி 
கையில் ஒன்று கவ்விக்கொள்ள விஷ்ணு 
பிரார்த்திக்கச் சிவமூர்த்தி அதனைக் களிப் 
புறச் செய்து பெறுக என்றபடி அதன் முன் 
கோணங்கிக் கூத்தாடி அது சிரிக்க விழுந்த 
சக்கரத்தைப் பெற்றவர் . 

102. தேவர்கள் செய்த யாகத்தில் கீர்த் 
தியைக் கவர்ந்தோடித் தேவர் பின்தொடர் 
தல் கண்டு வில்லை ஊன்றிக்கொண்டு நகை 
க்க முகத்தின் அழகெல்லாம் சாமையாய் 
வெளிப்பட்டன. இதை அறிந்த இந்தி 
என் செல்லுருக் கொண்டு நாணையறுக்க 
விஷ்ணு கழுத்தறுப்புண்டனர். அற்ற 
தலை உதிரத்தில் ஓடல்கண்டு தேவர் சீர்த் 


84./ 


விஷ்ணுமூர்த்தி 


1487 


விஷ்ணுபுராணம் 


தியைக் கவர்ந்தனர். திருமால் மருத்தவ வந்தனவாதலால் கிரந்த விஸ்தாரத்தின் 
ரால் உயிர்பெற்றனர் . (காஞ்சிப்புராணம் ) பொருட்டு இம்மட்டில் நிறுத்தினேன், 

103. விரோசனனிடம் மோகினி யுருக் விஷ்ணுகண்டர் சைவபத்ததி செய்த சிவா 
கொண்டு சென்று அவனுக்கு எண்ணெ சாரியருள் ஒருவர் . 
யிட்டு மாய்த்தவர் . 

விஷ்ணுகுமாரன் - மஹாபவி எனும் அரசன் 
104. துந்து என்னும் அசுரனைக் கொலை தன்பால் தானம் வாங்கோம் என்ற சைக 
புரிந்தவர். 

முனிவர்களைச் சிறையில் வைக்க அவர்கள் 
105. இவர் வராக அவதாரத்தில் சிரித்த உபவாஸ விரதம் கொண்டனர் . இவ்வகை 
போது கபம் விழுந்தது . அது புருடராக ஒருவாரஞ் சென்றது , இச் செய்தியை 
மாயிற்று . 

வாரணாசியிலிருந்த சுருதசாகர பட்டாரகர் 
106. மதுகைடவவதத்தில் சிந்திய உதி அவதிஞானத்தால் அறிந்து தமது ( 2000 ) 
ரத்தில் பவளம் உண்டாயிற்று . மேதை சீடர்களில் ஒருவராகிய விஷ்ணு குமார 
மேதினியாயிற்று . 

ருக்கு விக்ரியாரித்திகை வந்திருப்பதை 
107. இவரை சிவமூர்த்தியினது வலப் நேரே காட்டி அவரை நோக்கி நீர் மஹா 
பாகத்தில் காலாதீதமாய் ஒளியாய் ஒன் பலிபாற் சென்று ஈரடிமண்யாசித்து 
ராய் அவ்வியத்தந்தோன்று தற்குக் காரண அவன் தேசத்தை ஓரடியாலளந்து மற் 
மாயிருக்கும் சிவசத்தியென்று சிவபுராண றும் ஓடியுந் தரவேண்டுமென்று நலிந்து 
க்கள் கூறும் . 

தபோதனர்களை விடுவித்து வருக என்று 
108. இம்மூர்த்தியை யானை , கருடன் , அனுப்ப , அவர்சென்று அவ்வாறே செய்து 
குரல்கு , பாம்பு , பல்லி முதலிய பல செக் தவத்தினரை விடுவித்தனர் . ( சைநகதை. ) 
துக்கள் பூசித்து முத்தியடைந்தன . விஷ்ணுசர்மா -1. அயோத்தியில் விஷ்ணு 

109. தேவர்களுக்கு அமுதம் தந்து மிகு பிரதிட்டை செய்து பூசித்துப் பேறு பெற் 
தியைப் பராசர முனிவர்க்குத் தந்தவர் . றவன் . 

110. அசுரரைக் கொல்லப் பாதாஞ் 2. அக்னிசருமனுக்குத் தந்தை , 
சென்று ஆண்டிருந்த அப்ஸாஸுக்களைக் 3 ; எக்யசருமன் குமாரன் . இவன் தந் 
கூடிப் பல புத்ரரைப் பெற்றனர் . ( சிவ தையிடம் காசிமான்மியம் கேட்டு முத்தி 
மகாபுரணம் .) 

யடைந்தவன் . 
111. சுக்ரன் மிருத்யுஞ்ஜய மந்திரம் 4. வேதநாராயணபுரத்து வேதியன்; 
பெறச் சிவபெருமானை நோக்கித் தவம் சந்திரசருமன் பிதா, விக்ரமார்க்சன் , பட்டி 
புரிகையில் தேவர் அசார்களிடம் யுத்தத் முதலியவர்க்குப் பாட்டன் . 
திற்கு வந்தனர் . அஞ்சிய அசுரர் குரு விஷ்ணு சித்தர் -- 1. பெரியாழ்வாரைக் 
வில்லாமை யெண்ணிப் பிருகு பத்தினியை காண்க . 
அடைக்கலம் புக அவள் நித்ராதேவியை 2. எங்களாழ்வானுக்கு 

ஒரு பெயர் , 
யேவி இந்திரன் முதலிலாயினவரை உறங் இவர் ஸ்ரீபாஷ்ய பரம்பரையைச் சேர்க் 
கும்படிச் செய்தனள் . இதனை இந்திரனா தவர் , ஸ்ரீபாஷ்ய பிரவர்த்தகர் . 
வறிந்த விஷ்ணு பிருகுபத்னியைச் சக்கரத் விஷ்ணுபலி பிரதம கர்ப்பமான ( அ )-ம் 
தால் கொலைபுரிய , பிருகு முனிவர் விஷ் மாசத்திலே ரோகிணி , திருவோணம் , ஸப் 
ணுவை நீ ருஷிபத்னியைக் கொலை புரிந் தமி , 

துவாதசிகளிலே சீமந்தத்துக்குச் 
தமையாற் பூமியில் பல பிறவிகொண்டு சொல்லிய லக்கினங்களிலே விஷ்ணு பலி 
துன்பமடைக எனச் சபித்தனர் . ( தேவி பிடவேண்டும் . 
பாகவதம் . ) 

விஷ்ணுபுராணம் பதினெண் புராணங்க 
112. பின்னும் ஆழ்வாராதியரின் பொ ளில் ஒன்று . இது வம்சம் மன்வந்தரம் ; 
ருட்டும் தேவர் இருடிகள் தானவர் முதலி கிருஷ்ணபலராம சரித்திரம் , உலகசிருட்டி 
யோர் பொருட்டும் ஆங்காங்கு திரு அவ சீவோற்பத்தி , கற்பாந்தம் , அண்டகோசம் , 
தரித்துச் செய்த அநுக்கிரக நிக்கிரகங்களை சவர்க்க , சாகலக்ஷணம் , கிரகமண்டலம் , 
எழுதப்புகின் நான் எழுதவந்த புத்தகம் சப்தகண்டம் , சாதியொழுக்கம் , இராசபரி 
போதாது . இத் திரிமூர்த்திகளின் சரிதவ் பாலனம் , யுகசரிதை, சல , அக்னி , பிரள 
களையே வேதங்களும் மகாபுராணங்களும் யம் முதலிய கூறும். இது ( 1000 ) கிரந்த 
உபபுராணங்களும் மற்றசரிதைகளும் புகழ முள்ளது . 


விஷ புருஷன் 


1488 


வீசல் 


விஷ்ணு புருஷன் இவன் விஷ்ணுவால் க்ஷராப்தி பூசைசெய்து எல்லாப் பலகராம் 
இரண்யகசிபை வெல்லத் தம்மைப்போல் களும் சாப்பிடலாம் . 
உரு ஆயுதம் வாசனம் முதலிய பெற்ற விஜயர் - விஷ்ணுபடரில் ஒருவர் . 
ஒரு புருஷன் . இவன் இரண்யகசிபிடம் விஜயன் - 1. ( சூ . ) சயன் குமாரன் . 
யுத்தத்திற்குச் சென்று போரிட்டு அவ 2. ( ச . ) பூருரவசுவிற்கு உருப்பசியிடம் 
னிடம் அடியுண்டு புறங்காட்டி வைகுண் உதித்தவன். இவன் குமாரன் பீமன் . 
டம் சென்றவன் . ( மச்ச - பு .) 

விஜயா - ஒரு மாயதேவி . 
விஷ்ணுமிதான் உபயபாரதிக்குத் தந்தை . விஜயாச்வன் - பிருதுச்சக்கரவர்த்தியின் 
விஷ்ணுயெச் - இனி கற்கியவ தாரமூர்த்தி குமாரன் . 
யைப் பெறப்போகிற பிராமணர் சம்பள விஜான் - ஆயுவென்பவளுக்குக் காசிபரிடம் 
சாமத்தரசர் . இவர் தேவி சுமதி . இவர் பிறந்தவன் . 
கல்கியால் திக்குவிஜயஞ் செய்வித்து விஜல்பை - தந்தாக்கிருஷ்டியின் குமாரி ,. 
வஞ்ஞமுடித்து நாரதர் 

நாரதர் உபதேசத்தால் அவமானம் வருவிப்பவள் . 
தேவியுடன் சுவர்க்கமடைந்தனர் . ( கல்கி விக்ஷயரோகம் - தேகம் , சிரம் , மார்பு 
புராணம் . ) 

இவ்விடங்களில் சோர்வு , கண்டத்தை விறு 
விஷ்ணுவர்த்தன நாராயணன் - விடல கப் பிடித்ததுபோ லிருத்தல் , சோர்வு , 
தேவராயனைக் காண்க . 

இருமல், தாகம் , வாந்தி , சுரம் எனும் இக் 
விஷ்ணுவர்த்தனன் - 1. இவன் மைசூர் குணங்களை யுண்டாக்கும் . இது மிகு குடி 
அரசன், சைநமதத்தில் இருந்து ( கஉ ) ஆம் யால் உண்டாம் ரோகம் , இவை தும்சகம் , 
கிறிஸ்துசகத்தில் வைஷ்ணவனானான் . விக்ஷய ரோகங்களுக்கு பூர்ண சந்திரோ 

2. முதலாழ்வார்கள் மூவரின் அருள் தயம் , காமாங்கு ரஸம், முதலியவற்றால் 
பெற்று அவர்கள் அளித்த சக்கரப்படை 

வசமாம் . ( ஜீவா). 
யால் பகைவரை வென்ற காஞ்சிநகரத்த விக்ஷேபம் வாதியொன்றைச் சொல்லத் 
ரசன் , 

தொடங்கிய தனை மறைந்து வேறொரு 
விஷ்ணுவர்மன் - ஆசாரியன் மனைவியைப் வியாச்சியத்தையிட்டு அதைச் சொல்லா 
புணர்ந்து மீளாரோகத்தால் நாகமடைந்து திருக்கை . ( சிவ - சித். ) 
தன் குமாரனாகிய வேதன்செய்த தீபகைங் விஹாரம் - வங்காளத்திற்கு வடக்கிலுள்ள 
கர்யத்தால் மீண்டவன் , 

தேசம் , 
விஷணுவிம்பதானம் ஆயிரம் சழஞ்சு 
பொன்னால் விஷ்ணுவிம்பம் செய்வித்து 
வேதியர்க்கு அளித்தலாம் . 
விஷ்வகஸ்வன் - 1. சூரிய வம்சம் , இஷ் வீசல் -1 . இது கீரியினத்தில் உருவம் திரிந் 
வாகு வம்சத்தவனாகிய பிருதுவின் புத்தி 

தது . இது குறுகிய காலும் , கீரியைவிட 
சன் . இவன் புத்திரன் ஆத்திரீகன் . 

இரட்டிப்பான உடல் நீளமும் உள்ளது . 
2 , திக்விஜயத்தில் அருச்சுகனால் சபிக் இது ஆசியா, ஐரோப்பாவின் வடபாகம் , 
கப்பட்டவுன் . ( பார - சபா .) 

அமெரிக்கா முதலிய தேசங்களி லிருக் 
விஷ்வக்சேநர் - 1. இவர் பிறப்பை விசுவ 

தேகத்தில் குறுகியடர்ந்த மயி 
சோரைக் காண்க . 

முதுகு சிவந்த பழுப்பு நிறம் . 
2. பிரமதத்தன் குமாரன் . 

இது கீரியைப் போன்ற முகமும் குறுகிய 
3. கௌசிகனைக் காண்ச. 

வாலு முள்ளது . மரப் பொந்துகளில் 
விஷ்வக்சோதி- பிரியவிரதன் வம்சத்தவன் . வசித்து இரவில் இரை தேடுகிறது , மாம்ச 
விஜயதசமீ - இது ஆடிமாதம் சுக்லபக்ஷம் பக்ஷணி . இவ்வினத்தில் மற்றொரு வகை 
ஏகாதசிமுதல் ஐப்பசி சுக்லபகம் துவா அமெரிக்காவிலுண்டு , அதை வீடுகளில் 
தசி வரைக்கும் நாலுமா தமும் யோகிக வளர்த்து முயல்வேட்டை யாடுகிறார்கள் . 
ளுக்கு விரதம் . முதல்மாதம் சாகங்களாகா ; 2. இது கீரியைப் போன்ற பிராணி . 
இரண்டாமாதம் தயிராகாது ; மூன்றாமாதம் இது ஐரோப்பாவின் வடபாகம் அமெ 
பால் ஆகாது ; நான்காமா தம் பருப்பு , கறி ரிக்கா முதலிய இடங்களிலுண்டு. இது , 
கள் , உப்பு , புளி முதலிய ஒன்றுமே ஆகா. கீரியினும் உடல் ரீண்டு குட்டைவால் 
ஐப்பசிமாதம் சுக்லபகத் துவாதசியில் பெற்று , வாய்ப் பக்கத்தில் பறப்பான புள் 


ருண்டு . 


வீடுமன் 


1489 


வீமன் 


ளிகள் பெற்றிருக்கிறது . மாம்ச பவுணி . வைத்துக்கொண்டனர் . இவன் அன்று 
மரப் பொந்துகளில் வசிக்கும் . இவ்வீனத் முதல் பிராமணனாக விருந்து யாகத்தில் 
தில் டுபியா என்பதொன் றுண்டு. 

அநேகம் புத்திரர்களைப் பெற்றான் . இவன் 
வீடுமன் - பீஷ்மருக்கு ஒரு பெயர் . 

குலத்தவர் வேதியராயினர் . 
வீடூர்ழதலியார் இவர் தொண்டைநாட்டு வீதி அக்னி விசேடம் , 
வேளாளர் ; கொடையாளி. இவரது ஈகை வீதிகோத்ரன் 1. - இந்திரசோன் குமாரன் . 
யைக் காண ஒரு புலவன் இவரிடம் வந்து 2. திருஷ்டகேது குமாரன் . 
முதலியாரின் மனைவியாரைக் கொடுக்கும் 3. தாளசல்கன் குமாரன் . 
படி கேட்டனன் , முதலியார் அவ்வகை வீபற்சு - அருச்சுனனுக்கு ஒருபெயர் . பகை 
கொடுத்தனர் . இதனால் புலவன் களித்து 

வர் வெறுக்கப் போர் செய்பவன் என்பது 
முதலியாரை நோக்கி நான் தாய்முறை 

பொருள் . 
கொண்டு கேட்டனன் . மீண்டும் அங்கீ வீமசேநன் - 1. காசிபருக்கு மது என்பவ 
கரிக்க வேண்டுமென , வேண்டுகோட்படி 

னிடம் பிறந்த குமாரன் . 
இசைந்து புலவர்க்கு வேண்டியன கொடுத் 2. பாண்டு புத்திரன் . பீமசோனைக் 
தவர் , 

காண்க . 
வீட்டுக்குரியசாமான்கள் - செப்புப் பாத் வீமதேவன் - 

செப்புப் பாத் வீமதேவன் - 1. சிவன் திருநாமங்களில் 
திரங்கள் - அண்டா , தவலை , சரிவு , குண் ஒன்று . 
டான் , செப்புப்பானை , சொம்பு , தூபகல 2. ஏகாதசருத்திரருள் ஒருவன் . 
சம் , விளக்கு , வடி தட்டு, செப்புச்சட்டி வீமத்தேர்மன்ன பாண்டியன் - சத்துருஞ் 
முதலியன. மாச்சாமான்கள் - மணை , கட் சய பாண்டியனுக்குக் குமாரன் , இவன் 
டில் , விசிப்பலசை , மத்து , அகப்பை , தட்டு , குமாரன் வீமபராக்கிரமன் . 
இரும்புச் சாமான்கள் - கரண்டி , உச்சிக் வீமநாதபண்டிதர் - 1. தொண்டைமண்ட 
கரண்டி , சல்லிக்கரண்டி , மட்பாண்டம் 

லம் 

புழற்கோட்டத்தில் இலம்பூரிலே 
பானை , சால் , சட்டி , மிடா முதலியன . யிருந்து கல்விகற்று வல்லவராய்ச் சிவ 
தட்டுழட்டு உால் , அம்மி , உலக்கை , அகல் , தீகை பெற்றுக் கடம்பவன புராணம் 
மெத்தை, தலையணை முதலியனவாம் . பாடிய புலவர் திலகர் . 
வீட்மகன் - இருகமணிக்குத் தந்தை ; 2. இவர் தருமபுரவாதினத்தவர் . 
விதர்ப்பநாட்டரசன் , இவனைப் பீஷ்மகன் வல்லவர் . உத்தரகோசமங்கைப் புராணம் 
என்பர் . 

பாடியவர் . 
வீணாநக்ஷணழர்த்தம் நாரதா முதலிய வீமபராக்கிரம பாண்டியன் வீமத்தேர் 
மகருஷிதன் வேண்டியபடி இசையின் 

மன்ன பாண்டியனுக்குக் குமாரன் . இவன் 
இலக்கண முதலியன அறிவித்த சிவபி குமாரன் பிரதாபமார்த்தாண்டன் , 
சான் திருவுரு . 

வீமபாசர் - சம்பரன் சேநாபதிகள் , 
விணாபதி - காந்தருவதத்தையின் தோழி . வீமாதன் - ஒரு பாண்டியன் , 
வீணை - தப்திகதிக்குப் பெயர் . 

வீமரதி - பீமாந்திக்கு ஒரு பெயர் , 
வீதகவ்யன் ஒரு இருடி . இவன் யோகத் வீமவாது - திருதராட்டிரன் புத்ரன் , நாலா 
தால் தன் தேகத்தைவிட்டுச் சஞ்சரித்துப் நாள் யுத்தத்தில் வீமனால் இறந்தவன் . 
பிங்கலனார் பூமியிற் புதையுண்ட தேகத் வீமன் - 1. வீமசேசனுக்கு ஒரு பெயர் . 
தைப் பெற்றுச் சமாதியிருந்தவன். ( ஞான 2. குண்டினபுரத்தரசன் ; தமனமுனிவர் 
வாசிட்டம் . ) 

அனுக்ரகத்தால் தமயந்தியைப்பெற்றவன் . 
வீதவவ்யன் - ஒரு அரசன் . இவனுக்கு நளனுக்கு மாமன் , பிராமணனை அனுப் 
( 500) குமாரர். இவர்கள் காசிராசன் குமா பித் தமயந்தியிருக்கும் இடமறிந்து வாச் 
கரைக் கொன்றதால் காசியாசன் பாரத்து செய்து அவளுக்கு மறு சுயம்வாமென 
வாசன யடைந்து அவரால் யஞ்ஞ வெளியிட்டு இருதுபர்ணனை வருவித்து 
குமாரன் என்னும் புத்திரனைப் பெற்றான் . அவனிடமிருந்த நளனைக்கண்டு மசனிடம் 
அப்புத்திரன் தூற்றுவரையும் கொன் சேர்ப்பித்தவன் . இவன் தேவி சாருகாசனி, 
இவர்களின் தந்தையைக் கொல்லச் செல் இவன் புத்திரப்பேறு இல்லாமல், விச்சா 
லுகையில் வீதவவ்யன் பிருகுவினிடம் மித்திரர் ஆச்சிரமஞ்சென்று அவர் உப்தே 
அடைக்கலம் புக அவனைப் பிராமணனாக்கி சத்தால் உருக்குமாங்கதானப் பெற்வன் , 

187 


வீமாசுரன் 


1490 


வீரசிங்காதன புராணம் 


3. சண்முகசேகாபதி , 

ளையின்றிச் சந்தானத்தில் விட்டபடியால் 
வீமாகான் -1 . இவன் தேவர்க்குத் தீமை 

கல்லாகச் சாபமடைந்தவன் . 
புரிய , சிவமூர்த்தி பிரசன்னதிருநாமத்து வீரகோளரி - நவவீரரில் ஒருவன் , முதல் 
டன் இவன் முன்தோன்றி இவனைச் சங் நாள் பானுகோபனுடன் எதிர்த்து நாரா 
கரித்தனர் . 

யணாஸ்திரத்தால் மூர்ச்சித்தவன் , 
2. இவன் சலாசுரன் , சிலாசான் என் வீரக்கல் - போரில் இறந்த வீரர்பொருட்டு 
பவர்களுடன் கூடி அவ்விருவரையும் இச அவாது வீரத்தைச் சிறப்பித்து நாட்டுக் 
ண்டு சிலம்புகளாக்கி விநாயகருக்கு முன் 

கல் . 
வைத்துப் பணிந்தனன் . விநாயகர் அச் வீரக்கழல் அரசர் தாம் முன்பு செய்த 
சிலம்புகள் இரண்டினையும் திருவடியில் வீரச்செயல்களை அதனிடம் எழுதிய சழல், 
அணிந்து வீமாசரன்மீது எறிந்து அவ்விர இதனை ஒண்பொறிகழற்கால் என்ப 

ண் அசாருடன் இவனையுங் கொன்றனர். தால் அறிக . 
வீர ஆதித்தன் - சூர ஆதித்தன் தந்தை , வீரசகன் - சுதர்சநன் என்னும் அரசன் 
வீரகவிராயர் 

இவர் ஆசகவி பாடும் ஒரு குமாரன் . இவனே மித்ரசகன் . 
தமிழ்ப்புலவர் . ஊர் எல்லூர், அரிச்சந்திர வீரசங்கார் - சிவன் திருவுரு அல்லாததைப் 
புராணத்தைத் தமிழில் விருத்தத்தால் பாடி பரிசியாத வீரசைவர் . இவர் புத்தன் ஒரு 
யவர் , இவர் சாலிவாகன சசம் ( சசசசு ) வனைப் பரிசித்ததாகக் கனாக்கண்டு விழித் 
இல் திருப்புல்லாணித் திருமால் எழுந்தரு துத் தீமூட்டி அதில் விழுந்து சிவபத 
ளியிருக்கும் தர்ப்பசயனத்தில் சக்கிர தீர்த் மடைந்தவர் . 
தக்கரையிலுள்ள மண்டபத்தில் அரங்கேற் வீரசம்பன் - கி . பி . 1314 - இல் வீரசோழன் 
றினவர் . ( அரிச்சந்திர புராணம் . ) 

குமாரனாகிய வீரசம்பன் என்ற அசசன் 
வீரகவிராஜ பண்டிதர் - திருச்செங்கோட் அரசாண்டு வந்தான் . மத்தியகாலச் 
ப்ே புராணம் பாடிய புலவர் . 

சோழரில் கடைசியாக ஆண்ட மூன்றாம் 
வீரகன் -1. நந்தி மகாதேவர் சிலாதாருக்குப் இராஜராஜன் வலிகுன்றிய காலத்திலே 
புத்திரராதற்கு முன் அழைக்கப் பெற்ற அவனது தண்டத்தலைவர்கள் பலர் சுயா 
பெயர் . இவர் சைலையைவிட்டு இறைவி தீனமடைந்தனர் . அவர்களுள் சம்புவரா 
நீங்கிக் கௌரியாகத் தவமியற்றச் சென்ற யாகளும் ஒருவர். இவர்கள் காஞ்சியைத் 
போது இறைவனிடத்து ஆடியென்னும் ததலைநகராகக் கொண்டு ஆண்டு வந்தனர் . 
அசானை விட்டதால் பூமியில் சிலா தபுத்திர அவர்களுள் இவ்னும் ஒருவன் . 
ராகப் பன்னிரண்டு வருடமிருக்கச் சாப வீரசம்பு -1 . விஜயநகாத்து அரசன்; தக்ஷி 
மடைந்து , புத்திரப்பேறு வேண்டித் தவஞ் ணயாத்திரையாக வந்து திருவண்ணாமலை 
செய்து கொண்டிருந்த சிலாதமுனிவ யில் இரண்டாமதிவின் திருப்பணி முடித் 
ருக்குச் சிவாஞ்ஞைப்படி படைச்சாலில் துச் சென்றவன் . 
மாணிக்கப் பெட்டியில் நான்கு கரங்களும் 2. வந்தியகுலமுதல்வன் என்பர் . இவன் 
சடைமுடியுமாக அவதரித்தனர் . இதனைக் ஒரு யாகஞ்செய்ய அதில் வந்தியர் தோன் 
கண்ட முனிவர் சிவாஞ்ஞைப்படி அதனை றினர் என்ப . 
மூடித் திறந்து காண ஒரு இளங்குழவி வீரசிகாமணிப் பல்லவராயன் - பட்டரை 
யாயினர் . தனக்குப் பதினாறு வயதென்று யாச்ரயித்த அரசன் , இவன் பல்லவர் 
தாய் தந்தையரால் கேள்வியுற்றுத் தவஞ் குலத்தவன் , 
செய்து சிவபெருமானால் அழியர் நித்திய வீரசிங்கன் - இலங்கையில் இருந்த அசுர 
தேகம் பெற்றுச் சிவபெருமான் திருமுடி சேநாபதி . இவனை வீரவாகுதேவர் இலல் 
யில் திருக்காம் வைத்துத் தீஷைபுரிய அவ கைக்குப் போகையில் போருக்கு முதற் 
சது சாரூப்யம் அடைந்து திருநந்திதேவர் பலியிட்டனர். இவன் இலங்கை நகரத் 
என்னும் அபிஷேகப் பெயாடைந்து சுயசை திற்குக் காவலாளி . 
என்னும் கன்னிகையை மணஞ்செய்விக்கக் வீரசிங்காதன புராணம் ஒட்டக்கூத்தர் 
கொண்டு சிவாலயங்களில் அதிகாரியாக பிச்சைக்கு வந்த சங்கமர் 

ஒருவரைக் 
இருத்தப்பெற்றவர் . (சிவமகா புராணம் . ) கொன்ற தோடத்திற்காக சிலர் அவரைக் 

2. பார்வதிதேவியாரின் துவாரபால கொலை செய்ய வந்த காலத்து இவரைத் 
சன் ; அடிதானவன் என்பவனைக் கட்ட திருக்குடந்தை வீரசிங்காதன மடத்தார் 


வீரசித்து 


1494 


வீரசைவம் 


ஆதரித்தமையின் அங்கன்றி மறவாது இப் 
புராணம் இயற்றினர் என்பர் . 
வீரசித்து - மாபூ என்பவன் குமாரன் 
வீரசுந்தாப்பிரமராயன் - ஆழ்வான் சிட 

ருள் ஒருவன் , 
வீரசுவர்க்கம் - இது வாயுமண்டலத்திற்கு 
மேல் மேகமண்டலத்தில் வைத்துதி யாதா 
ரமான மேகாச்ரய பட்டணத்தில் தேவேந் 
திரன் ஆஞ்ஞையால் வீரதேவதைகள் 
இருக்கும் இடம் . பூமியில் யுத்தத்தில் 
இறந்தோர் தேவகன்னியருடன் மகாசகம் 
அனுபவிக்கும் பதம் . 
வீரசேநன் - 1. நிஷததேசத்து மகாசோன் 
குமாரன் , இவன் கிருதயுகத் தொடக்கத் 
தில் இனிச் சக்கவர்த்தியாகப் போகிறவன் . 
இவன் பன்னிரண்டு வருடம் சிவபூசை 
செய்து சிவாலுக்கம்பெற்று மரத்தால் 
ஒருமீன் செய்து அதனை பயத்தால் அலங்க 
ரித்து அதற்கு மாயாசக்தியுண்டாக்கித்தாரு 
சையின் வன மடைந்து அநேக சாகூ தர்களை 
யாஞ்செய்தவன் , (சிவமகா புராண 

2. வாலி நாட்டாசன் ; இவன் ஷயசோ 
கத்தால் வருந்தும் புத்திரனைக் கௌதம 
முனிவர் சொற்படி வேதாரண்ய தீர்த்தத் 
தில் மூழ்குவித்து ஆரோக்கியம் பெறச் 
செய்தவன் . 

3. நிட தகாட்டாசனாகிய நளனுக்குத் 
தந்தை . 

4. விதர்ப்பநாட்டு அசன் , காசிசென்று 
தீர்த்தமாடிக் சாமகலையிடம் காசிமான் 
மியல்கேட்டு முத்தியடைந்தவன் . இவன் 
குமாரன் பிரசேகன் . ( காசிரகசியம் ) 
வீரசைவம் இம்மதத்தவர் சைவ உட் 
சமயத்தவர் . இவர்கள் வீரம் என்னும் ஆக 
மத்திற்கூறியவாறு ஒழுகுபவர் . ஆதலால் 
வீரசைவர் எனப்படுவர் . இம் மதவிஸ்தா 
ரத்தைச் சித்தாந்த சிகாமணி முதலிய வீர 
சைவ நூல்களிற் காண்க 

ப்ரதம மஹா 
சிருஷ்டியாரம்பத்தில் ஸ்ரீ பரமேச்வானது , 
ஈசானாதி பஞ்சமுகோத்பவராய்ச் சுத்த 
சைவர் முதலிய சமஸ்தசைவரிலு முயர்ந்த 
வராய் , இதாசைவரைப்போல விசேஷக் 
கிரியையினால் அற்பபலனைப் பொது அற் 
பக்கிரியையினால் அனந்தபலனைப் பெறுப 
வராய் ஆக்ஞாதீட்சை முதலிய இருபத் 
தொரு தீஷாபாராய் , அறுபத்து நான்கு 
வித ஆசாரயுக்தராய் , ஸ்ரகம் , போஜனம், 
நித்திரை , மலமூத்திரவிசர்ஜனா காலங்களில் 
அசி பாவனையின்றிச் சதாலில்காங்க சம் ) 


பத்தராய் , விங்கபோகோபபோகராய் , தன் 
னிஷ்டலிங்கத்தில், ஆவாகன விசர்ச்சனக் 
கிரியைகளைச் செய்யாதவராய் , த்ரிகால 
விக்கார்ச்சனா சக்தராய் , 

லிங்கலோபம் 
பூஜாலோப முதலியன நேர்ந்தால் ப்ரான 
தியாகமல்லது வேறு பிராயச்சித்தமில்லாத 
வராய்க் குரு , லிங்க , ஜங்கமப்பசாத ,, 
பாதோதக , பஸ்ம ருத்ராக்ஷ தாரண சிவா 
சம , சிவகேத்ர , சிவாசாரநிந்தைகளைப் 
பொருதவராய்த் தமது இஷ்டலிங்கத் தவிர, 
வேறு தேவர்களையும் , ஸ்ரீபாத தீர்த்தந்தவிர 
கங்கை முதலிய வேறு எவ்வித தீர்த்தங்க 
ளையுங் கனவிலும் விரும்பாதவராய் , தேகத் 
தில் சிவலிங்கதாரண மில்லாத பவிகளு 
டன் , ஏகாசன , சயா , யாக , சம்பர்க்க , சக 
போஜனங்களில்லாதவராய் , அமிர்தம் , அஸ் 
திரவாக்கியம் , வஞ்சனை , பந்திபேதம் , 
உதாசினம் நிர்த்தயை யென்னும் ஆறுவித 
அந்தசங்கபவிகள்ல்லா தவராய்ச் சிவமஹே 
சவார்களைக் கண்டால் , எழுதல் எதிர் 
கொள்ளல் , கூடித்திரிதல் , இதசைனஞ் 
சொல்லல் , ஆசனத்திருத்தல் , அன்னமி 
டல் , பானஞ்சமர்ப்பித்த வென்னும் முத்தி 
சோபான சத்தக்கிரமயுக்தராய் , 
ஜனன , ப்ரேத, உச்சிஷ்ட, ருதுவென்னும் 
பஞ்சருதகங்களையும் விட்டவராய் , லிங்கா 
சார முதலிய பஞ்சாசாரவிஷ்டாய் , தாசத் 
வம் , வீர தாசத்வம் , பிரத்தியத்வம் , வீரப் 
ரத்தியத்வம் , சமயாசாரத்வம் , சர்வசாஸ் 
திரத்வமென்னும் ஆறுவித சர்ச்சனயுக்த 
ராய் , தேசகால கற்பிதாதி லௌகிகாசாரல் 
களை மீறிய சுதந்தரசிலராய் , சிவாத்மருக் 
குப் பேதப்பிராந்தி பினையாதவராய் உப 
நிஷத்தவாச்யஜந்த வித்தையில் பொருந்து 
பவராய் , ஜகத்பூஜ்யராய் உள்ளவரே வீர 
சைவராவார் . இவர்களுள் வீரசாமான்யர் , 
வீரவிசேஷகர் , வீரநிராபாரியார் என முத் 
திறத்தினர் உளர் . இம்மதம் , ஷடும்தல 
மறிந்து அவ்வழியின்று சிவனை வழிபட் 
டோன் முத்தியடைவன் என்னும் , ஷடுத் 
தலமாவன : பத்தத்தலம் - கடு , மகேசத் 
தலம் - க . பிரசாதித்தலம் - எ . பிராண 
லிங்கத்தலம் - 6. சாணத்தலம் . - . ஐக் 
இயத்தலம் - ச ஆம் . பத்தத்தலம் . கரு 
ஆவன : பிண்டத்தலம் , பிண்டஞானத் 
தலம், சமுசார நீக்கத்தலம் , குருகாருண் 
யத்தலம் . இலிங்கதாரணத்தலம் , விபூதி 
தாரணத்தலம் , உருத்திராக்கதாரணத்த 
லம் , பஞ்சாக்காத்தலம் , பத்தத்தலம் , உப 


வீரசைவம் 


1492 


வீரசைவம் 


யத்தலம் , திரிவி தசம்பத்தித்தலம் , சதுவி 
தாசாரத்தலம் , உபாதி தானத்தலம் , நிரு 
பாதி தானத்தலம் , சகசதானத்தலம் என் 
பன . மகேசத்தலம் . க . அவை ; மகேசு 
எத்தலம் , இலிங்கரிஷ்டைத்தலம் , பூர்வாச் 
சிரம பிரசனத்தலம் , அத்துவித நிரசனத் 
தலம் , ஆவாகனபிரசனத்தலம் , அட்டமூர் 
த்தி நிரசனத்தலம் , சர்வக தவிரசனத்தலம் , 
சிவசகன் மயத்தலம் , பத்ததேதிக தேவத் 
தலம். பிரசாதித்தலம் - எ . அவை : பிர 
சாதித்தலம் , குருமான்மியத்தலம் , இலிங்க 
மான்மியத்தலம் , சங்கமமான்மியத்தலம் , 
பத்த மான்மியத்தலம் , சாண மான்மியத் 
தலம் , பிரசா தமான்மியத்தலம் , பிராண 
லிங்கத்தலம் - கு . அவை : பிராணலிங் 
சத்தலம் , பிராண லிங்கார்ச்சனைத்தலம் , 
சிவயோக சமாதித்தலம் , இலிங்கநிசத்த 
லம் , அங்கலிங்கத்தலம் , சாணத்தலம் ச . 
அவை : சரணத்தலம் , 

சரணத்தலம் , தாமசாசனத்த 
ஓம் , ஞானநீர்த்தேசத்தலம் , சீலசம்பா 
அனைத்தலம் . ஐக்கியத்தலம் - ச , ஐக்கி 
யத்தலம் , சர்வாசாரசம்பத்தித்தலம் , ஏக 
பாசனத்தலம் , சகபோசனத் தலம் . 
இந்த ( ச ) தலங்களும் கடந்த அநுபவி , 
பரலிங்க ஷடுத்தலமறிதல் வேண்டும் . 
அவை விரியில் ( குஎ ) ஆம் , அவை : இலி 
ங்கத்தலத்தில் தீக்ஷாதருத்தலம் , சிக்ஷா 
குருத்தலம் , ஞானகுருத்தலம் , கிரியாவில் 
கத்தலம் , பாவவிங்கத்தலம் , ஞானலிங்கத் 
தலம் , சயத்தலம் சாத்தலம் , பாத்தலம் . 
மகேசுரத் தலத்தில் கீரியாகமத்தலம் , 
பாவாகமத்தலம் , ஞானாகமத்தலம் , சகா 
யத்தலம் , அகாயத்தலம் , பாகாயத்தலம் , 
தருமாசாரத்தலம் , பாவாசாரத்தலம் , ஞா 
னாசாரத்தலம் . பிரசாதித்தலத்தில் காயா 
நுக்கிரகத் தலம் , இந்திரியானுக்கிரகத் 
தலம் , பிராணானுக்கிரகத்தலம் , பிரசாத 
சாயா ற்பிதத்தலம் , பிரசாதிகாணாற்பிதத் 
தலம் , பிரசாதிபாவாற்பிரத்தலம் , பிரசா 
திரீடத்தலம் , பிரசாதிசிசருக்ஷைத்தலம் , 
சேவியத்தலம் இவற்றை யறிதல் வேண் 
டும் . பின் பிராணலிங்கத்தலத்தில் சீவா 
தமத்தலத்தைச் சுருக்கிக் கூறுகிறேன் . 
சீவாத்மத்தலமாவது படிகம் செம்பரத்தம் 

வுடன் சேர்ந்து சிவப்பானது போல் உட 
லோழேலுகிற சீவாத்மாவைப் பிரித்துச் 
சிவனென்வறிதல் . பிராணலில்கியந் தாராத் 
மத்தலமாவது பதிவேறு 

கூடுவேறு 
போல , உயிர்வேறு உடல்வேறாய்ச் சீவன் 


சிவபர்னை கூடல் , பிராணலிங்கிபாமாத் 
மத்தலமாவது அந்தராத்மா, காண முதலி 
யவற்றிற் கூடாமல் அறிவுருவாய்ப் பிரதி 
ருதி புருஷரூபமான பலஜெகத்துருவாய் 
நிற்கும் பரமாத்மாவைக்கூடல் , பிராண 
லிங்க நீர்த்தேதாகமத்தலம் பரமாத்துமா 
வான சாணன் தேக தருமங்களுடன் சேரா 
மலிருத்தல் , பிராணலிங்க நிற்பாவாகமத் 
தலம் பாம் நான் என்பதும் அப்பாவனையு 
மில்லாமலிருத்தல் . பிராணலிங்கி 
டாகமத்தலமாவது ஞா துரு ஞான ஞேயம் , 
முற்றும் ல்யமாய்ப் பேதங்கெட்டிருத்தல் . 
ஆதிப்பிரசாதித் தலமாவது சிவப்பிரசங்க 
பிரசாதமாகிய சச்சிதானந்தத்தையடைந்து 
சாகங்கல் , பிராணலிங்கியந்தியப் பிரசா 
திலிங்கத்தலமாவது , எல்லாப்பொருள்களு 
மடங்குமிடமாய்ப் பரமாநந்தமயமாதல் . 
சேவியப்பிரசாதித் தலமாவது குருசேவை 
யாலுண்டான பிரசாதஞ்சத்தியமெனச்சிற் 
பரசுகம் கண்டிருத்தல் , சரணத்தலத்தில் 
தீக்ஷாபாதோதகத் தலமாவது ஆசானுடன் 
சீடன் ஆநந்தத்தில் அயிக்கியமாகச் சிறந்த 
தீக்ஷையால் தீர்ந்துள பெரிய ஞானமாம் . 
சிக்ஷாபாதோதகத் தலமாவது குருசீட மய 
மான சிக்ஷையால் சிவஞான அமிர் தம்பருகி 
யிருத்தல் . சரணஞானபாதோதகத் தல 
மாவது ஞானத்தை யளிக்கின்ற ஞானகுரு 
வளித்த ஞானபாதோதகம் கொண்டு அக 
மகிழ்தல் , கிரியாநிஷ்பத்தித் தலமாவது 
பரிபூரணப்பொருளான யோகி , சித்திகளை 
விரும்பாதிருத்தல் . பாவநிஷ்பத்தித்தலமா 
வது தன்னைவிட்டகலாத சிவனிடத்தில் 
பாவனை செய்தல் . ஞானரிஷ்பத்தித் தல 
மாவது சொப்பனப்பொருள் சாச்சேத்தி 
வில்லாதது போல் நானென தற்றுச் சிவமே 
தானாகி ஞானஞேயத் தழுந்தல் , பிண்டா 
காசத் தலமாவது கடாகாசமும் வாரியிலா 
காசமும் மகாகாசமான துபோல அறிவான 
இலிங்கம் சிவனுக்குக் கோயிலான தேகத் 
தில் பரிபூரணமாகப் பிரகாசித்தல் , விந்தா 
காசத்தலமாவது , பூதந்தோறும் வாயுவிருப் 
பினு நிறைவாமாறுபோல் பூரணமாவிருத் 

மசதாகாசத்தலமாவது அண்டபின் 
டத்திலிருக்கும் ஆகாசம் வேராசாதிருப் 
பதுபோல் பரமான்மா வேறல்லனாய் உட 
றுயிருமாயிருப்பதை யறிதல் . அதாவர 
காணங்கூடாத வுணர்வில் சரனன் லயித் 
சத்தானில்லாமற்போதல் . - பாலப்பிரகா 
சத் தலமாவது அலைதின்குமிழிகள் கட 


தல் , 


வீரசோழன் 


1493 


வீரபத்திரர் 


மல் 


லிற்றோன் 

என்றுவதுபோல் உணர்வில் லோகா வீரசோழியம் - வடமொழியிலக்கணத்தைத் 
திலோகங்களும் காணமுந் தோன் நக்கா தமிழில் முதன் முதலாகக் கூறிய இலக் 
ணல் , ஞானப்பிரகாசத்தலமாவது உலக கண நூல் ; இது எழுத்து , சொல் , பொருள், 
உபாதிகளி றந்து சொல்லப்போகாத உணர் யாப்பு , அணி முதலியவற்றைச் சுருக்கி 
வாயுள்ள சிவஞானம் , இனி ஐக்கியத்தில் கூறுவது . இது பொன்பற்றியூர்ப் புத்த 
சுவிகிர்த பிரகாசத்தலமாவது ஆதியந்த மித்திரனால் இயற்றப்பட்டது. சைவர் 
முக்கிய லக்ஷணமி றந்ததாய்ப் போ தமான இதனைக் கற்பனை யென்பர் . இந்நூல் அக் 
சிவப்பிரசன்ன பிரசாதத்தால் சிதாநந்த காலத்தாண்ட வீரசோழன் என்ற பட்டர் 
பரிணாமத்தையடைந்து பூதாதிகளிற் பேத தரித்த விரராஜேந்திரன் ( 1060.1069 ) 
மகன்று நிற்றல் , சிட்டோ தனத்தலமாவது பெயராற் செய்யப்பட்டதா லிப் பெயர் 
பொறிகளாலுணரப்படும் புலன்கள் கடலி 

பெற்றது . 
லுள்ள வடவைபோல் ஞானியிடத்து வீரசோளவ்வை - ஒரு வீரசைவி . இவள் 
அடங்கிநிற்க ஞானி யவற்றிற் பொருந்தா உருசியாய்ப் பிட்டுச்செய்து அருந்தினள் . 

மாயையை நீங்கியிருத்தல் . சராசர அது உருசியாயிருந்ததினால் தன் குமாரி 
லயத்தலமாவது சொத்துருவமாயிருக்கும் யிடம் அதைத் தந்து சிவமூர்த்திக்கு நிவே 
மாயையைத் தன்னிடம் கிரகித்துச் சிவன் திக்கக் கட்டளையிட்டனள் . அவ்வகைக் 
சானேயாய் நிற்றல் , பாண்டத் தலமாவது குமாரி செய்யச் சிவமூர்த்தி வாங்கி உண்ட 
பரந்துள்ள விமரிசமாகிய பாண்டத்தில் னர் . ( வசவபுராணம் ) 
விரிந்த தத்துவங்கள் யாவையும் அடங்க வீரணன் ஒரு பிரசாபதி , 
வைத்துத் தன்னையே சண்டிருத்தல் , பாச வீசதாசன் லீரபாகுவிற்குத் தாசனாய் 
னத்தலமாவது அண்டங்களெல்லாம் முத் இருந்த அரிச்சந்திரன் பெயர் . 
தொழிற்படுதற் கேதுவாகிய விமரிச் சத்தி வீரதாமன் - குரோதகீர்த்தியின் குமாரன் . 
எ தன்கணிருக்குமோ அந்த வறிவே ஞான வீரதீரன் - நவவீரரில் ஒருவன் . 
மாகக் கண்டிருத்தல், அங்காலேபத் தல வீரதுய்மன் - 1. ராஜரிஷி . பூரித்துய்மன 
மாவது காலந்திக்கிவையாதிகளால் சண்டி னுக்குத் தந்தை . இவன் தது என்னும் 
தமின்றி யிருக்குங்கோலம் சச்சிதானந்த பெயருள்ள பிராமணனுடன் சம்வாதம் 
மாம் . இவ்வகைச் சீலங்கொண்டிருத்தல். செய்தவன் . ( பா . சா ) 
சுபாாஞ்சத்தலம் உணர்வுமயமான சிவன் 2 : பூரித்துய்மன் தந்தை : இவன் தன் 
இலயமாய்த் தானே தானாகி நோனென் றறி குமாரனைத் தேடிக்கொண்டு தனுஷி 
யாமல் முன்னே வேந்தனும் , பின்னே யிடம் சென்று ஆசையினளவு வினாவியர் . 
பெத்தனும் , ஞானியும் , சுஞ்ஞானியும் , பின் புத்திரனைக் கண்டவன் . ( பார சார் .) 
அல்லவாய் பராசூன்யமாயிருத்தல் . பாவா வீரநகாம் - தேவிகாசதி தீரத்தில் புலஸ் 
பாவத்தலமாவது உவமையற்ற சிவத்திற் திய பிரமதவஞ் செய்த இடம் , 
கலந்து ஒன்றாய்ச் சிவோகஞ்சிந்தை நிட்பா வீரநாராயணச்சோழன் இவன் பராந்த 
வமில்லாமல் நிற்குணப்பிரமமாய் மற்றல் , கச்சோழன் ( 907-947 ) என்னப்படுவோன் . 
ஞானசூனியத் தலமாவது நீர் நீரிலும், இவன் பாணவம்சத்தை வேரறுத்து அவர் 
நெருப்பு நெருப்பிலும் , சேர்ந்ததுபோல , கள் நாட்டைக் கங்கவம்சத்தைச் சார்ந்த 
சித்தான அங்கமும் பூரண நிற்குண சூனி அத்திமல்லனுக்குக் கொடுத்தவன் . இவன் 
யலிங்கத்தில் லயித்து ஏகமாய்ச் சர்வமும் சிதம்பரம் கனகசபை பொன் மேய்ந்தவன் . 
சூன்யமாய் நிற்பது . இதுவே மோக்ஷம் . வீரபத்திர முதலியார் - இவர் தொண்டை 
( தத்துவநிஜாநுபோகசா .) 

நாட்டில் கண்ணூரில் இருந்த வேளாளர் , 
வீ.சோழன் - சிவலிங்கசோழன் குமாரன் .. இவர் யாசதரை வலிய அழைத்துத் தமது 
இவன ஏமவல்லி யென்னும் மனைவியுடன் தோட்டத்தில் இருந்த கரும்பைத் தின் 
கூடி ( அஎ ) வருஷம் அரசாண்டு பல சிவ னச்செய்து கூலியுங் கொடுத்தவர். “ உத் 
திருப்பணிகள் செய்வித்துச் சமுத்திரத் தமகங்காநதி மரபின் " என்னுஞ் செய்யுள் 
தில் முகத்துவாரம் , பாலம் , தன்பெயரால் இவர்மீது பாடப்பட்டது . 
நதி முதலிய உண்டாக்கித் தன் குமாரன் வீரபத்திரர் -1. தக்கன் , சிவமூர்த்தி தன்னை 
கரிகாலனுக்குப் பட்டமளித்து 

முத்தி 

மாமன் என்று மதியாது இருந்ததைப் 
பெற்றவன் . 

பற்றிச் செருக்கடைந்து சிவமூர்த்தியை 


வீரபத்தினி 


1494 


முன 


பூஷா என் 


நீக்கி ஓர்வேள்வி செய்யத் தொடங்கினன் . அறியாது காலமுநிவரின் கையைத்துணித் 
அவ்வேள்வியை நாரதரால் அறிந்த தாகூர துக் சயநோய்கொண்டவன் . 
யணி சிவமூர்த்தியிடம் விடைபெற்று 2. உக்கிரகுமார பாண்டியனுக்குக் குமா 
வேள்விச்சாலையை அடைந்தனள் , தக்ஷன் ரன் . இவன் காலத்திலே சிவமூர்த்தி இரு 
தாக்ஷாயணியை அன்புடன் வருவிக்காத டிகள் வேண்டுகோட்படி வேதத்திற்குப் 
தால் கோபித்து வேள்வி சுடலையாகச் பொருள் அருளிச்செய்தனர் . இவன் வேட் 
சபித்துச் சிவமூர் தியை யடைந்தனள் டைக்குச் சென்று புலியால் இறந்தான் . 
இவள் மன வேறுபாட்டைக்கண்ட சிவ 3. இவன் பாண்டி நாட்டை யாண்ட 
மூர்த்தி தமது திருச்சடையில் ஒன்றைப் புத்தராசா. இவன் சைானாகி மாறின 
பூமியில்மோதினர் . அதினின்றும் வீரபத் தால் புத்தர் அரப்புண்டனர் . 
திரர் அவதரித்தனர் . இவர் இறைவன் 4. இவன் பாண்டி நாட்டாசருள் ஒரு 
கட்டளைபெற்றுத் தம்முடன் தோன்றிய வன் . தந்தையிறக்க அவனது எலும்புகளை 
பூதகணங்களுடனும் தாக்ஷாயணி அனுப் வில்வாரண்யத்தில் விருத்தப் பிரயாகை 
பிய காளியுடனும் சென்று தக்கனது யில் தோய்க்க அவை பொற்றாமரைகளாக 
வேள்வியை அழித்தனர் . இவ்வேள்வி இருக்கக்கண்டு களித்துச் சிவதருமஞ்செய் 
யில் இந்திரன் குயிலாய்ப் பறந்தோடினன், தவன் . ( வில்வாரண்யபுராணம் . ) 
அக்னி நா அறுப்புண்டான் . 

5. ஒரு பாண்டியன் . இவனுக்கு அபி 
னும் சூரியன் பல்லிழந்தான் . சந்திரன் ராமன் எனவும் பெயர் . இவன் சோருடன் 
வீரபத்திரர் காலால் தேய்ப்புண்டனன் . வல்லமெனும் ஊரில் யுத்தம் புரிந்தவன் . 
தக்கன் தலையறுப்புண்டனன் . இதுநிற்க, பற்றலர் மண்கொள்ளும் பணிந்தார்க்கா 
காளி யொருபுறத்து இருந்து சரஸ்வதி , சளிக்கும் , கொற்றமுயர்க்கும றங் கூறுமே 
லக்ஷ்மி , இந்திராணி முதலியவர்களை உறுப் விற்றுவசம் , வில்லவனை வென்னுகொண்ட 
பழித்தனள் , இதனால் யஞ்ஞபுருஷன் வீரமாறன் செழியன் , வல்லமெறிந்தானே 
பயந்து மான் உருக்கொண்டு ஓட , ஒரு 

ந்துவாள் . தென்காசிசாசனம் . 
பூதம் மானின் தலையைத் திருகியது . இவ் 

காலம் கி.பி 1588 . 
வகை வெற்றிபெற்று வீரபத்திரரென் வீரபார்க்கவ பாண்டியன் 

மதுரையை 
னுந் திருநாமம் அடைந்து வீரமாகாளி யாண்ட (நக ) வது பாண்டியன் . 
யுடன் அமர்ந்த சிவமூர்த்தியின் அம்சம் . வீரபானு - வீரமாயேந்திரத்தின் கீழைக் 
இவர் அசகான் , பஞ்சமேட்டிரன் , அக்னி கோபுரவாயிற் காவலாளி . 
முகன் , சற்பாசுரன் , வியாகரன் , வீரமார்த் வீரபுரந்தான் - நவவீரரில் ஒருவன் . அக்னி 
தாண்டன் முதலியவரைக் கொன்றவர். முகன் யுத்தத்தில் சோமுகனைக் கொன்ற 
தக்கன் யாகத்தில் இவரது கோபந் தணிய வன் . 
விஷ்ணு 

அசரீரியின் சொற்படி பினாகத் வீரபோகவசந்தபாயர் - விஷ்ணுகாச்மீர 
தின் நாணியை அறுத்தனர் என்ப . 

தேசத்து சயசிங்குமகாராஜாவிற்கு இப்பெ 
2. ஒரு தமிழ்க் கவிஞன் . சதுர்வேத யருடைய பிள்ளையாகவும் , சிவன் சிதம்பா 
தாற்பர்ய சங்கிரகத்தைத் தமிழில் செய் தீக்ஷிதராகவும் , பிரமன் சாமயோகி ஐயா 

கவும் பிறந்து தர்மத்தை நிறுத்தினவர்கள் . 
யுளாக இயற்றியவன் , 

Triennial Catalogue of Manuscripts 
3. ஒரு அரசன் . சற்பாத்திர தானத்தால் 

issued by the Oriental manuscripts 
புண்யலோக மடைந்தவன் . ( பிரசன்னார 

library , Madras . 
தீர புரா . ) 

வீரமாகாளர் - மகாகாளரைக் காண்க ,, 
வீரபத்தினி கண்ணகி , கெடுஞ்செழியனை வீரமாமகேந்திரம் - சூரபன்மன் பட்டணம் . 
வழக்கில் வென்று மதுரையைக் சற்பால் வீரமாமகேந்திரன் - நவவீரரில் ஒருவன் . 
எரித்தவள் . (சிலப்பதிகாரம் ). 

வீரமாமயேச்சுரன் - நவவீரரில் ஒருவன் , 
வீரபாகு- அரிச்சந்திரனை யடிமைகொண்ட வீரமாமுனி இவர் ஒரு ஐரோப்பிய உரோ 
தோட்டி , காலனம்சம் , 

மன் கதோலிக்மதக்குரு. இவர் 16803 
வீரபாண்டியன் - 1. மதுரைநகர் ஆண்ட நவம்பர் பிறந்து கான்ஸ்டன்ஷியுஸ் 
பாண்டியரிலொருவன் . குடிகளின் வேண்டு பெஸ்கி என்னும் பெயருற்று இந்தியா 
கோளின்படி வேட்டைக்குச் சென்று விற்கு குருவாய் வந்து தமிழ் கற்று மத 


வீரமார்த்தாண்டசோழன் 


1495 


வீரவாகுதேவர் 


போதகஞ்செய்து தமிழில் தேம்பாவணி , தாய் வாரங்காண்டம் பெற்றும் பெருதும் , 
வேதியரொழுக்கம் பாடியவர் . இவர் துறை தலைமகனொருவனாவது . ( வீரசோ.) 
மங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகளை எதிர்த் வீரராக்கதன் - நவவீரரில் ஒருவன் , பானு 
துச் சைவ தூஷணமாக வார்த்தை கூறச் கோபனுடன் யுத்தஞ்செய்து முதனாள் 
சுவாமிகள் இவரை வென்று சைவ தூஷண யுத்தத்தில் மூர்ச்சித்தவன் . 
நிக்ரக மெனும் நூல்செய்து மறுத்துப்பின் வீரராந்தகன் - நவவீரரில் ஒருவன் , 
ஏசுமதசங்கற்ப நிராகரணமென ஒரு நூல் வீரராஜேந்திரன் - இவன் இராஜமஹேக் 
செய்து நிராகரித்தனர் . இதனா லிவர் திரனுக்குப்பின் பட்டமடைந்த சோழமன் 
வெட்கி நீல்கினர் . இவரைக் கிறிஸ்தவர் னன் . வீரசோழியத்தில் “ எல்லாவுலகு 
வீரமாமுனி அல்லது தைரியநாதர் என மேவிய வெண்குடைச் செம்பியன் வீரரா 
அழைப்பர் . இவர் செய்த வேறு நூல்கள் , ஜேந்திரன் . என்று புகழப்பட்டவன் 
சதுர அகராதி , தொன்னூல் , அன்னை இவனே . கி . பி . 1060-1069 ல் அாசான் 
யழுங்க லந்தாதி , அடைக்கலநாயகிக் கலம் டவன் . இவனும் சாளுக்கியருடன் யுத்தஞ் 
பகம் முதலியன . இவர் திருநெல்வேலிக் செய்து ஆசவமல்லன் குமாரன் விக்ரமாதித் 
கடுத்த மணப்பாடு எனும் பட்டணத்தில் தனைத் துரத்தி இவன் மகன் இருகையின் 
தேகவியோகமாயினர் . இவரை தத்வ மனைவி நாகலையென்பாளை மூக்கறுத்துத் 
போதக சுவாமி , தைரியநாத சுவாமி என திரும்பினான் , இவன் இரண்டாமுறை 
வும் கூறுவர் . 

சாளுக்கியருடன் போரிட்டு ஆகவமல்லன் 
வீரமார்த்தாண்டசோழன் - இவன் தேவி பாசறையை நாசப்படுத்தி அவனது வரா 
சேரராசாவின் 

குமரியாகிய மாணிக்க கக்கொடியையும் அவன் மனைவியரையும் 
வல்லி . இவன் , புரோகிதராகிய தேவசன்ம பிடித்தனன் . இவன் பொத்தப்பிநாட்டரச 
ரால் கொங்கணேசார் சரித்திரங்கேட்டு னையும் , கோளத்தரசனையும் , தாராதேசத்து 
( சுசு ) வருஷம் அரசாண்டு தன் குமான் சகநாதன் முதலியரையும் வென்றான் . 
கீர்த்திவர்த்தன சோழனுக்கு முடிசூட்டிச் பாண்டிநாடு இவனாற்கொள்ளப்பட்டது . 
சுவர்க்க மடைந்தனன் . 

இவனை ஆகவுமல்லன் போர்க்கழைத்து 
வீரமார்த்தாண்டதேவன் இவன் செங் 

வராமலிருக்க இவன் அவனாட்டைத் நீச் 
குந்தர்மரபில் வந்த தமிழ்ப்புலவன் . பஞ்ச கிரையாக்கிக் கரடிக்கல் எனுமிடத்தில் 
தந்திரக் கதையினை விருத்தப்பாவால் ஒரு ஜயஸ்தம்பம் நாட்டினான் . பின் ஆகவ 
இயற்றியவன் . 

மல்லன் குமாரன் சரணடைய அவனுக்கு 
வீரமார்த்தாண்டன் - 1. நவவீரரில் ஒரு 

இரட்டப்பாடியைக் கொடுத்துக் குந்தள 
வன் . 

ராஜ்ய இளவாசம் தந்தான் . இவன் தன் 
2. பிரமதேவன் வரத்தால் தேவர்களை குமாரியையும் மணம்புரிவித்தான் , இவன் 
வருத்தி வீரபத்திரரால் இறந்த அசுரன். வேங்கை நாட்டைக் கைக்கொளக் கருதிப் 
வீரழட்டிகள் இவர்கள் வீரசைவரில் ஒரு போரிட்டுக் கலிங்கமும் , சக்சாக் கோட்ட 
வகையார் , தேவாங்கர் , கோமட்டிகளைச் மும் பற்றி அவைகளை முதற்குலோத்துல் 
சேர்ந்தவர்கள் , இவர்கள் தொழில் கூத் கன் சிற்றப்பனாகிய விஜயாதித்தனை ஆளச் 
தாடுதல் . இவர்கள் வசவண்ணர் காலத்து செய்தான் . 
மடத்தைக் காவல் செய்திருந்தவர்கள் , வீரவல்லிப்பிள்ளை - பிரமதந்திர சுவதந் 
இவர்கள் சிவாலயங்களில் உற்சவகாலத் திரஜீயர் , திருவடி சம்பந்தி , 
தில் உற்சவமூர்த்திக் கருகில் சிவகணத் வீரவாகு -1. விசுவசோனைக் காண்க. 
தவரின் வேடம் பூண்டு உற்சவமூர்த்தி 2. சேதிநாட்டாசன் ; சுபாகுவின் தக் 
யுடன் வருவோர். முன் சொன்ன வீர 

இவன் வீட்டில் தமயந்தி வளர்க் 
முஷ்டிகளுக்கு வீடுகள் இல்லை , தரையில் தாள் . 
படுக்கை ; துடப்பம் உபயோகிக்கார் ; அவர் வீரவாகுதேவர் - உமையம்மையின் திருவ 
களுக்கென்று அடுப்புக்கட்டார் . இவர்கள் டிச்சிலம்பில் இருந்து நவமணிகள் சித 
நாடோடிகள் , ( தர்ஸ் .) 

றின . அவற்றைப் பிராட்டியார் திருக்கண் 
வீரம் - இது நாடகவிகற்பத்துள் ஒன்று , சாத்தியருள , அவை ஒன்பது பெண்களா 
இது , அங்கமிரண்டு முதலாவாறிரண்டு யின . அவ் வொன்பதின்மரையும் சிவ 
மெய்தப் பெற்றுச் சந்தியைந்த முடைத் மூர்த்தி நோக்க , அவ் வொன்பதின்மரும் 


தை . 


வீரவாகுதேவர் 


1596 ) 


வீரிணி 


கருத்தாங்கினர் . அதனால் உமை கோபிக்க , யிட்டு அவர்கள் உயிரைவருவித்தவர் . காலா 
கெடுதான் கருவுயிர்க்காது இருந்து பின் நாள் தரும் கோபன் ஏறியிருந்த புண்டரீக 
உமையைப் பூசித்து நவவீரசைப் பெற் மென்னும் யானையைச் சுழற்றி ஆகாயத் 
றனர் . அவர்களில் முதலிற் பிறந்தவர் தில் எறிந்து அவனையுங்கொன்று , ஐந்தாம் 
வீரவாகுதேவர் . இவர் சந்திமாதேவர் அம் நாள் பானுகோபனுடன் யுத்தஞ்செய்து 
சம் . இந்த நவவீரரும் சிவாஞ்ஞையால் அவன் கரத்தை வெட்டி அவனையு மாய் 
ஞமாரக்கடவுளுக்குத் இணைவராகக் குமா த்து ஆறாம்காள் சிங்கமுகனுடன் யுத்தம் 
சக்கடவுள் சந்நிதியில் எழுந்தருளியிருக் புரிந்து அவன் மாயாபாசத்தால் கட்டுண்டு 
தனர் . ( க ) இவர் ஒருகாலத்து நாரதர் உதயகிரியில் , இருந்து குமாரக்கடவுள் 
வேள்வியிற்பிறந்த ஆட்டினைக் கந்தமூர்த் ஏவியபாணத்தால் மீண்டு ஏழாம் நாள் து 
தியின் ஏவலால் பிடித்து வந்தவர் , ( உ ) பன்மனுடன் யுத்தஞ்செய்து மூர்ச்சித்து 
தாருகனுடன் யுத்தஞ்செய்து கிரவுஞ்சத் குமாரக்கடவுளின் கருணையால் அவரை 
தில் மறைந்த அவனைத் தொடர்ந்து அம் யடைந்தவர் . ( சந்தபுராணம் ) 
மலையிற் சென்று அவன் மாயையால் மூர்ச் வீரவாகுபாண்டியன் - சசங்கா தபாண்டிய 
சித்து உள்கிடந்து குமாரக்கடவுள் ஏவிய னுக்குக் குமாரன் . 
வேலாயுதத்தால் பர்வதம்பிளவுபட வெளி வீரவாசி - திருதராட்டிரன் குமாரன் . 
வந்தவர் . ( கூ ) குமாரக்கடவுளின் சட்டளை வீசவிரதன் - மது என்பவனுக்குச் சுமனசி 
தாங்கி வீரமாயேந்திரத்திற்குத் தூ தாசச் யிடத்து உதித்தகுமாரன் . தேவி-பொசை , 
சென்ற கந்தமா தன பர்வதத்தின் மீதே குமாரர் மன்னியு , பிரமன்னியு . 
றிக் கடலில் இருக்கும் இலங்கையைக் வீரன் - 1. திரிமதி என்பான் குமாரன் . 
கண்டு தாவி அதில் சென்று வீரசிங்க 2. காசிபருக்கு ஆயு என்பவனிடம் 
னுடன் போரிட்டுக் கொன்று இலங்கை பிறந்தவன் . 
நகரத்தின் நடுச்சிகரத்தைக் கடலில் தள்ளி 3. சண்முகசேநாவீரன் . 
அந்தகாத்து இளவாசாகிய அதிலீரனைக் 4. இவன் ஒரு தமிழ்ப்புலவன் . வல்லத் 
கொன்று அவ்விடம் நீங்கி அந்தரவழியா துக்கச்சியப்ப முதலியார் பல்லக்குச்சவாரி 
கத் தாவுகையில் எதிர்த்த கசமுகனைச் செய்து வந்தபோது முதலியாரைத் தன் 
கொன்று 

அணுவுருக்கொண்டு மயேந்தி செருப்புக்காலால் உதைத்தவன் . இவ் 
பஞ்சென்று சயந்தனுக்கு உறுதிகூறிச் வகை செய்த புலவற்கு முதலியார் பரிசு 
சூரன் சபை புகுந்து அவன் முன் வேறு முதலிய அளிக்கப் பெற்றவன் , 
சில்காதனத்து இருந்து தேவர் சிறை விடக் 5. குபன் குமாரன் ; இவன் தேவி நக் 
கூறினவர். ( ச) சூரன் மறுப்ப , மீள்கையில் தினி ; குமாரன் , விவிமசன் . 
எதிர்த்த சதமுகனை வதைத்துப் பின்பு 6. மதுரை வீரனுக்கு ஒரு பெயர் , 
காவலரை வதைத்து வச்சிரவாகுவுடன் 7. பாதுவாஜன் என்னும் பெயருள்ள 
எதிர்த்து அவனைக் கொலைபுரிந்து , யாளி அக்கினியின் புத்திரன் , 
முகனை வதைத்து முதல்நாள் பானுகோப வீராபேகண்ணியன்- அண்டங்களை வருத் 
னுடன் யுத்தஞ்செய்து அவனைப் பின்ன திச் சிவமூர்த்தியால் விழுங்கப்பட்ட அசு 
டையச்செய்து , இரண்டாம் நாள் சூரபன்ம பன் . 
னுக்கு ஆற்றாது நீங்கிக் குமாரக்கடவுள் , வீராசுரன் - சத்தியால் கொல்லப்பட்ட அசு 
அவனைப் பின்னடைவித்ததால் சளிப்ப பன் . 
டைந்து , மூன்றாம்நாள் பானுகோபனுடன் வீராட்டகாசன் சிவமூர்த்தி பேதம் . 
யுத்தஞ்செய்து அவனால் கட்டுண்டு சட வீராதிபன் மகேந்திரபுரியின் வாயிற்காவ 
விற்கிடந்து குமாரக்கடவுள் வேலாயுதத் வன் . 
தால் மீண்டு , இரணியனுடன் யுத்தம்புரி வீராள் - நாலாமன் வந்தரத்துத் தேவசாதி 
ந்து அவனைப் பின்னடையச்செய்து அக்னி யர் . 
முகனுடன் யுத்தம் புரிகையில் அவனுக்கு வீரிணி - தட்சப்பிரஜாபதியின் பாரியை, 
உதவிவந்த பத்திரகாளியின் வலியடக்கி பிரம்மாவின் பாதாங்குஷ்டத்தில் பிறந்த 
அவன் மார்பில் அறைந்து அக்னிமுகனைக் வள் . இவளுக்கு அசிக்கினியென்பதுவேறு 
கொன்றனர் . பின் அக்னிமுகனால் இற பெயர் , இவள் ( 60 ) பெண்களைப் பெற் 
ந்த தம்பியார் எழுவரையும் யமனுக்கு ஒலை முன். ( பா - ஆதி .) 


வீரியன் 


1997 


வெட்சி 


வகை , 


வீரியன் இவன் கலிங்கநாட்டு வேதியன் 

வே 
ஒழுக்கம் குறைந்து மாமிசம் விற்றுச் சார் 
தருணத்தில் 

சிவஸ்மாணையால் முத்தி வெகுகந்தன் - சுத்யவன் குமாரன் . 
பெற்றவன் , 

வெதுகவன் - சுயவன் குமாரன் . 
வீரேசலிங்கம் - இது காசியிற் பிரதிட்டிக் வெதச்சுருதம் சிற்பநூலில் ஒன்று . 
கப்பட்ட சிவப்பிரதிட்டை , இதனருகில் வெகுபன் சுத்தியுபுத்திரன் , இவன் புத் 
பிரகடை , வி கடையென்னும் தெய்வப் 

திரன் செய்யாதி . 
பிரதிட்டையுண்டு. இந்த வீரேசலிங்கத் வேதாதன் - புரஞ்சயன் குமாரன் . 
தினை வசுபூர்ணன் , அரம்பை , வேதசிரசு வெதருபன் -1. புதனுக்குச் சுரபியிடம் உதி 
முனிவர், சங்கசூடன் , கின்னரமாது , சயத் த்த குமாரன் . கொதசருத்திரரில் ஒருவன் . 
திரகன் , வசுதத்தன் முதலியோர் பூசித்து 2. பிரியவிரதன் போன் , மேதாதியின் 
இஷ்டசித்திபெற்றனர் . ( காசி -ம் . ) 

குமாரன் . 
வீரை - 1 , துச்சயன் மனைவி ; மது மயக்கத் வெகுலாசுவன் - சுவேதன் ; கண்ணபிரானை 

தால் யானையின் முன் சென்று உயிர்விட் விருந்துக்கு அழைத்த காலையில் இவனும் 
டவள் , தாரை , இலக்குமி என்பவர்களின் அவரை அழைத்தனன் . 

கண்ணன் இரு 
கோதரி . மறுபிறவியில் சுதமதியாகப் வர் மனதும் வருந்தாமல் ஒரேகாலத்தில் 
பிறந்தவள் . ( மணிமேகலை .) 

தம் வீட்டிலும் , சுவே தன் வீட்டிலும் விரு 
2. சத்தியால் வக்ராசுரன் முதலியோ துண்ணக்கண்டு களித்தவன் . சுவேதனுக் 

கால்லச் சிருட்டிக்கப்பட்ட குச் சுருததேவன் எனவும் பெயர் . 
துர்க்கை , 

வேக்காளிப்புலி - கள்ளர் சாதியில் ஒரு 
வீரைக்கவிராஜபண்டிதர் - இவர் சௌந் 
தர்யலகரி தமிழிற் பாடிய புலவர் . 

வெங்கண்ணன் - சடைச்சங்கமருவிய புல 
வீரைவெளியனார் - ஒரு தமிழ்ப்புலவர், வன் . ( அகநானூறு . ) 
இவர் பாடியது புறம் ( க .உ 0 ). ( புற - நா .) 

வெங்காயம் - 1. இது ஒருவகைப் புல்லை 
வீரைவெளியன் தித்தனார் - இவர் கடைச் ஒத்த செடி ; இது மத்ய ஆச்யாவிலிருந்து 
சங்கமருவிய புலவருள் ஒருவர் . இவரியற் மற்ற நாடுகளுக்குக் கொண்டுபோகப் பட் 
பெயர் தித்தர் . இவர் ஊர் வீரைவெளியாக டது . இதன் கிழங்கு இதன் இலையாய 
இருக்கலாம் . ( அகம் கஅ அ . ) 

தாளினடியில் பெருக்கிறது . இது கார 
வீர்யசந்திரன் பலாசவனுக்குக் குமாரன் . மும் நெடியுமுள்ளது . உடம்பைப் போஷிக் 
வீர்யவற்சலை - பராசுவமுனிவரின் தேவி .. கும் வன்மையுடையது . விஷக்காற்றுக் 
வீர்யஹாரி - சவயம்ஹாரியின் 

களைப் போச்கும் குணமுடையது . இதன் 
அநாசாரனிடம் சேர்ந்து பலத்தைப் போக் பல சிறந்த குணங்களைக்கண்டே இந்தியர் 
குபவன் . 

தங்கள் நாட்டில் இதனைப் பயிர் செய்யத் 
வீழிணி - நாடக உறுப்பின் விகற்பம் . இது , தொடங்கினர் . 
கூத்தன் தலைமகனாய்த் தன் மடைந்தைக்கு 2. சம்பாரப்பயிரில் ஒன்று , இ. 
விடாக்கண்டவாறு மன்னகரங் கண்டவா தியாவில் 

பயிரிடப்படுகிறது . 

ஒருவித 
றும் சொல்லு தலாய் அங்கமொன்றாய் ஐவ நெடியும் காரமுமுள்ள கிழங்கு . இது ஆறு 
கைச் சந்தியுள்ளும் கடைச்சந்தியனையு மாதத்திய பயிர் . பல நிறமாகவும் , 
மாறு சொல்லுவது . ( வீரசோ . ) 

பெரிதும் , சிறிதுமாக இருப்பது . இதன் 
வீறுகோளணி - அஃதாவது , செல்வமிகு தாள்களையும் , பூக்களையும் கறிசமைத்துண் 
தியையேனும் , புகழத்தக்க ஒரு சரித்தி பர் . இதன் விரையால் நாற்றுப் பயிரிட்டு 
எத்தை புகழ்பொருளுக் கங்கமாகவேனுஞ் நடுவார்கள் . 
சொல்லு தலாம் . இதனைவட நூலார் உதாத் வெங்குரு - சீர்காழிக்கு ஓர் பெயர் . தேவ 
தாலங்காரம் என்பர் . 

குரு தான் தேவர்க்குக் குருவெனச் செருக் 
வீற்றினிதிருந்த பெருமங்கலம் காலன் குக்கொண்டது நீங்கிப் பூசித்த தலம் . 
குடியிருந்த கொலைத் தொழிலையுடைய வெஞ்சன் - ஒரு அசுரன் ; சிவபூசைசெய்து 
வேலோன் செம்மாந்திருந்த வெற்றியைச் முத்திபெற்றவன் . 
சிறப்பித்துக்கூறும் புறத்துறை . ( 4.வெ. வெட்சி- வெற்றியினையுடைய அபசன் ஏ 
பாடாண் . ) 

வும் ஏவலின்றியும் போய் மாறுபாட்டினை 
188 


குமாான் , 


வெட்சியரவம் 


1498 


வெண்ணெய்-சடையப்ப முதலியார் 


யுடைய வேற்றுப் புலத்துப் பசுநிரையைக் மஷேபல்லா தகி திருத முதலியவற்றால் 
கைக்கொண்டதைக் கூறும் புறத்துறை , 

வசமாம் . ( ஜீவ . ) 
( பு வெ . ) 

வெண்கொற்றன் இவர் கடைச்சங்கமரு 
வெட்சியாவம் -- பொருந்தாதார் முனையிடத் விய புலவர்களில் ஒருவர் . இவாது இயற் 

துப் போ தலை விரும்பியதைக்கூறும் துறை , பெயர் கொற்றன் . இப் பெயர்கொண்ட 
வெட்டியான் -1. இவன் கிராமவேலை செய் வேறு சிலர் இருத்தலின் வேற்றுமை 
யுந் தோட்டிப்பனையன் . இவன் கிராமத் நோக்கி வெண்கொற்றன் எனப்பட்டனர் 
தைச் சுற்றிப்பார்த்து தீமை சேரிடாமல் போலும் . ( குறு - அசு ) 
காப்பவன் . இவன் கிராம விஷயங்களை வெண்சாமரை - 1. வெள்ளைச் சாமாத்தி 
தமுக்கால் கிராமத்தாருக்கு அறிவிப்பன் னால் வியர்வை , ஆயாசம் , மயக்கம் , மூர்ச் 
இவன் கிராமத்தில் சாம் பிணங்களைத் தக 

சையால் வாராநின்ற ஞாபகமறதி , காவ 
னஞ் செய்பவனுமாவன் . மழையில்லாக் நட்சி , உஷ்ணம் ஆகிய இவை போம் . லட் 
காலத்துக் கொடும்பாவிகட்டி யிழுப்பவ சுமிவிலாசமும் புணர்ச்சியிலிச்சையும் உண் 
னும் இவனே , இவன் இராஜதானி உத்தி டாக்கும் என்ப . 
யோகத்தனானால் கிராமவசூல்பணம் எவ்வ 2. கவரிமானின் மயிரால் செய்யப்பட்டு 
ளவாயினும் ஜில்லா பொக்கிஷத்தில் சேர்ப் காற்றை அசைக்கும் கருவி . 
பவன் . ( தர்ஸ்டன் . ) 

வெண்டாழிசை - மூன் றடியாய் முதலிரண் 
2. சண்டாளனுக்கு நிஷாதசாதி ஸ்திரீ டடியு நாற்சீராயும் , 

நாற்சீராயும் , ஈற்றடியொன்றும் 
யிடம் பிறந்தவன். சுடுகாடுகாப்பது வெண்பாவைப்போல முச்சீராயும் , முடிந்து 
தொழில் 

வேற்றுத்தளை விரவிவருவனவும் , சிந்தியல் 
வெட்டிவேர் விசிறி - வெட்டிவேரினாம் வெண்பா ஒரு பொருண்மேல் மூன் றெடுக்கி 
செய்த விசிறி பைத்தியதோஷம் , தேக ருவனவுமாம் . ( யாப்பு - இ .) 
எரிவு , தாகம் , இவைகளை நீக்கும் ; மனோற் வெண்டாளி - இடைச்சங்கமருவிய தமிழ் 
சாகத்தை உண்டாக்கும் . 

நூல் . 
வெட்டுக்கிளி - வண்டினத்தது; சாகபக்ஷணி ; வெண்டுறை - ( க ) அடிமுதல் ( எ ) அடியீ 
இவை 

கூட்டம் கூட்டமாய்ப் பறந்து முகப் பின்னின்ற சில அடிகளிற் சில சீர் 
சென்று வயல்களை நாசஞ்செய்யும் . இவற் குறைந்துவரும் . இவற்றுளெல்லா அடியும் 
றிற்குக் கால் வாள் போலிருக்கும் . அவற் ஒரோசையாய் வருதலன்றியும் , முன் பின் 
சால் பின் கால்களைக் கொண்டு தட்டி சில அடிகள் ஒரோசையாயும் , பின் சில 
யோசையிடும் . இவை பல நிறமுடையன . அடிகள் மற்றோரோசையாயும் வருதலு 
வெண்கண்ணனூர் - கடைச்சங்க மருவிய 

முண்டு . 
புலவர் . ( அக - நா .) 

வெண்டோட்செழியன் இடைச்சங்க 
வெண்கலம் - செம்பு 80 பாகமும் , வெள் மிருத்திய பாண்டியன் , 
ளீயம் 15 பாகமும் , பித்தளை 5 பாசமும் வெண்ணி- தஞ்சாவூர்ச் சில்லாவைச்சேர்ந்த 
சேர்ந்தால் வெண்கலமாகிறது . இது வெண் ஓர் ஊர் , கரிகாற் பெருவளத்தான் , சேர 
மை கலந்த மஞ்சணிறமுடையது , ஓசை 

மான் பெருஞ்சேரலாதனை வென்றவூர், 
யுடையது . இதனால் மணிகள் போஜன இதற்கு வெண்ணிக்கூற்றம் எனவும் பெயர் . 
பாத்திரங்கள் செய்யப்படுகின்றன . களிம் இது பொழுது கோவில்வெண்ணி என்று 
பேமுதது . இதை அடித்து உருக்கள் வழங்குகிறது . 
செய்ய முடியாது . 

வெண்ணிக்குயத்தியார் - சோழன் கரிகாற் 
வெண்கலிப்பா - சலித்தளை விரவி யீற்றடி பெருவளத்தானைப் பாடிப் பரிசுபெற்ற 
முச்சீரான் முடிவது . 

புலவர் . ( புற.நா. ) 
வெண்காட்டுநங்கை சிறுத்தொண்டர் வெண்ணெய்க்கத்தஜீயர் 
தேவி . மகாபதிவிரதை . 

கிருஷ்ணமாச்சாரியாருக்கு ஒரு பெயர் , 
வெண்தன்று - முருகவேள் மலை . ( சிலப்பதி ) தேசிகரை யாச்ரயித்தவர் . 
வெண்குஷ்டரோகம் - இது விகாரமான வெண்ணெய்நல்லூர் சடையப்பழதலியார் 
வெளுப்பையுண்டாக்கும் ரோகம் . 

இவர் சைவவேளாளர் மரபில் பிறந்தவர்; 
வாதவெண்குஷ்டம் , பித்தவெண்குஷ்டம் , சோழனிடத்து மந்திரியாக விருந்த . 
சிலேஷ்ம வெண்குஷ்டம் எனப்பல. இவை இவரையொருநாள் சோழன் தனது 


கொலு 


வெண்ணெய் -சடையப்பமுதலியார் 


1499 


வெண்ணெய் சடையப்பமுதலியார் 


விற்கு அழைத்தனன் . இவர் அசந்தர்ப் 
பத்தால் போகாதிருந்தனர் . இவர் செல்வச் 
செருக்கால் வாராதிருந்தனர் என்று எண் 
ணிச் சோழன் இவரது செல்வத்தை யெல் 
லாம் கொள்ளைகொண்டனன் . இவ்வகை 
பொருள் பறிகொடுத்திருக்கையில் சீன வர்த் 
தக னொருவன் இழையாயிரம் பொன் 
கொண்ட பட்டு ஒன்று கொண்டு அரச 
னிடம் அணுக , அரசன் தன்னிடம் விலைக் 
குத் தக்க பொருள் இலாமையால் முதலி 
யாரிடம் அனுப்பினன் , இப்பட்டினை 
முதலியார் வாங்கித் தரித்துக்கொண்டு 
அரசன் சமுகம் சென்றனர் . அரசன் தான் 
அழைத்தகாலத்தில் வாராததற்குக் காாண 
மென்ன என்று வினாவ , முதலியார் உடுத் 
திருந்த விலையுயர்ந்த பட்டினைக் கிழித் 
துத் தொடையிற் சிலந்தியெனக் காட்டி 
அரசனால் மதிப்படைந்தவர் . முதலியா 
ரிடம் பகைபாராட்டிய சோழன் முதலி 

வறுமைக்காலத்தில் இவரிடத்தில் 
பலவித்துவான்களை யேவினன் , முதலி 
யார் வந்த புலவர்களை எதிர்கொண்டு அவர் 
களுக்குத் தம்மனை வியார் மாங்கல்யத்தை 
விற்றுப் போஜன முதலிய செய்வித்துப் 
பரிசளிக்க இல்லாமையால் வீட்டின் புறத் 
தில் இருந்த பாம்பின் புற்றில் கையிட்ட 
னர் . அதில் இருந்த நாகம் மகாகொடைக் 
கையெனக் கண்டு இரத்தின மளித்தது ; 
இதனைப் புலவர்க்குத் தந்தனர் . இதைக் 
கேள்வியுற்ற அரசன் மீண்டும் புற்றில் 
சைவிடக்கூற அவ்வகையிட்டுச் சீவாத் 
தினம் பெற்றவர் . கம்பர் குமாரராகிய அம 
பிகாபதி திருமணத்தில் முதலியார் ஒரு 
புறத்தில் வேற்றார்போல இருந்தனர் . கம் 
பர்மனைவியார் கம்பரைகோக்கி எங்களண் 
ணாவை இவ்விடம் இருத்தலாமோ என் 
றனர். கம்பர் விடையாக முதலியாரை 
நான் வைக்கத்தகுந்த இடத்தில் வைக் 
கப்போகிறேன் என்றுகூறி இராமாயணத் 
தில் புகழ்ந்து பாடப்பெற்றவர். இவர் 
தாம் வறுமையடைந்த காலத்து வந்தபுல 
வர்க்குக் கழனியில் விதைத்த நெல்லைப் 
பரப் படுத்தி உணவளித்தனர் . 
சகோதரர் கண்ணப்ப முதலியார் . இவர்க் 
குச் சரராமமுதலியார் எனவும் இவரைப் 
புதுவைச்சடையன் எனவும் கூறுப . இவர் 
மூவேந்தர்க்கும் அவரின் பரிசனங்களுக் 
கும் பரிசளித்துத் திரிகர்த்தப்பெயர் பெற் 
றவர் . இவர் பலகாள் பலர்க்குப் பாலுஞ் 


சோறு மளித்தனர் எனவும் , சில்களமாண்ட 
பரராசசிங்கப் பெருமாள் எனும் அரசன் 
ஈழநாடு பஞ்சமுற்றபோது இவரைப் பாட 
இவர் ஆயிரங்கப்பலில் நெல் நிறைத்துக் 
கொடுபோய்க்கொடுத்து அவன் நாட்டைச் 
காத்தனர் எனவுங் கூறுப , இவர் சங்கர 
முதலியார் புதல்வர் எனவும் இச்சங்கா 
முதலியாருக்கு ஒட்டக்கூத்தர் உதவித் 
தொழில் புரிந்தவர் எனவுங் கூறுப . “ புரம் 
தாதாரு புதுவைச் சடையன் , இருந்த விய 
லூர் தெற்கு மேற்கு - பாந்தபொன்னி , யாற் 
றுநீரால் விளையுமப்பாற்கிழக்கரிசி , மாற்று 
தீரால்விளையுமாம் . யாமாற்புகழவியற்கம் 
பநாடனிராமரொடும் , பாமாலைசூட்டுக்குல 
முடையானைப்பாடிப் புரக்கக் , கோமாறனி 
ட்ட பொற்சிசொதனம் பெற்ற கொற்ற 
வனைத் தேமாலை யச்சந் தவிர்ப்பான் வெண் 
ணெய்த்திரிகர்த்தனையே. " * தண்ணார் கம 
லச் சதுமுகத் தோனையுந் தப்புவதோ, 
பண்ணா மணித்தலைக்கட்செவியான துபாரி 
லுள்ளே , கண்ணாகவாழும்வெண்ணெய்த் 
திரிகர்த்தன் கலைத்தமிழ்கேட் , டெண்ணா 
முடியசைத்தா லுலசேழு மிறக்குமன்றே. " 
" இரவு நண்பக லாகிலென் பாலிருளறா 
விர வாகிலென் , இரவி யெண்டிசை மாறி 
லென்கட லேழுமேறிலென் வற்றிலென் , 
மரபுதங்கிய முறைமைபேணிய மன்னர் , 
போகிலெ னாகிலென் வளமையின்புறு 
சோழமண்டல வாழ்க்கை காரண மாகவே , 
கருதுசெம்பொனி னம்பலத்திலோர் கடவு 
னின்று நடிக்குமே , காவிரித் திருமதி 
யிலேயொரு கருணைமாமுகி றுயிலுமே , 
தருவுயர்த்திடு புதுவையம்பதி தங்குமன் 
னிய சேகான் சங்கான் றரு சடையனென் 
றொரு தருமதேவதை வாழவே . " என் 
பன போன்ற பாடல் பெற்றவர் . ஏரே 
முபது 

கம்பர் அரங்கேற்றிய காலத்து 
இவருடனிருந்து சேதிராயரென்னும் ஓர் 
வேளாளப் பிரபு கேட்டனர் என்ப . இவர் 
செல்வவன மிக்கவர் 

மிக்கவர் என்பதற்கு ஒரு 
வணிகன் ஒருவன் கடல்படு முத் 
துக்களைக்கொணர்ந்து அரசன் முன்வைத்து 
இவை அரசர்க்கே யுரியதென்று புகழா 
நிற்க , அக்கடல்படு முத்தினும் கழனிபடு 
முத்தமே ஒளியினும் உயர்வினும் மதிக்கத் 
தக்கதென்று அவரது கழனிக்கணிருந்த 

கரும்புகளை அரசன் சமுகத்தில் 
கொணர்ந்து அவற்றின் முத்துக்களை வியக் 
கும்படி எடுத்துக்காட்டினர் . பின்னொரு 


நாள் 


வெண்ணெய்மலை 


1500 


வெந்நீர் ஊற்றுக்கள் 


வெண்பா, 


நான் சோழலுக்கென்று வணிகனொருவன் வற்றை மயூசவியல் வெண்பா வெனவும் 
பலமணப்பொருள் கூடிய சாந்தம் கொணர , வழங்குவர் . ( யாப்பு - வி .) 
அதனைச் சோழன் கொளற்குப் பொருளி வெண்பாப்பாட்டியல் இதனை இயற்றிய 
லாது அவனைத் திருப்ப , அவன் முதலியா வர் வச்சணந்தி . இதில் செய்யுளுக்குவேண் 
ரைக் காண இவர் அதனைக்கொண்டு இச் டிய பொருத்தங்கள் பத்தும் தெள்ளிதின் 
செல்வத்திற்குக் காரணம் கழனியே யென விளங்கக் காணலாகும் . 
எண்ணி அதனைக் கழனிக்கண் சலக்க வெண்பாவிலக்கணம் - ஈற்றடி முச்சீராய் 
அவ் வணிசனுக்கு வேண்டியன அளித்த மற்ற அடிகள் நாற்சீசாய் காய்ச்சீரும் அக 
னுப்பினர் . மற்றொருநாள் புலவர் பலர் வற்சீரும் , வெண்சீர்வெண்டளையும் , இயற் 
இவரைக் காணவருகையில் இவர் ஆங்குச் சீர்வெண்டளையும் பெற்று மற்ற சீருந்தளை 
சிதறுண்டு கிடந்த செற்களைப் பொறுக்கு தல் யும் பெறாது காசு , பிறப்பு , நாள் , மலர் , 
கண்டு நெல்லைப்பொறுக்குபவர் நமக்கெ எனும் வாய்பாட்டால் முடிவது , 

அவ் 
ன்ன கொடுக்கப்போகிறார் என்று எண் 

குறள் வெண்பா, 

நேரிசை 
ணியிருக்கையில் , இவர்களது எண்ணத் வெண்பா , இன்னிசைவெண்பா, சிந்தியல் 
தைக் குறிப்பாலுணர்ந்த முதலியார் , அவர் வெண்பா, பஃறொடை வெண்பா என 
சளை எதிர்கொண்டு உபசரித்து இலை ஐந்து வகைப்படும் . ( யாப்பு இல. ) 
யில் பொன்னமுது பொற்கறி படைக்கப் வெண்பூகன் - கடைச்சங்க மருவிய புலவ 
புலவர்கள் மயங்கக்கண்டு அவற்றைக் குப் ரூள் ஒருவர் . வரியற்பெயர் பூகன் . 
பையில் எறியக் கட்டளையிட்டு , அவர் ( குறு - அக .) 
க்கு வேறு அன்னமிட்டு உண்பித்தனர் , வெண்பூதி இவர் கடைச்சங்க காலத்தி 
புலவர்கள் உண்டு வாய்பூசப் புறத்தில் வந்து ருந்த பெண் கவிபோலும் . இவர் வெண்ணீ 
பொற்குவியல் குப்பையிற்கண்டு ஒருவரு மணி தோற்றத்தா லிப்பெயர் பெற்றனர் 
க்கொருவர் வாதிடக்கண்டு எச்சிற்குப் போலும் , ( குறு - கஎ , எச . ) 
பைக்கு என் வாதாடுகிறீர்களென்று அவர் வெண்மணிப்பூதியார் - இவர் கடைச்சங்க 

வேண்டிய பொருள் கொடுத்த காலத்தவர் , பொன்மணியார் எனக் குறுந் 
னுப்பினர் . இதனைப் பொன்னால முதும் தொகையில் ஒரு பெண்பாலார் கூறப்பட் 
பொரிக்கறியுந்தான் கொணர்ந்து , நன்னா 

அவ்வாறிவரும் பெண்பாலாராக 
வலர்க்களித்த நாணயக்கை 

என்பதா இருக்கலாம் . ( குறு.உசுக .) 
லறிக . இச்செல்வமிகுதியால் சோழனுக்கு வெண்வட்டியார் கடைச்சங்கமருவிய 
மிகுந்தபொறாமை யிவர்பா லுண்டாயிற்று . புலவர் . ( அகநானூறு . ) 
இவர் தம்பி இணையார மார்பன் என்பர் . சர வெதிரிகவனம் - இதுவே பதிரிகாச்சிரமம் . 
ராமமுதவியாரும் இவர்க்கு ஒரு சகோத 

இது இமயமலைக்கு அருகிலுள்ள இலந் 
சர் . கம்பர் பாண்டியற்குச் சடையன்வாழ் 

தைவனம் . இதில் பல இருடிகள் வசித் 
வெண்ணெய் நல்லூரைப் புகழ்ந்து கூறிய 

துப் புராணாதிகள் கேட்டனர் . வியாசரும் 
போது அதனைக் காணவந்த பாண்டியன் இவ்விடம் இருந்தனர் . இப்போது விஷ்ணு 
பொருட்டு அதனைப்பலபட அலங்கரித்தவர் . 

மூர்த்தியின் ஆலயம் இருக்கிறதாம் . 
வெண்ணெய்மலை - கொங்கு நாட்டில் உள்ள வெந்தயம் - சம்பாரப்பொருள்களில் ஒன்று . 
குமாரக்கடவுள் மலை . 

தைலசத்துடன் சிறச்சப்புள்ள ரூசியுள் 
வெண்பா - ஒரு சாராசிரியர் , ஈற்றடியொ 

ளது . இந்தியாவில்பயிரிடப்படும் பொருள் . 
ழிந்து எனையடியெழுத்தொத்து வருவன 

இதனிலைகளையும் சமைத்துண்பர் . அதனை 
வற்றை கட்டளை வெண்பா-எ -ம் , ஒவ்வாது 

வெந்தயக்கீரை யென்பர் . 
வருவனவற்றைக் கலம்பகவெண்பா - எ - ம் , 
ஈற்றடியெழுத்தும் , ஏனையடியெழுத்தும் 

வெந்துண்டன் - திருதராட்டிரன் குமாரன் , 
ஒத்துவருவனவற்றைச் சமனடைவெண் வெந்துவிதன் - ஒரு வாகாவீரன் ; பலராமர் 
பா - எ - ம் , ஈற்றடி யெழுத்தினோடு எனை ஆயர்பாடியில் இருக்கையில் அவரிடம் யுத் 
யடியெழுத்துச் சில வொத்தும் ஒவ்வாதும் 

தத்திற்குச் சென்று மாய்ந் தவன் . 
வருவனவற்றைச் சமவியல் வெண்பா - வெந்நீர் ஊற்றுக்கள் - இவை பூமியிலுள்ள 
எ - ம் , ஈற்றடியெழுத்துமிக்கு எனையடியெ தீயால் உஷ்ணமடைந்து சாந்தும் , மேனோ 
ழுத்துக் குறைத்து தம்முளொத்து வருவன கிப் பாறைகளின் வழியாகவும் வரும் 


டனர் . 


வெப்மாரன் 


1501 


வெள்ளி 


மன 


இவர் 


ஊற்றுகளாம் . இவை பெரும்பாலும் எரி வெளிமான் - ஒரு சிற்றரசன் , பெருஞ்சித் 
மலையடுத்த பிரதேசங்களில் உண்டாகின் திரனாரால் பாடல் பெற்றவன் . இளவெளி 

அவைகளிற் சில ஐரோப்பாகண் மான் தமயன் . இவனைப் பெருஞ்சித்திர 
டத்தை அடுத்த ஐஸ்லண்ட் தீவிலுள்ள னாள் அடைய , அவர்க்குப் பொருள் தாக் 
எக்ளா எரிமலை நாட்டில் உண்டு , 

கூறி அவன் யுயிர்விட அதில் பாதியே 
ஊற்றுக்கள் , ஒன்றின் அகலம் ( 15 ) அடி இளவெளிமான் தர , புலவர் பெற மறுத்து 
கள் , நீளம் ( 56 ) அடிகளாம் . இதில்கொதி நீங்கினர் . ( புற - நா . ) 
நீர் ( 200 ) அடிமேல் எழும்புகிறதாம் . வெளிவிருத்தம் - ( க ) அடியினானும் , நான் 
வட அமெரிக்காவின் ஐக்யமாசாணத்து வய கடியினானும் முற்றுப்பெற்று அடிதோறும் 
மிங் ஜில்லாவில் பல வெந்நீரூற்றுக்கள் இறுதியில் ஒரு சொல்லையே தனிச் சொல் 
இருக்கின்றன. இவையும் மேனோக்கிக் லாகக்கொண்டு வருவது . ( யாப்பு - இ .) 
கிளம்பித் தம்பம்போனின்று பாய்கின்றன . வெள்ளாடியனார் 

சடைச்சங்கமரு 
அதில் மற்றொன்று மணிகள் தவறாது விய புலவருள் ஒருவர் . இவர் வினைமுற்றி 
இரைந்து கிளம்புகிறதாம் . அதனால் நேரம் நீங்கிய தலைவனை யெம்மை நினைத்திசோ 
தெரிந்து கொள்கின்றனராம் . ஆஸ்திரே வெனத் தலைவி வினவியதாக பாலை பாடிய 
லியாவின் தென் கீழ்த்திசையிலுள்ள நியூ வர் . ( அக உக ) 
சீலாண்டிலுள்ள ரோடேருவா எனும் தீவி வெள்ளாறு சுவேதமுறிவர் சிவபூசை 
லுள்ள வாரிவாரிவா எனுமிடம் வைரோ செய்ததால் பெருகிய நீர் பிரவகித்து நதி 
வா , சரீரு எனும் ( 2 ) வெந்நீரூற்றுக்கள் ஆயிற்று . இதற்கு வடமொழியில் சுவேத 
சிறந்தவை , பொகுதி எனும் மற்றொன் நதி என்று பெயர் . ( விருத்தாசல்புராணம் . ) 
உண்டு . 

இந்தியாவில் இமயமலை வெள்ளி -1 . தருமபுரவா தீனத்தைச் சேர்ந்த 
யைச்சார்ந்த அளசுநந்தையெனும் நதியின் தமிழ்ப்புலவர் . இவர் மகாகவி . தமதென 
உபநதியாகிய விஷ்ணு கங்காநதியின் வட நூல் செய்யாது தாம் பாடிய செய்யுட்கள் 
கரையில் பத்ரிநாதர் கோவிலுக்கருகில் பலவற்றைப் பல ஆன்றோர் கவிகளில் 
தபோகுண்டம் எனும் ஒரு நீர்ஊற்று சேர்த்துத் தம் கவித்திற மறிவித்தவர் . 
( 30 ) அடி அகலமுள்ள தாக இருக்கிறது. 2. சுக்ரன் , 
அதனிடஞ் சுரக்கும் வெந்நீர் கந்தகராற்ற 3. ஒரு காலத்துத் தேவர் வேண்டுகோ 
முள்ள தாக இருக்கிறது . 

வால் சிவபெருமான் வீர்யத்தைப் பூமியில் 
வெபமாரன் - பிரியவிர தன் போன் ; மேதா விட்டனர் . அதை அச்னி தாங்க அது 
தியின் குமாரன் . 

வெள்ளிமலை ஆயிற்று . 

அதை அக்னி 
வெருகடதர் - மானிடர்க்குப் பிதுர்க்கள் . கங்கையில்விட கங்கை சரவனத்தில் விட் 
வெருவருநிலை -- பகையைத் தடுக்கும் பூச டனள் , கங்கையினின்று வெளியான சிவ 
லிடத்து அகன்ற மார்பகத்தை வில்லுமிழ் 

வீர்யம் பொன் ஆயிற்று . அக்காகையி 
ந்த அம்புபிளப்ப நிலத்தைத் தீண்டாதபடி னின்று சிதறின மற்ற அழுக்கு ஈயம் தகா 
சிறந்த பெரிய மேம்பாட்டினை யுடை முதலவாயின. ( இரா பலா . ) 
யான் றனது நிலமையைச் சொல்லிய புறத் 4. இது வெண்ணிறமும் பள பளப்பும் 
துறை , ( 4 - வெ . ) 

பெற்றதா தலால் வெள்ளி யெனப்பட்டது . 
வெலமர் - இவர் தெலுங்க நாட்டு உழவர் இது பூமியிலிருந்து வெட்டி யொக்கும் 
வசை . இந்தத் தெலுங்கரில் யார் வெலம் உலோகவகையுள் ஒன்று , உறுதியும் கன 
சென்று தீர்மானிக்க முடியவில்லை யென் மும் உருகத்தக்கதுமாம் . இது , பூமியில் 
பர் M1 . E. A. ஸ்டூவர்ட் . சிலர் தாங்கள் கட்டிகளாகவும் , பொடிகளாகவும் , சந்தகம் , 
பலிஜரின் வகுப்பென்பர் . பலிஜர் இவர் ஈயம் முதலிய பொருள்களுடன் கலந்து 
களைக் கூனசாகலர் என்பர் . இவர்கள் கம்ம மிருக்கும் . இதைத் தூளாக்கி யுலையிலிட்டு 
பின் வகை யென்பர் . இவர்களிற் சிலர் கலப்பு 

நீக்கச் சுத்தமாம் . 

இவ்வாறு 
தமிழ்நாட்டி லுண்டு. 

கலப்பு நீங்கிய வெள்ளி சொக்கவெள்ளி 
வெளிப்படை நவிற்சியணி 

சிலேஷை 

யாம் . 

இது , பொன்னுக்ரெண்டாவது . 
யான் மறைத்த 

மறைந்த பொருளைப் புலவன் சொக்கவெள்ளியுடன் செம்பு சேர்த்திருக் 
வெளிப்படுத்தலாம் . இது (விவர்த்தோக்தி கின் மட்ட வெள்ளியாம் . இதனால் பாத் 
யவங்காரம் ) ( குவல .) 

திரங்கள் , ஆபரணங்கள் , 


வெள்ளிடைமன்றம் 


1502 


வெள்ளிவீதியார் 


வஸ்திரங்களில் சேர்க்க சரிதைகள் செய் 
யப்படுகின்றன 

இதில் திரு , களிம்பு , 
முதலிய உண்டாகா . 
வெள்ளிடைமன்றம் -1, காவிரிப்பூம் பட் 
டினத்துள்ள மன்றம் . (சிலப்பதிகாரம் . ) 

2. மதுரைக்கண் சிவமூர்த்தி நடித்த 
நடனசபை . 

3. காவிரிப்பூம் பட்டினத்துள்ள ஐந்து 
மன்றத்துள் ஒன்று , இது திருடர்களை 
வெளிப்படுத்துவது . (சிலப்பதிகாரம் .) 
வெள்ளிநிலை - இடரொழிய மழையைத் 
தருமெனச்சொல்லி உயர்ந்த வெள்ளியி 
னது நிலமையைச் சொல்லியது . ( பு . வெ . 
பாடாண் . ) 
வெள்ளிமலை -1 . சிவமூர்த்தி எழுந்தருளி 
யிருக்கும் திருக்கைலைக்கு ஒரு பெயர் . 

2. கழலுவேகன்மலை . 
வெள்ளியந்தின்னனூர் இவர் நெய்தல் 
வளத்தைப் புனைந்து பாடியவர் . கடலின் 
இறாமீனைப் பிடித்து உணக்குக் திறல் கூறு 
வது ஆராயத்தக்கது . இவர் பாடியது நற் 
றிணையில் கலக - ம் பாட்டு , 
வென்ளியம்பலத் தம்பிரான் - வெள்ளி 
பார்க்க , துறைமங்கலம் சிவப்பிரகாசர் 
இவரது சீடர் . 
வெள்ளியம்பலத்தெரு - இது , தெற்குச் 
சித்திர வீதியிலுள்ள வெள்ளியம்பலத்தின் 
பக்கத்தே யுள்ளது . (திருவிளை . ) 
வெள்ளியம்பலம்- இது மதுரையில் சொக் 
கர்சந்நிதிக்குக் கீழ்ப்பாகத்தில் இருக்கிறது . 
இதன் வரலாற்று விதம் மதுரையில் சோம 
சுந்தரபாண்டியன் திருமணங்காணவந்த 
முனிவர் கூட்டங்களில் பதஞ்சலி வியாக் 
கிரபாதர் இருவரும் திருமண முடிந்த 
வுடனே எழுந்து நாங்கள் சிதம்பரத்தில் 
நடனதரிசனம் காணாது உணவருந்தோ 
மாகையால் அவ்விடம்போக விடை தரு 
தல் வேண்டும் என வேண்டினர் . சிவ 
மூர்த்தி இவ்விருவருக்கும் மதுரையின் 
பெருமைகளைக்கூறி , இவ்விருவர் பொரு 
ட்டு மற்றவரும் தரிசிக்க அவ்விடம் இர 
சிதசபை யென்னும் வெள்ளியம்பலத்தில் 
நடன தரிசனம் தந்தருளினர் . 
வெள்ளியம் பெருமலை - வித்தியாதார்களு 

டைய மலை , (சிலப்பதிகாரம் ). 
வெள்ளிவீதியார் - 1. இவர் பெண்பாலார் . 
மதுரையில் வெள்ளியம்பலத் தெருவிலிரு 
ந்ததனால் இப்பெயர் பெற்றார்போலும் , 
இயற்பெயர் புலப்படவில்லை . இவர் எக்கா 


ரணத்தாலோ தமது கணவனை விட்டுப் பிரி 
ந்துதனித்துவைகியவர், காமமேலீட்டினால் 
தமது மாமைக்சவினைப் பசலையுண்டு அழிக் 
கக் கடவதென்று சினந்து கூறுவாராயினார் . 
சினந்து கூறியும் அன்றே பிற்பட்டுத் 
தனியே யிருத்தலாற்றது காமமேலீட்டி 
னால் பலவாறு புலம்பி என் காமம் பெரிதா 
யிராகின்றது ; இதனைக் களைபவராகிய காத 
லரும் நீத்தகன் றன ரெனவும் திங்கள் 
முதலாயவை வருத்தவந்தன வெனவும் 
கூறி வருந்துவாராயினார் . நாரை விடு தூது 
பாடி புலம்பியுள்ளார் . மற்றும் ஆசை தாங் 
காது இரவினிலையும் , தன்னிலையுங் கூறி 
வருந்தினார் . இனித் தேடிச்சென்றால் அகப் 
படாசோ இவ்வாறு தேடினாலென்னென்று 
கூறிவருந்தினார் . அங்ஙனமே புறப்பட்டுச் 
சிறிது தூரம் நோக்கிச்சென்று ஆற்றரா 
ய்ப்பாடி வருந்துவாராயினார் . அக்காலத்து 
இவர்பால் நட்புடைய சிலர் வந்து தேற்றத் 
தேறி நும்மாற் சிறிது தணிந்தோம் ; இ . 
காமநோய் பொருத்தற் கொவ்வாது கண் 
டீர் என்று கூறினர் . இந்நோய் சிறிது 
குறைந்து நாண்மீதூர்ந்துளது ; கோ தலை 
எடுப்பின் நாணம் சைமில்லாது கிழியு 
மென அவர் கேட்பக்கூறியுள்ளார் . மாலைக் 
காலத்து புலம்பியழுதுள்ளார். என் காதலர் 
சுரநெறியே சென்றான் றனரே ; அலர் 
பெரிதாயிராகின்றது ஆதிமந்திபோல வருக் 
தவேனோ வென்று புலம்புவராயினர் , கன 
விடைக் காதலனைக்கண்டு நனவாகக்கொ 
ண்டு அவனைக் கூட்டுவித்தாலன்றி பான் 
உயிர் வாழலேனென் றிரங்கினார் . மற் 
சொருகாலந் தோழியை நோக்கி நும்மூர் 
சபை இத்தன்மையா யிருத்தலானே பிறர் 
தோரை ஆங்கு புணர்ப்பிக்க வல்ல மூதறி 
வாள ருளரோ வென்று வினாவினார் . உள 
சேல் தமது காதலனைக்கூட்டுவிக்க வேண்டு 
மென்பது கருத்து . அப்பால் தமது கணவ 
னைச் சென்று கண்டு வருந்தி நம்மைப் 
பெற்றே மில்லையாயின் எம்முயிர் விடுவ 
தாக வென்று நொந்து கூறுவாராயினார் . 
இவ்வாறு இவர் கேள்வனைப் பிரிந்து வரு 
ந்தி ஆங்குச் சென்றாகிலும் அவனைக் காண் 
பேமென்று புறப்பட்டுப் போனதனை 
வெள்ளி வீதியைப்போல நன்றுஞ் செல 
வயர்ந்திசிறல் யானே என ஒளவையார் 
எடுத்துக் கூறியதனாலும் அறிக . 
வெள்ளி வீதியார் கூறிய பாட லனைத்தினை 
யும் இறைப்பாற்படுத்தி எட்டுத்தொகைக் 


வெள்ளூர்க்காப்பியன் 


1508 


வெறியாட்டு 


கின்றன . 


கட் பின்னுளோர் சேர்த்தார்க ளென்றறிக. துச்சென்று அதனைப் படித்துப் பொருள் 
இவர் பாடியனவாக நற்றிணையில் மூன்று கூறித் தாம் செலுத்தவேண்டிய வரியைத் 
( எ 0 , கூ கூடு , கூச அ .) பாடல்களும் , குறுக் தள்ளிவிடும்படி செய்து கொண்டார் . புறம் 
தொகையில் எட்டும் , அகத்தில் இரண்டும் , கூடு , இவர் பாடலிலே சந்திரனை நோக்கத் 
திருவள்ளுவமாலையில் ஒன்றுமாகப் பதி தலைவி முறிந்து கூறுவது வியப்புடைய 
னாலு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன . தாகும் . இவர் பாடியனவாக நற்றிணையில் 
2. கடைச்சங்கப்புலவருள் 

அருந்தமி 

இரண்டு பாடல்களும் , புறத்தில் ஒன்று 
முறிந்த அங்கனை - சங்கமருவியவர் . இவர் மாக மூன்று பாடல்கள் கிடைத்திருக் 
ஔவைக்கு முற்பட்டவர் . இவர் கன்று 
முண்ணாது " எனும் செய்யுளில் இவர் தம் 2. இவர் ஒரு தமிழ்ப் புலவர் , சோழன் 
தலைவனைப் பிரிவு ஆற்றது அவனுட குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவனைப் 
னுறை வேட்கமிகுந்து அவன் சென்றுழிச் பாடிப் பழஞ்செய்கடன் வீடுகொண்டவர் . 
செல்லவேண்டிச் காடும் பிறவும் கடந்து ( புற . நா . ) 
சென்றனர் என்பதை " ஒங்குமலைச்சிலம் வெள்ளைச்சி - மதுரைவீரனைக் காண்க 
மின் எனும் அகப்பாட்டில் ஔவையார் வெள்ளைப்பூண்டு - இது சம்பாரப் பொருள் 
கூறியிருப்பதாலறிக. இதனானிவர் ஒளவை களிலொன்று ; நெடியுள்ளதும் காரமுள்ளது 
யார்க்கு முற்பட்டவராக இருத்தல் வேண் 

மானது . 

இது உருவத்தில் வெள்ளை 
இம் . இவ்வெள்ளிவீதியார் பாடல்கள் 

யாய்ப் பலபிரிவுள்ள தாக இருக்கும் . இப் 
பெரும்பாலும் இவர் தம் தலைவனைப் பிரிந்த பிரிவுள்ள பாகத்தை நட்டு இதனைப் பயிரிடு 
காலத்துப் பாடப்பட்டனவாம் . இவர் திதி வர். இது தைலசத்துள்ள பொருள் . 
யன் என்பவன் குறுக்கை யென்னும் ஊர்ப் வெறிபாடிய காமக்கண்ணியார் 

இவர் 
புறத்து அன்னியொடு பொருது அவ்வன் பெண்பாலார் ; காமக்கண்ணி ( காமாக்ஷி ) 
னியின் காவன்மரமாகிய புன்னையினை யாரென்றும் இயற்பெயருடையவர். கள 
வேரோடு தடிந்த கதையினையும் , காதலற் 

வின் கண்ணே தலைவன் பிரிதலானே தலை 
கெடுத்த ஆதிமந்தி கதையினையும் , கட வி வருந்தி வேறுபடலும் அதனை யறியாத 
லோட்டிய வெல்கெழுகுட்டுவன் கதையி அன்னை கட்டினுங் கிழங்கினும், குறிபார் 
னையும் கூறியுள்ளார் . (திருவள்ளுவமாலை .) த்து இவள் முருகனால் அணங்கப்பட்டா 
( அக . நா . ) 

ளென்று குறியா லறிந்து வேலனை ( பூசா 
வெள்ளூர்க்காப்பியன்- ஒருதமிழ்ப்புலவன் . ரியை ) யழைத்து அம்முருகனுக்குப் பூசை 
வெள்ளூர்கிழார் மகனார் வெண்பூதியார் செய்து கள்ளை ேேவதித்து யாட்டைப் பலி 
இவர் கடைச்சங்க மருவிய புலவர்களில் கொடுத்து தன்மகளுக்குற்ற தீது நீங்கும் 
ஒருவர் . இவர் மிக்க வெண்ணீறணிந்த படி வேண்டிக்கொள்வது வெறியெனப் 
காரணத்தால் இப்பெயரடைந்திருக்கலாம் . படும் . இதனை விரிவாக அகத்தில் டாடிய 
இவர் தந்தையார் வெள்ளூர்கிழார் . ஊர் தனால் இவர் வெறிபாடிய காமக்கண்ணியா 
வெள்ளூர் . ( குறு, உகசு . ) 

செனப்பட்டார் . அகம்.உஉ. புறப்பொரு 
வெள்ளெருக்கிலையார்.- வேள் எவ்வியைப் ளிற் செருவிடை வீழ்தற்றுறையும் , குதி 
பாடிய தமிழ்ப்புலவர் . (புற கா .) 

ரை மறமும் பாடியுள்ளார் . புறம் - உஎக , 
வெள்ளேசுவரர் வணிகமல்லையரைக்காண்க. கூ. 02. இவர் நற்றிணையில் பாடிய பாட்டி 
வெள்ளைக் கண்ணத்தனர் கடைச்சங்க லும் ( உக அ ) வெறியயர் வெங்களத்து 
மருவிய புலவர் . ( அகநானூறு . ) 

வேலனை வினவுகமென்றது வெறிபாடிய 
வெள்ளைக்குடிநாகனூர் - 1. இவர் சோழ பகுதியேயாம் . இவர் பாடியனவாக நற் 
நாட்டில் வெள்ளைக்குடிவின்கணிருந்த நாக றிணையில் ஒன்றும் , அகத்தில் இரண்டும் , 
னெனப்படுவர் . சோழன் குளமுற்றத்துத் புறத்தில் இரண்டுமாக ஐந்து பாடல்கள் 
துஞ்சிய கிள்ளிவளவன காலத்தினர் . அக் இடைத்திருக்கின்றன . 
காலத்து இவருக்குள்ள சிலங்களுக்கு வரி 2 ஒரு புராதன தமிழ்க்கவிஞர் ; கடைச் 
செலுத்த முடியாதவராய்த் தம்மீது நிலு சங்கமருவியவர். ( அகநானூறு . ) ( புற.நா. ) 
வை நின்றதற் கஞ்சி அரசனைச் ( செவியறி வெறியாட்டு - அழகிய ஆபாணத்தையுடை 
அறு உ ) என்னும் வியத்தை அகவலில் யார் நினைத்த தொழில்முடிய முருக பூசை 
அமைத்துப் பாடி அவனது அவைக்களத் பண்ணுமவனோடு வள்ளிக்கூத்தை ஆடி 


வேற்றி 


1504 


வேங்கடம் 


மணநாறு மாலையுடை யாள் தலைவ 2. இவன் கொற்கையாளி. இவன்சோன் 
னது அருளைக் கருதி அவ்விடத்து நிலைமை செங்குட்டுவன் காலத்திருந்த பாண்டிநாட் 
யைத் தாயறியா தட்டி வேங்கைமரத்தாற் டாசர்களி லொருவன் . அரசு கட்டிலிற் 
பொலிந்த மலையையுடைய முருகாற்கு றுஞ்சிய நெடுஞ்செழியனுக்குப் பின் பட்ட 
வெறிக்கூத்தாடியது . ( பு . வெ . பெருங் மடைந் தவன் . இவன் நன்மாறன் 
திணை . ) 

வேறு பெயர் பூண்டான் , இவன் மகன் 
வெற்றி ( அ ) பகைநிரைகவர் தல் , சவர்க் நெடுஞ்செழியன் , இவன் பிற்காலத்துச் 
ததை மீட்டல் , பகைமேற் செல்லல் , சித்திரமாடத்துத் துஞ்சிய கன்மாறன் 
வரும்பகை முன் எதிர்ஊன் றல் , தன்ன எனப்பட்டான் . 
எண் காத்தல் , பரையாண்வளைத்தல் , பொரு வென் வேற்கிள்ளி - ஒரு சோழன் , ( மணி 
தல் , போர்வெல்லல் , இவற்றிற்கு மாலை மேகலை . ) 
யாவன : வெட்சி , கரந்தை வஞ்சி , காஞ்சி , வென்றிப் பெருந்திணை - கீழ்வருபவற்றின் 
நொச்சி , உழிஞை, தும்பை , வாகை , பொருள் வெளிப்படை : 1 , கொடுப்போ 
வெற்றிலை - 1. வெற்றிலை தின்னும்போது பேத்திக்கொடா அர்ப் பழித்தல் , 2. வாணி 
சுண்ணந் தடவிய பின் , காம்பு , நுனி கவென்றி , 2. மல்வென்றி , 4. உழவன் 
நீண்டநரம்பு , பின்புறத்தோல் இவைகளை வென்றி , 5 ஏறுகொள் வென்றி , 6. கோழி 
நீக்கித் தின்னவேண்டியது , 

வென்றி , 7. தகர்வென்றி , 8. யானை 
2. இந்தியாவில் பலரால் உபயோகித்து வென்றி , 9. பூழ்வென்றி , 10. சிவல் 
வரும் சாரமுள்ள மெல்லிலை , இதனை முத வென்றி , 11. கிளிவென்றி , 12 , பூவை 
லில் கொணர்ந்தவன் நாககன்னிகை மண வென்றி , 13 , குதிரைவென்றி , 14. தேர் 
ந்தசோழன் . இது , இளங்கால் , முதுகால் , பன்றி , 15. யாழ்வென்றி , 16. சூது 
கம்மாறு , கௌளிபத்ரம் , வெள்ளைவெற் வென்றி , 17. ஆடல்வென்றி , 18. பாடல் 
றிலை முதலாகப் பலவகைப்படும் . 

வென்றி , 19. பிடிவென்றி . 
3. இந்துக்களால் வாய்க்கு ஆரோக்யம் வென்றிமாலைக்கவிராயர் - இவரூர் பாண்டி 
பிறக்க உண்டபின் மெல்லும் காரமுள்ள நாட்டுத் திருச்செந்தூர், வேதியர் , சைவர் , 
இலை . இது , கொடிவகைகளின் பயிர் . இக் திருச்செந்தூர் புராணஞ்செய்தவர். 
கொடியை மேடான இடத்தில் வளர்ந்த 
அகத்திக்காலி னடியில் கொடிபதித்து கிட 

வே 
கிலுள்ள நீரை நீத்தியாலிறைத்து கொடி 
கள் வளர , காலில்கட்டி உயா ஏற்றி வளர்ப் வேகதரிசி - திருதராட்டிரன் புத்திரன் . 

இது 3 , 4 வருஷம் பலன் தரும் . வேகாதன் - 1. அமிர்தபுரத்து இராசகுமா 
இதில் மாசிக்கால் , இளங்கால் , முதுகால் ரன் . 
னப் பலவகை . வெற்றிலையில் கம்மாறு 2. விஜயகூடத்து அரசன் . ( தளா) 
வெற்றிலை வெள்ளைவெற்றிலை சல்லிவெற் வேகவதி - 1. தென் மதுரையிற்பாயும் நதி . 
றிலை இளங்கால்வெற்றிலை முதுகால்வெற் 2. காஞ்சியிலும் இப் பெயர்கொண்ட 
நிலை வேசிவெற்றிலை எனப் பலவுண்டு . நதி ஒன்று உண்டு . 
வெற்றிலைத்தோட்டக்கார் செயல் 

தூக்கு 3. யோகவதியைக் காண்க. 
வாய் , கிடங்கு , சங்கு , மாசிக்கால் , இளங் . வேகவந்தன் - ஒரு பாரதவீரன் . 
கால் , முதுகால் , ( தூக்குவாய் வேலியில் வேகவான் - 1. பெந்தமான் 
நுழையும் வழி ) ( கங்கு - நீர் ஓடாது காக்கும் சூர்யவம்சத்தவன் . 
கரை ) சேர்வை கட்டுதல் , கொடிகட்டுதல் , 2. தொபுத்திரனாகிய ஒரு அசான் . ( பா 
இருப்புரகத்தால் வெற்றிலைகிள்ளல் . 
வெற்றிவேற் செழியன் -1. பாண்டிநாட்டா வேங்கடநாதாசாரியர் வேதாந்ததேசிக 
சன் . கோவலன் காலத்துப் பாண்டிநாட் ருக்குப் பிள்ளைத்திருநாமம் . 
ட யாண்டவன் . இவன் கண்ணகிக்கு வேங்கடம் - தமிழ்காட்டிற்கு வடக்கின் கண் 
ஆயிரம் பொற்கொல்லரைப் பலியிட்டுத் எல்லையாகவுள்ள மலை . இது குமாராக்கட் 
தன்காட்டில் இருந்த துன்பத்தைப் போக் வுளை யுவகம் வழிபட்டுச் சித்தியடைந்த 
ச்ெசொண்டவன் . இவனுக்கு இனஞ்செ மலையென்றும் , சிலங்கடந்த நெடுமுடியண் 
ழியன் எனவும் , பெயர், (சிலப்பதியாம் .) . ணவை சோச்சி உலகத்தவஞ்செய்து வீடு 


என 


ஆதி . ) 


வேங்கைமார்பன் 


1505 


வேததிரி முதலியார் 


கள் 


பெற்ற மலையென்றுங் கூற வர் , திருவேங் வேட்டந்தை சிட்டன் மகருஷிகோதரன் 
கடங் காண்க. 

திருவேங்கடத்தா னருளால் கண்ணிழந்த 
வேங்கைமார்பன் - உக்கிரப் பெருவழுதி ஒருவனுக்குக் கண்கொடுத்த வைசியன் . 
யால் வெல்லப்பட்டவன் . இவன் கானப் வேட்டந்தைமகாருஷிகோதரன் - ஒரு புல 
பேரெயிலின் தலைவன் இவன் காலத்துப் வனுக்கு யானைக்கன்றும் வளநாடும் அரச 
புலவர் ஐயூர் மூலங்கிழார் . (புறநா. ) 

னிடம் வாங்கித்தந்து பாடல்பெற்ற வைசி 
வேசாலி 

தருசகனுடைய பசையாசருன் யன் , 
ஒருவன் . ( பெ.கதை .) 

வேட்டூர்சிங்கராசாரியார் - மணவாளமா 
வேடர் இவர் முற்காலத்தாசருக்கு வேட் 

முனிகளின் திருவடி சம்பந்தி . 

இது வேட்டையாடுவ 
டைத் தொழிலில் உதவிபுரிந்தவர்கள் , வேட்டைச்சிவங்கி 
இவர்கள் தங்களை வால்மீகி ருஷியின் வம் தில் மிகத்திறமையுள்ளது . ஆதலா லி தற்கு 
சத்தவர் எனவும் கூறுவர் . இவர்கள் இந் இப் பெய ரூண்டாயிற்று , இது உருவத் 
தியாவின் பழைய குடிகளாக எண்ணப்பட் 

தில் சிறுத்தையொத்தது , இதற்குக் கழுத் 
டவர்கள் . இவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள 

தில் மயிரடர்ந்து தாடிபோலிருக்கும் . இத 
வர்கள் . இவர்களைப்போல் வடநாட்டில் ற்கு பூனை , புலி இவற்றிற்குள்ள நகங்க 
பேடர் என்று ஒரு வகுப்பாரும் உண்டு . 

ளைப்போல் நீட்டவும் சுருக்கவுமுள்ள நகங் 

கிடையா . 
இவர்களுக்குத் தொழில் வேட்டையாடல் , 

இவைகளை வேட்டை 
சில இடங்களில் இப்பெயர் இருளருக்கும் 

காய்களுக்குப் பதிலாகப் பழக்கினால் பழகி 
வழங்குகிறது , இவர்கள் தங்களைக் கண் 

வேட்டைமேற் செல்லும் . இதன் தேகத் 
ணப்ப நாயனார் வம்சம் என்பர் . 

திலும் புள்ளிகளுண்டு, 
ருக்குப் பட்டம் நாய்க்கன் . ( தர்ஸ்டன் . ) 

வேட்டையாடுதலால் - கெட்டவன் பாண்டு. 
வேடலப்பை - முதலியாண்டான் வம்சத் 

( சுக் . நீ . ) 

வேணன் -வைதேகனுக்கு அம்பட்டக் கன் 
தவர் . மணவாள மாமுனிகளிடத்து வாதி 

னிகையிடம் பிறந்தவன் . தாளம் முதலிய 
டவந்த கிருஷ்ணாநந்தனை மீளும்படி செய் 

வாத்யம் வாசிப்பது தொழில் , ( மது .) 
தவர் . இவர் பிறப்பிடம் வேடல் , 

வேணாடு - திருவாங்கூர் பக்கத்திலுள்ளது . 
வேடன் வைசியன் , அரசகன்னிகையைப் 

வேணாட்டடிகள்- இவர் திருவாங்கூர் எனப் 
புணாப் பிறந்தவன் . வேடன் ஒருவன் தம் 

படும் வேணாட்டிருந்து சிவமூர்த்தியைப் 
மரசன் தனது 

மனைவியைப் புணரவாத் 
திருப்பெருந்துறையி லடைக்கலம் புகுந்து வேணு - 1. ஒரு இந்திரன் . இவன் ஒருகா 

பாடி முத்தியடைந்தவராக இருக்கலாம் . 
இறைவன் வாள்கொடுக்கத் தன் 

லத்துக் கசமுகனால் செபிக்கப்பட்டான் . 
வென்றான் என்பது திருப்பெருந்துறைப் 

2. சூர்யகுலத்தாசன் , கொடுங்கோல் 
புராணம் . இறைவன் இவ்வடிவாய் எழுந் 

செலுத்திக் குட்டமுதலிய நோய்கொண்டு 
தருளி மகாபா தகந் தீர்த்தனர் . அருச்சுநன் 

புண்ய தீர்த்த ஸ்நானத்தால் நலம் அடைந் 
பொருட்டு இவ்வுருத்தாங்கினர் . இச்சாதி 
வில் வள்ளிகாய்ச்சியார் திரு அவதரித்த வேணுஹயன் 

தவன் . 

சத்ருசித் குமாரன் . 
னள் . குகன் இச்சாதி யென்பர் . 

வேண்டலணி குற்றத்தால் குணமுண்டா 
வேட்கைழந்துறுதல் - கையிடத்தே விளங் 

தலைக்கண்டு அக்குற்றத்தைப் பிரார்த்தித் 
கும் வேலினையுடையவன் செலுத்த வேட் 

தலாம் . 

இதனை அநுக்வியாலங்கார மென் 
கையைச் செறிந்த தொடியாற் சிறந்த பர் வட நூலார் . ( குவல . ) 
தோளினையுடையாள் தலைவன் முன்னே வேண்மாள் - செங்குட்டுவன் மனைவி , இவள் 
சொல்லிய துறை . ( பு - வெ . பெருந் கண்ணகியைப் பிரதிஷ்டித்துப் பூசிக்க 
திணை . ) 

வேண்டுமென்று தன் கணவனை வேண்டிக் 
வேட்டக்கண்ணன் இவர் கடைச்சங்கமரு கொண்டவள் . 
விய புலவர்களில் ஒருவர் . இவரது இயற வேதகர்ப்பை - துர்க்சை. 
பெயர் கண்ணன் , இவர் தம் பாடலில் வேதகிரி முதலியார் - இவர் தொண்டை 
குறும்பூழ் காயமாக எனக் கூறுதலில் இவர் மண்டலத்துப் பொன்விளைந்த களத்தூரி 
வேட்டமாடும் தொழிலனராக இருத்தல் னர் . இராமாநுச கவிராயரிடம் வாசித்தவர் . 
கூடும் . ( குறு - . அ க ) 

இலக்கிய இலக்கணங்களை நன்கு சற்றவர் 


பகை 


189 


வேதசதாவிந்து 


1506 


வேதநிதி 


பல தமிழ் நூல்களைப் பரிசோதித்தும் வேதசிரன் -1. பிராமண குமாரன் . 
உரையியற்றியும் அச்சிடுவித்தவர் . 

நஸ் தந்தை . 
வேதசதாவிந்து - சாமந்தநகரில் இருந்த 2. ஒரு ரிஷி ; இரிபு என்னும் விஷ்ண 
வேதியன் . தான் வறுமையால் வைத்திரு வின் அம்சாவதாரமூர்த்திக்குத் தந்தை . 
ந்த எருதை விற்கப்போயினான் . எருது பாரி துஷிதை . 
விலைப்படாதுபோக அதனைக் கோயிற் வேதசுருதர் - மூன்றா மன்வந்தரத்துத் தே 
றொழுவிற்கட்டினன் , அதனால் கோயில் வர்கள் . 
எவலர் சிலைகட்டியிழுத்தனர் . அதனால் வேததரிசன் -- ஒரு இருடி ; பத்தியன் மா 
நற்கதியடைந்தவன் . 

ணாக்கன் . 
வேதசருமன் - ( வேதசன்மா) ஒருவேதியர் . வேததருமர் பலிலவ முனிவர் குமரார் . 
சிவபக்திமான் . இவர் திருநெல்வேலியில் இவர் மாணாக்கர் தீபசர் . இவர் தம் மாணாக் 
தமது சத்தியளவு நெல்கொண்டு மூங்கில் 

கரை நோக்கித் தமக்கு இருபத்தொரு வரு 
வரு நாதருக்கு நிவேதித்துச் சிவனடியவர் ஷம் எவல் செய்யக் கேட்டனர் . மாணாக்க 
சளுக்கு அன்னம் படைத்துவருவர் . ஒரு ராகிய தீபகர் தாம் இறக்கும்வரை அவ்வகை 
நாள் நெல் இல்லாது போக ஊர் தோறுஞ் செய்ய உடன்பட்டனர் . ஆசிரியர் குட்ட 
சென்று பிக்ஷை செய்து அகப்பட்ட நெற் நோயடைந்து தமது மாணாக்கரை நோக்கித் 
கொண்டு அதனைச் சந்நிதிக்கு முன் உலா தம்மைக் காசிக்குக் கொண்டுபோகக் கட் 
விட்டு ஸ்நானத்திற்குச் சென்று அவ்விடத் டளையிட்டனர் . மாணாக்கர் ஆசிரியரைக் 
தில் சிவமூர்த்தியையெண்ணி மகாதேவா ! காசிக்குத் தூக்கிச்சென்று வசித்திருக் 
மழையிலாமையால் அடியவர் பூசைக்கும் கையில் , ஆ 

சிரியர் பல கொடுமைகள் செய் 
( -வரீர் பூசைக்கும் முட்டுப்பாடு வருமெ யச் சலிக்காது இருந்தனர் . சிவமூர்த்தி 

த தோன்றுகின்றதே; ஆதலால் உலகஞ் குருபணிவிடைக்குக் களித்துத் தீபகர் முன் 
| சழிக்க மழைபொழிய வேண்டு மெனச் தரிசனந் தந்து வேண்டியன கேளெனப் , 
சங்கற்பித்து ஸ்நானஞ்செய்தனர் . இவர் பணிவிடை யுறு தியாகப் பெற்றுக் காசி 
ஸ்நானஞ்செய்து வெளியில் வருமுன் வாசத்தால் ஆசிரியர் சுகமடையக் களித் 
பெருமழை வருஷித்து வெள்ளங்கொண் 

தீபகர் செய்கைகண்ட ஆசிரியர் , 
டது , வேதியர் சிவபூசை முடித்துக் கரை மாணாக்கரை யணைத்து உண்மை உபதேசித் 
யேறிச் சிவநிவேதனத்தின் பொருட்டுச் சந் தனர் . ( காசிர சியம் ) 
நிதியில் உலரவிட்ட நெல் எவ்வாறாயிற்றே வேதநாதன் - ஒருவேதியன் , பொருளைத் 
வேறு நெல்கிடையாதே யென வருந்தி திருடிக் குரல்சானவன் . 
மழை வெள்ளல் கடந்து சந்நிதானத்தில் வேதநிதி - ஒரு தூர்த்தவேதியன் . இவன் 
வந்து பார்த்தனர் . உலரவிட்ட நெல் தந்தைக்கு அரசன் கொடுத்த மோதிரத் 
மாத்திரம் நனையாது வெயிலில் சாய்ந்திரு தைத் தாயறியாமல் திருடிச்சென்று வே 
க்கவும் , அவ்விடத்தைச்சுற்றி வெள்ளம் சிக்குக் கொடுத்தனன் . அதனைப் பெற்ற 
வேலிபோலிருக்கவும் கண்டுகளித்து இவ் வேசி யதனை யணிந்து தன் முன் நடிக்கக் 
வற்புதத்தை அரசனுக்கு அறிவித்தனர் . கண்ட அரசன் , அதனை யவளிடமிருந்து 
அரசனும் மற்றவரும் வந்து பார்த்து நெல் வாங்கித் தான் முன் கொடுத்த மோதிரத் 
லுக்கு வேலியிட்டபடியால் நெல்வேலி தைப்பார்த்து மீண்டும் கொடுத்துவிடுகி 
நாதர் எனத் திருநாமம் இட்டுச் சென்ற றேன் கொண்டுவருக வென , வேதியர் தன் 
னர் . வேதியர் நெல்லினைச் சிவநிவேத மனைவியிடம் கொடுத்ததை வினவ , மனைவி 
னஞ் செய்து களித்தனர் . 

அதைக் காணாது கணவனிடக்கூற , அரச 
வேதசன்மா -1. ஒருவேதியன் . முனிவரை னிடம் வேதியர் காணாது போயினதை யறி 
வருத்தியதால் அரக்கவுருவடைந்தவன் . வித்தனர் . பின் அரசன் வேதியர்க்கு 
2. தருமஞ்ஞனைக்காண்க . 

நடந்ததைக் கூறினன் . வேதியர் தன் 
வேதசிரசுழனிவர் -1. காசியில் வீரேசலில் மகனை ஊரைவிட் டகற்ற , அவன் வேசை 
கம் பூசித்து இஷ்டசித்தி பெற்றவர் . யிடம் சென்று அவளானும் துரப்புண்டு 
2. ஐந்தாமன்வந்தரத்து இருடி . 

பசியாற்றது அன்று சிவராத்திரியா தலால் 
3. திரிசாசுவனுக்குத் 

தக்ஷிணையிடம் கோயிற்குச்செல்வோர் நிவேதனத்துடன் 
உதித்த குமாரன் , 

போதல்கண்டு, ஆண்டு களவாடிப் புசிக்க 


தனர் . 


வேதநீயம் 


1507 


வேதம் 


ஒவ் 


வெண்ணித் தன் வேட்டியிற் சிறிது கிழித்து 
வர்த்திசெய்து தைலத்திற்சோய்த்து இரு 
ளைப்போக்கி யங்கிருந்த நிவேதனத்திற் 
சிறிது திருடிக்கொண்டு திரும்புகையில் , 
துயின்ற காவற்காரரை யறியாத மிதித் 
தோடி அவராற் கள் வனென்று கொல்லப் 
பட்டு இறந்து சிவகிசியில் விளக்கொளி 
செய்த புண்ணியத்தால் களிங்கதேச மன் 
னவனாய் அநேக சிவதர்மங்கள் செய்தவன் . 
(சிவமகாபுராணம்.) 
வேத நீயம் - ( உ ) ஸாதவே தநீயம் , அஸாத 

வேததியம் . ( சி.ப ) 
வேதப்பிரியன் அவந்திநகாத்தி லிருந்த 
வேதியன் , சிவபூஜா துரந்தான் , 

, இவன் 
குமாரர் மேதன் , சுவிரதன் , தருமவாதி . 
வேதமித்திரன் - 1 மாண்டுசேயர் மாணாக் 
சர் . சௌபரிக்குக் குரு . 

2. சீமந்தினியைக்காண்சு. 
வேதம் -1. இது பரதகண்டத்து ஆஸ்திசர் 
சளால் கொண்டாடப்படும் நூல் 
இருக்கு , எஜஸ் , சாமம் , அதர்வணம் 
என்று நான்கு பிரிவையுடையது . 
ஞானகாண்ட , 

கர்மகாண்ட வகையால் 
ஈச்வரனையும் , அவனை உபாசிக்கும் யஞ் 
ஞாதிகளையும் கூறும் . இதற்கு இராவ 
ணன் சந்தம் முதலியன வகுத்தான் , இது 
சிகை , வியாகரணம் , நிருத்தம் , சந்தஸ் , 
சோதிஷம் , கல்பம் என ஆறு அங்கங் 
களை யுடையது . இதனைச் சோமுகம் என் 

திருடிச்செல்லப் பின் 
விஷ்ணுமூர்த்தி அன்ன உருவமாய்ப் பிரம 
னுக்கு உபதேசித்தனர். இது ஒருமுறை 
முனிவர் உருவாய்க் சண்ணனை நோக்கி 
யார் வணங்கத்தக்கவர் என்பது . கண் 
ணன் சிவமூர்த்தியென் அவ்வகைவணங் 
கியது . ( கூர்மபுராணம் .) இது ஒரு சற்பத் 
தில் பிரமனது நான்கு முகத்தினு. பிற 
ந்ததென்பர். இதன் முடிவு உபநிஷத்துக் 
கள் . மீமாம்சா சாஸ்திரிகள் வேதம் சிரு 
ட்டிக்கப்பட்டன அல்ல அநாதி என்பர் . 
நியாயவே தாந்தியர் ஈசவாவாக்கியம் என் 
பர் . கடவுள் வேதங்களைப் பிரமனுக்கு 
உபதேசிக்க , பிரமன் அதனை இருடிக 
ளுக்கும் அவ்விருடிகள் அதனைத் தம் சீட 
ருக்கும் உபதேசித்தனர் என்பர் . இதை 
அசான் திருடிச்செல்ல அதனை மீட்டு 
ஒழிந்தவைகளை யாக்கச்செய்தனர் என்பர் . 
அதனால் வேதங்களில் சிலபாகம் ரூஷிக 
சால் செய்யப்பட்டன . இதனை வியாசர் 


இருக்கு , எசுர் , சாமம் , அதர்வணம் என 
நால்வகைப்படுத்தினர் . இவ்வகை வேதத் 
தில் முதலாவதாகியது : 

இருக்குவேதம் - இது மந்திரங்கள் அல் 
லது தோத்திரங்கள் அடங்கப்பெற்றது . 
இருக்கு என்னும் பதத்திற்குத் துதித்தல் 
என்பது பொருள் . இது எட்டுப்பாகல் 
களாக வகுக்கப்பட்டு இருக்கிறது . ஒவ் 
வொரு பாசமும் அநேக அத்யாயங்களா 
கப் பிரிக்கப்பட்டு இருக்கிறது . பின்னொரு 
விசம் பத்து மண்டலமாகப் பிரித்து ஒவ் 
வொரு மண்டலமும் ஏறு அனுவாகங்க 
ளாகவும் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. 
வொரு அனுவாசங்களிலும் ஆயிரம் சூக் 
தங்கள் அடங்கி யிருக்கின்றன. 
வேதத்தை ஓதலில் பதம் , கிரமம் , ஜடை , 
கனம் முதலியவை கொண்டு ஓதல்வேண் 
டும் . இந்த இருக்குவேத அத்தியாயம் 
சளில் பல இருடிகளின் சரித்திரங்களும் , 
அவர்கள் ஓதியகீ தங்களும் , அந்தந்த ருஷி 
களின் பெயர்களால் வழங்கப்பட்டு வரு 
கின்றன . இதில் பல ரிஷிகளே யன்றி 
ராஜவம்சத்தினரும் வேத கிரந்தகர்த்தராக 
இருக்கிறார்கள் . இதில் முதற்காண்டத்தில் 
சுவநயவீகையைப் பற்றியும் , எட்டாவது 
காண்டத்தில் அசங்கன் உருமாறிய கதை 
யும் , பத்தாவது காண்டத்தில் சிந்துவ 
பன் சரிதையும் , எழாவது அத்யாயத்தில் 
பல கதைகளும் அடங்கி இருக்கின்றன , 
எட்டாவது அத்தியாயத்தில் நபானே தி 
தன் சதை கூறப்பட்டிருக்கிறது . வேதத் 
தைச் சுருக்கி நோக்குமிடத்துப் பல 
தேவர்களின் துதி , பல தேவா , ருஷி 
கள் , அசுரர்களின் பெயர்கள் , பல பொருள் 
களின் பெயர்கள் , திரிமூர்த்திகளின் நாமா 
வளிகள் அடங்கி இருக்கின்றன . 

இவை 
முடிவாய் ஒரே கடவுளைக் குறிப்பிப்பதாக 
வும் இருக்கின்றன . வேதங்கண்டு அடங்கி 
இருக்கிறது . அக்கினிக்கு கார்த்தமுள்ள 
பலபெயர்கள் அடங்கி இருக்கின்றன . அவ் 
வாறே வாயு , சூரியன் முதலானவர்க்கும் 
கூறப்பட்டிருக்கின் றன . எவர் எந்த வாக்கி 
யத்தைச் சொன்னாரோ அவரே ரிவி 
எவரை 

நோக்கிச் சொல்லப்பட்டதோ 
அவரே தேவதை. ஏற்பட்ட சடவுளர் 
அக்கினி, வாயு , குரியன் ஆக மூவராக 
எண்ணப்படுகிறது . ஓம் எனும் பதம் 
பிரமத்தைக் குறித்தலைக் கூறப்பட்டிருக் 
கிறது . ஒரே தெய்வமாகக் கூறப்பட்ட 


அசுரன் 


வேதம் 


1508 


வேதம் 


தெய்வம் சூரியன் 

சூரியன் என்று குறிக்கப்படு 
சிறது. சமயாசாரங்களைக் குறித்தும் , வாநப் 
பிரஸ்தன் சந்நியாசிகளின் சடங்குகளைப் 
பற்றியும் , இந்திரன் , அக்கினி , சூரியன் , 
சந்திரன் , வாயு , அப்பு , அசரீரிகள் , பரமா 
ணுக்கள் , பிருதிவி இவைகளைப் பற்றிய 
பிரார்த்தனைகளும் அடங்கியிருக்கின்றன . 
பல யாகங்களிலும் , சோமபானத்திலும் , 
ஓதப்படும் மந்திரங்கள் கூறப்பட்டிருக் 
இன்றன . பதினைந்தாவது அத்யாயத்தில் 
குத்சன் , திருசன் , 

திருதன் , ஆப்தியர் கதைகள் 
கூறப்பட்டிருக்கின்றன. இருபத்து மூன் 
முவது அத்தியாயத்தில் அகஸ்தியர் , இந் 
திரன் , மருத்துக்கள் இவர்களுக்கு நடந்த 
சல்லாபங்கள் அடங்கியிருக்கின்றன. 
இருபத்து நான்காவது அத்தியாயத்தில் 
அஸ்வதிதேவர் , அச்கினி, ஆதித்தனைக் 
குறித்து அகஸ்தியரால் சொல்லப்பட்ட 
கீதங்கள் அடங்கியிருக்கின்றன. 

இதில் 
ஒரு கீதம் விஷம் இறங்கும் வகை அகஸ்தி 
யரால் கூறப்பட்டிருக்கிறது . காயத்திரி 
யைப்பற்றி ஓர் அத்தியாயம் கூறப்பட் 
டிருக்கிறது . இது சூரியனை நோக்கிய 
தாம் . கிருகதேவதா ஸ்தோத்திரம் ஏழா 
வதுகாண்டம் மூன்றாவது அத்யாயத்தில் 
கூறப்பட்டிருக்கிறது . 

கதை 
இதில் கூறப்பட்டிருக்கிறது தூறுவருஷம் 
பாக்கியத்துடன் இருக்கவேண்டி ருத்திர 
னைப் பிரார்த்திக்கும் பிரார்த்தனை இதில் 
அடங்கி இருக்கிறது . மழை வேண்டிச் 
சூரியனைப் பிரார்த்திக்கும் பிரார்த்தனையும் , 
மேகத்தை நோக்கித் தவளைகள் கவவேண் 
டியதைப் பற்றியும் வசிட்ட கீதங்கள் கூறப் 
பட்டிருக்கின்றன . பத்தாவது காண்டம் 
ஆவது அத்தியாயத்தில் சத்துருநாசத் 
திற்காகக் கூறப்பட்ட கீதம் 
இருக்கிறது . ஏழாவது அத்தியாயத்தில் 
சாவித்திரி , சகனா , தக்ஷணா , யமுனா முத 
லியோர் கதை 

கூறப்பட்டிருக்கிறது . 
பத்தாவது அத்தியாயத்தில் அம்பரீஷன் 
புத்திரியாகிய வாக்காள் தன்னைத்தானே 
புகழ்ந்த சரிதம் கூறப்பட்டிருக்கிறது . 
பத்தாவது அத்தியாயத்தில் இரவை கோக் 
சியும், பதினொராவது அத்தியாயத்தில் 
உலக சிருட்டியை கோக்கியும் , அகமரு 
அவ கீரம் சொல்லப்பட்டு இருக்கிறது . 
பின்னால் ஆத்திரேயப் பிராம்மணம் கூற 
ப்பட்டு, இருக்கிறது . ஏழாவதுகாண்டம் 
யாசாதிகளைக்குறித்தும் , எட்டாவது அத் 


தியாயம் அரசபட்டாபிஷேகத்தைக் குறி 
த்த பொருள்களைப்பற்றியும் , எட்டாம் 
சாண்டம் இரண்டாவது அத்தியாயத்தில் 
பட்டாபிஷேகச் சிறப்பையும் , 

சிறப்பையும் , முப்பத் 
தேழாவது அத்தியாயம் சத்தியகாமனால் 
சொல்லப்பட்ட நியாயவிஷயங்களையும் , 
உத்தாலகர் பட்டாபிஷேகச் சடங்கு கூறும் 
விதத்தையும் , முப்பத்தெட்டாவது அத் 
சியாயம் இந்திரனது பாவனாபட்டாபிஷே 
கத்தைப் பற்றியும் , திரு , பரீக்ஷித்து முத 
வியோர்க்குச் செய்த பட்டாபிஷேகச் சடல் 
கைப்பற்றியும் , பசுக்கள் தானம் கொடுத் 
ததைப்பற்றியும் , அங்கனம் ஆசிரியர் பொ 
ருட்டு வெள்ளைக்குதிரைகள் தானம் செய் 
ததைப்பற்றியும் , அத்திரி புத்திரன் செய்த 
ஸ்திரீசளின் தானங்களைப்பற்றியும் , பர 
தன் செய்த யானையின் தானங்களைப்பற்றி 
யும் , பரதனுக்குச் செய்த யாகத்தில் ஆயி 
ரம் பிராமணர் தாம் எடுத்துக்கொண்ட 
ஏறுகோடி பசுக்களைப் பற்றியும் கூறப் 
டட்டிருக்கிறது . ஐதரேயப்பிராமணத்தின் 
நாலாவது அத்தியாயத்தில் புரோகிதனை 
நியமிப்பதினாலும், ஒரு புரோகிதனை உப 
சரிப்பதனாலும் , உண்டாம் பலனைப்பற்றி 
யும் , நியமனத்தைப்பற்றியும் , தொழிலைப் 
பற்றியும் கூறப்பட்டு இருக்கிறது . 
வது காண்டம் முடிவில் பல அரசர்களின் 
பெயர்களும் , அவர்களால் அனுஷ்டிக்கப் 
பட்ட கர்மானுஷ்டானங்களும் , சத்துரு 
நாசங்களைப்பற்றியும் கூறப்பட்டு இருக்கி 
றது . இருக்குவேதத்தின் மற்றொருபாகம் 
ஐதரேய ஆரண்யகம் என்று பெயர் . இதில் 
இரண்டாவது அதி தீர்க்கமானது , மூன்றா 
வதோடு சேர்ந்து பாவரிக்பிராம்மணம் 
அல்லது ஆத்திரேயபிராம்மண உபநிஷ 
த்து என்னும் பெயர் உள்ளதாகிறது . 
இதில் உலக சிருட்டி கூறப்பட்டிருக்கிறது . 
மனிதஉற்பத்தியைப்பற்றிக் கூறப்பட்டிரு 
க்கிறது . பின் ஆன்ம விசாரணையைப்பற் 
றிக் கூறப்பட்டிருக்கிறது . இதில் மற் 
ரொபோகம் கௌ உதக பிராம்மண உப 
நிஷதம் என்னப்படும் . வேதாந்தசாத்தி 
ரம் அதில் ஒன்று . பிரதத்தனுக்கு உப 
தேசம் செய்தது . மற்சென்று அஜாதசத் 
துருவின் உபதேசம் கூறப்பட்டு இரு 
இறது . பின்னும் பலவிஷயங்கள் அடங்கி 
இருக்கின்றன. 

யஜுர்வேதம் வாஜஸநேயி அல்லது 
ஸ்வேத யஜுர்வே தங்களில் சூக்ஷமம் உள் 


வசிட்டர் சதை 


ஏழா 


வேதம் 


1509 


வேதம் 


ளது . 


சடைசி 


னும் 


அதில் பிரதான பாகம் மந்திரங்க 
ளும் , அதைச்சேர்ந்த சந்திதத்தில் நாற் 

அத்தியாயங்களும் அடல்கியிருக் 
கின்றன . அவை வேற்றுமைப்பட்ட அ .5 
ந்த கந்திகளாகப் பிரிக்கப்பட் டிருக்கின் 
றன . ஒவ்வொரு சந்திகமும் , தோத்திரல் 
சளாக இருக்கின்றன இதில் உள்ள அநு 
வாகங்களின்தொகை ( உ அசு ) ; வாக்கியங்க 
ளின் தொகை ( கக அள ) ஆகவும் காணப்படு 
கிறது . அத்யயனங்கள் பல்வேறு வகைப் 
பட்ட நூற்றப்பதினேழு கந்திகள் அடங் 
கினவையாகக் காணப்படுகின்றன. 
யஜுர்வே தமாயினும் இருக்குவேததோத் 
திரங்களைப்போல இருக்கின்றன , யஜுர் 
வேதம் அப்பெயரின் பொருள் படி நை 
வேத்யங்கள் , வேள்விகள் செய்யும் முறை 
கூறப்பட்டதாக இருக்கிறது . முரலும் 
இரண்டுமாகிய அத்தியாயங்களில் அமா 
வாச்யை , பூர்ணிமைகளில் செய்யப்படும் 
வேள்வியில் கூறப்படும் தோத்திரங்களும் , 
கடையில் ஆறு பிரகரணங்களில் பிதுர் கர் 
மங்களைப் பற்றியும் , மூன்றாவது அத்தி 
யாயம் , நித்தியாக்கினி நிவேதனத்தைப் 
பற்றியும் , அடுத்த ஐந்து அத்தியாயங்கள் 
அக்கினிஸ்தோமத்தையும் அதில் செய்யும் 
சோமபானத்தையும் , மற்ற இரண்டு அத்தி 
யாயங்கள் வாஜபேயம் , இராஜசூயம் , 
இவைகளைக் குறித்த சடங்குகளையும் , பதி 
னொன்று முதல் பதினெட்டு வரையிலும் 
உள்ள எட்டு அத்தியாயங்கள் ஓமாக்கினி 
வேதத்தையும் , பத்தொன்பது முதல் இரு 
பத்தொன்றாவது அத்தியாயங்கள் வரை 
சௌத்திராமணி யாசமும் கூறப்பட் 
டிருக்கிறது . இருபத்திரண்டு முதல் இரு 
பத்தைந்துவரையில் அசுவமேதத்தில் உப 
யோகிக்கும் பிரார்த்தனைகள் 
யிருக்கின்றன. அடுத்த இரண்டு அத்தி 
யாயங்கள் பலவிஷயங்களைக் குறித்த 
வைகளாக இருக்கின்றன பின்னிரண்டு 
அத்தியாயங்களில் புருவமேதமும் நாரா 
யணபலியை ஒத்த சடங்கும் கூறப்பட் 
டிருக்கிறது . முப்பதும் , முப்பத்தொன் 
றும் இவைகளே அடங்கி இருக்கின்றன . 
அடுத்த மூன்று அத்தியாயங்கள் சருவமே 
தம் கூறப்படும் . அடுத்த அத்தியாயம் 
பித்ருமேதம் கூறும் . கடையில் ஐந்து தத 
குறித்ததாகவும் , 

அவற்றில் 
நான்கு , யக்யம் , தவம் , நியமம் முதலிய 
சமயக் கிரியைகளைக் குறித்தனவாகவும் 


இருக்கின்றன . 

அத்தியாயம் , 
ஞானபோதகமாயிருக்கிறது . தோத்திர 
பாகத்தில் பிரஜாபதி , பரமேஷ்டி , சாரா 
யணன் என்கிற தெய்வ 

என்கிற தெய்வ புருஷர்களைக் 
குறித்துச் சொல்லப்பட்டிருக்கிறது . அக் 
இனி மூலகாரணமாகவும் சொல்லப்பட் 
டிருக்கிறது . சூரியனும் , வாயுவும் , சந்திர 
னும் 

அவ்வாறாகக் கூறப்படுகின்றனர் . 
காலங்கள் சோதி வீசுகிறவன் இடத்தில் 
பிறந்தன . பின் அருவலக்ஷணம் கூறப்படு 
கிறது . இந்த வேதத்தின் நாற்பதாவது 
அத்தியாயம் ஈஷவா ஹியம் என்னும் உப 
நிஷத்தாக இருக்கிறது. அந்த உபநிஷத் 
செய்தவன் ததியக்கன் ஆக இருக்கிறான் . 
மத்தியந் தன சாகத்திற்குச் சம்பந்தமாகிய 
இந்த வேதத்தின் இரண்டாவது பாகம் 
சதபதிய 

பிராம்மணமென்று 

பணமென்று பெயர் 
பெறும் , அது முழுதும் பிரபா தகம் என் 

அத்தியாயங்களாகச் செய்யப்பட் 
டிருக்கிறது . சந்திகங்கள் எனும் சிறு 
பிரிவுகளும் அடங்கியிருக்கின்றன . முதலா 

இரண்டாவது காண்டங்களில் 
பௌர்ணமி அமாவாசிசளில் செய்யப் 
படும் சடங்குகளையும் , ஓமாக்கினி முதலிய 
சடங்குகளையும் , சோமபானம் சித்தம் 
செய்யவேண்டிய விதத்தையும் அதைக் 
குறித்த ஜயாதிஸ்தோமம் முதலிய சடங்கு 
களையும் , ஐந்தாவது காண்டம் இராஜசூயத் 
தையும் , அடுத்த நாலுகாண்டங்கள் அக் 
கினிப்பிரதிஷ்டையையும் கூறும் 

பத்தா 
வது காண்டம் அக்கினிரகஸ்யம் எனப்பட்டு 
இச்சடங்குகளினால் ஆம் பயன் கூறும் . 
இரண்டாம் பாகத்தைச் சேர்ந்த மூன்று 
காண்டங்கள் 

சௌத்ராமணி யாகத்தை 
யும் , அசுவமேதத்தையும் கூறும் . பதினா 
முவதுகாண்டம் 

விரயத்து ஆரண்யகம் 
என்னப்படும் . இதில் அசுவமேத புருஷ 
மேத லக்ஷணம் கூறப்பட்டிருக்கிறது . 
சதபதப் பிராம்மணத்தின் பதினாலாவது 
காண்டத்தில் சொல்லப்பட்ட பிரகதா 
ரண்யம் வாஜஸநேயி அல்லது சுவேத 
யஜுஸின் முடிவாக இருக்கிறது . இதை 
விரய தாரண்யகம் 

என்று வழங்கு ர் . 
இதன் பிரசங்கி யாஞ்ஞவற்கியர் ; பின் உலக 
அழிவையும் , விராட் சுவரூபத்தையும் , 
மனுஷோற்பத்தியையும் , பிராணிகளின் 
பிறப்பையும் கூறியிருக்கிறது . பின் 
பாலகி , கார்க்கயன் , கார்க்கேயன் முதலி 
யோர் கதை கூறப்பட்டு இருக்கிறது . இக் 


அடங்கி 


யக்ஷனைக் 


வேதம் 


1510 


வேதம் 


கம் 


என் 


சாம 


கணம் 


கதையில் - ஆத்மா , அகாத்ம லகூணம் 
கூறப்படுகிறது . 

யாஞ்ஞவற்கிய 
மைத்திரேயி சம்வாத பரமாத்ம லக்ஷணம் 
கூறப்படுகிறது . அப்பால் அதர்வணன் , 
ஆக்ரேசன் முதலியோர்க்கு உபதேசித்த 
மந்திரங்கள் கூறப்படுகின்றன . பின் அஸ் 
வரி தேவர்க்குத் ததியக்கனால் கூறப்பட்ட 
பிரசங்கம் கூறப்படுகிறது , ஆறாவது 
அத்தியாயத்தில் யாஞ்ஞவற்கிய ஜாக சம் 
வாதம் அடங்கியிருக்கிறது . பின் கானவ 
சாகச் சம்பந்தப்பட்ட அநுரூப்பத்திரத் 
தோடு வாஜஸகேயி என்னும் அட்டவணை 
சேர்க்கப்பட் டிருக்கிறது . 

அப்பால் 
கிருஷ்ணயஜுஸ் அல்லது தைத்திரிய 
மந்திரங்கள் கூறப்பட்டிருக்கின்றன . இது 
எழு காண்டங்களாகப் பிரிவு செய்யப்பட் 
டிருக்கிறது . இதில் ஐந்துமுதல் எட்டு 
வரையில் அத்யயனம் , பிரக்ஷணம் , அல் 
லது பிரபாதங்கள் அடங்கி யிருக்கின் 
றன . ஒருகாண்டத்தில் இராஜசூயம் என் 
னும் யாகம் கூறப்பட்டிருக்கிறது . இதில் 
ஒன்பது முழுக்காண்டங்களும் பிரசா 
பதியாலும் , சோமனாலும் , அக்கினியா 
லும் , பலதேவர்களாலும் 

கூறப்பட்ட 
வைகளாகக் காண ப்படுகின் 

றன . கடைசி 
காண்டத்தில் வராக அவதார கதைக்குப் 
பூர்வமான புராணம் 

கூறப்படுகிறது . 
இதிலிருந்து கற்பமென்னும் 

கணித 
காலம் குறிப்பிக்கப்படும். பின் உலகோற் 
பத்தி கூறப்படுகிறது . ஒரு பிரகாணத் 
தில் யாகாசிரியனுக்கு ஆயிரம்பசு கொடுக் 
கும்படி கூறியிருக்கிறது . இதில் தைத் 
திரியம் , நாராயணம் , மகாநாராயணம் 
என்னும் மூன்று உபரிஷத்துக்கள் பிரிவு 
படும் . பின் வாருண பிருகு சம்வாத பிரம 
லக்ஷணம் கூறப்படுகிறது . அதை அறிந்த 
வன் பெறும் பேறு கூறப்படுகிறது . இது 
இரு வருண உபநிஷத் எனப்படும் . பின் 
சர்வதேவ வணக்கம் 

கூறப்படுகிறது . 
யஜுர் வேத சாகையில் மைத்திராயணி 
உபநிடதம் கூறப்படுகிறது 
உபநிஷத் கூறப்பட் டிருக்கிறது. பின் 
சவே தாச்வதரரால் ஒரு உபநிஷத் கூறப் 
படுகிறது . அதற்கு அவர் பெயரே பெய 
ராய் வழங்கும் . இது வேதப்பொருள் 
விளக்கத்தில் இருந்து சுருக்கி எழுதியது . 
சாமவேதம் - இது ஒரு விசேஷமகி 

பெற்றது . இதன் சொல்லிலக்க 
ணப்படி 

இதற்குப் பாபநிவாரணமாகிய 


பலத்தைத் தருவது என்பது பொருள் . 
சாமவேதத்தின் பிரதான பாகம் ஆர்ச்சி 

என்னப்படும் . ஆர்ச்சிகத்தின் இர 
ண்டு பிரிவுகளில் இருந்து காணப்பட்ட 
படி அவைகள் அரை அத்தியாயங்களாக 
வும் , தசதீ என்னும் பிசகாணங்களாகவும் 
உட்பிரிவு செய்யப்பட்ட ஆறு பிரபா தங்க 
ளாக ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது . ஒவ் 
வொரு பிரபா தீகத்திலும் , பத்துத் தசதீக் 
களும் , ஒவ்வொன்றில் சரியாகப் பத்து 
வாக்கியங்களும் அடங்கி யிருக்கின்றன . 
பிரார்த்தனைகளின் அதே திரட்டு அதே 
வரிசைக் கிரமப்பிரகாரம் கீதமாகச் சித்தப் 
படுத்தப்பட்டுக் இராமசேயகானம் 
கிற பெயரினால் பதினேழு அத்தியாயங்க 
ளாகப் பாகிக்கப்பட்டு இருக்கிறது . இதை 
அர்ச்சிக்கரணம் எனவும் கூறுவர் . 
வேதத்தின் மற்றொருபாகம் ஆரண்ய 

எனப்படும் . இதில் ஒருபாசம் 
உயிர் அளபெடைகளும் ஈருயிர்ப்புணர்ச்சி 
களை இரண்டு அல்லது பல அசைகள் 
ஆக்குவதும் , ஒசையை ஒழுங்கு செய்வ 
தற்கு இலக்கங்களை ஏற்படுத்தும் இலக்க 
ணங்களும் அடங்கி விருக்கின்றன . ஆர் 
ஷய பிராம்மணம் என்கிற பெயரினால் 
சாமவேதத்தின் இரண்டு பாகங்களுக்கும் 
அட்டவணை இருக்கிறது . 

இருக்கிறது . தோத்திரங் 
களைக் கீதமாகப் பாடும் விதமும், அதைக் 
காதுக்குக் கேளாவிதம் ஓதும் படியும் , பின் 
ஆர்ச்சிககானம் என்னும் பெயரினால் அதே 
விதமாய் ஓதும்படியும் கூறும் . 
ருகக்கானம் என்றே விகற்பகரண விதி 
விலக்கு ஓதல்களும் கூறப்பட்டிருக்கின் 
றன . ஊக்கானம் என்கிற வேறொருகான 
மும் கூறப்பட்டு இருக்கிறது . 
நான்கு கிரந்தங்கள் விரிவாய் இருக்கின் 
றன . ஒன்று சாரதிவிஷம் , மற்றொன்று 
அத்பூதபிராம்மணம் , மூன்றாவது பஞ்சவி 
விஷம் . தாத்தியம் என்னும் மற்றொன்று 
சாயனாசாரியரால் வியாக்யானம் செய்யப் 
டட்டிருக்கிறது . பஞ்சீகம் என்னும் இரண் 
டாவது காண்டம் , அக்கினிஸ்தோமம் என் 
னும் சமயாசார சடங்கைக்கூறி இருக்கி 
நது . சாந்தோக்யம் இதில் இருந்து எதே 
செழுதப்பட்டதாம் . இது ஞானபோதனா 
விஷயம் கூறும் . பின் சுவேதசேது , உத் 
தாலகர் இவர்களின் சம்வாதம் கூறப்படுகி 
றது . அப்பால் பிராச்சீனசாலன் , சத்ய 
ஜயன் , இந்திரத்யுமன் , ஜனன , ஊதி 


அனி 


பின் காதாக 


மை 


வேதம் 


1511 


வேதம் 


BOUT 


வண 


நன , பின் 


லன் முதலியோர் கூடிப் பிரமவிசாரணை 
செய்தமை கூறப்பட்டிருக்கிறது . 
பால் உத்தாலக அசுவபதி ஞான விசா 

சம்வாதம் கூறப்பட்டிருக்கிறது . 
சாமவேதத்தின் 

மற்றொரு உபநிடதம் 
தலவகாரசாகைக்குச் சம்பந்தமான தாய் 
இருக்கிறது . கேன உபநிடதம் என்று 
சொல்லப்படுவது இதில் சம்பந்தப்பட்டது. 
பின்னும் பலவகை விஷயங்கள் 

விஷயங்கள் இந்த 
வேதத்திற் கூறப்பட்டிருக்கிறது . 
வேதப்பொருள் விளக்கத்தில் இருந்து 
எழுதப்பட்டது . 

அதர்வணவேதம் அதர்வணத்திற் 
குச் சேர்ந்த சன்னி சம் அல்லது தோத் 
திரம் , இருபது காண்டங்களாக இருக்கி 

அது அநுவாசங்கள் , சூக்தங்கள் 
ரிக்குகளாக உட்பிரிவு செய்யப்பட்டிருக் 

பிரபாதங்களாகப் பிரிக்கப்படும் 
விதமும் காட்டப்பட்டிருக்கிறது . வாக்கி 
யங்கள் ஆறாயிரத்துப் பதினைந்தாகவும் , 
நூற்றுக்கு மேற்பட்ட அனுவாகங்களாக 
வும் , எழுநூற்றறுபதுக்கு மேற்பட்ட 
சூக்தங்களாகவும் , ஏறக்குறைய நாற்பது 
பிரபாதங்களாகவும் இருக்கின்றன . அதர் 
வணவேதத்தின் நடையைக்காட்ட ஒரு 
வாக்கியம் 

குறிக்கப்பட்டு இருக்கிறது 
ஆதிபுருஷனைப்பற்றி ஆயிரம் அஸ்தம் 
உடையவன் 

கூறப்பட்டிருக்க 
பத்தொன்பதாவது காண்டத்தை 
அடுத்த சூக்தத்தில் கிருத்திகை முதல் 
இருபத்தேழு நக்ஷத்திரங்கள் அவற்றின் 
இரமத்தில் கூறப்பட்டு இருக்கின்றன . அது 
ஆசிலேஷமாசத்தின் கடையில் அல்லது 
மாகமாசத்தின் 

ஆரம்பத்தில் அயனத் 
தைக் குறிக்கின்றது . 

பத்தொன்பரா 
காண்டத்தின் நாலாவது அநுவாகத் 
தில் ஒரு மந்திரோச்சாடனம் கூறப்பட்டு 
இருக்கிறது . அது யதார்த்தமாகப் பயல் 
கரம் உற்றதாய் இருக்கிறது. முக்கிய 
மாய் ( உ a ) ( c . ) (60 ) இப்பக்ஷமுள்ள 
சூக்தங்களாக இருக்கின்றன , அது சபித் 
தல்களுக்கு மாதிரியைக் காட்டப் போது 
மான தாய் இருக்கிறது . ஓ குசைப்புல்லே , 
ஒ இரத்தினமே , என்னுடன் பகைச் 
கும் எல்லோரையும் நாசம் செய்க என 
மந்திரம் ஒன்று கூறப்பட்டிருக்கிறது . 
இவ்வே தம் சத்துரு நாசத்தின் மந்திரம் 
களைப்பற்றிக் கூறப்பட்டு இருக்கிறது . 
ஆயினும் அதை அப்படி யூகிக்கவொண் 


ணாது . ஏனெனில் ஆபத்து நிவர்த்தியின் 
பொருட்டாம் . கோபதப் பிராம்மணம் 
இவ்வேதத்தின் இரண்டாவது பாகத்துக் 
குச் சம்பந்தமாகக் காணப்படுகிறது . இது 
ஐந்து பிரதாபங்களைக் 

கொண்டிருக்கி 
றது . இதன் 

முதலாவது அத்தியாயத் 
தில் பிரபஞ்சத்திற்குக் காரணம் பிரம 
மென்று கூறப்பட்டு இருக்கிறது , நாலா 
வது பிரகரணத்தில் அதர்வணர் ஒருபிரஜா 
பதியாக யோசிக்கப் படுகிறார் . 

படுகிறார் . ஐந்தா 
வது அத்தியாயத்தில் முதற்புருஷன் சம் 
உற்சாத்தோடு உண்டானவ 

வனாக 
ணப்படுகிறான் . ஐந்தாவது பிரகாணத் 
தில் மத அளவையும் கூறப்படுகிறது . அம் 
பால் ஐம்பத்திரண்டு உபநிஷத்துக்கள் 
கூறப்பட்டிருக்கின்றன . அப்பால் ஆறும் 
பின் எட்டும் வேதாந்தவிஷயத்தை நிரூபிக் 
கின்றன. ( டுஉ ) உபநிடதங்களில் முதல் 
பதினைந்து சௌாசியங்களில் 
சொல்லப்பட்டனவாகக் காணப்படுகின் 

பின் பிரமன் அதர்வணனுக்கும் , 
அதர்வணன் அங்கீரனுக்கும் , அங்கீரன் 
சத்தியவகனுக்கும் கூறிய பிரம்மஞான உப 
தேசம் கூறப்பட்டிருக்கிறது . பின் அங்கீ 
ரச சௌநக சம்வாதம் கூறப்படுகிறது . 
பின் ஞான சாஸ்திரப்பெருமை கூறப்படு 
கிறது . அதன்பின் குகேசன் , சத்தியகாமன், 
கர்க்கன் , சௌரயானி , கௌசல்யன் , காச் 
தியாயனன் , வாய் தர்பி இவர்கள் பிப்பிலா 
தனை நோக்கித் தேகத்துடன் தேகிக்குள்ள 
சம்பந்தத்தைப்பற்றியும் , ஆத்மாவுடன் அந் 
தக்கரணங்களின் சம்பந்தத்தைப் பற்றியும் , 
வினாவிய சம்வாதம் கூறப்பட்டிருக்கிறது. 
அப்பால் ஒன்பது உபநிடதங்கள் முக்கிய 
மல்லாமையால் எவரும் வியாக்கியானம் 
செய்திலர் . மந்தயூகம் நான்குபாகங்களாக 
இருச்சின்றது . இதில் மகாமுக்கியமான 
விஷயம் அடங்கி இருக்கிறது . பதினாறு 
முதல் இருபத்தெட்டு வரையிலும் உள்ள 
உபநிடதங்கள் வியாக்கியானம் செய்யப் 
படவில்லை . 

இருபத்தொன்பது முதல் 
முப்பத்து நான்கு வரையிலும் உள்ள உப 
நிடதங்கன் நிருசில்க தாபதியம் ஆகின் 
றன. இவற்றில் முதற்கண்னது பூர்வ 
தாபரியம் ஆகின்றது . கடைசி உபநிடதம் 
உத்தமதாபரியம் ஆகின்றது . அடுத்த இர 
ண்டு அத்தியாயங்கள் வாஜசரவசனை அவன் 
குமாரன் நச்சிகேதன் தன்னை யாருக்குப் 
பலிகொடுக்கப்போகிறீர் என்று கேட்ட 


என்று 


வேதராசி 


1512 


வேதாங்கங்கள் 


இல்லை. 


இன்றன . 


பிரசனைகள் அடங்கி இருக்கின்றன . கேன புதைந்து யாகஞ்செய்ய நிலத்தையுழுத 
உபஷேத் அதர்வணத்தின் முப்பத்தேழா சாகனிடம் அகப்பட்டது . அக்குழந்தையை 
வது உபநிடதமாக இருக்கிறது . முப்பத் யெடுத்து வளர்த்துச் சீதையெனப் பெயரி 
தொன்பதாவது முதல் நாற்பதாவது வரை ட்டு இராமருக்கு மணஞ்செய்வித்தான் . 
விலுள்ள இரண்டு உபடே தங்கள் நாராய 2. குசத்துவசன் தேவியாகிய மாலாவதி 
ணத்தின் முதலாவது இரண்டாவது பாகம் யின் குமாரி . இவள் பிறந்தகாலத்து வேக 
களாச இருக்கின் றன . அடுத்த மூன்று உப வொலி செய்துகொண்டு சூதிகா கிருகத் 
நிடதங்களுக்கு வியாக்கியானம் 

திருந்து வெளிப்பட்டன ளாதலால் இவ் 
அருந்தவல்லி , பிருகுவல்லி எனும் இர ளுக்கு வேதவதி யென்று பெயருண்டா 
ண்டு உபநிட தங்கள் தைத்திரீயம் , வாருணி மற்று , இவள் இலக்ஷமியம்சம் . இவள் தவத் 
என்ற பெயர்களால் விளங்கப்பட்ட கிருஷ் திருக்கையில் இராவணனால் பரிசிக்கப் 
ணயஜுஸின் அரண்யகத்திலிருந்து எழு பட்டுத் தேகத்தைவிட்டுச் சீதையாய்ப் 
தப்பட்டனவாய் நாற்பத்தைந்து நாற்பத்தி பின் அக்னியிற் சென்று அக்னிதேவன் 
னாலைத் தொடர்ந்தவைகளாகச் காணப்படு 

சொற்படி மூன் றுலக்ஷ திவ்யவருஷம் 
மற்ற ஏழு உபநிடதங்களும் தவஞ்செய்து சுவர்க்கலஷ்மி யாயினள் . 
வியாக்கியானம் செய்யப்படவில்லை . 

இவள் பின்னர் யஞ்ஞகுண்டத்திலுதித்துப் 
2. ( - ) இருக்கு , எசுர் , சாமம் , அதர் பாண்டவர்க்குத் தேவியாய்த் திரௌபதி 
வணம் . உபவேதம் , ( ச ) ஆயுள்வேதம் ; யாயினள் . இவள் முதல்யுகத்தில் வேத 
அருத்தவேதம் , தனுர்வேதம் , காந்தருவ வதி , இரண்டாவதுயுகத்தில் சீதை , மூன் 
வேதம் . 

முவது யுகத்தில் திரௌபதியானமையால் 
/ வேதராசி - ஒரு வேதியன் தான் காலம் இவளுக்குத் திரிஹாயணி யென்று ஒரு 

அடைந்து யமபுரத்தின் வழிச் செல்லுகை பெயர் . ( பிரம்மகைவர்த்தம் . ) 
யில் பாபிகள் துன்புறு தலைக்கண்டு அவர்க் வேதவல்லி இவள் பிரமன் பாதத்தில் 
குத் தான் செய்த காவிரிஸ் சான பலத்தில் உதித்தவள் . தக்கன் தேவி . தக்கயாகத் 
சிறி , உதவிச் சுவர்க்கம் அடைந்தவன். தில் காளியால் தலையறுப்புண்டனன் . 
தேவி சந்திரகாந்தை . 

வேதவன் மன்- சிங்கவருமனைக் காண்க , 
வேதருஷபன் பானு வென்னும் தக்ஷகுமா வேதவிரதன்.-- சாரதையைக் காண்க , 

ரியின் புத்திரன் . தந்தை தருமன் . வேதனம் - ( கூலி ) காரியமானம் , காலமா 
வேதவதி - 1. வேதமோதிக்கொண்டு இரு னம் , காரிய காலமான மென (ங ) வகை . 
ந்த குசத்துவசர் வாக்கில் பிறந்தவள். இச்சுமையை இந்த இடத்தில் வைத்தா 
இவள் மகாலஷ்மியின் அவதாரம் . குசத்து லிவ்வளவு கூலியென்பது காரியமானம் , 
வசரைத் தம்பன் என்னும் ஒரு அரக்கன் வருஷ , மாத , நாள்களில் பெறும் வேத 
கொலை செய்ததால் தவ மேற்கொண்டு னம் காலமானம் , இத்தனை காலத்துள் 
தவஞ் செய்கையில் திக்கு விசயத்தின் இந்த வேலை செய்து முடித்தா லிவ்வளவு 
பொருட்டு வந்த இராவணன் சண்டு மோ கூலியெனல் காரியகாலமானம் . 
சித்துக் குழலைப்பற்றினன் . இவள் கோபி வேதன்- விஷ்ணுசருமன் குமாரன் . இவன் 
த்து நீ தொட்டவுடலை வைத்திருப்பதில்லை தந்தை பொருட்டுத் திருவேங்கடத்தில் 
யெனத் தீமூட்டி இனிவரும் பிறப்பில் உன் தீப கைங்கர்யஞ் செய்து தந்தையை நா 
னையும் உன குலத்தாரையும் சாம்பராக்கு கத்திலிருந்து மீட்டவன் . 
வேன என்று சபித்துத் தீயிற்குளித்தனள் . வேதாங்கங்கள் - (சு ) இவை : சிக்ஷை , 
அவ்வகை இலங்கையில் ஒரு தாமரைப் வியாகரணம் , சந்தம் , நிருக்தம் , சோதி 
பொய்கையில் குழந்தையுருவாகி யிருக்கை ஷம், கல்பம் என்பன . இவற்றுள் சிக்ஷை 
யில் இராவணன் எடுத்து 
எடுத்து அரண்மனை என்பது , 

பாணினியால் இயற்றப்பட் 
சென்று சோதிடரை நோக்கி இக்குழந்தை டது இதனுள் வேதசப்தங்களுக்கு அக்ஷ 
யைப் பற்றிக் கேட்டனன் , சோதிடர், சத்தானம் , 

உதாத்தானுதாத்த ஸ்வரித 
இவள் , இங்கு இருக்கின் இலங்கை அழி ஞானங்கள் கூறப்படுவது . வியாகாணம் 
யும் என் றனர் , அதனால் குழந்தையைப் இதற்குப் பாணினி கர்த்தா , காத்யாயன 
பெட்டியிலடக்கிக் கடலில் விட்டனன் . ரும் , பதஞ்சலியும் வியாக்யானம் செய் 
அப்பெட்டி கடலில்மி தந்து மிதி சென்று திருக்கின்றனர் . இதில் வேதசப்தங்களின் 


வேதாத்யயனம் செய்யலாகாத நாடகள 1513 


வேதாந்ததேசிகர் 


பிரகிருதி பிரத்யக்ஞானம் விசதமாகக் 
கூறியிருக்கிறது . சந்தம் இதற்குப் பிங்கல 
முனிவர் கர்த்தர் ; இதில் வேதத்திற் கூறப் 
பட்ட காயத்ரி முதலியவற்றின் சந்தங் 
களின் ஞானம் போதிக்கப்படும் . நிருக்தம் 
இதற்கு யாஸ் கமகருஷி கர்த்தர். இதில் 
வேதமந்திரங்களின் பயனைத் தெளிவாக் 
கும்வகை அப்பிரசித்த பதங்களின் அர்த் 
தங்கள் போதிக்கப்படும் . பின்னும் வேத 
சப்தரிகண்டும் இதில் உண்டு. சாகபூர்ணி 
நிருக்தமும் உண்டு . இது பதகாண்டம் , 
அர்த்தகாண்டம் என இரண்டு வகையாக 
இருக்கிறது . சோதிஷம் . இதற்கு ஆதித் 
யாதியர் கர்த்தாக்கள் . இதில் வைதிக கர் 
மங்களின் தொடக்கத்திற்குக் கால ஞானத் 
தையும் , அதன் பலத்தையும் கூறப்படும் . 
கல்பம்- இதற்கு ஆச்வலாயனர் , காத்யா 
யனர் , ஆபஸ் தம்பர் , போதாயனர் , வைகா 
னஸர் , த்ராஹ்யாயனர் . பாரத்வாஜர் , சத் 
யாஷாடர் , ஹிரண்யகேசி முதலியவர்கள் 
கர்த்தாக்கள் . இது யஞ்ஞகர்மங்களை அநுட் 
டிக்கும் விதத்தைப் போதிக்கும் . 
வேதாத்யயனம் செய்யலாகாதநாட்கள் 
அஷ்டமி , அமாவாசை , பௌர்ணமி , சது 
ர்த்தசி , அரசர்க்காபத்துக்காலம் , பூகம்பம் , 
இடிமுழக்கம் அசுபகாலம் என்பவையாம் . 
( ஆசாரக்கோவை ) 
வேதாந்தசுப்பிரமணிய பிள்ளை 
திருப்பூவணத்திலிருந்த கவிவல்லவர் . மயூர 
கிரிப் புராணம் பாடியவர் . 
வேதாந்தசூடாமணி - துறைமங்கலம் சிவப் 
பிரகாச சுவாமிகள் 

சுவாமிகள் மொழி பெயர்த்த 
ஏகாத்மவாத நூல் , இது வேதாந்த சூளா 
மணி என்றும் பெயர் பெறும் . 
வேதாந்த சூத்திரம்- இது வியாசரால் இயற் 
றப்பட்ட மீமாம்சை , இது நான்கு அத்தி 
யாயங்களும் நூற்று ஐமபத்தாறு அதிகா 
ணங்களும் ஐந்நூற்றைம்பத்தைந்து சூத்தி 
சங்களும் பெற்றது. இது புறச்சமய நிரா 
சாணம் , ஞானசாதனம் , வீடு பேறு முத 
லாயின கூறும் . இதற்கு நீலகண்டர், 
சங்கரர் , மாத்வர் , இராமானுஜா அவரவர் 
மதச்சார்பாக பாஷியம் செய்திருக்கின் 
றனர் . 
வேதாந்ததேசிகர் வேங்கடேச கண்டாம் 
சரான இவர், கலி ( சகல) க்குமேல் 
சுக்ல புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமை 
திருவோண நக்ஷத்திரம் சுக்ல ஏகாதசியில் 
காஞ்சயில் அருந்ததரிகளுக்குத் தோதா 


சம்மன் திருவயிற்றில் பன்னிரண்டு வரு 
ஷம் இருந்து அவதரித்தவர் . ( இவரைப் 
புதன் கிழமையில் அவதரித்தவர் என்றும் 
சிலர் கூறுவர் . ) இவர் திருவேங்கட முடை 
யான் எனப் பிள்ளைத் திருநாமம் பெற்று 
அப் புள்ளாரிடம் பல நூல்களையும் சற்று 
வல்லவராய்த் திருமங்கையார் என்கிற கன் 
னிகையை மணந்து பல திருப்பதிகளைச் 
சேவித்துத் திருவயிந்திரபுரஞ் சென்று 
பெரிய திருவடிகளைக் காண விருப்புள்ளவ 
சாய் ஒளஷதாத்ரி சிகரத்தில் உள்ள ஆல 
மாத்தடியில் கருட மந்திரர் தியானித் திரு 
ந்து பெரிய திருவடியைத் தரிசித்தவர் : 
அவரால் அயக்ரீவ மந்திரம் உபதேசிக்கப் 
பெற்று அயக்கிரீவ ஸ்தோத்திரம் , கருட 
பஞ்சகம் முதலிய கிந்தஞ்செய்தனர் . இவர் 
சாளமாகக் கவிசொல்லும் திறமை கண்டார் 
இவர்க்குக் கவி தார்க்கீக சிங்கமெனப் பெய 
ரிட்டு அழைத்தனர் . வித்யாரண்யர் அரசன் 
பெண்ணைப் பிடித்திருந்த பேயை யோட் 
டக் கேட்டுக்கொள்ள மறுத்தவர் . ஒரு 
மாயாசந்நியாசி இவரை வெல்ல வேண்டிக் 
குளத்துத் தண்ணீரைக் குடித்து இவர்க்கு 
வயிற்றில் உபாதியுண்டாக்கினன் . அதனை 
இவர் வயிற்றின் உபாதியால் அறிந்து அரு 
கிருந்த தம்பத்தைக் கீறினர் . அம் மாயாசம் 
நியாசி உண்ட நீரெல்லாம் அத் தம்பத்தின் 
வழி ஒழுகியது . மீண்டும் வித்யாரண்யர் 
வேண்ட இராஜ கன்னிகையைப் பிடித் 
திருந்த பேயைப் போக்கி வித்யாரண்யர் 
அரசனிடம் பொருள் பெற்றுத் தருகிறேன் 
நீர் வந்து காணுமென அனுப்பிய திரு 
முசத்திற்கு நாம் அரசனைப் பொருளாக 
எண்ணோமென மறுமொழி யிரண்டுமுறை 
எழுதிவிட்டவர் , இம்மறுமொழியால் வித் 
யாரண்யர் இவரது வைராக்கிய முடை 
மைக்கு மகிழ்ந்து இவர் திருவடிகளில் ஈடு 
பெற்றனர் . இவர் பராசபட்டர் சொற்படி 
மாயா வாதிகளை வென்று பெருமாளால் 
வேதாந்த தேசிகத் திருகாமமும் , பிராட்டி 
யாரால் ஸர்வதர்திர ஸவ தந்திரர் என்ற 
திருநாமமும் பெற்றவர் . இவர் ஸ்வப்பனத் 
தில் உடையவரது திருவடி தீகை பெற்று 
அஷோபயமும் , வித்யாரண்யர் இவர்களுக் 
குண்டான வாதத்தை " அவனாதத்வம் 
வனா” என்பதனால் நியாயமெழுதி வித்யா 
ரண்யரைப் பங்கப்படுத்தினர் . இதனால் 
வித்யாரண்யர் பொருமைகொண் 
அருளிச்செய்த சத்தூஷணி செந்தத்திற் 


இவர் 


190 


வேதாந்ததேசிகர் 


1514 


வேதாந்தி 


குத் தோஷங்கூறிச் சகாரத்தின் மீது குத்தி தார்க்கீக சிம மென்னும் பெயர் தகுமெ 
யனுப்பினர் . அதனால் இவர் , ( சகாரகமர்த் ன்று அழைக்க உடன்பட்டுப் பெருமாளைத் 
தனம் ) என்னும் கிரந்தஞ்செய்து மற்றொரு துதிக்கத் தொடங்கினர் . அழகிய மணவாள 
குத்திட்டு வென்றனர் . கிருஷ்ண மிச்ரர் நயினார் பதகமல சஹஸ் திரம்பாட ஆரம் 
செய்த பிரபோத சந்திரோதயத்திற்கு மா 

பித்து முடிக்காது சோர்ந்தனர் . இவரோ, 
முய்ச் சங்கற்ப சூர்யோதயஞ்செய்து தீர்த் பாதுகாசஹஸ்திரம் என்னும் கிரந்தம் ஆரம் 
தங் கொடுப்பதிலும் அவரை வென்றவர் . பித்து முடித்து அவரை வென்றனர் . பின் 
இவர் , டிண்டிபனை அம்சசந்தேச முதலிய 

சர்வக்கிய சிங்கப்பநாய்க்கனுக்கு அநுக்கிர 
நூல் செய்து வென்று , பாம்பாட்டி விட்ட சித்து வாதனென்னுங் குமாரனைப்பெற்று , 
நாகத்தைக் சருடபஞ்சசத்தால் கிரகித்து கர்தாடை லக்ஷ்மணாசாரியரின் மாணாக்கர் 
அதை அவன் வேண்டக் கொடுத்தனர் செய்த உபத்திரவத்தால் அவ்வூர் விட்டுச் 
இவர் எண்ணெயிட்டுக் கொள்ளுஞ் சமயத் சத்யமங்கலத்தில் வசித்தனர் . பின் கந்தாடை 
தில் அப்பாம்பாட்டி குளத்து நீரையுண்டு லஷ்மணாசாரியர் வேண்டிக்கொள்ள அவர் 
உபாதியுண்டாக்கினன் . அப் பாம்பாட்டி க்கு அருள் புரிந்து ஸ்ரீ பாத தீர்த்தம் பிர 
யை முன் தம்பத்து இருந்து நீர் வடியச் சாதித்து அவருக்குப் புத்திரோற்பத்தியும் 
செய்ததுபோற் செய்து அவனை வென்ற அநுக்கிரகித்துச் சுதரிசன பட்டர் கொடுத்த 
வர் . இவர் திருமலை சென்று பெருமாளைச் சு தப்பிரகாக்யையும் அவர் குமாரரையும் 
சேவித்து மீள்கையில் ஒரு நாள் உபவாசம் பெற்று இராஜ கலகமாகையால் கிரந்தத் 
இருக்க நேரிட இவர் தமது உபாசனாமூர்த் திற்குக் குறைவு வராதபடி அதை மணலிற் 
தியாகிய அயக்கிரீவருக்குத் தீர்த்தமாரா புதைத்து வைத்துப் பொழுதேற வெடுத்து 
தித்துத் தாம் ஒரு செட்டிவீட்டுத் திண்ணை முதலிகளுடனும் குமாரருடனும் சத்திய 
யில் கண்ணுறங்கினர் . அயக்கிரீவர் செட்டி மங்கலம் அடைந்து கலக மடங்கியபின் 
வீட்டில் குதிரையுருவுடன் அவ்விடமிருந்த திருவரங்க மடைந்து பெரிய பெருமாளைச் 
கடலை மூட்டை முதலியவற்றைத் தின்ற சேவித்துத் திருச்சித்திர கூடத்தில் பெரு 
னர் . 

அச்செட்டி தேசிகரை வேண்டி மாளைக் கோபலராயனால் பிரதிட்டை செய் 
அவர் சொற்படி பால் கொண்டுவந்து கொடு வித்துச் சிலரால் ஏவப்பட்ட பிரமசாரி 
த்துப் பெருமாளுக்கு அமுது செய்வித்த யொருவன் 

வந்து 

கலியாணத்திற்குப் 
னன் , அதனால் குதிரையின் தொந்தரை பொருள் வேண்டுமென அவனைப் பிராட்டி 
நீங்கியது . கொத்தன் ஒருவன் கிணறு சந்நிதியில் அழைத்துச் சென்று பொருள் 
கட்ட இவரை வலிந்தழைத்தனன். இவர் கொடுப்பித்து , திரு அத்யயனோற்சவத் 
இசைந்து கிணறு கட்டி அவரை வென்ற தைத தடைசெய்த குமதிகளை நிராகரித்து 
னர் . இவ்வகையிருக்கையில் அழகிய மண அவர்கள் மந்திரத்தால் வாய்கட்ட அதைத் 
வாள நயினார் என்பவர் இவர்க்குப் பலதீமை தாமே போக்கிக் கொண்டு அவர்களை 
செய்தனர் . அவற்றை இவர் பொறுத்த வென்று பிரமதந்திர சுதந்தரஜீயரால் புற 
னர் , அநந்தசூரிகள் திரு அத்யயனத்திற் மதத்தாரை வெல்வித்துத் தம்மைப் போல் 
குத் தேவபித்ரு , விஷ்ணு ஸ்தானத்திற்கு விக்கிரகஞ் செய்யத் தூண்டிய சிற்பி 
நியமிக்கப் பட்டவர்களைச் சிலர் தடுக்க யொருவன் பொருட்டு அவ்வாறு விக்கி 
அதற்குக் கலங்காமல் தமது உபாசனாமூர்த் சகஞ் செய்து காட்டி வென்று சில நாளி 
திகள் மூவரையும் அந்த இடங்களில் எழுந் ரூந்து நயினாராசாரியர் மடியில் திருமுடி 
தருளச்செய்து அத்யயனம் பூர்த்தி செய்து யும் பிரமரந்திர சதந்திரஜீயர் மடியில் 
எதிரிகளைக் கலக்கஞ் செய்தனர் . அர்ச்சகர், திருவடியுமாகத் திருநாட்டிற் கெழுந்தரு 
ஏகாதசியில் தீர்த்தத்துடன் பொங்கல் பிர ளினர் . இவர் (500 ) வருஷம் இருந்தனர். 
சாதத்தைக் கொடுக்க நிக்ரகித்துப் பெரு இவர் செய்த திருத்தல்கள் வடமொழியில் 
மாள நியமனத்தால் அவர்களைச் சிகை ஹயக்ரீவஸ்தோத்ரம் முதலிய கடு , தமி 
செய்வித்தனர். மாற்றார் அமுதுபடியுடன் ழில் அமிர்தாஞ்சனி முதலிய உச . ( குரு 
பொற்காசு கலந்து பிக்ஷையிட அதனை பரம் ) 
விலக்கியவர் அழகிய மணவாளநயினார் கம் வேதாந்தி பட்டரிடத்து வாதிட்டுத் 
மிருவரில் யாவர் விடிவதற்குமுன் ஆயிரம் சோற்று நம்ஜீயரெனப் பிறகு பட்டம் 
சவி செய்கின்றாரோ அவர்களுக்கே சவி அடைந்த வேதியர் , 


வேதாந்தியாழ்வான் 


1515 


வேப்பல 


வேதாந்தியாழ்வான் - எழுபத்தினாலு சிம் Vetravati is a river called Betmit in 
மாசனாதிபதிகளில் ஒருவராகிய வைஷ்ண the kingdom of Bhopal in Malwa . 
வாசாரியர் . ( குரு பரம்பரை ). 

வேத்திரன் சகாதேவனுக்கு விசையை 
வேதாலபட்டர் விக்ரமார்க்கன் சபையி பிடம் பிறந்தவன் , 
விருந்த வடமொழிப் புலவன் 

வேத்ராசான் - சிந்தித் வீபன் தவஞ்செய் 
வேதாளிகர் --வை தாளியாடுவோர் . 

கையில் வருணன் தேவியாகிய வேத்ரவதி 
வேதிகை -1. தரும புத்திரன் மனைவியரில் அவ்விடம் வர , சிந்துத் வீபன் அவளைப் 
ஒருத்தி . மாளவதேசத்து அரசன் புத்திரி . புணர இவன் பிறந்தனன் . இவன் தபோ 
குமாரன் சாதேயன் , 

பலத்தால் தேவர்களை வருத்த இவனது 
2 , இது யாகாதி காரியல்களில் கும்ப பட்டணமாகிய பிராச்சோதிடபுரம் சென்று 
ஸ்தாபனம் செய்யும் இடம் . எல்லா வேதி துர்ச்கை கொன்றனள் . ( வராக - புவி . ) 
கைகளும் உயரத்தில் எழங்குலமாய் இரு வேநம்பி- கண்ணுவரால் மனிதராகச் சபிக் 
க்கவேண்டும் , எட்டு முதல் பன்னிரண்டு கப்பட்ட உடேந்திரர் . இவர் வேடராய்ப் 
அங்குலம் வரை இருக்கலாம் என்றும் ஓர் பிறந்து வள்ளி நாய்ச்சியாரை வளர்த்தனர் . 
பக்ஷமும் உண்டு , இவ் வேதிகைகளில் வேதன்- அங்கனுக்குச் சுநிதையிடம் உதித்த 
தீகைக்கு நாற்கோண வேதிகை, 

குமாரன் , இவனது தீய ஒழுக்கத்தால் 
காதி பிரதிஷ்டைகளில் தாமரைபோல் தந்தை தூரதேச மடைந்தனன் . வன் 
செய்யப்பட்ட பத்மினி வேதிகை, இரா இருடிகள் சாபத்தால் இறந்தனன் . 
ஜ்யாபிஷேசத்தில் நான்கு பக்கங்களிலும் னிறந்த பிறகு அரசன் இல்லாது இராச்சி 
பத்ராகாரமான ஸர்வதோ பத்ரம் என்னும் யம் அலைந்ததால் இருடிகள் இவனது 
வேதிசை. விவாகத்தில் இருபது கோண தொடைகளை யோமத்திட்டுக் கடைந்தனர். 
முள்ள ச்ரீ தரா என்னும் வேதிகை. (சி.சா ) அதில் நிஷா தன் பிறந்தனன் . 
வேதைச்சக்காம் -கீழ்மேல் ஐந்தும் , தெற்கு நிஷாதனை நாட்டைவிட்டுக் காட்டில் ஓட் 
வடக்கில் ஐந்துமாக ரேகைகளைக் கீறி , டினர் . இவன் குமாரர் நிஷாதர் என்னும் 
கோணங்களினு முள்ள இரண்டிரண்டு வேடராயினர் . பின் இவன் சாரத்தை 
ரேகைகள் கீற இருபத்தெட்டுக் கயிறாம் . ஓமத்திட்டுக் கடைய அதில் விஷ்ணுவின் 
இதில் வடகிழக்கிலே கோணமான கயிற் அவதாரமாய்ப் பிருது சக்கிரவர்த்தி பிறந் 
நிற்குத் தெற்கில் செவ்வி தான ரேகையின் தனன் . பிருதுவைக் குமரனாகப் பெற் 
கீழ்த் தலையிலே , உரோகணியை வைத்துப் நதால் பிராமண சாபத்தினின்று நீக்கின 
பிரதக்ஷிணமாக எண்ணுவது . எண்ணுமிட வன் . இவன் சாபத்தால் நஷ்டமடைந்த 
த்து , உத்திராடம் , அபிசித்தி , திருவோ அரசன் , “ இவன் சாலத்து ஒருவன் பத்தி 
ணம் என்று எண்ணுவது ஷ சக்கரமரம் . னியை யொ ருவன் புணரலா மென்ற விதி 
இந்தச் சக்காத்து நிறுத்தின நாளில் இரே யுண்டாயிற்று . " ( மது . ) ( பிரம புரா ) . 
சையின் தலையிலே , ஏதேனும் தலையில் ஒரு வேப்பமாலை - முடிசூட்டுத் திருவிழாவில் 
கோள் நின்றதாகில் அந்நாள் சுபகாரியங் தடாதகைப் பிராட்டியார்க்குப் பாண்டிய 
களுக்காகாது . 

சுபக்கோள் நின்ற தாகில் பரம்பரைக்குரிய இம்மாலையை அளித்தல் 
செய்தகாரியம் நசியும் . பாபக்கோள் நின்ற மரபு . சித்திரைத் திருவிழாவில் ( அ ) -ஆம் 
தாகில் செய்தகாரியமும் , கர்த்தாவும் சி திருநாள் இக்காட்சிக்குரிய தினம் ( திரு 
வர் . இது விவாகத்திற்குப் பார்ப்பது . 

விளை . ) 
( விதான மாலை .) 

வேப்பற்றூர்க்கண்ணன் கூத்தன் 
வேத்தியின்மலிபு -- தோளால் வலிடமற கடைச்சங்க மருவிய புலவருள் ஒருவர் . 
மன்னனை வாளால் வலய வீரர்மேம்பாட் இவரியற பெயர் கண்ணன் கூத்தன் . இவ 
டினைச் சொல்லியது ( பு வெ .) 

ரூர் வேப்பற்றூர் , ( குறு..s2 . ) 
வேத்திரக்யம் எச்சக்க வனத்தில் உள்ள வேப்பிலை - மகாமாரிக் குரிய பத்ரம் இதனை 
ஒரு நகரம் . இதில் சிலநாள் பாண்டவர் பூதப்பிரேத பிசாசங்கள் விலகும் பொரு 
இருந்தனர் . 

ட்டு மந்திரப் பிரயோகங்கள் செய்யுமிடத் 
வேத்திரவதி - ஒருத்தி . விதிசாதிக்குச் சமி சிம் மகா மாரியின் கலசாதிகள் ஸ்தாபிக்கு 
பத்திலுள்ள பாரியாத்திரகிரியில் உற்பத்தி மிடத்தும் , மஹாமாரியை யெண்ணிச 
யாதி யமுனையோடு கலப்பது . 

சதருதாசத்தின் பொருட்டுச் செய்யும் தம் 


வேமனர் 


1516 


வேலூர்கிழான் 


த்து விறகாகவும் ஆகமங்களிலும் , ஆக்னேய முறை யுழுது அந்தப் படைச்சாலிலாவது 
புராணம் மகாமாரி வித்தையிலும் , கூறப் கன்றாய்க் காய்ந்த கொட்டையை ஓரடிக்கு 
பட்டிருக்கிறது . ( ரமாபில்வா சிவாகம் 

ஒன்றாக சரத்தரையில் நடுவார்கள் , நட்ட 
பாதுலளிஸ்யாத் சரஸ்வ தீ 11 என்பதால் பின் காலத்தில் நீர்ப்பாய்ச்ச கொடியோடும் , 
இது விசேஷம் . முத்துமாரியைக் காண்க ஒடுங்கொடிகளில் அணுக்களில் மண்ணிட் 
வேமனர் - ஒரு தெலுங்குக் கவி . இவர் விஜய டால் அங்கும் வேரோடி காய்கள் விடும் . 
நகரத் தருகிருந்தவர் . இவர் தமது செல் இதன் இலைகள் சிறியவை . நீலங்கலந்த 
வத்தைக் கூத்திக் களித்துத் தம்முடன் பசுமை , காய்களின் நிறம் மண்ணினினத் 
பிறந்தானுக்கு ஆற்றில் விதைத்த தும்மட் திற்குத் தக்கபடி யிருக்கும் , பயிர் விளைவு 
டிக் காய்களின் உள்ளீடுகளைப் பொன் முற்றின் இலையும் கொடியும் பழுத்து 
னாச்கித் தந்து துறவுபூண்டு கல்லொழுக்கம் விடும் . அப்போது பூமியைச் செதுக்கி 
பெற்றவர் . 

விட்டு உழுதால் கொட்டைகள் கிளம்பி 
வேம்பத்தூர்சங்கத்தவர் - இவ்வூர் பாண்டி விடும் . அவற்றைப் பொறுக்கிக் கடலையை 
நாட்டில் மதுரைக்கு வடகிழக்கில் வைகை யுடைத்தும் பிரிப்பர் . இக்கடலையில் எண் 
நதிக்கு வடச்சே யுள்ளது இதற்கு நிம்பை ணெயெடுப்பர் இவ்வெண்ணெயில் பணி 
யெனவும் , குலசேகரச் சதுர்வேதி மங்கல யாரம் செய்வர் ; விளக்கு எரிப்பர் . சோப் 
மெனவும் பெயர் . குலசேகர பாண்டியன் செய்வர் . கழனிகளுக்கு எருவாக்குவர் . 
என்போன் சாகேத புரியினின்றும் வரு ஆமாடுகளுக்கு உணவாக்குவர் . கடலையை 
வித்த ( 200 அ ) வேதியர்க்கு இவ்வூர் வறுத்துத் தின்பர் . 
முதலிய பல அகரங்களைத் தானஞ்செய்து வேலப்பதேசிகர் - திருவாவடுதுறை யா தீ 
அவ்வூரி லிருந்த புலவர்களை நிலைக்கச் னத்துப் பண்டார சந்நிதிகளில் ஒருவர் . 
செய்தமையின் அவ்வகரத்தி லிருந்த புல சிறந்த தமிழ்ப் புலவர் . இவர் பறியலூர்ப் 
வர்கள் அனை வரும் ஒருசோச் சங்கப் புல புராணம் பாடினர் . 
வர்கள் ஆயினர் . இவ் வகுப்புப் புலவர் வேலாயுதம் - இது பார்வதிப்பிராட்டியாரால் 
களைச் சேர்ந்து ஏலியற்றினோ ராவார் . குமாரக் கடவுளுக்குக் கொடுக்கப்பட்டது . 
பாடு துறை யியற்றிய தத்துவராயர் , ஈசான பானுகோபனால் முதனாளினும் , மூன்றா 
முனிவர் , வீரைக்கவிராச பண்டிதர் , ஆள நாளினும் வீரவாகு தேவர் முதலியவர்க்கு 
வந்தான் மாதவபட்டர் , ஸ்ரீபட்டர் , அம்பி நேர்ந்த துன்பத்தைக் குமாரக் கடவுளின் 
காபதி , திருநெல்வேலிப் பெருமாளையர் , கட்டளைப்படி நீக்கியது . திரவுஞ்ச கிரி 
செவ்வைச் சூடுவார் , சவிகுஞ்சரமையர் , யைப் பிளந்தது . அடியவர்க்கு வேண்டிய 
முத்துவேங்கட சுப்பையர் முதலியோர் . காலத்து முன்னின்று துன்பம் போக்கு 
இவர்கள் பல சமயத்தினராக விருக்கலாம் . வதுமாகிய குமாராஸ்திரம் , 
வேம்பற்றூர்குமானூர் - ஒரு புராதன தமிழ்ச் வேலி - இவள் ஒரு பெண்பிள்ளை , குலோத் 
கவி , கடைச்சங்க மருவியவர் . ( புற - நா .) துங்க சோழன் காலத்தவள் , இவள் வீட் 
( அக -நா . ) 

டின் சுவரை ஒரு வேதாளம் நாடோறும் 
வேம்பு - பகைவர் பூசலிடத்து வெல்லும் இடிக்கக் கட்டிக்கொண்டு வருவாள் . இவ் 
போரையுடைய பாண்டியன் வண்டு நிறை வசையிருக்கையில் கம்பர் அவ்வழி வர்து 
ந்த மகுடத்தின் மீதே புனையும் மலரினைப் தாம் கூவிபெறும் வரையில் வேதாளத் 
புகழ்ந்து கூறும் புறத்துறை . ( பு . வெ . தைச் சுவரை இடிக்காதிருக்க வேண்டிச் 
பொழிவியற் .) 

சுவரைக் கட்டி அவள் தந்த குறுணி நெல் 
வேய் - பகைவர் தம்முனையிடத்து ஒலிக்கு பெற்றனர் என ஒரு கதை வழங்கும் . 
மணியினையுடைய நிரையிடத்து ஒன்றி வேலூர் ஓய்மாநாட்டு 

நல்லியக்கோட 
னைத் தெரிந்த கூ று பாட்டினைச் சொல்லிய னைக் காண்க . இது உப்பு வேலூர் என 
துறை . ( பு . வெ ) 

வழங்கும் . திண்டிவனத்துக்கு வடக்கி 
வேர்க்கடலை - நிலக்கடலை , கடலைக்காய் , லுள்ளது , 
மல்லாக்கொட்டை , மணிலாக்கொட்டை வேலூர் கிழான் - தொண்டை நாட்டுக் கும 
இவை வேர்க்கடலைக்கு வழங்கும் பெயர் ழம்பட்டுக் கிராமத்து இருந்து கூரமகாலத் 
கள் . குறுமணல் தரையிலும் செம்மண் 

அப் பல வித்துவான்களை ஆதரி - 
சரையிலும் பயிராவது . நிலத்தை இரு 

வேளாளன் . 


வேலை 


1517 


வேளாளர் 


பாத 


கள் 


வேலை மேருவிற்குத் தரணியிடத்து உதி வேளாளரின்பத்துவகைத்தொழில் - ஆணை 
த்த குமரி . சமுத்திர ராசன் தேவி . இவள் வழிற்றல் , மாண்வினை தொடங்கல் , கைக் 
குமரி சரவணி . 

கடனாற்றல் , குற்றமனத்தின்மை , சுற்றம் 
வேலையசுவாமிகள் - குமாரசுவாமி தேசிய போற்றல் , நீங்காமுயற்சி , அரசரிறை தரு 
ரின் குமரர் . துறைமங்கலம் சிவப்பிரகாச தல் , ஒற்ரமைகோடல், ஒழுக்கத்திருத்தல், 
சுவாமிகளுக்குச் சகோதரர் . இவர் தரும் விருந்து புறந்தருதல் , 
புரம் வெள்ளியம்பலத் தம்பிரானிடத்து வேளாளர் -- 1 . சிவமூர்த்தியின் சடாடவியில் 
இலக்கண முதலிய நூல்கள் சற்றுச் சகோ எழுந்தருளி யிருக்கும் எங்காதேலிக்குச் 
தாரை நீங்கா தவராய் இருந்து தம் இரண்டு சிவானுக்கிரகத்தால் வேளாளர் பிரந்தனர் . 
சகோதரர்களுக்கும் பின் ஐக்கியமாயினர். அப் பிள்ளைகளுக்கு விஷ்ணுவின் 
இவர் செய்த நூல்கள் கைத்தல மாலை , கங்கையிற் பிறந்த பெண்களைத் தேவர்கள் 
வீரசிங்கா தன புராணம் , குகை நமச்சிவாய விவாகஞ் செய்வித்தனர் . இவர்கள் வேளா 
லீலை , பரிசா தலீலை , மயிலத்திரட்டை மணி ளர் எனப் பெயாடைந்து நாற்பத்தெண் 
மாலை , மயிலத்துவா, 

ணாயிரம் இருடிகளை வணங்க அந்த இருடி 
வேல்வெட்டி நம்பியார் - பாஞ்சாரத்ரசாஸ் 

அவாவர்கள் 

பெயரைத் தாங்கள் 
திர நிஷ்ணாதராகிய ஸ்ரீவைஷ்ணவர் . ( திரு கோத்திர முதலாக அனுட்டிக்கக் கட்டளை 
வாய்மொழி . ) 

யிட்டனர் . பின் போ தாயனரை வணங்க 
வேளாஞ்செட்டிகள் - இவர்கள் வேளா அவர் தாம் இயற்றிய சூத்திரத்தை அநட் 
வரில் ஒரு வகுப்பு , இவர்கள் தாங்கள் டிக்கக் கட்டளை யிட்டனர் . இவர்கள் 
வேளாளரில் உயர்ந்தவரென்று தங்களைக் அதனால் கோத்திர சூத்திரம் உடையவர் 
கூறுவர் . தாங்கள் துலையில் அரசனைத் களாய்ச் சிவமூர்த்தி அநுக்கிரகித்த எரு 
துலாப்பர தானத்தில் நிறுப்பவர் என்பர் . தையும் இயமன் சடாவையும் , இந்திரன் 
பட்டணத்தார் எனும் சிவனடியவரை இக் காமதேனுவின் குலத்தையுங் கொடுக்கப் 
குலத்தவர் என்பர் . 

பெற்றுப் பூமி திருத்தி வேளாண்மை 
வேளாண்மாந்தரியல்பு -- ( 40 ) ஆணை வழி செய்து சகல சீவர்களையும் காத்துவந் தனர் . 
நிற்றல் , அறிந்தோரை நிறுத்தல் , கைக்கட இவர்கள் சிவமுகோத்பவராகிய மகருஷி 
னாற்றல் , கசிவகத்துடைமை, சுற்றந்தழு களின் சந்ததியாராகிய சிவாசாரியர்களை 
வல் , ஓவாமுயற்சி , மன்னிரை தருதல் , ஒற் ஆசாரியர்களாகக் கொண்டு சிவ தீகை 
றுமை கோடல் , விருந்து புரந்தருதல் , பெற்றுவந்தனர் . இவர்கள் மன்னர்க்குப் 
திருந்திய வொழுக்கம் , 

பின்னராய் நாடுகாத்து வந்தனர் என்பது , 
வேளாண்வாகை முற்பட்ட அந்தணர் , ஊரன் , கிழவன் , சேக்கிழார் , புரிசைக் 
அரசர் , வணிகசென்று மூவரும் செஞ்சு கிழார் , குளப்பாக்கிழார் என்பதா லறிக. 
விரும்ப மெய்மையால் அவரவர் ஏவல் இவர்க்குப் பின்னும் இளங்கோக்கள் , மன் 
வழியே சென்றதைக் 

கூறுந் துறை னர் பின்னர் , இப்பர் , எட்டியர் , காராளர் , 
( பு . வெ .) 

வேளாளர் , பூவைசியர் எனப் பல பெயர் 
வேளாவிக்கோ தகடூரெறிந்த பெருஞ் வழங்குவதால் அறிக இவர்களுக்குரிய 
சேர லிரும்பொறையின் தாயாகிய பது தசாங்கம் ; பெயர் வேளாளர் , மகம்மேரு 
மன் றேவிக்குத் தந்தை . 

மலை , கசையாறு , ( எக ) நாடு , ( ககக ) 
வேளாவிக் கோ மாளிகை - வ 

வஞ்சிநகரத் நசர் , ஐராவதம் , உச்சைச்சிரவம் வாகனம் , 
திச் செங்குட்டுவன் காலத்திருந்த வசந்த செங்குவளை மாலை , மேழி , குயில் , சிங்க 
மாளிகை இதனை வேண்மாடம் என்பர் . முதலிய கொடி , கலப்பை ஆயுதம் , முரசக் 
இது அந்நிய அரசர் தங்குதற்கும் பயன் கொடை , இவ்வேளாளர் , உழுவித்துண் 
பட்டது போலும் . 

போரும் , உழுதுண்டோரும் என இரு 
வேளாவிக்கோமான் பதுமன் 

வகையார் . அவர்களுள் உழுவித்துண்போர் , 
பொதினிமலைக்குரிய ஆவியர் குலத்தவன் மண்டிலமாக்களும் தண்டத்தலைவருமாய்ச் 
இவன் பெயரால் வஞ்சியின் புறத்தில் ஒரு சோழநாட்டுப் பிடவூரும் , அழுந்தூரும் , 
மாளிகை கட்டப்பட் டிருந்ததாகத் தெரி நாவூரும் , ஆலஞ்சேரியும் , பெருஞ் சிக்க 
கிறது . பொதினி பழனிக்குப் பழைய லும் , வல்லமும் , கிழாரு முதலிய பதியித் 
பெயர் . 

றோன்றி வேனெனவும் , அரசெனவும் , 


வேளாளர் 


1518 


வேளாளர் 


உரிமை எய்தினோரும் , பாண்டி நாட்டுக் 
காவதிப்பட்ட மெய்தினோரும் , குறுமுடி 
குடிப்பிறந்தோர் முதலியோருமாய் முடி 
யடை வேந்தர்க்கு மகட்கொடைக் குரிய 
வேளாளராம் . வேளாளர்க்கு உரிய கருவி 
நாஞ்சில் சகட முடிலியன இவர்க்குச் 
சிறந்த தொழில் உழுதல் , உழுவித்தண் 
போர்க்கு வேந்தர் சரும முடித்தல் , உழு 
திண்போர்க்கு வாணிசமும் உரித்தாம் . 
இவ்வேளாளர் ஒர் காலத்து மேகத்தைச் 
சிறையிட்ட பாண்டியனுக்கு இந்திரன் 
பொருட்டுப் பிணை நின்று காத்தாராதலின் 
கார்காத்தார் எனவும் , நாககன்னி மணந்த 
சோழன் கொணர்ந்த நாகவல்லி யென் 
னும் வெற்றிலைக் கொடியினை அவன் தரக் 
கொண்டு பூமியில் விருத்தி செய்ததால் 
கொடிக்கால் வேளாளர் எனவும் , துளுவ 
நாட்டிருந்து தொண்டை நாட்டில் சோழ 
னால் கொண்டு வரப்பட்டோ ராதலின் 
இருவர் எனவும் கூறப்படுவர் . 

2. இவர்கள் தமிழ்நாட்டில் உழுது பயி 
ரிடும் ஒரு வகுப்பார் . இவர்கள் ஒவ்வொரு 
தமிழ் நாட்டிலும் நன்கு மதிக்கப்பட்டவர் 
கள் . வேளாளன் எனுஞ் சொல் வெள் 
ளத்தை ஆள்பவன் எனும் பொருளது என் 
பர் சிலர், அதாவது உழுது பயிரிடுவோர் . 
முற்காலத்தில் உழவுதொழி லறியாது உல 
கம் பூதேவியை நோக்கி வருந்துகையில் 
பூமகள் இரக்கமுற்றுத் தான் உழுபடை 
யாகிய கலப்பையுடன் ஒரு குமாரனைத் 
தந்தனள் . அவன் முதல் உழவன் . இந்த 
உழவன் பிறக்கையில் ஒரு ஆபத்து , அதா 
வது , சிவபெருமானும் பார்வதியாரும் 
சைலை பில் நந்தவனத்திருக்கையில் விச்வ 
கர்மனாகிய தெய்வத்தச்சன் அவ் விடஞ் 
சென்றனன் . இதனால் சினங்கொண்ட சிவ 
பெருமான் விச்வகருமனை நோக்கி நீ உத் 
தசவின்றி வந்தமையால் உனக்கு பூலோ 
கத்தில் கங்காதிரத்தில் ஒரு சத்ரு உண்டா 
குக என்றனர் . இதைக்கேட்ட விச்வகரு 
மன் எதிர்நோக்கியிருக்கையில் ஒருநாள் 
பூமியில் ஒரு பிளப்பைநோக்க அதிலிருந்து 
கிரீடத்துடன் மாலையணிந்து கலப்பை 

ஒரு புருஷன் வெளிவாக்கண்டு 
தன் கையிலிருந்த வாளால் வீசினன் ; அது 
மகுடத்தில் பட்டு மகுடம் நீங்கியது . 

உழ 
வன் வெளிவந்தனன், விச்வசர்மன் உழ 
வனைப் பிடித்திக்கொண்டனன் . உடனே 
திரிமூர்த்திகளும் திக்குப் 

பாலகமும் 


தோன்றி உழவனை விடுவித்துச் சமாதானப் 
படுத்தினர் . அச்சமாதானமாவது , பஞ்சா 
ளத்தாராகிய தட்டார் , தச்சர் , கருமார் , கல் 
தச்சர் , கன்னார் ஆகிய விச்வகர்மபுத்திரர் 
புத்திரனுக்கு அடிமையாக இருக்கவேண் 
டியது என்பதாம் . உழவனுக்குப் பூமியில் 
பிறந்ததால் பூபாலன் என்றும் , கங்கைக் 
கரையில் பிறந்தமையால் காங்கேயன் என் 
றும் , கலப்பையுடன் பிறந்ததால் உழு 
படையோன் என்றும் பெயரிட்டனர் . 
இவன் கிரீடமிழந்தமையால் இவ னாசனா 
கான் . இவன் சந்ததியார் உழவு செய்யல் 
வேண்டும் . இந்தச் சாதியில் ஒருவன் அர 
சனுக்கு முடிசூடல் வேண்டும் . இவனுக்கு 
யஞ்ஞோபவீதம் உண்டு , இவனுக்கு இந் 
செலும் , குபேரனும் தங்கள் குமாரியை 
மணஞ் செய்வித்தனர் . சிவபிரான் 
வெள்ளெருதும் , யமன் ஒரு வெள்ளை யெரு 
மையும் கொடுத்து உழச்செய்தனர் . தேவர் 
சள் மறைந் தனர் . வேளாளனுக்கு இந்திர 
புத்திரியிடம் ஐம்பத்துநான்கு புத்திரரும் , 
குபேரபுத்திரியிடம் ஐம்பத்திரண்டு புத்திர 
ரும் பிறந்தனர் . குபேரபுத்திரனாகிய கள 
கபாண் ( 160 ) பெண்களை அக்குமாரருக்கு 
மணஞ் செய்வித்தனன் . இக்குமாரர்களில் 
முப்பத்தைவர் பூபாலர் , மற்ற முப்பத்தை 
வர் வேளாஞ்செட்டிகளாய் வர்த்தசஞ்செய் 
வர் . பின் முப்பத்தைவர் பசுபாலிக்கவென் 

இவ்வாறு இவர்கள் சந்ததியர் 
விருத்தியாயினர் . வேளாளர் எந்தவகை 
யிலும் தாழ்ந்த தொழில்கள் செய்பவ எல் 
லர் . துலாபார தானத்தில் அரசர்களை நிறுக் 
குந் தொழில் இவர்களுடையது . கம்பரும் 
இராமன் சிரசில் வேளாளர் முடிசூட்டுவித் 
ததாகக்கூறியுள்ளார் . தமிழ்நூல்களில் அறி 
வாளராகிய முனிவர்க்கு இரண்டாவதாக 
உழவரைக் கூறியிருந்தது . இவர்களிற் 
பெரும்பான்மையோர் நாடுடையார் , இ 
களுக்கு மேகத்தையாள் வோர் எனும் 
பொருளில் காரளர் எனப் பெயர் வந்தது . 
தமிழகத்தரசருக்கு மகட்டருமுரிமையுடை 
யார் . ஆகையால் தமிழ்நாட்டு மூவேந்தரும் 
வேளாளர் . இவர்களில் எழைகளாயுள்ளோர் 
வீழ்குடி உழவர் எனப்படுவர் . இந்த வேளா 
ளர் இப்போதும் பெரிய ஜமீன்தாரர்கள் , 
வடநாடுசென்று குடியேறின வேளாளர் 
வெலமர் எனப்படுவர் . கெலால் வம்சத் 
தாபகர் . இவர்களையே பிளினி , போட்லோ 
மியால் என்பர் . ( II ) வது ஏற்றாண்டில் 


றனர் . 


தாங்கி 


வேளிர் 


1519 


வேற்றுப்பொருள் வைப்பணி 


கூறப்பட்ட சங்கைக்கணவாயில் வசித்த தர்களுக்கும் படைத்துணையாயிருந்த சிற் 
சங்கை வீடரும் வேளாளரே . ஒரிஸ்ஸா நாச சென்னலாம் . 

இவர்கள் அகத்தியர் 
வைப் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் 

தமிழ்நாடடையாத முன்பே தமிழ் நாட்டி 
ஆண்ட கங்கவம்சத்தவரும் வேளாளரே , லிருந்தவர்கள் . இவர்கள் அகத்தியருடன் 
வேளாளர் பிராமணர்களிடம் தவிர மற் தமிழ்நா டடைந்தோர் என்பது 

சிலர் 
றைச் சாதிகளுடன் கலந்து புசிப்பார் . வே கொள்லை . இவர்களுக்குக் கிழார் என்பது 
ளாளர் நற்றமிழ் பேசுவோர் . இவர்களில் உரிமையுடையார் எனும் பொருட்டு , இவ் 
பெரும்பாலார் தமிழ் நூல் வல்லவர்கள் இவ வேளிசெனும் பட்டம் இன்னும் தென் 
ர்கள் தேச வேறுபாட்டால் துளுவர் என் 

னாட்டில் தேர்க்காட்டூர் 

வேளாளர்க்கு 
னும் , கொண்டை கட்டிகள் என்றும் , கொ வழங்கிவருகிறது . மற்றவை 

வேளாள 
டிச்காலர் கான கீழ்நாட்டார் , பாண்டி வேளா ரைக் காண்க , 
ளர் , காரைக்காட்டார் , நாங்குடியார் , அரும் வேள் எவ்வி -- ஒரு வேளாளனாகிய வள்ளல் 
பூசார் , சிறுகுடியார் , கோட்டைவேளாளர் , 

வெள்ளெருக்கிலையார் என்னும் தழிழ்ப் 
நீறுபூசிகள் , செந்தலை , படைத்தலை , வெள் 

புலவராற் பாடல் பெற்றவன் . தலையாலங் 
ளிக்கை , பவளக்கட்டி , தொல்ளைக்காது , 

கானத்துச் செருவென்ற பாண்டியனால் 
ஆற்றங்கரை 

என்று பலவகைப்படுவர் . 

வெல்லப்பட்டவன் ; வேள்பாரியை இவன் 
ஒருகாலத்தில் செட்டிகளுக்கும் வேளா 

குலத்தான் என்பர் . ( புற - க .) 
ளருக்கும் வைசியர் யார் 

என்று கலகம் 

வேள்பாரி வேளாளன் என்பர் , கடை 
உண்டாக இவர்கள் இருவரும் அரசனை 
யணுகினர் . அரசன் இதனை வழக்குத் 

யெழுவள்ளல்களில் ஒருவன் . பாரியைக் 

காண்க . ( புற நா . ) 
தீர்க்கமுடியாமல் இருவருக்கும் ஐயாயி 
ரம் வராகன்கள் கொடுத்து ஐந்து வருஷம் வேள்வி ( ரு ) கடவுள் வேள்வி , பிரம 
பொறுத்துக் கொண்டுவருக என் றனன் . 

வேள்வி , பூதவேள்வி , மானிடவேள்வி , 
இதில் வேளாளர் தாம் கொண்டுபோன தென்புலத்தார் வேள்வி . 
ஐந்தில் ஒருபங்கு பணத்தை உழவுத் வேள்விதத்தன் - காம்பிலிநாட்டு வேதி 
தொழிலில் செலவு செய்தனர் . செட்டி யன் . குபோனைக் காண்க . 
கள் தாம் கொண்டுபோன பணத்தை வர்த் வேள்வி நிலை முடிவில்லாத கீர்த்தியை 
தகஞ் செய்தனர் . அரசன் இருவரையும் 

யுடையான் தேவர்களும் மனமகிழ யாகம் 
ஐந்து வரும் சழித்து வருவித்தனன். 

பண்ணின தலைமையைச் சொல்லும் புறத் 
வேளாளர் கரும்புமுறிக்க அது முதிர்ந்து 

துறை , ( பு . வெ . பாடாண் . ) 
முத்துக்களைத் தந்தன . செட்டிகள் வர்த்த 
சத்தில் சிறுலாபமே பெற்றனர் . இதைக் வேறுநிலை - ஒரிடப்பெயர் . இந்திரனை விட் 
கண்ட அரசன் களிப்படைந்து வேளாளரே 

இப் பழிங்கி வேறாய்நின்ற இடம் ( திரு 
வைசியரென்று தீர்மானித்தனன். (பு.வெ. ) 

விளை- இந்திரன் . ) 
வேளிர் -1 . தமிழ்நாட்டுப் பழைய குடிசன் , வேறுமண்டலம் - சௌஞ்ச தீபத்திலுள்ள 
இவர்கள் தம்தொழில் வேற்றுமையால் வருஷம் . 
பல பெயருற்றனர் எனவும் கூறும் . இவர் 

வேற்றுப்படைவாவு- போர்மிகும் வேலான் 
சனே வேளாளர் . இவர்கள் உழுவித்துண் 

சூழ்தல் விட்டுப்போக இட்டமாலை மார் 
போர் உழுதுண்போர் என இருவகையர் . 

பினையுடைய வேற்றுவேந்தன் வரவினைக் 
தமிழ்நாட்டில் இவர்கள் , வேள் ஆவி , வேல் 

கூறும் புறத்துறை, ( பு . வெ . ) 
ஆய் , வேள் எவ்வி , வேள் பாரி , வேள்பே 
கன் எனும் பெயர்களால் அழைக்கப்பட்ட வேற்றுப்பொருள் வைப்பணி 

பொதுப்பொருளாற் சிறப்புப் பொருளை 
2. இவர்களில் வள்ளல்களெனப் பெய யும் , சிறப்புப் பொருளாற் பொதுப்பொரு 
சடைந்த கொடையாளர் கடையெழுவள் ளையுஞ் சாதித்தலாம் . அது முழுவதுஞ் 
எல்களில் பெரும்பாலர் வேளாளர் . தென் சேறல் , ஒருவழிச்சேறல் , முரணித்தோன் 
னாட்டில் தமிழை வளர்த்தவர்கள் . இவற் றல் , சிலேடையின் 

முடித்தல் , கூடா 
றைப்புறாானூறு , மதுரைக்காஞ்சி முதலிய வியற்கை, கூடுமியற்கை , இருமையியற் 
வற்றால றியலாம் . தமிழ்நாடாண்ட மூவேக் கை , விபரீதம் என எட்டு 

இதனை 


னர் . 


வேற்றுமை 


1520 


வைகாநஸம் 


கொள்ளுவது . 


அர்த்தாந்திர நியாயாலங்காரம் என்பர் வட 

வை 
நூலார் . ( தண்டி ) 

வைகாலிகம்- பெண்பிள்ளை ரோகத்தாலாக 
வேற்றுமை - பெயர்ப்பொருளை வேறுபடுத் 

மீறும் வேறு காரணத்தாலாயினும் மூப்புக் 
துவது , அது எட்டு வகைப்படும் . அவற்றில் 
தமக்கென உருபுள்ளவை ஆறு வேற்றுமை 

இவளுக்கு மாதவிடாய் 
கள் . முதல் வேற்றுமை எட்டாம் வேற் தோடமில்லை ( பரா. மி . ) 

வைகாணம் - திருப்பாற் கடலின் 
றுமைகளுக்கு உருபுகள் இல்லை . முதல் 

வடபா 
வேற்றுமை , பெயரின் இயல்பே ; இரண் 

கத்திலுள்ள திருமாலின் ஆலயம் ( பார . 
டாம் வேற்றுமையினுருபு , ஐ ; பொருள் 

சார் .) 
ஆக்கல் , அழித்தல் , அடைதல் , சீத்தல் , வைகர்த்தர் - ஒரு சூரியர் ; இவர் ஒருமுகம் , 

, 
ஒத்தல் , உடைமை முதலியனவாம் , மூன் 

இரண்டு அஸ் தம் இரண்டு கைகளிலும் 
றாம் வேற்றுமையினுருபு , ஆல் , ஆன் , ஒடு, 

பொற்றாமரைப் புஷ்பமும் , 

ஆயுதமும் 

கொண்டு ஸ்வர்ணபூஷணமும் மஞ்சள் நிற 
ஓடு முதலியன ; பொருள்கள் , கருவி கரு 
த்தா உடனிகழ்ச்சி . நான்காம் வேற்று 

மான பட்டுடையுந் தரித்தவராயிருப்பர் . 
மையினுருபு , குவ்வாகும் ; பொருள் , 

வைகர்த்தனன் - கர்ணனுக்கு ஒரு பெயர் . 
கொடை , பகை , நேர்ச்சி , தகுதி , அது வைகாநஸம் - 1. பாஞ்சராத்திர ஆசமத் 

தின் பகுப்பு . 
வாதல் , பொருட்டு , முறை , ஐந்தாம் வேற் 
றுமையினுருபு இல் , இன் முதலியன 

2. விகனஸருஷி ; விஷ்ணு மூர்த்தியின் 
வாம் . பொருள் , நீங்கள் , ஒப்பு , எல்லை , 

மனதிற்பிறந்தவர். இந்த வைகானஸ ஸுத் 
ஏது முதலியனவாம் . ஆறாம்வேற்றுமையி 

ரம் வேதங்கள் நான்கு பிரிவாகப் பிரிவுப்படு 

முன் சூத்ரமானவை . இந்த விகனஸர் 
னுருபு , அது , ஆது , ஆ முதவிய , பொருள் 

செய்த சூத்திரத்தை யனுட்டிப்போர் வை 
பண்பு , உறுப்பு , ஒன்றன் கூட்டம் , பலவி 
னீட்டம் ஆகிய தற்கிழமைப் பொருளும் , 

கானஸர் . இந்த ருஷியின் சீடர்கள் நால்வ 
பொருளிடம் காலம் எனும் பிறிதின்கிழ 

ரான மரீசி , அத்ரி , பிருகு , காச்யபர் . இந்த 
மைப் பொருளுமாம் . ஏழாம் வேற்றுமையி 

நால்வருஞ்சேர்ந்து நான்கு லக்ஷங் கிரந்தங் 

கள் செய்தனர் . இவைகளுக்கும் வைகான 
னுருபு இல் , கண் முதலியன ; பொருள் 

ஸம் என்று பெயர் . இந்த விகனஸசூத்ரம் 
பொருள் முதலிய ஆறும் தற்கிழமை பிறி 
தின்கிழமையாகிய இரண்டிற்குமிடனாத 

பதினொரு பிரச்னமும் , மந்திரம் எட்டுப் 
லாம் . எட்டாம் வேற்றுமை பெயரின் 

பிரச்னமுமாம் . இவையன்றி க்ரஹிதம் , 
விகாரமாம் . ( நன் . ) 

முப்பத்திரண்டு பிரச்னமும் இயற்றினர் . 

விகனஸரின் சாகை யஜுஸ். இந்த சூத் 
வேற்றுமைப்புணர்ச்சி 

சொற்கள் புண 

சம் பதினொரு பிரச்னத்தில் கிருஹ் பபாகக் 
ருகையில் வேற்றுமையுருபுகள் விரிந்தும் 

கள் பகுவாயும் விசதமாகவும் , தெய்வீக 
தொக்கும் புணர்வன. ( நன் ) 

பாகம் சுருக்கமாகவும் கூறியிருக்கின்றது , 
வேற்றுமையணி -1 அஃதாவது உபமானோ 

இவற்றை யுபதேசிக்கப்பெற்ற இருடிகள் 
பமேயங்களில் யாதேனுமொன்றை விசேட 

நால்வரும் அவற்றை முதனூலாகக் 
முடைத்தாகச் சொல்லு தலாம் . இதனை 

கொண்டு தெய்வீகபாகங்களை விசதமாக 
வடநூலார் வியதிரேகாலங்கார மென்பர் . 

வும் கிருஹ்யபாகத்தைச் சுருக்கியும் அநேக 
2 , சொல்லாலும் குறிப்பாலும் , ஒப் கிரந்தங்களைச் செய்திருக்கின்றனர் . அக் 
புடை யிருபொருளை ஒருபொருளாவைத்து கிரந்தங்கள் ஒவ்வொன்றிலும் கர்ஷணாதி 
அவற்றைத் தம்முள் வேற்றுமைப்படக் பிரதிஷ்டை உற்சவம் பிராயச்சித்தாதி 
கூறுவதாம் . இது ஒருபொருள் வேற்று யீருகக் கூறியிருக்கின் றனர் . அந்தான்கு 
மைச்சமம் , இருபொருள் வேற்றுமைச் ருஷிகள் காலத்திற் கொத்தபடியாய்ப் பல 
சமம் , குணவேற்றுமை , பொருள் , சாதி , கிரந்தங்கள் செய்தனர் . மேற்கூறியவற் 
தொழில், விலக்கு , சிலேடை முதலியவாக 

கிருஹ்யமாவது - சரீரசம்பந்தமான 
வேறுபடும் . இதனை ( வியதிரேகாலங்கார் விஷயம் , தெய்வீகமாவது - ஆலயநிர்மா 
மென்பர் வடநூலார் . ( தண்டி . ) 

பிரதிஷ்டாபிராயச்சித்தாந்தம் கூறு 
வேஷன் குரோதகீர்த்தி என்பவனின் 

ஷவைகாஸனருக்குக் கருக்கொ 
குமாரன் , 

எட்டாமாதத்தில் செய்யும் விஷ் 


ஒள் 


ை 


வைகாநஸர் 


1521 


வைகுண்டம் 


ணுபவியென்னும் கிருத்யம் பிரதானம் . 
(விஷ்ணுபலியென்பது கருவிலேயே மந்தி 
ரோபதேசஞ்செய்வது ) ஆதலா லிவர்களுக் 
குச் சமாச்ரயணன் கிடையாது . இவற்றுள் 
வைகானஸம் முதனூல் ; மற்ற சீடர் செய் 
தவை வழி ஏலாயிருக்கலாம் . 
வைகாநஸர் 1. விகனஸருஷிக்கு ஒரு 
பெயர் . இவரால் வைகானஸம் செய்யப் 
பட்டது . 
2 , வைகானஸா கமம் அநுஷ்டிப்பவர் . 
3. பிரமன் சபையில் உள்ள இருடிகள் , 
4. வானப்பிரஸ் தாச்சிரமத்துப் பகுப் 
பினர். தானே விளையும் தானியத்தால் 
சீவிப்பவர் . 

5. மாலுதான ருஷியின் தந்தை ; எக்ய 
சருமனைக் காண்க . 

6. வைகானஸருஷி கூறிய ஆகமத்தை 
அநுசரிப்பவர்கள் , இவர்கள் அர்ச்சகர்கள் , 
இவர்கள் வடநாட்டில் ஆசாரியர்களாகவும் 
இருக்கிறார்கள் . 
வைகாயசம் - பலியின் விமானம் ; நினைத்த 

இடம் செல்லத்தக்கது . 
வைகாரம் 

கிரிவிரசத்துக்கு அரணாய் 
உள்ளமலை . 
வைகுண்டம் - இந்த உலகத்தின் பெருமை 
களைத் தேவராலும் கூறமுடியாது , ஆயி 
னும் அர்ச்சராதியிற் கூறியுள்ளவற்றைச் 
சிறிது சுருக்கிக் கூறுகிறேன் . அஹஸையும் 
சக்லபக்ஷாபிமானியையும் உத்தராயணாபி 
மானியையும் , சம்வச்சராபிமானியையும் ,, 
வாயுவையும் , சூர்ய 

மண்டலத்தையும் , 
நக்ஷத்திர மண்டலத்தையும் , சந்திர மண்ட 
லத்தையும் , அமாதவ லோகத்தையும் , வரு 
ணலோகத்தையும் , இந்திர லோகத்தையும் 
சத்திய லோகத்தையும் கடந்து அண்டத் 
தினையும் பெரும்பாழான மூலப் பிரகிருதி 
யையுந் தாண்டிச் சென்றால் தில்லைவிருக்ஷ 
மும் அமிர் தவாகினியான விரசையு மிருக் 
கும் . அவ்விடம் அநேகமாயிரம் ஆதித் 
தியர் உதித்தாற்போல் அதிக தேஜஸ்ஸு 
டன் சதுர்புஜனாய் , சங்கசக்ரதரனாய் அமா 
னவன் எழுந்தருளி யிருப்பன் , அப்பால் 
நித்திய சித்தராலே நெருங்கி இவ்வள 
வென்று அளவிடப்படாத திவ்யதேசமிருக் 
கும் . அவ்விடம் திவ்ய வா த்யங்களுண்டா 
யிருக்கும். பின்னும் நித்ய முக்தர்களுடைய 
ஆநந்தகள மிருக்கும் . பின் திவ்ய மாலை , 
திவ்யாஞ்சனம், திவ்ய சூர்ணம் , திவ்யவஸ் 
திரம் , திவ்யாபாணத்துடன் கூடிய திவ்யா 

191 


ப்ஸாஸ்ஸுக்களும் நித்யசூரிகளு மிருப்பர். 
இவற்றைக் கடந்து அப்புறஞ் சென்றால் 
அநேசல் கொடிகளாலும் , பல வண்ணத் 
தையும் , வாசனையையும் உடைய அப்சாக் 
ருத புஷ்பங்கள் நிரம்பி , நிழல் தெரியாத 
படி நெருங்கித் தேன்வெள்ளம் கொண் 
டோடுகின்ற கற்பகச் சோலைகளாலும் , பல 
விதமான பூக்களாலும் , ரத்னங்களாலுஞ் 
சமைந்த லீலா மண்டபங்களாலும் , கிரீடா 
சைலங்களாலும் , செவிக்கினிய வார்த்தை 
களைக் கொஞ்சிப் பேசும் சுகசாரிகாமயூர 
கோகிலங்களாலும் , மாணிக்கம் , பவளம் , 
முத்து முதலியவற்றாலுஞ் சமைந்த படி 
களைப் பெற்று நித்தமுக்தர் மனம்போல் 
தெளிந்த அமிர்த ரஸங்களால் நிறைந்து 
தாமரை செல்கழுநீர் முதலிய அப்ராக்ருத 
பூக்களால் நிறைந்த தடங்களாலும் பலவித 
பூம்படுக்கைகளாலும் பூவின் தேன்களில் 
படிந்து பாடுகின்ற திவ்ய வண்டுகளாலும் , 
அடைந்தவரை மயலேற்றும் அநேக 
கோடி உத்யானங்களாலும் பலா தனங்க 
ளால் சமைந்த மேடைகளை யுடைத்தாய் 
அநேக மாயிரம் இரத்தினத் தூண்களால் 
அலங்கார மடைந்து உபய வீபூதியிலுள் 
ளாரும் ஒரு மூலையில் அடங்கும்படி யிட 
முடைத்தாய் தாமரை செங்கழுநீர் சந்தனம் 
முதலியவற்றை யளைந்து வருகிற மந்த 
மாருதத்தைப் பெற்று நிரதிசயாநந் தமய 
மான திருமாமணி மண்டப மொன்றிருக் 
கும் , அம்மண்டபத்தில் தாந்தாந் திரு 
முடிகளிலே திவ்யாயு தங்களைத் தரித்துக் 
கொண்டு கூப்பின சைகளும் தாங்களுமா 
யிருக்கிற அஸ்த்ர சஸ்த்ராக்கியரான திவ்ய 
புருஷரும் சங்கல்பத்தால் சகல உலகத் 
தையும் முத்தொழிற் படச்செய்யும் சேனை 
முதலியாராதியான திவ்ய புருஷரு மெழுந் 
தருளியிருப்பர் . அவர்களின் நடுவில் , உப 
யவீபூதியையும் தொழிலாக வகுப்புண்டு 
சர்வாச்சர்ய மயமான கோப்புடைய சீரிய 
சிங்காசனத்தில் பன்னிரண்டி தழாய் அதில் 
திவ்ய கர்ணிகையில் புஷ்ப சஞ்சய விசித்த 
மான திவ்யயோக பர்யங்கமாய் அநேக 
கோடி சந்திரர்களை யுருக்கி வார்த்தாற் 
போல் குளிர்ந்த புகரைப்பெற்ற திருமேனி 
யுடையனாய்ச் கல்யாண 

குணங்களுக்கு 
முடிவில்லாமையால் சர்வவித கைங்கர்யத் 
திலும் அதிக்ருதனான அருந்தன் என்னும் 
திருநாம முடையனாய்ப் பசவத் அனுபவத் 
திற்குப் போக்குவீடாகப் பல தலைகளை 


வைகுண்டம் 


1522 


வைசம்பாயனர் 


புடைய ஆதிசேஷனாகிற திருவணையில் , மணிப்பூண் குலாவித் திகழுகிற அழகிய 
இயற்கைமண முள்ள கூந்தலையும் வடிச் திருமார்பையும் வெண்புரி நூலையும் , திரு 
கோலவா ணொல் கண்களையும் , யௌ வுதா பந்தனத்தையும் , நெஞ்சையும் சண் 
வனத்தையும் , ஸௌகுமார்யத்தையும் , ணையும் சுழியாறுபடுத்துகிற திருவுந்தியை 
பெருமையையு முடையளாய்ச் சர்வாத் யும் சங்கத்தையும் , சக்கரத்தையும் , சூர்ய 
மாக்களுக்கும் என்று மொக்கச்சார்வாய் சந்திரராகக் கருதி அலருவதுக் குவிவதுமா 
ஒசிந்த ஒண்மலராளான பெரிய பிராட்டி யிருக்கிற நாயிக் கொடியையும் , துரி சேரி 
யார் வலப்பக்கம் எழுந்தருளி யிருக்க , டையையும் ஆகாசம் போன்ற அரையிலு 
அவளிலும் மிகுந்த க்ஷமாயாதி குணங்களை டுத்த பீதக வாடையையும் , ரம்பா ஸ்தம் 
யும் போழகையு முடையராய் அவளுக்கு பாதி சம்பீரமான திருத்தொடைகளையும் 
ழெல்போல்வாரான மற்ற இரண்டு நாய்ச் தாமரைநாளம் போலே கண்டகி தங்களான 
சிமார் இடப்பக்கம் சேவித்திருக்க , இவர்க திருக்கணைக்கால்களையும் 

நாய்ச்சிமாரும் 
ளுக்கு நடுவில் மூன்று மின்கொடிசளோடு கூடக் கூசித் தொடவேண்டும்படி அத்யந்த 
கூடித் தாமரை பூத்ததொரு காளமேகம் மிருதுக்களால் நிரதிசய போக்யங்களான 
வெள்ளி மலையை மூடிக்கொண்டிருப்பது தியாறு சுடரடிகளையும் , திரையொழுக்குப் 
போல் திருமுக மண்டலத்தின் ஒளிவிளங் போவிருக்கிற திருவிரல்களையும் அதில் 
கவும், தன் ரெணங்களால் பல கிரணங்களை அநேக சந்திரர் உதித்தது போன்ற திருநகள் 
யும் முட்டாக்கிடுகிற திருமுடியையும் , களையும் கரிய கோலத் திருவுருவையும் பித்ய 
கண்டார் கண்ணும் நெஞ்சு மிருளும்படி சூரிகளைக் கொள்ளை யூட்டிக்கொண்டுவிடாக் 
யிருண்டு சுழன்று அஷ்டமி சந்திரனில் கொண்டார் முகத்தில் நீர்மடை திறந்து 
அமிர்த தாரை விழுந்தது போல் திரு நெற் விட்டது போல் சகல சிரமங்களும் மாறும் 
றியில் சாத்தின திருநாமத்தை மறைக்கும் படி குளிர்ந்து தெளிந்து நித்யமுத்தரைக் 
பூந்தண்டுழாய் காறும் நீலப்பனி யிருங்குழ கடாக்ஷிக்கும் காம்பீர்ய மாதுர்யாத்ய நவ 
லும், நயந்தார் நச்சுந் திருநெற்றியினையும் திவ்யகுணகண பூஷிதங்களாய் அதிமனோ 
தன் கைச் சார்ங்கம்போல் விளங்கும் அழ காதிவ்யபாவகர்ப்பங்களாய்ப் பூஅலர்ந்தாப் 
இய திருப் புருவங்களையும் குளிர்ந்து செவ் போலிருக்கிற திருமுகத்தை யெங்குமொக் 
விபெற்றுக் கரியவாய்ப் புடை பாந்து கச் செவிபெறுத்து வினவானலீலா லாபங் 
மிளிர்ந்து செவ்வரியோடி இலங்கொளி களாலே சூரிகளுடைய இருதயங்களை 
சேர் அரவிந்தம் போன்று நீண்ட திரு யுகப்பியாரின்று கொண்டு எழுலகுந் தனிக் 
நயகங்களையும் , கோலநீள் கொடி மூக் கோல்செல்லத் திருவடிகள் இருவருஞ் 
கையும் , திவ்ய கபோலங்களையும் , பூரண சேவித்து நிற்கக் குழுமித் தேவர்குழால் 
சந்திரன் முழு நிலாவைச் சொரிந்தது கள் கைதொழ எழுந்தருளியிருக்கும் பரம 
போல் , திருமுகத்தின் ஒளியைப் பிரவ பதமாம் . 
ஹிக்கிற புன்சிரிப்பையும் அழகிய திரு வைகுண்டர் சுப்பிரருக்குக் குண்டையிட 
வதரங்களையும் சிரக்கம்பனம் பண்ணுகை த்து உதித்த குமாரர் . விஷ்ணுவின் அம் 
யால் அசைந்து திகந்தல்களில் முட்டி சம் , இலக்ஷமியைச் சந்தோஷிப்பிக்க ஒரு 
தேஜஸ் அலையெறிந்து லாவண்யசாகாதி உலகம் சிருட்டித்தார் . இது வைகுண்டம் 
களில் ஏறித்துள்ளுகிற மின்னுமா மணி 

எனப்பட்டது . 
மகா குண்டலங்களையும் , காந்தி, சைத்ய , வைகை - பாண்டி நாட்டில் மதுரை நகத் 
மார்த்தவ , சௌாப்யாதி குணங்களாலே தில் உள்ள நதி , குண்டோதானுக்குத் 
சகலசலாபூர்ணமாய்ச் சர்வாக்லாத கரமாய் தாகந் தணிக்கச் சிவாஞ்ஞையால் வந்தது . 
மறுக்கழற்றின சந்திர மண்டலத்தையும் மாணிக்கவாசக சுவாமிகளுக்காகச் சிவாஞ் 
அப்போ தலர்ந்த செந்தாமரைப் பூவையும் ஞையால் வெள்ளம் கொண்டது , அக்கா 
தோற்பிக்கக்கடவதாய்க் கிட்டினாரை மய லத்திலே அரசன் ஆணைப்படி அணையிட 
லேற்றி மயக்கும் மாயமந்திரமான கோளி வந்தியென்பவள் பொருட்டுச் சிவமூர்த்தி 
ழை வாண்முகத்தையுஞ் சங்கையொத்த கூலியாளாய்ச் சென்று மணல் எடுக்கப் 
திருக்கழுத்தையும் , திருத்தோள்களையும், பெற்ற பாக்கியம் பெற்றது . 
கோல மாமணியாசமும் , முத்துத்தாமமும் வைசம்பாயனர் - விசம்பருஷியின் குமா 
ஸ்ரீசொல் துபந்தொடக்கமான குருமா பார். வியாசருஷியின் மாணாக்கர். ஜனமே 


வைசம்பாயனன் 


1523 


வைசியர் 


ஜயனுக்கு வியாசர் உபதேசத்தால் பாரதம் களையும் சாக்குகளின் சாராசாரங்களை 
அருளிச்செய்தவர் . யசர்வேதி . இவர் யும் அறியவேண்டியது . எல்லா விதை 
மாணாக்கர் யாஞ்ஞவற்கர் முதலிய நால் களையும் அது விதைக்கும் காலத்தையும் 
வர் . வற்கரைக் கோபித்தவர் . இவரை கிலத்தின் குண தோஷங்களையும் படி 
ஒருமுறை பிரமகத்தி பற்றியது . மாணாக் தராச இவைகளில் உள்ள தந்திரஉபாயல் 
கர்கள் அதனையேற்று இவரை அதினின்று களையும் அறியவேண்டியது . ஒரே சாக் 
நீச்கினர் . 

தின் ஏற்றத்தாழ்வு , சாக்கை இவ்வளவு 
வைசம்பாயனன் சண்டாள கன்னிகை காலம் வைத்திருந்தால் இவ்வளவு விலை 
சூத்திரக மன்னவனிடம் கொணர்ந்த களி ; ஏறும் குறையும் என்னும் முற்றாராய்ச்சியை 
மகாசுவேதைமீது காதல் கொண்ட புண்ட யும் இந்தத்தேசத்தில் புல் தண்ணீர் இருப் 
ரிகன் வைசம்பாயனனாகப் பிறந்து சாபத் பதால் பசுக்கள் விருத்தி அடையும் என்ப 
தாற் கிளியாயினன் . 

தையும் அறியவேண்டியது . பயிர்வேலே 
வைசவ்வை - ஒரு அந்தரங்க சிவபக்தி செய்வோருக்கும் மாடுமேய்ப்போருக்கும் 
யுள்ள வீரசைவத் தவப்பெண் , இவள் தேசகாலம் இவற்றிற்குத் தக்கபடி சம்ப 
கணவன் சைான் . இவள் கணவன் சொற் ளம் கொடுக்கவேண்டியது . பலதேச 
படி பல பண்ணிகாரங்கள் அறுசுவைப் பாஷைகளை அறியவேண்டியது . தரும 
பதார்த்தங்கள் அன்னமுதலியவை சைா மாக வியாபாரஞ்செய்து பொருளை விரு 
சந்நியாசிகளுக்கு விருந்திடச் சமைக்கை த்திசெய்ய முயலவேண்டியது . அன்ன 
யில் , இவை சிவநேசர்க்குப் படைப்பின் தானஞ் செய்யவேண்டியது . ( மது . ) 
புண்ணியமாமே என்று நினைத்து வருந்தி வைசியர் - 1. மூன்றாம் வருணத்தவர் , 
னன் . தெய்வச்செயலால் கணவனும் சந் 2. ( க ) தனவைசியர் , பூவைசியர் , கோ 
நியாசிகளை அழைக்க நீங்கினன் . இவள் வைசியர் , என்பார் முறையே வணிகர் , 
கருத்துணர்ந்த சிவமூர்த்தி ஒரு சங்கமராய் உழவர் இடையர் எனப்படுவர் . இவர்க்கு 
அவ்விடம் எழுந்தருளினர் . ஒளவை எதிர் முறையே பொருளீட்டல் , பயிர்செய்தல் , 
கொண்டழைத்துத் தான் சமைத்த அன்ன ஆன்காத்தல் தொழில், 
முதலியவற்றை அளித்தனள் . அத்தரு 3. இவர் பிரதமஸ்தானாதி (ஙசு ) ஸ்தா 
ணத்தில் கணவன் சைநசந்நியாசிகளுடன் னபரியந்தமான எண்களை யறிந்து 
வந்து சங்கமரைக்கண்டு மனம் பொறாது ( எக ) ரூபம் , பூமியாதி சமிஜ்ஞை 2 வது 
மனை வியைப் புடைத்தனன் . அத்தருணத் துவந்துவ விதம் , உ . ( துவய ) விதிய , 
தில் சிவமூர்த்தி மறைந்தனர் . 

அவளை 

யுக்ம , யுகள , யுக , உபய , பாகு , பாத , பக்ஷ , 
அடித்த அடி ஒன்றேனும் அவள் மீது நயனாதி , சமிஞ்ஞை, கூ . ( திரய ) திரு 
பட்டிலது , அவ்வடிகள் முழுதும் சைக திய , ஹா , நயன , அக்கினி , புராதி , சமி 
சந்நியாசிகள் மீது பட அவர்கள் வருந்தி ஞ்ஞை , ச . (சதுர்த்தி ) வேத , வர்ண , ஆச் 
இவை சவ்வையை அடித்ததால் நேரிட்ட சிரமாதி , சமிஞ்ஞை, 6. ( பஞ்ச ) ஹா , 
தீங்கென் றனர் . புருஷன் இவள் எனக்கு வக்தா , கஷாய , விருத , இந்திரிய , விஷய , 
ஆகாளென்று விலக்க ஒளவை சைநவிக்கிர பாண , பாண்டவ , பூதாதி , சமிஞ்ஞை, 
கத்திடம் சென்று சிவமூர்த்தியாக அதனை சு . ( ஷடு ) பாவ , ராஜாங்க , இருது , ஸ , 
எண்ணி வணங்கினள் . 

ஸ்கந்த முக , வேதாங்க , வர்ணகர்ம , தர்ச 
மாயிற்று , வைசவ்வை களிப்படைந்தனன் , னாதி , சமிஞ்ஞை, எ . (சத்த ) முனி , கிரி , 
வைசாலின் விசாலன் குமாரி , அவீக்ஷித் தானாங்க , ராசாங்க , துரக , தாது, சாபா 
தைக் காண்க . 

கே , ஸ்வா , சாகராதி , சமிஞ்ஞை, அ . 
வைசியதருமம்- இவன் உபநயனம் முதலிய ( அஷ்ட ) வச , திக்கு , கஜ , மத , விகார , 
சமஸ்காரம் செய்து கொண்டு பசுவைக் காமாதி , சமிஞ்ஞை. சு , (நவ ) திரவிய நிதி , 
காப்பதிலும் பயிர் முதலிய ஜீவனவிர்த்தி இரக , பத்தாதிசமிஞ்ஞை. 40. ( தச ) பிந்து , 
விலும் முயலவேண்டும் . பசுக்களைக் காத் சூனிய , நாஸ்தி , அவதார , ககனாதி , சமி 
தல்வேண்டும் . முத்து கவமணி உலோகம் ஞ்ஞை , இவை முதலான சமிஞ்ஞைகளை 
வஸ்திரம் கற்பூரம் முதலிய வாசனைத்திர யும் அறிந்து எண்ணல் , எடுத்தல் , முகத் 
வியம் உப்பு முதவிய இரசத்திரவியம் தல் , நீட்டலாதி அனவைகள் அறிந்து , 
இவற்றிற்குப் பலதேசங்களில் உள்ளவிலை சுவர்ணத்தின் மாற்று , பிரவானத்தின் சழ 


அது சிவலிங்க 


வைசுவதேவம் 


1524 


வைதரணி 


வைசிய 


ஞ்சு , மணியின் சவ்வு , ரத்தினத்தின் சூத் இம்மதத்திற்கு வைசேஷிகமென்று பெய 
திரபரீஷை , வச்சிரத்தின் மஞ்சாடி , பச் ருண்டாயிற்று . இதனைக் கணாதம தமென 
சையின் ரதி முதலிய அறிந்து , கிரயம் , வுங் கூறுவர் . இம்மதம் உலகம் பரமாணு 
வட்டம் , வட்டி முதலிய அறிந்து பொருள் காரியமெனவும் , கர்ம நிஷேதத்திற்குப் 
செய்து , திருஷி , கௌபாலிகம் , யசனம் , பரமேச்வர சாக்ஷாத்காரம் தவிர வேறு 
அத்யயனம் , தானமுடன் சூர்யாதி , பத்தி உபாயம் இல்லையெனவும் , ஆத்மா தேகேக் 
முதலிய கர்மயுக்தரானவர்கள் 

திரியாதிகளுக்கு அந்நியன் எனவும் , இம் 
ராம் . வக்குவமகருஷியைக் காண்க . இவர் மதத்தில் பிரத்தியக்ஷம் , அநுமானம் இர 
களுக்குத் தசாங்கம் , கிட்கிந்தமலை , பம் ண்டே பிரமாணம் என்றும் கூறும் , ( தத் 
பையாறு , கருடக்கொடி , காந்தண்மலர் , 
பைந்நாகமுரசம் , கலிமாருதப்புரவி , கமல வைச்சிரவணன் - விச்சிரவாகு குமாரன் . 
கண்டிகைத்தேர் , உபலாயபுரி பட்டணம் , ( குபேரன் ) இவன் ( 5000 ) வருஷம் தவஞ் 
வைகுந்தவளநாடு , ஜயவாரணம் முதலி செய்து இயக்கர்க்கு அரசனாகித் தந்தை 
யனவாம் . 

யால் இலங்கையைப் பெற்றான் . 
4. மநுவால் கூறப்பட்ட மூன்றாவது வைச்வாநான் -1. ஒரு அக்கினி. இவன் 
ஜாதியார் வைசியர் . உண்மையான வைசி தன் தந்தைக்கு , நாரதர் ( கஉ ) வயதில் 
யர் காணப்படவில்லை . சில வர்த்தகசெட்டி உன் பிள்ளை இடிவிழுந்து இறப்பன் எனக் 
மார்களும் , கோமட்டிகளும் தங்களை வைசி கூறக் கேட்டுச் சிவமூர்த்தியை யெண் 
யர் என்பர் . வேளாளரிற் சிலர் பூவைசிய ணித் தவமியற்றச் சிவபிரான் இந்திர 
சென்றும் , இடையரிற் சிலர் கோவைசியர் 

னைப்போல் தரிசனந் தந்து என்ன வரம் 
களென்றும் கூறுவர் . நாட்டுக் கோட்டை வேண்டுமெனக் கேட்க , இவன் உன்னிடம் 
செட்டிகளும் தங்களைப் பூவைசியர் என்பர் ஒருவரமும் வேண்டேன் என , இந்திரன் 
தமிழ் வணிகர் தங்களை வைசியர் என்பர் . வாள் கொண்டோச்ச எடுக்கையில் வைச்சு 
ஆதலால் இவர்களில் யாவர் உண்மையான வாநான் அஞ்சக் கண்டு , சிவமூர்த்தி தரிச 
வைசியர் என்று துணிந்து கூறமுடிய னம் தந்து முதுகைத் தடவி ஒரு உலகம் 
வில்லை . ( தர்ஸ்டன் . ) 

சிருட்டித்து அக்னியாக 

அக்னியாக நியமித்தனர் . 
வைசுவதேவம் -1, வேதியர் நித்தியமாகச் ( காசிகண்டம் ) காசியில் விச்வாநான் என் 
செய்யும் அக்கினிகார்யமாகிய ஒருவித னும் ரிஷிக்குக் குமரனாய்ப் பிறந்தமை 
யாகம் . இதில் பலிகொள்ளும் தேவதைக யால் இப்பெயர் பெற்ற அக்கினி, இவனை 
ளாவர் . அக்னி , சந்திரன் , அக்கினி ஆங்கீரச வம்சத்து அக்கினி யெனவும் 
ஷோமர்கள் , விசுவேதேவர்கள் , தன்வந் கூறுவர் . 
திரி, குரு , அநுமதி, பிரசாபதி , ஆகாசம் , 2. தது என்னும் அசுரன் புத்திரன் . 
பூமி , தவிஷ்டகிருது என்போர் . 

இவனுக்கு அயசிரை, உபதானவி , கால 
2. எந்த யாகத்தில் எந்தத் தேவர் பூசிக் கை , புலோமை என்னும் நான்கு குமாரி 
கப்படுகின் றனரோ அந்த யாகமாம் , ( பார . கள் உண்டு , இக்குமரியரில் காலகையையும் 
மா . ) 

புலோமையையும் , கச்யபனும் , உபதான 
வைசேடிகன்மதம் - சுகச்வரூபனாய் நித்திய 

இரண்யாக்ஷனும் , அயசிரயைக் 
னான சிவன் ஒருவன் உண்டெனவும் , ஆன் கத்ருவும் மணந்தனர் . 
மா , அநேகன் , சடனாய் குணகுணிபோல் வைடூர்யம் -1 . நருமதை தப்திக்கு இடை 
அவத்தையடைந்து 

பிறப்பிடைப் யில் இருக்கும் மலை , 
கருட தியானத்தால் விஷவேகக் 

2. ஒரு நாடு . 
தணிவதுபோலச் சிவபாவனையால் முத்தி 3. நவமணிகளில் ஒன்று , 
யடைவன் என்பன் . இம்மதம் , விக்ரம வைடூர்யர் - வைடூர்ய நாடாண்ட அரசர். 
சகம் ( 50 கச ) ஞத்திற்குமுன் அந்தரஜீக வைணவபுராணம் விஷ்ணு புராணம் 
மென்னும் நகரத்தை அரசாண்ட பலச்ரீ காண்க . 
எனும் அரசன் போஷணத்திலிருந்த கண வைணவமதம்- விசிட்டாத்வைதம் காண்க . 
புக் என்றும் , கணாதனென்றும் பெயருள் வைதாணி -1. சளிங்க தேசத்திலுள்ள ஒரு 
ளவனால் தாபிக்கப்பட்டது . விசேஷமெ நதி . இதில் இருடிகள் வாகஞ்செய்து பசு 
ன்று ஒருபொருள் இவன் கூறினதினால் பதிக்குப் பசுபாகம் தந்தனர் . Betrani is a 


வியை 


வைதருப்பநெறி 


1525 


வைத்தியநாதமுனிவர் 


river Dear Cattack in the province of 2 விதேகம் மிதிலை . இந்நாடாண் 
Orissa 

டோன் குமாரி , சீதாபிராட்டிக்கும் பெயர் . 
2. பிதுர்க்களுக்குச் சுதையிடம் பிறந்த வைத்தமாநிதியார் - எழுபத்தினாலு சிம்மா 
குமரி, 

சனாதிபதிகளில் ஒருவர். ( குரு பரம்பரை ). 
3. யமபுர வழியில் உள்ள நதி , ( 600 ) வைத்தியநாத தேசிகர் - இவரூர் சோழ 
யோசனை அகலமுள்ளது . நீர் இன்றி , சீ , நாட்டிலே சப்தவிடங்க க்ஷேத்திரங்களில் 
இரத்தங்களால் நிறைந்துள்ளது . உலகத் ஒன்றாகிய திருவாரூர் , அபிஷேகஸ்தர் 
தில் கோ தானஞ் செய்தவனை இவ்விடம் குலம் , காலம் பதினேழாம் நூற்றாண்டின் 
ஒரு பசு வந்து தாங்கிச் சென்று அக்கரை மிற் பகுதி . வன்மீகநாத தேசிகரின் 
யில் விடும் . 

மைந்தர் , படிக்காசுப் புலவர் , சதாசிவதேசி 
வைதருப்பநெறி - இது செய்யுளினெறியு கர் , ஒப்பிலாமணி தேசிகர் , திருவேங்கட 
ளொன்று . இது செறிவு , தெளிவு , சம நாதர் முதலியோரின் ஆசிரியர் . தொல் 
னிலை, இன்பம் , ஒழுகிசை , உதாரம் , உய்த் காப்பியம் முதலிய இலக்கணங்களையும் 
தலில் பொருண்மை , காந்தம் , வலி , சமாதி சங்கச்சான்றோர் இலக்கியங்களையும் நன்கு 
என்ற பத்துக் குணங்ளு முயிராகப் புலப் கற்றவர் . எழுத்து , சொல் , பொருள் 
படுவது . ( தண்டி .) 

அணி , யாப்பு என்ற ஐந்திலக்கணங்களையும் 
வைதர்பீ - சகரராஜன் மனைவியாகிய கே அமைத்துச் சூத்திரமும் உரையுமாக இலக் 
சினி . இவர்களுக்கு அறுபத்து ஆறாயிரம் கண விளக்கம் என்னும் சிறந்த இலக்கண 
பிள்ளைகள் . 

நூல் இயற்றியவர் . இது குட்டித் தொல் 
வைதர்ப்பன் - ஒரு அரசன் , இவன் தேவி காப்பியம் எனப் பெயர் பெற்று சென்ற 
சந்திரிகை . இவர்கள் கிருதமாலை யென் ஒரைம்பதாண்டுக்கு முன்வரையிற் பெரும் 
னும் வனத்தி லிருந்து அவிநாசித்தலம் புலவர்களாலும் படிக்கப்பட்டதொரு எல் . 
வந்து பல திருப்பணிகள் செய்வித்துப் இதனை யன்றி நல்லூர்ப்புராணம் , வாட் 
புத்திரப்பேறு பெற்றனர் . 

போக்கிப் புராணம் முதலிய புராணங்க 
வைதர்ப்பி- விதர்ப்பராசன் பெண் ; இவள் ளும் , பாசவதைப்பரனி, திருவாரூர்ப்பன் 
முன் பிறப்பில் புரஞ்சயன் . இவள் மலை மணிமாலை , மயிலம் பிள்ளைத்தமிழ்போன்ற 
பத்துவசனை மணந்து அவன் தவத்தில் பல சிறு நூல்களும் இயற்றியவர் . அந்தகக் 
இறக்க விசனமடைந்து 

இருக்கையில் 

கவி வீரராகவ முதலியார் போன்றோல் 
அவிக்யாதரரால் முன் பிறப்புணர்த்த புகழ்ந்து பாடப்பட்டவர் . ( ஐம்பதின்மர் 
உணர்ந்து ஞானமடைந்தவள் . 

சங்கத்தா ராகி விடாரோ , நாற்பத் தொன் 
வைதரீமியசமை வை தர்மியத்தாலே ஏது பதின்மரென்றே யுரைப்பாரோ - இம்பர் 

வை தூஷிக்கும் உத்தரம் . ( வேற்றியல்பு .) புகழ் , வன்மீக நாதனருள் வைத்தியநாதன் 
வைதானர் - சாதுகாரணர் மாணாக்கர் . 

தன்மீதர் நாட்சரித்தக் கால் .. 
வைதிகசாத்திரம் ஆறு - மீமாம்சை , நியா என்று கவி வீரராகவ முதலியாரால் புகழ் 
யம் , வைசேஷிகம் , சாங்கியம் , யோகம் , ந்து பாடப்பட்டவர் . பொம்மயபாளையம் 
வேதாந்தம் என்பன . 

சிவஞான பாலையசித்தர் மீது பாசவதைப் 
வைதிசம் - ஒரு பட்டணம் , சத்துருகான் பரணி பாடிச் சன்மானம் பெற்றவர். 
குமானாகிய சத்துருகாதி ஆண்டது . 

காவா யெனச்சிறு தெய்வந் தனைத்தினங் 
வைதிருதி - 1. பதினொரா மன்வந்தாத்து கைதொழுது , நாவாய் தழும்பப் புகழ்ந் 

தென் பயன்கதி நாடின் மும்மைத், தேவா 
2. தர்மசேது வென்னும் விஷ்ணு அம் யத் தேவிற்குல் கோவாய்மணிப் பொற்சில் 
சத்தின் தாய் , 

கா தனஞ்சேர், பூவாய்மதிக் கண்ணியாரூர்ப் 
வைதிருதிகள் - விதிர்த்தியினுடைய குமாரர் . பிரான்பதம் போற்றுமினே . என்பது திரு 
வைதேகன் -1, ( சூ ) திமியைக் காண்க . வாரூர்ப் பன்மணிமாலை , 

2. அரசப் பெண்ணினை வணிகன் வைத்தியநாதமுனிவர் - 1. இவர் யாழ்ப் 
கூடப் பிறந்த குமாரன் , அந்தப்புரக் பாணத்துள்ள அளவெட்டியெனும் இட 
சாவற்றொழில், ( மது .) 

தவர் . வேளாண்சைவர். வட நூல் தமிழ் 
வைதேகி -1. சதாநீகன் தேவி . குமாரன் நூல்களில் வல்லவர் , தமிழில் வியாக்க 
அச்வமேதன் , 

பாத புராணம் பாடியவர் . 


வைத்தியம் 


1526 


வைத்தியம் 


டன . 


2. புலியூர்ப் புராணம் பாடியவர் . 
வைத்தியம் - பழவினையானும் காரணங்க 
வானும் மக்கட்கு வாதபித்த சிலேத் மகாரி 
யங்களாகிய பிணிகள் உண்டாம் . அவற் 
றுள் , பழவினையான் வருவன அவ்வினை 
யின் முடிவின் கண்ணன்றியேனையவற்றால் 
தீரா. மற்ற வா தபித்த முதலிய முத்திறத் 
தாலும் அவற்றின் தொந்தத்தாலும் வரு 
வன மருந்தாற் றீர்வேண்டுதலினாலும் , 
மானைக்காட்டி மானைப் பிடிப்பார் போன்று 
உடம்பை யுறு தியாகக் கொண்டே யவ்வுட 
லுறுங் காலத்து அவ்வுடலில் எள்ளிலெண் 
ணெய் போல் மறைந் துறுங் கள்வனைக் 
கண்டு உறுதியடைய வேண்டுதவின் வைத் 
தியமாகிய ஆயுர்வேதம் உடலை கட்டிக்கப் 
பெற வேண்டுநர்க்கு இன்றி யமையாத 
தாம் . அவ்வாயுர்வேதம் மருத்துவ னிலக் 
கணம் , மருந்தினிலக்கணம் , நோயினிலக் 
கணம் , நோய் கொண்டோ னிலக்கணம் , 
ஆச நான்கு இலக்கணத்தினைப் பொது 
வகையாக வுடைய தாம் . அவற்றுள் , மருத் 
துவனிலக்கணமாவது குலன் அருள் 
தெய்வங்கொள்கை , மேன்மை , கலைபயில் 
தெளிவு, கட்டுரைவன்மை , நிலம் , மலை 
ரிறைகோல் மலர்சிகர் மாட்சி , யுடையா 
னாய் , வா தபித்த சிலேத்மாதிகளின் நடை 
களைப் பெற்ற நாடிகளின் பேதத்தையும் , 
அவற்றின் தொந்த பேதங்களையும் , மரண 
சாடி பேதங்களையு மறிந்து அவற்றில் 
வல்ல ஆசாரியனுடன் பழகினவனாய் ஓஷ 
திகள் , சுத்தி ரஸகந்த பாஷாணாதிகளின் 
குணங்களை யறிந்தவனாய் , விஷப் பிரதி 
விஷ மறிந்தவனாய் , மருந்து செய்காலம் , 
மருந்தின் வயது , தீயினளவு , புடவகை, 
எருவினளவு , விறகின் குணபேதம் , பத் 
திய , அபத்திய வகை , பொருள்களின் 
சீரண காலம் , நாடி பார்க்கும் காலம் அறிந்த 
வனாய்த் தன்னை விரும்பிக் கொண்டே 
நோய் கொண்டானை யடைந்து சை , கண் , 
பல், நா , மலம் , நீர், தேகம் , முகம் , ஆகிய 
அஷ்ட தானங்களின் குறி யறிந்து அவன் 
கொண்ட கோயின் சாத்தியம் , அசாத்தி 
யம் , யாப்பியம் என்னும் சாதி வேறு 
பாடும் , கோய் தொடக்கம் , நடு , ஈறு என் 
னும் பருவ வேறுபாடும் அறிந்தவனாம் , 
நோயை அதன் குறிகளால் இன்னவகைத் 
தென்றும் , அது வந்த காரணத்தையும் , 
அதனை மருந்து , உதிரங்களை தல் , அறுத் 
தல் , சுசிதல் முதலியவற்றால் பரிகரிக்கும் 


காரணம் 

அறிந்தவனாய் இருப்பவனாம் . 
இனி மருந்தினிலக்கணமாவது - பாசிவத் 
தினைவிட்டு நீங்காத பராசத்தி மாயையை 
ஷோபிக்க உண்டான பிரகிருதியிடம் 
தோன்றிய பஞ்சபூதங்களும் ஒன்றினி 
டம் ஒன்முகத் தோன்றிய பிருதிவியில் 
உண்டான நெல் முதலியவற்றால் அன்ன 
முண்டாகி அவ்வன்னத்தா லுயிர்த்திருக் 
கும் உயிர்களுக்கு- ஓஷதிகள் கோயைப் 
போக்க இறைவனால் சிருட்டிக்கப்பட் 

அவ்வோஷதிகள் நான்குவகைப் 
படும் . 

அவை : விருக்ஷ வகை, செடிவகை, 
கொடிவகை , புல்வகை என்பன , அந் 
நான்கு வகைப் பதார்த்தங்களி லிருக்கிற 
வேர் , பட்டை , கட்டை , ரசம் , இலை , புட் 
பம் , பழம் , வித்து இவற்றலும் , ரஸகந்த 
பாஷாணாதிகளாலும் , மாத்திரை, கட்டு , 
சூரணம் , எண்ணெய் , லேகியம் , ரஸம் , 
தைலம் , செந்தூரம் , 

பானம் , 
வடகம், பஸ்மம் , மெழுகு , விரோசனம் 
முதலிய செய்முறை தவறாமல் செய் 
வதாம் . நோயி னிலக்கணமாவது -- 
கெர்ப்பக்கோளின் குணம் , பாலவியாதி , 
பாலக்ரகதோஷம் , சிரரோகங்கள் , 
வித சுரம் , பலவகைச் சன்னி , பலவகை 
மூலம் , பலவகை அதிசாரம் , கிராணி , வாத 
சோகங்கள் , பித்தரோகங்கள் , சிலேத்ம 
சோகங்கள் , பிரமியம் , மேகரோகங்கள் , 
கிரந்தி , சூலை , குட்டம், உதரரோகங்கள் 
முதலியவற்றின் குணமறிந்து துணிதல் . 
நோய்கொண்டோ னிலக்கணமாவது 
பொருளுடைமை , மருத்துவன் வழிநிற் 
றல், நோய் நிலையுணர்த்தல் , வன்மை , மருத் 
துத் துன்பம் பொறுத்தல் முதலியன 
வாம் . அவற்றுள் பொருளுடைமையா 
வது , தான் வயித்தியர்க்கு அவர் உவப் 
பின்வகை பொருள் தருதற்கும் தனக்கு 
நோய்க் காலத்து வேண்டிய செய்து 
கொளற்கும் வேண்டிய பொருள் தன்னி 
டத்தில் இருத்தலாம் . மருத்துவன் வழி 
விற்றலாவது . மருத்துவன் கூறிய அநு 
பானம் பத்தியம் முதலிய குறைவின்றி 
யிருந்து கோய் தீர்த்துக்கொள்ளல் , சோய் 
விலையுணர் தலாவது - நோய் வந்தவுடன் 
வைத்தியரிடத்தில் தன்னைத் தெரிவித்துத் 
தனக்குற்ற தேச நிலையைச் சற்றும் ஒளி 
யாமல் அவர் மனத்துடன் கலந்து தெரி 
வித்தல் , மருத்துத் துன்பம் பொறுத்த 
லாவது - பத்தியத்தானும் , கோயானும் , 


வைத்தியலிங்கம்பிள்ளை 


1527 


வைரவாணிபமகருஷிகோத்ரன் 


31 


அனுபானத்தானும் , இலங்கனத் தானும் , வைந்நியன்- வோன் வாமபாகத்திற் பிறந்த 
மருந்தின் வேகத்தாலுண்டாம் துன்பத்தா 

வன் . 
னும் , தான் முன்னுண்டு பழகிய பொருள் வைபாடிகன் - இவன் புத்த ஏகதேசி , 
களிலுள்ள பேராசை நீக்கத்தானும் உண் இவன் மஞ்சளுஞ் சுண்ணாம்புஞ் சேர்ந்த 
டாம் துன்பங்களைப் பொறுத்தல் . 

காலத்து உண்டாஞ் செவ்வண்ணம்போல் 
வகை ஒழுகினோன் , நோய் நீங்கப் பெற்று இந்திரியக் கூட்டத்தில் பிரபஞ்சக் 
முன்னிழந்த பழைய சுகத்தைப் பெற்று தோன்றுமெனவும் , தீபத்தின் நெய்கெட 
இன்புற்று வாழ்வன் . இவ்வகை சோக ஒளிகெடுவதுபோல் இந்திரியங்கள் பங்க 
நீங்கியவன் சகசரீரியாய் மாதத் திரண்டு மடைய எல்லாம் சூனியம் ஆம் என்பன் , 
முறை நியமித்த காலங்களில் தமக்கு இளை வைப்பிராசை - மேருவிற்கு மேற்கில் உள்ள 
யாாயுள்ள மா தரைப் புல்லி , மறுவற்ற 

வனம் , 
விரோசனம் வருஷத்து இரண்டு முறை வைப்புச்சாக்குகள் - ( 15 ) 1. இந்துப்பு 
கொண்டு , வாரத் திரண்டு முறை சரிபுதன் வைப்பு , 2. பொட்டிலுப்புவைப்பு , 3 . 
களில் தைலந் தலைக்கிட்டு வெந்நீரிலாடி , வெல்காரவைப்பு , 4. துரிசுவைப்பு , 5 , 
ண்ணுங்கால் புளித்த தயிர் , காய்ச்சுப் எவாட்சாரவைப்பு , 6. வாசாரவைப்பு , 
பால் , நீர்மோர் , உருக்கு நெய் , வெந்நீர் , 7. சத்திச்சாரவைப்பு , 

8. ஏகாம்பச்சார 
சாதத்தில் அரைவயிறு உண்டு கால்வயிறு வைப்பு , 9 , கெந்தியுப்புவைப்பு , 10 , திலா 
வெந்நீர் அன்னமுண்டபின் உட்கொண்டு , லவணவைப்பு , 11. கெந்திலவணவைப்பு , 
ஜீரணமாகாப் பொருள்களை விலக்கி , மெல் 12 , காய்ச்சுலவணவைப்பு , 13 , பிடால 
லெனத்தின் பொருள்களை மென்று தின்று , வணவைப்பு , 14 , சிந்துலவணவைப்பு , 
வாய் கைகால் அலம்பிச் சற்று உலாவிப் , 15. காசிலவணவைப்பு . 
பகலாயின் நித்திரை செய்யாது காரியம் வையாக்கிரம் - உதயணன் யூகிக்கு கொடு 
களைக் கவனித்து இரவாயின் காலத்தி த்த தேர் . (பெ . கதை. ) 
லுறங்கி உஷக்காலத்தில் எழுந்திருக்க வையாபிகர் அகத்தியர் மாணாக்கருள் 
வேண்டும் . இதுவே வைத்தியமாம் . 
வைத்தியலிங்கம் பிள்ளை - இவரூர் யாழ்ப் வையாவிக்கோ பெரும் பேகன் - 

இவன் 
பாணத்துள்ள வல்லிபட்டித்துறை , நல்லூரில் ஆவியர் குடியிற் பிறந்தவன் , 
யம் சைவம் . காலம் பத்தொன்பதாம் கடையெழுவள்ளல்களில் ஒருவன் , மலை 
நூற்றாண்டின் பிற்பகுதி , சிவசம்புப் புல நாட்டுத் தலைவன் , தன்பத்தினியாகிய கண் 
வர் மாணவர் . சிந்தாமணி நிகண்டு முதலி ணகியைத் துறந்ததால் சபிலரால் இரந்து 
யனவும், கந்தரலங்கார முதலிய உரை நூல் பாடப் பட்டவன் , மயிலுக்குப் போர்வை 
களும் , சைவமகத்துவ பாது முதலிய கண் கொடுத்தவன் . இவன் பாணர் , கபிலர் , 
டன நூல்களும் இயற்றினவர் . சீர்செறி வன்பாணர் , அரிசில்கிழார் , பெருங்குன் 
செஞ்சடைக்கட் டிகழ்மதிப் பிளவு தாங் றூர்க்கிழார் முதலியோரால் புகழ்ந்து 
ஏர்செறி கரிமுகன்ற 

னினைமல பாடப் பெற்றான் . ( புற - நா .) 
ரடியை யேத்தி , நேர்செறி இளைஞரோர் வையை வைகையைக் காண்க . 
சொற் கொருபொருணேரா யோரப் , பார் 

வைரவம் - ஒருமதம் . இம்மதத்தவர்க்குச் 
செறி நிகண்டு சிந்தா மணியெனப் பகர்வ 

சைவசமயக்கொள்கைகள் பலவும் ஒப்பு , 
னொன்றே - என்பது சிந்தாமணி நிகண்டு 

இம்மதத்திற்குச் சிவமூர்த்தி தமருகம் தரி 
காப்புச்செய்யுள் , 

த்தமூர்த்தியாய் அருள் செய்வர் . ( தத்துவ . ) 
வைத்ருதிவியதிபாத பாபாம்சக தோஷாப 

வைரவர் - மார்த்தாண்ட பைரவர் , ஆனந்த 
வாதம் - ஆதித்யன் உச்சத்தும் , ஆட்சி 
யினும் நிற்க பூர்வபக்ஷத்துச் சந்திரன் பல 

பைரவர் , பிரமோதபைரவர் எனப் பலரா 

வர் . இவர்கள் மணித்வீப சக்ராலய காவலர் . 
வாராய்ச்சுபாம்சத்து நின்ற பொழுது வைதி 
ருதி வியதிபாத தோஷமில்லை. பாபாம்ச 

( சிவா . ) 
சேதனனாய் நின்ற சந்திரனுக்கு அவ்வம் வைரவன் - பைாவனைக்காண்க, காளியைக் 

காண்க. 
சாதிபதி கூ , க , கச இவ்விடங்களில் நிற்கில் 
அந்நாளில் பாபாம்சக தோஷ மில்லையாம் . வைாவாணிபமகருஷிகோத்சன் வைசிய 
( வி தானமாலை . ) 

முதல்வரில் ஒருவன் வளையாபதி காரான 


ஒருவர் . 


சம 


கும் , 


வைரவி 


1528 


வைஜயந்தன் 


வாணியனென்று பெயர்கொடுத்துக் கோத் அதிதியிடம் வாமனராக அவதரித்தனர் 
திரத்தில் ( Goo ) கோத்திரம் பங்கிட்டுக் என்ப . இந்த மநுவின் ஒன்பதாவது குமார 
கொடுக்கக் கீர்த்திபெற்றவன் . 

னுக்கு நபாசன் பிறந்தனன் . 
வைாவி - ஒரு பண்டாரசாதி வகுப்பார் . வைனதத்தன்- கொக்கோகரை மதன நூல் 
இவர்கள் கோவில்களில் பூசாரி வேலை 

செய்ய எவினவன் , 
செய்பவர்கள் . இவர்கள் மேளக்காரர் வைனதேயர் . வசிஷ்டருக்குச் சூத்திர ஜாதிப் 
வகையில் சேர்ந்தவர்கள் . இவர்கள் மதுரை பெண்ணிடம் பிறந்தவர். ( பார் - அநுசா - ம் . ) 
யில் உள்ளவர்கள் . இவர்கள் நாட்டுக் வைஷ்ணவம் -- விஷ்ணுவைத் தியானிப் 
கோட்டைச் செட்டிமாரிடம் உத்யோகம் போர் கொண்ட மதம் , விசிட்டாத்துவிதத் 
செய்வர் . ( தர்ஸ்டன் . ) 

தைக்காண்க. 
வைராக்யசதகம்- ( வைராக்ய தீபம் ) பேறை வைஷ்ணவி - 1. ஒரு மாயாதேவி . இவள் 
யூர் சாந்தலிங்க சுவாமிகள் இயற்றிய ஞான 

கருடவாகனத்தில் எழுந்தருளினவளாய் 
எல் . சாந்தலிங்க சுவாமிகளைக் காண்க , 

சங்கு , சக்கரம் , கதை, வாதம் , உடையவ 
வைராசர் - பித்ருக்களைக்காண்க, 

ளாய் இருப்பள் . 
வைராசன் - ஆறாமன்வந்தரத்து விஷ்ணு 2. மத்தியான்ன காலத்தில் தியானிக் 

மூர்த்தியைக் குமாரனாகப் பெற்றவன் . சப்படும் சந்தியாதேவதை. யௌவன முள் 
வைரீழகத்தின் அங்கங்கள் பதின்ழன்று ளவளாய் வெண்ணிறத்தவளாய் வெண்பட் 
( விமர்சமெனினுமாம் ) இவை நாடச விகற் இடுத்து வநமாலை , பூணூல் , சங்கு , சக்கரம் 
பங்கள் . அபவாதம் , சம்பேடம் , வித்திர இடக்கரங்களிலும் , கதை , அபயம் வலக் 
வம் , திரவம் , சத்தி , துதி , பிரசங்கம் , சல 

கால்களிலும் உள்ளவளாய்க் கருடவாகனத் 
னம் , விவசாயம் , நிரோதனம் , பிரசோச தில் பதுமாசனத்தளா யிருப்பவளாய் மகா 
னம் , விசலனம் , ஆதானம் என்பனவாம் . லஷ்மி உருவமாய்த் தியானிக்கப்படுபவள் , 
விமரிசமாவது தோடு விரித்துக் கதிர் போக் பார்வதிதேவி . 
தாற்போலவும் , மேயதுவளைத்தாற்போல வைஜயந்தம் - 1. வருணனால் இலஷ்மி 
வும் , நாடகப் பொருள் நன்குவிளிக்கப் 

தேவிக்குக் கொடுக்கப்பட்ட பூமாலை . 
பயன்படுவது . ( வீரசோ .) 

2. இதனை இந்திரன் உபரிசரவசுவிற் 
வைவசு யமன் . 

குக் கொடுத்தனன் . இது விடாத தாமரை 
வைவச்சுதபட்டணம் ஆன்மா யமபுரத் 

களை யுடையதும் , விஜயத்தைத் தருவது 
திற்குப் போகும் வழியில் உள்ள பட்ட மாம் . இது யுத்தங்களில் ஆயுதங்களால் காய 
ணம் , இதில் ஜலம் கிடையாது . 

மடையாமற் காப்பாற்றும் . பாக்யத்தைக் 
மழைபெய்துகொண் டிருக்கும் . இதில் கொடுப்பதுமாம் . 
பாபஞ்செய்தோர் இருந்து ஒலமிடுவர் , 3. திருப்பாற் கடலிலுள்ள ஒரு மலை . 
இது உயர்ந்த மாளிகைகள் நெருங்கிக் பிரமாவிற்கிருக்கை. ( பார - சார் .) 
கோர ரூபமுள்ள அநேக பிராணிகள் 

வைஜயந்தன்- விதேகத்துள்ள கந்தமாலினி 
நெருங்கி யுள்ளது . 

நாட்டு வீதசோக நகரத் தாசன் . இவன் 
வைவச்சுதமது எ.வது மநு . விவச்வான் 

தேவி சர்வஸ்ரீ . இவனுக்கு சஞ்சயந்தன் 
குமாரன் . இவன் குமாரன் இக்ஷ்வாகு . மச் சயந்தன் என்று இரண்டு குமாரர் உண்டு . 
சாவதாரமூர்த்தியைக் காண்க . தாய் சமு வைசயந்தன் சஞ்சயனுக்குத் திருமணஞ் 
க்யாதேவி . இவன் காலத்து நான்கு வரு செய்தபிறகு சஞ்சயந்தன் வைசயந்தன் 

உண்டாயின. இவனை மச்சாவ என்னும் புத்திரனைப் பெற்றான் . இவ் 
தாரமூர்த்தி சாக்ஷஸமன்வந்தரத்தில் காத் வாறு வைசயந்தன் அரசாண்டு வருசையில் 
தார் , சிரார்த்ததேவனைக் காண்க . இவன் அரசன் சுவாயம்பு நாமதீர்த்தங்காரிடம் 
பத்துக்குமாரரைப் பெற்றனன் . அவர்க மோக்ஷ மார்க்கோபதேசம் பெற்று அர 
ளில் புரந்தான் இந்திரன் ஆனான் . இரண் சாட்சியைப் புத்திரர் மறுக்க பௌத்திர 
டாவது குமாரன் ஆதித்தன் ஆயினான் , னிடம் கொடுத்து புத்திரர்களுடன் தீகை 
எழுகுமாரர் சப்தருஷிகள் ஆயினர் . இந்த பெற்று ஸயோகிஜின ராயினர் . ( மேருமக் 
ருஷிகளில் காசிபருக்கு விஷ்ணு மூர்த்தி தாம் . ) 


ை 


ணங்கள் 


வௌவால் 


1529 


க்ஷணிகலிங்கம் 


வௌ 

தமதிவசம் , தன திவசம் என ( எ ) ஆம் . 

இவற்றில் தமதிவசம் , கலி திவசம் , காள 
வௌவால் -1. இது பறக்கும் பிராணி . கண்டிதிவசம் ஆகிய ( கூ ) -ம் , சுபகன்மங்க 
இது பறவை யினத்திற்கும் மிருக இனத் ளுக்காகா . கலியுகாதியிலிட்ட சுத்ததினம் 
திற்கும் பொது . இறக்கைகள் தோல்போல் 

வைத்து , ( கஅக ) க்கு ஈந்து போசவிட்டு 
இளைகளைப் பற்றுவதற்கு நுனியில் முள் நின்ற சேடம் ( கசு ) நாள் கலிதிவசம் ; பின் 
பெற்றிருக்கும் . இது இராக்காலங்களில் ( 50 ) நாள் தமதிவசம் ; பின் ( கெ ) நாள் செய 
பறந்து சென்று பழ முதலியவற்றைத் திவசம் ; பின் ( ச O ) நாள் நந் தன திவசம் ; 
தின்று ஜீவிக்கும் . இவற்றின் பற்களும் பின் (ஙக ) நாள் ஜீதிவசம் ; பின் ( e ) 
முகமும் சுலிகளுக்குள்ளது போ விருக்கும் , நாள் காளகண்டி திவசம் ; பின் ( C ) நாள் 
கண் சிறியது . 

வெகுதூரம் பறந்து செல் தன திவசம் என் றறியப்படும் . இப்படியே 
லாது தங்கித் தங்கிப் பறக்கும் 

பார்கஸ்பத்யம் , பாரத்வாசம் , பார்க்கவம் , 
2. இது பறவை யினத்திற்கும் மிருக பராசரம் என்ற ஏல்களில் சொல்லியிருக் 
இனத்திற்கும் பொதுவான ஒரு வகையினம் . கின்றன. ( விதானமாலை ) 
இவ்வகையில் நூற்றுக்கணக்கான வேறு 
பாடுள்ளவை உண்டு . இதில் சாகபக்ஷணி , 

ஷ 
மாம்சபக்ஷணி என இருவகையுண்டு. இவற் ஷட்தணம் - சந்தி , வீக்கம் , யானம் , ஆச 
றில் சாகபக்ஷணிகளே பெரியவை. 

னம் , துவைதம் , ஆச்சிரயம் என்பன . 
பழுப்பு நிறமுள்ளது . 

முகமும் இவை அரசர்க்குரியன , சந்தி - பகைவனு 
தலையும் குள்ள நரிக்கு உள்ளது போ லிருக் டன் நட்பு , விக்ரகம் 

விக்ரகம் - விரோதித்தல் , 
கின்றன . இதன் காதுகள் நீண்டவை . பக்ஷி யானம் - பசைமீது படைகொண்டு செல்லல் , 
யைப்போல் பறக்கினும் நீண்ட இறகுகள் ஆசனம் - பகைமீது செல்லக் காலம்பார்த் 
இல்லை . முட்டையிடா. ஆயினும் மிருகங் தல் , துவைதம் - பகைவரிருவராயின் ஒருவ 
களைப்போல் குட்டிபோட்டுப் பால் கொடுக் னுடன் நட்புக்கொள்ளல் , ஆச்சிரயம்-தன் 
கும் . இது பறவையைப்போல் உட்கா 

பகையை வெல்லவல்லவன் ஒருவன் கட் 
ராது ; மிருகத்தைப்போல் நடவாது . இறக் புக்கொண்டு அவனை யடைதல் , 
கையிலுள்ள முட்களால் ஒன்றைப் பற்றிச் 
கொண்டு தலைகீழாகத் தொங்கும் . 

ஸ 
சுவாசத்தை விழுங்குகிறதாம் . மாரிகால ஸ்தூணன் 

துருபதனு குப் பிறந்த பெண் 
முழுதும் மூச்சையடக்கித் தூங்குகிறதாம் . 

ணாகிய சிகண்டியை ஆணாக்குவித்த யக்ஷன் . 
இது கண் , காது , உடல் இவற்றின் உதவி 
யின்றிப் பார்த்தல் , கேட்டல் , உணர்தல் 
செய்யும் என்பர் . இவற்றிற்கு இரவில் கண் 
நன்றாகத் தெரிதலால் இரவில் 

இரை ஹார்மோனியம் --- 

இது பல இசைகளுண் 
தேடுகின்றன . 

டாகப் பற்களமைத்துச் செய்யப்படும் 
தற்காலத்திய பெட்டி வாத்யம் , 


ஜிராபி - தென் ஆபிரிகா காட்டிலுள்ள ஒட் 

க்ஷ 
டையைப் போன்ற மிருகம் . தேசத்தில் க்ஷணவித்வம்சி - ஒரு உலகாயதன் , 
புள்ளிகளையுடையது . முன் கால்களும் க்ஷணிகலிங்கம் - ( 16 ) வகை . மணவிலில் 
கழுத்தும் மீண்டும் , தலையும் பின் சால்களும் கம் , அரிசி , அன்னம் , மண், கோமயம் , 
குறுகியும் இருக்கும் . தன்னை யெதிர்க்கும் வெண்ணெய் , பழம் , மா , சந்தனம் , தருப் 
பிராணிகளைப் பின்காலால் உதைக்கும் . பை , விபூதி , உருத்திராக்ஷம் , புஷ்பமாலை , 
ஜீதிவசாதி - சென்ற மாதத்தை விரட்டித்து சர்க்கரை , அப்புலிங்கம் , தளிர் என்பனவற் 
இதில் சென்ற திதியையும் கூட்டி , ( எ ) றைக் கொண்டு பூஜாகாலம் வரையில் சிவ 
இல் கழித்து நின்றது ஜீ திவசாதி யென்க . பெருமான் தங்கியிருக்கும்படி வேண்டிக் 
இவ்வாறன்றி குருவும் , பார்க்கவனும் சொ கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட இலிங்கா 
ன்னது . ஜீதிவசம் , கலிதிவசம் , நந்தன காரம் . இது நித்தியப்படி பூசையில் கொள் 
திவசம் , காள கண்டி திவசம் , செய்திவசம் , ளப்படுவது . ( சைவ - பூ . ) 

192 


க்ஷத்ரதரன் 


1530 


க்ஷேமியன் 


க்ஷத்ரதான் - ஆயு வம்சத்திற் பிறந்த அரசன் . தமதிருக்கையை அடுத்த தடாகத்தில் ஜலக் 
க்ஷத்ரதருமன் புரூரவன் மகனாகிய கூத்ர கீரிடை செய்துகொண் டிருத்தல் கண்டு 
விருத்தன் குலத்தவன் . 

ஒரு திருவிளையாடல் கருதி அவர்களுடன் 
க்ஷத்ரவிருத்தன் - புரூரவன் குமாரன் . சுகு சென்று விளையாடிக்கொண் டிருந்தனர் . 
ஷன் தம்பி . 

தம்மிடம் நீக்கத்தைக் கண்ட பார்வதிப் 
க்ஷத்ரோபேக்ஷன் அக்ரூான் தம்பி . 

பிராட்டியார் இதனை யோகத்தா லறிந்து 
க்ஷமை - தக்ஷன் குமாரி . 

க்ஷே மங்கிரி என்னும் உருக்கொண்டு அப் 
க்ஷத்விராட் - மகாவிராட்டினம்சம் . இந்த பெண்களி னிடஞ் சென்று அவர்களது 

க்ஷ த்விராட்டினின்று பிரகிருதி தோன்றி சிகையைப் பிடித்து அப்புறப்படுத்திச் 
யது , ( தேவி - பா . ) 

சிவித்தனள் . ( பதும் - புராணம் ). 
க்ஷபன் கனிதான் குமாரன் . 

க்ஷேமதன்வா - புண்டரீகன் குமாரன் . 
க்ஷேத்திரபாலன் - பைரவர் காண்க . 

க்ஷேமன் 
க்ஷேமகன் - 1 , பார தவம்சத்துக் கடைசி 

ஸுகேதுவின் தந்தை . சுநீதிக் 
அரசன் . 

குக் குமாரன் . 
2. சந்திரவம்சத்துக் கடைசி யாசன் . 

க்ஷேமாவி சிருஞ்சயன் குமாரன் . 
க்ஷேமங்கிரி - சத்தியி னம்சாவதாரம் . ஒரு க்ஷேமியன் பூருவம்சத்து உக்கிராயுதன் 
முறை சிவபிரான் காந்தார ஸ்திரீகள் சிலர் குமாரன் . 


முற்றிற்று. 


அல 


கடவுள் துணை 


சிவக்ஷேத்ர மான்மியம் . 


வடநாடு . 

கட்டை மலையின் மேல் ஏறியி நங்கினால் கர் 

பயங் ( Carbayang ) என்ற ஊரையடையலாம் . 
1. திருக்கயிலாயம்- இதற்கு வெள்ளி இது சமுத்திர மட்டத்துக்குமேல் 10500 அடி 
யங்கிரி , நொடித்தான் மகம , திருமலை முத உயாத்திலிருக்கிறது . மலை ஏறின இளைப்பு 
லிய பல திருநாமங்களுண்டு , சுவாமி பெயர் ஆற இரண்டு மூன்று நாள் தங்கவேண்டும் . 
கைலாயநாதர் , தேவியார் பார்வதிப் பிராட்டி அங்கிருந்து தக்லகோட்டை ( Taklakot ) க்கு 
யார் , தீர்த்தம் - மகாசிவ தீர்த்தம் இது சிவபெரு இருபத்தெட்டுக் கட்டை போகவேண்டும் . 
மான் காரைக்கா லம்மையாரை என்னம் அங்கேதான் லிபுலேக் கணவாய் இருக்கிறது . 
மையே வாவென் றழைத்த திருத்தலம் . ஸ்ரீ அதன் மட்டம் 16750 அடி . அங்கிருந்து 30 
சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் எழுந்தருளிய கட்டை சென்றால் மாநஸசோவரம் இருக் 
சேரமான் பெருமாணாயனார் ஞானவுலாப்பாடி கிறது . அதனிலிருந்து கைலாய தரிசனம் 
யரங்கேற்றிய தலம் . திருநாவுக்கரசு சுவாமி செய்வர் . பின்னர் கைலையங்கிரியின் அடி 
கள் தரிசிக்கச்சென்று திருவடி தேய்ந்து திரு வாரத்தைப் பிரதக்கணஞ் செய்வர் . 
வையாற்றில் தரிசனம் 

பெறக் கட்டளை பெற்ற 2. திருஅநேகதங்காபதம் சூரியசந் 
தலம் . இதில் சிவபெருமான் உமாதேவியா திரர்கள் பூசித்த தலம் . ( ச - ர் ) அருண் மன்னு 
ரோடு சிவகணங்கள் சேவிக்க எழுந்தருளி ஈசுவரர் , ( தேர்) மனோன்மணியம்மை , ( நீ.ம் ) 
யிருப்பர் . இது சைவசமயாசாரியர்கள் மூவ இந்திர தீர்த்தம் . திருஞான பதி - க . உடை 
ராலும் பாடல்பெற்றது . இது பரதகண்டத் ய 

இது பரதகண்டத் யது . வடநாட்டிலுள்ளது , 
திற்கு வடவெல்லையான இமயபர்வதச்சார கௌரி தண்டம் - உருத்ர பிரயாசையி 
லின்கண் உள்ளது , ஞா -2 , நாசி , சு - க . லிருந்து போகவேண்டும் . இது கௌரி தவஞ் 
பதிகங்களை உடையது . இதனை மவுண்டு கை செய்த இடம் , இதனை திருஅநேகதங் காவத 
லாஸ் ( Mt. Kailas ) என்பர் . இமயமலையி மென்ப . இது மானஸரோவரத்தி லிருந்து 
லுள்ள உயர்ந்த கொடுமுடி . இதற்குச் செல்ல திருக்கைலாயம் பிரதக்ஷிணத்தில் கிழக்கே 
வழி வருமாறு : ஆல்மோரா ( Almora ) ரயிலடி இருக்கிறது . 

டோல்மா கணவாய் 
யைச் சேர்ந்ததும் , அங்கிருந்து கால் நடையா ( Dolma Pass ) முடிகிற இடத்தி லிருக்கிறது . 
கவோ , குதிரைமேலோ செல்ல வேண்டும் . சௌரிகுண்டத்திருந்து பீமகுண்டா 
ஆல்மோராவிலிருந்து ஆஸ்காட்டுக்குக்கிழக்கு மார்க்கமாய்த் திருக்கேதாரமும் போகலாம் . 
முகமாக ஒருவாரம் பிரயாணஞ்செய்ய வேண் 3. திரு இந்திரநீலபர்வதம் - இந்திரன் 
இம் . இது 64 கட்டை . அங்கிருந்து 23 சட்டை பூசித்த தலம் . பாண்டுமைந்தர்களில் அருச்சு 
வடகிழக்காக ஒரு பயணஞ்சென்றால் தார்ச் நன் பூசித்துப் பாசுபதம் பெற்ற தலம் . ( சுவர் 
சூலாவை அடையலாம் . அங்கிருந்து 51 நீலாசலநாதேசுவார்( தேர்) கீலாம்பிகை,(தீ 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1532 


வடநாடு 


இந்திர தீர்த்தம் . இதுவும் வடநாட்டிலுள்ளது . 14. ஹரித்வாரம் டில்லி ஸ்டேஷ 
சௌரிசங்கரமலை - நேபாள ராஜதானியான னிலிருந்து லாக்ஸர் ஸ்டேஷன் மார்க்கத்தி 
காட்மாண்டி லிருந்து கூ - மைல் தூரத்திலுள் விருக்கிறது . இந்த ஹரித்வாரத்தில் கங்கை 
ஞா - 5 உடையது . 

பூமியி லிறங்குகிறது . இங்கு ஹரித்வாரம் , 
4. திருக்கேதாரம் - இது புரட்டாசி மாயா வாரம் , கங்கா த்வாரம் இருக்கின்றன. 
| மாதத் தமாவாசை முதல் பங்குனி மாதத்தமா 15 அயோத்தி - பனாரிவிலிருந்து 
வாசை வசையில் தேவர்களும் , மற்ற மாதங் லக்னோ ஸ்டேஷன் சென்று அங்கிருந்து 
களில் மனுஷ உருவம் பூசிப்பதுமாயுள்ள செல்லவேண்டியது . 
தலம் , ( ச ) சேதாரேசுரர் , ( தே - ர் ) கேதார 16. நைமிசாரண்யம் - லக்னோஸ்டே 
கௌரியம்மை , ( தீ - ம் ) நாரதகுண்டம் . ஞா க , ஷளிலிருந்து சண்டிலாஸ்டேஷனுக்கு ( 20 ) 
சு - உ , பதிகங்கள் உடையது . வடநாட்டில் மைலி லிருக்கிறது , 
இமயச் சாரலின் சண்ணது . காட்மாண்டி 17. ஓரிஷீகேசம்- ஹரித்வாரத்திற்கு 
லிருந்து அம் மலையின் மேலாகவே திருக் சுமார் ( 20 ) மைலி லிருக்கிறது. இதிலிருந்து 
கேதாரம் இருக்கிறது . 

இமாசலத்தைத் தரிசிக்கலாம் . 
5. ஓங்காரம் ஜபல்பூருக்கு சு - மை 13. உருத்ரப்ரபாகை அரித்வாரத் 
லில் நருமதைநதி தீரத்தில் பாணலிங்கம் திலிருந்து சத்திநாராயணம் , சத்ருக்னம் , லஷ் 
உண்டாம் இடம் . 

மணஜூல், தபோவனம் , புலாலிசட்டி , பிஜி 
6. திருவேணிசங்கமம் அலகபாத் லிகாட்டி மார்க்கமாய் போகவேண்டும் . 
எஸ்டேஷன் . பிரயாகை என்றும் பேர்பெறும் . 19 பதரி நாராயணம் - உருத்ரப்ரயா 
இங்கு கங்கையில் யமுனை , சரசுவதி என்ற கையிலிருந்து விஷ்ணுப்பிரயாகை, பண்டி 
நதிகள் கூடுகின்றன . பிதிர் தர்ப்பணம் செய் கேசவம் மார்க்கமாய்ப் போகவேண்டும் . 
வது முக்கியமானது . 

20. பிரமகபாலம் - பதரிகாராயணத் 
7. உஞ்சை மாகாளம் உஜேன் திற்கருகிலிருக்கிறது . 
ஸ்டேஷன் ( Ujjain ) . அவந்தி , ஆட்சேசுரம் , 21. பதரிகாச்சிரமம் - அரித்வாரத்தி 
தாரகேசுரம் எனவும் பெறும் . ( சு - ர்) மாகாள விழுந்து ( கஅவர் மைலி லிருக்கிறது . 

அப்பர் இரு பதிகங்களிலும் பயில் 22. ஸ்ரீகாசி - இது சத்தமுத்தித்தலம் 
வது . திரு அவந்தி மாகாளம் எனவும் பேர் சளுள் ஒன்று புராணதிகளால் கூறி அடங் 
பெறும் , 

காத்து . இதில் இறக்கும் ஆத்மாக்களுக்குச் 
8. புஷ்காக்ஷேதாம் அஜ்மீர் ஸ்டே சிவபெருமான் தாரகவுபதேசஞ் 

செய்து 
ஷனுக்குச் சமீபத்தி லிருக்கிறது . 

திருவடி யளிப்பர் . இதில் உமாதேவியாரின் 
9. சோமநாதம் - ஆமதபாத் மார்க்க விரற்கண் தோன்றிய மணிகர்ணிகை யுண்டு, 

, 
மாய்ச் செல்லவேண்டியது . குஜாத்தில் அர 

காலபைரவராற் காக்கப்பட்ட தலம் . இதில் 
பிக் கடலோரமாக இருக்கிறது . 

பிரபாச இறக்க , முத்தியுண்டு, இது யமுனை சங்கை 

முதலிய புண்ய நதிகளால் சூழப்பெற்றது . 
தீர்த்தம் இருக்கிறது . 
10. துவாரகை - ஆமதபாத் வழியாய்ச் (தீ.ம் ) கங்கை . இது வாரணாசி யென் றுஞ் 

(சு -ர்) விசுவநாதர் , ( தே - ர்) விசாலாக்ஷியம்மை , 
செல்ல வேண்டியது . 

போர்பந்தர் மார்க்க சொல்லப்படும் . கேதார கட்டம் என்ற தீர்த்த 
மாய்ப் போகலாம் . இதுவும் குஜராத்தில் சட்டமுண்டு. அப்பர் சுவாமிகள் க்ஷேத்திரக் 
அரபிக் கடலோரமாக இருக்கிறது . 

கோவையிலும் தேவாரங்களிலும் பயில்வது . 
11. இந்திரப்பிரத்தம்- டில்லி , ஸ்டே காசி கண்டம் என்பது காசிமான்மியம் கூறும் . 
ஷனிவிருந்து வடக்கு 7-8 கட்டைக்குள் 

23. ஜகந்நாதம் பூரி ஸ்டேஷன் . 
இருக்கிறது . 

இது போது புரி என்றழைக்கப் படுவது . 
12. அஸ்தினபுரம் - மீரட் ஸ்டேஷ வடக்கிலுள் ளாருக்கு முக்கியமான தலம் . 
னுக்கு ( 20 ) மைலி லிருக்கிறது . 

24. புவனேச்வரம் கர்டாரோட் 
13. குருக்ஷேத்ரம் - டில்லிக்கும் உம் ஸ்டேஷனுக்குச் சமீபத்தில் இருக்கிறது . 
பலாவுக்கும் மத்தியிலுள்ள தானே சர் ஸ்டேஷ 25. விருந்தாவனம் , கோவர்த்தனம் 
னுக் கருகி விருக்கிறது . (சுர் ) தாணுநாதர் . அஜ்மீர் வழியாக அச்ரோ ஸ்டேஷன் மதுரை 
( தே - ர் ) பார்வதி யம்மை , அப்பர் , சுந்தரர் ஸ்டேஷன் சென்றால் வடமதுரை , காளிந்தி 
பதிகங்களில் பயில்வது . 

நதி , கோகுலம் இருக்கின்றன . 


சாதா : 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1533 


தொண்பாடா 


26. திருப்பருப்பதம் ( ஸ்ரீ சைலம் , 

தொண்டைநாடு - 32 . 
மல்லிகார்ச்சுனம் ) ஸ்ரீ எத்திமாதேவர் பூசித்த 
சலம் , சமயாசாரியர் மூவராலும் பாடப்பட் 

1. சீகாளத்தி- இது தெச்சிண கயிலா 
டது. இஷ்டசித்தி தரும் தலம் , (சுர் ) பருப்ப யம் எனவும் பேர்பெறும். ஆதார ஷேத்திரள் 
தேசுவார்,( தேர் பருப்பதமங்கை , ( தீ-ம் ) பருப் களில் விசுத்தித்தானமாக வுள்ளது . சீ , காளம் , 
பத தீர்த்தம் , சர் நூலிலுள்ள நந்தியால் ஸ்டே அத்தி , இம் மூன்று பதச்சேர்க்கையால் சிகா 
ஷனிலிறங்கி ( வகி ) * 0 மைல் , ஞா - க , ளத்தி யென்று பெயர் வந்தது . இந்த ஊரில் 
நா - ச , சு- பதிகங்களுடையது . 

சிலந்தி , பாம்பு , யானை மூன்றும் பூசித்து 
27. பத்ராசலம் - ஐதராபாத் மார்க் முத்திபெற்றன . பாண்டு குமாரனாகிய அருச் 

சுநன் வேடனாய்க் கண்ணப்ப னென்று பெய 
கத்தில் குண்டா ஸ்டேஷனிலிருந்து வடக்கே 
சஅ.மைலிலுள்ள சிவத்தலம் . இராஜமகேக் கோசரியாரும் முத்தி பெற்றது. ( சர்) காளத் 

ருற்று முத்திபெற்ற தலம் , நக்கீரரும் , சிவா 
திரத்திலிருந்து படகுமூலமாய் சு 0 - மைல் . 

தீசார், ( தேர் ) ஞானப்பூங்கோதை , ( தீ - ம் ) 
28. தவளேச்வாம் 

பெஜவாடாவி பொன்முகரி தீர்த்தம் , ஞா - உ நா - க , சு-5 . மூவர் 
விருந்து வடக்கே செல்லும் இரயில் பாதையி பதிகம் உண்டு . 

பதிகம் உண்டு . இதற்கு நேராகவே இருப் 
லுள்ள ராஜமசேந்திரம் ஸ்டேஷனி லிருந்து புப்பாதை யுண்டு . சிவப்பிரகாசரும் அவரது 
நான்கு மைலில் கோதாவரி நதிமீது இருக் இளவல்களும் பாடிய சீகாளத்தி புராணமும் , 
கிறது. 

ஆநந்தக்கூத்தர் பாடிய திருக்காளத்தி புரா 
29. விருபாக்ஷஸ்தலம் குண்டக்கல் ணமும் , திருக்காளத்தி நாதருலாவும் உடை 
ஸ்டேஷன் அப்பால் தக் , பிறகு தோரணகலு , யது . நக்கீர தேவரால் பாடிய கைலைபாதி 
அதற்கப்பால் ஒஸ்பெட் . இதற்கு எட்டு காளத்திபாதி அந்தாதி யுடையது .. 
மைலி லிருக்கிறது . 

2. திருவெண்பாக்கம் - சதாகத் தருவி 
30. பாண்டரங்கம் குண்டக்கல் பூசித்த தலம் , கண்களிழந்த சுந்தரமூர்த்தி 
ஸ்டேஷனிலிருந்து வாடிஸ்டேஷன் , அதிலி சுவாமிகளுக்கு ஊன்றுகோல் அருளிய தலம். 
ருந்து ஆட்ஜி , அங்கிருந்து பார்சிசோட் ஸ்டே (சர்) வெண்பார்க்கேசார் , (தேர்) கனிவாய் 
ஷன் அதிலிருந்து கூ 0 - மைலி லிருக்கிறது. 

மொழியம்மை , ( தீ - ம் ) கைலாய தீர்த்தம் , இது 

திருவெவ்வளூர் ( Tiruvallur ) ஸ்டேஷனி 
31. திரியம்பகம் பம்பாயிலிருந்து லிறங்கினால் ( எ) மைவில் இருக்கிறது. 
நாசிக் ஸ்டேஷனுக்கு மேற்கே - மைலில் ஊணீஸ்வரர் என்றும் உளம்போகீர் என்றும் , 
கோதாவரிஉற்பத்தியாகுமிடத்திலிருக்கிறது. தேர், மின்னொளி யம்மை யென்றும் உறுப. 
பஞ்சவடி இதற்கு அ.மைல் தொலைவி லிருக் புராணம் உண்டு என்ப . சு - க பதிகமுடையது . 
கிறது . திரிமூர்த்திகளும் சோதிலிங்கம் உரு 

3. திருப்பாசூர் இது வியாசருஷி 
வாய் எழுந்தருளி யிருக்கின்றனர் . 

பூசித்த தலம் , மூங்கிலடியில் முளைத்த சிவ 
32. திருக்கோகர்ணம் - இது மேலைச் பெருமானைத் தரிசித்த சோழனுக்குப் பாம் 
சமுத்திரக் கரையிலுள்ள தொரு சிவதலம் . பாட்டியாகத் தரிசனந் தந்தருளிய தலம் , சர் . 
சம்பந்தர் , அப்பர் இருவருடைய பதிகமும் பாசூர்நாதர் , (தேர்) பசுபதிநாயகி , ( தீ- ம் ) 
கொண்டது. ( சு- ர்) கோகாணநாதர், மகாபல சோழதீர்த்தம் . இதற்கு மேற்கு ( 3 ) கடிகை 
காதர் , ( தேர்.) கோகாண நாயகி , கடலைத் யில் திருவாலங்காடு இருக்கிறது . இருப்புப் 
நீர்த்தமாகவுடையது . எல்லோருஞ் சென்று பாதை , திருவெவ்வளூர் என்னும் 
காணுதற் குரிய சிறப்பு வாய்ந்தது . செல் வள்ளூர் ஸ்டேஷன் . நா உ , ஞா - க பதிகம் 
லும் வழி : சென்னையிலிருந்து பெங்களூர் காை யுடையது . இதற்குப் பூவை அஷ்டா 
வழியாகவாவது , குண்டக்கல் வழியாகவா வதானம் கல்யாணசுந்தர முதலியார் எழுதிய 
து ஹூப்ளி (labli ) இரயில் ஸ்டேஷனை புராண வசனம் உண்டு. 
யடைந்து அங்கிருந்து பஸ் வழியாகத் திருக் 4. திருஆலங்காடு - இந்திரன் , ஆதி 
கோகர்ணம் செல்ல வேண்டும் . அல்லது சேடன் , சுகந்தர் முதலியோர் பூசித்த தலம் . 
மார்ம கோவாவிலிருந்து கடல் வழியாகவும் சிவபெருமான் காளியுடன் நிருத்தவாதஞ் 
செல்லலாம் , ஹூப்ளிக்கும் திருக்கோகர் செய்தருளிய தலம் , காரைக்காலம்மையார் 
ணத்துக்கும் 103 கட்டையள விருக்கிறது . ஓவாதிருத்த தரிசனம் கண்டருள் தலம் . 
மகா சிவராத்திரி முக்கியமானது . 

வேளாளர் செட்டியின் பழிக்காகத் தீப்பாய்ர் 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1534 


தொண்டைநாடு 


தலம் , ( சு - ர் ) ஊர்த்ததாண்டவமூர்த்தி , ( தேர்) காஞ்சிபுரத்தையடுத்த பள்ளூர் ஸ்டேஷனி 
வண்டார்குழலம்மை , ( தீ - ம் ) முத்தி தீர்த்தம் , லிருந்து 21 மைலில் இருக்கிறது . ஞா -2 , 
இரத்தினசபை , பலாவிருக்ஷம் , ( ரயில் - ன் ) நா - ச . பதிகங்களை யுடையது . 
சின்னம்மாபேட்டை , ( பழையனூர் ) ஞா - க , 10. திருவல்லம் நவக்கிரகங்களும் , 
நா - உ , ச - க . பதிகங்களை யுடையது . தல வல்லாளனெனும் அரசனும் பூசித்த தலம் , 
புராணம் அச்சிடப்பட்டுள்ளது . ஆண்டு இரத் கஞ்சாரனென்னும் அசுரனைச் சங்கரித்த தலம் . 
தாட்சி , காரைக்கா லம்மையாரது இரண்டு இத்தலத்தில் நந்தி கிழக்குமுகமாகவும் சுவாமி 
திருப் பதிகங்களையுடையது . 

மேற்குமுகமாகவும் திரும்பியிருக்கின் றனர் . 
5. திருக்கள்ளில் ( திருக்கள்ளம் ) (சர்) வல்லநாதேசுவார் , ( தே - ர் ) வல்லாம் 
பிருகுமுனி பூசிக்கத் தக்ஷிணாமூர்த்தி திருக் பிகை , ( தீ - ம் ) சிவகங்கை , சிவாரதி , ( - ல் ) 
கோலமாகத் தரிசனந் தந்தருளிய தலம் . ( சுர் ) திருவலம் . ஞா - க. பதிகமுடையது . அப்பர் 
சிவநாதந்தேச்சார் , ( தேர் ) ஆனந்தவல்லியம் பதிகங்களில் பயில்வது . 
மை , ( தீ - ம் ) நந்தி தீர்த்தம் . இது சென்னைக்கு 11. திருவிரிஞ்சிபுரம் - பிரமா,விஷ்ணு , 
மேற்கே (உசு ) மைலிலுள்ள திருவெவ்வளூ சத்தி பூசித்த தலம் . கழுதைமுகமுள்ள அசு 
ரிலிருந்து ( கசு ) மைலி லிருக்கிறது . ஆவடி ரன் பூசித்துக் கழுதைமுகம் போக்கிக் கொ 
ஸ்டேஷனி லிருந்து 4 கட்டை தொலைவி ண்ட தலம் , மிளகு சுமைகொண்டு சென்ற 
விருக்கிறது . ஞா - க பதிக முடையது , தனபாலனுக்குச் சிவபெருமான் வழித்துணை 

6. திருவிற்கோலம் ( கூவம் ) - திரி சென்று வாதிட்டு மார்க்கசகாயத் திருநாமம் 
புர தகனஞ் செய்த சிவமூர்த்தியைத் தேவர் பெற்ற 

தலம் . 

( சு - ர் ) மார்க்கசகாயநாதர் , 
பூசித்த தலம் . சத்தி பூசித்த தலம் . ( சு - ர் ) திரி ( தேர்) மரகதவல்லியம்மை , ( தீ - ம் ) சாத்தி தீர்த் 
புரசுந்தரேசர், ( தே - ர் ) புராந்தகியம்மை , தம் , சிவநாதர் எனும் வேதியச்சிறுவர் 
தீண்டாத்திருமேனி யுடையவர் . திருவின் பொருட்டுச் சிவபெருமான் திருமுடிவளைத் 
கோலநாதர் திருவின் கோலநாயகி என்ற சிச் கொடுத்த தலம் . ( எல் ) விரிஞ்சிபுரம் 
பெயரும் வழங்கும் . ( தீ - ம் ) ஆவிற்கோலம் , ஸ்டேஷன் , பதிகம் இல்லை எல்லப்ப நயி 
கூபாக்னி , ( ச - ல் ) கடம்பத்தூர் ஸ்டேஷனி னார் செய்த திருவிரிஞ்சைப் புராணமும் , திரு 
லிருந்து தெற்கு ( ச ) மைல் தொலைவு . விரிஞ்சை முருகன் பிள்ளைத் தமிழு முடை 
அப்பர் பதிகங்களில் பயில்வது . 

7. திரு இலம்பையங்கோட்டூர் - சந் 12. திருப்பனங்காட்டூர் ( வன்பார்த்தான் 
திரன் பூசித்த தலம் . ( சு - ர் ) சந்திரசேகரே பனங்காட்டூர் ) - கண்ணுவ மகருஷி நிவே 
சுவார் . ( தே - ர் ) கோடேந்து முலையம்மை , திக்கப் பொருள் கிடைக்காது 
( தீ - ம் ) சந்திர தீர்த்தம் . இதுவும் கடம்பத் பனம்பழத்தை நிவேதிக்கச் சிவபெருமான் 
தூர்ஸ்டேவன் ( r - ல் ) கூவத்திற்கு ( மே ) களிப்புற்று அமுக்கித்த தலம் . இக்காலத்தும் 
மைல் . ஞா - க . பதிகமுடையது . அப்பாது பனங்கனி நிவேதிக்கும் தலம் . ( சு - ர் ) பனங் 
க்ஷேத்திரக் கோவையில் பயில்வது . ஸ்தல சாட்டேசுரர் , ( தேர் ) அமிர்தவல்லியம்மை , 
புராண முடையது . 

( தீ - ம் ) அமிர்த தீர்த்தம் . இது தென்புற 
8. திருவூறல் ( தக்கோலம் ) இத்தலத் முள்ள கோயில் . 

கோயில் , வடபுறமுள்ள கோயிலி 
தில் பாதாள 

கங்கை நந்திவாயினின்று பொங்கி லிருக்கும் ( சு - ர் ) கிருடா நாதர் . ( தேர் ) கிரு 
வருகின்றது . உமாதேவியார் பூசித்த தலம் . பாநாயகி . சுந்தாருடைய பதிக முடையது . 
உமாபதீச்சுார் , ( தே - ர் ) 

( தே - ர் ) உமை அப்பர் பதிகங்களில் பயில்வது . இதில் இர 
யம்மை , ( நீ - ம் ) பார்வதி தீர்த்தம் , ( - ல் ) ண்டு பனைவிருக்ஷங்களிருக்கின்றன . இதற்கு 
அரக்கோணம் ஸ்டேஷனிலிருந்து (தெ- கி ) ஒரு கடிகையில் வன்பார்த்தான் என்ற திருப 
( எ ) மைல் . ஞா - க . பதிகமுடையது . அப்பர் பதி யிருக்கிறது . 

பதி யிருக்கிறது . இம் மார்க்கமாகச் சுந்தர 
பதிகங்களில் பயில்வது . 

மூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளி வந்தபோது 
9. திருமாற்பேறு - குபன் என்னும் சுவாமிகள் 

பிராமண 

வேடங்கொண்டு 
அசான் பொருட்டுத் ததீசிமுனிவருடன் தோன்றிக் கட்டமுது தந்தருளி எவ்வூர் 
பொருத திருமால் சக்கரம் பெறும்பொருட் என்றபோது வன்பார்த்தான் பனங் காட்டு 
இப் பூசித்துப் பேறுபெற்ற தலம் . ( சு - ர் ) ருக்கு மிவ்வூருக்குமா யிருப்போ மென்ன , 
மால்வணங்கீசார் , ( தே - ர் ) கருணை நாயகி பதிகம் பெற்ற தலம் . ( ச - ர் ) வன் பார்த்த நாதர் , 
யம்மை , ( தீ - ம் ) விஷ்ணு தீர்த்தம் . இது ( தேர் ) பஞ்சின் மெல்லடி யம்மை . 


கிடைத்த 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1585 


தொண்டை நாடு 


( ஈ.ல் ) காஞ்சிபுரத்தி விருந்து ( தெ ) ( அ ) உமாதேவியார் பூசிக்கக் கம்பாநதி பெருகி 
மைலில் இருக்கிறது , 

வாச் சவாமியைத் தழுவிக்கொண்ட தலம் . 
13. திருவோத்தூர் ( அனசாவூர் ) - சிவ இதில் காமாக்ஷிக்குத் தனித்த ஆலயம் இருக் 
பெருமான் தேவருஷிகளுக்கு வேதப்பொரு கிறது . சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு சண் 
ளுணர்த்திய தலம் . சிவனடியவரை நிந்தித்து பெற்ற தலம் . திருக்குறிப்புத்தொண்டர், ஐய 
அருகர் பொருட்டுத் திருஞான சம்பந்தசுவாமி டிகள் காடவர்கோன் முதலியவர்கள் முத்தி 
களால் ஆண் பனைகள் பெண்பனைகளாக்கிய பெற்ற மகாத்தலம் . இதில் குமரகோட்டம் 
தலம் . ( சுர் ) வேதநாதேசார் , ( தேர் ) இள எனக் குமாரக்கடவுள் ஆலயம் இருக்கிறது , 
முலையம்மை , ( தீ - ம் ) வேததீர்த்தம் , இது ( சு - ர் ) ஏகாம்பாகாதர் , ( தேர் ) ஸ்ரீ காமாக்ஷி 
காஞ்சிபுரம் ஸ்டேஷனிலி றங்கி வந்தவாசி யம்மை , தீம் ) சம்பாதி முதலிய பல தீர்த் 
பாதையாய் சுமார் ( கக ) மைலி லிருக்கிறது . தங்கள் உண்டு, (தொல் ) காஞ்சிபுரம் . 
நல்லபாதை . ஞா - க பதிகமுடையது ; அப்டர் மூவர் பதிகம் ஞா.ச , சா - அ , சு.க. 
பதிகங்களில் பயில்வது . கருணாகாக் கவிராயர் யது . திருவாவடுதுறைச் சிவஞான முனிவ 
இயற்றிய புராண முடையது . 

ரும் கச்சியப்ப முனிவரும் சேர்ந்து பாடிய 
14. திருமாகறல் - தேவேந்திரன் பூசி புதிய புராணமும் மிகப் பழமையான புராண 
த்த தலம் , கடகனெனும் அசுரன் பொருட்டு மும் உடையது ; காஞ்சி கலித்துறைப் புரா 
இந்திரன் பூசிப்பச் சிவபெருமான் வளையிலி ணம் , 

ணம் , காமகோட்டப் புராணமும் உண்டு . 
ருந்து தரிசனம் தந்த தலம் . உடும்பு சிவலில் இரட்டையர் இயற்றிய கச்சியுலாவும் , கச்சி 
சத்தைத் தழுவிக்கொண் டிருக்கிறது . ( சு - ர் ) ஆகந்த ருத்திரேசர் பதிற்றுப் பத்தந்தாதியும் 
அடைக்கலங் காத்த நாதர், மங்கலங் காத்த ஆகந் தருத்திரேசர் வண்டுவிடு தூதும் உடை 
ஈசார் , ( தேர்) புவன நாயகியம்மை , ( தீ - ம் ) யது . 
நவ்வி தீர்த்தம் . சீவரம் ஸ்டேஷனிலிருந்து 18. திருக்கச்சிமயானம் - ஏகம்பநாதர் 
சுமார் ( 50 ) மைலி லிருக்கிறது . ஞா - க பதிக கோயிலுள் கொடி மரத்துக்கு அருகிலிருப் 
முடையது . 

பது . மூவர் பாடலும் பெற்றது . ( சர் . ) 
15. திருக்குரங்கணில்ழட்டம் - குரங்கு , மயானநாதர், 
அணில் , காக்கைகள் பூசித்துப் பேறுபெற்ற 19. திருக்கச்சி நெறிகாரைக்காடு - 
தலம். ( சார் ) வாலீசுரர் , ( தேர் ) இறையார் இது திருக்காலிமேடு என வழங்கும் . (ஈர் .) 
வளையம் மை , ( தீ -ம் ) வாலி தீர்த்தம் . ( ர- ல் ) திருக்காரைநாதர் . சம்பந்தரது பதிகமுடை 
காஞ்சிபுரத்திலிருந்து ( தெ ) ( சு ) மைலி விருக் யது . 
கிறது , ஞா - க பதிகமுடையது . 

20. திருக்கச்சி வெள்ளிடை - இது 
16. திருக்கச்சிநெறிக்காரைக்காடு வீரட்ட காசேசுரர் கோயில் என வழங்கும் 
இங்கு காரைவன மிருந்ததினா லிப்பெயர் வந் ஆடிசன் பேட்டையி லிருக்கிறது . சாக்கிய 
தது , சந்திரன் பூசித்த தலம் . ( சு - ர் ) சத்திய நாயனார் வணங்கிய தலம் . திருக்கச்சி முத் 
வாதர், ( தே - ர் ) காரார்குழலியம்மை , ( தீ - ம் ) தீச்சுரம். இதுவும் ஆடிசன்பேட்டையி லிருக் 
சத்திய தீர்த்தம் , ( தேர்) காமாக்ஷி . ( தெ -ர - ல் ) கிறது . திருக்குறிப்புத் தொண்ட நாயனார் 
காஞ்சிபுரம் . ஆட்சன்பேட்டையிலிருக்கிறது . வணங்கிய தலம் . (சுர்.) முத்தீச்சுார் . 
ஞா - க . பதிசமுடையது . 

21. திருக்கச்சிமேற்றளி - விஷ்ணு சிவ 
17. திருவேகம்பம் இது முத்தித் ரூபம் பெற்றது ( ச -ர் ) கச்சபேசுவார், (தேர்) 
தலங்கள் ஏழனுள் ஒன்று , வேதங்கள் மாவு காமாக்ஷியம்மை ( தீ - ம் ) விஷ்ணு தீர்த்தம் , 
ருவாய்ப் பூசித்த தலம் . இத்தலத்துள் நல் ( காஞ்சிபுரம் ) பிள்ளை பாளையத்தி லிருக்கிறது . 
லக்கம்பம் , வெள்ளக்கம்பம் , கள்ளக்கம்பம் , நா - க பதிகமுடையது . 
திருமயானம் , வாலீச்சுரம் எனும் ஐந்து தலல் 22. திருக்கச்சி ஓணகாந்தன்றளி - தே 
களிருக்கின்றன. இவை முறையே பிரமன் , வர்களும் ஒணன், காந்தன் என்னும் அசார் 
விஷ்ணு , உருத்திரன் , வண்டாகான் , வாலி இருவரும் பூசித்த தலம் , ( சு-ர் ) ஓணகார் 
பூசித்தவையாம் . இவைகளன்றியும் , திருக் தேசார் , ( தே -ர்) காமாக்ஷியம்மை , 
சச்சபாலயம் , காரோணம் , பணாதரீச்சுரம் , விஷ்ணு தீர்த்தம் .(காஞ்சிபுரம் )சர்வ தீர்த்தத்தி 
சாகரீசம் , பராசரீசம் , வீராட்டகாசம் , மாணீச் லிருக்கிறது . சு- க பதிகமுடையது . 
சாம் , உருத்திரகோடி , மகாசாத்தன் றளி 23 , திருக்கச்சிஅநேகதங்காபதம் - கண 
முதலியன உண்டு. இது பிருதிவித்தலம் . இது பதியும் , குபோனும் பூசித்த தலம் (சர் ) திரு 


சிவஷேத்ரமான்மியம் 


1536 


தொண்டைநாடு 


அநேக தங்காவதேசவார் . ( தேர்) காமாக்ஷி தலம் . வாயிலார் நாயனார் , ஐயடிகள் காடவர் 
யம்மை , ( தீ - ம் ) தாணு தீர்த்தம் . (காஞ்சிபுரம் ) கோன் , திருவள்ளுவதேவர் முதலியோர் தங் 
புத்தேரித் தெருவுக்கு மேற்கிலுள்ள கழனி கிய சிறப்புள்ளது ( சு-ர்) கபாலீச்சுார் , (தேர்) 
வெளியிலிருக்கிறது. சு - 5 பதிகமுடையது . கற்பகவல்லியம்மை , ( தீ - ம் ) பிரம தீர்த்தம் , 
கைலாயநாதர் கோயிலென்றும் கூறப்படுவது . புன்னை விருக்ஷம் , இம்மயிலை சென்னப்பட்ட 

24. திருவலிதாயம் ( பாடி ) தேவ ணத்திற்குத் தெற்கு ச மைலில் இருக்கிறது . 
குரு , அநுமான் பூசித்த தலம் . ( சு - ர் ) திரு ஞா ச பதிகமுடையது . திரு அண்ணாமலை 
வலிதாயநாதேசுரர் , ( தே -ர் ) தாயம்மை , ( தீ - ம் ) ஆதீனத்தைச் சார்ந்த அமிர்தலிங்கத் தர்பி 
அநுமதீர்த்தம் , ( ம-ர - ல் ) வில்லிவாக்கத்திலி ரான் இயற்றிய தலபுராணமும் , உலா, கலம் 
ரூந்து (தெமே) உ - மைல் , ஞா - க பாடலுடை பகம் , யம டிவந்தாதி முதலியனவும் உடையது . 
யது . பழையபுராண முடையது . 

29. திருவான்மியூர் - காமதேனு பூசி 
25. திருவடதிருமுல்லைவாயில் -தொண் த்த சுவயம்புமூர்த்தித் தலம் , வான்மீகருஷி 
டைமான் பகைவர்க்கஞ்சிப் பின்னிட யானை பூசிக்க நடன தரிசனங் கொடுத்த தலம் . ( சு - ர் ) 
யின் காலில் முல்லைக்கொடி சுற்றிக்கொண்டு மருந்தீசர் , ( தேர்) சொக்கநாயகி , ( தீ - ர் ) வன் 
தடைபடக்கண்டு வாளால் வெட்ட , வெட்டிய மீகதீர்த்தம் , திருமயிலைக்குத் தெற்கு 
விடத்திருந்து தரிசனந் தந்து நந்திமாதே மைவில் இருக்கிறது . ஞா உ , நா- உ பதி 
வரை யுத்தத்திற்கனுப்பின தலம் . இத்தலத் சங்களை யுடையது . பூவை 

வை கல்யாணசுந்தா 
தில் நந்திமாதேவர் சுவாமிக்குப் புறங்காட் முதலியார் பாடிய தலபுராண முடையது . 
டிக்கொண்டு இருக்கின்றார் . ( சு-ர்) மாசிலா 30. திருக்கச்சூர் ஆலக்கோயில் ( திருக் 
மணியீசுரர் , (தேர்) கொடியிடைநாயகி , தீ - ம்) கச்சூர் ) - வித்யாதார் பூசித்த தலம் . சுந்தர 
சுப்பிரமணிய தீர்த்தம் , சக்கர தீர்த்தம் ,(ம -ர - ல் ) மூர்த்தி சுவாமிகளுக்கு வேதியராய்ப் பிக்ஷை 
அம்பத்தூர் , இத்தலத்தில் எருக்கர் தூண்க கொண்டு அளித்த தலம் . ( சு -ர்) விருந்திட்ட 
ளிரண் டிருக்கின்றன . சு - க பதிகமுடையது . ஈசார் , அமிர்தத்தியாகர், ( தேர்) அஞ்சனாக்ஷி . 
திருமயிலை மகாவித்வான் சண்முகம் பிள்ளை ( தீ - ம் ) அமுத தீர்த்தம் . ( தெ - ர- ல் ) சிங்கப் 
பாடிய புராணமும் , 

சிவஞான முனிவர் பெருமாள் கோயிலிலிருந்து ( வ - மே ) ( 2 ) 
பாடிய அந்தாதியு முடையது . 

மைலி லிருக்கிறது . சு - க பதிகமுடையது . 
26 திருவேற்காடு குமாரக்கடவுள் 31. திரு இடைச்சுரம் கௌதமர் , 
பூசித்த தலம் . மூர்க்கநாயனார் திருவவதாரத் சத்குமாரர் முதவியமகரிஷிகள் பூசித்த தலம் . 
தலம் , ( சு - ர் ) வேற்காட்டீசர், ( தேர்) வேற் (சுர்) இடைச்சுரநாதர் . ( தேர் ) இமயமடக் 
கண்ணியம்மை , ( தீ - ம் ) வேலாயுத தீர்த்தம் , கொடியம்மை . ( தீ - ம் ) இந்திர தீர்த்தம் . ( தெ 
( மர - ல் ) ஆவடிஸ்டேஷனிலிருந்து --மைல் . எ- ல் ) செங்கற்பட்டி லிருந்து ( 3 ) மைவிலிருக் 
நல்லபாதை. ஞா -5 பதிகமுடையது . பழைய கிறது . ஞா - ச பதிகமுடையது . 
புராண முடையது . 

32 திருக்கழக்குன்றம் - அஷ்டவசுக் 
27. திருவொற்றியூர் - ஆதிசேடன் பூசி கள் , நந்தி , இந்திரன் , பசு, வராகம் முதலி 
த்த தலம் . சுந்தரமூர்த்திசுவாமிகள் சங்கிலி யோர் பூசித்த தலம் . திருமால் முதலியவர் 
யாரை மணந்து சூள் கூறிய தலம். பட்டினத் பிரதக்ஷிணம் வந்து முத்தியடைந்த தலம் . 
தடிகள் முத்திபெற்ற தலம் ( சு- ர் ) படம்பக்க சண்ட , பிரசண்டர் , சம்பாதி , சடாயு , சம் 
நாதர் , மாணிக்கத்தியாகர். ( தேர்) வடிவுடை புகுந்தன் , மாகுத்தன் முதலிய கழுகுகள் மூன் 
யம்மை , ( தீ - ம் ) கிருபா தீர்த்தம் , அலைவாய்த் றுயுகத்திலும் முறையே இரண்டிரண்டாய்ப் 
தீர்த்தம் . மகிழவிருக்ஷம் . கீழைக்கரைரெயில் பூசித்து முத்தியடைந்த தலம் . இக்கலியுகத் 
திருவொற்றியூர் . ஞா . க , 15. இ , சு - உ . பதி தில் பூஷா, விருத்தா எனும் தவசிகள் கழு 
கங்களையுடையது, கமலை ஞானப்பிரகாசரது குருவாயிருக்கும் தலம் . இத்தலத்தில் பன்னி 
சீடரொருவர் இயற்றிய புராணமுடையது . ரண்டு வருஷத்திற் கொருமுறை சங்கு பித 
இரட்டையர் இயற்றிய பஞ்சாத்தினங்களை ந்து வருகிறது . வாதவூரடிகளுக்குக் குரு 
யுடையது . 

மூர்த்தம் தரிசனம் தந்தருளிய தலம் , பிரத்தி 
28. திருமயிலை - உமாதேவியார் மயி யஷத்தில் பலநோய்களைத் தீர்க்குந் தலம் . 
ஒருக்கொண்டு பூசித்த தலம் . திருஞான சம் ( சு-ர் ) வேதகிரீசார் . (தேர்) பெண்ணினல் 
பந் தசுவாமிகள் சிவநேசச் செட்டியாரின் கும லாளம்மை . ( தீ - ம் ) பக்ஷ தீர்த்தம் , சங்கு தீர்த் 
ரியாராகிய பூம்பாவையாரை உயிர்ப்பித்த தம் . ( தெ -ர - ல் ) செங்கற்பட்டி விருந்து ( க ) 


சிவஷேத்ரமான்மியம் 


1587 


மகதநாடு - நடுநாடு 


மைல் இருக்கிறது . ஞா - க , நா - க , சுக பதிகம் குகைமடம் மறைஞான சம்பந்தர் பாடிய 
களை யுடையது . அந்தகக்கவி வீரராகவ முதலி அருணகிரிப் புராணமும் , எல்லப்ப நயினார் 
யார் பாடிய புராண முடையது . கோவையும் , பாடிய அருணாசலப் புராணமும் , குகை நம 
அந்தாதியு முடையது . 

சிவாயர் பாடிய அண்ணாமலை வெண்பாவும் , 
33. திரு அச்சிறுபாக்கம் - தேவர்கள் எல்லப்பர் பாடிய அருணைக் கலம்பகமும் ,, 
பூசித்த தலம் , திரிபுர சங்காரத்தின் பொருட் அருணை யந் தாதியு முடையது . சிவப் 
இத் தேவர் செருக்கடங்கச் சிவபெருமான் பிரகாச சுவாமிகள் சோனசைவ மாலை பாடி 
தேரையூன்ற அச்சு முறிந்த தலம் . ( சு - ர் ) யுள்ளார் . அருணகிரி யந் தாதி யொன்று 
பார்க்கபுரேசுார் . ( தேவர் ) ஆதிசுந்தரமின் முண்டு. 
னம்மை . ( தீ - ம் ) தேவ தீர்த்தம் , ( தெ - ர - ல் ) 2. திருஆமாத்தூர் - கோடிருஷிகளும் 
அச்சிறுபாக்கம் , ஞா - க பதிகமுடையது . காமதேனுவும் பூசித்த தலம் . ( சு - ர் ) காமார்த் 

34. திருவக்கரை - வக்காசுரன் , சந்தி தேசார் . ( தேர் ) அழகியநாயகியம்மை . ( தீ - ம் ) 
என் பூசித்த தலம் . ( சு - ர் ) சந்திரசேகரேசுவார். பசு தீர்த்தம் . ( தெ - ர - ல் ) விழுப்புரம் ஸ்டேஷ 
( தே - ர் ) தேனாம்பிகையம்மை , அமுதாம்பிகை. னுக்கு ( வ - மே ) ( ச ) மைல் . ஞா உ , நா - உ , 
( தீ - ம் ) சுந்தர தீர்த்தம் , பிரமதீர்த்தம் , ( தெ . சு - 5 பதிகங்களுடையது . புராணம் அச் 
ர - ல் ) மயிலம் அல்லது விழுப்புரம் ஸ்டேஷ சிடப்பட்டுளது. இரட்டையர் பாடிய கலம் 
னிலிறங்கிப் போகலாம் . 

பதிக பகம் இருக்கிறது . 
முடையது . 

3. புறவார்பனங்காட்டூர் 

( பனை 
35. திருஅரசிலி ( ஒழுந்தியாபட்டு ) யபுரம்) வித்யாதார் பூசித்த தலம் . (சர்) பனங் 
என இப்பொழுது வழங்குகிறது . வாமதேவ காட்டேசுரர். ( தே - ர்) அமிர்தவல்லியம்மை . 
ருஷி பூசித்த தலம் , ( சு -ர் ) அரசிலிநாதர் . ( தீ - ம் ) அமிர்த தீர்த்தம் , விழுப்புரம் ஸ்டேஷ 
( நேர் ) பெரியநாயகியம்மை ( தீ -ம் ) அரசடி னுக்கு ( வ ) ( 53 ) மைல் . ஞா - க பதிக 
தீர்த்தம் . ( தெ - ர - ல் ) புதுவையிலிருந்து ( எ ) முடையது . 
மைலிலிருக்கிறது . ஞா - க பதிகமுடையது . 

4. திருமுண்டீச்சுரம் - இந்திரன் பூசித்த 
36. திரு இரும்பைமாகாளம் மகா தலம் . ( சு -ர் ) முண்டீச்சுரர் . (தேர்) கானார் 
காளர் பூசித்த தலம் , ( சு - ர் ) மாகாளேசார் . குழலியம்மை . ( தீ.ம் ) கண் 
( தே -ர்) குயின் மொழியம்மை. ( தீ - ம் ) மாகாள திருவெண்ணெய் நல்லூருக்குக் கிழக்கு ( ச ) 
தீர்த்தம் . (தெ-ர- ல்) புதுவைக்கு ( வ -3 ) (6 ) மைல் . நா - க பதிகமுடையது. 
மைலிலிருக்கிறது . ஞா க பதிகமுடையது . 

5. திருப்பாதிரிப்புலியூர் - வியாக்கிர 
தொண்டை நாடு முற்றும் 

பாத ரிஷியாற் பூசிக்கப்பட்டது . இது வடபுலி 
யூரெனவும் படும் , பாதிரி விருக்ஷம் . அப்பர் 

சுவாமிகள் கற்றூணிற் கட்டிக் கடலிலிட்ட 
மகதநாடு 

காலத்துக் கரை யேறிய தலம் , ( சு - ர் ) தோன் 
அல்லது நடுநாடு . 22 . முத்துணை நாதர் . ( தேர் ) தோகையாம்பிகை 

யம்மை . ( தீ - ம் ) பெண்ணை நதி . ( தெ - இ - ர - ல் ) 
1. திரு அண்ணாமலை சிவபெருமான் ஸ்டேஷன் . ஞா ச , நா - க பதிசமுடையது . 
பிரம விஷ்ணுக்களுக்கிடையே சோதியுருவாய் புராண முடையது . தொல்காப்பிய தேவ 
எழுந்தருளித் தரிசனந் தந்தருளிய தலம் , ரியற்றிய கலம்பக முடையது . அப்பர் கடலி 
உமாதேவியார் இறைவன் திரிநேத்திரங்க விருந்து கரையேறிய இடத்திற்குக் 
ளைப் புதைத்த பாவ நீங்கப் பூசித்துப் பாகம் யேற விட்ட புராணம் பாடப்பட்டிருக்கிறது. 
பெற்ற தலம் . பிரதக்ஷிணஞ்செய்த புழுகுப் 6. திருமாணிகுழி - ( திருமாண்டகுழி ) 
பூனை , குதிரை முதலியன நற்பதவி பெற்ற வாமனாவதாரால் கொண்ட விஷ்ணு மாணிக் 
தலம் . 

அருணகிரிநாதர் அவதரித்துத் திருப் கம் வைத்துப் பூசித்த தலம் ( சர்) மாணிக்க 
புகழ் முதலியன பாடியருளிய தலம் . தேயு மேனி வாதர் . (தேர்) மாணிக்கவல்லியம்மை , 
விங்கம் . மணிபூரக ஸ்தலம் . ( சு - ர்) அருணாச ( தீ - ம் ) பெண்ணை நதி , திருப்பாதிரிப்புலியூர் 
லேசுார் . ( தேர்)உண்ணாமுலையம்மை . ( தீ - ம் ) ஸ்டேஷனிலிருந்து மேற்கே ( 34 ) மைலில் 
சிவகங்கை . பிரமதீர்த்த முதலிய பல . இது இருக்கிறது . ஞா - க பதிகமுடையது . 
(தெ- ர - ல் ) திருவண்ணாமலை ஞா - உ , நா க . 7. திருவடுகர் - ( ஆண்டார்கோவில் ) 
இவர்களுடைய பாடலுடையது . சிதம்பரம் , உக்ரவீர்யரிஷியும் , பைாவரும் பூசித்த சலம் 

193 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1538 


மகதநாடு - நடுநாடு 


இன்றன . 


( சர் ) வடுகேச்சுரர் . ( தேர் ) வடுவகிர்கண்ணி கொடுத்து அவர் அதனை இத்தலத்தின்க 
யம்மை , 

( தீ - ம் ) பெண்ணைநதி . புதுச்சேரிக் ணுள்ள மணிமுத்தா நதியிலிட்டுப் பெற்ற 
இளை கண்டமங்கலம் ஸ்டேஷனிலிருந்து மே ) தலம் (ச - ர் ) பழமலைநாதர் . ( தேர் ) பெரிய 
உ - மைலில் இத்தலம் இருக்கிறது . ஞா - 4 நாயகி , ( தீ - ம் ) மணிமுத்தாநதி . வன்னிவிஞ் 
பதிக முடையது . இதற்கு ( தெ - மே ) ( க ) ஷம் . விழுப்புரம் - திருச்சி குறுக்கு ரயிலி 
மைலில் திருத்துறையூர் . 

லுள்ள ஒரு ஸ்டேஷன் . ஞா . எ , நா - க பதிகம் 
8. திருவெண்ணெய்நல்லூர் இவ் களுடையது . விருத்தாசல புராணமுடையது . 
வாலயத்திற்கு அருட்டுறை யென்று பெயர் 14. திருநாவலூர் (திருநாமநல்லூர் ) 
சம்புபத் தருஷி பூசித்த தலம் . சுந்தரமூர்த்தி சுக்கிரன் பூசித்ததலம் . சுந்தரமூர்த்திசுவாமி 
சுவாமிகளைத் தடுத்தாட்கொண்ட தலம் , மெய் கள் திருவவதாரஞ்செய்த தலம் , சடையனார் , 
கண்ட சிவா சாரியர் திருவவதாரஞ் செய்த இசைஞானியார் நரசிங்கமுனையரையர் முத்தி 
தலம் , ( சு - ர் ) தடுத்தாட்கொண்ட ஈசுரர் , இட யடைந்த தலம் . ( சுர் ) திருநாவலேச்சார் . 
பாரூடரா யிருக்கிறார். (தேர்) வேற்கண்ணி (தேர் ) சுந்தரநாயகி . ( தீ-ம் ) சிவகங்கை. சு - க 
யம்மை . (தீ - ம் ) பெண்ணை க தி தீர்த்தம் , பண் பதிகமுடையது . திருவெண்ணெய் நல்லூ 
ணுருட்டி ஸ்டேஷனிலிருந்து மேற்கே ( 36 ) ருக்கு இரண்டு கட்டை தூரத்தி லுள்ளது . 
மைல் சென்றால் இத்தலமிருக்கிறது . இது புராணம் இருக்கிறது . 
பொழுது விழுப்புரம் - திருச்சி குறுக்கு ரயி 

15. திருஅதிகை வீரட்டானம் - சிவ 
வில் ஒரு ஸ்டேஷன் . சு.க பதிகமுடையது . 

பெருமான் திரிபுரதகனஞ் செய்தருளிய 
புராணமும் , கலம்பகமும் , உலாவும் இருக் 

தலம் . அப்பர் சுவாமிகள் திருத்தொண்டு 

பூண்ட தலம் , மனவாசகம் கடந்தார் எழுந் 
9. திருவிடையாறு சுகப்பிரம்மரிஷி 
பூசித்த தலம் . (( சு - ர் ) இடையாற்றேசார் , தருளியிருந்த தலம் , (கர்) திருவதிகைவீட் 

டானேசார் . ( தேர் ) திரிபுரசுந்தரியம்மை , 
(தேர்) சிற்றிடைநாயகியம்மை . (தீ-ம்) பெண் ( தீ-ம் ) சூலகங்கை , சக்காதீர்த்தம் , கெடிலாதி . 
ணைந்தி தீர்த்தம் . திருவெண்ணெய் நல்லூருக்கு விஷ்ணு , பிரமன் , கருடன் , பாண்டவர்கள் 
மேற்கு ( கூ ) மைல் . 
10. திரு அறையணிநல்லூர் - பிரசண் பூசித்த தலம். இது ( தொ -ல் ) பண்ணுருட்டி 

ஸ்டேஷனுக்குத் தெற்கு முக்கால் மைலி 
சர் .(தேர்) அருணாயகியம்மை. ( தீ- ம்) பெண் விருக்கிறது . புராணமுண்டு, ஞா - க, நா கா , 

ச - க பதிகங்களுடையது . 
ணைநதி தீர்த்தம் . ஞா.க பதிகமுடையது . 

16. திருச்சோபுரம் 
இதற்கு ( தெ - மே ) முக்கால் கடிகையில் , 

( தியாகவல்லி ) 
11. திருக்கோவலூர் 

அகஸ்தியர் பூசித்ததலம் . ( சு - ர் ) சோபுர நாதே 
வீரட்டத்துள் ஒன்று . இது அந்தகாசானை சுரர் . ( தேர் ) சோபுரநாயல் . ( தீ -ம் ) பாமதீர்த் 
வென்ற தலம், மெய்ப்பொருள் நாயனார் முத்தி தம் , ( தெ -ர -ல் ) கூடலூர்க்கு அருகிலுள்ள 
பெற்ற தலம் . இதற்கு ( தெ - இ - ர- ல் ) திருக் ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் இறங்கிச் சென்றால் 
கோவலூர் ஸ்டேஷன் . ஞா - க , நாக பதி சழிக்கரைக் கண்ணிருக்கிறது . ஞா - க பதிக 
கங்களையுடையது . புராணமுடையது . 

முடையது. 
12. திருநெல் வெண்ணெய் 

17. திருத்தினை நகர் - ( தீர்த்தனகிரி ) 
முதலிய இராஜரிஷிகள் பூசித்த தலம் ( சர் ) மறைமுனிவர் பூசித்ததலம் . ( சர் ) திருக் தீச் 
வெண்ணெயப்பர். ( தே - ர் ) நீலமலர்க்கண் சார் . ( தேர் ) ஒப்பிலாநாயகியம்மை , ( தீ - ம் ) 
ணம்மை . ( தீ - ம் ) பெண்ணை நதி . பண்ணு மணிமுத்தாநதி தீர்த்தம் . இது மேற்கூறிய 
ருட்டி ஸ்டேஷனிலிருந்து உக - மைல் திருக் ஆலப்பாக்கம் ஸ்டேஷனிலிருந்து ( 53 ) மை 
கோவலூரிலிருந்து 40 மைலிருக்கும் . ஞா.க வில் இருக்கிறது . ச.ச பதிகமுடையது . 
பதிகமுடையது . 

18. திரு எருக்கத்தம்புலியூர் - (நாகேக் 
13 , திருமுதுகுன்றம் - (விருத்தாசலம் , திர்பட்டணம் ) நாகராசன் பூசித்ததலம் , திரு 
பழமலை) பிரமன் , அட்டவசுக்கள் , உமை, நீலகண்டயாழ்ப்பாண நாயனார் முத்தியடைந் 
விபசித்து , சிவனன்னன் பூசித்த தலம் . மது ததலம் . (சு -ர் ) வேகண்டகாயகேச்சார். (தேர் ) 
கைடவரை வெல்லத் தவஞ்செய்த விஷ்ணு நீலமலர்க்கண்ணியம்மை . ( தீ - ம் ) மணிமுத்தா 
விற்கு , விருத்தவேதியராய் அநுக்கிரகித்த நதி தீர்த்தம் . இங்கு ஒரு வெள்ளெருக்கஞ் 
தலம் . சுந்தரமூர்த்திசுவாமிகளுக்குப் பொன் செடி யிருக்கிறது . விருத்தாசலத்திற்குத் 


சார் 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


4689 


சோழநாடு 


தெற்கு ( எ ) மைலில் இருக்கிறது , ஞா -5 குய்ய தீர்த்தம் , புலிமடு , அநந்தம் , பிரமம் , 
பதிகமுடையது . 

நாகேசரி , சிவப்பிரியை , திருப்பாற்கடல் , பா 
19. திருக்கூடலையாற்றூர் - வன்மீக மாதந் தகூபம் முதலியனவாம் , சபை , சனா 
ருஷி பூசித்த தலம் . சுந்தரமூர்த்திகளை விருத் சபை ; பதஞ்சலி , வியாக்ரபாதர் பொருட்டுச் 
தாசலத்திற்குப் போகுமார்க்கத்தில் வேதிய சிவபெருமான் திருநடனஞ் செய்தருளிய 
ராய்மறித்து இது கூடலையாற்றூர்க்குப் போகு தலம் . உபமன்னியருஷி பாற்கடல் பெற் 
மார்க்கமெனக் கூறிப் பதிகம் பெற்ற தலம். றண்ட தலம் , துன்மதன் , துற்றெரிசனன் , 
( சு - ர் ) நெறிகாட்டும் நாயகேசுரர் . (தேர்) புரி துச்சகன் முதலியோர் முத்திபெற்ற தலம் . 
குழலாம்பிகையம்மை . ( தீ - ம் ) மணிமுத்தாநதி, தில்லைவாழந்தணரென்று சுந்தரமூர்த்திகளால் 
இது விருத்தாசலத்திலிருந்து ( கிழ ) ( கச ) சிறப்பித்தருளிய அந்தணர் வசிக்கப் பெற்ற 
மைலில் இருக்கிறது , சு - க ) உண்டு , 

தலம் . வியாசமுனிவர், சுகர் , சௌநகர் , சூதர் , 
20. திருத்தூங்கானைமாடம் (திருக் முதலியோர் பூசித்த தலம் , சைமினிமுனிவர் 
கடந்தைநகர், பெண்ணாகடம் ) இந்திரன், சப்த வேதபா தஸ் தவம் அருளிச்செய்த தலம் , சேக் 
கன்னியர், ஐராவதம் , காமதேனு பூசித்த தலம் . தனார் அருள் பெற்ற தலம் . மாணிக்கவாசக 
சலிக்கம்பநாயனார் திருவவதாரத்தலம் , திரு சுவாமிகள் திருக்கோவையார் திருவாசகம் 
நாவுக்கரசு விடைக்குறி , சூலக்குறி வேண் பாடி முத்திபெற்ற தலம் , திருநீலகண்டர் , 
டிப் பெற்ற தலம் . ( சு- ர்) சுடர்க்கொழுந்தேச் திருநாளைப்போவார் , கூற்றுவநாயனார் , கணம் 
சுார் . (தேர்) கடந்தைநாயகியம்மை . (தீ -ம் ) புல்லர், சந்தானாசாரியர்கள் முத்திபெற்ற 
கெடிலந்தி தீர்த்தம் . விருத்தாசலத்திற்கு ( தெ- தலம் . ( தெ - இ -ா ) ஸ்டேஷன் - சிதம்பரம் . 
மே ) ( கக ) மைலிலிருக்கிறது. ஞா -க , நா - க ஞா -2 , நா- அ , சுக பதிகங்களையுடையது . 
பதிகங்களுடையது . 

உமாபதிசிவம் செய்தருளிய கோயிற் புரா 
21. திருநெல்வாயில் அரத்துறை- சப்தணம் , சிதம்பர புராணம், சபாபதி நாவலர் 
ருஷிகளும் , இந்திரனும் பூசித்த தலம் , திரு செய்த ஹேமசபாநாத புராணம் , தில்லைக் 
ஞான சம்பந்த சுவாமிகள் பாதசாரியாய் எழுந் கலம்பகம் , குமாகுருபார் செய்தருளிய சிதம் 
தருளியது கண்ட சிவபெருமான் முத்துச் பா மும்மணிக்கோவை , சிதம்பா செய்யுட் 
சிவிசை, குடை , சின்னம் முதலியன அருளிய கோவை , மணிவாசகப் பெருமான் அருளிய 
தலம் . (சு -ர்) அரத்துறைநாதர் , ( தே- ர் ) ஆருந்த திருக்கோவையார் முதலியன உடையபதி . 
நாயகி யம்மை . ( தீம் ) கெடிலா தி தீர்த்தம் . இதற்கு ( தெ.கி ) உ - கடிகையில் , 
இது தூங்கானைமாடத்திற்கு ( ச ) மைல் தூர 2. திருவேட்களம் - நாரதர் பூசித்த 
த்திலிருக்கிறது . ஞா - க , கா - க , சு.க பதிக தலம் . ( சு - ர் ) பாசுபதேசுரர் , ( தேர்) நல்ல 
முடையது . 

நாயகியம்மை . ( தீ - ம் ) நாரத தீர்த்தம் , மூங்கில் 
22. திருத்துறையூர் ( திருத்தளூர் ) வனம் 

ஞா க , நா.ச. இதற்கு ( தெ ) ஒரு 
நாரதமுனிவர் பூசித்ததலம் . அருணந்தி சிவா கடிகையில், 
சாரியர் முத்திபெற்ற தலம் . (சுர்) துறையூசப் 

3 , திருநெல்வாயில் ( சிவபுரி ) கண் 
பேசுார் . (தேர் ) பூங்கோதையம்மை. ( தீ - ம் ) ணுவருஷி பூசித்த தலம் , ( சு.ர் ) உச்சிநாதேச் 
பெண்ணை நதி , பண்ணுருட்டியிலிருந்து ( வ- வார். ( தோ ) கனகாம்பிகை. ( நீ -ம் ) கனகாம் 
மே ) ( ஈ ) மைல் . ( சு - க ) பதிகமுடையது . 

பிகை . ஞா -க . இதற்கு ( தெ ) வ கடிகையில் , 

4. திருக்கழிப்பாலை (காரைமேடு ) 
நடு நாடு முற்றும் 

வான்மீகருஷி பூசித்ததலம் , ( சு - ர் ) பால்வண் 

ண ஈசர் . (தேர்) பொற்பதவே தாயகி . ( தீ.ம் ) 
சோழநாடு, 

கொள்ளிடம் , ஞா -உ , நாடு , சு.சு. இதற்கு 
1. காவேரியின் வடகரை , 63 

(தெ - கி ) ரு - கடிகையில் . 

5. திருநல்லூர்ப் பெருமணம் ( ஆச் 
1. திருக்கோயில் இது திருப்புலி சாபுரம் ) திருஞான சம்பந்தமூர்த்திசுவாமிகள் 
யூர் , புண்டரிகபுரம் , தகராகாசம் முதலிய பல திருமணக்கோலத்துடன் சோதியுட் கலந்த 
திருநாமங்கள் பெறும் . இது ஆகாசத்தலம் . தலம் , ( சு - ர் ) சிவலோகத்தியாசர் , (தேர்) 
(சுவாமிபெயர் ) சபாநாயகர். ( பிராட்டியார் ) நங்கையுமைநாயகி . ( தீ - ம் ) பஞ்சாஷர் தீர்த்தம் . 
சிவகாமியம்மை , திருமூல நாயகர் , இது சிதம்பரத்திற்குத் தெற்கே ஆணிக் 
யம்மை . ( தீர்த்தங்கள் ) திருப்புலீச்சுர தீர்த்தம் , காரன் சத்திரம் என்னும் அணைக்கரைச் சத் 


உமை 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1550 


சோழநாம் 


திரத்திலிருந்து கொள்ளிடக்கரை யோரஞ் 12 திருக்காட்டுப்பள்ளி- ( கீழை ) இந் 
சென்றால் (உ ) மைல் . நல்லபாதை, ஞா -க திரன் பூசித்ததலம் . (சர்) ஆரண்யசுந்தரர் . 
பதிகமுடையது . கொட்டையூர் சிவக்கொழு (தேர்) அகிலாண்ட நாயகி , ( தீ -ம் ) அமிர்த 
ந்து தேசிகர் பாடிய புராணமுடையது . இது பொய்கை. ஞா- க. சீர்காழிக்கு ( தெ- A ) அ 
இதுபொழுது ஆச்சாபுரம் என வழங்கும் . மைல் , இதற்கு ( வ மே ) ஈ.கடிகையில் . 
இதற்கு ( வ - கி ) க - கடிகையில் , 

13 திருக்குருகாவூர் 

( திருமேனி 
6. திருமயேந்திரப்பள்ளி ( கோயில் வெள்ளடை ) சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்குச் 
டிப்பாளையம் ) எலிசெய்த புண்ணியத்தால் கட்டமுது தந்தருளிய தலம் . ஞா - க , சு.க , 
மாபலியாகப் பிறக்க அருள் செய்த தலம். சீர்காழிக்கு ( 3 ) ச - மைல் . இதற்கு ( தெ - மே ) 
( சு -ர் ) திருமேனியழகர் , ( தே -ர்) முல்லைநகை கூ - டிகையில் , 
வடிவம்மை , ( தீ.ம் ) மந்திரபுஷ்கரிணி . இது 

14. சீர்காழி - பிரம, விஷ்ணு , இந்தி 
( தெ - இ ) ஆணிக்காரன் சத்திரத்திலிறங்கி ரன் , பூசித்த தலம் . பிரமபுரம் அடியிலும் , 
ஆச்சாபுரஞ்சென்று ( ச ) மைல் போகவேண் தோணிபுரம் இடையிலும் , சட்டைநாதம் 
டியது . ஞா - க பதிகமுடையது . கடற்கரை அதன்மேலும் ஆன தலம் . திருஞானசம்பந்த 
யோரத்தி லிருக்கிறது . இதற்கு ( கி ) 6 - சுவாமிகள் திரு அவதாரத் தலம் . திருவாத 
சடிகையில், 

வூரர் பிடித்தப்பத்து பாடிய தலம் . கணநாத 
7. ( தென் ) திருமுல்லைவாயில் இந்தி நாயனார் முத்தியடைந்த தலம் . ( சு - ர் ) பிரம 
என் பூசித்த தலம் . (சு-ர் ) முல்லை வகநாதர் . புரேசர் . (தேர் ) திருநிலைநாயகி . ( தீ -ம் ) சக் 
(நேர் ) கோதையம்மை. ( தீ -ம் ) சக்கா தீர்த்தம் . கர தீர்த்தம் . ரயில்வே ஸ்டேஷன் . ஞா - சுஎ , 
சீர்காழிக்குக் கிழக்கு ( அ ) மைல் ; நல்லபாதை, நா - , சுக பதிகங்களுடையது . அருணா 

ஞா 5 பதிகமுடையது . இலக்கணவிளக்கம் சலக் கவிராயர் பாடிய புராணமுடையது. 
வைத்தியநாத தேசிகரின் ஐந்தாவது புத்தி வித்வான் தியாகராஜ தேசிகர் பாடிய அம் 
என் வதோததேசிகர் செய்த புராணமுடை தாதியும் , மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் 
யது . இதற்கு ( தெ ) எ - கடிகையில் , 

பிள்ளை பாடிய கோவையுமுடையது . இதற்கு 
8. திருக்கலிக்காழர் ( அன்னப்பன் ( தெ - மே ) அரை கடிகையில் , 
பேட்டை ) பராசருஷி பூசித்த தலம் . (சு - ர்) 

15. திருக்கோலக்கா அகஸ்தியர் , 
சுந்தரேசுார். (தேர்) அழகுவன முலையம்மை . கண்ணுவர் பூசித்த தலம் . திருஞான சம் 
( நீ -ம் ) அம்புவி நீர்த்தம் .ஞா -5 இதற்கு ( தெ ) தலம். ( சர்) சப்தபுரேசார் . ( தேர் ) ஓசை 

பந்த சுவாமிகளுக்குத் திருத்தானம் அளித்த 
கூ - கடிகையில் , 

கொடுத்தநாயகி. (தீம்) ஆனந்ததீர்த்தம் . இது 
9. திருச்சாய்க்காடு 

( சாயாவனம் ) சீர்காழிக்கு ( மே ) வ கடிகையிலிருக்கிறது . 
உபமன்னியருஷி பூசித்ததலம் . இயற்பகை 
நாயனார் முத்திபெற்ற தலம் , சீர்காழிக்குத் 

ஞா க , சு.க. இதற்கு தெற்கு -கடிகையில் , 
தென் கிழக்கு க - மைல் , வழியில் (அ ) வது தீச்சுவான் கோவில்) சடாயு சம்பாதிகளால் 

16. திருப்புள்ளிருக்குவேளூர் ( வை 
மைலில் திருவெண்காடு , ஞா - உ , நா.உ பதிக 
முடையது . புராணமுடையது . இதற்கு ( A ) ( தேர்) தையனாயகி . ( தீ- ம் ) சிற்றாமிர்தம் . 

பூசிக்கப்பெற்ற தலம் . ( சு- ர் ) வைத்தியநாதர் , 
அரை கடிகையில் , 

(விருக்ஷம் ) வேம்பு . ( ஸ்டேஷன் ) ஞா - ச , நா 2 
10. திருப்பல்லவனீச்சரம் ( காவி பதிகங்களுடையது . புராணமுடையது . குமா 
ரிப்பூம்பட்டணம் ) பல்லவன் பூசித்த தலம் . குருபார் பாடிய முத்துக்குமாரசுவாமி பின் 
பட்டினத்தடிகள் திருவவதாரஞ் செய்த தலம் . ளைத் தமிழும், படிக்காசுப் புலவர் பாடிய 
சீர்காழிக்கு ( தெ - கி ) 40 - மைல் . ஞா உ . புள்ளிருக்குவேளூர்க் கலம்பகமு முடையது . 
இதற்கு ( வ - மே ) 21 - கடிகையில் , 

இதற்கு ( தெ - கி ) 

க - கடி கையில் , 
11. திருவெண்காடு ( சுவேதாரண் 17. திருக்கண்ணார்கோவில் - (குருமா 
வம் ) வெள்ளையானை பூசித்த தலம் . சீர்காழிக்கு ணக்குடி ) இந்திரன் பூசித்த தலம் . (சுர் ) 
( தெ- A ) அ.மைல் , ( க -ர் ) சுவேதாரண்யேசுரர் . கண்ணாயிரேச்சார். ( தே - ர் ) முருகுவளர் 
( தேர்) பிரம்மவித்யாநாயகி . ( தீ - ம் ) முக்குளத் கோதையம்மை . ( தீ - ம் ) இந்திர தீர்த்தம் , 
தீர்த்தம் . விருஷம் வடவால் , ஞா கூ , கா.உ , ஞா - க . இதற்கு ( தெ 2 ) --கடிகையில் , 
சு.க பதிகங்களுடையது . சைவ எல்லப்ப 18, திருக்கடைமுடி - (கீழூர் ) பிரமன் 
நாவலர் பாடிய புராணமுடையது . 

பூசித்த தலம் . ( ச - ர் ) கடைமுடி நாதர் . (தேர் ) 


T 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1541 


சோழநாடு 


அபிராமவல்லி . ( நீ - ம் ) கடைமுடி . மாயூ ஒன்றரை கட்டை தொலைவி விருக்கிறது . 
பத்தை அடுத்த ஆன தாண்டவபுரம் ரயில்வே இதற்கு (வ - 9 ) வ - கடிகையில் , 
ஸ்டேஷனி லிருந்து 

( a ) மைல் . 
மைல் , ஞா - க. 25. திருமணஞ்சேரி 

கருப்பிணிக 
இதற்கு ( வ - மே ) கூ -கடிகையில். 

ளாகிய நங்கை, நாத்திகள் இருவர் தமக்குப் 
19. திருநின்றியூர் - திருமகள் பூசித்த பிறக்கும் சிசுக்களை யொருவர்க் கொருவர் 
தலம் . ( சு- ர் ) மகாலக்ஷ்மீசுவார் . ( தேர் ) உலக மணப்பதென்றும் சபதஞ் செய்தனர். அவர் 
நாயகி . ( தீ - ம் ) லேமலர்ப் பொய்கை , பூசல் களுள் ஒருத்தி ஆமைவடிவுற்ற குமானைப் 
நாயனார் திரு அவதாரத் தலம் , மாயூரத்தை பெற்றதால் பெண் பெற்றவள் பெண் தா 
அடுத்த ஆனந்தத் தாண்டவபுரம் ஸ்டேஷனி மறுக்க , அந்த ஆமை பூசித்துப் புருஷவுருக் 
லிருந்து (வ.கி ) உ.மைல் , ஞா க , நா - ச , சு.உ. கொண்டு பெண்ணினை மணந்த தலம் . இலச் 
இதற்கு ( வ - மே ) கூ - கடிகையில் , 

சிறை நாயனார் வழிபட்ட தலம் . ( சுர் ) அருள் 
20. திருப்புன்கூர் - திருநாளைப்போ 

வள்ளுனாயகர். ( தே - ர் ) யாழின் மொழி 

யம்மை . ( தீ -ம் ) திருமணத் தீர்த்தம் . மாயூ 
வாருக்கு சந்தி விலகிக்கொள்ள அவர் சுவாமி 
யைத் தெரிசித்தருளிய தலம் . ஏயர்கோன் பத்தை அடுத்த குற்றாலம் ஸ்டேஷனிலிருந்து 
கலிக்காம நாயனார் முத்திபெற்ற தலம் . ( சுர் ) 

வடமேற்கு ( 43 ) மைலி விருக்கிறது . ஞா.க , 

நா - க . இதற்கு ( வ.கி ) கூ - கடிகையில், 
சிவலோகநாதர் . (தேர்) சொக்கநாயகி . ( தீ- ம் ) 
சிவகங்கை , ஞா - க , நா - க , சு க பதிகங்களுடை 

26. திருக்குறுக்கை வீரட்டானம் 
யது . புராணமுடையது . வை தீகான் கோயில் ( குறுக்கை)மன்மதனை யெரித்த தலம் , மார்க் 
ஸ்டேஷனுக்கு ( மே ) உ.மைல், இதற்கு சார் . ( தே - ர்) ஞானாம்பிகை . ( நீ - ம்) வெ 

சண்டர் பூசித்த தலம் . ( சு - ர் ) வீரட்டானேச் 
( தெ -8 ) ச.கடிகையில் , 

கங்கை . நா உ புராண மிருக்கிறது . ஆன 
21. திருநீடூர் - இந்திரன் பூசித்த தலம் . தாண்டவபுரம் ஸ்டேஷனி லிருந்து ( 4 ) 
முனைவடுவார் நாயனார் முத்திபெற்ற தலம் , மைல் . இதற்கு ( வ -3 ) -கடிகையில், 
( சு - ர்) அருட்சோம நாதர் . ( தே - ர் ) வேயுறு 

27. திருக்கருப்பறியலூர் ( மேலைக் 
தோளியம்மை. ( தீ - ம் ) செங்கழுநீரோடை . காழி ( தலைஞாயிறு ) சிவபெருமான் மீது 
சு- க பதிகமுடையது , புராணமுடையது . வச்சிரமெறிந்த இந்திரனது குற்றம் பொ 
ஆனந்தத் தாண்டவபுரம் ஸ்டேஷனிலிருந்து றுத்த தலம் , (சு -ர் ) குற்றம் பொறுத்தராதர். 
(தெமே) க.மைல் . நீடூர் ஸ்டேஷன் இதற்கு ( தேர் ) கோல்வளை நாயகி . ( தீ- ம் ) இந்திர 
( மே ) உ -கடிகையில், 

தீர்த்தம் , ஞா - க , சுக பதிகங்களையுடையது , 
22. திருஅன்னியூர் - வருணன் பூசித்த புராணமிருக்கிறது . வைத்தீசான் கோயில் 
தலம் . ( சு - ர் ) ஆபத்சகாயர் . ( தேர் ) பெரிய ஸ்டேவனிலிருந்து மேற்கு ( 6 ) மைல் , 
காயகி , ( தீ - ம் ) வருண தீர்த்தம் . ஞா - 5 , இதற்கு ( வ -3 ) க -கடிகையில், 
நா - க இதற்கு ( மே ) உ.கடிகையில், 

28. திருக்தாக்குக்கா 

அநுமான் 
23. திருவேள்விக்குடி - ஓர் ராசபுத்தி பூசித்த தலம் . (சு-ர்) கொந்தளேச்சார். (தேர்) 
என் விவாக முடிக்கச் சிவபெருமான் புரோகி கொந்தள நாயகி . (தீ -ம் ) அநும் தீர்த்தம். 
தஞ்செய்த தலம் . ( சு - ர் ) கல்யாணசுந்தார். நா - க , இதற்கு ( தெ - மே ) உ - கடிகையில் , 
( தே - ர்) பரிமள சுகந்த நாயகி . ( தீ - ம் ) மங்கள 29. திருவாளொளி புத்தூர் 
தீர்த்தம் . ஞா - க , சு- ச பதிகங்களுடையது . மால் மாணிக்கம் வைத்துப் பூசித்த தலம் 
இது குத்தாலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு (சுர் ) மாணிக்கவண்ணர், ( தேர்) வண்டார் 
மேற்கு ஒரு கட்டை தொலைவில் காவிரிக்கு பூங்குழலி , ( தீ - ம் ) பிரம தீர்த்தம் , வாசை 
வடகரையிலிருக்கிறது . இதற்கு ( வ - மே விருக்ஷம் . வைத்தீச்சுரன் கோயில் ஸ்டே 
ஒன்றரை கடிகையில் , 

ஷனிலிருந்து மேற்கு ( எ ) மைல் . ஞா -உ 
24. தீருஎதிர்கொள்பாடி வேள்விக் 

பதிகமுடையது . புராணமுடையது . 
குடியில் திருமணம் முடித்த அரச குமானை இப்பொழுது திருவாளப்புத்தூர் என வழங்கு 
மா துலனைப் போல் எதிர்கொண்ட தலம் . கிறது . இதற்கு ( வ.மே ) க - சடிசையில் , 
ஐராவதம் பூசித்த தலம் . ( சு.ர் ) ஐராவதேச் 39. திருப்பழமண்ணிப் படிக்கரை 
சார் . ( தேர்) மலர்க் குழன் மா தம்மை . ( தீம் ) சிவபெருமான் விஷபானஞ் செய்த காலத் 
ஐராவத தீர்த்தம் , சு - க பதிகமுடையது . ( துப் பிராட்டியார் கண்டத்தைத் திருக்காத் 
தெ.இ. குத்தாலம் ஸ்டேஷனுக்கு மேற்கு தால் பரிசித்த தலம் , (சர் ) கீலகண்டோர் 


சத 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1542 


சோழநாம் 


( தேர் ) அமிர்தகரவல்லி, ( நீ - ம் ) அமிர்த தீர்த் (தேர்) கற்பக நாயதி . ( நீ - ம் ) அக்னி தீர்த்தம் . 
தம் . சு.க பதிகமுடையது . புராணமுடையது. ( ர - ல் ) திருவிடை மருதூரி லிருந்து ( வ - 3 ) 
இப்பொழுதுஇலுப்பைப்பட்டு என வழங்கும் ( 53) மைல் . நா - த பதிகமுடையது . புராண 
( -ல்) வை தீசுரன் கோயிலிலிருந்து மேற்கு முண்டு . இதற்கு ( 3) க - கடிகையில் . 
( க ) மைல் , இதற்கு ( வ - மே ) உ கடிகையில் , 37. திருக்கோடிகா மூன்று கோடி 

31. திருஓமாம்புலியூர் - புலி தூரத்தப் ரிஷிகள் பூசித்த தலம் . ஐயடிகள் காடவர் 
பட்ட வேடன் வில்வமரத்தேறி யிருந்து சிவ சோன் ஷேத்ர வெண்பா பாடிய தலம் . சர்) 
பெருமானைப் பூசித்த தலம் . ( சு - ர் ) துயர் கோடிகாவீசார் ( தேவர் ) வடிவாம்பிகை. 
தீர்த்த செல்வர் . (தேர்) பூங்கொடியம்பிகை. ( தீ - ம் ) அகத்திய தீர்த்தம் , ( ர- ல் ) நரசில் 

சிவ தீர்த்தம் , ( ர - ல் ) சிதம்பாத்தி கன் பேட்டையிலிருந்து ( கி ) ஒன்றரைமைல் . 
விருந்து ( கசு ) மைல் . ஞா - க , நா - க பதிகங்க நா -4 . இதற்கு - ( மே ) உ - கடிகையில் 
ளுடையது . கொள்ளிடத்துக்கு வடகரையி 

38. திருமங்கலக்குடி- அரசன் பொரு 
விருக்கிறது . இதற்கு ( வ.கி ) உ - கடிகையில் . ளைத் திருப்பணி செய்து செலவிட்டஞ்சி 

32. திருக்கானாட்டுமுள்ளூர் - பதஞ்சலி யிறந்து மனைவி இத்தலத்து மங்கள நாயகி 
முனிவர் பூசித்த தலம் . ( சு -ர் ) பதஞ்சலி யருளால் உயிர்ப்பிக்க உயிர்பெற்று வ 
நாதர் , (தேர் ) கோல்வளைக் கையம்மை . கிய தலம் . ( சு - ர் ) பிராணவரதர் . ( தேர் ) மல் 
( நீ - ம் ) சிவபுஷ்கரிணி . (ச - ல் ) இதற்கும் கன நாயகி , ( தீ - ம் ) மங்கள தீர்த்தம் . ( ச - ல் ) 
ஷ ஸ்டேஷன் , சு - ச இதுபொழுது கானட் திருவிடைமருதூரிலிருந்து ( வ.கி ) (31 ) மைல் . 
டாம் புவியூர் என வழங்குகிறது . இதற்கு ஞ க , நா உ இதற்கு ( வ மே ) கூ - நடிகையில் , 
( வ - கி ) ச.கடிகையில் . 

39. திருப்பனந்தாள் தாடகை 
33. திருநாரையூர் - துருவாசரது தவத் யெனும் அம்மையார் மாலை சாத்துங்கால் 
திற் இடையூறியற்றிய காந்தருவன் நாரை நெகிழச் சிவபெருமான் திருமுடி 
யாகப் பூசித்த தலம் , ( சு - ர் ) சௌந்தரேசர். வளைத்துத் தந்த தலம் . குங்கிலியக் கலய 
(தே - ர் ) திரிபுரசுந்தரி . ( தீ - ம் ) காருண்ய நாயனார் சிவபெருமானை நிமிர்த்தருளிய 
தீர்த்தம் . நம்பியாண்டார் நம்பிக் கருளிய தலம், ( சு-ர் ) சடையப்பேசுரர் , ( தே - ர் ) 
பொல்லாப் பிள்ளையார் எழுந்தருளியிருக்கும் பெரிய நாயகி . ( தீ - ம் ) சிவகங்கை . ( ர - ல்) 
ஊர் . ( 1 - ல் ) சிதம்பரத்தி லிருந்து ( 60 ) மைல் , கும்பகோணத்திற்கு ( வ - A ) ( 50 ) மைல் . 
ஞா -கூ , க . உ . இதற்கு ( தெ - மே ) ந.கடி ஞா - க புராணமிருக்கிறது . அச்சேறவில்லை. 
கையில் , 

இதற்கு (தெ -மே ) -கடி கையில் . 
34. திருக்கடம்பூர் - ( மேலக்கடம்பூர் ) 40, திருஆய்ப்பாடி இடையன் 
அமுதக் கடைகையில் அமுதகடம் எழ இந்தி பாலைத் தினந்தோறும் கவிழ்த்து ஒருநாள் 
ரன் பூசித்த தலம் . ( சு -ர் ) அமிர்தகடேசர் . கொடுவாளால் வெட்டி இரத்தங்கண்டு பாலு 
( தேர் ) சோதிமின்னம்மை . ( தீ -ம் ) அமுத கந்த நாதரோ வென்று வேண்டிய தலம் . 
தீர்த்தம் . ஞா - க , கா - உ . இதற்கு ( தெ மே) ( சு.ர் ) பாலுகந்த ஈசர் ( தேர் ) பெரியநாயகி . 
அ - கடிகையில் , 

( தீ - ம் ) பால் தீர்த்தம் , கும்பகோணத்திலிருந்து 
35. திருப்பந்தணை நல்லூர் விச்வா ( சக ) மைல் ஞா - ச . இதற்கு ( தெ ) கால் கடி 
மித்திரரிடம் மாறுகொண்ட காமதேனு பூசி கையில் , 
த்த தலம் . ( சு -ர் ) பசுபதீச்சுரர் . ( தேர்) காம் 41 திருச்சேருஞலூர் - குமாரக் கட 
பனதோளி. ( தீ - ம் ) பசு தீர்த்தம் . ( ச - ல்) திரு வுள் பூசித்து ஆயுதம் பெற்ற தலம் . 
விடை மருதூரி லிருந்து ( வ .3 ) ( 73 ) மைல் . டேசர் பூசித்துச் சண்டேசபதம் பெற்ற 
குத்தாலத்திலிருந்து பத்து மைல் . இது தலம் . ( சு-ர்) சத்தகிரியீசுரர். (தேர் ) சகி 
பொழுது பந்தநல்லூர் என வழங்குவது . தேவியம்மை , ( தீ - ம் ) மண்ணிந்தி , கும்ப 
ஞா க . 

நா - உ . இதற்கு ( தெ - மே ) க - கடி கோணத்திலிருந்து (சக ) மைல் . ( ஞா 
கையில் , 

இதற்கு ( தெ.மே ) -சடிசையில் , 
36. திருக்கஞ்சனூர் - பிரமன் , மார்க் 42. திருந்துதேவன்குடி குதிரை 
கண்டர் , இந்திரன் பூசித்த தலம் . மானக் பூசித்து முத்திபெற்ற தலம் . நண்டுபூசித்துப் 
கஞ்சாற நாயனார் முத்திபெற்றதும் , ஸ்ரீமத் பேறு பெற்ற தலம் . இக்காலத்தும் ஒரு நிறப் 
அரதத்தாசாரிய சுவாமிகள் பல அற்புதங்கள் பசுவின் பால் பதின் சலம் சிவபெருமான் 
காட்டிய துமாகிய தலம் . ( சு - ர் ) அக்னீசுார். திருமுடியில் அபிஷேகிக்கின் பொன்னிறத்த 


சிவஷேத்ரமான்மியம் 


1543 


சோழநாடு 


நண்டு தரிசனந்தருந் தலம் . ( சு -ர் ) கற்கடே அழகுசடைநாயகி . ( தீம் ) வாலி தீர்த்தம் . 
சார் . ( தேர்) அருமருந் தம்மை . ( தீ- ம் ) அசுவ ( ர -ல் ) ஐயம்பேட்டை ஸ்டேஷனிலிருந்து 
தீர்த்தம் . ( ர- ல் ) கும்பகோணத்திலிருந்து ( 3 ) வடகிழக்கு ( ச ) மைல் , ஞா - ச . இதற்கு ( மே ) 
மைல் . ஞா - க . ( தெ) கடிகையில் , 

4. கடிகையில் , 
43 திருவியலூர் அரசனுக் கஞ்சி 50. திருப்பழனம் திக்குப்பாலகர் 
இறந்த அடியவரை உயிர்ப்பித்த தலம் . (சர். ) பூசித்த தலம் . அப்பூதியடிகள் முத்திபெற்ற 
யோகாநந்தர் . ( தே - ர் ) சௌந்தரநாயகி , தலம் , ( சு - ர் ) ஆபத்சகாயர் . ( தேர் ) பெரிய 
( தீ - ம் ) நிருதி தீர்த்தம் . ( -ல் ) கும்பகோணத் நாயகி , ( நீ . ) மங்கள தீர்த்தம் . (எல் .) ஐயம் 
திற்கு ( 3 ) ( ச ) மைல் . ஞா -க . இதற்கு ( மே ) பேட்டையிலிருந்து ( 50 ) மைல் . ஞா க , நா - டு . 
அரை கடிகையில். 

இதற்கு மேற்கு க - நடிகையில், 
44. திருக்கொட்டையூர் - ( கொட்டை 51. திருவையாறு -- தருமதேவதை 
யூர் ) மார்க்கண்டர் முதலியவர் பூசித்த தலம் . பூசித்து நந்திதேவராய்ச் சிவமூர்த்தியைத் தால் 
( சு - ர் ) கோடீச்சுரர் . ( தே - ர் ) பந்தாடு கும் அழியாப் பதம் பெற்ற தலம் . திருநாவுக் 
நாயகி , ( தீ - ம் ) சிவகங்கை , ( ர - ல் ) கும்ப சாசுகளுக்குத் திருக்கைலாய தரிசனம் தக் 
கோணத்திற்கு ( மே ) ( உ ) மைல் நா - ச . சிவக் தருளிய தலம் . சுந்தரமூர்த்தி சுவாமிகளைத் 
கொழுந்து தேசிகர் பாடிய கொட்டையூர்ப் தடுத்த வெள்ளத்தை அணையாக 
புராணமும் , கோடீசுரக் கோவையும் இருக் செய்து வழியளித்த தலம் , பஞ்சாதக்ஷேத்ரம் . 
கிறது . இதற்கு ( மே ) 11 - கடிகையில் , ( ர - ல் ) தஞ்சாவூர்க்கு ( வ ) ( 7 ) மைல் , ஞா- ரு, 

45. திருஇன்னம்பர் - ஒரு கணக்சர் நா - கஉ , சு - க பதிகங்களுடையது . ஞானக் 
பொருட்டுச் சிவபெருமான் கணக்கராய்க்கணக் கூத்தர் பாடிய பஞ்சநதிப் புராணமும் , சரு 
குக் கூறிய தலம் . அகத்தியருக்கு இலக்கணம் மையாதீன முனிவர் ஒருவர் பாடிய ஐயாற் 
உபதேசித்தருளிய தலம் . ( சு - ர் ) எழுத்தறி றுப் புராணமும் பதிற்றுப்பத் தந்தாதியும் 
வித்த நாதர் . ( தே- ர் ) கொந்தார் பூங் குழலம் உடையது . இதற்கு ( மே ) முக்கால் கடிகையில் , 
மை . ( தீ - ம் ) சிவபுஷ்காணி . ( ச- ல்) . கும்ப 52 , திருநெய்த்தானம் ( தில்லைத்தா 
சோணத்திற்கு ( மே ) ( ச ) மைல் , ஞா , க , னம் ) சாஸ்வதி பூசித்த தலம் . ( சு.ர். ) செய்யா 
நா - சி . இதற்கு ( வ ) க . கடிகையில் , 

டியப்பர் . ( தேர்) வாலாம்பிகை ( தீ - ம் ) காவிரி . 
46. திருப்புறம்ப்யம் சுந்தோபசுந் ( ர - ல் ) தஞ்சாவூரிலிருந்து ( அ ) மைல் . ஞா - க , 
தர் பூசித்த தலம் , வணிகக்கன்னிகை குறித்த நாட்டு பதிகங்களுடையது . இதற்கு ( மே ) 
நாயகன் பாம்புகடித்திறக்க அவனை உயிர்ப் க.கடிகையில் , 
பித்த தலம் . ( சு -ர் ) சாக்ஷிநாதேசுரர் , ( தேர் ) 53. திருப்பெரும்புலியூர் - வியாக்க 
கரும்பன்ன சொல்லம்மை . ( தீ - ம் ) பிரம பாதருஷி பூசித்த தலம் . ( சு - ர் ) வியாக்ரபுரே 
தீர்த்தம் , ( தெ - ர . ) கும்பகோணத்திற்கு சர் . ( தேர் . ) சௌந்தரநாயகி . ( தீ - ம் ) வியாகா 
( வ - மே ) (ச ) மைல் , ஞா.க, நா - க , சு.ச பதி தீர்த்தம் . ( ச - ல் ) தஞ்சாவூர் . தில்லை ஸ்தா 
கங்களுடையது . புராணமுண்டு , இ - கு . னத்துக்கு வடக்கில் ஒரு கட்டை தொலைவி 
(வமே ) கூ - டிகையில் , 

விருக்கிறது . ஞா.க. இதற்கு ( வ - மே ) உ . 
47. திருவிஜயமங்கை பாண்பேத்தி கடிசையில் , 
ரனாகிய விஜயன் பாசுபதம்பெறப் பூசித்த 54. திருமழபாடி - இந்திரன் பூசித்த 
தலம் . (சர்) விஜயநாதேசார் . (தேர் ) மங்கை தலம் . ( ச-ர் ) வச்சிரநாதேசுரர். ( தே- ர் ) அழ 
நாயகி . ( தீ - ம் ) அருச்சுன தீர்த்தம் . ( தொ .) காம்பிகை, ( தீ - ம் ) கொள்ளிடம் . ( ர - ல் ) தஞ் 
கும்பகோணத்திலிருந்து (அ ) மைல் , ஞா-5 , சாவூர் , திருவையாற்றுக்கு வடமேற்கு ஐந்து 
நா - க இதற்கு ( வ - மே ) - கடிகையில், 

கட்டை யளவில் கொள்ளிடத்துக்கு வடகரை 
48 , திருவைகாவூர்- திருமகள் பூசித்த யில் இருக்கிறது . புராண மிருக்கிறது . ஞா . 
தலம் , வில்வவன ஷேத்ரம் . ( சு - ர் ) வில்வ க , நா உ , சு.க. இதற்கு ( வ ) எத.சடிகையில் . 
வனாதர் . (தேர் ) பூவல்லி . ( தீ - ம் ) கூற்றுவ 55. திருப்பழவூர்- (பழுவூர் ) சிவபெரு 
தீர்த்தம். ( ச - ல் ) கும்பகோணத்திலிருந்து ( 9 } ) மான் கயாசுரனாகிய யானையுரித்த திருத்தலம் , 
மைல் . ஞா ச . இதற்கு ( தெ - மே ) சு -கடிகை (சு -ர் ) மாவுரிநாதர்- (தேர் ) வன முலையம்மை , 
யில் . 

( தீ - ம் ) சிவகங்சை . 

க . -தஞ்சாவூரி 
49 , திருவடதாங்காடுதுறை வாலி விருந்து வடக்கு அரியலூர் செல்லும் சாலையி 
பூசித்த தலம் . ( சு - ர்) குலைவணங்கீசுரர் .( தேர் ) | லுள்ளது . அரியலூருக்குத் தெற்கு க கட்டை 


சிவஷேத்ரமான்மியம் 


சோழநாடு 


நா - சு 


தொலைவிலிருக்கிறது . இதற்கு ( தெ- மே ). 61 , திருப்பைஞ்ஜீலி- யமனை யுதைத்த 
ஏழரை - கடிகையில் , 

பாரந் தீரப் பூமிதேவியும் தேவர்களும் வேண் 
56. திருக்கானூர் 

யோகத்திருந்த டச் சிவபெருமான் யமனை யெழுப்பிய தலம். 
பிராட்டியாருக்குச் சிவபெருமான் அக்னிச்வ தேவர்களும் அரம்பையரும் வாழைமாங்க 
ரூபமாய்த் தரிசனம் கொடுத்தருளிய தலம் . வாய்ச் 

வாய்ச் சிவபூசைசெய்த தலம் . இக்காலத் 
(கர்.) செம்மேனிநாயகர். ( தேர் ) சிவயோக ஓம் பாறையில் வாழை வளரும் தலம் . திரு 
நாயகி . ( தீ - ம் ) வேத தீர்த்தம் , சா - க , ஞ-- நாவுக்கரசின் வழிவருத்தர் தீரக் கட்டம் 
பதிகங்களுடையது . பூதலூர் ஸ்டேஷனி 

தளித்த தலம் , ( சர்) மாற்றறிவர தர் . ( தேர் ) 
லிருந்து ( வ ) ( எ ) மைல் , இதற்கு ( வ மே ) ச- வாலசௌந்தரி . ( தீம் ) சிவகங்கை , நா ஞா - 
கடி கையில் . 

சுப . கூ - புராண மிருக்கிறது . R-திரிசிராப் 
57 , திருஅன்பிலாலந்துறை ( 

அன் பள்ளியிலிருந்து ( வ ) ( உ ) மைல் . இதற்கு 
பில் ) விதி , விஷ்ணு , இந்திரர் , வாகீசர் 

( தெ.கி ) கூ - கடிகையில் , 
பூசித்தது . ( ச.ர் ) சத்யவாக்கேசரர் . ( தேர் ) 

62. திருப்பாச்சிலாச்சிரமம் 

( திரு 
சௌந்தரநாயகி , ( தீ . i ) காயத்திரிதீர்த்தம். வாசி ) திருஞானசம்பந்த சுவாமிகள் கொல்லி 
நா -5 , ஞா - க பதிகங்களுடையது . R-பூதலூரி 
லிருந்து ( உ ) மைல் , இதற்கு ( வ - மே ) ந - கடி தலம் . சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்குப் பொன் 

மழவன் குமரிக்குற்ற முயலகவலி தொலைத்த 
கையில் , 
58. திருமாந்துறை - கண்ணுவர் பூசி நோய் தீரப் பாடியபடியால் ஈண்டு நடராஜப் 

தா நீட்டித்துப் பின் தந்த தலம் . முயலக 
த்த தலம் . ( சு-ர் ) ஆம்பிரவனேச்சார் . (தேர்) பெருமானுக்கு முயலகனில்லை. மோக 
அழகாலுயர்ந்தகாயகி , ( தீ -ம் ) மகா தீர்த்தம் . மடைந்தான் என்பது தலஐ தீகம் . 

ஞா-க . B. திரிசிராப்பள்ளியிலிருந்து கூ . ( ப-உ ) ( சு -ர் ) ஆரண்யவிடங்கர் . ( தே - ர் .) 
மைல் . இதற்கு ( தெ - மே ) கூ - கடிகையில் , 

விசாலாக்ஷி , ( தீ - ம் ) ஆரண்ய தீர்த்தம் . R - 
59. திருப்பாற்றுறை . - அபிஷேக் திரிசிராப்பள்ளியிலிருந்து (வ ) (சு ) மைல் . 
கப் பால் இடைக்காது வருந்திய மார்க்கண்ட 

இ - கு . ( மே ) கரு - கடிகையில் , 
ருக்குப் பால் பெருகிவா அநுக்ரஹித்த தலம் , 

63. திருஈங்கோய்மலை அகத்திய 
( க- ர்) திருமூலநாதேச்சுரர் . ( தே -ர்) மேகலாம் 
பிகை . ( தீ - ம்) கொள்ளிடம் . ஞா -க. R- திரிசி கொண்டு பூசித்த தலம் . ( சு-ர் ) மாசதாசலேசர், 

முனிவர் பூசிக்கக் காலம் வாய்க்காமல் ஈ உருக் 
ராப்பள்ளியிலிருந்து ( 73 ) மைல் . இதற்கு ( தேர் ) மாகதவல்லி. ( தீ -ம்) அகஸ்திய நீர்த் 
( தெ.மே ) ச.கடிகையில் . 

தம் , R-திரிசிராப்பள்ளிக்கு மேற்கிலுள்ள 
60. தீருஆனைக்கா ( ஜம்புகேச்வரம் ) 
இது பஞ்சபூதத் தலங்களுள் அப்புத் தலம் . குழித்தலை ஸ்டேஷனிலிருந்து ( வ- மே ) கடம் 
அகிலாண்ட நாயகியார் ஞானோபதேசம் 

கரையிலிருக்கிறது . ஞா - க பதிகமுடை 
பெற்ற தலம் . சொௗதமர் , சிலந்தி , யானை ,, 
சம்பு முனிவர் இவர்கள் பூசித்துப் பேறு கோய்மலை எழுபது உடையது . (திருவிங்க 

யது , நக்கீரதேவ நாயனார் பாடிய திரு ஈங் 
பெற்ற தலம் . கோச்செங்கட் சோழன் திருப் நாதமலை) என வழங்குகிறது. ஷ ஈங்கோய் 
பணி செய்த தலம் . உறையூர்ச்சோழன் மனை 
வியின் கழுத்திலிருந்து காவிரியில் வீழ்ந்த போக்கி , 

மலைக்குத் தெற்கு - எ -நடிகையில் திருவாட் 
ஆரத்தைத் திருமுடியி லணிந்த தலம் . சிவ 

ஆகத் தலங்கள் 63 . 
பெருமான் சித்தராய்த் திருநீறு தந்து திரும 
தில் செய்வித்துத் திருநீற்று மதில் இயற்றி 

II . காவிரியின் தென்கரை, 190 . 
யருளிய தலம், ( சு - ர் ) சம்புசேசுரர் , ( தேர் ) 
அகிலாண்ட சச்வரி . ( தீ - ம்) காவிரி, ( விருக்ஷம் ) 1. திருவாட்போக்கி - ( இரத்தினகிரி 
சம்புநாவல் . ஞா - கூ , நா - க , சு-க பதிகங்க மாணிக்கமலை ) ஆர்ய அரசன் 
ளுடையது . ஞானப்பிரகாசர் பாடிய இபவன மாணிக்க விருப்பாற் றலங்கள் பலவற்றினுஞ் 
புராணமும் , கச்சியப்ப முனிவர் பாடிய திரு சென்று கிடைக்காது இங்குற்றுப் பிரார்த் 
ஆனைக்காப் புராணமும் , காளமேகம் பாடிய திக்கச் சிவபெருமான் தோன்றி ஒரு தொட்டி 
திரு ஆனைக்கா உலாவு முடையது . R. திரிசி யைக்காட்டி இதனை நீரால் நிறைக்கின் உன 
ராப்பள்ளிக்கு ( வ ) ( இரண்டரை) மைல் . தெண்ணம் முடியுமெனக் கேட்டு அவ்வாறு 
இதற்கு (வ - மே ) அ - கடிகையில் , 

செய்கையில் நீர் நிறையாமல் கோபங்கொண்டு 


ஒருவன் 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1555 


சோழநாடு 


நா- க . 


கையில் . 


வாளையெடுத் தோச்ச அவ்வாளைப் போக்கி முனிவர் பாதலத்திருந்து கொணர்ந்து பதித் 
இரத்தினங்காட்ட அரசன் மகிழ்ந்து திருப் துச் சுவாமிக் குபயோகித்திருந்த செவ்வந்தி 
பணி செய்த தலம் . ( சு-ர் ) இரத்தினகிரீசர் . மலரை அரசனுக் களித்த பூவாணிகன் 
( தேர்) சுரும்பார்குழலம்மை . ( தீ - ம்) கௌரி செயலை அரசனிடம் முறையிட்டுங் கேளாத 
தீர்த்தம் , நா - க . பதிகமுடையது . இலக்கண அரசன் பொருட்டு மண்மாரி பெய்வித்து 
விளக்கம் செய்த திருவாரூர் வைத்தியநாத அரசையழித்த தலம் . கர்ப்பிணியாகிய ஒரு 
தேசிகர் செய்த புராணமும் , வாட்போக்கி பெண்ணின் பொருட்டுத் தாயுருவோடு வந்து 
யுலாவும் , கலம்பகமும் உடையது . சிவாயம் , மருத்துவம் பார்த்த தலம் . ( சு-ர் ) செவ்வந் 
சிவாயமலை என வழங்கும் . R- திரிசிராப்பள் தீசர் . மாதுர்பூதேசர் . ( தே -ர் ) மட்வொர் 
ளியிலிருந்து ஈரோடு செல்லும் பாதையி குழலி . ( தீ -ம் ) காவிரி . நா - ஞா - ப - உ . R 
லுள்ள குழித்தலை ரயிலடிக்குத் தென்மேற்கு ஸ்டேஷன் . இதற்கு ( A) 4 - கடிகையில் . 
5 - கட்டை தொலைவு . இதற்கு ( வ - கி ) 4 - கடி 7. தீருஎறும்பியூர் காதூஷணரும் , 
கையில் . 

எறும்பும் பூசித்த தலம் . ( சு-ர் ) எறும்பீச் 
2. திருக்கடம்பந்துறை ( கடம்பர் சுரர் . ( தேர் ) நறுங்குழனாயகி . ( தீ - ம் ) அற் 
கோவில் , குழித்தலை ) சிவபெருமான் ஒரு புத தீர்த்தம் , நா - உ . இதுவே இதுபொழுது 
காலத்து தேவர்க்கும் கண்வர் முதலிய திருவரம்பூர் என வழங்கும் ஸ்டேஷன் . 
ரிஷிகளுக்கும் கடம்பவிருக்ஷ த் தடியில் தரி இதற்கு ( கி ) 4 - கடிகையில் . 
சனம் தந்த தலம் . ( சு -ர் ) கடம்பவன நாதர் , 8. திருநெடுங்களம் - வங்கிய சோழன் 
( தே - ர் ) முற்றிலாமுலையம்மை . ( தீ - ம் ) ஞான பொருட்டுப் பேரழகுடன் தரிசனம் தந்த 
தீர்த்தம் , இத்தலம் வடக்குவாயிலுற்றது . தலம் . ( சுர் ) நித்யசுந்தரேச்சுரர் . 

பதிகமுடையது . புராண முடை ஒப்பிலாநாயகி . ( தீ - ம் ) சுந்தர தீர்த்தம் . ஞா - 

உலாவு மிருக்கிறது . R- குழித்தலை க . R-திருவாம்பூர் ஸ்டேஷனிலிருந்து (கிழ ) 
ஸ்டேஷன் . இதற்குக் கிழக்கு ஏழரை கடி 7 - மைல் . இதற்கு ( வ - கி ) 4 -கடிகையில் , 

9. மேலைத் திருக்காட்டுப்பள்ளி - சார 
3. திருப்பராய்த்துறை இந்திரன் , மாமுனிவர் வேண்டுகோளால் பெய்த மண் 
குபோன் , சப்தருஷிகள் பூசித்த தலம் , ( சு - ர் ) மாரிக்குத் தப்பிய சிவபக்தியிற் சிறந்த அவன் 
பராய்த்துறைநாதர் . ( தே -ர் ) பொன்மயிலாம் மூத்த மனைவி இத்தலமடைந்து வெப்பத் 
கை . ( தீ - ம் ) காவிரி . நா - க - ஞா - க. R- திரிச்சி தால் தீயாடியப்பரோ வென்னக் குளிர்ந் 
யையடுத்த எழுமனூரிலிருந்து ( வ - மே ) 11- திருந்த தலம் . ( சு - ர் ) தீயாடியப்பர் . ( தே - ர் ) 

இது இதுபொழுது திருப்பளாத் வார்கொண்ட முலையம்மை . ( தீ- ம்) அக்னி 
துறை என வழங்கும் . இதற்கு ( தெ - கி ) தீர்த்தம் . ஞா - உ . R- தஞ்சையை யடுத்த 
7 -கடிகையில் . 

பூதலூர் ஸ்டேஷனி லிருந்து ( வ ) 5 - மைல். 
4. திருக்கற்தடிமலை உச்சிப்போ இதற்குக் கிழக்கு 7 - கடிகையில் , 
திற் பூசித்து வணங்கிய ஈழநாட்டரசனு 10. திருவாலம்பொழில் நாகரும் 
க்கு முத்தி கொடுத்த தலம் . ( சு - ர் ) முத்தீ அட்டவசுக்களும் பூசித்த தலம் . ( ச - ர் ) ஆத்ம 
சுரர் . ( தே - ர் ) அஞ்சனாக்ஷி . ( தீ -ம் ) முத்தி காதேச்சுரர். ( தே -ர் ) ஞானாம்பிகை. ( தீ - ம் ) 
தீர்த்தம் . இதற்கு உய்யக்கொண்டான் திரு காவிரி . நா - க. R- தஞ்சையி லிருந்து ( வ ) 
மலை என்று பெயர் . நா - ஞா - சு- . R- திரிசிர 9 - மைல் கண்டியூர் ; அங்கிருந்து மேற்கு 
புரத்திற்கு ( தெ - மே ) 2 - மைல் . இதற்குக் 4 கட்டை . இதற்கு ( 2 ) 1 - கடிகையில் . 
கிழக்கு 3 - கடிகையில் , 

11. திருப்பூந்துருத்தி காந்தருவர் 
5. திருழக்கச்சுரம் (உறையூர் ) பிர புட்பவனம் வைத்துப் பூசித்த தலம் . ( சு -ர் ) 
மன் பூசிக்க ஐவண்ணமாகத் தரிசனம் தந்த புட்பவனநாதேச்சார் . ( தே - ர்) அழகாலமர்ந்த 
தலம் . புகழ்ச்சோழநாயனார் திருவவதாரஞ் நாயகி . ( தீ -ம் ) காவிரி . நா- . R- தஞ்சை , 
செய்த தலம் . ( சு -ர் ) பஞ்சவர்ண சாதேச்சுரர் . கண்டியூரி லிருந்து மேற்கு 2 கட்டை . 
( தே - ர் ) காந்திமதியம்மை . ( தீ - ம் ) குட இதற்கு ( கி ) 1 - கடிகையில் , 
முருட்டிநதி . ஞா - க . R- திரிசிராப்பள்ளிக்கு 12. திருக்கண்டியூர் - இது அட்டவீ 
( மே) 1 - மைல் . இதற்கு ( வ -கி ) 1 - கடிகையில் பட்டத்துள் ஒன்று . பிரமன் சிரத்தைச் சிவ 

6. திருச்சிராப்பள்ளி ஸ்ரீ ராமன் , பெருமான் அவனது அகந்தை தீர வைரவ 
அநுமான் , திரிசிரன் பூசித்த தலம் . சாரமாரைக் கொண்டு போக்கியருளிய தலம் . ( சு - ர் ) 

194 


மைல் . 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1958 


சோழநாடு 


வீரட்டானேச்சுரர் . ( தே - ர் ) மங்கைநாயகி யம்மை . ( தீ - ம் ) பிரம தீர்த்தம் , நா - க . கும்ப 
( தீ - ம் ) காவிரி . நா - ஞா - ப - உ . B-தஞ்சையி கோணத்தை படுத்த பாபநாசம் ஸ்டேஷனி 
லிருந்து ( வ ) 6 - மைல் . இதற்கு ( 3 ) 3 - கடி விருந்து (வ - கி ) 1 - மைல் . 
கையில் , 

20. திருநல்லூர் - வசுதேவர் , கிருஷ் 
13. திருச்சோற்றுத்துறை அருளா ணன் , பாண்டவர்கள் பூசித்த தலம் . திரு 
ளன் என்னும் வேதியன் பொருட்டு மாளாச் நாவுக்கரசு சுவாமிகளுக்குத் திருவடி சூட்டிய 
சோறு அளித்த தலம் . இந்திரன் பூசித்தது . தலம் . அமர்நீதி நாயனார் முத்திபெற்ற தலம் . 
( சு-ர் ) தொலையாச் செல்வேசர் . (தேர் ) ஒப் ( சர்) பெரிய பாண்டவேச்சுரர். ( தே -ர் ) திரி 
பிலாம்பிகையம்மை . ( தீ - ம் ) சூர்ய தீர்த்தம் . புரசுந்தரியம்மை. ( தீ - ம் ) சுந்தர தீர்த்தம். 
ஞா - க , நா- F , சு - க . R-தஞ்சை. கண்டியூரி 

ஞா-நா-டு . 

வைத்தியநாத தேசிகர் பாடிய 
லிருந்து 4 - மைல் . இதுபொழுது திருச்சித் புராணமுண்டு. கும்பகோணத்தை யடுத்த 
துறை என வழங்கும் . இதற்கு ( தெ - மே ) சுந்தரப் பெருமாள் கோயில் ஸ்டேஷனி 
1 - கடிகையில் , 

லிருந்து ( தெ ) 2 - மைல் . இதற்கு ( தெ - கி ) 
14. திருவேதிகுடி வேதங்கள், 2 -கடிகையில் . 
குபோன் , சைதன்ய மகருஷி பூசித்த தலம் . 

21. திருஆவூர் - ( பசுபதீச்சரம் ) இந் 
( சு-ர் ) வேதபுரீசர். ( தே -ர் ) மங்கையர்க்காசி . 

திரன் , சப்தரிஷிகள் , பசுக்கள் பூசித்த தலம் , 
(தீ - ம்) சுந்தர தீர்த்தம். ஞா - கா- உ. R- தஞ்சை. (சு- ர்) பசுபதீச்சுார் . ( தே -ர் ) மங்கள நாயகி . 
கண்டியூரி லிருந்து தென்கிழக்கு 2 - கட்டை . 

( தீ - ம் ) பசு தீர்த்தம் . ஞா - க. R- கும்பகோண 
இதற்கு ( தெ - கி ) 3 - கடிகையில் . 
15. திருத்தென்குடி - ( திட்டை ) காம 

த்திலிருந்து ( தெ - மே ) 81 - மைல் . இதற்கு 

( வ ) 3 - கடிகையில் . 
தேனு , கௌதமர் , ஆதிசேடன் பூசித்த தலம் . 
( சு - ர் ) பசுபதீச்சுரர் . ( தே -ர் ) உலகநாயகி 

22. திருச்சத்திழற்றம் - பிராட்டி பூசித் 
யம்மை , ( தீ -ம்) பசு தீர்த்தம் . ஞா - க. இது துப் பேறுபெற்ற தலம் . ( சு - ர்) சிவக்கொழுந் 
தஞ்சாவூர்க்கு வடக்கிலுள்ள R-ஸ்டேஷன் . 

தேச்சுரர் . ( தே -ர் ) பெரியநாயகி . ( தீ - ம் ) 
சத்தி தீர்த்தம் , 

R- கும்பகோணத் 
இதற்கு ( வ - மே ) 3 - கடிகையில் . 
16. திருப்புள்ளமங்கை 

திற்கு ( தெ - மே ) 4 - மைல் . ( தெ ) --கடி . 
ஆலகால 

கையில், 
விஷம் புசித்த சிவமூர்த்தியைத் தேவர் வழி 
பட்ட தலம் . ( சு - ர் ) ஆலந்தரித்த ஈசுரர் . 

23. திருப்பட்டீச்சுரம் - ஆனிரைகளைக் 
( தே -ர்) அல்லியங்கோதை , ( தீ -ம் ) சிவ தீர்த் காத்தவர் . திருஞானசம்பந்த சுவாமிகளுக்கு 
தம் . ஞா -க . R-தஞ்சையை யடுத்த ஐயம் முத்துப்பந்த ரருளிய தலம். ( சு-ர்) பட்டீச் 
பேட்டை ஸ்டேஷனிலிருந்து ( மே ) 2 - மைல் . சார் . ( தே-ர் ) பால்வளை நாயகி . ( தீ - ம் ) சிவ 
இதற்கு ( கி ) 1 - கடிகையில் . 

கங்கை. ஞா - க. R- கும்பகோணத்திற்கு ( தெ 
17. திருச்சக்காப்பள்ளி- ( ஐயம்பேட் மே ) 4 - மைல் . இ - கு ( தெ- A ) 1 - கடிகையில் , 
டை ) சயந்தனும் தேவர்களும் பூசித்த தலம் . 24. திருப்பழையாறை - வடதளி --சந் 
( சு-ர் ) பசுபதிநாதர் . ( தே -ர் ) பால்வளை நாயகி . திரன் பூசித்துத் தேய்தல் நீங்கிய தலம் . 
( தீ - ம் ) காவிரி . ஞா - க . R- ஐயம்பேட்டையி ( சு- ர் ) சோமேசர் . ( தே - ர்) சோமகலா நாயகி . 
லிருந்து அரைமைல் . 

இதற்கு ( தெ-A ) ( தீ -ம் ) சந்திரபுஷ்காணி . ஞா - நா -2 , இங்கு 
3 - கடிகையில் . 

இரண்டு தலங்களிருக்கின்றன . இதற்கு ( வ ) 
18. திருக்கருகாவூர் - (திருக்களாவூர் ) 1 - கடிகையில் . 
சந்திரன் , இராசிகள் பூசித்த தலம் . ( சு - ர் ) 25. திருவலஞ்சுழி - இந்திரன் பொரு 
முல்லைவனேச்சுரர் . ( தே - ர் ) கரும்பனையா 

கரும்பனையா ட்டுவந்த காவிரி ஈண்டுச் சுழியில் ஆழ , இந் 
ளம்மை . ( தீ - ம் ) அற்புத தீர்த்தம் . நா - ஞா -2 . திரன் வேண்டுகோளால் வரகண்ட முனிவர் 
ஐயம்பேட்டையி விருந்து ( தெ.கி ) 4 - மைல் . அதில் ஆழ அது பாதாளஞ் செல்லாது பிரவ 
இதற்கு ( வ ) 3 -கடிகையில் . 

கித்தது . 

இத்தலத்து இந்திரனாற் பூசிக்கப் 
19. திருப்பாலைத்துறை பிரமன் , பட்ட கணபதி அவன்மீண்டு எடுக்கவாராமல் 
தேவர்கள் பூசித்த தலம் . தாருகவனத்து அழுந்தியிருக்கின்றனர் . 

தாருகவனத்து அழுந்தியிருக்கின்றனர் . ( சு - ர் ) சித்தீசர். 
இருடிகள் அனுப்பிய புலியை யுரித்துப் ( தே -ர் ) நித்தியநாயகி . ( தீ - ம் ) காவிரி . ஞா 
போர்த்தருளிய தலம் . ( சு - ர் ) பாலைவனநா நா - ப - ரு . R- சுவாமிமலை ரோடு . இதற்கு ( 3 
தேச்சுசர் . ( தே - ர் ) தவள வெண்ணகை 4 - கடிகையில் , 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1547 


சோழநாடு 


மான 


26. திருக்குடந்தைக் காரோணம் வெண்ணியிருந்த பிராட்டிக்குக் காட்டும்வகை 
உமை பூசித்துத் திருமணம் பெற்ற தலம் . ஒருகணம் அசைவற்றிருந்து உயிர்கள் இயல் 
கங்கை முதலிய தீர்த்தங்க ளெல்லாம் ஈண் காமை காட்டி உருத்திரர்களால் உலகசிருட்டி 
டுள்ள எமபுட்கரணியில் ( 12 ) வருடத்திற் யைச் செய்வித்துப் பின் விதிவிஷ்ணுக்களைப் 
கொருமுறை கூடும் மாமகத்தன்று வந்து படைத்த தலம் , எல்லாத்தேவர்களும் வழி 
மூழ்கித் தம்மின் மூழ்கினோரிடத் திருந்து பட்ட தலம் . வரகுணதேவரது கொலைப்பழி 
தாம் பெற்ற பாபத்தைப் போக்கிக்கொள் போக்கிய தலம் . ( சு-ர் ) மருதப்பர் . (தேர்) 
ளுந் தலம் . சந்திரன், மாந்தாதா, சத்யகீர்த்தி , நன்முலை நாயகி . ( தீ - ம் ) காவிரி . மருத 
தேவசன்மா முதலியர் பூசித்தது . ( சு - ர் ) விருக்ஷம் , மூவர்பதிகம் - கஉ . R- இதுவேஸ்டே 
சோமநாதர் . ( தே -ர்) தேனார்மொழியம்மை . ஷன் . இதற்கு (கிழ ) 2 - கடிகையில் 
( தீ - ம்) சந்திரபுட்கரணி . ஞா - ப -க . -ஸ்டே 31 , திருத் தென்குரங்காடுதுறை - மிரு 
ஷன். இதற்கு --கடிகையில் . 

கண்டருஷி , சுக்ரீவன் பூசித்த தலம் . ( சு- ர்) 
27. திருக்குடழக்கு - ( கும்பகோணம் ) ஆபத்சகாயர் . ( தே -ர் ) பவளக்கொடியம்மை . 
எமருஷி , ஆதிசேடன் முதலியோர் பூசித்த ( தீ - ம் ) ஆபத்சகாய தீர்த்தம் . ஞா -க . R- ஸ்டே 
தலம் . பிரமதேவர் தமது சிருட்டிக்குக் காரண ஷன் ஆடுதுறை . இதற்கு ( தெ ) 1 - கடிகையில் . 

மாயா சம்பந்தமான குடமொன்றை 32. திருநீலக்குடி ( தென்னல்குடி ) 
மகாமேருவில் தாபித்தனர் . அது பிரமப்பிரள வருணனும் தெய்வகன்னியரும் பூசித்த தலம் . 
யத்தால் இந்த க்ஷேத்ரத்தின் மேல்பால் தங்கி ( சு- ர் ) நல்லநாயகர். ( தே - ர் ) அழகாம்பிகை 

பிரளயம் முடிந்தபின் சிவபெருமான் ( தீ - ம் ) வன்னீலம் . நா - க R- ஆடுதுறையி 
வேட வடிவங்கொண்டு அதனைச் சேதிக்க லிருந்து (தெ) 2 - மைல் . இதற்கு ( தெ- A ) 
அதினின்று உலகம் உண்டாயிற்று . இதில் 2 -கடிகையில் , 
அமுதமுண்டாய் எங்கும் பரவியது . அவ்வமு 33. திருவைகன் மாடக்கோயில் - சூரி 
சத்தைத் திரட்டிச் சிவலிங்க மாக்கித் தாமே யனும் தேவர்களும் பூசித்த தலம் . ( சு -ர் ) 
சித்தனர் . இக் காரணத்தால் சுவாமிக்குக் வைகனாதேச்சுரர் . ( தே - ர்) கொம்பிளங் 
கும்பேசுவரர் என்று பெயர் . எமருஷி தம் கோதை. ( தீ - ம் ) சூர்ய தீர்த்தம் . வைகல்வேறு , 
தாயின் எலும்பைப் பல தீர்த்தங்களிலிட , மாடக்கோயில்வேறு. ஞா - க . R- ஆடுதுறையி 
அவை யெலும்பாகவே யிருக்க , அதனை இத் லிருந்து 4 - மைல் . இதற்கு ( தெ -கி ) 1 - கடி 
தலத்து ஏம்புட்கரணியிலிடப் பொற்றாமரை கையில் , 
யாக இருந்ததால் தீர்த்தத்திற்கு ஏமபுஷ்க 34. திருநல்லம் - ( கோனேரிராசபுரம் ) 
சணி என்று பெயர் . (சு -ர் ) கும்பேச்சுவார் . உமையும் , தேவர்களும் பூசித்த தலம் . ( சு- ர் ) 
( தே -ர் ) மங்கள நாயகி . ( தீ -ம் ) ஏமபுஷ்கரணி . உமாமகேசர். ( தே - ர் ) மங்களநாயகி . ( தீ- ம் ) 
மூவர்பதிகம் - ... R- கும்பகோணம் . இதற்கு சத்தி தீர்த்தம் . நா - ஞா -உ . R- ஆடு துறையி 
( A ) 1 - கடிகையில் 

லிருந்து ( வ ) 5 - கட்டை . இதற்கு ( வ - மே ) 
28. திருக்குடந்தைக்கீழ்க்கோட்டம் 2 - கடிகையில் , 
( கும்பகோணம் ) விச்வகர்மனால் ஒளியிழக்கப் 35. திருக்கோழம்பம் இந்திரனார் 
பெற்ற சூரியன் பூசித்து ஒளி பெற்ற தலம் , குயிலாகச் சாபமேற்ற சந்தனெனும் காந்த 
(சு- ர் ) மடந்தைபாகேசுவரர் . ( தேர்) பெரிய வன் பூசித்துச் சாபநீக்கம் பெற்ற தலம் , 
நாயகி . ( தீ -ம் ) சூர்யபுட்கரணி, சிங்கக்கிணறு , ( சு - ர் ) கோகிலேசுபர் . ( தே - ர் ) சௌந்தா 
நா - க . R- கும்பகோணம், இதற்கு (கிழ ) 2 - கடி நாயகி , ( தீ - ம் ) கோகில தீர்த்தம் . ஞா - நா 
கையில் . 

ப . உ . நாரசிங்கம் பேட்டை ஸ்டேஷனிலிரு 
29. திருநாகேச்சுரம் - இந்திரன் பூசி ந்து 4 - மைல் . இதற்கு ( வ - கி ) 1 - கடிகையில் , 
த்த தலம் . சேக்கிழார் வழிபட்ட தலம் 36. திருஆவடுதுறை - இந்திரனும் , 
என்ப . ( சு - ர் ) செண்பகாரண்யேச்சுவார். பலருஷிகளும் பூசித்த தலம் . திருமூல காய 
( தே -ர் ) குன்றை முலைநாயகி . ( தீ - ம் ) இந்திர னார் முத்திபெற்ற தலம் திருக்கைலாச பரம் 
தீர்த்தம் . மூவர்பதிகம் - எ . R-திருநாகேசுரம். பசை நமச்சிவாயமூர்த்திகளின் சந்ததிய + 
இதற்கு ( வ - கி ) 2 -கடிகையில் . 

மடாலயங்கொண் டெழுந்தருளி இருக்க 
30. திருவிடைமருதூர் - (மத்யார்ச்சு தலம் .( சு-ர்) மாசிலாமணியீச்சுார்,செம்பொ 
னம் ) சிவபெருமான் தம் அசைவே உலகத் றியாகேசர், ( தே -ர் ) ஒப்பிலாமு வயம் ம் . 
தியக்கம் என்பதைத் தாமே உலகமென சிவகாமியம்மை . ( தீ - ம் ) சிவகங்கை, விருஷம் 


தரு 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1548 


சோழநாடு 


அரசு . சமயாசாரியர் மூவர்களாலும் பதிகம் வீரபத்திர தீர்த்தம் . ஞா - நா- . R- மாயூரத்தி 
பெற்றுளது . நாரசிங்கம்பேட்டை ஸ்டேஷ விருந்து ( கி ) 7 - மைல் . இதற்கு (வ - கி ) 
னிலிருந்து ( கி ) 2 - மைல் , இதற்கு ( வ - கி ) 3- 1 -கடிகையில் , 
கடிகையில் , 

43. திருநனிபள்ளி- (புஞ்சை) அஷ்ட 
37. திருத்துருத்தி - ( குற்றாலம் ) சத்தி வசுக்கள் முதலியோர் பூசித்த தலம். திரு 
யம தவறிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் ஞானசம்பந்த சுவாமிகளின் தாய் பிறப்பிடம் . 
தேகத்திற் கண்ட பிணிநீங்கின தலம் . ( சு - ர் ) | ( சு- ர் ) நற்றுணையப்பர் . ( தே -ர் ) பர்வதராஜ 
வேதேச்வரர் . (தேர் ) அமிர்தமுகிழாம்பிகை. புத்ரி ( தீ - ம் ) சுவர்ண தீர்த்தம் , ஞா - நா - சு . 
( தீ - ம் ) சுந்தர தீர்த்தம் , குற்றால விருக்ஷம் . பதி 3 , R- மாயூரத்திலிருந்து (கி ) 8 - மைல் 
மூவர் பதிகம் - கூ . R- ஸ்டேஷன் குற்றாலம் . இதற்கு (A ) 21 - கடிகையில் . 
இதற்கு ( தெ- A ) 1 - கடிகையில் , 

44. திருவலம்புரம்- (பெரும்பள்ளம் ) 
38. திருவழந்தூர் - வேதம் , திக்குப் திருமால் பூசித்துச் சங்குபெற்ற தலம் . சங்கு 
பாலகர் , தேவர்கள் பூசித்த தலம் . ( சு -ர் ) கன்னன் பூசித்த தலம் . ( சு- ர் ) வலம்புரிநாதர் . 
வேதபுரீசர். ( தே - ர்) சௌந்தராம்பிகை. ( தே -ர் ) வடுவகிற்கண்ணம்மை . ( தீ - ம் ) பிரம் 
( தீ -ம் ) வேத தீர்த்தம் . ஞா - க . R- குற்றாலம் தீர்த்தம் . சமயாசாரியர் மூவர்பதிகம் ச , R 
ஸ்டேஷனிலிருந்து (தெ - கி ) 3 - மைல் . இத சீர்காழியிலிருந்து 9- மைல் இதற்கு ( தெ 
ற்கு ( வ -கி ) 5 - கடிகையில். 

மே ) 1 - கடிகையில் , 
39. திருமயிலாடு துறை -- ( மாயூரம் ) 45. திருத்தலைச்சங்காடு - விஷ்ணு , 
உமாதேவியார் மயிலாகப் பூசிக்கச் சிவபெரு திக்குப்பாலகர் , திக்கஜங்கள் பூசித்த தலம் . 
மான் ஆண்மயிலாக நடஞ்செய்து மறைந் ( சு - ர் ) சங்காரண்யேசுரர் . (தேர்) சௌந்தா 
தருள , இறைவனையெண்ணிப் பிரிவாற்றாது நாயகி . ( தீ - ம் ) காவிரி. வில்வவிருக்ஷம் 
பூசித்து முத்தி அடைந்த தலம... விதி விஷ் ஞா.க. ( தெ ) R-சீர்காழியி லிருந்து 10 
ணுக்கள் இந்திரன் முதலிய திக்குப் பாலகர் மைல் , இதற்கு ( தெ ) 14 -கடிகையில் , 
பல ருஷிகள் இலக்ஷமியாதியர், 

யானை , 

46. திருஆக்கூர் --தான்றேன்றி மாடம் - 
குதிரை, கழுதை, குரங்கு, நரி , பூனை , கழுகு, இந்திரன் முதலியோர் பூசித்த தலம் . சிறப் 
கிளி, பாம்பு முதலியன பூசித்து முத்தி புலி நாயனார் முத்திபெற்ற தலம் . 
பெற்ற தலம் . ( சு-ர்) மாயூரநாதர். (தேர் ) உ . R- ஆக்கூர் . இதற்கு ( தெ - கி ) 2 ) -கடி 
அஞ்சனாயகி . ( தீ - ம் ) காவிரி -இடப தீர்த்தம் . கையில் . 
ஞா - நா - உ . R- மாயூரம் ஸ்டேஷன் . இதற்கு 47. திருக்கடவூர்வீரட்டானம்- ( திருக் 
( A ) 3 - கடிகையில் . 

கடவூர் ) அட்டவீரட்டத் தொன்று . மார்க் 
40. திருவிளநகர் - பூஜைக்குத் திருப் கண்ட முனிவர் பொருட்டு யமனை உதைத்த 
பள்ளித்தாமம் கொண்டு ஆற்றி லிறங்கிய தலம் . காரிநாயனார் , குங்கிலியக்கலய நாயனார் 
அருள்வித்தனை வெள்ள மீர்த்துச் செல்லவும் முத்தி பெற்ற தலம் . ( சு - ர் ) வீரட்டானேச் 
திருப்பூக்கூடையை விடாத உறுதி யெண்ணி சுரர் , அமுத கடேசுரர் . ( தே -ர்) அபிராமி 
அவனைக் கரையேற்றி ஞானமுபதேசித்த யம்மை . ( தீ - ம் ) அமுத தீர்த்தம் . வில்வவிரு 
தலம் . ( சு - ர் ) துறைகாட்டும் வள்ளல் ( தே - ர் ) ஷம் . ஞா - நா - சு- ரு. R-திருக்கடவூர் . இதற்கு 
காம்பன்னதோளியம்மை . ( தீ - ம்) மெஞ்ஞான ( கி ) அரை கடிகையில் . 
தீர்த்தம் . R- மாயூரத்திற்கு ( A ) 4 - 

48. திருக்கடவூர்மயானம் - ஒரு கற் 
ஞா - க . இதற்கு ( தெ ) 2 - கடிகையில் . 

பத்தில் பிரமதேவரை யெரித்து நீமுக்கி 
41. திருப்பறியலூர் - தக்கன் தலை யணிந்து மீண்டும் அவரைச் சிருட்டித்துச் 
பறுப்பித்து ஆட்டுத்தலை யருளிய தலம் . சிருட்டிசெய்வித்த தலம் . ( சு - ர்) பிரமபுரீ 
( அட்ட வீரட்டத்தொன்று ) சு -ர் ) வீரட்டா சுர் . ( தே -ர் ) தயாள மலர்க் குழன் மின் 
னேசுரர். ( தே -ர் ) இளங்கொம்பன்னை , (தீ -ம் ) னம்மை . ( தீ -ம் ) பிரமதீர்த்தம். மூவர்பதிகம் 
சந்திரபுஷ்கரணி . ஞா - க . R- மாயூரத்திலி 3. R- ஷ . இதற்கு ( தெ - கி ) 5 - கடிகையில் . 
ருந்து ( வ - A ) 7 - மைல் . இதற்கு ( வ- A ) 2 49. திருவேட்டகுடி 

தவஞ்செய்த 
கடிகையில், 

அருச்சுனன் பொருட்டுச் சிவபெருமான் 
42. திருச்செம்பொன்பள்ளி இந்தி வேடுருக் கொண்டு வேட்டஞ் செய்து அநுக் 
ரன் , குபேரன் பூசித்த தலம் . ( சு - ர்) சுவர்ண ரகித்த தலம் . ( சு - ர் ) திருமேனியழகர். ( தே -ர் ) 
புரேசர்- ( தே -ர் )- சுகந்தவனாயகி : ( தீ.ம் ) சுகந்தவனநாயகி . ( தீ - ம் ) அழகு தீர்த்தம் 


ஞா - நா 


-மைல் 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1559 


சோழநாடு 


ஞா - க . R-காரைக்கால் ஸ்டேஷனி லிருந்து 56. திருமீயச்சூர் வருணன் முதலி 
( வ ) ஈ - மைல் , இதற்கு ( தெ - மே ) 4 - கடி யோர் பூசித்த தலம் . ( சு-ர் ) திருமுயற்சி 
கையில் . 

நாதேச்சுார். ( தே - ர்) சௌந்தரநாயகி , ( தீ -ம் ) 
50. திருத்தெளிச்சேரி- பார்வதிதேவி அற்புத தீர்த்தம் . ஞா - க . B- பேராளத்திருந்து 
யார் தம்பெயர் சுவாமிக்கிடத் தவஞ்செய்து (மே ) 1.மைல் . இதற்கு வடக்குப் பிரகா 
அவ்வாம் பெற்ற தலம் . அருச்சுனனிடம் ரத்தில் . 
போரிட்டு வில்லடியுண்ட தலம் . திருஞான 57 , திருமீயச்சூரிளங்கோயில் - பிர 
சம்பந்த சுவாமிகளின் திருச்சின்னத்தைத் மன் , சரஸ்வதி பூசித்த தலம் . ( சு-ர் ) சகல 
தடுத்த புத்தர் தலைவனாகிய சாரிபுத்தன் புவனேச்வார். ( தே - ர்) மேகலாம்பாளம்மை . 
தலையில் இடிவிழுந்த தலம் . ( சு - ர் ) பார்வதீச் ( தீ - ம் ) சரஸ்வதி தீர்த்தம் . ஷ . நா - க 
சுரர். ( தே -ர் ) சத்யாம்பாள் . ( தீ - ம் ) பார்வதி இதற்கு ( தெ - மே ) 1- கடிகையில், 
தீர்த்தம் . வன்னிவிருக்ஷம் ஞா- க . R- காரைக் 58. திருத்திலதைப்பதி தசரதற்கு 
கால் ஸ்டேஷனிலிருந்து ( மே ) |-மைல் . இராம இலக்ஷமணர்கள் திலதர்ப்பணஞ் 
இதற்கு ( தெ - மே ) 2 -கடிகையில் , 

செய்த தலம் . ( சு - ர் ) மதிமுந்தநாதேச்வார் . 
51. திருத்தருமபுரம் - தருமராசன், பிர ( தேன்) பொற்கொடியம்மை , ( தீ -ம் ) சோம 
மன் , அரம்பையர் பூசித்த தலம் . திருஞான தீர்த்தம் . ஞா - க . B- பேராளம் ஸ்டேஷனி 
சம்பந்தர் யாழ்முரி பாடிய தலம் . (சு -ர்) யாழ் லிருந்து ( தெ- மே ) 4 - மைல் , இதற்கு ( வ 
முரிநாதேச்சுரர். ( தே - ர் ) சதாமதுராம்பிகை. மே ) 3 - கடிகையில் . 
( தீ - ம் ) கதலி தீர்த்தம் , கலி தீர்த்தம் , ஞா - க . 59. திருபாம்புரம் - ஆதிசேடன் 
R-காரைக்கால் ஸ்டேஷனி விருந்து ( மே ) முதலிய நாகர் பூசித்த தலம் . ( சு-ர் ) பாம்பு 
2 - மைல் . இதற்கு வடமேற்கு 1 , -கடிகையில் , புரேசர் . ( தே - ர் ) வண்டமர் பூங்குழனாயகி . 

52. திருநள்ளாறு நளன் கலிநீங்கப் ( தீ - ம் ) ஆதிசேட தீர்த்தம் . ஞா - க . R- பேரா 
பூசித்த தலம் . ( சு -ர் ) தர்ப்பாரண்யேச்வரர் . ளத்திருந்து . ( மே ) 3 - மைல் . இதற்கு ( மே ) 
( தே - ர் ) போகமார்த்த பூணமுலையம்மை, -கடிகையில் , 
( தீ - ம் ) சிவகங்கை . சப்தவிடங்கத் தலத்தி 60. திருச்சிறுகுடி 

செவ்வாயும் , கரு 
லொன்று , நகரவிடங்கர் , உன்மத்த நடனம் . டன் முதலியோரும் பூசித்த தலம் . ( சு -ர்) 
ஞா - க , நா -2 , சு . இவ்வூர்ப் பதிகம் போக மங்களேச்வார். ( தே -ர்) மங்கள நாயகி . (த - ம் ) 
மார்த்த அக்னியில் வேகாதிருந்தது . இது மங்கள தீர்த்தம் . ஞா -க. R- பேராளத்திருந்து 
ஸ்டேஷன். இதற்கு ( வ - மே ) 4 - கடிகையில் . ( ( மே ) 4 - மைல் . இதற்கு ( தெ - மே ) 1 -கடி 

53. திருக்கோட்டாறு - ஐராவதம் கையில்,. 
சித்த தலம் . ( சு - 1) ஐராவதேசவார். 61. திருவீழிமிழிலை - திருமால் சக்கரம் 
( தே -ர் ) வண்டமர் பூங்குழ லம்மை , ( தீ- ம் ) பெறவேண்டிக் கண்ணை மலராக அருச்சித்த 
ஐராவததீர்த்தம் . ஞா - உ . R-திருகள்ளாறு தலம் . திருஞானசம்பந்த சுவாமிகளுக்கும், 
ஸ்டேஷனிலிருந்து ( வ - மே ) 3 - மைல் . (தெ- திருநாவுக்கரசுகளுக்கும் பொற்கா சருளிய 
மே ) 4- கடிகையில் . 

தலம் . ( சு- ர்) வீழியழகர் . ( தேர்) சுந்தர 
54. திருவம்பர் - பெருந்திக்கோயில் - குசாம்பிகை. ( தீ -ம் ) அரிதீர்த்தம் . விண்ணிழி 
பிரமன் பூசித்த தலம் . 

சோமாசிமாறநாய விமானக் கோயில் , ஞா - க 0 , நா - அ , சு - க . 
னார் முத்தியடைந்த தலம் . ( சு-ர் ) பிரம்மபுர R- பூந்தோட்டம் ஸ்டேஷனிலிருந்து ( மே ) 
நாதர் . 

( தே - ர் ) பவளவண்ணப் பூங்குழ 6 - மைல் . இதற்கு ( வ - மே ) 10 - கடிகையில் , 
லம்மை . ( தீ - ம் ) பிரம தீர்த்தம் . ஞா - க . : 62. திருவன்னியூர்-அக்கினி பூசித்து 
பூந்தோட்டம் ஸ்டேஷனி லிருந்து மூன்று வீரபத்திரரின் சாபத்தைப்போக்கிக்கொண்ட 
மைல் . இதுபோது மாகாளம் என வழங்கு தலம் . ( சு - ர் ) அக்கினீச்வரர் . ( தே -ர் ) பார் 
கிறது . இதற்கு ( மே ) 1 - கடிகையில் . வதியம்மை . ( தீ - ம் ) அக்கினி தீர்த்தம் , நா - கீ . 

55. திருவம்பர்மாகாளம் - மாகாளர் R- மாயூரத்தை யடுத்த ஆனந்தத் தாண்டவ 
பூசித்து அஜமுகியைக் கை குறைத்த தலம் . புரம் ஸ்டேஷனிலிருந்து ( மே ) 4 - மைல் , 
( சு-ர் ) காள கண்டேச்வார் . (தேர்) பச்சை இதற்கு ( தெ - மே ) 2 - கடிகையில் 
நாயகியம்மை . ( தீ - ர் ) மாகாள தீர்த்தம் . ஞா - க . 63. திருக்கருவிலி- சற்குணனென்னு 
R- ஷ . இதுபோது அம்பல் என வழங்கும் . மரசன் பூசித்து முத்திபெற்ற தலம் . ( சு- ர் ) 
இதற்கு (மே) 3 - கடிகையில் , 

சற்குணேச்வார் . ( தே - ர் ) சர்வாங்க நாயகி 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1650 


சோழநாடு 


நா 


வெ 


சு - க . 


யம்மை . ( தீ - ம் ) சற்குண தீர்த்தம் . நா -5 . 

R- நன்னிலம் ஸ்டேஷனி 
R- கும்பகோணத்திருந்து 12 - மைல் . இத லிருந்து ( மே ) 61 மைல் . இதற்கு ( கி ) 3 - கடி 
ற்கு ( தெ - மே ) 3- கடிகையில் , 

கையில் . 
64. திருப்பேணுபெருந்துறை 

71. திருநன்னிலத்துப் பெருங்கோ 
சத்தி , பிரமன் முதலியோர் பூசித்த தலம் . யில் - சூரியன் ஒளிபெறப் பூசித்த தலம் , 
( சு- ர் ) சிவாநந்தேச்வார் . ( தே -ர் ) மலையரசி . ( சுர் ) பிரகாசேச்வரர் . ( தே -ர் ) பிரகாசேச் 
( தீ -ம் ) ஆநந்த தீர்த்தம் . ஞா- க . R- கும்பகோ வரி . ( தீ - ம் ) சூரியகாந்த தீர்த்தம் . 
ணத்திருந்து எ - மைல் . இதற்கு ( மே ) 1- R- ஸ்டேஷனிலிருந்து 3 - மைல் . இதற்கு (கி ) 
கடிகையில் . 

அரை கடிகையில் . 
65. திருநறையூர்ச்சித்தீச்சாம் - குபே 72. திருக்கொண்டீச்சுரம் 
எனும் , தேவகாந்தருவரும் பூசித்த தலம் . தேனு பூசித்துப் பலபொருள் பெற்ற தலம் . 
( சு -ர்.) சௌந்தரேச்வரர் . ( தே - ர் ) அழகாம் ( சு - ர் ) பசுபதீச்சுரர் . ( தே - ர் ) சாந்தநாயகி 
பிகை. ( தீ -ம் ) தேன்சித்தி தீர்த்தம் . ஞா - க , யம்மை. ( தீ - ம்) பசு தீர்த்தம் . நா - உ . R- நன் 
சு - க. R- கும்பகோணத்திற்கு ( தெ - கி ) 5 ) - னிலம் ஸ்டேஷனிலிருந்து ( மே ) 2 - மைல் . 
மைல் . இதற்கு ( வ - மே ) 1 - கடிகையில் , இதற்கு ( தெ- A ) 11 - கடிகையில் , 
66. அரிசிற்கரைபுத்தூர் ( அழகார் 

73. திருப்பனையூர் - முசுகுந்த சக்கிர 
புத்தூர் ) உண்மையாநந்த இருடி பூசித்த வர்த்தியும் , திருமகளும் பூசித்த தலம் . ( சு - ர் ) 
தலம் . புகழ்த்துணை நாயனாருக்குப் படிக்கா சௌந்தரேச்சுரர் . ( தே - ர் ) பெரியநாயகி . 
சளித்த தலம் . ( சு -ர்) படிக்காசளித்த ஈசுரர் . ( தீ - ம் ) மகாலக்ஷ்மி தீர்த்தம் . ஞா - நா - உ . 
( தேர் ) அழகாம்பிகை . ( தீ - ம் ) அரிசில் நதி . -திருவாரூரி லிருந்து ( வ ) 8 - மைல் , என்னி 
ஞா - க, நா - க , சு- க. R- கும்பகோணத்திற்கு லத்திருந்து தெற்கு 2 -மைல் . இதற்கு ( தெ 
( தெ- A ) 41 - மைல் . இதற்கு (வ - மே ) 1 - கடி -கடிகையில். 
கையில் .67. திருச்சிவபுரம் - பிரமன் பூசித்த தொன்று . சலந்தராசுரனை வதைத்த தலம். 

74. திருவிற்குடி அட்டவீரட்டத் 
தலம் , ( சு - ர்) பிரமபுரி எயகர் . ( தே -ர்) (சர் ) வீரட்டானேசுவார் . ( தேர் ) மைவார் 
பெரியநாயகி யம்மை . ( தீ - ம் ) பிரமதீர்த்தம் . 
ஞா- ங , நா - ச . R- கும்பகோணத்திற்கு ( தெ 

குழலியம்மை . ( தீ -ம்) சக்கரை தீர்த்தம் . ஞா 
A ) 3 - மைல் . இதற்கு ( தெ -மே ) 1 ஏ - கடி இதற்கு ( வ - கி ) 3 - கடிகையில் . 

க . R- விற்குடி ஸ்டேஷனி லிருந்து 2 - மைல் . 
கையில் . 
68. திருக்கலயநல்லூர் ( சாக்கோ 

75. திருப்புகலூர் அக்நி பூசித்த 
ட்டை ) தேவர்கள் அமிர்த கலசம் பெற்ற தலம் . திருநாவுக்கரசுகள் முத்திபெற்ற தலம் . 
களிப்பாற் பூசித்த தலம் . ( சு - ர் ) அமிர்தகலை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்குச் செங்கற்கள் 
யீசுரர் . (தேர் ) அமிர்தவல்லியம்மை . ( தீ - ம் ) 

பொன்னாயின தலம் . (சு - ர்) அக்கீபுரீச்வரர் . 
அரிசில் நதி . அரி சொல்லியபடி வந்த நதி . ( தேர் ) கொந்தார் குழலி யம்மை . ( தீ -ம்) 
அமிர்த தீர்த்தம் . சுக். -கும்பகோணத் அக்கி தீர்த்தம் .ஞா, நா , சு - அ . R- நன்னிலம் 
திற்கு ( தெ- A ) 1 - மைல் . இதற்கு ( தெ - கி ) 

ஸ்டேஷனிலிருந்து (கிழ ) 4 - மைல் . 

ஆலய இடப்புறம் . 
அரை கடிகையில் , 
69. திருக்கருக்குடி விச்வாமித்திரர், 

76. தீர்ப்புகலூர் வர்த்தமானீச்சுரம்- 
மார்க்கண்டர் முதலிய இருடிகளும் , சற்கு மேகங்கள் பூசித்த தலம் . முருகநாயனார் 
ணன் முதலிய வரசரும் பூசித்த தலம் . (கூர்) திருவவதாரம் செய்தருளிய தலம் . 
சற்குணலிங்கர் . (தே-ர்) சர்வாலங்கிருத மின் வர்த்தமானேச்சுரர். (தே - ர் ) கருந்தார் 
னம்மை . ( தீ - ம் ) சற்குண தீர்த்தம் . ஞா - க . குழலியம்மை . ஞா - க . இதற்கு ( தெ ) 1 - கடி 
R- கும்பகோணத்திருந்து ( தெ - கி ) 34 - மைல். கையில் , 
இதற்கு ( தெ- கி ) அரை கடிகையில் , 

77. திருசோமனத்தீச்சுரம்- இராமர் , 
70. திருவாஞ்சியம் - நாக கன்னிகை மிருகண்டரிஷி முதலியோர் பூசித்த தலம் . 
யொருத்தி மிக வாஞ்சையோடு இறைவனைத் ( சர் ) இராமகாதேச்சுரர். (தேர் ) கருவார் 
தழுவிச் சாயுஜ்யமடைந்த தலம் . ( சு - ர் ) குழலியம்மை . ( நீ -ம் ) இராம தீர்த்தம் . ஞா 
வாஞ்சலிங் கேச்வார் . ( தேர்) வாழவந்த என்னிலம் ஸ்டேஷனிலிருந்து (கிழ ) 
நாயகி . ( தீ - ம் ) சுகவாஞ்ச தீர்த்தம் . ஞா - த, 5 - மைல் . இதற்கு ( தெ ) 13-கடிதையில் , 


சிவஷேத்ரமான்மியம் 


1551 


சோழநாடு 


78. திருப்பயற்சர் - (திருப்பயற்றங் ஷன் . நாகப்பட்டினத்திற்கு ( மே ) 3 - மைல் 
குடி ) பயிரவர் பூசித்த தலம் . ( ச-ர் ) திருப் இதற்கு ( மே ) 34-கடிகையில் , 
பயற்றீச்சுரர். ( தே - ர் ) காவியங் கண்ணி 84. திருக்கீழ்வேளூர் அக்ஷயதேவர் 
யம்மை . ( நீ - ம் ) கருணை தீர்த்தம் . நா - க . முதலியோர் பூசித்த தலம் . 

( சு- ர் ) அக்ஷய 
R-திருவாரூரை யடுத்த விற்குடி ஸ்டேஷனி லிங்கேசுரர் . ( தே-ர் ) வனமுலைநாயகியம்மை . 
லிருந்து ர - மைல் . இதற்கு (வ - கி ) 3 -கடி ( தீ -ம் ) அக்ஷய தீர்த்தம் . ஞா - நா- : R-சிக் 
கையில் , 

கலையடுத்த மேலண்டை ஸ்டேஷன் . ( தெ ) 
79. திருச்செங்காட்டங்குடி கணபதீச் 2 - கடிகையில் , 
சாம் - கயமுகா சுரனைக் கொன்ற கணபதி 85. திருத்தேவூர் - தேவகுரு பூசித்த 
பூசித்த தலம் . கயமுகாசான் உதிரம் பெரு தலம் , ( சு- ர் ) தேவகுருநாதர் . ( தே - ர் ) மதுர 
கிய காடாதலால் செங்காடெனப் பெயர் , பாஷணியம்மை . ( தீ - ம் ) பிரகஸ்பதி தீர்த்தம் . 
சிறுத்தொண்ட நாயனார் திருப்பணி செய்த விருக்ஷம் - வாழை . ஞா - உ . R-கீழ்வேளூர் 
தலம் . ( சு- ர் ) கணபதீச்சுரர் . ( தேர் ) திருக் ஸ்டேஷனிலிருந்து ( தெ ) 2 - மைல் . ( வ - மே ) 
குழனாயகியம்மை . ( தீ - ம் ) கணபதி தீர்த்தம் . 6 - கடிகையில் . 
ஞா , நா - க . 

R. நன்னிலம் ஸ்டேஷனி 86. திருப்பள்ளியின் முக்கூடல் - மூர் 
லிருந்து ( கி ) 6 - மைல் , இதற்கு ( வ- கி) 1 - கடி க்கருஷி முதலியோர் பூசித்த தலம் . ( சு - ர் ) 
கையில் , 

முக்கோணேசுரர் . ( தேர் ) மைம்மேவுகண்ணி 
80. திருமருகல் - மார்க்கண்ட ரிஷி யம்மை . ( தீ -ம் ) முக்கூடல் தீர்த்தம் . நா - க . 
பூசித்த தலம் . வணிகனைத் திருஞானசம் R-திருவாரூருக்கு ( வ - கி ) 3 - மைல் . ( தெ - மே ) 
பந்த சுவாமிகள் உயிர்பெறப் பாடி யுயிர்ப் 2 - கடிகையில் . 
பித்த தலம் . ( சு - ர் ) மாணிக்க வண்ணர் . 87. திருவாரூர்ழலட்டானம் 
( தேர் ) வண்டுவார் குழலியம்மை . ( தீ- ம்) மால் , இந்திரன் , முசுகுந்தச்சக்ரவர்த்தி முத 
பாணிக்க தீர்த்தம் . ஞா - கா -4 . R- நன்னி வியோர் பூசித்துப் பேறடைந்த தலம் . நமி 
லத்திருந்து ( 3 ) 8- மைல் . இதன் ( வ - இ ) நந்தியடிகள் சமணர்பொருட்டு நீரால் விளக் 
1 - கடிகையில் . 

கெரித்த தலம் . பரவையார் திருவவதாரத் 
81. திருச்சாத்தமங்கை அயவந்தி தலம் . விறன்மிண்ட நாயனார் திருப்பணி 
அஷ்டவக்ர ருஷி பூசித்த தலம் . திருலே செய்த தலம் . தண்டியடிகணாயனார் திருக் 
நக்கர் முத்திபெற்ற தலம் . ( கூர் ) அயவந்தீசு குளப்பணிசெய்து சமணர்கள் கண்ணீங்கள் 

கத் 
வார் . ( தேர்) இருமலர்க் கண்ணியம்மை . தாம் கண்பெற்ற தலம் . கழற்சிங்கநாயனாரும் , 
( தீ - ம் ) அற்புத சிவகங்கை . ஞா - க . நன் செருத்துணை நாயனாரும் முத்திபெற்ற தலம் . 
னிலம் ஸ்டேஷனிலிருந்து 8 - மைல் . ( தெ - கி ) மனுநீதிகண்ட சோழ மகாராஜனைப் பசுவாகச் 
11 - கடிகையின் 

சென்று சோதித்த தலம் . இது சத்த விடங் 
82. திருநாகைக்காரோணம் - புண்ட கத்தலத்துண் முதன்மை பெற்றது. ( கார் ) 
ரீக மகருஷியைக் காயத்தோடு திருவுருவிற் புற்றிடங்கொண்டார் . ( தே - ர்) அல்லியங் 
சேர்த்தருளிய தலம் . சுந்தார்க்கு வேண்டி கோதை யம்மை . ( நீ - ம் ) கமலாலய முதலிய 
யவை யருளிய தலம் . அதிபத்த நாயனார் பலதீர்த்தங்கள் . விருகம் பாதிரி . ஞா-ரு . 
முத்தி பெற்ற தலம் . ( சர் ) காயாரோக நா - உக , சு - அ . R- ஸ்டேஷன். 
ணேச்சுார் . ( தே -ர் ) நீலாயதா யம்மை . 88. திருவாருர் அரநெறி - இக்கோயிலி 
( தீ - ம் ) சர்வ தீர்த்தம் . இது சப்தவிடங்கத் னுள்ளே இருப்பது . அசி தருஷி முதலியோர் 
தலத்து ளொன்று , மூவர் பதிகம் - எ . பூசித்த தலம் , ( க - ர் ) அகிலேசுரர் . ( தே - ர் ) அல் 
- நாகப்பட்டணம் ஸ்டேஷன் . ( மே ) 12 -கடி வியங்கோதை . ( நீ -ம் ) அற்புதக்கூவம் , நா - உ . 
கையில் , 

89. திருவாருர்ப்பாவையுண்மண் 
83. திருச்சிக்கல் - கிருஷ்ணமூர்த்தி டளி- வருணன் விட்டகடலை வற்றச்செய்த 
வெண்ணெய் திருடியுண்ட பாவம்நீங்கப் தலம் . வருணன் பூசித்த தலம் . (சு-ர் ) பாறை 
பூசித்த தலம் . வசிட்டர் காமதேனுவின் யுண்மண்டளீசார் ( தே -ர் ) பஞ்சின்மெல்லடி 
வெண்ணெயால் பூசித்து எடுக்க வராமல் யம்மை , ( தீ - ம் ) வருணபுட்கரணி . சுந்தரர் 
சிக்கிய தலம் . ( சு-ர் ) நவநீதநாதேச்சுவார் , கண் பெற்ற தலம் . கோயிலுக்குக் கீழ்புறம் 
( தேர் ) வேனெங்கண்ணியம்மை . ( - ம் ) கீழ வீதிக்குள் இருக்கிறது , சு - க , ( தெ - மே ) 
நவரீர் தீர்த்தம் , ஞா - க , சசிக்கல்ஸ்டே கடிகையில் , 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1552 


சோழநாடு 


90. திருவிளமர் பதஞ்சலி முதலி குழலியம்மை . ( தீ -ம் ) காசி தீர்த்தம் . ஞா - க . 
யோர் பூசித்ததலம் . விடங்கத் தலத்தொன்று . R நீடாமங்கலம் ஸ்டேஷனிலிருந்து (வ ) 4 
( சு - ர் ) பதஞ்சலிமனோகரர் . ( தே - ர் ) யாழினு மைல் ( தெ- மே ) 3- கடிகையில் , 
மென்மொழியம்மை . ( தீ - ம் ) முத்தி தீர்த் 99. திருவாதைப்பெரும்பாழி - ( அரி 
தம் . ஞா - க . R-திருவாரூருக்கு ( தெ - மே ) தவாரமங்கலம்) வராக உருக்கொண்ட விஷ் 
2 - மைல் . இதற்கு ( வ-மே ) 3 - கடிகையில் . ணுமூர்த்தியின் கோட்டை முரித்த தலம் . 

91. திருக்காவீரம்- (கரையபுரம்). ( சு -ர் ) பாதாளேச்சுரர் . ( தே - ர் ) அலங்கார 
கௌதமர் பூசித்த தலம் . ( சு-ர் ) கரவீரேசுார் . நாயகி , ( தீ - ம் ) பாதாள தீர்த்தம் . ஞா - க . 1 . 
( தே - ர் ) பிரத்யக்ஷமின்னம்மை . ( தீ -ம் ) அ 5 தஞ்சை சாலியமங்கலம் ஸ்டேஷனிலிருந்து 
வாத தீர்த்தம் . ஞா - க . R-திருவாரூருக்கு ( வ ) 8 - மைல் . ( மே ) 1 - கடிகையில் . 
( மே ) 4 - மைல் . ( வ - மே ) முக்கால் கடிகையில் . 100. திருஅவளிவணல்லூர் 
வராக 

92. திருப்பெருவேளூர் - (காட்டூர் மூர்த்தி பூசித்து அருள் பெற்ற தலம் ( சு - ர் ) 
ஐயன்பேட்டை ) சத்தி பூசித்த தலம் . ( சு - ர் ) காட்சிநாயகேசுரர். (தே - ர்) சௌந்தரநாயகி 
பிரியா தநாயகர். ( தே -ர் ) மின்னனையாளம்மை . ( தீ -ம் ) பிரசன்ன தீர்த்தம் . ஞா - நா - உ . R 
( தீ - ம் ) சத்தி தீர்த்தப . ஞா - க . R- திருவாரூரி சாலியமங்கலத்திலிருந்து ( வ -கி ) 61 - மைல் . 
விருந்து (மே ) 5 - மைல் . ( மே ) 24 - கடிகையில் . ( தெ - மே ) 7. கடிகையில் . 

93. திருத்தலையாலங்காடு சபில 101. திருப்பருதி நியமம் - (பருத்தியப் 
ரூஷி பூசித்த தலம் . முயலகனை முதுகிற பார்கோயில் ) சூரியன் பூசித்த தலம், ( சர் ) 
நடித்த தலம் . ( சு - ர்) ஆடவல்லவேச்சுரர் . பரிதியப்பர் . ( தோ ) மங்கள நாயகியம்மை. 
( தே -ர் ) திருமடந்தை . ( தீ - ம் ) சுவர்ண தீர்த் ( தீ - ம் ) பாஸ்கர தீர்த்தம் . ஞா - க . R-தஞ்சை 
தம் . ஞா - க , நா - க . R- திருவாரூருக்கு மேற்கு சாலியமங்கலம் ஸ்டேஷனிலிருந்து ( தெ - மே ) 
8 - மைல் . (மே) 3 ) கடிகையில் , 

8- மைல் . ( வ - கி ) 8- கடிகையில் . 
94. திருக்குடவாயில் - திரண பிந்து 102. திருவெண்ணியூர் தத்தாத்தி 
முனிவர்க்குக் குடத்திற்றோன்றித் தரிசனந் ரேயர் பூசித்த தலம் . ( சு - ர் ) வெண்ணிநாயகே 
தந்தருளிய தலம் . ( சு -ர் ) கோணேச்சுவார் . சர் . ( தே -ர்) அழகியநாயகி . ( தீ - ம் ) அழகு 
( தே -ர் ) பெரியநாயகி . ( தீ -ம் ) திருக்குட தீர்த் சிவகங்கை. ஞா -நா- ஈ . R- கோயில் வெண்ணி 
தம் . ஞா - உ . R- கொரடாச்சேரி ஸ்டேஷனி ஸ்டேஷன் . ( தெ- A ) 31 - கடிகையில் . 
லிருந்து ( வ ) 8 - மைல் . ( வ - மே ) 1 - கடிகையில் . 103. திருப்பூவனூர் - பலரிஷிகளும் 

95. திருச்சேறை - (உடையார்கோ தேவர்களும் புட்பவனம் வைத்துப் பூசித்த 
யில் ) தௌமியருஷி முதலியோர் பூசித்த தலம் . ( சு - ர்) புட்பவனேச்சுரர் . ( தே -ர் ) 
உலம் . ( சர்) செந்நெறியப்பர் . ( தே -ர் ) ஞான கற்பகவல்லியம்மை . ( தீ - ம் ) கற்பக தீர்த்தம் . 
வல்லியம்மை . ( தீ-ம் ) மனோகர தீர்த்தம் . ஞா நா - க . R- நீடாமங்கலம் ஸ்டேஷனி லிருந்து 
கா- கூ . R- கும்பகோணத்திற்கு (தெ- A) 9- (தெமே ) 2 -மைல் ( தெ - கி ) 4-கடிகையில் , 
மைல் . ( தெ - கி ) 1 - கடிகையில். 

104. திருப்பாதாளேச்சாம் 
96. திருநாலூர்மயானம் நாரதர் மணி ) நாகர் பூசித்த தலம் . ( சர் ) சர்ப்பபுரே 
ஆபத்தம்பருஷி முதலியோர் பூசித்த தலம் . சர் . ( தே - ர் ) அமிர் தநாயகியம்மை . ( தீ -ம் ) 
( சு-ர் ) பல்லவனேசுார். ( தே -ர்) பெரியாம் நாகதீர்த்தம். ஞா -க. R- மன்னார்குடி . ஸ்டே 
பிகை . ( தீ -ம் ) பலாவடி தீர்த்தம் . ஞா - க. R- ஷனிலிருந்து வடக்கு 14 - மைல் , ( தெ - A ) 
கும்பகோணம் ஸ்டேஷனிலிருந்து ( தெ- A ) 10 - கடிகையில் , 
10 - மைல் . ( தெ - மே ) 3 - கடிகையில் , 

105. திருக்களர் - காளமுனி பூசித்த 
97. திருக்கடுவாய்க்கரைப்புத்தூர் தலம் . திருவாசருக்கு நடன தரிசனந் தந்த 
காசிபருஷி முதலியோர் பூசித்த தலம் . ( சு- ர் ) தலம் . ( சர் ) களரிமுலையீசர் . (தே-ர்) அழ 
சுவர்ணபுரேசர் . ( தே -ர் ) சிவாம்பிகை. ( தீ - ம் ) கேச்வரி- ( தீ - ம் ) திருவாசதீர்த்தம் . மன்னார் 
சுவர்ண தீர்த்தம் . 

R- நீடாமங்கலம் குடியிலிருந்து ( தெ .) 9 - மைல் . ( தெ - கி ) 
ஸ்டேஷனி விருந்து (தெ- மே ) 11 - மைல் . 10 - கடிகையில் . 
(தெ ) 2 - கடிகையில் . 

106. திருச்சிற்றேமம் (சிற்றாம்பூர் ) 
98. திரு இரும்பூளை - ( ஆலங்குடி ) விச் விபுதனென்னு மடியவர்க்கு நாடோறும் படி 
வாமித்திரருஷி முதலியோர் பூசித்த தலம் . யிற் பொற்காசு கொடுத்தருளிய தலம் . ( கார் ) 
( சு- ர் ) காசியாரண்யேச்சுரர் . (தேர்) எலவார் பொன்வைத்தநாதர் . ( தேர்) அகிலாண்டேச் 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


4558 


சோழநாடு 


வரி . ( தீ- ம்) அகிலாண்ட தீர்த்தம் , அழகேன வில்வவன நாதர் . ( தேர்) சௌந்தரவதி . 
வரிதீர்த்தம் , ஞா- க . தன் மனைவியிடம் ஐயம் ( தீ - ம் ) குடமுருட்டிந்தி . ஞா -க. -ேகொர 
கொண்டு யாத்திரைசென்ற வணிகன்பொரு டாச்சேரி ஸ்டேஷனிலிருந்து ( வ - கி ) 5 
ட்டு அவனது ஐயத்தைத் தீர்க்க நந்தியைக் மைல் , இதற்கு ( தெ.கி ) 10 -கடிகையில் . 
கோயிலுக்குப்பின்னும் , பின்னிருந்த ஆத்தி 114. திருப்பேசெயில் ( ஓகைப்பே 
விருக்ஷத்தை முன்னும் அவர் பிரார்த்தனைப் ரையூர்) வருணன் முதலியோர் பூசித்த தலம் . 
படி வருவித்த தலம் . ( தெ - மே ) 10- கடிகையில் . (ச -ர்) சகலபுவனேசுவார். ( தே -ர் ) மேகலாம் 

107. திருவுசாத்தானம் - ( கோயிலூர் ) பாள் . ( நீ - ம் ) வருண தீர்த்தம் . ஞா -க. R. 
இராம லக்ஷ்மணர் , அதுமான் முதலியோர் பூசி குழிக்கரை ஸ்டேஷனிலிருந்து ( தெ ) 3 . 
த்த தலம் . ( சு -ர் ) மந்திரபுசேசர் . ( தேர்) மைல் . இதற்கு ( தெ ) 3 -கடிகையில் , 
பெரியநாயகி . ( நீ- ம் ) சுக்கிரீவ தீர்த்தம் . 115. திருக்கொள்ளிக்காடு - சுதீஷண 
ஞா - க . புராணமிருக்கிறது. முத்துப்பேட்டை ருஷியும் வீரபத்திரரும் பூசித்த தலம் . ( சு -ர்) 
ஸ்டேஷனிலிருந்து ( மே ) 2 - மைல் . ( தெ- A ) அக்கீசுவார். ( தே -ர் ) பஞ்சினுமெல்லடியம் 
7 - கடிகையில், 

மை . ( தீ - ம் ) அக்னிதீர்த்தம் . ஞா - க . R- ஆலத் 
108. திருஇடும்பாவனம் இடும்ப தம்பாடி ஸ்டேஷனிலிருந்து ( மே ) 3 மைல் . 
னென்னு மசுரன் பூசித்து வலிபெற்ற தலம் . இதற்கு (கிழ ) வ - கடிகையில். 
( சு - ர் ) சற்குணநாதர் . (தேர் ) மங்கள நாயகி . 

116. திருத்தெங்கூர் - அரிகரபுத்திரர் 
( தீ - ம் ) சுமுகபுட்கரணி . ஞா-5 . R- தில்லை பூசித்த தலம் . ( சு- ர் ) வெள்ளிமலைநாதர் , 
விளாகம் ஸ்டேஷனுக்கு ( தெ ) 4 - மைல் . ( கி ) ( தே -ர் ) பெரியநாயகி. ( தீ - ம் ) கருணாகர தீர்த் 
முக்கால் கடிகையில் . 

தம் . ஞா - க . R- திருநெல்லிக்காவலுக்கு ( மே ) 
109. திருக்கடிக்குளம் விநாயகர் 2 - மைல் , இதற்கு ( வ - கி ) வ - கடிகையில் , 
பூசித்து மாம்பழம்பெற்ற தலம் . ( சு-ர் ) கற்ப 117. திருநெல்லிக்கா 

தாருகாவன 
கேசுரர் , ( தே -ர் ) சௌந்தரநாயகி . ( தீ -ம் ) த்து ருஷிகள் பூசித்த தலம் . ( சு-ர் ) நெல்லி 
விநாயகர் கண்ட தீர்த்தம் . ஞா - க . R-திருத் வன நாதர். ( தே - ர் ) மங்கள நாயகி . ( தீ - ம் ) அற் 
தருப்பூண்டிக்கு ( தெ - கி ) 11- மைல் , ( வ -3 ) புததீர்த்தம் . ஞா - க . R- ஸ்டேஷன் . இதற்கு 
10 - கடிகையில் , 

( வ ) 3 -கடிகையில் . 
110. திருத்தண்டலைநீணெறி - ( தண்ட 

118. திருநாட்டியத்தான்குடி நிப 
லைச்சேரி ) கூர்மாவதாரங் கொண்ட விஷ்ணு கண்ட ருஷியும் யானை முதலியவும் பூசித்துப் 
வின் முதுகோட்டைப் பெயர்த்த தலம் . ( சு -ர் ) பேறடைந்ததலம் . கோட்புலிநாயனார் முத்தி 
நீணெறிநாதேசார் . ( தே - ர் ) ஞானநாயகி . பெற்ற தலம் . ( சு -ர்) கரிநாதேச்சுரர். (தேர்) 
( தீ - ம் ) சிவகங்கை , ஞா - க . P- திருத்தருப் மலர்மங்கையம்மை ,. ( தீ - ம் ) மகா தீர்த்தம் . 
பூண்டிக்கு ( வ ) 3- மைல் . ( மே ) 5 - கடிகையில், சு -க . R-ஸ்டேஷன் . இதற்கு ( தெ -கி ) 4 - கடி 
111. திருக்கோட்டூர் 

குச்சா ருஷி கையில் . 
பூசித்த தலம் . (சு-ர் ) கொழுந்தேசுரர் . (தேர் ) 119. திருக்காறயில் ( திருக்காற 
மதுரவசனியம்மை . ( தீ -ம் ) அமிர்த தீர்த்தம் . வாசல் ) இந்திரன் , முசுகுந்தன் முதலியோர் 
ஞா - க . R- இராஜமன்னார் கோயிலுக்கு ( தெ ) பூசித்த தலம் . ( சு - ர்) கண்ணாயிரநாதர் . ( தே - ர் ) 
10 மைல் . திருத்தருப்பூண்டி ஸ்டேஷனி கைலாயநாயகியம்மை . ( தீ -ம் ) இந்திர தீர்த் 
லிருந்து ( மே ) 8 மைல் ,. புராணமிருக் தம் . இது சத்தவிடங்கத் தலத்து ளொன்று . 
கிறது . ( மே ) 72 -கடிகையில் , 

குக்குடநடனம் . ஞா - க . 

ஞா - க . R- திருவாரூருக்கு 
112. திருவெண்டுறை வித்யாதார் (தெ) 41 மைல் . இதற்கு ( கிழ ) 2 - கடிகையில் . 
முதலியோர் பூசித்த தலம். ( சு - ர் ) வெண்டு 120. திருக்கன்றப்பூர் ஒரு மாதின் 
றைநாதேச்சுரர் . ( தே - ர் ) வேனெடுங்கண்ணி பொருட்டு இறைவன் கன்றுகட்டும் தறியி 
யம்மை . ( தீ - ம் ) தாள தீர்த்தம் . ஞா - க . R- லிருந்து தரிசனந் தந்த தலம் . ( சு - ர் ) நடுதறியப் 
சாஜமன்னார் கோயிலுக்கு ( A) 13 - மைல் . பர் . ( தே -ர் ) மாதுநாயகியம்மை . ( தீ -ம் ) பிர 
( a ) 6 -கடிகையில் , 

சன்ன தீர்த்தம் . ஞா - க . 

ஞா - க . R நாட்டியத்தான் 
113. திருக்கொள்ளம்பூதூர் - திருக் குடி ஸ்டேஷனி லிருந்து (கிழ ) 6 - மைல் . 
களம்பூர் ) சாண்டில்ய ருஷி பூசித்த சலம் . இதற்கு ( தெ ) 14 -கடிகையில் . 
திருஞானசம்பந்தர் ஆற்றுவெள்ளத்ரை: ஓட 121. திருவலிவலம் - கரிக்குருவ பூசித்த 
தில் கடந்து சென்று தரிசித்த தலம் . ( சு-ர் ) தலம் . ( சு- ர் ) மனத்துணை நாதர் . ( தே - ர் ) 

195 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1565 


பாண்டிநாடு 


வாளன்னகண்ணியம்மை . ( தீ - ம்) காரண 

கண்ணியம்மை . ( தீ - ம் ) அமிர்த தீர்த்தம் . 
கங்கை . R-திருவாரூருக்கு ( தெ- கி) 6- R- வேதாரண்யத்திற்கு ( தெ ) 6 - மைல் . 
மைல் , திருநாட்டியத்தான்குடி ஸ்டேஷனி 128. திருப்பெருந்துறை --பராசாருஷி , 
லிருந்து கிழக்கு 7 - மைல் , மூவர் பதிகம் 4. பிருகுருஷி முதலியோர் பூசித்த தலம் . 
இதற்கு ( தெ - மே ) 2 - கடிகையில் . 

மாணிக்கவாசகருக்குக் குருந்தின்கீழ் ஆசாரிய 
122. திருக்கைச்சின்னம் திரண மூர்த்தமாக எழுந்தருளி உபதேசித்த தலம் . 
பிந் துருஷி பூசித்த தலம் . ( சு - ர் ) கைச்சின சு- ர்) ஆத்மநாதர் . ( தே - ர் ) உமாதேவியம்மை. 
நாதேச்சுரர் . ( தே - ர்) வெள்வளையம்மை . ( தீ- ம்) சிவகங்கை . மாணிக்கவாசக சுவாமி 
ஞா - க , R-திருநெல்லிக்காஸ்டேஷனிலிருந்து கள் திருவாசகம் உடையது . சுந்தரமுனிவர் 
(கிழ ) 2 -மைல் . இதற்கு (கிழ ) 3 - கடிகையில் பாடிய திருப்பெருந்துறைப் புராணமும் , 

123. திருக்கோளிலி - (திருக்குவளை ) மகா வித்வான் மீனாட்சிசுந்தரம் பிள்ளை 
முசுகுந்த சக்கரவர்த்தி பூசித்த தலம் . சுந்தா பாடிய திருப்பெருந்துறைப் புராணமும் 
மூர்த்தி நாயனார்க்கு நெல்லருளிய தலம் . உடையது . 
( சு - ர் ) கோளிலிநாதர் . (தே - ர்) வண்டமர் ஆகச் சோழநாட்டுப் பதிகம் பெற்ற 
பூங்குழலம்மை . (நீ -ம் ) திருக்குவளைத் தீர்த் தலங்கள் ( கக 0 ) . 
தம் . இது சத்தவிடங்கத் தலத்துளொன்று . 
பிரமராடனம் , மூவர் பதிகம் - ச . R- திருநெல் 

சோழநாடு முற்றும் . 
லிக்காவல் ஸ்டேஷனிலிருந்து ( கி ) 7 - மைல் . 
இதற்கு ( தெ - கி ) 23 - கடிகையில் . 

பாண்டிநாடு 
124. திருவாய்ழர் - முசுகுந்த சக்கர 1. திருப்புத்தூர் - உமாதேவியார் 
வர்த்தி முதலியோர் பூசித்த தலம் . இது முதலியோர் பூசித்த தலம் . ( சு - ர் ) திருப்புத் 
சத்தவிடங்கத் தலத்துள் ஒன்று . ( சு -ர் ) வாய் தூரீசர் . (தேர்) சிவகாமித்தாயம்மை . ( தீ -ம் ) 
மூர்நாதர். ( தே -ர்) பாலினுநன்மொழியம்மை , அற்பு தகங்கை . ஞா - நா - உ . R-மானாமதுரை 
( தீ -ம் ) சண்டமாருத தீர்த்தம் . கமலநடனம் . ஸ்டேஷனிலி றங்கிச் சிவகங்கை சென்று அங் 

ஞா - நா - கூ , B- திருநெல்லிக்காவல் ஸ்டேஷ கிருந்து 22- மைல் சென்றால் இத் தலம் . 
னிலிருந்து ( கி ) 10 - மைல் . இதற்கு ( தெ - கி ) புராணமிருக்கிறது . 
17 -கடிகையில் . 

2. திருக்கொடுங்குன்றம் (பிரான் 
125. திருமறைக்காடு ( வேதாரண் மலை) மகோதரருஷி பூசித்த தலம் . ( ச- ர்) 
யம் ) வேதங்களும் , முசுகுந்த சக்கிரவர்த்தியும் கொடுங்குன்றேகார் . ( தே - ர் ) குயிலமுத 
பூசித்த தலம் . சமயாசாரியர்களாகிய சம்பந் நாயகி . ( தீ - ம் ) சிவகங்கை . ஞா - க. - காரைக் 
தர் அப்பர்களால் வேதம் பூசித்தடைத்த குடியிலிருந்து ( வ - கி ) 26 - மைல் . 
கதவைத் திறப்பித்துத் தரிசனஞ் செய்த 3. திருவேடகம் அருச்சுனனிடம் 
தலம் . சத்தவிடங்கத் தலத்துள் ஒன்று . ( கூர் ) வேடராய்ச்சென்று விற்றழும்பு பெற்ற தலம் . 
மறைக்காட்டீசர் . ( தே -ர் ) யாழைப்பழித்த சம்பந்தர் ஆற்றகத்து விட்ட எடு கரையேறிய 
மொழியம்மை . ( தீ - ம் ) வேததீர்த்தம் , மூவர் தலம் . ( சு-ர் ) ஏடகநாதர் . ( தே - ர் ) மாதேவி 
பதிகம் - கக . அகோர தேவர் பாடிய வேதா யம்மை . ( தீ - ம் ) வைகை . ஞா - க . 

புரான் 
ரணிய புராணமும், பரஞ்சோதி முனிவர் முண்டு , --சோழவந்தான் ஸ்டேஷனிலி 
பாடிய திருமறைக்காட்டுப் புராணமும் உடை ருந்து 3 - மைல் . இதற்கு 8 - கடிகையில். 
யது . மறைசையந்தாதி யென்று ஒன்றுண்டு. 4. திருப்பரங்கிரி - சிபிச் சக்ரவர்த்தி 
R- வேதாரணியம் . இதற்கு ( தெ ) 1 - கடி யின் 

இதற்கு (தெ) 1 - கடி யின் தானத்தின் பொருட்டு இறைவன் 
கையில் . 

தானம் வாங்கச் சென்ற தலம் . தெய்வயானை 
126. திருஅகத்தியான்பள்ளி - அகத் யைக் குமாரக்கடவுள் மணங்கொண்ட தலம் , 
தியர் பூசித்த தலம் . ( ச - ர் ) அகத்தீசுவார் . ( சு -ர் ) பாங்குன்றேகார். (தேர்) ஆவுடை 
( தேர்) மங்கைநாயகி . ( தீ - ம் ) அகஸ்திய தீர்த் நாயகி , ( தீ -ம்) பிரமகூவம் , சரவண தீர்த்தம் . 

ஞா - க. R- ஸ்டேஷன் . இதற்கு ( தெ ) இது முருகக்கடவுள் படைவீடுகளுள் ஒன்று , 
5 - கடீகையில் , 

R- திருப்பாங்குன்றம் , 
127. திருக்கோடிகுழகர் ( ஞழகர் 5. திருவாலவாய் சிவமூர்த்தி ( 64 ) 
கோயில் ) வாயுதேவன் பூசித்த தலம் . ( கூர்) திருவிளையாடல் செய்தருளிய தலம் . மூர்த்தி 
அமிர்தகடேசுவார் . (தேர் ) மையார் தடம் காயனார் , குலச்சிறை நாயனார் , மங்கையர்க் 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1555 


பாண்டிநாடு 


கரசியார் , நெடுமாற நாயனார் திருத்தொண்டு கங்கா தீர்த்தம் . ஞா - க , சு- க . திருஆடானையி 
செய்து முத்திபெற்ற தலம் . இதன் பெரு லிருந்து வடக்கு 12 - மைல் . R- அறந்தாங்கியி 
மை பல வுள . அவற்றை ஆலாஸ்ய மகாத்மி லிருந்து 28 - மைல் . 
வத்துட் சாண்க . ( ச- ர் ) சொக்கநாதர் . ( தேர்) 11. திருசாமேச்வாம் - இராமர் , லஷ் 
மீனாக்ஷியம்மை . ( தீ - ம் ) பொற்றாமரை , ஞா- மணர் , அனுமான் , அகஸ்தியர் , முதலியோர் 
க , நா - உ . இதற்கு கடம்பவன புராணம், பூசித்துப் பிரமகத்தி முதலிய பாவங்கள் நீல் 
பரஞ்சோதியார் பாடிய திருவிளையாடல், கப்பெற்ற தலம் . குணாநிதி பாண்டியன் 
வேம்பத்தூரார் பாடிய திருவிளையாடல் , சுந் மகளாகிய இலக்குமிதேவியை மாதவன் கள 
தரபாண்டியம் என்ற புராணங்களும் , மதுரை வாக மணந்து சேதுமாதவராக அமர்ந்த தலம் . 
பதிற்றுப் பத்தந்தாதி , பலபட்டடைச் சொக் ஞா - உ , நா -க . நிரம்பவழகிய தேசிகர் பாடிய 
கநாத பிள்ளை இயற்றிய மதுரை மும்மணிக் சேதுபுராண முடையது . பலபட்டடைச் 
கோவை , மீனாட்சியம்மை பிள்ளைத் தமிழ் , சொக்கநாதப் புலவர் பாடிய தேவையுலா 
மீனாட்சியம்மை குறம் , மதுரைக் கலம்பகம் உடையது. ரயில்வே ஸ்டேஷன் . 
முதலிய நூல்களும் உண்டு , R- ஸ்டேஷன் 12. திருச்சுழியல் உமையும் , சதா 
இதற்கு 1 - கடிகையில் . 

னந்தரும் பூசித்த தலம் . ( கர்) திருமேனி 
6. திருவாப்பனூர் - பாண்டியன் நாதர் . ( தேர்) துணைமாலையம்மை . ( தீ - ம் ) 
பொருட்டு அவன் குதிரை கட்டிய ஆப்பி நற்றுணை தீர்த்தம் . சுக. புராணமுடையது . 
னின்றும் இறைவன் தரிசனம் தந்தருளிய திருச்சுழியல் வெண்பா அந்தாதியுடையது . 
தலம் . ( ச -ர் ) ஆப்பனூர்க் காரணர். ( தே - ர்) R-விருது நகரி விருந்து ( வ - கி ) 19 - மைல் . 
அம்பிகையம்மை . ( தீ - ம் ) இடப தீர்த்தம் . திருப்பூவணத்திருந்து ( தெ ) 12 - கடிகையில். 
ஞா - க . புராணமுடையது. மதுரைக்கு ( வ ) 13. திருஉத்தரகோசமங்கை சாண் 
1 - மைல் . 

டில்யரூஷி , கங்கை முதலியோர் பூசித்த தலம் , 
7. திருப்பூவணம் - பப்புரு மகாருஷி மாணிக்கவாசக சுவாமிகளுக்குச் சிவபெரு 
பூசித்த தலம் . பொன்னனையாள் இறை மான் தரிசனம் கொடுத்தருளிய தலம் . ( ச- ர் ) 
வன் திருவுருக் கண்டு அழகப்பிரானோ எனப் உத்தரகோசமங்கைநாதர் . ( தேர் ) உத்தா 
பெற்ற தலம் . ( சு - ர் ) பூவணநாதர் . ( தேர்) கோசமங்கையம்மை . (தி- ம் ) சிவகங்கை . 
பன்னாம்பிகை, ( தீ - ம் ) வைகை. ஞா -2 , புராணமுடையது . 
நா - க , சு - க . புராணமும் , உலாவுமுடையது . 14. திருநெல்வேலி பஞ்சகாலத்து 
R- ஸ்டேஷன் 

ஓர் அடியவர் நிவேதனத்துக்கு உலர்த்திய 
8. திருக்கானப்பேர் ( காளையார் நெல்லை வெள்ளக்கொண்டு செல்லாமல் 
கோயில் ) கௌண்டில்யருஷி முதலியோர் வேலிசெய்த தலம் . பல அற்புதங்கள் நடத் 
பூசித்த தலம் . சுந்தரமூர்த்திசுவாமிகளுக்குக் தியருளிய தலம் . (கர்) செல்வேலி காதர், 
காளையுருக்காட்டிய தலம் . சூர்யன் ரத்னங் ( தே - ர் ) காந்திமதியம்மை . ( தீ-ம் ) தாம்பிர 
கொண்டு பூசித்த தலம் . ( சு-ர் ) கானக்காளை வர்ணிதீர்த்தம் . ஞா - க. புராணமுண்டு; செல் 
யீசுரர் . ( தே - ர்) மகமாயியம்மை . ( தீ - ம் ) இட லையந்தாதி , நெல்லைச்சிலேடை வெண்பா 
பதீர்த்தம் . ஞா - க , சு - க . காட்டரசன் முதலியன உண்டு . 

R ஸ்டேஷன் . 
கோட்டை ஸ்டேஷனிலிருந்து 15 - மைல் . 15. திருக்குற்றலம் புஷ்பகந்தர் , 

9. திருஆடானை வசுமுனிவர் , சத்த கவுற்சனர் முதலியோர் பூசித்த தலம் . அகஸ் 
கன்னியர் பூசித்த தலம் . ( ச -ர் ) ஆதிரத்த தியர் இத்தலத்துக்கு வருகையில் இத்தலம் 
நாயகர் . (தேர் ) அம்பாயிரவல்லியம்மை . வைணவத்தலமாயிருந்தது உணராது 
( தீ - ம் ) இரத்ததீர்த்தம் . பிருகு முனிவர் ஒரு சென்று வைணவராற் றடையுண்டு வைணவ 
வாசரை மரியாதை செய்யாமையா லடைந்த வுருத்தாங்கிச்சென்று பெருமாளைச் சிவமூர்த் 
ஆட்டுத்தலையும் ஆனையுடலும் பெற்ற சாபம் தியாக்கிய தலம் . ( சு- ர் ) குற்றாலநாதர் , 
நிவாரணமான தலம் . ஞா -க. மேற்கூறிய ( நேர் ) குழல்வாய்மொழியம்மை . ( தீ - ம் ) 
கானப்பேருக்கு ( 3 ) 21 - மைல் . R.காரைக் சிதசாரதி முதலிய பல தீர்த்தங்கள் , ஞா- உ . 
குடி ஸ்டேஷனிலிருந்து 38 மைல் . 

புராணமும் , குறவஞ்சியு முடையது . R- தென் 
10. திருப்புனவாயில் - சதுர்வேதங் காரி சயில் ஸ்டேஷனிலிருந்து ( மே) 34 
எள் பூசித்த தலம் . ( க - ர் ) திருப்புனவாயி மைல் . 
லீகசர் . (நேர்) பாங்கருளாய . (இ - ம்) 

பாண்டிகாம் முற்றும் 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1556 


மலைநாடு 


ஈழநாடு 

6. திருமுருகன் பூண்டி முருகக்கட 
1. திருக்கோணமலை 

வுள் பூசித்த தலம் . சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 
( சு 

- ர் ) கோ பெற்ற பொருளைப் பரிப்பித்த தலம். ( சு - ர் ) 
ணேச்வார் . ( தே - ர் ) மாதுமையம்மை . திருக் 
கைலாயக் கொடுமுடிகளில் ஒன்று . ஞா - க . யம்மை . ( தீ - ம் ) முருக தீர்த்தம் , சு -க . ஈரோட் 

முருகநாதர் . ( தே -ர் ) முயங்குபூண்முலை 
P-சிலோன் ரயிலில் திருக்கணாமலை ஸ்டே வழி திருப்பூர்ஸ்டேஷனிலிருந்து ( வட ) அவ 
ஷன் . 

நாசிவழி 5 - மைல் இருக்கிறது . 
2. திருக்கேதீசீவாம் - ( கர் ) கேதீச் 
சுரர். ( தே - ர் ) கௌரியம்பிகை. ( நீ - ம் ) பிராட்டியார் , பிரமன் முதலியோர் பூசித்த 

7. திருப்புக்கொளியூர் - ( அவினாசி ) 
கௌரி தீர்த்தம். ஞா - க , சு - க . R- ஜிலோன் 

தலம் . 
ரயில்வேயில் திருக்கேஸ்வரம் ஸ்டேஷன் . 

ஒரு கற்பத்தில் பிரமவிஷ்ணுக்க 

ளிறைவனிடத்து ஒடுங்கிய தலம் . சுந்தர 
ஈழநாடு முற்றும் . 

மூர்த்தி சுவாமிகள் முதலையுண்ட பிள்ளையை 

வருவித்த தலம் . இதற்கு தக்ஷிணகாசி யென 
கொங்குநாடு 

வும் பெயர் ( சு - ர் ) அவினாசியீச்சுரர் . ( தேர் ) 

பெருங்கருணையம்மை . சு - க . திருப்பூருக்கு 
1. திருவெஞ்சமாகூடல் வெஞ்சன் அடுத்த ஸ்டேஷன் மங்கலத்தி லிறங்கினால் 
என்னும் அசுரன் பூசித்த தலம் . இந்திரன் 5 - மைல் , ஆக கொங்குநாடு 7 . 
பூசித்த தலம் . ( சு- ர் ) விகிர்தேசுசர் . ( தே - ர் ) 
விகிர்தவல்லி. ( தீ - ம் ) வேகாதி . சு - க . கரு 

கொங்குநாடு முற்றும் . 
ஆருக்கு ( தெ ) 12 - மைல் . 
2. திருக்கருவூர்த் தீருவாநிலை - பிரமன் 

மலைநாடு 
நித்திரைசெய்த காலையில் காமதேனு சிருட் 

1. திருவஞ்சைக்களம் பரசுராமன் 
டிக்க வரம்பெற்ற தலம் . கருவூர்த்தேவர் பல 

தாயைக் கொன்ற பழி நீங்கப் பூசித்த தலம் . 
அற்புதங்கள் நடத்தி முத்திபெற்ற தலம் . சேரமான் பெருமாணாயனார் திருப்பணி 
எறிபத்த நாயனார் புகழ்ச்சோழநாயனார் முத செய்த தலம் . சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் , 
லியோர் முத்தியடைந்த தலம் . (கர்) பசுப சேரமான் பெருமானாயனாரும் கைலையை 
தீச்சுரர் , ( தே -ர்) கிருபாகாயகி . ( தீ - ம்) ஆம் யடைந்த தலம் . ( சு-ர் ) அஞ்சைக்கள் த்தீசர் . 
பிராவதிந்தி . ஞா - க . R- ஸ்டேஷன் 

( தே - ர் ) உமையம்மை . ( தீ - ம் ) அலைவாய்த்தீர்த் 
3. திருப்பாண்டிக்கொடுமுடி - இது தம் . சென்னைக்கு 360- மைலிலுள்ள சோர 
திருக்கைலையின் கொடுமுடிகளி லொன்று . 

னூர் ஸ்டேஷனிலிருந்து ( 35 ) மைல் சென்று 
பிரமவிஷ்ணுக்கள் பூசித்த தலம் ( சு-ர்) கொடு இருஞாலக்கடை ஸ்டேஷனை யடைந்து 
மூடிநாதர் . (தேர்) பண்மொழியம்மை . ( தீ - மேற்கே 4 - மைல் சென்றால் இத்தலம் , 
ம் ) நொய்யல்நதி . ஞா - க , கா - க , 

சுசீந்திரம் ( சு-ர் ) தாணுமாலயன் . 
கொடுமுடி ஸ்டேஷன் . 

4. திருச்செங்குன்றூர் - உமையம்மை ( தேர்) உமாதேவி . (தீ -ம் ) செய்யாறு . திரி 
பூசித்து அர்த்தபாகம் பெற்ற தலம் . சிங்க மூர்த்திகளு மெழுந் தருளி யிருக்கும் தலம் . 
வன்மன் புலியுரு நீங்கப்பெற்ற தலம் . திரு சத்திக்ஷேத்திரம் . பரசுராமர் பூசித்த தலம் . 

கன்னியாகுமரி - ( தே -ர் ) குமரியம்மை . 
ஞானசம்பந்தருடன் தொடர்ந்த சிவனடிய 
வரை வருத்திய சாத்தினைப் போக்கியருளிய 

மலைநாடு முற்றும் . 
தலம் . ( சு -ர் ) அர்த்தநாரீசுரர் . ( தேர் ) பாகம் 
பிரியாளம்மை . ( தீ -ம் ) பிரமதீர்த்தம் . ஞா- க . 

துளுநாடு 
குன்றுதோறாடல்களில் 

ஒன்று . திருநணா 

திருக்கோகர்ணம் முன்னர் கூறியுள்ளது . 
விற்கு 10 - கடிகையிலிருக்கிறது . 

5. திருநணா- பராசரர் முதலிய அநேக அட்டவீரட்டம் - ( க ) திருக்கண்டியூர் . 
ருஷிகளும் தேவரும் பூசித்த தலம் . ( கர்) ( a ) திருவதிகை. (ங ) திருக்கோவலூர். ( ச ) 
சங்கமேசுவரர் . ( தே -ர் ) வே தாம்பிகை. ( தீ -ம் ) திருப்பறியல் . - ( 6 ) திருவிற்குடி . ( சு ) திரு 
காவிரி , பலாங் , அமிர்தசிரசு முதலிய தீர்த் வழுவூர். ( எ ) திருக்கொறுக்கை. ( அ ) திருக் 
தசங்கமமாகிய திருவேணி சங்கமம் . ஞா.க. கடவூர். பூமன் றிருக்கண்டி யந்தகன் கோவல் 
ஈரோட் ஸ்டேஷனுக்கு ( வட ) 8 மைல் . புரம்திகை , மாமன் பறியல் சலந்தரன் விற் 


சு - க . R 


சிவக்ஷேத்ரமான்மியம் 


1557 


முருகன்பதி 


நள்ளாறு . 


குடி மாவழுவூர், காமன் கொறுக்கை நமன் வித்து இறைவனுக்குப் பிரணவப் பொருள் 
கட வூரிந்தக் காசினிக்குள் , தேமன்னு கொன் கூறியருளிய தலம் . இது சுவாமிமலை என் 
றைச் சடையான் பொரு திட்ட சேவகமே . றும் சொல்லப்படும் . 

சத்தவிடங்கத்தலம் ( க ) திருவா ஈழநாட்டுள் கதிர்காமம் . ( கதிர்காம 
ரூர் . ( உ ) நாகைப்பட்டினம் . ( கூ ) திரு வேலர் ) அயிராவதம் பூசித்த தலம் . இக் 

( ச ) திருமறைக்காடு . ( 3) திருக் கலியுகத்து அநேக அற்புதங்கள் நடக்குந் 
காராயில் , 

திருவாய்மூர். ( எ ) திருக் தலம் . 
குவளை . 

சீரார் திருவாரூர் தென்னாகை நள் பாண்டிநாட்டுள் திருப்பாங்கிரி . 
ளாறு , காரார் மறைக்காடு - காராயல் , ஒத்த இது குமாரக்கடவுள் விண்குடி யேற்றிய 
திரு வாய்மூ ருவந்ததிருக் கோளிலி , சத்த பொழுது இந்திரன் தெய்வயானையம்மை 
விடங்கத் தலம் . 

யைத் திருமணஞ்செய்வித்த தலம் . 
பஞ்சபூதத்தலம் - ( க ) திருவாரூர் , 

2. திருச்செந்தூர் - ( சீரலைவாய் ) குமா 
திருக்காஞ்சி . ( உ) திவானைக்கா. ( ங ) திரு ரக்கடவுள் வள்ளிகாய்ச்சியாரைத் திருமணங் 
வண்ணாமலை . ( ச ) திருக்காளத்தி . ( C ) திருத் கொண் டெழுந்தருளியிருந்த தலம் . 
தில்லை. 
தொண்டை நாட்டுள்- ( குமாரக்கடவுள் ) 

3. திருவள்ளியூர் - வள்ளியம்மையார் 

குமாரக்கடவுளைக்கண்டு நாணி யொருசிறை 
எழுந்தருளியிருக்குந் தலங்கள் . 

யொதுங்கப்பெற்ற தலம் . 
1. செருத்தணி (திருத்தணிகை ) 
( சுவாமிபெயர்) தணிகாசலபதி . குமாரக் கட 

4. திருவாவினன் குடி- இலஷ்மி , சூரி 
வுள் சூரனுடன் செருப்புரிந்து அமைந்திருந்த யன், பசு முதலியோர் பூசித்த தலம் . 

பழ 

னிக்கு அடிவாரத்திலுள்ளது . 
தலம் . திருப்புகழ்பெற்ற தலம் . 

2. திருப்போரூர் - ( சு - ர் ) சுப்பிரமணி 5. திருப்பழனிமலை மாம்பழத்தில் 
யர் . அநேக சித்தர் முத்தியடைந்த தலம் . பொருட்டுப் பிணங்கிய 

குமாரக்கடவுளை 
( சிதம்பர சுவாமிகள் சமாதிபெற்ற தலம் .) 

இறைவன் பிணக்கந் தீர்த்த தலம் . 
நடுநாட்டுள் - ( மயிலம் ) இது குமாரிக் கொங்குதாட்டுள் - 1. வெண்ணெய் 
கடவுள் மலைமீ தெழுந்தருளியிருக்குந் தலம் . மலை . முருகப்பெருமான் எழுந்தருளியிருக் 
பழையபிரதிட்டை . சிவஞான பாலையரால் குந்தலம். 
தாபிக்கப்பட்டது . 

2. சிவமலை முருகவேள் குன்று . 
சோழநாட்டுள் - திருவேரகம் . ( சுவாமி 3. சென்னிமலை- முருகவேள் குன்று 
காதக்கடவுள் ) பிரமதேவரைச் சிறையீடு 4. மருதமலை - முருகவேள் குன்று . 


சிவ க்ஷேத்ரமான்மியம் முற்றிற்று 


சுபம் ! சுபம் !! 


ஸ்ரீரா ஜெயம் 
விஷ்ணுத்தலமான்மிய சங்கிரகம் . 


ஆழ்வார்கள் மங்களாசாஸ நம் பெற்றவை . 


திருநாடு . 

3. திருவதரியாச்சிரமம் ( பெ- ம் ) 

பதரிநாராயணன். ( பி - ம் ) அரவிந்தவல்லி .. 
ஸ்ரீ வைகுண்டம் பரமபதநாதன் , பெரிய ( வி - ம் ) தத்வகாஞ்சனவிமானம் . ( தீ - ம் ) தத்வ 
பிராட்டி , அநந்தமய விமானம் , விரசாநதி குண்ட தீர்த்தம் . இலந்தைவிருக்ஷம் . ஆறு 
தீர்த்தம் , கூவிள விருக்ஷம் , வீற்றிருந்த மாதம் தேவர்களாலும் மற்றை யாறுமாதம் 
திருக்கோலம் , தெற்கே திருமுக மண்ட மனிதராலும் பூசிக்கப்படுந் தலம் . இத்தலத் 
லம் , அருந்தகருட விஷ்வக்சேநர் , நித்யசூரி தில் வெந்நீரூற்றுண்டு. நரனுக்கு ஞானமும் 
கள் முதலியோர்க்குப் பிரத்யக்ஷம் . ஆழ் தேசித்த தலம் . வீற்றிருந்த திருக்கோலம் . 
வார்கள் அனைவராலும் மங்களாசாசனம் 4. திருவயோத்தி- ( பெ - ம் ) சக்ரவர்த்தி 
பெற்றது . 

திருமகன் . ( பி -ம் ) ஜானகிதேவி . ( வி - ம் ) புஷ் 

கரவிமானம் . ( தீ -ம்) சரயுநதி . தேவர்களுக் 
வடநாட்டுத்திருப்பதிகள் குப் பிரத்யக்ஷம் . வீற்றிருந்த திருக்கோலம் . 

5. திருகீகங்கைக்கரைக் கண்டம் 
1. திருப்பாற்கடல் - (பெருமாள் திரு ( காசி ). ( பெ -ம்) நீலமேகப்பெருமாள் . ( பி - ம் ) 
நாமம் ) க்ஷிராப்திநாதன் . ( பிராட்டி திரு பங்கயத்தாள் . ( வீ - ம் ) மங்களவிமானம் ( தீ - ம் ) . 
நாமம் ) கடல்மகள் நாய்ச்சியார் . (விமானம் ) மங்கள தீர்த்தம் . பரத்துவாஜருஷிக்குப் பிரத் 
அஷ்டாங்கவிமானம் . ( தீர்த்தம் ) அமுததீர்த் தியக்ஷம் . ( நின்றதிருக்கோலம் .) 
தம் . ( திருமுகமண்டலம் ) தெற்கே புஜங்க 6. திருதைமிசாரண்யம் ( பெ- ம் ) 
சயனம் விதிருத்ரர்களுக்குப் பிரத்தியக்ஷம் . தேவராஜன் . ( பி - ம் ) ஸ்ரீ ஹரிலக்ஷமி. ( வி -ம் ) 
2. திருச்சாளக்கிராமம் 

( பெ - ம் ) ஸ்ரீ ஸ்ரீ ஹரிவிமானம் . ( தீ - ம் ) திவ்யகாந்தி தீர்த் 
மூர்த்திப்பெருமாள் . ( பி- ம் ) ஸ்ரீதேவி நாய்ச் தம் . இந்திரன் சுமதி முதலியோர்க்குப் பிரத் 
சியார் . ( வி - ம் ) ககனவிமானம் . (தீ -ம் ) சக்கா தியக்ஷம் . ( நி - ம் . ) 
தீர்த்தம் . நின்றதிருக்கோலம் . உருத்திரன் 7. திருவாய்ப்பாடி ( பெ - ம் ) நவ 
பிரமன் முதலியோர்க்குப் பிரத்தியக்ஷம் . இத் மோகன கிருஷ்ணர் . ( பி -ம்) உருக்குமணிப் 
தலத்தில் பெருகும் கண்டகி நதியில் பாண பிராட்டி . ( வி - ம் ) ஏமகூடவிமானம் . ( தீ - ம் ) 
லிங்கங்களும் , சாளக்கிராமங்களும் அகப்படு யமுனாதி . நந்தகோபருக்கும் , பாண்டவருக் 

கும் பிரத்யக்ஷம் . ( நி - ம் .) 


கின்றன . 


பெருமாள் திருநாமம் ( பெ- ம் . ) 

நழகமண்டலம் (தி - ம் . ) 
பிராட்டியார் திருநாமம் ( பி - ம் . ) 

நின்ற திருக்கோலம் (நி - ம் . ) 
தீர்த்தம் ( தீ - ம் . ) 

வீற்றிருந்த திருக்கோலம் (வீ - ம் . ) 
விமானம் ( வி - ம் . ) 

கிடந்த திருக்கோலம் ( கி - ம் . ) 
க் குறிப்புள்ளன அப் பொருள்கள் பயக்கும் . 


விஷ்ணுத்தலமான்மியம் 


1559 


தொண்டைநாட்டுத் திருப்பதிகள் 


8. திருவடமதுரை ( பெ - ம் ) கோபி 

2. திருவட்டபுயங்கம் - (காஞ்சிபுரம் ) 
காரமணன் . ( பி - ம் ) சத்தியபாமை , ருக்மணிப் ( பெ-ம்) ஆதிகேசவப்பெருமாள் . ( பி - ம் ) அலர் 
பிராட்டியார் . ( வி -ம் ) பத்ரவிமானம் ( தீ - ம்) மேன் மங்கை காய்ச்சியார் . ( வி -ம் ) ககனாக்ருதி 
இந்திர தீர்த்தம் , கோவர்த்தன தீர்த்தம் , யமு விமானம் . ( தீ -ம் ) கஜேந்திர புஷ்கரணி . சரப 
னை . இந்திராதிதேவர்களுக்குப் பிரத்திய னுடன் யுத்தஞ்செய்ய அட்டபுயங்களுடன் 
கம் . ( நீ - ம் ) 

நின்றவர் . கஜேந்திரனுக்குப் பிரத்தியக்ஷம் . 
9. திருப்பிருதி (பெ - ம்) பரமபுரு ( நி -ம் . ) 
ஷன் , ( பி - ம் ) பரிமளவல்லி நாய்ச்சியார் . 3. திருத்தண்கா (காஞ்சீபுரம் ) 
( வி - ம் ) கோவர்த்தனவிமானம் . ( தீ - ம் ) கோ ( பெ - ம் ) தீபப்பிரகாசர் . ( பி - ம் ) மரகதவல் 
வர்த்தன தீர்த்தம் . பார்வதிப் பிராட்டிக்குப் லித்தாயார் . ( வி - ம் ) ஸ்ரீ காவிமானம் , ( தீ - ம் ) 
பிரத்தியக்ஷம் . ( தி - ம் ) புஜங்கசயனம் . சரஸ்வதி தீர்த்தம் . சரஸ்வதிக்குப் பிரத்திய 

10. திருச் சிங்கவேள்குன்றம் க்ஷம் ( நி -ம் . ) 
( அகோபிலம் ) . ( பெ - ம் ) நரசிங்கப்பெருமாள் . 4. திருவேளுக்கை - ( பெ - ம் ) முகுந்த 
(பி - ம்) இலக்ஷமிநாய்ச்சியார் . ( வி - ம் ) குகை வாதப்பெருமாள் . (பி - ம் ) வேளுக்கை வல்லி 
விமானம் . ( தீ - ம் ) நரசிங்க தீர்த்தம். பிரகலா நாய்ச்சியார் . ( வி -ம் ) ஏமலிமானம் . ( நீ - ம் ) 
தனுக்கு அருள் செய்த தலம். ( வீ - ம் .) கதம்பரசு . முசுகுந்தன் முதலியோருக்குப் 

11. திருத்துவாரகை ( பெ - ம் ) கல் பிரத்தியக்ஷம் . (காஞ்சீபுரத்திலுள்ள தலம் ). 
யாண நாராயணர் . ( பி - ம் ) கல்யாணநாய்ச்சி ( நி -ம் .) 
யார் . ஏமகூடவிமானம் . ( தீ - ம் ) கோமதி . பாண் 5. திருப்பாடகம் - ( பெ - ம் ) பாண்ட 
டவருக்குப் பிரத்தியக்ஷம் . (வீ- ம் . ) 

வர் தூதப்பெருமாள் ( பி-ம்) உருக்குமணி , 
12. திருமலை ( திருப்பதி ) (திருவே சத்யபாமை, ( வி -ம் ) பத்ரவிமானம் . ( தீ -ம் ) 
ங்கடம் ) ( பெ - ம் ) ஸ்ரீ நிவாசன் . ( பி - ம் ) அலர் மச்ச தீர்த்தம் . அரீதருஷி , அருச்சுனன் முத 
மேன்மங்கைத் தாய் . ( வி - ம் ) ஆனந்த நிலைய லியோர்க்குப் பாத்தியக்ஷம் . (காஞ்சீபுரத்தி 
விமானம் . ( தீ - ம் ) சுவாமி புஷ்காணி முதலிய லுள்ள தலம் ) . ( வீ - ம் .) 
பதினெட்டு தீர்த்தங்கள் , குமார தாமரை, தும் 

6. திருநீரகம் - ( பெ - ம் ) ஜெகதீச்வரப் 
புரு தீர்த்தம் , நாரத தீர்த்தம் , ஆகாசகங்கை, பெருமாள் . ( பி - ம் ) நிலமங்கைவல்லி, ( வி - ம் ) 
கிருஷ்ண தீர்த்தம் , சக்கர தீர்த்தம் , பாண்டவ ஜெகதீச்வரவிமானம் . ( தீ - ம் ) அக்ரூச தீர்த் 
நீர்த்தம் , கபில தீர்த்தம் , சப்தருஷிதீர்த்தம் , தம் . அக்ரூரருக்குப் பிரத்யக்ஷம். ( காஞ்சீ 
இந்திர தீர்த்தம் , விஷ்வக்சேன தீர்த்தம் , பஞ் புரத்திலுள்ள தலம் ). (நி -ம்.) 
சாயுத தீர்த்தம் , அக்னிகுண்ட தீர்த்தம் , பிரம் 
தீர்த்தம் , பாபவிநாசனி தீர்த்தம் , தொட்டி நிலாத்திங்கட்டுண்டத்தான். ( பி - ம் ) நேசொ 

7. திருநிலாத்திங்கட்டுண்டம்- ( பெ - ம் ) 
தீர்த்தம் , சுவாமி புஷ்கரணி , கோகர்ப்பம் . 

ருவரில்லாவல்லி. ( வி - ம் ) புருஷசூக்தலிமா 
தேவருஷிகளுக்கும் , தொண்டமானுக்கும் 

னம் . ( தீ - ம் ) சந்திரபுஷ்கரணி . ருத்ரமூர்த் 
பிரத்தியக்ஷம் . (நி - ம் . ) 

திக்குப் பிரத்தியக்ஷம் . ( நி - ம் .) 
தொண்டைநாட்டுத் 

8. திருவூரகம் - ( பெ - ம் ) திருவிக்ரமர் . 

(பி- ம் ) அமுதவல்லிநாய்ச்சியார் . ( வி - ம் ) 
திருப்பதிகள் 

சாரஸ்ரீகர விமானம் . ( நீ - ம் ) சேஷதீர்த்தம் . 
1. திருக்காஞ்சி அத்திகிரிமேல்வரை ஆதிசேஷனுக்குப் பிரத்தியக்ஷம் . ( காஞ்சி 
( பெ - ம் ) வரதராஜப்பெருமாள் . ( பி - ம் ) பெருங் புரம் ). ( நி -ம் . ) 
தேவித்தாயார்- ( வி -ம் ) புண்யகோடி விமானம் , 9. திருவெஃகா - ( பெ - ம் ) சொன்ன 
( தீ - ம் ) அனந்தசரசுமுதலிய எழு தீர்த்தம் வண்ணஞ் செய்தபெருமாள் ( பி - ம் ) கோமள 
பிரமன் , பிருகு , நாரதர் ,. அநந்தன் , 

வல்லி . (வி-ம்) வேதசாசவிமானம் . ( தீ - ம் ) 
கஜேந்திரன் முதலியவர்களுக்குப் பிரத்தி பொய்கைபுஷ்கரணி. சரஸ்வதிக்குப் பிரத்தி 

யக்ஷம் . - பொய்கையாழ்வா ரவதரித்த தலம் . 
யக்ஷம் . ( நி - ம் ) 

அத்திகிரியின்றழ் வரை - ( பெ - ம் ) அழ (காஞ்சீபுரம் ). புஜங்கசயனம் . 
கியசிங்கப்பெருமாள் . (பி- ம் ) அரிதேவித் 10. திருக்காரகம் - ( பெ -ம் ) கருன 
தாயார் . ( நீ - ம் ) வேதவல்லி தீர்த்தம் . பிரகஸ் சப்பெருமாள் . ( பி- ம் ) பத்மாமணிநாய்ச்சி 
பதிக்குப் பிரத்தியக்ஷம் . ( வீ - ம் .) 

யார் . ( வி - ம் ) வாமன விமானம் . ( - ம் ) 


விஷ்ணுத்தலமான்மியம் 


1560 


மசுதகாடு அல்லது நடுகாடு 


அகராய தீர்த்தம் . காரகருஷிக்குப் பிரத்தி பார்த்தசாரதி முதலிய ஐந்து திருப்பதிகள் 
பக்ஷம் . (காஞ்சீபுரம் ). ( நி -ம் .) 

உள்ள தலம் . ( பி - ம் ) வேதவல்லி , பெருந் 
11. திருக்கார்வனம் ( பெ - ம் ) ஈவநீத தேவித்தாயார் , இலக்ஷமிதேவி , சீதாபிரா 
சோரன் . ( பி - ம் ) கமலவல்லி . ( வி - ம் ) புட்கள ட்டியார் , உருக்மணி தேவியார் . ( வி - ம் ) சேஷ 
விமானம் . ( தீ - ம் ) கௌரிதடாகம் . காமாக்ஷி விமானம் . ( தீ - ம் ) கைரவணி தீர்த்தம் , இல 
பம்மனுக்குப் பிரத்தியஷம் , (காஞ்சீபுரம் ) . க்ஷமிதேவி அல்லியிலவ தரித்த க்ஷேத்ரம். 
( நி - ம் .) 

அத்ரி , பிருகு , விகடன் , ஆத்ரேயருஷி , 
12. திருக்கள்வனூர் ( பொம் ) ஆதி சுமதி , சர்ப்பரோமன் , முத்கலமுனி முதலி 
வராகப்பெருமாள் . ( பி- ம் ) அபயநாயகி யோர்க்குப் பிரத்தியக்ஷம் . இதற்கருகிலிருக் 
காய்ச்சியார் . ( வி - ம் ) வாமனவிமானம் . ( தீ - ம் ) கும் திருமலையில் பேயாழ்வார் திருவவதா 
நித்யபுஷ்கரணி , அசுவத்தநாராயணனுக்குப் ரம் , ( நி - ம் .) 
பிரத்தியக்ஷம் . (காஞ்சீபுரம் ) . ( நி -ம் . ) 

20. திருவிடவெந்தை : - ( பெ - ம் ) நித்ய 
13. திருப்பாமேசீவாவிண்ணகரம் கல்யாணப் பெருமாள் . ( பி -ம் ) கோமள 
( பொம் ) பரமபதநாதன் . (பி -ம் ) வைகுண்ட வல்லி நாய்ச்சியார். ( வி - ம் ) கல்யாணவிமா 
வல்லிநாய்ச்சியார் . ( வி - ம் ) குமுதவிமானம் . னம் . ( தீ - ம் ) கல்யாண தீர்த்தம் , மகாபலி 
( தீ - ம் ) அயிரம்மதி தீர்த்தம் , பல்லவனுக்குப் பேறடைந்த தலம் . காலவ முனி தன் மரி 
பிரத்தியக்ஷம் . (காஞ்சீபுரம் ). ( நி - ம் . ) யர் முந்நூற்று அறுபதின்மரை நாடோறும் 

14. திருப்பவழவண்ணம் - ( பெ.ம் ) ஒவ்வொருவராக மணஞ்செய்து கொடுக்கப் 
பவழவண்ணப்பெருமாள் . ( பி - ம் ) பவழவல்லி பெற்ற க்ஷேத்ரம் . ( நி - ம் . ) 
நாய்ச்சியார் . ( வி - ம் ) பிரவாள விமானம் . 

21. திருநீர்மலை - ( பெ -ம் ) நீலமுகில் 
( தீ - ம் ) சக்ர தீர்த்தம் . அச்வனி தேவர்களுக் வண்ணர் , ஸ்ரீ 

ரங்கநாதர் , நீர்வண்ணர் , 
குப் பிரத்தியக்ஷம் . (காஞ்சீபுரம் ). ( நி -ம் . ) ( பி . ம் ) அணிமாமலர் மங்கை, மணிமா 
15. திருப்புட்குழி - ( பெ- ம் ) விஜய 
( பெ - ம்) விஜய மடந்தை, (வி - ம் ) தோதகிரி விமானம். (தீ - ம்) 

தொண்டைமான் 
பாகவப் பெருமாள் . ( பி -ம்) மரகதவல்லி மணிகர்ணிகா தீர்த்தம் . 
காய்ச்சியார் . ( வி - ம் ) விஜயகோடி விமானம் . சக்கிரவர்த்திக்கும் பிருகு ருஷிக்கும் பிரத்தி 

யக்ஷம் . 
( தீ - ம் ) ஜடாயு தீர்த்தம் . ஜடாயுவை இராமர் 

( கிடந்த திருக்கோலம் . ) 

22. திருக்கடன்மல்லை - (மாவலிபுரம் ) 
தகனஞ்செய்து முத்திகொடுத்த தலம் . ( வீ - ம் ). 

( பெ - ம் ) நித்ய தலச் சயனத்துறைவர், ( பி - ம் ) 
16. திருக்கடிகை -- (சோளங்கிபுரம்) நிலமங்கை நாய்ச்சியார் . ( வி - ம் ) ககனாகருதி 
( பெ- ம் ) யோகநரசிங்க சுவாமி . ( பி- ம்) அமிர்த விமானம் ( நீ - ம் ) கருடநதி தீர்த்தம் . புண்டரீக 
வல்லி நாய்ச்சியார் . ( வி - ம் ) சிங்ககோஷ் 
டத்தி விமானம் . ( தீ - ம் ) அனும தீர்த்த முத தரித்த தலம் . ( புஜங்கசயன 

முனிக்குப் பிரத்தியக்ஷம் . பூதத்தாழ்வார் அவ 

. ) 
லிய ( உ.உ ) தீர்த்தங்கள் . 

பிரகலாதாழ்வா 
னுக்குப் பிரத்தியக்ஷம் . (வீ -ம் ) . 
17. திரு எவ்வளூர் - ( திருவெள்ளூர் ) 

மகதநாடு அல்லது நடுநாடு . 
( பெ - ம் ) வீரராகவப் பெருமாள் . ( பி - ம் ) 
கனகவல்லித் தாயார் . ( வி - ம் ) விஜயகோடி ளீசன் , ஆயனார் , திருவிக்கிரமன் . ( பி - ம் ) பூங் 

1. திருக்கோவலூர் - ( பெ -ம் ) தெக 
விமானம் . ( தீ - ம் ) இருத்தாப நாசினி தீர்த் கோயில் நாய்ச்சியார் , பூகவல்லித் தாயார் . 
தம் . 

பிரத்யும்னன் , கௌசிகன் , தருமசே ( வி -ம் ) ஸ்ரீதர விமானம் . ( தீ - ம் ) ஸ்ரீ கரபுஷ் 
னன் , சாலிகோத்ரமுனி முதலியவர்களுக் கரணி . மிருகண்டருஷிக்குப் பிரத்தியக்ஷம், 
குப் பிரத்தியக்ஷம் . ( புஜங்கசயனம் ). 

(நி - ம் . ) 
18. திருநின்றவூர் - ( பெ - ம் ) பக்தவச் 2. திருவயிந்தாபுரம்- ( பெ - ம் ) தெய்வ 
சலப்பெருமாள் . (பி - ம்) என்னைப்பெற்ற நாயகப் பெருமாள் . ( பி - ம் ) செங்கமல வல் 
தாயார் . ( வி -ம் ) உத்பல விமானம் . ( நீ - ம் ) லித் தேவி . ( வி -ம் ) சந்திரவிமானம் . ( தீ - ம் ) 
வருணபுட்கரணி . வருணன் , தருமத்துவசன், சேஷ தீர்த்தம் , பிரமதீர்த்தம் , கருடாதி , சர் 
புரந்தரன் என்பவருக்குப் பிரத்தியக்ஷம் . திரனுக்கும் கருடனுக்கும் பிரத்தியக்ஷம் . இவ் 
( நி - ம் . ) 

வாலயத்தை யிடிக்க வந்த சோழனுக்குப் 
19. திருவல்லிக்கேணி- ( பெ - ம் ) மன் பெருமாள் திரிநேத்ரமும் சூலமுங்காட்டித் 
நாதன் , வரதராஜன் , கசசிங்கன் , ஸ்ரீராமன், தரிசனந்தர் தனுச்கிரகித்தார் . (நி - ம் . ) 


விஷ்ணுத்தலமான்மியம் 


1561 


சோழநாடு - வடகரை 


சரசு 


சோழநாடு 

10. திருத்தெற்றியம்பலம் ( பெடம் ) 
காவிரியின் வடகரை . 

செங்கண்மால் . ( பி -ம் ) செங்கமலவல்லி நாய்ச் 

சியார் . ( வி - ம் ) வே தவிமானம் . ( தீ - ம் ) சூரிய 
1. திருச்சித்ரகூடம் - (சிதம்பரம் ) புஷ்கரணி . அகந்தனுக்கும் செங்கமலவல்ல 
( பெ - ம் ) தில்லை கோவிந்தராஜப் பெருமாள் . நாய்ச்சியாருக்கும் பிரத்தியக்ஷம் . ( இ - ம் ) 
( பி - ம் ) புண்டரீகவல்லி நாய்ச்சியார் . ( வி - ம் ) 11. திருமணிக்கூடம் - ( பெ - ம் ) மணி ! 
சாத்வீக விமானம் . ( தீ - ம் ) புண்டரீகசாசு , கடநாயகர் , வாதன் . 

சுட்டநாயகர் , வரதன் . ( பி - ம் ) மணிக்கூட 
தில்லை மூவாயிரவர்க்கும் சண்ணுவ ருஷிக் வல்லி நாய்ச்சியார், திருமாமகள். ( வி - ம் .) 
கும் பிரத்யக்ஷம் . (கிடந்த திருக்கோலம் ) . 

கனகவிமானம் . ( தீ - ம் ) சந்திர புஷ்கரணி . 
2. காழிச்சீராமவிண்ணகரம் 

பெரிய திருவடிக்கும் , சந்திரனுக்கும் பிரத் 
காழி ) . ( பெடம் ) தாடாளர் , திருவிக்கிரம நாரா யக்ஷம் . ( நி -ம் ) 
யணர் . ( பி -ம் ) உலகநாயகி . ( வி - ம் ) புட்கா 

12. திருத்தேவனார் தொகை - ( பெ - ம் ) 
வர்த்த விமானம் . ( தீ - ம் ) சக்கர தீர்த்தம் , மாதவப் பெருமாள். ( வி - ம் ) ஷீராப்திவல்லி 
அஷ்டகோணருஷிக்குப் பிரத்தியக்ஷம் (நி - ம் ) நாய்ச்சியார். ( வி - ம் ) சோபனவிமானம் . ( தீ-ம் ) 

3. திருமணிமாடக்கோயில் - ( பெ - ம் தேவசபாபுஷ்கரணி . ( நி - ம் ) 
நந்தாவிளக்குப் பெருமாள் . (பி -ம் ) அம்புஜ 13. திருக்காவளம்பாடி -- ( பெ - ம் ) கோ 
வல்லி நாய்ச்சியார் . ( வி - ம் ) பிரணவ விமா பாலகிருஷ்ணர் . ( பி - ம் ) செங்கமலவல்லி 
னம் . (தீ - ம் ) இந்திர புஷ்கரணி . ஏகாதச நாய்ச்சியார். ( வி - ம்) சுயம்புவிமானம் . ( தீ - ம் )) 
ருத்ரருக்கும் இந்திராதியர்க்கும் பிரத்யக்ஷம். தடமலர்ப் பொய்கை. சேனை முதலியாருக்கும் 

4. திருவைகுந்தவிண்ணகாம் -- ( பெ - ம் ) மித்ர தேவருக்கும் பிரத்யக்ஷம். ( நி - ம் ) 
வைகுந்தநாதன் . ( பி - ம் ) வைகுந்தவல்லி 14. திருப்பார்த்தன்பள்ளி ( பெ - ம் ) 
நாய்ச்சியார் . ( வி -ம் ) அனந்தசத்திய வர்த் பார்த்தசாரதி . ( பி - ம் ) திருமாமகள் . ( வி - ம் . ) 
தக விமானம் . ( தீ - ம் ) லக்ஷமி புஷ்கரணி . நாராயணவிமானம் . ( தீ - ம் ) சங்கு 
உதங்கருக்குப் பிரத்யக்ஷம் . ( வீ - ம் ) 

பார்த்தனுக்கும் வருணனுக்கும் பிரத்யக்ஷம் . 
5. தீருவரிமேய விண்ணகரம் ( நி -ம் ) 
( பெ - ம் ) குடமாடியகூத்தப்பெருமாள் . ( பி- ம் ) 15. தீவாலித்திருநகரி - ( பெ - ம் ) வய 
அமுதகடவல்லி நாய்ச்சியார் . ( வி - ம் ) உதய வாலி மணவாளன் . ( பி - ம் ) அமுதகூடவல்லி 
சிருங்க விமானம் . ( தீ - ம் ) கோடி தீர்த்தம் . நாய்ச்சியார் . ( வி -ம் ) அஷ்டாக்ஷர விமானம் . 
உதங்கருஷிக்குப் பிரத்யக்ஷம் . ( வீ - ம் ) ( தீ - ம் ) இலாட்சணி புஷ்காணி . அலாதநி 

6. திருஅன்பில் - ( பெ- ம் ) வடிவழகிய புஷ்கரணி , அலாதனி, கஞ்சமணி முதலி 
நம்பி . ( பி - ம் ) சௌந்தர்யவல்லி நாய்ச்சியார். போர்க்குப் பிரத்தியக்ஷம் . ( வீ - ம் ) 
( வி - ம் ) தாரகவிமானம் . ( தீ - ம் ) மண்டுக 16. திருவெள்ளக்குளம்- ( பெ - ம் ) ஸ்ரீ 
புஷ்கரணி. பிரமதேவருக்கும் வால்மீகருக் நிவாசன் . ( பி -ம் ) நன்மலராள் நாய்ச்சியார் . 
கும் பிரத்தியக்ஷம் . புஜங்கசயனம் . 

( வி - ம் ) தத்வதோதக விமானம் . ( தீ - ம் ) திரு 
7. திருச்செம்பொன்செய் கோவில்- வெள்ளக்குள தீர்த்தம் . சுவேதனுக்குப் பிரத் 
(பெடம்) போருளாளப் பெருமாள் . ( பி -ம் ) யக்ஷம் . ( நி - ம் ) 
அல்லிமாமலர் நாய்ச்சியார் . ( வி - ம் ) கனக் 17. திருவிந்தளூர் ( பெ - ம் ) சுகந்த 
விமானம் . ( தீ-ம்) கனக தீர்த்தம் . ஏகாதச 

ஏகாதச வனநாதர் , மருவினிய மைந்தர் . ( பி - ம் ) புண் 
ருத்ரர்களுக்குப் பிரத்தியக்ஷம் . ( நி - ம் ) டரீகவல்லி , சந்திரசாப விமோசன நாய்ச்சி 

8. திருவண்புருஷோத்தமம்- ( பெ -ம் ) யார் . ( வி - ம் ) வே தசக்ரவிமானம் . ( தீ - ம் ) 
புருஷோத்தமப் பெருமாள் . ( பி - ம் ) புரு இந்து புஷ்கரணி . சந்திரனுக்குப் பிரத்தி 
ஷோத்தமவல்லி . ( வி - ம் ) சஞ்சீவிக்ரகவிமா யக்ஷம் . ( நி - ம்) 
னம் . ( தீ- ம்) திருப்பாற்கடல் தீர்த்தம் . ( நி - ம் ) 18. திருவெள்ளியங்குடி ( பெ- ம் ) 

9. திருநந்திபுர விண்ணகாம்- ( பெ - ம் ) கோலவல்லிராமன் . ( பி - ம் ) மரகதவல்லித் 
ஜகந்நாதன் விண்ணகரிப் பெருமாள் . நாத் தாயார் . ( வி -ம் ) புஷ்கலாவர்த்தக விமானம் . 
நாதப் பெருமாள் . (பி- ம்) செண்பகவல்லி ( தீ- ம் ) சுக்ரபுஷ்கரணி . சுக்ரன் , பராசரர் 
நாய்ச்சியார் , செங்கமல மடந்தை. ( வி - ம் ) முதலியோருக்குப் பிரத்தியக்ஷம் . ( கி - ம் ) 
மந்தார விமானம் . ( தீ - ம் ) நந்தி தீர்த்தம் . 19. திருப்புள்ளம் பூதங்குடி- ( பொம் ) 
( வீ - ம் . ) 

வல்வில்லிராமன் . ( பி - ம் ) பொற்றாமரை 
196 


விஷ்ணுத்தலமான்மியம் 


1562 


சோழநாடு - தென்கரை 


யாள் . ( வி - ம் ) சோபனவிமானம் , ( தீ - ம் ) 25. திருக்காம்பனூர் 

(பெ - ம் ) புரு 
கிருத்ர தீர்த்தம் , கிருத்திர பாஜனுக்குப் பிரத் ஷோத்தமன் . ( பி - ம் ) பூர்வாதேவி . ( வி - ம் ) 
தியக்ஷம் . ( கி - ம் ) 

உத்யோகவிமானம். ( தீ - ம் ) கதம்பதீர்த்தம். 
20. திருவாதனூர் - ( பெ -ம் ) ஆண்ட கதம்ப மகருஷிக்கும் அநகர் முதலியோருக் 
ளக்குமையன் . ( பி - ம் ) ஸ்ரீரங்கநாயகி. ( வி - ம் ) கும் பிரத்யக்ஷம் . (கி -ம் ) 
பிரணவ விமானம் . ( தீ - ம் ) சூரிய புஷ்கரணி . 26. திருவெள்ளறை - ( பெ - ம் ) புண் 
காமதேனுவுக்குப் பிரத்தியக்ஷம் , 

டரீகாக்ஷன் . (பி - ம் ) பங்கயச்செல்வி நாய்ச்சி 
21. திருக்கூடலூர் - ( பெ - ம் ) வையங் யார் . ( வி - ம் ) விமலாகாவிமானம் . ( தீ - ம் ) குச 
காத்த பெருமாள். ( பி- ம் ) பத்மஜன நாய்ச்சி தீர்த்தம் . சிபிச் சக்ரவர்த்திக்கும் குச அஸ்த 
யார் . (வி -ம்) சுத்த தத்வ விமானம் . ( தீ - ம் ) மகருஷிக்கும் பிரத்தியக்ஷம் . ( நி - ம் ) 
சக்ர தீர்த்தம் . நந்தமகாமுனிக்குப் பிரத்ய 

காவிரியின் தென்கரை , 
க்ஷம் . ( நி - ம் ) 

22. திருக்கவித்தலம்- ( பெ -ம் ) கஜேந் 27. திருஉறையூர் - ( பெ - ம் ) அழகிய 
திரவாதர் . ( பி - ம் ) இரமாமணி வல்லிநாய்ச் மணவாளப்பெருமாள் . ( பி - ம் . ) வாசலக்ஷமி . 
சியார் . ( வி -ம்) ககனாக்ருதி விமானம் . ( தீ -ம் ) ( தீ- ம் ) கல்யாண தீர்த்தம் . தேவர்களுக்கும் 
கஜேந்திர புஷ்கரணி . கஜேந்திரனுக்கும் ரவி தர்ம ராஜனுக்கும் பிரத்தியக்ஷம். ( நி - ம் ) 
ஆஞ்சநேயருக்கும் பிரத்தியக்ஷம் . (கி -ம் ) 28. திருத்தஞ்சைமாமணிக்கோயில் 

23. திருப்பேர் நகர் ( பெ - ம் ) அப் ( பெ- ம்) நீலமேகப் பெருமாள் . (பி- ம் ) 
பக்குடத்தான் . ( பி - ம் ) கமலவல்லித்தாயார் , செங்கமலவல்லி. ( வி - ம் ) சௌந்தர்ய விமா 
( வி - ம் ) இந்திரவிமானம் . ( தீ - ம் ) இந்திர தீர்த் னம் . ( தீ - ம் ) அமுத தீர்த்தம் . பராச முனிக் 
தம் , ( கி - ம் ) 

குப் பிரத்தியக்ஷம் . ( வீ - ம் ) 
24. திருவரங்கம் பெரிய கோயில்- ஸ்ரீ 29. திருக்கண்டியூர் - ( பெ - ம் ) அரன் 
ரங்கநாதன் , நம்பெருமாள் . (பி - ம்) ஸ்ரீரங்க சாபம் தீர்த்த பெருமாள் . ( பி - ம் ) கமல 
நாயகியார். ( வி - ம் ) பிரணவாக்ருதி விமானம் . மடந்தை நாய்ச்சியார் . (வி - ம்) கமலாக்ருதி 
வேதசுருங்கம் . புன்னைவிருக்ஷம் . ( தீ - ம் ) காவிரி விமானம் . ( தீ - ம் ) அமுத தீர்த்தம் . பைரவர் 
நதி , சந்திரபுஷ்கரணி முதலிய நவ தீர்த்தங் பிரம கபாலத்தை நீக்கிய தலம் . அகத்தி 

புஜங்கசயனம் , நவ தீர்த்தங்களாவன. யருக்குப் பிரத்தியக்ஷம். 
சந்திரபுஷ்கரணி , வில்வ தீர்த்தம் , ஜம்பு தீர்த் 30. திருக்குடந்தை - ( பெ - ம் ) ஆராவ 
தம் , அச்வ தீர்த்தம் , புன்னாக தீர்த்தம் , வகுள முதர் , சாரங்கபாணி . ( பி - ம் ) கோமளவல்லி . 
தீர்த்தம் , கதம்பதீர்த்தம் , ஆம்பரதீர்த்தம் , ( வி- ம்) வைதிகவிமானம் . ( தீ - ம் ) ஏமபுஷ்க 
பலாச தீர்த்தம் . சந்திரனுக்குச் சாபம்போக் சணி . ஏமமகருஷிக்குப் பிரத்தியக்ஷம் . (கி - ம் ) 
கிய தலம் . சுக்கிரன் பாபம் நீக்கிய தலம் . 31. திருவழந்தூர் - ( பெ- ம் ) ஆமருவி 
ருத்ரன், இந்திரன் , அக்னி , பிரகஸ்பதி , ஜயப்பன் ( பி - ம் ) செங்கமலவல்லி . ( வி - ம்) 
கன் , சூரியன் முதலியோர் பூசித்துப் பேற கருடவிமானம் . ( தீ -ம் ) தரிசன புஷ்கரணி . 
டைந்த தலம் . இத்தலத்தில் எழுந்தருளி தருமதேவதைக்குப் பிரத்தியக்ஷம் ( நி - ம் ) 
யிருக்கும் மூர்த்தி முதலில் பிரமனால் பூசிக் 32. சிறுபுலியூர்- ( பெ - ம் ) அருண்மாக் 
கப்பட்டுப் பின் இக்ஷவாகு மகாராஜனால் கடல் . ( பி - ம் ) திருமாமகள் நாய்ச்சியார் . ( வி - ம் ) 
அயோத்திக்குக் கொண்டு வரப்பட்டுப் பின் நந்தவர்த்தன விமானம் . ( தீ - ம் ) அருந்தசரசு. 
இராமமூர்த்தியால் விபீஷணாழ்வானுக்குத் வியாக்ரமகருஷி வியாசருஷிகளுக்குப் பிரத் 
தா அவ்விபீஷணர் அவ்விக்ரகத்தினைத் தர்ம தியக்ஷம் . ( நி - ம் ) 
வர்மன் கேட்டுக் கொண்டபடி உபயகாவிரி 33. திருத்தலைச்சங்கநாண்மதியம் 
மத்தியில் பிரதிட்டை செய்து பின் அத்தரும் ( பெ - ம் ) நாண்மதியப் பெருமாள் . ( பி- ம்) 
வருமன் செய்வித்த சிறப்பு முதலிய முடிந்த தலைச்சங்க காய்ச்சியார் . ( வி - ம் ) சந்திரவிமா 
பின் எடுக்கவராமை கண்டு பெருமாளை னம் . ( தீ - ம் ) சந்திரபுஷ்கரணி . தேவர்களுக் 
வேண்ட , பெருமாள் எமக்கு இத்தலம் இரம் கும் சந்திரனுக்கும் பிரத்யக்ஷம் . ( நி - ம் ) 
ணீயமாயிருக்கிறது . நீ வருடத்தொருமுறை 34. திருநறையூர்- ( பெ - ம் ) வடிவழகிய 
நம்மைத் தரிசித்துச்செல்க எனக் கட்டளை நம்பி . ( பி - ம் ) நம்பிக்கைகாய்ச்சியார் . ( வி-ம் ) 
யிட்ட வண்ணம் கேட்டு அவ்வகை ஆஞ்ஞை ஸ்ரீநிவாசவிமானம் . ( தீ - ம் ) மணிமுத்தாநதி 
பெற்றுச் சென்றனர் . இஃது சுயம்புத் தலம் . மேதவ முனிக்குப் பிரத்யக்ஷம் . ( நி - ம் ) 


கள் . 


விஷ்ணுத்தலமான்மியம் 


1583 


பாண்டி நாட்டுத்திருப்பதிகள் 


35. திருவிண்ணகாம் - ( பெ - ம் ) உப் விமானம் . ( தீ - ம் ) சக்கர தீர்த்தம் . மலையத் 
பிலியப்பன் . ( பி - ம் ) பூமிதேவி நாய்ச்சியார் . துவஜபாண்டியனுக்குப் பிரத்யக்ஷம் . ( நி - ம் ) 
( வி - ம் ) விஷ்ணுவிமானம் . ( தீ - ம் ) ஆர்த்தி 5. திருமோகூர் - ( பெ - ம் ) காளமேகப் 
புஷ்காணி . கருடாழ்வார் தருமதேவதைக் பெருமான் . (பி- ம்) மேகவல்லிகாய்ச்சியார் . 
குப் பிரத்யக்ஷம் . ( நி-ம் ) 

( வி - ம் ) கேதகிவிமானம் . ( தீ - ம் ) தீராப்தி 
36. திருக்கண்ணபுரம் ( பெ- ம் ) புஷ்காணி . அஜருத்ரேந்திராதியர்க்குப் பிரத் 
சௌரிராஜப்பெருமாள் . ( பி- ம் ) கண்ண தியக்ஷம். ( நி -ம்) 
புரிநாயகி , ( வி - ம் ) உத்பலாவ தகவிமானம் . 6. திருக்கூடல் - ( பெ - ம் ) கூடலழகர் . 
( தீ - ம் ) நித்யபுஷ்கரணி . கண்ணுவருக்குப் ( பி -ம் ) வரகுணவல்ல , வகுளவல்லி , மரகத 
பிரத்தியக்ஷம் . ( நி - ம் ) 

வல்லி . ( வி - ம் ) அஷ்டாங்க விமானம் . ( தீ-ம்) 
37. திருநாகை ( பெ - ம் ) சௌந்தர எமபுஷ்கரணி . சௌநகாதியர்க்கும் பிருகு 
ராஜப்பெருமாள் . ( பி - ம் ) சௌந்தர்யவல்லி. ருஷி முதலியோர்க்கும் பிரத்யடிம் . ( வீ -ம் ) 
( வி - ம் ) சௌந்தர்ய விமானம் . ( தீ -ம் ) சாரபுஷ் 

7. திருத்தண்காலூர் - ( பெ - ம் ) அப் 
காணி . நகராஜனுக்குப் பிரத்யக்ஷம் . (நி - ம் ) பன் . (பி - ம் ) அன்னநாயகி . ( வி - ம் ) தேவ 

38. திருக்கண்ணங்குடி - ( பெ - ம் ) சியா சந்திர விமானம் . ( தீ - ம் ) பாபநாச தீர்த்தம் . 
மளமேனிப்பெருமாள் , ( பி - ம் ) அரவிந்த சல்லியபாண்டியனுக்கும் வல்லபனுக்கும் பிர 
வல்லிநாய்ச்சியார் . ( வி - ம் ) உத்பலவிமா த்தியக்ஷம் . ( வி -ம் ) 
னம் . ( தீ - ம் ) ஸ்ரீவணபுஷ்கரணி . பிருகு 

8. ஸ்ரீ வில்லிபுத்தூர் ( பெ - ம் ) வட 
சைத்தியருக்கும் கௌதம முனிவருக்கும் பத்ரசயனர் . ( பி -ம் ) ஆண்டாள். ( வி - ம் ) சம்சன 
பிரத்யக்ஷம் . ( நி - ம் ) 

விமானம் . ( தீ - ம் ) திருமுக்குள தீர்த்தம் . பெரி 
39. திருக்கண்ணமங்கை - ( பெ . ம் ) யாழ்வாரும் ஆண்டாளும் அவதரித்த தலம் . 
பக்தவத்சலப்பெருமாள் . பி - ம் ) அபிஷேக மண்கேமகருஷிக்குப் பிரத்யக்ஷம். ( கி - ம்) 
வல்லித்தாயார் . ( வி - ம் ) உத்பல விமானம் . 9. ஸ்ரீ வைகுந்தம் - ( பெ - ம் ) ஸ்ரீவை 
( தீ - ம் ) தரிசனபுஷ்கரணி . வருணனுக்குப் குந்தநாதன் . ( பி - ம் ) வைகுந் தவல்லிதாய்ச் 
பிரத்யக்ஷம் . ( வி - ம் ) 

சியார் . ( வி -ம் ) சுந்திரவிமானம் . தாம்பிர 
40. திருச்சேறை ( பெ - ம் ) சாகா வர்ணிநதி . இந்திரனுக்கும் பிருதுசக்ரவர்த் 
தர் . ( பி -ம் , சாரநாயகி . ( வி - ம்) சாரவிமா திக்கும் பிரத்யக்ஷம் . (நி -ம் ) 
னம் . ( தீபம் ) சாரபுஷ்கரணி . காவிரிக்குப் 10. திருத்தொலைவில்லி மங்கலம் 
பிரத்தியக்ஷம் . ( நி - ம் ) 

( பெ -ம் ) அரவிந்தலோசனர் . ( பி - ம் ) கருந் 

தடங்கண்ணிகாய்ச்சியார் . ( வி - ம் ) குமுத 
பாண்டிநாட்டுத்திருப்பதிகள் 

விமானம் . | தீ - ம் ) வருண தீர்த்தம் . தாம் 

பர்ணிநதி . இந்திராதிகளுக்குப் பிரத்தியக்ஷம் . 
1. திருமெய் ( பெ - ம் ) சத்தியகிரி 1 ( வி -ம் ) 
நாதன் . ( பி - ம் ) உய்யவந்தாள் . ( வி - ம் ) சத் 11. திருவரகுணமங்கை- (பெ - ம் ) விஜ 
தியகிரிவிமானம் . ( தீ - ம் ) சத்ய தீர்த்தம் . யாசனர் . ( பி - ம் ) வாகுணவல்லி . ( வி - ம் ) விஜய 
சத்யதேவதைக்குப் பிரத்தியக்ஷம் . ( நி - ம்.) கோடிவிமானம் . (தீ - ம் ) தேவபுஷ்கரணி. 
2. திருக்கோட்டியூர் - ( பெ - ம் ) சௌ 

( பெ - ம்) சௌ அக்னிதேவனுக்குப் பிரத்தியகம். ( வீ - ம் ) 
மியநாராயணர் . ( பி - ம் ) சௌந்தர்யநாயகி . 12. திருப்புளிங்குடி- ( பெ - ம் ) காசினி 
( வி - ம் ) அஷ்டாங்கவிமானம் . ( தீ - ம் ) தேவ வேந்தன் , ( பி - ம் ) மலர்மகள் நாயகி , ( வி - ம் ) 
புஷ்கரணி . கதம்பருஷிக்கும் இந்திரனுக்கும் வேதசாரவிமானம் . ( தீ - ம் ) வருண தீர்த்தம் , 
பிரத்யக்ஷம். நின்று மிருந்துக் கிடந்து மிரு நிருதிவருணன் தருமராஜன் முதலியோருக் 
ந்ததலம் . 

குப் பிரத்தியக்ஷம் . ( கி - ம் ) 
3. திருப்புல்லாணி - ( பெ - ம் ) தெய் 13. திருக்குளந்தை - ( பெ - ம் ) மாயக் 
வச்சிலையார். ( பி- ம் ) தெய்வச்சிலைநாய்ச்சி கூத்தன் . ( பி - ம் ) குழந்தைவல்லி நாய்ச்சியார் . 
யார் . ( வி - ம் ) கல்யாண விமானம் . ( தீ - ம் ) (வி - ம் ) ஆனந்தவிலைவிமானம் . ( தீ -ம் ) பெருங் 
சக்ர தீர்த்தம் , தர்ப்பசயனம் . ( நி - ம் ) குள தீர்த்தம் , பிரகஸ்பதிக்குப் பிரத்தியக்ஷம். 

4. திருமாலிருஞ்சோலை ( பெ- ம்) ( நி - ம் ) 
அழகர்மாலலங்காரர் . ( பி - ம் ) சௌந்தர்ய 14. திருக்கோளூர் - ( பெ - ம் ) னவல் 
வல்லி காய்ச்சியார் . ( வி - ம் ) சோமசுந்தர தமாநிதி . ( பி - ம் ) பாரிசாதவல்லி . ( ம் ) 


விஷ்ணுத்தலமான்மியம் . 


1564 


மலைநாட் 


ஸ்ரீகா விமானம் . ( தீ - ம்) குபேர தீர்த்தம் . 5. திருப்புலியூர் - (பெ- ம் ) மாயம் , 
குபோனுக்குப் பிரத்தியகூம் . ( இ - ம் ) பிரான் . ( பி - ம் ) பொற்கொடியாள் . (வி-ம் 

15. திருத்தென் பேரை - ( பொம் ) மகா புருஷோத்தமவிமானம் . ( தீ - ம் ) பூஞ்சுனை , 
நெடுங்குழைக்காதர் . ( பி - ம் ) குழைக்காத தீர்த்தம் . சப்தருஷிகளுக்குப் பிரத்தியக்ஷம் 
வல்லிகாய்ச்சியார் . ( வி - ம் ) முத்ரவிமானம் . (B- ம் ) 
( தீ - ம் ) சக்ரபுஷ்கரணி . சுக்ரன் பிரமன் முதலி 6. திருச்செங்குன் றூர் ( பெ - ம் ) டை 
யோருக்குப் பிரத்யக்ஷம் . ( வீ - ம் ) 

யாரப்பன் . ( பி - ம் ) செங்கமலநாய்ச்சியார் .) 
16. திருக்குருகூர் - ( பெ - ம் ) ஆதிகேச ( வி - ம் ) ஜெகச்சோதி விமானம் , ( தீ - ம் ) சங்கு 
வப்பெருமாள் , (பி- ம் ) ஆதிநாதவல்லி . தீர்த்தம் . ருத்ரனுக்குப் பிரத்தியக்ஷமான 

ம் ) கோவிந்தவிமானம் . ( தீ - ம் ) பிரம தலம் . ( நி - ம் ) 
தீர்த்தம் . பிரமனுக்குப் பிரத்தியக்ஷம் . நம் 7. திருநாவாய் ( பெ - ம் ) பிரசன்ன 
மாழ்வார் அவதரித்த தலம் . ( நி - ம் ) நாராயணன் . ( பி - ம் ) மலர்மங்கைகாய்ச்சி 

17. ஸ்ரீவாமங்கை ( தோதாத்ரி ) யார் . (வி- ம் ) வே தவிமானம் . ( தீ- ம்) செங் 
( வானமாமலை ). ( பெ- ம் ) தெய்வநாயகர் , கமலசரசு . லக்ஷமிக்குப் பிரத்யக்ஷம் . ( வீ - ம் ) 
( பி - ம் ) ஸ்ரீ வரமங்கைநாயகி . ( வி - ம் ) நந்தன 8. திருவல்லவாழ் - (பெ -ம் ) கோலப் 
வர்த்தகவிமானம் . ( தீ - ம் ) இந்திர புஷ்கரணி . பிசான் . (பி - ம் ) செல்வத்திருக்கொழுந்து 
பிரமேந்திராதியருக்குப்பிரத்தியக்ஷம் . ( வீ - ம் ) வல்லி . ( வி - ம் ) சதுரங்ககோலவிமானம் . 

18. திருக்குறுங்குடி - ( பெ - ம் ) வைஷ் ( தீ - ம் ) கண்டாகர்ண தீர்த்தம் . கண்டாகர் 
ணவநம்பி . ( பி - ம் ) குறுங்குடிவல்லிதாயகி . ணனுக்குப் பிரத்தியக்ஷம் . ( நி - ம் ) 
( வி - ம் ) பஞ்சகேதகவிமானம் . ( தீ - ம் ) திருப் 9. திருவண்வண்டூர் 

( பெ - ம் ) பாம் 
பாற்கடல் . ருத்ரருக்குப் பிரத்தியக்ஷம் . ( நி - ம் ) பணையப்பன். ( பி - ம் ) கமலவல்லி நாய்ச்சி 

யார் . ( வி - ம் ) வேததிவ்வியவிமானம் ( தீ - ம் ) 
மலைநாடு 

பாபநாச தீர்த்தம் . மார்க்கண்டேயருக்குப் 
1. திரு அனந்தபுரம் - ( பெ -ம் ) அருந்த பிரத்தியக்ஷம் . ( கி - ம் ) 
பத்மநாபர் . ( பி - ம் ) ஸ்ரீ ஹரிலக்ஷ்மிநாய்ச் 10. திருவாட்டாறு - ( பெ - ம் ) ஆதி அநந் 
சியார் . ( வி - ம் ) ஏமசுட்ட விமானம் . ( தீ - ம் ) தப்பெருமாள் . ( பி - ம் ) மரகதவல்லி நாய்ச்சி 
மசசதீர்த்தம் . உருத்திரன். இந்திராதிகளுக் யார் . ( வி -ம் ) அஷ்டாங்கவிமானம் . ( தீ- ம் ) 
குப் பிரத்தியக்ஷம் . ( கி - ம் ) 

சக்கர தீர்த்தம் . பரசுராமருக்குப் பிரத்திய 
2. திருவண்பரிசாரம் ( பெ - ம் ) திரு. ஷம் . ( கி - ம் ) 
வாழ்மார்பன் . ( பி - ம் ) கமலவல்லி . ( வி -ம் ) 11. திருவிற்றுவக்கோடு - ( பெ - ம் ) 
இந்திர கல்யாண விமானம் . ( தீ - ம்) இல அம்பரீஷவர்தன் . ( பி - ம் ) விற்றுவக்கோட்டு 
க்ஷமி தீர்த்தம் . விநதை, காரி , உடைய நங் வல்லி . ( வி - ம் ) தத்துவகாஞ்சன விமானம் . 
கைகளுக்குப் பிரத்தியக்ஷம் . ( நி -ம் ) 

( தீ - ம் ) சக்கர தீர்த்தம் . அம்பரீஷனுக்குப் பிரத் 
3. திருக்காட்கரை (பெ.ம் ) அப் தியக்ஷம் . (கி -ம் ) 
பன் . ( பி -ம் ) பெருஞ்செல்வநாயகி . ( வி - ம் ) 12. திருக்கடித்தானம் - ( பெ - ம் ) அற் 
புட்கலவிமானம் . ( தீ - ம் ) கபில தீர்த்தம். புதநாராயணன் . ( பி - ம் ) கற்பகவல்லிநாய்ச் 
கபிலமுனிவருக்குப் பிரத்தியக்ஷம் . ( நி - ம் ) சியார் . ( வி - ம் ) புண்யகோடி விமானம். ( தீ - ம் ) 

4. திருழழிக்களம் - ( பெ - ம் ) திரு பூமி தீர்த்தம் . ( நி - ம் ) 
மூழிக்களத்தன் . (பி - ம் ) மதுவேணிதாய்ச் 13. திருவாறன்விளை - ( பெ - ம் ) திருக் 
சியார் . ( வி - ம் ) சௌந்தர்ய விமானம் . ( தீ - ம் ) குறளப்பன் . (பி- ம் ) பத்மாசன நாய்ச்சியார் . 
பெருங்குள தீர்த்தம் . ஹரீ தருக்குப் பிரத்தி ( வி - ம் ) வாமனவிமானம் . ( தீ - ம் ) வே தவி 
யக்ஷம் . ( நி - ம் ) 

யாசசரசு . பிரமனுக்குப்பிரத்தியஷம் . ( நி - ம் ) 


விஷ்ணுத்தலமான்மியம் முற்றிற்று . 


சிவமயம் 


தேவார வைப்புத்தலங்கள் . 


மூதூர் . 


திங்களூர் . 
நங்களூர் . 
தங்களூர் . 
எங்களூர் . 
பாசனூர் . 
நாசனூர் . 
ஈசனூர் . 
தேசனூர் . 
கூறனூர். 
ஏறனூர் . 
தேறனூர் . 
பேறனூர் . 
காட்டூர் . 
மாட்டூர் . 
பூமியூர் . 
ஆழியூர் . 
வேலனூர் . 
இறைவனூர் . 
முதல்வனூர் . 
நம்பனூர் . 
பாஞ்சலூர் . 
தேரூர் . 
பேரூர் . 
மாவூர் . 
பிடவூர் . 
கோவந்தபுத்தூர். 
தேனூர் . 
ஆமாவூர் . 
அளப்பூர். 
ஊற்றத்தூர். 
மாற்றூர் . 
சேற்றூர் . 
சல்லாற்றூர். 
எமப்பேரூர் . 
தக்களூர் . 


மூலனூர் . 
நாலனூர் . 
வேங்கூர் . 
நாங்கூர் . 
பொன்னூர் . 
தென்னூர் . 
தாழையூர் . 
கூழையூர் . 
எமூர் . 
தோழூர் . 
விடங்களூர் . 
கடங்களூர் . 
முந்தையூர் . 
பந்தையூர் . 
மறையனூர் . 
நிறையனூர் . 
பிறையனூர் . 
குன்றியூர் . 
செங்குன்றூர். 
வெற்றியூர் . 
மூவலூர் . 
கருப்பூர் . 
தேவனூர் . 
ஏமநல்லூர் . 
பெருமூர் . 
பேராவூர். 
வாதவூர் . 
வழுவூர் . 
நியமநல்லூர் . 
பொய்கைநல்லூர் . 
வடபேறூர் . 
கொடுங்கோளூர். 
தகட்டூர் . 
துடையூர் . 
மூறையூர் . 


வேளூர் . 

தேவீச்சுரம் . 
விளத்தூர் . 

வே தீச்சுரம் . 
துவையூர் 

விவீச்சுரம் . 
நாலூர் . 

ஏயீச்சுரம் . 
தஞ்சையெழுமூர் . அக்கீச்சுரம் . 
கூந்தலூர் . 

குக்குடேச்சுரம் . 
கச்சையூர் . 

நாகளேச்சுரம் . 
பனங்காட்டூர் . இராப்பட்டீச்சுரம் . 
கூரூர் . 

மயிண்டீச்சுரம் . 
போற்றூர் . 

திண்டீச்சுரம் . 
காற்றூர் . 

வெகுளீச்சுரம் . 
கறையூர் . 

மாகாளேச்சுரம் . 
பாட்டூர் . 

அயனீச்சுரம் . 

அகத்தீச்சரம் . 
பேரனூர் . 

ஆடகேச்சுரம் . 
அரணநல்லூர் . அகத்தீச்சுரம் . 
கொடுங்கோவலூர் . சோமேசம் . 
குழையூர் . 

குருந்தங்குடி . 
பொய்கை . 

மாணிகுடி . 
நெற்குன்றம் . 

விடைவாய்க்குடி . 
நற்குன்றம் . கருந்திட்டைக்குடி 
திருமலை . 

கடையக்குடி . 
பொதியின்மலை . 

செம்பங்குடி . 
மகாமேருமலை . புற்குடி . 
உதயமலை . 

மத்தங்குடி . 
அத்தமயனமலை . குத்தங்குடி . 
மகேந்திரமலை . சாலைக்குடி . 
ஏமகூடமலை . தனிச்சாத்தங்குடி 
கந்தமாதனமலை . புதுக்குடி , 
விந்தமாமலை, 

தென்களக்குடி . 
சையமலை . 

நல்லக்குடி . 
நீலமலை . 

கிள்ளிகுடி . 
கொல்லிமலை . திருவண்குடி . 
மந்தாரம் . 

மாகுடி . 
நந்திகேச்சுரம் . இடைப்பள்ளி , 


வைப்புத்தலங்கள் 


1566 


வைப்புத்தலங்கள் 


தென்கோடி . 
கொங்கு . 


கொல்லி அரைப்பள்ளிகுணவாயில் . 

இடைத்தானம் . மாகோணம் , 
பாப்பள்ளி, அண்ணல்வாயில் . நாற்றனம் . 

சுரியல் , 
பொருப்பள்ளி ஞாழல்வாயில் . தஞ்சரக்ககை. 

காலம் . 
வதப்பள்ளி . இடைக்குளம். பஞ்சரக்ககை. 

வரந்தை . 
சிவப்பள்ளி . தஞ்சைத்தளிக்குளம் . குருக்கேந்திரம் . எச்சிளமர் . 
அறப்பள்ளி, பாற்குளம் . விராடபுரம் . 

உண்ணீர் .. 
சிறப்பள்ளி. திருக்குளம் , 

மாநிருபம் . 

கோத்திட்டை . 
நெடுவாயில் , வளைக்குளம் , 

சித்தவடம் . 

கரபுரம் . 
நெய்தல்வாயில் . கஞ்சாறு . 

கொங்கணம் . 

கீழையில் . 
வெள்ளாறு . புலிவலம் . காளிங்கம் . 

கீழையம் . 

[ டினம் . 
தெள்ளாறு . 

மகாநதி , குமாரி . உஞ்சேனைமாகாளம் . திருவாதிரையான்பட் 
நாலாறு . சூலமங்கை . இடவை. 

கீழைவழி. 
பழையயாறு . புரிசை . பாம்பில் , 

தேவன்குடி . 
பூந்துறை. சீக்காலி . மணற்கால் , 

கொடுமுடி . 
தவத்துறை . 

திருவேட்டி . கருமாரி . 
கோட்டுக்காடு . மணிமுத்தம் . 

களப்பாழ் . 
பனங்காடு , கச்சிமயானம் . காம்பீலி . 

கொழுநல் . 
நிறைக்காடு . 

விளத்தொட்டி , நாட்டுத்தஞ்சை. பட்டி . 
மிறைக்காடு . உருத்திரகோடி , தஞசை . 

கருகற்குரல் . 
இறைக்காடு , பாவநாசம் . காரிகரை . 

பருத்திநியமம் . 
தண்டலையாலங்காடு , கொண்டல் . 

இரையான்சேரி . நல்லேமம் . 
ஞாழற்கோயில் , கண்ணை . 

வாரணாசி . 

மாகாளம் . 
மாணிக்கோயில் . காறை , அசோகந்தி . 

பெருந்துறை . 
கச்சிப்பல தளி. வளளி . 

தண்டந்தோட்டம் . வடமாகறல் . 
குரக்குத்தளி . நல்லாளை . தண்டங்குறை . 

படம்பக்கம் . 
ஆறைமேற்றளி. திரிபுராந்தகம் . 

அங்கணம் . 
மாதானம் . கோட்டுக்கா . அரிச்சந்திரம் . 

ஆறை . 
திருவாசகம்பெற்ற சிவத்தலங்கள் 

116. 

16. விராலிமலை , 17. விநாயகமலை , 18. திருச் 
திருப்பெருந்துறை . திரு உத்தரகோசமங்கை. செங்கோடு, 19. கொல்லிமலை , 20. இராஜ 

திருவாசகவைப்புத்தலங்கள் - கல் முகப்பீரவள நாட்டுமலை , 21. ஞானமலை , 
லாடம் . பஞ்சப்பள்ளி.நந்தம்பாடி . வேலம் 22. ஊதிமலை , 23. குருடிமலை, 24. தென் 
புத்தூர் . தர்ப்பணம் . சாந்தம்புத்தூர் . மொக் சேரிகிரி , 25. கொங்கணகிரி , 25. கொடுங் 
கனி . பூவலம் . பட்டமங்கை . ஓரியூர். பாண் குன்றம் , 27 , குன்றக்குடி , 28. பொதியமலை , 
டூர் . மந்திரமாமலை . 

29. கழுகுமலை , 30. வள்ளியூர் , 31. கதிர்கா 
திருவிசைப்பாப்பெற்றதலங்கள் - திரு மம் , 32. அருக்கொணாமலை, 33. திருக்கோண 
விடைக்கழி . திருக்களந்தை யாதிதேச்சுரம் . மலை , 34. பழமுதிர்சோலை , 35. காஞ்சி 
திருக்கீழ்க்கோட்டூர் மணியம்பலம் . திருமுகத் புரம் , 36. திருவானைக்கா, 37. திருவருணை , 
தலை . திரைலோக்ய சுந்தரம் . கங்கை கொண் 38. திருக்காளத்தி , 39. சிதம்பரம் , 40. புகழி 
டசோளேச்சுரம் . திருச்சாட்டியக்குடி , தஞ் மலை , 41. தனிச்சயம் , 42. காசி , 43. வயிரவ 
சையிராசராசேச்சரம் . 

வனம், 44. அத்திப்பட்டு , 45. திருஒற்றியூர் , 
திருப்புகழ் பாடல் பெற்ற தலங்கள் - 46. திருவேற்காடு, 47. பாக்கம் , 48. ளேசை 
1. திருப்பரங்குன்றம் , 2. திருச்செந்தூர் , நகர் ( கோயம்பேடு ), 49. திருவலிதாயம் 
3. திருவாவினன்குடி - பழனி, 4. திருவோகம் ( பாடி ), 50. குறட்டி ( குறட்டூர் ), 51. வட 
( சுவாமிமலை ), 5. குன்றுதோறாடல் , 6. கைலை முல்லைவாயில் , 52. திருவாலங்காடு , 53 . 
மலை , 7. ஸ்ரீ சைலம் , 8. திருவேங்கடம் , 9. வெள்ளிங்கர் , 54. திருவல்லம், 55. வேலூர், 
திருத்தணிகை; 10. வள்ளிமலை , 11. திருக் 56. திருவிரிஞ்சை, 57. திருாத்தூர், 58. திரு 
கழுக்குன்றம் , 13. மயிலம் , 13. திரிரோப் மயிலை , 59. திருவான்மியூர், 60. மாடையம் 
பள்ளி , 14. திருக்கற்குடி , 15 : இரத்னகிரி , பதி ( மாடம்பாக்கம் ), 61. திருப்போரூர் , 


சடைமுடி . 


திருப்புகழ் 

பெற்ற தலங்கள் 


1567 


அறுபத்துமூவர் திருநக்ஷத்திரம் 


90 . 


62. உத்தரமேரூர் , 63. மதுராந்தகம் , 64. வலஞ்சுழி , 122. திருச்சக்கிரப்பள்ளி, 123 . 
பேறைநகர் , 65. திருவக்கரை , 66. திரு காவளூர் , 124. தஞ்சை, 125. திருவையாறு , 
ஆமாத்தூர், 67. தச்சூர் , 63 திருக்கோவலூர், 126. சப்தஸ்தானம் , 127. திருப்பூந்துருத்தி , 
69. திருவதிகை, 70. திருவாமூர் , 71. திருப் 128. திருநெய்த்தானம் , 129. பெரும்புலியூர் , 
பாதிரிப்புலியூர், 72. திருமாணிகுழி , 73. வடு 130. வாலி கொண்டபுரம் , 131. திருப்பழு 
கூர் , 74. திருத்துறையூர் , 75. திருநாவலூர் , வூர், 132. திருநெடுங்களம் , 133. திருத்தவத் 
76. திருவெண்ணெய் நல்லூர் , 77. கூடலை துறை , 134 , திருமாந்துறை , 135. பூவா 
யாற்றூர், 78. விருத்தாசலம் , 79. திருவாத் ளூர் , 136. வயலூர் , 137 , கொடும்பாளூர் , 
துறை , 80. திரு எருக்கத்தம்புலியூர் , 81. திரு 158. திருப்பராய்த்துறை, 139. தென்கடம் 
முட்டம் , 32. திருவேட்களம் , 83. திருநெல் பந்துறை , 140. கருவூர் , 141 , நெருவூர் , 
வாயில் , 84. திருமயேந்திரம் , 85. சீகாழி , 142. திருப்பாண்டிக்கொடுமுடி , 143.வெஞ் 
86. திருமுல்லைவாயில் , 87. வயித்தீச்சுவான் சமாக்கூடல் , 144. சிங்கை ( காங்கேயம் ), 
கோயில், 88. வழுவூர் , 89. இஞ்சிகுடி , 145. கன்னபுரம் , 146. பட்டாலியூர் , 147 . 

திருக்கடவூர் , 9 . திருவிடைக்கழி , எழுகரைநாடு , 148 இராசபுரம் , 149. சேலம் , 
92. திருநள்ளாறு , 93. திருச்செங்காட்டங் 150. கீரனூர் , 151. விஜயமங்கலம் , 152 . 
குடி , 94. நாகபட்டினம் , 95. சிக்கல் , 96. வலி திரியம்பகபுரம் , 153. திருமுருகன்பூண்டி , 
வலம் 

97. எட்டிகுடி, 93. வேதாரணியம் , 154. அவிநாசி , 155. பேரூர் , 156. திருப் 

திருவாரூர் - பெரியமடம் , 100. திரு பெருந்துறை , 157. நிம்பபுரம் , 158. ஆய்க் 
வாரூர்- சோமநா தன்மடம் , 101. திருஅம்பர் , குடி , 159. மதுரை , 160. சீபுருஷமங்கை 
102 . திருமாகாளம் 103 . கூந்தலூர் , ( நாங்குனேரி ), 161. இலஞ்சி ( திருக்குற்ற 
104. திருவாஞ்சியம் , 105. திருவீழிமலை , லம், 162, திருப்புத்தூர், 163. திருஆடானை , 
106. திலதைப்பதி , 107. திருக்குடவாயில் , 164. இராமேச்சுரம் , 165. அத்திக்கரை, 
108. திருவாவடுதுறை , 109. திருக்குரங்காடு 166. இந்தம்பலம் , 167 , ஒடுக்கத்துச்செறி 
துறை , 110. பந்தணை நல்லூர், 111. திருப் வாய் , 168. கந்தனூர், 169. கரியவனகர், 
பனந்தாள் , 112. திருவிடைமருது , 113. திரு 170. காமத்தூர், 171. தான்றோன்றி , 
நாகேச்சுரம் , 114. சிவபுரம் , 115. திரிபுவ 172. தேவனூர் , 173 , பாகை, 174. பெருள் 
னம் , 116. கும்பகோணம் , 117. சோமீசர் குடி , 175. மருத்துவக்குடி , 176. முள்வாய் , 
கோயில் , 118. திருச்சத்திமுத்தம் , 119. திரு 177 . வாகைநகர் , 178. விஜயபுரம் -திரு 
ப்பழையாறை, 120. திருநெல்லூர் , 121 , திரு வாரூர் , 


99 . 


அறுபத்துமூவர் முதலியோர் திருநக்ஷத்திரம் 
( சித்திரைமீ ) பாணி - சிறுத்தொண் புகழ்த்துணை , அதிபத்தர் , மகம் - இளையான் 
டர் , ரோகிணி - மங்கையர்க்காசி , திருவாதிரை- குடிமாறர், உத்திரம் மறைஞானசம்பந்தசிவா 
விறன்மிண்டர், அஸ்தம் - உமாபதிசிவாசாரி சாரியர் , அனுடம் - குலச்சிறையார் , மூலம் 
யார் , சித்திரை - இசைஞானியார் , சுவாதி- குங்கலியக்கலயர் , (பாட்டாசியா) அசுவதி - 
திருக்குறிப்புத்தொண்டர் , சதயம் -திருநாவுக் உருத்திரபசுபதி , ரோகிணி - திருநாளைப் 
காசர் , ( வைகாமீ ) பாணி - கழற்சிங்கர் , பூசம்- போவார் , பூரம் - அருணந்தி சிவாசாரியார் , 
நமிநந்தியடிகள் , சேக்கிழார் , ஆயிலியம்- சோ சதயம் - நரசிங்கமுனையரயர் , உத்திராடம் - 
மாசிமாறர் , மூலம் ஞானசம்பந்தர் , முருகர் , ஏனாதி , ( ஐப்பசிய ) அசுவதி - திருமூலர் , 
திருநீலகண்டயாழ்ப்பாணர் , நீலநக்கர் , (ஆனி பாணி - நெடுமாறன் , கார்த்திகை - இடங்கழி , 
சி ) மகம் - மாணிக்கவாசகர் , பூரம் - அமர்நீதி , பூசம் -சத்தி , சுவாதி - மெய்கண்டதேவர் , அனு 
இரேவதி -கலிக்காமர் , ( ஆடிய ) கார்த்திகை- டம் -பூசலார் , மூலம் - ஐயடிகள் , ( கார்த்திகை 
மூர்த்தியார் , புகழ்ச்சோழர் , திருவாதிரை- மீ ) கார்த்திகை - கணம்புல்லர் , உத்திரம் 
கற்றுவர் , கேட்டை கலியர்கோட்புலி , மெய்ப்பொருள் , அஸ்தம் - ஆனுயர் , மூலம் 
(-ஆவணிய ) பூரம் -- 

செருத்துணை , ஆயிலியம்- மூர்க்கர் , பூராடம் சிறப்புலி , ( மார்கழிய திரு 


ஆழ்வாராதிகள் திருநக்ஷத்திரம் 


1568 


ஆழ்வாராதிகள் திருக்ஷேத்திரம் 


வாதிரை - சடையர் , உத்திரம் - இயற்பகை, கம்பர் , ( மாசிமா ) அஸ்தம் எறிபத்தர் , பூரா 
சுவாதி - மானக்கஞ்சாரர் , பூராடம் சாக்கியர் , டம் - காரி , சதயம் - கோச்செங்கட்சோழர் , 
இரேவதி -வாயிலார் , ( தைமி ) மிருகசீரிடம்- | ( பங்குனிமீ ) சோகணி - நேசர் , திருவாதிரை 
கண்ணப்பர், திருவாதிரை - அரிவாட்டாயர் , கணநாதர் , பூசம் - முனையடுவார் , சுவாதி 
உத்திரம் -சண்டேசுரர் , விசாகம்-திருநீலகண் காரைக்கா லம்மையார் , 

காரைக்கா லம்மையார் , சதயம்-- தண்டி 
டர் , சதயம் - அப்பூதியடிகள் , இரேவதி -கலிக் | யடிகள் , 


ஆழ்வாராதிகள் திருநக்ஷத்திரம் 


(சித்திரைமீ ) அசுவதி - வடுகநம்பி . கார்த்தி- தாசர். மூலம் - மணவாளமாமுனி. பூராடம். 
உய்யக்கொண்டார் . திருவா- எம்பெருமானார் . குருகைப்பிரான், சேனை முதலியார் . திரு 
புனர் ஸ்ரீ ராமபிரான் . முதலியாண்டான் . வோ - பொய்கையாழ்வார் . பிள்ளைலோகாசாரி 
அஸ்த - கிடாம்பியாச்சான் . சித்திரை - மதுர யார் . அவிட் - பூதத்தாழ்வார் , திருமலையாண் , 
கவிகள் . ( வைகாசிமீ ) ரோக - கோட்டியூர் டான் . சதயம் - பேயாழ்வா உத்திரட் - 
நம்பி . அஸ்த - தேவப்பெருமா. சுவாதி - அழ விளாஞ்சோலைப் . ( கார்த்திகை மீ ) பரணி 
கியசிங்கர் . பெரிய திருமலைநம்பி . விசாகம் - மாதவப்பெருமா . கார்த்-திருமங்கையாழ்வார் , 
நம்மாழ்வார் . திருவாய்மொழிப்பிள்ளை. திரு நம்பிள்ளை . ரோகிணி - திருப்பாணாழ்வார் . 
நம்பி - அனுஷம் - பெரியபட்டர். கோயிற் கந் அனு - கோடி , தாதாச்சாரியார். ( மார்கழி ) 
தாடை . ( ஆனிமா) ஆயிலியம் - மாறனேர் அனுஷ -நாலூராச்சான் . கேட்டை - தொண்ட 
நம்பி , சுவாதி - பெரியாழ்வார் , வடக்குவீதிப் ரடிப்பொடி , பெரியநம்பி . ( தை ) மிருக . 
பிள்ளை , திருவரங்கப்பெரு. அனுஷம் - நாத கோவலூர் எம்பெ . புனர்பூ - எம்மார் . மகம் . 
முனிகள் . மூலம் - திருப்புளியாழ் . ( ஆடிமீ ) திருமழிசையாழ் . அஸ்தம் - கூத்தாழ் . விசா 
பூரம் - ஸ்ரீ ஆண்டாள் , கந்தாடைதோழப்பர். கம்- குருகைசாவலப்பன். பூரட் - சொட்டை 
அஸ்தம் - பதரநாராயணப் பெரு. சுவாதி - பக்ஷி நம்பி . ( மாசிமீ ) அசுவ -சிறிய கோவிந்தப்பெரு 
ராஜர் . உத்திராடம் - ஆளவந்தார் , புண்டரீ மாள் . மிருக - திருக்கச்சிநம்பி . புனர்பூ - குல 
காக்ஷர் . திருவோணம்- தெற்காழ்வார் . ( ஆவ சேகராழ்வார் , திருமலையாண்டா . ஆயி -பிள்ளை 
Et ) ரோகணி - ஸ்ரீ கண்ணபிரான் , பெரிய யுறங்காவில்லி . மகம் - மணக்கால் நம்பி . ( பங் 
வாச்சான்பிள்ளை , நைநாராச்சாம்பிள்ளை. ( புர குனிமீ ) ரோகிணி - நம்பெருமாள் . பூசம் - 
ட்டாசிய ) விசாகம் - வருமலைநம்பி . திருவோ செல்வப்பிள்ளை . உத்திர - ஸ்ரீரங்கநாய்ச்சியார் . 
ணம் - வேதாந்த தேசிகன் , திருவேங்கடத்தம அஸ்தம் - திருவரங்கத்தமுதர் . இரே- பெரிய 
( ஐப்பசிமீ ) திருவாதிரை - குருகுலோத்தா பெருமாள் . 


சிவ வைணவத் தலங்கள் முற்றிற்று . 


அநுபந்தம் 


அகற்ப்விபூதி - அகற்ப விபூதியாவது இடி அக் கைகளை எழு புரியுள்ள நூலால் கட்டி 
வீழ்ந்த விடத்தில் உண்டாகியதும் , மலை அரக்கடையாளமிட்டு எழு அரசிலைகளைச் 
ச்சியிலும் , பூமியிலும் , பிறிதொரு கார கையில் வைக்கவேண்டும் . பின் இருவரும் 
ணத்தால் விளைந்ததும் ஆகிய விபூதி . அக்னியை நோக்கி ஓ அக்னி ! நீர் எல் 
இதனை மூலமந்திரம் கலாமந்திரங்களி லாப் பிராணிகளிடத்திலும் வசிப்பவர் ; 
னாலே சுத்திசெய்து தரிப்பர் . 

நீர் சாக்ஷியாக எங்களுடைய புண்ய பாபங் 
அகுதை - பண்டையிலிருந்த 

பண்டையிலிருந்த ஒரு பிரபு . களைக் கூறவேண்டும் என்று கூறிக் 
பரிசிலர்க்குக் களிற்று யானை நிரை தந்த கொண்டு பின் இரண்டு கைகளில் காய்ச் 
கொடையாளி . ( புறம் ) 76 . 

சின 5 பலம் இருப்புருளைகளைக் கொடுத் 
அகோரமாதவர் - சோழநாட்டினர் . சைவர் தல் வேண்டும் . இவ்விருவரும் அதைத் 
திருவாரூர்க்கோயில் விசாரணைக் கர்த்த தூக்கிக்கொண்டு எழு மண்டலாகாரப் பிர 
சென்று ஊகிக்கப்படுகிறது . வேதாரணிய தேசத்தை மெதுவாகத் தாண்டவேண்டும் . 
புராணம் , கும்பகோணப் புராணம் பாடி ஒரு மண்டலம் ( 16 ) அங்குலம் , மத்ய 
யவர் . காலம் பதினேழாம் நூற்றாண்டு . ப்ரதேசம் அதே எண்கொண்டதாக இருத் 
அகோரகல்பம் - பிரமன் , ஒருகாலத்து ,, 

தல் வேண்டும் . அக்னி ஏந்தினவன் கையி 
சிவபெருமானைக் கருநிறமாகத் தியானிக்க , லுள்ள தான்யம் கருகாதிருக்கின் சுத்தனாக 
அக் கல்பத்தில் அகோரமூர்த்தியாகத் எண்ணப்படுவன் . (யாஞ்க்யவல்கியம் ). 
தோன்றிய கல்பம் . ( இலிங்க புரா ) அக்னிதண்டம் - பவிபிக் மகா சமுத்திரத் 
அக்னி - 1. தேவர்கள் தைத்ய வதத்தின் திலுள்ள தீவுகளி லொன்றாகிய 
பொருட்டு அக்னியை வேண்ட அக்னி தன் ஆவாயியன் என்னும் ஒரு தீவில் மூன்று 
பாரியையாகிய சுவாகாவுடன் சென்று சிவ எரிமலைக ளிருக்கின்றன. அவற்றிற்கு 
தரிசனம் செய்தனன் . சிவபிரான் தன் மௌனாலோவா , மௌனாகீயா, ஹாலாலை 
ரேதசை அக்னியிடம் தர அக்னி சுவாகா எனப் பெயர் . அவற்றுள் முதலிற்கூறிய 
விடம் தந்தனன் . அதனால் அவளிடம் மௌனாலோவா என்பதன் வாய் ஒரு 
சுவர்ண , சுவர்ணிகள் பிறந்தனர் . இவர்க மைல் அகலமுள்ள தாய் ஒரு ஏரிபோல் 
ளுக்கு அக்னி விவாகம் செய்வித்தனன் . இருக்கிறது . இது எக்காலத்தும் உருகி , 
தேவர்கள் தங்கள் கருமம் செய்யாததனால் கற்களுடைய தாய் எரிந்துகொண்டேயிருக் 
அக்னியைச் சபித்தனர் . அச்சாப நீங்க கிறது . இது நாற்புறமும் மலைகளால் சூழப் 
அக்னி புண்ய தீர்த்தமாடிச் சாப நீங்கினன் . பட்டிருத்தலால் எவரும் அதனை நெருங்கு . 
( பிரம - புரா ) 

வதில்லை . இதனை அத்தீவிலுள்ளார் தெய் 
2. ஒரு காலத்திலே திருக்கைலை செல் வம்போல் வணங்கி வருகின்றனர் . 
லத் தொடங்கிக் கைலையை நெருங்க , நந்தி அங்காளம்மாள்புாட்டு - சில நிலைகெட்ட 
கோபித்தது கண்டு நீங்கி அன்னவுருக் குறத்திகளும் , பெண்களும் தாங்கள் ஒரு 
கொண்டு தேவியிருக்கும் இடமடைய , அவ் நெருப்புச்சட்டியைத் தலையில் கொண்டும் 
விடமிருந்த தேவியின் வாகனமாகிய சிங் உடலில் மஞ்சள் பூசிக்கொண்டும் , குங்கு 
கத்தின் உங்காரத்தால் அச்சங்கொண்டு மம் இட்டுக்கொண்டும் , கையில் வேப் 
நீங்கித் திருமாலை யடைந்து தேற்றப்பெற் பிலை கொண்டும் பெண்களை மயக்கி அரிசி 
றனன் . 

பணம் முதலியன கொள்ளும் புரட்டு , 
அக்னிப்பிரமாணம் இது , நியாய சபை அங்குரார்ப்பணம் தீக்ஷை , கல்யாணம் 
யார்முன் வாதிப் பிரதிவாதிகள் சத்தியஞ் முதலிய சுபகாரியங்களில் மந்திர பூர்வக 
செய்யும் முறை . வாதிப் பிரதிவாதிகள் மாய்ப் பன்னிரண்டு பாலிகைகளில் நெல் , 
இரண்டு கைகள் நிரம்ப தானியங்கொள்ள எள் , அவரை , துவரை , கடலை , கடுகு , 


197 


அநுபந்தம் 


1570 


அஙபந்தம் 


எண் 


பயறு , உளுந்து , கொள்ளு இவைகளைச் னாசாரியப் பிரபாவ தீபிகை, சற்சம்பிரதாய 
சுத்தஞ்செய்து நிரப்பிச் சுபகாரியங்கள் தீபிகை, விஷ்ணு தத்துவ விளக்கம் , இரா 
முடிந்தபின் அங்குர வளர்ச்சியால் சுபாசுப் மானுஜ நூற்றந்தாதி உரை என்ற வைஷ் 
பலனறிந்து ஓமஞ்செய்து நீரில் விடுவது . ணவ சமயநூல்களை இயற்றியவர் . இவ 
அசபை ஒரெழுத்தாகிய மந்திரம் . 2 . 

செழுதிய நூல்களுக்குச் சென்னை , சூளை 
மூலாதாரத்தினின்றும் பிரமரந்திரம் செல் சோமசுந்தர நாயகர் கண்டனம் எழுதியுள் 

ளார் . 
லும் அக்கினி. 
அட்டை ஆடல் - யுத்த காலத்தில் தலையற்று 

அம்பட்டன் கருவிகள் - அடைப்பம் , கண் 
ழியும் முண்டம் தானேயாடுதல் . ( தொல் ), 

ணாடி , கூவாகத்தி , தீட்டுக்கல் , 

ணெய் , துடைத்தோல் , கத்திரி , மூக்கு 
அண்ணமலை செட்டியார் திருநெல்வேலி 
சில்லாவாசி ; தமிழ்க்கவி ; காவடிச் சிந்து அம்பலவாணத் தம்பிரான் 

மயிர் வாங்கும் கருவி , முள்வாங்கி , 

திருவாவடு 
பாடியவர் . 

துறை ஆதீனத்துக் குழாங்களில் ஒரு அடி 
அதிகமாதம் இரண்டு அமாவாசை மாதம் யவர் . இலக்கணத்தில் வல்லவர் . இவர் 
சங்கர்ப்ப மாதமாம் . அன்றி ( 2 ) சங்கிரம இலக்கண விளக்கம் இயற்றிய வைத்திய 
ஆதியந்தங்களில் அமாவாசை யாகில் அசங் நாத தேசிகரின் புத்திரர் சதாசிவ தேசிகர் 
கற்பமா தமாம் . ( 2 ) சங்கிரமத்திற்கு நடு 

திருவாவடுதுறையில் 

பிரசங்கம் 
வாக ( 2) சந்திரோதய முண்டாகில் அதிக 

நிகழ்த்தியபொழுது அதனை வியந்து வன் 
மாதமாம் . சௌரமாதம் ( 32 ) ம் , ( 16 ) நாட் மீக நாதன் வரத்தா லவதரித்த , வன்மீக 
களும் , ( 30) நாழிகையும் ( 55 ) விநாடி நா தன் மரபினோன் - வன்மீகர் , தாமோர் 
யும் சென்சல் அதிக மாதம் வரு தமிழுருவாய்ச் சார்ந்த சதாசிவனை, யாமோ 
மென்பர் கணிதநூலார் . இவற்றில் சுப புகழவல்லே மீண்டும் என்று பாடியவர் . 
கன்மங்கள் நீக்கப்படும் . குரு, தறு , கற்க அமிதசாகார் - 

குரு , தறு , கற்க அமிதசாகார் - அமுதசாகரர் காண்க. யாப் 
டகம் , மீனத்தில் அஸ்தமன மின்றி நிற்க , 

பருங்கலம் , யாப்பருங்கலக் காரிகை செய் 
சூரியன் உத்தராயன கதியாய் நட்பாக்ஷி 

தவர் . 
உச்சத்திருக்கில் தோஷமில்லை , 

அயிரை - சேர நாட்டிலுள்ள மலை , இமய 
அத்தப்பிரகான் - ஞாயிற்றுக்கிழமை முதல் 

வரம்பன் தம்பி பல்யானை செல்கெழு 
சனிக்கிழமை வரையாக ( 4 ) - ம் சாமம் , குட்டுவன் இதில் எழுந்தருளி யிருக்கும் 
( 7 ) ஆம் சாமம் , ( 2 ) ஆம் சாமம் , ( 5 ) கொற்றவைக்கு வழிபாடு இயற்றினன் .. 
ஆம் சாமம், ( 8 ) ஆம் சாமம், ( 3 ) ஆம் , ( பதிற்றுப்பத்து ). 
சாமம் , ( 6 ) ஆம் சாமம் அர்த்தப்பிரகான் அரங்கநாதமுதலியார் - இவரூர் சென்னை . 
காலம் . இதனில் சுபகாரியங்கள் செய்ய சென்ற நூற்றாண்டி லிருந்தவர் . ஆங்கி 
லாகாது . இதில் வாராதிபன் வலியனாயி லம் கற்ற மகாபுத்திமான் . கச்சிக்கலம்பகம் 
னும் , ஆட்சி , உதயத்தி னிற்பினும் தோ செய்தவர் . 
ஷம் இல்லை . ( விதான . ) 

அழகணிசித்தர் - ஒரு சித்தர் . இசஸவாத 
அநந்தகவிராஜர் - இவர் ஊர் மானூர் . இவர் விஷயமாகச் சில பாடல் பாடியுள்ளார் . 
மதுரை பதிற்றுப் பத்தந்தாதி இயற்றினர் அதற்கு அழுகணிசித்தர் பாடல் எனப் 
என்ப . 

பெயர் . 
அந்துவஞ்சோலிரும்பொறை - இவன் ஒரு அலர்க்கள் 

- இவன் ஒரு அலர்க்கள் - ஒரு அரசன் . இவன் அரசனா 
சேரர் மரபினர் தலைவன் . இவன் குமாரன் கையில் அந்தகனாகிய வேதியன், ஒருவன் 
செல்வக் கடுங்கோ வாழியாதன். இவன் அரசனிடம் வந்து அரசனே ! நீ மகாத்யாகி ; 
முடித்தலைக் கோப்பெருநற்கிள்ளியென்ற ஆகையால் உன் 

உன் கண்ணை யெனக்குத் 
சோழனுக்குப் பகைவன் . 

தருக என யாசிக்க , அரசன் அவ்வகை 
சுந்தரபாண்டியம் பாடிய புலவர் . தந்து புகழடைந்தனன் . ( வால்மீகி ராமா 
அதவத்தை ஒன்றையொன்று பற்றுத யணம்) . 
லெலும் குற்றம் . 

அவியார் புலவர் இவர் மதம் முகம்மதியம் , 
அப்பாவுமுதலியார் இவரூர் முடிச்சூர்; சிறந்த தமிழ்ப்புலவர் . இந்திராயன்படைப் 
சமயம் வைஷ்ணவம் ; காலம் பத்தொன் போர் , இவுனி ஆண்டான் படைப்போர் 
பதாம் சற்சன். உரேசவிஜயம் , தென் முதலிய எங்கள் இயற்றியவர் . 


அங்பந்தம் 


1571 


அங்பந்தம 


அணை 


அளவுகருவிகள் ( 1 ) அடிக்கோல் , ( 2 ) ஆடலாசான் இலக்கணம் , சேதம் , அவி 
முழக்கோல் , ( 3 ) இரண்டடிக்கோல் , ( 4 ) கயம் , நாடகம் என்றிவற்றாற் றக்கலன் . 
கெஜக்கோல் ( 5 ) அடி நாடா , ( 6 ) சங்கிலி , ஆற்றின் அகடு ஆற்றில் வெள்ளம் ஓடும் 
( 7 ) வட்டமிடுங் கருவி முதலியன ; நீர்மட் பாகத்திற்கு ஆற்றின் அகடு என்று பெயர் . 
டப்பலகை, ரஸமட்டப் பலகை , சாராய ( பூகோ ). 
மட்ட யந்திரம் , தூக்குண்டை . 

இஞ்சி - இது சம்பாரப் பொருள்களில் 
அறப்பளீசுரசதகம் சதகம் ( 100 ) செய் காரமுற்றது . மணற் பூமியில் நன்றாய்க் 
யுட்களாலாகிய நூல் . இது வைப்புல் தல கிழங்கிடும் . இது ஆறுமாதப் பயிர் . இதன் 
மாகிய அறப்பள்ளி யென்னும் மலையிற் 

தாள்கள் 

பழுத்தபின் கிழங்குகளைத் 
கோயில் கொண் டெழுந்தருளிய சிவபெரு 

தோண்டி வெயிலில் உலர்த்தினால் சுக்கு 
மானை முன்னிலைப் படுத்திப் பாடிய சத ஆகும் . 
கம் . இதனை இயற்றியவர் அம்பலவாண இடம் - 2. வழக்கிடம் , செய்யுளிடம் ,, 
கவிராயர் . 

இராயசிங்கு - வடநாட்டி லாசாண்ட மன் 
அறநெறிச்சாரம் - இது திருமுனைப் பாடி 

னன் . அங்கதபூபதி காண்க . 
யாரால் இயற்றப்பட்டது . ஜைன மத 

இராயர் 

விஜயநகரத் தரசருள் கிருஷ்ண 
சம்பந்தமான தருமங்களை வெண்பாவாற் 

தேவராயருக்கு வழங்கும் சிறப்புப்பெயர் . 
கூறுவது . சிறந்த நடையுள்ளது . இதன் 

இராயர் அப்பாஜி கதைகளுள் வழங்கு 
செய்யுட்டொகை ( 226 ) . 

வது இவரையே . 
அற்புதமணி - மேகவாகனன் காண்க . 

இயற்றமிழ் - இலக்கண ஏலமைதி பெற்ற 

செந்தமிழ் . 
இது தேகத்திற்கு ஆரோக்யம் 

இயைபின்மை நீக்கம் - தன்னோடு ஒற்று 
உண்டாம்படி பஞ்சு முதலியவற்றால் 
செய்வித்த படுக்கை , 

மையை நீக்கும் விசேடணம் . 
அவை 

இலவம் 
பஞ்சு , செம்பஞ்சு, வெண்பஞ்சு, மயிர். இடைக்காடனர் - இவர் இடைக்காடென் 
அன்னத்தினிறகு இவற்றாற் செய்யப்பட் 

னும் ஊரிலுள்ளா ராதவின் இப் பெயர் 
பெற்றார் . இவராற் பாடப்பட்டோன் 

சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளி 
அஹஸ் 

பகலின் அளவு . சாதாரணமாக வளவன் . ( புற - நா . ) 
ஒருநாளில் சூரியன் காலை (83 ) மணிக்கு 
உதித்து , மாலை ( 64 ) க்கு அஸ்தமித்தால் இயக்கன் 

தமிழ் நாட்டரசருள் ஒருவன் . 
அத்தினத்தில் அகளின் அளவு ( 12 ) மணி , 

ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன் வஞ் 
55 நிமிஷம் . 

சினக்காஞ்சி கூறுகையில் புகழ்படக் கூறப் 

பட்டவன் . 
ஆதியப்பனர் இவரூர் களந்தை. கொண் 

கட்டி வேளாளர் . காலம் பதினெட் இடையன் சேந்தன் கொற்றனார் 
டாம் நூற்றாண்டின் முற்பகுதி . திருக்களர் , 

சாதியி லிடையராக இருத்தல் கூடும் . 
திருக்கொள்ளம் பூதூர் , பூளை வனம் , பருதி 

இவர் இயற்பெயர் சேந்தன் , கொற்றனார் 
வனம் , வைகன்மாடக்கோயில் மாயூரம் , 

என இருத்தல் கூடும் . இவர் அகத்தில் 
இத்தலங்கட்குப் புராணம் பாடியவர் . 

வடுகரை வென்ற இளம்பெருஞ் செந்தி 
இதனை பொன்னாருந் திருக்களாங் கொள் 

யைப் புகழ்ந்துள்ளார் . இவர் அகத்தில் 

பாலையைப் பாடியுள்ளார் . ( 375 ). 
எம் பூதூர் பூளைவனம் பருதிவனம் போற் 
றுந் தஞ்சைத், தென்னாருங் கொடிவீதிக் இடையனேடுங்கீரனர் -- இவர் சாதியில் 
கண்ணர் கோயில் சிறந்த வைகற்பதி 

இடையராக இருத்தல் கூடும் . இவர் 
யிவைக்குஞ் சிவபுராணம் , பன்னாளுந்தனி பெயர் கீரனார் . உருவு நோக்கியோ பெரு 

நோக்கியோ நெடுங் கீரனார் என 
யோங்குந் தமழாற் செய்தேன் பகர்த்த 
னுரைத்தபடி பரன்பால் வைகு , மின்னா அழைக்கப் பட்டனர் . இவர் கடைச்சங்க 
ருமாயூரப்பதிக்கு மின்றும் விளம்புகேன் மருவிய புலவருள் ஒருவர். 
வழுவுறினும் விரும்புவாரே என்பதனா மருதத்தைப் பாடினர் . ( 166 ) 
லறியலாம் . 

இருதலைப்பு -1 . இதன் உரு , தலைகளிர 
ஆரல் - செவ்வாயின் பெயர் . அங்காரகன் ண்டு , உடல் ஒன்று , கால்களிரண்டு சிறகு 

கள் இரண்டு . இப் பறவையைப் பற்றித் 


டவை . 


இவர் 


மை 


காண்க . 


அநுபந்தம் 


1872 


அங்பந்தம் 


சுசி 


தமிழ்க் கதைகளில் கூறுவதன்றி இதனி சாடுஞ் சதாசிவ சற்குரு வேமுன்னுன் 
ருப்பு முதலியவற்றை யெங்கும் கூற தந்தை தம்மாற் , பாடும் புலவர்களானோ 
வில்லை . சிம்புட் பறவைக்கும் இரண்டு மின்றிச் செம்மற் பட்டியெங்கும் , காடுஞ் 
லைகளுண்டு. ஆயினும் உருவம் வேறு , செடியுமென்னோ தமிழ்க்காரிகை கற்ற 

2. மாதர் அணிகலன்களில் ஒன்று , துவே . என்று படிக்காசுப் புலவரால் 
ஈசானதேசிகர் திருவாவடுதுறை ஆதீ புகழப்பட்டவர் . 
னத்தவர் . சடம்பர் கோயிற் புராணம் பாடி சத்திய ஞானி - இவரூர் நெல்லை . குலம் அபி 
பவர் . 

டிக்தர் குலம் , பாபநாசப் புராணம் நூலு 
உத்தமசோழன் - திருவிசைப்பா பாடிய டையாருக்கும் திருக்காளத்திப் புராண 
கண்டராதித்தர் மகனார் . இரண்டாம் பராந் மியற்றிய வீரை ஆனந்தக்கூத்தருக்கும் 
தகனான சுந்தரசோழன் அரசாண்ட பிறகு ஆசிரியரும் ஞானாசிரியருமாவர் . 
சோழராச்சியத்தில் கி . பி . 970 முதல் 986 சந்தாசாரியார் சைவசித்தாந்த சாத் 
வரை அரசு செலுத்தியவன் . அநேக 

திரங்களை முதன் முதல் தமிழில் செய்த 
கோயில்களைப் புதுப்பித்தவன் , 

பெரியோர்களான நால்வர் . மெய்கண்ட 
உபநதிகள் ஆறு ஒடும்போது அங்கங்கே தேவர் , அருணந்தி சிவாசாரியார் , மறை 
பல சிற்றாறுகள் வந்து பெரிய ஆற்றில் ஞானசம்பந்தர் , உமாபதி சிவம் என்ற 
கலக்கும் . அந்தச் சிற்றாறுகளுக்கு உபந்தி நால்வர் . இவர்களைக் குறித்து திருவாரூர் 
கள் என்று பெயர். ( பூகோளம் ) . 

சுவாமிநாத தேசிகர் , சந்தானாசாரியார் 
ஒப்பிலாமணிதேசிகர் இவர் ஊர் திரு புராணம் என ஒரு நூல் இயற்றியுள்ளார் . 
வாரூர் . அபிடிக்தர்குலம் . சிவரகசியம் கவி சிறியகாரிரத்ன கவிராயர் ஊர் தென் 
பொகப்பாடியவர் . காலம் 17 - ம் நூற்றாண்டு . திருப்பேரை . சமயம் வைஷ்ணவம் . 
கபர்கள் - சியவனரைக் காண்க. 

மலையப்பையன் சமஸ்தான வித்வானாக 
காலம் - 12 , சிறுபொழு தாறும் , பெரும் இருந்தவர் . 
பொழு தாறுமாம் . 

அக்னி வசிஷ்டர் சாபத்தால் சிக 
காரிப்பிள்ளை , காரிப்புள் கரிக்குருவி ண்டி வயிற்றிற் பிறந்தவன் . அக்னி 10 

காண்க . 
காரிரத்னக்கவிராயர் இவரூர் தென் சேறைக்கவிராஜ்பிள்ளை - இவர தூர் திருச் 
திருப்பேரை , சமயம் வைஷ்ணவம் . காலம் சேறை , சமயம் சைவம் . இவர் இயற் 
பதினாறாம் நூற்றாண்டு . இவர் மாறனலங் றிய நூல்கள் திருக்காளத்தி நாதருலா, 
காரம் இயற்றிய திருக்குருகூர் பெருமாள் ஷ கட்டளைக் கலித்துறைமாலை , சேயூர் 
கவிராயரிடம் கல்வி பயின்றவர் . 

முருகனுலா , திருவாட்போக்கி நாதருலா , 
னலங்கார உரையாசிரியரும் இவரேயாவர் . திருவண்ணாமலையார் வண்ணம் . 
இஃதன்றி , தொல்காப்பிய நுண்பொருண் சொருபாசித்தன் - சத்தமரி த்யம் 
மாலை , திருக்குறள் நுண்பொருண்மாலை , படுகையாலே இதில் அநித்தியத்தைச் சாத் 
பா பாவினம் முதலியன இயற்றியுள்ளார். தியமாயிருக்கிற சத்தத்திலே காணப்படு 
ததுபம் - ஒருநாளிலுள்ள ( 15 ) முகூர்த்தத் கையென்கிற எது சிவரூபமாகவில்லை சத் 
தில் எட்டாவது முகர்த்தம் , இது பித் தம் சிரவணமாகையால் . (சிவ -சித் ) 
ருக்களுக்குரிய முகூர்த்தம் . இதில் பிதுர் ஞானக்கூத்தசிவப்பிரகாசதேசிகர் - இவர் 
சிரார்த்தம் செயின் பிதுர்க்கள் களிப்புறு செங்கல்பட்டுஜில்லா சிவன்பாக்கம் கிரா 
வர் . (ஏமாத்ரி ) 

மத்தவர் . திருவையாற்று ஜபேச புராணம் 
தமன் அக்கினியின் புத்திரன் . அக்னி பாடியவர் . 
காண்க. 

2. இவர் துறையூராதீனத்தவர் . கவி 
தாதி செவ்வாயின் பெயர் . அங்காரகன் வல்லவர் . விருத்தாசலபுராணம் பாடியவர் . 
சாண்க . 

ஞானவாள்- பசுமையாயும் முதிர்ந்து முள்ள 
சதாசிவதேசிகர் - இவாது ஊர் திருவா ( 31 ) தருப்பையினால் மயிர்ப்பின்னல் 
ரூர் . இலக்கண விளக்கம் முதலிய நூல் போல் பின்னப்பட்டு வாட்பிடிபோல் அடி 
கள் இயற்றிய வைத்தியநாத தேசிகரின் யும் , நுனி (4 ) அங்குல நீளமும் , முடி ( 0 ) 
மூத்த புதல்வர் . நல்ல கவி . கூடுஞ்சபை அங்குல நீளமுமாக பவித்திரமுடிபோல 
யிற் கவிவா ரணங்களைக் கோளரிபோற், வலமாக முடியப்பட்டுள்ளது . இதனீளம் 


வகை . 


மாற 


காண 


அநுபந்தம் 


1573 


அநுபந்தம் 


என 


ஒரு இனம் 


ஒருமுழம், அல்லது 18 , 16 , 12 அங்கு பையுண்டு , இது எலியினம் போன்றது . 
லம் . ( சைவபூஷணம் ) 

இது குட்டிகளை முதுகிற் சுமந்து செல் 
டயனதரங்கு இது ஆப்பிரிகாவின் மேல் லும் . இவ்வினத்தில் வர்ச்சீனியன் ஒப் 
பாகத்திலுள்ளது . இது கறுத்த மயிரால் பேரஸம் 

இனம் உண்டு . 
மூடப்பட்டு வெண்மையான தாடியையும் , அது நாய்போ லிருக்கிறது. " மரமேறிப் 
வெள்ளைப்புருவத்தையும் , ( 18 ) அங்குவ பறவைகளைப் பிடித்துத் தின்கிறது . இ 
நீள உடலையும் , அவ்வளவு நீண்ட வாலை னிடம் குரங்கின் சேஷ்டைகளுண்டு , மாப் 
யும் உடையது , எளிதில் வளர்க்கப்படுவது . பொந்துகளில் வசிக்கும் . அபாயம் வரும் 
இது குரங்குக் கூட்டங்களி லதிகம் சேருவ போது செத்ததுபோல் பாசாங்கு செய்யும் . 
தில்லை , 

டிரிஜராக்ஸ் இது ஆப்பிரிகாவாசி , நரி 
டார்னமஸ் - இது ஆப்பிரிகாகண்ட வாசி .. போன்ற உருவுள்ளது . இது மரங்களின் 
இது அணிலையொத்த உருவமுள்ளது . கை மீது தங்கியிருந்து பழங்கள் வேர் பூச்சி 
கால்கள் குரங்கை யொத்தவை . கண் புஜம் புழுக்களை த்தின்கிறது . 
காது சிறியவை . தேகம் மயிரடர்ந்தது . டைவர் - இது ஒருவித நீர்வாழ்பறவை . 
இது பறவைகளின் முட்டைகளைத் திரு இங்கிலாண்ட் , ஸ்காட்லாண்டில் வசிப் 
டிக் குடிக்கும் . இரவில் - இரைதேடும் . பது . இதனலகு நீண்டும் ,கால்கள் வாத்துப் 
இது சாம்பல் நிறமுள்ளது . வருடத்தில் போல் தோலடியுளவாய் முன் கொண்டு 
இரண்டு குட்டிகளை யீன்று பால் கொடுக் நிமிர்ந்தும் உட்காரும் . நின்றால் விகாரமா 

யிருக்கும் . மீன் முதலியவற்றைத்தின்னும் . 
டார்சியா - இது ஒருவகைப் பிராணி . பூனை டோடொ - இது மோரிஸ் தீவிலுள்ள புறா 
போன்ற உருவமும் குரங்குபோல் கைகால் இனத்தைச் சேர்ந்த பறவை . 
களுமுள்ளது . இது சுமத்ரா, போர்னியோ அன்னத்தினும் பெரிது . இதன் இறகுகள் 
முதலிய தீவுகளில் வாழ்வது . முகம் வட்ட ஒருவகை செந்நிறமாய் வாலின் இறகுகள் 
மாய்க் குறுகியது . காதும் கண்களும் பூனை குறுகிச் சுருண்டிருக்கும் . வளைந்த பெரிய 
போன்றவை . இது தவளைபோல் குதித் மூக்கையும் பருத்த கால்களையும் உடையது . 
துச் செல்லுகிறது . இது உட்காருகையில் துர்ச்சயதூர்த்தா வம்சகர் காண்க : 
முதுகை வளைத்துப் பின்கால்களை யூன்று பஞ்சருத்ரம் அதர்வசிகோப நிடதம் முத 
கிறது . இது பூச்சி புழுக்களையும் பல்லி விய ஐந்து உபநிடதங்கள் . அதர்வண 
களையுந் தின்கிறது . வருஷத்திற்கொரு வேதம் காண்க. 
குட்டி போடுகிறது . 

பவமானன் - வசிஷ்டர் சாபத்தால் சிக 
டி கீடாபோன் - ( Diotaphone ) இது தொ ண்டி வயிற்றிற் பிறந்த அக்கினி. அக்னி 
ழிற்சாலைகளில் ஒருவர் கூறும் வார்த்தை 10 காண்க . 

முழுதும் வளைந்த குழல்வழியாய்க் பாவகன் - வசிஷ்டர் சாபத்தால் சிகண்டி 
கேட்டும் தன்னுள் வட்டமான மெழுகில் வயிற்றிற் பிறந்த அக்கினி. அக்னி 10 
பதித்துக்கொண்டும் பேசி முடிந்தபின் அவ 
ற்றை டைபிஸ்டினிடத்தில் கூறும் யங் பூமிபுத்ரர் நரகன் , சம்வர்த்தன் , புஷ் 
திரம் . 

கலன் . ( பார - அது - 6. ) 
இது ஒருவிதமான சிறுபடகு. மதனன் - சியவனரைக் காண்க.. 
கரையோரத்தில் வங்காளத்தாரால் ஓட் மாத்திரைச்சுருகம் சித்திரக்கவி வகை . 
டப்படுவது . 

எழுத்தின் மாத்திரை சுருங்கப் பாடுவது . 
டிங்கோ - ஆஸ்திரேலியா நாட்டு காட்டு வக்கிரன் - செவ்வாயின் பெயர் . அங்கார 
நாய் . இது ஒனாயிற் சற்றுச் சிறியவுரு கன் காண்க . 

கால்கள் நீண்டு மயிரடர்ந்த வருஷங்கள் பாரதவருஷம் , கிம்புருஷ 
வாலையுடையது . 

வருஷம் , ஹரிவருஷம் , இளாவிருத வரு 
டிடல்பிஸ்ட்ரைஸ்டிரியாடா 

ஷம் , ரம்யகவருஷம் ஐரணவத வருஷம் , 
வகை மிருகம் . அமெரிக்காதேசவாசி . இவ் குருவருஷம் . 
வினம் எலி , பூனை , நாய் , குரங்குபோன்ற விடுகாதழகிய பெருமாள் - அஞ்சியின் வமி 
உருக்கொண்டவை. இவ்வினத்தில் ( 50 ) சத்தில் வந்தவன் . மைசூர் பக்கத்தில் 
வகைகளுண்டு . சிலவற்றிற்கு வயிற்றில் ஆண்டவன் . 


கள் 


சாணக . 


டிங்கி 


உள்ளது . 


அமைந்தம் 


1375 


தொகை 


தொகை 


தாளம் . 


தம் . 


ஒருமை ( 1 ) - இறையுணர்வு . 

போது (2 ) - பகல் , இரவு . 
மலைநாட்டிலுள்ள சிவாலயம் ( 1 ) - திரு மரபு ( 2 ) தந்தைமரபு , தாய்மரபு . 
வஞ்சைக்களம் . 

வினை ( 2 ) - நல்வினை , தீவினை . 
அச்சுவனிதேவர் ( 2) - நாஸத்யன் , தஸான் . 

வைணவாகமம் ( 2 ) வைகானஸம் , பாஞ் 
அயனம் (2) -உத்தராயனம் , தக்ஷிணாயனம் . சராத்திரம் . 
அவத்தை ( 2 ) கேவலாவத்தை , சகளா அரசர் ( 3 ) - சேர , சோழ , பாண்டியர் . 
வத்தை.. 

சை ( 3 ) மந்தரம் , மத்திமம் , தாரம் . 
அறம் ( 2 ) இல்லறம் , துறவறம் . இடம் ( 3 ) - தன்மை , முன்னிலை , படர்க்கை . 
ஆயுதவகை ( 2) - அத்திரம் , சத்திரம் . இலக்கணை ( 3 ) - விட்டவிலக்கணை , விடா 
ஆன்மா ( 2 ) சீவான்மா , பரமான்மா . தவிலக்கணை , விட்டும் விடாத விலக்கணை . 
அவையாவன 

சரீபாவச்சின்னவான்மா இனமோனை ( 3 ) - வல்லினமோனை , மெல் 
சீவான்மா ; இதரபதார்த்தானவச் சின்ன லினமோனை , இடையின மோனை , 
வான்மா - பரமான்மா . 

ஈச்சுரன்பிரபுத்துவசாமர்த்தியதணம் ( 3 ) 
டம் ( 2 ) - செய்யுளிடம் , வழக்கிடம் . கர்த்தத்துவம் , அகர்த்தத்துவம் , அன்னிய 
இதிகாசம் ( 2 ) -1. பாரதம் , இராமாயணம். தாகர்த்தத்துவம் , 
2. பாரதம் , சிவரகசியம் . 

உயிரிலுள்ளத் ( 3 ) - உதரத்தீ , விந்துத்தீ , 
இருழதுதாவர் ( 2 ) - தாய் , தந்தை . 

சினத்தீ . 
இருமை ( 2 ) - இம்மை , மறுமை . 

உலகம் ( 3) - பூலோகம் , பரலோசம் , பா 
ஈழநாட்டுச் சிவாலயங்கள் ( 2 ) 
கோணமலை , திருக்கேதீச்சரம் . 

கடுகம் ( 3 ) சுக்கு , திப்பிலி, மிளகு . 
உலகம் ( 2 ) 

இகலோகம் , பரலோகம் . காலம் ( 3 ) இறப்பு , நிகழ்வு , எதிர்வு . 
எச்சம் ( 2 ) - பெயரெச்சம் , வினையெச்சம் . தணம் ( 3 ) - சாத்துவிகம் , இராசதம் , தாம 
எழத்து ( 2) -- உயிரெழுத்து , மெய் 
யெழுத்து . 

தற்றம் ( 3 ) - காமம் , வெகுளி, மயக்கம் . 
கலை ( 2 ) சூரியகலை , சந்திரகலை . 

சத்தி ( 3 ) - இச்சாசத்தி , கிரியாசத்தி , ஞான 
கந்தம் ( 2 ) - நற்கந்தம் , துர்க்கந்தம் . 
கற்பம் ( 2 ) பாதுமகற்பம் , சுவேதவாரக சாத்திரம் ( 3 ) சாங்கியம், பாதஞ்சலியம் , 
கற்பம் . 

வேதாந்தம் . 
காகணம் ( 2 ) - சூரியகிரகணம் , சந்திரகிர சீவதேகம் ( 3 ) - தூலம் , சூக்குமம் , கார 
கணம் . 

ணம் . 
கூத்து ( 3 ) - 1. தேசி , மார்க்கம் . பின்னது சுடர் ( 3 ) சூரியன் , சந்திரன் , அக்கினி. 
வடுகு என்றுஞ் சொல்லப்படும் . 

தமிழ் ( 3 ) இயல் , இசை, நாடகம் . 
2. சாந்தி , வினோதம் . 

தானம் ( 3 ) - தலைப்படுதானம் , இடைப்படு 
சம்பாஷணை ( 2) - 

தானம் , கடைப்படுதானம் . 
சவுக்கியம் ( 2) இகலோக சவுக்கியம் , தீ ( 3 ) ஆகவனீயம் , தக்கிணாக்கினீயம் , 
பரலோக சவுக்கியம் . 

காருகபத்தியம் . 
சாமானியம் ( 2) - பரம் , அபரம் . 

தொழில் ( 3) -ஆக்கல் , காத்தல் , அழித்தல் . 
சுடர் ( 2) - சூரியன் , சந்திரன் . 

நூல் ( 3 ) முதல் , வழி , சார்பு . 
ஞானம் ( 2 ) பரோக்ஷம் , அபரோக்ஷம் . 

பலை ( 3 ) கடுக்காய் , நெல்லிக்காய் , தான் 
திணை ( 2 ) - உயர்திணை , அஃறிணை , 

றிக்காய் . 
தோற்றம் ( 2 ) சரம் , அசரம் . 

பாவபுண்ணியவழக்கம் ( 3) செய்தல் , 
பக்கம் ( 2 ) சுக்கிலம், கிருட்டினம் . 

செய்வித்தல் , உடன்படல் . 
பஞ்சாங்கம் ( 2 ) -- வாக்கியம் , சித்தாந்தம். பாவினம் ( 3) - தாழிசை, துறை , விருத்தம் . 
பாகம் ( 2 ) வாமபாகம் , தக்ஷணபாகம் ; பிணி ( 3 ) 

வாதம் , பித்தம் , கபம் . 
இவையே இடப்பக்கம் , வலப்பக்கம் . பேதம் (3) - சுகபேதம் , சுசாதிபேதம் ,, 
புடம் ( 2 ) சூரியபுடம் , அக்கினிபுடம் . 

விசாதிபேதம் . 


னா, விடை . 


அநுபந்தம் 


1878 


தொகை 


கவிகள் ( 4 ) 


தல் , நீட்டல் , 


நிலம் ( 4 ) 


பண் ( 4 ) 


பொறி ( 3 ) 

மனம் , வாக்கு , காயம் , கல்விவருமாறு ( 4 ) - கேள்வி , தானுணர் 
மண்டலம் ( 3 ) - அக்கினி மண்டலம் , இர தல் , பயிற்சி , ஓதுவித்தல் . 
விமண்டலம் , சந்திரமண்டலம் . 

ஆசு , மதுரம் , சித்திரம் , வித் 
மலம் ( 3 ) - ஆணவம் , கன்மம் , மாயை . 

தாரம் . 
முக்கனி ( 3 ) - கதலி, மா , பலா . 

காதிகள் ( 4 ) ஞானாவரணீயம் , தரிசனா 
முத்திவிக்கினம் ( 3 ) அறியாமை , ஐயம் , 

வாணீயம் , மோகயேம் , அந்தராயம் . 
திரிபு . 

சதுரங்கம் ( 4 ) - தேர், கரி, பரி, காலாள் . 
மும்மை ( 3 ) - உம்மை , இம்மை , மறுமை . சாந்துவகை ( 4 ) பீதம், கலவை , வட் 
மொழி ( 3 ) - மெய்கூறல் , புகழ்கூறல் , பழி டிகை , புலி . 
கூறல் . 

சொல்வகை ( 4 ) - பெயர் , வினை , இடை , 
பொருள் ( 3 ) - பதி , பசு , பாசம் . 

உரி . 
விஷயம் (3 ) - பிறிதிவிஷயம் , துவேஷா தோற்கருவி (4 ) - மத்தளம் , தண்ணுமை , 
விஷயம் , உபேக்ஷாவிஷயம் . 

இடக்கை, சல்லியம் . 
அச்சம் ( 4 ) அணங்கு , விலங்கு , கள்வர் , தோற்றம் ( 6 ) 

பை , முட்டை , நிலம் , 
தம்மரசன் . 

வியர்வை . 
அரண் ( 4 ) - மலை , காடு , மதில் , கடல் . நகை ( 4 ) எள்ளல் , இளமை , பேதமை , 
அளவு ( 4 ) - எண்ணல் , எடுத்தல் , முகத் 

மடன் . 
. 

குறிஞ்சி , முல்லை , மருதம் , 
அழகை ( 4 ) - இளிவு , 
இளிவு , இழவு , அசைவு , 

நெய்தல் . 

நிலை ( 4 ) - பைசாசம் , மண்டலம் , ஆலீடம் , 
வறுமை . 
அனுபந்தம் ( 4 ) - விடயம் , சம்பந்தம் , பிர பிரத்தியாலீடம் . 
யோசனம் , அதிகாரி . 

பாலை , குறிஞ்சி , மருதம், செவ் 
ஆச்சிரமம் (4 ) - பிரமசரியம் , இல்வாழ்க்கை , வழி . 
வானப்பிரத்தம் , சந்தியாசம் . 

பதவி ( 4 ) சாலோகம் , சாமீபம் , சாரூபம் , 
ஆடூஉக்குணம் (4 ) - அறிவை , நிறை , ஓர் சாயுச்சியம் . 
ப்பு , கடைப்பிடி , 

பா (4 ) - வெண்பா , ஆசிரியப்பா , கலிப்பா , 
இழிச்சொல் ( 4 ) - குறளை , பொய் , கடுஞ் வஞ்சிப்பா . 
சொல் , பயினில் சொல் 

பிச்சை ( 4 ) - சதானிகபிச்சை, தகுகணா 
இளிவால் ( 4 ) -- மூப்பு , பிணி , வருத்தம் பிச்சை , மாதுகரிபிச்சை , யாசகபிச்சை , 
மென்மை . 

புருஷசாதி ( 4 ) - பூசிமாரன், கெந்தமாரன் , 
உண்டி ( 4 ) உண்டல் , தின்னல் , நக்கல் , புத்திரசேனன் , பாஞ்சாலசேனன் . 
பருகல் . அவையாவன சோறு முதலியன புலமையோர் ( 4 ) கவி , கமகன் , வாதி , 
உண்டல் , கறி முதலியன தின்றல் , தேன் வாக்கி . 
முதலியன நக்கல் , நீர் முதலியன பருகல் . பூ (4 ) - கொடிப்பூ , கோட்டுப்பூ , நீர்ப்பூ , 
உபாயம் ( 4 ) சாமம் , தானம் , பேதம் , புதர்ப்பூ . 
தண்டம் . 

பெருமிதம் (4 ) - கல்வி , தறுகண் , இசைமை , 
உவகை ( 4 ) - செல்வம், புலன், புணர்வு , 

கொடை . 
விளையாட்டு . 

பெண்கள்பருவம் (4 ) வாலை , தருணி , 
உரை ( 4 ) - கருத்துரை , பதவுரை , பொழிப் பிரவிடை , விருத்தை . 
புரை , அகலவுரை, 

பெண்வகை ( 4 ) பதுமினி, சித்தினி, 
ஊறுபாடு ( 4 ) - எறிதல் , குத்தல் , வெட் சங்கினி, அத்தினி. 
டல் , எய்தல் .. 

பொருள் ( 4 ) - அறம் , பொருள் , இன்பம் , 
கதி ( 4 ) - தேவர் , மக்கள் , விலங்கு , நாகர் . 
கணக்குவகை ( 4 ) தொகை, பிரிவு , பொன்வகை (4 ) - ஆடகம் , கிளிச்சிறை , 
பெருக்கு , கழிவு. 

சாதகம் , சாம்பூக தம் . 
தம்பம் ( 4 ) 

தாலம்பம் , வெள்ளை , சாலாங் மகஉேக்குணம் (4 ) - நாணம், மடம் , அச் 
கம் , கற்பரி முதலிய பாஷாணங்கள் . சம் , பயிர்ப்பு , 
காணம் ( 4 ) மனம் , புத்தி , அகங்காரம் , மருட்கை ( 4 ) - புதுமை, பெருமை, சிறுமை , 
சித்தம் . 

ஆக்கம் . 


அநுபந்தம் 


1876 


தொகை 


மார்க்கம் ( 4 ) - சரியை , கிரியை , யோகம் , கனி (5 ) - எலுமிச்சை , நாரத்தை , மாதுளை , 
ஞானம் . 

தமரத்தை , குளஞ்சி , 
யுகம் (4 ) - கிரதம் , திரேதம் , துவாபரம் , கன்னிகை (5 ) அகலிகை, திரௌபதி , 
கலி . 

சீதை , தாரை, மண்டோதரி . 
வெதளி - உறுப்பறை , குடிகோள் , அலை , தாவர் (5 ) - அரசன் , உபாத்தியாயன் , தந் 
கொலை . 

தை , தேசிகன் , மூத்தோன் . 
அக்கினி ( 5 ) - இராகம் , கோபம் , காமம் , குற்றம் ( 5 ) - கொட்டாவி , நெட்டை , குறு 
சடம் , தீபனம் . 

குறுப்பு , மூச்சிடல் , அலமரல் , 
அகிற்கூட்டு ( 5 ) - சந்தனம் , கருப்பூரம் , எரி கேள்வி (5 ) அறம் , பொருள் இன்பம் , 
காசு , தேன் , ஏலம் . 

வீடு , வழிநிற்றல். 
அங்கம் (5 ) - திதி , வாரம் , நட்சத்திரம் , கைத்தொழில் (5 ) எண்ணல் , எழுதல் , 
யோகம் , கரணம் . 

இலைகிள்ளல் , பூத்தொடுத்திடல் , யாழ்வ 
அரசர்க்குழ ( 5 ) மந்திரியர் , புரோகிதர் , 

ருடல் , 
சேனாபதியர் , தூதர் , சாரணர் . 

சத்தி ( 5 ) - பராசத்தி , ஆதிசத்தி , இச்சா 
அபசர்க்குறுதிச்சுற்றம் ( 5 ) நட்பாளர் , சத்தி , ஞானசத்தி , கிரியாசத்தி . 

அந்தணர் , மடைத்தொழிவர் , மருத்துவக் சுத்தி (5 ) - ஆன்மசுத்தி, தானசுத்தி , திர 
கலைஞர் , நிமித்திகர் . 

வியசுத்தி , மந்திரசுத்தி , இலிங்கசுத்தி . 
அவத்தை ( 5 ) - சாக்கிரம் , சொப்பனம் , திராவிடம் ( 5 ) - துளுவம் , மாந்திரம் , கன் 
சுழுத்தி , துரியம் , துரியா தீதம் . 

னடம் , மகாராட்டிரம் , கூர்ச்சாம் . 
அன்னுவயவிலக்கணம் ( 5 ) - விசேடனம் , திருவியம்உண்டாமீடம் ( 5 ) - மலை , காடு , 

விசேடியம் , கருத்தா, சருமம் , கிரியை . நாடு , நகர் , கடல் . 
இலக்கணம் (5 ) - எழுத்து , சொல் , பொ திருமால்ஆயுதம் ( 5 ) -சக்கரம் , தனு , வாள் , 
ருள் , யாப்பு , அணி . 

தண்டு , சங்கம் . 
இலிங்கம் (5 ) - பிருதிவிலிங்கங் காஞ்சியில் , துாககதி ( 5 ) - மல்லகதி , மயூரகதி , வியாக் 
அப்புலிங்கம் திருவானைக்காவில் , தேயு கிரகதி , வானரகதி , இடபகதி . 
லிங்கந் திருவண்ணாமலையில் , வாயுலிங் தூபம் (5 ) - பச்சைக்கருப்பூரம் , குந்துருக் 
கஞ் சீகாளத்தியில் , ஆகாயலிங்கஞ் சிதம் கம் , காரகில் , சந்தனம் , சீதாரி . 
பரத்தில் , இவையே பஞ்சபூதவடிவங்க தேவர் ( 5 ) - பிரமன் , விட்டுணு , உருத்தி 
ளான பிரதான பஞ்சவிலிங்கம் . 

ரன் , மகேசுரன் , சதாசிவன் . 
ஈசான்ழகம் ( 5 ) ஈசானம் , தற்புருடம் , பஞ்சழலம் ( 5 ) - செவ்வியம் , சித்திரமூலம் , 

அகோரம் , வாமம் , சத்தியோசாதம் . , கண்டுபாரங்கி , பேரரத்தை , சுக்கு . 
உரையிலக்கணம் ( 5 ) - பதம் , பதப்பொ பட்சி ( 5 ) வல்லூறு , ஆந்தை , காகம் , 
ருள் , வாக்கியம் , வினா, விடை . 

கோழி , மயில் . இவற்றிற்கு முறையே 
உலோகம் ( 5 ) - பொன் , வெள்னி , செம்பு , எழுத்து அ , இ , உ , எ , ஒ , உண்டி, நடை , 
இரும்பு , ஈயம் . 

அரசு , தூக்கம் , சாவு , பிற்பக்கமாகில் 
எழத்துத்தானம் ( 5 ) 

பாலன் , குமான் உண்டி , சாவு , தூக்கம் , அரசு , நடை , சாவு . 
அரசன் , விருத்தன் , மரணம் ; இவற்றிற்கு தூக்கமில்லாத பொழுதறிந்து செய்யுள் 
முறையே , அ , ஆ , இ , ஈ , ஐ, உ , ஊ முதலியன செய்தல் நன்மை . 
ஒள , எ , ஏ , ஓ , ஒ . பாட்டுடைத்தலைவன் , புலன் ( 5 ) - சுவை , ஒளி , ஊறு , ஓசை , 
பேரெழுத்தைப் பாலதானமாகக் கொண் 

நாற்றம் . 
டெண்ணப்படும் . இவற்றுள் முன்னைய மயிர்ப்பால் ( 5 ) -முடி , கொண்டை , சுருள் , 
மூன்று நன்மை பயக்கும் ; பின்னையவிரண் 

குழல் , பனிச்சை . 
டுந் தீமைபயக்கும் . 

மன்றம் ( 5 ) 

வெள்ளிடை மன்றம், இலஞ் 
ஐங்காயம் ( 5 ) - கடுகு , ஓமம் , வெந்தயம் , சிமன்றம் , கன்னின்ற மன்றம் , பூதசதுக் 
உள்ளி, பெருங்காயம் . 

கம் , பாவைமன்றம் . 
ஐங்காரம் ( 5 ) சீனக்காரம் , வெங்காரம் , யாகம் ( 5 ) பிரமம் , தெய்வம் , பூதம் , 

பொரிகாரம் , சௌக்காரம் , நவச்சாரம் . பிதிர் , மானுடம் . 
ஐம்புலநுகர்ச்சியில் இறப்பன ( 5 ) - மீன் , வண்ணம் ( 5) 

வண்ணம் ( 5 )- வெண்மை , கருமை , 

செம் 
வண்டு, யானை , அசுணம் , விட்டில் , 

மை , பசுமை . 


அநுபந்தம் 


15Y 


தோகை 


விரை ( 5 ) 


தல் , 


யௌவனா 


வாசம் ( 5 ) - இலவங்கம் , ஏலம் , கருப்பூ பருவகாலம் ( 6 ) கார் , கூதிர் , முன்பனி , 
ரம் , சாதிக்காய் , தக்கோலம் , 

பின்பனி, இளவேனில் , முதுவேனில் . 
- கோட்டம் , துருக்கம் , தகரம் , புறச்சமயம் ( 6 ) - உலகாயதம் , பௌத் 
அகில் , சந்தனம் . 

தம், ஆருகதம் , மீமாம்சம் , மாயாவாதம், 
வினா (5 ) - அறியான் வினா, அறிவு ஒப்புக் பாஞ்சராத்திரம் . 
காண்டல், ஐயமறுத்தல் , அறிவுகோடல் , வைசியர் தொழில் ( 6 ) - ஓதல் , வேட்டல, 
மெய்யவற்குக்காட்டல் , 

ஈதல், ஈட்டல் , பசுவைக்காக்தல் , எருழு 
அகச்சமயம் ( 6 ) - சைவம் , பாசுபதம் , மா 

விரதம், காளாமுகம், வாமம் , வைாவம் . ருதுக்கள் ( 6 ) - சித்திரையும் வைகாசியும் 
அங்கம் ( 6 ) படை , குடி , கூழ் , அமைச்சு , வசந்தருது . ஆனியும் ஆடியும் கிரீஷ் 
நட்பு , அரண் . 

NAMI 

மருது . ஆவணியும் புரட்டாசியும் வருஷ 
அந்தணர் தொழில் ( 6) - ஓதல் , ஓதுவித் ருது . ஐப்பசியும் கார்த்திகையும் சரத்ருது . 
தல் , வேட்டல் , வேட்பித்தல் , ஈதல் , மார்கழியும் தையும் ஏமந் தருது . மாசியும் 
ஏற்றல் , 

பங்குனியும் சிசிரருது . 
அரசர்தொழில் ( 6 ) ஓதல் , வேட்டல் , அகத்திணை ( 7 ) - குறிஞ்சி , முல்லை , மரு 
ஈதல் , ஓம்பல் , படையைப் பயிற்றல் , தம் , நெய்தல் , பாலை , கைக்கிளை , பெருந் 
போர்செய்தாட்டல் . 

திணை , 
அரசியல் ( 6 ) அறநிலைய றம் , மறநிலை அவஸ்தை ( 7 ) - கர்ப்பாவஸ்தை , ஜன்மா 
யறம் , அறநிலைப்பொருள் , மறநிலைப்பொ 

வஸ்தை , பாலியாவஸ்தை , 
ருள் , அறநிலையின்பம் , மறநிலையின்பம் . வஸ்தை , ஜராவஸ்தை, மரணாவஸ்தை, நா 
ஆதாரம் ( 6 ) மூலம், சுவாதிட்டானம், காவஸ்தை 

மணிபூரகம் , அனாகதம் , விசுத்தி , ஆக்ஞை. இசை ( 7) - குரல் , துத்தம் , கைக்கிளை , 
ஈச்சான்ழக்கியகுணம் ( 6 ) - சருவஞ்ஞத்து உழை, இளி, விளரி, தாரம் . 
வம் , சருவேச்சுரத்துவம் , சருவநியந்திருத் இடையெழவள்ளல்கள் ( 7 ) - அக்குரன் , 
துவம் , சருவாந்தரியாமித்துவம் , சருவகன் சந்திமான் , அந்திமான் , சிசுபாலன் , தந்த 
மத்துவம் , சருவசத்தித்துவம் . அன்றி வக்கிரன் , கன்னன் , சந்தன் , 
யும் தன்வயத்தனாதல் , முதலிலனாதல் , உலகம் ( 7 ) - பூலோகம் , புவலோகம் , சுவ 
உடம்பிலனாதல் , எல்லா நலமு முளனாதல் , லோகம் , மகாலோகம் , சனலோகம் , தவ 
எங்கும் வியாபகனாதல் , எவற்றிற்குக் கார 

லோகம் , சத்தியலோகம் . 
ணனாதல் . 

உலோகம் ( 7 ) 
உட்பகை ( 6 ) 

- செம்பொன் , வெண் 
காமம் , குரோதம் , உலோ 

பொன் , இரும்பு, ஈயம் , வெண்கலம் , தரா. 
பம் , மோகம் , மதம் , மாற்சரியம் . 
உவர்ப்பு ( 6 ) – ஆசியம் , இரதி , ஆரதி , எழமத நீர் ( 7 ) - 1. கன்னமிரண்டு , கண் 
சோகம் , பயம் , குற்சிதம் . 

ணிரண்டு , கரத்துவாரமிரண்டு, கோசம் 
சக்கரவர்த்திகள் ( 6 ) - அரிச்சந்திரன் , 

ஒன்று என்னும் ஏழிடத்திலிருந்து யானை 
நளன் , முசுகுந்தன் , புருகுச்சன் , புரூர 

க்கு தோன்றும் மதநீ 
வன் , கார்த்தவீரியன் . 

2. உடம்படல் , மறுத்தல் , பிறர் தம்மத 
சாத்திரம் ( 6 ) - வேதாந்தம் , வைசேடிகம் , மேற்கொண்டு களைவு, தாஅனாட்டித் 
பாட்டம் , பிரபாகரம் , பூர்வ மீமாஞ்சை, தனாதுதிறுப்பு , இருவர் மாறுகோளொரு 
உத்தரமீமாஞ்சை . 

தலைதுணிவு, பிறர் நூற்குற்றங்காட்டல் , 
சிறுபொழது ( 6 ) - மாலை , யாமம் , வைக பிறிதொடுபடா அன் றன்மதங்கொளல் . 

றை , விடியல் , நண்பகல் , எற்பாடு . எழவகையளவை ( 7 ) நிறுத்தளத்தல் , 
சுவை ( 6 ) கைப்பு , தித்திப்பு, புளிப்பு , பெய்தளத்தல் , சார்த்தியளத்தல் , நீட்டி 
உவர்ப்பு , துவர்ப்பு , கார்ப்பு . 

யளத்தல் , தெறித்தளத்தல் , தேங்கமுகந் 
தானை ( 6 ) - தேர் , பரி , கரி , ஆள் , வில் , தளத்தல் , எண்ணியளத்தல் . 
வேல் . 

கடல் ( 7) - உவர்நீர் , நன்னீர் , பால் , தயிர் , 
நாட்டமைதி ( 6 ) - செல்வம் , விளைவு , செங் நெய் , கருப்பஞ்சாறு , தேன் . 
கோல் , வளம் , குறும்பின்மை , நோயி கடையெழவள்ளல் ( 7) -- எழினி, ஒரி , 
ன்மை 

காரி, நள்ளி , பாரி , பேகன் , மலையன் , 


198 


அஙபந்தம் 


1578 


தொகை 


டன் . 


மேழலகம் ( 1) - அதலம் , விதலம் , சுத மண்டலம் ( 7 ) - வாயு , வாருணம் , சந்தி 
லம் , தராதலம் , சசாதலம் , மகா தலம் , ரன் , சூரியன் , நட்சத்திரம் , அக்கினி, திர 
பாதலம் . 

சங்கு . 
கொங்குநாட்டுச் சிவாலயங்கள் ( 7 ) - திரு மாதர் (7 ) - அபிராமி , மாயேச்சுவரி , கௌ 
வெஞ்சமாக்கூடல் , திருக்கருவூர்த்திருவா மாரி , நாராயணி, வராகி , இந்திராணி , 
னிலை , திருப்பாண்டிக்கொடுமுடி , திருச் காளி . 
செங்குன் றூர் , திருநணா , திருமுருகன் முதலெழவள்ளல் ( 7 ) - குமுணன் , சகரன் , 
பூண்டி , திருப்புக்கொளியூர் . 

சகாரன் , செம்பியன் , துந்துமாரி , நளன், 
சத்தவிடங்கத்தலம் ( 7 ) - திருவாரூர் , நாக 

நிருதி . 
பட்டினம் , திருநள்ளாறு , திருமறைக் முனிவர் ( 7 ) - அத்திரி , குச்சன் , கௌத 
காடு , திருக்காறாயில் , திருவாய்மூர் , திருக் மன் , பிருகு , காசிபன் , அங்கிரா, வசிட் 
குவளை . 
சிரஞ்சீவியர் ( 7 ) - அசுவத்தாமன் , மாபலி , மேகம் ( 7 ) - சம்வர்த்தம் , ஆவர்த்தம் , புட் 
வியாசன் , அனுமான் , விபீடணன் , மார்க் கலாவர்த்தம் , சங்காரித்தம் , துசோணம், 
கண்டன் , பாசிராமன் . 

காளாமுகில் , நீலவருணம் . 
சாம் ( 7 ) - ச , ரி , க , ம , ப , த, நி ; அன்றியு வித்தியாதத்துவம் ( 7) காலம் , நியதி , 
மேழிசை காண்க . 

கலை , வித்தை, இராகம் , புருடன் , மாயை . 
தாதுக்கள் ( 7 ) இரதம் , உதிரம் , எலும்ப , அட்டபுட்பம் ( 8 ) புன்னை . வெள்ளெ 
தோல் , இறைச்சி , மூளை , சுக்கிலம் . 

ருக்கு , சண்பகம் , நந்தியாவர்த்தம் , நீலோற் 
தாளம் ( 7 ) துருவம் , மட்டியம் , ரூபகம் , பலம் , பாதிரி , அலரி , செந்தாமரை, 
சம்பை , திரிபடை , அடதாளம் , ஏக அட்ட வீரட்டம் ( 8 ) - கண்டியூர் , கடவூர், 
தாளம் . 

அதிகை, வழுவூர் , பறியலூர் , கோவலூர் , 
கீவு ( 7 ) - சம்புத்தீவு, பிலக்ஷத்தீவு , குசத் குறுக்கை , விற்குடி , 
தீவு , கிரவுஞ்சத்தீவு , சாகரத்தீவு , சான் அருகனெண்கணம் (8 ) கடையிலாவறிவு , 
மலித்தீவு , புட்கரத்தீவு . 

கடையிலாக்காட்சி , கடையிலாவீரியம் , 
நதி ( 7 ) - கங்கை , யமுனை , சரசுவதி , நரு கடையிலாவின்பம் , நாமமின்மை , கோத் 
மதை , காவேரி, குமரி , கோதாவரி. 

திரமின்மை , ஆயுவின்மை, அழியாவியல்பு . 
நாகவட்டம் ( 7 ) - தமப்பிரபை , இமப்பி அளவை ( 8 ) - காட்சி , அனுமானம், ஆக 
ரபை , வாலுகப்பிரபை , சாகரப்பிரபை , 

மம், அருத்தாபத்தி , உபமானம் , அபாவம் , 
இரத்தப்பிரபை , அழற்பிரபை , அவையா 

சம்பவம் , ஐதிகம் . 
வன, முறையே இருள் , குளிர் , புகை , அஷ்டகல்யாணி ( 8 ) நான்குகால்கள் , 
மணல், துயிலாமை , இரத்தம் , தீநிறைந்த 

முகம் , தலை , வால் , மார்பு . 
னவாம் . 

அஷ்டபந்தனம் ( 8 ) - சுக்கான்கல் , கொம் 
நாட்டுக்குற்றம் ( 7 ) - தொட்டியர் , கள்வர் , 
யானை , பன்றி , விட்டில் , கிள்ளை , பெரு 

பாக்கு , சாதிலிங்கம் , செம்பஞ்சு , தேன் 

மெழுகு , எருமைவெண்ணெய் , குங்கிலி 
மழை . 

யம் , நற்காவி . 
பதார்த்தம் ( 7 ) -- திரவியம் , குணம் , கருமம் , 
சாமானியம் , விசேடம் , சமவாயம் , அபா 

அஷ்டமாந்தம் ( 8 ) - செரியாமாந்தம் , போர் 

மாந்தம் , மலடிமாந்தம் , பெருமாந்தம் , வாத 
வம் . 
பாதகம் ( 7 ) - ஆங்காரம் , உலோபம் , காமம் , 

மாந்தம் , சுழிமாந்தம் , வலிமாந்தம் , கண 

மாந்தம் . 
பகை , போசனப்பிரியம் , காய்தல் , சோம் 
பல் , 

ஈசான குணங்கள் (8 ) -- தனவயத்தனாதல் , 
பிறப்பு ( 7) - தேவர் , மக்கள் , விலங்கு , தூயவுடம்பினாதல் , இயற்கையுணர்வின 

புள் , ஊர்வன , நீர்வாழ்வன , நிற்பன . னாதல் , முற்று முணர்தல் , இயல்பாகப் 
புரி ( 7) - அயோத்தி , மதுரை , மாயை , 

பாசங்களினின்று நீங்குதல் , பேரருளு 
காசி , காஞ்சி , அவந்திகை, துவாரகை. 

டைமை , வரம்பிலின்பமுடைமை, முடிவி 
பெண்கள் பருவம் ( 7 )-பேதை, பெதும்பை , லாற்றலுடைமை . 
மங்கை , மடந்தை , அரிவை , தெரிவை , எட்டுத்தொகை ( 8 ) நற்றினை , குறுந் 
பேரிளம்பெண் . 

தொகை , ஐங்குறு நூறு, பதிற்றுப்பத்து , 


தொகை 


அநுபந்தம் 


4579 


பரிபாடல் , கலித்தொகை , அகநானூறு , நிதி ( 9) சங்கம் , பதுமம் , மகாபதுமம் , மக 
புறநானூறு . 

ரம் , கச்சபம், முகுந்தம் , குந்தம் , நீலம் , 
எண்சுவைத்தமிழ் ( 6 ) - சிங்காரம் , வீரியம் , வரம் , 
பெருநகை, கருணை , ரௌத்திரம் , குற்சை, அரசற்குரியதசாஙகம ( 10 ) - மல, யாறு , 
அற்புதம் , பயம் . 

நாடு , ஊர் , மாலை , பரி , கரி , முரசு , கொடி , 
எண்பதம் ( 8 ) - நெல் , புல் , வரகு , தினை , செங்கோல் ; இவை அரசற்குரிய தசாங்கம் . 

சாமை , இறுங்கு , துவரை , இராகி , ஆண்பாற்பிள்ளைத்தமிழ் ( 10 ) காப்பு , 
எண்ணுவகைவீடை ( 8 ) சுட்டுவிடை , செங்கீரை, தால் , சப்பாணி , முத்தம் , 
மறைவிடை , நேர்விடை , ஏவல்விடை , வாரானை , அம்புலி , சிறுபறை , சிற்றில் , 
வினாவிடை , உற்றதுரைத்தல்விடை , உறு 

சிறுதேர் . 
வதுகூறல்விடை , இனமொழிவிடை . 

கமகம் ( 10 ) 

ஆரோகணம் , அவரோக 
ஐசுவரியம் ( 8 ) - தனம் , தானியம் , நிதி , ணம் , டாலு , ஆந்தோளம் , ஸ்புரிதம் , ஆக 
பசு , புத்திரர் , வாகனம் , சத்தம் , தைரியம் . 

தம் , மூர்ச்சனை , திரியுச்சம் , பிரத்தியாத 
தய்யதராட்டகபுவனம் ( 8 ) கயை , குருக் கம் , கம்பிதம் . 
கேத்திரம் , நாகலம் , நகலம் , விமலம் , கலியாணப்பொருத்தம் ( 10 ) - 1. நட்சத் 
அட்டகாசம் , மகேந்திரம் , பீமேசம் . 

திரப்பொருத்தம் , கணப்பொருத்தம் , மகே 
குறிஞ்சியாழ்த்திறம் ( 8 ) நைவளம் . காங் 

ந்திரப்பொருத்தம் , ஸ்திரீ தீர்க்கப்பொருத் 
தாரம் , படுமலை , பஞ்சுரம் , மருள் , அயிர் 

தம் , யோனிப்பொருத்தம் , இராசிப்பொரு 
ப்பு , அரற்று , செந்திறம் . 

த்தம் , இராசியதிபதிப்பொருத்தம் , வசியப் 
சித்தி (8 ) - அணிமா, மகிமா, லகிமா , கரிமா , 

பொருத்தம் , வேதைப்பொருத்தம் , இரச் 
பிரார்த்தி , பிராகாமியம் , ஈசத்துவம் , வசித் 

சுப்பொருத்தம் . 
துவம் . 
மேய்ப்பாடு ( 8 ) - நகை , அழுகை , இளி கனபாகம் (10) --காட்டை , சாரங்ககாட்டை , 
வால் , மருட்கை , அச்சம் , பெருமி தம் , 

கேதாரநாட்டை , வராளி, ஆரபி , பௌ 
வெகுளி , உவகை . 

னம் , கௌளம் , ரீதிகௌளம் , நாராயண 
போகம் ( 8 ) பெண் , ஆடை , அணிகலன் , 

கௌளம் , சோகம் . 
உண்டி , தாம்பூலம் , பரிமளம் , பாட்டு, காவியகுணம் ( 10 ) - செறிவு , தெளிவு , சம 
பூவமளி, 

நிலை , இன்பம் , ஒழுகிசை , உதாரம் , உய்த் 
இரதம் ( 9 ) சிங்காரம் , வீரியம் , பெரு 

தலில்பொருண்மை , காந்தம் , வலி, சமாதி . 
நகை , கருணை , இரௌத்திரம் , குற்சை , சேனைத்தொகை ( 10 ) பதாதி , சேனா 
சாந்தம் , அற்புதம் , பயம் . 

முகம் , குமுதம் , கணகம் , வாகினி, பிரள 
இராட்சதகணம் ( 9 ) கார்த்திகை , ஆயிலி யம் , சமுத்திரம் , சங்கம் , அங்கம் , அக் 
யம் , மகம் , சித்திரை , விசாகம் , கேட்டை , 

கோணி . 

அவையாவன யானை , தேர் , 
மூலம் , அவிட்டம் , சதயம் , 

குதிரை , காலாள் இவை கூடியது பதாதி ; 
கீழ்நோக்குநாள் ( 9) உரோகிணி , திரு பதாதி மும்மடிகொண்டது சேனாமுகம் ; 
வாதிரை , பூசம் , உத்திரம் , உத்திராடம் , சேனாமுகம் மும்மடி குமுதம் ; குமுதம் மும் 
திருவோணம் , அவிட்டம் , சதயம் , உத்தி முடி கணம் ; கண மும்மடி வாகினி; வாகினி 
ரட்டாதி . 

மும்மடி பிரளயம் ; பிரளய மும்மடி சமுத் 
தாரணை ( 9 ) - நாமதாரணை , வச்சிரதாரணை , 
மாயா தாரணை , சித்திரதாரணை , செய்யுட் பத்துப்பாட்டு ( 10 ) குறிஞ்சிப்பாட்டு , 
டாரணை , ஒண்பொருட்டாரணை , சத்ததா சிறுபாணாற்றுப்படை , திருமுருகாற்றுப் 
ரணை , , 

வத்துத்தாசணை , சதுரங்கதாரணை . படை , நெடுநல்வாடை , பட்டினப்பாலை , 
தாளம் (9 ) - அரிதாளம் , அருமதாளம் , சம பெரும்பாணாற்றுப்படை , மதுரைக்காஞ்சி , 
தாளம் , சயதாளம் , சித்திர தாளம் , துருவ பொருநராற்றுப்படை , மலைபடுகடாம் , முல் 
தாளம் , நிவிர்த்தி தாளம் , படிமதாளம் , விட லைப்பாட்டு . 
தாளம் ; இவையே நவசந்தி தாளம் . பெண்பாற்பிள்ளைத்தமிழ் ( 10 ) 
திரவியம் ( 9 ) பிருதிவி , அப்பு , தேயு , செங்கீரை , தால் , சப்பாணி , முத்தம் , 
வாயு , ஆகாயம் , காலம் , திக்கு , ஆன்மா , வாரானை , அம்புலி , அம்மானை , நீராடல் , 
மனம் . 


காப்பு 


ஊசல் . 


அநுபந்தம் 


1880 


தோகை 


பாண்டிநாட்டுச்சிவாலயங்கள் ( 14 ) - திரு அமிர் தபிந்து , பருவபஞ்சம் , பிரமசாபா 
வாலவாய் , திருவாப்பனூர் , திருப்பரங்குன் லம் , தேசோபிந்து , வார்ச்சியா யேம் , போ 
றம் , திருவேடகம் , கொடுங்குன்றம் , திருப் தாயநீயம் , ஆசுவலாயநீயம் , சாங்கியாய 
புத்தூர் , திருப்புனவாயில் , இராமேச்சுரம் , நீயம் வாசிசாயநீயம் , சௌனகீயம் , சவ 
திருவாடானை , திருக்கானப்பேர் , திருப்பூ சங்கற்பம் , சிரவணம், பாராகம், கிம்புரோ 
வணம் , திருச்சுழியல் , திருக்குற்றாலம் , டியம் , மண்கேம் , முண்டிரம் , மௌண் 
திருநெல்வேலி . 

டிரம் , 
மனுக்கள் ( 14 ) -- சுவாயாம்புவமனு , சுவ தொண்டைநாட்டுச் சிவாலயங்கள் ( 32 ) - 
சோஷிஷமனு, உத்தமமனு , தாமசமனு, திருவேகம்பம் , திருமேற்றளி, திருவோண 
ரைவ தமனு, சூரிய சாவாண்ணிமனு, தட்ச காந்தன் றளி, கச்சி யனேகதங்காவதம் , 
சாவரணிகமனு, பிரம்மசாவர்ணிகமனு, தர் 

கச்சிநெறிக்காரைக்காடு , குரங்கணின்முட் 
மசாவர்ணிகமனு , புத்திரசாவர்ணிகமனு,, டம் , திருமாகறல் , திருவோத்தூர் , வன் 
வே தசாவர்ணிகமனு, இந்திர சாவர்ணிக பார்த்தான் பனங்காட்டூர் , வல்லம் , திரு 
மனு , சாட்சுசமனு , வைவசு தமனு. 

மாற்பேறு , திருவூறல் , இலம்பையங்கோட் 
குடிமக்கள் ( 18 ) - வண்ணான் , நாவிதன் , 

டூர், திருவிற்கோலம் , திருவாலங்காடு , 
குயவன் , தட்டான் , கன்னான், கற்றச்சன் , திருப்பாச்சூர் , திருவெண்பாக்கம் , திரு 
கொல்லன் , தச்சன் , எண்ணெய்வாணிகன் , 

கள்ளில் , திருக்காளத்தி, திருவொற்றியூர், 
உப்புவாணிகன் , இலைவாணிகன் , பள்ளி , வலிதாயம் , வடதிருமுல்லைவாயில் , திரு 
பூமாலைக்காரன் , பறையன் , கோவிற்குடி 

வேற்காடு , மயிலாப்பூர் , திருவான்மியூர், 
யான் , ஒச்சன் , வலையன் , பாணன் . 

திருக்கச்சூ ராலக்கோயில் , திருவிடைச்சு 
கூலம் ( 18 ) - நெல் , புல் , வரகு, தினை , 

ரம் , திருக்கழுக்குன்றம் , அச்சிறுபாக்கம் , 
சாமை , இறுங்கு , துவரை , இராகி , எள்ளு, ஓணையாவினைக்கை (33 ) - பதாகை , திரி 

திருவக்கரை, அரசிலி , இரும்பைமாகாளம் . 
கொள்ளு, உளுந்து , அவரை , 

பதாகை , கத்தரிகை , தூபம் , அராளம், 
கடலை , துவரை , மொச்சை , காராமணி 

இளம்பிறை , சுகதுண்டம் , முட்டி , கடகம் , 
முதலிய பதினெண் வகைப்படும் . 

சூசி , கமலகோசிகம் , காங்கலம் , கபித்தம் , 
பதினெண்கீழ்க்கணக்கு - ( 18 ) - ஆசாரக் 

விற்பிடி , டேங்கை, அலாபத்திரம் , பிர 
கோவை , இனியாநாற்பது , இன்னாகாற் மரம் , தாம்பிரசூடம் , பிசாசம் , முகுளம் , 
பது , ஏலாதி , ஐந்திணையெழுபது , ஐர் 

பணடி , தெரிநிலை , மெய்ந்நிலை , உன்னம் , 
திணையைம்பது , களவழிநாற்பது , கார் 

மண்டலம் , சதுரம் , மான் றலை , சங்கு , 
நாற்பது , கைந்நிலை , சிறுபஞ்சமூலம் , 

வண்டு , இலதை, கபோதம் , மகரம் , 
திணைமாலை நூற்றைம்பது , திணைமொழி 

வலம்புரி . 
யைம்பது , திரிகடுகம் , நாலடியார் , நான் 

அலங்காரம் ( 35 ) தன்மை , உவமை , உரு 
மணிக்கடிகை, பழமொழி , முதுமொழிக் 

வம், திவகம் , பின்வருநிலை, முன்னர் 
காஞ்சி , திருக்குறள் . 

விலக்கு , வேற்றுப்பொருள் வைப்பு , வேற் 
சுப்பிரமணியர்தலங்கள் ( 20 ) திருவே றுமை , விபாவனை , ஒட்டு , அதிசயம் , தற் 
ரகம் , எட்டுகுடி , கதிர்காமம் , திருச்சீரலை குறிப்பேற்றம் , எது , நுட்பம் , இலேசம் , 
வாய் , திருவள்ளியூர் , திருவாவினன்குடி , நிரநிறை , ஆர்வமொழி , சுவை , தன்மேம் 
பழநி, திருப்பரங்குன்றம் , சோலைமலை , 

பாட்டுரை, பரியாயம் , சமாயு தம் , உதாத் 
வெண்ணெய்மலை , சென்னிமலை , சிவமலை , தம், அவநுதி , சிலேடை , விசேடம் , ஒப்பு 
மருதமலை , மயிலம் , திருத்தணி , காட்டா 

மைக்கூட்டம் , விரோதம் , புகழ்நிலை , புக 
வூர், திருப்போரூர் , இளையனார் வேலூர் , மாப் புகழ்ச்சி , நிதரிசனம் , புணர்நிலை, 
நெடியம் , ஆண்டார்குப்பம் , திருச்சேய் பரிவருத்தனை , வாழ்த்து , சங்கீரணம் , 
ஞலூர் . 

பாவிகம் . 
உபநிடதம் (32 ) - சீருத்திரம் , பிரகதாரண் எண்ணின் வகுப்பு ( 36 ) ஒன்று , 
யம், சுவே தாசுவதரம் , கைவல்லியம் , காலா பத்து , நூறு , ஆயிரம் , பதினாயிரம் , இலக் 
க்கினி, கடம் , வல்லி , காத்தியாயனம் , கம் , பத்திலக்கம் , கோடி , பத்துக்கோடி , 
பிராம் , நாராயணம் , அங்கிசம் , பரமால் நூறுகோடி , அர்ப்பு தம் , நியர்ப்புதம் , கர் 
கிசம் , பாற்கரம் , பிரமபிந்து, ஆருணி , வம் , மகாகர்வம் , பதுமம் , மகாபதுமம் , சங் 


அநிபந்தம் 


1581 


தோகை 


கம் , மகாசங்கம் ஷோணி , மகாஷோணி , பன் , பிள்ளைத்திருமலைநம்பி , வங்கிபுரத்து 
க்ஷதி , மகாக்ஷதி , ஷோபம் , மகாஷோபம் , நம்பி , சொட்டைநம்பி , முடும்பைநம்பி , 
பரார்த்தம் , சாகரம் , பரதம் , அசிந்தியம் , பராங்குசநம்பி , திருக்குறுங்குடிநம்பி , 
அத்தியந்தம் , அனந்தம், பூரி , மகாபூரி , தொண்டனூர்நம்பி , அருணபுரத்து நம்பி , 
அப்பிரமேயம் , அதுலம் , அகம்மியம் , அவ் மருதூர்நம்பி , மழையூர்நம்பி , வடுகநம்பி, 
வியத்தம் . 

குரவிநம்பி , புண்டரிகாக்ஷர், முதலியாண் 
காவேரிக்கு வடகரையிலுள்ள சிவாலயங் டான் , கந்தாடையாண்டான் , மாருதி 
கள் ( 63) - தில்லை , திருவேட்களம் , திரு யாண்டான் , மதுரையாண்டான் , ஈயுண்ணி 
நெல்வாயில் , திருக்கழிப்பாலை , திருநல் யாண்டான் , சோமாசி யாண்டான் , ஸ்ரீய 
லூர்ப் பெருமணம் , திருமயேந்திரப்பள்ளி, ராண்டான் , ஈசாண்டான் , 

ஈசாண்டான் , பெரியாண் 
திருமுல்லைவாயில் , திருக்கலிக்காமூர் , திரு டான் , சிறியாண்டான் , அம்மங்கி யாண் 
ச்சாய்க்காடு , திருப்பல்லவனீச்சரம் , திரு டான் , ஆளவந்தாராண்டான் , சுந்தரத் 
வெண்காடு , திருக்காட்டுப்பள்ளி , திருக்கு தோளுடை யார் , உக்கலம்மாள் , பரித்திக் 
ருகாவூர் , சீர்காழி , திருக்கோலக்கா , புள் கொல்லையம்மாள் , சொட்டையம்மாள் 
ளிருக்கு வேளூர் , குருமாணக்குடி , திருக் முடும்பையம்மாள் , வைத்தமாநிதியார் , 
கடைமுடி , திருநின்றியூர் , திருப்புன்கூர், பராசரபட்டர் , சீராமபிள்ளைப் பட்டர் , 
நீர்ே , அன்னியூர் , வேள்விக்குடி , எதிர் சிறுப்பள்ளி தேவராஜ பட்டர் , பிள்ளை 
கொள்பாடி , திருமணஞ்சேரி , குறுக்கை, புறந்தையுடையார் , பிள்ளை திருவாய் 
கருப்பறியலூர் , குரக்குக்கா , வாழ்கொளி மொழியரையர் , பிள்ளை திருநாரையூரரை 
புற்றூர் , திருப்பழமண்ணிப் படிக்கரை , யர் , பிள்ளை ராஜமேகந்திரம் பெருமாள 
ஓமாம்புலியூர் , கானாட்டுமுள்ளூர் , திருநா சையர் , அதிகாரிப்பிள்ளை , திருநகரிப் 
ரையூர் , கடம்பூர் , பந்தணைநல்லூர் , கஞ்ச பிள்ளை , குமான் பேரப்பிள்ளை , ஆருந்த 
னூர் , திருக்கோடிக்கா, திருமங்கலக்குடி , சோமயாஜியார் , காஞ்சி சோமயாஜியார் . 
திருப்பனந்தாள் , திருவாய்ப்பாடி , திருச் அஷ்டோத்தாசதோபநிடதம் ( 108 ) 
சேய்ஞலூர் , திருந்துதேவன்குடி, திருவி ரேயம் , கௌஷிதகி , நாதவிந்து , ஆத்மப் 
யலூர் , கொட்டையூர் , இன்னம்பர் , திருப் பிரபோதம் , நிருவாணம் , முத்கலை , அட்ச 
புறம்பயம் , விஜயமங்கை , திருவைகாவூர் , மாலிகை, திரிபுரை, சௌ பாக்கியம், பகு 
வடகுரங்காடுதுறை , திருப்பழனம் , திரு விருசம் , கடவல்லி , தைத்திரியம் பிரமம் , 
வையாறு , திருநெய்த்தானம், பெரும்புலி கைவல்லியம் , சுவேதாச்சுவதரம் , கர்ப்பம், 
யூர் , திருமழபாடி , திருவழுவூர் , கானூர், நாராயணம் , அமிர்தவிந்து , அமிர்தநாதம் , 
அன்பிலாலந்துறை , மாந்துறை, திருப்பாற் காலாக்கினிருத்திரம் , க்ஷரிகை, சர்வ 
றுரை , திருவானைக்கா, திருப்பைஞ்ஜீலி , சாரம், சுகரகசியம் , தேசோவிந்து , தியான 
திருப்பாச்சிலாச்சிராமம் , ஈங்கோய்மலை . விந்து, பிரமவித்தியை , யோகதத்துவம் , 
ஆசாரிய புருஷர்கள் ( 74 ) - திருக்குருகைப் கட்சணாமூர்த்தி , ஸ்கந்தம், சாரீரகம் , 
பிரான் , கூரத்தாழ்வான் , நடாதூராழ்வான் , யோகசிகை, ஏகாட்சரம் , அட்சி , அவ 
எங்களாழ்வான் , தெற்காழ்வான் , இளையா ஏதம் , கடருத்திரம் , உருத்திரவிருதயம் , 
ழ்வான் , கோமடத்தாழ்வான் , சேட்டலூ யோககுண்டலினி, பஞ்சப்பிரமம் , பிரா 
ராழ்வான் , வேதாந்தியாழ்வான் , அனந் ணாக்கினி கோத்திரம் , வராகம் , கலிசந் 
தாழ்வான் , நடுவிலாழ்வான் , மிளகாழ் தரணம் , சரசுவதி, ஈசாவாசியம் , பிருக 
வான் , நெய்யுண்டாழ்வான் , உக்கலாழ் தாரணியம் , ஜாபாலம் , அம்சம் , பாமகம் 
வான் , திருக்கோவலூராழ்வான் , திருமோ சம் , சுபாலம் , மந்தரிகை, நிராலம்பம் , திரி 
கூராழ்வான் , கோயிலாழ்வான் , அருண சிகி , மண்டலம் , அத்துவய தாரகம் , பைம் 
புரத்தாழ்வான் , கணியனூர் சிறியாழ்வான் , கலம் , பிட்சு , துரியாதீதம் , தைத்தியாத் 
திருமலைநல்லான் , கிடாம்பியாச்சான் , வங்கி துமம் , தாரசாரம் , யாஞ்ஞவல்கியம் , சாட் 
புரத்தரசன் , ஈச்சம்பாடியாச்சான் , கொங் டியாயனி, முத்திகம் , கேளம், சாந்தோக் 
கிலாச்சான் , திருக்கண்ணப்புரத்தாச்சான் , கியம் , ஆருணி, மைத்திராயணி , மைத்தி 
எம்பார் , சிறிய கோவிந்தப்பெருமாள் , ரேயி , வச்சிரஞ்சி , யோகசூடாமணி , வாசு 
கிடாம்பிப்பெருமாள் , அம்மங்கிப் பெரு தேவம் , மகத்து , சந்நியாசம் , அவ்வியகா 
மாள் , ஆரூரிப் பெருமாள் , பிள்ளையப் குண்டகை, சாவித்திரி , உருத்திராட்ச 


அநுபந்தம் 


1582 


தொகை 


சாபாலம் , தரிசனம் , ஜாபாலி , பிரச்சினம் , தான்றோன்றிமாடம் , திருக்கடவூர், திருக் 
முண்டகம் , மாண்க்ேகியம் , அதர்வசிரசு, கடவூர்மயானம் , திருவேட்டக்குடி , தெளிச் 
அதர்வசிகை, பிருகச்சாபாலம் , நிருசிம்ம சேரி , தருமபுரம் , திருநள்ளாறு , கோட் 
தாபினி, நாரதபரிவிராசகம் , சீதை , சர டாறு , திருவம்பர் பெருந்திருக்கோயில் , 
பம் , திரிபாதவிபூதி , மகாநாராயணம் , இரா திருவம்பர்மாகாளம் , திருமீயச்சூர் , தில 
மரகசியம் , இராம தாபினி, சாண்டில்லியம் , தைப்பதி , திருப்பாம்புரம் , சிறுகுடி, திரு 
பரமகம்ச பரிவிராசகம் , அன்னபூரணை , வீழிமிழலை , வன்னியூர், கருவிலி , பேணு 
சூரியன் , ஆத்மம் , பாசுபதம் , பரப்பிரமம் , பெருந்துறை , திருநறையூர், அரிசிற்கரைப் 
திரிபுரா தாபினி , தேவி , பாவனை , பஸ்ம புத்தூர் , சிவபுரம் , கலையநல்லூர், கருக்குடி , 
ஜாபாலம் , கணபதி , மகாவாக்கியம் , கோ திருவாஞ்சியம் , திருநன்னிலத்துப்பெருங் 
பால தாபனம் , கிருஷ்ணம் , அயக்கீரிவம் , கோயில், திருக்கொண்டீச்சரம் , திருப்பனை 
தத்தாத்திரேயம் , காருடம் . 

யூர் , திருவிற்குடி, திருப்புகலூர் , திருப்புக 
காவிரிக்குத்தென்கரையிலுள்ள சிவாலயங் லூர்வர்த்தமானீச்சரம் , திருக்கண்ணபுரம், 
கள்( 127 ) - வாட்போக்கி , கடம்பந்துறை, திருப்பயற்றூர், திருச்செங்காடு , திருமரு 
திருப்பராய்த்துறை , கற்குடி- முக்கீச்சரம் , கல், திருச்சாத்தமங்கை அயவந்தி , நாகைக் 
திருச்சிராப்பள்ளி, எறும்பியூர் , நெடுங்க காரோணம் , சிக்கல் , கீழ்வேளூர் , தேவூர் , 
ளம் , மேலைத்திருக்காட்டுப்பள்ளி , ஆலம் திருவாரூர் , பள்ளியின் முக்கூடல் , திரு 
பொழில், திருப்பூந்துருத்தி , கண்டியூர் , வாருரரநெறி , திருவிளமர், திருவாரூர் 
சோற்றுத்துறை , திருவேதிகுடி , தென் பரவையுண்மண்டளி, கரவீரம் , பெருவே 
குடித்திட்டை , புள்ளமங்கை , சக்கிராப் ளூர் , தலையாலங்காடு , குடவாயில் , திருச் 

திருக்குருகாவூர் , திருப்பாலைத் சேறை , நாலூர்மயானம் , கடுவாய்க்கரைப் 
துறை , நல்லூர், ஆவூர்ப்பசுபதீச்சரம், திரு புத்தூர் , இரும்பூளை , அரதைப்பெரும் 
ச்சத்திமுற்றம் , பட்டீச்சரம் , திருப்பழை பாழி , அவளிவணல்லூர், பரிதிநியமம் , 
யாறைவடதளி, திருவலஞ்சுழி , குடமூக்கு , வெண்ணியூர் , பூவனூர், பாதாளீச்சரம் , 
குடந்தைக் கீழ்க்கோட்டம் , திருக்குடந் திருக்களர் , சிற்றேமம் , திருவுசாத்தா 
தைக் காரோணம் , திருநாகேச்சுரம் , திரு னம் , இடும்பாவனம் , கடிக்குளம் , தண் 
விடைமருதூர் , தென்குரங்காடுதுறை , திரு டலைநீணெறி, கோட்டூர், வெண்டுறை , 
நீலக்குடி , வைகன்மாடக்கோயில் , திருநல் கொள்ளம்பூதூர் , பேரெயில், கொள்ளிக் 
லம் , திருக்கோழம்பம் , திருவாவடுதுறை , காடு , தெங்கூர் , நெல்லிக்கா, நாட்டியத் 
திருத்துருத்தி , திருவிடைமருதூர் , திருமயி தான்குடி , காறாயல் , கன்றாப்பூர் , வலி 
லாடுதுறை,விளநகர் ,திருப்பறியலூர் , திருச் வலம் , கைச்சினம் , கோளிலி, திருவாய் 
சொம்பொன்பள்ளி , திருநனிபள்ளி , திரு மூர், திருமறைக்காடு , அகத்தியான் பள்ளி , 
வலம்புரம் , தலைச்சங்காடு , திருவாக்கூர்த் கோடிக்குழகூர் . 


பொது 


அமிருதாதி யோகங்கள் 
அமிர்தயோகம் - ( ஞாயிறு ) உத்திரம் , உத்திரட்டாதி , ரேவதி . ( வௌள ) பாணி . 
அஸ்தம் , மூலம் , உத்திராடம், திருவோணம் , கிருத்திகை, மிருகசீரிடம் , திருவாதிரை, 
உத்திரட்டாதி , ரேவதி . (திங்கள் ) ரோகணி , புனர்பூசம் , பூரம் , உத்திரம் , சித்திரை , சுவாதி , 
மிருகசீரிடம் , புனர்பூசம் , சுவாதி , திருவோ விசாகம் , அனுஷம் , உத்திராடம் , அவிட்டம் , 
ணம் .(செவ்வாய் ) ரோகணி , உத்திரம், மூலம் , சதயம் , பூரட்டாதி , உத்திரட்டாதி . (சனி ) 
உத்திரட்டாதி . ( புதன் ) கிருத்திகை, பூசம் , அசுவனி , பரணி, மிருகசீரிடம் , திருவா 
உத்திரம் , அனுஷம் , பூராடம், உத்திராடம், திரை , பனர்பூசம் பூசம் , பூரம் , விசாகம் , 
பூரட்டாதி . ( வியாழன் ) அசுவனி , புனர்பூசம் , அனுஷம் , கேட்டை , மூலம் , பூராடம் , உத்தி 
பூசம் , மகம் , சுவாதி . ( வெள்ளி ) அசுவனி , ராடம் , திருவோணம் , அவிட்டம் , உத்தி 
அஸ்தம் , மூலம் , ரேவதி . (சனி) கிருத்திகை, ரட்டாதி . 
ரோகணி , மகம் , சுவாதி , சதயம் . 

இவ்விரண்டும் சுப யோகங்கள் . 
சித்தயோகம் - ( ஞாயிறு ) அசுவனி , 
கிருத்திகை , ரோகணி , மிருகசீரிடம் , திரு 

உத்பாதயோகம்- ( ஞாயிறு ) விசாகம் . 
வாதிரை, புனர்பூசம் , பூசம் , ஆயிலியம் , பூரம் , (திங்கள் ) பூராடம். ( செவ்வாய் ) கேட்டை , 
சித்திரை, சுவாதி , பூராடம் , சதையம் , பூரட் ( புதன் ) ரேவதி . (வியாழம் ) ரோகிணி , 
டாதி . ( திங்கள் ) அசுவனி, பாணி , திரு 

( வெள்ளி ) பூசம் . ( சனி ) உத்திரம் . 
வாதிரை, பூசம் , ஆயிலியம் , பூரம் , உத்திரம் , பிரபலாநிஷ்டயோகம்- ( ஞாயிறு ) பா . 
அஸ்தம் , அனுஷம் , கேட்டை , மூலம் , அவிட் ( திங்கள் ) சித்தி . ( செவ்வாய் ) உத்திராடம் . 
டம் , சதயம் , பூரட்டாதி , உத்திரட்டாதி , ( புதன் ) அவிட்டம் . ( வியாழம் ) கேட்டை . 
ரேவதி . ( செவ்வாய் ) அசுவனி, பாணி , ( வென்னி ) பூராடம் . ( சனி ) ரேவதி . 
கிருத்திகை , மிருகசீரிடம் , புனர்பூசம் , பூசம் , 

மாணமோகம் - ( ஞாயிறு ) மகம் , அனு 
ஆயிலியம் , மகம் , பூரம் , அஸ்தம் , சித்திரை , 
சுவாதி , அனுஷம் , பூராடம் ,திருவோணம், ஷம், கேட் , அவிட்டம். (திங்கள் ) கிருத் , 
அவிட்டம் , ரேவதி , புதன் ) பரணி , சோ மகம் , விசாகம், உத்திராடம் . ( செவ்வாய் 
கிணி , மிருகசீரிடம் , திருவாதிரை , புனர் திருவா, விசாக , சதய , பூரட்டாதி . ( புதன் 
பூசம், பூசம் , ஆயிலியம் , மகம் , சித்திரை, அசு , அஸ்தம் , மூலம் , (வியாழக் ) கிருத் 
சுவாதி, விசாகம் , கேட்டை , திருவோணம் , 

மிரு , திருவா , உத்திர, சதயம் . ( வெள்ளி ) 

ரோகிணி, ஆயிலியம் , மகம், கேட்டை , திரு 
சதயம் , உத்திரட்டாதி ( வியாழம் ) பாணி , 
ஆயிலியம் , பூரம் , அஸ்தம் , சித்திரை, விசா வோணம் . ( சனி ) ஆயிலியம் , அஸ்தம் , சித 
கம் , அனுஷம் , மூலம் , பூராடம் , உத்திரா திரை, பூரட்டாதி . 
டம் , திருவோணம் , அவிட்டம் , பூரட்டாதி , இம்மூன்றும் அசுப யோகங்கள் , 


அந்தய 


1585 


பொது 


ஆகந்தாதி யோகம் 


பா 


கலகம் 


ஞாயி . திங்க. செவ் . புதன் வியா . வெள் . சனி . யோகம் . பலம் . 

நாமநக்ஷத்திர 

எழுத்துக்கள் . 
மிருக ஆயி அத்த அது 

அத்த அது உத்ரா சதய ஆநந்தம் தனலாபம் ச - சே - சோ - ல 
திரு மகம் சித்தி கேட் அபி 

அபி பூ 

பூரட் சாலதண்ட விக்கினம் லி - லு - லே - லோ 
கார்த் புனர் பூசம் சுவா மூலம் திருஓ உத்ர தர்மம் காரியசித்தி ஆ - இ - ஊ - எ 
ரோகி பூசம் உத்தி விசா ( பூரா அபி ரேவ பிரஜாபதி சித்திகரம் ஒ - வ - வீ - வூ 
மிருக ஆயி அத்த அநு உத்ரா சதய அசு- சௌமியம் தனலாபம் வே - வோ - க - சி 
மகம் 

சித்தி கேட் அபி - பூரட் பர துவாம்க்ஷ விக்கினம் கு - க - ந - ச்ச 
புனர் பூரம் சுவா மூலம் திருஓ உத்ர கார்த் துவஜம் வஸ்துலாப் கே - கோ - ஹ - ஹீ 
பூசம் உத்தி விசா பூரா அபி ரேவ ரோகி ஸ்ரீவற்சம் லக்ஷ்மீகரம் ஹ் - ஹே - ஹோ -ட 
அத்த அநு உத்ரா சதய அசு மிருக வஜ்ரம் 

டி - டு - டே - டோ 
மகம் சித்தி கேட அபி பூரட் பர திரு முத்கரம் காரியஹா ம - மி - மு - மே 
பூரம் சுவா மூலம் திருஓ உத்ர கார்த் புனர் க்ஷத்திரம் சௌக்கிய மோ -ட - டி - டு 
உத்தி விசா 

பூரா அபி ரேவ ரோகி பூசம் மித்திரம் பூலாபம் டே - டோ - ப.பி 
அத்த அனு உத்ரா சதய அசு மிருக ஆயி மானஸம் ராஜபூஜ்யம் பு - ஷ - ண - ட்ட 
சித்தி கேட் அபி பூரட் பர திரு மகம் பத்மம் மித்திரலா பே - போ - ர - ரி 
சுவா மூலம் திருா உத்ர கார் த புனர் பூரம் லம்பம் போசனலா ரு - ரே - ரோ - த 
விசா 

ரேவ ரோகி பூசம் உத்தி உற்பாதம் துக்ககரம் தீ - து - தெ - தோ 
அது உத்ரா சதய 

மிருக ஆயி அத்த மிருத்து அசுபகரம் ந - நி - நு - நே 
கேட் அபி பூரட் பர 

மகம் சித்தி காரணம் சம்பத்கரம் நோ - ய - யி - யு 
மூலம் திருஓ உத்ர கார்த் புனர் பூரம் சுவா சித்தம் சகலசித்தி யே - யோ - பட்பி . 

ரேவ சோகி பூசம் உத்தி விசா சுபம் சுபப்பிரதம் பு - த - ப்பட்ட 
உத்ர சதய அசு மிருக ஆயி அத்த அது அமிர்தம் ஸ்திரலாப பே - போ - ஜ - ஜீ 
அபி பூரட் பா 

சித்தி கேட் முசலம் 

அசுபகரம் 
திருஓ உத்ர கார்த் புனர் பூரம் மூலம் தண்டம் அசவுக்யம் க்கீ - க்கு - க்கே கோ 
அவி ரேவ ரோகி பூசம் உத்தி விசா பூரா மா தங்கம் 

மாதங்கம் கஷ்டம் க - கீ - கு - கே 
சதய அசு மிரு 

அத்த அது உத்ரா சாக்ஷ தம் அபசகுனம் கோ - ஸ - ஸி - ஸ 
பூரட் பர 

மகம் சித்தி கேட் 

சித்தி கேட் அபி சரம் சீக்கிரசித் ஸே - ஸோ - த - தீ 
உத்ர கார்த் புனர் பூரம் சுவர் மூலம் திருஒ ஸ்திரம் தீர்க்கசித் த - த்த - ஜ்ச - ஞ 
ரேவ சோகி பூசம் உத்தி விசா பூரா அபி வர்த்தமான லாபகாம் தே - தோ - ச 


பூசா அபி 


பூரா அபி 


கௌரி பஞ்சாங்கம் 


கால அளவு ஞாயிறு 


திங்கள் செவ்வாய் 


புதன் 


வியாழன் வெள்ளி 


சனி 


முதல் -வரை 


பகல் 


பகல் 


பகல் 


பகல் 


பகல் 


பகல் 


பகல் 


ரோகம் 
உத்தி 
சோரம் 
லாபம் 


விஷம் 
அமிர் 


ரோகம் 
சோரம் 
அமிர் 
விஷம் 


அமிர் 


-6 - 71 உத்தி 
71- 9 லாபம் 

9 - 101 விஷம் 
101-12 ) 
12 

சுபம் 
1- 3 
3 - 41 அமிர் 

6 . ரோகம் 


அமிர் 
விஷம் 
உத்தி 
லாபம் 
சோரம் 
சுகம் 
லாபம் 
தனம் 


விஷம் 
அமிர் 
சுகம் 
உத்தி 
சோரம் 
லாபம் 
தினம் 
அமிர் 


உத்தி 
விஷம் 
சோரம் 
லாபம் 
அமிர் 
ரோகம் 
கலகம் 
சோரம் 


அமிர் 
உத்தி 


தனம் 


லாபம் 
சுகம் 
தனம் 
அமிர் 


சுகம் 
லாபம் 
தனம் 


விஷம் 
தனம் 


லாபம் 


அநுபந்தம் 


1585 


நக்ஷத்திர - முதலியவை 


கால அளவு ஞாயிறு 


திங்கள் செவ்வாய் 


புதன் 


வியாழன் வெள்ளி 


சனி 


முதல் - வரை 


இரவு 


இரவு 


இரவு 


இரவு 


இரவு 


சோரம் 


அமிர் 


விஷம் 


ரோகம் 
லாபம் 


சுகம் 


லாபம் 
ரோகம் 
விஷம் 


சுகம 


உத்தி 
தனம் 


6 71 தனம் 

ரம் 
71 - 9 
9 - 101 சோரம் 
101-12 விஷம் 
12 - 11 கலகம் 
1 / - 3 அமிர் 
3 - 41 லாபம் 
41- 6 

ரோகம் 


விஷம் 
லாபம் 
சோரம் 


சுகம் 
ரோகம் 
கலகம் 
லாபம் 
உத்தி 
சோரம் 
தனம் 


ரோகம் 
அமிர் 
விஷம் 
சோரம் 


சோரம் 
விஷம் 
லாபம் 
சுகம் 
தனம் 
உத்தி 
ரோகம் 


சுகம் 
தனம் 
அமிர் 


தனம் 
சுகம் 


அமிர் 
லாபம் 
ரோக 
அமிர் 
லாபம் 


அமிர் 


சுகம் 


நக்ஷத்திர அதிதேவதை ரஜ்ஜு நாடி முதலியவை 


நக்ஷத்தி 


யோநி 


ரஜ்ஜு 


நாடி 


அதிதே 
வதை 


தசை 


கண 


ரம் 


க்ஷம் 


கே 


சிரசு 


ம 


நாய் 
பூனை 


நாபி 


ஊரு 


ம 


ராகஸ் 


பூனை 


எலி 


ஊரு 


நாபி 


தேவம் குதிரை 

பாதம் ப்ர - பா அசுவினி ஸரஸ்வதி எட்டி ராசாளி 
மானுஷ யானை ஊரு 

பரணி 

துர்க்கை நெல்லி ! காக்கை 
ராக்ஷஸ நாபி த்வி - பா கிருத்தி அக்னி அகத்தி மயில் 

சூரி 
மானுஷ ஸர்ப்பம் கண்டம் தவி - பா ரோகணி பிரம்மா 

நாவல் ஆந்தை 

சந் 
தேவம் ஸர்ப்பம் 

மிருகசிரம் சந்திரன் கரும் கோழி குஜ 
மானுஷ 

கண்டம் ப்ர - பா 

ஆதிரை ருத்திரன் செகரு அன்றில் 
தேவம் 

ப்ர - பா புனர்பூசம் அதிதி மூங்கில் அன்னம் 
தேவம் 

பூசம் 

அரசு 

நீர்க்காக் சனி 
பாதம் த்வி - பா ஆயில்யம் சேஷன் புன்னை கிச்சிலி 

புத 
ராக்ஷஸ எலி 

பாதம் த்வி - பா மகம் பிதுர்தேவ ஆல் ஆண்கழு கே 
மானுவு 

பூரம் 

பகன் பலாசு பெண்கழு சுக் 
மானுவ ப்ர - பா உத்திரம் சூரியன் 

அலரி 

கிளுவை சூரி 
தேவம் எருமை 

கண்டம் ப்ர - பா ஹஸ்தம் சாஸ்தா அகத்தி பருந்து 
ராக்ஷஸ புலி சிரசு 

சித்திரை துவஷ்டா வில்வம் மாங்கொ குஜ 
தேவம் எருமை கண்டம் த்வி - பா ஸ்வாதி வாயு 

மருதம் தேனீ 
ராஷஸ நாபி த்வி - பா விசாகம் 

சிவன் 

செவ்வா 
தேவம் மான் 

அனுஷம் லக்ஷமி மகிழ் வானம் சனி 
ராக்ஷஸ கலைமான் பாதம் ப்ர - பா கேட்டை இந்திரன் பராய் ( சக்ரவா 

புத 
நாய் 
ராக்ஷஸ 

பாதம் ப்ர - பா மூலம் 

மரா செம்பரு கே 
மானுஷ குரங்கு 

பூராடம் வருணன் வஞ்சி பகன் 
மானுஷ கீரி தவி -பா உத்திரா விநாயகர் பலா 

வலியன் சூரி 
தேவம் குரங்கு கண்டம் தவி - பா சிரவணம் விஷ்ணு எருக்கு நாரை 
ராக்ஷஸ சிங்கம் சிரசு 

அவிட்டம் வசுக்கள் வங்கி வண்டு குஜ 
ராக்ஷஸ குதிரை கண்டம் ப்ர - பா சதயம் யமன் கடம்பு அண்ட 
மானுஷ சிங்கம் 

ப்ர - பா பூரட்டாதி குபோன் தேமா உள்ளா 
மானு 

சனி 
ஊரு 

உத்திரட் காமதேனுவேம்பு கோட் 
தேவம் யானை பாதம் த்வி - பா ரேவதி சனி இலுப் வல்லு 

புத 


ORT 


விளா 


புலி 


ஊரு 


அசுரர் 


சுக் 


ஊரு 


நாபி 


ம 


1991 


அநுபந்தம் 


4686 


பஞ்சபக்ஷி சாஸ்திரம் 


3. அரசு , 


3. சாவு , 


1. நடை , 


3. நடை , 


3. அரசு, 


ஊண் . 


3. சாவு , 


நடை . 


5. சாவு . 


3. நடை , 


1. நடை , 


பூர்வபக்ஷம் பகல் 

பூர்வபக்ஷம் இரவு 
ஞாயிறு , செவ்வாய் 

ஞாயிறு , செவ்வாய் 
வல்லூறு 1. ஜாமம் - ஊண் , 2. நடை , காகம் 1. ஜாமம் - ஊண் , 2. அரசு, 

4. துயில் , 5. சாவு . ஆந்தை 3. சாவு , 4. நடை , 5. துயில் . கோழி 
1. நடை , 2. அரசு , 3. துயில் , 4. சாவு , 1. அரசு , 2. சாவு , 3. நடை , 4. துயில் , 
5 . ஊண் . காகம் 1. அரசு , 2. துயில் , 5 . 

ஊண் . 

மயில் 1. சாவு , 2. நடை , 
4. ஊண் , 5. நடை . கோழி 3. துயில் , 4. ஊண் , 5. அரசு . வல்லூறு 
1. துயில் , 2. சாவு , 3. ஊண் , 4. நடை , 

2. துயில் , 3. ஊண், 4. அரசு, 
5. அரசு . மயில் 1 , சாவு , 2. ஊண் , 5. சாவு . ஆந்தை 1. துயில் , 2. ஊண் , 
4. அரசு , 5. துயில் . 

3. அரசு , 4. சாவு , 5. நடை . 
திங்கள் , புதன் 

திங்கள் , புதன் 
ஆந்தை 1. ஜாமம் - ஊண் , 2. நடை , கோழி 1. ஜாமம் - ஊண் , 2. அரசு , 
4. துயில் , 5. சாவு . 

காகம் 3. சாவு , 

4. நடை , 5. துயில் , மயில் 
1. நடை , 2. அரசு , 3. துயில் , 4. சாவு , 1. அரசு , 2. சாவு , 3. நடை , 4. துயில் , 
5. மண் . கோழி 1. அரசு , 

2. துயில் , 5 

வல்லூறு 1. சாவு , 2. நடை , 
4. ஊண் , 5 . 

மயில் 3. தியில் , 4 ஊண் , 5. அரசு . ஆந்தை 
1. துயில் , 2. சாவு , 3. ஊண், 4. நடை , 1. நடை , 2. துயில் , 3. ஊண் , 4. அரசு 
5. அரசு , வல்லூறு 1. சாவு , 

2. ஊண் , 

காகம் 

1. துயில் , 2. ஊண், 
4. அரசு , 5. துயில் . 

3. அரசு , 4. சாவு , 5. நடை . 
வியாழன் 

வியாழன் 
காகம் 1. ஜாமம் - ஊண், 2. நடை , 

மயில் 1 , ஜாமம் ஊண் 2. அரசு, 3. சாவு, 
3. அரசு , 4. துயில் , 5. சாவு . கோழி 4. நடை , 5. துயில் . 

கோழி 4. நடை, 5. துயில் . வல்லூறு 1. அரசு, 
2. அரசு , 3. துயில் , 4. சாவு , 2. சாவு , 3. நடை , 4. துயில் , 5. ஊண் . 
5. ஊண் . மயில் 1. அரசு , 

2. துயில் , ஆந்தை 1. சாவு , 2. நடை , 3. துயில் , 
4. ஊண் , 5. நடை . வல்லூறு 4. ஊண் , 5. அரசு , காகம் 1 . 
1. துயில் , 2. சாவு , 3. ஊண் , 4. நடை , 

2. துயில் , 3. ஊண், 4. அரசு, 5. சாவு . 
ஆந்தை 1. சாவு, 2. ஊண் , கோழி 1. துயில் , 2 . 

கோழி 1. துயில் , 2. ஊண் , 3 அரசு , 
5. துயில் . 

4. சாவு , 5. நடை . 
வெள்ளி 

வெள்ளி 
கோழி 1. ஜாமம் - ஊண், 2. நடை , 

வல்லூறு 1. ஜாமம் - ஊண், 2. அரசு , 
3. அரசு , 

4. துயில் , 5. சாவு , மயில் 3. சாவு , 4. நடை , 5. துயில் . ஆந்தை 

2. அரசு , 3. துயில் , 4. சாவு , 1. அரசு , 2. சாவு , 3. நடை , 4. துயில் , 
5. ஊண் . வல்லூறு 1. அரசு , 2. துயில் , 5. ஊண் . காகம் 1. சாவு , 2. நடை , 
4. ஊண் , 5. நடை . 

5. நடை . ஆந்தை 3. துயில் , 4. ஊண் , 5. அரசு . கோழி 
1. துயில் , 2. சாவு , 3. ஊண், 4. நடை , 1. நடை , 2. துயில் , 3. ஊண், 4. அரசு, 
காகம் 2. ஊண் , 

மயில் 1. துயில் , 2. ஊண் , 
3. நடை , 4. அரசு , 5. துயில் . 

3. அரசு , 4. சாவு , 5. நடை . 
சனி 

சனி 
மயில் 1. ஜாமம் - ஊண், 

2. நடை , 

ஆந்தை 1. ஜாமம் - ஊண் , 3. அரசு , 
3. அரசு , 4. துயில் , 5. சாவு . வல்லூறு 3. சாவு , 4. நடை , 5. துயில் . 

காகம் 
1. கடை , 2. அரசு , 3. துயில் , 4. சாவு , 1. அரசு , 2. சாவு , 3. நடை , 4. துயில் , 
5. ஊண் . ஆந்தை 1. அரசு , 2. துயில் , 5. ஊண் . கோழி 1. சாவு , 2. நடை , 
3. சாவு , 4. ஊண் , 5. நடை. காகம் 3. துயில் , 4. ஊண் , 5. அரசு . 

, மயில் 
1. துயில் , 2. சாவு , 3. ஊண் , 4. நடை , 1. நடை , 2. அயில் , 3. ஊண் , 4. அரசு , 
5. அரசு . கோழி 1. சாவு , 2. ஊண் 

2. ஊண் , 5. சாவு . வல்லூறு 1. அயில் , 2. ஊண் , 
3. நடை, 4. அரசு , 5. துயில் . 

3. அரசு, 4. சாவு , 5. நடை . 
( அ ) வல்லூறு . ( ஓ ) ஆந்தை . ( 2 ) காகம் . ( எ ) கோழி . ( 2 ) மயில், 


3. சாவு , 


நடை 


5. அரசு . 
3. நடை , 


4. அரசு , 


1. நடை , 


3. சாவு , 


5. அரசு , 


1. சாவு , 


5. சாவு . 


அ பபந்தம் 


1587 


பஞ்சபக்ஷ சாஸ்திரம் 


4. ஊண் , 


காகம் 


4. சாவு , 


1. சாவு , 


2. அரசு , 


3. சாவு , 


5. சாவு . 


4. அரசு , 


4. சாவு , 


2. சாவு , 


3. நடை , 


1. அரசு , 

5. சாவு . 


3. சாவு , 


புதன் 


4. அரசு , 


அபாபக்ஷம் பகல் 

அபாபக்ஷம் இரவு 
திங்கள் , சனி 

திங்கள் , சனி 
மயில் 1. ஜாமம் - ஊண் , 
ஊண் , 2. சாவு , 

கோழி 1. ஜாமம் - ஊண் , 2. துயில் 
3. துயில் , 4. அரசு , 

5. நடை . கோழி 3 . 

நடை , 4. சாவு . 

5. அரசு . மயில் 
1. சாவு , 2. துயில் , 3. அரசு , 4. நடை , 

1 துயில் , 2. நடை , 3. சாவு , 4. அரசு , 
5 . ஊண் . காகம் 1. துயில் , 2. அரசு , 

5 ஊண் . ஆந்தை 1. நடை , 

2. சாவு , 
3 . நடை , 

5. சாவு . ஆந்தை 3. அரசு , 4. ஊண் , 5. துயில் . 
1. அரசு , 2. நடை , 3. ஊண் , 

3. ஊண் , 4. துயில் , 
5. துயில் . வல்லூறு 1. நடை , 2. ஊண் , 

5. நடை 

வல்லூறு 1. அரசு , 2. ஊண் 
4. துயில் , 5. அரசு . 

3. துயில் , 4. நடை , 
ஞாயிறு , செவ்வாய் 

ஞாயிறு , செவ்வாய் 
கோழி 1. ஜாமம் - ஊண் , 2. சாவு , 

வல்லூறு 1. ஜாமம் - ஊண் , 2. துயில் , 
3. துயில் , 

5. நடை . காகம் 3. நடை , 

5. அரசு . கோழி 
1. சாவு , 2. துயில் , 3. அரசு , 4. நடை , 

1. துயில் , 2. நடை , 3. சாவு , 4. அரசு , 
5. ஊண் . ஆந்தை 1. துயில் , 2. அரசு , 

5 . ஊண் . மயில் 1. நடை , 
4. ஊண் , 5. சாவு . வல்லூறு 

3. அரசு , 

4. ஊண் , 5. துயில் , ஆந்தை 
1. அரசு , 2. நடை , 3. ஊண், 4. சாவு , 1. சாவு , 2. அரசு , 3. ஊண் , 4. துயில் , 
5. துயில் . மயில் 1. நடை , 2. ஊண் , 

5 . நடை . காகம் 

2. ஊண் , 
4. துயில் , 5. அரசு . 

3. துயில் , 4 நடை , 

புதன் 
காகம் 1. ஜாமம் - ஊண் , 2. சாவு , 

ஆந்தை 1. ஜாமம் - ஊண் , 2. துயில், 
5. நடை . 
3. துயில் , 

ஆந்தை 3 , நடை , 

4. சாவு , 5. அரசு. 

காகம் 
1. சாவு . 2. துயில் , 3. அரசு , 
3. அரசு , 4. நடை , 

1. துயில் , 2. நடை , -3 . சாவு , 4. அரசு , 
5. ஊண் . வல்லூறு 1. துயில் , 2. அரசு , 

5. ஊண் . வல்லூறு 1. நடை , 2. சாவு , 
3. நடை , ஊண் , 5. சாவு , மயில் 3. அரசு , 4. ஊண் , 5. துயில் . 

5. துயில் . கோழி 
1. அரசு , 2. நடை , 3. ஊண், 4. சாவு , 

1. சாவு , 2. அரசு , 3. ஊண் , 4. துயில் , 
2. ஊண், 

5 . 
5. துயில் . கோழி 1. நடை , 

நடை . மயில் 1. அரசு , 

2. ஊண் , 
4. துயில் , 5. அரசு . 

3. துயில் , 4. நடை , 
வியாழன் 

வியாழன் 
ஆந்தை 1. ஜாமம் - ஊண் , 2. சாவு , 

காகம் 1. ஜாமம் - ஊண் , 2. துயில் , 
3. துயில் , 4. அரசு , 5. நடை . வல்லூறு 

3. நடை , 

4. சாவு , 5. அரசு . வல்லூறு 
1. சாவு , 2. துயில் , 3. அரசு , 4. நடை , 1. துயில் , 2. நடை , 3 , சாவு , 4. அரசு , 
5. ஊண் . மயில் 1. துயில் , 

2. அரசு , 

5. ஊண் . கோழி 1. நடை , 
4. ஊண் , 
3. நடை , 

5. சாவு . கோழி 3. அரசு , 4. ஊண் , 5. துயில் , மயில் 
1. அரசு , 2. நடை , 3. ஊண், 4. சாவு , 1. சாவு , 2. அரசு , 3. ஊண் , 4. துயில் , 
5. துயில் , காகம் 1. நடை , 

2. ஊண் , 5. நடை , 

ஆதிதை 1. அரசு , 2. ஊண் , 
3. சாவு , 4. துயில் , 5. அரசு . 

3. துயில் , 

4. நடை , 

வெள்ளி 
வெள்ளி 
வல்லூறு 1. ஜாமம் - ஊண் , 2. சாவு , 

மயில் 1. ஜாமம் - ஊண் , 2. துயில் , 
3. துயில் , 4. அரசு , 

5. நடை . மயில் 3. நடை , 

5. அரசு . ஆந்தை 
1. சாவு , 2. துயில் , 3. அரசு , 4. நடை , 1. துயில் , 2. நடை , 3. சாவு , 4. அரசு , 

5. ஊண் . காகம் 1. நடை , 
6. ஊண் . கோழி 1. துயில் , 2. அரசு , 

2. சாவு , 
3 , நடை , 4. ஊண், 5. சாவு . 

காகம் 3. அரசு , 4. ஊண் , 5. துயில் . வல்லூறு 
1. அரசு, 2. நடை, 3. ஊண் , 4. சாவு , 1. சாவு , 2. அரசு , 3. ஊண் , 4. துயில் , 
5. அயில் . தந்தை 1. நடை , 2. ஊண் , 5. நடை . கோழி 1. அரசு , 2. ஊண் , 
3. சாவு , 4. துயில் , 5. அரசு . 

3. துயில் , 4. நடை , 5. சாவு . 
( el ) கோழி , ( C ) வல்லூறு , ( - ) ஆந்தை . 

( C) ஆந்தை . ( எ) மயில் . ( ஓ ) காகம் . 


3. சாவு , 


5. சாவு . 


2. சாவு , 


5. சாவு . 


4. சாவு , 


அநுபந்தம் 


1588 

பஞ்சபக்ஷ பலாபலன்கள் 
பஞ்சபக்ஷி பலாபலன்கள் 


மன்னினு 


பூர்வபக்ஷம் 

கும் தன்மை , முக்கிய பயணமில்லை மொழி 
உண்டியின் பலன் - ( போசன மாசில் ந்தபின் னுண்ணுங் காலே . " 

நடையின் பலன் – வெற்றியுஞ சுக 
பதிவாழும் போனார் மீள்வார் போங்கவலை , 
காசினி வாழு மழைபொழியுங் களவு மில்லை முண் டாகும் வியாதியு மாற்றும் பின்பு , 
கதிர்விளையும் , பேசினிற் கன்னி போகும் மற்றய கருமந் தானு பயமுமிலை யகமும் 
பிணியுந் தீரும் பெண்பெறுவாள் , வாசி தாழா , உற்றதோர் கெடுதி காணார் பெரு 
செழும்பொன் வாணிபமாம் மன்னரை வெல் மழை யுண்டு தூரத் , துற்றவர் வரவுங் கூடக் 

சொல்லும்பின் னடக்கத் தோன்றில் . ” 
லாய் மாங்குயிலே . " 

அரசின்பலன் - ( செயமொடு சுகமு 
நடையின் பலன் - யோத்திரை யாயி 
னிலை குலையு மொன்னார் வெல்லா ரிருந்தி லோடு மழையு மற்பம் புவிதனிற் கலகமில்லை , 
போம் , காத்திர மில்லாக் கதிர்விளையும் கன் 
னியர் வாழ்க்கை நன்றாக , மாத்திரை செல் இயல்பினாற் பெறலாம் வெற்றி லாபமும் 
லும் பொருள்கூடா வேட்கை தவிர்ந்து மண் 

நீடு மாகும் , பயம்விளை யாது நாளு மரசுதான் 
கூடா , சூத்திரஞ் சொன்ன படியாலே சொன் பறவை யாகில் . ” 

நீத்தி காயின் பலன் 
னார் பெரியோர் சுரிகுழலே . " 

உன்னிடிற் 
அரசின்பலன்- " அரசே செய்யிற் புலி 

பிணியு மல்லா லொருபிணி யதிக மாகும் , 
பேறா மரச சாலே பலனெய்து , முரசு மதி கெடுதி காணும் ,துன்னிய செஞ்சி றோடக் 

மழையோ வில்லை வைத்தன் 
ரும் வரிசையுடன் மூண்ட கருமந்தான்வில் தோன்றிடு புங்கஞ் செய்யும் , பன்னியே யுதிக் 
கும் பரிசும் பெரியோர் திறலிடுவர் பழைய 
பிணிபோம் பயமில்லை , புரையோங் களவுக் கும் பக்ஷி பயனுட னுறங்கு மாகில். " 

மாணத்தின்பலன் - நாவினில் லாப 
தான்காணும் போக்கு மில்லை புரிகுழலே .. ? 
தூங்கும்பலன் “ தூங்கு மாகினோய் 

முண்டு நல்ல தாங் கரும மெல்லாந் , தீவினை 
மாறு தூரம் போனார் தாமீளார் , ஆங்கே தரும சாவினில் விழுந்த பக்ஷ தனித்துவந் துதி 

படும்பற் றன்றிச் செய்யுநல் வினைக ளாகச் , 
நன்றாகா வரிவை வாழ்க்கைத் தாழ்வாகும் . ப்ப தாலே , பூவினிற் சிறந்த மாதே புகன் 
தீங்கே யல்லான் மழைபொழியாச் செந்நெல் 

றனர் புள்ளின் நூலே .17 
விளையாச் சிறுகுழியில் , ஒங்கிப் பணமுங் 
தாராதே யுண்மை யாக உரைத்தோமே . ” 

படுபக்ஷி 
மாணத்தின்பலன் - " அஞ்சு மாகிற் 

பூர்வபக்ஷம் ( பகலுக்கும் இரவுக்கும் ) 
சாவுசெலும் தொலையாப் பிணியுந் தானெய் 
தும் , நெஞ்சினினைந்த பொருள் கூடா நிதியுங் 

" இருளே போகசிவா என்னும் வாக்கி 
காணார் நிலைகுலைவர் , வஞ்சி நோயு மிக யத்தின் படி ( அ ) வல்லூறு - வியாழம் , சனி . 
வுண்டா மனையாள் வெறுப்பு மிகவிண்டாம் , ( இ ) ஆந்தை - ஞாயிறு,வெள்ளி . ( உ ) காகம், 
கஞ்ச மலசார் குழலாளே கருத்தா யுரைத்த திங்கள் . ( எ ) கோழி - செவ்வாய் . ( ஓ) மயில் - 
படியறியே. ” 

அபாபக்ஷம் ( பகலுக்கும் இரவுக்கும் ) 
அபாபக்ஷம் 

கூரியதோர் வேலோனே என்னும் 
உண்டியின்பலன் - கெடுதியு முடனே வாக்கியத்தின்படி ( அ ) கோழி - செவ்வாய் , 
காணார் கிளையுடன் வாழ்வு பேறாம் , கடுகிய இ ) வல்லூறு- திங்கள் . ( உ ) ஆந்தை - ஞாயிறு , 
பிணியுந் தீருங் கலகமோ சற்று மில்லை, ( எ ) மயில் - வியாழன் , ( ஓ ) சனி . காகம் . 
அடைமழை பெருக வுண்டா மகமேற நிற் புதன் , வெள்ளி . 

நக்ஷத்திரப்பக்ஷி -- ( பூர்வபக்ஷம் அபரபக்ஷம் இரண்டிற்கும் ) 
அசுவனி, பரணி , கிருத்திகை, ரோகணி , மிருகசீரிடம் வல்லூறு . 
திருவாதிரை, புனர்பூசம் , பூசம் , ஆயில்யும், மகம் , பூரம் ஆந்தை . 
உத்திரம் , அஸ்தம் , சித்திரை , சுவாதி , விசாகம் காகம் . 
அனுஷம் , கேட்டை , மூலம் , பூராடம் , உத்திராடம் கோழி . 
திருவோணம் , அவிட்டம் , சதயம் , பூரட்டாதி, உத்திரட்டாதி , ரேவதி மயில் . 


புதன் . 


அங்பந்தம் 


1589 


அம்சோற்பத்தி 


அம் சோற்பத்தி 


வியாசர் - பராசருக்கு மச்சகந்தியிடம் சூர்யன் . பச்சிமார பகன் - மிருதபன் . தரும 
பிறந்த விஷ்ணுவம்சம் . விதுரர் - மாண்ட சேகன் கவிஷ்டன் . விச்வன் 

மயூரன் . 
வ்யர் சாபத்தால் பிறந்தயமாம்சம் , சஞ்சயன் காலகீர்த்தி - சுபர்ணன் . 

. சுநகன் சந்திர 
என்னும் சூதன் - கவல்கணனுக்குப் பிறந் ஹந்தா . ஜானகு - சந்திரபிரமர்த்தன் , காசி 
தான் . கர்ணன் - சூர்யனுக்குக் குந்தியிடம் ராஜன் - தீர்க்கஜிஹ்வன் . கிராதன் - சந்தி 
பிறந்தவன் . கிருஷ்ணன் - தேவகியிடம் அவ பார்க்கமர்த்தனன் . வசுமித்ரன் - விஷான் . 
தரித்த திருமால் . சாத்யகி - சத்யகனுடைய பாண்டிய தேசாதிபதி - பலன் , பௌண்டர 
குமாரன் . கிருதவர்மா - ஹிருதிகன் குமாரன் . மாத்சியகன் - வீரன் , மணிமான் - 

. விருத்ரன் . 
துரோணர் - பரத்வாஜ வீர்யம் த்சோணி தண்டன் - குரோதஹந்தா. - தண்டதான் - 
யென்னும் பாத்திரத்தில் விழப் பிரகஸ்பதி குரோதவர்த்தனன் . ஜயத்சேகன் - காபேய 
யம்சமாகப் பிறந்தவர் . கிருபரும் கிருபியும் - புத்ரன் . அபராஜிதன் - காலகேயபுத்ரன் . 
கௌதம கோத்திரத்திற் பிறந்த சாத்வா நிஷாதன் - காலகேயபுத்ரன் . சிரேணிமான் - 
னென்பவருக்கு நாணல் தண்டில் இரட்டை காலகேய புத்ரன் . மஹோஜஸ் - அபீரு , 
யாகப் பிறந்த ஏகாதசருத்ராம்சம் . திருஷ்ட ஸமுத்ரசேகன் , இவர்கள் காலகேயபுத்ரர்கள் . 
த்யும்கன் - துரோணரை யழிக்கத் தனுசுடன் பார்வ தீயன் - குக்ஷி , சூர்யாக்ஷன் - கிருத 
யாகத்திற் பிறந்த அக்னி . நக்னசித் - பிரக னன் . ( மத்ரகன் , கர்ணவேஷ்டன் , சித்தார்த் 
லாத சிஷ்யன் . சுபலன் - நக்னசித்தின் குமா தன் , கீடகன் , சுவீரன் , சுபாஹு , மகாவீரன் , 
ரன் . உதிஷ்டிரர் - பாண்டுவிற்குக் குந்தி பாஹ்லீகன் , கிரதன், விசித்ரன் , சுரதன் , 
யிடம் பிறந்த தர்மதேவ தாம்சம் . வீமன் - நீலன் , சீரவாசஸ் , ருக்மி , ஜனமேசயன் , 
பாண்டுவிற்குக் குந்தியிடம் வாயு அம்சத்திற் ஆஷாடன் , வாயுவேகன் , பூரிதேஜஸ் , ஏகல 
பிறந்தவன் . அருச்சுதன் - பாண்டுவிற்குக் வ்யன் , சுமித்ரன் , வாடதானன் , கோமுகன் , 
குந்தியிடம் இந்திராம்சத்தாற் பிறந்தவன் . கரூஷன் , க்ஷேமதூர்த்தி , ச்ருதாயுஸ் , உத்வ 
நகுலசகாதேவர் ஷ மைத்திரியிடம் அச்விங் ஹன் , ப்ருஹத்சோன் , க்ஷேமன், அக்ர தீர்த் 
தேவாம்சத்தாற் பிறந்தவர்கள் , பிரதிவிந்தி தன் , குஹான் , மதிமான் ,) இவர்கள் குரோத 
யன் - யுதிஷ்டிரருக்குப் புத்திரன் . சுதசே வசர்கள் என்னும் அசுரக்கூட்டம் . கம்சன் 
நன் - வீமன் குமாரன் . சுருதகீர்த்தி - அருச் காலநேமி . தேவகன் - கந்தர்வராஜன் . 
சுநன் குமாரன் . சதாநீகன் - நகுலன் குமாரன் . அச்வத்தாமா - யமருத்ராம்சம் . சந்தனு 
சுருதசோன் சகாதேவன் குமாரன் . கடோற் புத்ரர் - அஷ்டவசுக்கள் , சகுனி - த்வாபர 
கசன் - வீமன் குமாரன் , 

யுகாம்சம் . சாத்யகி - சப்தமாத்ருகாம்சம் . 
சிசுபாலன் - இரண்யகசிபு . சல்லியன் - துருபதன் , கிருதவர்மன் , விராடன் , இவர் 
ஸம்ஹிலாதன் . திருஷ்டகேது - அநுஹ்லா 

அதுஹ்லா கள் மருத்துகணாம்சம் . த்ருதராஷ்டிரன் 
தன் . தருமன் - திதி புத்ரனாகிய சிபி . பகதத் அரிஷ்டையின் குமரனான ஹம்சனென்னுங் 
தன் - பாஷ்கலன் . கேகய தாசாதிபதிகள் - காந்தருவன் . பாண்டு - சப்தமாத்ருகாம்சம் . 
அயசிரன் , அச்வசிரன் , அயசங்கு , ககன விதுரர் - தர்மதேவ தாம்சம் . துர்யோ தனன் 
மூர்த்த , வேகவான் முதலியோர் . அமிதௌ கலியம்சம் . யுயுத்சு, துர்முகன் , துச்சகன் 
ஜஸ - கேதுமான் , உக்ரசேநன் - ஸ்வர்பானு . ராக்ஷஸாம்சம் . அபிமன்யு - வர்ச்சஸ் என்னும் 
அசோகன் - அச்வன் . ஹார்த்திக்யன் - அச் சந்திரபுத்ரன் . சிகண்டி - ராஷஸன் . இளம் 
வபதி . . தீர்க்க பிரஞ்ஞன் - வ்ருஷபர்வா . பஞ்சபாண்டவர் - விச்வதேவர் கூட்டம் . 
சாளுவன் - அஜகன் . ரோசமாகன் - அச்வ ப்ரத்யும் நன் - சநத்குமாரரம்சம் . கோபிகை 
க்ரீவன் . பருகத்ரதன் - சூஷ்மன் . சேநா கள் - அப்சரசுகளினம்சம் . ருக்மணி - லஷ்மி . 
பிந்து - துகண்டன் . 

துக்ஷண்டன் . சுபாகு ஹரன் . திரௌபதி இந்திராணியம்சம் . குந்தி 
பாஹ்லீகன் - அஹான் . முஞ்சகேசன் - நிசக் சித்தி . மாத்ரி - திருதி . காந்தாரி - மதி . 
திரன். தேவாதிபன் - நிகும்பன் . பௌர 1. விஷ்ணு சாக்ஷச மன்வந்தரத்தில் 
வன் - மஹாசுரன் . சுபார்சவன் - குபடன் . | முதல் சதுர்யுக கிருதயுகத்தில் - தருமருக்குப் 
பார்வதேயன் - கபடன் . பிரகலாதன் - சல புதல்வராய் நரநாராயணராகப்பிறந்தார் . 2 . 
பன் . சந்திரவர்மா - சந்திரன் . ரிஷிகன் - வைவசு தமன்வந்தரத்தில் 

வைவசு தமன்வந்தரத்தில் முதல் சதுர்யுக 


அங்பந்தம் 


1500 


சுவதேசாசார விவகாரம் 


4 


கிருத யுகத்தில் அத்திரி முனிவர்க்கும் கங்காம்சம் . தேவகர் - கந்தர்வ ராஜாம்சம் . 
அநசூயைக்கும் தத்தாத்ரேயராகப் பிறந் பீஷ்மர் - வசு அம்சம் . விராடன் - சப்தம 
தனர் . 3. நான்காவது சதுர்யுக கிருதயுகத் ருத்துக்களம்சம் . துரியோதனன் - கலி அம் 
தில் நாசிங்காவதாரம் . 4. திரேதாயுகத்தில் சம் . சராசந்தன் - விப்ரசித்தி அம்சம் . கம் 
வாமனாவதாரம் . 5. பத்தொன்பதாவது சதுர் சன் - காலநேமி அம்சம் . கேசி - அயசிரசி 
யுகத்தில் வரும் திரேதாயுகத்தில் பாசுராமர் , னம்சம் . அரிஷ்டன் - பாணாசுரனுடைய 
இராமர் . 6. இருபத்தெட்டாவது சதுர்யுக அம்சம் , சுவர்ச்சாக்கியன் - புதனம்சம் . சிக 
துவாபரயுகத்தில் கீர்ஷ்ணார்ச்சுநர்கள் . பல ண்டி - இசாக்ஷசாம்சம் . பிரத்யும்நன் - சநற் 
தேவர் - ஆதிசேஷன் . அருச்சுநன் - நரன் குமாராம்சம் . துருபதன் - வருணாம்சம் . 
சந்தனு - சமுத்திராம்சம் . சந்தனுதேவி திரௌபதி - இலஷ்மி அம்சம் . 


சுவதேசாசார விவகாரம் 
இவை தற்காலத்தில் நடப்பதாகிய 

ஜாதிப் பட்டப்பெயர்கள. 


நாயுடு 


வை 


பொந்திலியர் , இராஜபுத்ரர் , சித்திர குயவர்க்கும் உடையார் பட்டம் . தமிழ்நாட் 
காசர் , மொச்சிகள் , மராட்டியர் , மாதவ இச்சைநரில் ஆச்சாரியருக்கு நயினர் பட்டம் , 
வேதியர் , கவரைகள் , இவர்களுக்கு சாவு மற்றவர்கட்கு செட்டியார் முதலியார் பட் 
பட்டம் . கர்நாடக, மஹாராஷ்டிர மார்த்தவர் டம் . தமிழ் இடையர்க்குக் கோனூர் , பிள்ளை 
களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் , சாத்தாத யென்பன பட்டம் . வண்ணாருக்கு மேஸ்திரி 
வைஷ்ணவர்களுக்கும் , ஆசார்ய பட்டம். பட்டம் . சித்தர்க்கு , மூர்த்தி யென்பதும் ,, 
கவரைகள் , தெலுங்கு வேளாளர் . கம்மவாரு, சித்தர் என்பதும் பட்டம் , மலையாள நாட்டுச் 
வடுகிடையர் , வடுக தாசிபுத்ரர் இவர்களுக்கு சூத்திரர்க்கு நாயர் என்பது பட்டம் . 
பட்டம் . 

அகமுடையார் , தமிழ் சுவதேசத்தவர் தொழில்கள் - பிராம் 
இடையர் , கணக்கர் , வன்னியர் , பறையர் மணர்க்கு வேதம் ஓதல் , ஓதுவித்தல் , வேட் 
இவர்களுக்கு பிள்ளை பட்டம் . சிலவேதியர், டல் , வேட்பித்தல் , ஈதல் , ஏற்றல் . தற் 
சாத்தாத வைஷ்ணவர் , ஜங்கமர் , வீரசைவர் , காலத்திலே உழுவித்துண்ணல் , சேவகாவி 
இவர்களுக்கு ஐயர் பட்டம் . தென்னாட்டு ருத்தி . க்ஷத்ரியர்க்கு அரச சேவக விருத்தி . 

வசியர் , கோமட்டிகள் , பேரிசாதியர், பலிஜ இச்சாதியார் தற்காலத்திலரியர் . வைசியர்க்கு 
கவரைகள் , தெலுங்கு குயவர் , நாட்டுக் வாணிகம் , பசுக்காத்தல் , உழுது பயிரிடல் . 
கோட்டையார் , சாலியர் , சேண்டிரவர் ,சணப் சூத்திரர்க்கு முக்குலத் துளோர்க்கும் எவற் 
பர் , உப்புரவர் , பரதவர் , இவர்களுக்குச் சொழில் செய்தல் என்பர் . வேளாளர்க்கு 
செட்டிப் பட்டம் . தெலுங்கரில் வேளாண் உழுவித்துண்ணல், உழுதுண்ணல் . ஊர்ப் 
மரபினர் சிலர்க்கும் , தமிழ் வேளாளர் சிலர்க் புரோகிதன் பஞ்சாங்கம் சொல்லுதல் , பூசாரி 
கும் பெட்டிகள் பட்டம் , வன்னியர் சில காளிகோவில் , கிராமதேவதை பூசை செய் 
இடங்களில் கௌண்டர் , நாயகர் , படை பவன் . கணக்கன் 

பவன் . கணக்கன் கிராமக்கணக் கெழுது 
யாச்சி , பிள்ளை , ராவு முதலியார் எனவும் வோன் . பணிச்சவன் ஊரில் பணிசெய் 
பட்டம் வகிக்கின்றனர் . கொண்டைகட்டி பவன் . கம்புகட்டி எரி ஆறு முதலியவற்றி 
கள் . துளுவவேளாளர் , பூவிருந்தவல்லி , லுள்ள நீரைக் கழனிகளுக்குப் பாய்ச்சு 
பொன்னேரி வேளாண் குலத்தவர்க்கும் , வோன் . வெட்டியாவான் - பறையறைபவன் , 
கைக்கோளருக்கும் சில தாசிபுத்திரருக்கும் பிணஞ் சுடுபவன் . இராஜ தண்டனைப்படி 
முதலியார் பட்டமுண்டு , சோழியர் , கார்காத் கொலை செய்பவன் . வண்ணான் ஊரிலுள்ளார் 
தார் இவர்களுக்குப் பிள்ளை என்ற பட்டம் . துணிகளை வெளுப்பவன் . நாவிதன் 

நியோகிப் பிராமணர் , க்ஷத்திரியர் முத ஷெளாஞ் செய்து சில இடங்களில் சுபா 
லியோர்க்கு ராஜுபட்டம் . வடகலை , தென் சுபங்களில் மங்கலவாத்யஞ் வாசிப்பவன் , 
கலை வைஷ்ணவர்க்கும் , பட்டு நூற்காரருக் மாலைகாசன் பூத்தொடுப்பவன் . இடையன் 
கும் ஐயங்கார்பட்டம் . அகமுடையார்க்கும் ஆடுமாடுகள் மேய்த்துத் தயிர் பால் நெய் 


அஙபந்தம் 


1691 


சுவதேசாசார விவகாரம் 


விற்பவன் . குயவன் மட்பாண்டஞ் சுபெவன் . இடங்களிலுள்ளார் மரவுரி , மரங்களின் இலை 
உப்புவாணிகன் உப்புவிற்பான் . கம்மாளர் களை ஆடைகளாக்கிக் கட்டிக்கொள்வர் . 
பொன் , இரும்பு , மரம் முதலியவற்றில் ஆஸ்டிரேலியாவின் சில பாகத்திலுள்ள 
பணிகள் முதலிய செய்வர். கொல்லர் இரும்பு பூர்வகுடிகள் புருஷர்க்கு யௌவநபருவம் 
வேலைசெய்வர் ; தட்டார் பொன்வேலை செய் வருகையில் முன் பல்லினைப் பிடுங்கிவிடுவர் . 
பவர் ; தச்சன் மாவினையாளன் ; கன்னூர் நீயுஜீலண்டில் சிலர் நரமாமிச பக்ஷணிகள் . 
பித்தளை , செம்பு முதவிய பாத்திரம் செய்ப ஸயாம் தேசத்தில் பிரசவித்த பெண்ணின் 
வர் ; சிற்பன் கருங்கல் தொழில் செய்பவன் . முன் பெருந்திக் கொளுத்துவர் . பர்மா 
செக்கான் எண்ணெய் ஆடுபவன் . சங்கறுப் தேசத்தவர் பச்சை குத்திக்கொளின் விஷப் 
போன் வளையல் செய்பவன் . மீகாமன் பூச்சிகளின் தொந்தரை யிராதென்று உடம் 
கப்பலோட்டுபவன் . ஆட்டுவாணிகன் ஊன் பில் பச்சை குத்திக்கொள்வர் . மெக்ஸிகோ 
விற்பவன் ; பறம்பன் தோல்வினைஞன் . தேசத்தவருள் சிலர் தங்கள் யுத்த தேவ 
உறைஞன் பொன்மாற்றுக் காண்பவன் . துன் தைக்கு நரபலியிட்டு நரமாமிசம் புசிப்பர். 
னர் துணிதைப்பவர். ( இவனை வள்ளுவன் தேச சௌந்தர்யங்கள்- நமது இந்து 
என்ப ). சான்றன் கள் விற்பவன் . சண்டா தேசமே அன்றி மற்றத் தேசங்களில் பெண் 
என் மாடு ஆடுகளைப் புதைத்து ஊர்க்கயலி கள் தேச ஆசாரத்திற்குத் தக்கவாறு அழ 
விருந்து வேலை செய்பவன் . வைரியன் கூத் குள்ளவர்களா யிருக்கின்றனர் ; அவர்களில் 
தாடுபவன் . பாணன் பாடல் பாடிப் பிழைப் பெண்களே அழகை விரும்புகின்றவர்கள் . 
பவன் . வாதுவன் குதிரை யோட்டுபவன் . 

அமெரிக்கா தேசத்துப் பழைய குடி 
பாகன் யானையோட்டுபவன் . சாபதி இரதம் களாகிய இந்தியப் பெண்களுக்குப் பரந்த 
செலுத்துபவன் . பண்ணைக்காரன் எர்த்தொ முகமும் , சிறிய கண்களும் , உயர்ந்த தவடை 
ழில் செய்பவன் . தாசி தேவாலயப்பணி களின் எலும்புகளும் , பருத்து நீண்ட ஸ்தனங் 
செய்பவள் . தடிமி விஷ சிகிச்சை செய் களும் அழகாம். 
பவன் . 

சீனதேசத்தின் வடபாகத்துப் பெண் 
நமபி , பட்டர் விஷ்ணு ஆலய பூஜகர் , களுக்குப் பரந்த மூக்கும் , பெருங் காதுகளும் , 
குருக்கண்மார் சிவாலய பூஜையுடன் ஆசார்ய உயர்ந்த தவடைகளும் அழகாம் . 
ராயிருப்பவர் . 

சீனாஜபான் - தேசத்தவர்க்குச் சரிந்த 
தேசாசாரங்கள் -- நாகபூர் முதலிய கண் அழகாம் . 
இடங்களில் ஆசீர்வதிப்போர் பாகை அங்கி கொச்சின் சீனு -தேசத்தவர்க்கு உரு 
முதலியன தரித்தே ஆசீர்வதிப்பர் . காசியில் ண்டையான முகம் அழகாம் . 
இடையர் வீட்டில் பிராமணர் தீர்த்த முண் 

சயாம் தேசத்தவர்க்கு - சிறு மூக்கும் , 
பர் . பின்னையும் ஜாதிபேத மில்லாமல் விச் விரிந்த முகமும் அழகாம் . ஆப்ரிகா தேசத்து 
வேச்வர பூஜையும் சகலரும் செய்வார்கள் . நீக்ரோவியர், மூர்கள் , காப்பிரியர்களுக்குக் 
ஜகந்நாதத்தில் எச்சில் தோஷமில்லை. மலை 
யாளப் பெண்கள் தாங்கள் புருஷரைப் மஞ்சள் நிறம் அழகு. அமரிக்கருக்கு தலை 

கறுப்பு அழகு , ஜாவா தீவிலுள்ளார்க்கு 
போல் கோவணந் தரிப்பர் . நாட்டுக்கோட் 

உயர்ந்திருப்பது அழகு . 
டைச் செட்டிகள் தம்வயதினும் மிக்கவரை 

மலையாளப் பெண்களுக்கும் தென் 
மணந்துகொள்வார்கள் . சாத்தாத வைஷ்ண 
வர்களும் , வடகலை ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்திரி நாட்டு இந்து பெண்களுக்கும்செவித்தொளை 

யெவ்வளவு பெரிதாயினும் அழகாம் . முகம் 
களும் , ஸ்மார்த்த வேதிய ஸ்திரீகளும் , சிவா 

மதிய பெண்களுக்கு வெண்பல் அழகாம் . 
சாரிய ஸ்திரீகளும் , சில பண்டார சந்ததி 

பிராணிகளின் சுவப்ாவம்- கிளி தவிர 
களும் , சில சந்நியாசிகளும் தலையை முண்ட 
னஞ் செய்து கொள்வர் . சீநதேசத்தவர்கள் வேறெந்தப் பணிகளும் அலகின்மேல் , அடிப் 
கிறிஸ்தவர்களைப் போலவும் , மகம்மதியரைப் பாகங்களை அசைக்கா. 
போலவும் முழங்காலிட்டுத் தேவனை வண 

மீன்கள் - வாயைத் திறந்து மூச்சு 
குவர் , தலைமயிர்ப் பின்னலிடுவர் . தங்கள் விடும் . ஆகாரத்தை மெல்லாது விழுங்கும்.. 
ஸ்திரீகளின் பாதங்களை வளரவிடா தடக் பாம்பின் வாயில் விஷப்பையும் , கல்லும் 

ஈக்களின் வயிற்றில் புழுக்க 
குவர் ஜப்பானியர் தங்கள் சிகைகளைக் கயிற் இருக்கும் . 
மால் அழுந்தக்கட்டுவர் . ஆப்பிரிகாவில் சில ளிருக்கும், 


அங்பந்தம் 


1592 


இருடிகளின் பரம்பரை 


பசுக்களுக்கு - வயிற்றில் கோரோச பாவம் . பூனைகளில் கடுவன் பெண் பூனை 
னம் உண்டு ; கஸ்தூரி மீருகத்தின் வயிற்றில் போட்ட குட்டிகளைத் தின்றுவிடும் . 
கஸ்தூரி யுண்டாம் . புழகுப் பூனையினால் பச்சோந்தி - பலவி தமான 

பலவி தமான வர்ணங் 
புனுகு என்னும் வாசனைப்பொரு ளுண்டாம் . களை யடையும் , பூரான் தோலுரிக்கும் . முய 
பல பிராணிகளின் வயிற்றிலும் கோரோச லுக்குக் கண்ணீமைகள் கிடையா. பிராணி 
னத்தை யொத்த ஒருவிதப் பொருள் உண்டு. களில் பல மூத்திரம் விடினும் மலவிசர்ச்ச 

ஒட்டகத்திற்கு - முதுகில் கொழுப்பு னம் செய்யினும் மண்ணால் மறைக்கும் . 
நிறைந்த ஒரு மோட்டுறுப்புண்டு, அன்றியும் தவளை வாய் திறந்திருக்கையில் சுவாசம் 
குடிக்க நீர்வேண்டாது பலநாள் பிரயாணம் விடாது . கொக்கு பக்ஷிகளில் கபடமுள் 
பண்ணும் . கோட்டான் கண்களை அசைக் ளது , ஆமைக்குப் பற்கள் கிடையா . கழதை 
காது . தலையை பல பக்கங்களிலும் திருப்பிக் பொறுமையுள்ள செந்து , குதிரைகளுக்குச் 
காணும் . நாய்க்கு ஸ்வஜாதி வயிரம் ஸ்வ கண்களில் கண்பாவை இல்லை . 


இருடிகளின் பரம்பரை 


பிரமன் குமரர் -1, மரீசி , 2. அத்திரி , | கண்டு , கு - ன் , மார்க்கண்டேயன் ; விதாதா 
3. ஆங்கீரஸன் , 4. புலத்தியன் , 5. புலகன் , குமரன் பிராணன் , குன் , வேதசிரசு , குமான் 
6. கிருது , 7. பிருகு , 8. நாரதன் , 10. தக் உசோன் . பிருகுவிற்கு இருசிகர் குமாரர் ; 
கன் , 11. ருசி , 12. சநபதி , 13. தரும தேவி கௌசிகை, மற்றொரு குமாரன் ஒளா 
தேவதை. 

வன் . 
1. மரீசி குமார் காச்யபர் , தேவி அதி 8. வசிட்டன் குமாரன் , சத்தி, கு - ன், 
தி, காச்யபருக்குத் துவாதசாதித்தர் பிறந்த பராசர் -குன் - வியாசர் , கு - ன் , சுகர் . 
னர் . 1. தாதா , 2. மித்ரன் , 3. அர்யமா , 9. நாரதன் இவனுக்கு தக்கன் சாபத் 
4. சக்ரன் , 5. வருணன் , 5. அம்சன் , தால் புத்ரர் இல்லை. 
7. பகன் , 8. விவச்வான், 9. பூஷா, 10. ஸ 10. தக்கன் இவன் வம்சம் பின்னர்க் 
விதா, 11. த்வஷ்டா , 12. விஷ்ணு, ஷ காண்க . 
காச்யபருக்கு - விவச்வான் குமாரன் . விவச் 11. ருசி இவன் குமாரி தக்ஷிணை . இவள் 
வான் குமாரன் வைவச்சுதமனு . 

( 12 ) புத்திரரைப் பெற்றாள் . ஷ ருசிக்கு , 
2. அத்திரி குமாரன் சந்திரன் - கு - ன் , கு - ன் . எச்சன் . 
புதன் , கு - ன் , புரூரவன் . 

1. மரீசி இவன் தேவி சம்பூதி , இவன் 
3. ஆங்கீரசன் குமாரர் பிரகஸ்பதி , குமாரியர் சிரேட்டை , பூரணை , திருட்டி , 
உதத்தியன் . உதத்தியனுக்கு தீர்க்க தமன் , கிரிசி, காச்யபன் . பூரணைக்கு விசயன் , பர்வ 
பரத்தாசன் குமாரர். தீர்க்கதமன் குமாரன் தன இரண்டு குமாரர் . இவர்களுள் காசிபரு 
கௌதமன் ( அவன் - கு - ன் ) சதாநந்தன், கு - ன் க்கு 66 கோடி இராக்கதர் . 
சாத்வந்தன் , கு - ன் கிருபன் . பாத்வாசன் , 2. அத்திரிக்கு தேவி அநசூயை ; இவன் 
கு - ன் , துரோணன் , கு - ன் , அசுவத்தாமன் . மக்கள் சுருதி , முன்பு , மாபன் , பாவசுருதி , 

4. புலத்தியன் , கு - ன் , விச்சிரவர் . சதி , சோமன் , சங்கதாவளன் , தத்தாத்ரேயன் , 

5. புலகன் , குமார் கின்னார் , கிம்புரு துருவாசன் . சத்யநேத்ரன் , அவ்வியன் , 
டர், கர்த்தமன் . 

ஆபோமூர்த்தி . 
6. கிருது குமார் வாலகில்லியர் 60,000 3. ஆங்கீரசன் தேவி ஸ்மிருதி ; இவன் 
வர் . 

குமரியர் அநுமதி , சிவாலி , கீர்த்தி , 
7. பிருத் குமார் , கவி , தாதா , விதாதா, இராகை, குகு . குமாரர் ஆக்னீ த்ரர் , பரதன் , 
கமலை , கவி யின் குமாரன் சுக்ரன் - சுக்ரன் சாபன் . 
குமரர் சண்டமார்க்கன் , துவஷ்டா , பத்திர 4. புலத்தியன் தேவி (பிரதி அல்லது 
கருமன் ; சுக்ரன் குமரியர் ஜேஷ்டை , தம்ஷ் சந்நதி ) குமாரர் - வேதவாகு , தங்காக்னி, ( தந் 
டிரி , தேவயானி, அரசை. ஜேஷ்டைக்கு தோத்னி ) திருடத்துதி , சந்ததி , கருத்தமன் ,, 
பலன் என்பவனும் சுரை யென்னும் ஒரு சயிட்ணு , வன்கபீவாசன் . கருத்தமன் குமா 
குமரியும் பிற தனர் . விதாதா குமரன் மிரு ரன் இளன் . விச்சிரவாவும் இவன் குமாரன் ,. 


V 


அநுபந்தம் 


14593 


இருடிசளின் பரம்பரை 


அரக் 


பின்னும் இவனுக்கு அகஸ்தியன் , விசிரவசு வர்க்கு 2 , சந்திரனுக்கு 17. தருமனுக்கு 10 , 
இரண்டு குமாரர் . அகஸ்தியனுக்கு தந்தோ வெகுபுத்ரர்க்கு 2 கொடுத்தனன் . 
கனி யெனவும் பெயர் . அகஸ்தியன் குமாரன் 

1. அங்கிரா - சுதா, சதி இவ்விருவ 
திரிதசி ; ஏ- ன் - சந்து தன் 

ரும் தேவியர் . கு - ர் பிதுர்க்கள் , அதர்வ ஆங்கி 
5. விசிரவசுவிற்கு கைகசி , புஷ்போத் ரசு எனும் வேதத்தவர் . 
கடை , இராகை இவர்கள் தேவிமார் . இவர் 

2. அரிட்டநேமி- அல்லது தாஷபன் . 
களில் கைகசியிடம் இராவணன் , கும்பகர் இவன் தக்ஷனுடைய 4 - பெண்களை மணந்த 
ணன் , விபீஷணனும் , புஷ்போக்கடையிடம் னன் . குமாரர் 16 - பெயர்கள் . 
மகோதரனும் , மகாபாரீசுவனும் , இராகை 

3. காசிபர் - இவர் தக்ஷனது ( 19 ) 
யிடம் கான் , தூஷணன் , திரிசிரன் என்ற பெண்களை மணந்தனர் . அவர்கள் 1. திமி , 2 
மூவரும் பிறந்தனர் . 

சாமை , 3 - சுரபி 4- தாமரை , 5 -முனி அல்லது 
3. புலகன் தேவி க்ஷமை , புத்ரர் கவி சனி, 6 -குரோதவசி , 7- இளா , அல்லது அது , 
லாசன் , சருட்ணு , கருத்தமன் , ஆசூரியன் , 

8 -சுாசை , 9 - அரிஷ்டை அல்லது வரை , 10 
கிம்புருஷர் , பேய் , பூதம் , சாபம் , சிங்கம் , காஷ்டை அல்லது விததை , 11 - தனு அல் 
புலி , ஒநாய் , கரடி முதலியன 

லது கத்துரு, 12 - அதிதி , 13 - திதி என்பவர் 
7. பிருகு தேவி கியாதி , குமாரன் தாதா ; ஜலசந்துகளைப் பெற்றாள் . 2 -சாமை - சுவா 

களாம் . மேற்கூறிய மனைவியரில் 1 -திமீ 
கு - ன் , பிராணன், கு- ன் , வேதசிரசு , ஷை பிரு பதங்களையும் , 3 - சுரபி - பசுக்கள் எருமை 
குக்கு மற்றொரு தேவி புலோமிசை, குமாரன் களையும் 4 -தாமரை - வல்லூறு, பாசி , திருத 
பிரமதிசுவன் , கு - ன் குரு , கு - ன் சநகன் , ராஷ்டரி, கழுகு, சுகி , சேரி , அநுசி , சுக்ரீவி 
கு- ன் உரூரவன் . இவன் சர்ப்பயாகஞ் செய்த 
வன் . ஷ பிருகு குமாரன் சியவனன் , இவன் வர் , அப்சரசுக்களையும் , 6 - கு போதவ சி . 

முதலியவரையும் , 5 -முனி - அமார் , முனி 
தேவி ஆருஷி , குமாரர் ஔரவர் , கு - ன் ருசி 

கழுதை , கடம்பை , தந்தசூக முதலிய சர்ப்பங் 
கன் , கு - ன் சமதக்னி , கு - ன் பரசுராமன் , 

களையும் , 7 - இளா -30 - புத்திரர்களையும் , விரு 
8. வசிட்டர் தேவியர் ஊற்சை, அருந் க்ஷம் செடி கொடிகளையும் , 8 - காதை 
ததி . குமாரர் சக்ரன் , சவான் , அநகன் , சுகோ கர் , நாகங்களையும் , 9- அரிஷ்டை - கந்தருவர் 
த்ரன் , ஊர்த்தவாகன் , பயன் , தாசன் , இரா கின்னார் , பசு , பக்ஷிகளையும் , 10- காஷ்டை 
ஜன் , காத்ரன் ; பெண்கள் , சுதபாவை , புண்ட அல்லது விநதை ஒரு குளம்புள்ளவைகளை 
ரீகை . ஷ வசிட்ட கு - ன் சத்தி , பௌத்ரர் யும் , 11 - தது -100 தானவரையும் , சத்ரு 
சுகர் . 

சேஷன் முதலிய பாம்புகளையும் , 12 - அதிதி 
9. சுகர் குமாரன் கிட்டினன் , பூதிச் முப்பத்து முக்கோடி தேவர்களையும், தவாத 
சிரவா , சம்பு , கவுரவன் , பிரபு ; பெண் , சாதித்தரையும் , 13 - FF - 66 கோடி அசுர 
கீர்த்திமதி, ஷ வசிட்டர் தேவியாகிய அருந் ரையும் பெற்றார்கள் . தருமப்பிரஜாபதியின் 
ததிக்கு ( 100 ) பிள்ளைகள் . இவர் குமாரரா தேவியரில் சுரபி என்பவள் ரோஹணி, கந் 
கிய சத்தியின் தேவி திரிசந்தி , குமாரன் பா தர்வி , விமலை , அலையென்னும் பெண்களைப் 
சர் , தேவி காளி . இ - கு - ன் வியாசர் ; தேவி இர பெற்றாள் . அவர்களுள் ரோஹணிக்குப் பசுக் 
ணியை , குமாரன் சுகர் ; தேவி வீரி . இச் கள் பிறந்தன . கந்தர்வி குதிரைகளைப் பெற் 
சுகர்க்கு ஐந்து புதல்வர் , ஒருபெண் கீர்த்தி சாள் . அநிலை உருண்டையான பழம் பழுக் 
மதி . கீர்த்திமதி அணுகனை மணந்து பிரம கும் 7 - வகை விருக்ஷங்களைப் பெற்றாள் . 
தத்தனைப் பெற்றாள் , பின்னும் வசிட்ட இரை - 3- பெண்கள் ; லதை , ருஹை , இவர் 
ருக்கு இஷர் , ஊர்சாதர் , ஊர்ஜர் , மது , மாத கள் செடி , கொடி , புல் , மூங்கில்களைப் பெற்ற 
வர் , சுசி , சக்ரவகர் , நபசர் , நபர் குமாரர்கள் . னர் . குரோதவசை மிருகி , மிருமந்தா , 

பிரமதேவர் புத்திரனாகிய தக்ஷனுத்து ஹரி, பத்ரமனஸ் , மாதங்கி , சார்த்தூலி, சவே 
அசிக்னி அல்லது பிரசூதி , அல்லது வைரணி தை , சுரசை என்பவர்களில் , மரு -மிருகங்களை 
தேவிமார் . இவனுக்கு அரியசுவர் , அபளா யும் , மிருகமந்தா - கரடி கவரிமான்களையும், 
சுவர் முதலிய ( 1000 ) குமாரர் , ( 6 ) பெண் ஹரி - குரங்குகளையும் , பத்ரமனஸ் - ஐராவதத் 
கள் . அந்த அறுபது பெண்களில் அங்கிரா தினையும் , மாதங்கி - யானைகளையும் , சார்த் 
வுக்கு 2 , அரிட்டநேமி அல்லது தாட்சபர்க்கு தூலி- சிங்கம் புலி சிறுத்தை முதவியவற்றை 
4, காசிபர்க்கு 13 , கிரிசுவா அல்லது திரிசாசு / யும் , ச்வேதை , திக்கஜங்களையும் , சுரசை 

200 


அநுபந்தம் 


1595 


இருடிகளின் பரம்பரை 


சங்கன் முதலிய நாகங்களையும் பெற்றாள் . அஷ்டவசுக்கள் 9. லச்சை ( முகூர்த்தை ) 
தனயுசுன் விக்ஷான் , பலன் , வீரன் , விருத்ரா குமாரர் முகூர்த்த தேவதைகள் , 10. மதி ( சன் 
சுரன், என்பவர்களைப் பெற்றாள் . காலை- கற்பை , வபு ) குமாரர் சங்கல்பர் . பின்னும் 
விசானன் . குரோதன், குரோதஹந்தா; சாந்தி - க்ஷேமத்தையும் , சித்தி - சுகத்தையும் , 
குரோதசத்ரு , காலகேயர் முதலியவரைப் கீர்த்தி - யசசையும் பெற்றனர் எனச் சிலபுரா 
பெற்றாள். 

ணங்கள் கூறும் . 
சுக்ராசாரியர்- ( அசுரபுரோகிதர் ) துவ க்ஷ தக்ஷன் இவர்களன்றி பூதன் (பூதா) 
ஷ்டா , அத்ரி, ரௌத்ரன் , கர்மி முதலிய என்னும் பிரமபுத்ரனுக்கு சதருபா , சுரபி 
வரைப் பெற்றான் . 

எனும் இரண்டுபெண்களைக் கொடுத்தனன் . 
விநதை - தார்க்ஷன் , அரிஷ்டன், நேமி, இவர்களுள் சதருபா , கோடிருத்ரரைப் பெற் 
கருடன் , அருணன் , ஆருணி , வாருணி முத றாள் . சுரபி 1 - ரைவ தன் , 2 - அசன் , 3 - பவன் , 
லியவரைப் பெற்றாள் . 

4 - வாமன் , 5 - உக்ரன் , 6 - விருஷாகபி , 7 - அசை 
கத்து - சேஷன் , அருந்தன் , வாசுகி , கபாத் , 8.அகிற்புத்யன் , 9 - வெகுரூபன் , 10 
தக்ஷன் , கூர்மன், குலிகன் முதலியவரைப் மகரன் , 11 - பாரிஷதாள் , 12 - கோரார் முத 
பெற்றாள் . 

லிய புத்ரரைப் பெற்றாள் பின்னும் இவன் 
முனியின் - குமாரர் பீமசேனன் , உக்ர பஞ்ச தாமேஷ்டையிடம் பூதங்களைப் பெற் 
சேநன் , சுபர்ணன், வருணன் , கோபதி , திரு றான் . 
தராஷ்டிரன் , சூர்யவர்ச்சஸ் , ஸத்யவாக் , அர் தக்ஷனுக்குச் சூதிவயிற்றில் 5000 கும் 
க்கபர்ணன் , பிரயுதன் , பீமன் , சித்ரா தன் , சர் பிறந்தனர் . இவர்கள் நாரத வுபதேசத் 
சாலிசிரஸ் , பர்சன்யன் , கலி , நாரதன் . தால் தவமேற்கொண்டனர் . ஷ தக்ஷனுக்கு 
( இது சுவாசிஷமன்வந்தர மென்று கூறப் வயிரினிடத்து அரியசுவர் என்கிற 5000 
பட்டிருக்கிறது .) 

குமரர் ; இவர்களும் நாரத உபதேசத்தால் 
காகி - கோட்டானகளைப் பெற்றாள் . தவசிகள் ஆயினர் . 
சேநி - பருந்துகளைப் பெற்றாள் . பாசி - கள் அஷ்டவசுக்கள் - இவர்கள் தருமன் 
ளிக்காக்கை , கழுகுகள் , திருதராஷ்டரை அன் புத்ரர் , 1. ஆபன் ( அயன் ) புதல்வர் , சிராந்த 
னங்கள் , சக்ரவாகங்கள் இவைகளைப் பெற் கன் . சிரமன் , வை தாண்டி , முனி. 2. துரு 
றாள் . சுசி - கிளிகளைப் பெற்றாள் .. வன் ( பு - ர்) காலன் , லோகப்பிரபாவன் . 

4. சிரிசாசுவன் - ( கிரிசுவா ) இவன் 3 , சோமன் ( பு - ன் ) வர்ச்சன் . 4. தான் 
தேவியர் அர்ச்சிசு, திக்ஷிணா இவர்களில் ( கு-ர் ) சிசிரன் , பிராணன் , ரமணன் , திரவி 
அர்ச்சிசிடம் கிரிசுவாச்சுவன் , தூம்ரகேசனும் ; ணன் , ஊ தஹவ்யன் . 5. அணிலன் தேவி 
திவிணாவிடம் , வேதசிரசி , தேவன் , வயி சிவை ( கு-ர் ) அவிஞ்ஞாதகேதி , மனோஜவன் , 
னன் , மது என்பவர்களும் பிறந்தனர் . புரோசவன் . 6. பிரத்தியூஷன் ( கு -ர் ) தேவ 

5. சந்திரன் - கிருத்திகைமுதல் ( 27 ) லன் , பிரஜாதான் . 7. பிரபாசன், ( கு - ன் ) 
நக்ஷத்ரங்களை 

மணந்தனன் . இவர்களுக்கு விச்வகர்மன் ; விச்வகர்மன் குமாரன் துவஷ்டா; 
அநேக புத்ரர் பிறந்தனர் . 

( தேவதச்சன் ) குமரன் விச்வரூபன் . 8. அத 
6. தருமனுகீது - 10 பெண்களைக்கொலன் இவன் தேவியர் கிர்த்திகையின் பெண் 
இத்தனர் . அவர்களுள் 1 பானு அல்லது கீர் கள் அறுவர் . குமாரர் தெய்வ சேநாபதி, 
என்பவள் வேதபுருஷன் , இந்திரசேனன் நைகமேயன் , விசாகன் , சாகன் . 

( மற்றொரு 
எனுங் குமாரரைப் பெற்றாள் . 2 , லக்ஷ்மி புராணம் ) 1. துரோணன் தேவி . அபிமதி, 
அல்லது அம்பை , சிரத்தை குமாரர் வித்யோ குர் அரிட்டம் , சோகம் , பயம் . 2. பிராணன் 
தனன் , மின்னல் , இடி முதலியன . 3. திருதி தேவி , உற்சவதி , கு - ர் , சகன், ஆயுசு , புரோ 
( அல்லது குபு ) குமாரர் சங்கடன் , கீகடன் . சவன் . 3. துருவன் தேவி , தரணி , கு - ன் 
4. மேதை - ( புஷ்டி , ஜாமி ) குர் , துர்க் புராணங்கள் . 4. அர்கள் . தேவி , அசனை 
காபிமான தேவதைகள் , சுவர்க்கன், நாக குமார் ஆசைமுதலியன . 5. அக்னி தேவியர் 
வீதி . 5. புஷ்டி - ( துஷ்டி , விசுவா ) குமா சோர்த்தாறை , கிருத்திகை, குர், திரவிண 
பர் விசுவதேவர். 6. சிரத்தை (சாத்யா, கன் , ஸ்கந் தன் , விசாகன் , 6. தோஷன் தேவி 
மேதை) குமாரர் சுருதம் , சாத்யகணம் 7. சாவரி , கு - ன் சிஞ்சுமான். 7. வாஸ்து தேவி 
கிரியை (மருத்துவதி) தண்டம் , மருத்துவான் , அங்கிரசி , குன் விசுவகர்மன் , 8. விபாவச , 
மருத்துவர் . 8. புத்தி - வசு , கு - ர் போதம் , தேவி உஷா, கு - ர் வியுஷ்டி , சோசஸ் , ஆத 


அநுபந்தம் 


1595 


புலத்தியர் மரபு 


பன் . ஆதபன் குமரன் பஞ்சயாமம் , தரன், 

காசிபர் 

குமாரர் கருடன் , சம்பாதி 
தாய் தூமரை, துருவன் தாய் பிரமவித் ; ( கு - ன் ) சுபார்சுவன் , ( கு - ன் ) கும்பி , குமாரன் 
சோமன் தாய் மனஸ்வினி, அஹஸ் தாய் - ரதை , பிரலோபன் , குமாரர் கங்கன் , கந்தான் . 
அகிலன் தாய் சுவாசை ; பிரத்யூஷன் தாய் 

சுக்கிரன் - குமாரி ஜேஷ்டை , சுரை , 
பிரபாதை ; ப்ரபாஸன் தாய் யோகசித்தை, குமாரன் அதர்மன் ; தேவி நிருதி . குமாரர் 
இவ்வாறுங் கூறுப . 

ராக்ஷஸர் பயன் , மகாபயன் , மிருத்யு . 
வன்னி - தேவி , சுவாகை ; குமாரர் பாவ 

தேவருஷி - தேவி சுபகை ; இவள் 
கன் , பவமானன்,சுசி . இத்திக்கள் 

முறையே அதிபாகு , ஹாஹா , ஹூஹூ , தும்புரு 
அரிணித்தி, மின்னின் தி , வடவைத்தீ . மேற் முதலிய கந்தருவரையும் , அலம்புசை , மிச்சு 

கேசி , வித்யு த்பர்ணை , திலோத்தமை , அவணை, 
கூறிய தீக்கடவுளர் ஒவ்வொருவரும் ( 15 ) புத் 
ரராக (45 ) குமாரரைப் பெற்றனர் . இவர்கள் ரக்ஷிதை, ரம்பை , மனோமை , கேசினி , 
பாட்டன்மாருடன் கூடி (49) அக்னி பேதம் . சுபாஹு , சுரதை, சாசை , சுப்ரியை முதலிய 

அப்சரசுக்களையும் பெற்றாள் . 
கௌதமர் தேவி அகலிகை ; குமா ஷ தருமப்பிரசாபதிக்கு சாமன் , காமன் , 
ரன் , சதாநந்தர் . 

ஹர்ஷன் பிறந்தனர் . இவர்களுள் சாமன் 
வெருடதர் - தேவி சுவதை ; குமரி தேவி பிராப்தி , காமன் தேவி ரதி , ஹர்ஷன் 
மேனை , வைதரணி . 

தேவி நந்தை . 
மலையாசன் - தேவி மேனை ; குமாரர் ருத்பன் - புத்ரர் , 1. மிருகவ்யா தர் , 
மைநாகம் , இரவுஞ்சம் , கங்கை , உமை . 

2. ஸர்ப்பர் , 3. நிருருதி , 4 , அஜைகபாத் , 
மேரு -- மனைவி தரணி ; குமரர் மந்திரி , 15. அகிர்புத்னியர், 6. பினாதி ,7. தகனர் , 
ஆயதி , நியதி , வேலை , சமுத்திரம் தேவி 8. ஈச்வார் , 9. கபாலி , 

11. பகன் . 
வேலை ; குமரன் சாவன்னி . தாதாதேவி நியதி . 

பிராதை - இவள் குமரியர் அனவத்யை , 
வர்ச்சன் ( கு - ர் ) இப்பியன், நயித்ரு 

மனு , வம்சை , அசுரை , மார்க்கணப்ரியை , 
வன் . இவர்களில் இப்பியன் குர். இப்பியர் , 

அரூபை , சுபகை , பாசி ; குமரர் சித்தன், 
நயித்ருவன் ( கு - ன் ) குண்டபயிரவன் . 

பூர்ணன் , பர்ஹிஸ் , பூர்ணாயுஷ் , பிரம்மசாரி , 
வியாழன்- குமாரன் கஜன் . சகோதரி பதிகுணன், சுபர்ணன் , விச்வாவசு, பானு, 
யோகசித்தை 

சுசந்திரன் . 
பிராசீன பரிசு -- தேவி சாவன்னி ; அருணன் - தேவி சேமி , குமார் சம் 
குமாரர் பிராசேதர் முதலிய பதின்மர் . 

பாதி, சடாயு . 


10. ஸ் தாணு, 


புலத்தியர் மரபு 
இராக்ஷஸோற்பத்தி. 


பிரமன்- குமாரர் இயக்கர் , இராக்கதர் . சுமாலி - கேதுமதி அல்லது வாசவி 

இயக்கனுக்குக் கேதி , பிரகேதி என லோசனையை மணந்து விகடன் , பிரகத்தன் , 
இரண்டு குமாரர். கேதி காலன் தங்கை காலகார்முகன் , பாசகன்னன், செயகம்பன் , 
யாகிய பயையை மணந்து வித்யுத்கேசனைப் தண்டகன் , சங்கிருதி , தூம்ராக்ஷன் , பிரசங் 
பெற்றான் . ( மின்னுக்கேசன் ) இவன் சல கன் , சுபாரிசன் , கைகசி , கும்பீனசி , புஷ் 
கடங்கடையை மணந்து சுகேசனைப் பெற் போத்கடை முதலியவரைப்பெற்றான் . மாலி 

சுகேசன் ( கிராமணி குமரியாகிய ) வசுதை என்பவளை மணந்து நீலன் , அனலன் , 
தெய்வவதியை மணந்து மால்யவான் , அரன் , சம்பாதி முதலியவரைப் பெற்றான் . 
சுமாலி, மாலி இவர்களைப் பெற்றான் . இவர் பிரம புத்ரராகிய புலத்தியர் திரண 
களுள் மால்யவான் சுந்தரியை மணந்து வச் பிந்து முனிவர் குமாரியாகிய தேவவரு 
சிரமுட்டி , யஞ்ஞகோபன் , காலன் , நிருகன் , ணியை மணந்தனர் . இவர்க்கு ஒளிபிளை 
மத்தன் , விரூபாக்ஷன் , உன்மத்தன், துன் யென மற்றொரு தேவியு முண்டு. 
முகன் , அனலை, சுதகத்தன் , நியாயகோபன் இவர் குமாரர் விச்சிரவா . விச்சிரவா 
முதலிய புதல்வரைப் பெற்றான். 

குமாரன் மயன் . விச்சிரவா புட்போத்கடை , 


முன் . 


அஙபந்தம் 


1586 


சுரிய வமசம் 


காலை , ரேகசி , தேவந்தினி இவர்களை மணந் தன், சகுரன் , பலி , விருஷபர்வா , பிரபு , 
தனர். இவருக்குப் புட்போத்கடையிடம் அயோமுகன் , சம்பான் , கபிலன் , வாமான் , 
கான் , மகோதரன் , மாரீசன் , பிரகதத்தன் , விச்வாநான் , புலோமன் , வித்ராவணன் , 
கும்பீனசி பிறந்தனர் . 

சுவர்ப்பானு , மஹாசரன் , விப்பிரசித்து , 
கேகசிமிடம் இராயாக , 

குமபகா அசிலோமன் , கேசி , துர்ச்சயன் , அயசிரன் , 
ணன் , விபீடணன் , சூர்ப்பநகை பிறந்தனர் . அச்வசிரன் , அசவசங்கு , ககணமூர்த்தா , வேக 

காலையிடம் திரிசிரா , தூஷணன் , வித் வான் , கேதுமான் , சுவர்ப்பானு , அச்வன் , 
யுத் , சிவுகன் இவர்கள் பிறந்தனர் . இவர்க் அச்வபதி , அஜகன் , சூஷ்மன் , துகுண்டன் , 
கு . தேவவந்தியிடம் குபேரன் ( அளகேசன் ) இக்ஷபாத் , ஏகசக்ரன் , விருபாக்ஷன் , ஹரன் , 
பிறந்தான் . 

அஹான் , நிசந்திரன் , நிகும்பன் , குபடன், 
சூர்ப்பநகை காலம் கயன மணந் கபடன் , சரபன் , சலபன் , சூர்யன் , சந்திர 
தாள் . இராவணன் மந்தோதரியை மணந்து மஸ் , ஏகாக்ஷன் , மிரூதபன் , பிரலம்பன் , நா 
மேகநாதன் , அதிகாயன் , அஷகுமான் இவர் ஹன் , வாதாபி சத்ருதபான் , சடன் , கவிஷ் 
களைப் பெற்றான் . 

டன் , வநாயு , தீர்க்கிஸ்பன் முதலியோர் . 
கும்பகர்ணன் - தேவி வச்சிரசுவாலை , க்ஷ அசுரர்களில் வைசுவாநான் , புலோமை , 
தீர்க்கசுவாலை ; இவள் விரோசகன் என்னும் காளிகை யென்பவர்களைப் பெற்றான் . க்ஷ 
அரக்கன் பேர்த்தி . 

தநுபுத்திரனாகிய விப்பிரசித்து , சிம்மிகை 
விபீஷணன் சுரமை யென்னும் காந்த யைக் கூடி சைமிகேயன் , ராகு , சல்லியன் , 
ருவ ஸ்திரீயை மணந்து திரிசடையைப் சுபலிபலன் , மகாபலன் , வாதாபி , நமுசி , 
பெற்றான் . 

வில்வலன் , சுவசுகுபன் , அரகன் , ராகன் , 
மயன் -- ஏமை யெனபவளை மணந்து சந்திரார்க்கமர்த்தனன் , சுசுந்திரன் , சந்திரஹர் 
துந்துபி , மாயாபி , மந்தோ தரி என்பவர்களைப் த்தா , சந்திரபிரமர்த்தனன் முதலியவரைப் 
பெற்றான் . 

பெற்றான் . 
காசபனை மணந்து இரண்ய 

சுாசை அல்லது மாயை காசிபரைக் 
கசிபு, இரண்யாக்ஷன் , சிம்மிகை என்பவரைப் கூடிச் சூரன், சிங்கமுகன் , தாருகன் , அசமுகி 
பெற்றாள் . அவர்களுள் இரண்யகசிபு என்பவர்களைப் பெற்றாள் . ஷ தது குமார 
கியாது என்பவளை மணந்து பிரகலாதன் , ரில் ஒருவனாகிய சுவர்ப்பானுக்குப் பிர 
அநுகிலாதன் , சமகிலாதன் , பாஷ்கலன் , சிபி பாவை யென்று ஒரு குமாரன் . ஷை தது 
என்பவர்களைப் பெற்றான் . 

புத்ரனாகிய புலோமன் குமாரி சசி . ( புலோ 
இரண்யாக்ஷன் - குமாரர் அந்தாகா மசை ) 
சுரன் , குருகரன் , சகுனி, பூதசந்தாபான் , 

சூரிய வம்சம் 
மகாநாதன் , 

காலநாபன் முதலியவர் . 
சமகிலாதன் - மதி யென்பவளைக் கூடி பிரமன் குமாரன் , மரீசி , கு . காச்ய 
நிவாதகவசர் , பஞ்சசேநன் முதலியவர்களைப் பன் . கு . சூர்யன் , கு . 1. வைவச்சுத மனு -- 
பெற்றான் . 

கு . 2. இக்ஷவாகு , கு . 3. விகுக்ஷி , கு . 4 . 
கிலாதன் தெமனி யென்பவளை ககுத்தன் , கு . 5. சுயோ தனன் , கு . 6. பிருத 
மணந்து வாதாபி , இல்வலன் , இல தெனென் வன் , கு . 7. விச்சுவகன் , கு . 8. அத்திரகன் , 
பவர்களைப் பெற்றான் . 

( யுவனாசுவன் அல்லது அசுவத்தி ) கு . 9. பிரக 
இலதன் - குமாரர் காலன் , சிபி, ஆயுஷ் தச்வன் , கு . 10. குவலயாச்வன் , கு . 11 . 

சுவனவன் , கு . 12. பிரமோதி , கு . 13. அரி 
அருகிலாதன் சூசமியை மணந்து யச்வன் , கு . 14. அதிகும்பன் , கு . 15. சாங்க 
பாஷ்கிலன் , மகிஷனிவர்களைப் பெற்றான் . தாச்வன் , கு . 16. கிருதாச்வன் , கு . 17. இர 

பிரகலாதன் - குமாரர் கும்பன் , விசோ ணாசுவன் , கு . 18. யுவனாசுவன் , கு . 19. மாந் 
சநன , நிகும்பன் முதலியவர் . 

தாதா ( மற்றொருவகை ) 2. இக்ஷவாகு , கு . 
விரோசநன் அரனை யென்பவளை ஆயோ தன் , கு . அரிநாபன் , கு . பிருது , கு . 
மணந்து பலியைப் பெற்றான் . பலி குமாரர் விஷ்டராசுவன் , கு . இந்திரன், கு . யுவனா 
பாணன் முதலிய நூற்றுவர் . 

சுவன் , கு . சிராவன் , கு . துந்துமாரன் ( குவல 
காசிபர் ததுவைக் கூடப் பல தான யாசுவன் ) கு . திரடாசுவனுடன் 100 புத்தி 
வர்கள் பிறந்தனர் . அவர்களாவார் திவிமூர்த்ார் , கு . அரியசுவன் , கு . நிகும்பன் , கு . அதி 


மான் . 


அநுபந்தம் 


1597 


சூரிய வம்சம் 


கும்பன் , கு . சாங்கதாசுவன், கு. கிருதாச்வன் , 71. உற்கன் , கு . 72 , வச்ரதாபன் , கு . 73 . 
அக்ஷரசுவன் , திருஷத்வதி- இவர்களில் கிரு சங்கணன் , கு . 74. வியுஷிதாசவன், கு . 75 . 
தாச்வன் , கு . இரணாச்வன் , கு . யுவனாச்வன் , விவசவஹன் , கு . 76. இரண்யநாபன் , கு . 
கு. மாந்தாதா என்ப . 9- வது எண்ணில் பிரக 77. புஷ்யன் , கு . 78. துருவசந்தி , கு . 79 . 
தசவன் - கு . திருடாச்வன் , கு . அப்பிரமே சுதரிசநன் , கு . 80. அக்னிவருணன், கு . 81 . 
யன் , கு . அரியச்வன் , கு . நிகும்பன் , கு . (சம்ப சீக்கிரகன் , கு . 82. மரு , இவர் கலாபக் கிரா 
வாச்வன் ) கு . அகுணாச்வன் , கு . யுவனாச்வன் , மத்தில் இன்றுந் தவஞ்செய்துகொண்டிருக் 
கு . மாந்தாதா, இவ்வாறு ஒரு புராணம் . கிறார் . மரு குமாரர் 83. பிரசுசுகர் , கு . 84 . 

16- வது எண்ணில் இருதாச்சுவன் - கு . சுசந்தி , கு. 65. அமர்ஷன் , கு . 66. சகஸ் 
17. பிரீட தச்வன் , கு . 18. அரியச்வன் , கு . வான் , கு . 87. விச்வ பவன் , கு . 88. பிரகத் 
19. விசுமன் , கு . 20. திரிதன்வா. மாந்தாதா பலன் , கு . 89. போகதிரணன் , கு . 90. உரு 

நான்காம் போனாகிய வயிட்டுவைப் ஷிதன் , கு . 91. வச்சபிரீ தன், கு . 92. பிரதி 
பிரன் அல்லது அரண்யன் , குமாரன் , திரி வியோமன் , கு . 93. மனு , கு . 94. திவீகசு , 
தன்வா எனவும் ஒரு புராணம் கூறும் . 95. வாக்னிபதி , கு . 96. சகதேவன் , கு . 97. 

( சூரியவம்சத்தில்) தீரீதன்வாவம்சம்-- பிரகதச்வன் , 98. சுப்ரதிகன் , 99. மேரு 
20. திரிதன்வா , கு . 21. அருணன் அல்லது தேவன் , கு. 100. சு தக்ஷன் , கு . 101. இரக்ஷ 
சூரியலண்ணன் , கு . 22. சத்தியவிரதன் , கு . கன், கு . 102. அந்தரக்ஷகன் , கு . 103. சுத 
23. அரிச்சந்திரன் , கு . 24. லோகிதன் அல் பசு , கு . 104. அமித்ரசிது கு . 105. பிரகத் 
லது ரோகிதாச்வன் . இவனுக்கு உரோகி தன் , வாசி , கு . 106. பேரிகசு , கு. 107. தனஞ் 
அரிதன் என இரண்டு குமாரர் , அவர்களில் சயன் , கு . 108. இரணஞ்சயன் , கு . 109. 
உரோகி தன் குமாரன் 25. துந்து , இவனுக்கு சிரஞ்சயன் , கு . 110. சக்கியன், கு. 111 . 
வியசன் , சுவேதன் என இரண்டு குமாரர் . சுத்தாதரன் , கு . 112. பிரசௌசித், கு . 113 . 
அவர்களில் துந்துவின் குமாரன் 26. விசயன் , க்ஷத்ரகன் , கு . 114. இரணகன், கு . 15 . 
கு . 27. குருதன் அல்லது காருகன் , கு . 28. சுரதன் , கு . 116. சுமித்ரன் . 
விரதன் . அல்லது 29. விருகன் , கு . வாகு , 

19 - வது எண்ணில் மாந்தாதா-- இவனு 
கு . 30. சகான் , கு . 31.அசமஞ்சன் , கு . 32. க்குப் புருகுச்சன் , அம்பரீஷன் , முசுகுந் தன் 
அஞ்சுமான் , கு . 33. திலீபன் , கு . 34. பகீ 

என மூவர் குமாரர் . புருதச்சன் - நருமதை 
ரதன் , கு . 35. சுகதன் , கு . 36. சுருதன் , கு . யென்பவளை மணந்தனன் . இவன் குமாரன் 
37. நாபாகன் , கு . 38. அம்பரீஷன் , கு . 39. பிருகதச்வன் அல்லது திரிசதேசஸ் . இந்தப் 
சிந்துத்தீபன் , கு . 40. அயுதாயு , கு . 41. பிரகதச்வனுக்குச் சம்பூதி , திரிதன் வா என்ற 
இரிது பன்னன் , கு . 42. சாருவபூமன் , கு . இரண்டு குமாரர். அவர்களுள் சம்பூதி குமா 
43. சுதாசன் , கு . 44. சவுதாசன் , கு . 15. என் விஷ்ணுபிரவன் அல்லது மாலவிருத் 
அசுமாதன் , கு . 46. மூலகன் , 47. சதாதன் , தன் . இவன் குமாரன் வைட்டுவைப்பிரன் 
கு . 48. இளிபிளன், கு . 49. விருத்தசருமா , அல்லது அரண்யன் . திரிதன்வா. கு . திரயா 
50. விச்சுவகன் , கு . 51. திலீபன் , கு . 52. ருணி , கு . சத்யவதன். மாந்தாதா குமாரனா 
கட்வாங்கன் , கு . 53. தீர்க்கவாகு , கு . 54 . அம்பரீஷனுக்கு ஆச்வநன் , குமாரர் 
ரகு , கு . 55. அஜன் , கு . 56. தசரதன் , கு . இரதன் , அரிதன் , கு , அரீதன் . 
57. இராமன் , லக்ஷ்மணன் , பா தன் , சுத்துருக் 

வைவச்சுதமனு - குமாரர் 1. இடி 
னன் , இராமன் , கு . 58. குசன் , லவன் , கு . வான் , 2. சிபி , 3. நாபாகன் , 4. திருஷ்ணா , 
59 , அதிதி , கு . 60 , நிடதன் , கு . 

5. சையாதி , 6. நிரூகன் , 7. நரிஷ்யந்தன் , 
லன் , கு . 62. நபசு , கு . 63. புண்டரீகாக்ஷன் , 
கு. 64. சேமதன்வா, கு . 65.தேவாங்கன் , 8. கருஷன் , 9. இளை, 10 , பிரியவிரதன் . 

1. இலவாகு குமாரர் விருஷி , அயோ 
கு . 66. அகீனகு , கு . 67. சுகாசுவன் , கு . 
68. சுகன் , கு . 69. சந்திரகிரி, கு . 70. பானு தன் ; விருக்ஷிகுமாரன் , சகுனி. 

2. சையாதி-- குமாரர் உத்தானபாதன் , 
சித், கு . 71. சலுத்தாயு , கு . 72. வரதன் , 
( 66 - வது எண்ணில் அகீதைக்குப் ) பின் பூரிசேனன் , ஆகர்த்தன் , இவனிடம் ஆனர்த்த 
( அயோத்யா 

நகரமான்மியம் கூறுவது . ) வம்சும் பிறந்தது . நரிஷ்யத்தன் குமாரன் 
அவன் குமாரன் 67. குரு , கு . 68. பாரியாத் சித்ரசேகன் ; இவன் குமாரன் அக்னிவேசன் ; 
என் , கு. 69. பலன் , கு . 70. சலன் , .. இவனிடம் அக்னிவேச்ய தலம் பிறந்தது . 


61. அக 


அங்பந்தம் 


1588 


சந்திர வம்சம் 


3. நாபாகன் குமாரன் அம்பான் , விரதன் , கு . மன்யு , கு . பவகன் , கு . துவ 
கு . விரூபன் , கு . ரதீதன் , இவனிடம் பதீத ஷ்டா , கு . விரசன் , கு . சதசித். 
கோத்ரம் பிறந்தது . 

அக்னியித்ரன்-- சம்புத்தீவு ஆண்டவன் , 
41 - வது எண்ணிலுள்ள ஓரிதுபர்ணன் 2. மேதாத்ரி அல்லது இக்மசித் பிலகூத் 
குமாரன் மித்ரசகன் மதயந்தியைக் கூடி அச்சு தீவை ஆண்டவன் . 3. வபுஷ்மோன் , அல் 
மகனைப் பெற்றான் . இவன் குமாரன் நகு லது எக்யபாகு சான்மலித்தீவு ஆண்டவன் , 
லன் , கு . தயரதன் , கு . அதிரதன் , கு . விச்சு 4. சோதிஷ்மோன் அல்லது இரண்யரோமா 
வகன் , கு . கட்வாங்கன் , கு . தீர்க்கவாகு , கு . குசத்தீவு ஆண்டவன் , 5. திதிமான் அல் 
எது எனச் சில புராணம் கூறும் . 

லது கிருதபிருஷ்டன் கிரவுஞ்சத்தீவு ஆண் 
67 - வது எண்ணில் சுகாசுவனுக்குச் டவன் , 6. அவ்வியன் அல்லது மேதாதி 
சுகன் , பீஷணன் , சந்திராவலோகன் , குத் சாகத்தீவு ஆண்டவன் , 7. சவநன் புட்கரத் 
ராவலோகன் என 3 - குமாரர்கள் உண்டு . தீல் ஆண்டவன் . 
அவர்களில் சந்திராவலோகன் கு . தாரா 1. நாபி - இமயத்திற்குத் தென்பால் 
பீடன் , கு . சந்திரசிரசு , கு . பானுசித்சன் , கு . ஆண்டவன் , 2. அரி - நிடதத்திற்குத்தென் 
சதாய எனச் சில புராணம் கூறும் . 

பாலும், 3. விருதன் - மேருவைச் சுற்றிய 
9 - வது எண்ணில் பிருகதச்வனிலிருந்து விருத்தத்தையும் , 4. இரம்யன் - நீலமலைக்கு 
மாந்தாதாவரை இவ்வாறும் கூறுவர் . பிருக வடக்கும் , 5. இரண்மயன் - சுவே தமலைக்கு 
தசவன் , கு. திருடாச்வன், கு . அப்ரமேயன் , வடக்கும் , 6. குரு -சிருங்கவெற்புக்கு வடக் 
கு. அரியச்வன் , கு . நிகும்பன் , கு . சங்கதாச் கும் , 7. கிம்புருடன் - ஏமகூடத்திற்குத் தெற் 
என் அல்லது சம்பவாச்சுவன் , கு . அருணாச் கும் ஆண்டவர்கள் . 
வன் , கு . யுவனாசவன் , கு . மாந்தாதா . 

சுவாயம்புமனு கு . உத்தானபாதன் , கு . 
சூரியன் சாயையிடம் சாவர்ணிமனு , துருவன் , குமாரர் தரனியன் , சிட்டன் , தேவி 
சதி , தபந்தி , ருசை என்பவர்களைப் பெற் சுமதி . சிட்டன் - குமாரர் ரிபு 1. விருக 
ரன் . 

சாவர்ணிமனு குமாரன் மேருசா தேசன், விப்பிரன் , ரிபுஞ்சயன் , விருகலன் . 
வர்ணிமனு . 

1. ரீபு தேவி பிருகதி அல்லது புஷ் 
சூரியன் சாகையை மணந்து வைவச் காணி ; கு . சக்குசன் , கு . சாக்ஷ சன், குமார் , 
சுதமனு , இரேவந்தன் , யமன் , யமுனை என் சுசி , புரு , அக்னி , உக்ரன் , முனி , சுத்யும் நன் , 
பவர்களைப் பெற்றான் . ஷை சூரியன் பிர சத்தியமன் , அபிமன் , நிமகன் , உரு- ( 2) 
பையை மணந்து காலம் , பிரபாதன் என்ப 2. உருகு. அங்கன் . ( 3 ) சுமனசன் , உக்ரன் , 
வர்களையும் , ஷ சூரியன் இராக்னி யென்ப கிரீசன் , சாரன் , கயன் . 
விளை மணந்து இரேவந்தன் யமன் , யமுனை அங்கள் - கு . வோன் , தேவி சுமீதி 
யென்பவர்களையும் பெற்றான் என்பர் . கு . 4. பிருது , இவன் குமாரர் சூதர் , மாகதர் , 

சிகண்டி , விரதத்தன் , சுசீலன் . 
சுவாயம்புலனு சநததி 

பிருது குமாரி அவிர்த்தானி , குமா 
பிரமன் - கு . சுவாயம்புமனு , குமார் , ரன் அவிர்த்தானன் ; தேவி சிகண்டினி , கு. 
1. பிரியவிரதன் , 2 ... உத்தானபாதன் , 3. பிராசீனபர்சி ; தேவி சமுத்ரதனயை , கு . 
ஆகுதி , 4. பிரகதி ; ஷ 1. பிரியவிரதன் பிரசேதஸ் , இவனுக்குப் பத்துப் புத்திரர் 
குமாரர் 1. அக்னிமீத்ரன் 2. நாபி 3. மேதா தக்கன் முதலானவர். 
தரி , 4. வபுஷ்மொன் , 5. சோதிட்டுமான் , வைராஜன் - தேவி அகட்வலை , குமாரர் , 
6. திமான் , 7. ஆவ்யன் , 8. சவான் , நரு , பூரு , சதத்விமான் , தபஸ்வி , சத்யசித், 
9. அரி , 10. விருதன் , 11. இரம்யன், 12. கவி , அக்னிஷ்டோமன் , அதிராதரன் , அதி 
இரண்மயன் , 13. குரு . 

மன்யு , சுயேச்சன் . 
( 3) நாபியின் குமாரன் இடபன் , கு . 55 தேவி ஆக்னேயி . ஏ . அங்கன் , 
பாதன் , கு . சுமதி , ஏ. தேவதாசித், கு. தேவ சுமனல் , திருதி , ஆங்கிரஸ் , சாஜீ , கியாதி . 
திமுன் , க . பரமேஷ்டி, கு . பிரதிகர்த்தா , 

சந்திர வம்சம் 
கு . பூமர் , ஞ . உத்தேன் , கு . பிரஸ்தாவன் , 

விட , ஏ. பிருதுஷேணன் , கு . நந்தன் , சந்திரன் - கு . புரூரவன் , குர் . 1. ஆக , 
சேயன் , 3. தெராதன் , கு . சம்பிராட் , 2. நீமந்தன் , 3. அமவசு , 4. சிராயு அல்லது 
, கு . பிச்சாங்கு . மது , ரூ.வி தகதாயு , 5. ஒருதாயு அல்லது வசமந்தன் . 


அநுபந்தம் 


1599 


ஹேஹய வம்சம் 


1. ஆயு - குமாரர் -1 . ரஜி , 2. அரம் 

சாத்ததன்வா மரபு 
பன் , 3. நகுஷன் , 4. க்ஷத்சவிருதன் , 
5. அநேநஸ் . 

சாத்ததன் வா - இவன் யதுவம்சத்தவன் 
2. நதஷன் - குமாரர் 1. உத்தபன் , குமாரர் 1. அந்தகன் , 2. திவ்யன் , 3. இரு 
2. ஆயதி , 3. யயாதி , 4. யதி , 5. சம்யாதி . ஷ்ணி , 4. போஜன், 5. தேவமா விருதன் , 

6. பஜமாகன் , 7. கிருவர்மா , 8. பர்கினன் 
யயாதி வம்சம் 

9. விருஷ்டி , 10. யது . 
3. யயாதி- கு . துரஸ்வன் , கு . வக்னி , 

1. அந்தகன்- குமாரர் அச்வ வீடணன் , 
கு . கோபானன் , கு . காந்தன் , கு . துர்யசித் தான் , பஜமானன் , கம்பள பர்ஷன் .. 
தன், கு . திஷ்டயந்தன் , கு . குருத்தாமன் , 

குதான் - கு. விருஷ்ணி குமாரர் அன 
கு . ஆச்ரீதன் , குமாரர் , சோழன் , பாண்டி 

லன் , கபோதசோமன் . 
யன் கோளன் . 

அனலன் 

குமாரன் அபிசித், குமாரர் 
5. சம்யாதி கு . துருஹயன் , கு . 

ஆகுகன் , வசு , ஆகுதி ( பெண் ) ஆதகன் 
பப்புரு , கு . சேதுவன் , கு . அந்தன், கு.காங் குமாரர் தேவகன் , உகாசேநன் . தேவகன் 
தாரன் , கு . கர்மியன், கு .துகுதன் , கு . துருத் குமாரர் தேவவான் முதல் நால்வர் , தேவகி 
தமன் , கு . பிரசேதஸ் . 

முதல் எழுபெண்கள் . வசு , கு. ஆயுகன் , 
4. க்ஷத்ரவிரதன் குமாரர் , சகோத் 

உக்ரசேநன் குமாரர் கம்சன் முதல் எழுவர் . 
ரன் , குசன் , சுகோத்ரன்- குமாரர் , A. காச் 

காபாதசோமன் கு . சாந்தன் கு . 
யன் , குசன் . 

விலோமகன் , கு. நபன் அது , கு . ஆநகதுக் 
B. தருஸ்நமதன் 

துபி , குமாரர் ஆகுகன், இந்திரன் ( பெண் ) 

கு . சுநகன் 
சௌநகன் ; இவன் தவசியாயினான் . 

திரிமதி . கு . பஜமானன் , கு . போஜன் , கு. 
காசியன் - கு. தன்வந்திரி , கு . குவல 

ஹிருதிகன் . 
யாச்வன் , கு . அலர்க்கன் , கு . பார்க்கவன் , 

பஜமானன் - குமாரர் சகத்திரன் , அயு 
கு . பார்க்க பூமி . 

தாயு , ஆசகன் , பலவான் . 

விருஷ்டி - குமாரர் பிரசேகன் , சத் 
3. யயாதிக்குத் தேவயானியிடம் , யதி , 
யயாதி , சம்யாதி , ஆயாதி , உத்தபன். பயாதி பாசித் , சி . சிரி குமாரன் சத்யவந்தன் ; கு . 
க்குச் சன்மிஷ்டையிடம் துருகு , பூரு இர சாத்தகி . 
ண்டு குமாரர் . 

காதி வம்சம் 
யதுவால் யாதவ வம்சமும் , துர்வசு 
வால் , 
சோழ பாண்டிய வம்சமும் , துருகு 

சந்திரன் கு . புரூரவன் , ஏ . அமவசு 
வால் காந்தார வம்சமும் , பூருவால் பாஞ்சால அல்லது விஜயன் , கு . பீமன் , கு . காஞ்சான் , 
கௌரவ வம்சமும் , அணுவால் சௌவீர, மத் கு . சுகேத்ரன் , கு . சகுகன் , கு . சுமந்திரன் , 
தா , கேகய , அம்பஷ்ட வம்சங்களு முண்டா கு . அஜகன் , கு . பலகாசன் , கு . குசிகன். 
யின. 

கு . குசாம்பன் , கு . காதி . தசிகன் குமாரர் 

குசன் , குசநாபன் , அதூர்த்தன் , வசு . குச 
அணு வம்சம் 

நாபன் கு . காதி இவனுடன் ( 100 ) பெண் 
யயாதி கு . அணு கு . சபானலன் , கு . கள் ( இவர்களின் முதுகை வாயு முறித்தனன் ) . 
காலாநலன் , கு . சிருஞ்சயன் , கு . புரஞ்சயன் , காதி கு . விச்வாமித்ரன் . இவன் தங்கை 
கு. ஜகமேஜயன் , கு . மகாகாலன் , கு . மகா கௌசிகை நதியாயினள் . 
மனு , குமாரர் , தீதிக்ஷ . 
2. உசீநான் - குமாரர் 1. சிபி , நிரு 

ஹேஹய வம்சம் 
கள் , நவன் , திருமி , சுவிரதன் . சிபி குமாரர் , யயாதி ஏ . யது , குமார் நளன் , இரி 
வருஷதர்ப்பன், சுவீரன் , கேகயன் , மத்திரன் . பன் , ஸகஸ்ரஜித் , கோஷ்டன் , 

தீதிக்ஷ - கு . பலி , குமாரர் , வங்கன் , ஸகலரஜித் , 5. சதஜித் குமாரர் ஹே 
அங்கன் , களிங்கன் , புண்டான் , சுஹுநன் . ஹயன் , மகாஹயன் , வேனுஹயன் , ஹேஹ 

அங்கன் ஞ. திதிவாகான் , கு . தசர யன் 5. மரிஷ்மந்தன் , கு . கிருதவீர்யன் , 
கன் , உரோமபதன் , கு . அதிரதன் , விருஷ சு . கார்த்தவீர்யன் , குமாரர் ஞாசோன் , 
சேகன் , கு . விருஷசேரி பலியின் ( 36 ) வது ஜயத்வஜன் விருஷ்ணன் , மதன் , ஞான் . 
சந்ததியில் தன் கர்ணனை வளர்த்தவன் . ஜயத்வஜன் , மு . தானங்கள் : 


அநுபந்தம் 


1600 


பரத வம்சம் 


யது வம்சம் 

அநிருதன் . ததான் , கு . விருஷ்ணி , கு . அபி 

ஜித் கு . ஆஹகன் , குமாரர் தேவதரு , உக்ர 
யது குமாரர் 1 - சகத்ரசித் , 2 - குரோ சேநன் , தேவகுகு , குமாரி தேவகி . உக்ர 
ட்டு , 3 - நீலன் , 4 -சிகன் , 5 - ரகு . 

சேநன் கு . கம்சன் . 
சகத்ரசித் கு . சதசித் , கு . ஏகயன் , அல் கிருஷ்ணன் தேவியர் -- ருக்மணி , மித்ர 
லது கேகயன் , கு . தருமன் , கு . தருமநேத் விந்தை அல்லது காளிந்தி , சத்தியை , சாம்ப 
என் , கு . கிருதவீரியன் ; இவனுக்கு 500 புத் வதி , ரோகணி , சுசீலை ,சத்தியபாமை , லக் 
சர் , கு . சயத்துவசன், கு . தாலசங்கன் ; இவ மணை . குமாரர் , பிரத்யும்நன் , சாருதேஷ்ணன் 
னுக்கு 100 - புத்ரர் , கு . விருடன் , வீதிகோத் சுதேஷணன் , சாருதேஹன் , சுஷேணன் , 
ரன், விருடன், கு . விருடணன். வீதிகோத் சாருகுப்தன் , பத்ரசாரு , சகுவிந்தன் , சுசாரு , 
என், கு . அநந்தன் , கு . துச்சயன் . 

சாரு ; ஒருபெண் சாருமதி . 
தருமநேத்திரன் - 

- ( ய துவம்சம் ) கு . 
கீர்த்தி , கு . சஞ்ஞக்கினன் , கு . அயிட்டு, கு . 

( யதுவம்சம் மற்றொருவிதம் ) 
பத்திரசிரோமணி , கு . துத்தமன் , கு . தன யது கு . குரோட்டு , கு . துவசமி , கு . 
கன் , கு . கிருதவீரியன் , கு . கார்த்தவீர்யன் , மூர்த்தி , கு. விசங்கன் , கு . சித்திராதன் , கு . 
இவன் குமாரர் சூரன் , சூரசேநன் , விட்டுணி , சசிபிந்து , கு . பிரதிவியச்சு , கு . பிருதுகன் 
கிட்டினன் , சயத்துவசன் . 

மன் , கு . பார்க்கவன் , கு . பிருது , கு . பிருது 
கீட்டினன் -கு . மது, கு . வசணன் சத்தமன் , கு . உசன் , சிதரு , கு . கவசன் , கு . 
முதல் ( 100) குமாரர் ; அநந்தன் , கு . துர்ச் சாரவிருதன் , கு . உறுவியன் , கு . விதர்ப்பன் , 
சயன் . கு . சுப்பிரீதன் . 

குமாரர் உரோமபதன் , கிருதன் , கேசிகன் . 
குபோட்டு - ( யது குமாரன் ) கு . பிரச உசோமபதன் கு . பப்புரு, கு . விருத்தி , 
நாபன் , கு . சித்திராதன் , கு . சசிபிந்து ; இவ கு . சந்தன் , கு . விருதிசேய் , கு விச்சுவசமன் , 
னுக்கு ( 100 ) பிள்ளைகள் , அந்தகன் ; கு . சுயச் கு . சுமந்து , கு . நளன் , கு . சோதி , கு . சோதி 
சயன் , கு . இருதி , கு . உசன், கு . திரிதன் , ட்டுமன் , கு . வபுஷ்மோன் , கு . பிரமமேதி , 
கு . சுதேஷு , கு . மருங்கு , கு . மருத்து, கு . சீதான் , கு . விகாதன் , கு . கிருது , கு. 
கு . உருக்குமகவசன் , கு . விருத்து , கு . சியா குணி , கு . விருட்டுணி , கு . நிருவிருதி , கு . 

கு . விதர்ப்பன் , குமார், காதன் , தெசாகுனன் , கு . ஆரோகன் , கு சீமூதன் , 
கௌசிகன் . உரோமபதன் . காதன் , கு . குந்தி , கு , விகுதி , கு . பலாசுவன் , கு . நாவாசன் , 
கு . விருஷ்ணி, கு . திருஷ்டு, கு . நிதி , கு . 

கு . தயான் , கு . சகுனி, கு . காந்தி , கு , தேவ 
சாருகன் , கு . வியோமன் , கு . சீமூதன் , ரதன் , கு . தேவபக்ஷன் , கு. மது , கு. குரவ 
கு . விதருதி , கு . வீமரதன் , கு . நிவா தனன், சன் , கு . மனு , கு . புருகுச்சன் , கு . அஞ்சன் , 
கு . திரிரதன் , கு . சகுநன் , கு . நிரம்பன் , கு . சாத்து தன் , கு . விருஷணி. 
கு . தேவரதன் , ஞ . தேவன் அல்லது சுக 
கேத்ரன் , கு . புருஷன் , கு . புருஷோத்தமன் , 
கு . சாத்தன்வா ( இவன் இக்ஷவான் குமா பூரு ( இவன் யயாத குமாரன் ) , கு . பிரா 
ரியை மணந்தவன் ). உரொம்பதன் கு . பப் சீனன் , கு . அந்திசாரன், குமாரர் , சுமதி , 
புரு , கு . பூதி . யயாதி குமாரன் யது . யது எருது , அப்ரதிர தன் , சுமதி கு . துஷ்யந் 
கு . கோஷ்டன் , கு . சசிபிந்து , கு . பிரத தன் , கு . பாதன் , கு.- பமன்யன் , குமாரர், 
சாபன் , கு . ஜாமகன் கு . விதர்ப்பன் . விதர்ப் பிருகக்ஷத்ரன் , மகாவீர்யன் , நரன் , கர்க்கன் . 
பன் , குமாரர் குசன் , கிருதன் உரோமபாதன் , பிருகக்ஷத்சன் கு . அத்தி , குமாரர் , அஜமி 
கிருதன் கு . சாத்வதன் , சாத்வதன் குமாரர் என் , திவீமன் , பருமீளன் , அஜமீன் குமா 
போஜன் , அந்தகன் , தேவாப்ருதன் , விரு சர் பிருதிஷன் , நீலன் , இருடன் , ( இவனிடம் 
ஷ்ணி , திவ்யன், பஜி , பஜமாகன் . அந்தகன் கௌாவவம்ச உற்பத்தி ). பிருகனின் கு . 
குமரார் சுசி . பஜமாதன் , கம்பளஹர்ஷன் , பல்லா தன் , நீலன் , கு . பர்மாசுவன் , இவன் 
த்தான் . பஜமானன் , கு . போஜன் , கு . ஹிரு குமாரர் முத்கலன் , சிருஞ்சயன், காம்பிலன் , 
திகன் , குமாரர் சத்தனு, கிருதவர்மா. தேவ மிருசதிஷன் , யவீரான் , முக்கலன் குமார் 
மீடன் . தேவமீடன் , கு . ஞான் , கு வசுதே திவோதாசன் , அகலிகை, திவோதயன் , கு . 
வன் , கு . கிருஷ்ணன் , கு . பிரத்யும் கண்முக. விருகான் , ச திருபான் . 


பரத வம்சம் 


அநபந்தம் 


1601 


அதர்வணவேத பரம்பரை 


3 


விருஷ்ணி வம்சம் 

வீரியன் , சித்ராங்கதன் . விசித்ரவீரியன் 
விருஷ்ணி குமார் அந்தகன் , மீத்திரன் , 

குமாரர் திருதராஷ்டிரன், பாண்டு , 
சிதி , அகமித்திரன் . அந்தகன் குமாரர் கும 

ஷை திருதராட்டிரன் புத்திர துரியோ 
ரன் , பஜமாகன் . பஜமாகன் , கு . விரேதன் , 

தனன் முதல் ஏற்றுவர் . ( திருதராட்டிரன் 
கு . சூரன் , கு . சமி , கு . புரதிகேத்திரன் , கு . வன் லக்னன் . பாண்டு குமாசர் தருமன் , 

புதல்வரைக் காண்க ). துரியோ தனன் புதல் 
போஜன் , கு . கிருதி, கு . கிருதன்வா, கு . வீமன் , அருச்சுனன் , நகுலன் , சகாதேவன். 
தெய்வகன் , கு . சூரன் குமார் . வசுதேவன் 
சுருவிரதன் , சுருதகிர்த்தி . வசுதேவன் கு . 

தருமன் குமாரன் பிரதிவிந்தன் , வீமன் 
கிருஷ்ணன், சுருதவிரதன் , கு . சைத்தியன். சருதீசன் , நகுலன் கு . சதாகேன் , சகாதே 
சுருதகீர்த்தி கு . கேகயன். 

கு . சுதசோன் , அர்ச்சுநன் கு . அம் 
விருஷ்ணி கு . மித்திரன் , கு . சத்திரா தேவி மாத்திரை, கு . ஜகமேஜயன் , கு . சதா 

மன்யு , தேவி உத்தரை , கு . பரீக்ஷித்து, 
சித், கு . பிரசேகன் . 

னீகன் , கு . அதிசீமகிருஷ்ணன், கு . விச 
விருஷ்ணி கு . சிகி , கு . சத்யகன் , கு . க்ஷணன் , கு . பூரிசிரேஷ்டன் , கு . சித்திரா 
சாத்தகி , கு . சஞ்சயன், கு . குணி , கு . உகந் தன், கு . சுசித்ர தன் , கு . விருஷ்டிமந்தன் , 
தரன் , 

கு . அநமித்திரன் , கு . பிருச்சனி, கு . சுஷேணன் , கு . சுநீதன் , கு. நிருசக்ஷன் , 
குமாரர் சுவர்க்கன் , சித்திரகன் . 

5. சுகிலவன் , கு . ஷேமகன் முதலியவர் . 
விருஷ்ணி - குமாரர் சுமித்ரன் , யுதா 
சித் , யுதாசித் குமாரர் சிங் , அநமித்ரன் . 

இருக்குவேத பரம்பரை 
அநமித்ரன் குமாரர் நீம்மகன் , சிதி , வியாசர் . இவரிடம் பயிலவர் , வைசம் 
பிரசநீ. நிம்மகன் குமாரர் சத்ராஜித், பிரசே பாயணர் , சயமினி, சுமந்து . பயிலவரிடம் 
கன் . 

சத்ராஜித் குமாரி சத்யபாமை . சி இந்திரப்பிரமதி , பாஷ்களர் . இந்திரப்பிர 
கு . சத்யகன் , கு . சாத்தகி , பிரசநி குமாரர் மதியிடம் மாண்டுகேயர் , இவரிடம் சாகல்யர் ,, 
சீவபங்கன் , சித்ரகன் . சீவபங்கன் கு . அக் இவரிடம் வாக்யர் , மௌத்கல்யர் , சாலியர் , 
குரூரன். 

கோகல்யர் , சிரெர், சாதுகாரணர் . இவரிடம் 
சுவர்க்கன் கு . அக்குரூரன் , கு . பைங்கர் , வை தானர் , பாலகர் , விரசர் . 
தேவவான் , கு . பிருது , கு . விப்பிருது . 

எசுர்வேத பரம்பரை 
சந்திரன் கு . புரூரவன் , கு . ஆயு , கு . 
அநேகஸ், கு . சுத்தன் , கு . சுசி , ரஜசு , கு . 

வியாசர் . இவரிடம் வைசம்பாயனர் . 
திரிகந்து , கு . கிருதகிதேயன் ; இவன் வம்சத் இவரிடம் சாகர் , யஞ்ஞவல்கியர், இவரிடம் 
தவர் வேதியராயினர் . 

காணுவர் , மாத்யந்தனர் . 
சந்திரன் கு ... புரூரவன் , கு . ஆயு , கு . 

சாமவேத பரம்பரை 
அரம்பன் , கு . ரஸம்பன் , கு . கம்பீரன், கு . 
திருதன் ; இவன் வம்சத்தவர் வேதியராயினர் . வியாசர் . இவரிடம் சயமுனி, இவரிடம் 

இருடன் - (பாதவம்சத்தவன் ) கு . சவ் சுகவர்மா, ஆவந்தியன் . சுகவர்மா இடம் 
வருணன் , கு . குரு , குமாரர் பரீக்ஷித்து , இரண்யாபன் , பவுஷ்பஞ்சி . ஆவர்தியனி 
சுதனுல் , ஜஹ்தவன். சுதனுஸ் , கு . உபரி டம் உதச்சியர் . 
சாவசு , குமாரர் பிருகத்ரன் , குசும்பன் , மத் சயமுனியிடம் சுமந்து , இவரிடம் சுத 
சியன் , பத்யகன் , சேதிஷன் ; குமாரி சத்யன்வா. ஷ பவுஷ்பஞ்சியிடம் இலவுகாகுக்ஷி , 

இலங்காலன் , குல்லியன், குஷிதன் , குஷி . 
பீடுககான் - குமாரர் ஜராசந்தன் , ஷ இரண்யநாபனிடம் பிராச்சியன் , 
குசாக்கன் . 

சிருதன . 
ஜஹ்நவன் - கு . பிரதீபன் , குமார் 

அதர்வணவேத பரம்பரை 
தேவாபி , சந்தன , பாகலிகள் , பாகலிகன் , 
5. சோமதத்தன் , கு - ர் பூரி , பூரிசிரவன் , சுமந்து இடம் கபந்தன் , இவனிடம் பத் 
ஜவ்வியன் , 

தியன் , வேததரிசன் . வேததரிசனிடம் சாலக் 
சந்தன- இவன் தேவியார் பாரேதி , காவினி, பிருமவலி , மோதாதா , பிப்பிலர் 
( யோசனகந்தி ) குமாரர் பீஷ்மன் விசித்ர யனர் . 

201 


அஙபந்தம் 


1802 


வைஷ்ணவ குருபரம்பரை 


பத்தியனிடம் குமுதன் , சுருகன் , சா யின . அதனால் சைவப்பிராமணரும் நான்கு 
பாலி ; சுநகரிடம் பெப்பரு , சயிந்தவாயினர் . வகுப்பாராயினர் . இந்த ஆமர்த்தக மடத்தி 
சயிந்தவாயினரிடம் சவரன் . நக்ஷத்ரகல்பன் , விருந்து கலியுகத்தில் போக மோக்ஷப்ரதரா 
சாந்திரவர்க்கன் , ஆங்கீரசன் இம்மூவரும் கிய வியாபகசம்பு என்னும் மஹா குருவான 
அதர்வண வேதிகள் . 

வர் உண்டானார் . இராஜேந்திரசோழன் கங்கா 

ஸ்நானத்திற்குச் சென்றகாலத்துச் சைவா 
புராண பரம்பரை 

சாரியர்களைக் கொண்டுவந்து காஞ்சி சோழ 
வியாசர் . இவரிடம் அருஷணர் , இவ மண்டலத்தில் ஸ்தாபித்தான் . இம்மடல் 
ரிடம் திரையாரணி , சூதர் , காச்யபர், சாவ களில் பல ஸ்மார்த்த மடங்களாயின . (சித் 
ரணி , அகர்த்தவுருணர் , சிசுபாயனர் , ஆரீதர் . தாந்தசாராவலி ). 
சுகரிடம் , காச்யபர் , சாவர்ணி , அகர்த்தவிரு சிவமூர்த்தியினிடம் அருள் பெற்ற நால் 
ணர் , சிசுபாயனர் , ஆரீதர், சூதர் எனவும் வராகிய நந்திகள் சநகர் , சநற்குமாார் , சதந் 
கூறுவர் . 

தனர் , சநாதனர் என்பவராம் . இவர்களுள் : 
சைவ மடங்கள் 

1. சநகரால் சம்புசந்தானம் , மலைய 

மான் சந்தானம் என இரண்டாகிப் பின் 
பூலோகத்தில் ஜம்புத்வீபத்தின் நடுவி பலவாயின . 
லிருக்கும் மேருமலைக்குத் தெற்கில் இமய 2. சநற்குமாரரால் விஞ்ஞான தேவர் 
மலைக்குத் தென்புறம் பாரதவர்ஷம் எனப் சந்தானம் , மெய்கண்ட தேவர் சந்தானம் 
படும் . அப்பரதகண்டத்தில் தூர்வாஸமுனி என இரண்டாகிப் பின் பலவாயின. 
வரால் தாபிக்கப்பட்டது ஆமர்த்தகமடம் : 3. சநந்தனாால் சிவமண்ணிய தேவர் 
அந்த மடத்தில் கௌசிகர் , காச்யபாதிருஷி சந்தானம் , பாமதேவர் சந்தானம் , சிவா 
கள் தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபமான ஸ்ரீ கண்ட நந்தபோதர் சந்தானம் என மூன்றாகிப் 
பரமேச்வாரை யுபாசித்து ஆகமஞானம் பெற் பின் பலவாயின . 
றுணர்ந்தனர் . இவர்களுடைய சீடர்களான 4. சநாதனால் பிரமதேவர் சந்தா 
ஸனத்குமாரர் முதலிய நால்வரும் அம்மடத் னம் , சிங்கநாததேவர் சந்தானம் 
திலிருந்து பிரிவுப்பட்டுத் தனித்தனி நான்கு இரண்டாகப் பின் பலவாயின. 
மடங்களை யேற்படுத்தினர் . அவை மேற் 5. சிவயோகழனிவரால் வாமதேவ 
கூறிய ஆமர்த்தகமடம் , பணபத்திரம் , கோ முனிவர் சந்தானம் ஒன்றாய்ப் பின் பல 
எகி , புஷ்பகிரி இந்த நான்கு மடங்களுமாம் . வாயின . 
இவற்றுள் , 

6. பதஞ்சலிழனிவாரல் நிறைந்த நாய 
ஆமர்த்தகமடத்திற்கு - ஸநத்குமாரர் தலைவர் சந்தானம் பரவியது . இச்சந்தானத்தவர் 
வர் ; அங்கே கதம்ப விருக்ஷம் ; அவர் சந்ததி வாகீசழனிவர் . இவருக் காசிரியர் பாமா 
அந்த மடாதிபதிகளாயிருந்தனர் . 

னந்தமுனிவர் . 
பணபத்திரத்திற்கு - ஸநந்தர் தலைவர் ; 7. வியாக்ரபாதரால் சத்யோஜாத 
அங்கே வடவிருக்ஷம் ; அவர் சந்ததியார் அந்த தேவர் சந்தானம் ஒன்றாய்ப் பின் பலவாயின. 
மடாதிபதிகளாயிருந்தனர் . 

8. திருழலதேவரால் பிரமவேவர் , இந் 
கோளகிமடத்திற்கு ஸநாதநர் தலை திரதேவர் , விஷ்ணுதேவர் , உருத்திரதேவர் , 
வர் ; அங்கே ஜம்பூ விருக்ஷம் ; அவர் சந்ததி கந்துரு மகாவிருடிகள் , காலாக்னிருத்சர் , 
யார் அந்த மடாதிபதிகளாயிருந்தனர் . கஞ்சனூர் மலையமான் என எழுவகைச் சந் 
புஷ்பகிரிமடத்திற்கு - ஸநகர் தலைவர் . 

- ஸநகர் தலைவர் . தானமாய்ப் பின் பலவாயின . 
அங்கே அருச்சுனவிருக்ஷம் ; அவர் சந்ததியார் 
அந்த மடாதிபதிகளாயிருந்தனர் . 

வைஷ்ணவ குருபரம்பரை 
இம்மடங்கள் கோதாவரி நீரத்தில் தென்னாசாரிய சம்பிரதாய குருபரம்பரை 
சைவர்கள் வாசஞ்செய்து கொண்டிருந்த மந் 
திரகாளி யென்னும் பட்டணத்தைச் சூழ்ந் பெரியபெருமாள் , பிராட்டியார் , சேனை 
திருந்தன . ஸ்வாயம்புமது காலத்தில் ஒன் முதவியார் , நம்மாழ்வார் , ஸ்ரீமந் நாதமுனி 
சாய் ஆமர்த்தக மடமொன்றே ருஷிஸம்பிர கள் , உய்யக்கொண்டார், மணக்கால் கம்பி , 
தாயமா யிருந்தது . பின்பு ஸ்வாரோசிஷமது ஸ்ரீ ஆளவந்தார் , பெரியாம்பி , எம்பெருமா 
காலத்தில் அமர்த்தகமட முதலாக நான்கா னர் ; எம்பார் , பட்டர் , நஞ்சியர் , நம்பிள்ளை 


என 


அநுபந்தம் 


1603 


மத்வாசாரிய மடம் 


வடக்குத்திருவீதிப்பிள்ளை , பிள்ளைலோகாசாங்குசலஷ்மணசுவாமி , ஸ்ரீ ஸ்ரீநிவாசவே தாந்த 
ரியர் ,திருவாய்மொழிப்பிள்ளை, மணவாளமா சுவாமி , ஸ்ரீமந்நாராயணவே தாந்தசுவாமி , ஸ்ரீ 
முனிகள் . 

வீரராகவசுவாமி , ஸ்ரீசடகோபசுவாமி . 
ரகஸ்ய கிரந்த பரம்பரை 

பரகாலசுவாமி மடம் அல்லது 
உடையவர், எம்பார் , பட்டர் , நஞ்சீயர், 

பிரமதந்திரசுவாமி மடம் 
நம்பிள்ளை , வடக்குத் திருவீதிப்பிள்ளை, பிரமதந்திரசுவதந்திரசுவாமி , வேதாந்த 
பிள்ளை லோகாசாரியர் , கூறகுலோத்தம ராமா ரஜசுவாமி , பிரமதந்திரசுவாமி , ஸ்ரீகி 
தாசர் , திருவாய்மொழிப்பிள்ளை. 

வாசசுவாமி , பரகாலசுவாமி , வேதாந்தசுவாமி , 
பெரிய ஜீயர் 

ஸ்ரீநிவாசபாகாலசுவாமி , ஸ்ரீமந்நாராயணசு 

வாமி , ஸ்ரீரங்கராஜசுவாமி , பிரமதந்திரசுவாமி , 
திவ்யபிரபந்த வியாக்கியான பரம்பரை யதிராஜ பிரமதந்திரசுவாமி , வாதராஜசுவாமி , 

உடையவர் , திருக்குருகைப்பிரான் பிள் பராங்குசசுவாமி , கவி தார்க்கிகசிம்மசுவாமி , 
ளான் , எம்பார் , பட்டர் , நஞ்சீயர் , நம்பிள்ளை , வேதாந் தபிரமதந்திரசுவாமி , ஞானசாகாமரம் 
ஈயுண்ணிமாதவர், ஈயுண்ணிபத்மநாபர் , கோ தந்திரசுவாமி , வீரராகவசுவாமி , வரதவேதா 
லவராகநயினார் , நாலூர் தேவராஜர் , திருந்தசுவாமி , வீரராகவ சுவாமி , வேதாந்தலஷ் 
வாய்மொழிப்பிள்ளை , பெரியஜீயர். 

மணசுவாமி , வேதாந்தபிரமதந்திரசுவாமி , பர 

காலசுவாமி , ஸ்ரீநிவாசபாகாலசுவாமி , ஸ்ரீநி 
ஸ்ரீ பாஷ்ய பரம்பரை 

வாசகண்டாவதாரசுவாமி , வேதாந்தபரகால 
உடையவர், எம்பார் , பட்டர் , நஞ்சீயர் , சுவாமி , ஸ்ரீநிவாசபரகாலசுவாமி, ராமாநுஜ 
நம்பிள்ளை , வடக்குத் திருவீதிப்பிள்ளை, பரகாலசுவாமி , கண்டாவதார பிரமதந்திரபா 
பிள்ளை லோகாசாரியர் . 

காலசுவாமி , வேதாந்த பிரமதந்திரபாகால 

சுவாமி, ஸ்ரீநிவாசபிரமதந்திரபாகாலசுவாமி . 
தென்கலை மடம் வானமாமலை மடம் 

முனித்திரயசாம்பிரதாய பரம்பரை 
வடகலை 

பிரமதந்திரசுவாமிக்குப் பின் , கடிகாசத 
வடகலைசாம்பிரதாயம் , ஸ்ரீ பாஷ்யகா கம் அம்மாள் , ஸ்ரீமத்வரவிஷ்ணுவாசாரியர், 
பர் வரையில் தென்னாசாரிய சாம்பிரதா மகாதயா தீசாசாரியர் , ஸ்ரீநரசிம்மாசாரியர் , 
யத்தை யொத்திருக்கிறது . அவருக்குப் பிறகு வாத்சயவர தாசாரியர் , ஸ்ரீமத்ஷஷ்டபராங்குச 
இரண்டுமடமும் பரம்பரைகளால் பேதப்படு சுவாமி , ஸ்ரீபஞ்சம தபஞ்சானனம் தாததேசி 
கிறது . 

கன் , ஸ்ரீமத் அருந்தாசாரியன் , ஸ்ரீராமா நுஜ 
அகோபிலமடத்து முதலாசிரியர் 

ஸ்வாமி , ஸ்ரீவேங்கடேசாசாரியர் , ஸ்ரீவீரராக 

வாசாரியர் , ஸ்ரீரங்கபதிதேசிகர் , ஸ்ரீரங்கநாத 
( அழகியசிம்மர் மடம் ) 

சுவாமி , ஸ்ரீமத்வேதாந்தராமா நுஜஸ்வாமி , ஸ்ரீ 
ஆதிவண்சடகோபசுவாமி , ஸ்ரீமந்நாரா கோபாலதேசிகன் . 
யணசுவாமி , ஸ்ரீபராங்குசசுவாமி, ஸ்ரீநிவாச 
சலாமி , ஸ்ரீசடகோபசுவாமி , ஸ்ரீமதஷஷ்ட 

மத்வாசாரிய பரம்பரையும் மடமும் 
பராங்குசர் , ஸ்ரீசடகோபசுவாமி , ஸ்ரீபரால் 

1. நாராயணன் , 2. பிரமன் , 3. சநக 
குசசுவாமி , ஸ்ரீமந்நாராயணசுவாமி , ஸ்ரீவண் கந்தநாதிகள் , 4. துர்வாஸர் , 5. கருடவாஹா 
சடகோபசுவாமி , ஸ்ரீநிவாசசுவாமி , ஸ்ரீமந் தீர்த்தர் , 6. கைவல்யநாத தீர்த்தர் , 7. ஞான 
நாராயணசுவாமி , ஸ்ரீவீரராகவ சுவாமி , ஸ்ரீ சதீர்த்தர், 8. பரதீர்த்தர் , 9. சத்யப்ரஞ்ஞ 
மக்காசாயணசவாமி , ஸ்ரீகல்யாணவீரராகவர் , தீர்த்தர் , 10. பிராஞ்ஞதீர்த்தர் , 11. அச்யுத 
ஸ்ரீசடகோபசுவாமி , ஸ்ரீவீரராகவவேதாந்த 

ஸ்ரீவீரராகவவேதாந்த மரேசு தீர்த்தர் , 12. ஆகந்ததிர்த்தாசாரியர் , 
சவாமி , கமக்காராயண்சவாமி , ஸ்ரீவோச இவரே பாஷ்யகாரர் .. 
சவாமி , ஸ்ரீவீரராகவசுவாமி , ஸ்ரீபராங்குச் 1. ஆகந்த தீர்த்தர் , 2. பத்மநாபதீர்த்தர் , 
சவாமி , ஸ்ரீமந்நாராயண சுவாமி , ஸ்ரீலீரராகவ 3. நரஹரி தீர்த்தர், - 4. மாதவ தீர்த்தர் , 5 .. 
சவாமி , ஸ்ரீபராங்குசராமாரஜசுவாமி , ஸ்ரீதி அகோப்ய தீர்த்தர், 6. ஜய தீர்த்தர் , 7. வித் 
வாசசுவாமி , ஸ்ரீரங்கநாதசுவாமி , ஸ்ரீவீரராகவ யாதிசாஜதீர்த்தர், 8. கவீந்தரதீர்த்தர், 9 . 
சவாமி , ஸ்ரீரங்கமதசடளே பசவாமி , ஸ்ரீபரா வாசேதீர்த்தர், 10. ராமச்சந்திர தீர்த்தர், 11 . 


அமபந்தம் 


1604 


சைவஆதீன மடம் 


2 . 


வித்யாநிதி தீர்த்தர் , 12. ரகுநாத தீர்த்தர் , 13 . தார் . இவர் திருத்துறையூர் ஆதிசைவராகிய 
ரகுவர்ய தீர்த்தர் , 14. ரகூத்தம தீர்த்தர் , 15 . சகலாகம பண்டிதசென்னும் காரணப்பெயரு 
வே தவ்யாஸதீர்த்தர் , 16. வித்யாதிபதி தீர்த் டைய அருணந்திசிவாசாரியருக்கு உபதேசித் 
தர் , 17. வித்யாதீசதீர்த்தர் , 18. வேதநிதி தார் . இவர் அச்சிவாகமப் பொருள்களையும் 
தீர்த்தர் , 19. சத்யவிருத தீர்த்தர் . 20. சத்ய சிவஞானபோதத்தினையும் திருப்பெண்ணாட 
நிதி தீர்த்தர் , 21 , சத்யநாத தீர்த்தர் , 22. சத் கத்தில் பிராமணகுலத்தில் அவதரித்த மறை 
யாபிநவ தீர்த்தர் , 23. சத்யபூர்ண தீர்த்தர் , ஞானசம்பந்த சிவாசாரியருக்கு உபதேசித் 
24. சத்யவிஜய தீர்த்தர் , 25. சத்யபிரிய தீர்த் தருளினார் . இவர் சிதம்பரத்தைச்சார்ந்த 
தர் , 26 : சத்யபோத தீர்த்தர் , 27. சத்யசந்த திருக்களாஞ்சேரியி லெழுந்தருளியிருந்த 
தீர்த்தர் , 28. சத்யவாத தீர்த்தர் , 29. சத்ய தில்லைவாழந்தணர்களுள் ஒருவராகிய உமா 
தர்மதீர்த்தர் , 30. சத்யசங்கல்பதீர்த்தர், 31. பதிசிவாசாரியருக்கு உபதேசித்தருளினார் . 
சத்யசந்துஷ்ட தீர்த்தர் , 32 , சத்யபாராயண இவர் அருணமச்சிவாயதேசிகர் முதலியோ 
தீர்த்தர் , 33. சத்யகாமதீர்த்தர் , 34. சத் ருக்கு உபதேசித்தருளினார் . அவருள் திரு 
யேஷ்ட தீர்த்தர் , 35. சத்யபராக்ரம தீர்த்தர் , மூவலூரில் சைவவேளாளர் குலத்தி லவதரி 
36. சத்யவிரத் தீர்த்தர் , 37. சத்ய தீரதீர்த்தர். த்த நமச்சிவாயழரீத்திகள் நவகோடி சித்த 

வாசபுரமென்ற திருவாவடுதுறையில் எழுந் 
மத்வமடங்கள் 6 

தருளியிருந்து ( 1 ) சித்தர் சிவப்பிரகாச 
1. வியாஸராயமடம் , சுமதீந்த்ர தேசிகருக்கு உபதேசித்தருளினார் . அவர் 
மடம் , 3. பத்மநாப தீர்த்தமடம் , 4. மாதவ இலிங்க தாரணியாய் துறையூர்மடம் கட்டிக் 
தீர்த்தமடம் , 5. அக்ஷோப்ய தீர்த்தமடம் , 6. கொண்டு சென்றதால் பஞ்சாக்கர தேசிக 
சத்ய பூரணாசாரியர்மடம் . 

மூர்த்திகள் திருவாவடுதுறையில் அவத 
சங்கராசாரியர் மடம் 

ரித்துத் தீவிரதர பக்குவியாயிருந்த ( 2 ) 

மறைஞானதேசிகருக் குபதேசிக்க இவர் 
ஆதிசங்கரர் முதலில் நாற்றிசைகளுக் நிட்டையிலேயே யிருப்பது கண்டு நமச்சி 
கும் நான்கு மடங்கள் தாபித்தனர் . அவை வாய தேசிகர் ஆதீனம் விளங்க ( 3 ) அம் 
வடக்கு அரித்வாரம் , கிழக்கு ஜகந்நாதம் , பலவாணதேசிகருக்கும் தக்ஷிணாமூர்த்தி 
தெற்கு சிருங்ககிரி , மேற்கு துவாரகை தேசிகருக்கும் அபிஷேகஞ் செய்து சைவ 
களாம் . இவைகளுள் சிறந்தது சிருங்ககிரி சித்தாந்த சாத்திரத்தை யுபதேசித்தருளி 
யாம். ஷ சிருங்ககிரியின் கிளைமடம் விரு னர் . ஷ அம்பலவாணதேசிகர் பலவகை 
பாக்ஷமாம் . வித்தியாசண்யசுவாமிகள் காலத் சித்தாந்த சாத்திரங்களை இயற்றினர் . இவர் 
துப் புஷ்பகிரிமடம் உண்டாயிற்றென்ப. தம்மையடைந்த உலகுடைய நாயனார் என் 
பின்னிருந்தவர்களால் கும்பகோணம் , ஆம் னும் வைஷ்ணவருக்குச் சைவசித்தாந்த சாத் 
சிவகங்கை , காகர்ல மடங்களுண்டாயின . திரங்களை யுபதேசித்தருளினார் . இவர் சிவ 

புரம் பிள்ளை முதலிய பலர்க்கு உபதே 
சைவஆதீன மடங்கள் 

சித்துப் பிரபலராயிருந்தனர் . இவர் உப 
குருபரம்பரை 

தேசபரம்பரை அங்குரித்தற்கு அருகமாய் 

அப்பிர தமாசாரியர் காலத்தில் இருந்தருளிய 
திருவாவடுதுறை மடாதீனம் 

துவிதியாசாரியருமான தால் 
திருக்கைலையில் அருள்வடிவாகிய கல் ஞானாதீனத்துக்குவரும் ஆசிரியர்கள் கைட் 
லால் நிழலில் தக்ஷிணாமூர்த்தியாய் எழுந்த டிகத் துரியாச்ரமிகளாயிருந்தாலும் பெரிய 
ருளியிருந்த ஸ்ரீகண்டபாமசிவம் , இவர்பால் பட்டத்தில் எழுந்தருளியிருக்கையில் அடிய 
ஆகமங்களைக் கேட்டருளிய ஸ்ரீநந்திதேவர், வர்களுக்கு எழுதுந் திருமுகத்தில் நமசிவா 
இவர் தம்மாணாக்கருள் சிறந்த சதற்குமார யம் எனவும் , சின்னப்பட்டத்தில் எழுந்தருளி 
முனிவர்க்குபதேசித்தனர் . இவர் தம்மாணாக்க யிருக்கையில் அம்பலவாணர்துணை எனவும் 
ருள் சிறந்தவர் சத்யஞானதரிசினிகள் , இவர் திருக்கைச்சாத்திடுதல் பண்டைதொட்டு வழ 
தம்மாணாக்கருள் சிறந்த பாஞ்சோதிழனிவர் , ங்கிவருகின்றது . ஷ அம்பலவாணதேசிகர் 
இவர் திருவெண்ணெய் நல்லூரில் வேளாளர் உருத்திரகோடி தேசிகருக்கும் , அவர் 
குலத்தவதரித்த சுவேதவனப் பெருமாள் (5 ) முன் வேலப்ப தேசிகருக்கும் , அவர் 
என்னும் மெய்கண்டதேவருக்கு உபதேசித்T6 

குமாரசுவாமி தேசிகருக்கும் , அவர் ( 7 ) 


இவர் 


அங்பந்தம் 


1605 


தருமபுர ஆதீனம் 


பிற்குமாரசுவாமிதேசிகருக்கும் , அவர் ( 8 ) களைத் தாபித்தனர் . பின் நந்தி தேவரது அம் 
மாசிலாமணி தேசிகருக்கும் , அபிஷேகஞ் சத்திற்றோன்றி சநற்குமாரபகவான் சிவா 
செய்து சைவசித்தாந்தத்தை உபதேசித் நுக்ரகத்தால் எப்பொழுதும் குமாரப்பருவ 
தருளினார் . இவர் இலக்கணக்கொத்து செய்த மும் , நினைத்தவிடஞ்செல்லும் ஓர் விசித்திர 
சுவாமிநாததேசிகர் , மாசிலாமணிதேசிகர் , விமானமும் பெற்றுப் பக்குவான்மாக்களுக்கு 
இராமலிங்கதேசிகர் , வேலப்பதேசிகர் , பின் உபதேசஞ் செய்துவந்தனர் . பின் சிவாஞ்ஞை 
வேலப்பதேசிகருக்கும் உபதேசித்தருளினர் . யால் வியாசருக்கும் பின்னும் பலமுனிவருக் 
அவர்க்குப்பின் ( 9 ) இராமலிங்கதேசிகர் , கும் சிவஞானத்தை யுபதேசித்தனர். பின் 
இவர்க்குப்பின் ( 10 ) முன்வேலப்பதேசிகர் , இவரது மாணாக்கருள் ஒருவராவர் சத்திய 
இவர்க்குப்பிறகு (11 )பின்வேலப்பதேசிகர் , ஞானதரிசனிகள் , அவரது மாணாக்கர் பாஞ் 
இவர் திருப்பறியலூர்ப் புராணம் பாடியவர் . சோதிமாழனிவர் பூமியில்வந்து சுவேதனப் 
இவர்க்குப் பிறகு சின்ன பட்டத்தவராகிய பெருமாள் என்னும் பிள்ளைத்திருநாமம் 
த்வி தீயவேலப்பதேசிகர் பஞ்சாக்கரபஃறொ பெற்ற மெய்கண்டதேவருக்கு சைவசித் 
டை , ஞானபூஜாவிதி , மரபட்டவணை முதலி தாந்த உண்மையை உபதேசித்தருளினர் . 
யன் இயற்றினர் . 

மெய்கண்டதேவர் - அருணந்திதேவ 
இவர் காலத்திலே சிவஞானயோகியர் நாயனார் முதலிய நாற்பத்தொன்பதின்மருக் 
இவ்வாதீனத்துத் தம்பிரான்களில் ஒருவரா கும் உபதேசஞ் செய்தனர் . 
யிருந்தனர் . இந்தப் பின்வேலப்பதேசிகருக் திருத்துறையூர் என்னும் ஷேத்திரத்தி 
குப்பின் ( 12 ) திருச்சிற்றம்பலதேசிகர் , ருந்த சதாசிவசாரியர் என்னும் ஆசார்யாபி 
இவர்க்குப் பிறகு ( 13 ) அம்பலவாணதேசி ஷேக நாமத்தையும் சகலாகமபண்டித மிருது 
கர் , இவர்க்குப்பிறகு ( 14 ) சுப்ரமண்யதேசி நாமத்தையும் பெற்ற அருணந்திதேவநாய 
கர் , இவர்க்குப்பிறகு ( 15 ) அம்பலவாண னர் மறைஞானசம்பந்தருக்குச் சிவஞான 
தேசிகர் , இவர்க்குப்பிறகு ( 16 ) சுப்ரமணிய த்தை யுபதேசித்து வந்தனர் , 
தேசிகர் , இவர்க்குப்பிறகு ( 17 ) அம்பல மறைஞானசம்பந்தர் திருப்பெண் 
வாணதேசிகர் , இவர்க்குப்பிறகு (18) சுப்ப நாடகத்தில் திருக்கடந்தையென்னும் திருப் 
மண்யதேசிகர் , இவர்க்குப்பிறகு இப்பொ பதியிலவ தரித்த அருணந்திசிவாசாரியரிடத் 
ழுது இருப்பவர் ஸ்ரீஸ்ரீ வைத்தியலிங்க தில் உபதேசம் பெற்று அதிவன்னாச்சிரமி 
தேசிகராவார் . 

யாய்த் திருக்களாஞ்சேரியில் எழுந்தருளி 

யிருந்தனர் . 
தருமபுர ஆதீனம் 

மேற்கூறிய மறைஞான சம்பந்த சிவா 
அநாதிமலமுத்தராகிய சிவபெருமான் சாரியர் சிதம்பரத் தலத்தில் எழுந் தருளி 
சுத்தமாயாஸ்வரூபமாகிய கல்லாலவிருக்ஷத் யிருந்த தில்லைவாழந்தணருள் ஒருவராகிய 
தடியில் தக்ஷிணாமூர்த்தியா யெழுந் தருளி உமாபதிசிவாசாரியருக்கு உபதேசித்தனர் . 
முதலில் சிவஞானத்தை உலகமாதாவாகிய உமாபதிசிவாசாரியர் சிவாஞ்ஞையால் பெற் 
உமாதேவியாருக்கும் , விநாயகர் , முருகக்கட றான் சாம்பானுக்கு உபதேசித்து முத்தி 
வுள் , வீரபத்திரர், பைரவருக்கும் , அதன் தந்தனர் . 
பின் மகாகாளர் , பிருங்கி , சோமன் , நந்திக் 

உமாபதிசிவாசாரியார் மாணாக் 
கும் , அதன்பின் விஷ்ணு , பிரமன், இந்திர கர் மச்சுச்செட்டியார் என்னும் அருணமச்சி 
னுக்கும் , அதன்பின் சாற்குமாரர் , சநகர் , வாயர் . 
சநாதனர் , சநந்தனர் முதலிய நால்வருக்கும் 2. மச்சுச்செட்டியார்-- இவர் சீர்காழி 
சின் முத்திராதாரியாய் அருளிச்செய்தனர் . யிலிருந்த வேளான் குலத்தவர் இவர் பிரபஞ் 
மேற்கூறியவாறு நால்வகை மரபினரும் இந் சத்தைப் பார்க்கக்கூடாதென்று 

ம்சசிலே 
நிலவுலகில் அச்சிவஞானத்தை நிறுத்தல் யிருந்தபடியால் இவர்க்கு இப்பெயர் வந்தது . 
வேண்டிச் சன்மார்க்க நான்கின்படி பக்கு இவர் செய்த நூல் ஞான பூசைத்திருவிருத் 
வான்மாக்களுக் குபதேசித்தருளி முறையே தம் , இவர் நால்வருக்கு உபதேசித்தனர் . 
ஆமர் ததகம் , ரணபத்திரம் , கோளகி , புஷ்ப ஷசெட்டியாரிடம் அருள்பெற்றவர் கங்கை 
கிரி எனும் பெயர்களுடன் ஸ்ரீகைலாசத்திருப் மெய்கண்டார் . 
பதற் கொப்ப ஈண்டும் நான்கு திருமடங்கள் 3. கங்கைமெய்கண்டார் 
தாபித்து அவற்றில் ஒவ்வொரு ஆசிரியர் கங்கைகொண்ட சோளேச்சுரத்தில் இருந்த 


இவர் 


அங்பந்தம் 


1608 


தருமபுர ஆதீனம் 


வர். இவர் சீர்காழி சிற்றம்பலநாடிகளுக்கு திருந்து அவர் தம்மிருக்கை சென்று உட்புகு 
உபதேசித்தனர் . 

துகையில் நிற்க என வாயிலி னின் றனர் . 
4. சீர்காழி சிற்றம்பலநாடிகள் - இவர் ஞானசம்பந்தர் , ஆசாரியர் கட்டளைப்படி 
காவிரி தீரத்தில் சித்தர்காட்டில் ( மாயூரம் ) வெளியில் நிற்க, அன்றிரவு மழைபெய்ய , 
தத்வப்ரகாசஞ் செய்தருளிய தத்வப்ரகாசர் விடியுமளவும் நின்றவர்மேல் மழை யொரு 
முதலிய (64 ) மாணாக்கருக் கருள் செய்து சிறிதும் பெய்திலது , விடிந்து தாழ்திறந்து 
மாணாக்கருடன் சமாதியடைந்தனர். - இவர் கண்டோர் ஆசிரியரிடங்கூற ஆசிரியர் நிற்க 
சரீரத்தை அருவருத்துக் காலில் பழுதைகட்டி வென்று பூசைமுடித்துவந்து கருணை கூர்ந்து 
யிருந்தமையால் பெரும்பழுதை கட்டிச் சிற் நயன தீக்ஷை செய்தனர் . பின்னர் ஞானாசிரிய 
றம்பலவர் என்றும் கூறப்படுவார் . இவர் ரிடம் விடைபெற்று பித்தர்குண மருவி மாயூ 
செய்த நூல் துகளறு போத் முதலியன . ரத்தையடுத்த வில்வாரண்யமாகிய தருமபுா 
மேற்கூறிய சிற்றம்பலநாடிகளிடம் அபி க்ஷேத்திரத்திற் கருகிலுள்ள அரண்யத்தில் 
ஷேகம் பெற்ற நால்வருள் 

தங்கினர் . அவ்வாரண்யத்திற்குரியார் மணக் 
5. பழதைகட்டி ஞானப்பிரகாசர் -- குடிவேளாளர் . அவர்களால் ஒரு ஆச்சிரமம் 
திருத்துருத்தியில் எழுந்தருளியிருந்து சிஷ்ய கட்டித்தர அதில் வீற்றிருந்தனர் . இவரு 
ருக் கருள் செய்திருந்தனர். 

டன் மிருகங்களும் , பக்ஷிகளும் விளையாடுதல் 
6. சிவபுரம் தத்துவப் பிரகாசரும் கண்ட பலர் இவ்வற்புதமூர்த்திபால் அன் 
ஒருவர் இவர் குடமூக்குக்கு அருகிலுள்ள புற்றுச் சீடராய் மான்ய முதலிய பலவரிசை 
சிவபுரம் என்ற ஊரிற் பிறந்து காழியம்பதி கள் வழங்கினர் . இவர் தமது ஆன்மார்த்த 
யிலே பழுதைகட்டி ஞானப்பிரகாசரிடம் மூர்த்தியாகிய சொக்கலிங்கமூர்த்தியை ஆண் 
தீக்ஷைபெற்றுத் திருவாரூரிலிருந்தவர் . இவர் டுப் பிரதிட்டித்து அத்திருமுன்பு தீக்ஷை 
விஜயநகரத்தரசனான கிருஷ்ணதேவராயர் முதலியன செய்துவந்தனர் . அந்தச் சிஷ்ய 
காலத்தவர் . இவரது சீடர் திருவாரூர் செட் வருக்கத்தவர் துறவிகளே அன்றி இல்லறத் 
டித்தெரு ஞானப்பிரகாசர் . 

தவரும் பலர்சேர்ந்து பலமான்யாதிகள் தந் 
7. திருவாரூர் செட்டித்தெரு ஞானப்பிர தனர் . அவற்றிற்குச் 

அவற்றிற்குச் சாந்தானிகபிக்ஷை 
காசர் - அவரது சீடர் 8. சிதம்பரநாதர் , யென்று பெயர் . இந்தச் சுவாமிகளால் அரு 
அவர் 9. கமலை ஞானப்பிரகாசருக்கு உபளிச்செய்யப்பட்ட நூல்கள் , முத்திநிச்சயம் . 
தேசித்தார் 

சிவபோகசாரம் , சொக்கநாதவெண்பா, பர 
9. திருவாரூர் கமலை ஞானப்பிரகாசர்- மாநந்த விளக்கம் முதலியன . இவர் தம் ஆதீ 
இவர்க்குத் தக்ஷிணாமூர்த்தி ஒருமுகூர்த்தம் னம் சந்தான பரம்பரையாக நின்று நிலவ 
எழுந்தருளித் தரிசனந் தந்து உண்மை உபதே வேண்டித் தம் சிஷ்யர்கள் பலரில் , பரிபாகிக 
சித்து மதுரையிலிருந்து ஒருவன் வருகிறான் ளான 2. ஆனந்தப்ரவசதேசிகர் , 3. சச்சி 
அவனுக்கு நாம் உபதேசித்த உண்மைகளையும் தானந்ததேசிகர் , மாசிலாமணிதேசிகர் மூவ 
தேசிக்க என்று மறைந்தனர் . இவர் செய்தார்க்கும் மூவகைத்தீக்ஷையும் செய்து தம் ஆன் 
நூல்கள் சிவாநந்தபோதம் , அத்துவாக்கட் மார்த்தமூர்த்தியை எழுந்தருளுவித்து இச்சந் 
டளை , பிராசாதகட்டளை , சிவபூசை அகவல் தானத்தை யொருவர் பின் ஒருவராக நடத்தி 
அத்துவிதசாரம் முதலியன , இவரிடத்தில் வரும்படி கட்டளையிட்டுச் சமாதி கூடினர் . 
உபதேசம்பெற்றவர் . 

இவர் சமாதியிலிருந்து சிவலிங்க வடிவாய்த் 
1. ஞானசம்பந்தர் - இவர் திருநெல் தோன்றினர் . இவர் இருந்த இடத்தில் 
வேலிக்கடுத்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் சைவவே திருக்கோயில் பூசை திருவிழா நடந்துவரு 
ளாளர்குலத்தில் அவதரித்து திருவாரூரடை கிறது . இது நிற்கத் தஞ்சை அரசர்களுள் 
ந்து ஞானப்பிரகாசரைக் கண்டார் . 

ஒருவன் தீர்த்தயாத்திரையாகத் தன் பிரா 
திருஞானசம்பந்தர் தமதாசிரியரிடஞ் மண மந்திரியருடன் வருபவன் வழியிலிருந்த 
சென்று அவர் சிஷ்யவருக்கங்களுக்குச் சித் ஆலயத்தைக் கண்டு பணிகையில் , அங்கிருந்த 
தாந்த வுண்மைகளைக் கூறுகையில் ஒருபுறத் வேதியமந்திரி இது சமாதியாதலால் இதை 
திருந்து கேட்டிருந்து அவர்கள் சிவதரிசனத் வணங்கியதற்குப் பிராயச்சித்தஞ் செய்து 
திற்குச் செல்கையில் உட்சென்று சேவித் கொள்ள வேண்டு மென வுடன்பட்டு அரு 
துக் குருசாயர் தக்ஷிணாமூர்த்திக்கெதிரில் இருந்த கோட்டூரில் ஓரிடத்தில் இரவிற்குத் 
த்யானத்துடனிருக்கையில் தாமும் தியானத் தங்கி நாளை இச்சமாதியை அகற்றுக என்று 


அநுபந்தம் 


1807 


தருமபுர ஆதீனம் 


வேலையாட்களை விட்டுப் படுக்கை சென்ற 4. மாசிலாமணி தேசிகர் இவர் தம் 
னன் . கூறிய அவ்வரசனுக்கும் மந்திரிக்கும் தாய்க்கு அத்வா சோதித்து முத்திகொடுத் 
இரண்டு கண்களும் ஒளிநீங்கின . இடிக்கச் தனர் . இவர் காலத்து ஒரு சித்தர் ஆகாய 
சென்றார் குந்தாலி நாட்டுகையில் இரத்தம் கமனஞ் செல்கையில் இவ ரிருந்த இடத்தில் 
கண்டு பிரமித்து வீழ்ந்தனர் . இந்தச் செய்தி கமனம் நிற்க இறங்கி ஞானதீக்ஷை பெற்றுச் 
அரசனுக்கு எட்டியது . அரசன் மந்திரியுடன் சென்றனர் . இவரிடம் பதினாறு தம்பிரான் 
சமாதிக் கருகில் வந்து பிரார்த்திக்க இப் கள் விஞ்ஞானதீக்ஷை பெற்றுச் சமாதி கூடி 
போது உங்களுக்கு ஒரு கண் கொடுப்போம் னர் . இவரிடம் கீழ்வரு மிருவரும் திகை 
காவிரிப்பூம் பட்டினம் சென்று திரும்பி பெற்றுச் சந்தான பரம்பரைக்கு உரிய 
மீள்கையில் மற்றொரு கண் கொடுப்போ சாயினர் . 
மென வசனமுண்டாகக் களித்துச்சென்று 5. ஞானசம்பந்ததேசிகர் , 6. திருஞான 
மீண்டு கண்பெற்று ஆதீனத்திற்கு வேண் சம்பந்த தேசிகர் இவர் தமிழாகரத் தம்பி 
டிய மான்யமும், அக்காலத்துத் தங்கள் வச சான் , வெள்ளியம்பலத் தம்பிரான் முதலிய 
த்திலிருந்த பல ஆலயங்களையும் அவர்கள் வர்க்குத் தீக்ஷாபிஷேக முதலியன செய்து 
விசாரணையில் ஒப்புவித்தான் . 

வைத்தனர் . இவர்களில் திருஞானசம்பந்தர் 
இவ் வாதீனத்திற்குச் சொக்கலிங்கப் தக்ஷிணயாத்திரை செய்து சிந்துபூந்துறையி 
பெருமான் உபாசனா மூர்த்தியும் , சுப்ரமண்ய விருக்கையில் , அவர் மாணாக்கராகிய வெள்ளி 
மூர்த்திகள் அதிகாரமூர்த்தியு மாவர் . இவ் யம்பலத் தம்பிரானது கல்விப் பெருக்கைக் 
வாதீனத்துப் பெரிய பட்டத்தவர் தாம் கண்டு பொறாமை கொண்ட ஒருகவி இவ 
இருக்கையில் தம்மில் ஒப்பவராய் ஒருவரைச் ரைத் தூஷித்து வந்தனன் . இவ்வாறிருக் 
சந்தான விருத்திப் பொருட்டுத் தமக்குப் கையில் வெள்ளியம்பலத் தம்பிரான் துறை 
பின்னிருக்கத் தீக்ஷை முதலியன செய்து மங்கலம் சிவப்பிரகாசரால் அவரை வெல் 
சிந்துபூந்துறை மடத்திலாவது சிவசைல வித்து அடிமை கொண்டு ஞானசம்பந்தர் 
மடாலயத்திலாவது இருக்கச் செய்வது வழக் இயற்றிய முத்திநிச்சய மென்னும் நூலுக்கு 
கம் . இம்மடத்தார் சொத்துக்களைப் பாது ஒரு உரை இயற்றிப் பின் சிவஞானசித்திக்கு 
காக்க வேண்டி இரண்டு வகையில் காறுபாறு ஞானபரண விளக்கம் என்னும் பாஷ்யமி 
தம்பிரான்களை ஏற்படுத்துவது வழக்கமாத யற்றிச் சிதம்பரத்தில் சமாதியாயினர் . திரு 
லால் முதல் வகையில் காறுபாறு தம்பிரான் ஞானசம்பந்தர் தம் குருவின் ஆஞ்ஞை 
பெயர் யாதாயினும் கையெழுத்து சொக்க பெற்று இல்லறத்திருந்து தமது கழனிக்கு நீர் 
நாத தம்பிரான் என்றும், சின்ன வகையில் பாய்ச்ச மறுத்தவருக்கு உடன்பட்டு " சைவ 
சுப்ரமண்ய தம்பிரான் என்றும் எழுதல் சமயஞ் சமயமெனி லச்சமயத் தெய்வம்பிறை 
வேண்டும் . இவரது குருபூசை வைகாசிமீ சூடுந் தெய்வமெனில் வையத் , தானந்த 
அபாபக்ஷம் சத்தமியில் நடந்தேறி வருகிறது . வெள்ளத் தழுந்துவதே முத்தியெனில் , 

இவர் சமாதி கூடியிருந்த இடத்தில் வானங்காள் பெய்க மழை ” எனக் கவிபாட 
ஒரு பசு நாடோறும் தனது பாலைக் கறந்து தமது வயலுக்கு மழை வருஷித்தது . இத 
அபிஷேகித்துச் சென்றதைக் கண்ட பசுவிற்னைக் கண்ட ஊரார் சுவாமிகளைப் பணிந்து 
குடையார் சமாதியிடம் தோண்டிப் பார்க்க கூமைகேட்டனர் . இவர் பின் துறவு பூண்டு 
ஆங்கு ஒரு சிவலிங்க மிருக்கக் கண்டு அதற் பரிபூரண மடைந்தனர் . 6 -வது பட்டத்துக் 
குக் கற்பகிருகம் முதலிய கட்டுவித்தார் . 

குரு மூர்த்தியாகிய திருஞானசம்பந்த சுவாமி 
இவ்வாதீனத்தில் ( 3 -வது ) திருஞான களின் திருவடிகளை விட்டு நீங்காது தொண்டு 
சம்பந்த தேசிகாது அருள்பெற்ற சச்சிதா புரிந்து சம்பந்தசரணாலயர் என்று பெயர் 
னந்த தேசிகர் , ( 4 - வது ) மாசிலாமணி தேசி பெற்று மைசூர் அரசன் வேண்டுகோளால் 
கர் . 

இவரால் தீக்ஷிக்கப்பட்டவர் தமாகுரு கந்தபுராணச் சுருக்க மியற்றியவர் இவர் 
பரசுவாமிகள் . இவர் கேதார கௌரீசர் மாணாக்கராம் . 
அருள் பெற்றுக் காசியில் எழுந்தருளி யிருந்து 7. திருவம்பலதேசிகர் 8 - வது அழகிய 
வடமொழிக் கடலிலும் தென்மொழிக் கடலி திருச்சிற்றம்பலதேசிகர் - இவர் திரும் 
லும் வல்லவரான வெள்ளியம்பலவாணத் புரநீங்கி இளைய பட்டத்தாரைவிட்டுக் கோட் 
தம்பிரான் சுவாமிகளுக்குக் கல்வி கற்பித்து நீரிலிருந்த காலத்து மடத்தவர் சுவாமிகளைத் 
வல்லவராக்கினர் . 

தருமபுரம் வரவேண்டச் சுவாமிகள் மறுத் 


அஙபந்தம் 


1605 


திருத்துறையூர் மடம் 


தமை கண்டு நீங்கித் தருமத்தின் பலன் மடத்திற் கெழுந்தருளுகையில் ஆறு பெருக 
சவர்க்கமாதலால் நாங்கள் சுவர்க்கபுரமட அதனை விபூதியால் தடுத்துச்சென்று மடத்தி 
மொன்று ஏற்பாடு செய்து கொள்ளுகிறோ விருந்து சிலநாள் பொறுத்துத் திருக்காளத்தி 
மென்று சென்று அம்பர் 

அம்பர் மாகாளத்திற் சென்று ஒரு ஸ்மார்த்தவரை வீரசைவராக் 
கருகில் தங்களில் தீஸைபெற்ற ஒருவர்க்கு இத் தூளிதங்காளத்தியார் என தீக்ஷாநாமம் 
அபிஷேகஞ் செய்து அழகிய திருச்சிற்றம் சாத்தி , திருச்செங்கோடடைந்து அங்குச் 
பலத் திருநாமம் புனைந்து சுவர்க்கபுரம் சிலர் கொண்டுவந்த கடலையைக் கல்ரிஷபக் 
மடம் ஏற்படுத்தினர் . 

தின்னச்செய்து துறையூரில் 

லிங்கதுரை 
ஷை தருமயா தீனத்து அழகிய திருச் யென்பவர் கட்டுவித்த மடத்திலிருந்து திரி 
சிற்றம்பலவரிடம் தீக்ஷைபெற்ற அழகிய சிரபுரம் வருகையில் நீரால் தீவட்டி யெரியச் 
திருச்சிற்றம்பலத் தம்பிரான் திரிபதார்த்த செய்து திருச்சோற்றுத்துறையில் ஒருவ 
தீபம் என்று ஒரு நூல் செய்தனர் . 

னது குஷ்டநோயைப் போக்கிக் சோழன் 
9. திருநாவுக்காசுதேசிகர் , 10. சிவ பிரமகத்தி நீக்கித் திருக்கலய நல்லூருக்கரு 

கில் வருகையில் ஆதிசைவ வேதியச் சிறு 
ஞானதேசிகர் , 11. சச்சிதானந்ததேசிகர் , 

வன் சர்ப்பந் தீண்டி யிறக்கக்கண்டு மயானத் 
12. முத்துக்குமாரதேசிகர், 13. ஞானசம் திற் கெடுத்துச் செல்லுகையில் அப்பிரே 

14. கந்தப்பதேசிகர் , 15. தத்தை வாங்கி ஞானக்கூத்தாவென அழைத் 
மாசிலாமணித்தேசிகர் , 16. சச்சிதானந்த துயிர்ப்பித்துத் திருவண்ணாமலை வீரசைவ 
தேசிகர் , 17. மாணிக்கவாசகதேசிகர் , மடாபிஷேகம் புரிந்து ஆறாவது தினத்தில் 
18. சிவஞானதேசிகர் , 19 . 

மாணிக்க பூமிவெடிக்க அதிற்றோன்றிய ஒளிப்பிழம் 

பால் திருமேனி மறைந்தனர் . 
வாசகதேசிகர் , 20 . சிவஞானதேசிகர் , 

1. திருவாவடுதுறை நமச்சிவாயதேசி 
21. சச்சிதானந்ததேசிகர் , 22. மாணிக்க கர் , 2. சிவப்பிரகாசதேசிகர் , 3. ஞானக் 
வாசகதேசிகர் , 23. சுப்பிரமணிய தேசிகர் , கூத்த சிவப்பிரகாசதேசிகர் , 4. மூலலிங்க 
24. இப்பொழ திருப்பவர் . ஸ்ரீலஸ்ரீ ஷண் சிவப்பிரகாசதேசிகர் , 5. சிதம்பர சிவப்பிர 
முக ஞானசம்பந்த தேசிகராவார் . 

காசதேசிகர் , 6. குமாரதேவ சிவப்பிரகாச 

தேசிகர் , 7. நமச்சிவாய சிவப்பிரகாசதேசிகர் , 
திருத்துறையூர்ச் சிவப்பிரகாச 8. நன்னூற் சிவப்பிரகாசதேசிகர் , 9. அரு 
சுவாமிகள் மடவரலாறு 

ணைச் சிவப்பிரகாசதேசிகர் , 10. கருணைச் 

சிவப்பிரகாசதேசிகர் , 11. பரஞ்சோதி சிவப் 
சிவப்பிரகாசதேசிகர் - இவர் திருவா பிரகாசதேசிகர் , 12. நல்ல நாயக சிவப்பிர 
வடுதுறை நமச்சிவாய தேசிகாது மாணாக்கர் . காசதேசிகர் , 13. சிற்றம்பல சிவப்பிரகாச 
இவர் சிதம்பரத்தில் சபாநாயகரைத் தெரிசிக் தேசிகர் , 14. பொன்னம்பல சிவப்பிரகாச 
கையில் தமது கரத்தில் ஒரு சிவலிங்க தேசிகர் , 15. சிதம்பர சிவப்பிரகாசதேசிகர் , 
மிருக்கக் கண்டு திருவருளைப் புகழ்ந்து சில 16. கருணைச் சிவப்பிரகாசதேசிகர் , 17. ஈஞ் 

வசித்து நீங்கித் திருவாவுதுெறை சுண்ட , சிவப்பிரகாசதேசிகர் , 18. குழந்தை 
யடைந்து சுவாமி தெரிசனம் செய்கையில் வேலு சிவப்பிரகாசதேசிகர் , 19. வைத்ய 
கையில் ஒரு தாளம் வரக்கண்டு திருவருளைப் லிங்க சிவப்பிரகாசதேசிகர் , 20. குமார சிவப் 
புகழ்ந்து மடத்திற் கெழுந்தருளி யிருந்தனர் . பிரகாசதேசிகர் , 21. சொக்கலிங்க சிவப்பிர 
இவ்வகை யிருக்கையில் நடுநாட்டை யாண்ட காசதேசிகர் . 
வடுகன் சொல்லால் திருத்தில்லையில் சுவா இந்த மடமன்றிக் குமாரதேவர்மடம் 
மிக்குப் பூசை முட்டுப்பட்டது கண்டு வேலூ எனத் துறையூர் சிவப்பிரகாச சுவாமிகளி 
ரையடைந்து ஆங்கிருந்த இலிங்கணபத்த னின்று பிரிந்த மடம் ஒன்றுண்டு . 
ரெனும் வீரசைவர் தம்மை மதிக்கத் தமது துறையூர் 1 -சிவப்பிரகாச சுவாமிகள் 2 - பே 
ஆன்மார்த்த மூர்த்தியைச் சிரத்தில் தரித்துக் றையூர் சாந்தலிங்க சுவாமிகள் , 3 - ஸ்ரீகுமார 
கொண்டு சென்று , சென்ற காரியத்தை தேவர் , 4 -சிதம்பாசுவாமிகள் , 5 - ரெட்டிச் 
முடித்து , அரசன்வேண்ட மழை பொழி சிதம்பரசுவாமிகள் , 6 -பழனி சுவாமிகள் , 
வித்து , அரசனால் எழு திராமங்கள் விடுப் 7 - கூவாலத்துச் சுவாமிகள், -8-புலியூர்ச் 
பித்துத் திருவண்ணாமலையில் கட்டுவித்த சுவாமிகள் , 

கட்டுவித்த சுவாமிகள் , 9 -குழந்தைவேல் சுவாமிகள், 


நாள் 


அங்பந்தம் 


1609 


சோழ வம்சம் 


10- முத்தைய சுவாமிகள் . இந்த மடங்களன்றி கங்காபுரி புரந்த சோழன் , 18. இலவத்தரை 
வீரசைவ 

மடங்கள் பல இடையிடையே கொண்ட சோழன் , 19. கயிலாயவாயிற்கசம் 
தோன்றி மறைந்தன . அவைகளைத் தெரி கண்டசோழன் , 20. அரைத்தசையீந்த சோ 
வித்தல் பயனின்றென விட்டனன் . சாரங்க ழன் , 21. கலிங்கன் தரைகண்ட சோழன் , 
தேவர் மடம் , குகைநமசிவாயர் மடம் , பச்சை 22. பூகாருண்ய சோழன் , 23. சோத்துறந்த 
பாலையர் மடம் , திருப்போரூர் சிதம்பர சுவா சோழன் , 24. சீலைகடிந்தசோழன், 25. மற 
மிகள் மடம் , பொம்மய பாளையம் சிவஞான களில் அக்கமாறித்திய சோழன் , 26. அனத் 
பாலையர் மடம் முதலியன பலவுள் , 

தீக்குறுகொண்டசோழன் , 27. அபயங்கர 

சோழன் , 28. விக்ரமசோழன் , 29. எகசக் 
சுத்தசைவ பதினெண் ஆதீனங்கள் கிராதிப்சோழன் , 30. பிராததக்கசோழன் , 
1 - திருஆவடுதுறை, 2 -காஞ்சிபுரம் , 3 

31. உத்துங்க சோழன், 32. குலோத்துங்க 
தருமபுரம் , 4 - சூனா கோவில் ( ஆடுதுறை ), சேயுக்கொண்ட சோழன் , 35. கருவன்னஞ் 

சோழன் , 33. இராஜேந்திரசோழன் , 34 . 
5 - ஆகமசிவப்பிரகாசாதீனம் (சிதம்பரம் ), 6 
செங்கோலா தீனம் ( பெருங்குளம் - திருநெல் 37. திருகீற்றுச் சோழன் , 38. வீரசோழன் , 

சுரியிட்டசோழன் , 36. பாகுணசோழன் , 
வேலி ), 7 - திருஞானசம்பந்தா தீனம் ( மது 39. வசுதேவசோழன் , 40. விட்ட சிறைச் 
ரை ) , 8 -திருவண்ணாமலை ஆதீனம் (குன்றக் சோழன் , 41. ஆறிலொரு கடமைகொண்ட 
குடி ), 9 -இராமேச்வராதீனம் , 10 -நீலப்பாடி சோழன் , 42. மனுநெறி தரித்தசோழன் , 43 . 
( தஞ்சாவூர்) , 11- தாயுமான சுவாமிகளாதீனம் , 
12 - சாரமாமுனி ஆதீனம் ( திரிசிராப்பள்ளி ), சோழன், 45. தாசைமுத்திரசோழன் , 46 . 

வருணநிலையிட்ட சோழன் , 44. திண்வசத்த 
13- சொர்க்கபுர ஆதீனம் ( அம்பர் திருமாகா சம்பிரதாய சோழன் , 47. நித்தியோச்சவசோ 
ளம் ), 14 - வேளாகுறிச்சி ஆதீனம் (திருவாரூர் ), முன் , 48. கரிகாலச்சோழன் . 
15 - வள்ளலார் ஆதீனம் (சீகாழி ), 16 - வருணை 
ஆதீனம் ( வேதாரண்யம் ), 17 - நாய்ச்சியார் கலியுகத்தில் ஆண்ட சோழராசாக்கள் 
கோவில் ஆதீனம் ( கும்பகோணம்), 18 - நிரம்ப 
அழகிய தேசிகர் ஆதீனம் ( மதுரை- துழாவூர்) . 

1. பௌண்டரிகசோழன் , 2. நீலமேக 

சாமளவர்ணசோழன் , 3. தானவாரீசசோழன் , 
Arohaelogical Survey of Southern 

4. பூபாரந்தீர்த்தசோழன் , 5. பூவலம்வந்த 
India , vol II . 

சோழன் , 6. பற்றாசபயக்கசோழன் , 7. பாரக் 
ரமசோழன் , 8. மனுநிலையிட்டசோழன் , 9 . 
சந்திரகுலாதிக்கசோழன் , 10. சேரசூடாமணி 

சோழன் , 11. நாகலோகங்கண்டசோழன், 
சூர்யவம்சத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி 12. ஆடகேசுரசோழன் , 13. கனகபீதாம்பர 
மரபில் சோழன் எனப் பெயரடைந்த ஒரு சோழன் , 14. கனகசூடாமணிசோழன் , 15 . 
அரசனிருந்தான் . இவனே திருவாரூரில் பசு உத்தரக்கான சோழன் , 16. ஜகத்ரக்ஷயசோ 
வின் கன்றின் பொருட்டுத் தன் குமாரன் மீது முன், 17. திருநீற்றுச்சோழன் , 18. காம்பீர்ய 
தேரோட்டியவன் , இவன் தேரூர்ந்தசோ சோழன், 
ழன் . இவன் முதலாக இவ்வம்சம் தொடக்கம் . 

மற்றொரு பிரதி 
1. தேரூர்ந்தசோழன் , 2. விசுவசேந 
சோழன் , 3. இந்திரவிமான சோழன் , 4. போக 1. உத்துங்க சோழன் , 2. குலோத்துங்க 
பக்தி புரந்தரசோழன் , 5. மனுகாதலன் லோக சோழன் , 3. ராஜராஜேந்திரசோழன் , 4. திரு 
ளித்தசோழன் , 6. மக்கட்சாடி வகுத்த சோ முடிகண்டசோழன் , 5. கரிகாலச்சோழன் , 
ழன் , 7. ஏதறிந்தசோழன் , 8. புநலியுடுத்த 6. அருந்தவச்சோழன் , 7. உறையூர்ச்சோழன், 
சோழன், 9. நாககன்னி கைபிடித்த சோழன் , 8. செங்கட்சோழன் , 9. மண்ணளந்தசோழன் , 
10. தன்னுயிரில் மன்னுயிரளித்த சோழன் , 10. மனுநீதிகண்டசோழன் , 11. வரகுண 
11. கங்கைகொண்டசோழன் , 12. காவிரி சோழன் , 12. ஆளப்பிறந்தசோழன் , 13 . 
கரைகண்ட சோழன் , 13. வில்லவன் கவி நீற்றுச்சோழன் , ஆறிலொருகடமை 
கண்ட சோழன் , 14. புகைக்கண்ட சோழன் , கொண்ட சோழன் , 15. ஜெயங்கொண்டசோ 
15. கம்பனார் கோயில் செம்பொனால் மேய்ந்த முன் , 16. கிருமிகண்டசோழன் , 17. தொண் 
சோழன் , 16. மறநாடு கண்டசோழன் , 17. டயான் சோழன், 18. ஆதொண்டைச்சக்கிர 

202 


சோழ வம்சம் 


14 . 


அநபந்தம் 


1610 


சோழ வம்சம் 


வர்த்தி , 19. பூதங்கட்டுசோழன் , 20. சங்க தாகவும் கூறுவர் . அவர்களில் முதல் புஜங்க 
னுழைந்தான் சோழன் , 21. சோழமான்சோ சாயர் , அச்சுததேவராயர் , வீரசிங்கா தனரா 
முன் , 22. கங்கைகொண்டசோழன் ( இவன் யர் , கோனேரிதேவராயர், திம்மராயர் , ஆனை 
காவிரியைப் பிரபலப்படுத்தினான் ) . 23. சுந் கொந்திராயர் , அசுவபதி , கஜபதி , நாபதிரா 
தாபாண்டிய சோழன், 24. பொக்கபூசோழன் , யர் , வாசுதேவராயர், நரசிங்கராயர் , ராம 
ஆக ( 24 ) சோழர்கள் . 

தேவராயர் , ஸ்ரீசங்கதேவராயர் , அனுமந்தரா 

யர் , கிருஷ்ணதேவராயர், வீரவசந்தராயர் 
IA . S. S. INDIA . Fol II . 

முதலியோர். தஞ்சைராயர்களுக்குப் பிறகு 
சோழ ராஜாக்களின் வரலாறு 

சிலநாயகரும் வடுகரும் ஆண்டனர் . பிறகு 

மராட்டிய ராண்டனர் . அவர்களில் கடைசியி 
சோழநாட்டைத் தம்வசஞ்செய்துகொ லாண்டவன் சரபோஜி மகாராஜா , 
ண்டிருந்த தஞ்சன் தாரகன் என்னும் அசுரர் இவையன்றி 1. காவிரிப்புனல் கொண்ட 
களைச் சிவபெருமான் காளியால் அதஞ்செய் சோழன் , 2. இந்திரனைப் புலியாகக்கொண்ட 
வித்து காட்டிற்கு அரசனிலாமை நோக்கி , சோழன் , 3. சமுத்திரஞ் சேர்ந்த சோழன் , 
காவடகிராமத்தில் சிவபக்திமானாகிய குலோ 4. வலியினிற்குருதி கொடுத்த சோழன், 5. 
த்துங்கன் தனது மனைவி கோமளாங்கியுடன் வரதராஜ பணிகொண்ட சோழன் , 6. எயி 
அரசு செலுத்திவருகின்றான் ; அவனுக்கு வெறிந்த சோழன் , 7. இந்திரவிமானச் சோ 
வேண்டிய நிதியளித்துச் சிவாலய விஷ்ணு ழன் , 8. தருமனுக்குதவி செய்த சோழன் , 
வாலய ஜீரணோத்தாரண நிமித்தம் முடிசூட் 9. நாககன்னி மணந்த சோழன் , 10. தளை 
டுவி எனக் குபேரனுக்குக் கட்டளையிட்டனர் . நீக்கிய சோழன், 11. செங்கட்சோழன் எனப் 
இறைவன் கட்டளையேற்ற குபோன் அவ் பலர் . 
வாறு அவனுக்கு வேண்டியன அளித்துத் 

கரிகாலச்சோழன் . A. D. 950. இராஜ 
கஞ்சைநகாத்திற்கு அரசாக்கினன். அன்று ராஜசோழன் அல்லது நரேந்திரன் இவனுக் 
முதல் இவன் குலோத்துங்க சோழன் எனப் குப் பிறகு வீரசோழன் அல்லது குலோத் 
பட்டுப் பல சிவாலய விஷ்ணுவாலய ஜீர துங்கசோழன் அல்லது கவிராஜ கேசரிவர்மா 
ணோத்தாரணஞ் செய்து பூபதனமாயிருந்த அல்லது இராஜேந்திர சோழன் அல்லது 
செல்வங்களை யெடுத்துக் காவிரியின் உற் இராஜராஜசோழன் அல்லது கோனேரினன் 
பத்திமுதல் மாயூரநாதர் சமுத்திரசங்கமம் மைகொண்ட சோழன் அல்லது கோபாகேசரி 
இறுதியாகக் காவிரியை ( 100 ) முகமாக அணை வர்மா. இவன் பட்டம் 1079. மேற்கூறிய 
கட்டிப் பிரித்துக் குடிகளை வளர்த்தனன் . இராஜேந்திரசோழன் முதல் கோனேரினன் 
இவன் குலோத்துங்க சோழன் . 

மைகொண்டவன் வரை A. D. 1064 முதல் 

1113 வரையில் , மேற்கூறிய இராஜராஜ 
இவன் சந்ததி 

சோழனுக்கு நரேந்திரன் சாரங்கதரன் இரு 
வர் குமாரர் . 

நரேந்திரன் மதுரையைச் 
1. குலோத்துங்கசோழன் , u , 20. 2. செயித்தபிறகு இவன் சுந்தர பாண்டிய 
தேவ சோழன் , u . 60. 3. சசிசேகரச்சோ னெனும் பெயருடன் A. D. ( 1311 ) இல் 
ழன், 3. 70.4 . சிவலிங்கசோழன் , ளு . 76. மதுரையை ஆண்டான் . கோபரகேசரிவர்மா 
5. வீரசோழன் , 3.87.6 . கரிகாற்சோழன் , விற்கு விக்ரமசோழன் , இராஜராஜன் , வீர 
u , 90. 7. பீமசோழன் , 3. 77. 8. இரா தேவன் என மூவர் குமாரர்கள் . இவர்களில் 
ஜேந்திரசோழன் , m . 78. 9. வீரமார்த் விக்ரமசோழன் 1113 - முதல் 1128- வரையில் 
தாண்டசோழன் , m . 66. 10. கீர்த்திசோ ஆண்டான் . இவன் குமாரன் குலோத்துங் 
ழன் , u , 78. 11. ஜயசோழன் , u . 66 . கன் A. D. 1128 முதல் 303. பின் இவன் 

கனக சோழன் , 3. 70. 13. சுந்தர குமாரன் இராஜேந்திரன் A. D. 1165 முதல் 
சோழன் , u , 60. 14. காலகாலசோழன் , 1194. பின் இவன் குமாரன் விக்ரமதேவன் , 
u , 77 , 15. கலியாணசோழன் , ஞ , 67. A. D. 1235 பெண்ணைந்திக்கு வடக்கிலாண் 
16. பத்திரசோழன் , m . 70. இவர்களுக் டான். முற்கூறிய விக்ரம சோழன் ஆதொண் 
குப் பிறகு நாய்க்கன் பட்டமுற்றவர்களும் டையெனும் வேசையால் தொண்டமானெ 
படையாச்சி , உடையான் , பாளையக்காரர் னப்பட்டான் . இவன் பின்பு பல்லவர் பூமி 
ஆண்டதாகவும் பிறகு சில ராயர்கள் ஆண்ட யையாண்டு பல்லவன் எனப்பட்டான் . 


12 , 


அநுபந்தம் 


1611 


சோழ் வமசம 


சோழர் வம்சாவளி 

கேசரிவர்மன் அல்லது வீரநாராயணசோழன் , 

இராஜாதித்த சோழன் , கண்டராதித்த சோ 
விஜயாலய சோழன் , ஆதித்யவர்ம சோ முன் . அரிஞ்ஜய சோழன் , இராஜராஜாதித்த 
ழன் , வீரசோழ நாராயண தேவ சோழன் , சோழன் , கண்டராதித்த சோழன் , ஆதித்ய 
ஹரிஞ்சய சோழன் , தசோதிதியராய சோழன் , வரும் சோழன் , மதுராந்தக சோழன் , பாகே 
பராந்தகராய சோழன் , திவியராய சோழன் , சரிவர்ம சோழன் , குலோத்துங்க சோழன் , 
இராஜ ராஜேந்திர சோழன் , இராஜேந்திர இராஜராஜ குலோத்துங்க சோழன் , விக்ரம 
சோழன் , கரிகாலச்சோழன் , இராஜ ராஜ சோழன் , திருநீற்றுச் சோழன் . 
சோழன் , வீரசோழன் , விக்ரமசோழன் , விஜயாலன் , பின் ஆதித்த சோழன் , 
குலோத்துங்கன் , விக்ரமதேவன் . 

பின் பரகேசரிவன்மன் அல்லது சங்கிராமரா 

கவன் அல்லது பராந்தகன் அல்லது வீரநாரா 
திருத்தணிகை சாசனப்படி 

யணன் , திருமுறைகண்ட இராஜராஜ அபய 
கரிகாலச்சோழன் , சக்ரவர்த்திசோழன் , குலசேகரன் , புத்ரன் கங்கைகொண்ட சோ 
சூடமசோழன் , ருசிகசோழன் , நாராயண முன் , மகள் வயிற்றில் கீழைச்சாளுக்கிய அர 
சோழன் , யாவதீயசோழன் , இராஜ ராஜசோ சர்களுக்குப் புத்திரன் இராஜராஜேந்திரன் 
ழன் , விஜயாதித்தியசோழன் , விக்ரமாதித்ய அல்லது உபயகுலோத்துங்கன் அல்லது அப் 
சோழன் , குலோத்துங்க சோழன் , கங்கை 

யன் . குலோத்துங்க சோழன் . இவன் வீர 
கொண்டசோழன் , குண்டலசோழன் , சாரங் பாண்டியனை வென்றவன் . இவன் தம்பி கங் 
கதரசோழன் , விக்ரமசோழன் , ஆதொண்ட 

கைகொண்ட சோழன் ; இவன் பாண்டிநாடு 
சோழன் , இராஜசிங்கசோழன் , விப்ரதேவ 

கொண்டதால் சுந்தரபாண்டியனானான் . 
சோழன் , ஆநந்தவர்ம சோழன், இராஜேந்திர 

ஆதித்தசோழன் அல்லது ராஜாதிரா 
சோழன் , குலோத்துங்க சோழன் , பராக்ரம ஜன் ,குமாரன் பராந்தகன் ; இவன் தேவி 

கோள 
சோழன். 

புத்திரியாகிய கோக்கிழானடிகள் , குமாரர் 

இராஜாதித்தன. கண்டராதித்தன் , அரிஞ் 
தஞ்சை பிருகதீசர் கோயில் ஜயன் . 
மஹாத்மிய வம்சாவளிப்படி 

சோழர் வரலாறு 
குலோத்துங்க சோழன், தேவசோ சோழராஜ்யத்தை முதலில் ஸ்தாபித்த 
மன், சசிசேகரசோழன், சிவலிங்க சோழன் , வன் சுபாதிராஜன் என்பர் . அவன் மகன் 
கரிகாலசோழன் , பீமசோழன் , இராஜராஜ விஜயாலயன் கி.பி 830 வரையில் அரசாண் 
சோழன் , சூரமார்த்தாண்டசோழன் , கீர்த்தி டான் . இவன் கொடும்பையெனும் எரிக் 
வர்த்தனசோழன் , ஜயசோழன் , கனகசோ கரைக்கண் இருந்த கொடும்பாளூர்க்கு அரச 
ழன் , சுந்தரசோழன் , காலகாலசோழன் , கலி னாவான் . இவன் இடங்கழியார் வழித்தோன்றி 
யாண சோழன் , பாதிரசோழன் . 

இவன் வரகுணனுடன் போரிட்ட 

வன் . திருவிடைமருதூர்க் கோபுரம் எடுப் 
காஞ்சீபுர சாசனப்படி பித்தவன் . இவன் காலத்திலே அமோக 

வருஷனால் ஆதரிக்கப்பெற்ற சமணமுனி 
விஜயசோழன் , வினை நீக்கிய சோழன் , 
உத்தண்டசோழன் , சுகுணசோழன், பிரபாக மகாபுராணத்தின் முதற்பாகமாகிய ஆதிபுரா 
ரசோழன் , குணகரசோழன் , சுதீமணிசோணத்தை எழுதிமுடித்தனர் . 

விஜயாலயனுக்குப்பின் அவன் குமாரன் 
ழன் , ஏகாம்பரசோழன் , மனோஹரசோழன், 
கற்பூர ராஜாகர சோழன் ,விஜயகாந்த கோபா ஆதித்தசோழன் பட்டத்துக்கு வந்தான் . 

இவனுக்குக் கோவிராஜ கேசரிவர்மன் , இரா 
லசோழன், இராஜகுமார பங்கப்பசோழன் . 

ஜேந்தியன் என்ற பெயர்கள் வழங்கிவந்தன . 
தில்லை , திரிசிராப்பள்ளி , இவன் கொங்குநாட்டுத் தலைக்காட்டின் அரச 

னும் பிருது விபதியின் குமாரனுமாகிய சிவ 
கரூர் சாசனப்படி 

ராமனோடு சமர்செய்து வென்று 
இரண்மய சோழன் , தாயுமான சோழன் , யூறைத் தனது இராஜதானியாகக் கொண் 
தருமவருமசோழன் , விஜயாலய சோழன் , டான் . இவன் காஞ்சிபுரத்தையாண் - பல் . 
ஆதித்த சோழன் , பராந்தகன் அல்லது கோபவராஜனாகும் நிருபதுங்கவர்மனுடைய மகளை 


னவன் . 


உறை 


அநுபந்தம் 


1612 


சோழ வம்சம் 


மணம்புணர்ந்து பல்லவ நாட்டிற்கும் அரசனா கண்டராதித்தன் இழந்த நாட்டை யெல்லாம் 
னான் . இவன் தில்லையில் பல திருப்பணிகளும் மீண்டும் கொண்டு சோழ சக்கரவர்த்தியாக 
பாலாற்றங்கரையில் களந்தை யெனும் ஊரில் விளங்கினான் . இவன் தாம் 956 முதல் 967 
ஆதித்தேச்சுரம் என்ற கோயிலும் கட்டினான் . அரசாண்டான் . இவன் வீரசொர்க்க மடை 
இவன் கி . பி . 907 - ல் விண்ணுலகமடைந் யவே , இவனது குமாரன் ஆதித்தகரிகாலன் 
தான் . இவனுக்குப் பின் பராந்தகன் 907 - ல் அரசனாகி நான்கு ஆண்டில் உயிர் துறந்தான் . 
சிங்காதனமேறினான் . இவனுக்குக் குலோத் அக்காலத்திலே கண்டராதித்தன் மகன் 
துங்கன் , விக்கிரமன் என்றும் பெயர்களுண்டு . தமசோழன் 

வந்தவனாயிருந்தமை 
இவன் மதுரை , ஈழம் முதலியவற்றை யடிப் யாலே அவன் 970 - ல் சோழ சக்கரவர்த்தி 
படுத்தி மதிரையும் ஈழமுங்கொண்ட பராந் யானான் . அவனுக்கு 

உதவியாக அவனது 
தகதேவர் என்று தன்னைக் கூறிக்கொண் சிற்றப்பன் அரிஞ்செயன் பேரனும் , சுந்தர 
டான் . வாணர்களது வாணகப்பாடி நாட்டை சோழனது மகனுமான இராஜராஜன் இள 
அடிப்படுத்தி , அதனைக் கங்கர்களுக்குக் கொ வரசனாக இருந்து ராஜகாரியங்களைக் கவ 
இத்து அவனைத் தன்கீழ்ச் சிற்றரசாக்கினான் . னித்து வந்தான் . மதுராந்தக உத்தமசோ 
இவன் தென்னாட்டில் இருக்கும்போது ழன் 985 - ல் ஈசன் திருவடி நீழலடையவே , 
மேலைச் சளுக்கியனான மூன்றாங் கன்னா இராஜராஜன் அரசனானான் . இவன் ஈடு 
தேவன் தொண்டை நாட்டிற் புகுந்தான் . எதிர்ப்பின்றி முப்பது ஆண்டுகளுக்கு அதிக 
உடனே அவனை வெருட்டி வீரநாராயணன் மாக இம் மண்டலங்களையும் வென்று ஏக சக் 
என்ற பட்டஞ் சூடினான் . இவனுக்கு ஐந்து கரவர்த்தியாக ஆண்டு வந்து முத்தியடைந் 
பிள்ளைகளும் ஒரு பெண்ணுமுண்டு. இவன் தான் . இவனுக்குப்பின் இவனது மகன் இரா 
நாற்பதாண்டு அரசு செலுத்தி 947 - ல் சசன் ஜேந்திரசோழதேவன் அரசனானான் . இவன் 
திருவடி நீழ லடைந்தான் . இவனது மூத்த கி . பி . 1012 - லே இளவரசனாக முடிட் 
குமாரனான இராஜாதிராஜன் பட்டத்துக்கு டப்பட்டான் . இவன் மேலைச்சாளுக்கியர்களை 
வந்தான் . மேலைச் சாளுக்கிய கன்னரதேவன் யும் வென்று கங்கைக்கரைவரையிற் சென்று 
அந்தச் சமயத்தில் மறுபடியும் தொண்டை கிழக்கே சாவகம், மலேயா முதலிய தீவுகளை 
நாட்டில் படையெடுத்து வந்தான் . அந்நாட் யும் அடிப்படுத்தி வென்று 1032 வரை 
டிலே தன் தந்தையால் காவலாக வைக்கப்பட் ஆண்டுவந்தான் . இவனுக்குப் பிறகு இவ 
டிருந்த இராஜாதிராஜன் தக்கோலத்தில் னது மூத்தமகன் இராஜாதிராஜன் அரசனா 
அவனை எதிர்த்துப் போரில் 

வென்றான் . ஆயி னான் , அவன் மேலைச்சாளுக்கியரோடு போ 
னும் கன்னாதேவனது மைத்துனனான பூதுக ராடவேண்டியிருந்தது . அவைகள் ஒன்று 
னால் வஞ்சனையாக இவன் கொல்லப்பட் கொப்பத்தில் நடந்தது . அதனில் அவன் 
டான் . இவனுக்குப் பின் இவனது தம்பி உயிர்துறக்கவே , அவனது தம்பி இராஜேந்தி 
கண்டராதித்தன் அரசனானான் . இவனே திரு என் 1052 - ல் கொப்பத்திலேயே முடிசூடிக் 
விசைப்பா பாடியவன் . இவன் நாளில் குந் தளரை ஜயித்தான் . இவனும் போரிலே 
தொண்டைநாடு வெள்ளாறு வரையில் கன் மடிந்தவன். இவனுக்குப் பின் இவனது தம்பி 
னாதேவன் வசமாயிற்று . மதுரை , ஈழம் சுதந் யொருவன் இராஜமஹேந்திரன் என்ற பட் 
தரம் பெற்றது . இவனுக்கு உதவியாக இவ டத்தோடு சோழசக்ரவர்த்தியானான் . இவ 
னது இளவல் அரிஞ்செயனும் , அவனது னுக்குப் பின் கி . பி . 1063 வாக்கில் இவர் 
மகன் சுந்தர சோழனும் நின்றார்கள் . களுள் கடைசித் தம்பியான வீரராஜேந்தி 
மதுரையை யாண்ட வீரபாண்டியன் எதிர் என் அரசனானான் . இவன் மகாவீரன் . மேலைச் 
த்து வரவே கண்டராதித்தன் அவனோடு சளுக்கியரை அடியோடு அழித்து, அந்த வமி 
போரிட்டு உயிர் துறந்தான் . இவன் கி . பி . சத்தில்வந்த விக்கிரமாதித்தனுக்குத் தன் 
957 - ல் சிவபிரானது திருவடி நீழலையடை பெண்ணை மணஞ்செய்வித்து தன் கீழ்ச் 
யவே , அவனது மகன் மதுராந்தக உத்தம சிற்றரசனாக்கினான் . இவன் கி . பி . 1070- ல் 
சோழன் சிறு குழந்தையாக இருந்தபடியால் , விண்ணுலகேகினான் . அப்பொழுது அவன் 
அரிஞ்செயன் அரசனானான் . அவன் அவ் மகன் அதிராஜேந்திரன் அரசனானான் . ஆனால் 
வாண்டே உயிர் துறந்தான் . அவனது மகன் இவனது அத்தை மகனான கீழைச்சாளுக்கிய 
சுந்தரசோழன் பராந்தகன் என்ற பட்டத் ராஜேந்திரன் சோழசிம்மாசனம் 
அடைய 
தோடு சோழசிங்காதன மேறினான் . இவன் முயற்சி செய்து நாட்டில் கலகத்தை யுண் 


அநுபந்தம் 


1613 


பாண்டிய வம்சம் 


வை 


டாக்கி அவனைக் கொன்று தான் சிங்கா தன யன் , 22. இராஜகுலோத்தமபாண்டியன் , 23 . 
மேறினான் . அப்பொழுது அதிராஜேந்திரன் இராஜசீர்க்கீச கம்பீரபாண்டியன் , 24. இராஜ 
மைத்துனனான மேலைச்சாளுக்கிய விக்கிரமா கம்பீரபாண்டியன் , 25. பாண்டிய தீபவம்ச 
தித்தனுக்கும் இவனுக்கும் போர் உண்டாகி பாண்டியன் , 26. புரந்தரசித்தபாண்டியன் , 
அதனில் வெற்றிபெற்றான் . இவன் 1118- ல் 27. பாண்டியவம்ச துரந்தரபாண்டியன் , 28 . 
உயிர் துறந்தான் . இவன் பிள்ளைகளில் ஒரு சென்னிரேஸ்வரபாண்டியன் 29. பாதசேகர 
னான 

விக்கிரமாதித்தன் அரசனாகி 18 பாண்டியன் , 30. வெற்குணபாண்டியன் , 31 . 
ஆண்டு ராஜரீகஞ் செய்தான் . அவனுக்குப் இராஜசார்த்தூல பாண்டியன் , 32. இராஜ 
பின்னர் அவன் மகன் குலோத்துங்கன் 1146 குலோத்தமபாண்டியன் , 33. அயோதன 
வரை ஆண்டான் . அவனுக்குப்பின் அவனது பாண்டியன் , 34. இராஜகுஞ்சரபாண்டியன் , 
மகன் இராஜராஜன் 1162 வரை அரசாண் 35. பிரவீரராஜபயங்கா பாண்டியன் , 36 . 
டான் . இவனுக்குப் பிள்ளை இல்லாமையாலே சோகுலசேனபாண்டியன் , 37. சத்துரஞ்சய 
பழைய சோழர்குடியில் ஒருவனான சங்கமனை பாண்டியன் , 38. வீரவுத்தண்டபாண்டியன் , 
இராஜாதிராஜன் என்று பட்டங்கட்டினான் . 39. வீரபராக்ரமபாண்டியன் , 40. பிரதாப 
இவன் பதினாறு ஆண்டு ஆண்டான் . பின்னர் , மார்த்தாண்டபாண்டியன் , 41. விக்ரமகஞ் 
கி . பி . 178-ல் இவனது சகோதரன் குலோ சுகபாண்டியன் , 42. சமாசேகாகோலாகல 
த்துங்கன் என்ற பட்டத்தோடு 1216 வரை பாண்டியன் , 43. அதுலவிக்ரமபாண்டியன், 
அரசாண்டான் . இவன் ஒரு பெரிய வீரன் . 44. அதுலகீர்த்தி பாண்டின் , 45. வம்சசேகர 
பகையின்றி அரசாண்டானாயினும் இவன் பாண்டியன் , 46. பிரதாபசூரியபாண்டியன் , 
இறந்த பினனர் காடு சிதறுண்டது . இவனுக் 47. வம்சத்துவசபாண்டியன், 46. ரிபுமர்த் 
குப்பின் வந்த இராஜராஜன் வலியற்றவ தனபாண்டியன் , 49. சோழவம்சாந்தகபாண் 
னாகையாலே நாட்டையிழந்தான் . இவனுக் டியன் , 50. குலசூடாமணிபாண்டியன் , 51 . 
குப் பின்னும் இரண்டொருவர் ஆண்டபின் இராஜசூடாமணிபாண்டியன் , 52. வம்சசி 
சோழ அரசர் பெயரே மறைந்தது . 

ரோமணிபாண்டியன் , 53. பாண்டீச்சுரபாண் 

டியன், 54. குலத்துவசபாண்டியன் , 55. வம் 
பாண்டிய வம்ச பரம்பரை 

சவிபூஷணபாண்டியன், 56. குலேசபாண் 
இந்திரன் வியாழனால் சாபமேற்றுச் டியன் , 57 . சோழசூடாமணிபாண்டியன் , 
சிவபூசைசெய்து பழி தீர்ந்து இறைவனெதி 58. குலசூடாமணிபாண்டியன் , 59. இராஜ 
ரில் நிற்கையில் இறைவன் இந்திரனை நோக்கி சூடாமணிபாண்டியன் , 60. பூபசூடாமணி 
இக்கடம்பாடவியை நாடாக்கி ஆளுக; உன் பாண்டியன் , 61. குலேசபாண்டியன் , 62 . 
புத்திரனிடம் பிறக்கும் குமாரியை நாம் மணப் அரிமர்த்தன பாண்டியன் , 63. ஜெகந்நாத 
போ மென அவ்வகையே இந்திரன் குலசேகர பாண்டியன் , 64 , வீரவாகுபாண்டியன் , 65 . 
பாண்டியனா யாண்டுவந் தனன் . இவ்வம்சத் விக்ரமபாண்டியன் , 66. பராக்ரமகாகுபாண் 
தில் முதல்வன் குலசேகாபாண்டியன் . இவ டியன் , 67. துர்மத்தபாண்டியன் , 68 . 
னாண்டது மணலூர் . 

காருண்யபாண்டியன் , 69. சருவசா தனபான் 
1. குலசேகரபாண்டியன் , 2. மலயத்து டியன் , 70. சார்த்ததமபாண்டியன் , 71. நாக 
வசபாண்டியன் , 3. சுந்தரபாண்டியன் , 4. ரீகபாண்டியன் , 72 . செங்கேனிலை இட்ட 
வீரபாண்டியன் , 5. உக்ரகுமாரன் , 6. அபி பாண்டியன் , 73. வித்யாவிநோத கொடுக் 
ஷேகபாண்டியன் , 7. இராஜசேகரபாண்டி கோற்பாண்டியன் . 
யன் , 8. குலோத்துங்கபாண்டியன் , 9. அனந் குலசேகரபாண்டியன் 1400 வருஷம் . 
தகுணபாண்டியன் , 10. குணபூஷணபாண் மலயத்துவசபாண்டியன் 6700 m ; இவன் 
டியன் , 11. வரகுணபாண்டியன் , 12. இராஜ காலத்திலே மீனா திருவவதாரம், சுந்தர 
சாஜபாண்டியன் , 13 , இராஜகம்பீரபாண்டி பாண்டியன் 60,000 u ; இ - து , வெள்ளி 
யன், 14. சித்திரவிரதபாண்டியன் , 15. சித் யம்பலத் திருக்கூத்து , குண்டோதரனுக்கு 
திரபூஷணபாண்டியன் , 16. சித்திரதுவச அன்னமிட்டது, எழுகடலழைத்தது , மலயத் 
பாண்டியன் , 17. சித்திரசேகபாண்டியன் , துவசனை அழைத்தது . உக்ரகுமாரபாண்டி 
18. சித்திரவிக்ரமபாண்டியன் , 19 , இராஜ யன் 40,000 u . இவன் காந்திமதியை 
மார்த்தாண்டபாண்டியன், 20. இராஜசூடா மணந்தான் , இவள் சோமசேகரச்சோழன் 
மணிபாண்டியன் , 21 , இராஜசந்தர்பாண்டி பெண் . 

21 , இராஜசந்தர்பாண்டி பெண் . -இவன் வேல் வளை செண்டுகள் 


அதபந்தம் 


1615 


பாண்டிய வமம் 


முறையே கடல் , இந்திரன் , மேருமேல் எறிந் யன் 5800. பீமபராக்ரமபாண்டியன் 3400 . 
தான் . வீரபாண்டியன் 8400 வரு; இ - து பிரதாபமார்த்தாண்டன் 5300. விக்ரமபாண் 
வேதத்திற்குப் பொருளருளியது . அபிஷேக டியன் விக்ரமகஞ்சுகபாண்டியன் 7500 , சமா 
பாண்டியன் 4800 வரு ; இ - து மாணிக்கம் கோலாகல பாண்டியன் , யுத்த கோலாகல 
விற்றது , வருணன் விட்ட கடலை வற்றச்செய் பாண்டியன் 9100 . அதுலவிக்ரமபாண்டி 

நான் மாடக்கூடலானது , எல்லாம் யன் 5200. அதுலகீர்த்திபாண்டியன் 3400 . 
வல்லசித்தரானது , கல்லானைக்குக் கரும்பருத் அதுலகீர்த்தியுடன் ஒரு பிரளயம் முடிந் 
தியது . விக்ரமபாண்டியன் 4600 , இ - து தது . இது ரைவதமனுக் காலம் . 
யானையெய்தது , ஜைநமதத்தர் மதுரையில் வைவச்சுதமனுக் காலத்தில் மதுரை 
பிரவேசித்தது , விருத்தகுமாரர் பாலரானது , 1,00,000 காடாயிருந்தது . இந்த மனுவம் 
இராஜசேகரபாண்டியன் 9700 இ - து , மாறி சத்திற் பிறந்த கீர்த்திபூடணனிடம் அகத் 
யாடினது . குலோத்துங்கபாண்டியன் 6300 , தியர் மதுரையின் பெருமை கூறிக் காடு 
இ - து பழியஞ்சினது , மாபாதகம் தீர்த்தது , கெடுத்து நாடாக்குவித்தனர் . 
அங்கம் வெட்டினது . அனந்தகுணபாண்டி கீர்த்திபூஷண பாண்டியன் 60,000u 
யன் 4200 ; இவனரசில் இராமர் இலங்கைக் ஆலவாயானது . வம்சசேகரன் 20,000w, சுந் 
குச் சென்றது , நாகமெய்தது , மாயப்பசுவை தாப்பேரம்பு எய்தது, சங்கப்பலகையிட்டது , 
வதைத்தது . குலபூஷணபாண்டியன் 3900 ; விக்ரமசோழன் படையெடுப்பு. 
இ - து உலவாக்கிழி யருளியது , அட்டமா 

A. S. S. I. Vol. II 
சித்தி யுபதேசித்தது , விடையி லச்சினை யிட் 
டது . இராஜ புரந்தரன் 7200 தண்ணீர் பந் வங்கிய சூடாமணி 1500 . 

இ - து தரு 
தல் வைத்தது , இரசவாதம் செய்தது . இரா மிக்குப் பொற்கிழி கொடுத்தது , கீரனைக் 
ஜேஸ்வர பாண்டியன் 8100. இராஜகம்பீர கரையேற்றினது , கீரனுக் கிலக்கண முப்தே 
பாண்டியன் 6200 . பாண்டிவங்கிய தீப சித்தது , சங்கத்தார் கலகம் தீர்த்தது . பிரதாப 
பாண்டியன் 6200 . புரந்தரசித் 8300. சூரியபாண்டியன் 1300. வங்கிசத்துவசன் 
பாண்டியவம்ச தாபகன் 10,100 . சுந்தரேச 9500. ரிபுமர்த்தனன் , சோழவம்சார்தகன் 
பாதசேகரன் 5800. சோழனை மடுவில் 10,000 . சேரவம்சாந்தகன் 8500 . பாண் 
வீட்டியது , உலவாக் கோட்டை யருளியது , டியவம்சசேகரன் 3900 . வம்சசிரோமணி 
மாமனாகவந்து வழக்குரைத்தது . வரகுண பாண்டியன் 8700. பாண்டீச்சுரபாண்டியன் 
பாண்டியன் 9500 , இ - து சிவலோகங்காட் 6800. குலத்துவசபாண்டியன் 7800. வம்ச 
டியது , விறகுவிற்றது , திருமுகங்கொடுத்தது , விபூஷண பாண்டியன் 4300. சோமசூடா 
பலகையிட்டது . இராஜ ராஜபாண்டியன் மணி பாண்டியன் , ......... குல சூடாமணி 
10,200 . இ - து இசைவாது வென்றது . பாண்டியன் 2200. இராஜ சூடாமணிபாண் 
சுகுணபாண்டியன் 5500. இ - து பன்றிக் டியன் 4500 . பூபசூடாமணி பாண்டியன் 
குட்டிகளுக்கு முலை கொடுத்தது , மந்திரிக 3600. குலேசபாண்டியன் 6200 , இடைக் 
சாக்கியது , கரிக்குருவிக்கு உபதேசித்தது , காடன் பிணக்குத் தீர்த்தது . அரிமர்த்தன 
காரைக்கு முத்திகொடுத்தது . சித்திரவிர தன் பாண்டியன் 4250 . வலை வீசினது , வாத 
அல்லது சித்திரமேரு பாண்டியன் 8300. வூரடிகளுக் குபதேசித்தது, நரிபரி பரிகரி 
சித்சபூஷணன் 10600. சித்ரதுவசன் 4700. யாக்கியது , மண் சுமந்தது . சகந்நாதபாண்டி 
சித்ரவர்மன் 5800 . 

5800. சித்ரசோன் 7400. யன் 8990 , வீரபாகுபாண்டியன் 7390 . 
இராஜ மார்த்தாண்டன் 9600. இராஜ சூடா விக்ரமவாகு அல்லது விக்ரம பாண்டியன் 
மணி 8700. இராஜ சார்த்தூலன் 6700 ; 5820. பராக்ரமபாகு அல்லது சுரபிபாண் 
இவனுக்குக் குலோத்துங்க பாண்டியன் என டியன் 4020. சுரதமார்பபாண்டியன் 3610 . 
வும் பெயர் . இராஜ குலோத்தமன் ஷ குங்குமபாண்டியன் 2170. கற்பூரபாண்டியன் 
இராஜ குஞ்சரபாண்டியன் 4400. பிரவீர 4810 . காருண்யபாண்டியன் 6190. புரு 
பாண்டியன் , பரராஜ பயங்கரன் 3300. ஷோத்தம பாண்டியன் 6860. சத்ருசா தன 
இராஜ குஞ்சர்பாண்டியன் அல்லது உக் பாண்டியன் அல்லது சத்ருசோபாண்டியன் 
சோபாண்டியன் 5700 . இராஜ பயங்கா 4540. உன்பாண்டியன் குப்ஜ அல்லது சுந்தர 
பாண்டியன் மஹாசேந பாண்டியன் 4400. பாண்டியன் 3450 , சுந்தீர்த்தது , சுமண 
உங்கே பாண்டியன் , சத்ருஞ்சயபாண்டி கழுவிலேறியது , சம்பந்தசுவாமிகள் காலம் 


அரபாதம் 


1618 


பாண்டிய வம்சம் 


வீரபாண்டியன் . இவன் பாண்டியர் வம் யன் , 17. வங்கியபதாக பாண்டியன் . 18 , 
சத்தில் ( 74 - வது ) ; சோழதேசத்தை யாண்ட சுந்தரேசபாதசேகர பாண்டியன் . 19. வா 
வன் . இவன் A. D. 1064 இல் இராஜேந் குண பாண்டியன் , 20. இராஜராஜ பான் 
திர குலோத்துங்க சோழனைச் செயித்தா டியன் , 21. சுகுண பாண்டியன் , பன்றி 
னாதலால் விக்ரம் பாண்டியனெனவும் இவ குட்டிக்கு பால் . 22. சித்திரவிரத பாண்டி 
னுக்குப் பெயர் , 

யன் . 23. சித்திரபூஷண பாண்டியன். 24 . 
கீர்த்திபூஷணன் முதல் கூன்பாண்டி சித்திரத்துவச பாண்டியன் . 25. சித்திரவர்ம் 
யன் வரையில் பட்டமடைந்தவர் ( 29)-ன் பாண்டியன் . 26. சித்திரசோ பாண்டியன் . 
மருக்குத் தேவஸ் 220,000 . இவர்கள் துவா 27. சித்திரவிக்ரம பாண்டியன் ( அருச்சுநன் 
பரயுகம் முடிவுவரை ஆண்டவர்கள் , காலம் ). 28. இராஜமார்த்தாண்ட பாண்டி 

குலசேகர பாண்டியன் 3. D. 1200- யன் . 29 . இராஜ சூடாமணி பாண்டியன் , 
1213. பராக்ரமபாண்டியன் 1209. காசி 30 , இராஜ சார்த்தூல பாண்டியன் , 31 . 
கண்ட பராக்ரமபாண்டியன் 1248 . கனக துவிஜராஜ குலோத்தம பாண்டியன் . 81 . 
பாண்டியன் , பராக்ரமபாண்டியன் 1307. ஆயோ தனப் பிரவீண பாண்டியன் . 33. 
தலசேகரதேவன் 1402 . காசிகண்டபராக் இராஜகுஞ்சர பாண்டியன் . 34. இராஜ பயல் 
ரமபாண்டியன் 1428. பொன்னன் பெரு கர பாண்டியன் . 35. உக்கிரசேந பாண்டி 
மாள் பராக்ரமபாண்டியன் 1431. வீரபாண் யன் . 36. சத்ருஞ்ஜய பாண்டியன் . 37 . 
டியன் 1432. பராக்ரமபாண்டியன் 1516. வீமத்தேர்மன்னன் . 38. வீமபராக்ரம பாண் 
அதிவீரராம பாண்டியன் 1562 . சுந்தர டியன் . 39. பிரதாப மார்த்தாண்ட பான் 
பாண்டியன் . பெருமாள் சுந்தரபாண்டியன் . டியன் . 40. விக்ரமகஞ்சுக பாண்டியன் , 
சுந்தர பாண்டிய தேவன் . கூன்பாண்டியன் 41. சமரகோலாகல பாண்டியன் , 42. அதுல 
அல்லது சந்தா பாண்டியன் . உக்சபாண்டி விக்ரம பாண்டியன் . 43. அதுலகீர்த்திபான் 
யன் , வரகுணபாண்டியன் . வரதுங்கராம டியன் . 44. கீர்த்திபூஷண பாண்டியன் ; 
பாண்டியன் A. D. 1578. வரதுங்கராம ஒரு பிரளயம் . 

வாதுங்கராம ஒரு பிரளயம் . 45. வல்சியசேகர பாண்டி 
வீரபாண்டியன் 1589. விக்ரமபாண்டியன் . யன் , சங்கப் பலகை . 46. வங்கியருடாமணி 
வீரபாண்டியன் . இராமாபிராமபாண்டியன் . பாண்டியன் அல்லது சண்பக பாண்டியன் , 
வல்லபதேவன் அல்லது அதிவீரராமபாண் கீரனைக் கரையேற்றியது . 47. பிரதாப் 
டியன் 1605 , சந்தாபாண்டியன் 1623 . சூரிய பாண்டியன் . 48. வம்சத்துவச பான் 

டியன் . 49. இரிபுமர்த்தன பாண்டியன் , 
பாண்டியர்மரபு - திருவிளையாடல்படி 

50. சோழவம்சாந்தக பாண்டியன் . 51. சோ 
1. தென்னர்சேகரன் அல்லது மன்னர் வம்சாந்தக பாண்டியன் , 52. பாண்டிவம் 
சேகரன் அல்லது குலசேகர பாண்டியன் . சேச பாண்டியன். 53. வம்ச சிரோமணி 
2. மலயத்துவச பாண்டியன் - மனைவி காஞ் பாண்டியன் . 54 , பாண்டீச்சா பாண்டியன் . 
சனமாலை ; இவன் அரசு புரிந்தது மணவூர் . 55. குலத்துவச பாண்டியன் . 56. வம்சவி 
3. சோமசுந்தர பாண்டியன் . 4. உக்ரகுமா பூஷண பாண்டியன் . 57. சோமசூடாமணி 
பாண்டியன் அல்லது ஆரஞ்சாத்துப் பாண்டி பாண்டியன் . 58. குலசூடாமணி பாண்டி 
யன் மனைவி காந்திமதி . 5. வீரபாண்டியன் யன் . 59. இராஜ சூடாமணி பாண்டியன் . 
( வேதத்திற்குப் பொருள் கூறியது .) 6. அபி 60. பூபசூடாமணி பாண்டியன் . 61. குலேச 
ஷே பாண்டியன் , மாணிக்கம் விற்றது. பாண்டியன், 62. அரிமர்த்தன பாண்டி 
7. விக்ரம பாண்டியன் , யானை யெய்தது. மன , மாணிக்கவாசகர் காலம் . 68. ஜகக்காத 
8. இராஜசேகர பாண்டியன், மாறியாடினது . பாண்டியன் , 64. வீரவாகு பாண்டியன் . 
9. குலோத்துங்க பாண்டியன் , பழியஞ்சி 65. விக்ராமவாகு பாண்டியன் . 66. பசாசம 
10. அகந்தகுண பாண்டியன் , இராம பாகு பாண்டியன் . 

பாகு பாண்டியன் . 87. சரத பாண்டியன் , 
விண்டை சென்றது . 11. குலபூஷண பான் 68. வாகுபல பாண்டியன் , 

69. அங்கும் 
இராஜேந்திர பாண்டியன் , பாண்டியன் . 70. கருப்பூர் பாண்டியன் . 
இராஜபுசந்தான் . அவன் சகோதான் இராஜ 71. காருண்ய பாண்டியன் . 12. புருஷோத் 
சில்கன் . 13. இராஜேச பாண்டியன் , 16. தம பாண்டியன் . 73. சத்ருசாதன பான் 
இராஜசம்பீர பாண்டியன் , 15. வலியப டியன் . 74. உன் பாண்டியன், திருஞான 
பாண்டியன் . 16. புரந்தாசித்துப் பாக்க சம்பர்தர் காலம் . 


உயன் . 12 . 


அநுபந்தம் 


1616 


பாண்டியர் மரபு 


பாண்டியர் மரபு 

இந்தச் சந்திரகுமார் பாண்டியனை விஜய 

சேகாசோழன் செயிக்கப் பாண்டியன் தப்பி 
A. S. S. INDIA . Vol II . 

ஆனைகொந்தி ஸ்மஸ்தானத்து இசாயாவர் 
கலியுகத்தில் ஆண்ட பாண்டியர்கள் .. 

களையடைய , இராயர் சோழனுக்கு விரோத 

மாய்க் கோடிகன்னாகமநாய்க்கனைச் சேனை 
1. சோமசுந்தர பாண்டியன் , 2. கற் யுடன் அனுப்ப , அவன் சோழனைத் துரத்திப் 
பூரசுந்தர பாண்டியன் , 3. குமாரசேகர பாண்டியனையும் வெட்டி இராயனுக்குத் 
பாண்டியன் , 4. குமாரசுந்தர பாண்டியன் , தெய்வீகமாய்ப் பாண்டியனிறந்தானென்று 
5. ஷண்முகராஜ பாண்டியன் , 6. சுவர்ண எழுதிவிட்டுத் தான் மதுரையை யாண்டான் , 
பாண்டியன் , 7. சருவமித்திர பாண்டியன் , அதுமுதல் மதுரையை நாய்க்கபரம்பரையார் 
8. பற்றார்ச்சிம்ம பாண்டியன் , 9. மகாத்து அரசாண்டனர் . கடைசியில் ( 16 ) வது பட் 
வச பாண்டியன் , 10. சத்துருபீகர பாண் டம் ராஜா விஜயகுமார தீர திருமலைநாய்க்கன் 
டியன் , 11. சத்துருசம்மார பாண்டியன் , இறுதியாக நாயகர் அரசு முடிந்தது . 
12. கொடுங்கோற் பாண்டியன் . இந்தப் 1. சோமசேகர பாண்டியன் , A. D. 
பன்னிரண்டாவதான கொடுங்கோற் பாண் 1100. 2. கற்பூரசுந்தரபாண்டியன் , 3. குமார 
டியன் கோவலனைக் கொலைசெய்வித்த கார சேகரபாண்டியன் , 4. குமாரசுந்தரபாண்டி 
ணத்தால் கன்னகையின் கோபத்தீயால் யன் , 5. சுந்தரராஜபாண்டியன் , 6. ஷண் 
மதுரை தீப்பட அழிந்தனன் . இது கலி முகராஜபாண்டியன் , 7. மேருசுந்தரபாண்டி 
( 305 )-இல் , பிறகு பாண்டிய வம்சமிலாமை யன் , 8. இந்திரவர்மபாண்டியன் ; இவன் 
யால் பிராமணனுக்கும் வேசைக்கும் பிறந்த சோழனைச் சிறையிட்டவன், 9. சந்திரகுல 
ஒரு சூரன் பாண்டியர் சிங்காசனத்தைப் தீபபாண்டியன் , 10. மீனகேதனபாண்டியன், 
பெற்றுப் பாண்டியனானான் . 

11. மீனத்துவசபாண்டியன் ; இவன் சோழ 
1. சந்திரகுலபதீப பாண்டியன் , 

பாண்டியன் , 2. நாட்டையாண்டான் , 12. மகாத்துவசபாண் 
புவிக்கொடி பரித்த பாண்டியன் , 3. மீனக் டியன், 13. மார்த்தாண்டபாண்டியன் , 14 . 
கொடி பிடித்த பாண்டியன் , 4. மகரத்துவச குவலயாநந்த பாண்டியன் ; இவன் கப்பல் 
பாண்டியன் , 5. மார்த்தாண்ட பாண்டியன் , யாத்திரை செய்து கடலில் மூழ்கினான் . இவ 
6. குவலயாநந்த பாண்டியன், 7. குணாலய னுக்குப்பின் ஒரு பெண் அரசாண்டாள் . 
பாண்டியன் , 8. வீரவாகு பாண்டியன் , இவள் குந்தல பாண்டியனை மணந்தாள் . 15 . 
9. சத்துருசம்மார பாண்டியன், 10. வீர குந்தலபாண்டியன் , 16. சத்ருபீகரபாண்டி 
வர்ம பாண்டியன் , 11. வருணகுலோத்துங்க யன் , 17. சத்ருசம்மாரபாண்டியன் , 18. வீர 
பாண்டியன் , 12. இராஜீய மார்த்தாண்ட வர்ம பாண்டியன் , 19. வீரபாகுபாண்டியன், 
பாண்டியன் , 13. குலவர்த்தன பாண்டியன் , 20. மகுடவர்த்தன பாண்டியன் , 21. வச்ர 
14. வரைப்பெண்ணைச்சிறையெடுத்த பாண் சிம்மபாண்டியன் , 22. வர்மகுலோத்துங்க 
டியன் , 15. குலவர்த்தன பாண்டியன் . பாண்டியன் , 23. அதிவீரராமபாண்டியன் , 

குலவர்த்தனபாண்டியன் , இவன் காலத் 24. குலவர்த்தனபாண்டியன் , 25. சோம் 
திலே துருக்கர் மதுரைமேல் படையெடுக்க சேகரபாண்டியன் , 26. சோமசுந்தர பாண்டி 
மேனாட்டார் அவனுக்கு உதவி செய்து அவன் யன் , 27. இராஜராஜபாண்டியன் , 28. இராஜ 
வம்சத்தில் சோமசேகரனுக்குப் பட்டமளித் சேகரபாண்டியன் , 29. இராஜவர்மபாண்டி 
தனர் . 1. சோமசேகரபாண்டியன் , 2. சோம யன் , 30. இராமவர்மபாண்டியன் , 31. வரத 
சந்தாபாண்டியன் , 3. இராஜராஜபாண்டி ராஜபாண்டியன் , 32. குமாரசிம்மபாண்டி 
யன் , 4. இராஜகுஞ்சரபாண்டியன் , 5. இராஜ யன் , 33. வீரசேகபாண்டியன் , 34. பிரதாப 
சேகரபாண்டியன் , 6. இராஜவர்ணபாண்டி ராஜபாண்டியன் , 35. வீரகுணராஜபாண்டி 
யன் , 7. பக்தராஜபாண்டியன் , 8. குமார யன் , 36. குமாரசந்திரபாண்டியன் , 37. வர 
சிம்மபாண்டியன் , 9. பீமசேநபாண்டியன் , துங்கபாண்டியன் , 38. சந்திரசேகரபாண்டி 
10. பிரதாபராசபாண்டியன் , 11. வரகுண யன், 39. சோமசேகா பாண்டியன் , 40. பாா 
பாண்டியன் , 12. குமாரசந்திரபாண்டியன் , க்ரமபாண்டியன் ; இவன் துருக்கரையோட்டி 
13 , வாதுங்கபாண்டியன் , 14. குலோத்துங்க யரசாண்டான் . இவன் காலத்திலே மாலிகா 
பாண்டியன் , 15 , சந்திரசேகரபாண்டியன் , பர் படையெடுத்து மதுரையை நிலைகலக்க 
16. சந்திரகுமாரபாண்டியன் . 

னான் . ( 1311 ) கி . பி . 


அஙபந்தம் 


1617 


பல்லவர் வரலாறு 


சோ ராஜாக்கள் பரம்பரை டார் . இவர்க்குப்பிறகு சங்கரவிருத்திப் பெரு 

மாள் , சத்தியசந்தப்பெருமாள் முதலியோர் 
1. எதுகுலச்சோன் , 2. வம்சோத்தாரக ஆண்டார்கள் . இச்சோழபாண்டிய சேரரா 
சோன் , 3. மறுமுறைநடந்தசோன் , 4. வேதப் ஜாக்களின் பெயர்கள் சென்னை ஒரியண்டல் 
பிரதாபசோன் , 5. விக்ரமகேசரி சேரன் , 6. ரிபு லைபாரியில் கண்டவாறு எழுதினேன் . அவற் 
குலக்ஷயசோன் , 7. சமரசார்த்தூலசேரன், 8. றிற் சில அரசர்களின் பெயர்கள் பொருள் 
புனநாடுகொண்ட சோன் , 9. புலிக்கொடி பரி படாததினால் உள்ளவாறு எழுதிவைத்தேன் . 
த்தசோன் , 10. எல்லைகரைகண்டசேரன் , 11 . 1.யதுகுலசோன் , 2 - வம்சதுங்கசேரன் , 
இராஜகம்பீரசேரன் , 12. முந்நீலமணி யிட்ட 3-மனுமுறைாடத்தியசோன் , 4.வீரப்ரதாப 
சோன் , 13. முரசறைந்தசோன் , 14. இராஜ சோன் , 5 - விக்ரமமகேச்வாசோன், 6 -ரிபுகுல 
மார்த்தாண்ட சேரன் , 15. இராஜராஜேஸ்வா க்ஷயசேரன் , 7 - சாமசார்த்தூலசேரன் , 8 -...... 
சோன் , 16. இராஜப்பிரதாப்சேரன், 17 , ஆறி .............. 9 - புலிக்கொடிபரித்தசோன் , 
லொருகடமைகொண்டசோன் , 18. அனந்த 10 - எல்லைகரைகண்டசோன் , 11 - இராஜகம் 
குணசோன் , 19. மதனவிஸ்தாரசேரன் , 20. பீரசேரன் , 

பீரசேரன் , 12 - இராஜமார்த்தாண்டசோன் , 
வாகுணோற்பாலசோன் , 21. ஆச்சமநிலையிட் 13- இராஜராஜேஸ்வான் , 14 - இராஜப் பிரதாப 
டசேரன் , 22. அநுபூத்திச்சோன் , 23. அவிர் சேரன் , 15 - மன்றில்மணியிட்டசேரன் , 16 
ப்பாகச்சேரன் , 24. தியாகசமுத்திரசோன் , மும்மூர்த்திசேரன் 17 .......... 
25. திருநீற்றுச்சேரன் , 26. மெய்ப்பொருள் ....18 - அருந் தகுணசேரன் , 19 - வம்சபரிபால 
கண்டசேரன் , 27. பாணர்க்கு நிதி தந்த சேரன் , 20 - மங்கள காசோன் , 21- தநவிஸ்தார 
சோன் , 28. பாஸ்கரபானுசேரன் , 29.தெய் சோன் , 22 -வாகுணோற்பாலசோன் , 23- ஆச் 
வகுஞ்சாசோன் , 30. சிந்துவருணசோன் . சமநிலையிட்டசோன், 24 -அநுபூதிசோன் , 25 

அவர் சோன் , 26 .......... 

27 - சிவ 
கலியுகத்துச் சேர ராஜாக்கள் 

பாதசேகரசோன் , 28 - திருநீற்றுச்சேரன், 29 
1. அக்ஷயபாத்ரசோன் , 2. ஏகாதிச் எழுதிசாசோன் , 30- மெய்ப்பொருள்சோன் ,, 
சேரன் , 3. வம்சபரிபாலகசோன் , 4. மங்க 

81 - பாணர்க்குநிதிதந்தசோன் , 32 - பாஸ்கா 
ளாகாச் சோன் , 5. ஜீவதர்மோத்தாராச் பானுசோன் , 33- அட்சயபாத்திரசோன் , 34 
சோன் , 6. ஜீவநேசச்சேரன் , 7. ஜீவோற்ப 

சிவதர்மோத்தமராஜசோன் , 35. சிவநேச 
வச்சோன் , 8. சிந்துவாரணீயச்சோன் , 9. சோன் , 36 -சிவோத்பாலசோன் , 37 - தெய்வ 
ஜீவசம்ரக்ஷகச்சேரன் , 10 . தீரகையாதாச் குஞ்சாசோன் , 38- சிந்துவருணசேரன் , 39 
சோன் , 11. தீரதைசாத்தச்சேரன் , 12. அச் திரிகேதாரசோன் , 40-திரிதேசாங்கசேரன், 
சுதபிர தாபசோன் , 13. அகடி தகர்த்திப்பிர 41 - ஆதுலபிரதாபசோன் , 42- அகணித தீர்த் 
தாபசோன் , 14. வீரராஜேந்திரசோன் , 15. திப்பாதாபசோன் , 43- வீரராஜேந்திரசோன் , 
பீமீசுவரசோன் , 16. நிர்மலசேகரசேரன் , 44 - பீமேஸ்வாசோன் , 45 - நிர்மலசோன் , 46 . 
17. பஞ்சாக்ஷரசோன் , 18. ஜீவபாதசேகர பஞ்சாக்ஷரசோன் , 47 - கார் தாபரண சோன் 
சோன் , 19. திருமஞ்சன சேரன் , 20. கைலா முதலியவர் , 48 -...... 
யமடைந்தசோன் . இந்த ( 20 ) வது பட்டல் 

பல்லவர் வரலாறு 
கொண்ட சேரனைச் சுந்தரமூர்த்தி சுவாமி 
கள் திருக்கைலைக்கு அழைத்துச்சென்றனர் . துரோணர் குமாரராகிய அசுவத்தாமர் 
இச்சேரர் கைலைக்குச் சென்ற காலத்தில் மக் மதனையென்னும் ஒரு காந்தருவஸ்திரீயை 
திரியைத் தமக்குப் பதில் அரசாளவைத்துச் மணந்து பல்லவனைப் பெற்றார் . 
சென்றனர். சென்றவர் மீண்டும் வருவர் பல்லவன் குமாரன் மகேந்திரவர்மன் , 
என்னும் கருத்தால் நாள துவரையில் சேர ( கு - ன் ) சிங்கவருமன் I , ( கு - ன் ) அர்க்கவர் 
நாட்டில் சிவிகையில் அரசன் பவனிவரும் மன் , ( கு - ன் ) உக்வருமன் , ( கு - ன் ) ஸ்ரீசிம்ம 

ஒருகாலைத் தொங்கவிட்டு வருவது மரபு . விஷ்ணு, ( கு - ன் ) நந்திவருமன் , ( கு - ன் ) சிங்க 

கலி ( 3446 ) இல் குலசேகரப்பெருமாள் வருமன் 1 , ( கு - ன் ) லோகாதித்யன் , ( கு - ன் ) 
திருவஞ்சைக்களம் ராஜ்யமுண்டாக்கி அதைத் சாஜசிங்கள் ,( கு- ன் ) மகேந்திரவர்மன். இவர் 
தமக்குப்பிறகு ( 6 ) பல்கிட்டுத் தம்மவர்க்குக் களில் அனைவர்க்கும் பல்லவர் என்பது 
கொடுத்தார் . இவர்க்குப்பிறகு 

இவர்க்குப்பிறகு சேரமான் பொதுப்பெயராகக் காணப்படுகிறது . இவர் 
பெருமாணாயனார் கலி ( 3800 ) u அசசான் களில் மாவலிபுரமாண்டவன் சற்றேறக் 

203 


கால் 


அநபந்தம் 


1618 


பல்லவர் வரலாறு 


வந்து 


குறைய ( 100 ) வது ஏற்றாண்டிலிருந்த வர்மன் II, 35 . பரமேசுவரவர்மன் II , 36 , நந்தி 
தாகத் தெரிகிறது . மாவலிபுரமாண்ட பல்ல வர்மன் II , 37. தந்திவர்மன் , 38. நந்திவர் 
வர்- நரசிங்கள் , அத்யந்தகாமன் , ரணஜ மன் III , 39. நிருபதுங்கன் , 40. அபராஜித 
யன் , ஸ்ரீநிதி , ஸ்ரீபான் , பராபான் , புவனபா வர்மன் , விஜயகம்பவர்மன் , வயிரமேகவர்மன் . 
ஜன் , ஸ்ரீமீகபல்லவன் , சர்வதோபத்சபல் 

பல்லவர் வரலாறு 
லவன் , ரணபான் , ரணஜயனுக்குச் சைவ 
சூடாமணிபல்லவன் என்று ஒருபெயர் . அதி முற்காலத்திலே தொண்டை நாடு குறும் 
எண்சண்டேச்சுான் , காமராகள் , தனபிரா பர் வசப்பட்டிருந்தது . அது சோழரிடம் வந்த 
மன் , திரிலோகியவர்த்தனன் . காஞ்சியாண் பின் வேளாளர் துளுவநாட்டினின்றும் வந்து 
டபல்லவன் - இராஜசிங்கன் , மஹேந்திரவரு அதில் குடியேறினர் . இதன் பிறகு வடநாட்டி 
மன் முதலியோர் . பல்லவர் குலத்தில் உக்ர லிருந்த பல்லவர்கள் சளுக்கிய வேந்தர்களால் 
தண்டன் பிறந்து ரணரசிகனைச் செயித்தான் . முறியடிக்கப்பட்டுத் தென்றிசை 

தென்றிசை நோக்கி 

தொண்டைநாட்டைக் கைப்பற்றி 
பல்லவர் மற்றொரு விதம் னர் . இவர்கள் முதன் முதல் வந்தகாலம் சற் 
மூன்றாவது சகாத்தத்தில் இவர் ஆந்திர றேறக்குறைய கி . பி . ஐந்தாம்சகாப்தமென் 
தேசத்தில் வேகிபட்டணத்தையும் , தொண் 

பர் . இதுகாறும் வெளிப்பட்டுள்ள சில தாமி 
டைநாட்டில் காஞ்சிநகரத்தையும் இராஜதா 

ரசாசனங்களால் தெரிந்த அளவு பல்லவர் 
னியாகக் கொண்டனர் . மூன்றாவது சகாத் 

களின் பாரம்பர்யம் வருமாறு , ( 1 ) உக்ர 
தம்வரையில் மாதவவர்மன் , தலகேதனன் , சிங்கன் என்கிற சிங்கவிஷ்ணு. ( 3) குண 

தண்டன் என்கிற லோகாதித்தன் . ( 2 ) ராஜ 
நீலகண்டன் , முக்கண்ணன் என்பவர் அ பான் என்கிற மகேந்திரவர்மன் , ( 4) வாதாமி 
சாண்டனர் . நாலாஞ்சகாத்தத்தில் சந்திரவர் கொண்ட நரசிம்மவர்மன் . ( 5 ) மகேந்திரவர் 
மன் , விஜயநந்திவர்மன் , விஜயபுத்தவர்மன் , மன். ( 6) பாமேச்சுரவர்மன். (7 ) நாசிம்மவர் 
கந்தவர்மன் , திரிலோசனபல்லவன் வம்சத் மன் . (8) பாமேச்சுாவர்மன் II . ( 9) நந்திவர் 
தவர் அரசாண்டனர் . இந்தக்காலத்தில் சாளு மன். (10 ) நந்திவர்மப் பல்லவமல்லன் . இவர் 
க்கிய வம்சத்தவனான ஜயசிங்கவிஜயாதித்யன் கள் காலம் சற்றேறக்குறைய கி.பி. 6 - முதல் 
பல்லவர்மீது படைகொண்டு சென்று இறந் 

8 - ஆம் சகாப்தம் வரையிலுமாம் . காஞ்சி 
தான் . இவன் குமாரன் விஷ்ணுவர்த்தனன் 

யிலும் , மகாபலிபுரத்திலும் காணப்படும் . 
பல்லவர்களைத் துரத்தி யவர்கள் பெண்ணை 

கருங்கல் வேலைகளும் திருப்பணிகளும் இவர் 
மணந்தான் . 5 - வது , 6 -வது சகாத்தத்தில் 

கள் செய்தனவாம் . இவர்கள் சைவ வைஷ் 
ஆந்திர - திராவிட கர்னாடக 

ணவ மதங்களை ஆதரித்தவர்கள் . இவர்கள் 
தேசங்கள் முழுதினும் பரவியது . 

ஜாதியில் கத்ரியரெனவும் , பரத்வாஜ கோத் 
பல்லவர்கள் பரம்பரை 

திரத்தவரெனவும் கூறப்படுகின்றனர் . இவர் 

களைத் தமிழரசர் போத்தாசர் என்பர் . வட 
1 விமலன் , 2. கொங்காணிகள் , 3. காள மொழியில் பல்லவர் எனினும் தென்மொழி 
பர்த்திரி , 4. ருதபல்லவன் , 5. வீரகூர்ச்சன் , யில் போத்து எனினும் தளிர் எனப் 
6. சந்திரவர்மன் , 7. காரணன் , 8. விஷ்ணு பொருள்படும் . இக்காலத்துச் சிலர் தங்களைப் 
கோபன் , 9. ஸ்கந் தமூலன் , 10. கானகோபன் , பல்லவர்களின் வம்சத்தவர் எனக் கூறிக் 
11. வீரகூர்ச்சன் II , 12. சிவஸ்கந்தவர்மன் , கொள்கின்றனர் . இந்தப் பல்லவர்க்கு வடக் 
13. குமாரவிஷ்ணு , 14. புதவர்மன் , 15. குமார கில் சளுக்கிய அரசர்களும் , தெற்கில் சோழ 
விஷ்ணு , 16. விஷ்ணுகோபன் , 17. குமார பாண்டியர்களும் மாற்றாராக 

மாற்றாராக இருந்தனர் . 
விஷ்ணு , 18. ஸ்கந்தவர்மன் , 19 , சிம்மவர் ஈழத்தரசர்கள் மாத்திரம் மித்திரர்களாக 
மன் , 20. வீரவர்மன் , 21. ஸ்கந்தவர்மன் , இருந்தனர் . பல்லவர் தலைவன் 
22. சிம்மவர்மன் , 23. ஸ்கந்தவர்மன் , 24 , நர் ( 0 ) உதிரதண்டன் என்கிற லோதாதித் 
திவர்மன் , 25. சிம்மவர்மன் , 26. சிம்மவர்மன் தன் சற்றேறக்குறைய 1400 வருடங்களுக்கு 
27. விஷணுகோபவர்மன் , 28. சிம்மவர்மன் , முன்னிருந்தவன் . வல்லபராஜனான கனச் 
29. சிம்மவிஷ்ண , 30. மஹேந்திரவர்மன் | இய வேந்தனாகிய ரணசிங்கனுடன் - பல 
31. சசிம்மவர்மன் 1, 32. மகேந்திரவர்மன் போரிட்டான் . இவன் குமாரன் ( அ.தங்க 
பா . பாமேசுவரவர்மன் 1 , 34. சாதிம்ம வீஷ்து என்கின பாஜசிங்கள் 


பல்லவராசு 


பந்தம் 


1619 


சாளுக்கியவம்ச் வரலாறு 


புரத்தில் தற்காலம் கைலாசநாதர் கோவில் றவனும் , நூற்றெட்டுத் திருப்பதிகளில் ஒன் 
என வழங்கும் ராஜசிம்மேச்சுரத்தைக் கட்டி முகிய நந்திபுரவிண்ணகாமென்னும் திருப் 
வைத்தவன் . இவன் மகன் ( 3) ( 3. பி . பதியைக் கட்டுவித்தவனும் இவன் என்பர் . 
640 ) குணபான் என்கிற மகேந்திரவன்மன் , இவன் சேனைத் தலைவன் உதயசந்திரன் , 
இவன் காலத்து பல்லவர் நாடு திரிசிரபுரம் தென்னாட்டரசர் பலர் ஒன்றுகூடி பல்லவர் 
வரையில் வியாபித்திருந்தது . திரிசிராப் நகராகிய அரபுரத்தை முற்றுகையிட இவன் 
பள்ளியில் உச்சிப்பிள்ளையார் கோயில் கட்டு அவர்களை வென்றான் . திருமங்கை ஆழ்வார் 
வித்தவன் 

என்பர் . தெற்கில் இங்கத்திவன்மன் சரிதையை பரமேச்சரவின் 
நான்கு மலைக்கோட்டைகளைக் கட்டுவித் ணகாப்பாசுரத்தில் கூறியிருக்கிறார் . இந்தப் 
தான் . 

இவன் குமாரன் ( 4 ) ( கி . பி . பல்லவனுக்குப் பின் இவர்கள் நாடு சோழ 
610 ) நாசிம்மவன்மன் . இவன் சளுக்கிய அரசர்களால் கொள்ளப்பட்டது. பின் சரிதம் 
வேந்தனாகிய புளகேசியை வாதாபி என்ற ஒன்றும் தெரியவில்லை. இச்சரிதம் Rev. 
இடத்தில் வென்று தான் முன்னம் இழந்த Foalkes , Dr. Firet , Pr . Halhzsch 
நாடுகளை மீட்டனன் . அறுபத்து மூவரில் முதலியோர் சண்டுபிடித்த செப்பேடுகளி 
ஒருவராகிய சிறுத்தொண்ட நாயனார் இந்த னின்றும் , Mr. Sewall என்பவர் எழுதியதி 
வாதாமி என்ற பாடியில் 

பாடியில் நடந்த யுத் னின்றும் சுருக்கியதென்பர் 
தத்தில் பல்லவன் பக்கலிலிருந்து போர் 
வென்றனர் என்பர் . இந்த நரசிம்மவர்மன் 

சாளுக்கியவம்ச வரலாறு 
போன் (6 ) மகேந்திரவன்மன் . இவன்பின் (6 ) பிரமன் மான தகுமாரர் சத்யாஸ்ரயர் , 
பாமேச்சுரவன்மன் , இவன் வல்லபனான குபஜவிஷ்ணு, இந்தக் குப்ஜவிஷ்ணு குமான் 
விக்ரமாதித்தனுடன் போரிட்டு வெற்றி ஜயசிம்மன் , ( கு - ன் ) விஷ்ணுவர்த்தனன் , 
யடைந்தவன் . இவன் குமாரன் ( 7 ) நரசிம்ம (குன்) மால்கியுவராஜன், ( கு - ன் ) ஜயசிங்கன் . 
வன்மன் . சுத்தசைவன் . இவன் திருமழிசை கீர்த்திவர்மன் 489 , கு . சத்யாச்சயவல் 
ஆழ்வாரைக் கச்சியிலிருக்கவொட்டாது வெரு லபன் 532.556 , குப்ஜவிஷ்ணுவர்த்தனன் ! 
ட்ட அவர் தொண்டைநாடு நீங்கித் திருக் அல்லது விஷமசித்தி 526-545 , விஷமத்தி 
குடந்தை சேர்ந்திருந்தனர் . இவன் குமாரன் -கு , ஜயசிம்மவல்லபன் 1 , 5. இந்திரபட்டார 
(8 ) பாமேச்சுரவன்மன் . இவன் கச்சியில் கன் , ( கு - ன் ) விஷ்ணுவர்த்தனன் 1 (577 
பரமேசுர விண்ணகரமென்னும் வைகுண்டப் 587 ) , ( கு - ன் ) மங்கியுவராஜன் (587-612), 
பெருமாள் கோவில் கட்டுவித்தான் . இவன் ( கு - ன் ) ஜயசிங்கன் , விஷ்ணுவர்த்தனன் 111 , 
குமாரன் ( 9 ) நந்திவன்மன் , இவனது வலி கொக்கலி III . விஷ்ணுவர்த்தனன் , (625 
யின்மை அறிந்த விக்ரமாதித்தன் இவனை 662 ) ( கு - ன் ) விஜயாதித்ய பட்டாரகன் (662 , 
வென்று இவனது பொன்மணி முதலியவற் 680 ) , ( கு - ன் ) விஷ்ணுவர்த்தனன் IV ( 680 ) 
றைத் தேவாலயங்களுக்கும் மற்றவர்க்கும் 716 ) , 5 - ன் . விஜயாதித்ய நசேந்திரன் ( 718 
வழங்கினன் . விக்ரமார்க்கன் காஞ்சி நீங் 764 ) , ( கு - ன் ) கலிவிஷ்ணுவர்த்தனன் ( 764 . 
இயயின் திருச்சிற்றம்பலம் பொன்மேய் 766 ), ( கு - ன் ) குண்க, குணசனா , விஜயாதி 
ந்த ஹிரண்யவர்மப்பல்லவாயன் வழியித் தய , யுத்தமாலா, யுவராஜ விக்மாதித்யன் . 
சோன்றியவனும் பராக்ரமசாலியுமான ( 10 ) யுவராஜ விக்ரமாதித்தியன் ( கு.ன் ) சாளுக்ய 
நந்திவர்மபல்லவமல்லன் 

அரசனாயினன் . பீமன் , ( ரூ - ன் ) விக்ரமாதித்யன் 847-848 , 
இவன் முடிசூடியகாலம் ஏறக்குறைய ( கி பி . கொல்லபிகண்டன் , ( கு - ன் ) சாஜமகேந்திரன் , 
716 ) ஆச இருக்கலாம் . இவன் சோழபாண்டி விஷ்ணுவர்த்தனன் VII . 

விஷ்ணுவர்த்த 
யர்களையும் , நடதர்கோனான பிருதிவி வியாக் னன் குமாரன் தனார்ணவன் , ( கு - ன் ) விமலா 
இரனையும் , மற்றும் அரசர்கணயும் தித்தியன் ; இவன் இராஜ ராஜசோழன் கும 
நெல்வேலி , மண்ணைக்குடி , கருவூர் முதலிய ரியை . ( 937 - 944 ) மணந்தான் 

( கு.ன் ) 
இடங்களில் நடந்த போர்களில் தோல்வி இராஜசாஜன் , விஜயாதித்யன் , இராஜராஜன் , 
அடையச் செய்தான் . இவனுக்குப் பின்னர் ( கு - ன் ) இராஜேந்திர சோழன் அல்வக 
இவன் மகன் நந்திவர்மனும் இவனுக்குப் குலோத்துங்க சோழன் ( 985-1034 ) , ( கு- ன் ) 
பிறகு மூன்றும்தந்தியு மாசராயினர். எத்திக் விக்ம சோழன் (1031-1049), இராஜ 
கலம்பகத்தினும் , பாரதவெண்பாலினும் 44 TH; பரியழன் , விம்சோழன் , 
ழப்பெற்றவனும் , தெள்ளாற்றில் பகிைலன் ( 5 - ன் ) சிவோத்ண் சோழதேவன் பூ, 1056 


அநுபந்தம் 


1620 


கீழைச் சாளுக்கியர் 


படுகிறது . 


மேற்குச் சாளுக்கியர் . 

புளகேசியின் பெளத்திரர்கள் தங்கள் 

ராஜ்ஜியத்தைப் பிரித்துக்கொண்டு மேற்குச் 
பாண்டவரில் அர்ச்சுனனுடைய ( 83 ) - சாளுக்கியர் என்றும் , கிழக்குச் சாளுக்கியர் 
வது சந்ததி கந்தராஜன் . அந்த நந்தனுடைய என்றும் இரு பிரிவுகளாகப் பிரிந்தனர் . இவர் 
( 9 ) -வது சந்ததி சாளுக்யன் . இவர்கள் ஆறா களில் மூத்தவன் தட்சணத்தின் மேற்பாகத் 
வது சகாத்தத்தில் கல்யாண பட்டணத்தை தையும் , இளையவன் கீழ்கரையில் வெற்றி 
இராஜதானியாகக்கொண்டு கொங்கணம், மகா யைநிறுத்தி வெங்கி அரசராகிய பல்லவன் 
சாஷ்டிரா , கர்னாடக தேசங்களைக் கட்டியாண் சாலங்காயன்னை ஜயித்து வெற்றியை நாட் 
டனர் . அந்த வம்சத்தாபகன் புளகேசி . இவன் டினான் . பல்லவர்கள் பௌத்த மதத்தைச் 
கிறிஸ்துசகம் (550) -இல் வாதாபி யெனும் சார்ந்தவர்கள் , கீழ் வரும் சாளுக்கிய பரம் 
பட்டணத்தில் இராஜ்யத்தை ஏற்படுத்தி பரை Dr. Burnell s South Indian Paleo . 
னான் . இவன் மருமகன் புளகேசி -தி. ச. sraphy Page 18 - லிருந்து எழுதப்பட்டது . 
(608) இல் இராஜ்யத்தைப் பிரபலப்படுத்தி இவர்கள் தங்களைச் சந்திரகுலத்தவர் என்பர் . 
னான் . இவன் கி . ச . ( 610 ) இல் பல்லவரைத் 
துரத்தி வேகிதேசத்தைக் கைப்பற்றினான் . 

கீழைச் சாளுக்கியர் 
இவன் ஸ்ரீஹர்ஷன் காலத்தவன். இவன் நாடு இவர்கள் 7 - வது சகாத்தத்தி விருந்து 
பாரசீகம் வரையில் வியாபித்தது . இவனைக் ( 13 ) -வது சகாத்தம் வரையில் வேங்கி தேசத் 
கடைசியாகப் பல்லவர் ஜெயித்ததாகக் காணப் தை இராஜதானியாகக் கொண்டு அரசாண்ட 

இவன் குமாரன் விக்ரமாதித்யன் வர்கள் . வேங்கி தேசம் கிருஷ்ணா கோதாவரி 
காஞ்சியிற் பல்லவர்களைச் செயித்தான் . இந்த களுக்குக் கிழக்குத்தொடர்ச்சி மலைகளுக்கும் 
வம்சத்தவனாய் இவனுக்குப் பின் வந்த அமோ இடையிலுள்ள தேசங்களாம் . இவர்களில் 
கவர்ஷன் பௌத்த மதச்சார்பாய்ப் பூர்வ பிரபலப்பட்டவன் 
சாளுக்கியருடன் போரிட்டிறந்தான் . இவ 2 - வது புளகேசி . இவன் தென்னாட் 
னுக்குப் பின் விக்ரமாங்கதேவன் 1076- டிற் படைகொண்டு சென்று சோழர்களை 
1126 வரை அரசாண்டான் . இவனுக்குப் வென்று கி -ச . ( 615 )-ல் தன் சகோதரனாகிய 
பிறகு தைலன் 1156-1162 வரை அரசாளு குப்ஜ விஷ்ணுவர்த்தனனை வேங்கி தேசத் 
கையில் இவன் சேனாபதி விச்சலன் இவனைக் திற்கு அரசனாக்கினான் . இவன் பல துர்க் 
கொன்று தானே அரசனானான் . இவன் கங்களை வென்றவன் . விஷ்ணுவர்த்தனன் 
ஜைகன் . இவன் வசவனென்னும் வீரசைவ முதலாவது புத்ரன் ஜயசிங்கள் 1 , 8.ச. 
னாகிய தன் சேனாதிபதியால் கொல்லப்பட் ( 663 ) வரையில் அரசாண்டான் . இவனுக் 
டான் . இது 1167u . 

குப் பிறகு , இந்திரபட்டாாகன் , விஷ் 

வர்த்தனன் 11 , மங்கியுவராஜன் , ஜயசிங் 
சாளுக்கியர் 

கன் , கொக்கிலிராஜன் , விஷ்ணுவர்த்தனன் 

II , விஜயாதித்யன் கி - ச . ( 764 ) வரையில் 
சாளுக்கிய அரசாட்சி ஒரு காலத்தில் அரசாண்டனர் . இவர்களுக்குப் பிறகு பத் 
மிகவும் பாந்திருந்தது . அதாவது 

அதாவது ( 6 )-ம் தாவதான விஷ்ணுவர்த்தனன் IV , 764-799 . 
ஏற்றாண்டு முதல் ( 12 )-ம் நூற்றாண்டு இவன் குமாரன் விஜயாதித்யன் 11. இவன் 
வரையில் , முதல் அரசன் 6. D. 566 - ல் சிம் 799-843 வரையி லாசாண்டு பல சிவால 
மாசனம் ஏறினான் . இதில் ( 59) அரசர்கள் யங்கள் கட்டுவித்தான் . இவன் குமாரன் 
அரசாட்சி புரிந்தனர் . இதில் விஜாயதித்தன் விஷ்ணுவர்த்தன V , 843-844 . இந்த வம் 
தென்னாடு சென்று யுத்தம் செய்து உயிரிழந் சத்தில் பதின்மூன்வைதானவன் விஜயாத் 
தான் . அவன் மனைவி ஒரு பிராமணன் தியன் III . இவன் கணி தவன்மையுள்ளவன். 
வீட்டில் அடைக்கலம் புகுந்து விஷ்ணுவரீத் இவன் 844-888 வரையில் ஆண்டான் : 
தன்னைப் பெற்றுள் , விஷ்ணுவர்த்தனன் 14 -வது அரசன் சாளுகீயபீமன் . இவன் 
காஞ்சிபுரத்தை அரசாட்சி புரிந்துவந்த பல்ல 888 - இல் பட்டத்திற்கு வந்து 30 - u அர 
வர்களின் நட்புக் கொண்டு அவர்களின் சாண்டான் . சாளுக்ய பீமன் , இரண்டாவது 
பெண்ணை விவாகம் செய்து கொண்டான் . கிருஷ்ணன் என்னும் ராஷ்டிர கூடத்தர 
இவன் குமாரன் விஜாயதித்தியன் , ஓரண சனைச் செயித்தனன் . இவன் குமாரன் விஜ 
சாகன் , குமாரன் புளகேசிவல்லபன் , 

யாதித்யன் , 


அநுபந்தம் 


1621 


கொங்கர் 


மசு 


16 - வது அம்மராஜவிஷ்ணு வர்த்தனன் பன் , 6 - கீர்த்திவர்மன் , 7 -பிருதிவிவல்லபன் , 
818-825 வரையில் அரசாண்டவன் . இவ 8 - மங்கலீசராஜன் , 9 - சத்யாசர்ய இந்திரவர் 
னுக்கு இராஜமகேந்திரனெனப் பட்டப்பெய மன் , 10 -வல்லபேந்திரன் அல்லது புளகேசி , 
ராகையால் தன்பெயரால் , பட்டணமேற்படு 11 -குப்ஜவிஷ்ணு வர்த்தனன் , 12 - ஜயசிம் 
த்தி அதற்கு இராஜ மகேந்திரமெனப் பெய மன் II , 13 - நாகவர்த்தனன் 1 , அல்லது இந் 
ரிட்டு அதை இராஜதானியாக்கினான் . 925- திரபட்டகன் , 14 - ஆதித்யவர்மன் , 15 -விஜய 
954 வரையில் இவர்கள் ஞா தியர் கலகத் பத்திரன் , 16 - விக்ரமாதித்யன் , 17.வினையா 
தால் எழுவர் அரசாண்டனர் . 954 - ல் தித்யன் , 18 - விஜயாதித்யன் , 19 - விக்ரமாதித் 
சாளுகியபீம விஷ்ணுவர்த்தனன் அரசனா யன் 11 , 20 - கீர்த்திவருமன் , 21 - பீமராஜன் , 
னான் . இவன் இந்த வம்சத்தில் 22 -வது . 22 - கீர்த்திவருமன் , 23 - விக்ரமாதித்யன் III, 
இவன் கண்ட மகேந்திரன் , இராஜமார்த்தாண் 24 - பீமராஜன் , 25 - ஜயாதனன் , 26 - விக்ர 
டன் என்னும் பட்டமடைந்து சோழனையும் மார்க்கன் IV , 27.விக்ரமார்க்கன் V , 28 
இராஷ்டிர கூடத்தரசனாகிய கோவிந்தனை தைலபூபன் II , 29 - சத்யசிரேயன் , 30- தாச 
யும் வென்று 12 ஆண்டான் . 10 - வது வர்மன் , 31 - விபுவிக்ரமன் , 32 ஐயணன் , 33 . 
சகாத்தத்தில் சோழர் படையெடுத்து இவன் அக்கதேவி , 34 - ஜயசிம்மன் , 35 - சோமே 
நாட்டை யாண்டனர் . இந்தச் சாளுக்யரில் வரன் II , 37 -விக்ரமார்க்கன் IV , 38.ஜயசிம் 
26 - வது அரசனான விமலாதித்யன் 1015- மன் IV , 39 - ஜயகாரணன் , 40 - சோமேசுவ 
1022 வரையி லரசாண்டு இராஜேந்திர ரன் III , 41 - மைலாலதேவி , 42 - ஜகத்காம 
சோழன் தங்கையும் இராஜகேசரிவர்மன் கும் லன் , 43 திரிலோகமன்னன் III , 44.வீர 
ரியுமாகிய குந்தவையை மணந்து இராஜ சோமேசுவரன் IV . 
ராஜ நரேந்திரனைப் பெற்றான் . 
இராஜராஜ நரேந்திரன் . இவன் தெலு 

குறும்பரசர் . 
ங்கு பாஷையை வளர்த்த மகோபகாரி ; நன் 

இவர்களுக்கு ( 64 ) கோட்டைகள் , அவற் 
னய்ய பட்டர் என்னும் பாரதகவி 

இவன் 

றிற்கு இராஜதானி புழற்கோட்டை . 
காலத்தவன் . இவன் தன் தாயுடன் பிறந்த 
மாமன் மகளாகும் அம்மங்கதேவியை மண 

கொங்கர், 
ந்து கி-ச . 1022-1063 வரையில் அரசாண்ட 

இவன் தம்பி விஜயாதித்யன் . குமா கொங்கு குலத்தில் முதல்வர் வீரராஜ 
ரன் குலோத்துங்க சோழதேவன் . சக்ரவர்த்தி , பிறகு கோவிந்தராயர் , பிறகு 

தலோத்துங்க சோழதேவன் 1. இவன் ஆதித்ய - வருமராயன் , இவன் மகன் வீர 
இராஜராஜ நரேந்திரன் சிரேஷ்ட புத்ரன் . சோழன் , இவன் மகன் தேசாதித்யராயன் , 
இவனுக்கு இராஜேந்திரசோழன் என்று இவர்கள் கங்காபுத்ரர் என்கிறார்கள் . இவர் 
பெயர் . இவன் சோழதேசத்தின்மீது படை கள் கோயம்புத்தூர் ஜில்லா கரூரை ராஜ 
யெடுத்து கலகமுண்டாக்கி தனக்கு மைத் தானியாகக் கொண்டனர் . 

கேண்மையுடைய அதிராஜேந்திர பின்னும் மற்றொரு வகை கூறுவர் . 
சோழனைக் கொல்லித்தான் . பின்னர் அந்த வீரராய சக்ரவர்த்தி , கோவிந்தராயன் , கிருஷ் 
நாட்டைத் தனக்குள்ளாக்கினான் . இவனுக்கு ணராயன் , காலவல்லப ராயன் , கோவிந்த 
ஓராஜநாராயணன் எனப் பட்டம் உண்டு . சாயன் , சதுர்புஜ காளதேவன் , திரிவிக்ரம 
இவனைக் கரிகாலச்சோழன் எனவுங் கூறு தேவன் , கொங்கணிவர்மன் , மா தவராயன் , 
வர் . இவன் தம்முன்னோர் நாட்டை ஆளு ஹரிவர்மராயன் , பரிகுலாதிராயன் , நரசிம்ம 
வதற்குச் சிற்றப்பனாகிய விஜயாதித்யனை ராயன் , விஷ்ணுகோபவர்மன் , பிரிகுலாதித்த 
நியமித்தான் . இவனுக்குப் பிறகு வேகி ராயன் , மாதவராயன் , திருஷ்ணவர்மன் , 
தேசம் உ - வது குமாரனாகிய இராஜராஜனா கொங்காளி மதிராயன் , ஹரிச்சந்திராயன் , 
லாளப்பட்டது . பிறகு 3 -வது குமாரனாகிய கிருஷ்ணவர்மன் , கொங்காளி மாதிராயன் , 
வீரசோடனென்பவன் விஷ்ணு வர்த்தனன் துருவிந்தராயன் , முஷ்கரராயன் , பிரம்மஹத் 
என்னும் பெயரால் அரசாண்டான் . பின் திராயன் , திருவிக்ரமராயன் , பூவிக்ரமராயன் , 
னர் சோழருக்கு அடங்கிய நாடாக இருந்தது . வல்லபராயன் , நவகாரராயன், இராஜகோ 

1 - ஜயசிம்மன் , 2 -புத்தவர்மன் , 3 -விஜய விந்தன் , நந்திவர்மன் , சிவராமன் , பிரதிவி 
வர்மன் , 4-இரணராஜன் , 5 - புளகேசிவல்ல கொங்கணி , விஜயாதித்யன் , மல்லதேவன் , 


னன் . 


துனக் 


அங்பந்தம் 


1622 


காண்வ வம்சம் 


காந்ததேவன் , சத்தியவாக்யன் , குணலுத்த துரத்தி மகத ராஜ்யத்தை விருத்தி செய்தான் . 
மன் , வல்லதேவன் , கலிங்கராயன் முதலிய கி - மு . ( 322 ) வரை யாண்டான் . 

இவன் 
வர்களாம் . 

குமாரன் பிந்துசாரன் , 

பிந்துசாரன் - சந்திரகுப்தன் குமாரன் . 
மகத வம்சம் . 

இவன் காலம் கி.மு. ( 297-272 ) . இவன் தன் 
பிருகத்ரதன் - இவன் குருவின் இரண் தேசத்தை விருத்திசெய்து கிரேக்கருடன் 
டாமவனான சுதனுசின் வம்சத்தவனான உபரி நட்புப் பாராட்டிய மௌர்ய வம்சத்தவன் . 
சாவசுவின் மூத்த குமாரன் . இந்த வம்சம் இவன் குமாரன் அசோகவர்த்தனன் . 
தவர் பார் த்ரர் எனப்படுவர் . இவர்களில் 

அசோகவர்த்தனன்- அல்லது அசோ 
கடைசியானவன் ரிபுஞ்சயன் . இந்த வம் 

கன் . காலம் கி - மு . ( 272-231 ) . இவன் களிங் 
சத்தில் சாாசந்தன் , இவன் குமாரன் சக 

கரைச் சயித்தவன் . இவன் முதலில் ஆர்ய 
தேவன் , இவன் வம்சத்தவர் ( 21 ) வர் பாரத 

மதத்தை அவலம்பித்துப் பிறகு பௌத்தனா 
யுத்தத்திற்குப் பிறகு 1000 இராஜ்ய 

னவன் . சிலர் ஆரியனாகவே இருந்தனன் 
மாண்டனர் . இவர்களுக்குப் பிறகு பிரத் 

என்பர் . பௌத்த தர்மத்தைப் பரவச்செய்து 
மோதன் , ரிபுஞ்சயன் மந்திரியான சுக்ரீவன் 

பல சிலாசாசனங்கள் ஏற்படுத்தியவன் . பிறகு 
புத்ரன் ; இவன் வம்சத்தவர் எழுவர் 138 

இவன் மருமகன் தசரதன் பட்டமடைந்தான் . 
ஆண்டனர் . இவனுக்குப் பின் சிசுநாகன் , இவன் குமாரர் 

இவன் குமாரர் தர்மவிவர்த்தன் , சுபார் 
இவன் வம்சத்தவர் பதின்மர் சைசுநாகர் 

சவன் . 
எனப்பட்டு 362u அரசாண்டனர் . இவர் 
கள் க்ஷத்ரபந்துக்கள் . இவர்களுக்குப் பிறகு 

சுங்க வம்சம் . 
நந்தன் . இந்துக்களாகிய சூர்ய சந்திர வம்சத் 

புஷ்பமித்ரன் - இவன் மௌர்ய வம்ச 
தரசர்களுக்குப்பின் மகாவீரன் , இவன் கி - மு . 

சேநாதிபதி . இவன் தன் அரசனைக் கொன்று 
( 555 )ல் இருந்தவன் . புத்தன் காலத்தவன் . அரசனானவன். கி - மு . ( 184) ல் அரசனானான் . 
ஜைனன் . வைசாலிபுரத்திற் பிறந்தவன் . 

இவனுக்கு அக்னிமித்ரன் குமாரன் . இந்த 
இது பாட்னாவிற்குச் சமீபமாக வுள்ளது . 

அக்னிமித்ரன் குமாரன் வசுமித்ரன் ; இவன் 
இவன் முப்பதாம் வயல் சந்நியாசமடை அச்வமேதயாகஞ் செய்தவன் . 
ந்து அநேக சைநமடங்களைக் கட்டுவித்தான் . 

இவன் இரண்டாங் குமாரன் சுஜ்யேஷ் 
புத்தன் சரிதத்தைப் புத்தனிற் காண்க . 

டன்; இவனுக்குப்பின் வசுமித்ரன் , இவனுக் 
புத்தகோஷன் - கி.பி. ( 450 ) இல் குப் பிறகு இவன் தம்பி சுமித்ரன் ; இவன் 
புத்த தர்மத்தைச் சிங்களத்திலும் பர்மாவிலும் நாடகப்பிரியன் . இவன் கூத்துப் பார்க்கையில் 
பாவச் செய்தவன் . 

இவனை மித்ரதேவன் கொன்றான் . இந்த 
விம்பசாரன் - கௌ தமபுத்தன் காலத் 

வம்சத்தில் பத்தாவதான தேவபூதியை வசு 
தரசன் . இவனைப்பற்றி பிம்பசாரக் கதை 

தேவன் கொன்று சிம்மாசனம் அடைந்தான் . 
என்று ஒரு நூலுண்டு . இவன் குமாரன் 

காண்வ வம்சம் 
அஜாதசத்ரு . 

நந்தன் - இவன் மகத தேசாதிபதி சுங்க வம்சத்துக் கடைசி அரசனை 
யாகிய சந்திரகுப்தனை முதலில் துரத்த , வென்று சிம்மாசனமேறிய வசுதேவன் பிராம் 
இவனைச் சாணக்யனு தவியால் நந்தன் ஓட் மணன். காலம் கி.மு. (63-27 ). 

( 63-27) . இவன் 

கண்வகோத்திரத்தா னாதலால் இவனுக்கு 
சந்திரகுப்தன் - இவன் மௌர்ய வம்ச இப்பெயர் வந்தது . இந்த வம்சத்தில் ( 45 )) 
மூல புருஷன் . இவன் தாயின் பெயர் முரை; அரசர் அரசாண்டன ரென்றும் 

கடைசி 
தந்தையின் பெயர் சர்வார்த்தசித்தி . இவ அரசனை ஆந்திர தேசாதிபதி 

கொன்சா 
னுக்கு இரண்டு தேவியர் ; முதல் தேவிக்கு னென்றும் தெரியவருகிறது . 
நவநந்தர் என ஒன்பது குமாரர் . அவர்கள் 

வம்சாச்யம் இது கௌசாம்பிபட் 
ஒன்பதின்மரும் இவனிடம் விரோதம்கொ டண மாண்ட பாந்தபன் இராஜ்யம் . இவன் 
ண்டு இவனை ராஜ்யத்திலிருந்து ஒட்டினர் . புத்தனுக்கு முன் ஆண்டவன் . இவன் குமா 
இவன் வம்சத்திற்கு மௌர்ய வம்சமென்று ரன் உதயணன் . இவன் யுஜ்ஜயனி யரச 
பெயர் . இவனுக்குச் சாணக்யன் என்பவன் னாகிய பிரத்யோ தன் குமாரியை மணந்தான் . 
சகாயன் . இவன் கிரேக்கர் முதலியவ ரத் இவனை பிரதயோ தன் வெல்ல எண்ணி 


டினான் . 


அநுபந்தம் 


1623 


ஆந்தர வமசம் 


ஆந்திர வம்சம் , 


உதயணன் யானை வேட்டையில் விருப் நாலாவது சகாத்தத்தில் குப்தராஜ்யம் பெருகி 
புள்ளவ னாதலால் பொய்யானை யொன்று உச்சயினியைக் கைக்கொண்டது . 
செய்வித்து அதனுள் யுத்தவீரரைப் புகுத்தி 
அரசன் வரும் வழியிலிட அரசன் யானை 

கி . பி . ( 138 ) புலுமாயி | பட்டமடைர் 
யென்று அருகில் வரக்கண்ட வீரர் 

தான் . இவன் ஆந்திர வம்சத்தில் 24 - வது , 

உத 
யணனைப் பிடித்து அரசனிடம்விட 

இவன் தந்தையாகும் 11 வது விலவாயனால் 
சன் அவனுக்குத் தெரிந்த கஜஹிருதயம் உஜ்ஜயனிக்குப் பிரதிநிதியாக நியமிக்கப் 
எனும் வித்தையைக் கற்றுக் கொடுக்க பட்ட சஸ் தமன் மருமகனாகும் ருத்ரமான் அப் 
வேண்ட உதயணன் குருசிஷ்ய பாரம்பர்ய போது உச்சயனி யாண்டிருந்தான் . 

. இந் 
மாய்க் கேட்கவென அரசன் தன் குமாரியைக் ருத்ரமான் குமாரியாகும்தமித்ரியைப்புலு 
கற்கவென் அவள் அவ்வாறே பிசைந்து மாயி மணந்திருந்தான் . பிறகு மாமமருகரிரு 
திரைக்குளிருந்து கற்கையில் ஒருவரையொ வரும் யுத்தஞ்செய்ய நத்ரமான் வெற்றி 
ருவர் கண்டு மயல்கொண்டு அரசன் யானை 

யடைந்தான் . இந்தப் புலுமாயி தான் தன் 
மீதேற்றிக் கொண்டு கௌசாம்பி கொஞ் சாஜதானியைப் பைதான் என்ற பிரதிஸ் 
செல்லுகையில் வீரர்தொடர அவர்களுக்குப் தான பட்டணத்திற்கு மாற்றினான் . இவ 
பொற்பை யிட்டுத் தன்னாடு சேர்ந்தனன் . னுக்குப்பின் யஞ்ஞஸ்ரீ என்பவன் பிரபலித் 
இவன் செய்தியை உதயணன் கதையிற் 

திருந்தான் . இவன் கி . பி . ( 184 ) -இல் தன் 

தேசத்தைப் பிரபலப்படுத்தினான் . இதற் 
காண்க . 

குப் பிறகு ஆந்திரர்களைக் கால சூரியர் 
செயித்துப் பிரபலப்பட்டனர் . பின் சகவம் 

சத்தவர் மாறினர் . பிறகு சக பல்லவர் 
இந்த ராஜ்யம் மகத தேசாதிபதியான பாவினார். இந்த வம்சத்தில் கனிஷ்கன் பிர 
அசோகனுக் குட்பட்டு அவனுக்குப் பிறகு பலப்பட்டான் . காலம் கி . பி . ( 120 ) . அசோக 
சுயராஜ்யமாய்ப் பிரபலப்பட்டதாகத் தெரி 
கிறது . 2. மு . ( 231 ) . இந்த ராஜ்யம் கிரு செய்தவனிவனே. இவன் தன்பெயரால் காச் 

னுக்குப்பின் பௌத்த மதத்தைப் பரவச் 
ஷ்ணா கோதாவரிமுகம் தொடங்கிக் கடல் மீரத்தில் கனிஷ்கபுரம் ஏற்படுத்தினான் . 
வரையிலாம் . 

இவர்க்கு இராஜதானி ஸ்ரீகா இவன் பெஷாவார் பட்டணத்தில் 
அவர்களில் மகத தேசத்தரசனைத் பெரிய கோபுரம் கட்டினான் . இந்தக் கோபுரத் 

ஒரு 
திரஸ்கரித்து முதலில் இராஜ்ய மேற்படுத் 

தருகில் பௌத்த சந்நியாசிகளின் 
தியவன் . 

மொன்று கட்டப்பட் டிருந்தது . இவன் 
1. ஸ்ரீழகன் - கி . மு . ( 220 ) . 

சீனரை நட்புக்கொண்டிருந்தவன் . கனிஷ் 

கனுக்குப்பின் ஹவிஷ்கவாசுதேவர் அரசு 
2. கிருஷ்ணன் -- இவனுக்குப்பின் பலர் பரிந்தனர். பின் ஆந்திரவம்சம் க்ஷணிக்கக் 
அரசாண்டனர் . 

பின் பன்னிரண்டாவது குப்தவம்சம் தலையெடுத்தது . கி.பி. ( 280 ) இல் 
வந்த தந்தலசாதகர்ணி கண்வராசனான சுசர் 

மகததேசத்தில் குப்தன் என்பவன் 
மனைக் கொன்றவன் . பின் சதசாதகர்ணி சாண்டு வந்தான் . இவனது மருமகன் சந்திர 
புலுமாயி 1 , இந்த வம்சத்தில் ( 17 ) வது தப்தன் 1. இவன் லிஷவி வம்சத்தவரின் 
ஹாலன் , வித்வாம்சர்களை யாதரித்துப் பண் 

பெண்ணை மணந்து அவர்களின் உதவியால் 
டிதனாயிருந்தவன் . பின் ( 21) வது விலிவா கி . பி . (320 )-இல் பிரபலமடைந்து இராஜ் 
யன் 1. இவனுக்குச் சகோதரன் ; இவனுக்கு யத்தை ஆக்ரமித்துப் பிரயாகை வரையி 
ராஜத சாதகர்ணி என்று பெயர். இவன் லாசாண்டான் . இவன் குமாரன் சமுத்திரகுப் 
குமாரன். சிவாலகுரு . இவனுக்கு மாதவி தன் கி.பி. (326-375 ). 
புத்ரன் ; சிவசாதகர்ணன் , சகசேனன் எனவும் 
பெயர் . இவன் குமாரன் விலவாயகன் II சழத்திரகுப்தன் - தன் அரசைப் பிர 
கி . பி . ( 114-138 ) வரை ஆண்டான் . இவன் பலப்படுத்தி இராமேச்வரம் வரையிலுள்ள 
ஷேத்ரபன் எனும் பரதேசத்தரசனைச் செயி அரசரைத் திறைகட்டும்படி செய்வித்தான் , 
த்து தன் தேசத்தை நாட்டினவன் . இவன் இவன் நட்பைச் சிங்களத்தரசனாகிய மேகவர் 
தான் செயித்த ராஜ்யத்திற்கு சஸ்த் என்பணன் விரும்பிப் பௌத்த சன்னியாசிகளுக் 
வனைப் பிரதிநிதியாக்கினான் . இந்த சஸ்த் காகப் புத்த கயையில் ஒரு சந்நியாசி ஆச்சிர 
உச்சயினியை ராஜதானி யாக்கினான் . பின் மம் கட்டுவித்தான் , 


குளம் . 


LOL 


அர 


அநுபந்தம் 


1625 


காச்மீர ராஜ்யம் 


சந்திரகுப்தன் 11 - இவன் ஸ்கந்தகுப் இவனுக்குப் பிறகு அசோகவர்மன் பட்ட 
தன் குமாரன் . இவன் காலம் கி . பி . ( 375- மடைந்தான் . அவனை கி.பி. ( 730)-இல் , காஸ் 
423 ). இவன் உச்சயினிபுரத் தரசரை வென்று மீரத்தரசன் துரத்தி அவனாஸ் தான கவி 
ஜயத்தம்பம் நாட்டின தால் இவனுக்கு விக்ர யாகிய பவபூதியைக் கைக்கொண்டனன் . 
மாதித்யன் என்று பெயர் உண்டாயிற்று. 
இவன் காலத்தில் சீனாயாத்ரிகனாகிய பாஹி 

பார்மார வம்சம் 
யான் இந்து தேசத்திற்கு வந்தனன் . 

கூர்ஜரத்தரசரிடமிருந்து கி . பி . ( 917) 
குமாரகுப்தன் கி.பி. ( 413 - 455 ) . இல் பார்மாரவம்சத்தவர் மாளவதேசத்தைப் 
இவன் பராக்ரமசாலி . இவன் புஷ்யமித்ர பெற்றுக்கொண்டு . சுதந்தரராயினர் . இவர்க 
னுடன் யுத்தஞ்செய்து அவர்கள் இளைக்குஞ் ளுக்கு மூலபுருஷன் கிருஷ்ணராஜன் . இந்த 
சமயத்தில் இவன் குமாரன் ஸ்கந்தகுப்தன் 1 வம்சத்தில் மூன்றாவதானவன் ஹர்ஷதே 
அவர்களை வென்றனஎன் . 

வன் . இந்தவம்சத்தில் பிரசித்திபெற்றவன் 
ஸ்கந்தகுப்தன் II - இவன் தன் காலத் போஜன் . இவன் ( 1010-1055 )வரையில் அர 
தில் யவனர் முதலியவரை வென்று ஸ்வேத சாண்டவன் . அநேக வித்வான்களை ஆதரித்த 
ஹூணரைத் தேசத்தைவிட்டுத் துரத்தினான் . வன் . இவன் சபையில் ஆந்திர காளிதாஸன் 
விக்ரமாதித்யன் இவன் மாளவதே 

இருந்தனன் . இந்த ராஜ்யத்தைக் கில்ஜிமகம் 
சத்து உஜ்ஜயினிபட்டண மாண்டவன் . இந்த 

மது கீழ்ப்படுத்தினான் . 
ராஜ்யம் குப்த அரசர்களால் ஆளப்பட்டு 

சௌஹாண அரசர் . 
வந்தது . பிறகு யசோவர்மன் எனும் பெய 

இவர்கள் அஜ்மீர் முதலிய நாட்டை 
ருள்ள விக்ரமாதித்யன் என விருதுப் பெயர் 
பெற்றவன் அவர்களைத் துரத்தி யாசனானான் . வன் சிங்கராஜன் . இவர்களில் இருபத்தினா 

அரசாண்டவர்கள் . இவர்களில் பெயர்பெற்ற 
பிறகு பலர் அரசாண்டு வந்தனர் . பிறகு லாவது அரசன் சோமேசீவான் . இவன் அந 
விக்ரமாதித்யன் பலரையும் வென்று தி - பி . ங்கபாலன் II உடைய குமரியைமணந்தான் . 
( 525 ) -இல் பட்டமடைந்தான் . இவன் சபை 

சோமேச்வரன் 
யில் நவரத்னங்களாகிய 9 -வித்வான்கள் இருந் எனப் புகழ்பெற்றவன் . இவனைக் கோரி 

குமாரன் பிருதிவிராஜன் 
தனர் . அவர்களாவார் . தன்வந்தரி , கூபணன் , மகம்மது தயனச்வரத்தில் ஜெயித்தான் . 
அமரலிங்கன் , சங்கன் , வேதாள பட் , கட 

. 
கர்ப்பான் , காளிதாஸன் , வராஹமிகிரன் , வா 

கார்வார் வம்சம் . 
ருசி . இவ்வரசன் கி.பி. ( 583 ) இறந்தான் . 

இவர்கள் கங்கைக்கு வடக்கில் இட்வா 
இவனுக்குப் பிறகு சிலாதித்தன் பட்ட 

முதலியவற்றை யரசாண்டவர்கள் . 
மடைந்தான் . 

கிளுக்கு மூலபுருஷன் சந்திரதேவன், கடைசி 
சிலாதித்யன் --கி.பி . 583-606 . இவன் 

அரசன் ஜயசந்திரன் . இவன் முகம்மதியர் 
விக்ரமார்க்கனுக்குப் பிறகு பட்டமடைந்து களால் செயிக்கப்பட்டான் . 
ராஜாக்களுக்கு விரோதமாய் ஆண்டதால் 
இவனைப் பலர் வெறுத்து ஒட்டினர் . ஆயினும் 

காச்மீர ராஜ்யம் 
இவன் காச்மீரத்தாசனாகிய பிரவசேநன் 

கிருஸ்துசகம் முதலாம் நூற்றாண்டில் 
11 என்பவன் உதவியால் மீண்டும் தன்னர இந்த ராஜ்யத்தைக் கனிஷ்கன் செயித்தான் . 
சையடைந்தான் . மேற்கூறிய சிலாதித்யனை 3 - வது , 4 -வது சகாப்தத்தில் மிகீரகன் என் 
பாஜ்யவர்த்தனன் செயித்துச் செல்கையில் 

பவன் படையெடுத்துச்சென்று சிங்களம் 
இவன் பகைவரில் ஒருவன் இவனைக் கொல்ல வரையில் சென்றான் . இவன் பௌத்தரைத் 
இவன் பின்னவனாகிய ஸ்ரீஹர்ஷன் பட்ட தொந்தரை செய்தான் . ஆறுவது சகாத்தத் 
மடைந்தான் . 

தில் மேகவாகனன் மீண்டும் சிங்களம்வரை 
ஸ்ரீஹர்ஷன் - கி.பி . (606 ) -இல் பட்ட யில் ஜெயித்துப் பௌத்தமத அபிமானியா 
மடைந்தனன் . இவனுக்குச் சிலாதித்யன் யிருந்தான் . இவனுக்குப் பின் மாத்ருதப் 
பட்டமுண்டு . இ 

இவன் பராக்ரமசாலி தன் விக்ரமாதித்யனால் அரசனாக்கப்பட்டான் . 
யாகச் சீனராஜ்யத்தாருடனும் நட்புக்கொண் இவனுக்குப் பிறகு எட்டாவது சகாத்தத்தில் 
டிருந்தான் . இவன் அரசாட்சியில் ஹியூன் லலிதாதித்யன் . கி.பி. (745 ) - இல் ஜெய 
தஸாங்கு எனும் சீன பட்டாசாரி வந்தான் . | வீரன் என்ற அரசன் மகாவிகாவந்தன் அர் 


எனப் 


அநுபந்தம் 


1825 


கங்க வமிசாவள் 


ங்களிலிருந்து 


சிங்காதனமேறினான் . இவன் கௌடதேசாதி டன. ( 10 - வது ) காகத்திரிப்போல்ராஜன் ; 
பன் குமாரியாகிய கல்யாணி தேவியை மணந் இவன் ஒரு கண்டி துர்க்கம் கட்டினான் . இவன் 
தான் . இவன் தன் பெயரால் அவந்திபுர குமாரன் பிரதாபருத்ரன் 1 , இவன் ( 1187) 
மென்னும் பட்டணங் கட்டினவன் . இவன் வரையில் அரசாண்டு பல சிவாலய திருப் 
பதஞ்ச லிபாஷ்யம் சிதிலமானதைப் பல இட பணி செய்வித்தனன் . இவன் தம்பி மஹா 

வருவித்துச் செம்மை செய் தேவராஜன் தமயனைக் கொன்று இராஜ்ய 
தான் . இவனுக்குப் பிறகு ராஜ்யம் கெட்டது. மாண்டான் . கணபதிராஜன் 1 , பிரதாபமா 

ரன் குமாரன் . இவன் தேவகிரி யாதவருடன் 
கூர்ஜர ராஜ்யம் 

போரிடத் தோற்ற யாதவர் தங்கள் ராஜ 
கி . பி . ( 843 ) -இல் போஜன் 1 கனோஜ் புத்ரியாகும் ருத்ரமாதேவியை மணம் புணர்த் 
ராஜ்யத்தைச் செயித்தான் . பிறகு கி . பி . திச் சமாதானமாக்கினர் . இவன் ஜைந சமயத் 
( 913)-ல் போஜன் II யசோவர்மன் . இவன் தைக் கெடுத்துச் சைவமதத்தை நாட்டின 
தேசத்தில் பண்டல்கண்டைச் செயித் தர வன் . இவனுக்குப் பிறகு இவன் தௌஹித் 
சாண்டான் . கி . பி . ( 1009 ) கிஜினிமகமது ரன் பிரதாபருத்தன் 11 அரசாண்டான் . இவன் 
கனோஜ் பட்டணத்தைக் கொளுத்தினான் . மாலிகாபுர் எனும் டில்லி சக்ரவர்த்தியின் 
கி . பி . ( 1040)-இல் தீரிலோசனபாலனைச் சோதிபதியைப் பலமுறை தோல்வி செய் 
சந்திரதேவன் செயித்தான் . இதனோடு கூர்ச் வித்துக் கடைசியில் அவனிடம் சிறைப்பட் 
சரவம்சம் முடிந்தது . 

டனன் . இவன் குமாரன் துருக்கரை வென் 
வேங்கிதேசம் 

றாலும் பாமினி யென்னுந் துருக்கனுல் வெல் 

லப்பட்டான் . இந்த வம்சத்தவர் கிருஷ்ண 
இது கிருஷ்ணாகோதாவரிகளுக்கு மத்தி குமாரன் விநாயகன் அல்லது நாகதேவன் . 
யிலுள்ள தேசம் . இதை இரண்டாங்குலோத் 

காகதீயவம்சம் வருமாறு 
துங்கன் அரசாண்டான் . பின் விஜயாதித் 
யன் குமாரன் சத்யாச்ரயன் . இவன் குமா 1. புரோலன் 1 , 2. பேதன் , 3. புரோ 
ரன் விஜயாதித்யன் . இவன் குமாரன் விஷ் வன் II , 3. ருத்திரன் - 1158-1195 , 4. மகா 
ணுவர்த்தனன் . 

இவன் குமாரன் மல்லப்ப தேவன் - 1195-1198 , 5. கணபதி - 1198 
தேவன் , இவன் குமாரன் விஜயாதித்யன் . 1261 , 6. ருத்ராம்பாள் - 1258-1296 , 7. பிர 
(1278 )-இல் வேங்தி தேசம் கணபதிராஜ தாபருத்ரன் - 1290-1326 . இவனை மாலிக்கா 
வம்ச ஆதீனமாயிற்று . குலோத்துங்கதேவன் பூர் முறியடித்துச் சிறையிடவே , ராஜ்யம் சித 
காலத்திருந்து சாளுக்கி ராஜாக்கள் சோழ அண்டது . 
பட்ட மடைந்தனர் . 

கங்க வமிசாவளி ( மைசூர் ) 
ஒரங்கல் கணபதிராஜவம்சம் 

இக்ஷவாத வமிசத்துத்தனஞ்செயன் . 
கீழைச்சாளுக்ய அரசர்களுக்குப் பிறகு அரிச்சந்திரன் ( அயோத்தி ) ; பத்மநாபன் ; 
ஆந்திரதேசாதிபதிகளாயிருந்தவர் கணபதி ததிகன் ; 1. மாதவன் I ( கொங்குனிவர்மன் ); 
வம்சத்தவர் . இவர்களுக்குக் காகதீயவம்சத் 2. மாதவன் 11. (கிரியமா தவன்) ; 3. ஹரிவர் 
தவர் எனவும் பெயர் . இவர்களுடைய இராஜ மன் 247-266 ; 4. விஷ்ணுகோபன் பிருதிவி 
தானி ஓரங்கல் . இது தற்காலம் நைஜாம் கங்கன் ; 5. மாதவன் III . 357-370 ; 6. அவ 
இராஜ்யத்திலுள்ளது . இவர்களைச் சிலர் னீதன் 430-482 ; 7. துர்வினீ தன் 482.517 ; 
சோழவம்சத்தவர் எனவும் , சிலர் கங்கைவம் 8. முஷ்கான் ; 9. ஸ்ரீவிக்கிரமன் ; 10. பூவிக் 
சத்தவர் எனவும் கூறுவர் . இவ்வம்சத்திற்கு கிரமன் ஸ்ரீவல்லபன் 670; 11. சிவமாறன் I. 
மூலபுருஷன் சோமதேவராஜன் குமாரனா 670-713 ( நவ காமன் , சிஷ்டப்பிரியன் , முதற் 
கிய மாதவவர்மன் , இந்தவம்சத்தில் ஐந்த- பிருதிவி முகாங்கனி) ; எரியங்கன் ; 12. ஸ்ரீ புரு 
வதானவன் பெண்டி குண்டமராஜனாகும் கடஷன் 726-776 [ முத்தராசா , பிருதிவிகொங் 
கவல்லபன் . இவன் துருஷ்கரால் வெல்லப் கனி II . பெருமானடி ) ; 13. சைகோத்தசி 
பட்டான் . ( 7-வது ) எருகதேவராஜன் தேவ சிவமாறன் 11. 815 மாறசிம்மன் , 797 . 
கிரியைத் தன்வசப்படுத்தித் திறைகொண் [ லோகாத்திரி நேத்ரன் ), பிருதிவி 1 மாறசிம் 
டான் . ( 8 -வது ) புவனேகமல்லன் ; இவன் மன் , அத்திமல்லன் , பிருதிவீபதி II . 910 
காலத்துப் பல சிவாலயங்கள் புதுக்கப்பட் விஜயாதித்யாணவிக்ரமன் , 14. ராஜமல்லசத் 

204 


அநுபந்தம் 


1626 


விஜயநகரம் 


யவாக்கியன் 1. பல்லவகுமாரி ; 15. நீதிமார்க் 1529-1564 . இவன் மகன் குமார கிருஷ் 
கன் 1. ( சணவிக்ரயமய்யன் ) ; 16. ராஜமல்ல ணப்ப நாயக்கன் 1564-1572 . இவன் மகன் 
சத்தியவாக்கியன் 1.770-907பூதுகேந்திரன்; வீரப்ப நாயக்கன் 1572-1595 . இவன் மகன் 
ராஷ்டிரகூடகுமாரி; 17. எரியபமா 836-913 கிருஷ்ணப்ப நாயக்கன் 1595-1691 . இவன் 
[நீதிமார்க்கன் II . சத்தியவாக்கியன் மஹேந் தம்பி மகன் முத்துக்கிருஷ்ணப்ப நாயக்கன் 
திராந்தகன் ) ; 18. ராசமல்ல சத்தியவாக்கி இவனுக்குப்பின் ஆண்டான் . 1601-1609 . 
யன் III . 920 கச்சேயகங்கன் ; 19. பூதுகன் இவன் மகன் முத்து வீரப்பநாயக்கன் 1609 
138-953 x மருளதேவி சோமதேவி ; 20. 1623. இவனது தம்பி திருமலை நாயக்கன் 
மாறசிம்மன் 961-974 ; 21. ராசமல்லசத்திய இவனுக்குப்பின் ஆண்டான் . 1623-1659 . 
வாக்கியன் IV . 917 ; 22. ரக்கஸகல்கன் 984 இவன் மகன் முத்துவீரப்பன் ஒரே ஆண்டு 
அருமொழிதேவன் ; 23. நீதிமார்க்கன் III . அரசாட்சி செய்தான் . இவன் மகன் சொக்க 
களிங்கநாட்டுக் கங்கர் 

நாத நாயக்கன் 1659-1682 . இவன் மகன் 

சங்ககிருஷ்ண முத்துவீரப்ப நாயக்கன் 1682 
சூரிய வமிசத்து இக்ஷவாகு , ஆயூஸ் , 1689. இவன் இறந்தபோது இவனுடைய 
நகுஷன் , யயாதி , துர்வசு , காங்கீகயன் , இராணி கரு 

துர்வசு , காங்கேயன் , இராணி கரு உற்றிருந்ததால் இவன் தாய் 
சித்ராங்கதன் , கோலாகலன் , வீரசிம்மன் 
வீரசிம்மன் , மங்கம்மாள் இராச்சியபாரம் 

1689-1706 
காமார்ணவன் 11-36 ஆண்டு , தானார்ணவன் வரை தாங்கினாள் . இவளுடைய போனும் 
40u , காமார்ணவன் II-50D , ரணார்ண அரங்ககிருஷ்ண முத்துவீரப்ப நாயக்கரது 
வன் -5 u , வஜ்ரஹஸ் தன் -155 , காமார் மகனுமான விஜயரங்க சொக்கநாத நாயக்கன் 
ணவன் III- 19u , குணார்ணவன் -27 , 1706 முதல் 1732 வரை ஆண்டான் . இவ 
போத்மகுசன் - 15 , கலிங்காலங்குசன்- னுக்குப்பின் இவனுடைய இராணி மீனாட்சி 
123 , குண்டமன் V -7u , காமார்ணவன் பம்மாள் 1732 முதல் 1736 வரை அரசாண் 
TV - 25u , வினயாதித்யன் -3 u , வஜ்ரஹஸ் டாள் . இவள் சந்தாசாகிப்பால் ஏமாற்றப் 
தன் -35 m , காமார்ணவன் V - 6 மீ , குண்ட பட்டு உயிர்விட்டாள் . இவளோடு மதுரை 
மன் VI -3u , மதுகாமார்ணவன்-19 u , நாயக்க வமிசம் ஒழிந்தது . 
திரிகலிங்கநாத வஜ்ரஹஸ்தன் -33u , இராஜ 

விஜயநகரம் . 
ராஜன் -18 u , அருந்தவர்ம சோழகங்கன் 
கி.பி. 1076 ல் சிங்கா தன மேறினான் . இவனே மேற்கூறிய விஜய நகரத்தரசர்களில் 
சோழசளுக்கி முதற் குலோத்துங்கனால் ஒருவனாகிய விஜ்ஜலன் அல்லது விஜயராஜன் 
தோற்கடிக்கப் பட்டவன் . இதனை யாதார ( கி.பி. 1118 ) துங்கபத்திரை நதிக்கரையி 
மாகக் கொண்டு தான் சயங்கொண்டார் கலிங் லிருந்த ஆனைகுந்தி தக்க இடமென அறிந்து 
கத்துப்பாணி பாடினார் . இவன் புரியிலுள்ள தன் பெயரால் விஜயநகர மென்று ஒரு பட் 
ஜகன்னாத ஆலயம் புதுப்பித்தவன் . இவனுக் ட்ணங்கட்டி ஆண்டு வருகையில் , ( கி.பி. 
குப்பின் காமார்ணவன் VII- 10u , ராகவன் - 1325 ) இல் மாலிகாபுர் என்பவன் கலகத்தில் 
14u , இராஜராஜன் VIII - 24m , அனியங் விஜயநகரம் பாழ்பட்டது . இந்த சமஸ்தா 
கவீமன் -4 , இராஜராஜன் IX - 13 , னத்து மந்திரிகளா யிருந்த ஹரிஹரனும் , 
அனங்கவீமன் - 345 , நரசிம்மதேவன் 1- புக்கனும் வித்யாரண்ய சுவாமிகளை யடைக் 
19u , பானுதேவன் 1-15D , நரசிம்ம கலம்புக்கு மகம்மதியரால் நடக்கும் அக்ரமங் 
தேவன் II - 17 , பானுதேவன் 1-21u களைக் கூறினர் . இதைக்கேட்ட சுவாமிகள் 
நரசிம்மதேவன் III -26 , பானுதேவன் தம்மைப் பிணக்கோல மிட்டுத் துங்கபத் 
III- 25u , நரசிம்மதேவன் IV - 46u , பானு திரைக்குத் தூக்கிச்செல்லக் கட்டளையிட , 
தேவன் IV- 10u . 

அவர்கள் அவ்வாறு செய்து அங்குத் தங் 

கினர் . தங்கியிருக்கையில் முயல் ஒன்று 
மதுரை நாயகவமிசம் , 

சிங்கத்தைத் துரத்த வியப்படைந்து பார்க் 
விஜயநகரத்தரசர் கிருஷ்ண தேவ கையில் ஆங்கிருந்த மலைமீது ஒரு சிவாலய 
ராயர் தென்னாட்டை வென்றபோது பாண் மிருக்கக் கண்டு அங்கிருந்த அருச்சகரால் அது 
டிய நாட்டைப் பாதுகாக்க நாகமநாயக்கரை ராமரால் பூஜிக்கப் பட்டதென்ற வுண்மை 
நிறுத்திவந்தார் . இவன் தானே அரசனா யறிந்து அவ்விடம் ஒரு நகரம் உண்டாக்க 
னான் . இவன் மகன் விசுவநாத நாயக்கன் எண்ணித் திரும்பாத் தியானித்தனர் . இவ் 


அநுபந்தம் 


1627 


விஜயநகரம் 


வாறு இருக்கையில் புக்கனும் ஹரிஹரனும் னார் ; நீர்ேத்தல புராண ஆசிரியர்க்கு நன் 
தமது பழைய நகரமாகிய ஆனைகுந்தியைப் கொடை . சகம்- ( 1436 ) . தேவிகாபுர மடவாசி 
பார்த்துவாலாமென மாறுவேடம் பூண்டு ஸம்ஸ்கிருத ஷைத வ்யாக்யாதாவும் சங்கர 
சென்று ஒரு வனத்தின்வழி வருகையில் வாக்ய விருத்தியும் செய்த விச்வேச்வரா 
தாகத்தால் அருகிருந்த தடாகத்தில் நீரருக் சாரியருக்கு நன்கொடை , சகம் ( 1509-30 ) . 
தச் சென்று அருகிலிருந்த மலைக்குகையில் சிதம்பரத்தில் ஒரு கோபுரம் கட்டின தாகச் 
நுழைந்தனர் . அவ்விடம் அளவிறந்த பொன் சிதம்பர சாசனம் கூறும் , ( சகம் 1433 ). திரு 
னிருக்கக் கண்டு வித்யாரண்யரிடம் கூற , வண்ணாமலையில் நன்கொடை ( சகம் 1438 ) . 
அவர் அப்பொருள்களைக்கொண்டு தம்பெய இவர் உதயகிரி முதலியவற்றைச் செயித்த 
பால் வித்யாநகரமென்று ஒன்று கட்டுவித்து தனால் திருவண்ணாமலையில் ( 1000 ) கால் 
அந்நகரத்திற்கு வாரியாரன் ( கி - பி - 1336- மண்டபம் கட்டுவித்தார் . திருவண் சாசனம் 
1350 ) அரசனாகவும் , புங்கன் சேகாதிபதியா 1442 -A- பி . இவர் 1531 - இல் மாணமடைக் 
சிவு மிருக்கச் செய்து , தாம் மந்திரியாக இருந் தார் . ( A- 1-1530-1542 ) அச்சுத தேவரா 
தனர் . வாரியாரனுக்குப்பின் (கி - பி -1343- யலு . ( கி - பி - 1542-1543 ) வேங்கடாத்திரி 
1379 ) புக்க ேதவராயன் , (1379-1406 ) ஹரி சாயலு . கி பி- 1541-1542 சதாசிவ சாயலு , 
ஒமரன் II , ( 1406 - 1416 ) தேவராயலு , கி - பி - 1542-1565 இராமசாஜா. இவை சாச 
( 1416 - 1418 ) விஜயபதி ராயன் , ( 1419- னங்களிலுள்ளபடி . கி - பி . 1586 - 1614 
1444 ) பிராவிட தேவராயன் , ( 1444-1449) வெங்கடபதி ராயலு சிதம்பரத்தில் ஷ 
இம்முடி தேவராயன் ( 1467-1485 ) , விரூபா சா . வெங்கடன் -1 தருமம் . ஷை -சாசனம் 
சதிராயன் , ( 1490-1497 ) நரபதி நரசராயன் , ( 1503) ஸ்ரீரங்க தேவமகராயன் - II நன் 
( 1497-1595 ) வீர நரசிம்மராயன் , ( 1509- கொடை . சகம் - ( 1453 ) கண்டகட்டாரி 
1530 ) கிருஷ்ண தேவராயன் . இவனை கிரு சாளுவ அச்சுதாய மகராஜன் . சகம்- (1387) 
ஷ்ணதேவ வீரப்பதாபமதணராயன் என்பர். மல்லிகார்ச்சுன தேவன் . சகம் ( 1464 ) சதா 

( கி - பி -1509 ) சிங்காசன மேறியவன் . சிவ மகாராஜன் . இவனுக்குச் சாளுவபட்டம் . 
இவன் தன்னாட்டுக் குடிகளைச் செம்மையாய்ப் சகம் (1392 ) விஜய விரூபாக்ஷ தேவன் -1 . 
பாதுகாத்தவன் . இவன் கஜபதி ராஜனாகிய சகம் - 1499 - ல் இவன் தேவிகாபுரத்தில் ஈசான 
பாகாப ருத்ரனும் , சில துருக்கரும் கொடுங் சிவயோகீந்திரரைப் பற்றியும் கோளகி மடத் 
கோலாசு செய்கின்றாரெனக் கேட்டு கோல தைப்பற்றியும் ஷ கோயில் சாசனம் கூறி 
கண்டா , அமது நகரம் முதலியவற்றைச் யிருக்கிறது . சகம்- ( 1378) வீரப்ரதாப தேவ 
செயித்து , பிரதாப ருத்ரனுடன் போர்புரிய சாய மகராயன் I புத்தூரில் நன்கொடை , 
முடியாது அப்பாஜியாகிய மந்திரியின் தந்தி சகம் ( 1457 ) மஹா மண்டலேச்வர சோழ 
ரத்தால் தப்பிப் பிரதாபருத்ரன் பெண்ணை குலதிலக உறையூர் புரவர்த்தீச்வர போக்ய 
மணந்து பிறகு வேறு சில பெண்களையு தேவ மஹா ராஜா ; இவன் மஹா மண்டலேச் 
மணந்து பல நாடுகளைச் செயித்தவன் . இவ வர திப்பைய ராஜா குமாரன். சகம்- (1317 ) 
னுக்கு அப்பாஜி என்று ஒரு மதியூகியான வீர விருபண்ண உடையார் ஹரிஹரன் Ii 
மந்திரி இருந்தனன் . இவனைப் பற்றி பல குமாரன் . திருக்கோயிலூர் சாசனம் . சகம் 
சிறு கதைகள் தமிழ்நாட்டில் வழங்கிவரு ( 1500 ) A - D - 1577 திருமலை தேவ மகா 
கின்றன . இது இராயர் அப்பாஜி கதை ராயன் ; குமாரன் வீரப்ரதாப வேங்கட தேவ 
யெனப்படும் . இவன் கல்வியை ஆதரித் மகராயன் சிதம்பரத்தில் நன்கொடை . சித . 
தவன் . இவன் சமஸ்தானத்தில் ( 6 ) ஆந்திர சா , தேவிகா- சா. மகா மண்டலேச்வா பெல 
கவிகள் இருந்தனர் . விஜய நகாத்தரசரில் தேவ மகாராயன் . இவன் கோறிட்டைய மகா 
சிலர் , சாசனத்திலுள்ள படி ( சகம் - 1442- ராயன் குமாரனும் , ராமராஜ கொந்து ராஜ 
1519 - A -D ) வீரப்ரதாப கிருஷணதேவ தேவன் பெயரனுமாம் . திருவரங் - சா - ம் . 
மகாராயன் ; இவனுக்குச் சாளுவன் பட்டம் . சகம்-(1331-44 ) விஜய பூபதிராயன்-கிடங் 
இவன் ஜயங்கொண்ட சோழ மண்டலத்தில் கல் சார்க் , தெ - ஆசன - சா -1 , சகம் . ( 1399 . 
பல்குன்ற கோட்டத்தில் என்கொடை தந் 1406 ) வீரபுக்கண்ண உடையார்- II . சகம் 
கான் . தேவிகாபுா -6 சாசனம்- ( 1446 ) A - D . ( 1449-65 ) வீரப்ரதாப பிரவுடதேவ 
1523 , 28th March ) சுரம்பூண்டி வடமலை ராயன் . சகம் ( 1296 ) வீரகம்பண்ணவுடை 
யார் என்பவர் தமிழ் மச்சபுராணம் பாடி யார் II இவன் குமாரன் புக்கண்ணன் - 1 . 


மக 


அங்பந்தம் 


1828 


சேதுபதிகள் 


சேதுபதிகள் 

8 - சுந்தரபாண்டிய சேதுபதி , 9.காங்கேயாகு 

நாதசேதுபதி , 10 - விஜய முத்துராமலிங்க 
இவர்கள் வீரனென்னும் பொருள் கொ சேதுபதி . ( Sewells list of antiquilias . 
ண்ட மறவரென்னும் வகுப்பினர் . இவர்கள் Vol. ii . ) 
வெட்சிமறவர் , காந்தைமறவர் எனவும் ; சேரன் 

வமிசாவளி 
மறவர் , பாண்டியன் மறவர், சோழன் மறவ 
ரெனவும் கூறப்படுவர் . இவர்களுக்கு இப் 1. சடைக்கத் தேவ ராமய உடையான் 
பெயர்க்காரணம் தமிழ்நாட்டு மூவேந்தருக் சேதுபதி 1604-1621 , 2. கூத்தன் -சே- தி 
கும் படைத்துணை உதவிய பண்பால் பெற்ற 1621-1635 , 3. தளவாய் சேதுபதி 1635 
பெயராம் . இவ்வகை மறவருள் சேதுபதி 1645 , 4 , ரகுநாத சேதுபதியாகிய திருமலை 
கள் , சேதுஸ்நானமாகிய புண்ணிய நீராடச் சே - தி 1645-70 , 5. இராசசூரிய சே - தி 
செல்வாருக்கு இடையில் கள்ளர் முதலிய 1670-73 , 6. கிழவன் சே-தி 1673-1708 , 
வரால் துன்பம் நேராது காத்து வேண்டிய 7. திருவுடையதேவர் சே - தி 1709-1723 , 
உதவி செய்யும் பெருங்குணமுடையாதனா 8. தண்டத்தேவர் 1724 , 9. பவானிசங்கர 
லிவர்கள் காந்தை மறவரெனப்படுவர் . இவர் தேவர் 1724-28 , 10. குமாரமுத்து விஜய 
க்கு வயவர் , மீளியர் எனவும் பெயருண்டு . ரகுநாத சேதுபதி 1728-1734 , 11. முத்துக் 
இம் மூவகை மறவரும் தமிழ்நாட்டு வேங் 

குமார சே - தி 1734-47 , 12. இராக்கத்தேவர் 
தரைத் தமது வீரத்தால் களிப்புறச்செய்து 1747-48, 13. செல்வத்தேவர் 1748-60 , 
முடியும் கொடையுங்கொடியும் மாலையும் பெற் 14 . முத்துராமலிங்க சே.தி 1760-94 , 
றுக் குறுநிலமன்னராய் வாழ்ந்தனர் . அவர் 15. இராணி மங்களேச்வரி காய்ச்சியார் 
களுள் சேதுபதிகள் சோழன் மறவர் . இவர் 1803-1812 , 16. அண்ணாசாமி சே- தி 1812 
கள் திரிபுவனதேவன் என்னும் குலோத்துங்க 1815 , 17. இராணி முத்துவீரராகவ நாய்ச்சி 
சோழன் III . ( கி . பி . 1178-1216 பாண்டிநா யார் 1815-29 , 18. இராமசுவாமி சே - தி 
டாண்ட வீரபாண்டியனைப் போரில் வென்று 1829 , 19. இராணி மங்களேச்சுவரி நாய்ச்சி 
தன் தம்பியாகிய கங்கைகொண்டான் சோழ யார் 1829-38 , 20 , இராணி துரைராஜ நாய்ச் 
னுக்குச் சுந்தரபாண்டியன் என்னும் பெயர் சியார் 1838-45 , 21. இராணி பர்வதவர்த்தனி 
தந்து பாண்டிநாட்டை யரசாளச் செய்த நாய்ச்சியார் 1845-68 , 22. முத்துராமலிங்க 
போது அப்பாண்டியர்க்குத் துணையாய் இம் சேதுபதி 1868-73 , 23. பாஸ்கரசேதுபதி 
மறவரும் பாண்டிநாட்டிற் 

பாண்டிநாட்டிற் குடியேறினர் 1673-1903 , 24. முத்துராமலிங்கசேதுபதி 
என்பர் . இவர்கள் வீரத்தால் மற்ற அரசர் 1903-1931 , 25. நாகநாதசேதுபதி 1931 . 
களின்கீழ் வாழாது வேறு நாட்டில் தம்மர இச் சேதுபதிகள் முதலில் முன்கூறியபடி 
சில் வாழவெண்ணி பாண்டிநாட்டு கடற் அரசாண்டவர் . பின் இவர்களுடைய அரசு 
கரையடுத்துக் காெெகடுத்து நாடாக்கி யாசு ஏதோகாரணத்தால் அழிந்துபோக இராமே 
புரிந்தனர் . ஆயினும் இவர்கள் சோழன் மற சுரயாத்திரக்காரர்களுக்குக் கள்ள சால் உபத் 
வராதலின் இவர்க்குச் சோழர்க்குரிய பெயர் திரவமுண்டாக அக்காலத்து மதுரையை 
முதலியனவும் உண்டு , இவர்கள் பட்டணம் யாண்ட முத்துகிருஷ்ணப்ப நாய்க்கர் சடை 
முகவை . இச்சேதுபதிகளைச் சோழர்க்குரிய க்க தேவர் உடையான் சேதுபதியை ( 1604 ) 
பெயர்கொண்டே பரிசடைந்த புலவர்கள் பொகலூருக்கு அதிபதியாக்கினர் . அதுமுதல் 
பாடியிருக்கின் றனர் . இவர்களுக்குத் தேவர் யாத்ரிகர்களுக்குத் துன்பமென்பதில்லை யா 
என்பது பட்டம் . இவர்களுக்குக் குடை செங் யிற்று. அந்தவரிசையில் பலர் வரிசையாக 
குடை ; செங்காலிக்கொடி , கருடக்கொடி , ஆண்டனர் . அவர்களில் பலர் பல புண்ணிய 
அநுமக்கொடி , மாலை , முல்லை ; வீரக்கழல் ; கிருத்யங்களைச் செய்தும் வித்வான்களை ஆத 
சேமத்தலை ; இவர்களது தருமம் தென்னாடு ரித்துப் புகழடைந்தும் வந்தனர் . இந்த 
முழுதும் பரந்தது . இந்தச் சேதுபதிகளில் வம்சத்தில் முத்துராமலிங்க சேதுபதி இயற் 
முந்தியவர்கள் 1 - ஆதிரகுநாதசேதுபதி, 2 - ஜய றமிழேயன்றி யிசைத் தமிழிலும் வல்லவர் . 
துங்காகுநாதசேதுபதி , 3 - அதிவீர ரகுநாத இவர் வள்ளிமணமாலை , முருகா நுபூதி , மும் 
சேதுபதி , 4 -வரகுணாகுநாத சேதுபதி, 5- மொழிமாலை , பிரம்மகைவல்யம் , பாலபோ 
குலோத்துங்கசேதுபதி , 6 - சமரகோலாகல தம் , பிரபாகரமாலை , காயகப்பிரியா , ரவி 
சேதுபதி , 7- மார்த்தாண்ட பைரவசேதுபதி , காஞ்சனம் எனப் பல நூல்களியற்றினர் . 


அநுபந்தம் 


1629 


தொண்டை - நாடு 


வெளிவந்தன . 


இவர்க்குப் பிறகு இவரது சகோதரராகிய நாடு ; ( 15 ) பல்குன்ற ( க்)கோட்டம் , பாராஞ் 
பொன்னுசாமித் தேவர் என்பவர் பல புலவர் சிரநாடு , . தச்சூர் நாடு , மெயூர் நாடு , சிங்கம் 
களை ஆதரித்துப் புகழ்கொண்டனர் . இப்பிரபு பொருதவள நாடு , பெருந்ததிமிரிநாடு , ( 16 ) 
வினால் பல அரிய தமிழ் நூல்கள் முதலில் இளங்காட்டு( க் ) கோட்டம், பொன்னூர்நாடு , 

அவை திருச்சிற்றம்பலக் தென்னாத்தூர்நாடு ; மாகுன்ன நாடு; ( 17) காலி 
கோவையாருரை , திருவள்ளுவர் பரிமேலழக யூர்( க் ) கோட்டம் , காழியூர்நாடு , திருப்பூவை 
ருரை , நன்னூல் விருத்தியுரை, தொல்காப் நாடும், விற்பேடுநாடு , எரிகி தாகாடும் , பாவூர் 
பியப்பாயிரவிருத்தி , முதற்சூத்திர விருத்தி , நாடு ; ( 18 ) சிறுகாரைக்கோட்டம் , ஆய்ந்த 
தமிழ்ப்ரயோக விவேகவுரை, தருக்கசங்கிரக நாடு ; ( 19 ) படுவூர்( க் ) கோட்டம் பெருமத 
வுரை , தனிப்பாடற்றிரட்டு , மருத்து நூல் நாடு , ஆர்க்காடுநாடு , செங்குன்றநாடு ; (20 ) 
எனப்பல . இவர்களில் இரகுநாத சேதுபதி கடிகை (க் ) கோட்டம் , பெருங்காஞ்சிகாடு, 
அமிர்த கவிராயரால் ஒரு துறைக்கோவை மேல்களத்தூர்நாடு , பாசாஞ்சி காடு , (21 ) செந் 
பாடப்பெற்றார் . மேற்கூறிய பொன்னுசா திரிகை( க் ) கோட்டம் , பேரையூர் நாடு , வ 
மித்தேவரவர்களின் குமாரராகிய பாலவனத் குளநாடு , ஆலத்தூர் நாடு , அருங்குள நாடு ; 
தம் ஜமீன் தார் ஸ்ரீமான் பாண்டித்துரைத் ( 22 ) குன்றபத்திரக்கோட்டம் , மாங்கள நாடு , 
தேவரவர்கள் தமிழகத்துப் புகழ்பெற்ற மது கிண்ணை நாடு , வெங்களூர் நாடு ; ( 23 ) வேங் 
ரையில் தமிழ்ச்சங்கம் ஒன்று நிறுவி அழியாப் கிடக்கோட்டம் , குடகரைநாடு , தொண்டை 
புகழடைந்து இத் தமிழ் அபிதான சிந்தா மானாடு , பொத்தப்பிநாடு ; ( 24 ) வேலூர்( க் ) 
மணியையும் பதிக்கும் புகழுடம்பெய்திய கோட்டம் ஒழுகரைநாடு , வானூர் நாடும்சோழ 
கீர்த்திமிக்கவர் . 

வல்லி நாடும் ,விலாடபுரநாடு 8 செம்புரி நாடு , 

நென்மலிநாடு , 10 மாத்தூர்நாடு ஆகக்கோட் 
தொண்டை மண்டலத்திலுள்ள டம் 24 , நாடு 79 . 
கோட்டங்களும் நாடுகளும் 

2 நகவளைவிற்குள் உள்ள எண் கோட் 
( 1 ) 2 புழற்கோட்டம், நாயிறு நாடு , அம் டங்களின் மொத்தத்தை யறியக் குறிக்கப் 
பத்தூர்நாடு , 3 ஆகுடிநாடு , ஆத்தூர் நாடு , கண் பட்டது . இவை சனக சபைப்பிள்ளை 
ணிய நாடு , எழுமூர்நாடு ; ( 2 ) புலியூர்க்கோட் புத்தகத்திற் காணப்பட வில்லை . மணவிற் 
டம் , குன்றத்தூர்நாடு , போரூர்நாடு , மாங்காடு கோட்டம் என்று கல்வெட்டுக்களிற் காணப் 
நாடு , அமரூர்நாடு , கோட்டூர்நாடு ; ( 3 ) ஈக் படுகிறது. கோன் றூர்நாடு என்று 1910 - ம் 
காட்டுக்கோட்டம் காக்கனூர் , கச்சிநாடு ; ஆண்டு 232 நிர் . கல்வெட்டிற் காணப் 
( 4) மணவூர்க்கோட்டம் , பாசாலி நாடு , இலத் படுகிறது . 6 இரண்டாயிர வேலிப்பற்று 
தூர்நாடு , கொண்ணூர்நாடு புரிசை நாடு , என்றுஞ் சொல்லப்படும் ; 1910 - ம் ஆனாடு . 
பெருமூர்நாடு ; ( 5 ) செங்காட்டுக்கோட்டம் , நீர் . 256 . 

என்பர் வி . 
பொனலூர்காடு , அதிகத்தூர்நாடு ; ( 6 ) பை 8 வெங்கல்நாடு , மாகறல்நாடு காலியூர்க் 
யூர்க்கோட்டம் , வீரபத்திரநாடு , செண்ணூர் கோட்டமாக நினைக்கப்பட்ட காலமுமுண்டு ; 
நாடு , வணகவி நாடு , தண்ணூர்நாடு ; ( 7 ) 1908 - ம் ஆண்டு நிம்பர் 56 . 

10 கரிவேடு , 
எயிற்கோட்டம் , தண் கநாடு , மாகறல் நாடு என்று பி - ம் . இதனையே தாமல்நாடு என்றும் 
கோனேரிநாடு ; ( 8 ) தாமற்கோட்டம் , கரி வழங்கினர் . 1915 - ம் ஆண்டு 204 நிர் . 
வீடுநாடு , 10 வடகரை வல்லநாடு 11 ; ( 9 ) ஊற் பவடகரை என்ற அடையின்றி வல்லநா 
றுக்காட்டுக்கோட்டம் , பாலையூர் நாடு, தாம டென்றே வழங்கப்பட்டது. 1 குன்றநாடு , 
னூர் நாடு , குண்ண நாடு , 12 திவெனார் நாடு 13 ; பி -ம் . 1909 - ம் ஆண்டு நிர் . 284. 13 நீர்வே 
( 10) களத்தூர் ( க் ) கோட்டம் , குருமரநாடு , ரூர்நாடு . வி . க . குமிழிகாடு , கல்வெ . 
வல்லியூர் நாடு , பாதூர் நாடு , நடுநாடு ; ( 11 ) | பாசூர். வி . க ; கல்வெ . 3 இது படுவூர்க் 
செம்பூர்( க் )கோட்டம் , பிறையூர் நாடு , பட்ட கோட்டத்திற் காணப்படுகிறது. வி . க . கழு 
ணநாடு , முகுந் தூர்நாடு ; ( 12) ஆமூர்க்கோட் மலநாடு பி -ம் . திருப்பூழிவனம். வி . க . எரி 
டம் , மீகுமிழிநாடு , பழுவூர்நாடு ; ( 13 ) ஈத் கில்நாடு , பி - ம் . 1 கரைவழி ஆய்ந்தநாடு பி -ம் . 
தூர்( க் ) கோட்டம் , அரமரங்கநாடு ; ( 14 ) | 8 இவை காணப்படவில்லை . வி . க . பொலே 
வெண்குன்றநாடு , பெருநகர்நாடு , அரஞர் யூர் வி . க . 10 மாத்தூர்நாடு என்றொன்று 
நாடு , மருதாடுநாடு, நல்லூர்நாடு , தெள்ளாறு காணப்படுகிறது . வி. க . 


சேவூர் 


அநுபந்தம 


1630 


இலங்கை 


இலங்கை 

தீவிற்குத் தன் பிதாவாகிய சிங்கனின் பெ 

யரையிட்டனன் . ஆதலால் இத்தீவிற்குச் 
இது இந்துமகாசமுத்திரத்தில் இந்தி சிங்களம் எனப் பெயருண்டாயிற்று. 2. விஜ 
யாவின் தென்கீழ்ப் பாகமாக 36 மைலி யன் இறக்க அவன் மந்திரி உபத்திசன் உபத் 
லுள்ள ஓர் தீவு . இது பூர்வம் இராவணன் திசநுவரையெனும் பட்டணங்கட்டி ஆண்டு 
முதலிய இராக்கதரால் ஆளப்பட்டது . இந் விஜயனின் தம்பிமகனுக்கு அரசைத்தந்தான் . 
தச் சரித்திரத்தை இலங்கையையும் இராம இது கி - மு -505 , 3. கி - மு -504 பாண்டுவசு 
இராவணரையும் காண்க . இது தற்காலம் இவன் பத்தக்கசானாளை மணந்தனன் . இவன் 
2711 மைல் நீளமும் , 1375 மைல் அகலமும் மைத்துனர் அறுவர்கள் இலங்கையைப் பிரி 
760 மைல் சுற்றளவுமுள்ளது . இதற்குச் த்து அரசாண்டனர் . இவனுக்குப் பத்துப் 
சிங்களம் என்று ஒரு பெயர் . பின்னு மிதனைப் புத்திரர் . இவன் அநுராதபுரத்தில் அபயவாவி 
பிரகாசித்தலால் இலங்கை எனவும் , சிங்க வெட்டுவித்தான் . இவன் மகன் அபயன் 
வாகுவால் அரசாளப்பட்ட தால் சிங்களம் பட்டமடைந்தான் . 4. கி - மு -474 . அபயன் 
எ - ம் , செல்வமுள்ள ஆதலால் இவன் கிருஷியில் ஊக்கஞ்செலுத்தினவன் . 
தனச்சேரி எ - ம் , தீபுராவனம் எ - ம் , இவனை இவன் சகோதரிமகன் பாண்டுகாப 
சோன் தீவு எ - ம், சிங்கள மென்பதின் மரு யன் எதிர்த்து இவனுடன் 17- வருஷம் கல 
வாய்ச் சிலோன் எ - ம் , பொன்பெற்ற கஞ்செய் தனன் . இவன் இறந் தனன் . 5 . 
வூராதலின் , ஈழம் - எ - ம் , யாழ்வல்லபாண கி - மு -437 . பாண்டுகாபயன்- இவன் சுபா 
னுக்குத் தானஞ் செய்யப்பட்ட தா தலால் னபாலியைமணந்து பலகோயில்கள் முதலிய 
யாழ்ப்பாணம் எ - ம் கூறுவர் . 

கட்டினவன் . இவன் குமாரன் கணத்திசன் . 
1 -வது கி - மு - 543 - இல் , வங்கமாட்டா இவன் சயாயை அபயாயை முதலிய குளங் 
சன் ஒருவன் கலிங்கநாட்டுப் பெண்ணொருத் களை வெட்டினான் . 6. கி - மு -367 . கணத்தி 
தியை மணக்க அவர்களுக்கொரு பெண் பிறந் சன் மூத்தசிவன் , இவன் பாண்டுகாபயன் 
தது . அவளால் உமக்குத் தீமை நேருமென குமாரன் . 7. கி - மு -307 . தேவாநண்பிய 
சோதிடர் கூறக்கேட்டு அவளைச் சிறையிட் தீசை. இவன் மூத்தசிவனின் மகன் , இவன் 
டனன் . இவள் பருவமடைந்து கோட் தருமசோகுவிற்குப் பரிசனுப்பினவன் . இவன் 
டையைவிட்டு ஒளித்தோடுகையில் வழியில் காலத்துப் புத்தசமயம் விருத்தியாயிற்று . 
சிங்கன் என்னும் ஒரு இழிகுலத்தவனைச்சேர் மகாநாகன் தேவாநண்பிய திசையின் சகோ 
ந்து சிங்கவாது என்னும் ஒரு புத்திரனையும் தான் பட்டமடைந்தனன் . பிறகு யட்டாள 
சிங்கவாலி எனும் ஒரு குமாரியையும் பெற் தீசன் பின் கோட்ட பயன் , பின் இவன் குமா 
றுத் திரும்பினள் , சிங்கவாகு தன்பெயரால் என் கர்வந்தீசன் , 8. கி - மு -266 . இல், உளத் 
சிங்கபுரமென்னும்பட்டணமேற்படுத்தி அதற் தியன் ; இவன் மூத்தசிவன் 4. ஆம் குமா 
காசனாயினன் . இவனுக்கு விஜயகுமாரன் , சிமி என் . 9 -வது கி - மு -256. மசாசிவன் உளத் 
தரகுமாரன் முதலிய 16 - பிள்ளைகள் பிறந் தியனின் சகோதரன் , 10 - வது கி - மு -264 . 
தனர் . இவர்களுள் மூத்தோன் விஜயன், சூரத்திசன் . 11. சேநன் : குத்திகன் எனும் 
இவன் தூர்த்தனாயிருந்தபடியால் , சனங்கள் படைத்தலைவர் 12. அசேலன் , மூத்தசிவ 
முறையீட்டினால் அரசன் இவனை ஊரை னின் 9 - வது குமாரன் . 13. ஏழாலன் கி - மு 
விட்டகற்ற இவன் தன் நண்பர் முதலிய 204. இவன் தமிழன் , அசேலனைச் செயித் 
( 700 ) காலாட்களுடன் யாத்திரிகனாய் இலல் துப் புத்தாலயங்களை இடித்தனன் , 14. துட் 
கைத்திசை நோக்கிச் சென்று 

நோக்கிச் சென்று புத்தளத் கைழணு கர்வந்திசனின் குமாரன் . இவன் 
திற்கு அருகிலுள்ள தம்பனையில் வந்திறங்கி ஏழாலனைச் செயித்தவன் . 15. சைதாதீசன் , 
யக்காலத் தாண்டு அரசியற்றிய காலசே துட்கைமூணுவின் சகோதரன் . 16. துல்ல 
நனைக் கொன்று தம்பனை என்னும் ஒரு நாகன் , சைதா திசனின் குமாரன் . 17 , இலமி 
பட்டணத்தைக் கட்டி அரசாண்டான் . னித்தீசன் , துல்லநாகனின் தமயன் . 18 - வது 
இவன் ஒரு வேளாண் பிரபுவின் குமா தளத்தநாகன் துல்லநாகனின் சகோதரன் ,. 
ரியை மணந்து அவர் நடத்திய விருந்திற்கு இவன் தன்மந்திரி மகாசந்தனால் கொல்லப் 
வந்திருந்த விரோதிகளைச் சங்கரித்து அந்தத் பட்டான் . 19. கி- மு -104 . வலகம்வாது. 
தீவுமுழுதும் தன் வசமாக்கினான் . பிறகு 1. தளத்தநாகன் சகோதரன் . இவன் தன் 
இவன் பாண்டியன் குமாரியை மணந்து இத் தமயன்மனைவியை விவாகஞ்செய்தான் . 20 . 


அநுபந்தம் 


1631 


இலங்பை 


பல தமிழர் ஆண்டனர் . 21. மகாசூலன் வல 50 , ஸ்ரீசங்கபோதி - இலமினித்திசனின் 
கம் வாகுவின் மகன் . 22. சோரநாகன் , வம்சத்தவன் , சனோபகாரி ; இவன் மந்திரிக் 
மகாகுலன் தம்பி . 23. குடத்திசன் . இவன் மகா காகப் பயந்து தவவேடமிட்டுச் சென்றவன் . 
சூலனின் குமாரன் . 24. அனுலை . குடத்திசனை இவன் கொல்லப்பட்டான் . 51. கோட்ட 
நஞ்சூட்டியிறக்கச்செய்து அரசாண்ட அவன் பயன் - இவனுக்கு மேகவாகனன் என்றும் 
தேவி , கைமை . 25. தி - மு -19 . மகாலநிதி பெயர் . 52. மாகலதெட்டத்திசன் , 53. மகா 
சன் , குடத்திசன் குமாரன் . 26. பாதிசாயன் . சேநன் , 54 , சீர்த்தி ஸ்ரீமேகவர்ணன் , 55 . 
மசாலநிதிசன் மகன் . இவனாளுகையில் கிறி தெட்டதிசன் , 11. 56. புத்ததாசன் , 57. 
ஸ்து பிறப்பு . 27. மகாதாயிலியமாநாகன் , உபத்திசயன்- இவன் வை த்யசாலைமுதலிய 
பாதிசாயன் சகோதரன் . இவன் காலத்து , செய்வித்தவன் , 58. மகாநாமன் 

இவன் 
மிகுந்தலைக்குப் படிவகுத்தது . 28. அட்டகை பலகுளங்கள் வெட்டினான் . 59. சோதி 
மூணு மகா தாயிலியமாநாகன் குமாரன் . சேநன் , 60. இலமினித்திசன் . 61. மித்த 
29 . கானு சானுத்திசன் இவன் புத்தகுர சோன் , 62 , ஐந்து தமிழாசர் , 63. தாது 
வரை மறியற்செய்தான் . 30 குடாபயன் சேநன் - இவன் காலத்துப் பலகட்டடங்கள் 
கானுசானுத்திசன் மகன் , 31. சிங்கவல்லி 

கட்டப்பட்டன , 

வாய்க்கால்கள் வெட்டப் 
குடாபயன் சகோதரி . 32. ஈழநாகன் , 

ஈழநாகன் , பட்டன . 64. காசியப்பன் - இவன் தந் 
அட்டகைமூணுவின் சகோதரிமகன் . இவன் தையை வதைத்தான் . 65. ழகலன் - இவன் 
காலத்துத் தமிழர் போரிட்டனர் . 33. சந்த மகாவு தாரன் . 66. குமாரதாதுசேநன் , 67 . 
முகசிவன் , ஈழநாகன் குமாரன் . 34. எட் கீர்த்தி சேநன் - இவன் மாமனாற் கொல்லப் 
டாளதிசன் , சந்தமுக சிவன் சகோதரன், பட்டான் . 68. சீவகன் - இவன் 3 - ம் இல 
சுப்பனென்னும் கட்டியங்காரனால் கொல்லப் மினித்திசனாற் கொல்லப்பட்டான். 69. இல 
பட்டான் . 35. சுப்பன் , எட்டாள திசன் மீனித்திசன் - III . இவன் குருடனாய் மரித் 
கட்டியங்காரன் . 36. வாசபன் , இலமினித் தான் . 70. சீலகாலன்- இலமினித்திசன் 
செனின் வம்சத்தவன் . மாமனைக்கொன்று மருமகன் . 71. தப்புளு. 72 , ழலகன் 11 . 
அவன் மனைவியை மணஞ்செய்தவன் . 37. 73. குடகீர்த்தி ஸ்ரீமாயன் , 74. மகாநாகன் , 
வங்கநாசிகத்திசன் , வாசபனைக் கொன்று 75. அக்ரபோதி -1. இவன் பலகுளங்கள் 
அவன் மனைவியை மணஞ்செய்தவன் . 37. வெட்டுவித்தவன் . 76. அக்கபோதி- I. 77 . 
வங்கநாசிகத்திசன் , வாசப்பனின் குமாரன் . சங்கத்திசன் , 78. போனுயழலகன் , 79 . 
இவன் காலம் கி.பி ( 110 ) . இவன் காலத்து அகசிக்காயக்கன் . 80. ஸ்ரீசங்கபோதி- II. 
இலங்கைமேல் சோழர் படையெடுப்பு . 38. 81. கழுனதெட்டுத்திசன் . 82. தழப்பியாத் 
கயவாகு -1 . வங்ககாசிகத்திசன் குமாரன் . தீசன் . 83. காசியப்பன்- II. 84. தப்புளு 
இவன் தன்னாட்டில் பல தமிழரைக் குடியேற் II . 85. தழுப்பியாத்திசன் , II. 86. ஸ்ரீசங்க 
றினான் . ( இது கி.பி 113. ) 39. மகாலகா போதி- III , 87. வளப்பிட்டி வாசித்தன் . 88 . 
நாகன்- கயவாகுவின் சகோ தான. 40. பாத் அத்திநாதன் . இவன் நாசீகராசனு தவி பெற்று 
தியதிசன்- மகாலகாநாகனின் குமாரன் , 41. வந்த மகாலைப் பானுவைச் செயித்தவன். 
கணத்திசன் - பாத்திய திசன் சகோதரன் . 89. மகாலைப்பானு. 90. காசியப்பன் III . 
42. சுட்டநாகன் - கணத்திசன் குமாரன் . 91. அக்ரபேதி ill . 92. அக்ரபேதி IV . 
43. தடநாகன்- சுட்டநாகனின் மருமகன் . 93. மீதந்து -1. இரத்னப்ரசாதம் எனும் 
44. ஸ்ரீநாகன் குடநாகன் மைத்துனன் , கோவில்கட்டினவன் , 94. தப்புளு - III . 
45. வைாத்திசன் - ஸ்ரீநாகன் குமாரன் புத்த 95. மிதந்து-- II . 96. அக்கபோதி- V , 97. 
குருமாரைத் தண்டித்தவன் . 45. வைாத்தி தப்புளு IV . 98. அக்ரபேதி , VI . 99. மித 
சன்- ஸ்ரீநாகன் குமாரன் . 46. அபயசேனன் வல்லசேகன் , பாண்டியனால் ஜெயிக்கப்பட்ட 
வைரத்திசனின் சகேர் தான் , 47. நாகன்- II . வன் . 100. காசியப்பன் IV . பாண்டியனைச் 
அபயசேநன் குமாரன் , 48. விசயன் .11 . செயித்தவன் . 101. உதியன் 1. 102. உதி 
ஸ்ரீநாகன் குமாரன் . 49. சங்கத்திசன் - 1. யன் II . 103. காசியப்பன் V. 104. காசியப் 
இலமினித்திசனின் வம்சத்தவன் , இவன் பன் , VI . 105. தப்புளு , V. 106. தப்புளு, 
பல திருப்பணிகள் செய்வித்தான் . இவன் VI . 107. உதியன் in . 108. சோன் 11 . 
சிலசதி ஆலோசனைக்காரால் விஷத்திலூறிய 109. உதியன் VI . இவன் சோழனைச் செயித் 
சம்புநாவற்பழம் உண்பிக்கப்பட்டிறந்தான் . தவன் . 110. நேசன் III . 111. மிகுந்து 


அநுபந்தம் 


1632 


பழய தேசங்கள் 


III . கலிங்ககுமாரியை மணந்தவன் , 
சோன் VI . 113. மிகுந்து IV . இவன் 

ஆரியர்காலத்துத் தேசங்கள் 
சோழனாற் சிறையாக்கப்பட்டான் . ( கி.பி. முதலியவும் அவற்றிற்குத் தற்காலப் 
1023 ) . 114. விசயவாகு ( 1071 ) இவன் 

பெயர்களும் 
சோழரைச் செயித்தவன் . 115. கயவாகு , 
116. விக்கிரமவாகு , 117. பராக்ரமவாகு 

கீகடம் -- கங்கைக்குக் கீழ்ப்பாகத்தி 
இவன் கி.பி 1153 -இல் காம்போஜராசன் , லிருந்த தேசம் . 
சோழபாண்டியர் முதலியவர்களைச்செயித்து உத்தாதரு தேசம் - இமாலயத்திலுள்ள 
இராமேசுவரம் முதலியவைகளைக் கட்டியாண் பெஷாவருக்கருகிலுள்ள மடுக்களுக்கும் யமு 
டான் . 118. விசயவாகு II . 119. மிகுந்து காந்திக்கு மிடையிலுள்ளவைகளாம் . 
V. 120. கீர்த்தி நிசாங்கன் , இவன் துலாபுருஷ உத்தரமாத்ரதேசம் - சிந்துநதியின்உப 
தானஞ்செய்தவன் . 121. வீரவாகு . 122. நதிகளுக்கும் சரஸ்வதிந்திகளும் பாயுமிடல் 
விக்ரமவாகு II . 123. சொந்தகங்கன் . 124. களி லிருப்பதாம் . 

களி லிருப்பதாம் . இது எழுந்திகள் பாயுந் 
லீலாவதி . 125. சாகசமழவன் . 126. கல் தேசமாதலால் சப்தசிந்துதேசமெனப்பெயர் , 
யாணவதி. 127. தர்மவாகு , 128. நாயங்கள் , 
129. லோகேச்வரன். 130. பராக்ரமவாகு , கலந்து சிறிது தூரம் ஒரு பெருநதியாக ஓடிச் 

விதஸ்தா, அஷக்னி இவை இரண்டும் 
131. மாகன் இவன் கலிங்கனால் வெல்லப் சிந்துநதியில் கலக்கின்றன. இதை மருத் 
பட்டான் . 132. விசயவாகு 11i , இவன் தமிழ விருதாயனி எனவும் , பின் சந்திரபாகை என 
ரைத் துரத்தினவன் . 133. பண்டித பராக்ரம வும் பெயரிட்டனர் . பிரம்மாவர்த்தம் - ஸரஸ் 

விரண்டனுக்கு 
வாகு III , இவன் சாவகர் படையைச் சோழ வதி, திருஷத்வதி இவ் 

மிடையிலுள்ள தேசம் . குருபாஞ்சாலதேசம் 
பாண்டியர் படைகொண்டு துரத்தினவன் ; 

இது கங்கைக்கு மேற்கிலுள்ள தேசம் . காசி , 
மகாவம்ச அனுபந்தஞ்செய்தவன். 134. போச கோசல விதேஹங்கள் கங்கைக்குக் கிழக்கி 
தவவிசயவாகு IV . வைப்பாட்டியால்கொல்லுள்ளவை. ஹஸ்தினபுரம் - குருநாட்டிற்கு 
லப்பட்டான் . 135. புவனேகவாகு 111. 140. இராஜதானி. இது தற்காலமுள்ள டில்லி 
லிசயவாகு IV . 141. புவனேகவாகு IV . நகரத்தைச் சுற்றியிருந்திருக்கலாம் . 
142. பராக்ரமவாகு V , 143. விக்ரமவாகு சருக்ஷேத்திரம் . இது குருவம்சத்தவர் 
III . 144 , புவனேகவாகு V , இவன் கி.பி யுத்தபூமி . இது வடக்கில் தருஷத்வதியும் , 
1378 - ல் தமிழரைத் துரத்தினவன் . 145. தெற்கில் சரஸ்வதி நதியும் பெற்ற இடம் . 

. 
இதைப் பிரம்மாவர்த்தமென்பர். ஸ்தானேச் 
விசயவாகு V , இவன் சீனரைப் பிடித்தவன். வாம் டில்லிக்கு வாயுமூலையி லுள்ளது . பாஞ் 
146. பராக்ரமவாகு VI , 147. சயவாகு II, சாலம் வங்காள வடமேற்குப் பாகங்கள்.. 
148. புவனேகவாகு VI , 149. பராக்ரமவாகு கன்யாகுப்ஜம் தற்கால கனோஜ் பட்டணம் , 
VII , 150. வீரபராக்ரமவாகு VIII, 151. இதனுள் கௌசாம்பி , உத்தாமதுரை அடல் 
தர்மபராக்ரமவாகு IX , 152. விசயவாகு கினவை . விதேஹம் - வட பேஹார் . சீதை 

பிறப்பிடம் , தற்காலம் அயோத்தி யெனப் 
VII , 153. புவனேகவாகு VII , 154. தாம் 

பட்டதே கோசலநாடு. 
பாவதொன் சுவரன் , 155. இராசசிங்கன் 

விதஸ்தா- ( ஜீலம் ) அஸிக்னி (சீனாப் ) 
156. செயசூரியன் , 157. விமல தர்மன், 158. பருஷ்ணி ( சாவி ) ஆர்ஜியா ( பீயாஸ் ) சதத்ரு 
செனரெத்து , 159. இராஜசிங்கன் 11. 160. ( ஸட்லேஜ் ). பருஷ்ணியே பின் ஐராவதி 
விமலதர்மசூரியன் II , 161. நரேந்திரசிங்கன் , யெனப்பட்டது. பீயாஸ்நதியே முற்காலத்து 

விபாசை எனப்பட்டது . 
இவன் மதுரை அரசகுமரியை மணந்தவன் . 
162. ஸ்ரீவிசயன் , 163. கீர்த்தி ஸ்ரீராஜசிங் 

மகதராஜ்யம் - தென்பேஹார் . சேதி 
164. இராஜாதிராஜசிங்கன் , 165. ஸ்ரீ இடையி லிருந்ததாம் . நிஷதம் -நருமதைக்கு 

தேசம் - பிலாஸ்பூர் , ஜப்பல்பூர் ஜில்லாக்களுக் 
விக்ரம ராஜசிங்கன் . இவன் ஆங்கிலேயருடன் வடக்கில் தக்ஷணமாளவ தேச பிராந்தியத்தி 
யுத்தஞ் செய்து அவர்நாடுகளை அக்னிக்கிரை லிருப்பது . ஆர்யாவர்த்தம் - இமாலயத்திற் 
யாக்கினவன் . ( இலங்கைச்சரித்திரம் .) கும் விந்தியமலைக்கும் இடையிலுள்ள பாகம் . 


அநுபந்தம் 


1633 


பழய தேசங்கள் 


சித்ரகூடம் பிரயாகைக்கு 75 - மைலி லிருப்பது . இதற்கு தக்ஷசிலை ராஜதானி 
லிருப்பது . இதற்கருகில் மந்தாகினிநதி . காம்போஜம் இதற்கு தவாரகை ராஜதானி 
தண்டகாரண்யம் - இது வடக்கில் கங்கை சௌசாம்பிவம்ச ராஜ்யத்திற்கு ராஜதானி. 
யின் தென்கரையும் , விந்தியமலையும் , மேற் ராஜக்ருஹம் இது மகததேசத்து ராஜதானி, 
கில் வடவிந்தியம் , தக்ஷிணவிந்தியம் , தென் | இதற்கருகில் கிரிவிாசம் இருந்தது . சௌ 
கோசலை , விதர்ப்பதேசம் , மலையமலையும் , வீரம் - தற்காலம் காத்பட்டினத் தருகிலிருக் 
தெற்கில் செந்தமிழ்ப் பாண்டிநாடும் , கிழக் கும் நாடு, மிதிலை - விதேகநாட்டு ராஜதானி. 
கில் உத்கல , களிங்க , ஆந்திர , சோழதேசல்க பருகச்சம் - பரோச் , புண்டாம் - வடபங் 
ளையும் பெற்ற அர்ண்யம், விராதவனம் காளம் . காமருபம் ஆசாமராஜ்யம் . சமாத்தம் 
பிலாசபூர் ஜில்லாவில் ஈசான்யத்தி லிருப் கீழ் வங்காளம் , கர்ணசுவர்ணம் - மேல் வல் 
பது . இங்கிருந்து பதினைந்துமைவில் சாபங் காளம் . தாமாலிப்தி - தென் பங்காளம் . காச் 
காச்சிரம்ம் . பஞ்சாப் ஸாலம்பிலாஸ்பூர் மீரம் தற்கால காச்மீரம் . சௌராஷ்டிரம் 
ஜில்லாவிலிருக்கிறது . பஞ்சவடி - இது குசராத் . ஒட்ரதேசம் - ஒரிசா, இந்தியப்ாஸ் 
கோதாவரி ஜில்லாவிலுள்ள பத்ராஜலத் தம் - டில்லி . அஸ்தினாபுரம் - இதுவும் டில்லிக் 
தருகிலுள்ள பர்ணசாலை யெனும் கிராமமாம் . கருகிலுள்ளது. 
இதுவே ஜனஸ்தானமாம் மகாராஷ்டா 

மகேந்திரமலை - கீழ்க்கணவாய் மலை , 
தேசத்திலுள்ள நாசிக் பட்டணமென்பது ஸஹ்யமலயபர்வதங்கள் மேற்குக் கண 
சிலர் அபிப்பிராயம் . இந்த ஜனஸ் தானத் தரு வாய் மலைகள் . 
கில் கர தூஷணர் வதை நடந்தது . இது ராய 

அசிமகம் திருவாங்கூரின் பழைய 
பூர் ஜில்லாவிலுள்ள கரியால் என்னப்படும் பெயர் . ஆனர்த்தம் - ஸௌராஷ்டிரத்திற் 
பட்டணம் . சம்பாபுரம் என வால்மீகியால் கொரு பெயர் . கனகலை அரித்துவாரத் 
கூறப்பட்டது சம்பல்பூர் . கிரவுஞ்சான் துக்கு அருகில் கங்கா தீரத்தி லிருப்பது. 
யம் - இது நிஜாம் ராஜ்யத்தின் நிருதிதிக்கி இங்குச் சிவேலமலை யிருக்கிறது . கலிங்கம் 
லிருப்பது . இதற்கு மூன்று குரோசத்தில் ஒட்ச தேசத்திற்குத் தெற்கு விருப்பது . 
கபந்தன் வனம் . பம்பாநதி யென்பது துங்க காஞ்சி- காஞ்சி காண்க , குந்தலம் - ஐதரா 
பத்ராநதி . பம்பாஸா ஸென்று இராமாய பாத்திற்குத் தென்மேற்குப் பாகம் . சமந்த 
ணத்திற் கூறியது பல்லாரி ஜில்லாவிலுள்ள பஞ்சகம் -- சாஸ்வதி திருஷ்த்வதி நதிகளுக் 
ஹம்பி . நஷ்யழகம் , மால்யவந்தம் மலைகள் கிடையிலுள்ள தேசம். இதில் பரசுராமரால் 
ஹம்பீ , விரூபாக்ஷம் , ஆனகொந்தி முதவிய கொலை செய்யப்பட்ட ஷத்திரியரின் உதிரம் 
பிரதேசங்களிலுள்ள மலைகளென்று எண்ணப் ஐந்து கேணிகளாக இருக்கிறது , குசஸ்தலி 
படுகின் றன . 

வைசாலி - இப்பட்டணம் தக்ஷிண கோசலத்திற்கு முக்கிய பட்டணம் . 
பேஹாரில் பீஸர் என்னுங் கிராமத்தருகி இது விந்தியமலைகளின் கணவாய்களி லுள் 
லுள்ள பட்டணம் , அங்கம் - இதற்கு ராஜ ளது . கேகயம் - சிந்துதேசத்தின் ஒாம் . 
தானி சம்பாநகரம் . இது மகதத்திற்குக் கிழ கோளம் - மலையாளம் . கௌசிகி - இது 
க்கு . தற்காலம் பகல்பூர் . காசி - பனாரிஸ் , பகல்பூரில் பாயும் நதி , இதற்கருகில் ருஷ்ய 
வம்சராஜ்யம் யமுனை நதிக்கரையிலுள்ள சிருங்கர் ஆச்சிரமம் . கௌடம்- ( புண்டாம் ) 
பட்டணம் . 

வடபங்காளம் . தசாரண்யதேசம் - 
பாஞ்சாலராஜ்யம் - இது குருநாட்டிற் தேசம் ) நருமதைக்கருகி லுள்ளது . இதற்கு 
குத் தெற்கு . மச்சதேசம் - இது குருநாட் முக்கிய பட்டணம் திரிபுரி . ரிஷ்கம் - சபல் 
டிற்குத் தெற்கும் , யமுனைக்கு மேற்கிலு பூருக்கருகிலுள்ள பட்டணம் , சோழம் 
மிருப்பது . காம்பிலி-பாஞ்சாலதேசத்து ராஜ சோழநாடு காண்க . ஜலந்திரம் - ஸட்லெஜ் 
தானி . சூரசேனம் - மச்சதேசத்திற்கு நிருதி பீயாஸ் நதிகளுக் கிடையிலுள்ள தேசம் 
திசையி லிருப்பது , இராஜதானி மதுரை, தாம்பிரபர்ணி - மலையமலையி லுற்பத்தியாகும் 

பாடலிபுரம் - ( பாட்னா) கோதாவிரிக் நதி . தசார்ணவம் மாளவதேசத்திற்குக் 
கரையி லிருந்ததாக 

எண்ணப்படுகிறது . கீழ்ப் பாகம் . திரவிடம் - கோதாவிரிக்குத் 
அவந்தி -இதற்குப் பிற்காலம் மாளவம் எனப் தென்னாடு , நஷ்யழகம் - பம்பாநதிக்கருகி 
பெயர் வந்தது . இதற்கு ராஜதானி உஜ் லுள்ள மலை, பாண்டி -- பாண்டிநாடு காண்க 
ஜயனி . காந்தாரம் - தற்காலம் காண்டஹார் . பாரசீகம் ( வநாயு தேசம் ) பெர்ஷியா, 
இது பஞ்சாப் என்பதற்கு வாயு மூலையி துருஷ்கம்- துருக்கி . பவநம் - அரேபியா 

205 


அநுபந்தம் 


1684 


பழய தேசங்கள் 


சீனம் -சீனா . பாரியாத்ரம் - இமயமலைக்கு தருகிலிருப்பது . ஏமகூடம் - இமயத்திற்கு 
நேர் சமதூரத்தில் ஒடும் மலை . பிரதிஷ்டான வடக்கிலுள்ள மலை . கீரிவீரசத்தில் உள்ள 
புரம் ( புரூரவன் அரசு ) அலகபாத்திற் ஐந்துமலைகள் - விபுலகிரி , ரத்னகிரி , உதய 
கருகிலுள்ளது . லாடம் - நருமதைக்கு மேற் கிரி, சோணகிரி , வியாளகிரி , மத்சியதேசம் 
கிலுள்ள தேசம் . பேசோச், பரோடா ஆமதா ( விராடம் ). இது டோலாபூருக்கு மேற்கு 
பாத் சேர்ந்தவை . வங்கம் (கௌடதேசம் ) யமுனைக்கருகி லுள்ளது . ஜயபூருக்கு வடக் 
கீழ்வங்காளம் . வலபி ஸௌராஷ்டிரம் . இல் ( 40 ) மைலில் இருக்கிறது . மகேந்திர 
விதர்ப்பம் கிருஷ்ணாமுதல் நருமதைவரை மலை- இது கஞ்சத்தை மகாநதியிலிருந்து 
யில் எட்டியநாடு ( பேரார் ). விராடம்- (மத் பிரிப்பது . மகா நதிக்கும் கோதாவிரிக்கும் 
சியதேசம் ) . பிருந்தாவனம் - யமுனைக்கு இடையிலுள்ளது . மகோதயம் ( கன்யா 
மேற்குக்கரையில் மதுரைக்கருகாமையினுள் குப்சம் ) ( காதிநகரம் ) இது தற்காலம் கனோஜ் , 
சிராவஸ்தி- வடகோசலம் . லவன் 

ஹரிவருஷத்திற்கு வடக்கி 
ஆண்டது . சஹ்யபர்வதம் - நீலகிரியும் மலை லுள்ளது . ஹரிவருஷம் - இது குருமக்களி 
யமலையும் கூடுமிடம் . சிந்து- சிந்துநதி . இம ருந்தநாடு . மாஹிஷ்மதி - சேதிதேசம். மாள 
யத்திலுதிப்பது . கங்கை - யழனை - இமயத் தேசம்- கேரளம் . மேகலை- நருமதையின் 
திலுதிக்கும் புண்யாதிகள் . சௌராஷ்டி பிறப்பிடத்துள்ள மலை , சோம் - சேரநாடு 
ரம்- ( ஆனர்த்தம் ) கத்தியாவார் தீபகற்பத் காண்க. சிம்மளம் - இலங்கை . 


மானஸசாசு 


அபிதான சிந்தாமணி முற்றுப்பெற்றது 


சுபம் . 


OPINIONS 


ON 


ABHIDANA CHINTAMANI 


AN ENCYCLOPÆDIA OF TAMIL LITERATURE 


BY 


Mr. A. SINGARAYELU MUDALIAR 


Tamil Pandit, Pachaiyappa s College, Madras. 


EDUCATIONAL DEPARTMENT 


G. O. No. 107 R. 

Dated 29th March 1913 
Read the followiog paper : 
From 
MR. Ry , A , Singaravelu Mudaliar, 

Dated 3rd January 1913 . 
From 

The Director of Public Instruction , 

R , C , No. 155/13 , Dated 20th February 1913 
Order : 

M. R. Ry . A. Sipgaravelu Mudaliar will be informed that Government 
will purchase nine copies of his work entitled " Abhidana Chintamani" includ 
ing the copy already forwarded . He will be requested to forward direct 
to the Director of Public Instruction the eigbt additional copies ; and these 
will be distributed among the eight institutions mentioned in the Director s 
letter read above. The copy already forwarded will be transmitted to the 
Connemara Public Library . M. R. Ry . Singaravelu Mudaliar will be request 
ed to forward direct to the Accountant - General bill of cost for all the pine 
copies. 

2. The cost will be debited to " 32 - Miscellaneous cost of books and 
publications . " 

( 80. ) O , ANANTHARAMA IYER . 

Under - Secretary to Government. 

( True extract . ) 
To 

MR. Ry . A , Singaravelu Mudaliar Avl . 
The Director of Public Instruction . 

The Principal Librarian , Connemara Fublic Library with a copy of the 
book " Abhithana Ohinthamani. " 

Accountant-General, 


1636 


Madras School Book & Literature Society, 
Church Mission House , Vepery , Madras . 

28th December 1910 . 
Dear Mr. Singarayelu Mudaliar , 

A grant of Rs . 400 has been ganctioned for your Eneyclopædia of Tamil 
Literature. Please send a more copies of the book with a stamped receipt 
for Rs . 400 on or after January, 3rd 1911 and I will give you a cheque . 


I am , Yours faithfully , 
( Sd . ) Rev. E. SELL , 

Hony . Secretary . 


COPIES OF TESTIMONIALS , & c . 
1. I gladly subscribe for a copy of " Abhidana Chintamani " by Pandit 
Singaravelu Mudaliar and I hope the labours of the Pandit in bringing out 
this book will meet with success . 

( Sd . ) S. SUBRAMANIA AIYAB . 

Retired Offg. Chief Justice, 


7th October 1910 . 


High Court of Judicature at Madras . 


2. This must be a very useful book to students of Tamil Literature . 
The author deserves great credit for erudition and industry . I wish him 
success. I subscribe Rs . 10-0-0 . 

( Sa. ) V. KRISANASWAMI ATYAB , 
Madras , 9-10-1910 . 

Judge, High Court of Judicature, 


3 . Pandit Singaravelu Mudaliar has taken very great pains in bring 
ing out his " Abhidana Ohintamani" and I sincerely wish him every success . 
I subscribe for a copy . 

( sa ) V.O. DESIKACHARY, 
9th October 1910 

Judge, Court of Small Causes, Madras, 


4. I subscribe for a copy . 


( Sd . ) T. R. RAMACHANDRA AIYAR , 

High Court Vakil, Madras. 


9-10-1910 . 


5. I have taken a copy . 


( Sd . ) P. R. SUNDARA AIYER , 

High Court Lakil, Madras. 


9-10-1910 . 


1637 


6. I bave taken a copy . 


( Ed . ) P. R. SIVASWAMY AIYAR , 

Advocate -General, Madras . 


13-10-1910 . 


7. I have taken a copy . 


( Sd .) P. S. GANAPATHY AIYAR . 


8. I have muob pleasure in taking a onpy . 


Editor of Hindu . 


9. I subscribe for one copy . As my old teacher, I knew the Pandit 
for the past several years apd I have do doubt the erudition which he has 
displayed in this work will commend itself to every lover of Tamil literature , 

( sa .) P. SAMBANDAM , B.A. , B.L , 
17-10-1910 . 

High Court Vakil, Madras. 


10. I have gladly subscribed for a copy . 

( ed . ) P. M. SIVAGNANA MUDALIAR , 

High Court Vakil, Madras . 


11. I have great pleasure in taking a copy of this very useful book . It 
is the wait of such books of reference that is responsible for many a man s 
ignorance of the Tamil literature. 
20-10-1910 . 

( 80.) V. TIRUMALAI PILLAI . 


12 . This Tamil Encyclopædia called " Abhidana Ohintamani" seems to be 
a work that has cost the author much thought and labour and promises to 
prove a useful book of reference . I subscribe gladly for one copy . 

( Sd . ) M. RANGACHARYA , 
21.10-1910 . 

Professor of Vernacular Lileralure, 

Presidency College, and 

Curator of Books. 


13. I bave subsoribed for a copy of the " Abhidana Ohintamani . " It is a 
very useful work and is modelled on the lines of the English Encyclopædia , 
The attempt is the first of its kind in the vernaculars and the author deserves 
every encouragement for his laudable enterprise , 

( sa ) C. P. BAMASWAMI AIYAR , BA , B.L. 
22-10-1910 . 

High Court Vakil, Madras. 
( Afterwards Law Member , Madras Govt.) 


1638 


14. I have purchased a copy . 
12-11-1910 . 

( Sd . ! S. GOPALASWAMY AIYANGAR , 

High Court Vakil. 


15. I have purchased a copy . The book is povel in its kind in Tamil 
Literature and every effort should be made to encourage such publications 
as these . 

( Sd . ) STREENIVASA AIYAR , B.A., B.L., 
28-12-1910 . 

High Court Vakil, Madras. 


16. I subscribe for & copy . 

( Sd . ) V. 0 , SESHAOB ARYAR , 

High Court Vakil, Mudras. 


17. This is the only book of its kind and is of immense value to the 
student of Tamil Literature . I shall gladly buy one copy . 

( Sd . ) J. M. VELU PILLAY , 
2-1-1911 . 

Formerly Inspector of Schools, 


18. I have gubscribed for a copy . The Pandit deserves every 
encouragement. 

( Sd . ) B. NUNJUNDA RAO , B.A. , M.B , F.C.S. , 

Medical Practitioner , Madrus. 


19. I gladly purchase one copy of " Ohintamani." This is unique of its 
kind . Its use to the reading public is incalculable . It is modelled on 
English Encyclopædia and supplies a long - felt want for information , I wish 
the author every success . 

( Sd . ) R. SADAGOPACHARIAR , B.A., BL . 
7-1.1911 . 

High Court Vakil, Madras. 


20. I have purchased & copy . I think the author deserves every 
encouragement. 
12-2-1911 . ( 8d .) L. A. GOVINDARAGHAVA AIYAR , BA . , B.L .. 

High Court Vakil Madras. 


21. The work is the best and the brst of its kind and is indeed most 
useful to the students of Tamil Literature . I have gladly purchased a copy . 
The author deserves every encouragement at the hands of all lovers of 
Tamil Literature . 

( 80. ) S. A. SHANMUGAM PILLAI , 

Member of the Legislative Council 


1639 


22. I shall take a copy . The book shown to me attempts at being a 
Cyclopedia of information to students of Tamil Literature . I think such 
a book is necessary . The author bas spared no pains to give acourate and 
complete information . 

( Sd . ) T. V. SESHAGIRI AIYAR , B A. , B.L., 

Julge, High Court , Madras. 


23. I bave purchased a copy of " Abhidana Ohintamani" which is a 
very useful book . It is intended to supply a long recognised want . 


( Ed . ) S. BHAVANANDHAM PILLAI , 

Deputy Commissioner of Police, 


24. I purcbased a copy with pleasure . The Pandit deserves all 
encouragement for his great labour and unique attempt. 


K. V, RAMACHANDRAM , 

Zamindar of Periakulam . 


16-3-1913 . 


25. On a cursory perusal of " Abhidana Chintamani." I find it is a mine 
of useful information compiled with great care , skill and ability . I gladly 
purchase a copy . 

( Sa. ) T. RANGAOB ARIAR , 
12-4-13 . 

High Court Vakil. 


